தமிழ் - தமிழ் அகரமுதலி 


தொகுப்பாசிரியர் : 
மு . சண்முகம் பிள்ளை 


மேலாய்வாளர்கள் ! 


பேரா . அ . ச . ஞானசம்பந்தன் 
பேரா . அ . மு . பரமசிவானந்தம் 
பேரா . கொண்டல் சு . மகாதேவன் 


பாடநால் 


பட்டுப் 


தமிழ்நாட்டுப் 


இறுவார் 


பாடநூல் நிறுவனம் 


ne 


சென்னை 


கற்க 


ககட்டி 


. 


தமிழ் - தமிழ் அகரமுதலி 


தொகுப்பாசிரியர் : 
மு . சண்முகம் பிள்ளை 


மேலாய்வாளர்கள் ! 


பேரா . அ . ச . ஞானசம்பந்தன் 
பேரா . அ . மு . பரமசிவானந்தம் 
பேரா . கொண்டல் சு . மகாதேவன் 


பாட 


நால் 


எல் 
நி 


தமிழ்நாட்டுப் 


இவரை 


பாடநூல் நிறுவனம் 


பரம் 


சென்னை 


கற்க 


காடி 


© தமிழ்நாட்டு அரசு 
முதற் பதிப்பு - சூன் , 1985 


விலை : ரூ.100-00 


இந் நூல் 70 ஜி . எஸ் . எம் . தாளில் அச்சிடப்பட்டுள்ளது . 


அச்சிட்டோர் : 
பகத் பிரின்டர்ஸ் , சென்னை .600016 


அணிந்துரை 


தமிழ்மொழியின் பழங் கலைகளுள் ஒன்று அகராதிக் கலை ( அகரமுதலிக் கலை ) . 
தொல்காப்பியர் காலத்திலேயே வித்தூன்றப்பட்ட இக் கலை ஏனைய பழங் கலைகளைப் 
போலல்லாமல் என்றும் நிலைத்து நிற்கும் புத்தம் புதிய கலையாய் வளர்ச்சி பெற்றுக் 
கொண்டிருக்கிறது . மொழி வளர்ச்சி என்னும் மாளிகையின் மேற்கட்டுமானமாக இருப்பவை 
காவியங்கள் என்றால் அதன் அடித்தளமாக அமைவது அகராதிக் 

எனலாம் . 
எனவேதான் , மொழி வளர்ச்சிக்கு ஆதாரமான இந்தக் கலையில் இன்று உலகிலுள்ள எல்லா 
மொழியாளர்களும் பெருமளவில் ஆர்வமும் அக்கறையும் காட்டிவருகிறார்கள் . 


கலை 


தமிழ்மொழியைப் பொறுத்தமட்டிலும் இன்று சிலபல அகரமுதலிகள் வழக்கில் 
இருப்பது உண்மைதான் . எனினும் மாணவர்கள் , ஆசிரியர்கள் , கல்வித்துறையினர் , தமிழ் 
ஆய்வாளர்கள் என்னும் அனைத்துப் பிரிவினருக்கும் பயன்படத்தக்க , அடக்கமான ஓர் அகராதி 
தேவை என்று உணரப்பட்டது . இந்தப் புதிய தேவையினை நிறைவு செய்யும் பணியில் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் ஈடுபட்டது . கல்வித் துறையில் தமிழ்மொழிக்கு ஆக்கமும் 
ஊக்கமும் நல்கப் பாடுபட்டுவரும் பாடநூல் நிறுவனம் இப் பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் 
கொண்டிருப்பது எல்லா வகையிலும் பொருத்தமானது . இப் பணி இன்று நிறைவு பெற்றுத் 
தமிழ்மக்களின் கைகளில் தவழவிருக்கிறது . தமிழ்மொழியின் அண்மைக்கால வளர்ச்சி இந்த 
அகரமுதலியில் பக்கத்துக்குப் பக்கம் எதிரொலிப்பதை நாம் நன்கு காணமுடிகிறது . 64,048 
சொற்களடங்கிய இவ் வகரமுதலி தமிழ்மொழியில் திறமை பெற விரும்புகிற அனைவருக்கும் 
உறுதுணையாக இருந்து கைகொடுக்கும் என்பது திண்ணம் . 


இவ் வகரமுதலியை உருவாக்கும் பணியில் ஈடுபட்ட அனைவரும் தமிழ்மக்களின் 
பாராட்டுக்கு உரியவர்களாகிறார்கள் . இதனைத் தமிழ்மொழியின் மேம்பாட்டுக்காகத் 
தமிழ்கூறும் நல்லுலகம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள்ளவேண்டும் என்பதே என் 
வேண்டுகோள் . 


சென்னை -600 009 
23-11-1984 


செ . அரங்கநாயகம் 
தமிழகக் கல்வியமைச்சர் 


பதிப்புரை 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் தலையாய பொறுப்புத் தமிழ்நாட்டு மாணவர் 
களுக்குத் தரமான பாடநூல்களை நியாயமான விலையில் உரிய காலத்தில் கிடைக்கச் 
செய்வது . இப் பொறுப்புடன் இயன்ற வகைகளிலெல்லாம் தமிழ்மொழி வளர்ச்சிக்குப் 
பணியாற்றுவதும் இந் நிறுவனத்தின் கடமையாகவுள்ளது . 


இந் நிறுவனத்தின் தமிழ்வளர்ச்சிப் பணி கல்லூரி நிலையில் தான் பெரிதும் மையங் 
கொண்டிருக்கிறது . தமிழ்வளர்ச்சிக்கு உரமூட்டும் வகையில் பாடநூல்கள் அல்லாத பிற 
சிறப்பு வெளியீட்டு நூல்களையும் நிறுவனம் வெளியிட்டுவருகிறது . இச் சிறப்பு வெளியீட்டு 
வரிசையில் தமிழ்மொழி வளர்ச்சிக் கண்ணோட்டத்தில் முதலிடம் வகிப்பது தமிழ்ச் 
சுருக்கெழுத்து 

அகராதி . இந்திய மொழிகளுள் இப்படியோர் அகராதி வெளியிடப் 
பட்டிருப்பது தமிழில் மட்டுமே . 


இப்போது தமிழ்மொழி வளர்ச்சி என்னும் 

என்னும் உயரிய 

இலட்சியத்தினை நோக்கிய 
பிறிதொரு முயற்சியாக இத் தமிழ் - தமிழ் அகரமுதலி யை நிறுவனம் உங்கள் முன் வைக்கிறது . 
பள்ளி மாணவர் முதல் தமிழர் அனைவருக்கும் பயன்படும் வண்ணம் இவ் வகரமுதலி 
ஆழமாகவும் அகலமாகவும் தொகுக்கப்பட்டிருக்கிறது . அகரமுதலிக் கலையில் பட்டறிவு 
சான்ற புலவர் மு . சண்முகம் பிள்ளை அவர்களின் தொகுப்புப் பணியும் தமிழறிஞர்கள் 
அ . ச . ஞானசம்பந்தன் , அ . மு . பரமசிவானந்தம் , கொண்டல் சு . மகாதேவன் ஆகியோரின் 
மேலாய்வுப் பணியும் பாராட்டுக்குரிய தமிழ்ப் பணிகளாக மிளிர்கின்றன . 


தமிழ்மொழி வளர்ச்சிக்காக எத்தனையோ திட்டங்களைத் தீட்டி அவற்றை முனைப் 
பாகச் செயற்படுத்தி வருபவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்கள் ; 
தந்தை பெரியார் அவர்களின் தமிழ்மொழியை அறிவியல் யுகத்துக்கும் பொருத்தமான 
மொழியாக்கும் முயற்சியில் எழுத்துச் சீர்திருத்தம் கண்டார் . அந்தச் சீர்திருத்தத்தைத் 
தமிழக அரசின் திட்டமாகவே ஏற்றுச் செயற்படுத்திக் கொண்டிருப்பவர் மாண்புமிகு 
தமிழக முதல்வர் . சங்கம் வைத்துத் தமிழ் வளர்த்த பழைய பாரம்பரியத்துக்கு இணங்கத் 
தமிழ்மொழிக்கு என்று தனிப் பல்கலைக்கழகம் கண்டிருப்பவர் அவர் . 


இவ்வாறு தமிழ்மொழி வளர்ச்சிக்கும் தமிழ்மக்களின் மேம்பாட்டுக்கும் என்றே தம்மை 
அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு - இந் நூலினைப் 
படைப்பதில் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் பெருமை கொள்கி ) 

கிறது . 


சென்னை - 600 006 1 

} 
10-5-1985 


ஈ . வெ . கி . சுலோசனா சம்பத் 

மேலாண்மை இயக்குநர் . 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


மாண்புமிகு தமிழக முதல்வர் 
டாக்டர் எம் . ஜி . இராமச்சந்திரன் அவர்களுக்கு 


முகவுரை 


( தொகுப்பாசிரியர் ) 


அகரவரிசை தொல்காப்பியர் நாளிலேயே தொடக்கமாயிற்று . எழுத்தெனப் படுப 
அகரமுதல் னகர இறுவாய் முப்பஃது என்ப என்று எழுத்துகளைத் தொகைசுட்டி முதற்கண் 

அவர் அறிவிக்கின்றார் ; பின்னர் , சொற்களின் புணர்ச்சி கூறத் 
அகரவரிசை 

தொடங்குமிடத்து மொழிமுதல் எழுத்து மொழியிறுதி எழுத்துகளை 

வரையறுத்துக் காட்டியுள்ளார் . மொழிமரபில் விளக்கிய மெய்ம் 
மயக்க மரபுகளை நினைவுகூர வைக்கும் வகையில் உயிர்மயங்கியல் , புள்ளிமயங்கியல் என 
உயிரீற்றுச் சொற்கள் , புள்ளியீற்றுச் சொற்களுடன் பிற சொற்கள் புணரும் முறைமை 
காட்டும் பகுதிகளுக்குப் பெயரிட்டுள்ளார் . இவ்விரு இயல்களிலும் அவ்வச் சொற்களின் 
ஈறுகளை அகரவரிசை முறையில் அமைத்துச் சொற்புணர்ச்சி இலக்கணம் உரைக்கின்றார் . 

திருக்குறளும் அகரமுதல் னகர இறுவாய் அமைப்புமுறையை நினைவூட்டும் வகையில் 
காட்சிதருகிறது . “ அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கிய வள்ளுவப் பெருந்தகை 
" கூடி முயங்கப் பெறின் ( 1330 ) என னகர ஈற்றுச் சொல்லால் நூலைத் தலைக்கட்டு 
கிறார் . 

திருநாவுக்கரசர் அருளிய சித்தத்தொகைத் திருக்குறுந்தொகை ( தேவா . 5. பதி .211 ) 
அகரவரிசை முறையில் அமைந்த பாடல்களைக் கொண்டுள்ளது . 


தமிழ் நெடுங்கணக்கு எழுத்துமுறையை வேறு சிலரும் சுட்டிய போதிலும் , அகராதி 
என இன்று வழங்கும் பொருளில் நூலாக்கம் செய்தவர் சிதம்பரம் இரேவணசித்தரேயாவார் . 

இவரை இரேவணாத்திரியர் என்றும் குறிப்பது உண்டு . இவர் 
அகராதி நிகண்டு கி.பி. 1594 - ல் தாம் இயற்றிய நிகண்டிற்கு அகராதி நிகண்டு எனப் 

பெயர் சூட்டினார் . பெயருக்கு ஏற்பச் சொற்கள் அகரவரிசையில் 
அமைய நூற்பாக்களை முறைப்படுத்தியுள்ளார் . எனவே , இவருடைய நிகண்டு நூலினை 
அகராதி சூத்திரம் என்றும் குறிப்பிடுவது உண்டு . 

இன்று நாம் கருதுவதுபோலச் சொற்களின் அகரவரிசை முறை - அதாவது சொல்லின் 
இரண்டாம் மூன்றாம் முதலிய எழுத்துகளையும் நோக்கி அமைக்கும் முறை - அந் நாளில் 

இல்லை . அகரமுதலிய எழுத்துவருக்கச் சொற்கள் அவ்வப் பகுதியில் 
அகரவரிசை 

இடம்பெறுதல் காணலாம் . இதனினும் சற்று வளர்ச்சிபெற்ற அகர 
அமைந்த வகை நிரல்முறை , அகராதி மோனைக் ககராதி யெதுகை , பல்பொருட் 

சூடாமணி , பொதிகை நிகண்டு ஆகியவற்றில் காணப்படுகின்றன . 
செய்யுள் வடிவிலேயே வழங்கிவந்த நிகண்டு நூற் பொருள்களை உரைநடையில் அகர 
நிரலில் அமைத்துத்தர முற்பட்ட முதல்வர் வீரமாமுனிவர் என்னும் சிறப்புப் பெயர் பெற்ற 

பெஸ்கி பாதிரியாரேயாவார் . சொற்பொருள் உணர்த்தும் நூலுக்கு 
அகராதிப் பெயர் 

அகராதி என்னும் பெயரை வழங்கியவரும் இவரே . கி.பி. 1732 - ல் 

பெஸ்கி பாதிரியார் தாம் தொகுத்து அமைத்த நூலுக்குச் சதுரகராதி 
என்னும் பெயரினைச் சூட்டினார் . அதுமுதலாகச் சொற்களுக்கு உரைவழி விளக்கம் தரும் 
நூல்கள் எல்லாம் அகராதி என்னும் பெயரினைப் பெறுவதாயின . 
வள்ளுவர் வழங்கிய வான்மறையின் முதற்குறட்பா , 

அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி 

பகவன் முதற்றே உலகு 
என்பது . இதன் முதலடியில் , அகரம் - ஆதி என்னும் இருசொற்களும் இடம்பெறுகின்றன . 


iil 


என 


இவற்றை இணைத்தால் , அகராதி என்னும் பெயர் கிட்டுகிறது . இத் தொடரே 
இரேவணசித்தருக்கும் பெயராக்கத் தூண்டுகோலாய் இருந்திருக்கலாம் . 

அகராதி என்பதில் ஆதி வடசொல் . வடசொற் கலந்த பெயரை நாம் வழங்குதல் 
முறையோ ? அப் பொருள்பயக்கும் தமிழ்ப்பெயர் ஆக்கலாமே என்னும் எண்ணம் தமிழறிஞ 

ரிடையே எழுவதாயிற்று . பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் தாம் 
அகரமுதலி 

இயற்றி , 1906 - ல் பதிப்பித்த சேந்தன் செந்தமிழ் என்னும் நூலில் 

அகர நிரலில் தரப்பட்டுள்ள பகுதியை அகரமுதல் என்று குறிப் 
பிட்டுள்ளார்கள் . அகரமுதல் னகர இறுவாய் எழுத்துகளை அறிமுகப்படுத்திய 
தொல்காப்பியரின் தொடரை எடுத்தாண்டுள்ளார் என்று கருதலாம் . மொழிஞாயிறு ஞா . 
தேவநேயப் பாவாணர் ‘ அகரமுதலி என்னும் பெயரைத் தமிழுலகில் நடையாடவிட்டார் . 
அகரத்தை முதலாகக்கொண்டு அமைவது தானே சொற்பொருள் உணர்த்தும் அகராதி நூல் . 
இவர் முதற்குறளின் முதலிரு சீர்களாகிய அகர முதல என்பதனை முன்னோடியாகச் 
கொண்டே அகரமுதலி என்னும் அழகிய தமிழ்ப்பெயரை ஆக்கியுள்ளார் . தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் வெளியிடும் இந்தத் தமிழ் - தமிழ் அகரமுதலி என்னும் சொற்பொருள் 
விளக்கப் பெருந்தொகுதியே இப் பெயரைப் பெறும் முதல் நூலாகும் . நடைமுறை எழுத்து 
வடிவங்களைப் பெற்று வெளிவரும் தன்மையிலும் இது முதலாவதாகும் . 

அகரமுதலியாவது அகரத்தை முதலாகக்கொண்டு நெடுங்கணக்கு முறையில் அமையும் 
சொற்பொருள் விளக்க நூல் என்பதனைத் தெளிவுறத் தெரிவிக்கும் . ‘ அகராதி என்னும் 

பெயருக்கும் பொருள் இதுவே * . வரலாற்று முறையில் அகரமுதலி 
அகரமுதலி 

என்னும் பெயர் இருபதாம் நூற்றாண்டில் பிறந்ததொரு புதுப்பெயர் ; 
விளக்கம் 

புத்தாக்கப்பெயர் ; அகராதி என்பதற்கு ஏற்புடைய மாற்றுப்பெயர் ; 
தமிழ்ப்பெயர் . 


அகரமுதலி , கற்பார்க்குத் துணை நின்று உரிய பொருள் தெரிந்து கொள்ள வழிவகுத்து 
உதவுகிறது . ஆதலால் , கல்வி கற்பிக்கும் ஆசானின் நிலையில் உள்ளது அகராதி என்னலாம் . 

ஆசான் ஒருவரை அடுத்துக் கல்விப்பயன் பெறுவதுபோல அகராதியின் 
மவுனகுரு 

துணையால் அறிவுவிளக்கம் பெறலாம் . ஓர் ஆசிரியர் உரிய பொருள் 

களையும் கருத்து நுட்பங்களையும் எடுத்துரைத்து , மாணவரின் ஐயம் 
அகற்றி , அரும்பொருளை அவர் அறியச் செய்திடுவார் . அகராதியும் தன்னைப் பயன் 
படுத்துவாருக்கு அத்தகு நற்பயனை அளிக்கவல்லது . இதுபற்றியே அகராதியை மவுனகுரு , 
மவுனாச்சாரி , மவுனவாசான் என அறிஞர் 

அறிஞர் போற்றுவாராயினர் . சதுரகராதியைப் 
போற்றிப் புகழும் ஒருவர் , 

ஓர்மொழியும் ஓதாது உரைசெய் துணர்த்துவதால் 
கூர்மவுனாச் சாரியெனக் கொள் 


என்றும் , 


பேசா துணர்த்திப் பிரித்துரைப்ப தால்மவுன 
வாசான் நமக்கென்றும் ஆம் 


என்றும் உரைப்பது ஈண்டுச் சிந்தித்தற்குரியது . இதனால் அகராதிகளின் பெருஞ்சிறப்பும் 
பயன்பாடும் தெள்ளென விளக்கமாகும் . 


அகராதி என்பதற்கு விளக்கம் மானிப்பாய் அகராதியில்தான் முதன் முதல் தரப்படுகிறது . 


அகராதி 


அகரமுத லெழுத்துக்களாற் றொடங்குஞ் சொற்கோவை (மானிப்பாய் அகராதி ) . இந்த 
விளக்கமே கா . இராமசாமி நாயுடுவின் பேரகராதி , பி . இராமநாதனின் இருபதாம் நூற் 
றாண்டுத் தமிழ்ப் பெயரகராதி முதலியவற்றிலும் காணப்படுகிறது . 


iii 


5 


அகரமுதலியின் பயன் ஒரு சொல்லுக்கு உரிய பல பொருள்களையும் பொருள் களுக்குரிய 
பெயர் விளக்கங்களையும் எண்ணிய மாத்திரத்தில் எளிதில் அறிவிப்பதேயாம் . சொற்பொருள் 

உணர்த்தும் மரபைத் தொடங்கிவைத்த முதல்வர் தொல்காப்பியரே 
சொற்பொருள் யாவார் இவர் தாம் ஆக்கிய பெரு நூலாகிய தொல்காப்பியச் 
உணர்த்தும் மரபு 

சொல்லதிகார உரியியலில் 120 உரிச்சொற்களின் பொருளை நூற் 

பாவில் அறிவித்துள்ளார் . இதனால் இவரே சொற்பொருள் காட்டும் 
உரிச்சொற் பனுவல்கள் தோன்ற அடிகோலியவராகிறார் . 

இவருடைய நூலின் பிற பகுதிகளிலும் சொற்பொருள் சுட்டும் இடங்கள் பலவாகும் . 
வழக்குமொழி , செய்யுள் மொழி என்னும் இரண்டன் மரபுகளையும் எடுத்துரைப்பதோடு 
அவ் விருவகை வழக்கில் மட்டுமே தனித்து வரும் சிறப்பு மரபுகளையும் ஆங்காங்கே சுட்டிச் 
செல்லுகின்றார் . 

தமிழ்மொழியில் உள்ள பெயர் , வினை , இடை , உரி என்னும் நால்வகைச் சொற் 
களையும் நன்கனம் விளக்கியுள்ளார் . இச் சொற்கள் இயற்சொற்கள் , திரிசொற்களாய் 
அமைந்துகிடக்கும் பான்மையையும் எடுத்துரைத்துள்ளார் . உருவம் சிதைந்து மாறிவரும் 
மரூஉ வழக்குகளையும் அவர் சுட்டிக்காட்டத் தவறவில்லை . தமிழ்நாட்டினைச் சுற்றியுள்ள 
பிற நாடுகளிலிருந்து வந்து புகுந்த வேற்றுமொழிச் சொற்களையும் திசைச்சொல் என்று 
ஏற்றுக்கொள்கிறார் . 

அந் நாளிலேயே சமசுகிருதம் எனப்படும் வடமொழி வழக்குகள் தமிழ்வழக்கில் வந்து 
புகுந்தமையால் அவற்றையும் செய்யுட்குரிய சொல்லாக ஏற்றுக்கொண்டு அவற்றை வடசொல் 
என இனங்கண்டு கூறுகிறார் . அவ் வடசொற்கள் தமிழில் வருங்கால் அமையும் நெறிமுறை 
களையும் வகுத்து உரைக்கின்றார் . 

தொல்காப்பியரின் வழிமுறையைத் தழுவிய நூல்கள் சில அவர் காலத்தை அடுத்தும் 
பின்னரும் தோன்றியிருக்கலாம் . எனினும் , கி பி . எட்டாம் நூற்றாண்டில் திவாகரர் ஆக்கிய 

திவாகரமே தொல்காப்பியரின் வழியில் வந்த முதற்பெரும் நூலாக 
திவாகரம் 

நமக்குக் கிட்டியுள்ளது . இந் நூல் சொற்பொருள்களையும் பொருள் 

களுக்குரிய பல பெயர்களையும் வகுத்தும் தொகுத்தும் தொகைப் 
பெயர் விளக்கங்களைச் சேர்த்தும் பன்னிரு தொகுதிகளில் விளக்கம் தருகின்றது . 
உரிச்சொற் பொருளைத் தொல்காப்பியர் விளக்கியமையை அடியொற்றியே சொற் 

பொருள் விளக்கமாக அமைந்த நூல்களும் நூற்பா முதலிய பாவகை 
உரிச்சொற் பனுவல் களில் விளக்க முற்பட்டமையால் அவ்வகை நூல்களை உரிச்சொல் 

என்றும் , உரிச்சொற் பனுவல் என்றும் பின்னையோர் போற்று 
வாராயினர் . 

இன்னது இன்னுழி இன்னணம் இயலும் 
என்றிசை நூலுள் குணகுணிப் பெயர்கள் 
சொல்லாம் பரத்தலின் ; பிங்கலம் முதலா 

நல்லோர் உரிச்சொலின் நயந்தனர் கொளலே ( நன் . 460 ) 
என நன்னூலில் பவணந்திமுனிவர் பரந்துபட்ட பெயர்களை அறியவேண்டின் , பிங்கலம் 
முதலாக வந்துள்ள உரிச்சொல் - தொகுதிகளில் காண்க என்கிறார் . திவாகரத்தை அடுத்து 
வந்த சொற்பொருள் விளக்கப் பெருநூல் பிங்கலமுனிவர் ஆக்கித்தந்த பிங்கலம் . இந்த இரு 
நிகண்டுகளும் நூற்பாவினால் இயன்றவை . 

பின்னாளில் மண்டலபுருடர் என்பார் சூடாமணி நிகண்டு என்னும் உரிச்சொற் பனு 
வலை விருத்தப்பாவில் ஆக்கியளித்தார் . 

ஆக்கியளித்தார் . நிகண்டு நூல்களை மனப்பாடம் செய்து போற்றி 

வந்த முன்னையோர் இவர் எடுத்துக்கொண்ட விருத்தப்பாவகை 
நிகண்டு 

மனனம் செய்ய எளிமையாயிருந்தமையின் , இந் நிகண்டினையே 

மிகுதியும் போற்றிக் கற்றுவரலாயினர் . மண்டலபுருடர் தம் நூலின் 
பாயிரத்தில் , நிகண்டு சூடாமணி என ஒன்று சொல்வன் என்று உரிச்சொற் பனுவல்களை 
‘ நிகண்டு என்னும் புதுப்பெயரால் சுட்டலாயினார் . 


iy 


பாகு 


நிகண்டு என்னும் வடசொல்லுக்குத் தொகுதி என்பது பொருள் . தெய்வப்பெயர் , 
மக்கட்பெயர் முதலியவாகத் தொகுத்து விளக்கம் தருவது என்பதாம் . சூடாமணி நிகண்டு 
கற்றாரிடையே மிகுதியும் போற்றப் பெற்றமையால் ஏனைய உரிச்சொற் பனுவல்களையும் 
நிகண்டு எனச் சுட்டும் வழக்கம் மிகுதியாயிற்று . 

நிகண்டுகள் , ஒரு பொருளுக்கு உரிய பல பெயர்களையும் தெய்வப்பெயர் , மக்கட்பெயர் , 
விலங்குப்பெயர் முதலியனவாக வகுத்தும் தொகுத்தும் தருகின்றன . இவற்றோடு ஒரு 

சொல்லுக்குரிய பல பொருள்களையும் விளக்கும் பகுதி ஒன்றும் 
நிகண்டுகளின் காணப்பெறும் . இதுவே அகராதிநிலையில் பயன்பாடுள்ள பகுதி . 
உள்ளுறை 

இதனால் சூடாமணி நிகண்டில் ஒருசொற் பல்பொருள் உரைக்கும் 

பதினொன்றாம் தொகுதியைப் ‘ பதினொராம் நிகண்டு எனத் 
தனியாகவும் அச்சிட்டுப் போற்றுவாராயினர் . அகராதிமுறை வழக்கிற்கு வந்தபோது இத் 
தொகுதிச் சொற்களை அகராதியாக மாற்றி அமைத்துச் சொற்பொருள் விளக்கம் என்னும் 
ஒரு நூலை 1850 - ல் அண்ணாசாமிப் பிள்ளை என்பார் வெளியிட்டார் . 

இருசுடர் , முக்குணம் என்றாற்போல வரும் தொகைப்பெயர் விளக்கமாயும் நிகண்டு 
களில் ஒரு பகுதி அமைகின்றது . ஆகவே , நிகண்டுகளில் ஒருபொருட் பல்பெயர் , ஒருசொற் 

பல்பொருள் , தொகைப்பெயர் என்னும் மூன்று பெரும் 
பல்வகை 

பாடுகளைக் காணலாகும் . மேலே சுட்டிய மூவகைப் பொருள்களை 
நிகண்டுகள் 

யுங்கொண்ட நூல்களும் அவற்றுள் ஒவ்வொரு பகுதியை மட்டும் 

எடுத்து விளக்கும் நூல்களும் காலப்போக்கில் பலவாக வந்துள்ளன . 
மூவகையான சொற்கோவைகளையும் கொண்ட நிகண்டுகள் திவாகரம் , பிங்கலம் , உரிச் 
சொல் நிகண்டு , கயாதரம் , பாரதி தீபம் , ஆசிரிய நிகண்டு , கைலாச நிகண்டு , பல் பொருட் சூடா 
மணி , தமிழ் உரிச்சொற் பனுவல் முதலியனவாம் . 

ஒரு பொருட் பல்பெயர்களை மட்டும் தனியாக எடுத்துக்காட்டும் நிகண்டு நாமதீப 
நிகண்டு மட்டுமே . 

ஒருசொற் பல்பொருள் விளக்கமாக அமைந்த தனி நிகண்டுகள் அகராதி நிகண்டு , 
அரும்பொருள் விளக்க நிகண்டு , நாநார்த்த தீபிகை என்பனவாம் . 

தொகைப்பெயர் விளக்கமாகத் தனிப்பட அமைந்த நிகண்டு நூல் பொருட்டொகை 
நிகண்டு ஒன்றுமே . 

இவ்வாறாக உரிச்சொற் பனுவல்கள் திவாகரம் முதற்கொண்டு 1984 - ல் கவிராசபண்டித 
இராமசுப்பிரமணிய நாவலரின் தமிழ் உரிச்சொற் பனுவல்வரை 25 நூல்களுக்கு மேற்பட 
உள்ளன . இலக்கண நூல்கள் பல பல்வேறு காலத்தில் தோன்றியதுபோல உரிச்சொற் பனு 
வல்களும் பலவாக ஆக்கப்பெற்று வந்துள்ளன என்பது தெரியவரும் . இதனால் சொற் 
பொருள் காணும் முறைமையான வளர்ச்சியையும் நிகண்டு நூல்கள் சுட்டிக்காட்டி நிற்கின்றன . 

நூற்பா , வெண்பா , ஆசிரியவிருத்தம் , பிறவகை விருத்தம் , கட்டளைக்கலித்துறைப் 
பாக்களிலும் நிகண்டுகள் ஆக்கப்பட்டிருக்கின்றன . ஆயினும் , நூற்பாவினால் அமைந்த 

நிகண்டுகளே மிகுதியாகக் காணப்படுகின்றன . திவாகரம் , பிங்கலம் , 
நிகண்டுகளில் அகராதி நிகண்டு , பல்பொருட் சூடாமணி , பொதிகை நிகண்டின் 
அமைந்த பாவகை இரண்டாம் பகுதி , கைலாச நிகண்டு , பொருட்டொகை நிகண்டு , 

தமிழ் உரிச்சொற் பனுவல் என்னும் எட்டு நூல்கள் நூற்பாவினால் 
அமைந்துள்ளன . வெண்பாவினால் 

ஆன நிகண்டுகள் உரிச்சொல் நிகண்டும் நாமதீப 
நிகண்டும் . கட்டளைக்கலித்துறைப்பாவினால் இயன்றவை 

கயாதரம் , பாரதி தீபம் , 
நவமணிக் காரிகை நிகண்டு என்னும் மூன்றுமாம் . ஆசிரியவிருத்தம் முதலிய விருத்தப் 
பாக்களினால் அமைக்கப்பெற்ற நிகண்டுகள் நூற்பாவினாலான நிகண்டுகளின் தொகை 
அளவை எட்டுகின்றன . நிகண்டு சூடாமணி , வேதகிரியார் சூடாமணி , ஆசிரிய நிகண்டு , 
பொதிகை நிகண்டின் முதற் பகுதி , அரும்பொருள் விளக்க நிகண்டு , சிந்தாமணி நிகண்டு , 


விரிவு நிகண்டு , அபிதானந் தனிச்செய்யுள் நிகண்டு , நாநார்த்த தீபிகை என்னும் நூல்கள் 
விருத்த வகைகளினால் அமைந்தன . 


வகையான 


நிகண்டுகள் மனப்பாடம் செய்து போற்றுவதற்காகவே அமைந்தவை . எனவேதான் , 
அவையெல்லாம் பல்வேறு 

பாடல்களில் அமைக்கப்பெற்றன . இவற்றில் ஒரு 

சொல்லின் பொருளை அறியப் பாடல்களின் சொற்பொருள்களும் 
நிகண்டுகளும் நன்கு உணரப்படவேண்டும் . சொற்பொருளை மட்டுமல்லாது பாடல் 
அகராதிகளும் களில் ஓசை நிரப்புவதற்காகச் சேர்த்த அடைமொழிகள் அசைச் 

சொற்கள் முதலியனவும் இடைப்பிறவரல்போன்று தடையாய் 
நிற்கும் . மனப்பாடம் செய்யும் பழக்கம் குறைந்துவரவே நிகண்டுகளைக் கற்றுப் போற்றுவதும் 
குறைந்துபோயிற்று . 


நிகண்டுகளில் தெய்வப்பெயர் , மக்கட்பெயர் முதலியவாகப் பல்வேறு தொகுதிகளில் 
சொற்பொருள்கள் விரவிக் கிடக்கின்றன . ஆதலால் , ஒரு சொல்லுக்குப் பொருள் தெரிய 
வேண்டுமாயின் அச் சொல் எந்தத் தொகுதியைச் சேர்ந்தது என்பது தெரியவேண்டும் . அவ்வாறு 
தெரிந்த பின்னும் குறிப்பிட்ட தொகுதியிலுள்ள பாடல்களையெல்லாம் துருவிப்பார்த்தே 
அச் சொல்லைக் காணவேண்டும் . நிகண்டு மனப்பாடம் இல்லாவிடின் குறித்த ஒரு சொல் 
லையோ பொருளையோ அத்துணை எளிதில் கண்டுகொள்ள இயலாது . இத்தகு பெருமுயற்சி 
நிகண்டுவழிச் சொற்பொருள் காண்பதற்கு வேண்டியிருக்கிறது . அகராதியோ அப்படியன்று .. 
ஒவ்வொரு சொல்லும் அ , ஆ முதலிய நெடுங்கணக்கு வரிசையிலேயே அமைக்கப்பட்டிருக்கும் . 
எனவே , எழுத்து நிரல் தெரிந்தார் அகராதிகளில் சொற்பொருள்களை எளிதில் கண்டு 
கொள்ளலாம் . எனவே தான் , நிகண்டுகள் இருக்கவும் அகரமுதலிகள் சிறியவும் பெரியவு 
மாய்ப் பல தோன்றலாயின . 

முதன் முதலாக உரை நடையில் சொற்பொருள் விளக்கங்களைக்கொண்டு தோன்றிய 
அகரமுதலி சதுரகராதி . இதனை ஆக்கியவர் இத்தாலி தேசத்திலிருந்து கிறித்தவ சமயம் 

பரப்பத் தமிழ்நாட்டுக்கு வந்த பெஸ்கி பாதிரியாராவார் . இவர் தமிழ் 
முதல் உரைநடை நாட்டுக்கு வந்தபின் தமிழைத் தக்க புலவர் துணையுடன் கற்றுப் 
அகரமுதலி 

பெரும்புலவராய்ச் செய்யுளிலும் உரைநடையிலும் தம் சமயச் 

சார்பான பல நூல்களை இயற்றினார் . மேலை நாட்டிலிருந்து இங்கு 
வரும் பாதிரிமார்களுக்கு நல்ல தமிழ் நடையையும் பேச்சுவழக்கு முறையினையும் அறிவுறுத்த 
முறையே செந்தமிழ் , கொடுந்தமிழ் என்னும் நூல்களை ஆக்கியுள்ளார் . பிறமொழியாளர் 
தமிழ் கற்கும் வகையில் தமிழ் - இலத்தீன் அகராதி , தமிழ் - போர்ச்சுகீசு அகராதிகளையும் 
தொகுத்து அமைத்தார் . தேம்பாவணிக் காவியத்தையும் , திருக்காவலூர்க் கலம்பகம் , 
கித்தேரி அம்மாள் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களையும் , தொன்னூல் விளக்கம் 
என்னும் ஐந்திலக்கண நூலையும் தமிழில் படைத்தளித்தார் . உரைநடை நூல்கள் மிகுதியா 
யில்லாத அந் நாளில் கிறித்தவ சமய விளக்கமான பல நூல்களையும் படைத்துள்ளார் . 
* அவிவேக பூரண குரு கதை என்னும் நகைச்சுவை நிரம்பிய கதை நூலையும் தந்துள்ளார் . 
இதிலுள்ள கதைகள் இளைஞரும் முதியரும் கற்று இன்புறுதற்குரியன . 


இவ்வாறாகத் தமிழுக்குப் பலவகையான் ஆக்கப்பணிகள் புரிந்துவந்த பெஸ்கி 
பாதிரியார் தமிழ் - தமிழ் அகரமுதலி ஒன்றையும் படைத்தளித்துள்ளார் . நிகண்டுகளிலே 
செய்யுள் வடிவில் அமைந்திருந்த சொற்பொருள் விளக்கங்களை உரைநடையில் மாற்றி 
அகராதியாக 1732 ஆம் ஆண்டு அமைத்தார் . திவாகரம் , பிங்கலம் , உரிச்சொல் நிகண்டு , 
சூடாமணி நிகண்டு முதலியவற்றை அடிப்படையாகக் கொண்டுள்ள இவர் , தாம் தொகுத்து 
முறைப்படுத்திய அகராதிக்குச் சதுரகராதி எனப் பெயரிட்டார் . 


இங்குச் சுட்டிய நிகண்டுகளின் விரிவான வரலாற்றை யான் எழுதிய நிகண்டுச் சொற்பொருட்கோவை - 
தய்வப்பெயர் என்னும் நூலினுள் காணலாம் . மதுரைக் காமராசர் பல்கலைக்கழக வெளியீடு - 1982 . 


vi 


சதுரகராதி என்றால் நான்கு வகையான அகராதிகள் அடங்கிய தொகுதி என்பது 
பொருள் . முதலாவது உள்ளது பெயரகராதி . இதில் ஒரு சொல்லுக்குரிய பல பொருள்களும் 

தரப்பட்டுள்ளன . இரண்டாவது பொருளகராதி . இதில் தெய்வப் 
சதுரகராதி 

பெயர் , மக்கட்பெயர் முதலிய பொருட்பெயர்களை அகர நிரலில் 

வைத்து அவ்வப் பொருட்கு உரிய பல பெயர்களும் அகர நிரலில் 
சுட்டப்பட்டுள்ளன . மூன்றாவதாகத் தொகையகராதியில் இருசுடர் , முக்குணம் என்றாற் 
போல எண்தொகையாய் வரும் பொருள்களுக்குரிய விளக்கங்கள் அகர நிரலில் அமையக் 
காணலாம் . 


நான்காவதான தொடையகராதியில் செய்யுள்களில் வரும் எதுகைத் தொடர்களை 
அகரநிரலில் தருகின்றார் . இதில் குறிற்கீழெதுகை , நெடிற்கீழெதுகை என இருபகுதி உண்டு . 
இவற்றில் படித்தல் , பிடித்தல் , பொடித்தல் , வடித்தல் , முடித்தல் என்றாற்போலவும் 
ஊராண்மை , ஏராண்மை , பேராண்மை என்றாற்போலவும் சொற்களை அமைத்துப் பொருளும் 
சுட்டியுள்ளார் . இப் பகுதி சூடாமணி நிகண்டில் ககர எதுகை முதல் னகர எதுகை வரையிலும் 
சொற்களை எதுகையடைவில் கோத்துப் பொருள் விளக்கிய பான்மையில் உள்ளது . 

இந்தச் சதுரகராதி 18 ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டபோதிலும் முழுமையாய் 
அச்சில் வந்தது 19 ஆம் நூற்றாண்டில் 1824 ஆம் ஆண்டிலேயே ஆகும் . இந்த அகராதிக்குக் 
காலந்தோறும் பல பதிப்புகள் - பத்துப் பதிப்புகளுக்கு மேல் - வந்துள்ளன . பின்னால் வளர்ந்து 
பெருகிய தமிழ்- தமிழ் அகரமுதலிகளுக்கு எல்லாம் மூல நூலாய் விளங்குவது சதுரகராதியே . 

சதுரகராதிக்கு அடுத்துவைத்துப் போற்றத்தக்க பேரகராதி , 1842 ஆம் ஆண்டில் வெளி 
வந்த ‘ யாழ்ப்பாணத்து அகராதி என்றும் மானிப்பாய் அகராதி என்றும் சொல்லப்பெறும் 

அகராதியாகும் . இதனைத் தொகுத்து அளித்தவர் சந்திரசேகர 
மானிப்பாய் பண்டிதராவார் . இவர் தம் அகராதிக்குப் பெயரகராதி 

என்றே 
அகராதி 

பெயர் சூட்டினார் . ஏனென்றால் , இது சதுரகராதியின் முதல் 

அகராதியாகிய பெயரகராதியின் விரிவேயாகும் . இந்த அகராதி 
யாழ்ப்பாணத்துக்குச் சேர்ந்த மானிப்பாய் அமெரிக்க மிசியோன் அச்சுக்கூடத்தில் அச்சிற் 
பதிப்பிக்கப்பட்ட காரணத்தால் தான் ஊர்ப்பெயரை முன்னிட்டு முன்னர்ச் சுட்டியவாறு 
இந்த அகராதியை வழங்கலாயினர் . 

இதில் சதுரகராதி முழுமையிலும் இடம்பெற்ற சொற்களைவிட நான்கு மடங்குச் சொற் 
கள் - 58,500 சொற்கள் -- அடங்கியுள்ளன . எனவே , இஃது ஒரு பெரிய அகராதியேயாகும் . 
இதில் பொருள் , தொகை , தொடை அகராதிகள் இல்லை . ஆயினும் , பின்னர் அச்சிட்டோர் 
சதுரகராதியில் உள்ளபடி அவற்றையும் அச்சிட்டுச் சேர்த்து இணைப்பாராயினர் . பின்னர் 
வந்த தமிழ் - தமிழ் அகரமுதலிகள் பெயரகராதியை விரிவுபடுத்திய போதிலும் ஏனைய மூன்று 
பகுதிகளையும் விரிவுபடுத்தாது சதுரகராதியிற் கண்டபடியே உடன்சேர்த்துத் தருவாராயினர் . 

பின்வந்த தமிழ் - தமிழ் அகரமுதலிகள் எல்லாம் மானிப்பாய் அகராதியின் விரிவே 
யாகும் . மானிப்பாய் அகராதிக்குக் களத்தூர் சாமி வேதகிரி முதலியார் ஓர் அனுபந்த 

அகராதியைச் சேர்த்தார் . இதில் ஏறத்தாழ 6,500 சொற்கள் காணப் 
பின்வந்த தமிழ் - படுகின்றன . இதன் பின் காஞ்சிபுரம் இராமசாமி நாயுடு மானிப்பாய் 
தமிழ் அகரமுதலிகள் அகராதியுடன் வேதகிரி முதலியாரின் அனுபந்த அகராதியையும் 

சேர்த்து விரிவுபடுத்தினார் . தாமும் பற்பல புதுச் சொற்களை உடன் 
சேர்த்தார் . இவர் தொகுத்த அகரமுதலி பேரகராதி என்னும் பெயருடன் 1893 ஆம் 
ஆண்டுக்குள் இருபதிப்புகளைப் பெற்றுள்ளது . 


யாழ்ப்பாணத்து மேலைப் புலோலி வித்துவான் நா . கதிரைவேற்பிள்ளை என்பார் 
1899 - ல் தமிழ்ப் பேரகராதி என்னும் பெருந்தொகுப்பினைக் கொண்டுவந்தார் . இது 
இராமசாமி நாயுடுவின் பேரகராதியின் விரிவு . இவர் முந்திய அகராதிகளில் இடம்பெறாத 
பல நூல்களிலிருந்து தெரிந்தெடுத்த புதுச் சொற்களுக்கு உடுக்குறி ( * ) இட்டுக் காட்டியுள்ளார் . 


vii 


இதனை மேலும் புதுக்கித் தமிழ்ப் பேரகராதியை 1901 - ல் இவர் மீண்டும் வெளி 
யிட்டார் . 1905 - ல் இரண்டாம் பதிப்பும் வந்துள்ளது . 


தமிழ்ப் பேரகராதியை 1901 - ல் வெளியிட்ட பி . வே . நமசிவாய முதலியார் காஞ்சி 
நாகலிங்க முதலியாரைக்கொண்டு மேலும் பல சொற்களை இணைத்துத் திருத்தியும் விளக்கி 

யும் பேரகராதியை வளப்படுத்தினார் . 1911 - ல் வெளிவந்த இந்த 
தமிழ்மொழி யகராதி அகராதிக்கு தாகலிங்க முதலியாரின் விருப்பப்படி தமிழ்மொழி 

யகராதி எனப் பெயரை மாற்றினார் . மேன்மைதங்கிய ஐந்தாம் 
சார்ச்சு மன்னரும் மேரி அரசியாரும் அந்த ஆண்டு தில்லியில் முடிசூடிக்கொண்ட நிகழ்ச்சியை 
நினைவுகூரும் வண்ணம் ‘ காரனேசன் தமிழ் டிக்சனரி என்னும் பெயரிட்டார் . இந்த 
அகராதிக்கு வரவேற்பு மிகுதியும் இருந்தது எனவே , இது மேலும் பல பதிப்புகளை 
அடுத்தடுத்துப் பெற்றது . இதன் ஏழாம் பதிப்பு 1935 - ல் வெளிவந்ததாகத் தெரியவருகிறது . 
இதன் ஆறாம் பதிப்பை அப்படியே நிழற்படம் எடுத்து மறுதோன்றிப் பதிப்பாகத் தில்லி , 
ஆசியன் பதிப்பகத்தார் நான்காண்டுகளுக்குமுன் ( 1980 ) வெளியிட்டுள்ளனர் . 

பி . இராமநாதன் என்பார் புலவர் சிலர் துணையுடன் இருபதாம் நூற்றாண்டுத் 
தமிழகராதி என்னும் பெயரிலே 1909 - ல் இருபகுதிகள் கொண்ட பேரகராதியை வெளியிட்டுள் 

ளார் . இது நா . கதிரைவேற்பிள்ளையின் தமிழ்ப் பேரகராதி முதலிய 
இருபதாம் 

முந்திய அகராதிகளில் இடம்பெறாத 10,000 சொற்களை மிகுதி 
நூற்றாண்டுத் யாகக் கொண்டுள்ளது . சதுரகராதிக்குப் பின்னர் வந்த தமிழ்- தமிழ் 
தமிழகராதி அகரமுதலிகளில் நா . கதிரைவேற்பிள்ளை 

அகராதி வரையில் 
சதுரகராதியில் உள்ளபடி பொருள் , தொகை , தொடை அகராதி 
ஆகியவற்றையும் சேர்த்து வந்தனர் . இந்த இருபதாம் நூற்றாண்டுத் தமிழகராதியிலும் 
மேற்படி மூவகைச் சேர்க்கைகள் உண்டு . ஆயினும் , இவர் சதுரகராதி தந்தவற்றைக் 
காட்டிலும் அதிகமான சொற்களை உடன் சேர்த்து விளக்கப் பகுதிகளிலும் பல மாறுதல் 
களைச் செய்துள்ளார் . அன்றியும் பொருள் விளக்கும் முறையிலும் தெளிவு காணப்படுகிறது . 
அங்கங்கே பொருள்விளக்கமான சிறிய படங்களையும் 

உடன் 

சேர்த்திருப்பது இந்த 
அகராதிக்குரிய தனிச் சிறப்பாகும் . 


தமிழ் - தமிழ் அகரமுதலிகளுள் மிகவும் பெரியது தமிழ்ச்சங்க அகராதி . இது மூன்று 
பெருந்தொகுதிகளாக வெளிவந்துள்ளது . சொற்பொருள் விளக்கம் தவிரப் பொருள் , 

தொகை , தொடை அகராதி என்னும் சேர்க்கை இந்த அகராதியில் 
தமிழ்ச்சங்க 

இல்லை . இந்த அகராதியைப் பல்லாண்டுகள் உழைத்து உருவாக்கிய 
அகராதி 

வர் யாழ்ப்பாணம் நீதிபதி கு . கதிரைவேற்பிள்ளையாவார் . இவர் 

சதுரகராதி , மானிப்பாய் அகராதி , சென்னை அகராதிகள் , வின்சுலோ 
அகராதி , வைத்திய அகராதி என்னும் இவற்றில் இல்லாத புதுச் சொற்களைத் திரட்டி 
விளக்கம் தந்துள்ளார் . இதனை முற்றுமாய் வெளியிடும் முன்னர் இவர் காலமானார் . 
பின்னர் அப்பொழுது மதுரைத் தமிழ்ச்சங்கத் தலைவராக 

விளங்கிய 
பொன் . பாண்டித்துரைத் தேவரவர்கள் அகராதிப் படிவங்களைக் கதிரைவேற்பிள்ளையின் 
குமாரர் பாலசிங்கம் என்பவரிடமிருந்து பெற்றார் ; மதுரைத் தமிழ்ச்சங்க வித்துவான்களைக் 
கொண்டு பரிசோதித்து அச்சிட்டு வெளியிடப் பணித்தார் . சே . ரா . சுப்பிரமணியக் கவிராயர் 
முதலிய பலரும் பல்லாண்டுகள் உழைத்து இந்த அகராதியை மூன்று பகுதிகளாக 1910 , 1912 , 
1923 ஆம் ஆண்டுகளில் வெளியிட்டு முற்றுவித்தனர் . 

நீதிபதி கு . கதிரைவேற்பிள்ளை சூட்டிய ‘ தமிழ்ச் சொல்லகராதி என்னும் பெயருடன் 
இந்த அகரமுதலி வெளிவந்த போதிலும் மதுரைத் தமிழ்ச்சங்கம் வெளியிட்டமையால் 
தமிழ்ச்சங்க அகராதி எனக் குறிப்பதே பெருவழக்காயிற்று . 

ஒருசொற் பல்பொருள் களுக்கு விளக்கம் தரும்போது பொருள்களை 1 , 2 என எண் 
குறியிட்டுக் காட்டியிருப்பது புதுமை . இதனால் ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள்கள் 
உண்டு என்பதும் தெளிவுபடுகிறது . மேலும் , சொற்பொருளுக்கு அடிப்படை ஆதாரமான 


viii 


நூற்சான்றுகளையும் உதாரணம் என எடுத்துக்காட்டியது புதுமுயற்சி . சொற்பொருளுக்கு 
இலக்கிய இலக்கணம் முதலிய நூல்களிலிருந்து மேற்கோள் எடுத்துத் தந்த முதல் தமிழ் - தமிழ் 
அகராதி இதுவே . இவர் 344 நூல்களிலிருந்து மேற்கோள்களை எடுத்தாண்டுள்ளார் . சொல் 
மூலங்களைக் காட்டியதோடு வடசொற்கள் , இந்துஸ்தானிச் சொற்கள் , தெலுங்குச் சொற்கள் 
முதலியவற்றையும் இனஞ்சுட்டிக் காட்டியுள்ளார் . இந்த அகரமுதலியில் முந்திய அகர 
முதலிகளில் இல்லாத பல சொற்களும் திருந்திய விளக்கங்களும் காணப்படுகின்றன . தமிழ் - 
தமிழ் அகரமுதலிகளுள் கால அடைவில் விரிவு பெற்ற பேரகராதி இதுவே . 

சென்னைப் பல்கலைக்கழகத் தமிழ் லெக்சிகன் என்னும் தமிழ்ப் பேரகராதி நிறைவுறும் 
நிலையெய்திய காலத்தில் , 1935 ஆம் ஆண்டிலே இரு பேரகராதிகள் தோன்றின . ஒன்று 

நெல்லை எஸ் . சங்கரலிங்க முதலியார் தொகுத்தளித்த ஜூபிலித் 
லெக்சிகனை தமிழ்ப் பேரகராதி . மற்றொன்று ஆனந்த விகடன் 

அகராதி . 
அடுத்துவந்த ஜூபிலித் தமிழ்ப் பேரகராதியை வெளியிட்டவர் பி . அரங்கசாமி 
பேரகராதிகள் நாயகர் ஆவார் . இந்தப் பேரகராதி யாழ்ப்பாண அகராதி முதலிய 

பல அகராதிகளைக் கொண்டு புதுக்கியும் திருத்தியும் விளக்கியும் 
செம்மை செய்யப்பெற்றது ; சதுரகராதியின் அமைப்பை அடியொற்றியது . சென்னைப் 
பல்கலைக்கழக லெக்சிகன் பதிப்பாசிரியர் ச . வையாபுரிப்பிள்ளையவர்கள் இதற்கு முன்னுரை 
அளித்துள்ளார்கள் . 

இந்த அகராதி வெளிவந்த 1935 ஆம் ஆண்டிலேயே ஆனந்தவிகடன் ஆசிரியர் ஆனந்த 
விகடன் அகராதி என்னும் பெருந்தொகுதியை வெளிப்படுத்தினார் . ஆனந்தவிகடனில் 
போட்டிப் பந்தயங்கள் தொடர்ந்து வெளிவந்த காலம் . இப் போட்டிக்குப் பயன்படும் 
நோக்கில் எழுந்ததாயினும் முந்திய பேரகராதியில் உள்ள சொற்கள் இதிலும் உண்டு . 
வழக்குச் சொற்கள் , மரூஉச் சொற்கள் , வட்டார வழக்கான பல குறைச்சொற்கள் , வேற்று 
மொழி வழக்குகள் முதலியவற்றை மிகுதியாகக் 

கொண்டுள்ளது ; 

2,040 பக்கங்கள் 
கொண்டது ; அடுத்தடுத்து 1937 , 1938 ஆம் ஆண்டுகளில் இரண்டாவது , மூன்றாவது 
பதிப்புகளையும் பெற்றுள்ளது . எனவே , இந்த அகராதி எத்துணையளவாக நாட்டு 
மக்களிடையே செல்வாக்குப் பெற்றிருந்தது என்பது புலப்படும் . 

சதுரகராதியின் அமைப்பில் நான்கு வகையான அகராதிகளைக் கொண்டு அமைந்த 
பெருநூல் , மதுரைத் தமிழ்ப் பேரகராதி . இவ்வகை நான்கு கூறுபாடுகளுடன் அமைந்த 
அகராதிகளுள் இதுவே இறுதியானது . பண்டிதர் பலர் இதனை உருவாக்குவதில் துணை 
புரிந்துள்ளனர் . மதுரையில் பெரிய புத்தக வெளியீட்டாளரும் புத்தக வணிகருமாக விளங்கிய 
இ . மா . கோபாலகிருட்டினக் கோனார் 1937 - ல் இதனை அச்சிட்டு உலகிற்கு வழங்கினார் . 

இதுகாறும் வெளிவந்த யாழ்ப்பாண அகராதி , ஆனந்தவிகடன் அகராதி முதலிய பல 
அகராதிகளைக் கொண்டு புதுக்கியும் , திருத்தியும் , விளக்கியும் அவைகளில் விடுபட்டுள்ள 
பல்லாயிரக்கணக்கான சொற்களைப் பற்பல நூல்களினின்றும் ஆராய்ந்து எடுத்துத் தந்துள் 
ளார் . கற்றுத் தேர்ந்த பண்டிதர் பலரால் தொகுக்கப்பெற்றது ; மகாமகோபாத்தியாய 
தாக்ஷிணாத்திய கலாநிதி டாக்டர் உ . வே . சாமிநாதையரவர்கள் எழுதிய முன்னுரையுடன் 
கூடியது . பெயரகராதி 605 பக்கம் ; பொருளகராதி 149 பக்கம் ( 606-754 ) ; தொகை 
யகராதி 89 பக்கம் ( 755-843 ) , தொடையகராதி 108 பக்கம் ( 844 - 951) . இவற்றிற்கு 
மேலும் இணைப்பாகத் தமிழ்மொழியில் வழங்கிவரும் உருது , அராபி முதலிய சொற்கள் 
தனிப்படத் தொகுத்துக் காட்டப்பட்டும் உள்ளன . 

பிறமொழியார் தமிழ் பயிலத் தழிழுடன் பிறமொழி விளக்கமும் தரும் அகரமுதலிகள் 
வேண்டியிருந்தன . இருமொழி அகராதிகள் ஆக்குவதில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் 

பாதிரிமார்களேயாவர் . வீரமாமுனிவரே இருமொழி அகராதிகளும் 
இருமொழி 

ஆக்கி முதலில் வழிகாட்டினார் என்பதனை முன்னர்க் கண்டோம் . 
அகராதிகள் 

அவருடைய அடிச்சுவட்டைப் பின்பற்றித் தமிழ் - ஆங்கில அகராதிகள் 
அதிகமாகத் தொகுத்து வெளியிடப்பெற்றன .. 


ix 


பெப்ரிசியசு என்பார் 1779 - ல் 185 பக்கங்கள் கொண்ட தமிழ் - ஆங்கிலச் சிற்றகராதி 
ஒன்றை வெளியிட்டார் . இதில் 9000 சொற்கள் இடம்பெற்றிருந்தன . இதன் பின்னர் 
இராட்லர் நான்கு பகுதிகளாகத் தம் தமிழ் - ஆங்கில அகராதியை அச்சிட்டார் ( 1834 , 1837 , 
1839,1841 ) . வின்சுலோ அகராதி 1862 - லும் தரங்கம்பாடி அகராதி 1897 -லும் வெளி 
வந்தன . 

தமிழ் - ஆங்கில அகராதிகளில் தமிழ்ச்சொற் பொருளை முதலில் ஆங்கிலத்தில் தந்து 
அடுத்துத் தமிழ் விளக்கமும் சேர்த்து அமைப்பாராயினர் ; பெயர் , வினை முதலிய சொற்பாகு 
பாடுகளை இனஞ்சுட்டும் குறிப்புகளும் உடன் சேர்த்துத் தந்துள்ளனர் . சில அகராதிகளில் ஒரு 
சொல்லோடு தொடர்புடைய பிற சொற்கள் , தொடர்கள் 

ஆகியவற்றையும் உடன் 
இணைத்து அமைக்கலாயினர் . 


பல 


தமிழ் - ஆங்கில அகராதிகளுள் வின்சுலோ அகராதி தான் 67000 சொற்களைக் 
கொண்ட பேரகராதியாய் விளங்குகிறது . இதில் விடுபட்டுப்போன பல சொற்கள் , பொருள் 
களைப் போப்புப் பாதிரியார் தம்முடைய படியில் குறித்துவைத்திருந்தார் . இவருடைய 
அகராதிப்படியை அடிப்படையாக வைத்துப் பல்வேறு புதுச் சேர்க்கைகளுடன் அமைந்ததே 
தமிழ் லெக்சிகன் எனப்படும் சென்னைப் பல்கலைக்கழகம் வெளியிட்ட தமிழ்ப் பேரகராதி . 
தமிழில் வந்த மிகப் பெரிய இருமொழி அகராதி இதுவே . அறிஞர் பலர் கூடிப் பல்லாண்டு 
கள் உழைத்து உருவாக்கப்பெற்றது இந்த அகரமுதலி . இதன் ஆறு தொகுதிகளையும் , 
இணைப்புத் தொகுதியையும் பேராசிரியர் ச . வையாபுரிப் பிள்ளையவர்கள் பதிப்பித்து 
1939 - ல் முற்றுவித்தார்கள் . இஃது உலகப் புகழ்பெற்ற ஒரு பேரகராதியாக இப்பொழுது 
விளங்கிவருகிறது . 

தமிழ் - தமிழ் அகராதி , தமிழ் - ஆங்கில அகராதிகள் பலவாக 
தமிழ் லெக்சிகனின் வளர்ந்துவந்த போதிலும் அவற்றில் பல குறைபாடுகள் நீக்கப்பட 
சிறப்பு நிலை வேண்டியனவாயிருந்தன . இதுகுறித்துப் பேராசிரியர் ச . வையாபுரிப் 

பிள்ளையவர்கள் தெரிவிக்கும் கருத்துரை வருமாறு : 
முதலாவது , சங்க இலக்கியம் முதலிய ஆதார நூல்கள் வின்சுலோவுக்குப் 
பின்னரே அச்சில் வெளிவந்துள்ளன . அவற்றை நன்கு பயன்படுத்துவது அவசியமாயிற்று . 

இரண்டாவது , சொற்களுக்குப் பொருள் எழுதுவதில் வின்சுலோ முதலியோரது 
அகராதிகள் ஒன்வொன்றிலும் ஒவ்வொரு நயமிருந்தது . இந் நயங்கள் அனைத்தையும் 
ஒருங்குகொணர்ந்து அவற்றை இன்னும் ஒழுங்காக விருத்தி செய்வது அவசியமாயிருந்தது . 

மூன்றாவது , சொற்பொருள்களை அமைப்பதில் சில நியமங்களைக் கையாளுவதும் 
அவசியமாயிற்று . தமிழ் அகராதி நூல்கள் பலவும் பொருள்களையுங்கூட அகராதிக் 
கிரமத்தில் அமைத்தன . இது தவறாகும் . வரலாற்று முறையிலும் இயலாத இடங்களில் 
கருத்துத் தொடரும் முறையிலும் இவற்றை அமைக்கவேண்டுவது இன்றியமையாத 
தாகும் . 

நான்காவது , சொல்லுக்குப் பொருளாகப் பரியாயச் சொற்களைக் கொடுப்பது 
போதாது . 

சொல்லுக்கு உரிய பொருளின் லட்சணத்தையும் வரையறை செய்ய 
வேண்டும் . இவ்வாறு செய்யும் வழக்கமே தமிழ் அகராதிகளில் பெரும்பாலும் இல்லாம 
லிருந்தது . பரியாயச் சொல்லைக் கூறுவது தான் லட்சணமாகக் கருதப்பட்டது . தமிழ் 
ஆங்கில அகராதிகளில் கொடுக்கப்பட்டுள்ள லட்சணங்களும் ஒவ்வொரு வகையில் 
பிழைபாடு உடையனவாயிருந்தன . இக் குறைகள் எல்லாம் நீக்கவேண்டுவது அவசிய 
மாயிற்று . 

ஐந்தாவது , சொல்லின் பிறப்பைக் குறித்து அகராதியாளர்கள் பெரும்பாலும் கவனஞ் 
செலுத்தியதே இல்லை . வடமொழி மூலங்கள் சிலவற்றிற்குத் தரப்பட்டிருந்தன . பிற 
திராவிட மொழிகளினின்று பிறப்பொத்த சொற்கள் சுட்டப்பெறவில்லை . 


B 


X 


கலா 


சென்ற 


ஆறாவது , மேற்கோள் காட்டுவதில் தகுதியான நியமங்கள் கையாளப்படவில்லை . 
தக்க நியமங்களை அடிப்படையாகக் கொண்டு மேற்கோள் கொடுப்பது அவசியமா 
யிருந்தது . 
மேற்குறித்த அம்சங்களிளெல்லாம் திருத்தமெய்தியது 

சென்னை 

சர்வ 
சங்கத்தார் வெளியிட்டுள்ள ‘ தமிழ் லெக்சிகன் ஆகும் . * 

இத்தனை சிறப்புடைய தமிழ் லெக்சிகன் தமிழுணர்ந்தார்க்கேயன்றிப் பிறமொழி 
யாளர்க்கும் பெரிதும் பயன்படும் பேரகராதியாக விளங்கிவருகிறது . இதனினும் மேம்பட்ட 
சிறப்புடைய பேரகராதி இனித்தான் தோன்றவேண்டும் . 

பேரகராதிகள் பலவாக வளர் நிலையுற்றபோதிலும் ஆங்கிலத்தில் இருப்பதுபோலப் 
பல்வேறு படிநிலையாளர்க்கும் ஏற்றவகையில் இயற்றப்பட்ட அகராதிகள் 

நூற்றாண்டில் அதிகமாயில்லை சூடாமணி நிகண்டின் பதினோராம் 
ஒருசொற் பல தொகுதியில் உள்ள ஒருசொற் பலபொருள்களை அகராதியாக மாற்றி 
பொருள் விளக்கம் அமைக்கும் முயற்சி சென்ற நூற்றாண்டின் மத்தியில் தோற்றமாயிற்று . 

அண்ணாசாமிப் பிள்ளை என்பவர் , ஒருசொற் பலபொருள் விளக்கம் 
என்னும் அகராதியை 1850 - ல் வெளியிட்டார் இதில் அத் தொகுதியில் உள்ள 1575 
சொற்களும் அகரவரிசையில் தரப்பெற்று அவற்றிற்கு நிகண்டாசிரியர் தந்த பொருளும் 
அதற்கு விளக்கமும் சேர்த்துத் தரப்பட்டுள்ளன . இஃது இலக்கிய மாணவர்க்கு ஒரு 
சிற்றகராதியாகப் பயன்படத்தக்கது . 
சென்ற நூற்றாண்டில் பள்ளியிற் பயிலும் மாணவர்க்கு ஏற்றதாகச் செய்து அளிக்கப் 

பெற்ற சிறிய அளவிலான நூல் , அகராதிச் சுருக்கம் 
அகராதிச் சுருக்கம் 

கோ விஜயரங்க முதலியாரால் 1883 - ல் வெளியிடப்பெற்றது . 

இதற்கு அவர் தந்த ஆங்கிலத் தலைப்பு தமிழ் பாக்கெட் டிக்ஷனரி 
( Tamil Pocket Dictionary ) என்பதாகும் . 

இதன் ஆசிரியர் , மாணவர்க்கு ஆங்கிலமும் தமிழும் பயிற்றுவிக்கும் பணியில் 
ஈடுபட்டிருத்தார் . ஆங்கிலத்தில் மாணவர் படிநிலைகளுக்குத் தக்கவண்ணம் பல்வேறு 
தரங்களில் அகராதிகள் இருப்பது கண்டு , தமிழ் மாணவர்க்காக இத் தொகுப்பினை ஆக்க 
முற்பட்டார் . ஆங்கில அகராதிகளின் போக்கினைப் பின்பற்றி அகரவருக்கம் முதல் 
வகரவருக்கம் வரை 3615 சொற்களுக்குத் தெளிவான முறையில் பொருள் விளக்கமும் 
தந்துள்ளார் . ஒவ்வொரு பக்கத்திலும் அமைந்த எழுத்து வருக்கத்தில் தொடங்கும் குறட்பா 
ஒன்றையும் தலைப்பில் சேர்த்துள்ளார் . 


இந்த அகராதித் தொகுப்பைச் சென்னைச் சர்வ கலாசாலைத் தமிழ்த் தலைமைப் 
புலவர் கோ . இராசகோபாலப் பிள்ளை பரிசோதித்துத் தந்துள்ளார் என்பதும் தெரிய 
வருகிறது . அகராதியின் முடிவில் பெயரும் வினையுமாய்ப் பொருள் தரும் சொற்களும் ( 237 ) 
அகரவரிசையில் அமைக்கப்பெற்று அவற்றிற்குரிய பெயர் வினைப் பொருள்களும் 

ஓர் 
அட்டவணைபோலச் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . இப் பகுதி , மாணவர்க்குச் சொல் நிலை 
தெரிந்து பொருள்காணவேண்டும் என்னும் பெற்றியை விளக்குவதாகும் 
இலக்கியச்சொல்லகராதியை ஆக்கியவர் சுன்னாகம் 

அ . குமாரசுவாமிப் 

பிள்ளை 
யாவார் . இவர் செய்யுளும் உரைநடையும் வல்ல பெரும்புலவர் . சில நூல்களைத் தம் 

புத்துரையுடன் பதிப்பித்து முள்ளார் . புத்தாக்கமாக இவர் இயற்றிய 
இலக்கியச் 

இலக்கணச்சந்திரிகை , வினைப் பகுபத விளக்கம் என்னும் இருநூல் 
சொல்லகராதி 

களும் சிறப்பாகக் குறிப்பிடத்தக்கன . இவை தமிழ் மாணவர் 

இலக்கணப்புலமை நிரம்பக் கற்கவேண்டிய விளக்க நூல்களாகும் . 
இவர் நீதிபதி கு . கதிரைவேற்பிள்ளையின் பேரகராதிக்கும் துணை நின்றவர் . இத்தகு பெரும் 


* 


இலக்கியச் சிந்தனைகள் - முதற் பதிப்பு - பக்கம் 163-164 . 


xi 


புலமையும் பெரும் பயிற்சியுமுடைய இப் புலவர் பெருமான் 1914 ஆம் ஆண்டில் இந்த 
அகராதியை வெளியிட்டார் . 

பெயருக்கு ஏற்றாற்போல இலக்கியச் சொற்களே இதில் பெரும்பாலும் தரப் 
பட்டுள்ளன . இலக்கியத்துள் பயின்றுவரும் அருஞ்சொற்களைக் கொண்டது இத் தொகுப்பு . 

நிகண்டு நூல்களிலும் பிற பெயர்த்தொகுதிகளிலும் பாரதம் , இராமாயணம் , கலித் 
தொகை , சிந்தாமணி முதலிய இலக்கியங்களிலுமிருந்து புதியனவாகச் சொற்களைத் 
தொகுத்துத் தந்துள்ளார் . சொற்களேயன்றிப் பொருள்களும் புதியனவாகச் சேர்க்கப் 
பட்டிருக்கின்றன . பொருள்களுக்குச் சான்றாகவுள்ள இலக்கிய மேற்கோள்களையும் எடுத்துத் 
தந்திருப்பது இந்த அகராதியின் தனிச் சிறப்பாகும் . இஃது இலக்கியம் கற்கும் மாணவர்க்குப் 
பயன்படத்தக்க சிறப்பு அகராதி ; ஒரு சிற்றகராதி . 

சென்ற நூற்றாண்டிலே 1883 - ல் கோ . விஜயரங்க முதலியார் தொகுத்து வெளியிட்ட 
பள்ளியிற் பயிலும் மாணவர்க்கான அகராதிச் சுருக்கம் மாணவர் பொருட்டாகவே இயற்றப் 

பெற்றது . 

அதன்பின் 1920 ஆம் ஆண்டுவரை மாணவர்க்கான 
மாணவர் 

அகராதிகளை ஆக்குவதில் அறிஞர் பெருமக்கள் ஈடுபட்டிலர் . இந்த 
தமிழகராதி 

வகையில் இருபதாம் நூற்றாண்டில் மாணவர்க்காகவே செய்யப் 

பெற்ற முதல் நூல் என்று போற்றத்தக்கது மாணவர் தமிழகராதி . 
இதனைத் தொகுத்து அளித்தவர் தமிழ்ப் பெரும் பேராசிரியர் எஸ் . அனவரதவிநாயகம் 
பிள்ளையவர்களாவார் . 1921 ஆம் ஆண்டிலே சென்னை ஸி . குமாரசாமி நாயுடு அண்டு 
சன்ஸ் புத்தக வெளியீட்டாளர் இதனை வெளியிட்டனர் . இஃது ஏறத்தாழ 26000 சொற்கள் 
கொண்டதொரு சிற்றகராதியாகும் . இது பள்ளியிற் பயிலும் மாணவர்க்குப் பெரும் 
பயனுடையது . 
இதன் பின்னர் மாணவர்க்கென ஆக்கப்பெற்ற அகராதிகள் பல ஒன்றன் பின் ஒன்றாக 

அடுத்தடுத்து வெளிவரலாயின . இவற்றின் எண்ணிக்கை இது நாள் 
மாணவர்க்கான 

வரை ஏறத்தாழ 20 - க்கு மேலாக உள்ளன . இவற்றைப் பின்வரும் 
சிற்றகராதிகள் காலமுறை அட்டவணை விளக்கும் . அடுத்துள்ள அட்டவணையிற் 

சுட்டிய அகராதிகளுள் முதல் நான்கு அகராதிகள் முற்பட விளக்கப் 
பெற்றன . இனி , ஏனைய அகராதிகள் பற்றிய வரலாறுகளைக் காண்போம் . 

சொற்பொருள் விளக்கம் என்னும் தமிழகராதி 1924 - ல் யாழ்ப்பாணத்தில் பிறந்தது . 
இது கிட்டத்தட்ட குமாரசாமிப் பிள்ளையின் இலக்கியச் சொல்லகராதி போன்றது எனலாம் . 

இதன் பெயர்க்கு ஏற்பச் சொற்களின் பொருளில் தெளிவுற அமைந்த 
சொற்பொருள் விளக்கங்களைக் காணலாம் . பிரபந்தங்களின் இலக்கணங்களும் 
விளக்கம் 

மற்றும் பல சிறப்புப் பெயர்களும் சிறப்பாக எடுத்துத் தக்கமுறையில் 

விளக்கப்பெற்றுள்ளன . இதுவும் இலக்கிய மாணவர்க்கே தனித்துரிய 
ஒரு சிறப்புச் சிற்றகராதி எனலாம் . 

மாணவர் அகராதிக்குப்பின் வந்த மாணவர்க்குப் பெரும்பயனுடைய அகராதி ‘ தற்காலத் 
தமிழ்ச் சொல்லகராதி . பெரும்பான்மை கருதி இப் பெயரிடப்பட்டதே யன்றி முன்னைத் 

தமிழ்ச் சொற்களையும் இது கொண்டுள்ளது . இதனைத் தொகுத்து 
தற்காலத் தமிழ்ச் அளித்தவர் ச . பவானந்தம் பிள்ளையாவார் . காவல்துறைப் பணியி 
சொல்லகராதி 

லிருந்த இவர் தமிழில் நல்ல புலமை பெற்றிருந்தார் ; நன்னூற் 

காண்டிகை , தொல்காப்பியப் பொருளதிகார உரை , இறையனா 
ரகப்பொருளுரை , யாப்பருங்கல விருத்தியுரை முதலியவற்றைப் பதிப்பித்த பதிப்பாசிரியரும் 
ஆவார் . ‘ பவானந்தர் கழகம் என்னும் நிறுவனம் கண்டு அதன்வழிப் பல நூல்களை வெளி 
யிட்டார் இவர் தொகுத்த இந்த அகராதியை மாக்மில்லன் 

கம்பெனியார் அழகுற 
அச்சிட்டு வெளியிட்டனர் . இந்த அகராதியில் பற்பல தகவல்களும் வகைப்பட அமைத்துத் 
தரப்பட்டுள்ளன . இந்த அகராதியின் தொகுப்பும் அமைப்பும் குறித்து ஆசிரியர் வழங்கிய 
முகவுரைச் செய்திகளை இங்கே காண்போம் . 


. 


ஆண் 


எண 


நூற்பெயர் 


வெளியீட்டாளர் 


ஆசிரியர் 


பக்கம்சொற்றொகை 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


1850 


1. 


ஒருசொற்பலபொருள்விளக்கம் 


186 


அண்ணாசாமிப்பிள்ளை 


1575 


2. 


1883 


அகராதிச்சுருக்கம் 


கோ.விஜயரங்கமுதலியார் 


3615 


1914 


3 . 


இலக்கியச்சொல்லகராதி 


205 


அ.குமாரசாமிப்பிள்ளை 


4. 


1921 


மாணவர்தமிழகராதி 


26000 


எஸ்.அனவரதவிநாயகம் 
பிள்ளை 


ஸி.குமாரசாமிநாயுடு அண்டுசன்ஸ் 


5 . 


1924 


சொற்பொருள்விளக்கம்என்னும்ச.சுப்பிரமணியசாஸ்திரி தமிழகராதி 


கலாநிதிஅச்சியந்திர சாலை,யாழ்ப்பாணம் 


288 


6. 


1925 


தற்காலத்தமிழ்ச்சொல்லகராதி 


ச.பவானந்தம்பிள்ளை 


33270 


xii 


மாக்மில்லன்அண்டு கம்பெனி,சென்னை 


38+ 476 


7. 


1928 


இளைஞர்தமிழ்க்கையகராதி 


மே.வீ.வேணுகோபாலப் 


பிள்ளை 


இந்தியன்பப்ளிஷிங் கம்பெனி,சென்னை 


160 


8500 


8. 


1935 


நவீனதமிழ்அகராதி 


சீ.கிருஷ்ணசாமிப்பிள்ளை 


ஸி.குமாரசாமிநாயுடு அண்டுசன்ஸ் 


20500 


9. 


1939 


தமிழறிஞர்அகராதி 


சீ.கிருஷ்ணசாமிப்பிள்ளை 


ஸி.குமாரசாமிநாயுடு அண்டுசன்ஸ்,சென்னை 


10. 


1939 


தமிழமிழ்தஅகராதி 


ஸி.குமாரசாமிநாயுடு அண்டுசன்ஸ்,சென்னை 


41, 


விக்டோரியா 
தமிழ் 
அகராதி 


எஸ்.குப்புஸ்வாமி 


12. 


1940கழகத்தமிழ்க்கையகராதி 


சேலைசகதேவமுதலியார் காழிசிவகண்ணுசாமிப் 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழகம், 
சென்னை 


பிள்ளை 


312 


12500 


13. 


1949கார்த்திகேயினிபுதுமுறைஅகராதிஎஸ்.நடராசன் 


கார்த்திகேயினிபிரசுரம், இராமச்சந்திரபுரம் 


14. 


1950செந்தமிழ்அகராதி 


ந.சி.கந்தையாப்பிள்ளை 


ஆசிரியர்நூற்பதிப்புக் கழகம்,சென்னை 


15. 


1951கம்பர்தமிழ்அகராதி 


வே.இராமச்சந்திரசர்மா 


16. 


1955சுருக்கத்தமிழ்அகராதி 


சென்னைப்பல்கலைக் கழகம் 


xiii 


17. 


16500 


1955கோனார்தமிழ்க்கையகராதி 


ஐயன்பெருமாள்கோனார் 


பழனியப்பாபிரதர்ஸ் 


18. 


1957தமிழ்இலக்கியஅகராதி 


பாலூர்து.கண்ணப்ப முதலியார் 


சென்டரல்புக்டிப்போ, 
சென்னை 


19. 


1964கழகத்தமிழகராதி 


கழகப்புலவர்குழு 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழகம் 


882 


20. 


1969 


லிப்கோதமிழ்-தமிழ்-ஆங்கில அகராதி 


புலவர்பூந்துறையான் 


1977மரபுத்தொடர்களும் 

சொற்றொடர்களும் 


அசோகன்பதிப்பகம், 
சென்னை 


21. 


22. 


1979 


மணிமேகலைத்தமிழகராதி 


மணிமேகலைப்பிரசுரம், 
சென்னை 


xiv 


“ தொன்மொழியாம் தென்மொழியிற் சதுரகராதி முதலிய பற்பல வகராதிகள் 
இருப்பினும் அவைகளெல்லாம் பெருவாரியாய்ப் பள்ளிப் பிள்ளைகட்கும் பிறர்க்கும் 
எளிதிற் பயன் தருவன அல்ல . அன்றியும் அவைகளின் விலை ஏற்றமும் உருவத் தோற்றமும் 
எல்லாரும் எளிதிற் பெற்று உபயோகிக்க அனுகூலமானவைகளல்ல . ஆகையால் , வீணாக 
விரித்தும் மிகச் சுருக்கியும் பயனற்றதாக்காமல் இதனைத் தற்காலத் தமிழ் மாணவரும் 
பிறரும் நயமாக வாங்கி நவீன முறையால் உபயோகித்து நலம் அடையுமாறு நல்லெழுத் 
திலும் நற்காகிதத்திலும் அச்சிட்டிருக்கின்றோம் . 

இன்னும் இம் மொழியில் வந்து வழங்கும் வடசொற்களில் இன்றியமையாதவை 
களையும் , திசைச்சொற்களில் அரசாங்க முறையிலும் , அதிகார முறையிலும் , வர்த்தக 
முறையிலும் , சாஸ்திர சாம்பிரதாய இலௌகீக முறைகளிலும் உள்ள எத்தனையோ 
சொற்களையும் இதில் புதுவனவாகச் சேர்த்திருக்கின்றோம் . பழையன கழிதலும் 
புதியன புகுதலும் வழுவல கால வகையி னானே என்ற ஆன்றோர் மொழிப்படி 
அவைகள் தகையாம் அன்றி மிகையாகா . 

அரச னெவ்வழி அவ்வழி குடிகள் என்ற பழமொழியைப் புதுமொழியாக்க , 
அரசன் எவ்வழி ஆசாரம் அவ்வழி என்று ஆக்கிவிடலாம் என்றெண்ணும்படி அநேக 
நவீன இலௌகீக ஆசாரங்கள் 

பிரவர்த்தித்திருக்கும் இந் நாளில் முன்னாளைய 
வழக்கத்தை அனுசரித்த தமிழகராதியைப்போன்ற தொன்றே போதாமையை 
அனுபவத்தில் உணர்ந்த யாம் , இதில் அநுபந்தங்களாகப் பஞ்சாங்கப் பெயர்களில் 
பக்ஷங்களின் பெயரையும் , பஞ்சபு பெயர்களையும் , அவைகளின் தொழில்களையும் , 
வாரசூலையின் வார நாழிகைகள் , பரிகாரங்கள் முதலியவைகளையும் , கிரகணங்கள் , 
பரதகண்டவாசிகளின் பண்டிகைகள் , முகம்மதியர் பண்டிகைகள் , உருஸுகள் , 
கிறித்தவர்களின் முக்கியப் பண்டிகைகள் , திருநாட்கள் , அச்சுப்பிழை திருத்தி அச்சுக் 
கூடத்துக் கனுப்புவதற்கு வேண்டிய திருத்தக்குறிகள் , அவைகளின் 

விளக்கங்கள் , 
இங்கிலீஷ் நாணய வழக்கப்பெயர்கள் , பரதகண்ட நாணய வழக்கப் பெயர்கள் , புகை 
வண்டியில் ஏற்றும் சாமான்களின் நிறை அளவின் பெயர்கள் , சென்னை முகத்தலளவை , 
பரதகண்ட கால அளவைகளின் பெயர்கள் , இங்கிலீஷ் கால அளவைகளின் பெயர்கள் , 
லீப் வருஷக் குறிப்பு , இங்கிலீஷ் நீட்டலளவைப் பெயர்கள் , நிறுத்தலளவைப் பெயர்கள் , 
இங்கிலீஷ் முகத்தலளவைப் பெயர்கள் , தானிய தவச அளவுப் பெயர்கள் , எண்வாய் 
பாட்டுப் பெயர்கள் , இங்கிலீஷ் நிறுத்தலளவைகள் ( பொன் , வெள்ளி முதலியன) , 
இங்கிலீஷ் மருந்து நிறுத்தலளவைப் பெயர்கள் , இங்கிலீஷ் நீட்டலளவைப் பெயர்கள் , 
இங்கிலீஷ் சதுர அளவைப் பெயர்கள் , வாக்கியங்கள் அர்த்தமாவதற் கனுகூலமான 
அடையாளப் பெயர்கள் முதலியவைகளையும் முறையாகச் சேர்த்திருக்கின்றோம் . 


‘ அன்றியும் அனுபந்தம் ஒன்றில் அசல் , அலாதி என்பவைகளைப்போன்ற உருது 
பாஷைப் பதங்கள் , அலமாரி , கிராம்பு போன்ற போர்த்துகேசியச் சொற்கள் , எச்சரிக்கை , 
வாடிக்கைபோன்ற தெலுங்கு பதங்கள் , பயங்காளி , விரயம் போன்ற 

விரயம் போன்ற கிராமியச் 
சொற்கள் , ஏராளம் , தாராளம் முதலிய வழக்கச் சொற்கள் , கவர்ன்மெண்ட் , கவர்னர் 
முதலிய இங்கிலீஷ் பதங்கள் முதலியவைகளையும் 


“ அனுபந்தம் இரண்டில் அக்ரிமெண்ட் , அங்குஸ் தான் முதலிய அன்னிய வியாபாரக் 
கூட்டு சம்பந்தமான மொழிகளையும் , பிறமத சம்பந்தமான மொழிகளையும் , நவீன 
சாஸ்திர சம்பந்தமான மொழிகளையும் இன்னும் பற்பல புதுச் சொற்களையும் 


“ அனுபந்தம் மூன்றில் வருஷங்கள் , மாதங்கள் , வாரங்கள் , இராகுகால நாழிகைகள் , 
கிரகங்களின் பெயர்கள் , நக்ஷத்திரங்களின் பெயர்கள் , இலக்கினங்களின் பெயர்கள் , 
திதிகளின் பெயர்கள் , யோகங்கள் , கரணங்கள் , மூன்றாம் பிறை , இராசிகளின் பெயர்கள் 
ஆகியவைகளைக் குறிக்கும் சொற்களையும் நவீன முறையாக யாவரும் நலம்பெறப் 
புகுத்தி வெளியிட்டிருக்கின்றோம் . ( பக்கம் Xxxvi --xxxviii ) 


XV 


* இளைஞர் தமிழ்க் கையகராதி என்பது மகாவித்துவான் மே . வீ . வேணுகோபாலப் 
பிள்ளையவர்களால் தொகுத்துப் பள்ளி மாணவர்க்கெனவே படைக்கப்பெற்றது . ஏறத்தாழ 

8500 சொற்களைக் கொண்டது . திரு . பிள்ளையவர்கள் குழந்தை 
கையகராதிகள் களுக்கான நூலாக்கத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் . பல்வேறு பதிப்பக 
நூல்களும் இவர் 

கண்பார்த்துச் செம்மைபெற்றன . பண்டை 
இலக்கிய இலக்கணங்களைச் சீரிய முறையில் கூர்ந்தாய்ந்து பதிப்பிப்பதில் ஒப்புயர்வின்றி 
விளங்கியவர் . மாணவர்க்கான பாடநூல்களில் பல நாள் ஈடுபட்ட தம் பயிற்சியின் விளைவாக 
உயர்நிலைப்பள்ளி மாணவர்க்குத் துணை நிற்கும் வகையில் இந்தக் கையகராதியைத் தொகுத்து 
வெளியிட்டார் . இது சென்ற நூற்றாண்டில் கோன்றிய அகராதிச் சுருக்கம் நூலை 
அடியொற்றியது . இது 1928 - ல் மலர்ந்தது ; பின்னும் சில பதிப்புகளைப் பெற்றது .. 
இவையிரண்டுமே சட்டைப்பையில் வைத்துக்கொள்ளத்தக்க சிறிய ஆங்கில அகராதி 
போன்றனவாகும் . 


வகையான 


தற்காலத் தமிழ்ச் சொல்லகராதி சொற்பொருள்களோடு பல்வேறு 
செய்திகளின் விளக்கங்களையும் கொண்டு விளங்கும் புத்தகராதி என்பது தெரியவரும் . 

தற்காலத் தமிழ்ச் சொல்லகராதியின் அமைப்பையும் போக்கையும் 
நவீன தமிழ் 

ஒட்டி 1935 - ல் வெளியானது இந்த நவீன தமிழ் அகராதி . இதனை 
அகராதி 

ஆக்கியவர் புரசைப்பாக்கம் தமிழ்ப் பண்டிதர் சீ கிருஷ்ணசாமிப் 

பிள்ளையாவார் . இவர் தாம் தொகுத்த அகராதியைக் குறித்துப் 
பின் வருமாறு சுட்டியுள்ளார் : 


நாடு 


நமது தமிழ்மொழியில் அகராதிகளும் நிகண்டுகளும் சொற்பொருளாராய்ச்சி 
செய்யாது 

குறைபாடுடையனவா யிருக்கின்றன . ஆகவே , தற்காலத்தில் பல 
களிலுமுள்ள பல நூறாயிரம் மக்கள் தாங்கள் கற்கப் புகும் தமிழ் நூல்களுள் வரும் 
கடினமொழிகளின் பொருள்களை எளிதில் உணரும்வண்ணம் வீணில் பெருக்கியும் அழகு 
குன்றச் சுருக்கியுமிராமல் இன்றியமையாத சொற்களனைத்தையும் திரட்டித் தக்க 
இடங்களில் 

மொழிகளுக்கேற்ற பொருள்களை இலக்கியங்களினின்றும் உதாரண 
முகத்தால் விளக்கிக் காட்டியும் , எழுத்துப் பிழையில்லாமலும் , வழக்காற்றிலுள்ள 
மொழிகளுக்கு உடுக்குறியும் * ஒரு மொழியின் பொருள்கள் உலக வழக்கிலிருப்பின் 
அவற்றைப் பிராக்கெட்டுக்கு [ ] முன்ன தாகவும் அமைத்து இதற்கு நவீன தமிழ் 
அகராதி என்னும் பெயரைத் தந்து பதிப்பித்தனன் . 





இதில் 


மாணவர் 


இலக்கியச் சொற்கள் , வழக்காற்றுச் சொற்கள் , பொருள்கள் ஆகியவை எந்தவகையில் 
தரப்பட்டுள்ளன என்பது தெளிவாகிறது . 

அகராதியை வெளியிட்ட 
ஸி . குமாரசாமி நாயுடு அண்டு சன்ஸ் நிறுவனத்தாரே இதனையும் வெளியிட்டுள்ளனர் .. 
பெரும்பான்மையும் மாணவர் அகராதியைத் திருத்தியும் புதுக்கியும் வெளியிட்ட ஒரு பதிப்புப் 
போன்றதே இந்த அகராதி . 


இவற்றை வெளியிட்டோரும் ஸி . குமாரசாமி நாயுடு அண்டு சன்ஸ் நிறுவனத்தாரே 

யாவர் . தற்காலத் தமிழ்ச் சொல்லகராதியில் அனுபந்தமாகச் 
தமிழமிழ்த அகராதி- சேர்க்கப்பெற்ற பல பொருள்களும் இவற்றில் வகைப்படுத்தப்பெற்று 
தமிழறிஞர் அகராதி வளப்படுத்தப்பட்டுள்ளன . மாணவர்களுக்குப் பிறமொழிச் சொற் 

களையும் , எழுத்துப் பேதத்தால் பொருள் மாறுபடும் சொற்கள் 
முதலியவற்றையும் அறிய இவை பயன்படும் . * 


* இவற்றின் பொருளடக்க விரிவை மொழியியல் அகராதிகள் என்னும் தலைப்பின் கீழ்ப் பின்னர்க் 
காண்க - பக்கம் xxii - xxiii . 


xvi 


இளைஞர் தமிழ்க் கையகராதிக்கு அடுத்த நிலை . இதில் உள்ள சொற்களைவிடவும் 
ஒன்றரை மடங்குச் சொற்களைக் கொண்டது இந்த அகராதி ; இதில் 12500 சொற்கள் 

இடம்பெற்றுள்ளன . இதனைத் தொகுத்து அளித்தோர் சேலை 
கழகத் தமிழ்க் 

சகதேவ 

முதலியாரும் காழி சிவ . கண்ணுசாமிப் பிள்ளையவர் 
கையகராதி 

களுமாவர் . இதனைத் திருநெல்வேலித் தென்னிந்திய சைவசித்தாந்த 

நூற்பதிப்புக் கழகத்தார் 1940 - ல் வெளியிட்டுள்ளனர் . எனவே தான் 
இதற்குக் கழகத் தமிழ்க் கையகராதி எனப் பெயரிடலாயினர் . இதுவும் சட்டைப்பையில் 
அடங்கும்படியான அளவினதே . 


வித்துவான் ஐயன்பெருமாள் கோனார் திருச்சிராப்பள்ளியில் பள்ளித் தமிழாசிரியராக 
விளங்கியவர் ; பள்ளியிறுதி வகுப்புப் பாடநூல்கள் , கல்லூரித் தமிழ்ப் பாடநூல்கள் ஆகிய 
வற்றிற்குப் பல ஆண்டுகளாய் உரை நூல் வெளியிட்டுவந்தவர் . எனவே , மாணவர்களுக்கான 
பாடநூல்களில் பயின்று வரும் சொற்பரப்பினை நன்கு தெரியும் வாய்ப்பினைப் பெற்றிருந்தார் . 

இவர் எழுதிய உரை நூல்களை வெளியிட்டுவந்த பழனியப்பா சகோ 
கோனார் தமிழ்க் தரர் நிறுவனத்தார் பள்ளி , கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 
கையகராதி 

ஏற்றவகையில் ஓர் அகராதி ஆக்கக் கோனார் அவர்களுக்கு ஊக்கம் 

தந்தனர் . இவருடைய அகராதித் தொகுப்பை இவர் பெயரையிட்டுக் 
கோனார் தமிழ்க் கையகராதி என்னும் பெயரில் 1955 - ல் வெளியிட்டனர் . இஃது 
ளைஞர் கையகராதியினும் பார்க்க இருமடங்குச் சொற்கள் , அதாவது 16500 சொற்கள் 
கொண்ட சிற்றகராதியாக உள்ளது . 


கோனார் தமிழ்க் கையகராதியை அடுத்து 1957 - ல் வெளிவந்தது தமிழ் இலக்கிய 
அகராதி . இதனை எழுதித் தொகுத்தவர் வித்துவான் பாலூர் து . கண்ணப்ப முதலியா 

ராவார் . இவர் உயர்நிலைப்பள்ளியிலும் கல்லூரியிலும் தமிழ் பயிற்று 
தமிழ் இலக்கிய வித்தவர் . இந்த அகராதியைச் சொல் அகராதி , தொகை அகராதி , 
அகராதி 

பிரபந்த அகராதி , நூல் அகராதி , புலவர் அகராதி என ஐந்து கூறாக 

அமைத்துத் தந்துள்ளார் . சதுரகராதி என்றாற்போல இதனைப் 
‘பஞ்சக அகராதி என்று சுட்டலாம் . இந்த அகராதியின் அமைப்பும் சிறப்புத் தன்மையும் 
குறித்துத் தொகுப்பாசிரியர் முன்னுரையில் தரும் விளக்கவுரை வருமாறு : 


" தமிழ் இலக்கிய அகராதி என்னும் இந் நூல் கல்லூரிகளிலும் , உயர்நிலைப் பள்ளி 
களிலும் , இடைநிலைப் பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்கட்குப் பாடநூலாக வரும் 
இலக்கியங்களிலும் உரைநடைகளிலும் காணப்படும் சொற்களுக்குரிய பொருள்களை 
நன்கு உணர்தற்கான வழிகளில் தொகுத்து எழுதப்பெற்றுள்ளது . இலக்கிய மொழிகளை 
யன்றி உலகவழக்கு மொழிகளுக்குரிய பொருள்களையும் இது தன்னகத்துக் கொண் 
டுள்ளது . அடிக்கடி நூல்களின் வாயிலாகவும் பேச்சுவழக்கின் வாயிலாகவும் காணப் 
படுகின்ற வடசொற்களுக்கும் சாஸ்திர சம்பந்தமான சொற்களுக்கும் பொருள் அறிய இது 
துணைசெய்ய வல்லது . இவ் வகராதி கையகத்திருப்பின் சொற்களின் பொருளை 
முட்டின்றிப் பிறர் உதவியின்றி அறிந்துகொள்ளலாம் .. 

இந் நூல் சொற்களுக்குரிய பொருளை அறிதற்குத் துணை செய்வதோடு நில்லாமல் 
தொகைச்சொற்கள் , தொடர்மொழிகளின் விளக்கங்கள் , தொண்ணூற்றாறு வகைப் 
பிரபந்தங்கட்குரிய விளக்கங்கள் , நூல்கள் பலவற்றினைப்பற்றியும் புலவர்களில் பலரைப் 
பற்றியும் குறிப்புக்கள் கொண்டு திகழ்கிறது . ஆகவே , தமிழ் நூல்களைப் பற்றியும் ஆசிரி 
யர்களைப் பற்றியும் ஒருங்கே அறிதற்கு இந் நூல் பெருந்துணை செய்வது . 


இதுவும் கையகராதி நிலையில் உள்ளதே . இவர் இந்த அகராதியை ஐந்து பகுதிகளாகப் 
பகுத்து அமைத்தது ஒரு புதுமை . 


xvii 


லிப்கோ நூல் வெளியீட்டு நிறுவனம் பள்ளிகளுக்கான பாடநூல் , உரை நூல் , பொது 

மக்களுக்கான பலவகை நூல்களை வெளியிட்டு வருவது . இதன் 
லிப்கோ - தமிழ் - 

சார்பில் அமைந்த இந்த அகராதியில் தமிழ் - தமிழ்ப் பொருளோடு 
தமிழ் - ஆங்கில 

ஆங்கிலப் பொருளும் சேர்த்துத் தரப்பட்டிருக்கிறது . இது பள்ளி 
அகராதி 

மாணவரைக் குறியாகக்கொண்டு வெளியிடப்பெற்ற ஒரு சிற்றகராதி . 


கல்கண்டு என்னும் வார இதழை வெளியிட்டுவந்த தமிழ்வாணனார் முயற்சியில் 
முகிழ்த்தது இந்த அகராதி . அவர் தாம் படைத்த பல நூல்களையும் மணிமேகலைப் 

பிரசுரம் என்னும் பெயரில் அமைந்துள்ள தம் பதிப்பகத்தின் வழியே 
மணிமேகலைத் வெளியிட்டுவந்தார் . இப் பதிப்பகத்தில் அதன் பெயரைத் தாங்கி 
தமிழகராதி 

1979 - ல் வெளிவந்தது இந்த அகராதி . இது தோற்றத்தில் ஓரளவு 

கோனார் தமிழ்க் கையகராதிபோலக் காணப்படுகிறது . என்றாலும் 
இதில் அதைவிடவும் அதிகமான சொற்பொருள்கள் தொகுத்துத் தரப்பட்டுள்ளன . 

தொடக்கநிலைச் சிற்றகராதி , கையகராதி , சிற்றகராதி போலாது நடுத்தர அளவிலான 
அகராதிகள் சிலவும் உருவாகி வெளிவந்து உலவின . செந்தமிழ் அகராதி , கம்பர் தமிழ் அகராதி 

என்னும் இரண்டும் இவ்வகையில் முக்கியமாகக் குறிப்பிடத்தக்கவை . 
நடுத்தர 

‘ செந்தமிழ் அகராதி ந . சி . கந்தையாப் பிள்ளையால் தொகுக்கப் 
அகராதிகள் 

பெற்று ஆசிரியர் நூற்பதிப்புக் கழகத்தாரால் 1950 - ல் வெளியிடப் 

பெற்றது . இதனை அடுத்து 1951 - ல் வந்த கம்பர் தமிழ் அகராதியைத் 
தொகுத்தவர் வே . இராமச்சந்திர சர்மா என்பவராவார் . இவை பள்ளிகளிலும் கல்லூரி 
களிலும் பயிலும் மாணவர்க்கு ஏற்றவகையில் திட்டமிட்டுத் தொகுக்கப்பெற்றன . 

மேலே சுட்டிய இரண்டு அகராதிகளினும் இருமடங்கு பெருக்கமுற்றுத் தோன்றிய 
அகராதி கழகத் தமிழ் அகராதி .. இது திருநெல்வேலித் தென்னிந்திய சைவசித்தாந்த 

நூற்பதிப்புக் கழகத்தினரால் 1964 - ல் வெளியிடப்பெற்றது . இதனைக் 
கழகத் தமிழ் 

கழகப் புலவர் குழுவினர் தொகுத்துச் சீர்தூக்கிச் செம்மைப்படுத்தி 
அகராதி 

அமைத்துள்ளனர் . இதனை நடுத்தர அகராதிகளினும் விரிவு பெற்ற 

சிறப்பகராதி என்னலாம் . பள்ளி , கல்லூரிகளில் பயில்வார்க்கும் 
புலவர்களுக்கும் பயன்படும் வகையில் இது காணப்படுகிறது . 

சென்னைப் பல்கலைக்கழகம் வெளியிட்ட தமிழ்ப் பேரகராதி உலகமறிந்த ஒரு பெரும் 
பேரகராதி . 1913 - ல் தொடங்கித் தக்க அறிஞர் பெருமக்கள் பலரால் வளர்க்கப்பெற்று , 

1932 - ல் முற்றுவிக்கப்பெற்றது . ஆறு பெருந்தொகுதிகளையும் 
சுருக்கத் 

இணைப்புத் தொகுதி ஒன்றையும் கொண்டுள்ளது . அண்மையில் இது 
தமிழ் அகராதி நிழற்பட அச்சில் மறுபதிப்புப் பெற்றுள்ளது . இந்தப் பேரகராதியின் 

சுருக்கமே சுருக்கத் தமிழ் அகராதி ( Concise Tamil Lexicon ) என்னும் 
பெயரில் வெளியிடப்பெற்றது . தமிழ்ப் பேரகராதியை அச்சிட்ட சென்னை லா - ஜர்னல் பிரஸ் 
அதிபரே இச் சுருக்க அகராதியையும் பதிப்பிக்க முன்வந்தார் . சென்னைப் பல்கலைக்கழகத் 
தமிழ் ஆராய்ச்சித் துறையினரின் மேற்பார்வையில் சுருக்க அகராதி வேலை நடைபெற 
லாயிற்று . 

அப்பொழுது தமிழ் ஆராய்ச்சித்துறைத் தலைவராயிருந்த பேராசிரியர் ச . வையாபுரிப் 
பிள்ளையவர்கள் சுருக்கத் தமிழ் அகராதிக்கு உரிய திட்டமொன்றை வகுத்து அளித்தார் . 
சுருக்கப் பதிப்பில் பேரகராதியில் உள்ள சொற்களுள் பின்வரும் வகையிலான சொற்கள் 
விடுபட வேண்டியவை எனத் திட்டம் செய்தார் : 
1. கலைச்சொற்கள் ( Scientific and Technical terms ) . 

இலக்கண பரிபாஷைச் சொற்கள் ( Terms relating to grammar ) . 
3. எளிதில் பொருள்விளங்கும் சொற்கள் ( Common words ). 
4. பேச்சுவழக்குச் சொற்களும் கொச்சைச் சொற்களும் ( Colloquialisms and slangs ). 


2 . 


xviii 


சமய 


5. இலக்கியத்தில் பயின்று வழங்காத வடசொற்கள் . 
6. சிறப்புப் பெயர்கள் ( Proper names ) . 
7 . தொடர்மொழிகள் ( Compound words) . 
8. சிதைவுச் சொற்களும் குறிப்பு மொழிகளும் . 
9. இலக்கியத்தில் பயின்றுவராத நிகண்டுச் சொற்கள் . 

இத் திட்டத்தின்படி பேரகராதியின் சொற்களைப் பார்வையிட்டபோது 
பரிபாஷைச் சொற்களையும் நவீனமாக ஆக்கப்பெற்ற சொற்களையும் விட்டுவிடலாம் என்று 
பின்னர் முடிவு செய்தனர் . 

இம் முடிவுகளின்படி சுருக்க அகராதியின் பதிப்பாசிரியராய்த் திரு . மொ . ஸ்ரீ செல்வம் 
ஐயர் , எம்.ஏ. , எல்.டி . பேரகராதியிலிருந்து சொற்களைத் தெரிந்தெடுத்தார் . தமிழ்ப் 
பேராசிரியர் ரா . பி . சேதுப்பிள்ளை அவர்களும் தமிழாராய்ச்சித் துறையின் தலைமைத் 
தமிழ் விரிவுரையாளர் திரு . மோ . அ . துரை அரங்கசாமி அவர்களும் பதிப்பாசிரியருடனிருந்து 
ஆராய்ந்து திட்டமிட்டபடி விலக்க வேண்டியவற்றை விலக்கிச் சுருக்கத் தமிழகராதியை 
உருவாக்கினர் . 

1955 - ல் வெளிவந்த இந்தச் சுருக்க அகராதி மாணவர்க்கும் பொது 
மக்களுக்கும் பயனுடையதாகும் என்று கருதப்படுகிறது . 

ஆனால் , இந்த அகராதி ஏழு தொகுதிகளில் அமைந்த பேரகராதிக்கு ஏற்புடைய சுருக்க 
அகராதியாக அமையவில்லை ; 154 பக்கம் கொண்டதொரு சிற்றகராதியாகப் போயிற்று . 
இதனால்தான் இது மிகுதியாக அறிஞரிடையே வழங்கப்பெறாமல் முதற்பதிப்புடனேயே 
நின்றுபோயிற்று . 
இது 

ஏனைய தமிழ் அகராதிகள் போலாது தனி நோக்குடன் சொற்களைப் பாகு 
படுத்தித் தொகுத்துத் தருவது . பத்திரிகைகளும் பருவ இதழ்களும் போட்டிப் பரிசுக்கான 

நுண்பொருள்களைத் தாங்கிவரும் நிலை தோன்றியது . அத்தகைய 
விக்டோரியா 

போட்டிகளுக்கு விடை கண்டறிவதற்கு ஏற்புடைய சொற்களைக் 
தமிழ் அகராதி கொண்ட அகராதி அவசியமாயிற்று . இந்த அகராதியை ஆக்கியவர் 

எஸ் . குப்புஸ்வாமி என்பவராவார் . 
இவ் வகராதியை ஆக்க ஆசிரியருக்குத் தூண்டுகோலாயிருந்தது டைம்ஸ் ஆப் இந்தியா 
பத்திரிகையில் வெளியான ஆங்கிலப் பரிசுச் சொற்போட்டியே யாகும் . மேலும் , அந்நாளில் 
ஆனந்தவிகடனில் வெளிவந்த போட்டிப் பந்தயக் குறிப்புகளும் சித்திரங்களும் இந்த 
அகராதிக்கு உதவியுள்ளன . போட்டிப் பந்தயங்களுக்குப் பயன்படும் வகையில் அகராதி 
ஒன்று தமிழ்மொழிக்கு இன்றியமையாதது என இவர் கண்டார் . 

இந்த அகராதியில் ஓரெழுத்து முதல் ஆறெழுத்து வரையில் உள்ள சொற்களைத் 
தொகுத்து அகராதியாக்கித் தந்துள்ளார் . அபிதான கோசம் , அபித 
அபிதான கோசம் , அபிதான சிந்தாமணி , 

, பிங்கல 
நிகண்டு , சூடாமணி நிகண்டு , சொல்லகராதி , பொருளகராதி முதலிய நூல்களின் துணை 
கொண்டு ஒத்திட்டு இதனைத் தொகுத்ததாக ஆசிரியர் தெரிவித்துள்ளார் . 

ஒரு சொல்லுக்குரிய பல பொருள்களையும் ஒருசேரத் திரட்டி ஓரிடத்தில் காணுமாறும் 
அமைத்துள்ளார் . இதனுள் ஆங்காங்குச் சொற்களுக்கு ஏற்றவாறு 300 விளக்கப் படங்களை 
யும் இணைத்துள்ளார் . இந்த அகராதியின் முகவுரையில் தொகுப்பாசிரியர் , 

"“ இது தமிழ்மொழி வளர்ச்சியில் விருப்புற்றவர்களுக்குத் தமிழ்த் தினசரி முதலிய 
சஞ்சிகைகளில் வெளிவரும் விடுகதை , பந்தனம் , சித்திரப் போட்டிகள் முதலிய மனம் 
குதூகலமடையக்கூடிய போட்டிப் பந்தயங்களில் கவர்ச்சியுள்ளவர்களுக்கும் இலகுவாக 
விடைகளைத் தெரிந்துகொள்வதற்குத் தகுந்த சாதனமளிக்கக்கூடிய தமிழ் அகராதி 
யாகும் . இதுகாறும் இவ்விதமான அகராதிகள் வெளிவராமல் தமிழ்ப் போட்டிப் 
பந்தயங்களில் வெற்றி பெறுவதற்குத் தமிழன்புடையோர் பட்ட கவலைகள் இதனால் 
நிவர்த்திக்கப்படும் . ஆதலால் , தமிழ்ப்பற்றுடைய அன்பர்கள் ஒவ்வொருவரும் இவ்வரிய 
தமிழ்ப் போட்டிப் பந்தய நூதன அகராதியை ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறோம் , 


xix 


என்று தெரிவித்துள்ளார் . இந்த அகராதி வெளிவந்த ஆண்டு தெரியவில்லை . ஆனந்த 
விகடன் முதலிய பருவ இதழ்களில் போட்டிப் பந்தயங்கள் வந்த காலத்தை ஒட்டியதாய் 
இருத்தல் வேண்டும் . 


சோதிடமும் மருத்துவமும் தமிழ்ச் சமுதாயத்தோடு இணைந்துவருவன . அந்நாளில் 
தமிழ்ப் புலவர்களுள் பலர் சோதிடம் , மருத்துவம் ஆகியவற்றிலும் வல்லவராயிருந்தனர் . 
சங்ககாலத்தில் கணியன் பூங்குன்றனார் , மருத்துவன் தாமோதரனார் என்னும் பெயர்கள் 

இவ்விரு கலைகளிலும் முறையே சிறந்தமைபற்றி வந்த சிறப்புப் பெயர் 
பலதுறை 

களாகும் . மருத்துவத்தில் ஈடுபட்டாரையும் பண்டிதர் என்றே 
அகராதி 

வழங்கத் தலைப்பட்டனர் . எனவே , இவைபற்றிய கருவிநூல்களும் 

அகராதிகளும் சென்ற நூற்றாண்டில் தோன்றலாயின . கால நிகண்டு , 
பதார்த்தகுண சிந்தாமணி , அறுபது வருட பலன் , காலசக்கரம் போன்ற நூல்கள் குறிப்பிடத் 
தக்கன . சோதிடம் தொடர்பான 

தொடர்பான சொற்கோவைகளையும் செய்திகளையும் விளக்கிச் 
சோதிடக்கட லகராதி என ஓர் அகராதி நூல் சென்ற நூற்றாண்டில் அச்சில் வந்தது . 
வடலூர் இராமலிங்க வள்ளலார் ஒளஷதகுண அகராதி என்னும் நூலை இயற்றியுள்ளார் . 
ஏமதத்துவம் என்னும் பஞ்சகாவிய ‘ நிகண்டு என்னும் ஒரு மருத்துவ நிகண்டும் உள்ளது . 
‘ தட்சநாயனார் வைத்திய அட்டவணை , ‘ வைத்திய மலையகராதி , மூலிகையகராதி , 
‘ வாகட அகராதி என்பன மருத்துவம்பற்றிய அகராதிகளாகும் . 


வைணவ 


இந்த நூற்றாண்டில் தோன்றிய மருத்துவ அகராதிகளுள் மிகப் பெரியது 
டி . வி . சாம்பசிவம் பிள்ளை என்பார் தொகுத்து வெளியிட்ட மருத்துவக் கலைச்சொல் 
அகராதி . இஃது ஐந்து பெருந்தொகுதிகளாக உள்ளது . இதில் தமிழ் மருத்துவ நூல்களுள் 
வரும் சொற்கள் , மருத்துவப்பெயர்களை எல்லாம் அகரவரிசையில் தந்து அவைபற்றிய 
விளக்கம் எழுதியுள்ளார் . இரண்டு பத்தியாக நூலை அமைத்துத் தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக 
அடுத்தடுத்து விளக்கம் அமைத்துத் தந்துள்ளார் . தமிழ் மருத்துவ நூல்களை ஆராய்வார்க்கு 
இந்த அகராதி கலங்கரைவிளக்கமாய்க் காட்சி தருகிறது . சம்பிரதாய அகராதி என்பது 

சமூகத்தினரிடையே வழங்கப்பெறுகிற சொற்களின் பொருள்களை விளக்கும் 
ஓரகராதியாகும் . மேலும் , குழூஉக்குறி போன்ற குறியீடுகளை உள்ளடக்கிப் பரிபாஷையகராதி 
என ஓரகராதியும் வெளிவந்ததாகத் தெரியவருகிறது . கிறித்தவ சமயச் சார்பாக வந்துள்ள 
கிறிஸ்தவ சமய பரிபாஷை , இறையியல் சொல்லகராதி என்பனவும் குறிப்பிடத்தக்கன . 

தமிழ்நாட்டில் சங்ககாலம் தொடங்கி இந்நாள் வரை மக்களின் வாய்ப்பிறப்பாக 
வழிவழி வழங்கிவரும் பழமொழிகள் பல்லாயிரக்கணக்கானவை . பதினெண்கீழ்க்கணக்கில் 

ஒன்றாகிய முன்றுறையரையனார் இயற்றிய பழமொழி நானூறு , 
பழமொழி 

நானூறு பழமொழிகளின் விளக்கமாய் அமைந்ததே . திருநாவுக்கரசர் 
அகராதி 

அருளிய பழமொழித் திருநேரிசைப் பதிகத்துள் ( 4 : 5 ) பத்துப் 

பாடல்களிலும் பழமொழிகளை அமைத்துப் பாடியுள்ளார் . தண்டலை 
யார் சதகம் என்னும் பின்னாளைய நூறு பாக்கள் கொண்ட நீதிசதகமும் பழமொழி விளக்க 
நூலே . பெரும்புலவர் காவியங்களில் பழமொழிகளும் ஆங்காங்கே பயிலக் காண்கிறோம் . 

ஜான் லாசரஸ் என்பார் தமிழகப் பழமொழிகளைத் தொகுத்து அகராதி அடைவில் 
தந்து ஆங்கில விளக்கமும் உடன்சேர்த்து 1894 - ல் வெளியிட்டார் . இந்தத் தமிழ்ப் 
பழமொழி அகராதி ’ ஒரு பழமொழிக் களஞ்சியமாகும் . 

இதன் பின் ஹெர்மன் ஜான்ஸர் என்பார் பழமொழிகளைப் பொருள் அடைவில் வகைப் 
படுத்தித் தொகுத்து வெளியிட்ட தமிழ்ப் பழமொழிகள் என்னும் நூல் 1897 - ல் வெளிவந்தது . 

திருமணம் செல்வக்கேசவராய முதலியார் உவமச்சொல் அகராதி என்னும் பெயரில் 
சிறப்பான பழமொழிகளைத் தொகுத்து அவற்றிற்கு இணையான ஆங்கிலப் பழமொழி 
களுடன் சிற்றகராதி ஒன்றைத் தந்துள்ளார் . 

ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் சென்னைப் பல்கலைக்கழகத் தமிழ்த்துறைத் தலைவராய் 
விளங்கிய எஸ் . அனவரதவிநாயகம் பிள்ளையவர்கள் பன்னீராயிரம் பழமொழிகள் கொண்ட 


XX 


அகராதித் தொகுப்பினை நல்கியுள்ளார் . சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தாரும் 
பழமொழித் தொகுப்பு ஒன்று தந்துள்ளனர் . அண்மையில் ( 1984 ) திருமதி மீனாட்சிசுந்தரம் 
என்பவர் கொங்குப் பழமொழிகள் - ஓர் ஆய்வு என்னும் நூலை வெளியிட்டுள்ளார் . இதில் 
கொங்குநாட்டில் வழங்கும் 1263 பழமொழிகள் அகரவரிசையில் ஆங்கில விளக்கங்களுடன் 
அமைத்துத் தரப்பட்டுள்ளன . 

இலக்கியங்களில் வரும் சொற்பொருள்களை விளங்கிக்கொள்வதற்கு அவ்வவ் இலக் 
கியத்தில் 

பயின்றுவரும் அருஞ்சொற்பொருள்கள் அறியப்பட வேண்டும் . டாக்டர் 
உ . வே . சாமிநாதையர் பதிப்பித்த நூல்களில் சிறப்புக்கூறாக அமைந்து காணப்படுவது 

அரும்பதம் முதலியவற்றின் அகராதி என்னும் இணைப்புப் பகுதி 
இலக்கியத் யாகும் . இவர் பதிப்பித்த சீவகசிந்தாமணி , புறநானூறு , 

, பத்துப் 
தொடர்பான 

பாட்டு , சிலப்பதிகாரம் , மணிமேகலை முதலிய நூல்களில் உள்ள 
அகராதிகள் 

அகராதிகள் இங்குக் கருதத்தக்கன . சென்னைப் பல்கலைக்கழகத் 

தமிழ்ப் பேரகராதியின் தொடக்கமுதல் அந்த அகராதி நிறைவேறு 
வதுவரை தலைமைத் தமிழ்ப் பண்டிதராக விளங்கியவர் பேராசிரியர் மு . இராகவையங்கார் 
ஆவார் . இவர் குறுந்தொகை , இறையனாரகப்பொருள் முதலிய சில நூல்களிலுள்ள அரும் 
பதங்களையும் பொருள்களையும் அகராதியின் பயன்பாட்டிற்காகத் தொகுத்து வந்தார் . 
இவர் தொகுத்த இந்த அகராதிச் சொற்களை உள்ளடக்கி வெளியிடப் பெற்றது பொருட் 
குறிப்பகராதி என்னும் நூல் . 

சங்க நூல்களுக்குப் பதப்பிரிப்புக் குறியீட்டு விளக்கங்களுடன் குறைந்த விலையில் 
கண்கவர் வனப்புடன் அழகுற அச்சிட்டு வழங்கிய மர்ரே ராஜம் அவர்கள் அவற்றில் இடம் 
பெற்ற அருஞ்சொற்களுக்கான விளக்கங்களையும் சிற்சில பொருள் அடைவுகளையும் கொண்ட 
* பாட்டும் தொகையும் என்னும் தொகுதியை வெளியிட்டார் . இது ‘ சங்க இலக்கியப் 
பொருட்களஞ்சியம் என்று போற்றத்தக்க சிறப்புடன் திகழ்கிறது . 

பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சேந்தன் செந்தமிழ் நூலுள் அகரமுதல் 
என ஒரு பகுதி உள்ளது . இதில் நூலுட் கண்ட 2456 சொற்களுக்கு அகரவரிசையில் பொருள் 
விளக்கம் தரப்பட்டுள்ளது . 

இந் நூல் தமிழின் தனிப்பெருஞ் சிறப்பை எடுத்துக்காட்டும் பொருட்டு அடிகளாரால் 
இயற்றப்பெற்றது . இந் நூலின் இரண்டாம் பதிப்பு ( 1965 ) முகவுரையில் டாக்டர் 
மு . வரதராசனார் அடிகளாரின் நோக்கத்தை நன்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள் . 

‘ மங்கலம் என்பது வடசொல் . வடமொழியின் சொற்கள் கலவாமலே சேந்தன் 
செந்தமிழ் என்ற நூலும் அதன் உரையும் அமையவேண்டும் என்று விரும்பியது 
அடிகளின் திருவுளம் . அதற்கு ஏற்பவே மங்கலம் என்ற வடசொல்லை நீக்கி நல் 
என்ற சொல்லை அமைத்து , நல்வழக்கு என்று எழுதியுள்ளார் . இந் நோக்கம் அடிகளின் 
முன்னுரையைக் கற்போருக்குத் தெளிவாகும் . இவ்வாறு ஒரு நூலும் உரையும் அமைந்த 
அமைப்பு இது வரையில் தமிழ்மொழி வரலாற்றில் இல்லை எனலாம் . 

* நடு நிலைமை இன்றி , தவறானதொரு பற்றுக்கொண்டு , வடமொழியே உயர்ந்தது 
என்றும் , தெய்வத்தன்மை உடையதென்றும் சிலர் மயங்கித் தடுமாறி எழுதியும் பேசியும் 
வந்த போக்கை உணர்ந்த அடிகள் அவர்களைத் திருத்தவும் , அவர்களின் மயக்கத்திற் 
சிக்காமல் பிறரைக் காக்கவும் விழைந்து முன்வந்து செய்த புலமைத் தொண்டு இது . 
தமிழ் நூல்களில் வரும் சிறப்புப் பெயர்களின் விளக்கமாய் அமைந்த அகராதிகளும் சில 
இவற்றுள் முதலாவதாகக் குறிப்பிடத்தக்க நூல் யாழ்ப்பாணம் ஆ . முத்துத் தம்பிப் 

பிள்ளை 1902 - ல் வெளியிட்ட அபிதான கோசம் . அபிதானம் என்றால் 
பொருள்விளக்க பெயர் என்பது பொருள் ; கோசம் - தொகுப்பு . சிறப்புப் பெயர்களின் 
அகராதிகள் 

விளக்கங்கொண்ட நூல் என்பதாம் . விநாயகர் , கலைமகள் , 

திருமகள் முதலிய தெய்வங்களின் பெயர்களையும் பல்வேறு நூல்களி 
லிருந்து எடுத்து அகர வரிசையில் வெளியிட்டுள்ள திரு . மு . சதாசிவனாரின் ‘ விநாயகர் 
அருட்செல்வம் , கலைமகள் அருட்செல்வம் , திருமகள் அருட்செல்வம் என்பனவும் 
இவ்வகையினைச் சார்ந்தனவே . 


உள . 


xxi 


சிறப்புப் பெயர்களுக்கு என வெளிவந்த தனியான ஒரு பெரிய அகராதி ஈக்காடு 
இரத்தினவேலு முதலியார் தொகுத்தளித்த ‘சிறப்புப் பெயர் அகராதி ஆகும் . 1908 - ல் 
இந்த அகராதி வெளிவந்தது . 

தமிழ்ப் பண்டிதர் ஆ . சிங்காரவேலு முதலியார் சிறப்புப் பெயர்கள் பற்றிய விரிவான 
விளக்கங்கள் அமைந்த ஒரு பெருநூலை அபிதான சிந்தாமணி என்னும் பெயரில் தொகுத்து 
அமைத்தார் . இந் நூற்பெயர் அபிதான கோசம் என்னும் முன்னூலை அடியொற்றிய 
தாகும் . 


அபிதான சிந்தாமணியைக் கதையகராதி என்றும் அறிஞர் புகழ்ந்து போற்றினர் . 
இதன் சிறப்பினை உணர்ந்து மதுரைத் தமிழ்ச்சங்கத் தலைவராய் 

விளங்கிய 
பொன் . பாண்டித்துரைத் தேவரவர்கள் மதுரைத் தமிழ்ச்சங்க வெளியீடாக 1910 - ல் 
வெளிவரச் செய்தார் . இதன்பின் நூலாசிரியர் சேர்த்த பொருள்களும் புதுவிளக்கங்களும் 
கொண்ட இதன் இரண்டாம் பதிப்பினைச் சென்னை ஸி . குமாரசாமி நாயுடு அண்டு ஸன்ஸ் 
வெளியீட்டாளர் 1934 - ல் அழகுற அச்சிட்டு வெளிப்படுத்தினர் . இப் பெருநூல் இப்பொழுது 
தில்லி ஆசியன் பதிப்பகத்தாரால் ஒளிப்படப் பதிப்பாக வெளியிடப்பெற்று உலவி வருகின்றது . 

இந்த வகையில் நவீன முறையில் வந்த பெருநூல் தமிழ் வளர்ச்சிக் கழகம் வெளியிட்ட 
பத்துத் தொகுதிகளையுடைய தமிழ்க் கலைக்களஞ்சியம் ஆகும் . மேலும் , இவர்கள் அடுத்து 
வெளியிட்ட குழந்தைகள் கலைக்களஞ்சியமும் பத்துத் தொகுதிகள் 

கொண்டுள்ளது . 
இவ்விரு தொகுப்புகளும் தமிழுக்குப் பெருமை சேர்த்த பெரும் படைப்புகளாகும் . 

தொகைப் பெயர் விளக்கமான ஓர் அகராதியை வீரமாமுனிவர் 1732 ஆம் ஆண்டிலேயே 
தாம் படைத்த சதுரகராதியில் மூன்றாவது அகராதியாக அமைத்தார் . இப் பகுதி பின்னர் 

வந்த தமிழகராதிகளிலும் தொடர்ந்து வந்து இருபதாம் நூற்றாண்டுத் 
தொகைப் பெயர் தமிழகராதி முதலியவற்றில் மேலும் பெருக்கமும் விளக்கமும்பெற்றது . 
விளக்கம் 

குடுமியாமலைச் சுப்பிரமணிய பாரதி பொருட்டொகை நிகண்டு 

என நூற்பாவினால் ஒரு நூலைப் படைத்தார் . இதனை மதுரைத் 
தமிழ்ச் சங்கத்தின்வழிச் சே . ரா . சுப்பிரமணியக் கவிராயர் வெளியிட்டுள்ளார் . 

இத்தகைய முந்திய நூல்களை அடியொற்றி உரைநடையில் தொகை அகராதி 
என்னும் தொகுதியைச் சு . அ . இராமசாமிப் புலவர் ஆக்கியுள்ளார் . இதனை 1969 - ல் சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தினர் வெளியிட்டனர் . 


. 


பல 


பொதுவான அகராதிகள் ஒருபாலாகத் தனித்தனி இலக்கியங்களுக்கு முழுமையான 
அகராதிகளும் 

வெளிவந்துள்ளன . புறநானூறு , குறுந்தொகை , ஐங்குறு நூறு , 

அகநானூறு முதலிய சங்க நூல்கள் தனித்தனி அகராதித் தொகுப்பு 
இலக்கியத் 

களாகப் பொருள் விளக்கங்களுடன் வெளிவந்துள்ளன . சங்க நூல்கள் 
தனியகராதிகள் முழுமைக்குமான ஒரு சொல்லடைவை மகாவித்துவான் முதுமுனைவர் 

ச . தண்டபாணி தேசிகர் அவர்கள் தொகுத்து அமைத்தார் . சங்க 
இலக்கியச் சொற்களஞ்சியம் என்னும் பெயரில் அ முதல் ஔ வரையிலான முதற்பகுதி 
மட்டும் வெளிவந்தது . பிற்பகுதிகள் அச்சுருப் பெறவில்லை .. 

புதுச்சேரியிலுள்ள பிரெஞ்சுக் கலைக்கழகம் பழந்தமிழ்ச் சொல்லடைவு என்பதை 
மூன்று தொகுதிகளாக வெளியிட்டுள்ளது . 

சங்க நூல்களாகிய பத்துப்பாட்டு , 
எட்டுத்தொகை , பதினெண்கீழ்க்கணக்கு , தொல்காப்பியம் , இறையனார் களவியல் , 
முத்தொள்ளாயிரம் , சிலப்பதிகாரம் , மணிமேகலை என்னும் நாற்பத்தொரு நூல்களிலும் 
இடம்பெற்ற அனைத்துச் சொற்களுக்குமான பெருந்தொகுப்பாகும் . 

திருக்குறளுக்கு மார்க்கசகாயஞ்செட்டியார் என்பார் முதன்முதலாகச் சொல்லகராதி 
தொகுத்து வெளியிட்டார் . இவர் ஆக்கிய திருக்குறள் சொற்குறிப்பு அகராதி 1924 - ல் 
வெளிவந்தது . 

திருக்குறள் உரைவளம் , திருக்குறள் ஆராய்ச்சிப் பதிப்பு என்பவற்றை 
முறையே மகாவித்துவான் தண்டபாணி தேசிகர் அவர்களும் கலைமகள் ஆசிரியர் 
கி . வா . ஜகந்நாதன் அவர்களும் சிறப்புறப் பதிப்பித்து வெளியிட்டுள்ளார்கள் . இவர்கள் 


xxiil 


தத்தம் 

பதிப்புகளில் திருக்குறட் சொல்லடைவு , பொருளடைவுகளைத் தொகுத்து 
அகரவரிசையில் தந்துள்ளனர் . 

திரு . ந . சி . கந்தையாப்பிள்ளை திருக்குறள் அகராதி என்னும் பெயரில் அமைந்த 
கையடக்க நூலை ஆசிரியர் நூற்பதிப்புக் கழகத்தின் வழியாக வெளியிட்டுள்ளார் . தஞ்சைத் 
திருவாளர் சாமி . வேலாயுதம் பிள்ளையவர்கள் வெளியிட்ட திருக்குறட் சொல்லடைவு 
திருக்குறளுக்கு அமைந்த இலக்கண விளக்கங்களோடுகூடிய விளக்கமான ஓர் அகராதியாகும் . 

முந்திய மார்க்கசகாயரின் திருக்குறள் அகராதியைப் பயன்படுத்திச் சொற்பொருளும் 
சேர்த்துத் திருக்குறள் சொற்பொருள் அகரவரிசை என்னும் கையடக்கமான தொகுப்பைத் 
திரு . சு . அ . இராமசாமிப் புலவர் அமைத்தார் . இதனைச் சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 
கழகத்தார் 1969 - ல் தமது 1354 ஆம் வெளியீடாகத் தமிழுலகுக்கு அளித்தனர் . நாலடியார் 
உரைவளப் பதிப்பில் சொல்லடைவும் சேர்ந்திருக்கக் காணலாம் . 

திவ்வியப் பிரபந்தத்தில் வரும் சொற்பொருள்களை விளக்கும் திவ்வியப் பிரபந்தச் 
சிற்றகராதி ஒன்றை அரசாங்கக் கீழ்த்திசைச் சுவடிநிலையம் 

வெளியிட்டுள்ளது . 
திருவரங்கத்திலிருந்து தேவஸ்தான பத்திரிகை என்பதனை முன்பு வெளியிட்டு வந்த 
பார்த்தசாரதி ஐயங்கார் திவ்வியப் பிரபந்தச் சொற்கள் , வியாக்கியானங்களில் இடம்பெற்ற 
அருஞ்சொற்கள் எல்லாவற்றையும் தொகுத்து ஏற்ற விளக்கங்களுடன் வெளியிட்டுள்ள 
திவ்வியப் பிரபந்த அகராதி ( 1963 ) , இத் தொகை நூலுக்கு அமைந்த பெரிய அகராதியாகும் . 

கம்பராமாயணம் என்னும் தமிழ்ப் பெருங்கடலுக்குச் சொற்பொருளகராதி தொகுத்து 
முற்றுவித்தவர் அ . சே . சுந்தரராஜன் என்பவராவார் . இவர்தம் தொகுப்பிற்கு ஸ்ரீமத் 
கம்பராமாயண அகராதி என்பது பெயர் . 

தமிழ் விவிலிய நூலுக்கு விளக்க அகராதி ஒன்றை சி , கிலேற்றன் ஐயர் 
தொகுத்துத் தந்துள்ளார் . வேத அகராதி என்னும் பெயரில் ஐந்து பாகங்கள் கொண்டதாய் 
இது உள்ளது . இதனைக் கிறித்தவ இலக்கியச் சங்கம் வெளியிட்டுள்ளது . 

பல்கலைக்கழகங்களில் முதுகலை , எம் . பில் . , டாக்டர் பட்டங்களுக்கான ஆய்வேடுகள் 
தரப்பட்டுவருகின்றன . இங்கெல்லாம் ஆய்வுப்பொருளாகத் தமிழ் நூல்கள் பலவற்றை 
எடுத்துக்கொண்டு ஆய்ந்தவர்கள் அந்தந்த நூல்களுக்கான அகராதிகளும் தொகுத்து 
அமைத்துள்ளனர் என்பது தெரியவருகிறது . 

சிற்சில மொழிக்கூறுகளை தனிப்படப் பிரித்துத் தொகுத்து அடைவுபடுத்த முயன்றனர் 
பலர் . 1883 - ல் வெளிவந்த அகராதிச் சுருக்கம் என்னும் நூலில் பெயரும் வினையுமாய்ப் 

பொருள் தரு சொற்களின் அகராதி பின் இணைப்பாகக் காணப்படு 
மொழியியல் 

கிறது . தற்காலத் தமிழ்ச் சொல்லகராதியில் இந்துஸ்தானிச் சொற்கள் 
அகராதிகள் 

முதலியன தனித்தனி பின்னிணைப்புகளாகக் காணப்படுகின்றன . 

1939 - ல் வெளிவந்த ‘ தமிழறிஞர் அகராதி என்பதில் பின்வரும் தனித் 
தொகுப்பு அகராதிகள் காணப்படுகின்றன . 1. சமஸ்கிருத வழக்கில் வரும் பொருளும் வேறு 
பாடான பொருளும் தரும் தமிழ் வழக்காற்றுச் சொற்கள் ; 2. தமிழ் இலக்கிய வழக்கில் அருகி 
யும் பேச்சுவழக்கில் மலிந்தும்வரும் தெலுங்குச் சொற்கள் ; 3. தென்னிந்தியாவில் முகம்மதியர் 
வருகைக்குப் பிறகு தமிழில் வழங்கிவரும் உருது , இந்துஸ்தானி, பாரசீகம் , அரபுச் சொற்கள் ; 
4. தமிழ்மக்கள் தற்காலத்திய நாகரிகத்தின் வன்மையால் பெரும்பாலும் பேச்சுவழக்கில் 
உபயோகிக்கும் ஆங்கிலச் சொற்கள் ; 5. தமிழ்ப் பேச்சுவழக்கில் சிறுபான்மை வழங்கிவரும் 
போர்த்துகீசிய மொழிகள் ; 6. தமிழ்ப் பேச்சுவழக்கில் சிறுபான்மை வழங்கிவரும் பிரென்சு 
மொழிகள் ; 7. தமிழ்ப் பேச்சுவழக்கில் சிறுபான்மை வழங்கிவரும் டச்சுச் சொற்கள் , 
8. தமிழ்ப் பேச்சுவழக்கில் சிறுபான்மை வழங்கிவரும் கிரீக் மொழிகள் ; 9. தமிழ்ப் பேச்சு 
வழக்கில் சொற்பமாக வழங்கும் டர்க்கிச் சொற்கள் ; 10. தமிழ்ப் பேச்சுவழக்கில் சொற்ப 
மாறுபாடுடன் வழங்கிவரும் இந்துஸ்தானி மொழிகள் ; 11. பேச்சுவழக்கிலும் இலக்கிய 
வழக்கிலும் ஆங்கிலத்தில் வழங்கும் சில தமிழ்மொழிகள் ; 12. இரண்டு அல்லது இரண்டுக்கு 
மேற்பட்ட மாறுதலான பொருள்களைத் தரும் தமிழ்மொழிகள் ; 13. கொச்சை மொழிகளும் 


xxiii 


அவற்றிற்கீடான சரியான தமிழ்ச் சொற்களும் ; 14. தெளிவுடைய தமிழ்ச் சொற்களும் 
அவற்றிற்கீடான கொச்சைச் சொற்களும் ; 15. மக்கள் , விலங்கு , புள்ளினம் முதலியவற்றின் 
பெயர்த்தொகுதிபோல வழங்கும் மூலிகை வகைகளைக் குறிக்குஞ் சொற்கள் ; 16. மக்கள் , 
விலங்கு , பொருள்கள் முதலியவற்றின் பெயர்த்தொகுதிபோல் வழங்கும் வானசாஸ்திரப் 
பொருட்களைக் குறிக்கும் சொற்கள் ; 17. ரகர றகர எழுத்துக்கள் உண்மையால் பொருள் 
வேறுபடும் தமிழ்மொழிகள் ; 18 . ணகர னகர எழுத்துக்கள் உண்மையால் பொருள் 
வேறுபடும் தமிழ்மொழிகள் ; 19 . லகர ளகர எழுத்துக்கள் உண்மையால் வேறுபடும் 
தமிழ்மொழிகள் ; 20. முறையே லகரத்துக்கு ளகரத்தையும் , ரகரத்திற்கு றகரத்தையும் , 
ணகரத்துக்கு னகரத்தையும் , நகரத்துக்கு னகரத்தையும் மாறுபாடாக உபயோகிக்கினும் ஒரே 
பொருளைத் தருபவையான தமிழ்மொழிகள் ; 21. எதிரிடையான பொருள்களைத் தரும் 
தமிழ்ச் சொற்கள் ; 22. சொல்லத்தகாத வார்த்தைகளை நயம்படவுரைக்கும் தமிழ்ச் 
சொற்கள் ; 23. அமங்கல சந்தர்ப்பங்களையும் பொருள்களையும் மங்கலமாகக் கூறுந் 
தமிழ்ச்சொற்கள் ; 24. பல்வேறு கூட்டத்தார் மொழியும் மறைபொருட் சொற்கள் ; 
25. ஓரெழுத்து மொழிகள் ; 26. ஒரு சொல்லின் முதல் இடை கடைகளில் ஓரெழுத்துக்கு 
ஈடாக மற்றோரெழுத்துவரினும் இலக்கண முடையதாகவே வழங்குவன ; 27. எழுத்துக்கள் 
மாறுபடினும் பொருள் வேறுபடாத சொற்களின் அட்டவணை ; 28. அடிக்கடி கையாளும் 
பழஞ்சொற்களின் மரூஉச் சொற்கள் . 

இவ்வாறு தமிழில் வழங்கும் சொற்களை இனம் பிரித்துத் தொகுத்துத் தருவதால் 
செந்தமிழ்ச் சொற்களையும் , பிறமொழிச் சொற்களையும் , நடைமுறைச் சொற்களையும் 
பயில்வார் காண இயலும் . 

சென்னை ஸி . குமாரசாமி நாயுடு அண்டு ஸன்ஸ் நிறுவனத்தார் இந்த வகையில் 
4 பகுதிகளைக்கொண்ட தமிழமிழ்த அகராதி என்னும் சிற்றகராதியையும் வடித்துத் 
தந்துள்ளனர் . இதன் முற்பகுதி இரண்டு பொருளோ , இரண்டுக்கு மேற்பட்ட பொருளோ 
தரும் சொற்களின் அகராதியாகும் . சொற்பொருளுடன் வழக்காட்சி காட்டும் எடுத்துக் 
காட்டும் உடன் தரப்பட்டுள்ளது . 

இரண்டாவது பகுதி ஒரு சொல்லைப் பிரித்தால் இரண்டு அல்லது மேற்பட்ட 
பொருள்களைத் தரும் சொற்களின் தொகுப்பு . 

எழுத்தியல் திரியா பொருள்திரி புணர்மொழி 

இசைத்திரி பால்தெளிவு எய்தும் என்ப - ( நன் . 391 ) 
எனப் பவணந்திமுனிவர் குறிப்பிடும் தகைமையுடைய சொற்களே இவை . இசைத்திரிபாவது 
சொற்களை இசையறுத்துப் படித்து வேறுபாடு காண்டலாகும் . செம்பொன்பதின்றொடி 
என்பதனைச் செம்பொன் பதின் றொடி என்றும் , செம்பு ஒன்பதின் தொடி என்றும் 
இசையறுத்துப் பிரிக்கலாம் . இவ்வாறு கவர்பொருள்பட வருவனவற்றைச் சிலேடைச் 
சொற்கள் என்பர் . 

மூன்றாவது பகுதி பெயரும் வினையுமாக வழங்கிவருகின்ற தமிழ்ச் சொற்களின் 
தொகுப்பு ஆகும் . 

நான்காவது பகுதி அகக்கூத்து இரண்டு , அரண் நான்கு என்றாற்போல வரும் தொகைப் 
பெயர் விளக்கம் தருவது . 

இங்ஙனமாகச் சொற்பொருள்களை நான்கு கூறுபடுத்தி உரைக்கும் இந்தச் 
சிற்றகராதியைச் சதுரகராதி என்றாற்போல ‘ நான்மைச் சொல்லகராதி 
குறிப்பிடலாம் . 

இவ்வகையிலேயே சிற்சில மொழிக்கூறுகளைத் தனித்தனியாகத் தொகுத்து அகராதி 
யாக அமைத்த நூல்களும் சில உள . எஸ் . நடராசன் என்பார் தொகுத்த கார்த்திகேயினி 
புதுமுறை அகராதி ண , ன பேதங்கள் , ர , ற பேதங்கள் , ல , ழ , ள பேதங்கள் என்னும் 
முத்திறப் பகுப்பின் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கும் சிறப்பு அகராதியாகும் . அறிஞர் 
மு . சதாசிவம் என்பார் எதிர்ப்பத அகராதி , ஒலிக்குறிப்பு அகராதி , அடுக்குமொழி அகராதி , 
ஐம்பொறி அகராதி முதலியவற்றை வெளியிட்டுள்ளார் . 


என்று 


xxiv 


திருமதி நீலாம்பிகை அம்மையாரின் வடசொற் றமிழ் அகரவரிசை வழக்கில் நடை 
யாடும் வடசொற்களுக்கு இணையான தூய தமிழ்ச்சொற்களைக் 

கொண்டதொரு 
சிற்றகராதியாம் . 

மொழிமரபு சொற்பொருள் மரபுகளை விளக்கும் நூல்கள் சிலவற்றையும் அறிஞர்கள் 
அவ்வப்போது வழங்கியுள்ளனர் . சென்னைப் பல்கலைக்கழகத் தமிழ் விரிவுரையாளராய் 
முன்பு விளங்கிய கே . என் . சிவராஜபிள்ளை புறநானூற்றில் வரும் 79 சொற்களின் உண்மைப் 
பொருளை விளக்கிய ‘ சில தமிழ்ச்சொல் ஆராய்ச்சி 

என்னும் 

முற்படக் 
குறிக்கத்தக்கது ( 1968 ) . சென்னைப் பல்கலைக்கழகத்தில் தமிழ் விரிவுரையாளராயிருந்த 
வே . வேங்கடராஜுலு ரெட்டியார் நுண்பொருள் விளக்கம் என்னும் சொல்லிலக்கண 
நூலைத் தந்துள்ளார் ( 1963 ) . 


நூல் 


பேராசிரியர் ச . வையாபுரிப் பிள்ளையவர்களின் சொற்களின் சரிதம் என்னும் 
நூல் சிற்சில சொற்களின் உருமாற்றம் , பொருள் வளர்ச்சி , பொருள் மாற்றம் முதலியவற்றை 
விவரிக்கிறது . ஒரு சொல்லின் பிறப்புத் தொடங்கி மொழியில் அது வளர்ந்துவந்த சரிதம் 
அறிதற்கான வழிகாட்டும் முன்னோடி நூலாக இது திகழ்கிறது ( 1956 ) . 


புலவர் பூந்துறையான் என்பவர் மரபுத் தொடர்களும் சொற்றொடர்களும் என 
ஓர் அகராதியைத் தக்க எடுத்துக்காட்டுகளுடன் அமைத்துத் தந்துள்ளார் ( 1977 ) . 


அறிஞர் மு . அருணாசலம் அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றை நூற்றாண்டு 
வரிசையில் தந்துள்ளார் . இவர் தாம் இலக்கிய வரலாற்று ஆராய்ச்சி செய்த காலத்தில் 
கண்ட சில மொழி வரலாற்றுச் செய்திகளை அகரவரிசையில் அமைத்துச் சொற்சுவை 
என்னும் நூலாகத் தந்துள்ளார் ( 1978 ) . இதனுள் 133 சொற்கள் ஆராயப்பட்டுள்ளன . 

தமிழில் பல நூல்களை ஆக்கி வெளிப்படுத்திய ந . சி . கந்தையாப்பிள்ளை தமிழ் 
இலக்கிய அகராதி ( 1952 ) , தமிழ்ப் புலவர் அகராதி ( 1960 ) என்னும் இரு தொகுப்புகளை 

வெளியிட்டுள்ளார் . இவை தமிழிலக்கியப் பரப்பினையும் தமிழ்ப் 
இலக்கிய வரலாற்று புலவர்களின் வரலாற்றையும் அறியத் துணைநிற்கும் கருவி நூல்க 
அகராதி 

ளாகும் . இவரே காலக் குறிப்பகராதி என்னும் வரலாற்றுச் சிறு நூல் 

ஒன்றும் ஆக்கியளித்துள்ளார் . ஆசிரியர் நூற்பதிப்புக் கழகத்தின் வழி 
மகாவித்துவான் மே . வீ . வேணுகோபாலப் பிள்ளையவர்கள் இலக்கிய வரலாற்றுப் பொருட் 
குறிப்பகராதி என்னும் நூலை 1956 - ல் வெளியிட்டார் . இது பேராசிரியர் கா . சுப்பிரமணிய 
பிள்ளை அவர்களின் இலக்கிய வரலாறு என்னும் நூலுக்கான அகராதியாகும் . 

தமிழில் அச்சில் வந்த நூல்களுக்கான விளக்கக் குறிப்புகளுடன்கூடிய ஒரு தொகுப்பை 
ஆங்கிலத்தில் ஜான் மர்டாக் என்பவர் 1865 - ல் வெளியிட்டார் . இந்தத் தொகுப்பிலிருந்து 
அந்த ஆண்டுவரையில் அச்சேறிய பல்துறை நூல்களைப்பற்றிய விவரங்கள் தெரிய 
வருகின்றன . 

தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையில் தமிழ் நூல் விவர அட்டவணைகளின் 
தொகுப்பாசிரியனாய் நான் பணிபுரிந்தபோது அத் துறை 

வெளியீடாக மர்டாக்கின் 
இந் நூலட்டவணையை 1968 - ல் மறுபதிப்பாகக் கொண்டுவந்தேன் . இதில் பல்வேறு நூல் 
தொகுப்புகளைப்பற்றிய விவரங்களை உடன் இணைத்துத் தரலானேன் . 1900 ஆண்டுவரை 
வந்த தமிழ் நூல் விவரங்களையும் உடன் இணைத்தேன் . எனவே , இந்த இரண்டாம் 
பதிப்புச் சென்ற நூற்றாண்டுவரை அச்சான தமிழ் நூல் விவரங்களை அறியக் கருவி 
நூலாயிற்று . 
தமிழ் 

வளர்ச்சித் துறை 1867 - ல் முதல் அச்சான தமிழ் நூல்களுக்கு விவர 
அட்டவணைகள் தொகுத்துப் பல தொகுதிகளாக வெளியிட்டு வருகின்றது . இத் தொகுதி 
களின் வாயிலாக நூல்கள் பற்றியும் நூலாசிரியர்பற்றியும் பலவகை இலக்கிய இலக்கண 
வரலாற்றுச் செய்திகள் குறித்தும் அரிய பல செய்திகள் தெரியவருகின்றன . இலக்கிய 
வரலாற்று ஆய்வாளருக்கு இவை மிகவும் பயனுடையன ஆகும் . 


XXV 


நம் 

பாரதநாடு விடுதலை பெற்றபின் பல்வேறு துறைகளிலும் புத்தெழுச்சியும் 
புத்தாக்கங்களும் மலர்வதாயின . பாரத நாட்டு மொழிகள் உயிர்பெற்று எழலாயின . 

மொழிவழி நாட்டுப் பிரிவினைமூலம் அந்தந்த மொழிபேசும் மக்கள் 
கலைச்சொல் 

வாழும் நிலப்பரப்புகள் எல்லைகோலப்பட்டன . நாட்டு மொழிகளை 
அகராதிகள் 

வளப்படுத்த ஒவ்வொரு மொழியாளரும் முற்படலாயினர் . 
தமிழ்நாட்டிலே எங்கும் தமிழ் ; எதிலும் தமிழ் என்னும் கொள்கை வரவர வளர்ந்து 
வளம்பெற்றுக் கொண்டிருக்கிறது . கல்வி நிலையங்களிலும் ஆட்சிமுறையிலும் தமிழ் 
தனக்குரிய சிறப்பிடத்தை அடையலாயிற்று . நீதிமன்றங்களிலும் அரியணை வீற்றிருக்கத் 
தமிழன்னை புகுந்துவிட்டாள் . இந்நிலையில் ஒவ்வொரு துறைக்கும் வேண்டிய தமிழ்ச்சொற் 
கருவூலங்களைத் தொகுத்துப் போற்றும் முனைப்புத் தோன்றலாயிற்று . 

அறிவியல் முதலிய கலைகளையும் தமிழில் பயிற்றுவிக்கலாயினர் . அப்பொழுது கலை 
களுக்கு ஏற்புடைய சொல்லாக்கங்களைத் தொகுத்து வெளியிட அரசு ஆவன செய்து 
வந்துள்ளது . இதன் விளைவாகக் கலைச்சொல் லகராதிகள் பல்வேறு துறைகளுக்கும் 
தனித்தனி ஆக்கப்பெற்றன . 


. 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 1971 - ல் வேதியியல் , பொருளாதாரம் , உளவியல் , 
விலங்கியல் , அரசியல் , வரலாறு , புள்ளியியல் , கணிதம் , இயற்பியல் , 

வாணிகவியல் , 
தாவரவியல் ஆகிய துறைகளுக்குரிய கலைச்சொல் தொகுதிகளையும் 1973 - ல் புவியியல் , 
பொறியியல் , தொழில் நுட்பவியல் , வேதியியல் ஆகிய துறைகளுக்குரிய அகராதிகளையும் 
தனித்தனி வெளியிட்டுப் பரப்பியுள்ளது . பள்ளிகளுக்கான பாடநூல்களோடு கல்லூரிகளுக்கும் 
பயன்படத்தக்க பற்பல நூல்களையும் வெளியிட்டுப் பெரும்பணி புரிந்துவருகின்றது . 

தமிழக அரசு தமிழ்ச் சுருக்கெழுத்து அகராதி , ஆட்சிச்சொல் லகராதி , சட்டச்சொல் 
அகராதி என்னும் முப்பெருந் தொகுப்புகளை வெளியிட்டு ஆட்சித் துறையினருக்குப் 
பயன்பட வழங்கியுள்ளது . வேளாண்மைப் பல்கலைக்கழகம் வேளாண்மைத் தொடர்பான 
சொல்லகராதிகளை வெளியிட்டுள்ளது பொறியியல் , மருத்துவவியல் போன்ற 
அறிவியல் துறைக்கான சொற்களும் அவ்வத்துறை வாயிலாகவும் துறை வல்லுநர்களாலும் 
தொகுத்துப் பயன்படுத்தும் நிலை தோன்றி வளர்ந்துவருகிறது . முத்தமிழாயிருந்து வந்த 
நம் முன்னைத் தமிழ் இன்று பல்வேறு கலைத் துறைகளிலும் அறிவுத்துறைகளிலும் 
வளம்பெற்று வருவதால் தமிழ்ச்சொற் கருவூலம் மிகமிக நாள்தோறும் பெருகி வந்து 
கொண்டே யிருக்கிறது . 

தமிழ்ச்சொற்களின் மூலங்களை ஆராய்ந்து விளக்கம் தரும் அகராதி முயற்சிகளும் 
தோன்றியதுண்டு . யாழ்ப்பாணம் எஸ் . ஞானப்பிரகாசம் பாதிரியார் ‘ சொற்பிறப்பு 

ஒப்பியல் தமிழ் அகராதி ஒன்றை ஆக்க முனைந்தார் . அகரவருக்கத் 
சொற்பிறப்பு 

தில் சில சொற்களுக்கு மாதிரிப்படிவம் ஒன்றையும் அச்சிட்டு ( 1939 ) 
அகராதி 

வெளியிட்டார் . ஆனால் , இவர் முயற்சி வளர்ச்சியுறாது நின்று 

போயிற்று . இதே வகையில் வேறு சிலர் தொடங்கிய முயற்சியும் 
உருப்பெறவில்லை . பேராசிரியர் பரோவும் எமனோவும் சேர்ந்து ஆக்கிய திராவிடமொழிச் 
சொற்பிறப்பகராதி இங்குக் குறிப்பிடத்தக்கது . 
தமிழ்ச்சொல் மூலங்காண்பதில் முனைந்துநின்றவர் ஞா . தேவநேயப் பாவாணராவார் . 

இவர் வேர்ச்சொற்கள் பற்றிய கட்டுரைகளும் நூல்களும் வெளியிட் 
செந்தமிழ்ச் 

டுள்ளார் . இவர் தலைமையில் அரசாங்கம் அமைத்த செந்தமிழ்ச் 
சொற்பிறப்பியல் 

சொற்பிறப்பியல் பேரகரமுதலி ஆக்கம் அவர் காலத்திற்குப் பின்பும் 
பேரகரமுதலி 

நடந்துவருகிறது . அதில் முதற்பகுதி வெளிவந்துள்ளது . 


தமிழ் - ஆங்கில அகராதிகளும் சில உள . இந்த வகையில் போப்புப் பாதிரியார் 1859 - ல் 
வெளியிட்ட அகராதி ‘ Pope s Compendious Tamil - English Dictionary முதலாவதாகக் 


D 


xxvi 


நூல் 


குறிப்பிடத்தக்கது . அதன்பின் 1870 - ல் விசுவநாதபிள்ளை இவ்வகையில் Classical Tamil 
English Dictionary , என்னும் ஒரு பெரிய அகராதியை உருவாக்கி வெளியிட்டுள்ளார் . 

‘ பிராஞ்சகராதி என்பது இரு தொகுதிகளாக 1984 - ல் மறுபதிப்பாக 
தமிழ் -ஆங்கில , வெளிவந்துள்ளது . ஆங்கில - தமிழ்ச் சிற்றகராதிகள் பல வந்துள்ளன . 
ஆங்கிலத் -தமிழ் டாக்டர் அ . சிதம்பர நாதச் செட்டியாரைப் பதிப்பாசிரியராகக் 
அகராதிகள் 

கொண்டு சென்னைப் பல்கலைக்கழகம் வெளிட்ட ஆங்கில - தமிழ் 

அகராதி ஒரு பேரகராதியாகும் . இது சுருக்க ஆக்சுபோர்டு ஆங்கில 
அகராதியை ஒட்டி அமைக்கப்பெற்றது . 1223 பக்கங்கள் கொண்ட இந்த அகராதியை 
1963 - ல் தொடங்கி 1965 - ல் முற்றுவித்தது ஒரு பெருஞ்சாதனையாகும் . 
இதுவரை சென்ற பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் இந்த இருபதாம் நூற்றாண்டிலும் 

தோன்றிய அகரமுதலிகளின் வரலாறுகளையும் அவற்றின் தன்மை , 
தமிழ்நாட்டுப் 

பயன்பாடு முதலியவற்றையும் பார்த்தோம் . இனி , அண்மையில் 
பாடநூல் 

உருவாகி இப்பொழுது வெளியிடப்பெறுகின்ற தமிழ் - தமிழ் அகரமுதலி 
நிறுவனம் 

தோன்றி வளர்ந்து நிறைவு எய்திய பின்புல வரலாற்றை நோக்குவோம் . 
தொடக்க காலத்தில் தமிழக அரசின் தமிழ் வெளியீட்டுக் கழகத்தின் ஒரு பணியாக 
வெளியீடு 

தொடங்கியது . பின்னர்ப் பள்ளிகள் கல்லூரிகளுக்கான பாடநூல் 
தேவைகளை நிறைவேற்றும் பெரும்பணி சாரவே , அதனின்றும் கிளைத்துப் பாடநூல் 
நிறுவனம் தோற்றுவிக்கப்பெற்றது .. பள்ளிகள் கல்லூரிகளுக்கான பாடநூல்களையும் 
பொதுமக்கள் பயில்வதற்கான தரமான கலை , அறிவியல் நூல்களையும் பாடநூல் நிறுவனம் 
வெளியிட்டுவருகின்றது . பள்ளி கல்லூரிகளில் பயில்வார்க்கும் தாமே முயன்று கற்பார்க்கும் 
துணை நிற்கும் வகையில் தமிழ் - தமிழ் அகரமுதலி ஒன்றைத் தொகுப்பித்து வெளியிட இந் 
நிறுவனம் அவாக் கொண்டது . 

மாண்புமிகு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் கல்வி அமைச்சராயும் , பேராசிரியர் 
சு.ந. சொக்கலிங்கம் அவர்கள் மேலாண்மை இயக்குநராயும் , திரு பா . மாணிக்கம் அவர்கள் 

செயலாளராயும் இருந்த காலத்திலே 1975 - ல் இந்தத் தமிழ் - தமிழ் 
தமிழ் - தமிழ் 

அகரமுதலிக்கு வித்திடப் பெற்றது . இதனை ஆக்குவதற்கு ஊக்க 
அகரமுதலியின் மளித்து ஆணை பிறப்பித்த நாவலர் அவர்களுக்கும் செயற்படுத்திய 
தோற்றம் 

ஏனையோர்க்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் 

கொள்கிறேன் . 
தமிழ் வளர்ச்சித் துறையில் வெளியிடத் தொடங்கிய காலமுதல் பல்லாண்டுகளாகப் 
பல நூல்களைப் பதிப்பித்து வந்ததோடு தமிழ் நூல் விவர அட்டவணைக்கான திட்டமிட்டுப் 
பல தொகுதிகளையும் நான் உருவாக்கி வெளிப்படுத்தியதைத் தமிழ் வளர்ச்சித் துறையினர் 

நன்கு அறிவர் . பாடநூல் நிறுவன வெளியீடுகள் பலவற்றின் பதிப் 
அகரமுதலியின் பாசிரியனாயும் , ஒன்பது பத்தாம் வகுப்புகளுக்கான பாடநூல் 
தொகுப்புப் பணி தொகுப்பாசிரியனாயும் , தொடக்கப்பள்ளி நூல்களுக்கு மேலாய் 

வாளனாயும் பணிகளில் நிறுவனத்தோடு தொடர்பு 
கொண்டிருந்தேன் ; மகாவித்துவான் 

வீ . வேணுகோபாலப்பிள்ளை , பேராசிரியர் 
அ . கி . பரந்தாமனார் முதலியோருடன் சில நிறுவன ஆய்வுக்குழுக்களில் பணிசெய்யும் 
வாய்ப்பும் பெற்றிருந்தேன் . என் பணி நேர்மையை நன்கு அறிந்திருந்த தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனத்தின் செயற்குழு , அகரமுதலி தொகுக்கும் பணியினை எனக்கு அளித்தது . 
நிறுவனத்தின் செயற் குழுவுக்கு நான் பெரிதும் கடப்பாடுடையேன் . 

எனக்குத் துணையாக இரண்டு பதிப்பாசிரியர்களையும் அலுவலக உதவியாளர் 
ஒருவரையும் அமர்த்திக்கொண்டு அகரமுதலிப் பணியை ஓராண்டிற்குள் நிறைவேற்றித் 
தருமாறு 15-2-1975 - ல் ஆணை பிறப்பித்தனர் . அப்பொழுது நான் சென்னைப் பல்கலைக் 
கழகத் திருக்குறள் ஆராய்ச்சித் துறைக்குத் தலைவனாயிருந்தமையால் பல்கலைக்கழகத்தாரின் 
இசைவினையும் பெற்றேன் . என் பிற பணிகளுக்கிடையில் அகரமுதலித் தொகுப்பினையும் 
கவனித்து ஆவன செய்துவரலானேன் . 


பல 


மே . 


xxvii 


பல 


என 


பல 


சென்னைஎயிலே மேலை மாம்பலத்தில் உள்ள என் இல்லமாகிய கவிமணி நிலையத்தில் 
என் நூலகப் படிப்பறையை அலுவலக அறையாகவும் அமைத்துக்கொண்டேன் . முதுகலைப் 
பட்டம் பெற்றவர்களாகிய திரு . சிவ . பச்சையப்பன் என்பவரும் திரு . அ . நாகலிங்கம் 

என்பவரும் பதிப்பாசிரியர்களாக அமைந்தனர் . திருமதி கலையரசி 
அலுவலகம் 

அலுவலகப் பணிகளை - குறிப்பாக எழுத்துப்பணி ஒப்பு நோக்கும் பணி 

களைச் செய்து வரலானார் . பாடநூல் நிறுவனப் பதிப்பாசிரியர் 
நிறுவனச் சார்பில் அவ்வப்போது அகரமுதலிப் பணியைக் கண்காணித்து வந்ததோடு அதனை 
நெறிப்படுத்தி ஆக்குதற்கும் உறுதுணையாயிருந்தார் . 
அகரமுதலிப் 

பணிக்காக முன்னர் வெளிவந்த சதுரகராதி தொடக்கமான 
பேரகராதிகளையும் சிற்றகராதிகளையும் , மாணவர்க்கு வெளிவந்த கையகராதி 

முதலியவற்யுைம் ஒருங்கு திரட்டி வைத்துக்கொண்டேன் . இவற்றுள் 
கருவிநூல்கள் 

விலைக்குக் கிட்டிய நூல்களை வாங்கியும் பிறவற்றை நண்பர்களிட 
தொகுத்தல் 

மிருந்து பெற்றும் நிரப்பிக்கொண்டேன் . மாணவர்க்காக நிறுவனம் 

வெளியிட்ட பாடநூல்களையும் கலைச்சொற்கள் போன்ற சிறு வெளி 
யீடுகளையும் சேர்த்து வைத்துக்கொண்டேன் . 

அகரமுதலிக்கான அமைப்புத் திட்டம் ஒன்றை வகுத்தமைத்து நிறுவனத்தின் 
ஒப்புதலையும் பெற்றேன் . இத் தொகுப்பிற்கென வரையறுத்துக்கொண்ட விதிமுறைகள் 

வருமாறு : இத் தொகுப்பில் பொதுவகையான எல்லார்க்கும் பயன் 
அமைப்புத் திட்டம் படத்தக்க சொற்களே எடுக்கப்பெற்றன . இலக்கிய இலக்கண வழக்குச் 

சொற்களும் எல்லாத் துறைகளுக்கும் பயன்படத்தக்க பொதுமைச் 
சொற்களும் எடுத்துக்கொள்ளப்பெற்றன . 

இன்றைய வழக்குச் சொற்களுள் வெளிப்படையாய் எல்லார்க்கும் பொருள் 
விளங்கும் எனக் கருதப்படினும் தமிழ்ப் பயிற்சியில் தொடக்க நிலையில் உள்ளார்க்கும் , 
கல்விபயிலும் மாணவர்க்கும் , பிறமொழியாளர்க்கும் அவை அறிமுகமில்லாத சொற்களா 
யிருக்கும் . எனவே , இயற்சொற்களுள்ளும் இன்றைய எளிய செஞ்சொல் வழக்குகளும் 
சேர்த்துக்கொள்ளப்பெற்றன . 

கொச்சைச் சொற்களாகிய திருந்தாப் பேச்சும் சிதைவுச் சொற்களும் மாணவர் 
உள்ளத்தில் புகாமல் தடுத்தால் தான் உண்மைச் சொல்லுருவம் காண்பதில் ஊக்கம் கொள்வர் . 
எனவே , இதில் கொச்சைப் பேச்சு , சிதைவுச் சொற்கள் ஆகியவை எடுத்துக்கொள்ளப் 
பெறவில்லை . 

வினைச்சொற்கள் முந்திய அகரமுதலிகளிற்போலவே தொழிற்பெயர் வடிவிலேயே 
தரப்பெற்றுள்ளன . வினையும் பெயருமாய்ப் பொருள்பயக்கும் சொல் வடிவங்களும் பல 
உண்டு . அத்தகு இடங்களில் பெயர்ச்சொற் பொருளை முன்வைத்து அடுத்து வினைப் 
பொருள் காட்ட அச் சொல்லினை அடுத்து வளைவுக் குறிக்குள் ( வி ) என்னும் குறிப்புத் தந்து 
தனிப்பட விளக்கம் தரப்பட்டுள்ளது . 

வினைவடிவ வேறுபாடுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பெறவில்லை .. என்றாலும் 
பயன்பாடு கருதி ஒருசில எச்சவினை முதலியன எடுத்துக்கொள்ளப்பெற்றன . 

தமிழில் பயின்றுவந்துள்ள வடசொற்களுள் இலக்கிய ஆட்சி பெற்றனவும் இன்றைய 
வழக்கில் தமிழுருவில் மாறி வழங்குவனவுமான சொற்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன . 

நூற்பெயர் , ஆசிரியர் பெயர் , காவிய மாந்தர் பெயர் , ஊர்ப்பெயர் முதலிய இடப் 
பெயர்கள் போல்வனவாகிய சிறப்புப் பெயர்கள் சேர்க்கப்படவில்லை . 

ஆயினும் காரணவகையால் வந்து சொற்பொருள் விளக்கவேண்டும் நிலையில் உள்ள 
" அகத்தியம் போன்ற சில சிறப்புப் பெயர்கள் மட்டும் தேர்ந்து கொள்ளப்பட்டன . 
அகத்தியம் என்பது அவசியம் , இன்றியமையாதது என்னும் பொருளில் வரும் ஒரு பெயர் . 
இதுவே அகத்தியரால் இயற்றப்பெற்ற நூலுக்குப் பெயராகவும் அமைகிறது . இவ்வாறு 
பொதுப் பெயராயும் சிறப்புப் பெயராயும் வரும் பெயர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன . 


E 


xxviii 


கைலை 


- 


உணா-உண 


என 


சிறப்புப் பெயர்களுள் வேறுவேறு ஏதுக்களால் பெயர்பெறும் காரணப்பெயர்கள் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டன . காகுத்தன் , பற்குனன் , மைதிலி போன்றவற்றை வடமொழியில் 
‘ தத்தி தாந்த நாமம் என்பர் . 

அன்றியும் குறுகி வழங்கும் மரூஉ வழக்கான சில சிறப்புப் பெயர்களும் சேர்க்கப் 
பெற்றன . ‘ மயிலை என்பது மயிலாப்பூரைக் குறிக்கும் . ‘ முகவை என்பது இராமநாத 
புரத்திற்குரிய மாற்றுப் பெயர் . இவை போல்வனவும் தழுவப்பெற்றன . 

நிகண்டு ஆட்சி மட்டுமேயுடைய சொற்கள் நீக்கப்பெற்றன . 

கலைச்சொற்களுள் இன்றியமையாத பொதுச்சொற்கள் ஏற்றுக்கொள்ளப்பெற்றன . 
கலைச்சொற்போலவே ஏற்புடைய புத்தாக்கச் சொற்களும் எடுத்துக்கொள்ளப்பெற்றன . 

தொகைப் பெயர்கள் பெருவழக்குடைய இருசுடர் , முத்தீ என்றாற்போல்வன சேர்த்துக் 
கொள்ளப்பெற்றன . 
தனிப்பொருள் சுட்டும் தொடர்மொழிகளும் இணைக்கப்பட்டுள்ளன . 
கயிலை , 

வைத்தியன் - வயித்தியன் என்பவற்றுள் ஐகாரமும் அகரமும் 
ஒத்திருக்கின்றன . நிலம் - நிலன் , அறம் - அறன் , பந்தல் - பந்தர் , கொம்பு - கொம்பர் 
போல்வனவான வடிவ வேறுபாடுகளும் கருதப்பெற்றன . இவைபோன்றே 
உணவு ; நிலா - நில - நிலவு ; முழா - முழ - முழவு 

ஆகார ஈற்றுச் சொல்லின் 

வடிவ 
வேற்றுமையும் உரிய இடங்களில் சுட்டப்பெற்றன . 

இவ்வாறாகச் சொற்களைத் தேர்ந்தெடுப்பதில் மிகு கவனம் செலுத்தப்பெற்றது . 
தமிழ் லெக்சிகனில்போல அகரவரிசையில் மெய் முன்னும் உயிர்மெய் பின்னுமாக வரும் 
வரிசைமுறை தழுவப்பட்டுள்ளது . 

ஒவ்வொரு சொல்லுக்கும் உரிய பொருள்கள் தனித்தனி சீட்டுகளில் பதிவு செய்யப் 
பெற்றன . 

தமிழ் பயில்வார் அனைவர்க்கும் பள்ளியிற் பயிலும் மாணவர் தொடக்கமாகப் பல்கலை 
பயிலும் முதுகலை மாணவர் , ஆசிரியர் முதலியோர்க்கெல்லாம் இது 

இது பயன்படத்தக்க 
வண்ணம் 

உருவாக்குவதை முதன்மை நோக்கமாகக்கொண்டது 
செய்ம்முறை ஆதலின் , பாடப்புத்தகங்களிலிருந்தே சொல் தொகுப்புத் தொடங்கப் 

பெற்றது . தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுள்ள 
தமிழ்ப் பாடநூல்களில் தரப்பெற்ற அருஞ்சொற்கள் முதலில் எடுத்துக்கொள்ளப்பெற்றன . 

அடுத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயன்படும் வகையில் வெளிவந்த 
சிற்றகராதிகளுள் எட்டுத் தெரிந்துகொள்ளப்பெற்றன . அவையாவன : அகராதிச்சுருக்கம் , 
இளைஞர் தமிழ்க் கையகராதி , தற்காலத் தமிழ்ச் சொல்லகராதி , கழகத்தமிழ்க் கையகராதி , 
மாணவர் தமிழகராதி , நவீன தமிழகராதி , கழகத் தமிழகராதி , கோனார் தமிழ்க் 
கையகராதி என்பன . இந்த அகராதிகளுள் ஒவ்வொன்றையும் முறையே எடுத்து ஏற்கெனவே 
எழுதப்பெற்றிராத சொற்கள் , 

, 

புதிய பொருள்கள் ஆகியவை இணைத்துக்கொள்ளப் 
பெற்றன . இவ்வாறாக இந்த அகராதிகளில் இடம்பெற்ற சொற்பொருள்கள் அனைத்தும் 
எடுத்து எழுதிக்கொள்ளப்பெற்றன . 

தமிழ் - தமிழ் அகராதிகளுள் மிகப் பெரியது யாழ்ப்பாணம் கு . நீதிபதி கதிரைவேற் 
பிள்ளை தொகுத்த தமிழ்ச்சங்க அகராதி எனப்படும் தமிழ்ச் சொல்லகராதி . இதனினும் 
பெரிதாக உள்ள இருமொழித் தமிழ்ப் பேரகராதி சென்னைப் பல்கலைக்கழக வெளியீடான 
தமிழ் லெக்சிகன் . இவ்விரு பேரகராதிகளையும் உடன்வைத்து ஏற்கெனவே தொகுத்து . 
அமைத்த சொற்பொருள்களைச் சரிபார்த்துச் செப்பம் செய்தும் , அவற்றில் இடம்பெறாத 
இன்றைய வழக்கிற்கேற்பப் பயனுடைய புதிய சொற்பொருள்களை இணைத்தும் இந்த 
அகராதி உருவாக்கப்பெற்றது . 
இதுகாறும் வெளிவந்துள்ள அகராதிகள் பலவற்றையும் நோக்கினால் 

அவை 
ஒவ்வொன்றும் அவ்வக் காலத் தமிழின் வளர்நிலையைப் படம் பிடித்துக் காட்டும் ; 


xxix 


தமிழறிஞர்களின் உளப்பாங்கையும் உணர்த்தும் . அவ்வகையில் இந்த இருபதாம் 
நூற்றாண்டின் இறுதிக் காற்பகுதியில் எழுந்துள்ள இந்த அகரமுதலியும் இக்காலத் தமிழ் 
வளர்ச்சியைக் குறிக்கோளாகக்கொண்டு தொகுக்கப்பெற்றுள்ளது . அறிஞர் பெருமக்களின் 
கருத்துகளையும் அவர்தம் நோக்கையும் போக்கையும் அடியொற்றி இந்தத் தமிழ் - தமிழ் 
அகரமுதலி ஆக்கப்பெற்றுள்ளது . 
இந்த அகரமுதலியைத் தொகுப்பதற்கு 

தொகுப்பதற்கு ஓர் ஆண்டுக்காலமே ஒதுக்கப்பெற்றது . 
எனினும் , பணி வளர்ந்துவந்த நிலையில் அந்தக் கால அளவு போதவில்லை . பின்னர் 
ஆறுமாதமும் , அடுத்து நான்கு மாதமும் வேண்டிப்பெற்று ஓராண்டு பத்துத் திங்களில் 
இப்பணியினை நிறைவு செய்தேன் . 

பணியின் முன்னேற்றம் குறித்து மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை அறிக்கைகளும் 
அனுப்பிவைக்கப்பெற்றன . நிறுவனப் பதிப்பாசிரியர் அவ்வப்போது அகரமுதலியின் வளர் 

நிலையைக் கண்காணித்து நிறுவனத்திற்கு விவரம் அறிவித்துவந்தார் . 
பணிக்காலமும் கடைசியாகப் பணி முன்னேற்றத்தை முற்றுமாய்க் கவனித்துப் 
அகரமுதலி 

பார்த்து ஆய்வு செய்வதற்காக அப்பொழுது தமிழ் வளர்ச்சித்துறை 
வளர்ச்சியும் 

இயக்குநராயிருந்த திரு . கொண்டல் சு . மகாதேவன் அவர்கள் 

நிறுவனத்தாரால் கேட்டுக் கொள்ளப்பெற்றார் . திரு . மகாதேவன் 
அவர்கள் 29-11-76 - ல் நேரில் வந்து பார்த்துப் பணிநிலை வளர்ச்சிகளை ஆராய்ந்து தம் 
பரிந்துரையை நிறுவனத்திற்குத் தந்தார் . அ முதல் வௌ வரையிலான அகரமுதலியின் 
3092 பக்கங்களில் அமைந்த கையெழுத்துப்படியை 31 தொகுதிகளாக அமைத்து 
30-12-1976 - ல் நிறுவனத்தில் ஒப்படைத்தேன் . 

அகரமுதலிப்படிகளை ஒப்படைத்தும் மூன்று ஆண்டுகளுக்குமேல் அப்படியே இருந்து 
வந்தது . திரு . குழந்தைவேல் அவர்கள் மேலாண்மை இயக்குநராய் 

வந்தபின் 
அகராதிப் படிகளை ஆராய்வதற்கு மேலாய்வுக் குழு ஒன்றை அமைத்தனர் . இக் குழுவில் 

பேராசிரியர் அ . ச . ஞானசம்பந்தன் , 

அ . ச . ஞானசம்பந்தன் , பேராசிரியர் அ . மு . பரம 
மேலாய்வுக்குழு சிவானந்தம் , தமிழ் 

வளர்ச்சித்துறை 

இயக்குநர் கொண்டல் 
சு . மகாதேவன் மூவரும் இடம்பெற்றனர் . இவர்கள் அகராதிப் 
படிகளைப் பார்வையிட்டு ஆராய்ந்து 

ஒருசில 

மாற்றங்களையும் திருத்தங்களையும் 
செய்யவேண்டும் என்று பரிந்துரைத்தனர் . அவ்வாறே முற்றுமாய் மறு ஆய்வு செய்து 
குழுவின் முன் மீண்டும் வைத்தேன் . அதன்பின் அகரமுதலியைக் கூர்ந்து ஆராய்வதற்காக 
நான்கு முறைகளுக்குமேல் கூடினர் . ஒவ்வொரு முறையும் நான்கைந்து நாள்கள் தொடர்ந்து 
குழுக்கூட்டம் நடைபெற்றது . யானும் உடனிருந்து குழுவினர் எழுப்பிய வினாக்கள் , 
ஐயப்பாடுகள் முதலியவற்றிற்கு விளக்கம் தந்தும் திருத்தங்களை முறைப்படி அமைத்தும் 
வந்தேன் . குழுவினர் பக்கம் பக்கமாய்ப் பார்வையிட்டு முற்றுவித்தனர் . 

அதன் பின்பே 
அகரமுதலியின் அச்சுப்பணி தொடங்கப் பெற்றது . 

அகரமுதலியின் அச்சுப்பணி நிறுவனப் படி- பதிப்பாசிரியர் மேற்பார்வையில் நடைபெற 
லாயிற்று . நான் வெளியூர்களில் பணி ஏற்று வந்துள்ளதால் சென்னையிலே பறங்கிமலையில் 
உள்ள பகத் அச்சுக்கூடத்தில் நடைபெறத் தொடங்கிய அச்சுப்பணியை உடனிருந்து கவனிக்க 
இயலாததாயிற்று . இதற்கெனப் புலவர் சா . சங்கரலிங்கம் அவர்களைப் பகுதிநேரப் 

படிதிருத்துநராக அமர்த்தி அச்சுப்படி பார்க்கச்செய்தனர் . அவர் 
அகரமுதலியின் பார்த்தபின் ஒவ்வொரு நிலையிலும் முற்றுமாய் மீண்டும் ஆழ்ந்து 
அச்சுப்பணி பார்வையிட்டுப் படி - பதிப்பாசிரியர் அவர்கள் 

இதனை அழகுற 
அச்சிடுவித்தார்கள் . இவர்களுடைய தமிழ்க் காதலும் பற்றும் 
அகரமுதலியைச் செப்பமுறப் பதிப்பிக்கப் பெருந்துணையாயின . இவர்களுடைய பணி 
பெரிதும் பாராட்டுக்குரியது . 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிடும் இந்தத் தமிழ் - தமிழ் அகரமுதலி 1016 
பக்கங்களில் அமைந்த ஒரு பேரகராதியாகவே ஆயிற்று . இதன்கண் 64,048 சொற்கள் 
இடம்பெற்றுள்ளன . 


XXX 


எழுத்து வருக்க அடிப்படையில் சொல்தொகை பின்வருமாறு : 


வருக்கம் 


4678 


2019 


2921 


ஈ 


223 


2160 


ஊ 


399 


எ 


1014 


544 


174 


655 


324 


22 


ஔ 


33 


ஃ 


1 


.. 


க 


10749 


19 


E 


3 


7538 


( க 


180 


6545 


11 


4253 


8336 


24E5(510 


5743 


321 


6 


5229 


2 . 


64,048 


முறையே 


பொருள் 


சொற்களின் அகரநிரலில் இரண்டாம் எழுத்தில் உயிர்மெய்க்கு முன் 
சொல் - பொருள் மெய்வரும் 

தழுவப்பட்டிருக்கிறது . தலைச்சொற்கள் 
அமைப்பு முறை தடித்த எழுத்தில் தரப்பட்டுள்ளன . தொடர்ந்து இணைப்புக் குறி ( - } 

இட்டுப் பொருள் விளக்கம் அமைக்கப்பட்டுள்ளது . 

வரையறுக்கும் போது கூடியவரையில் சொற்களுக்குரிய நேர்பொருள் , 
தொடர்புபொருள் , கருத்துப்பொருள் என்னும் வகையில் அடைவு செய்யப்பட்டுள்ளன . 
பொருள்விளக்கம் சுருக்கமாயும் விளக்கமாயும் அமையவும் சொல்லின் 

உண்மை 
யுருவைப் புலப்படுத்தவும் வளைவுக் குறிகளுக்குள் அவை கொடுக்கப்பட்டுள்ளன . எடுத்துக் 
காட்டாக , அ என்பது அஃறிணைப் பன்மை விகுதியாகவும் , வியங்கோள் விகுதியாகவும் , 
எச்ச விகுதியாகவும் வரும் இயல்பினது . இதனை விளக்க , விகுதி ( அஃறிணைப் பன்மை , 
வியங்கோள் , எச்சம் ) எனக் காட்டப்பட்டிருத்தல் காணலாம் . 

கூட்டுச்சொல் தொடரின் பொருள் நிலை விளங்கத் தலைச்சொல்லை அடுத்து , 
அத் தொடரினைப் பிரித்துக் காட்டுதலும் உண்டு . எடுத்துக்காட்டு : அஃதான்று ( அஃது - 
அன்று ) , அஃறிணை ( அல் - திணை ) போல்வன காண்க : 


xxxi 


ஏனைய 


- 


ஒருபொருள் தரும் சொல்வடிவங்கள் அகரவரிசையில் அடுத்தடுத்து வரும்பொழுது 
இணைப்பு வளைவுக் குறியீட்டால் சேர்த்துக்காட்டி , அவற்றிற்கு ஒருசேரப் பொருள்விளக்கம் 
அமைக்கப்பட்டுள்ளது . 
( எ - டு ) அக்காரடலை , 
அக்காரவடிசில் 

} சருக்கரைப்பொங்கல் . 

கல்லால மரத்தின் கீழ்த் தென்முகக் கடவுளாய் 
ஆலமர்செல்வன் } - கீற்றிருக்கும் சிவன் . 
டெக்கரடக்கல் , பலர்முன் கூறத்தகாத சொற்களை 

} 
இடக்கரடக்கு 

மறைத்துக்கூறல் . 
உயிரளபு . 

} - நெட்டுயிரெழுத்து . 
உயிரளபெடை 

தனக்குரிய மாத்திரையின் மிக்கொலிக்கும் 
ஒருபொருள் குறித்த வடிவ வேறுபாடுடைய சொற்கள் அகரவரிசை முறையில் 
வெவ்வேறிடங்களில் அமைதல் இயல்பு . இவ்வகையான பொருள் தொடர்புடைய சொற் 
களுள் முதல் மூலச்சொல்லுக்கு மட்டும் பொருள் தரப்பட்டிருக்கும் . 

மாற்று 
வடிவங்களைத் தரும்போது அவற்றின் பொருளுக்கு முதற்சொல்லைக் காண்க என்று 
குறிப்பிடப்பட்டிருக்கும் . 
( எ - டு ) அச்சாரம் 

காண்க : அச்சகாரம் . 
அல்லம் 

காண்க : இஞ்சி . 
ஆட்டாங்கள்ளி காண்க : திருகுகள்ளி . 

உருவங்காட்டி காண்க : உருக்காட்டி . 
ஓரெழுத்தால் வடிவம் வேறுபடும் ஒரு பொருள் குறித்த சொற்கள் வரும்போது அகர 
வரிசையில் மாற்றெழுத்து வளைவுக்குறிக்குள் தரப்பட்டிருக்கும் . இதனால் வேற்றெழுத்து 
மாற்றமுடைய தனி வடிவத்தைச் சுருக்கிக் காட்டும் தன்மை காணப்படுகிறது . 
( எ - டு ) அங்கி ( கீ ) காரம் , 

அடைக்கலக் ( ங் ) குருவி , 
அமிர் ( ழ் ) து , 

காண்டி ( டீ ) ப ( வ ) ம் 
போல்வன 

காண்க . இதனால் அடுத்தடுத்து ஓரெழுத்து மாற்றச் சொல்வடிவம் தரப்படுதல் 
தவிர்க்கப்படுகிறது . காண்க : என்று அடுத்தடுத்து எடுத்துக்காட்டும் நிலைமையும் 
தவிர்க்கப்படுகிறது . 

பொருள் உரைக்குமிடத்து ஒரு தலைச்சொல் குறைச்சொல்லாயின் அதன் முழுவடிவமும் 
முதலில் தந்து , பின் பொருள் விளக்கப்பட்டிருத்தலும் உண்டு . ( எ - டு ) அக்களிப்பு - அகக் 
களிப்பு , மனமகிழ்ச்சி . 

ஆண் பெண் வேறுபாட்டை விளக்கிக்காட்ட அவ்விருபால் விகுதிகளும் உடன் இட்டுக் 
காட்டப்பெறுகின்றன . ( எ - டு ) செருக்குள்ளவன் ( ள் ) . 

வினைச்சொற்கள் ஏனைய அகராதிகளிற்போலத் தொழிற்பெயர் வடிவிலேயே தரப் 
பட்டிருக்கின்றன . வினையடியாய் வரும் ஒரு சொல்லும் அதே வடிவமுடைய பெயரும் 
தனித்தனி சொற்களாகக் காட்டப்பட்டுள்ளன . எடுத்துக்காட்டாக அடி என்பது பாதம் , 
காற்சுவடு , முதல் , கடவுள் என்று இவ்வாறு பலபொருள் தரும் பெயர்ச்சொல் . 
பெயர்ச்சொல்லை அடுத்து அடி என்னும் வினைப்பகுதித் தலைச்சொல் வரும்போது 
சொல்லின் பின் ( வி ) என்பது வினை என்பதனைக் குறிப்பதற்காக வளைவுக் குறிக்குள் தந்து 
இனம்பிரித்துக் காட்டப்பட்டுள்ளன . 


xxxii 


பொருள் விளக்கப் பகுதியில் தரப்பெறும் குறியீடுகளும் அவ் விளக்கங்களுக்கு ஏற்பக் 
கொடுக்கப்பட்டுள்ளன . ஒரு சொல்லுக்குரிய வெவ்வேறு பொருள்கள் அரைப்புள்ளியிட்டுக் 
காட்டப்பட்டுள்ளன . ஒரு பொருளை விளக்க மேலும் அதே பொருளுடைய வேறு எளிய 
சொல் தரும் பொழுது காற்புள்ளி தரப்பெற்றிருக்கும் . 
( எ - டு ) அக்கச்சி - அக்காள் , தமக்கை . 

அக்கரன் அறிவில்லாதவன் ; எங்கும் நிறைபொருள் , கடவுள் . 
ஒரு பொருளின் விரிவு அல்லது விளக்கம் காட்ட முக்காற்புள்ளி தரப்பட்டிருக்கும் . 
( எ - டு ) இமையவல்லி - காண்க : இமையவதி . 
உகாய் 

காண்க : உகா . 


ஒவ்வொரு தலைச்சொல்லின் பொருளும் முற்றுப்பெறும் இடத்தில் முற்றுப்புள்ளி 
பெறும் . 

அகரமுதலியில் ஒவ்வொரு பக்கமும் இரண்டு பத்தியாக அமைக்கப்பட்டு அகரநிரலில் 
தலைச்சொற்களும் அவற்றின் பொருள்களும் காட்டப்பட்டுள்ளன . அவ்வப் பக்கத்தில் வரும் 
முதற் பத்தியின் தொடக்கத் தலைச்சொல்லும் இரண்டாம் பத்தியின் இறுதித் தலைச் 
சொல்லும் அவ்வப் பத்தியின் மேல் உள்ள கோட்டின் மேலாகத் தலைப்புப்போலத் 
தரப்பட்டிருக்கும் . இவற்றால் குறித்ததொரு பக்கத்தில் எது முதல் எது வரையில் உள்ள 
சொற்கள் அடங்கியுள்ளன என்பது பயன்படுத்துவாருக்கு எளிதில் தென்பட வாய்ப்பாக 
உள்ளது . பக்க எண் , முதல் - இறுதிச் சொற்குறிப்புகளின் மையமாகத் தரப்பட்டிருக்கிறது . 

சென்னைத் தமிழ்ப் பேரகராதியில் பிழைபடத் தந்த பொருள்களுள் சில திருத்தமுற 
இதில் அமைக்கப்பெற்றுள்ளன . எடுத்துக்காட்டாக , பிண்டம் என்பதற்கு எட்டாவது 
பொருளாக , ‘ சூத்திரம் , இயல் , ஓத்து என்ற மூன்றுறுப்புக்கொண்ட நூல் என்பது காணப் 
படுகிறது . இங்கே இயல் , ஓத்து என்னும் இரண்டும் ஒரு பொருளனவே . ‘ சூத்திரம் , ஓத்து , 
படலம் என்னும் மூன்றுறுப்புக்கொண்ட நூல் என்று இவ் வகரமுதலி முந்தையோர் 
இலக்கண மரபையொட்டித் தந்துள்ளது . 

மேலும் , பேரகராதியில் இடம்பெறாத பல புதுச் சொற்களும் இவ் வகரமுதலியில் 
சேர்க்கப்பெற்றுள்ளன . எடுத்துக்காட்டாக ஊதாம்பை , ஏருந்து , கதிகால் , நேர்காணல் , 
பரிந்துரை , பேருந்து , போருந்து , மார்க்சியம் , விளத்தம் போல்வன குறிப்பிடத்தக்கன . 

நாம் ஒரு நூலைப் படித்துவரும் பொழுது விளங்காப் பொருட்பகுதிகள் தென்பட்டால் 
தக்கவர்களை அடுத்து விளக்கம் பெற்றுக்கொள்ளுகிறோம் . அங்ஙனமே தொடர்ப்பொருள் 

சொற்பொருள்களையும் நாம் கற்றுவல்லார் வழியாகப் பொருள் 
அகரமுதலியின் 

விளக்கம் பெறுகிறோம் . இப்படித் தெரியாத சொற்பொருள்களுக் 
பயன் 

காக எப்பொழுதும் அறிந்த ஒருவரை நாடிச்செல்ல வேண்டுவதில்லை . 

எண்ணிய உடனேயே பொருள் சொல்லக்கூடிய கருவிநூல்கள் பலவாகத் 
தமிழில் உள்ளன . அவைதாம் நிகண்டுகளும் அகராதிகளும் ஆகும் . இவைபற்றிய வரலாறு 
களை முற்பகுதியில் பார்த்தோம் . 

தெரியாத சொற்பொருளை மேலே காட்டிய நூல்களால் எளிதில் தெரிந்து 
கொள்ளலாம் . நிகண்டுகள் , கற்றுவல்ல புலவர்களாலேயே பயன்படுத்தத்தக்க அமைப் 
புடையன . ஆனால் , அகரமுதலிகளோ எல்லோராலும் எளிதில் பார்த்துப் பயன்பெறத்தக்க 
அமைப்புடையன . சொற்கள் எல்லாம் அகர நிரலில் அமைத்துப் பொருள் தரப்பட்டிருப்பதால் 
அகரமுதலிகளில் நாம் கருதிய சொற்பொருள்களை எளிதில் கண்டுகொள்ளலாம் . 

அகராதி பார்ப்பதற்குத் தமிழ் எழுத்துவரிசை முறையைத் தெரிந்துகொள்ளுதல் 
இன்றியமையாததாகும் . ஆங்கில மொழியில் உள்ள 26 எழுத்துகளும் சொல்லுக்கு முதலில் 
வருதலை யாவரும் அறிவர் . 


நம் தமிழ்மொழியில் அப்படியன்று . உயிர் , மெய் , உயிர்மெய் , ஆய்தம் உட்பட 247 
எழுத்துகள் தமிழில் உள்ளன . இந்த எழுத்துகளனைத்தும் சொல்லுக்கு முதலாக வருதல் 


xxxiii 


இல்லை . நூற்றைந்து எழுத்துகளே சொல்லுக்கு முதலாக வரும் ஆற்றல் பெற்றன . எனவே , 
நூற்றைந்து எழுத்துகளைக் கொண்ட சொற்களே தமிழ் அகரமுதலிகளில் காணப்பெறும் . 
மொழிமுதலில் வரும் 105 எழுத்துகளைப் பின்வரும் அட்டவணையால் எளிதில் கண்டு 
கொள்ளலாம் . 


மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள் : 105 
உயிர் எழுத்து : 12 

எ ஏ 


உ 


ஊ 


ஔ 


12 


உயிர்மெய் 

எழுத்து : 93 


1 . 


கா 


G 


கூ 


கெ 


கே கை 

கொ கோ கௌ 


12 


2 . 


நு 


1 


3 . 


சா 


தி) 


செ 


ச 


சை சொ 


சோ சௌ 12 


4. ஞ 


ஞா D 


ஞெ ஞே 


ஞொ 


6 


5 . 


ட 


0 


6 
. 


ண 


த 


7. த 
8 . 


ந 


நா 


0 
தி தீ து தூ தெ தே தை தொ தோ தௌ 12 

நூ நெ நே 

நை நொ நோ நௌ 12 
பு பூ பெ பே பை 

பொ போ பௌ 12 
மு மூ மெ 

மே மை மொ மோ மௌ 12 
யூ 

யோ யௌ 6 

0 


10 . 


ம 


மா 


யா 


12 . 


ர 


13 . 


ல 


0 


வா 


வி வீ 


வெ வே வை 


வௌ 


8 


0 


14 . 

வ 
15. ழ 
16 . 

ள 
17. ற 
18 . 

ன 


0 


0 


0 


மொழிக்கு முதலாக வரும் 105 எழுத்துகளின் வரிசைமுறையில் அகராதிச் சொற்கள் 
இடம்பெறினும் ஒரு சொல்லில் பின்வரும் எழுத்துகளிலும் அகர நிரல் முறைகொண்டு அவை 
முறைப்படுத்தப்பெறும் . அகரவரிசையை எடுத்துக்கொண்டால் அகரத்தின் பின் ககரம் 
முதல் னகரம் ஈறான 18 மெய்வருக்க எழுத்துகளும் வரும் . இவை ககரம் முதலிலும் 
னகரம் ஈற்றிலும் அமையுமாறு எழுத்து வரிசை முறையில் அடைவு செய்யப்பெற்றிருக்கும் . 


இரண்டாம் எழுத்தாகக் ககர 

எழுத்தாகக் ககர வருக்கம் முதல் னகர வருக்கம் வரை மெய்யும் 
உயிர்மெய்யும் வருதல் இயல்பு . இவற்றுள் எதனை முதலில் வைப்பது என்பதனையும் 
கவனித்தல் வேண்டும் . சதுரகராதி முதல் சென்ற நூற்றாண்டில் வந்த அகராதிகள் எல்லாம் 
உயிர்மெய்யை முதலில் கொண்டு மெய்யை ஈற்றில் அமைத்து வந்துள்ளன . தமிழ்ச்சங்க 
அகராதி எனப்படும் தமிழ்ச் சொல்லகராதி என்னும் பேரகராதியை ஆக்கிய நீதிபதி 
கு . கதிரைவேற்பிள்ளை இரண்டாம் எழுத்தாக முந்திய அகராதிகள் கொண்ட முறையை 
விடுத்து , மெய் முன்னாகவும் உயிர்மெய் பின்னாகவும் அமையுமாறு முறைப்படுத்தினார் . 
இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வழிகாட்டிய இவர்தம் அகரநிரல் முறையையே 
இந்த நூற்றாண்டில் வந்த அகராதிகள் பலவும் பின்பற்றலாயின . சென்னைப் பல்கலைக் 
கழகம் வெளியிட்ட தமிழ்ப் பேரகராதி கதிரைவேற்பிள்ளை முறையைப் பின்பற்றியது . 


xxxiv 


பெரும் பேராசிரியர்களாக விளங்கிய டாக்டர் வே . சாமிநாதையர் , பேராசிரியர் 
ச . வையாபுரிப் பிள்ளை முதலியோரும் இம் முறையையே பின்பற்றித் தாம் பதிப்பித்த 
நூல்களில் அகரநிரல் அமைத்துள்ளனர் . இந்தத் தமிழ் - தமிழ் அகரமுதலியிலும் இரண்டாம் 
எழுத்தில் மெய் முன்னாக உயிர்மெய் பின்னாக வரும் முறைமையே தழுவப்பட்டுள்ளது . 

இரண்டாம் எழுத்து மட்டுமன்று ; அதன் பின் தொடரும் எழுத்துகளிலும் மூன்று , 
நான்கு , ஐந்தாம் எழுத்துவரையிலுங்கூட அகர நிரல் முறைப்படி சொற்கள் அடுக்கப் 
பெற்றிருக்கும் . எடுத்துக்காட்டாக அருள் , அருள்வாக்கு , அருள் ( ளு ) தல் , அருளகம் , அருளம் , 
அருளரசி , அருளல் , அருளவம் , அருளறம் , அருளாழி , அருளாழிவேந்தன் , அருளிச்செயல் , 
அருளிப்பாடு எனவரும் சொற்கோவையை உற்றுநோக்கின் மேற்குறித்த அகர நிரல்முறை 
விளக்கமாகும் . 

நாம் விரும்பும் சொற்களை எளிதில் பார்த்தறிவதற்காகவே அகராதியின் ஒவ்வொரு 
பக்கத்திலுமுள்ள இரண்டு பத்தியின் தலைப்பிலும் இரண்டு சொற்கள் தரப்பட்டிருக்கும் . 
முதற்பத்தியின் தலைப்பில் இருப்பது தலைமொழி அல்லது முடிமொழி எனப்படும் . அது 
அப் பத்தியின் தொடக்கமாக அமையும் சொல்லாகும் . இரண்டாம் பத்தியின் தலைப்பில் 
இருப்பது கடைமொழி அல்லது வால்மொழி எனப்படும் . இது இரண்டாம் பத்தியின் இறுதிச் 
சொல்லாக இருக்கும் . தலைமொழிக்கும் கடைமொழிக்கும் இடையே அவற்றிற்குட்பட்ட 
அகரவரிசைச் சொற்கள் இடம்பெற்றிருக்கும் . எடுத்துக்காட்டாக , ‘உருவத்திருமேனி 
என்பது தலைமொழியாகவும் உரைகோள் என்பது கடைமொழியாகவும் இத் தமிழ் - தமிழ் 
அகரமுதலியின் 168 ஆம் பக்கத்தில் வருவது காண்க . அவ் விரண்டிற்கும் இடைப்பட்டுத் 
தரப்பட்டுள்ள அகர நிரல் சொற்களையும் நோக்கி அகரவரிசையின் 

முறைவைப்பைக் 
காணலாம் . உருவம் , உருவாணி , உருவொளி, உருளரிசி , உருளை , உரை , உரைகல் முதலிய 
சொற்களைக் காணவேண்டுமாயின் இவ் விரண்டு தலை கடைமொழிகளைக் கொண்ட 
பக்கத்தில் எளிதில் காணலாம் என்பதனை அறிதல் வேண்டும் . 


உள . 


ளகர 


களை 


மேலும் , எழுத்து வேறுபாடுகளைக் கருதியும் அகர நிரல் பார்க்கவேண்டிய இடங்களும் 

இது குறித்துத் தமிழாசிரியர் சே . சோமசுந்தரம் பிள்ளை அவர்கள் தெரிவிக்கும் 
கருத்துரை வருமாறு : 

“ அருஞ்சொற்பொருள் தேடுகையில் ரகர றகர பேதத்தையும் , லகர 
பேதத்தையும் , ணகர னகர பேதத்தையும் , குறில் நெடில் பேதத்தையும் , பெயர் வினை 
பேதத்தையும் அறிதல் மிகவும் அவசியம் . உதாரணமாக இறை என்னுஞ் சொற்பொருள் 
தேடுகையில் இரை என்னுஞ் சொற்கும் பொருள் தேடவேண்டும் ; தாள் என்னும் 
மொழிக்குப் பொருள் பார்க்கையில் தால் என்னும் பதத்திற்கும் பொருள் பார்க்க 
வேண்டும் ; தெண் என்னும் வார்த்தைக்குப் பொருள் பார்க்கையில் தென் என்னும் 
பதத்திற்கும் பொருள் பார்க்கவேண்டும் . 

என்னும் மொழிக்குப் பொருள் 
பார்க்கையில் காளை என்னும் பதத்திற்கும் பொருள் பார்க்க வேண்டும் . இம் முறைப்படி 
அகராதி பார்த்தாற்றான் அகராதி பார்த்தலால் எய்தவேண்டிய பயனை எய்தலாம் . 

( தமிழ் வியாசம் , பக் . 148 ) 
இவர்கள் கூறுமாறு அகரமுதலியில் தொடர்புடைய சொற்களையும் பொருள்களையும் 
பார்த்துவந்தால் மொழியறிவு பெருகும் ; பிழையின்றி எழுதும் ஆற்றல் மிகும் . ஒருவர் 
தம்முடைய பேச்சிலும் எழுத்திலும் ஏற்புடைய சிறப்பான சொற்களைப் பயன்படுத்துவதற்கு 
இத்தகு அகரமுதலிப் பயிற்சி கைகொடுத்து உதவும் . ஆகவே , மாணவர் முதல் ஆசிரியர் 
ஈறாக மொழித்திறம் பெற விழைவார்க்கு எல்லாம் கைகொடுத்து உதவும் அருந்துணைவனாக 
அகரமுதலிகள் விளங்குகின்றமை காணலாம் . தமிழ்க் கல்வியில் மேன்மைபெற விரும்புவார் 
எல்லார்க்கும் இந்தத் தமிழ் - தமிழ் அகரமுதலி உற்ற துணையாய் உதவும் என நம்புகிறேன் . 

அகரமுதலிப் பெரும்பணியை அறிவாற்றல்களில் எளியனாகிய யான் தொகுத்து நிறைவு 
செய்யத் துணை நின்றவை சான்றோர்களின் அருள் நோக்கும் எனக்குப் பயிற்சி அளித்த 
பேராசிரியப் பெருமக்களின் வாழ்த்துமேயாகும் . இப் பெரியார்களை இங்கு நினைவுகூர்ந்து 


XXXV 


- 


மாணவனாக 


இம் முகவுரையை முற்றுவிப்பது எனது கடமையாகும் . இளமையிலே , தமிழ் படிக்கச் செல் 
முன்னுக்கு வருவாய் என்று அருள் நோக்குடன் ஆசிவழங்கிய கவிமணி தேசிகவிநாயகம் 
பிள்ளையவர்கள் எனக்கு எப்பொழுதும் தெய்வமாகவே 

காட்சிதருபவர்களாவார் . 
திருவையாற்று அரசர் கல்லூரியில் எனக்குத் தமிழறிவுறுத்திய 
நன்றியுரை 

பேராசிரியர் பெருமக்கள் பி . சா . சுப்பிரமணிய சாத்திரியார் , 

கரந்தைக் கவியரசு ரா . வேங்கடாசலம் பிள்ளை , ச . சோமசுந்தர 
தேசிகர் , ரா . புருடோத்தம நாயுடு , இ . கோவிந்தசாமிப்பிள்ளை , சுந்தரராகவாச்சாரியார் 
ஆகியோர் இன்று மறைந்து தெய்வமாகிவிட்டார்கள் . இவர்களையெல்லாம் என் நெஞ்சாரப் 
பணிந்து போற்றுகிறேன் . 

தமிழ் வித்துவான் தேர்வில் மாநிலத்தில் முதலாவது இடத்தைப் பெற்ற என்னை 
தமிழகத்தின் தென்குமரியெல்லையை அடுத்திருந்த என்னை 

சென்னை மாநகருக்கு 
அன்போடு அழைத்தவர் பேராசிரியர் வையாபுரிப் பிள்ளை யவர்களாவார் . உன் 
கல்வியும் பணியும் சென்னையில் அமைதல் நன்றாயிருக்கும் என்று அவர்கள் அறிவித்த 
வுடனேயே 1941 ஆம் ஆண்டு சென்னையை நோக்கி வந்தேன் . நான் அந் நகரில் ஆசிரியப் பணி 
பெறவும் அவர்கள் உதவினார்கள் . தாம் பணிபுரிந்த சென்னைப் பல்கலைக்கழகத் 
தமிழ்த்துறையிலேயே இரண்டு ஆண்டுகள் ஆராய்ச்சி 

ஏற்றுப் பயிற்சி 
தந்தார்கள் . சென்னை வந்த நாள் முதல் அவர்களின் இறுதிக்காலம் வரையில் அவர்களின் 
நிழலோடு நிழலாய்ச் சார்ந்து வாழும் பேறுபெற்றேன் . இதனால் பதிப்புத்துறையிலும் 
அகரமுதலி ஆக்கப் பணிகளிலும் பயிற்சி பெறலானேன் ; தமிழ்ப் பெரியார்களையும் அறிஞர் 
பலரையும் தெரிந்து பழகும் வாய்ப்பும் பெற்றேன் . பேராசிரியர் ச . வையாபுரிப் 
பிள்ளையவர்களின் கீழிருந்து நான் பெற்ற பயிற்சியே அவர்கள் காலத்திற்குப் பிறகும் 
அவர்கள் வழியைப் பின்பற்றிப் பற்பல தமிழ்ப்பணிகளைச் செய்ய ஊக்குவித்தது . 
பேராசிரியர் அவர்களுக்கு நான் எழுமையும் நன்றிக் கடப்பாடுடையேன் . 

தமிழ் - தமிழ் அகரமுதலியின் தொகுப்பாசிரியனாக என்னைத் தேர்ந்தெடுத்த தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனச் செயற்குழுவிற்கு என் நன்றியும் வணக்கமும் உரியனவாகுக . 

அகராதியின் ஆக்கத்திற்கு உடனிருந்து உதவிய துணைவர்கள் திரு . சிவ . பச்சையப்பன் , 
எம்.ஏ. , டாக்டர் அ . நாகலிங்கம் , திருமதி கலையரசி நாகலிங்கம் ஆகியோருக்கு நன்றி 
தெரிவிப்பது ஒருபாலாக , இளைஞர்களாகிய இவர்கள் நல்வாழ்வு பெற வாழ்த்துகிறேன் . 

அகரமுதலியின் மேலாய்வுக் குழுவினராய் அமர்ந்து எனக்கு ஊக்கம் தந்து நெறிப் 
படுத்திச் செம்மையாக அமைக்கத் துணைபுரிந்த பேராசிரியப் பெருமக்கள் மூவரையும் 
அடுத்து நினைவுகூர்தல் முறையாகும் . பேராசிரியர் அ . ச . ஞானசம்பந்தன் , பேராசிரியர் 
அ . மு . பரமசிவானந்தம் , பேராசிரியர் கொண்டல் சு . மகாதேவன் ஆகியோருக்கு என் 
உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்திக்கொள்கிறேன் . 

அகரமுதலியின் வளர்ச்சியில் எனக்குக் கைகொடுத்து நல்ல பல கருத்துகளை நல்கி 
உதவிய நிறுவனப் பதிப்பாசிரியர் அவர்களுக்குப் பெரிதும் நன்றிக் கடப்பாடுடையேன் . 

மாண்புமிகு அமைச்சர் நாவலர் இரா . நெடுஞ்செழியன் அவர்கள் வித்திட்ட இந்த 
அகரமுதலி இன்று கல்வி அமைச்சர் மாண்புமிகு செ . அரங்கநாயகம் அவர்கள் காலத்தில் 
நிறைவுறுகிறது மேலாண்மை இயக்குநர்களாக இருந்த பேராசிரியர் சு.ந. சொக்கலிங்கம் 
அவர்கள் காலத்தில் இப் பணி தொடங்கப்பெற்று , திரு . குழந்தைவேல் அவர்கள் காலத்தில் 
மேலாய்வு செய்யப்பெற்றுச் செம்மையுற்று , தத்துவமேதை டி . கே . சீனிவாசன் அவர்கள் 
காலத்தில் அச்சுப்பணி தொடங்கப்பெற்று , திருமதி ஈ . வெ . கி . 

கி . சுலோசனா சம்பத் 
அவர்கள் காலத்தில் நிறைவுபெற்று வெளிவருகிறது . 

அகரமுதலியின் அச்சுப்பணியைச் சென்னை , ஆலந்தூரிலுள்ள பகத் அச்சுக்கூடத்தார் 
அழகுற அச்சிட்டுள்ளமை பெரிதும் பாராட்டுக்குரியது . 

இவ்வாறாக இந்த அகரமுதலி வெளிவரப் பல்லாற்றானும் துணை நின்ற பெரு 
மக்களுக்கு எல்லாம் உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் . 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் , 
தஞ்சாவூர் , 

மு . சண்முகம் பிள்ளை 


9 ம் } 


1-5-84 


தமிழ் - தமிழ் அகரமுதலி 


அ 


அ 


அக்காரம் 


அக்கதம், } 


அ - தமிழ் எழுத்துகளுள் முதல் உயிர் எழுத்து ; அக்கடா - ஓய்வைக் குறிக்கும் ஓர் இடைச்சொல் ; 
சுட்டெழுத்து ; விகுதி ( அஃறிணைப் பன்மை , எதுபற்றியும் கவலையில்லாமை ; வியப்புக் 
வியங்கோள் , எச்சம் ) ; ஆறாம் வேற்றுமைப் குறிப்பு . 
பன்மை உருபு ; 

சாரியை ; எட்டு என்னும் | அக்கடி - அலைவு ; பயணத்தொல்லை . 
எண்ணின் குறி ; எதிர்மறை இடைச்சொல் ;; அக்கணா - தான்றிமரம் .. 
அழகு ; கடவுள் ( சிவன் , திருமால் , பிரமன் ) . 

காண்க: அட்சதை . 
அஆ - விட்டிசைச்சொல் ; வியப்புக் குறிப்பு ; 
இரக்கக் குறிப்பு . 

அக்கந்து - தூற்றுகையில் 

தூற்றுகையில் தானியங்களின் பக் 
அஃகம் - தானியம் ; விலைப்பொருள் ; ஊறுநீர் ; 

கத்தில் திரளும் பதர் . 

அக்கப்பறை - அலைந்து திரிகை . 
முறைமை . 
அஃகரம் - வெள்ளெருக்கு . 

அக்கப்பாடு - நிலையழிவு ; குழப்பம் , அல்லோல 

கல்லோலம் ; பொருள் அழிவு ; மரக்கல அழிவு . 
அஃகல் - காண்க : அஃகுதல் . 

அக்கப்போர் - அலப்புதல் ; வம்புப்பேச்சு ; கலகம் . 
அஃகாமை 

குறையாமை ; சுருங்காமை . 
அஃகான் - அ என்னும் முதல் எழுத்து ( அ - கான் , 

அக்கம் - தானியம் ; பொன் ; கண் ; உருத்தி 
கான் எழுத்துச்சாரியை ) . 

| ராக்கம் ; பாம்பு ; கயிறு ; பக்கம் . 

அக்கம்பக்கம் - அண்டை அயல் ; 
அஃகு - ஊறுநீர் . 

முன்னும் 

பின்னும் ; அண்மைச் சூழல் . 
அஃகுதல் - குறைதல் ; சுருங்குதல் ; நுணுகுதல் ; 
குவிதல் ; நெருங்குதல் ; வற்றுதல் ; கழிதல் . 

அக்கமணி - உருத்திராக்கமணி . 
அக்கமாலை , _ உருத்திராக்க மாலை , 

செப் 
அஃகுல்லி - உக்காரி என்னும் சிற்றுண்டி ; பிட்டு . 

அக்கவடம் 
அஃகுள் - காண்க : அக்குள் . 

அக்கர ( ரா ) காரம் - மருந்துவேர் , மருந்துப் பூண்டு . 
அஃகேனம் - ஆய்த எழுத்து , மூன்று புள்ளி ( ஃ )) 

அக்கரம் - எழுத்து ; அழியாதது ; மாமரம் ; வெள் 
வடிவினது ; முள்ளில்லாப் பன்றி . 

ளெருக்கு ; வாய்நோய் . 
அஃதான்று - ( அஃது - அன்று ) அதுவுமன்றி . 

அக்கரன் - அழிவில்லாதவன் ; எங்கும் நிறை 
அஃது - அஃறிணை ஒருமைச்சுட்டு ; அது ; அப்படி . 

பொருள் , கடவுள் . 
அஃதை - அகதி , கதியிலி , திக்கற்றவர் , ஆதர 

அக்கரை - எதிர்க்கரை , நீர்நிலையின் மறுகரை . 
வில்லாதவர் . 

அக்கரைச்சீமை - கடல் கடந்த நாடு . 
அஃபோதம் - நிலாமுகிப்புள் , சகோரம் ; புறா . 

அக்கரைப்பச்சை - பொய்த்தோற்றம் . 
அஃறிணை - ( அல் -திணை ) உயர்திணையல்லா | அக்களிப்பு - அகக்களிப்பு , மனமகிழ்ச்சி . 
தவை ; பகுத்தறிவற்ற உயிர்களும் உயிரற்றன 
வும் ; மக்கள் , தேவர் , நரகர் அல்லாத மற்றப் அக்கன் - தமக்கை ; கருடன் ; பிறவிக்குருடன் ; 

அக்கறை – ஈடுபாடு ; கருத்து , கவனம் . 
பொருள்கள் . 
அக்கக்காய் - துண்டுதுண்டாய் . 
அக்கச்சி - அக்காள் , தமக்கை . 

அக்கா ( ள் ) - தமக்கை , முன்பிறந்தாள் ; மூதேவி . 

அக்காணி – பருவுடல் . 
அக்கசாலை - கம்மியர் தொழிற்சாலை , உலோக 

அக்காத்தான் - தான்றிமரம் . 
வேலை செய்யும் களம் , அணிகலன் ஆக்கு 

அக்காரடலை , 
மிடம் ; கம்பட்டசாலை , நாணயச்சாலை . 

சருக்கரைப் பொங்கல் வகை . 

அக்காரவடிசில் 
அக்கசாலையர் - கம்மியர் , தட்டார் . 

அக்காரம் - சருக்கரை ; வெல்லம் ; கரும்பு ; சீலை ; 
அக்கட - அவ்விடம் . 

மாமரம் . 


மாலை . 


நாய் . 


} 


2 


அக்காரை 


அகங்கரிப்பு 


அக்காரை - ஒருவகைச் சிற்றுண்டி.. 

அக்கினித்தம்பனம் - நெருப்புச்சுடாமல் செய்யும் 
அக்கானி - பதநீர் . 

வித்தை . 
அக்கி - அக்கினி ; வெப்பு ; அக்கினிக்கரப்பான் | அக்கினித்திராவகம் - தீப் போலப் பட்ட 
என்னும் நோய் ; கொப்புளம் ; பூச்சி வகையுள் இடத்தை வேகச் செய்யும் ஒருவகை நீர்மப் 
ஒன்று ; கண் ; தேர் . 

பொருள் , நைட்ரிக் அமிலம் . 
அக்கிக்கல் 

மாணிக்கத்துள் ஒன்று ; படிகவகை அக்கினிதிசை - தென்கிழக்கு . 
யுள் ஒன்று . 

அக்கினிதேவன் - தீக் கடவுள் . 

அக்கினி நட்சத்திரம் , 
கண்நோய் . 

கார்த்திகை நட்சத் 
அக்கிப்பீடலம் } 

} 
அக்கினிநாள் 

திரம் ; சித்திரை வைகாசி 
அக்கியாதம் - காண்க : அஞ்ஞாதம் . 

மாதங்களில் வெப்பம் மிகுந்த காலப் பகுதி . 
அக்கியாதவாசம் - காண்க : அஞ்ஞாதவாசம் . அக்கினிப்பிரவேசம்- தீப்பாய்தல் ; உடன்கட்டை 
அக்கியானம் காண்க : அஞ்ஞானம் . 

யேறுதல் . 
அக்கியெழுதுதல் - அக்கிப்புண் ஆறும் பொருட்டுச் | அக்கினிப்பிழம்பு - நெருப்புச்சுடர் , தீக்கொழுந்து , 
செங்காவிக் கல்லாலான குழம்பினால் சிங்கம் 

தீத்திரள் . 
நாய் போன்ற உருவங்களை எழுதுதல் . 

அக்கினிபாதை - தீயால் விளையும் கேடு . 
அக்கிரகண்ணியன் - அவையில் முதல்வனாக 

அக்கினிமணி - காண்க : சூரியகாந்தக்கல் . 
மதிக்கத் தக்கவன் . 

அக்கினிமரம் - காட்டுப்பலா . 
அக்கிரகாரம் - பார்ப்பனர் கூடிவாழும் இடம் . அக்கினிமாந்தம் - ஒருவகை நோய் . 
அக்கிரசந்தானி - உயிர்களின் நன்மை தீமைகள் 

அக்கினிமுகம் - சேங்கொட்டை . 
எழுதிவைக்கப்படும் எமனுடைய குறிப்பேடு . அக்கினிமூலை 

அக்கினிமூலை - காண்க : அக்கினிதிசை. 
அக்கிரசம்பாவனை - முதல் மரியாதை ; முதல் 

அக்கீம் - முகம்மதிய மருத்துவன் . 
வரவேற்பு . 

அக்கு - எலும்பு ; சங்குமணி ; எருதின் திமில் ; 
அக்கிரதாம்பூலம் - முதல் தாம்பூலம் . 

பலகறை ; 

கண் ; உருத்திராக்கம் ; உரிமை ; 
அக்கிரபூசனை , 

} - முதலில் செய்யும் வழிபாடு . எட்டிமரம் . 
அக்கிரபூசை 
முதலில் பிறந்தோன் , மூத்த 

அக்குசை - சமணக் கைம்பெண் துறவி .. 
அக்கிரசன்மன் தமையன் . 

அக்குத்தொக்கு - ஒட்டுப்பற்று , தொடர்பு . 
அக்கிரம் – நுனி ; உச்சி ; முதன்மை ; தொடக்கம் . | அக்குதார் - உரிமையாளன் . 
அக்கிரமம் - முறையின்மை , வரம்பு மீறிய 

அக்குரு - விரல் ; கைந்நுனி . 
செய்கை ; ஒழுங்கின்மை ; கொடுமை . 

அக்குரோணி - பெரும்படையின் 
அக்கிராசனம் - அவைத்தலைமை . 

21,870 தேரும் , 21,870 யானையும் , 
அக்கிலிப்பிக்கிலி - குழப்பம் . 

65,610 குதிரையும் , 1,09,350 காலாளும் 
அக்கினி - தீ ; தீக்கடவுள் ; செங்கொடிவேலி ; 

கொண்ட படைத் தொகுப்பு . 
நவச்சாரம் ; மூத்திரம் ; வெடியுப்பு . 

அக்குல்லி - காண்க : அஃகுல்லி . 
அக்கினிக்கட்டு - நெருப்புச் சுடாமல் செய்யும் அக்குவடம் - சங்குமணிமாலை . 
வித்தை . 

அக்குள் - கக்கம் , கமுக்கட்டு , தோளின் 
அக்கினிக்கருப்பன் - நெருப்பிலிருந்து தோன்றிய பொருத்து உள்ளிடம் . 
வன் , முருகன் . 

அக்குளு - அக்குள் ; கூச்சம் . 
அக்கினிகாரியம் - ஓமத்தீ வளர்த்துச் செய்யும் அக்குளுத்தல் - கூச்சமுண்டாக்குதல் . 
சடங்கு . 

அக்கை- காண்க : அக்கா ( ள் ). 
அக்கினிகோணம் - தென்கிழக்கு மூலை . 

அக்கோ - வியப்பு இரக்கச் சொல் . 
அக்கினிகோத்திரம் - நாள்தோறும் செய்யும் அக்கோடம் - கடுக்காய் . 
தீவேள்வி . 

அக்கோலம் - தேற்றாங்கொட்டை . 

அகக்கண் - உள்ளறிவு ; ஞானம் . 
அக்கினிசகாயன் - அக்கினி நண்பன் , 

காற்று . 

அகக்கரணம் - உள்ளம் , மனம் . 
அக்கினிசாந்தி - வேள்வி , ஓமம் . 

அகக்களி - மனமகிழ்ச்சி . 
அக்கினிட்டி - நெருப்பிடு கலம் . 

அகக்காழ் -- மரத்தின் உள் வயிரம் ; ஆண்மரம் . 
அக்கினிட்டோமம் - சோமவேள்வி ; தேவர் அகக்கூத்து - முக்குணம் சார்ந்த நடிப்பு . 
பொருட்டுச் சோமரசம் அளிக்கும் வேள்வி | அகங்கரித்தல் - செருக்குக்கொள்ளுதல் .. 

அகங்கரிப்பு - செருக்கு , அகங்காரம் . 


கூறு ; 


வகை . 


அகங்காரக்கிரந்தி 


3 


அகதி 


பெரு 


- 


அகங்காரக்கிரந்தி - ஆணவ மறைப்பு ; தத்துவங் அகண்டாகாரம் - அளவுபடாத வடிவம் , 
களைத் தான் எனக் கொள்ளும் உயிரின் 

வடிவம் ; பெருவெளி. 
தொடர்பு . 

அகண்டி - ஓர் இசைக்கருவி . 
அகங்காரம் - நான் என்னும் 

க் அகண்டிதன் - பிளவுபடா இயல்பினன் ; முழுமை 
ஆணவம் ; உட்கரணம் நான்கனுள் ஒன்று . 

யன் , கடவுள் . 
அகங்காரி - செருக்குள்ளவன் ( ள் ) . 

அகணி - உள் ; உட்பட்டது ; நம்பத்தக்க நட்பி 
அகங்காழ் - காண்க : அகக்காழ் . 

னர் ; தெங்கு , பனை முதலியவற்றின் மட்டை 
அகங்கை - ( அகம் - கை ) உள்ளங்கை . 

களின் அகவாயிலிருந்து உரிக்கும் நார் ; வயல் ; 
அகச்சமயம் - சைவசமயத்தின் உட்பிரிவுகள் ; 

மருதநிலம் . 
அவை : பாடாணவாத சைவம் , பேதவாத | அகணிப்பாய் - மூங்கிலாலான பாய் . 
சைவம் , சிவசமவாத சைவம் , சிவசங்கிராந்த அகத்தடிமை இறைவன் அருகிலிருந்து செய்யும் 
வாத சைவம் , ஈசுர அவிகாரவாத சைவம் , அணுக்கத் தொண்டு ; வீட்டுப் பணியாளர் . 
சிவாத்துவித சைவம் . 

அகத்தடியாள் - வீட்டு வேலைக்காரி . 
அகச்சுட்டு - சொல்லின் முதனிலையாய்ப் பிரி | அகத்தமிழ் - அகத்திணைபற்றிய இலக்கியம் . 
வின்றி இணைந்து நிற்கும் சுட்டு . 

அகத்தாழம் - மாலைப்பொழுது . 
அகச்சுவை - அகப்பொருள் நெறிக்குரிய சுவை ; அகத்தான் - உள்ளிடத்தில் இருப்பவன் ; மனத் 
சத்துவம் முதலிய முக்குணம் வெளிப்பட தில் தங்கி இருப்பவன் ; இல்வாழ்வான் ; உற 
நடிக்கும் நடிப்பு . 

வினன் ; 

முற்றுகைக்குட்பட்டவன் ; மதில் 
அகசன் - கேது என்னும் கோள் . 

காத்து உள்ளிருப்பவன் . 
அகசியம் - ஏளனச்சிரிப்பு ; வேடிக்கை ; பகடி . அகத்திடுதல் - செருகுதல் ; உள்ளிடுதல் ; கையால் 
அகசு - பொழுது ; பகல் ; இராப்பகல் கொண்ட 

உள்ளணைத்தல் . 
நாள் . 

அகத்திணை - அகவொழுக்கம் , உள்ளொழுக்கம் ; 
அகசை - மலையில் பிறந்தவள் , பார்வதி . 

கணவன் மனைவியரிடையே உள்ளத்தே 
அகடச்சக்கரம் - வயிற்றைச் சுற்றிக் கட்டும் 

நிகழும் இன்பவொழுக்கம் ; குறிஞ்சி , முல்லை , 
உதரபந்தனம் என்னும் அணி , இடுப்பணி , 

மருதம் , நெய்தல் , 

எனப்படும் 
அரைப்பட்டிகை ; கொடுங்கோல் மன்னன் . 

ஐந்திணை ஒழுக்கம் . 

அகத்திணைப்புறம் - இன்ப வாழ்க்கைக்கு மாறு 
அகடியம் பொல்லாங்கு ; அநீதி ; கபடம் . 

பட்டது ; 

கைக்கிளை பெருந்திணை 
அகடவிகடம் - சிரிக்கவைக்கும் பேச்சு ; ஒழுக்கங்கள் . 
வேடிக்கை ; தட்டுமாற்று ; இரண்டகம் ; வஞ் அகத்தியம் - கட்டாயம் ; அகத்தியர் செய்த ஓர் 
சகம் ; தந்திரம் . 

இலக்கண நூல் . 
அகடிதகடனாசாமர்த்தியம் - செய்யக்கூடாதன அகத்தியல் - உள்ளத்து இயற்கை , மனப்பாங்கு . 
வற்றைச் செய்விக்கும் வன்மை . 

அகத்திருத்துவம் - செயலின்றி நிற்கும் கடவுள் 
அகடிதம் - நிறைவேற்றற்கரியது . 

தன்மை . 
அகடு - உள் ; வயிறு ; நடு ; மேடு ; நடுவு நிலை ; | அகத்தீடு 

அகத்தீடு - உள்ளீடு ; எண்ணம் ; அன்பு ; கையால் 
பொல்லாங்கு . 

உள்ளணைக்கை ; உள்ளடக்குதல் . 
அகடூரி - வயிற்றால் ஊர்ந்து செல்வது , பாம்பு . | அகத்துரைப்போன் - கடவுள் ; மனச்சாட்சி . 
அகண் - அண்மை , பக்கம் . 

அகத்துவங்கொள்ளுதல் - அடிப்படைக்காகத் 
அகண்டபரிபூரணம் - எங்கும் நிறைந்திருக்கை ; தோண்டுதல் . 
வேறுபாடின்றி எங்கும் நிறைந்திருக்கும் பரம் அகத்துழிஞை - கோட்டையின் 

அகத்து 

உள் 
பொருள் . 

ளாரைப் புறத்தார் வெல்லும் புறத்துறை . 
அகண்டம் , துண்டிக்கப்படாதது ; 

அகத்தொண்டர் - வீட்டுப்பணிபுரிவோர் . 
அகண்டிதம் 

படாதது ; முழுமை , முழுப் | அகத்தோர் - உள்ளிருப்போர் ; ஊரார் ; ஒத்த 
பொருள் ; பெரிய அகல்விளக்கு ; கடவுள் . 

உள்ளத்தராம் நண்பர் . 
அகண்டதீபம் - எப்பொழுதும் எரியும் விளக்கு , அகதகாரன் - மருத்துவன் . 
நந்தாவிளக்கு . 

அகதம் - அழிவற்றது ; குளிகை ; மருந்து ; இன்பம் . 
அகண்டாகண்டன் - பரம்பொருள் ; எதற்கும் அகதன் - நோயிலி. 
அஞ்சாதவன் , 

அகதி - போக்கற்றவன் , கதியிலி ; வறியவன் ; 
அகண்டாகாரஞானம் - முற்றறிவு . 

தில்லைமரம் ; வேலமரம் . 


பாலை 


அகடம் , 


} 


ளவு 


டிதம் } 


அகதேசி 


4 


அகமம் 


அகதேசி - உள்ளூரிலுள்ளவன் ; உள் நாட்டுப் மாவிரதம் , காபாலம் , வாமம் , வைரவம் , 
பிச்சைவாங்கி . 

ஐக்கியவாத சைவம் . 
அகந்தை - காண்க : அகங்காரம் . 

அகப்புறத்தலைவன் - கைக்கிளை, பெருந்திணை 
அகநகர் - கோட்டைக்குள் 

அடங்கிய நகரப் 

ஒழுக்கங்களுக்குரிய தலைவன் . 
பகுதி ; அந்தப்புரம் . 

அகப்புறத்திணை - காண்க : அகத்திணைப்புறம் . 
அகநகை - உட்சிரிப்பு ; இகழ்ச்சிச் சிரிப்பு . 

அகப்புறமுழவு - மத்திமமான வாத்தியம் ; எழு 
அகநாடக உரு - அகக்கூத்திற்குரிய இசைப் 

வகை முழவுகளுள் ஒன்று . அது தண்ணுமை , 
பாட்டு வகை ; அவை : கந்தம் முதல் பிரபந்தம் தக்கை , தகுணிச்சம் முதலாகப் பலவகைப் 
ஈறாக இருபத்தெட்டு . 

படும் . 
அகநாடு - உள் நாடு ; மருதம் . 

அகப்பூ - உள்ளத்தாமரை ; மனமகிழ்ச்சி . 
அகநாழிகை - கருவறை , உண்ணாழிகை. 

அகப்பூசை - உள்ளத்தால் நினைந்து வழிபடுகை . 
அகநிலை - உட்பட்டநிலை ; உள்ள நிலை ; உள் 

அகப்பை - குழிந்த கரண்டி , சட்டுவம் . 
நகர் ; ஊர் ; நால்வகைத் தலைமைப் பண்களுள் அகப்பைக்கணை 

அகப்பைக்கணை - அகப்பையின் காம்பு , அகப் 
ஒன்று . 

பைப் பிடி . 
அகப்பகை - உட்பகை . 

அகப்பைக்குறி - அகப்பையளவு ; நெல்லுக் குவி 
அகப்பட்டி - சிறு தீங்கு செய்வோன் ; காவலின்றித் 

யலின் மேலிடும் சாணிப்பால் குறி . 
திரிவோன் . 

அகப்பைக்கூடு அகப்பைகளைச் செருகி 
அகப்படுதல் - உட்படுதல் ; பிடிக்கப்படுதல் ; 

வைக்கும் சட்டம் . 
சிக்கிக்கொள்ளுதல் ; கிட்டுதல் . 

அகப்பொருட்கோவை - அகப்பொருள் 
துறை 
அகப்படை - அணுக்கப்படை , மூலப்படை . 

களைத் தொடர்புபடுத்திக் கூறும் கோவை 
அகப்பணி - மனச்சிந்தனை ; வீட்டுவேலை . 

நூல் , 
அகப்பத்தியம் - மனவடக்கம் ; இணைவிழைச்சு 

அகப்பொருள் - உட்பொருள் ; சிற்றின்பம் ; அக 
இல்லாமை . 

வொழுக்கமாகிய பொருள் ; வீட்டில் உள்ள 
அகப்பரம் - வீட்டைச் சார்ந்த மேடை ; திண்ணை , 

பொருள் . 
வேதிகை . 

அகம் - இருப்பிடம் ; பூமி ; மனை ; வீடு ; உள் ; 
அகப்பரிசாரம் , ) வீட்டுவேலைக்காரர் ; அரண் 
அகப்பரிவாரம் மனைப் பணியாளர் . 

மனம் ; அகப்பொருள் ; ‘ நான் என்னும் அகங் 
அகப்பற்று - நான் என்னும் உளப்பற்று ; மன 

காரம் ; பாவம் ; அகம்பாவம் ; மார்பு ; ஏழாம் 
விருப்பு . 

வேற்றுமையுருபு . 
அகப்பா - கோட்டை உள் மதில் ; மதிலுள் அகம்படி - உள்ளிடம் ; மனம் ; அகத்தொண்டு ; 
மேடை ; அகழி ; அகத்திணைப் பாட்டு . 

ஒருவகைச் சாதி ; அடிவயிறு . 
அகப்பாட்டண்மையன் 

மனமொத்த நண்பன் ; அகம்படித்தொண்டு ,, 

}- அணுக்கத் தொண்டு . 

அகம்படிமை 
பிடிபடுந்தொலைவில் உள்ளவன் . 

அகம்படியர் 

உள்வேலைக்காரர் ; 
அகப்பாட்டு - அகப்பொருள் பற்றிய 

ஊழியம் 
பாட்டு ; 

செய்வோர் ; ஒருவகைச் சாதியார் . 
அகநானூறு என்னும் நூல் . 

அகம்பன் - அசைவற்றவன் . 
அகப்பாட்டுவண்ணம் - இறுதியடி முற்றுப் 

, நான் 

என்னும் 

எண்ணம் ; 
பெறாது இடையடி போன்று வரும் சந்தம் . 

உள்ளச்செருக்கு ; உள்ள நினைவு . 
அகப்பாட்டுறுப்பு - அகப்பொருட் பாடல்களுக் அகம்பிரமம் - ‘ நானே பிரமம் எனக் கூறல் . 
குரிய பன்னிரண்டு உறுப்புகள் ; அவை : திணை , அகம்பு - உள் . 

. 
கைகோள் , கூற்று , 

கேட்போர் , இடம் , | அகம்மியம் -- ஒரு பேரெண் ; பத்துலட்சங்கோடி ; 
காலம் , பயன் , முன்னம் , மெய்ப்பாடு , எச்சம் , 

கோடாகோடி ; அணுகக்கூடாதது ; 
பொருள்வகை , துறை . 

அறியக் 

கூடாதது . 
அகப்பாடு - உள் நிகழ்ச்சி ; நெருங்கியிருக்கை . 

அகம்மியை - இழிகுலப்பெண் ; பொதுமகள் . 
அகப்பு - ஆழம் ; தாழ்வுப்பகுதி ; படுகுழி . 

அகமகிழ்ச்சி - உள்ளக்களிப்பு ; மனமகிழ்ச்சி . 
அகப்புறக்கைக்கிளை - காமம் நிரம்பாத 
இளமையோளை ஒருவன் அடுத்து அவளுடைய 

அகமடல் - அகவிதழ் ; பாளை . 

அகமணை , 
குறிப்பறியாது மேலும் மேலும் பேசுவது . 

உட்பலகை ; 
வண்டியின் 

படகின் உட்கட்டை . 
அகப்புறச்சமயம் - சைவ சித்தாந்தத்திற்குப் அகமதி - காண்க : அகந்தை . 
புறம்பான மதங்கள் ; அவை : பாசுபதம் , | அகமம் - மரம் ; மலை . 


- 


- 


அகம்பாவம் } 


அகமணைத்தட்டு } 


அகமருடணம் 


5 


அகவிலை 


பாவ 


அகமருடணம் , 

நீக்கத்தின் பொருட்டு அகலம் - விரிவு ; பரப்பு ; இடம் ; பூமி ; மார்பு ; 
அகமருடம் நீருக்குள் நின்று உச்சரிக்கும் 

விருத்தியுரை ; வித்தாரகவி ; பெருமை . 
மந்திரம் . 

அகலம்புகுதல் - மார்பிடத்தே 

தழுவுதல் ; 
அகமலர்ச்சி - மனமகிழ்ச்சி , இன்பம் . 

அடைக்கலமாதல் . 
அகமாட்சி - இல்லறத்திற்குரிய நற்பண்புகள் . அகலவுரை - விரிவாக எழுதும் உரை , விருத்தி 
அகமார்க்கம் - முக்குணம் பற்றிவரும் மெய்த் 

யுரை . 
தொழிலாற் செய்யும் கூத்து ; மந்திரமுறை ; 

அகலறை - பாசறை ; மலைப்பக்கம் . 
அருமையிற் பாடுதல் ; உள் வழி . 

அகலன் - நீங்கிவாழ்வோன் ; தீண்டாதவன் ; 
அகமிசைக்கிவர்தல் - கோட்டைமதில்களின் மேல் 

ஏழை ; கடவுள் ; பெருத்தவன் ; பெருமை 
ஏறிநின்று போர்புரிதல் . 

யுடையவன் . 
அகமுகமாதல் - உள்நோக்குதல் . 

அகலாங்கு - நில நடுக்கோட்டுக்கு இருபக்கமும் 
அகமுடையாள் - வீட்டுக்குடையவள் ; மனைவி . 

கிழக்குமேற்கில் செல்லும் சமதொலைக்கோடு . 
அகமுடையான் - வீட்டுக்காரன் , கணவன் ; நில அகலிடம் - பூமி , நிலவுலகம் . 
முடையவன் . 

அகலுதல் - நீங்குதல் , பிரிதல் ; கடத்தல் ; விரிதல் . 
அகமுணல் - தெளிதல் ; மனத்திற் கொள்ளல் . 

அகலுள் - அகலம் ; ஊர் ; தெரு ; பூமி ; நாடு ; 
அகர்க்கணனம் - கலியுகாதி தொடங்கிக் குறித்த பெருமை . 
காலம் வரை கணித்தெடுத்த நாள்களின் எண் 

அகவடி – உள்ளங்கால் ; அடிச்சுவடு . 
தொகை . 

அகவயிரம் - காண்க : அகக்காழ் . 
அகர்ணம் - செவிடு ; பாம்பு . 

அகவர் - மங்கலப் பாடகர் , புகழ் பாடுவோர் , 
அகர்த்தவியம் - செய்யத்தகாதது . 

சூதர் ; நாட்டில் வாழ்வோர் ; வீட்டிலிருப்பவர் . 
அகர்நிசம் – பகலும் இரவும் , நாளெல்லாம் . 

அகவல் - அழைத்தல் , கூவுதல் ; மயிலின் குரல் ; 
அகர்முகம் - வைகறை , விடியற்காலம் . 

இசைத்தல் ; பாடுதல் ; கூத்து ; கூத்தாடல் ; 
அகரம் – அ என்னும் எழுத்து ( கரம் சாரியை ) ; 

ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை ; ஆசிரியப்பா . 
மருதநிலத்தூர் ; பார்ப்பனர் சேர்ந்து வாழும் அகவல் உரிச்சீர் - ஈரசை கொண்டு வரும் 
இடம் ; பாதரசம் . 

நேர் நேர் , நிரை நேர் , நிரை நிரை , நேர் நிரை 
அகரமுதலி - காண்க : அகராதி . 

என்னும் சீர்வகை . 
அகரமேற்றுதல் - அந்தணரைக் குடியேற்றுதல் . 

அகவல் விருத்தம் - அறுசீரடி முதலாகப் 
அகராதி - அகரம் முதலாக நெடுங்கணக்கு 

சீரடி நான்கு கொண்ட பாவகை . 
அடைவில் அமைக்கப்பெறும் சொற்கோவை ; 

அகவலன் பாடும் பாணன் . 
சொற்களஞ்சியம் ; சொற்பொருட்களஞ்சியம் , 
சொற்பொருள் விளக்க நூல் . 

அகவலைப்படுத்தல் - வலையில் அகப்படுத்தல் .. 

அகவலோசை - ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை . 
அகராதிக்கிரமம் - அகரம் முதலாக வரும் 

அகவற்பா - ஒருவரை அழைத்துக் கூறும் முறை 
முறைமை . 

யில் பாடப்படுவது ; நால்வகைப் பாக்களுள் 
அகராதிபடித்தவன் - மிகுந்த கல்வியாளன் ; 
பிறர் கருத்தைக் கேளாது தன் போக்கில் 

ஒன்று , ஆசிரியப்பா . 
செல்லுபவன் . 

அகவற்றுறை - நான்கடி கொண்டதாய் முதல் 
அகரு - அகில் மரம் . 

ஈற்றடிகள் ஒத்து இடையடிகள் குறைவுபட்டு 

வருவது . 
அகருதம் - வீற்றிருக்கை . 
அகல் - விளக்குத் தகழி ; சட்டி ; விரிவு ; ஓர் அளவு ; 

அகவன் மகள் - பிறரை விளித்துப்பாடும் பெண் ; 
வெள்வேல் மரம் . 

பாண்மகள் . 
அகல் ( வி ) - விலகு , நீங்கு . 

அகவாட்டி - இல்லக்கிழத்தி , மனைவி . 
அகல்லியமாமிசம் - சமைக்கப்படாத இறைச்சி . 

அகவாய் - உள்ளிடம் ; கதவு நிலை . 
அகல்வு - விரிவு , அகலம் ; நீக்கம் . 

அகவாயில் - உள் வாயில் ; மனம் . 
அகலக்கட்டை - அகலம் குறைந்தது ; பரப் அகவாளன் - வீட்டுக்குரியோன் ; கணவன் ; 
பில்லாதது . 

தலைவன் . 
அகலக்கவி - நாற்கவியுள் ஒன்றான வித்தார | அகவிதழ் - உள் இதழ் ; அல்லி . 
கவி ; விரித்துக் கவிபாடும் புலவன் . 

அகவிரல் - விரலின் உட்பகுதி . 
அகலக்கால்வைத்தல் - அளவுகடந்துபோதல் . அகவிருள் - உள்ளிருள் ; அறியாமை ; மெய்யறி 
அகலத்தேடுதல் - நீங்க வகைபார்த்தல் ; 

வின்மை . 
விரிவாய் ஆராய்தல் . 

அகவிலை - மலரின் உள்ளிதழ் ; தவசவிலை . 


பல 


அகவுதல் 


6 


அகைதல் 


} 


அகவுதல் - அகவல் ; குரல் எழுப்புதல் ; ஒலித்தல் ; அகாலமிருத்து - அகால மரணம் ; இளமைச்சாவு ; 
அழைத்தல் ; பாடுதல் ; ஆடல் . 

அநியாய மரணம் . 
அகவுநர் - பாடுவோர் ; ஆடுவோர் . 

அகி - இரும்பு ; பாம்பு ; கதிரவன் ; பகைவன் ; 
அகவுயிர் - உடம்பினுள் உயிர் . 

இராகு ; வச்சிரப்படை ; தீ ; ஈயம் . 
அகவை - உட்பட்டது ; உட்பொருள் ; உள்ளிடம் ; | அகிஞ்சனன் - வறியவன் . 
உட்பட்ட வயது ; ஆண்டு ; பருவம் ; ஏழாம் அகிஞ்சை - காண்க : அகிம்சை . 
வேற்றுமை உருபு . 

அகிதம் - இதமின்மை ; நன்மையல்லாதது , 
அகழ் - அகழி , மதில்சூழ் கிடங்கு , கிடங்கு ; தீமை ; இடையூறு . 
குளம் . 

அகிதலம் - பாதாளம் ; நாகலோகம் . 
அகழ்தல் - தோண்டுதல் , கல்லுதல் ; உழுதல் . 

அகிதன் - பகைவன் .. 
அகழான் - வயல் எலி . 

அகிம்சை - கொல்லாமை ; பிற உயிருக்குத் தீங்கு 
அகழி - கோட்டையைச் சுற்றியுள்ள ஆழமான செய்யாமை , வருத்தாமை . 
நீர்நிலை , மதில்சூழ் கிடங்கு ; ஓடை ; கயம் ; அகிருத்தியம் - அக்கிரமம் , தவறான செய்கை . 
கேணி ; கிடங்கு ; வாயகன்ற பாண்டம் . 

அகில் - ஒரு வாசனை மரம் ; ஒரு மணப்பொருள் ; 
அகளங்கம் - குற்றமின்மை ; தூய்மை . 

புகைக்கப்படும் பொருள்களுள் ஒன்று . 
அகளங்கன் - மாசிலான் ; கடவுள் ; சோழன் . 

அகிலம் - உலகம் , பூமி ; எல்லாம் ; முழுமை . 
அகளம் - தாழி ; மிடா ; சாடி ; யாழின் பத்தர் ; 

அகிலாண்டகோடி - எண்ணுக்கு அடங்காத 
நீர்ச்சால் ; களங்கமின்மை . 

கணக்கற்ற உலகங்கள் . 
அகளி - தாழி ; மிடா ; பாண்டம் . 

அகிலாண்டம் - எல்லா உலகும் . 
அகற்சி - அகலம் ; நீங்குதல் , பிரிவு ; துறவறம் . 

அகிலாண்ட நாயகி , உலகம் முழுதுடையாள் , 
அகற்பவிபூதி - இயற்கையில் உண்டான திருநீறு . அகிலாண்டவல்லி பார்வதி . 
அகற்பன் - ஒப்பில்லாதவன் . 

அகிற்கூட்டு - சந்தனம் , கருப்பூரம் , காசுக்கட்டி , 
அகற்றம் - அகலம் , விரிவு . 

தேன் , ஏலம் சேர்ந்த கலவை ; கூந்தலின் ஈரம் 
அகற்றல் , நீக்குதல் ; துரத்துதல் ; அகலப் 

போக்கி மணமூட்டுவது ; கூந்தலை உலர்த்தப் 
அகற்றுதல் பண்ணுதல் , விரிவாக்கல் . 

பயன்படுவது . 
அகறல் - அகலல் ; கடத்தல் ; நீங்குதல் ; விரிதல் ; 

அகுசலவேதனை - துன்ப உணர்ச்சி . 
அகலம் , 

அகுட்டம் - மிளகு . 
அகன்மணி - அகன்ற மணி ; உயர்ந்த முத்து ; 

அகுடம் - கடுகுரோகிணிப்பூண்டு . 
தெய்வமணி . 

அகுணம் - குணமின்மை ; குற்றம் ; அழகின்மை ; 
அகன்றிசைப்பு - யாப்பு முறையிலிருந்து மாறி 

தீக்குணம் , 
ஒலிக்கும் குற்றம் . 

அகுணி - தீயோன் ; உறுப்புக்குறையுடையோன் . 
அகன்றில் - ஆணன்றில் , ஆண் கிரவுஞ்சம் . 

அகுதார் - உரிமையாளி . 
அகன்னம் - காதற்றது ; செவிடு . 

அகுதி - காண்க : அகதி . 
அகனைந்திணை - குறிஞ்சி , முல்லை , மருதம் , 

அகுரு - அகில் மரம் ; வெட்டிவேர் ; எளிதானது ; 
நெய்தல் , பாலை என்னும் ஐந்து திணை . 

குருவல்லாதவன் . 
அகாடி - குதிரையின் முன்னங்காற் கயிறு 

அகுவைக்கட்டி - அரையாப்பு . 
அகாத்தியம் - பொல்லாங்கு , வஞ்சனை ; 

அகுளுதி - வேம்பு . 
பாசாங்கு ; உண்ணத்தகாதது . 

அகூடகந்தம் - பெருங்காயம் . 
அகாதம் - ஆழம் ; மிகுந்த பள்ளம் ; நீந்து புனல் ; அகூபாரம் - ஆமை ; கடல் ; றையாலான 

தொளை ; வஞ்சகம் . 
அகாமவினை - தன்னிச்சையின்றி நிகழும் செயல் ; அகை - கூறுபாடு ; வருத்தம் ; தளர்ச்சி ; தகை ; 
தன்னறிவின்றிச் செய்யும் செயல் . 

மலர் ; கிளை . 
அகாரணம் - காரணமின்மை ; தற்செயல் .. அகை ( வி ) - வருத்து ; எரி ; தடு . 
அகாரம் - அ 

என்னும் எழுத்து ( காரம் அகைத்தல் - வருத்தல் ; முறித்தல் ; அறுத்தல் ; 
சாரியை ) ; வீடு . 

உயர்த்தல் ; அடித்தல் ; ஓட்டுதல் ; எழுதல் ; 
அகாரி - கடவுள் ; இடி ; இந்திரன் . 

தழைத்தல் ; கிளைத்தல் . 
அகாரியம் - காரியமல்லாதது ; தகாத செய்கை . அகைதல் - எரிதல் ; ஒடிதல் ; வருந்து தல் ; 
அகாலம் - காலமல்லாத காலம் , முறைமை தளிர்த்தல் ; மலர்தல் ; தாழ்தல் ; காலந் 
அல்லாத காலம் , பருவமின்மை ; பஞ்சகாலம் . தாழ்த்தல் . 


பாடை 


மலை . 


அகைப்பு 


7 


அங்கனி 


யானை . 


உட 


புரண்டு 


மாலை ; 


அகைப்பு - அகைத்தல் ; எழுச்சி ; மதிப்பு ; இடை அங்கதை - தென்திசை யானைக்குப் பெண் 
விட்டுச் செல் 

லுகை . 
அகைப்புவண்ணம் - இருபது வண்ணங்களுள் அங்கநியாசம் - உடம்பின் ஒவ்வோர் உறுப்பை 
ஒன்று ; அறுத்தறுத்து ஒழுகும் நடையை 

யும் தொட்டு மந்திரம் ஓதுகை . 
உடையது ; விட்டுவிட்டுச் செல்லும் சந்தம் . 

அங்க நூல் - வேத விளக்கமான துணை நூல் , 
அகைமம் - புல்லுருவி ; கருந்தாளிமரம் . 

வேதாங்கம் ; அங்காகமம் . 
அகையாறு - கிளையாறு . 

அங்கப்பால் - முலைப்பால் . 
அகைவாய்க்கால் - கிளைவாய்க்கால் . 

அங்கப்பிரதக்கிணம் , ) உருண்டு கோயிலை 
அகோ - ஒரு வியப்புச் சொல் ; அழைப்பு , உடன் அங்கப்பிரதட்சிணம் , வலம் 

வரல் ; 
பாடு , புகழ்ச்சி , இகழ்ச்சி , பொறாமை , லுறுப்புகள் தரையில் படியுமாறு 
துன்பம் , இரக்கம் , ஐயம் முதலிய பொருள் கோயிலை வலம் வரல் , 
களுள் ஒன்றை உணர்த்தும் குறிப்புச்சொல் . 

அங்கப்பிராயச்சித்தம் - உடலின் தூய்மைக்காகச் 
அகோசரம் - அறியப்படாமை , புலன்களுக்குப் செய்யும் ஒரு கழுவாய் . 
புலப்படாமை ; புலப்படாதது . 

அங்கப ( வ ) டி - குதிரைமேல் சேணத்தோடு இடப் 
அகோடம் - கமுகமரம் . 

படும் காலூன்று படி , குதிரைமேல் ஏற உதவும் 
அகோரம் - மிக்க கொடுமை ; வெப்பம் ; சிவன் 

படி . 
ஐம்முகத்துள் ஒன்று ; ஞானம் . 

அங்கம் - உறுப்பு ; உடம்பு ; எலும்பு ; கட்டில் ; 
அகோராத்திரம் - இரவும் பகலும் , இராப்பகல் . 

பாவனை ; அடையாளம் ; வேதாங்கம் ; அரசாங் 
அகோரை - இரண்டரை நாழிகைக் காலம் ; 

கம் ; நாடக உறுப்பு ; அறமே பொருளாக வரும் 
வெயில் மிகுந்த நாள் ; அஞ்சத்தக்கவன் . 

நாடகம் ; ஒரு நாடு ; ஒரு மொழி . 
அகோவனம் - தரிசு . 

அங்கமணி - மகளுக்குக் கொடுக்கும் சீர்ப் 
அங்கக்கிரியை - மெய் உறுப்புகளால் செய்யப் 

பொருள் , சீதனம் . 
படும் நடிப்புத் தொழில் . 

அங்கமாலை - எலும்பு 

உடலுறுப்பு 
அங்ககணிதம் - எண்கணக்கு . 

களை முறையாக எடுத்து விளக்கும் ஒரு நூல் ; 
அங்கசங்கம் - பகட்டு ; புணர்ச்சி . 

அடிமுதல் முடி , முடிமுதல் அடியாகப் பாடப் 
அங்கசம் - குருதி ; மயிர் ; நோய் ; காமம் . 

படும் நூல்வகை . 
அங்கசன் - மன்மதன் ; மகன் . 

அங்கயற்கண்ணம்மை , 

கயல் மீன் 
அங்கசாலை - குடிகள் செலுத்தும் வரிவகை . 

அங்கயற்கண்ணி 

போன்ற கண்ணுடை 
அங்கசாலைக்காரன் - ஊர்ப்பணிபுரிவோன் . 

யாள் ; மதுரையில் கோயில் கொண்டுள்ள 
அங்கசேட்டை - உடம்பின் இயக்கம் ; கை மெய் மீனாட்சியம்மை . 
காட்டுதல் ; கோரணி ; குறும்பு . 

அங்கயோகம் - எண்வகை யோகத்துள் ஒன்று . 
அங்கண் - அவ்விடம் ; அழகிய இடம் ; கண் 

அங்கர் - அங்க நாட்டினர் . 
ணோட்டம் . 

அங்கர்கோமான் - அங்கநாட்டுக்குத் தலைவன் ;; 
அங்கணம் - சேறு ; முற்றம் ; இருதூண் நடுவிடம் ; கன்னன் . 
சாக்கடை ; மதகு ; நீர்த்தாரை . 

அங்கரக்கன் - மெய்காவலன் . 
அங்கணன் - கடவுள் ; சிவன் ; திருமால் ; அருகன் . 

அங்கரக்கா - மெய்ச்சட்டை ; நீண்ட சட்டை . 
அங்கணாளன் கண்ணோட்டமுடையவன் ; அங்கரட்சணி - போர்க்கவசம் . 
கடவுள் . 

அங்கலாய்த்தல் - கலங்குதல் ; புலம்புதல் ; 
அங்கணி - அழகிய கண்ணையுடையவள் ; 

துயருறுதல் ; இச்சித்தல் ; பொறாமைப்படு தல் . 
பார்வதி ; கற்றாழை . 

அங்கலாய்ப்பு - கலக்கம் ; புலப்பம் ; அருவருப்பு ; 
அங்கத்தவர் - அவையின் உறுப்பினர் . 

பேராசை . 
அங்கத்தி - காண்க : அங்குத்தை . 

அங்கலி - விரல் ; முலை . 
அங்கதச் செய்யுள் , 

வசைப்பாட்டு . 
அங்கதப்பாட்டு 

அங்கலிங்கம் - வீரசைவர்கள் மார்பில் அணியும் 
அங்கதம் - பாம்பு ; 

லிங்கம் . 
தோளணி ; பழிச்சொல் ; 
யானையுணவு ; வசைப்பாட்டு ; மார்பு . 

அங்கவத்திரம் - மேலாடை . 
அங்கதர் - வசைகூறுவோர் . 

அங்கவிட்சேபம் - அபிநயம் ; சாடை , குறி . 
அங்கதி - கொடை ; தீ ; நோய் ; பார்ப்பான் ; அங்கவீனம் - உறுப்புக்குறை . 
வாயு ; தீக்கடவுள் . 

அங்கன் - மகன் . 
அங்கதேவதை - பெருந்தெய்வத்திற்குப் பணி அங்கனம் - அங்ஙனம் . 
செய்யும் சிறுதெய்வம் . 

அங்கனி - கற்றாழை ; படரும் முட்செடி . 


} 


அழகிய 


} 


அங்கனை 


8 


அச்சத்திரி 


, 


அங்காளம்மை, } 


அங்கனை - பெண் . 

அங்குசபாணி - விநாயகன் ; காளி . 
அங்காகமம் - சமண வேதாகமம் மூன்றனுள் ) அங்குசம் - யானையை அடக்கும் கருவியாகிய 
ஒன்று . 

தோட்டி ; வாழை . 
அங்காங்கிபாவம் - உறுப்பு உறுப்பிகளின் அங்குசரோசனம் - கூகைக்கிழங்கின் மாவு . 
தொடர்பு . 

அங்குசோலி - அறுகம்புல் . 
அங்காடி - கடை ; கடைத்தெரு ; சந்தை . 

அங்குட்டம் - பெருவிரல் ; பெருவிரலளவு ; 
அங்காடிக்கூலி - கடை , சந்தைகளிலிருந்து 

குறளுரு . 
பெறும் வரி . 

அங்குடம் - தாழக்கோல் , திறவுகோல் . 
அங்காடிபாரித்தல் - மனக்கோட்டை கட்டுதல் . அங்குத்தை - அவ்விடம் ; தாங்கள் என்னும் 
அங்காத்தல் - வாயைத் திறத்தல் ; கொட்டாவி பொருளில் தம் பிரான்களை விளிக்கும் சொல் . 
விடல் , 

அங்குமிங்கும் பாடி - இரண்டு கட்சியிலும் 
அங்காமினி - காண்க : ஆகாசகாமினி. 

தொடர்பு கொண்டவன் , நம்ப இயலாதவன் . 
அங்காரகம் - கரி ; உடலிற் பூசும் மணப்பொருள் ; | அங்குரகம் - கூடு ; பறவைகள் தங்குமிடம் . 
மேலே பூசும் வாசனைக் குழம்பு . 

அங்குரம் - முளை ; தளிர் ; இரத்தம் ; மயிர் ; 
அங்காரகன் - செவ்வாய் ; நெருப்பு ; செந்நீர் குப்பைமேனி ; நீர் ; நங்கூரம் . 
முத்து . 

அங்குரார்ப்பணம் – பாலிகை தெளிக்கை , முளை 
அங்காரம் - நெருப்பு ; கரி ; மாத்துவர் நெற்றியில் யிடுதல் ; தொடங்குகை . 
இடும் கரிக்கோடு . 

அங்குரி - விரல் . 
அங்காரவல்லி - சிறுதேக்கு . 

அங்குரித்தல் - முளைத்தல் ; வெளிப்படுதல் . 
அங்காரன் - செவ்வாய் , 

அங்குலம் - கைவிரல் ; விரலகலம் , ஒரு விரற்கணு 
அங்காரி - வெண்காரம் . 

அளவு ; ஓரடியின் பன்னிரண்டில் ஒரு பங்கு , 
அங்காரிகை - கரும்பு ; நன்னாரி . 

2.5 சென்டிமீட்டர் . 
காளி ; ஓர் ஊர்த்தேவதை . 

அங்குலி - விரல் ; யானைத்துதிக்கை நுனி ; 

மோதிரம் ; யானைக்குக் கட்டும் மணி ; 
அங்கி - அக்கினிதேவன் ; நெருப்பு ; கார்த்திகை 

ஐவிரலிச்செடி . 
நாள் ; அத்த நாள் ; சட்டை ; அங்கத்தை 

அங்குலிக ( ய ) ம் - விரலணி , மோதிரம் . 
யுடையது . 
அங்கி ( கீ ) கரித்தல் - சம்மதித்தல் , உடன்படுதல் , அங்குஸ்தான் - தையற்காரர் விரலிலே அணியும் 

கூடு , விரலுறை . 
ஏற்றுக்கொள்ளுதல் . 
அங்கி ( கீ ) காரம் - சம்மதம் , ஏற்றுக்கொள்ளுகை , 

அங்கூடம் - அம்பு ; கீரி ; அழகிய கூடம் . 
உடன்பாடு . 

அங்கூரம் - காண்க : அங்குரம் . 
அங்கிகை - கச்சு ; இரவிக்கை . 

அங்கே - அங்கு . 
அங்கிசகம் - அன்னப் பறவை . 

அங்கை -- அகங்கை , உள்ளங்கை . 
அங்கிசம் - மரபு , வமிசம் ; கூறு , பங்கு ; தாய 

அங்கையில் வட்டு - அடைதற்கு எளியது . 
பாகம் ; தோட்பட்டை ; உபநிடதம் முப்பத் அங்கோலம் - அழிஞ்சில் மரம் . 
திரண்டனுள் ஒன்று . 

அங்ஙன் , ) அத்தன்மை ; அவ்விதம் ; 

அவ் 
அங்ஙனம் 

விடம் . 
அங்கிட்டு - அவ்விடத்தில் . 
அங்கிட்டோமம் - காண்க : அக்கினிட்டோமம் . 

அச்சகம் - நூல்களை அச்சிடும் இடம் , 

- , அச்சுக் 
அங்கிடுதத்தி , 

கூடம் . 
நாடோடி ; நிலைகெட்ட 
அங்கிடு துடுப்பன் வன் . 

அச்சகாரம் - அச்சாரம் , ஆயத்தப் பணம் , முன் 
அங்கிடு தொடுப்பி - கோள் சொல்பவன் . 

பணம் . 
அங்கிதம் - உடல்மேலுள்ள தழும்பு ; அடை 

அச்சடி ஓலை - முத்திரையிட்ட ஓலையாவணம் . 
யாளம் ; கணக்கிடப்பட்டது ; பாட்டுடைத் அச்சடித்தல் 

அச்சடித்தல் - காகிதத்திலோ , துணி முதலிய 
தலைவன் . 

வற்றிலோ எழுத்துகளையும் பிறவற்றையும் 
அங்கிநாள் - கார்த்திகை நாள் ; அத்த நாள் . பதிப்பித்தல் . 
அங்கிரி - கால் ; மரவேர் ; மரம் . 

அச்சடியன் - சாயப்புடைவை . 
அங்கீகரணம் - காண்க : அங்கி ( கீ ) காரம் . 

அச்சடையாளம் - உடலுறுப்பு 

உடலுறுப்பு ஒப்புமை ; 
அங்கு - அவ்விடம் . 

முத்திரையச்சு . 
அங்குசதாரி , 

அச்சணம் - அக்கணம் , அந்த நேரம் . 
அங்குசபாசதரன் , விநாயகன் . 

அச்சத்தி , 
அங்குசபாசமேந்தி 

அச்சத்திரி - கத்தரிச்செடி. 


} 


அச்சந்தெளித்தல் 


9 


அசஞ்சலன் 


வகை . 


அச்சந்தெளித்தல் -- அறுகும் அரிசியும் இடல் . அச்சுதை - அழிவில்லாதவள் , பார்வதி . 
அச்சபரம் - நாணல் . 

அச்சுப்பலகை - நெய்வார் பயன்படுத்தும் கருவி 
அச்சபல்லம் - கரடி . 
அச்சம் - பயம் ; மகளிர் நாற்குணத்துள் ஒன்று ; அச்சுமரம் - வண்டியில் உருள் கோக்கும் மரம் . 
தகடு ; இலேசு ; அகத்திமரம் ; சரிசமானம் ; அச்சுரம் - நெருஞ்சில் ; முருங்கை . 
பளிங்கு . 

அச்சுருவாணி - தேர் நடுவில் செறி கருவி . 
அச்சமம் - ஒருவகைப் புல் ; முயிற்றுப்புல் . 

அச்சுலக்கை துலாவைத் தாங்கும் கட்டை . 
அச்சமாடல் - அச்சமுண்டாகப் பேசுதல் .. 

அச்சுறுகொழுந்தொடர் - யானையின் கழுத்தில் 
அச்சயன் - அழிவில்லாதவன் , கடவுள் . 

இடும் இருப்பாணி தைத்த மரச்சட்டம் . 
அச்சரம் - நாக்கில் தோன்றும் 

நோய் ; அச்சுறுதல் - அஞ்சுதல் , பயப்படுதல் . 
எழுத்து . 

அச்சுறை - உயிர் உறையும் உடல் . 
அச்சன் - தந்தை ; கடவுள் . 

அச்சை - வேதவாக்கியம் . 
அச்சனம் - நெய்வார் கருவி வகையுள் ஒன்று ; அச்சோ - ஒரு வியப்பு இரக்கச் சொல் ; குழந் 
வெள்ளுள்ளி . 

தையை அணைத்தல் . 
அச்சாணி - கடையாணி , ஊர்திகளின் இருசில் அச்சோப்பருவம் - தாய் குழந்தையை அணைக்க 
சக்கரம் கழலாமல் செருகப்படும் ஆணி . 

அழைக்கும் பருவம் . 
அச்சாப்பொங்கா - அச்சோ பெண்காள் என்பதன் அசக்கியம் - இயலாதது , கூடாதது . 
மரூஉ ; மகளிர் ஆட்டவகை . 

அச ( ய ) க்குதல் - ஆட்டுதல் , அசைத்தல் . 
அச்சாரம் - காண்க : அச்சகாரம் .. 

அசகசாந்தரம் - ஆட்டுக்கும் யானைக்கும் உள்ள 
அச்சாறு - ஊறுகாய் . 

வேறுபாடு . 
அச்சானம் - அறியாமை . 

அசகண்டா - தைவேளை . 
அச்சானியம் -- தீக்குறி முதலியவற்றால் நேரும் | அசகம் - மலையாடு . 
மனக்கலக்கம் ; அமங்கல நினைவு . 

அசகரம் - மலைப்பாம்பு . 
அச்சி - நாயர்குலப் பெண் ; தாசி ; ஒரு பெண் அசகாயசூரன் - வேறு துணை வேண்டாது பகை 
பால் விகுதி . 

வரை வெல்லும் வீரன் . 
அச்சி நறுவிலி - நறுவிலிமரம் . 

அசகியம் - தாங்கக்கூடாதது ; தூய்மையின்மை ; 
அச்சியந்திரசாலை - காண்க : அச்சகம் , 

அருவருப்பு . 
அச்சியர் - ஆரியாங்கனைகள் ; சமணசமயத் | அசங்கதம் - இகழ்ச்சி ; ஒழுங்கின்மை ; பொருத்த 
தவப்பெண்டிர் . 

மில்லாதது ; பொய் . 
அச்சிரம் - முன்பனிக்காலம் . 

அசங்கதி - பொருத்தமின்மை ; தொடர்பின்மை 
அச்சு - அடையாளம் ; உயிரெழுத்து ; வண்டி 
யச்சு ; எந்திரவச்சு ; கட்டளைக்கருவி ; உடம்பு ; ! அசங்கதியாடுதல் 

எள்ளி 

நகையாடல் , 
வலிமை ; அச்சம் ; துன்பம் . 

பரிகசித்தல் . 
அச்சுக்கட்டி - ஆடையில் அச்சு வேலை செய் 

அசங்கம் - பற்றின்மை . 
வோன் . 

அசங்கமம் - இகழ்ச்சி ; ஒற்றுமையின்மை ; கூடுத 
அச்சுக்கட்டு - நெசவுக் கருவிவகை ; அச்சடித் லின்மை ; புலவி ; கோள்கள் சூரியனுக்கு 
தற்காகத் துணியை மடித்தல் ; வரம்பு கட்டிய 

எதிராக நிற்கை . 
வயல் . 

அசங்கன் - பற்றற்றவன் , ஒட்டாதவன் ; 
அச்சுக்கட்டை - அச்சுமரம் . 

அசடன் . 
அச்சுக் கம்பி - துப்பாக்கி மருந்து இடிக்கும் 

அசங்கியம் 
இருப்புக் கருவி ; துப்பாக்கி மருந்திடிக்கும் மரத் 

- அருவருப்பு ; தூய்மையின்மை ; 

கணக்கில்லாதது , எண்ணிறந்தது . 
தண்டு . 
அச்சுக்கூடம் - காண்க : அச்சகம் . 

அசங்கியாதம் - எண்ணிக்கையற்றது . 
அச்சுத்தாலி - காசுமாலை ; வார்ப்புத் தாலி . 

அசங்குதல் - அசைதல் ; நடுங்குதல் . 
அச்சுத்திரட்டுதல் - வண்டியச்சுச் செப்பஞ் அசங்கை - மதிப்பின்மை ; 

அச்சமின்மை ; ஐய 
செய்தல் . 

மின்மை . 
அச்சுதம் - கெடுதலின்மை ; அழிவற்றது ; அறுகும் | அசங்கையன் - ஐயமில்லா தவன் . 
அரிசியும் கூட்டி அணிவது ; அட்சதை . 

அசசரம் - காண்க : அச்சுரம் . 
அச்சுதன் - அழிவில்லாதவன் , கடவுள் ; திருமால் ; | அசஞ்சலம் - அசைவின்மை ; நெஞ்சுரம் . 
அருகன் ; சிவன் ; முருகன் . 

அசஞ்சலன் - அசைவற்றவன் , சலியாதவன் . 


யணி . 


- 


2 


அசட்டன் 


10 


அசாய சூரன் 


முடையவன் . 


வகை . 


அசட்டன் - கீழ்மகன் , இழிந்தோன் ; குற்ற | அசரீரி - வானொலி , ஆகாயவாணி ; சரீர 

மில்லாதது . 
அசட்டாட்டம் - புறக்கணிப்பு . 

அசருதல் - காண்க: அயர்தல் . 
அசட்டி - ஓமம் . 

அசரை - அயிரைமீன் . 
அசட்டை - மதியாமை , பராமுகம் , புறக்கணிப்பு . அசல் - முதல் ; மூலம் ; முதற்படி ; உயர்ந்தது ; 
அசடன் - கீழ்மகன் , சோம்பேறி , மூடன் . 

அருகு ; அயல் ; கொசு ; சீலை ; பூமி . 
அசடு - குற்றம் ; கீழ்மை ; மூடத்தன்மை ; பழுது ; அசல்குறிப்பு - நாளேடு ; தினசரிக் குறிப்பு . 

உலோகம் முதலியவற்றில் பெயரும் பொருக்கு . அசலக்கால் - தென்றல் . 
அசத்தல் - அயர்த்தல் ; மறத்தல் . 

அசலகன்னிகை - மலைமகள் , உமாதேவி .. 

அசலம் - அசைவின்மை ; அசையா நிலை ; அசை 
அசதி - சிரித்துப் பேசுதல் ; எள்ளி நகையாடல் ; 
சடுதி ; சோர்வு ; மறதி ; கற்பில்லாதவள் . 

யாதது ; பூமி ; மலை . 

அசலலிங்கம் - வழிபாட்டிற்குரிய கோபுரம் 
அசதிக்கிளவி - கிண்டல்மொழி . 

முதலியவை . 
அசதியாடுதல் - சிரித்துப்பேசுதல் ; வேடிக்கை 
யாகப் பேசுதல் . 

அசலன் - அசைவில்லாதவன் , கடவுள் . 

அசலிடுதல் - எல்லை கடத்தல் . 
அசநவேதி - சீரகம் . 
அசப்பியம் - அவைக்குப் பொருந்தாத பேச்சு . 

அசலை - அசையாதது ; உமாதேவி ; நிலம் ; மீன் 
அசப்பு - பராக்கு ; அசதி . 

அசவல் - அசறு ; சேறு ; கொசு . 
அசபம் , 

} - அசபா என்னும் ஒரு மந்திரம் . அசவாகனன் - ஆட்டை ஊர்தியாக உடையவன் , 
அசபா 

அக்கினிதேவன் . 
அசபாநலம் - அசபையாகிய அக்கினி . 

அசற்காரியவாதம் - உற்பத்திக்கு மூலம் இல்லா 
அசம் - ஆடு ; மூவாண்டு பழகிய நெல் ; வெங் 

மலே காரியம் தோன்றும் என்னும் கொள்கை . 
காயம் ; ஆன்மா ; பிறவாதது ; சந்தனம் . 

அசற்சரக்கு - முதல் தரமான பண்டம் , கலப் 
அசம்பாதை - படை செல்லும் வழி . 

பற்ற பண்டம் . 
அசம்பாவிதம் - நேரக்கூடாதது ; பொருத்த அசற்பிரதி - மூலப்படி . 
மற்றது . 

அசறு - அசர் ; ஒருவகைச் செடிப்பூச்சி ; ஆட்டுச் 
அசம்பி - காண்க : அசம்பை . 

சொறி ; சேறு . 
அசம்பிரேட்சித ( ய ) ம் - ஆராய்ச்சியின்மை ; 

அசறுபாய்தல் - அசும்பொழுகுதல் ; பொசிந்து 
ஆராய்ந்து பாராமை . 

பரவுதல் . 
அசம்பிரேட்சியகாரித்துவம் - ஆராயாது செய்கை . அசன் - பிறப்பிலி , கடவுள் . 
அசம்பை - பயணிகளின் தோட்பை . 

அசனசாலை - உணவுவிடுதி . 

. 
உடன்படாமை . 

அசனம் - சோறு ; உணவு ; பகுதி ; அளவு ; சிரிப்பு ; 

வேங்கைமரம் ; வெள்ளுள்ளி . 
அசமஞ்சன் - தீயவன் . 

அசனவேதி - சீரகம் ; உணவைச் 

செரிக்கச் 
அசமடம் , 

செய்வது . 

அசனி - இடி ; வச்சிரப்படை ; சாம்பிராணி 
அசமந்தம் - மந்த குணம் ; தொடர்பின்மை ; 

இலை ; தீச்சட்டி . 
மலையத்தி . 

அசனிபாதம் - இடியின் வீழ்ச்சி . 
அசமந்தன் - சோம்பேறி . 

அசா - தளர்ச்சி ; வருத்தம் ; துயர் . 
அசமந்திபம் - மலையத்தி . 

அசாக்கிரதை - விழிப்பின்மை , கவனக்குறைவு , 
அசமவாயி - ஒற்றுமையில்லாதது . 

சோம்பல் . 
அசமாருதம் - அத்தி . 

அசாகளத்தனம் - ஆட்டின் கழுத்தில் தொங்கும் 
அசமோதம் , 

காண்க : அசமடம் . 
அசமோதகம் 

தசை . 

அசாசி - கருஞ்சீரகம் . 
அசமோதை - ஓமம் ; இலவம் பிசின் . 

அசாணிமூலி - வேலிப்பருத்தி 
அசர் -- அசறு ; தலைச்சுண்டு ; பெ . 

அசாதசத்துரு - பகைவரால் வெவ்லப்படாத 
அசர்தல் - தளர்ந்து போதல் ; பிந்துதல் . 

வன் ; வம்புதும்பற்றவன் ; தருமபுத்திரன் ; 
அசரம் - இயங்காப்பொருள் ; அசைவில்லாதது ; புத்தர் காலத்திலிருந்த ஓர் அரசன் . 
நிலைத்திணை , நிலையியற்பொருள் . 

அசாதாரணம் - பொதுவின்மை , சிறப்பு . 
அசராதி ( து ) - கொன்றை . 

அசாயசூரன் - காண்க : அசகாய சூரன் . 


அசம்மதம் } - சம்மதமின்மை , 


அசமதாகம் } - ஓமம் . 


} 


அசாரம் 


11 


அசுவகந்தி 


-- 


அசுணம் , 


} 


அசாரம் - சாரமற்றது ; ஆமணக்கு ; அரசவை அசுகுசுத்தல் - அருவருத்தல் ; ஐயுறுதல் . 
மண்டபம் . 

அசுகுணி - செடிப்பூச்சி வகையுள் ஒன்று ; காதில் 
அசாரவாசி ! அரசனது வாயில் காப்பவன் . 

வரும் கரப்பான் . 
அசாவாமை தளராமை . 

அசுகை - அருவருப்பு ; ஐயம் . 
அசாவிடுதல் - இளைப்பாறுதல் . 

அசுசி - தூய்மையின்மை , அழுக்கு ; அருவருப்பு . 
அசாவுதல் - இளைப்படைதல் ; தளர்தல் . 

இசையறியும் ஒருவகைப் புள் ; 
அசாவேரி - ஒரு பண் . 

அசுணமா 

கேகயப் புள் ; ஒருவகை விலங்கு . 
அசி - படைக்கலம் ; அம்பு ; 

வெள்ளை வெங்காயம் . 
வாள் ; இகழ்ச்சி | அசுணன் 
நகை , ஏளனம் ; ஆன்மா . 

அசுத்ததத்துவம் - தத்துவவகை மூன்றனுள் 
அசிகை - நகைத்துப் பேசும் பேச்சு . 

ஒன்று . 
அசிங்கம் - தகாத பேச்சு ; அழகற்றது ; ஒழுங் அசுத்தப்பிரபஞ்சம் - கலாதத்துவம் முதல் பிருதிவி 
கற்றது . 

தத்துவம் ஈறாகிய தத்துவம் . 
அசித்தம் - முடிக்கப்படாதது . 

அசுத்தமாயை - அசுத்தப் பிரபஞ்சத்திற்கு முதற் 
அசித்தல் - உண்டல் ; அழித்தல் ; சிரித்தல் . 

காரணமான மாயை . 
அசித்திரன் - கள்வன் .. 

அசுத்தி - தூய்மையின்மை , அழுக்கு ; 

ஆணவ 

மலம் . 
அசித்து - அறிவற்ற பொருள் , சடப்பொருள் . 
அசிதம் ; 

- கருமை ; சனி ; ஒரு சிவாகமம் ; வெல்லக் | அசுத்தை - அழுக்குடையவள் . 
கூடாதது ; சிரிப்பது ; மலர்வது . 

அசுப்பு - சடுதி , விரைவு . 
அசிதன் - வெல்லற்கு அரியோன் ; சிவன் ; 

அசுபக்கிரகம் - தீக்கோள் . 
திருமால் ; புத்தன் ; தந்தை ; சனி . 

அசுபக்கிரியை - இறந்தார்க்குச் செய்யும் 
அசிதாரு - ஒரு நரகம் . 

சடங்கு . 
அசிதை - அவுரி ; சிவசத்தியின் நால்வகைப் பிரிவு 

அசும்பு - கிணறு ; சேறு ; நீர்ப்பொசிவு ; சிறு 
களுள் ஒன்று . 

திவலை ; வழுக்கு நிலம் ; அசைவு ; ஒளிக்கசிவு ; 
அசிந்தம் - சிந்திக்கப்படாதது ; 

பற்று ; குற்றம் ; களை . 

ஒரு பேரெண் ; 
இறப்பு . 

அசும்புதல் - நீர் ஊறுதல் . 
அசிந்திதன் -- சிந்திக்கப்படாதவன் ; மனத்துக்கு 

அசுமம் - இடியேறு ; கல் ; தீத்தட்டிக்கல் ; முகில் ; 
எட்டா தவன் . 

மணமற்ற மலர் . 
அசிந்தியம் - சிந்தைக்கு 

அசுமாற்றம் - சாடை ; ஐயம் . 
எட்டாதது ; 
பேரெண் . 

அசுமானகிரி - மேற்கட்டி ; பந்தலின் மேலே 

கட்டப்படும் துணி விதானம் முதலியன . 
அசிப்பு - ஏளனச் சிரிப்பு . 
அசிபத்திரகம் - கரும்பு . 

அசுரகுரு - அசுரர்களின் ஆசிரியனான சுக்கிரன் . 
அசிபதம் – ‘தத்துவமசி என்னும் பேருரையின் அசுரசந்தி -அந்திப்பொழுது ; இரணிய வேளை . 
மூன்றாம் சொல் . 

அசுரநாள் - மூலநாள் . 

எண்வகை 
அசிர்த்தல் - காண்க : அயிர்த்தல் . 

மணங்களுள் வில் 
அசுரம் , 

லேற்றுதல் , 
அசிரத்தை - அக்கறையின்மை ; 

ஏறு 
கவனிப்பு 

தழுவுதல் 
அசுரமணம் 

முதலிய 

வீரச்செயல் புரிந்து 
இல்லாமை ; ஊக்கமின்மை . 

செய்துகொள்ளும் மணம் . 
அசிரம் - உடல் ; அற்பகாலம் ; காற்று ; தவளை ; அசுரமந்திரி - காண்க : அசுரகுரு .. 
முன்றில் ; தலையற்றது , முண்டம் ; தீ . 

அசுரர் - அவுணர் , நிசிசரர் , 

தேவர்களின் 
அசிரவணம் - செவிடு , காதுமந்தம் . 

பகைவர் , இராக்கதர் ; பதினெண்கணத்துள் 
அசிரன் - அக்கினி ; சூரியன் ; கவந்தன் . 

ஒரு பிரிவினர் . 
அசினம் - விலங்கின் தோல் ; மானின் தோல் ; | அசுரவாத்தியம் - முரசு 

முதலிய 

பேரொலி 
தோலிருக்கை . 

எழுப்பும் இசைக்கருவி . 
அசீதி - எண்பது ; ஆனி புரட்டாசி மார்கழி | அசுரவைத்தியம் - அறுவைச் சிகிச்சை . 
பங்குனி மாதங்களின் பிறப்பு . 

அசுரை - இராசி ;; இருள் ; பொதுமகள் ; 
அசீரணம் - செரியாமை ; பசியின்மை ; அழிவு அரக்கியர் . 
படாதது . 

அசுவகதி - குதிரை நடை ; அவை : மல்லகதி , 
அசீரியம் - அழியாதது . 

மயூரகதி , வானரகதி , சசகதி , சரகதி . 
அசு - மூச்சு ; உயிர்வளி ; துன்பம் . 

அசுவகந்தி - அமுக்கிரா என்னும் ஒரு மருந்துச் 
அசுக்காட்டுதல் - எள்ளல் , பரிகசித்தல் , 

செடி . 


அசுவத்தம் 


12 


அஞ்சனதார் 


யின்மை . 


அசுவத்தம் - அரசமரம் ; அத்திமரம் . 

அசையாப்பொருள் - நிலையியற் 

பொருள் , 
அசுவத்தை - நெட்டிலிங்கம் ; நெடுநாரை . 

தாவரம் . 
அசுவதாட்டி - குதிரையின் வேகம் ; தங்குதடை அசையாமணி - ஆராய்ச்சி மணி , முக்கியமான 

வேளைகளில் அடிக்கும் மணி . 
அசுவதாட்டியாதல் - பேச்சு முதலியன தட்டுத் அசையும்பொருள் - இயங்கியற் பொருள் , 
தடையில்லாமை . 

சங்கமம் . 
அசுவதி - காண்க : அசுவினி . 

அசைவு - ஆட்டம் ; சலனம் , அசைதல் ; சஞ்சலம் ; 
அசுவம் - குதிரை ; தூய்மையற்றது ; அமுக்கிராக் சோர்வு , தளர்வு ; வருத்தம் ; உண்கை . 
கிழங்கு . 

அசைவுசெய்தல் - உண்ணுதல் . 
அசுவமேதம் - குதிரையைக்கொண்டு நடத்தும் ! அசோகம் - அசோக மரம் , பிண்டி மரம் , நெட்டி 
ஒரு வேள்வி . 

லிங்கம் ; மன்மதன் ஐங்கணையுள் ஒன்று ; 
அசுவவாரியர் - குதிரையைச் செலுத்துவோர் . மருது ; வாழை ; துயரமின்மை . 
அசுவாமணக்கு - சிறுபூளை ; நடைவழியில் அசோகன் - அருகன் ; மன்மதன் ; துயரற்றவன் ; 
முளைக்கும் ஒருவகைப் பூடு . 

ஒரு மன்னன் . 
அசுவினி - இருபத்தேழு விண் மீன்களுள் அசோகு - காண்க : அசோகம் ,. 
முதலாவது . 

அசோண்டி - குறட்டை . 
அசுவினிதேவர் - இரட்டையராயிருக்கும் தேவ அஞ்சதி - காற்று . 
மருத்துவர் . 

அஞ்சப்படுதல் - மதிக்கப்படுதல் . 
அசுவுணி - செடிப்பூச்சிவகை . 

அஞ்சம் - அன்னப்பறவை ; அசபா மந்திரம் ; ஒரு 
அசுழம் - நாய் . 

வகைச் சன்னியாசம் . 
அசூயை பொறாமை ; அவதூறு . அஞ்சல் - அஞ்சுதல் , கலங்கல் , 

மருளல் ; 
அசூர் - சமுகம் , முன்னிலை . 

தோல்வி ; தபால் . 
அசேடம் - மிச்சம் இல்லாமை ; முழுவதும் . அஞ்சலகம் -- தபால் நிலையம் . 
அசேதனம் - அறிவின்மை ; அறிவில்லாதது . அஞ்சலர் - பகைவர் . 
அசை - செய்யுள் உறுப்புகளுள் ஒன்று ; இசைப் அஞ்சலார் - தபால்காரர் . 
பிரிவு ; ஆடுமாடுகள் மீட்டு மெல்லும் இரை ; அஞ்சலி - வணக்கம் , கும்பிடுகை ; வௌவால் ; 
அசைநிலை ; செயலறவு ; 

சுவடித்தூக்கு ; காட்டுப்பலா ; ஆடுதின்னாப்பாளை ; சங்கங் 
தொங்கு தூக்கு . 

குப்பி . 
அசை ( வி ) - அசை என்னும் ஏவல் ; ஆட்டு ; | அஞ்சலிகை - வௌவால் . 
தூக்கு ; மெல்லப்போ . 

அஞ்சலித்தல் - கைகூப்பித் தொழுதல் . 
அசைகொம்பு - கட்டு கொம்பு . 

அஞ்சலினவர் - பாஞ்சராத்திர மதத்தவர் . 
அசைச்சீர் -- ஓரசைச் சீர் . 

அஞ்சளித்தல் - ஆதரவு தருதல் , 

அடைக்கலங் 
அசைச்சொல் - சார்ந்து வரும் இடைச்சொல் . கொடுத்தல் . 
அசைத்தல் - ஆட்டுதல் ; கட்டுதல் ; சொல்லுதல் ; அஞ்சற்குளச்சி - நச்சுப்பொருள் வகையுள் ஒன்று ; 
இயக்குதல் ; வருத்துதல் , 

குங்கும பாடாணம் . 
அசைதல் - ஆடுதல் ; உலாவுதல் ; இயங்குதல் ; | அஞ்சறைப்பெட்டி - ஐந்து அறைகளை உடைய 
கலங்குதல் ; வருந்தல் ; பிணித்தல் ; கிளைத்தல் ; பெட்டி ; கறிப்பொருள் வைக்கும் அறைப் 
சோம்புதல் ; இருத்தல் ; இளைப்பாறுதல் ; பெட்டி . 
தளர்தல் ; ஓய்தல் . 

அஞ்சன் - மன்மதன் ; திருமால் ; உயர்ந்தோன் ; 
அசைதன்னியம் - அறிவில்லாதது ; ஞானக்குருடு . பரமான்மா . 
அசைநிலை காண்க : அசைச்சொல் . 

அஞ்சனக்கலிக்கம் - மறைபொருளைக் காட்டும் 
அசைநிலையளபெடை - அசைகொள் வதற்காக மந்திர மை . 
அமைத்த அளபெடை . 

அஞ்சனக்காரன் - மந்திரக்காரன் ; மந்திர 
அசைப்பு - அசைத்தல் ; சொல் ; இறுமாப்பு . 

யிடுவோன் , 
அசைபோடல் - ஆடுமாடு முதலியவை விழுங்கிய அஞ்சனத்திரயம் - மறைபொருளைக் காட்டும் 
இரையை 

மெல்லுதல் ; மீட்டும் ஆற்றல் வாய்ந்த பூதாஞ்சனம் , 

பூதாஞ்சனம் , சோராஞ் 
நினைத்தல் ; மெல்ல மெல்ல நடத்தல் . 

சனம் , பாதாளஞ்சனம் என்னும் 

மூவகை 
அசையடி - கலிப்பாவின் உறுப்புகளுள் ஒன்றான மைகள் . 
அம்போதரங்கம் . 

அஞ்சனதார் - காண்க : அஞ்சனாதார் . 


மை 


. 


அஞ்சனம் 


13 


அட்டகுணம் 


மை 


அஞலம் 


- 


அஞ்சனம் - மை ; கண்ணுக்கிடும் மை ; கறுப்பு ; | அஞ்ஞாதம் - பிறர் அறியாமை , மறைவு , அறியப் 
இருள் ; ஆணவமலம் ; திசையானை எட்டனுள் படாதது . 
மற்றிசையானை . 

அஞ்ஞாதவாசம் - பிறர் அறியாமல் மறைந்து 
அஞ்சனவண்ணன் - கருநிறத்தன் ; திருமால் . வாழ்தல் . 
அஞ்சனவித்தை - மறைந்த பொருளை 

அஞ்ஞானம் - அறிவின்மை ; ஆணவ மலம் . 
யிட்டுக் காண்பிப்பது . 

அஞ்ஞானி - அறிவிலி . 
அஞ்சனவெற்பு - திருவேங்கடமலை . 

அஞ்ஞை - அன்னை , தாய் ; அறிவில்லான் . 
அஞ்சனா - விளைச்சல் மதிப்பீடு . 

அஞர் - துன்பம் ; நோய் ; சோம்பல் ; வழுக்கு 
அஞ்சனாதார் - விளைச்சலை மதிப்பிடுபவர் . 

நிலம் ; அறிவிலார் . 
அஞ்சனாவதி - வடகீழ்த்திசை யானைக்குப் 

அஞல் , 

கொசு ; மின்மினி; நுளம்பு . 
பெண்யானை . 
அஞ்சனி - காயா மரம் ; நாணற்புல் . 

அஞன் -- காண்க : அஞ்ஞன் . 
அஞ்சனை 

அட்கெனல் - கடிய ஓசைக் குறிப்பு . 
அனுமன் தாய் ; வடதிசை 
யானைக்குப் பெண்யானை . 

அட்சதை - அக்கதை ; மங்கலவரிசி ; அறுகரிசி ; 
அஞ்சாமை பயப்படாமை , திண்மை . 

வாழ்த்தப் பயன்படும் மஞ்சளரிசி . 
அஞ்சாரப்பெட்டி - காண்க : அஞ்சறைப்பெட்டி . 

அட்சம் - உருத்திராக்கம் ; கண் ; பூகோள இடக் 

கணக்கு . 
அஞ்சி - தபால் ; அதியமான் நெடுமான் அஞ்சி ; 

அட்சய - அறுபதாண்டுக் கணக்கில் 
தலைவன் . 

இறுதி 
அஞ்சிக்கை - அச்சம் . 

ஆண்டு . 
அஞ்சிகம் - கண் , விழி ; நாணயம் . 

அட்சய தூணி - அம்பு குறைவின்றி இருக்கும் 
அஞ்சித்தல் - பூசை புரிதல் ; அடைதல் . 

உறை ; அருச்சுனன் அம்புக் கூடு . 

அட்சயபாத்திரம் - இரக்கும் கலன் ; அள்ள 
அஞ்சிதம் - உண்டாதல் ; தலை சாய்த்தல் ; 

அள்ளக் குறையாத உணவுக்கலம் . 
நல்லறிவு ; பூசித்தல் ; பொருந்தல் ; வணக்கம் . 
அஞ்சிதமுகம் - வருத்தம் பொறாது இருதோள் 

அட்சயம் - கேடின்மை , அழியாத் தன்மை . 
மீது தலை சாய்த்தல் . 

அட்சயன் - அழிவற்றவன் , அமரன் ; கடவுள் . 

அட்சரகணிதம் - இயற்கணிதம் ; எண்களுக்குப் 
அஞ்சில் - அழகிய தகட்டு வடிவான பொன் 

பதிலாகக் குறியீடுகளை வழங்கும் கணக்கு 
அணிகலன் . 

முறை . 
அஞ்சிலோதி - அழகிய சிலவாகிய கூந்தல் . 

அட்சரசுத்தி - எழுத்துத் திருத்தம் ; ஒலிப்புத் 
அஞ்சு - ஐந்து ; அச்சம் ; ஒளி . 

திருத்தம் . 
அஞ்சுகம் - கிளி . 

அட்சரதேவி - கலைமகள் . 
அஞ்சுதகுதல் - அச்சமுண்டாதல் . 

அட்சரம் - காண்க : அக்கரம் . 
அஞ்சுதல் - பயப்படுதல் . 

அட்சரன் - காண்க : அக்கரன் . 
அஞ்சுபதம் - காண்க : அஞ்செழுத்து . 

அட்சராப்பியாசம் , 
அஞ்சுபயம் - குடிகளுக்கு அரசனாலும் , 
அரசனாலும் , அவன் 

பயில்விக்கும் 
- எழுத்துப் 

அட்சராரம்பம் 
உறவினராலும் , பகைவராலும் , திருடராலும் , சடங்கு ; கல்வி கற்கத் தொடங்கல் . 
விலங்கு முதலிய உயிர்களாலும் உண்டாகும் அட்சாம்சம் - பூகோள இடக்கணக்கைப் பற்றிய 
ஐவகை அச்சம் . 

பகுதி . 
அஞ்சுமாலி ( ன் ) - சூரியன் . 

அட்சி - கண் ; கண்ணுடையாள் . 
அஞ்சுருவாணி - காண்க : அச்சாணி . 

அட்டக்கரி , 
அஞ்சுவர்ணத்தோன் - துத்தநாகம் ; ஐந்துவகை 

அட்டக்கறுப்பு 
யான நிறங்கொண்டவன் . 

அட்டகம் - எட்டன் கூட்டம் , எட்டன் தொகுதி 
அஞ்செவி - அகஞ்செவி , உட்செவி ; 

கொண்டது ; சிற்றிலக்கியங்களுள் ஒன்று . 
அழகிய 

அட்டகருமக்கரு - மாய வித்தைக் கூட்டுச் 

சரக்குகள் . 
அஞ்செழுத்து - பஞ்சாக்கரம் , நமசிவாய 
என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் . 

அட்டகாசம் - பெருஞ்சிரிப்பு ; ஆரவாரம் ; ஆர்ப் 

பாட்டம் , 
அஞ்ஞதை - அறியாமை . 

அட்டகிரி - எட்டுமலைகள் ; அவை : இமயம் , 
அஞ்ஞன் - அறிவில்லாதவன் . 

மந்தரம் , கயிலை , விந்தம் , நிடதம் , ஏமகூடம் , 
அஞ்ஞாதசுகிருதம் - தன்னை அறியாமல் வந்த நீலம் , கந்தமாதனம் . 
புண்ணியம் , 

அட்டகுணம் - காண்க : எண்குணம் . 


} - மிகவும் கறுப்பு . 


காது . 


. 


அட்டசித்தி 


14 


அட்டிகை 


அட்ட சித்தி - காண்க : அட்டமாசித்தி . 

அட்டலோக கற்பம் - பொன் , வெள்ளி , 

வெள்ளி, செம்பு , 
அட்டணங்கால் - காண்க : அட்டணைக்கால் . இரும்பு , வெண்கலம் , தரா , வங்கம் , துத்த 
அட்டணை - குறுக்கு , மடித்தல் . 

நாகம் என்னும் எட்டு உலோகங்கள் சேர்ந்த 
அட்டணைக்கால் - மடித்த கால் ; 

குறுக்காக 

கலவைப் பொடி . 
மடக்கி வைக்கும் கால் ; கால்மேலிடும் கால் . அட்டவசுக்கள் - தேவதைகளுள் ஒரு பிரிவினரான 
அட்டதாது - எண்வகை உலோகம் . 

எட்டு வசுக்கள் ; அவர்களாவார் : அனலன் , 
அட்டதிக்கயம் - எட்டுத் திக்கு யானை . 

அனிலன் , ஆபன் , சோமன் , தரன் , துருவன் , 
அட்டதிக்கு - எண்திசை ; அவை : கிழக்கு , தென் பிரத்தியூடன் , பிரபாசன் . 
கிழக்கு , தெற்கு , தென்மேற்கு , மேற்கு , அட்டவணை - வரிசைக் குறிப்பு , தொகுத்துச் 
வடமேற்கு , வடக்கு , வடகிழக்கு . 

சேர்க்கப்பட்டது , பொருட்குறிப்பு . 
அட்டதிக்குப்பாலகர் - எட்டுத்திக்குக் காவலர் ; அட்டவணைக்கணக்கன் - அட்டவணைக்காரன் ,, 
அவராவார் : இந்திரன் , அக்கினி , யமன் , பேரேடு எழுதும் கணக்கன் . 
நிருதி , வருணன் , வாயு , குபேரன் , ஈசானன் . அட்டவணைச்சாலை - கணக்குவேலை பார்க்கும் 
அட்டநேமிநாதர் - பொன்னெயில் வட்டத்தில் 

இடம் . 
இருக்கும் சமணப் பெரியோர் . 

அட்டவணைப்பிள்ளை காண்க : அட்டவணைக் 
அட்டபந்த ( ன ) ம் - கற்சிலைகளைப் பீடத்துடன் கணக்கன் . 
அசைவின்றி இருக்கப் பயன்படும் கூட்டுச் அட்டவிஞ்சதி - இருபத்தெட்டு . 
சாந்து ; தீங்கு வாராமல் தடுக்கத் 

தடுக்கத் திக்குத் அட்டவிகாரம் - காமம் , குரோதம் , உலோபம் , 
தேவதைகளை மந்திரத்தால் எட்டுத் திசை மோகம் , மதம் , மாச்சரியம் , இடும்பை , 
களிலும் நிறுத்துகை . 

அசூயை என்னும் எண்வகைத் தீக்குணங்கள் . 
அட்டபரிசம் - எட்டுவகைத் தொடுகை முறை ; 

அட்டவீரட்டம் - சிவபெருமான் வீரம் வெளிப் 
அவை : தட்டல் , பற்றல் , தடவல் , தீண்டல் , 

படுத்திய எட்டு இடங்கள் ; அவை : கண்டியூர் , 
குத்தல் , வெட்டல் , கட்டல் , ஊன்றல் . 

கடவூர் , அதிகை , வழுவூர் , பறியலூர் , 
அட்டபாதம் - எண்காற் பறவை . 

கோவலூர் , குறுக்கை , விற்குடி . 
அட்டபுட்பம் - எட்டுவகைப் பூ ; அவை : புன்னை , 
வெள்ளெருக்கு , சண்பகம் , நந்தியாவட்டம் , 

அட்ட வெற்றி - வெட்சி , கரந்தை , வஞ்சி , 
குவளை , பாதிரி , அலரி , செந்தாமரை , 

காஞ்சி , நொச்சி , உழிஞை, தும்பை , வாகை 
அட்டம் - எட்டு ; குறுக்கு ; அருகிடம் ; அண்மை ; 

எனப்படும் எண்வகைப் போர் வெற்றி . 
பக்கம் ; மேல்வீடு ; நேர் ; சாதிக்காய் ; பகை . 

அட்டன் - எண்வகை மூர்த்தியான சிவபெருமான் . 
அட்டமங்கலம் - எட்டுவகை மங்கலப் பொருள் ; 

அட்டனம் - சக்கராயுதம் . 
அவை : கவரி , நிறைகுடம் , 

கண்ணாடி , 

அட்டாக்கரம் - திருமாலை வழிபடும் ஓம் நமோ 
தோட்டி , முரசு , விளக்கு , கொடி , இணைக் 

நாராயண என்னும் எட்டெழுத்து மந்திரம் . 
கயல் ; நூல்வகைகளுள் ஒன்று . 

அட்டாங்கம் - எண்வகை உறுப்பு ; அவை : இரு 
அட்டமம் - எட்டாவது. 

கால் , இருகை , இருதோள் , மார்பு , நெற்றி . 
அட்டமாசித்தி - எண்வகைச் சித்திகள் ; அவை : 

அட்டாணி -- கோட்டை மதில்மேல் மண்டபம் . 
அணிமா , மகிமா , கரிமா , இலகிமா , பிராத்தி , அட்டாட்டி - மிக்க துடுக்குத்தனம் ; அடாவடி , 
பிராகாமியம் , ஈசத்துவம் , வசித்துவம் . 

தாறுமாறு ; குறும்பு . 
அட்டமி - எட்டாம் நாள் . 

அட்டால ( ள ) கம் , 
அட்டமூர்த்தம் - சிவனின் எட்டுவகை வடிவம் ; 

| கோட்டை மதில்மேலுள்ள 
அட்டாலம் , 

காவற்கூடம் ; மேல்மாடி , 
அவை : நிலம் , நீர் , தீ , காற்று , 

அட்டலி ( ளி ) கை , 
காற்று , வான் , 
அட்டாலை 

மேல்வீடு . 
சூரியன் , சந்திரன் , இயமானன் . 
அட்டயோகம் - எட்டுவகை யோகநிலை ; அவை : 

அட்டாவதானம் - ஒரே வேளையில் எட்டுச் 
இயமம் , நியமம் , ஆதனம் , பிராணாயாமம் , 

செயல்களில் கவனம் செலுத்துகை . 
பிரத்தியாகாரம் , தாரணை , தியானம் , அட்டாவதானி - ஒரே 

சமயத்தில் எண்வகை 
சமாதி . 

நினைவாற்றல் உள்ளவன் . 
அட்டரக்கு - உருக்கிய அரக்கு . 

அட்டாளை - ஒரு மரம் . 
அட்டல் - அழித்தல் ; காய்ச்சுதல் ; வார்த்தல் . 

அட்டி - அதிமதுரம் ; செஞ்சந்தனம் ; எட்டி ; 
அட்டலக்குமி - எட்டு இலக்குமி ; அவர்களாவார் : பருப்பு ; தாமதம் ; தடை ; கப்பலின் பின்பக்கம் ; 
தனலக்குமி , தானியலக்குமி , தைரியலக்குமி , 

பீப்பாயின் மேல் கீழ்ப் பக்கம் . 
சௌரியலக்குமி , வித்தியாலக்குமி , கீர்த்தி அட்டி ( வி ) - இட்டு , தடைந்து . 
லக்குமி , விசயலக்குமி , இராச்சியலக்குமி . அட்டிகை - மகளிர் கழுத்தணிவகை . 


அட்டிப்பேறு 


15 


அடவிச்சொல் 


சாலை . 


பட்டது . 


அடப்பனார் } - பரவர் பட்டப்பெயர். 


அட்டிப்பேறு - தான 

- தான சாசனத்தால் கொடுக்கப் அடங்காப்பிடாரி - எவர்க்கும் அடங்காதவள் . 
பட்ட உரிமை . 

அடங்காவாரிதி – கடலுப்பு ; மூத்திரம் . 
அட்டிமை - ஓமம் ; சீரகம் . 

அடங்குதல் - அமைதல் ; நெருங்குதல் ; கிடத்தல் ; 
அட்டியல் - காண்க : அட்டிகை . 

கீழ்ப்படிதல் ; சுருங்குதல் ; நின்று போதல் ; 
சமையலறை , 

அடுக்களை , 
அட்டில் , 

படிதல் ; மறைதல் ; புலன் ஒடுங்குதல் ; உறங்கு 
- மடைப்பள்ளி, வேள்விச் 
அட்டிற்சாலை 

தல் ; சினையாதல் . 

அடசுதல் - செறிதல் ; சிறிது விலகுதல் . 
அட்டு - பனாட்டு , பனைவெல்லம் ; சமைக்கப் 

அடஞ்சாதித்தல் - வன்மங்கொள்ளுதல் . 

அடடா - வியப்புக்குறிப்பு ; இகழ்ச்சிக் குறிப்பு ; 
அட்டுதல் - அழித்தல் ; குற்றுதல் ; இடுதல் ; 

இரக்கக் குறிப்பு . 
அள்ளுதல் ; எடுத்தல் ; வடிதல் ; வடித்தல் ; 

அடத்தி - வாசி , வட்டமாகக் கழிக்கும் காசு ; 
சமைத்தல் ; வார்த்தல் ; சொரிதல் ; சுவைத்தல் ; 

தரகு ; மொத்த வணிகம் . 
செலுத்துதல் ; தான சாசனம் அளித்தல் . 

அடதாளம் - ஏழுவகைத் தாளங்களுள் ஒன்று . 
அட்டுப்பு - காய்ச்சப்பட்ட உப்பு . 

அடப்பங்கொடி - கொடிவகை . 
அட்டும் - வரட்டும் என்றாற்போல வரும் 

அடப்பம் - காண்க : அடைப்பம் . 
ஒரு வியங்கோள் விகுதி . 

அடப்பம்விதை - வாதுமைப் பருப்பு . 
அட்டூழியம் - தகாத செய்கை ; தீம்பு , கொடுமை . 
அட்டை - நீர்வாழ் உயிர்களுள் ஒன்று ; 
செருப்பினடி ; காகித அட்டை ; மிகுகனமுள்ள அடம் - ஈனம் ; சஞ்சாரம் ; பொல்லாங்கு ; பிடி 
தாள் ; புத்தக மேலுறை . 

வாதம் ; கொட்டைப்பாசி . 
அட்டையாடல் - உடல் துண்டிக்கப்பட்டாலும் அடம்பு - அடப்பங்கொடி ; கடம்பு ; கொன்றை . 
அட்டைபோல வீரனின் உடல் வீரச் செயல் 

அடயோகம் - நால்வகை யோகங்களுள் ஒன்று . 
காட்டி ஆடுதல் . 

அடர் - தகடு ; தகட்டு வடிவம் ; நெருக்குகை ;; 
அட்டோலகம் - உல்லாசம் ; பகட்டு . 

செறிவு , நெருக்கம் ; பூவிதழ் . 
அடக்கம் - மனமொழிமெய்கள் அடங்குகை ; | அடர்த்தல் - நெருக்குதல் ; அமுக்கு தல் ; வருத்து 
கீழ்ப்படிவு ; பணிவு ; அடங்கிய பொருள் ; மறை தல் ; போர் புரிதல் ; தாக்குதல் ; கொல்லுதல் ; 
பொருள் ; கொள்முதல் ; பிணம் அடக்கம் கெடுத்தல் . 
செய்தல் . 

அடர்த்தி - நெருக்கம் , செறிவு . 
அடக்கம்பண்ணுதல் - உள்ளடக்கி வைத்தல் , அடர்தல் - மிகுதல் ; செறிதல் ; நெருங்கல் ; வருந் 
மறைத்தல் ; சேமஞ்செய்தல் ; புதைத்தல் ; 

தல் ; பொருதல் ; துன்புறுதல் ; தட்டி உரு 
பிணம் முதலியவற்றைப் புதைத்தல் . 

வாக்குதல் . 
அடக்கல் - மறைத்தல் ; கீழ்ப்படுத்துதல் ; உட் 
படுத்துதல் ; ஒடுக்கல் ; பணியச் செய்தல் . 

காண்க : அடர்த்தி . 
அடக்கியல் வாரம் - சிலவகைக் கலிப்பாவின் அடர்மை - நொய்ம்மை . 

இறுதியில் வரும் சுரிதகம் என்னும் உறுப்பு . அடரடிபடரடி - பெருங்குழப்பம் . 
அடக்குமுறை - அடக்கியாளும் முறை ; கண்டித்து அடல் - வலிமை ; 

அடல் - வலிமை ; வெற்றி ; போர் ; கொலை ; 
அடக்குகை . 

பகை ; மீன்வகை . 
அடகு - இலை ; இலைக்கறி , 

கீரை ; ஈட்டுப் அடலம் - மாறாமை ; விகாரமடையாமை . 
பொருள் ; கொதுவை ; மகளிர் விளையாட்டு 

அடலார் - பகைவர் ; போர்வீரர் . 

அடலி - அடுக்களை வேலை பார்க்கும் ஏவற் 
அடங்கல் - எல்லாம் ; முழுதும் ; தங்குமிடம் ; 

பெண் . 
பயிர்செய்கைக் கணக்கு ; செய்யத்தக்கது . அடலை - சாம்பல் ; திருநீறு ; துன்பம் ; சுடுகாடு ; 
அடங்கல் முறை - முதல் ஏழு தேவாரத் 

போர் ; போர்க்களம் . 
முறைகளைக் கொண்ட நூல் ; சம்பந்தர் , 

அடலைமுடலை - வீண்பேச்சு . 
அப்பர் , சுந்தரர் என்னும் மூவர் பாடிய பக்திப் அடவாதி - 

அடவாதி - பிடிவாதக்காரன் ; தீராப் 
பாடல்கள் . 

யுள்ளவன் . 
அடங்கலன் - அடங்காதவன் ; பகைவன் ; 

அடவி - காடு ; சோலை ; நந்தவனம் ; திரள் , 
மடக்க மற்றவன் . 

கூட்டம் , தொகுதி . 
அடங்கலும் - அனைத்தும் , முழுதும் ; 
லோரும் . 

காண்க : கோரோசனை . 
அடவிச்சொல் 


அடர்பு ( வு) } 


வகை . 


திரு 


பகை 


மன 


எல் 


அடவிச்சொல்; } 


அடவியில் திருடி 


16 


அடித்தொழில் 


அடிசில் 


சோறு . 
உணவு , 


} 


அடவியில் திருடி - சதுரக்கள்ளி .. 

அடிகாற்று - பெருங்காற்று , சண்டமாருதம் . 
அடா - இகழ்ச்சி வியப்புகளின் குறிப்பு . 

அடிகோலுதல் - தொடங்குதல் ; முயலுதல் ; 
அடாசு - மட்கின பொருள் .. 

அடிப்படையிடுதல் . 
அடாசுதல் - விலகுதல் ; திணித்தல் . 

அடிச்சால் - உழவின் முதற்சால் . 
அடாணா ஒரு பண்வகை . 

அடிச்சி - அடியவள் ; அடிமைப்பெண் , குற்றேவல் 
அடாத்தியம் - அடாதது ; பொருந்தாதது ; முறை மகள் ; வேலைக்காரி . 
யற்றது . 

அடிச்சிரட்டை - தேங்காயின் அடிக்கொட்டாங் 
அடாதது . தகாதது , பொருந்தாதது ; 

கச்சி . 
அடாது சமைக்கப்படாதது . 

அடிச்சீப்பு - வாழைக்குலையின் முதல் சீப்பு . 
அடாதுடி - தீம்பு , தீச்செயல் . 

அடிச்சுவடு - அடித்தடம் ; காலடிச் சுவடு , காலடி 
அடாநிந்தை - ஆதாரமற்ற பழிச்சொல் ; யின் அடையாளம் . 
பொறுக்கக்கூடாத பழிச்சொல் . 

அடிச்சூடு - பாதத்தில் உறைக்கும் வெப்பம் ; 
அடாநெறி - தகாத வழி . 

உட்சூடு . 
அடாப்பழி - தகாத நிந்தை . 

அடிச்சேரி - அடிமைகள் குடியிருப்பிடம் ; அய 
அடார் - விலங்குகளை அகப்படுத்தும் பொறி ; லூர் ; நகரவெல்லையில் இருக்கும் ஊர்; 
ஒருவகைப் பொறி ; தரிசு . 

ஊர்ப்பணியாளர் குடியிருப்பு . 
அடார்வெளி -- தரிசு நிலம் . 

அடிசாய்தல் - நிலைகுலைதல் ; அடியின் நிழல் 
அடாவடி - கொடுஞ்செயல் . 

சாய்தல் . 
அடாவந்தி - அநியாயம் , இட்டேற்றம் , துன்பம் . 
அடாற்காரம் - வலாற்காரம் . 

அடிசிற்சாலை , 

அன்ன சத்திரம் ; மடைப் 
அடி - பாதம் ; காற்சுவடு ;; முதல் ; கடவுள் ; அடிசிற்பள்ளி , 

பள்ளி . 
பாட்டின் அடி ; அடிப்பீடம் ; அண்மை ; மரபு 

அடிசிற்றளி 
வழி ; அளவு ; கீழ் ; மகடூஉ முன்னிலை . 

அடிசிற்புறம் - உணவுக்காக விடப்பட்ட இறை 
அடி ( வி ) - அடி என் ஏவல் ; புடை ; தாக்கு ; வீசு ; 

யிலி நிலம் . 
மோது ; கொல்லு . 

அடிஞானம் - முத்திக்குரிய ஞானம் ; சிவஞானம் . 
அடிக்கட்டை - வெட்டிய மரத்தின் அடி ; 

அடித்தடம் - காண்க : அடிச்சுவடு , 

பாய் 
மரத்தின் அடிப்பகுதி . 

அடித்தல் - புடைத்தல் ; தாக்குதல் ; ஆணி 
அடிக்கடி - பலமுறை ; திரும்பத்திரும்ப ; மறுபடி 

முதலியன அறைதல் ; முத்திரையிடல் ; தண் 

டித்தல் ; 
யும் மறுபடியும் ; அடிபெயர்க்குந்தோறும் . 

வீசுதல் ; சிறகடித்தல் ; துடித்தல் ; 

விளையாடுதல் . 
அடிக்கணை கணைக்கால் . 

அடித்தலம் - கீழிடம் ; கால் ; அடிப்படை . 
அடிக்கயில் - தேங்காயின் அடிப்பாகம் . 

அடித்தழும்பு - அடிபட்ட தழும்பு ; காற்சுவடு . 
அடிக்கலம் - சிலம்பு , காலணி ; கப்பல் தளம் . 

அடித்தளம் - அடிமட்டம் ; அடிவரிசை ; 

கீழ்ப் 
அடிக்கழஞ்சுபெறுதல் - பெருமதிப்புப் பெறுதல் . 

படை ; பின்னணி . 
அடிக்கீழ் - அடியுறை மாக்கள் ; வணக்கமொழி ; 

அடித்தாறு - அடிச்சுவடு ; காலடி இரேகை . 
ஆதரவின்கீழ் . 

அடித்தி - காண்க : அடிச்சி ; வணிகப் பேராளர் . 
அடிக்குச்சி - குச்சியின் அடிப்பகுதி ; அளவுகோல் . 

அடித்திப்பை - ஆதாரம் . 
அடிக்குடி ( ல் ) - அடிமைக்குலம் ; அடிச்சேரி ; அடித்திவியாபாரம் - மொத்த வணிகம் . 
பணியாளர் இருப்பிடம் ; வேடர் இருக்கும் அடித்துக்கொண்டு போதல் - வாரிக்கொண்டு 
ஊர் ; நகர்ப்புறம் ; சிற்றூர் . 

போதல் ; கொள்ளையிட்டுப் போதல் . 
அடிக்குள் - உடனே ; அருகில் . 

அடித்துக்கொள்ளுதல் - அறைந்து கொள்ளுதல் ; 
அடிக்கொருகால் - அடிக்கடி . 

சண்டையிடுதல் . 
அடிக்கொள்ளுதல் - தோன்றுதல் ; தொடங் | அடித்துகளாற்றல் - காலைத் தூய்மை செய்தல் ; 
குதல் . 

விருந்தோம்பும் முறையில் ஒன்று ; கால் அலம்ப 
அடிக்கோல் - காண்க : அடிக்குச்சி . 

நீர் உதவுதல் . 
அடிகள் - கடவுள் ; தலைவி ; மூத்தோன் ; பெரி அடித்தூறு - மரத்தின் அடிக்கட்டை ; மரத்தின் 
யோர் பெயருடன் வழங்கும் மொழி ; முனிவர் ; வேர்ப்பகுதி . 
சுவாமி ; குரு ; பெருமாட்டி . 

அடித்தொடை - தொடையின் மேற்பாகம் ; 
அடிகாரன் - உணவுக்காகக் கால் நடைகளைக் தொடையின் பின்புறம் . 
கொல்பவன் ; சிலம்பம் வீசுவோன் . 

அடித்தொழில் - குற்றேவல் . 


அடித்தொழும்பு 


17 


அடிமுட்டாள் 


சென்று 


அடித்தொழும்பு - குற்றேவல் ; பாதப்பணிவிடை . காலைப் பிடித்து வேண்டுதல் ; குறிப்பறிதல் ; 
அடித்தோழி - தலைமைத்தோழி . 

துப்பறிதல் ; கறி முதலியன பாண்டத்தில் 
அடிதடி - சண்டை ; அடிக்குங்கோல் . 

பற்றுதல் . 
அடிதண்டம்பிடிதண்டம் - முழுமையாக வசப்பட்ட அடிப்பிரதட்சிணம் - அடியடியாய்ச் 
பொருள் , 

கோயிலை வலம்வருகை . 
அடிதண்டா - மண்வெட்டி ; 
கதவை இறுக்கும் | அடிப்புக்கூலி - கதிரடிக்கும் கூலி . 
நீண்ட தாழ் . 

அடிப்போடுதல் - தொடங்கு தல் .. 
அடிதலை - கீழ்மேல் ; அடிமுடி ; வரலாறு . அடிபடுதல் - தாக்குண்ணுதல் , அடிக்கப்படுதல் ; 
அடிதாளம் - கைகளால் போடும் தாளம் . 

நீக்கப்படுதல் ; பழைமையாதல் ; வழங்குதல் ; 
அடிதாறு - அடிச்சுவடு . 

எட்டு தல் . 
அடிதோறும் - அடிக்கடி ; ஒவ்வோர் அடியிலும் . அடிபணிதல் - காலில் 

விழுந்து வணங்குதல் , 
அடிநகர்தல் - இடம்விட்டுப் பெயர்தல் . 

தண்டனிடுதல் , 
அடிநா - நாவின் அடி ; உள் நாக்கு . 

அடிபறிதல் - வேரோடு பெயர்தல் . 
பெரியோர்முன் தன்னைத் அடிபாடு - மாடு முதலியவற்றின் உழைப்பு . 
அடிநாய் , 

தாழ்த்திக் கூறும் சொல் ; ஒரு அடிபார்த்தல் - நிழலை அளந்து பொழுது 
அடிநாயேன் வகை வணக்கமொழி . 

காணல் ; ஏற்றசமயம் நோக்குதல் . 
அடிநாள் -- முதல் நாள் ; ஆதிகாலம் ; தொடக்கம் . 

அடிபிடி - சண்டை . 
அடிநிலை - மரவடி என்னும் பாதக்குறடு , 

அடி பிழைத்தல் - நெறிதவறி நடத்தல் ; பெரியவர் 
காலணி ; அடிப்படை . 

களுக்குத் தவறு செய்தல் . 
அடிநீறு - பாததூளி, காலில் படிந்த துகள் . 

அடி பிறக்கிடுதல் - பின்வாங்குதல் ; புறங்காட்டு 
அடிப்பட்ட சான்றோர் - வழிவழிப் பெரியோர் ; 

தல் , தோல்வியுறல் . 
பண்டைப் புலவர் . 

அடிபுதையரணம் - செருப்பு , மிதியடி . 
அடிப்பட்ட வழக்கு - பழைய வழக்கம் . 

அடிபெயர்த்தல் - காலை நகர்த்தி வைத்தல் ; 
அடிப்படுத்துதல் - கீழ்ப்படுத்துதல் ; பழக்குதல் ; விலகுதல் . 
நிலைபெறச் செய்தல் . 

அடிமடக்கு - பொருள் வேறுபட்டோ 
அடிப்படுதல் - அடிச்சுவடு படுதல் ; கீழ்ப்படுதல் ; மலோ செய்யுளின் அடி மீண்டும் மீண்டும் 
பழகுதல் ; அடிமைப்படுதல் . 

வருதல் . 
அடிப்படை - ஆதாரம் ; மூலம் ; அடியிற் 

அடிமடி - உள்மடி ; ஆடையின் உள் மடிப்பு . 
கிடப்பது ; அடித்தளம் ; படையில் தலைமை 

அடிமடை - முதல் மடை . 
யாக உள்ள பகுதி . 

அடிமடையன் - முழுமூடன் . 
அடிப்பணி - காண்க : அடித்தொழும்பு. 

அடிமண் - கீழ்மண் ; காலடியில் ஒட்டிய மண் . 
அடிப்பதறுதல் - கால் நடுங்குதல் ; நிலை 

அடிமணை 

ஆதாரம் ; அடிமணைத்தட்டு ; 
தவறுதல் ; மனங்கலங்குதல் . 

படகின் உட்பலகை ; வண்டியினுள் பொருத் 
அடிப்பந்தி - முதற்பந்தி ; உண்போரின் 

முதல் 

திய பலகை ; கால்வைக்கும் பலகை . 
வரிசை . 

அடிமயக்கு - அடிகள் தடுமாறுதல் ; பாவடிகள் 
அடிப்பலம் - மூலவலிமை . 

முன்பின்னாதல் . 
அடிப்பலன் - முதற்பயன் . 

அடிமரம் - கிளைக்கும் வேருக்கும் இடைப்பட்ட 
அடிப்பற்றுதல் - தீய்ந்து போதல் ; பாண்டத்தின் மரத்தின் பாகம் ; பாய்மரத்தின் அடிப்பாகம் . 

அடியில் பிடித்தல் ; திருவடியைப் பற்றுதல் . அடிமறி மண்டிலம் - அகவற்பா வகையுள் ஒன்று ; 
அடிப்பாடு - பழக்கம் ; பாதை ; 

அடிச்சுவடு ; 

எல்லா அடிகளும் ஒத்து முன் பின் மாற்றினும் 
அடிப்பட்ட வழி ; வழக்கு ; உறுதிநிலை ; வரன் பொருள் பொருத்தமுற அமையும் ஆசிரியப்பா . 
முறை ; வரலாறு ; திருவடியில் ஈடுபாடு . 

அடிமறிமாற்று - பொருள்கோள் எட்டனுள் 
அடிப்பாய்தல் - தாவிக் குதித்தல் . 

ஒன்று ; செய்யுளடிகளைப் பொருளுக்கு 
அடிப்பாரம் - அடிக்கனம் ; அடிப்படை ; சிரங்கின் ஏற்றபடி கொண்டுகூட்டுவது . 
வீக்கம் . 

அடிமனை - சுற்றுச் சுவர் ; கட்டடத்தின் முதன் 
அடிப்பிச்சை - முதலில் பெறும் பிச்சை ; பிச்சைக் மைச் சுவர் . 
குப் போவோர் கலத்தில் இட்டுக்கொள்ளும் அடிமாடு - கொல்லுதற்குரிய மாடு . 
பொருள் ; சிறு மூல தனம் . 

அடிமாண்டுபோதல் - அறவே ஒழிதல் , முற்றும் 
அடிப்பிடித்தல் - அடிச்சுவட்டைக் கண்டுபிடித்தல் ; அழிதல் . 
முதலிலிருந்து தொடங்குதல் ; பின்தொடர்தல் ; அடிமுட்டாள் - காண்க : அடிமடையன் . 


படா 


3 


அடிமுடி 


18 


அடுக்கு 


நான் 


அடிமைப்படல் } 


படை . 


அடிமுடி - ஆதியந்தம் ; கீழ்மேல் ; கால் முதல் அடியெதுகை 

அடியெதுகை - அடிதோறும் முதலெழுத்து அள 
தலைவரை ; வரலாறு . 

வொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவரத் 
அடிமுண்டம் - வெட்டிய மரத்தின் அடிப்பாகம் ; தொடுப்பது . 
பயனற்றவன் ( ள் ) . 

அடியேன் - அடியவனாகிய 

என்னும் 
அடிமுந்தி - அடிமுன்றானை . 

பொருளில் வரும் ஒரு வணக்கமொழி . 
அடிமை - தொண்டுபடும் தன்மை ; அடிமையாள் ; அடியொட்டி 

காலடியை எடுக்கவொட்டாமல் 
தொண்டன் . 

பிடிப்பது ; காலில் தைக்கும்படி நட்டுவைக்கும் 
, 

கருவி . 
அடிமையாதல் . 
அடிமைபூணல் 

அடியொத்த காலம் - தன் நிழல் தன் அடியிலேயே 
அடிமையோலை - அடிமைப் பத்திரம் . 

விழும் பொழுது , நடுப்பகல் . 
அடிமோனைத்தொடை - அடிகள் தோறும் முதல் அடியொற்றுதல் - பின்பற்றுதல் . 
எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது . 

அடியோடு - முழுவதும் . 
அடியடியாக - ஒவ்வோர் அடியாக ; தலைமுறை அடிவட்டம் - காலடி அளவு ; 

நாகசுரத்தின் 
தலைமுறையாக . 

அடிப்பூண் . 
அடியந்திரம் - திருமணம் 

முதலிய 

சிறப்பு அடிவயிறு - கீழ்வயிறு . 
நிகழ்ச்சிகள் , 

அடிவரலாறு - காரணம் ; பழைய வரலாறு ; 
அடியல் - கதிரடிக்கை ; சொரிகை ; தொடர்கை . குலமுறை . 
அடியவன் - அடிமை , தொண்டன் . 

அடிவரவு - பாட்டின் முதற்குறிப்பு . 
அடியளபெடைத்தொடை - அடிகள் தோறும் அடிவருடல் - கால் பிடித்தல் . 
முதலில் அளபெடைவரத் தொடுப்பது . 

அடிவரையறை - அடியெல்லை ; அடிக்கணக்கு . 
அடியறிதல் - முதற்காரணம் தெரிதல் . 

அடிவாரம் - மலைச்சாரல் , மலையின் அடிப்பகுதி . 
அடியறுக்கி - மட்கலம் அறுக்கும் கருவி . 

அடிவானம் - திசைமுடிவு , கீழ்வானம் ; அடிப் 
அடியறுத்தல் - அடியோடு களைதல் , முற்றும் 
நீக்குதல் , 

அடிவிரிதல் , அடிப்பகுதி விரிசல் காணல் ; 
அடியனாதி - தொன்மைக்காலம் , தொன்று 

அடிவிள்ளுதல் / பாண்டத்தினடி பழுதாதல் . 
தொட்டுள்ளது . 

அடிவினை 

ஆடை வெளுத்தல் ; சூழ்வினை ; 
அடியாகுஎதுகை - காண்க : அடியெதுகை . 

மாறாட்டம் ; கறுவு . 
அடியாட்டி - அடியாள் , 

வேலை 

அடிவீழ்ச்சி -- அடிசாய்தல் ; வணக்கம் . 
அடிமை 
செய்பவள் . 

அடிவீழ்தல் - தண்டனிடுதல் , 

விழுந்து 
அடியாள் - குற்றேவல் செய்வோன் ( ள் ) ; 

வணங்கல் . 
எதிரியை அடிப்பதற்காகக் கூலிக்கு அமர்த்தப் அடி வெண்குருத்து - இறகினடி ; பாங்குருத்து , 
படும் ஆள் . 

இளங்குருத்து . 

அடிவைத்தல் - காலடி வைத்தல் ; தொடங்குதல் ; 
அடியான் 

தொண்டன் ; ஏவலாளன் ; பண்ணை 
யாள் . 

நடக்கப் பழகுதல் ; தலையிடல் . 
அடியிடுதல் - தொடங்குதல் ; அடியெடுத்து 

அடு ( வி ) - சமை , தீயிற் பாகமாக்கு ; சேர் . 
வைத்தல் , கால்வைத்தல் ; 

அடுக்கடுக்காய் - வரிசை வரிசையாய் . 

கூடை முதலியன 
முடைதற்கு அடியமைத்தல் . 

அடுக்கம் - ஒன்றன் மேல் ஒன்றாய் அமைந்தது ; 
அடியியைபுதொடை - செய்யுளின் 

குவிக்கை ; செறிவு ; படுக்கை ; மலைப்பக்கம் , 

அடிதோறும் 
இறுதி ஒன்றிவரத் தொடுப்பது . 

பக்கமலை ; வரிசை ; மரநெருக்கம் ; சோலை . 
அடியிலேயுறைதல் - வழிபடுதல் ; 

அடுக்கல் - அடுக்கு ; அடுக்கப்பட்டது ; ஒன்றன் 

எண்ணெய் 
முதலியவற்றின் கசடு கீழ்ப்பகுதியில் தங்கிக் 

மேல் ஒன்றாய் வைத்தல் ; மலை ; பாறை ; 
கெட்டிப்படுதல் . 

படுக்கை ; குவித்தல் ; தொகுத்தல் , 
அடியீடு - அடியிட்டு நடத்தல் ; தொடக்கம் . 

அடுக்கலிடுதல் - நெல் முதலியவற்றை இரண் 

டாம் முறை குற்றுதல் . 
அடியுணி - அடிபட்டவன் . 

அடுக்களை சமையலறை , மடைப்பள்ளி . 
அடியுரம் - முன்பு இட்ட எரு ; மரத்தைச் சுற்றி | அடுக்களைகாணுதல் - திருமணத்தை யடுத்துத் 
யிடும் எரு ; ஆற்றல் ; முந்தையோர் சொத்து . தாய் தன் மகளின் இல்லத்திற்கு 

முதன் 
அடியுறை - பாதகாணிக்கை ; வழிபட்டுறைகை ; முறையாகச் செல்லுகை . 
ஒரு வணக்கமொழி ; தொண்டன் . 

அடுக்கு - அடுக்கப்பட்டது ; ஒழுங்கு ; வரிசை ; 
அடியெடுத்தல் - அப்பாற் போதல் ; அடிவைத்தல் . அடுக்குச் சொல் . 


} 


காலில் 


அடுக்குக்குலைதல் 


19 


அடைத்தல் 


கையடை ; 


றாய்ச் 


த 


- 


- 


அடுக்குக்குலைதல் - நிலையழிதல் . 

அடைக்கப்புடைக்க - விரைவாக . 
அடுக்குத்தொடர் - ஒரே சொல் அடுக்கி வருவது . அடைக்கலம் - புகலிடம் ; 

அடைக் 
அடுக்குதல் - அடுக்கல் ; ஒன்றன்மேல் ஒன்றாக 

கலப் பொருள் . 
வைத்தல் ; வரிசைப்பட வைத்தல் . 

அடைக்கலம்புகல் - சரணம்புகல் ; அடிமையாதல் . 
அடுக்குப்பாத்திரம் - ஒன்றனுள் 

ன் 

அடைக்காய் - பாக்கு ; தாம்பூலம் . 
செருகப்பட்ட பாண்ட அடுக்கு . 

அடைகட்டுதல் - நீரைத் தடுக்க வரம்பு உண்டாக் 
அடுக்குமெத்தை - ஒன்றன் மேல் ஒன்றாய் உள்ள 

குதல் ; வண்டி நகராதபடி சக்கரத்தின் முன் 
பல மாடிக் கட்டடம் ; அடுக்கடுக்காய் உள்ள 

தடை வைத்தல் ; ஊர்திகளின் சக்கரத்தைத் 
பஞ்சணை . 

தூக்க முட்டுக்கொடுத்தல் . 
அடுகலம் ( ன் ) - சமையற் பாண்டம் . 

அடைகடல் - கடற்கரை . 
அடுகளம் - போர்க்களம் , சண்டை செய்யுமிடம் . அடைகரை - கரைப்பக்கம் . 
அடுகிடைபடுகிடை - நினைத்தது பெறுமளவும் 

அடைகல் - பட்டடைக்கல் ; அடிப்படைக் கல் ; 
நீங்காது படுத்துக்கிடக்கை ; நோய்வாய்ப் 

மதகு அடைக்கும் கல் , 
படுகை . 

அடைகாத்தல் - கோழி முதலியவை குஞ்சு 

பொரிக்க முட்டையை அணைத்துக் காத்தல் , 
அடுகுவளம் - 

ணவு; 

அடுக்கிவைக்கப்பட்ட 
உணவுப்பெட்டி , 

பறவைகள் அவயம் காத்தல் . 
அடுகை காண்க : அடுதல் . 

அடைகாய் - காண்க : அடைக்காய் . 
அடுகைமனை காண்க : அடுக்களை . 

அடைகிடத்தல் - காண்க : அடைகாத்தல் ; தங்கி 
அடுங்குன்றம் - யானை . 

யிருத்தல் . 
அடுசில் -- காண்க : அடிசில் .. 

அடைகுடி - சார்ந்த குடும்பம் ; பயிரிடும் குடி . 
அடுசிலைக்காரம் - செந்நாயுருவி . 

அடைகுத்துதல் - அடைமானம் வைத்தல் . 

அடைகுளம் - வாய்க்கால் இல்லாத குளம் ; நீர் 
அடுத்தடுத்து - ஒன்றன் மேல் ஒன்றாய் ; அடிக்கடி . 

தேங்கிக் கிடக்கும் குளம் . 
அடுத்தணித்தாக - அண்மையாக , 
அடுத்தல் - கிட்டல் ; சேர்தல் ; மேன் மேல் 

அடைகுறடு - கம்மியர் பட்டடை ; பற்றுக்குறடு . 

பெறுதல் ; 
வருதல் ; சார்தல் ; ஏற்றதாதல் ; அடைதல் ; அடைகொள்ளுதல் - ஒற்றியாகப் 
பொருத்தல் , 

அடைக்கலப் பொருளைக் காக்க ஒருப்படுதல் . 
அடுத்து முயல்தல் - இடைவிடாது முயலுதல் . 

பெயர் , 
அடைகொளி - அடையைப் 
. 

அடைச்சொல்லைக்கொண்டு நிற்கும் சொல் . 
அடுத்துவரலுவமை - உவமைக்கு உவமை கூறல் . 

அடைகோழி - அடைகாக்கும் கோழி . 
அடுத்தூண் - வாழ்வுக்கு விடப்பட்ட நிலம் . 
அடுத்தேறு 

மலர்சூட்டல் ; 
மிகை . 

அடைச்சுதல் - செருகுதல் ; 

உடுத்துக் கொள்ளுதல் ; பொத்துதல் ; அடை 
அடுதல் - கொல்லுதல் ; தீயிற் பாகமாக்கு தல் ; 

வித்தல் . 
சமைத்தல் ; வருத்துதல் ; போராடுதல் ; 

அடைசல் - பொருள் நெருக்கம் ; காண்க : 
வெல்லுதல் ; காய்ச்சுதல் ; குற்றுதல் ; 

அடைசுதல் . 
உருக்குதல் . 

அடைசாரல் - பருவகாலத்து அடைமழை . 
அடுநறா - காய்ச்சிய சாராயம் . 
அடுப்ப ( பா ) ங்கரை - அடுப்பின் பக்கம் ; 

அடைசீலை - பாளச்சீலை . 
அடுக் 

அடைசுதல் - ஒதுங்குதல் ; கிட்டு தல் ; செருகுதல் ; 
அடுப்பம் - கனம் ; நெருங்கிய உறவு . 

நெருங்குதல் ; பொருந்துதல் ; நிறைவாதல் ; 
அடுப்பு - சேர்க்கை ; பரணி நாள் ; நெருப்பு 

ஒதுக்குதல் ; கதுப்புக்குள் வைத்துக்கொள்தல் . 
எரியும் அடுப்பு . 

அடைசுபலகை - செருகுபலகை, கதவு நிலை 
அடுப்பூதி - சமையல் செய்பவன் ( ள் ) . 

களின்மேல் வைக்கும் சூரியப்பலகை . 
அடும்பு - அடம்பு ; அடப்பங்கொடி . 

அடைசொல் - காண்க : அடைமொழி ; சொல்லின் 
அடை - இலை ; வெற்றிலை ; கனம் ; அப்பம் ; 

இறுதி நிலையாகிய விகுதி . 
கரை ; முளை ; வழி ; பண்பு ; பொருந்துகை; அடைத்த குரல் - கம்மிய குரல் . 
அடைகாக்கை ; அடைக்கலம் ; அடுத்து நிற்பது ; அடைத்தது - இட்ட கட்டளை . 
பொருளுணர்த்தும் சொல்லை அடுத்து நின்று அடைத்தல் - சேர்த்தல் ; தடுத்தல் ; பூட்டல் ; 
சிறப்பிக்கும் சொல் . 

அடைக்கப்படுதல் ; மறைத்தல் ; சாத்துதல் ; 

சிறைவைத்தல் , காவல் செய்தல் ; வேலி 
அடைக்கலாங்குருவி 

யடைத்தல் . 


பெற்ற 


களை . 


அடைக்கலக்ங்குருவி , } - சிட்டுக்குருவி . 


20 


அடைத்து 


அண்டவாயு 


எண் 


அடைத்து - முழுவதும் . 

அடையுண்ணுதல் - அடைபடுதல் . 
அடைத்துப் பெய்தல் - மேக மூட்டமாய் விடாது அடையெழுதுதல் - கணக்கில் தாக்கல் செய்தல் . 
பெய்தல் . 

அடையோலை - அடைமானப் பத்திரம் . 
அடைதல் - சேருதல் ; பெறுதல் ; 

கூடுதல் ; அடைவு - ஈடு ; முறை ; தகுதி ; வரிசைமுறை ; 
ஒதுங்குதல் ; அடுத்தல் ; சரண்புகுதல் . 

அட்டவணை ; வழி ; துணை ; புகலிடம் ; 
அடை தூண் - தயிர்கடை தறி , மத்தைக் வரலாறு ; எல்லாம் . 
கோத்துக் கயிறிட்டுக் கடையப் பயன்படுத்தும் அடைவுகேடு - முறைகேடு . 
சிறு தூண் . 

அடைவுபடுதல் - ஒழுங்காதல் . 
அடைந்தோர் - அடைக்கலம் புகுந்தவர் ; சுற்றத் அடைவே - முறையே ; நெடுக . 
தார் . 

அண் - மேல் ; 

வேட்டைநாயின் உருவுகயிறு ; 
அடைநிலை - கலிப்பாவின் உறுப்பாகிய தனிச் தடியில் வெட்டிய வரை . 
சொல் . 

அண்டகடாகம் , ) அண்ட கோளத்தின் மேல் 
அடைநேர்தல் - மகளைக் கொடுத்தற்கு 

ஒருப் அண்டகபாலம் 

ஓடு ; நிலவுருண்டையின் ஓடு . 
படுதல் . 

அண்டகம் - குப்பைமேனி . 
அடைப்பகம் - நாற்புறமும் காப்புள்ள இடம் ; 

அண்ட கூடம் - காண்க : அண்டகோளகை . 
சிறைச்சாலை . 

அண்டகோசம் - காண்க : அண்டகடாகம் . 
அடைப்பம் - அம்பட்டனின் 

ஆயுத உறை ; 

அண்ட கோளகை , 

அண்டகோளம் உலகவுருண்டை . 
வெற்றிலை பாக்குப் பை . 
அடைப்ப ( பா ) ன் - தடுக்கும் பொருள் ; மூடி ; மாடு 

அண்டங்காக்கை - உடல் முழுமையும் கருநிற 
களுக்குத் தொண்டையில் 

உண்டாகும் ஒரு 

முடைய காகம் , காக்கையில் 

ஒருவகை ; 
வகை நோய் . 

உலகத்தைக் காத்தல் . 
அடைப்பு - மறைப்பு ; வேலி ; படற்கதவு ; 

அண்டச்சுவர் - காண்க : அண்டகடாகம் . 

அண்டசம் - முட்டையிலிருந்து 
குத்தகை . 

பிறப்பன , 
அடைப்புக்குறிகள் - சொல் , 

முட்டையில் பிறக்கும் உயிர்கள் . 

முதலிய 
வற்றின் இருபக்கமும் இடும் வளைவுக் குறி அண்டப்பித்தி - காண்க : அண்டகடாகம் . 
யீடுகள் . 

அண்டப்புத்தேள் - விராட்புருடன் , உலகங்களின் 
அடைப்புண்ணுதல் - ஒன்றனுள் அடங்குதல் . 

உருவமான பரப்பிரமம் . 
அடைப்பை - வெற்றிலைப் பை . 

அண்டப்புரட்டன் - பெருமோசக்காரன் . 
வெற்றிலைப் பை வைத் 

அண்டப்புளுகன் - பெரும்பொய்யன் . 
திருக்கும் 
அடைப்பைக்காரன் , 

ஏவலாளன் ; 

அண்டபகிரண்டம் - உலகமும் அதன் புறத்தே 
வெற்றிலையை மடித்துக் யுள்ள ஏனைய உலகங்களும் . 
அடைப்பையான் 

காடுக்கும் ஊழியக் | அண்டபிண்டம் - பிரமாண்டமும் தேகமும் , 
காரன் . 

உலகமும் உடம்பும் . 
அடைபுடை - இராப்பகல் ; அக்கம்பக்கம் . 

அண்டபேரண்டப் பட்சி - காண்க : அண்டரண்டப் 
அடைமண் - கலப்பையில் ஒட்டும் மண் ; வண்டல் 

பட்சி . 
மண் . 

அண்டம் - வானம் ; முட்டை ; பீசம் , வித்து ; 
அடைமதிற்படுதல் - முற்றுகையிடப்படுதல் . 

உலகம் ; வானம் ; மேலுலகம் . 
அடைமழை - விடாமழை . 

அண்டமுகடு - உலகத்தின் உச்சி ; வானத்தின் 
அடைமாங்காய் - மாங்காய் வற்றல் ; மாங்காய் 

உச்சி . 
ஊறுகாய் . 

அண்டயோனி - முட்டையிற் பிறப்பது ; சூரியன் . 
அடைமானம் - ஈடு ; வழிவகை ; உவமை . 

அண்டர் - தேவர் ; இடையர் ; பகைவர் . 
அடைமொழி - ஒன்றன் சிறப்பை உணர்த்த 

அண்டர்பிரான் - தேவர் தலைவன் ; 

சிவன் ; 
அடுத்து வரும் சொல் ; சிறப்புச் சொல் . 

திருமால் . 
அடைய - சேர ; முழுவதும் , எல்லாம் . 

அண்டரண்டப்பட்சி - பெரும்பறவை ; கழுகு 
அடையலர் - பகைவர் .. 

அண்டரண்டம் - தேவருலகு ; ஒருவகைப் பறவை . 
அடையாண்கிளவி - அடையாளச் சொல் . 

காண்க : அண்டுதல் . 
அடையார் பகைவர் . 

அண்டல ( லா ) ர் - பகைவர் . 
அடையாள் வேலையாள் . 

அண்டவாணன் ஆகாயவாசி ; தேவன் ; கடவுள் . 
அடையாளம் - சின்னம் ; 

அறிகுறி ; முத்திரை ; அண்டவாதம் , 
குறிப்பு ; மாதிரி . 

அண்டவாயு 

. 


அண்டல் 


} - விரைவாதம் ; ஒரு நோய் . 


அண்டவிருத்தி 


21 


அணாப்புதல் 


கொள்ளு 


தல் . 


கயிறு . 


அண்டவிருத்தி - பீசநோய் வகை . 

அண்ணுதல் - அணுகுதல் ; பொருந்துதல் , சார் 
அண்டன் - கடவுள் . 

தல் , அடுத்தல் ; பற்று தல் ; ஒதுங்குதல் . 
அண்டா - பெரும் பாண்டம் . 

அண்ணை - அறிவிலி ; பேய் . 
அண்டாகாரம் - முட்டைவடிவம் . 

அண்பல் 

- மேல்வாய்ப் பல் ; அடிப்பல் . 
அண்டார் - காண்க : அண்டல ( லா ) ர் .. 

அண்பினார் - அண்டினவர் .. 
அண்டிக்கொட்டை - முந்திரிக்கொட்டை . 

அண்பு ( மு ) தல் - அண்ணுதல் ; கிட்டு தல் . 
அண்டிகம் - செந்நாய் . 

அண்மை 

அருகு , பக்கம் . 
அண்டி ( டு ) தள்ளுகை - ஒரு நோய் , 

. 
அண்டில் 

அண்வருதல் - பக்கத்திலிருத்தல் . 
மாடு முதலியவற்றின் கண்ணில் 
பற்றும் ஒரு பூச்சி . 

அணக்குதல் - வருத்தல் . 
அண்டினவன் - நம்பிச் சேர்ந்தவன் .. 

அணங்கயர்தல் - விழாக் கொண்டாடுதல் . 
அண்டுதல் - நெருங்குதல் ; பொருந்துதல் ; 

அணங்காடல் - வெறியாடல் ; தெய்வமேறி 
ஒதுங்குதல் . 

யாடல் . 
அண்டை - அண்மையிடம் , 

பக்கம் ; 

முட்டு ; | அணங்கியோன் - வருத்தியவன் . 
வரம்பு . 

அணங்கு - தீண்டி வருத்தும் தெய்வப்பெண் ; 
அண்டைகொள்ளுதல் - பக்கத்துணை 

தெய்வப்பெண் ; பத்திரகாளி ; தேவர்க்காடும் 

கூத்து ; அழகு ; விருப்பம் ; மயக்க நோய் ; 
அண்டைபோடுதல் - ஒட்டுப்போடுதல் . 

அச்சம் ; வருத்தம் ; கொலை ; கொல்லிப் 
அண்டையயல் - அக்கம்பக்கம் . 

பாவை ; பெண் ; வடிவு . 
அண்டை வெட்டுதல் - வரப்பு வெட்டுதல் . 

அணங்குடையாட்டி - தெய்வ வெறிகொண்டு 
அண்ணணி - மிகவும் நெருக்கம் . 

ஆடுபவள் . 
அண்ண ( ணா ) ந்தாள் - மாடு முதலியவற்றின் 

அணங்குதல் - கொல்லுதல் ; வருந்துதல் ; இறந்து 
கழுத்துக்கும் காலுக்கும் பூட்டும் கயிறு ; படுதல் ; அஞ்சுதல் ; விரும்புதல் ; ஒலித்தல் . 
தண்டனைவகை ; கழுத்தைப் பிணைக்குங் 

அணங்குதாக்கு - தெய்வப்பெண் 

தீண்டுகை ; 

மோகினிப்பிசாசு பிடிக்கை . 
அண்ணம் - மேல்வாய் ; மேல்வாய்ப்புறம் ; உள் 

அணத்தல் - தலையெடுத்தல் , மேலோங்குதல் , 
நாக்கு ; கீழ்வாய்ப்புறம் . 

மேல் நிமிர்தல் ; பொருந்துதல் . 
அண்ணல் - பெருமை ; பெருமையுடையவர் , 

அணம் - காண்க : அண்ணம் . 
பெருமையிற் சிறந்தவர் ; அடிகள் ; தலைமை ; 

அணர் - மேல்வாய்ப்புறம் . 
தலைவன் ; தமையன் ; அரசன் ; கடவுள் ; 

அணர்தல் - மேல்நோக்கி எழுதல் . 
முல்லை நிலத் தலைவன் . 

அணரி - காண்க : அணர் . 
அண்ணன் - முன் பிறந்தவன் , மூத்தோன் , 

அணரிடுதல் - கொக்கரித்தல் . 
தமையன் . 

அணல் - கீழ்வாய் ; தாடி ; அலை தாடி ; கழுத்து . 
அண்ணா உள் நாக்கு ; அண்ணன் 

என்பதன் 
விளி ; அண்ணாமலை 

அணவரல் 

- அண்ணாத்தல் , மேலே நோக்குதல் ; 

சேர்த்தல் ; 
அண்ணாக்கு - உள் நாக்கு . 

மேலெடுத்தல் ; தூக்குதல் ; 
அண்ணாத்தல் - வாய்திறத்தல் ; 

விரும்புதல் . 
தலை தூக்கல் , அணவல் - அணவு தல் , 

சார்தல் , 

கிட்டல் , 
தலையெடுத்தல் ; மேல்நோக்குதல் . 
அண்ணாமலை - நெருங்க 

நெருங்குதல் ; புணர்தல் , சேர்தல் , இணைதல் . 
யலாத 

மலை ; 
திருவண்ணாமலை . 

அணவன் - பொருந்தியவன் ; தக்கவன் . 
அண்ணார் - பகைவர் ; தமையர் . 

அணவி - பொருந்தியவள் .. 
அண்ணாவி - கற்பிக்கும் ஆசிரியன் ; நட்டுவன் ; அணவு - நடுவு . 
தமையன் ; புலவன் . 

அணவு ( வி ) - சார் 

என்னும் ஏவல் ; 

நடு ; 
அண்ணி - அண்ணன் மனைவி ; தாய் . 

பொருந்து , சேர் . 
அண்ணித்தல் - கிட்டு தல் ; பொருந்து தல் ; இனித் | அணவுதல் - கிட்டுதல் , பொருந்தல் ; மேல் 
தல் ; அணுகியருள் புரிதல் . 

நோக்கிச் செல்லுதல் . 
அண்ணிப்பான் - பக்கத்திலிருப்பவன் ; இனிமை அணற்காளை 

தாடியையுடைய வீரன் . 
செய்வான் . 

அணன் - காண்க : அணவன் .. 
அண்ணியன் - பக்கத்தில் இருப்பவன் ; நெருங்கிய 

அணாப்பல் , 
உறவினன் . 

அணாப்புதல் 

- . 


அணார் 


22 


அணைப்புத் தூரம் 


அணுகம் 


} 


அணுகார் 


அணார் - கழுத்து . 

அணிவிளக்குதல் - அலங்கரித்தல் , ஒப்பனை 
அணாவுதல் - கிட்டுதல் , சேர்தல் . 

செய்தல் . 
அணி - வரிசை ; ஒழுங்கு ; ஒப்பனை ; அழகு ; அணு - உயிர் ; நுட்பம் ; சிறுமை ; நுண்ணியது ; 
அணிகலன் ; முகம் ; படைவகுப்பு ; செய்யுளணி ; நுண்பொருள் ; பொடி ; மிகச்சிறியது ; நுண் 
இனிமை ; அன்பு ; கூட்டம் ; அடுக்கு ; அண்மை ; ணுடம்பு . 
ஓர் உவம உஉருபு . 

அணுக்கச்சேவகம் - அரசர் முதலியோரை அடுத் 
அணி ( வி ) அணி என்னும் ஏவல் ; தரி , பூண் , திருந்து புரியும் தொண்டு . 
அலங்கரி , 

அணுக்கத்தொண்டன் - அடுத்திருந்து பணிசெய் 
அணிகம் -- அணிகலம் ; அணிகலப் பெட்டி ; யும் அடியான் ; அந்தரங்கப் பணியாளன் . 
ஊர்தி ; சிவிகை . 

அணுக்கம் - அணிமை , பக்கம் . 
அணிகயிறு - குதிரையின் வாய்க்கயிறு . 

அணுக்கன் - அண்மையில் இருப்பவன் ; நெருங்கிப் 
அணிகலச்செப்பு - ஆபரணப் பெட்டி ; ஒரு சமண 

பழகுவோன் ; அந்தரங்கமானவன் ; தொண் 

டன் ; நண்பன் ; குடை . 
நூற்பெயர் . 

அணுக்கன் திருவாயில் - கருவறை 

வாயில் ; 
அணிகலம் ( ன் ) - நகை . 

தன்னை அடைந்தாரைச் சிவன் அருகிருக்கச் 
அணிஞ்சில் - அழிஞ்சில் ; கொடிவேலி; நொச்சி ; 

செய்யும் வாயில் . 
முள்ளி . 

அணுக்கு - காண்க : அணுக்கம் . 
அணித்து - அருகில் உள்ளது . 

நுண்ணியது ; செஞ்சந்தனம் . 
அணிதல் - சூடல் ; சாத்துதல் ; புனைதல் ; அழ 

அணுகலர் , ) 
காதல் ; அலங்கரித்தல் ; உடுத்தல் ; பூணுதல் ; 

பகைவர் . 
பொருந்துதல் ; படைவகுத்தல் ; சூழ்தல் . 

அணுகுதல் - கிட்டுதல் , நெருங்குதல் .. 
அணிந்தம் - கோபுரவாயிலின் முகப்பு மேடை . அணுசதாசிவர் - சாதாக்கிய தத்துவத்தில் 
அணிந்துரை - பாயிரம் , முகவுரை ; சிறப்புரை . இன்பம் துய்க்கும் ஆன்மாக்கள் . 
அணிநிலைமாடம் - பல அடுக்கு மாடிவீடு . 

அணுத்துவம் - அணுத்தன்மை ; சிறுமை . 
அணிநுணா - சீத்தா என்னும் மரம் . 

அணுமை - அணிமை , பக்கம் ; கருதல் அளவை . 
அணிமலை -- திரண்ட மலை . 

அணு ரூபி கடவுள் ; ஆன்மா . 
அணிமா - சித்தி எட்டனுள் ஒன்றாகிய அணுப் அணுவலி - ஆன்மசக்தி . 

போல் ஆகுதல் , பெரியதைச் சிறிய தாக்குதல் . அணை - படுக்கை ; மெத்தை ; கரை , வரம்பு ; 
அணிமுகம் - அலங்காரமான வாயில் முகப்பு . அணைக்கட்டு ; பாலம் ; முட்டு ; தறி ; இருக்கை ; 
அணிமை - அண்மை , பக்கம் ; நுட்பம் . 

தலையணை . 
அணியம் - படைவகுப்பு ; கப்பலின் முற்பக்கம் ; 

அணை ( வி ) - புணர் என்னும் ஏவல் ; சேர் . 
ஆயத்தம் . 

அணைக்கட்டு - செய்கரை ; நீரைத் தடுத்து 
அணியல் - அணிதல் ; அழகுசெய்தல் ; மாலை ; 

அமைக்கும் கரை ; நீர்த்தேக்கம் . 
வரிசை ; கழுத்தணி . 

அணைக்கல் - அணையிலுள்ள குத்துக்கல் . 
அணியவர் - அழகினையுடையவர் ; அண்மையில் 

அணைக்கை - அணைத்தல் . 
உள்ளவர் . 

அணைகயிறு - பசுவைப் பால் கறக்கப் பின்னங் 
அணியன் - நெருங்கினவன் . 

கால்களைக் கட்டும் கயிறு , கறவைகளின் கால் 
அணியியல் -- அணியிலக்கணம் . 

பிணை கயிறு . 
அணியொட்டிக்கால் - தலைப்பக்கம் வேலைப் | அணைகோலுதல் - நீர்ப்பெருக்கைத் 
பாடமைந்த கோயில் கல் தூண் . 

அணை போடுதல் ; முன்னெச்சரிக்கையாய் 
அணில் - அணிற்பிள்ளை . 

இருத்தல் . 
அணில் வரிக்கொடுங்காய் - வெள்ளரிக்காய் . அணைசு -- குழல் வாத்தியத்தின் 

முகப்பில் 
அணில்வரியன் - வெள்ளரி வகை ; 

வரிப்பலாப் 

அமைப்பது . 
பழம் ; ஒருவகைப் பட்டு . 

அணைத்தல் - சேர்த்தல் , தழுவுதல் ; அவித்தல் . 
அணிலம் - காண்க : அணில் . 

அணைதல் - சார்தல் ; சேர்தல் ; அடைதல் ; 
அணிவகுத்தல் - படைவகுத்தல் . 

புணர்தல் ; பொருந்துதல் ; அவிதல் . 
அணிவடம் - கழுத்தில் அணியும் மாலை . 

அணைதறி யானை கட்டும் தூண் . 
அணிவிரல் - மோதிர விரல் . 

அணைப்பு - தழுவுகை ; ஓர் உழவுச்சால் அளவு . 
அணிவில் - பேரேடு . 

அணைப்புத்தூரம் - ஓர் உழவுச்சால் தூரம் . 


தடுக்க 


- 


அணைமரம் 


23 


அத்தியாபனம் 


துணிப் 


துணி . 


-- 


. 


நாளில் 


ஒன்று , 


அணைமரம் - கன்று இழந்த பசுவைக் கறத்தற்கு அத்தி - அத்திமரம் ; எலும்பு ; யானை ; கொலை ; 
அணைக்கும் கணைமரம் . 

கடல் ; திப்பிலி ; பாதி ; உள்ளது ; தமக்கை ; 
அணையல் காண்க : அணைதல் . 

கண்ணில் ஓடும் ஒரு நாடி ; பெண்பால் விகுதி ; 
அணையாடை பிள்ளைக்கு இடும் 

ஆசை ; இரவலன் . 
படுக்கை ; ஏணைத் துகில் , தொட்டிலுக்கான | அத்தி ( வி ) - செய் என் ஏவல் ; பாதிசெய் . 

அத்திக்கனி - கரிசாலை ; வெருகமரம் . 
அணையார் - பகைவர் . 

அத்திகாயம் - காண்க : பஞ்சாஸ்திகாயம் . 
அணைவு சேர்கை , தழுவுகை . 

அத்தி கோலம் - அழிஞ்சில் . 
அணோக்கம் - மரம் .. 

அத்திசஞ்சயம் - தகனத்தின் பின் புண்ணிய தீர்த் 
அத்தக - அதற்கு ஏற்ப ; அத்தன்மையதாக ; தத்தில் போடும்படி எலும்பு திரட்டுகை . 
அழகு பொருந்த . 

அத்திசுரம் - எலும்பைப்பற்றின காய்ச்சல் . 
அத்தகடகம் - கைவளை . 

அத்தித்திப்பிலி - யானைத்திப்பிலி. 
அத்தகம் - ஆமணக்கு ; கருஞ்சீரகம் ; கணக்கன் . அத்திநாத்தி - உண் 

உண்டு இல்லை என்னும் சமண 
அத்தகிரி - ( சூரியன் மறையும் இடமான ) 

சமயக் கொள்கை . 
மேற்கு மலை . 

அத்திபஞ்சரம் - எலும்புக்கூடு , முழு எலும்பு 
அத்தகோரம் - நெல்லி . 

அத்திபாரம் - காண்க : அத்திவாரம் . 
அத்தங்கார் - அத்தைமகள் .. 

அத்திபேதி -- ஒரு மருந்து ,, யானையின் பேதி 
அத்தப்பிரகரம் - அரைச்சாமம் , ஒரு 

மருந்து . 
பதினாறில் ஒரு பங்கு கொண்ட நேரம் ; ஓர் | அத்திம்பேர் - அத்தை கணவன் ; தமக்கை 
யாமம் . 

கணவன் . 
அத்தப்பிரகரன் - துணைக்கோள்களுள் 

அத்திமண்டூகி - முத்துச்சிப்பி . 
புதன் கோளைச் சார்ந்தது . 

அத்தியக்கம் - காண்டல் அளவை . 
அத்தம் - கண்ணாடி ; பொன் ; பொருள் ; சொற் அத்தியக்கன் - தலைவன் ; மேற்பார்வைக்காரன் ; 
பொருள் ; பாதி ; வழி ; அருநெறி ; மேற்குமலை ; 

அதிகாரி . 
கை ; காடு ; அத்த நாள் ; சிவப்பு ; ஆண்டு . 

அத்தியசணம் - மீ தூண் ; அளவுகடந்து உண்ணல் . 
அத்தமனம் - மறைவு ; சூரியன் மறையுங்காலம் . 

அத்தியட்சன் - காண்க : அத்தியக்கன் . 
அத்தமித்தல் - மறைதல் , படுதல் ; உட்புகுதல் ; அத்தியந்தம் - ஓர் எண் ; மிகவும் ; அளவில் மிக்கது ; 
அற்றுப்போதல் , இல்லாமற்போதல் . 

அறவே . 
அத்தர் - கடவுளர் ; முனிவர் ; காடுறை மாந்தர் ; 

அத்தியந்தாபாவம் - முழுதுமின்மை . 
பூக்களிலிருந்து எடுக்கும் நறுமணத் தைலம் . 

அத்தியயம் - அத்தியாயம் ; அழிவு ; குற்றம் ; ஒரு 
அத்தவாளம் - போர்வை ; 

பொருளின் மாறுபாட்டை ஐயத்துடன் 
முன் 

நோக்குதல் ; மீறுதல் . 
றானை ; காடு . 
அத்தன் - தகப்பன் ; தலைவன் ; 

அத்தியயனம் - வேதம் ஓதல் , படித்தல் . 
கடவுள் ; 

அத்தியவசாயம் - மனப்போக்கு ; பொருள் 
மூத்தோன் ; குரு ; உயர்ந்தோன் ; செல்வன் . 

துணிவு ; உறுதி . 
அத்தனை - அவ்வளவு .. 

அத்தியற்புதம் - பெருவியப்பு . 
அத்தாட்சி - சான்று , சாட்சி ; அறிகுறி . 

அத்தியாகாரம் - மிகை ஊண் ; அவாய்நிலையால் 
அத்தாணி - காண்க : அத்தாணிமண்டபம் , 

வருவித்த சொல் ; தருக்கம் . 
அத்தாணிச்சேவகம் - அரசனுக்கோ தெய்வத் அத்தியாசம் - ஆரோபம் , ஏறுதல் ; ஒன்றன் 
துக்கோ செய்யும் பணிவிடை . 

குணத்தை மற்றொன்றன்மேல் ஏற்றுதல் ; 
அத்தாணிமண்டபம் - அரசன் கொலுமண்டபம் ; மாறுபாட்டுணர்வு . 

அரசவை மண்டபம் ; திருஓலக்க மண்டபம் . அத்தியாசனம் - ஈமச்சடங்கில் ஒரு பகுதி . 
அத்தாயம் - கடைசற் சக்கரத்தின் மிதிதடி ; 

அத்தியாசை - மிகுந்த விருப்பம் . 
அந்தரம் . 

அத்தியாத்துமம் - பரமாத்மா . 
அத்தாழம் - காண்க : அகத்தாழம் . 

அத்தியாத்துமிகம் - தன்னால் வரும் துன்பம் ; 
அத்தாளம் - இரவு உணவு . 

கடவுட்கு அடுத்தது . 
அத்தான் - அக்காள் கணவன் ; அத்தை மகன் ; அத்தியாபகன் - வேதமுரைப்போன் ; உபாத்தி 
அம்மான் மகன் ; மனைவியின் முன்னோன் ; யாயன் , ஆசிரியன் . 
உடன்பிறந்தாள் கணவன் ; கணவன் . 

அத்தியாபனம் - ஓதுவித்தல் , படிப்பித்தல் . 


மேலாடை ; 


அத்தியாயம் 


24 


அதமாதமன் 


இரண் 


} 


சைவாக 


அத்தியாயம் - நூலின் கூறுபாடு , நூற்பிரிவு ; அத்துவாக்காயம் - காண்க : அத்துலாக்கி . 
இலக்கியச் செய்யுட்பகுதி ; வேதம் . 

அத்துவாந்தம் காலை மாலை வெளிச்சம் . 
அத்தியாரோகணம் - ஏறுதல் . 

அத்துவானம் - பாழ்ங்காடு ; பாழிடம் ; 

செவ் 
அத்தியாரோபம் - மாறுபாட்டு உணர்ச்சி ; ஒன்றன் வானம் . 
இயல்பை ஒன்றன்மேல் ஏற்றுதல் . 

இருவிதம் ஆகாமை ; 
அத்தியாவசியகம் , 

அத்துவிதம் , 

பரமான்மாவும் 
இன்றியமையாதது . 
அத்தியாவசியம் 

அத்துவைதம் சீவான்மாவும் ஒன்று என்னும் 
அத்தியாவாகனிகம் - கணவன் வீட்டுக்குச் 

( மதம் . 
செல்லுங்கால் பெண் பெறும் சீர்ப்பொருள் . 

அத்துவைதி - அத்துவைத மதத்தைச் சார்ந்த 
அத்தியான்மிகம் - ஆன்மாவுக்குரியது ; 

வன் ; ஏகாத்மவாதி . 
மங்களுள் ஒரு பகுதி ; ஆன்மா பிறரால் அடை 

அத்தூரம் - மரமஞ்சள் . 
அத்தேயம் - களவு 

செய்ய நினையாமை ; 
யும் துன்பம் . 
அத்திரசத்திரம் - அம்பும் வாளும் ; கைவிடும் 

திருடாமை . 
படையும் கைவிடாப் படையும் . 

அத்தை - தந்தையுடன் பிறந்தாள் ; மனைவியின் 

தாய் ; மாமி ; கணவனின் 
அத்திரம் - அம்பு ; குதிரை ; மலை ; 

தாய் ; தலைவி ; 
கழுதை ; 

குருவின் 

மனைவி ; 
நிலையற்றது ; கைவிடும் படை ; கடுக்காய்ப்பூ . 

தாய் ; 

கற்றாழை ; 
அத்திராசம் - அச்சமின்மை . 

முன்னிலை அசைச்சொல் . 
அத்திரி - கழுதை ; கோவேறு கழுதை ; வானம் ; அத்தைப்பாட்டி - பாட்டனுடன் பிறந்தாள் . 
மலை ; ஒட்டகம் ; குதிரை ; அம்பு ; உலைத் அத்தொய்தன் - ஒப்பற்றவன் . 
துருத்தி ; வீண் . 

அத்தோ - வியப்பு இரக்கச்சொல் . 

அத்தோதயம் - ஒரு 
அத்திரு - அரசமரம் . 

சிறப்பு நாள் , அறுபது 
அத்திலை - செருப்படைக்கொடி . 

ஆண்டிற்கு ஒருமுறை தை மாதத்து ஞாயிற்றுக் 
அத்திவாரம் - அடிப்படை ; அடியுரம் . 

கிழமையில் வரும் அமாவாசையில் சூரியன் 
அத்தினி - நால்வகைப் பெண்டிருள் 

மகரராசியிலும் , சந்திரன் திருவோண நாளிலும் 

ஒருத்தி ; 
பெண்யானை . 

ஒன்றாய்த் தோன்றும் நாள் . 
அத்து - இசைப்பு ; சிவப்பு ; செவ்வை ; துவர் ; அதக்குதல் - கசக்குதல் ; குதப்புதல் ; கெடுத்தல் ; 
அரைஞாண் ; அரைப்பட்டிகை ; தைப்பு ; அசைச் 

அடக்குதல் . 
ரியை . 

அதகம் - மருந்து ; சுக்கு . 
அத்து ( வி ) - தை ; ஒட்டு ; ஒத்து . 

அதகன் - வலிமையுள்ளவன் . 
அத்துகம் - ஆமணக்கு . 

அதங்கம் - ஈயம் . 
அத்துகமானி - அரசமரம் . 

அதட்டம் - அரவுயிர்ப்பு ; பாம்பின் நச்சுப்பல் , 
அத்துணை - அவ்வளவு . 

பாம்பின் கீழ்வாய்ப் பல் . 
அத்துதல் - அடைதல் ; இசைத்தல் ; பொருத்தல் ; அதட்டு - வெருட்டும் உரத்தசொல் . 
ஒருநிலைப்படுத்துதல் . 

அதட்டுதல் - அதட்டல் ; உறுக்குதல் ; வெருட்டு 
அத்துமம் - அரத்தை . 

தல் ; ஒலித்து உரப்புதல் ; கண்டித்தல் . 
அத்துமானி - காண்க : அத்துகமானி . 

அதடம் - செங்குத்து . 
அத்துலாக்கி - கருஞ்சீரகம் . 

அதப்பு - வணக்கம் ; மரியாதை ; செருக்கு . 
அத்துவசுத்தி - தீக்கை நிகழ்ச்சியில் ஆசாரியன் அதம் - இறங்குதல் ; தாழ்வு ; பள்ளம் ; பாதலம் ; 
அத்துவாக்களில் எஞ்சியிருந்த மூலவினைகளை கேடு , அழிவு ; அத்திமரம் . 
எல்லாம் போக்குகை . 

அதம்புதல் - காண்க : அதட்டுதல் . 
அத்துவம் - காண்க : அத்துவா . 

அதமதானம் - கடைப்படுதானம் ; கைம்மாறு ; 
அத்துவயம் - இரண்டன்மை . 

அச்சம் முதலியவற்றின் ஏதுவாகச் செய்யப் 
அத்துவரியு - வேள்விப் புரோகிதன் ; செயலில் 

படுவது . 
தலைமை வகிப்பவன் . 

அதமம் - கடைத் தரம் ; கடைப்பட்டது ; 
அத்துவலிங்கம் - தத்துவ வடிவமான இலிங்கம் . 

இழிந்தது . 
அத்துவா - கதியடைவிக்கும் வழி ; வழி ; மந்தி அதமருணிகன் - கடன்பட்டவன் . 
ராத்துவா , பதாத்துவா , வர்ணாத்துவா , அதமன் 

அதமன் - தாழ்ந்தவன் , கடையானவன் . 
புவனாத்துவா , தத்துவாத்துவா , கலாத்துவா அதமாங்கம் - கால் . 
என்னும் ஆறு 

அத்துவாக்கள் ; இரண்டு அதமாதமம் - மிகவும் கடைப்பட்டது . 
ஒன்றாயிருப்பது ; ஒன்றிப்பு ; சிவப்பு . 

அதமாதமன் - மிகக் கீழானவன் . 


சொல் , 


ஒரு சா 


அதர் 


25 


அதிதனு 


நூற் 


அதர்வணம் , } - நான்காம் வேதம் . 


அதர் - வழி ; முறைமை ; புழுதி ; நுண்மணல் ; அதிகப்பிரசங்கி - அடங்காதவன் , அகங்காரி .. 

ஆட்டின் கழுத்திலே தொங்கும் உறுப்பு . அதிகம் - இலாபம் ; மிகுதி ; பொலிவு ; ஏற்றம் ; 
அதர்கோள் - வழிப்பறி . 

மேன்மை ; படை ; குருக்கத்தி . 
அதர்ப்படுதல் - வழியில் தோன்றுதல் ; நெறிப் | அதிகரணம் - நிலைக்களம் , ஆதாரம் ; 
படுதல் . 

பொருட் கூறுபாடு . 
அதர்மணிகன் - வாங்கின கடனைத் தராதவன் ; | அதிகரித்தல் - மிகுதிப்படுதல் ; மேற்படல் ; 
கடன் வாங்கிக் கெட்டவன் . 

பெருகுதல் ; அதிகாரம் செய்தல் ; கற்றல் . 
அதர்மம் - அறமல்லாதது , பாவம் . 

அதிக ( ய ) ன் - மேலானவன் ; மேம்பட்டவன் ; 
மகான் , பெரியோன் ; பரம்பொருள் ; கடை 

யெழு வள்ளல்களுள் ஒருவன் . 
அதர்வை - வழி ; கொடிவகை . 

அதிகாசம் - பெருநகை . 
அதரம் - உதடு ; இழிவு ; கீழ் ; கீழுதடு ; மஞ்சள் . 

அதிகாந்தம் - மணிவகை ; செவ்வானம் . 
அதரிகொள்ளுதல் - கதிரைக் கடாவிட்டு உழக்கு 

அதிகாரம் - அதிகரித்தல் ; தலைமை ; தொடக் 
தல் ; பகையழித்தல் . 

கம் ; நூற்பிரிவு ; அலுவல் ; ஒழுங்கு ; ஆட்சி ; 
அதரிடைச்செலவு - வீரர் நிரைமீட்சிக்குப் புறப் 

ஆளுந்தன்மை . 
படும் புறத்துறை . 

அதிகாரமுறை - நூற்பிரிவின் முறைவைப்பு . 
அதரிதிரித்தல் - காண்க : அதரிகொள்ளுதல் . 

அதிகாரன் - மகேசுரன் ; அதிகாரி . 
அதலகுதலம் - கலகம் , குழப்பம் . 

அதிகாரி - தலைவன் ; கண்காணிப்பவன் ; 
அதலம் - கீழ் ஏழு உலகங்களுள் முதலாவது ; 

தொடர்புடையவன் ; நூல் செய்வித்தோன் ; 
பள்ளம் ; பின்பு . 

பக்குவன் ; உரியவன் ; நூல் கேட்டற்குரியோன் . 
அதலன் -- கடவுள் , இறை . 

அதிகாலங்காரம் - பெருமையணி . 
அதவம் - அத்திமரம் ; நெய்த்துடுப்பு . 

அதிகாலை - விடியற்காலம் . 
அதவா - அல்லாமல் ; அல்லது . 

அதிகுணன் - சிறந்த குணமுள்ளவன் ; கடவுள் ; 
அதவு - காண்க : அதவம் . 

அருகன் . 
அதவுதல் - எதிர்த்து நெருக்குதல் ; கொல்துலுதல் . 

அதிங்கம் - காண்க : அதிமதுரம் . 
அதவை - கீழ்மகன் , அற்பன் . 

அதிசயம் - புதுமை , வியப்பு ; அலங்காரம் ; 
அதழ் - பூவிதழ் . 

மிகுதி ; மேம்பாடு ; சிறப்பு . 
அதள் -- தோல் ; மரப்பட்டை . 
அதளி - அமளி , குழப்பம் . 

அதிசயமொழி - வியப்புச்சொல் . 

அதிசயன் - அருகன் . 
அதளை - ஒருவகைப் பெரும் பாத்திரம் ; புளி 
யுருண்டை ; 

அதிசயித்தல் - வியப்புறுதல் . 
வயல்வெளிக் காவற்குடிசை ; 
நிலப்பீர்க்கு . 

அதிசயோத்தி - உயர்த்திக் கூறுதல் ; 

உயர்வு 
அதற்கொண்டு - அக்காலம் தொடங்கி , 

நவிற்சியணி . 
அது 

அதிசரம் - நெட்டுயிர்ப்பு . 
முதலாக . 
அதனப்பிரசங்கி - காண்க : அதிகப்பிரசங்கி . 

அதிசாரணம் - காண்க : மாவிலிங்கம் . 
அதான்று - அதுவல்லாமலும் . 

அதிசாரம் - வயிற்றுப்போக்கு ; கோள்களின் 
அதி - வலைச்சாதி ; மிகுதிப்பொருளைத் தரும் 

மீறிய நடை ; அதிமதுரம் ; கல்லுப்பு . 
ஓர் இடைச்சொல் ; அதிகம் ; அப்பால் ; | அதிட்டம் - நற்பேறு ; பார்க்கப்படாதது ; நல் 
மேன்மை ; சிறப்பு முதலிய பொருள் தரும் ஒரு 

வினைப்பயன் ; நல்லனுபோகம் ; இன்ப துன்பங் 
வடமொழி முன்னொட்டு . 

களுக்குக் காரணமானது ; மிளகு . 
அதிக்கண்டம் - செய்யுட்சீர் . 

, தலைமை தாங்குபவன் ; 
அதிக்கிரமம் - நெறிதவறல் ; கடத்தல் ; தப்பிப் அதிட்டாதா ஆளும் தலைவன் . 
போதல் ; மேற்படுதல் ; மீறுதல் . 

அதிட்டானம் - நிலைக்களம் ; நிலை பெறும் 
அதிக்கிராந்தம் - கடந்தது . 

இடம் . 
அதிகண்டம் - இறப்புத் துன்பம் ; யோகம் | அதிட்டித்தல் - ஆவாகனமாதல் ; நிலைக்கள 
இருபத்தேழனுள் ஒன்று . 

மாகக் கொள்ளுதல் . 
அதிகநாரி - காண்க : கொடிவேலி. 

அதிதல்சிலேட்டுமம் - ஒரு வகைச் சிலேட்டும் 
அதிகப்படி - அளவுக்குமேல் . 

நோய் . 
அதிகப்பிரசங்கம் - அளவுக்கு மீறிய பேச்சு ; தன் அதிதனச்செல்வன் - குபேரன் . 
மேம்பாட்டுரை . 

அதிதனு - பொன் . 
4 


அதிதாரம் 


26 


அதீதகாலம் 


விரி தூறு ; 


அரசன் . 


அதிதாரம் - இலந்தை மரம் . 

அதிர்ப்பு - அச்சம் , நடுக்கம் ; ஆரவாரம் ; தாக்கி 
அதிதானம் - கொடை ; பெருங்கொடை . 

ஒலிக்கை ; எதிரொலி . 
அதிதி - விருந்து ; விருந்தினர் ; புதியவன் ; | அதிர்வு - நடுக்கம் , அதிர்ச்சி . 
தேவரை ஈன்றாள் . 

அதிர்வெடி - மிகுந்த ஒலியையுடைய வெடி ; 
அதிதிசேவை - விருந்தோம்பல் , விருந்தினரைப் குழாய் வெடி ; சிறுபீரங்கி . 
போற்றுதல் . 

அதிர்வேட்டு - காண்க : அதிர்வெடி . 
அதிதிநாள் - காண்க : புனர்பூசம் .. 

அதிரசம் - மிக்க இனிமை ; பணியார வகையுள் 
அதிதிபூசை - விருந்தோம்பல் ; பரதேசிக்கு அன்ன ஒன்று ; உப்பு ; ஒரு பானம் . 
மிடல் . 

அதிரடி - பெருங்கலகம் ; மிரட்டு ; அளவுக்கு 
அதிதெய்வம் - மேலான தெய்வம் ; ஆளும் மிஞ்சியது . 
தெய்வம் . 

அதிரதன் - கணக்கற்ற தேர்வீரரை எதிர்த்துப் 
ஒன்றற்குரியதை மற்றொன் போரிடும் வன்மையுடையவன் . 
அதிதேசம் , 
அதிதேசித்தல் றற்கு ஏற்றிக்கூறுதல் ; ஒப்புமை | அதிரல் - மி கு தூ று , 

காட்டு 
காட்டி உணர்த்துவது . 

மல்லிகை ; மோசிமல்லிகை ; புனலிக்கொடி ; 
அதிதேவதை - அதிகார தேவதை ; குலதெய்வம் , 

காண்க : அதிர்தல் . 
உரிய தெய்வம் . 

அதிராகம் - கந்தகம் . 
அதிபதி - அரசன் ; தலைவன் ; சண்பகம் . 

அதிராத்திரம் - வேள்வி இருபத்தொன்றனுள் 
அதிபம் - வேம்பு . 

ஒன்று ; சோமவேள்வி வகை . 
அதிபலை - காண்க : பேராமுட்டி ; விசுவாமித்திரர் அதிராயம் - வியப்பு . 
இராமனுக்குக் கற்பித்த மந்திரம் . 

அதிரித்தம் - அதிகமானது . 
அதிபறிச்சம் - காண்க : வாலுளுவை . 

அதிருசயன் - கடவுள் . 
அதிபன் - தலைவன் ; எப்பொருட்கும் இறைவன் ; அதிருசியம் - காணப்படாதது ; அறுபத்து நான்கு 

கலையுள் தன்னைக் காணாமல் 

மறைக்கும் 
அதிபாதகம் - மிகுகொடுஞ்செயல் . 

வித்தை . 
அதிபாதகன் - பெருந்தீங்கு புரிவோன் . 

அதிருத் ( ப் ) தி - மனநிறைவின்மை . 
அதிபாரகன் - மிகு வல்லுநன் . 

அதிரேகம் - மிகுதி ; மாறுபாடு ; 
அதிபாவம் - பெரும்பாவம் . 

மேன்மை , மேம்பாடு . 
அதிபானம் - மதுபானம் . 

அதிரேகமாயை - பெருமயக்கம் . 
அதிபூதம் - பிரகிருதி 

பரமாத்மா ; | அதிரோகம் - எலும்புருக்கிநோய் , சயரோகம் , 
மேலான பொருள் . 

இளைப்பிருமல் , ஈளைநோய் . 
அதிமதுரம் - மிகு இனிமை ; ஒரு மருந்துச் சரக்கு ; அதிலுத்தன் -- பிறர் பொருளில் மிக்க விருப்ப 
வெண்குன்றி . 

முடையவன் . 
அதிமலம் - மாவிலிங்கமரம் . 

அதிலோகம் - உலோகம் , இரசகருப்பூரம் . 
அதிமிதம் - அளவில் மிக்கது , அளவு கடந்தது . 

அதிலோபம் - தன் பொருளைப் பிறர்க்குக் 
அதிமுத்தம் - குருக்கத்தி . 

கொடுக்க விரும்பாமை ; மிக்க பொருளாசை . 
அதிமுத்தி - சாயுச்சிய முத்தி . 

அதிவருணாச்சிரமி , வருணாசிரமங்களைக் 
அதிமேற்றிராணியார் - கிறித்தவக் கண்காணியா 

அதிவன்னாச்சிரமி கடந்த ஆத்மஞானி . 
ருள் முதன்மையானவர் . 

அதிவாசம் - சிராத்தத்திற்கு முதல்நாள் கடைப் 
அதியர் - அதியமான்வழித் தோன்றியவர் . 

பிடிக்கும் நோன்பு ; ஆரம்பச் சடங்கினுள் 
அதியரையன் - மீன்வலைஞர் தலைவன் . 

ஒன்று ; மிக்க மணம் . 
அதியாச்சிரமம் - ஆசிரமங்களைக் கடந்த நிலை . அதிவாதம் - புனைந்துரை . 
அதியாமம் - முயற்புல் ; அறுகம்புல் . 

அதிவிடயம் , 
அதியோகம் - நற்கோள் நிலையுள் ஒன்று . 

அதிவிடை , 

ஒரு மருந்துச் செடி . 

அதிவிடையம் 
அதிர் - ஒலி ; நடுக்கம் , அச்சம் . 

அதிவியாத் ( ப் ) தி - இலக்கணம் இல்லாததற்கும் 
அதிர்ச்சி - ஆரவாரம் ; குமுறல் ; நடுங்குதல் . இலக்கணம் சொல்லும் குற்றம் . 
அதிர்த்தல் - அதட்டல் ; சொல்லுதல் ; முழங்கு அதிவிருஷ் ( ட் ) டி - பெருமழை ; அளவுக்கு மிஞ்சிய 
தல் ; கலங்குதல் . 

மழை . 
அதிர்தல் - முழங்கல் ; கலங்கல் ; நடுங்கல் ; தளர் | அதிவினயம் - அதிகக் கீழ்ப்படிவு , மிகு வணக்கம் . 
தல் ; குமுறுதல் ; எதிரொலித்தல் . 

அதீதகாலம் - இறந்தகாலம் . 


வியப்பு ; 


மாயை ; 


அதீதம் 


27 


அந்தராயம் 


கிய 


என்ன 

என்று 


அதீதம் - எட்டாதது ; கடந்தது ; கடவுள் தன்மை அந்தணத்துவம் 

அந்தணத்துவம் - அந்தணனாகும் தன்மை . 
களுள் ஒன்று . 

அந்தணநாபி - நஞ்சு போக்கும் மருந்து . 
அதீதன் - கடந்தவன் ; பாசத்தினின்று விடுவிக்கப் அந்தணர்வாக்கு - வேதம் . 

பட்டவன் ; மேலோன் ; முனிவன் ; ஞானி . அந்தணன் - வேதத்தின் அந்தத்தை அறிபவன் ; 
அதீந்திரியம் - புலனுக்கு எட்டாதது . 

அழ 

தட்பத்தினையுடையவன் , செந் 
அதீனம் - உரிமை ; சார்பு ; வசம் . 

தண்மையுடையவன் ; பெரியோன் ; முனிவன் ; 
அது - அஃது ; அஃறிணை ஒருமைச் சுட்டுப் கடவுள் ; பார்ப்பான் ; சனி ; வியாழன் . 

பெயர் ; ஆறாம் வேற்றுமை ஒருமையுருபு . அந்தணாளன் - அழகிய அருளுடையவன் ; முனி 
அதுக்கல் - அடித்தல் ; அடைசுதல் ; கடித்தல் ; வன் ; பார்ப்பான் . 

வாயிலடக்கு தல் ; அடைத்தல் ; பிசைதல் . அந்ததரம் - சித்தாந்தம் . 
அதுங்குதல் - அமுங்குதல் ; ஒதுங்குதல் ; குழிதல் . அந்தந்த – அந்த அந்த ; ஒவ்வொன்றினுடைய . 
அதும்புதல் - மொய்த்தல் . 

அந்தப்புரம் - அரசியிருக்கை , அரசன் மனைவி 
அதுலம் - உவமையின்மை ; ஓர் எண் . 

இருக்குமிடம் ; அரண்மனையில் 

பெண்கள் 
அதுலன் - உவமையில்லான் , ஒப்பில்லாதவன் , தங்குமிடம் ; பெண்டிர் தங்குமிடம் . 
கடவுள் ; அசைவின்மை . 

அந்தம் - அழகு ; கடை ; கத்தூரி ; குருடு ; முடிவு ; 
அதுலிதம் - ஒப்பாக்கப்படாதது ; நிறுக்கப்படா சாவு ; எல்லை ; அறியாமை . 
தது ; அசைவின்மை . 

அந்தமந்தம் - உறுப்புக்கேடு ; செப்பமின்மை ; 
அதேந்து - அஃது 

அருளொடு அழகின்மை . 
கேட்கும் குறிப்பு ; அஞ்சாதே எனப் பொருள் | அந்தர் - உள் ; மறைவு ; கீழ்மக்கள் ; தலைகீழாய்ப் 
படும் ஒரு மொழி . 

பாயும் செயல் ; நூற்றுப்பன்னிரண்டு ராத்தல் 
அதைத்தல் - தாக்கிமீளல் ; வீங்குதல் ; செருக் கொண்ட நிறுத்தல் அளவை ( ஆங்கிலம் ) . 
குதல் , 

அந்தர்க்கதம் - மறைந்திருக்கை ; உள்ளானது . 
அதைப்பு - தாக்கிமீளுகை ; வீக்கம் ; நீர்க்கோப்பு . அந்தர்த்தானம் - மறைவிடம் ; 
மறைகை ; 
அதைரியம் - ஊக்கமின்மை , திட்பமின்மை . 

மறைவு . 
அதோ - சேய்மைச்சுட்டு ; படர்க்கைச்சுட்டு ; | அந்தர்பூதம் - உள்ளிருப்பது , உள்ளடங்கியது . 

சுட்டிக் கவனிக்கச்செய்தற் குறிப்பு ; கீழ் . அந்தர்முகம் - உள்நோக்குகை . 
அதோகதி - இறங்குகை ; தாழ்நிலை ; பள்ளம் ; அந்தர்வேதி - நடுவேயுள்ள சமபூமி .. 
நரகம் . 

அந்தரங்கம் - மனம் ; உள்ளானது ; உட்கருத்து ; 
அதோமாயை - காண்க : அசுத்தமாயை . 

கமுக்கம் , இரகசியம் ; ஆலோசனை . 
அதோமுகம் - கீழ்நோக்கிய முகம் ; தலைகீழான அந்தரங்கன் - மிகவும் விரும்பப்பட்டவன் ; உற்ற 
நிலை ; ஆற்றுநீர்க் கழிமுகம் . 

நண்பன் ; நம்பத்தகுந்தவன் . 
அதோளி - அவ்விடம் . 

அந்தரத்தாமரை - ஆகாயத்தாமரை . 
அந் - இன்மை ; எதிர்மறை காட்டும் ஒரு வட 

அந்தரத்தானம் - ஆகாய நிலை . 
மொழி முன்னொட்டு . 

அந்தர துந்துபி ( மி ) - ஓர் இசைக்கருவி ; தேவ 
அந்தக்கரணம் - உட்கருவி ; 
அவை : மனம் , 

வாத்தியம் . 
புத்தி , சித்தம் , அகங்காரம் . 

அந்தரநாதன் - வானுலகத் தலைவன் , இந்திரன் . 
அந்தக்கேடு - அழகின்மை ; சீர்கேடு . 

அந்தரப்பல்லியம் - காண்க : அந்தரதுந்துபி . 
அந்தக்கேணி - மறைகிணறு , கரப்பு நீர்க்கேணி . அந்தரம் - வானம் ; உள் ; வெளி; இடை ; நடு ; 
அந்தகம் - ஆமணக்கு ; ஒரு சன்னிநோய் . 

நடுவு நிலை ; அளவு ; இருள் ; தனிமை ; முடிவு ; 
அந்தகன் - அழிப்போன் ; குருடன் ; சனி ; யமன் ; வேறுபாடு ; தீமை ; தேவர்கோயில் . 
புல்லுருவி ; சவர்க்காரம் . 

அந்தரர் - தேவர் . 
அந்தகாரம் - இருள் ; அறியாமை ; மனவிருள் . அந்தரவல்லி - கொல்லங்கொவ்வை ; 

கருடன் 
அந்தகாரி - அந்தகாசுரன் அல்லது யமனுக்குப் கிழங்கு . 
பகைவன் , சிவன் . 

அந்தரவாசம் - ஒரு மருந்துப் பூடு . 
அந்தகாலம் - இறுதிக்காலம் , முடிவுகாலம் . அந்தரவாசி - ஆகாயகமனம் செய்பவன் ; வானுல 
அந்தகோ - இரக்கச்சொல் . 

கில் வாழ்பவன் . 
அந்த கோர ( ல ) ம் - காண்க : நெல்லி . 

அந்தராத்துமா - உயிர்களுக்கு உயிராய் இருப் 
அந்தண் ( ண ) மை - அழகிய அருள் ; பார்ப்பனத் பவன் ; மனத்துள் இருக்கும் கடவுள் . 
தன்மை , அந்தணர் இயல்பு . 

அந்தராயம் - தீமை , இடையூறு , துன்பம் . 


அந்தராளம் 


28 


அந்திரர் 


பாலை 


நடி 


காலைமாலை . 


அந்தராளம் - நடு ; இடைக்காலம் ; இடையிடம் ; | அந்தி - பகலும் இரவும் கூடும் நேரம் ; மாலைக் 
மூலத்தானத்தை அடுத்த மண்டபம் . 

காலம் ; சந்தியாவந்தனம் , காலை மாலை வழி 
அந்தரான்மா - காண்க : அந்தராத்துமா. 

பாடு ; இரவு ; செவ்வானம் ; 

முடிவுகாலம் ; 
அந்தரி - பார்வதி ; கொற்றவை ; ஆகாயவாணி ; 

தில்லை மரம் ; சந்திப்பு ; முச்சந்தி ; 
தோற்கருவிவகை . 

யாழ்த் திறவகை ; ஓர் அசைச்சொல் . 
அந்தரிட்சம் - வானம் ; நற்கதி . 

அந்தி ( வி ) - பொருந்து என்னும் ஏவல் . 
அந்தரித்தல் - நிலைகெடுதல் ; மனந்தடுமாறல் ; 

அந்திக்கடை - மாலைக்கடை . 
தனித்திருத்தல் ; உதவியற்றிருத்தல் ; இரண்டு அந்திக்காப்பு - தீங்கு அண்டாவண்ணம் குழந்தை 

களுக்கு மாலைக்காலத்தில் செய்யப்படும் 
அளவுகளைக் கழிப்பதால் வரும் மிச்சம் . 

காப்பு ; மாலைக்காலத்தில் கடவுளுக்குச் 
அந்தரிதம் - கழித்தலால் உண்டாகும் மிச்சம் . 

செய்யும் சடங்கு . 
அந்தரிப்பு - உதவியின்மை . 

அந்திக்காலம் - மாலைவேளை ; இறுதிக்காலம் . 
அந்தரியம் - காண்க : அந்தக்கரணம் . 

அந்திக்கோன் - காண்க : அந்திகாவலன் . 
அந்தரியாகபூசை , 

} 

மனத்தால் செய்யும் பூசை , 
அந்தரியாகம் உட்பூசை . 

அந்திகம் - அயல் . 
அந்தரியாமி - உள்ளே நின்று நடத்துவோன் ; 

அந்திகாசிரயம் -- நிலையியற்பொருள் , தாவரம் . 
கடவுள் ; உயிர் . 

அந்திகாவலன் - சந்திரன் ; மாலையில் திரியும் 
அந்தரியாமித்துவம் - ஆன்மாவோடு கலந்திருத் 

காவல் தெய்வம் . 
தல் ; உள் இருக்குந்தன்மை . 

அந்தி கூப்புதல் - சந்தியாவந்தனம் செய்தல் . 

அந்திகை - கபடம் ; சித்தம் ; இரவு ; பெண் ; 
அந்தரீபம் - தீவு . 

அக்காள் ; அடுப்பு . 
அந்தரீயம் உள்ளாடை ; 

அரையில் கட்டும் 
வேட்டி . 

அந்திசந்தி 
அந்தரேணம் -- நடுவிடம் . 

அந்தித்தல் - சந்தித்தல் ; நெருங்குதல் ; பொருந்து 
அந்தலை - முடிவு ; சந்திப்பு ; மேடு ; பேறு . 

தல் ; முடித்துவைத்தல் ; முடிவு செய்தல் . 

அந்தி நட்சத்திரம் - மாலை வெள்ளி . 
அந்தளகத்தாளார் - கவசம் தரித்த வீரர் . 

அந்திப்பூ - காண்க : அந்திமந்தாரை . 
, 
| ; 

அந்திபகல் - இராப்பகல் . 
அந்தளி - தேவர்கோயில் . 

அந்திம ( ய ) காலம் , இறக்குந்தறுவாய் ; முடிவு 
அந்திமதசை 

காலம் . 
அந்தன் - யமன் ; சனி ; அழகன் ; குருடன் ; அறி 
விலான் ; கடுக்காய் . 

அந்திமந்தாரம் , 
அந்திமந்தாரை , 

மாலையில் பூக்கும் பூச்செடி 
அந்தா -- ஒரு வியப்புச் சொல் ; அதோ . 

அந்திமல்லி , 
அந்தாக - அப்படியே யாகுக . 

அந்திமல்லிகை , 
அந்தாதி - முதலும் 
- முதலும் முடிவும் ; கடவுள் ; முதல் 

அந்திமலர்ந்தான் 
பாட்டின் இறுதி அசை , சொல் , தொடர் , அந்திமாலை - மாலைப்பொழுது ; மாலைக்கண் ; 

கண்ணோய் வகை . 
அடி ஆகியவற்றுள் ஏதேனுமொன்றை அடுத்த 
பாட்டின் முதலாகக் கொண்டு பாடப்படும் 

அந்தியக்கிரியை , 

அந்தியகருமம் 
செய்யுள் நூல் . 

அந்திய ( ச ) ன் - கடைக்குலத்தான் , புலையன் . 
அந்தாதி உவமை - ஓர் அடியின் இறுதிச்சொல்லை 

அந்தியதீபம் - கடை நிலை விளக்கு என்னும் 
அடுத்த அடியின் முதலாகக்கொண்டு உவமை 

அணி . 
பெறக் கூறும் அணி . 

அந்தியம் ( ன் ) - மரணகாலம் ; முடிவுகாலம் ; 
அந்தாதித்தல் - அந்தாதியாகத் தொடுத்தல் . கடைப்பட்டது ; ஒரு 

பேபரெண் . 
அந்தாதித்தொடை - அடிதோறும் இறுதிக்கண் அந்தியுழவு - கோடையில் 

அந்தி 

நேரத்தில் 
உள்ள சீரோ அசையோ எழுத்தோ அடுத்த உழுகை . 
அடிக்கு முதலாக வரத் தொடுப்பது . 

அந்தியேட்டி - இறுதிச்சடங்கு , இறுதிக்கடன் . 
அந்தாமம் - பரமபதம் . 

அந்தியேட்டிக் குருக்கள் - இறுதிச் சடங்கைச் 
அந்தாலே - அங்கே 

செய்விக்கும் புரோகிதன் . 
அந்தாளி, 

ஒரு பண் ; 

குறிஞ்சி அந்திரக்கண்மணி - நீலக்கல் . 
அந்தாளிக்குறிஞ்சி யாழ்த் திறவகை . அந்திரக்கொடிச்சி - கந்தகம் . 
அந்தாளிபாடை - ஒரு பண் ; பாலையாழ்த் திற அந்திரம் - சிறுகுடல் . 
வகை . 

அந்திரர் - ஆந்திரநாட்டவர் . 


} 


வகை . 


} - இறுதிச்சடங்கு . 


} 


அந்திரவசனம் 


29 


அப்பியங்கனம் 


} 


தறி . 


அந்திரவசனம் -- கொட்டைப்பாக்கு . 

அநியாயம் - நீதியின்மை , முறையின்மை ; வீண் . 
அந்திரன் -- தேவன் ; வேடன் ; கடவுள் . 

அநிர்வசனம் , மாயை ; சரியாக மெய்ப்பிக்க 
அந்திரி - பார்வதி ; காளி . 

அநிர்வசனீயம் 

முடியாதது . 
அந்தில் - இடம் ; அவ்விடம் ; ஓர் அசைச்சொல் ; | அநிருத்தம் - மெய்ப்பிக்கப்படாதது .. 
இரண்டு ; வெண்கடுகு . 

அநிருத்தன் - தடையற்றவன் ; அடங்காதவன் ; 
அந்திவண்ணன் மாலைவானம் போன்ற நிற 

மன்மதன் மகன் ; ஒற்றன் . 
முடையவன் , சிவன் . 

அநிருதம் - மாயை ; பொய் . 
அந்து - நெற்பூச்சி ; பாதகிண்கிணி ; யானைக் அநிலாசனம் - காற்றை உண்ணுதல் ; நோன்பு . 
காற் சங்கிலி ; கிணறு ; தொகை ; பூச்சிவகை ; அநிவாரிதம் - தடுக்கப்படாதது . 
முடிவு ; அப்படி , 

அநீதம் , 

- நியாயமின்மை . 
அந்துக்கண்ணி - பீடை நிரம்பிய கண்ணாள் . 

அநீதி 
அந்துகம் யானைச்சங்கிலி ; பாதகிண்கிணி . 

அப்சரசு - அப்ஸரஸ் , தெய்வப் பெண்டிருள் ஒரு 
அந்துப்போதிகை - யானையைக் கட்டுங் குறுந் 

வகையார் . 

அப்தபூர்த்தி - ஆண்டு நிறைவு . 
அந்துவாசம் - கொட்டைப்பாசி . 

அப்தம் - ஆண்டு . 
அந்தூல்பல்லக்கு - பல்லக்கு வகை . 

அப்தா - வாரம் . 
அந்தேசம் - கதியின்மை . 

அப்ப - காண்க : அப்படா . 
அந்தேசாலம் - தேற்றாமரம் . 

அப்பச்சி - தந்தை ; சிற்றப்பன் ; பாட்டன் ; 
அந்தேவாசி - மாணாக்கன் . 

சிற்றுண்டி . 
அந்தை - ஒரு நிறைவகை . 

அப்பட்டம் - கலப்பற்றது ; வெளிப்படையானது ; 
அந்தோ - அதோ ; வியப்பு , இரக்கக் குறிப்புச் 

உள்ளது உள்ளபடியே . 
சொல் . 

அப்படா - ஒரு வியப்புக் குறிப்புச் சொல் . 
அந்தோர் -- காண்க : நெல்லி . 

அப்படி - அவ்வாறு . 
அநந்தசொரூபி -- எண்ணிலா 

உருவுடையான் , அப்பணை - கட்டளை ; பிணை ; ஆதாரம் . 
கடவுள் . 

அப்பத்தாள் - அக்காள் ; தந்தையின் தாய் . 
அநபாயம் - அழிவின்மை . 

அப்பதி - கடல் . 
அநபாயன் -- அழிவில்லாதவன் ; சிவன் ; ஒரு 

அப்பம் - சிற்றுண்டி ; அடை . 
சோழன் . 

அப்பர் - ஆண் ஆடு ; ஆண்குரங்கு ; திருநாவுக்கரசு 
அநவத்தானம் - தவறான நிலை . 

நாயனார் ; வயது முதிர்ந்தோர் ; உயர்ந்தோர் . 
அநவத்திதம் - நிலையற்றது . 

அப்பல் - காண்க : அப்புதல் . 
அநாகாலம் - பஞ்சகாலம் . 

அப்பழுக்கு - தூய்மையின்மை ; குற்றம் . 
அநாசாரிதம் - பற்றுக்கோடற்றது . 

அப்பளக்காரம் - உறைப்பும் உவர்ப்பும் கூடிய ஒரு 
அநாசாரியன் - ஆசிரியனல்லாதவன் . 

பொருள் . 
அநாத்துமா - ஆத்துமாவல்லாத பொருள் .. அப்பளம் - அப்பவருக்கத்துள் ஒன்று , ஒருவகைப் 
அநாதபம் - குளிர்மை ; நிழல் , வெயிலின்மை . பணியாரம் . 
அநாதரட்சகர் - திக்கற்றோரைக் காப்பவர் ; அப்பன் - தகப்பன் ; பெரிய தகப்பன் ; வள்ளல் ; 
கடவுள் . 

ஓர் அன்புரை . 
அநாதன் - கடவுள் ; திக்கற்றவன் . 

அப்பாட்டன் - தந்தையின் பாட்டன் , முப் 
அநாதிமலமுத்தர் - இயல்பாகவே பற்றுகளினின்று பாட்டன் . 
நீங்கியவர் . 

அப்பாத்தாள் - தந்தையைப் பெற்ற பாட்டி 
அநாமதேயம் - பெயரில்லாதது . 

அப்பாத்தை - தமக்கை . 
அநாமதேயன் - நன்கு அறியப்படாதவன் . அப்பாயி - தந்தையின் தாய் ; பையன் ; பேதை . 
அநாமிகை - மோதிரவிரல் . 

அப்பால் - அதன்மேல் ; அப்பக்கம் . 
அநாயகம் - அரசின்மை ; தலைமையின்மை . அப்பாவி - பேதை . 
அநிகம் - படை . 

அப்பி - தமக்கை ; தலைவி ; அருமை குறித்தற்கு 
அநித்தம் - நிலையின்மை ; சிவசத்திபேதம் . 

வழங்கும் சொல் . 
அநித்தியம் - நிலையாமை ; நிலையற்றது ; | அப்பிகை - காண்க : ஐப்பசி . 
பொய் . 

அப்பிச்சன் - தகப்பன் . 
அநிதம் - அளவுகடந்தது . 

எண்ணெய் தேய்த்துக் 
அநிமிடன் - இமையா நாட்டத்தவன் , தேவன் . 


அப்பியங்கனம் } - கெணல். 


அப்பியசித்தல் 


30 


அபட்சியம் 


அப்பொழுது , } 

} - அக்காலத்தில் , 


அப்பியசித்தல் - பழகல் . 

அப்புறப்படல் - குறித்த இடத்திற்கு அப்பாற் 
அப்பியந்தம் - தாமதம் ; பின் போடுதல் . 

போதல் ; வெளியேறுதல் . 
அப்பியந்தரம் - இடையூறு . 

அப்புறப்படுத்துதல் - இடம் மாற்றுதல் ; வெளி 
அப்பியம் - தேவர்க்கிடப்படும் உணவுவகை . 

யேற்றுதல் . 
அப்பியாகதன் - பழக்கமுள்ள விருந்தினன் . அப்புறம் - அந்தப் பக்கம் ; அதன்பின் . 
அப்பியாகமம் - அடித்தல் ; எழும்புதல் ; கொலை ; அப்பூச்சி - ஒளித்து நின்று திடீரென்று தோன்றி 
சந்தித்தல் ; பகை ; போர் ; வந்துசேர்தல் . 

மகிழ்விக்கும் விளையாட்டு . 
அப்பியாகமனம் - சந்தித்தல் ; எதிர்வருதல் . அப்பை அப்பைக்கோவை , கொடிவகை ; 
அப்பியாகாரம் - களவு . 

சரக்கொன்றை ; சிறுமீன் வகை . 
அப்பியாசம் - பயிற்சி , பழக்கம் . 
அப்பியாசி - பயில்பவன் . 
அப்பியாசித்தல் - பழகல் . 

அப்போதைக்கப்போது - அவ்வக்காலத்தில் ; 
அப்பிரகம் - ஒருவகைக் கனிப்பொருள் , மைக்கா . உடனுக்குடனே . 
அப்பிரகாசம் - விளக்கமின்மை ; அசித்து ; இருள் . | அப - இன்மை ; எதிர்மறை முதலிய பொருள் 
அப்பிரசித்தம் - வெளிப்படையாகாதது , அறியப் களைத் தரும் ஒரு வடமொழி முன்னொட்டு . 
படாதது . 

அபக்கியாதி - இகழ்ச்சி ; பழி . 
அப்பிரதட்சிணம் - இடம் வருதல் , வலப்பக்கத் அபக்குவம் - முதிர்ச்சியின்மை ; டாக்குவப்படாமை , 
திலிருந்து இடப்பக்கமாக வருதல் . 

அபக்குவி - முதிர்ச்சியில்லாதவன் ; பக்குவமடை 
அப்பிரதாபம் - எளிமை ; மங்கல் . 

யாதவன் . 
அப்பிரதானம் - முதன்மையல்லாதது . 

அப ( வ ) கடம் - வஞ்சகம் . 
அப்பிரபுத்தன் - கூர்ந்துணர்வில்லாதவன் . 

அபகம் - இறப்பு . 
அப்பிரம் - மேகம் ; தேவருலகம் ; வானம் . 

அபகமம் -- புறப்பட்டுப் 

போதல் ; 

மறைந்து 
அப்பிரமாணம் - பிரமாணமல்லாதது , ஆதார போதல் ; சாதல் . 
மற்றது ; பொய்ச்சத்தியம் ; எல்லைக்குட் 

அபகரணம் - தீயொழுக்கம் . 
படாதது . 

அபகரித்தல் - கவர்தல் . 
அப்பிரமாணிக்கம் - ஆதாரமற்றது , உண்மைக்கு அபகாரம் - தீமை ; கவர்கை . 
மாறுபட்டது . 

அபகாரி - தீமை செய்வோன் . 
அப்பிரமேயம் - அளக்கமுடியாதது ; ஒரு பேரெண் . அபகீர்த்தி - இகழ்ச்சி . 
அப்பிரமேயன் - கடவுள் . 

அபங்கம் - கோளகபாடாணம் ; மராத்தியப் 
அப்பிரமை - கீழ்த்திசைப் பெண்யானை . 

பக்திப் பாடல் . 
அப்பிரயோசனம் - பயனின்மை . 

அபங்கன் - குறைவில்லாதவன் . 
அப்பிராகிருதம் - இயற்கைக்கு மாறுபட்டது . அபங்குரன் - திண்ணியன் . 
அப்பிராணி - பேதை ; ஆற்றலற்றவன் . 

அபசகுனம் - சகுனத்தடை ; தீக்குறி . 
அப்பிராப்பியம் - அடைதற்கரியது ; அடையத் அபசப்தம் - வழூஉமொழி ; வெற்றுரை . 
தகாதது . 

அபசயம் - வலிந்து கவர்தல் ; தோல்வி ; கேடு . 
அப்பிராமணன் - பிராமணனல்லாதவன் ; போலிப் 

அபசரணம் - பின்னிடுகை ; புறப்பாடு . 
பிராமணன் . 

அபசரிதம் - தீயொழுக்கம் . 
அப்பிரியம் , ) 

அபசவ்வியம் - இடப்பக்கம் ; வலப்பக்கம் ; 
அப்பு - நீர் ; கடல் ; பாதிரி என்னும் மரவகை ; 

மாறுபாடு . 

; 
துடை ; கடன் ; தந்தை ; வேலைக்காரன் ; 

அபசாரம் - மரியாதைக்குறைவு . 
முட்டாள் ; பூராடநாள் ; விளி . 

அபசாரி - காண்க : அபிசாரி . 
அப்பு ( வி ) - கனக்கப் பூசு . 

அபசித்தாந்தம் - போலி முடிவு ; தோல்வி நிலை 
அப்புக்கட்டு - அம்புகளின் கூடு . 

யுள் ஒன்று . 
அப்புதல் - ஒற்றுதல் ; பூசுதல் ; திணித்தல் ; 

அபசுமாரம் - கால்கை வலிப்பு ; வெறுக்கத் 
தாக்குதல் . 

தக்கது . 
அப்புது யானையைப் பாகர் அதட்டுகையில் அப்பட்கை 

அபட்கை - பாம்பின் கீழ்வாய் நச்சுப்பல் . 
கூறும் ஒரு குறிப்புச்சொல் , 

அபட்சணம் - பட்டினி, நோன்பு . 
அப்புலிங்கம் - திருவானைக்காவிலுள்ள அபட்சம் - வெறுப்பு ; பட்சமின்மை . 
இலிங்கம் ; நீர்த்திரள் . 

அபட்சியம் - உண்ணத்தகாதது . 


அப்பிரீத " } - வெறுப்பு , வெறுப்பான செயல் . 


அபத்தம் 


31 


அபிதானம் 


அபரோட்சஞானம் , } 


பிசாசு . 


அபத்தம் - வழு ; பொய் ; நிலையாமை ; மோசம் . அபரிமிதம் - அளவின்மை . 
அபத்திய சத்துரு - நண்டு . 

அபரியந்தம் - மட்டில்லாமை , எல்லையற்றது . 
அபத்தியம் - பத்தியத்தவறு ; பிள்ளை ; மனித | அபரூபம் - மூளி . 
இனம் . 

காட்சி அறிவு - 
அபதானம் - பெருஞ்செயல் . 
அபதேசம் ; 

- புகழ் ; நிமித்தம் ; சாக்குப்போக்கு ; | அபலம் - பயனின்மை ; வலியின்மை ; காய்ப்பு 
குறி ; இடம் . 

நின்ற மரம் ; இழப்பு ; திமிங்கிலம் ; கொழு . 
அபதேவதை - கேடு விளைக்கும் சிறுதெய்வம் ; அபலன் 

அபலன் -- வலியற்றவன் . 

அபலை - பெண் ; துணையற்றவள் . 
அபநயனம் - கடனிறுக்கை ; கைப்பற்றுதல் ; 

அபவர் ( ரு ) க்கம் - முத்தி , வீடுபேறு . 
அழித்தல் ; குருட்டுக்கண் . 

அபவருத்தனம் - அகற்றுதல் ; சுருக்குதல் . 
அபமிருத்தியு , } - காண்க : அகாலமிருத்து . 

அபவாதம் - பழிச்சொல் ; வீண்பழி . 
அபமிருத்து } 

. 

அபவேட்டிதம் - அபிநயவகை . 
அபயதானம் - அடைக்கலம் தருதல் . 

அபாக்கியம் - பேறின்மை . 
அபயம் - அடைக்கலம் ; அச்சமின்மை ; அருள் ; அபாங்கம் - கடைக்கண் பார்வை ; நெற்றிக் குறி . 
ஓலம் . 

அபாண்டம் - பொய்க்குற்றம் ; இடுநிந்தை . 
அபயமிடுதல் - அடைக்கலம் 

- அடைக்கலம் தரும்படி கூவுதல் ; அபாத்திரம் ( ன் ) - தகுதியற்றவன் ; பரிசுபெறத் 
முறையீடு . 

தகாதவன் . 
அபயமுத்திரை - அடைக்கலமளித்தலைக் காட்டும் | அபாம்பதி - கடல் . 
கைக்குறி . 

அபாமார்க்கம் - நாயுருவி என்னும் பூடுவகை . 
அபயர் - வீரர் . 

அபாயம் - கேடு , ஆபத்து . 
அபயவத்தம் - இணைக்கைவகை. 

அபாரசக்தி - அளவிலா ஆற்றல் . 
அபயவாக்கு -- அஞ்சல் என்னும் சொல் , ஆறுதல் அபாரணை 

உண்ணாமை . 
உரை . 

அபாரம் - அளவற்றது . 
அபயன் - அச்சமற்றவன் ; சோழன் ; அருகன் ; அபாவம் - இன்மை ; ஓர் அளவை . 
கடுக்காய் வகை . 

அபானம் - கடுக்காய் மரம் ; மலவாய் . 
அபயாத்தம் - அடைக்கலம் அருளும் கை ; அச்சந் அபானவாயு - கீழ்நோக்கிச் செல்லும் காற்று . 
தீரக் காட்டும் கை . 

அபானன் - பத்து வாயுக்களுள் ஒன்று . 
அபரக்கிரியை - பிணச்சடங்கு ; நீத்தார்கடன் ,. அபானியம் - கடுக்காய் . 
அபரகாத்திரம் - கால் ; பின்கால் . 

அபி - அதட்டல் , கண்டித்தல் , கேள்வி , ஐயம் , 
அபரசன் - பின்பிறந்தோன் , இளவல் . 

அதிகம் முதலிய பொருள்களை உணர்த்தும் 
அபரஞ்சி - புடமிட்ட பொன் . 

ஒரு வடமொழி முன்னொட்டு . 
அபரஞானம் - நூலறிவு . 

அபிகதம் - அருகடைதல் . 
, 

அபிகாதம் - அடித்தல் ; வருத்தம் . 

அபிகாயம் - சூம்புகை ; காசநோய்வகை . 
அபரம் - பின் , முதுகு ; 

யானையின் பின்புறம் ; | அபிசரன் - தோழன் . 
கவசம் ; பொய் ; மேற்கு ; நரகம் ; நீத்தார் அபிசாதன் - உயர்குலத்தோன் . 
கடன் ; அமரம் என்னும் படகைத் திருப்பும் | அபிசார ஓமம் - இறப்பைக் 

கருதிச் செய்யும் 
தண்டு . 

வேள்வி . 
அபராங்கம் - உடலின் பிற்பகுதி . 

அபிசாரகம் - மந்திரத்தால் கொல்லல் . 
அபராசிதன் – வெல்லப்படாதவன் ; சிவன் ; அபிசாரம் - தீங்கு விளையச் செபிக்கும் மந்திரம் ; 
திருமால் ; ஒரு பல்லவ மன்னன் . 

சூனியம் வைத்தல் . 
அபராணம் - பிற்பகல் 

அபிசாரி - வேசி , விலைமகள் . 
அபராதம் - குற்றம் ; தண்டம் . 

அபிசித்து - பகல் முகூர்த்தம் பதினைந்தனுள் 
அபராதி - குற்றவாளி . 

எட்டாவது . 
அபராந்தம் - மேனாடு ; பிற்பகல் . 

அபிட்டம் - பாதரசம் . 
அபராந்தர் - மேனாட்டார் . 

அபிடேகம் - திருமுழுக்கு ; பட்டஞ்சூட்டும் 
அபரான்னம் - காண்க : அபராணம் . 

சடங்கு ; திருமுடி . 
அபரிச்சின்னம் - பகுக்கப்படாமை ; 

அளவிட அபிதா - ஆபத்தில் முறையிட்டுக் கூறும் சொல் . 
முடியாதது . 

அபிதானம் - பெயர் ; மறைவு . 


அபரபட்சம் } - தேய்பிறை , 


அபிதேயம் 


32 


அம்பாள் 


அபிதேயம் - செஞ்சொல்லால் சொல்லத்தக்கது . அபூர் (ரு ) வம் - புதியது ; அரியது ; அருமை . 
அபிநயம் - நடிப்பு . 

அபேட்சகர் - காண்க : வேட்பாளர் . 
அபிநயன் - கூத்தன் . 

அபேட்சித்தல் - விரும்புதல் 
அபிநயித்தல் - நடித்தல் 

அபேட்சிதம் - விரும்பப்பட்டது . 
அபிநவம் - புதியது . 

அபேட்சை - விருப்பம் , வேட்பு . 
அபிநிவேசம் - கிளர்ச்சி ; உள்ளார்வம் , விருப்பம் . 

அபேதம் - வேற்றுமையின்மை . 
அபிப்பிராயம் - நோக்கம் , கருத்து . 

அபோச்சியம் - உண்ணத்தகாதது . 
அபிமதம் - விருப்பம் ; இணக்கம் . 

அபோதம் - அறியாமை . 
அபிமந்திரித்தல் - மந்திரங்களை உருவேற்றி அம் - அழகு ; நீர் ; மேகம் ; விகுதி ; சாரியை . 
நிலைக்கச் செய்தல் . 

அம்சம் - கூறு ; உரிமைப்பங்கு ; அன்னப்ப , 

பறவை . 
அபிமானபுத்திரன் - வளர்ப்பு மகன் ; வைப்பாட்டி 

அம்பகம் - கண் ; எழுச்சி ; கட்டளை ; செம்பு ; 
மகன் . 

நடிப்புக் கூலி . 
அபிமானம் - தன்மதிப்பு ; உள்ளக்களிப்பு ; பற்று ; 

அம்பட்டச்சி , 1 
அறிவு ; கொலை . 

அம்பட்டத்தி 

- நாவிதப்பெண் . 
அபிமானி - பற்றுடையோன் . 

அம்பட்டன் - நாவிதன் . 
அபிமானித்தல் - மதித்தல் ; ஆதரித்தல் . 

அம்படம் - புழுக்கொல்லிச் செடி ; ஆடுதின்னாப் 
அபிமுகம் - நேர்முகம் ; சன்னிதி . 

பாளை . 
அபிமுகி - எதிர்நோக்கிய முகமுடையது ; நேர்முக அம்படலம் - அம்மி ; தேர் ; ஈயம் ; வெள்ளி ; மரக் 
மாயிருப்பது . 

கால் ; ஓடம் . 
அபியுக்தன் - அறிஞன் . 

அம்பணத்தி - துர்க்கை . 
அபியோகம் - இடித்துரை ; போருக்கழைக்கை ; அம்பணம் - நீர் ; மரக்கலம் ; பவளம் ; யாழ்வகை ; 
முறையீடு . 

மரக்கால் ; துலாக்கோல் ; வாழைத்தண்டு . 
அபியோகி - ஊறுசெய்ய ஊக்குவோன் ; குறை அம்பணவர் - பாணர் . 

கூறுவோன் ; முறையீடு செய்வோன் ; வாதி . அம்பர் - அவ்விடம் ; ஓர் ஊர் ; ஒருவகைப் பிசின் ; 
அபிரட்சை - முழுப் பாதுகாப்பு ; நிறைவான ஓர்க்கோலை . 
பாதுகாப்பு . 

அம்பரம் - ஆடை ; வானம் ; கடல் ; துயிலிடம் ; 
அபிராமம் - அழகு . 

திசை ; சித்திரை நாள் ; மஞ்சள் . 
அபிராமன் - மனத்துக்கு இனியவன் . 

அம்பரவாணம் - எட்டுக்கால் பறவை . 
அபிராமி - அழகுள்ளவள் ; பார்வதி . 

அம்பரைநாதம் - அப்பிரகம் என்னும் 

கனிப் 
அபிருசி -- பெருவிருப்பம் . 

பொருள் . 
அபிரூபன் - மிக்க அழகுள்ளவன் . 

அம்பல் - சிலர் அறிந்து தம்முட் புறங்கூறல் ; 
அபிலாசம் , 
அபிலாசை - 

பழிச்சொல் ; பூ அலர் தற்குச் சிறிது முன்னுள்ள 

நிலை . 
அபிவாதனம் - பெரியோரிடம் தன்னை அறிவித் அம்பலக்கூத்தன் - சிவபிரான் . 
துத் தொழுகை . 

அம்பலகாரன் - ஊர்த்தலைவன் ; ஊர்ச் சபைத் 
அபிவியத்தி - வெளிப்படுதல் . 

தலைவன் ; கள்ளர் , வலையர் பட்டப்பெயர் . 
அபிவிருத்தி - மிகுதியாய்ப் பெருகுதல் , வளர்ச்சி . 

அம்பலச்சாவடி - ஊர்ப் பஞ்சாயத்து மண்டபம் . 
அபின் கசகசாச் செடியின் பால் ; ஒரு மருந்து ; அம்பலத்தாடி - சிவபிரான் . 
ஒரு போதைப் பொருள் . 

அம்பலத்தி - தான்றி ; தில்லைமரம் . 
அபின்னம் - வேறுபடாதது ; சிதைவின்மை . 

அம்பலம் - பலர்கூடும் வெளியிடம் ; ஊர்ச்சபை ; 
அபின்னாசக்தி - சிவத்தினின்றும் வேறுபடாத 

கழகம் ; தில்லையம்பலம் ; அம்பலகாரன் . 
சக்தி . 

அம்பலவாணன் - சிதம்பரத்தில் கோயில்கொண் 
அபினி - காண்க : அபின் . 

டிருக்கும் சிவபிரான் . 
அபீட்டம் - மிகுவிருப்பம் . 

அம்பலவிருட்சம் - தில்லை மரம் . 
அபுத்திபூருவம் - அறியாமல் நிகழ்ந்தது . 

அம்பலி- களி ; முட்டைவெள்ளை ; ஒரு வாச்சியம் , 
அபுதன் - மூடன் . 

அம்பறாத்தூணி - அம்புக்கூடு . 
அபூதம் - இல்பொருள் . 

அம்பாயம் - மகப்பேற்றுவலி , பிரசவவேதனை . 
அபூதவுவமை - இல்பொருளுவமை . 

அம்பா ஆடல் - தைந் நீராடல் . 
அபூபம் - அப்பவகை . 

அம்பாள் - தாய் ; பார்வதி . 


அம்பாரம் 


33 


அம்மா 


வகை . 


ஓர் 


- 


அம்பாரம் - நெற்குவியல் ; களஞ்சியம் . 

அம்பை - பார்வதி ; வெட்டிவேர் ; 

கொக்கு 
அம்பாரி - யானைமேல் அமைத்த இருக்கை . 

மந்தாரை . 
அம்பால் - தோட்டம் . 

அம்போசன் - சந்திரன் .. 
அம்பாலிகை - தருமதேவதை ; பாண்டுவின் தாய் . ! அம்போதரங்கம் - அம்போதரங்க ஒத்தாழிசைக் 
அம்பாவனம் - சரபப் பறவை . 

கலிப்பா உறுப்புகளுள் ஒன்று ; நீர்த்திரைபோல் 
அம்பி - தெப்பம் , தோணி ; மரக்கலம் ; தாம்பு ; நாற்சீரடியும் முச்சீரடியும் இருசீரடியுமாய்க் 

இறைகூடை ; கள் ; காராம்பி ; ஓர் ஊர் ; தம்பி . குறைந்து வருவது ; ஒத்தாழிசைக் கலிப்பா 
அம்பிகாபதி - அம்பிகை கணவனாகிய 

சிவ 
பிரான் ; கம்பர் மகன் . 

அம்போதரம் - மேகம் ; கடல் . 
அம்பிகை - பார்வதி ; தருமதேவதை ; துர்க்கை ; | அம்போதி - கடல் ; பாட்டின் உட்பொருள் . 
திருதராட்டிரன் தாய் ; தாய் ; அத்தை . 

அம்போருகத்தாள் - திருமகள் . 
அம்பிகைதனயன் - விநாயகன் . 

அம்போருகம் - தாமரை . 
அம்பிகைபாகன் - சிவபிரான் . 

அம்போருகன் - பிரமன் . 

. 
அம்பு - நீர் ; கடல் ; மேகம் ; விண் : உலகம் ; அம்ம - கேட்டல் பொருளைத் தழுவிவரும் ஓர் 
மூங்கில் ; கணை ; எலுமிச்சை ; பாதிரி ; திப்பிலி ; இடைச்சொல் ; ஒரு வியப்புச் சொல் ; 
வெட்டிவேர் ; வளையல் ; சரகாண்ட உரையசைச் சொல் . 
பாடாணம் . 

அம்மகோ - ஓர் இரக்கக் குறிப்புச் சொல் . 
அம்புக்கட்டு - அம்புகளின் கட்டிய தொகுதி ; | அம்மங்கார் - ஆசாரியன் மனைவி ; அம்மான் 
அம்பறாத்தூணி . 

மகள் . 
அம்புக்குதை - அம்பின் நுனி . 

அம்மட்டு - அவ்வளவு . 
அம்புக்கூடு - அம்பறாத்தூணி . 

அம்மண்டார் - தாய்மாமன் . 
அம்புச ( ய ) ம் , காண்க : தாமரை; நீர்க் அம்மணக்கட்டை ,, 
அம்புசா ( யா ) தம் கடம்பு . 

அம்மணக்குண்டி 

ஆடை கட்டாத ஆள் . 
அம்புசாதன் - பிரமன் . 

அம்மணத்தர் - சமணர் . 
அம்புடம் - ஆடுதின்னாப்பாளை . 

அம்மணத்தோண்டி - காண்க : அம்மணக்கட்டை . 
அம்புதம் - மேகம் ; கோரை ; தாமரை . 

அம்மணம் - ஆடையில்லாமை ; இடை ; விபசாரம் ; 
அம்புதி - கடல் ; கால்வாய் . 

தகாத பேச்சு . 
அம்புநிதி - கடல் . 

அம்மணி - பெண்ணைக் குறிக்கும் மரியாதைச் 
அம்புப்புட்டில் - காண்க : அம்புக்கூடு . 

சொல் . 
அம்புமுது , 

அம்மந்தி - அம்மான் மனைவி . 
அம்புமுதுபாடன் , ஒருவகை முத்து . 

அம்மம் - முலை ; குழந்தை உணவு . 
அம்புமுதுவரை 

அம்மன் - அம்மை ; தேவதை . 
அம்புயன் - காண்க : அம்புசாதன் . 

அம்மன்கட்டு - கூகைக்கட்டு . 
அம்புயை - திருமகள் . 

அம்மன்கொடை - அம்மனுக்காகச் செய்யப்படும் 
அம்புரம் - கீழ்வாயிற்படி . 

ஊர்த் திருவிழா . 
அம்புராசி - கடல் ; அம்புத்திரள் . 

அம்மன் கொண்டாடி - மாரியம்மன் கோயில் 
அம்புரோகிணி தாமரை . 

பூசாரி . 
அம்புலி - சந்திரன் ; அம்புலிப் பருவம் ; சோளக் ) அம்மனே - ஒரு வியப்புக் குறிப்பு . 
கூழ் . 

அம்மனை - தாய் ; தலைவி ; அம்மானை விளை 
அம்புலிப் பருவம் - குழந்தையுடன் விளையாட யாட்டு ; அம்மானையாடும் கருவி . 
வருமாறு 

சந்திரனை அழைக்கும் நிலை ; | அம்மனைப்பாட்டு - அம்மானை ஆட்டத்தில் 
பிள்ளைத்தமிழ் உறுப்புகளுள் ஒன்று . 

மகளிர் பாடும் பாட்டு . 
அம்புலிமணி - காண்க : சந்திரகாந்தக்கல் . 

அம்மனைமடக்கு - கலித்தாழிசையால் 
அம்புலியம்மான் - சந்திரன் . 

விடையாக மகளிர் இருவர் இருபொருள்படக் 
அம்புவாகம் - மேகம் . 

கூறுவதாக இயற்றும் பாட்டு . 
அம்புவாசினி - எலுமிச்சை ; பாதிரி . 
அம்புவி - பூமி . 
அம்புளி - இனிய புளிப்பு . 

அம்மா - தாய் ; தாய்போல் மதிக்கப்படுபவள் ; 
அம்பேல் - விளையாட்டில் 
தடை நிகழ்த்தப் வியப்பு இரக்கக் குறிப்பு ; ஓர் உவப்புக் குறிப்பு ; 
பிள்ளைகள் கூறும் சொல் . 

ஓர் அசைச்சொல் . 


வினா 


அம்மனையோ, } -ஓர் அவலக் குறிப்பு . 


5 


அம்மாச்சன் 


34 


அமரகம் 


அம்மாச்சன் - தாய்மாமன் . 

அம்மைகுத்தல் - அம்மை நோய் வாராது தடுக்கும் 
அம்மாச்சி - தாயைப் பெற்ற பாட்டி . 

அம்மைப்பாலை உடலில் குத்திச் சேர்க்கை . 
அம்மாஞ்சி - அம்மான் சேய் என்பதன் மரூஉ ; அம்மைப்பால் -- அம்மை குத்து தற்குரிய பால் . 
அம்மான் மகன் ; மூடன் . 

அம்மைமுத்து - வைசூரிக் கொப்புளம் . 
அம்மாஞ்சிமதனி - அம்மான் மகனின் மனைவி . அம்மையப்பன் - தாயும் தந்தையும் ; சிவனும் சக்தி 
அம்மாட்டி - கொட்டிக்கிழங்கு . 

யும் இணைந்த வடிவம் , உமாபதி . 
அம்மாடி - வியப்பு இரக்க இளைப்பாறுதற் அம்மையார் - முதியவள் ; பெண்களைக் குறிக்கும் 
குறிப்பு . 

மரியாதைச் சொல் . 
அம்மாத்தாள் -- காண்க : அம்மாச்சி ,. 

அம்மையார் கூந்தல் - பூண்டுவகை . 
அம்மாத்திரம் - அவ்வளவு . 

அம்மையோ - ஒரு வியப்புச்சொல் ,. 
அம்மாமி - அம்மான் மனைவி . 

அம்மைவடு - அம்மைத் தழும்பு . 
அம்மாய் ( J ) - காண்க : அம்மாச்சி . 


அம்மார் , } - கப்பல் கயிறு . 


அம்மைவிளையாடுதல் } - அம்மை போடுதல் . 


நூல் . 


அமண் 


அம்மோ - இரக்கக் குறிப்புச்சொல் . 
அம்மாள் - தாய் . 

அமங்கலம் - மங்கலம் அல்லாதது , இழவு . 
அம்மாறு - பெருங்கயிறு , வடம் . 

அமங்கலி ( லை ) - கைம்பெண் . 
அம்மான் - தாயுடன் பிறந்தவன் ; அத்தை அம ( மி ) ஞ்சி - கூலியில்லா வேலை . 
கணவன் ; பெண் கொடுத்தவன் ; தந்தை ; | அமஞ்சியாள் - கூலியில்லாமல் வேலைசெய்பவன் . 
கடவுள் . 

அமட்டு - அதட்டு ; ஏய்ப்பு . 
அம்மான்பச்சரிசி - செங்கழுநீர் ; செடிவகை . அமட்டுதல் - சிக்கவைத்தல் ; அச்சுறுத்தல் ; , 
அம்மானார் - அம்மானை ஆட்டம் ; அம்மானை மயக்குதல் . 

அமடு - சிக்குதல் . 
அம்மானை - ஒருவித மகளிர் விளையாட்டு ; 

சமணசமயம் ; சமணர் ; அரையில் ஆடை 
அம்மனை ; ஒருவகைப் பாடல் ; அம்மானைப் 

யின்மை ; வரிக்கூத்து வகை . 
பருவம் ; கலம்பகவுறுப்புள் ஒன்று . 

அமண்டம் - காண்க : ஆமணக்கு . 
அம்மானைப்பருவம் - பெண்பால் 

பிள்ளைத் 
தமிழ்ப் பருவங்களுள் ஒன்று ; சிறுமியர் கூடி 

அமண்பாழி - சமணர் பள்ளி . 
அம்மானை விளையாடும் நிலை . 

அமணம் -- சமணசமயம் ; அரையில் 

ஆடை 
அம்மானை வரி - மகளிர் அம்மானையாடும்போது 

யின்மை ; இருபதினாயிரம் கொட்டைப்பாக்கு . 
பாடும் பாட்டு . 

அமணர் - சமணர் . 
அம்மி - அரைகல் . 

அமணானைப்படுதல் - காமவேறுபாடு அடைதல் . 
அம்மிக்கல் - அரைகல் ; அம்மிக்குழவி . 

அமதி - அமிழ்து ; காலம் ; சந்திரன் . 
அம்மிக்குழவி - அம்மியில் அரைக்கப் பயன்படும் அமந்தி - நாட்டுவாதுமை . 
நீண்ட திரள்கல் . 

அம ( மை ) யம் - பொழுது ; ஏற்ற சமயம் ; உரிய 
அம்மிமிதித்தல் - திருமணத்தில் மணமகள் அம்மி 

காலம் . 
மேல் கால்வைத்தல் . 

அமர் - விருப்பம் ; கோட்டை ; போர் ; போர்க் 
அம்மியம் - கள் ; காளம் என்னும் சிறு சின்னம் . களம் ; மூர்க்கம் . 
அம்மிரம் - மாமரம் . 

அமர் ( வி ) - பொருந்து ; போராடு ; மாறுபடு . 
அம்மிலம் - புளிப்பு ; புளியமரம் ; புளிவஞ்சி . அமர்க்களம் - போர்க்களம் ; ஆரவாரம் . 
அம்மிலிகை - புளி . 

அமர்த்தல் - அமரச்செய்தல் ; ஏற்படுத்தல் ; மாறு 
அம்முக்கள்ளன் - வஞ்சகன் . 

படுதல் ; பொருதல் . 
அம்முதல் - வெளிக்காட்டாது ஒளித்தல் ; அமுக்கு அமர்த்தன் - திறமையற்றவன் . 

தல் ; மேகம் மந்தாரமாதல் 
அம்மெனல் - நீர்ததும்பல் குறிப்பு ; ஓர் 

அமர்த்துதல் - அமைதியாய் இருக்கச் செய்தல் ;; 

ஒலிக் 
குறிப்பு . 

அடக்குதல் ; திட்டப்படுத்துதல் ; நிலை நிறுத்து 
அம்மேயோ - ஒரு துன்பக் குறிப்பு . 

தல் ; பெருமிதம்பட நடித்தல் . 
அம்மை - தாய் ; பாட்டி ; பார்வதி ; 

அமர்தல் - உட்காருதல் ; இளைப்பாறல் ; அடங்கு 

தரும் 
தேவதை ; சமணசமயத் தவப்பெண் ; நோய் 

தல் ; பொருந்தல் ; விரும்புதல் . 
வகை ; அழகு ; அமைதி ; வருபிறப்பு ; கடுக்காய் ; அமர்வு - இருப்பிடம் . 
நூல்வனப்புள் ஒன்று ; மேலுலகம் . 

அமரகம் - போர்க்களம் . 


அமரத்துவம் 


35 


அமிர்தசஞ்சீவினி 


அமராபுரம் } - இந்திரனின் தலைநகர் . 


அமரத்துவம் - அழியாமை . 

அமலுதல் - மிகுதல் ; நெருங்கல் ; பொருந்தல் . 
அமரநாயகம் - தண்டத் தலைமை ; தண்டத் அமலை - ஆரவாரம் ; சோற்றுத்திரளை ; கடுக் 
தலைவனுக்கு விடப்படும் நிலம் . 

காய் ; ; 

நெல்லிமரம் ; பூவந்திமரம் ; கட்டி ; 
அமரபக்கம் - காண்க : அபரபக்கம் , 

கொப்பூழ்க்கொடி ; போரில்பட்ட அரசனை 
அமரம் - அபரம் ; கண்ணோய் ; படகைத் திருப்பும் நெருங்கி வீரர் திரண்டு பாடும் பாட்டு ; 
தண்டு ; ஆயிரம் காலாளை ஆளுகை ; அமர மாசற்றவள் ; பெண்தெய்வம் . 
கோசம் . 

அமலைதாரம் - அரிதாரம் . 
அமரமாதர் - தெய்வப்பெண்டிர் . 

அமளி - ஆரவாரம் ; கட்டில் ; படுக்கை அறை ; 
அமரர் - பகைவர் ; வானோர் . 

மிகுதி . 
அமரர்கோன் - தேவர்களின் அரசன் , இந்திரன் . | அமளிகுமளி - பேராரவாரம் . 
அமரர்பதி - அமரர்கோன் ; தேவருலகம் . 

அமளிபண்ணுதல் - கலகம் விளைத்தல் . 
அமரல் - பொலிவு ; பீடு ; மிகுதி ; நெருக்கம் . அமளை - ஒருவகைப் பூண்டு ; கடுகுரோகிணி ; 
அமரன் - தேவன் ; போர்செய்வோன் . 

மரவகை . 
அமராங்கனை - தெய்வப்பெண் . 

அமளைக்கண்ணி- கொள்ளு என்னும் தவசவகை . 
அமராசயம் - இரைப்பை ; கருப்பை . 

அமன் -- பன்னிரு சூரியர்களுள் 

ஒருவன் , 
அமராஞ்சனம் - சந்தனம் . 

அரியமன் . 
அமராடல் - போர்புரிதல் . 

அமனி - தெரு . 
அமராபகை விண்ணாறு , வான்கங்கை . 

அமாத்தியன் - அமைச்சன் ; ஆலோசனை சொல் 
, 

வோன் ; அருகில் இருப்போன் . 

அமார்க்கம் - வழியல்லாதது ; சமயநெறி அல்லா 
அமரார் - பகைவர் . 

தது . 
அமராவதி - காண்க : அமராபதி ; பொறுமைக் அமாவசி , சூரியனும் சந்திரனும் 

கூடும் 
குணமுடையவள் . 

அமாவசியை, 

நாள் ; 

இடைபிங்கலைகளில் 
அம ( மு ) ரி - அமிழ்தம் ; இந்திரனுலகம் ; தெய்வப் 

அமாவாசை சந்தியைப் பிராணன் 

கூடும் 

காலம் . 
பெண் ; துர்க்கை ; சிறுநீர் ; நஞ்சு ; கற்றாழை . 

அமாவாசைக்கண்டம் - நோய்மிக்கார்க்கு அமா 
அமரிக்கை - அமைதி . 

வாசையன்று உண்டாகும் கேடு . 
அமரிதம் - கடுக்காய் , 

அமாவாசைக்கருக்கல் - அமாவாசை இருட்டு . 
அமரியம் - குருந்தம் ; சண்பகம் . 

அமானத்து - ஒப்படைத்த பொருள் ; வைப்பு நிதி . 
அமரியள் - விரும்பியவள் . 
அம ( மு ) ரியுப்பு - சிறுநீர் உப்பு . 

அமானத்துச்சிட்டா - பொதுக்குறிப்பேடு . 
அமரியோன் - போர்வீரன் . 

அமானம் - அளவின்மை . 
அமரிறை - இந்திரன் . 

அமானி - பொறுப்பு ; புறம்போக்கு நிலம் ; புளி 
அமரேசன் - இந்திரன் ; வியாழன் . 

யாரைப்பூண்டு . 
அமரை - அமராவதி ; துர்க்கை ; கருப்பை ; அமிசகம் - நாள் ; பங்கு . 
கொப்பூழ்க்கொடி ; அறுகம்புல் ; தூண் ; அமிசகன் - பங்காளி . 
சீந்தில் . 

அமிசம் - பங்கு ; தாயபாகம் ; பின்னம் ; அன்னப் 
அமரோர் - தேவர் . 

பறவை ; புயம் ; செல்வாக்கு ; பெருவாழ்வு . 
அமல் - நிறைவு ; அதிகாரம் ; விசாரணை . 

அமிசு - அணு ; சூரியன் ; பிரபை . 
அமல்செய்தல் - அதிகாரம் செலுத்துதல் ; நடை | அமிசுகம் இலை ; ஒளி ; மெல்லிய ஆடை . 
முறைக்குக் கொண்டுவரல் . 

அமிசை - அமைப்பு ; தலையெழுத்து , ஊழ் 
அமல்தல் - நெருங்குதல் ; பரவுதல் ; மிகுதியாதல் . வினை . 
அம் ( மி ) ல்தார் - வரிப்பணம் வாங்கும் அரசாங்க அமித்திரன் - பகைவன் ; ஒரு முனிவன் . 
ஊழியன் . 

அமிதம் - அளவின்மை . 
அமலகம் - காண்க : ஆமலகம் .. 

அமிதவாதி - முனைப்பாளன் , தீவிரவாதி . 
அமலகமலம் - கோசலம் , பசுவின் சிறுநீர் . அமிர்தக்கொடி - சீந்தில் . 
அமலம் 

- மாசற்றது ; அழுக்கின்மை ; அழ கு ; | அமிர்தகலை - சந்திரகலை . 
வெண்மை ; அப்பிரகம் ; மரமஞ்சள் ; நெல்லி . அமிர்தகிரணன் - சந்திரன் . 
அமலர் - மாசற்றவர் ; கடவுள் ; நெல்லிமுள்ளி . 
அமலன் - குற்றமற்றவன் , கடவுள் . 

உயிர்தரும் ஒரு மூலிகை . 


அமிர்தசஞ்சீவினி } 


அமிர் ( ரு ) தம் 


36 


அமை 


என் 


தேவ 


களை 


கின்ற 


ஓர் 


அமிர் ( ரு ) தம் - உணவு ; 

ஆவின்பால் ; நெய் ; | அமுதசருக்கரை - சீந்திற்கிழங்கிலிருந்து செய்த 
மோர் ; நீர் ; மழை ; தேவருணவு ; வேள்விப் சருக்கரை . 
பொருள்களில் மிஞ்சியவை ; இரவாது வந்த அமுதசாரணி - வெள்வேல மரம் . 
பொருள் ; நஞ்சு போக்கும் மருந்து ; இனிமை ; அமுதசுரபி - எடுக்க எடுக்கக் குறையாது உணவு 
அழிவின்மை ; வீடுபேறு ; நஞ்சு ; பாதரசம் . தரும் கலன் ; மணிமேகலை கையிலிருந்த ஓர் 
அமிர்தயோகம் - நற்செயல்களுக்கு ஏற்ற வாரமும் உணவுப் பாண்டம் ; பிச்சைப் பாண்டம் . 
நட்சத்திரமும் கூடிய நேரம் . 

அமுததரம் - மஞ்சிட்டிச் செடி . 
அமிர்தர் - அமுதமுண்பவர் ; தேவர் . 

அமுததாரணை - உணவின்றி நிட்டையிலிருக்கும் 
அமிர்தவல்லி - சீந்திற்கொடி 

மௌனயோகிக்கு ஆதரவாகத் தலையினுள் 
அமிர்தன் - தன்வந்திரி னு ஒரு 

ளிருந்து பெறும் அமிர்த ஒழுக்கு . 
மருத்துவன் . 

அமுதப்பார்வை - இனிய நோக்கு . 
அமிர் ( ழ் ) து -- காண்க : அமிர் ( ரு ) தம் . 

அமுதபுட்பம் - சிறுகுறிஞ்சாக்கொடி . 
அமிர்தை - பார்வதி ; யோகினிகளுள் ஒருத்தி ; அமுதம் - அமிர்தம் ; சோறு ; நீர் ; சுவை ; உப்பு ; 
நெல்லி ; வெள்ளைப் பூண்டு ; அமிர்தக் கடுக் தயிர் ; பூமிச்சருக்கரை ; காட்டுக்கொஞ்சி ; 
காய் ; திப்பிலி ; துளசி ; கள் ; சீந்தில் . 

விந்து ; திரிபலை ; திரிகடுகம் ; வீடுபேறு . 
அமிழ்த்தல் - ஆழச்செய்தல் . 

அமுதர் - அழிவில்லாதவர் ; கடவுள் ; தேவர் ; 
அமிழ்தம் - காண்க : அமிர் ( ரு ) தம் . 

இடையர் . 
அமிழ்தல் - ஆழ்தல் ; தோய்தல் . 

அமுதவல்லி - அமிர்தவல்லி , திருமாலின் மகள் ; 
அமினா -- காண்க : அமீனா . 

சீந்தில் . 
அமீர் -- முகமதியச் சல்வன் ; முகமதியத் அமுதவெழுத்து - மங்கல வெழுத்து ; அ , இ , உ , 
தலைவன் . 

எ , க் , ச் , த் , ந் , ப் , ம் , வ் என்பன . காப்பியத் 
பணம் வசூல் செய்யும் ஓர் அலுவலன் ; தின் முதற்செய்யுள் முதன் மொழியிலும் 
அமீன் , உரிமையியல் நீதிமன்றக் கட்டளை 

தசாங்கத் தயலிலும் வருதற்குரிய நல் எழுத்து . 
அமீனா 

நிறைவேற்று 
அலுவலன் ; அந்தரங்க அலுவலன் . 

அமுதவேணி - கங்கையாற்றைத் தலையில் 
அமுக்கடி - மந்தாரம் , மூட்டமாயிருத்தல் ; 

கொண்டிருக்கும் சிவன் . 
மக்கள் நெருக்கம் . 

அமுதன் - அழிவில்லாதவன் , கடவுள் . 
மறைவாகக் காரியம் செய் 

அமுதாசனர் - தேவர் . 
அமுக்கன் , 

கபடன் ; உறக்கத்தில் அமுதாரி -- பூனைக்காலி . 
அமுக்கி அமுக்கும் ஆவி எனப்படும் ஒரு அமுது - அமிர்தம் ; படையல் ; 

அமுத கடிகை ; 

; 
நோய் . 

நிலாக்கதிர் . 
அமுக்கிரா , 

அமுதுகுத்துதல் - உறைமோர் ஊற்றுதல் .. 
அமுக்கிரி, அமுக்கனங்கிழங்கு ; ஒரு செடி . 

அமுதுசெய்தல் - உண்ணுதல் . 
அமுக்குரா ) 
அமுக்குதல் - அழுத்துதல் ; அமிழ்த்துதல் ; ஒடுக்கு 

அமுதுபடி - அரிசி . 
தல் ; 

அமுது படைத்தல் - உணவு பரிமாறுதல் .. 
அமுங்குதல் - அழுந்துதல் ; அமர்தல் ; நெரிபடு அமுதுமண்டபம் - கோயில் மடைப்பள்ளி . 
தல் . 

அமுதூட்டுதல் - பிள்ளைக்கு 

ஏழாமாதத்தில் 
அமுசம் - சிறு செருப்படைப் பூண்டு ; அன்னப் 

சோறூட்டுதல் . 
பறவை . 

அமூர்த்தம் - உருவமின்மை , அருவ நிலை . 
அமுசு - ஒட்டடை . 

அமூர்த்தன் , 

- வடிவம் இல்லாத சிவன் . 
அமுத்தம் - நெல்லி ; வச்சநாபி ; கையாயுதம் . 

அமூர்த்தி 
அமுதகடிகை - நற்செயல்களுக்குரிய நாழிகை. 

அமூலம் - காரணம் இல்லாதது . 
அமுதகதிரோன் - சந்திரன் . 

அமேத்திய நாறி - ஒரு பூண்டு ; ஒரு மரம் ; பீநாறிச் 
அமுதகம் - அமிர்தம் ; பாற்கடல் ; கொங்கை ; நீர் . 

சங்கு . 
அமுதகிரணன் - காண்க : அமிர்தகிரணன் . 

அமேத்தியம் - மலம் ; மூங்கில் 
அமுதகுண்டை } - இரப்போர் கலம் . 

அமேயம் -- அளவிட முடியாதவன் . 

அமை - அமைவு ; அழகு ; தினவு ; மூங்கில் ; 
அமுதகுலர் - இடையர் ; சான்றோர் . 

நாணல் ; அமாவாசை ; சந்திரனுடைய பதினா 
அமுதங்கம் - காண்க : சதுரக்கள்ளி . 

றாங்கலை . 
அமுதசம்பூதன் - சந்திரன் . 

அமை ( வி ) - அமர்த்து ; பொருத்து . 


வோன் , 


அமைச்சன் 


37 


அயாசகம் 


அமைச்சன் - மந்திரி ; வியாழன் . 

அயர் - வாட்டம் . 
அமைச்சு - அமைச்சன் ; அமைச்சு இயல் . 

அயர்ச்சி - மறதி ; சோர்வு , வருத்தம் ; வெறுப்பு . 
அமைத்தல் - படைத்தல் ; பதித்தல் ; சேர்த்தல் ; அயர்த்தல் - மறத்தல் . 
சமைத்தல் . 

அயர்தல் - அயர்ச்சி ; செலுத்துதல் ; விரும்புதல் ; 
அமைதல் - உண்டாதல் ; தகுதியாதல் ; பொருந் வழிபடுதல் ; விளையாடுதல் . 
தல் ; அடங்குதல் ; நிறைதல் ; உடன்படுதல் ; | அயர்தி , 
முடிதல் . 

அயர்ப்பு , சோர்வு ; மறதி . 
அமைதி - பொருத்தம் ; தன்மை ; நிறைவு ; 

அயர்வு 
காலம் ; செய்கை ; 

அடக்கம் ; சாந்தம் ; அயல் - இடம் ; அருகு ; வெளியிடம் ; காரம் . 
மாட்சிமை ; உறைவிடம் . 

அயலகம் - அடுத்த வீடு . 
அமைப்பு - நியமிப்பு ; விதி ; ஊழ்வினை ; நிறு அயலவன் - பக்கத்தான் ; அன்னியன் . 
வனம் . 

அயலார்காட்சி - நேர்நின்று பார்த்தவர்களின் 
அமையம் - காண்க : அம ( மை ) யம் ; இலாமிச்சை , 

காட்சி . 
அமைவடக்கம் - பண்பட்ட ஒழுக்கம் . 

அயலான் - காண்க : அயலவன் ; பகைவன் . 
அமைவரல் - மனங்கொளல் . 

அயலி - வெண்கடுகு . 
அமைவன் - முனிவன் ; அருகன் ; கடவுள் . 

அயலுரை - இயைபில்லாத பேச்சு ; அயலார் ஒருப் 
அமைவு - அமைதி ; ஒப்பு . 

பட்டவுரை . 
அமோகப்படை - மருள் அகற்றும் படை . 

அயவணம் - ஒட்டகம் . 
அமோகபாணம் - குறிதவறாத அம்பு . 

அயவாகனன் - ஆட்டை ஊர்தியாக வுடையவன் ,, 
அமோகம் - மோகமின்மை ; மிகுதி ; 

குறி 

அக்கினிதேவன் . 
தவறாமை ; ஒரு வாயு . 

அயவாரி -- வசம்பு . 
, - மயக்கம் அற்றவன் . 

அயவி - காண்க : சிற்றரத்தை . 

அயவெள்ளை - இரும்புத்தூள் . 
அய்யங்கார் - காண்க : ஐயங்கார் . 

அயற்படுதல் - நீங்கிப்போதல் . 
அய்யர் -- காண்க : ஐயர் . 
அய்யவி காண்க : ஐயவி . 

அயறு - புண்வழலை; புண்ணீர் கசிந்து பரவுதல் . 
அய்யன் - காண்க : ஐயன் . 

அயன் - பிரமன் ; மகேச்சுரன் ; அருகன் ; தசரதன் ; 
அய்யா - காண்க : ஐயா . 

தந்தை ; அரசு நிலம் . 
அயக்களங்கு - இரும்புத்துரு. 

அயன் சமா அரசாங்கம் 

வசூலிக்க வேண்டிய 
அயக்கம் - நோயின்மை . 

மொத்த வரி ; பிற வரிகள் நீங்கிய தனி நிலவரி . 
அயக்கல் - அசக்கல் . 

அயன்சமாபந்தி - ஆண்டு நிலவரித் தணிக்கை . 
அயக்காந்தச் சிந்தூரம் - இரும்பும் கந்தகமும் அயன்தரம் - நிலத்தின் முதல் மதிப்பு .. 
சேர்ந்த சிந்தூரம் . 

அயன் தீர்வை - நிலவரி . 
அயக்காந்தம் - ஒரு மருந்து ; ஊசிக்காந்தம் . 

அயன் நிலம் - அரசாங்கத்தாருக்கு நேராக வரி 
அயகம் - சிறுகுறிஞ்சாக்கொடி ; வசம்பு . 

செலுத்துதற்குரிய நிலம் . 
அயச்சிந்தூரம் - இரும்புச் சிந்தூரம் . 

அயன்மணம் - எண்வகை மணங்களுள் ஒன்று ; 
அயசு - இரும்பு ; எஃகு ; வழுக்கு நிலம் . 

காண்க : பிரசாபத்தியம் . 
அயசுபடில் - வெள்ளீயமணல் . 

அயன்மை - அன்னியம் .. 
அயணம் - செலவு , பயணம் . 

அயனகாலம் - கோள்களிடையே நிகழும் காலம் . 
அயபற்பம் - இரும்புத்தூள் . 

அயனப்பிறப்பு - உத்தராயண தட்சணாயணங் 
அயம் - ஐயம் ; நீர் ; சுனை ; குளம் ; சேறு ; நிலம் ; களின் தொடக்கம் . 
அயசு ; சிறுபூலா ; அலரிச்செடி ; ஆடு ; குதிரை ; | அயனம் - வரலாறு ; ஆண்டில் பாதி சூரியன் 
முயல் ; விழா ; பாகம் ; நல்வினை ; இரும்பு ; நில நடுக்கோட்டுக்கு வடக்கிலாவது 

வடக்கிலாவது தெற்கி 
அரப்பொடி . 

லாவது போகும் காலம் ; ஆண்டுப்பிறப்பு ; 
அயமகம் - காண்க : அசுவமேதம் . 

வழி ; வீடு . 
அயமரம் - அலரிமரம் . 

அயனாள் - உரோகிணிநாள் ; பிரமன் பிறந்த 
அயமி - வெண்கடுகு . 

நாள் ; பிரமன் வாழ்நாள் . 
அயமுகம் - ஓர் இருக்கைவகை . 

அயா - தளர்ச்சி . 
அயமேதம் - காண்க : அசுவமேதம் . 

அயாசகம் - கேளாது கிடைக்கும் பிச்சை . 


38 


அயாசிதபிச்சை 


அர் ( ரு ) த்தாங்கீகாரம் 


} - ஐக்கியம் , ஒன்றாந்தன்மை . 


அயாசிதபிச்சை - இருந்த 

இருந்த இடத்திலேயே வந்த அயுக் ( த் )தம் - தகுதியின்மை . 
உணவை வாங்கிப் புசிக்கும் பிச்சை . 

அயுக் ( த் ) தி - பொருத்தமின்மை . 
அயாவுதல் - வருந்துதல் . 

அயுதம் - பதினாயிரம் ; பிரிவின்மை . 
அயாவுயிர்த்தல் - வருத்தம் தீர்தல் ; இளைப் | அயோக்கியதை -- தகுதிக்குறைவு ; தீய நடை . 
பாற்றுதல் ; நெட்டுயிர்த்தல் ; கொப்புளித்தல் . அயோக்கியம் 

அயோக்கியம் - தகுதியின்மை . 
அயிக்கம் , 

அயோக்கியன் - நாணயம் அற்றவன் . 
அயிக்கியம் 

அயோசனம் -- பிரிவு . 
அயிகம் - ஊமத்தை . 

அயோமலம் - பானை ; இரும்புக்கிட்டம் . 
அயிங்கிதை - கொல்லாமை ; வருத்தாமை . அயோற்கம் - அரப்பொடி , இரும்புத்தூள் . 
அயிச்சுரியம் , 

அயோனிசன் - யோனியில் பிறவாதவன் . 
அயிச்சுவரியம் , காண்க : ஐசுவரியம் . 

அர்க்கபந்து - தாமரை . 
அயிச்சொரியம் 

அர்க்கம் - தேவருக்கு அல்லது பெரியோருக்கு 
அயிஞ்சி - காண்க : நிலப்பனை . 

வணக்கத்தோடு கொடுக்கும் பொருள் ; 
அயிணம் - மான்தோல் . 

எருக்கு ; நீர்க்காக்கை ; பொன் ; செம்பு ; 
அயித்திரம் - கருங்காணம் . 

பளிங்கு ; 

விலைப்பொருள் ; பூகோளத்தில் 
அயிந்திரதிசை - கிழக்கு . 

குறுக்குக்கோடு , அகலாங்கு . 
அயிந்திரம் - காண்க : ஐந்திரம் . 

அர்க்காதிபன் - செல்வன் .. 
அயிநார் - ஈளை . 

அர்க்கியம் - தேவர்களுக்கும் அதிதிகளுக்கும் 
அயிர் - ஐய உணர்வு ; நுண்மை ; நுண்மணல் ; 

நீரால் செய்யும் ஒருவகை வரவேற்பு . 
கண்டசருக்கரை ; புகைக்கும் மணப்பொருள் 

மணப்பொருள் அர்ச்சகன் 

அர்ச்சகன் - பூசாரி ; அத்தியயனபட்டர் . 
வகை ; யானைக்காஞ்சொறி ; சிறுநீர் . 

அர்ச்சனியம் - வணக்கம் . 
அயிர்த்தல் - ஐயமுறுதல் ; மறைத்தல் . 

அர்ச்சனை - ஆராதனை ; வழிபாடு . 
அயிர்த்துரைத்தல் - தலைமகளுடைய கண்சிவப்பு அர்ச்சித்தல் - பூசித்தல் ; வழிபடுதல் ; ஒரு 
முதலியவற்றைத் தோழி கண்டு ஐயங்கொள் 

வருக்காகக் கடவுள் திருப்பெயர் கூறி மலர் 
வதைக் கூறும் அகத்துறை . 

முதலியன இடுகை . 
அயிர்ப்பு - ஐயமுறுதல் ; மறைத்தல் ; 

அர்ச்சிதன் - பூசிக்கப்படுவோன் . 
யாழ்த் திறவகை . 

அர்ச்சியசிட்டர் - பூசிக்கத்தக்கவர் ; தூயவர் . 
அயிரம் - கண்டசருக்கரை . 

அர்ச்சுனம் - காண்க : மருது . 
அயிராணி - இந்திராணி ; பார்வதி . 

அர்ச்சை - வழிபாட்டுக்குரிய தெய்வத்திருமேனி . 
அயிராப ( வ ) தம் - இந்திரன் யானை ; கயிலாயத்தி அர்த்தசந்திரபாணம் - பிறைவடிவான அம்பு . 
லுள்ள ஒரு யானை ; பட்டத்து யானை . 

அர்த்த சந்திரம் - அணிவகுப்புகளுள் ஒன்று ; 
அயிராவதன் - இந்திரன் ; சூரியனுடைய தேரைச் திருவாசியின் மேல்வளைவு . 
செலுத்தும் நாகருள் ஒருவன் . 

அர்த்தசந்திரன் - பாதிச்சந்திரன் ; நகக்குறி ; 
அயிரி - நெட்டிலைப் புல் ; மீன்முள்ளரியும் கத்தி . 

ஒருவகை நெற்றிக்குறி . 
அயிரியம் - காண்க : நெட்டி . 

அர் ( ரு ) த்தசாத்திரம் - பொருள் நூல் . 
அயிரை - நொய்ம்மீன் ; நுண்மணல் ; சேர அர் ( ரு ) த்தசாமம் - நடு இரவு . 
நாட்டில் உள்ள மலை ; சேர நாட்டு ஆறு . அர்த்ததாயம் - வாரிசாகப் 

பெறும் பங்குப் 
அயில் - இரும்பு ; கூர்மை ; அறுவை செய்யும் பொருள் . 
கத்தி ; வேல் ; கலப்பை ; கோரை ; விரை ; அர் ( ரு ) த்த நாரீச ( சுர ) ன் - பாதி உடம்பு பெண் 
முசுமுசுக்கை ; அழகு ; உண்ணல் , 

வடிவான சிவன் , உமையொருபாகன் . 
அயில்தல் - உண்ணுதல் . 

அர்( ரு ) த்தமண்டபம் - கருவறையை அடுத்த 
அயிலவன் , ) வேற்படை உடையவன் , முருகக் 
அயிலான் 

மண்டபம் . 
} 
கடவுள் . 

அர்த்தரதன் - போர்புரிந்து பின்னடையும் தேர் 
அயிலுழவன் - வீரன் . 

வீரன் . 
அயிற்பெண்டு - வரிக்கூத்துவகை . 

அர் ( ரு ) த்தராத்திரி - நள்ளிரவு . 
அயின்றாள் - அன்னை . 

அர்த்தவாதம் - பயனைச் சொல்லல் ; புகழ்தல் . 
அயினி - உணவு ; நீராகாரம் . 

அர் ( ரு ) த்தாங்கீகாரம் - பாதிக்கு ஒப்புதளித்தல் ;; 
அயினிநீர் - மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்த இருதிறத்தாருள் ஒருசாரார் மட்டும் உடன் 
ஆலத்திநீர் . 

படுகை . 


குறிஞ்சி அர்ச்சிதன் 


அர் ( ரு ) த்தாபத்தி 


39 


அரசாளுதல் 


} 


நடனம் 


நூல் ; 


அர் ( ரு ) த்தாபத்தி - ஓர் அளவை , சொல்லியது அரங்கு - அரங்கம் ; கருப்பம் ; உள் வீடு . 
கொண்டு சொல்லப்படாத பொருளைப் அரங்குதல் - தைத்தல் ; 

அரங்குதல் - தைத்தல் ; அழிதல் ; அழுந்துதல் ; 
பெறுதல் . 

வருத்துதல் ; உருகுதல் . 
அர்த்தித்தல் - இரத்தல் ; இரண்டு சமபாகங் அரங்கவீடு - உள்ளறை . 
களாகப் பிரித்தல் . 

அரங்கேசன் - காண்க : அரங்கநாதன் . 
அர்ப்பணம் - உரிமைப்படுத்துதல் ; காணிக்கை அரங்கேற்றம் , புது நூல் , நடனம் முதலிய 
செலுத்துகை ; படைத்தல் . 

அரங்கேற்று வற்றை முதன்முறை சபைக் 
அர்ப்பித்தல் - உரியதாக்குதல் . 

குக் காட்டும் செய்கை . 
அர்ப்பிதம் , - உரியதாக்கப்பட்டது . 

அரங்கேற்றுதல் - புது நூல் , 

முதலிய 
அர காண்க : அரா . 

வற்றை முதன்முறை சபையில் ஏற்கச் செய்தல் . 
அரக்கம் - நன்னாரி ; அகில் ; அவலரக்கு ; குருதி ; 

அரசங்கம் - அரசனுக்குத் துணைசெய்யும் 
பாதுகாப்பு . 

அமைப்பு . 
அரக்கன் - இராக்கதன் ; சூடு போடுதற்குரிய அரசச்சின்னம் - அரசாங்க அடையாளம் . 
மாடு . 

அரசண்மை - பகையரசன் அணித்தாக இருக்கை . 
அரக்காம்பல் - செவ்வாம்பல் . 

அரசநீதி - அரசியல் கூறும் 

அரசியல் 
அரக்கி - இராக்கதப் பெண் ; நஞ்சு . 

கோட்பாடு . 
அரக்கிலச்சினை - அரக்காலிடும் முத்திரை . 

அரசப்பிரதட்சிணம் - அரசமரத்தை வலம்வருகை . 
அரக்கு - செம்மெழுகு ; சிவப்பு ; சாதிலிங்கம் ; | அரசம் - சுவையில்லாதது ; மூலநோய் . 
சாராயம் ; கஞ்சி ; எள்ளின் காயில் காணும் அரசமரம் -- மரவகையுள் ஒன்று . 
ஒருவகை நோய் . 

அரசமுல்லை - அரசன் தன்மை கூறும் புறத் 
அரக்குக் காந்தம் - ஒருவகைக் காந்தக்கல் . 

துறை . 
அரக்குச்சாயம் - துணிகளுக்கு ஊட்டும் கருஞ் அரசர் அறுகுணம் அரசனின் வெளிநாட்டுக் 
சிவப்புச் சாயம் . 

கொள்கையில் ஆறு தன்மைகள் ; அவை : நட்பு , 
அரக்குத்தைலம் - கொம்பரக்கு முதலியவற்றால் 

பகை , செலவு , 

இருக்கை , கூடினரைப் 
வடிக்கும் ஒருவகைத் தைலம் . 

பிரித்தல் , கூட்டல் . 
அரக்குதல் - தேய்த்தல் ; அழுத்தல் ; வருத்துதல் ; அரசர் அறுதொழில் - அரசர்க்குரிய ஆறு 
சிதைத்தல் ; முழுதும் உண்ணுதல் ; இருப்பு 

தொழில்கள் ; அவை : ஓதல் , வேட்டல் , ஈதல் , 
விட்டுப் பெயர்த்தல் . 

படைக்கலம் 

பயிறல் , 

பல்லுயிரோம்பல் , 
அரக்குநீர் - சாதிலிங்கம் கலந்த நீர் ; ஆலத்திநீர் ; 

பகைத்திறம் தெறுதல் . 
குருதி . 

அரசர்பா - காண்க : ஆசிரியப்பா . 
அரக்கு மஞ்சள் - கருஞ்சிவப்பு 
- கருஞ்சிவப்பு மஞ்சள் ; பூசு 

அரசவாகை அரசன் இயல்பு கூறும் புறத் 
மஞ்சள் . 

துறை . 
அரகர - சிவசிவ எனப் பொருள்படும் ஓரடுக்கு அரசவாரியன் - குதிரை நடத்துவோரில் 
மொழி . 

சிறந்தவன் . 
அரங்க - முழுதும் . 

அரசவிலை முருகு காதணிவகை . 
அரங்கநாதன் - அவைத்தலைவன் ; திருவரங்கத் அரசளித்தல் - காண்க : அரசாளுதல் . 
தில் வீற்றிருக்கும் திருமாலின் பெயர் . 

அரசன் - நாடாள்வோன் ; துருசு ;; 

வன்னியன் ; 
அரங்கபூசை - இடவழிபாடு ; போர் , பந்தயம் , வியாழன் ; பூவரசு ; கோவைக்கொடி . 
நாடகம் ஆகியன தொடங்கும்போது செய்யும் அரசன்விருத்தம் - நூல்வகை . 
பூசை . 

அரசன்விரோதி - கோவைக்கொடி ; பூவரசமரம் . 
அரங்கபூமி - போர்க்களம் ; திரையரங்கம் , நாடக அரசாங்கம் அரச உறுப்பு ; அரசியல் துறைகள் ; 
மேடை . 

அரசாட்சி . 
அரங்கம் - நாடகமேடை ; போர்க்களம் ; சூதாடும் அரசாட்சி - அரசு நிருவாகம் . 
இடம் ; 

படைக்கலக் கொட்டில் ; அவை ; அரசாணி - அரசங்கொம்பு ; மணப்பந்தலில் 
ஆற்றிடைக்குறை ; திருவரங்கம் ; தரா . 

அரசங்கால் நடும் மேடை ; அரசி ; அம்மி . 
அரங்கமேடை - நாடகமேடை ; சொற்பொழிவு | அரசாணிக்கால் - அரசங்கொம்பு . 
மேடை . 

அரசாணிமேடை - அரசங்கால் நட்ட திருமண 
அரங்கன் - காண்க : அரங்கநாதன் . 

மேடை . 
அரங்கி - வஞ்சகம் உடையவள் ; நடிகை . 

அரசாளுதல் - அரசு செய்தல் . 


அரசானம் 


40 


அரவக்கொடியோன் 


அரசானம் - அரசமரம் ; அரத்தைப் பூண்டு . அரணை - பல்லி போன்ற ஓர் உயிர்வகை , பாம் 
அரசி - அரசன் மனைவி ; அரசாளுபவள் . 

பரணை . 
அரசிகன் - சுவையறியாதவன் . 

அரத்தகம் - செம்பஞ்சு. 
அரசியல் - அரசாளும் முறை ; காண்க : அரசங்கம் . அரத்தம் - குருதி ; சிவப்பு ; செம்பஞ்சு; அரக்கு ; 
அரசிருக்கை - அரசன் வீற்றிருக்கும் அவை ; செங்குவளை ; செம்பரத்தை ; நீலோற்பலம் ; 
அரியணை . 

தாமரை ; நெற்றித்திலகம் ; பவளம் ; பொன் ; 
அரசிலை - அரசமரத்தின் இலை ; விலங்குகளுக்கு கடுக்காய் ; ஒத்த காதல் . 
இடும் அரசிலைக்குறி ; அரைமூடி . 

அரத்தன் - செவ்வாய்க் கோள் . 
அரசிறை - அரசாங்க வரி ; அரசர்க்கு அரசன் . அரத்தை - ஒரு மருந்துச் செடிவகை ; 

முடக் 
அரசு - அரசன் ; இராச்சியம் ; அரசியல் , கொற்றான் ; குறிஞ்சியாழிசை. 
அரசாட்சி ; அரசமரம் ; திருநாவுக்கரச நாய அரத்தோற்பலம் - செங்கு வளைக் 

கொடி ; 
னார் . 

காண்க : செவ்வாம்பல் . 
அரசுகட்டில் - அரியணை . 

அரதனம் - இரத்தினம் ; மிருதபாடாணம் . 
அரசுவா - பட்டத்து யானை . 

அரதனாகரம் - கடல் ; தனுக்கோடிக்குக் கிழக்கே 
அரசோனம் - காண்க : வெள்ளைப்பூண்டு . 

யுள்ள கடல் . 
அரட்சி - மனக்குழப்பம் . 

அரதி - வேண்டாமை ; துன்பம் . 
அரட்டடக்கி - செருக்குள்ளவர்களை அடக்கு அரதேசி - உள் நாட்டுப் பிச்சைக்காரன் . 
பவன் . 

அரந்தை -- துன்பம் , வருத்தம் ; குறிஞ்சிப்பண் ; 
அரட்டம் - பாலை நிலம் ; பொழுதுவிடிகை . 

நீர் நிலை . 
அரட்ட முக்கி -- காண்க : 

| -- காண்க : அரட்டடக்கி ; குறும்பர் அரப்பிரியை - சிவனுக்கு விருப்பமான உமை . 
களை ஒடுக்குபவன் ; திருமங்கையாழ்வார் . அரப்பு - எண்ணெய்க் குளியலுக்குத் தேய்த்துக் 
அரட்டல் புரட்டல் - நோய் முற்றலால் நிகழும் கொள்ளும் சிகைக்காய் முதலியன . 
நோவு - 

அரப்பொடி - இரும்புத் தூள் . 
அரட்டன் - குறும்பன் ; சிற்றரசன் ; மிடுக்கன் ; அரபி - காண்க : கடுக்காய் ; ஒரு நாடு ; ஒரு மொழி . 
கொள்ளையடிப்பவன் ; வீண்பேச்சுப் பேசு அரபுத்தமிழ் - அரபுச் சொற்களைத் தமிழில் 
வோன் . 

எழுதிய குரான் ; அரபுச் சொற்கள் கலந்து 
அரட்டி - அச்சம் . 

வழங்கும் தமிழ் . 
அரட்டு - ஆணவம் ; மிடுக்கு ; குறும்பர் ; குறும்பு ; அரம் - இரும்பைத் தேய்க்கப் பயன்படும் கருவி ; 
அச்சம் . 

விரைவு ; வண்டி ; பாதலம் ; தோல் . 
அரட்டுதல் - அச்சுறுத்தல் . 

அரம்பன் - குறும்பு செய்வோன் . 
அரட்டையடித்தல் - வீண்பேச்சுப் பேசுதல் . 

அரம்பு - குறும்பு ; விரும்பியதை நிறைவேற்றும் 
அரண் - பாதுகாப்பு , காவல் ; கோட்டை ; சுற்று 

ஆற்றல் . 
மதில் ; காவற்காடு ; கவசம் ; வேலாயுதம் ; | அரம்பை காண்க : ஓமம் ; வாழைமரம் ; தேவ 
செருப்பு ; அழகு ; அச்சம் . 

ருலகத்துள்ள நாடகமகளிருள் ஒருத்தி . 
அரண்மனை மதிலால் காவல் செய்யப்பட்ட அரம்பையர் - தெய்வமகளிர் . 
மாளிகை ; அரசன் இருப்பிடம் . 

அரமகள் - தெய்வப்பெண் . 
அரணம் - அரண் , 

கொத்தளம் ; 

பாதுகாப்பு , அரமனை - காண்க : அரண்மனை 
காவல் ; கவசம் ; செருப்பு ; கருஞ்சீரகம் : அரமாதர் - தெய்வப்பெண்டிர் . 
மஞ்சம் ; தொடுதோல் . 

அரமாரவம் - காண்க : நாயுருவி . 
அரணம்வீசுதல் - கவசம் அணிதல் . 

அரமி - கடுக்காய் . 
அரணி - முன்னைமரம் ; தீக்கடைகோல் ; | அரமியம் - அரண்மனை ; நிலாமுற்றம் ; பிரமிப் 
நெருப்பு ; சூரியன் ; கவசம் ; கோட்டைமதில் ; பூண்டு ; நாயுருவி . 
வேலி ; காடு . 

அரயன் - அரசன் . 
அரணித்தல் - காவல் செய்தல் ; அலங்கரித்தல் ; அரரி - கதவு . 
கடினப்படுதல் . 

அரலை - கழலைக்கட்டி ; கடல் ; மரற்செடி ; 
அரணியம் - காடு . 

கற்றாழை ; விதை ; கொடுமுறுக்கு ; பொடிக் 
அரணியன் - காட்டிலிருப்பவன் ; அடைக்கல கல் ; கனி ; குற்றம் ; கோழை . 
மானவன் . 

அரவக்கிரி - வேங்கடமலை . 
அரணியா - காட்டுக் கருணைக்கிழங்கு . 

அரவக்கொடியோன் - துரியோதனன் . 


அரவங்கலக்கம் 


41 


அரிகண்டம் பாடுதல் 


கைலாயமலை . 


அரவங்கலக்கம் - சாகுங் காலத்துண்டாகும் | அரன்மகன் - முருகக் கடவுள் ; விநாயகன் ; வீர 
அறிவுத் தெளிவு ; முகப்பொலிவு . 

பத்திரன் . 
அரவணிந்தோன் - பாம்புகளை அணிந்திருக்கும் அரன்வெற்பு - சிவ பெருமான் வீற்றிருக்கும் 

சிவன் . 
அரவணை - பாம்புப் படுக்கை ; 

திருமால் அரனிடத்தவள் - சிவபெருமானின் இடப்பக்கத் 
கோயில்களில் இரவில் படைக்கும் சருக்கரைப் 

திலிருக்கும் உமை . 
பொங்கல் . 

அரனெறி - திருவாரூரில் உள்ள ஒரு சிவாலயம் . 
அரவணைச்செல்வன் - பாம்புப் படுக்கையில் அரா - பாம்பு ; ஆயிலிய நாள் ; நாகமல்லி . 
பள்ளிகொள்ளும் திருமால் . 

அராக்கோள் - இராகு கேதுக்கள் . 
அரவணைத்தல் - தழுவுதல் ; ஆதரித்தல் . 

அராகம் - கலிப்பாவின் ஓர் உறுப்பு ; தக்கராகம் ; 
அரவணையான் 

காண்க : அரவணைச்செல்வன் . பாலையாழ்த்திற வகை ; ஆசை ; சிவப்பு ; 
அரவதண்டம் - யமதண்டனை . 

பொன் . 
அரவப்பகை - பாம்புக்குப் பகையான கருடன் . 

. 

அராகித்தல் - இடையறாது கடுகிச் செல்லுதல் . 
அரவம் - பாம்பு ; ஆயிலிய நாள் ; இராகுகேதுக் அராசகம் - நாட்டில் அரசியல் இல்லாக் காலத் 
கள் ; ஆரவாரம் ; பரலுள்ள சிலம்பு ; படை தில் நிகழும் குழப்பம் . 
யெழுச்சி ; பதஞ்சலிமுனிவர் ; குங்குமம் ; அதி அராட்டுப்பிராட்டு - போதியதும் 

போதாதது 
மதுரம் ; மரமஞ்சள் ; வில்லின் நாண் . 

மானது . 
அரவன் - பாம்புகளை அணிந்துள்ள சிவன் . அராத்துதல் - அராவுதல் , மிண்டுதல் . 
அரவாட்டிப்பச்சை -- தொழுகண்ணிச்செடி . அராதி - பகைவன் . 
அரவாபரணன் - காண்க : அரவன் .. 

அராந்தானம் - சமணப்பள்ளி . 
அரவாய்க் கடிப்பகை - அரம் போன்ற விளிம் அராநட்பு - வேண்டாவெறுப்பு . 
புடைய வேப்பிலை . 

அராபதம் - வண்டு . 
அரவித்தல் - ஒலியெழுப்பல் . 

அராமி - கொடியன் ( ள் ) . 
அரவிந்தப்பாவை - தாமரையில் வீற்றிருக்கும் அராமுனிவர் - பதஞ்சலிமுனிவர் .. 
திருமகள் . 

அராவாரம் - காண்க : கொடிமுந்திரி . 
அரவிந்தம் - தாமரை ; இரசம் . 

அராவுதல் - அரத்தால் தேய்த்தல் ; உராய்தல் ; 
அரவிந்தராகம் - பதுமராகம் . 

மாறுபடுதல் . 
அரவிந்தலோசனன் தாமரைக் கண்ணன் , 

அராவைரி - கருடன் ; மயில் ; கீரி . 
திருமால் . 

அராளகடகாமுகம் - நிருத்தக்கை முப்பதனுள் 
அரவிந்தன் - தாமரையிலிருந்து தோன்றிய 

ஒன்று . 
பிரமன் . 

அராளம் -- காண்க : இருவாட்சி ; குங்கிலியம் ; 
அரவிந்தை - காண்க : அரவிந்தப்பாவை . 

இணையா வினைக்கை வகை . 
அரவு - பாம்பு ; ஒலி ; உடைப்பு அடைக்கும் | அரி - வண்டு ; மென்மை ; 

கண்வரி; கண் ; 
வைக்கோல் பழுதை ; நாகமரம் ; ஆயிலியம் ; 

சிலம்பினுட் பரல் ; சிலம்பு ; உள் துளை; 
தொழிற்பெயர் விகுதி . 

மூங்கில் ; சோலை ; தேர் ; மக்கள் துயிலிடம் ; 
அரவுயர்த்தோன் - காண்க : அரவக்கொடியோன் . கட்டில் ; கடல் ; தகட்டு வடிவு ; கூர்மை ; 
அரவுரி - பாம்புத்தோல் ; பாம்புச் சட்டை . 

வலிமை ; மரவயிரம் ; அரியப்பட்ட கைப் 
அரவுருட்டுதல் - வைக்கோற் புரியை உடைப்பிற் 

பிடிக் கதிர் ; அரிசி ; கள் ; குற்றம் ; நீர்த்திவலை ; 
செலுத்துதல் . 

ஆயுதம் ; பகை ; நிறம் ; அழகு ; பொன்னிறம் ; 
அரளி - அலரி ; பீநாறிமரம் . 

திருமால் ; சிவன் ; இந்திரன் ; யமன் ; காற்று ; 
அரளுதல் - பிரமித்தல் , திகைத்தல் ; மிக 

ஒளி ; சூரியன் ; சந்திரன் ; சிங்கம் ; குதிரை ; 
அஞ்சுதல் . 

குரங்கு ; பாம்பு ; தவளை ; கிளி; திருவோணம் ; 

துளசி ; நெல் ; நெற்கதிர் . 
அரற்றல் - அரற்றுதல் ; யாழ்நரம்போசை . 

அரிக்கஞ்( ண் )சட்டி - அரிசி களையும் சட்டி . 
அரற்று - புலம்பல் ; குறிஞ்சி யாழ்த்திறவகை . 

அரிக்காரன் - தூதன் ; கட்டியங் கூறுவோன் . 
அரன் - பதினோர் உருத்திரருள் 

அரிகண்டம் - கழுத்தில் மாட்டப்படும் 
பெயர் ; எப்பொருட்கும் இறை ; அழிப்போன் ; 

இரும்பு வட்டம் ; ஒருவித வேடம் ; தொல்லை . 
அரசன் ; நெருப்பு ; மஞ்சள் . 

அரிகண்டம் பாடுதல் -- கழுத்தில் கத்தியைக் 
அரன் தோழன் - சிவனின் தோழனான குபேரன் . கட்டிக்கொண்டு எதிரி கொடுக்கும் குறிப்புக்கு 
அரன் நாள் - சிவனுக்குரிய நாள் , திருவாதிரை . ஏற்பப் பாடுதல் . 


ஒருவரின் 


6 


அரிகயிறு 


42 


அரிமணல் 


கையை 


அரித்திராடம் } - 


அரிகயிறு - தொட்ட 

அரியும் அரித்தல் - தினவெடுத்தல் ; மேய்தல் ; கொழித் 
நூற்பொறி . 

தெடுத்தல் ; தூசு போக்கல் ; கூட்டு தல் ; நீர் 
அரிகரகுமரன் , 

அறுத்துச் செல்லுதல் ; நீரில் கழுவிப் பிரித்தல் ; 
ஐயனார் . 
அரிகரபுத்திரன் | 

பூச்சி தின்னுதல் ; வருத்துதல் ; இடைவிடுதல் ; 
அரிகரன் - திருமாலும் சிவனும் கூடிய மூர்த்தி .. சிறிது சிறிதாகக் கவர்தல் . 
அரிகல் - மேருமலை . 

மஞ்சள் ; பொன்னி 
அரிகால் - காண்க : அரிதாள் . 

சுக்கான் . 
அரிகிணை - மருதநில வாத்தியம் . 

அரித்து - பசுமை ; பசும்புல் ; பசும்புரவி ; சிங்கம் ; 
அரிகுரல் - கரகரத்த குரரல் . 

சூரியன் . 
அரிகூடம் - கோபுரவாயில் மண்டபம் . 

அரித்தை - நடுக்கம் ; துன்பம் . 
அரிகேசரி - பாண்டிய மன்னரின் பட்டப்பெயர் . அரித்தை ( வி ) - அரித்தாய் எனப் பொருள்படும் 
அரிச்சாவி - காண்க : அரிசா . 

ஒரு முன்னிலை வினைமுற்று . 
அரிச்சிகன் - சந்திரன் . 

அரிதகி - காண்க : கடுக்காய் . 
அரிச்சுவடி - அகரச் சுவடி என்பதன் மரூஉ ; | அரிதட்டு - சல்லடை . 
பிள்ளைகளின் தொடக்க நூல் ; எழுத்துக் அரிதம் - பசும்புரவி ; மஞ்சள் ; பூமி . 
கற்பிக்கும் புத்தகம் ; அரிவரியேடு ; நெடுங் அரிதல் - அறுத்தல் . 
கணக்கு எழுதப்பட்ட புத்தகம் . 

அரிதாட்புள்ளி - கதிர் அறுத்த தாளைக்கொண்டு 
அரிசந்தனம் - தேவருலக ஐந்து மரங்களுள் 

கணிக்கும் தானிய மதிப்பு . 
ஒன்று ; செஞ்சந்தனம் ; தாமரைப் பூந்தாது ; அரிதாரம் - தாளகபாடாணம்; கத்தூரி ; 
மஞ்சள் ; நிலவு . 

மஞ்சள் ; திருமகள் . 
அரிசம் - அமாவாசை மிகுதியாகவும் பிரதமை அரிதாலம் - பொன்னரிதாரம் ; மஞ்சள் நிறமான 
குறைவாகவும் கூடியிருக்கும் நாள் ; மகிழ்ச்சி ; 

ஒருவகைப் புறா . 
மிளகு . 

அரிதாள் - கதிரறுத்த தாள் ; திருமால் திருவடி 
அரிசயால ) ம் - சரக்கொன்றை ; எலுமிச்சை . 

அரிதாளம் - நவதாளத்துள் ஒன்று ; பொன்னரி 
அரிசனம் - காண்க : மஞ்சள் ; தாழ்த்தப் 

தாரம் . 
பட்டோர் . 

அரிதினம் - ஏகாதசி . 
அரிசா - பெருங்குமிழமரம் . 

அரிது - அருமை ; பசுமை . 
அரிசி - உமி நீக்கப்பட்ட தானியவகை ; தானிய 

அரிதொடர் - தொட்டால் கையை அரியும் சங் 
மணி ; மூங்கிலரிசி முதலியன ; மஞ்சள் ; 

கிலிப் பொறி . 
கடுக்காய் . 

அரிந்தமன் பகைவரையடக்குவோன் ; 
அரிசிக்கம்பு - கம்புப் பயிர்வகை . 

திருமால் . 
அரிசிக்காடி - புளித்த கஞ்சி . 

அரிநூற்பொறி - தொட்ட 

அறுக்கும் 
அரிசிப்பல் - சிறுபல் . 

நூற்பொறி . 
அரிசிப்புல் - செஞ்சாமை . காண்க : மத்தங்காய்ப் 

அரிப்பரித்தல் - கொழித்து எடுத்தல் . 
புல் . 

அரிப்பறை - செவிப்பறையைத் தாக்கும் 
அரிசு - மிளகு ; வேம்பு . 

ஒலியையுடைய பறை . 
அரிட்டம் - கேடு ; பிள்ளை பெறும் இடம் ; | அரிப்பன் - காண்க : அரிப்புக்காரன் . 
நன்மை ; சாக்குறி ; மிளகு ; வெள்ளுள்ளிப் 

அரிப்பனி - இடைவிட்ட துளி . 
பூண்டு ; கடுகுரோகிணிப் பூண்டு ; வேப்பமரம் ; 

அரிப்பிரியம் - கடம்பு ; கடுகுரோகிணி ; சங்கு . 
மோர் ; கள் ; முட்டை ; காகம் . 

அரிப்பிரியை - திருமாலால் 

திருமாலால் விரும்பப்பட்டவள் , 
அரிட்டித்தல் - கொல்லல் . 

திருமகள் . 
அரிட்டை - தீங்கு ; கடுகுரோகிணிப் பூண்டு . 

அரிப்பு - பிரித்தெடுக்கை : குற்றம் ; சினம் ; தினவு . 
அரிடம் - காண்க : அரிட்டம் . 

அரிப்புக்காரன் - அரித்துப் பொருள் தேடுவோன் . 
அரிணம் - மான் ; யானை ; பொன் ; சந்தனம் ;; அரிப்புக்கூடை - சல்லடை . 
வெண்மை ; சிவப்பு . 

அரிப்புழுக்கள் - அரிசிச்சோறு . 
அரிணி - அழகிய பெண் ; பெண்மான் ; அப்சரசு | அரிப்பெட்டி - சல்லடை . 
களுள் ஒரு சாரார் ; 

பச்சை 

நிறத்தினள் ; அரிபாலுகம் - தக்கோலச்செடி . 
வஞ்சிக்கொடி . 

அரிமஞ்சரி - குப்பைமேனிப் பூண்டு . 
அரிணை - கள் . 

அரிமணல் - நுண்மணல் . 


கையை 


--- 


அரிமணி 


43 


அருங்கலம் 


அறிவு , 


அரிமணி - மரகதம் . 

அருக்காணி - அருமை ; அழுத்தம் . 
அரிமந்திரம் - சிங்கம்வாழ் குகை . 

அருக்கு - காண்க : அருமை ; எருக்கு ; அருக்காணி ; 
அரிமருகன் - கணபதி ; முருகக்கடவுள் . 

அஞ்சுகை . 
அரிமா - சிங்கம் . 

அருக்கு ( வி ) - அருக்கு என் ஏவல் . 
அரிமாநோக்கம் - சிங்கத்தின் பார்வை ; முன்னும் | அருக்குதல் - சுருக்குதல் ; காய்ச்சுதல் ; 

விலக் 
பின்னும் பார்த்தல் ; சூத்திர நிலையுள் ஒன்று . குதல் ; அருமை பாராட்டு தல் ; அழித்தல் . 
அரிமுகவம்பி - சிங்கமுக ஓடம் . 

அருகசரணம் - அருகனைச் சரண்புகுதல் . 
அரிய - அருமையான . 

அருகசனி - பேரேலப்பூண்டு . 
அரியகம் - காற்சரியென்னும் அணி ; கொன்றை அருகனி - பிரண்டைக்கொடி . 
மரம் . 

அருகணை - நுழைவாயிலின் பக்கம் . 
அரியசம் - காண்க : சரக்கொன்றை . 

அருகந்தர் - அருக சமயத்தார் . 
அரியசாரணை - மாவிலிங்கமரம் . 

அருகந்தாவத்தை - முத்திநிலை . 
அரியணை - சிங்கா தனம் . 

அருகம் - சமணசமயம் ; தகுதி ; பக்குவம் ; அகில் ; 
அரியணைச்செல்வன் - அருகன் . 

அண்மை ; சீந்தில் . 
அரியம் - வாத்தியம் . 

அருகர் -- அருகசமயத்தவர் ; பக்குவ நிலையி 
அரியமா - பன்னிரு ஆதித்தருள் ஒருவர் ; சூரியன் , லுள்ளவர் ; நிலையாமை ; அண்மை . 
அரியமான் - பிதிரர் தலைவன் . 

அருகல் - அருகு ; அருமை ; குறைதல் ; சாதல் ; 
அரியல் - அரிதல் ; கள் . 

அணைதல் . 
அரியாசம் - ஒரு மணப்பொருள் . 

அருகன் - அருகக் கடவுள் ; சமணசமயத்தான் ; 
அரியாசனம் - காண்க : அரியணை . 

தக்கவன் ; தோழன் ; பக்குவி . 
அரியாயோகம் - அரைப்பட்டிகை ; மருந்து . அருகன் எண்குணம் - கடையிலா 
அரியுண்மூலம் - கோரைக்கிழங்கு . 

கடையிலாக் 

காட்சி , கடையிலா ஆற்றல் , 
அரியெடுப்பு - ஊர்த் தொழிலாளருக்குக் களத் கடையிலா இன்பம் , பெயர் இன்மை , குலம் 

தில் கொடுக்கும் இருகை அளவுத் தானியம் . இன்மை , ஆயுவின்மை , அழியாவியல்பு . 
அரியேறி - சிங்கத்தை ஊர்தியாகவுடைய அருகன் எண்சிறப்பு - அருகதேவனுக்குரிய 
கொற்றவை . 

எட்டு மங்கலப் பொருள்கள் ; அவை : தூபதீபக் 
அரியேறு - ஆண்சிங்கம் . 

காட்சி , தேவதுந்துபி , தெய்வத்துவனி, 
அரில் - பிணக்கம் ; பின்னல் ; குற்றம் ; 

குரல் ; 

சிங்காதனம் , பிண்டி , வெண்சாமரை , புட்ப 
கூந்தல் ; சிறுகாடு ; மூங்கில் ; பாயல் ; பலா ; மாரி , மும்மைக்குடை . 
பரல் . 

அருகனைத்தரித்தாள் - தருமதேவதை . 
அரிவரி - காண்க : நெடுங்கணக்கு . 

அருகாழி - கால்விரல் மோதிரம் . 
அரிவருடம் - ஒன்பது கண்டங்களுள் ஒன்று . அருகி - கள் . 
அரிவாள் - வெட்டறுவாள் ; நெல் முதலியன அருகி ( வி ) - சிறிது சிறிதாகி , குறைந்து . 
அரியும் கருக்கறுவாள் 

அருகியரத்தம் - பூனைக்காலிப் பூண்டு . 
அரிவாள்மணை - காய்கறிகளை அரியும் கருவி . அருகியல் - சாதிப் பெரும்பண்வகை . 
அரிவாள்முனைப்பூண்டு - ஒருவகைப் பூண்டு . அருகியவழக்கு - குறைந்த வழக்கு , மிகுதியாய்ப் 
அரிவிமயிர் - வீரர் வேல் நுனியில் ணி 

பயன்படுத்தப்படாதது . 
யு 

அருகு - அண்மை ; பக்கம் ; 
பறவை மயிர் . 

ஓரம் ; இடம் ; 
அரிவை - இருபது முதல் இருபத்தைந்து ஆண்டு 

தீவட்டி . 
வரை உள்ள பெண் . 

அருகு ( வி ) - அருகு என் ஏவல் ; குறை . 
அரீடம் - கடுகுரோகிணிப் பூண்டு . 

அருகுகால் - கதவு நிலை . 
அரு - உருவமற்றது ; கடவுள் ; மாயை ; சித்த அருகுதல் - குறைதல் ; அருமையாதல் ; கிட்டல் ; 

பெருகுதல் ; அறிதல் ; குறிப்பித்தல் ; 
பதவி ; அட்டை ; புண் . 

நோவுண்டாதல் ; அஞ்சுதல் . 
அருக்கம் - எருக்கஞ்செடி ; நீர்க்காக்கை ; சுக்கு ; 

அருங்கதி - வீடுபேறு . 
செம்பு ; பளிங்கு ; சூரியன் ; சுருக்கம் . 

அருங்கலச்செப்பு - அ ணி கலப்பேழை ; ஒரு 
அருக்களித்தல் - அஞ்சுதல் ; அருவருத்தல் . 

சமண நூல். 
அருக்களிப்பு - அருவருப்பு . 

அருங்கலம் - அணிகலன் ; அழகு செய்யும் 
அருக்கன் - சூரியன் ; இந்திரன் ; தமையன் ; பொருள் ; நற்காட்சி , நல்லறிவு , நல்லொழுக் 
எருக்கு ; சுக்கு . 

கம் என்னும் மும்மணிகள் . 


அருங்கலைவிநோதன் 


44 


அரும்பதம் 


புதன் . 


விடாத 


அருங்கலைவிநோதன் - நூலாராய்ச்சியை யே அருணவூரி - இந்திரகோபப் பூச்சி . 
பொழுதுபோக்காக உடையவன் . 

அருணன் - சூரியன் ; சூரியனின் தேர்ப்பாகன் ; 
அருங்கிடை - கடும்பட்டினி ; நோய்வாய்ப்பட் 
டிருக்கை . 

அருணாசலம் - திருவண்ணாமலை . 
அருங்கு - அருமை . 

அருணி - மான்சாதிப் பெண் .. 
அருங்கோடை - கடுவெயிற்காலம் ; முதுவேனில் ; | அருணினம் - நன்னாரி ; திரு நாமப்பா லைக் 
வறட்சிக்காலம் . 

கொடி , 
அருச்சகன் - கோயில் பூசை செய்வோன் , பூசாரி, 

அருணை காண்க : 

அருணாசலம் . 
அருச்சனை - காண்க : அர்ச்சனை . 

அருணோதயம் - சூரியனின் தோற்றம் ; விடியற் 
அருச்சி - பூசி ; ஒளி ; தீக்கொழுந்து ; கதிர் . 

காலம் . 
அருச்சிக்கை - காண்க : அருச்சித்தல் . 

அருத்தபாகம் - பாதிப் பங்கு . 
அருச்சிகன் - சந்திரன் . 

அருத்தபாகை - வேத நூற்பொருள் வகை . 
அருச்சித்தல் - பூசித்தல் ; கடவுளின் திருப்பெயர் | அருத்தம் - சொற்பொருள் ; கருத்து ; சாத்திரம் ; 
சொல்லி மலர் முதலியன இடுதல் . 

செல்வப் பொருள் ; பொன் ; விவகாரம் ; 
அருச்சுனம் - எருக்கஞ்செடி ; மருதமரம் ; புல் ; 

காரணம் ; முறை ; நீக்கல் ; பயன் ; பாதி ; 
பொன் ; பந்து ; வெள்ளையரிசியோடு அறுகை குங்கிலியம் . 
யும் சேர்த்து இடுகை ; வெண்மை ; மயில் . 

அருத்தயாமம் - காண்க : அர் ( ரு ) த்தசாமம் ; நடு 
அருச்சுனன் - ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை ; நெல் 

இரவு - 
வகை ; பஞ்சபாண்டவருள் ஒருவன் ; கார்த்த 

அருத்தலக்கணை - காண்க : விட்டும் 
வீரியன் . 

இலக்கணை . 
அருச்சுனி - பசு ; உஷாதேவி ; ஓர் ஆறு : 

அருத்தி - ஆசை ; விருப்பப் பொருள் ; செல்வன் ; 
அடிமைப் பெண் . 

இரவலன் ; பணியாளன் ; உண்பி ; கள் ; கூத்து . 
அருச்சை - பூசை . 

அருத்தித்தல் - இரத்தல் ; வேண்டுதல் ; பாதி 
அருசி - சுவையின்மை ; விருப்பின்மை . 

யாக்கல் . 
அருஞ்சிறை - கடுங்காவல் ; நரகம் . 

அருத்தியன் - விருப்பம் உடையவன் . 
அருஞ்சுரம் - நிழலற்ற நீளிடம் . 

அருத்து - சொற்பொருள் . 
அருஞ்சோதி - ஒருவகை நெல் . 
அருட்குடையோன் - அருள் தன்மையைக் குடை 

அருத்துதல் - உண்பித்தல் ; நுகரச் செய்தல் . 
யாக உடையவன் ; அருகன் ; கடவுள் . 

அருந்ததி - வசிட்டரின் மனைவி ; ஒரு நட்சத் 
அருட்குறி - சிவலிங்கம் . 

திரம் . 
அருட்சித்தி - பாதரசம் . 

அருந்தல் - அருமை ; பருகுதல் . 
அருட்செல்வம் - கருணையாகிய செல்வம் ; 

அருந்திறல் - அரிய திறமை உடையவன் ; அரிய 
இரக்க உணர்வு ; கடவுளின் அருள் . 

திறமை . 
அருட்சோதி - கடவுள் ; கௌரிபாடாணம் . 

அருந்துதல் - உண்ணு தல் ; குடித்தல் ; விழுங்கு 
அருட்டம் - கடுகுரோகிணி ; வேம்பு ; மிளகு . 

தல் ; அனுபவித்தல் . 
அருட்டி - அச்சம் ; நடுக்கம் . 

அருந்துதன் - வேதனை செய்வோன் . 
அருட்டுதல் - எழுப்புதல் ; அச்சுறுத்தல் ; மயக்கு அருந்துதி - காண்க : அருந்ததி . 
தல் . 

அருநிலை - கடந்து செல்லற்கரிய நிலை ; ஆழ 
அருட்பா - கடவுளின் அருள்பெற்றோர் பாடிய 

மான நீர்நிலை . 
பாடல்கள் ; இராமலிங்க அடிகள் அருளிய அருநெல்லி - சிறுநெல்லிமரம் . 
பாடல்களின் தொகுதி . 

அருநெறி - செல்லுதற்கரிய வழி ; மனைவாயில் ; 
அருட்புரி - குறிஞ்சியாழ்த் திறவகை . 

நரகம் ; பாலைவனம் . 
அருணகிரி - திருவண்ணாமலை ; 

அருணகிரி 

அருப்பம் - அருமை ; அற்பம் ; துயரம் ; ஒரு . 
நாதர் . 

நோய் ; திண்மை ; வழுக்கு நிலம் ; மருதநிலத் 
அருணம் - சிவப்பு ; பொன் ; செவ்வானம் ; சிந் தூர் ; மலை அரண் ; காட்டரண் ; சோலை ; 
தூரம் ; ஒரு மொழி ; ஒரு நாடு ; எலுமிச்சை ; நெற்கதிரின் கரு ; தொடரிச் செடி ; கள் ; 
முதிராத மாதுளை ; செம்மறி ஆடு ; யானை ; மோர் ; மா ; முதலில் முளைக்கும் மீசை ; பனி . 
மான் ; நீர் ; செங்குட்டநோய் ; வெண்மை . அருப்பலம் - அனிச்சமரம் . 
அருணமணி - மாணிக்கம் . 

அரும்பதம் - சிறந்த உணவு ; 

அரிய செவ்வி ; 
அருணவம் - கடல் . 

விளங்கற்கு அரிய சொல் . 


அரும்பதவுரை 


45 


அரைசிலை 


உரை . 


-- 


அரும்பதவுரை - கடின சொல்லுக்குத் தரப்படும் அருவுதல் - அறுத்தொழுகுதல் ; மெல்லெனச் 

செல்லுதல் ; கிட்டுதல் ; துன்பப்படுத்துதல் . 
அரும்பர் - காண்க : அரும்பு . 

அருவுருவம் - அரு என்றும் உரு என்றும் 
அரும்பல் - முளைத்தல் . 

சொல்லத்தகாதது . 
அரும்பாடு - கடினமான உழைப்பு . 

அருள் - சிவசத்தி ; கருணை ; பொலிவு ; முதிர்ந்த 
அரும்பாலை பாலைப்பண் வகை . 

மாதுளை மரம் ; நல்வினை ; ஏவல் . 
அரும்பாவி - மிகக் கொடியவன் . 

அருள்வாக்கு - இறைவன் அருள் பெற்றவரின் 
அரும்பிஞ்சு - மிக இளங்காய் . 

வாக்கு . 
அரும்பித்தல் - தோன்றுதல் . 

அருள் ( ளு ) தல் - காண்க : அருளல் ; கருணை 
அரும்பு - மொட்டு ; அணிகளின் அரும்பு வேலை ; காட்டுதல் ; கொடுத்தல் ; பணித்தல் ; மகிழ் 
முகத்தில் தோன்றும் இளமயிர் ; அரிசி . 

தல் ; அச்சமுறுதல் . 
அரும்புதல் - சிறிதாகத் தோன்றுதல் ; முகிழ்த் அருளகம் - வெள்ளெருக்கஞ்செடி . 
தல் , 

அருளம் - பொன் . 
அரும்புவளையம் - உருத்திராக்கம் முதலியவற் அருளரசி - வெட்பாலை மரம் ; குடசப்பாலை . 
றின் இடையிலே கோக்கப்படும் வளையம் . 

அருளல் - பெருங்கொடை ; காத்தல் ; 
அரும்பூட்டு - வருந்திப் பூட்டுவது ; இயல்பிலாத் கொடுத்தல் ; படைத்தல் ; இரங்குதல் . 
தொடர்ச்சி . 

அருளவம் - அழிஞ்சில் மரம் ; பெருமரம் . 
அரும்பெறல் - பெறுதற்கு அரியது . 

அருளறம் - அருளாகிய அறம் . 
அரும்பொருள் - முயன்று உணரும் இயல்புடைய அருளாழி - அறச்சக்கரம் . 

சொற்பொருள் ; பெறுதற்கு அரிய பொருள் . அருளாழிவேந்தன் - அருகன் ; கடவுள் ,. 
அருமணவன் - ஒரு தீவு ; அருமணத் தீவின் அருளாளன் - அருளை உடையவன் . 
யானை ; அகில்வகை . 

அருளிச்செய்தல் - சொல்லுதல் . 
அருமதாளம் - ஒன்பது தாளத்துள் ஒன்று . அருளிச்செயல் - கட்டளை ; அடியார் பாடல் . 
அருமந்த 

அருளிப்பாடு -- அருளப்பட்ட ஆணை ; ஆணை , 
அருமந்தன்ன 

கட்டளை . 
அருமருந்து - பெறுவதற்கு அரிய மருந்து , அருளுறுதி - வேம்பு . 
அமிழ்தம் . 

அருளொடு நீங்கல் - உலகின் துயரைக் கண்டு 
அருமவதி - பண்வகை . 

பற்று நீங்கும் புறத்துறை . 
அருமிதம் - அளவின்மை . 

அரூபம் - உருவம் இன்மை , அருவம் . 
அருமை - அரிய தன்மை ; பெருமை ; கடினம் ; அரூபமாதல் - பாழடைதல் . 
எளிதிற் கிட்டாமை ; சிறுமை ; இன்மை . 

அரூபி - உரு இல்லாதது ; கடவுள் ; 

சிவன் ; 
அருமை செய்தல் - பேராண்மை காட்டுதல் ; அசரீரி ; கருப்பூரம் . 
அருமை பாராட்டுதல் . 

அரேசகண்டு - கருணைக்கிழங்கு . 
அருவம் -- உருவமின்மை ; அருமை . 

அரேசிகம் - வாழைமரம் . 
அருவர் - தமிழர் . 

அரேணு - குலப்பெண் ; வால் மிளகு ; கடலை . 
அருவருத்தல் - மிக வெறுத்தல் . 

அரேணுகம்- காண்க : வால்மிளகு ; காட்டுமிளகு ; 
அருவருப்பு - மிகுவெறுப்பு . 

கடுமரவேர் . 
அருவல் - துன்பம் ; ஒருவகை நோய் . 

அரை - பாதி ; இடம் ; இடை ; தொடையின் 
அருவா - அருவாநாடு ; கொடுந்தமிழ் நாடு மேற்பாகம் ; வயிறு ; அல்குல் ; ஒரு மரம் ; மரத் 
பன்னிரண்டனுள் ஒன்று . 

தின் அடிப்பக்கம் ; தண்டு ; அரசியல் . 
அருவாட்டி - அருவாநாட்டுப் பெண் . 

அரைக்கச்சு - இடையில் அணியும் சிறப்பு உடை .. 
அருவாணம் - செப்புத் தட்டு ; கோயில் பிர அரைக்காசுத்தொண்டன் - மிகவும் எளியவன் . 
சாதம் . 

அரைக்காணி - ஓர் அளவை ; நூற்றறுபதில் ஒரு 
அருவாவசு - கதிரவன் கதிர்களுள் ஒன்று .. 

பங்கு . 
அருவாளர் - ஒரு சாதியார் . 

அரைக்கால் - ஓர் அளவை ; எட்டில் ஒரு பங்கு . 
அருவி - மலைவீழ் நீர் ; நீரூற்று ; கழிமுகம் ; நீர் ; அரைகல் - அம்மி . 
ஒழுங்கு ; உருவமில்லாதது ; பயிரின் தாள் ; அரைகுலையத் தலைகுலைய - மிக விரைவாய் . 
தினைத் தாள் ; அறுத்த ஒருபிடிக் கதிர் ; ஆறு ; அரைகுறை - முற்றுப்பெறாமை . 

அரைச்சதங்கை - குழந்தைகளின் இடைஅணி . 
அருவுடம்பு - நுண்ணுடல் , சூக்குமவுடல் . 

அரைசிலை - அம்மி . 


} - அருமையான . 


மலை . 


அரைசெலவு 


46 


அல்லிமாதர் 


சேமித்து 


அரைசெலவு - கறிக்கூட்டுப் பொருள் . 

அல்கு -- இரவு ; பிற்பகல் ; தங்குகை . 
அரைஞா( நா ) ண் - இடுப்பில் 

கட்டும் கயிறு ; அல்குகழி - உப்பங்கழி ; சிற்றாறு . 
வெள்ளிக் கயிறு ; கிணற்றின் செங்கல் வரை . அல்குதல் - அல்கல் ; தங்குதல் ; நிலைத்து 
அரைத்தல் - மாவாக்கல் ; தேய்த்தல் ; கொட்டை நிற்றல் ; சேருதல் ; அழிதல் ; 
நீக்குதல் ; அழித்தல் . 

வைத்தல் . 
அரைதல் - தேய்த்தல் ; அரைபடல் . 

அல்குல் - பக்கம் ; அரை ; பெண்குறி , நிதம்பம் . 
அரைநாள்- பாதிநாள் ; நடுநாள் ; நள்ளிரவு . அல்பொருள் - பாவம் ; உவமானம் .. 
அரைப்பட்டிகை - மாதர் இடையில் கட்டும் | அல்லகண்டம் - துன்பம் . 
அணிவகை . 

அல்லகம் - உற்பலம் ; செந்தாமரை ; கோவணம் . 
அரைப்படிப்பு - நிரம்பாக் கல்வி . 

அல்லகுறி - தலைமகனால் அன்றிப் பிறிதொன் 
அரைப்பணம் - அல்குல் ; பாதிக்காசு , 

றினால் நிகழும் குறி . 
அரைப்பை - இடுப்பில் கட்டும் நீண்ட பணப்பை ; அல்லகுறிப்படுதல் - இரவுக் குறியிடத்துக் குறி 
அல்குல் . 

யல்லாத குறியில் மயங்குதல் . 
அரைமதியிரும்பு - பாதித் திங்களைப் போன்ற அல்லங்காடி 

அல்லங்காடி - மாலைக்கடை . 
ஒருவகை அங்குசம் . 

அல்லது - தீவினை ; தவிர . 
அரைமனிதன் - பெருமை குறைந்தவன் . 

அல்ல தூஉம் - அல்லாமலும் . 
அரைமூடி - பெண்குழந்தைகளின் 

அரையில் 

அல்லதேல் - அல்லாமற்போனால் . 
கட்டும் அரசிலை வடிவ அணி . 

அல்லதை - அல்லாமல் . 
அரையர் - திருமால் திருக்கோயில்களில் திவ்வி 

திருக்கோயில்களில் திவ்வி அல்லம் - காண்க : இஞ்சி . 
யப் பிரபந்தம் பாடித் தொண்டு செய்பவர் . அல்லல் - துன்பம் . 
அரையன் - அரசன் ; ஒரு பழைய பட்டம் . 

அல்லவை - தீயவை ; பயனின்மை . 
அரையாப்பு - தொடையிடுக்கில் உண்டாகும் 

அல்லறை சில்லறை - மிச்சத்தொகை ; சிறு துன் 
கட்டி . 

பங்கள் . 
அரையிருள் - நள்ளிரவு . 

அல்லா - வருத்தம் ; மகமதியர் வழிபடும் 
அரைவட்டம் - வட்டத்தில் பாதி ; காண்க : அரை கடவுளின் பெயர் . 
மூடி . 

அல்லாட்டம் - அலைச்சல் . 
அரைவடம் காண்க : அரைஞாண் . 

அல்லாடுதல் - அலைதல் ; தொல்லைப்படுதல் . 
அரைவாசி - பாதி . 

அல்லாத்தல் - துன்பம் அடைதல் ; மகிழ்தல் . 
அரைவாய் - குறைபட்ட வாய் . 

அல்லாத -- மாறான ; மாறானவை . 
அரைவைரக்கண் - தட்டார் கருவியுள் ஒன்று . அல்லாதார் -- ஒழிந்த பிறர் ; தீயார் . 
அரோ - ஓர் அசைச்சொல் . 

அல்லாப்பண்டிகை - இசுலாமியரின் விழாக்களுள் 
அரோகதிடகாத்திரம் - சுகமும் வலிமையுமுள்ள ஒன்றான மொகரம் . 
உடல் . 

அல்லாப்பு - வருத்தம் . 
அரோகம் - நோயின்மை . 

அல்லாமல் - தவிர . 
அரோகி - நோய் இல்லாதவன் ; சுகமுடையவன் . அல்லாமலும் - மேலும் . 
அரோச ( சி ) கம் - பசியின்மை ; அருவருப்பு . அல்லாமை - தீக்குணம் . 
அரோசனம் - அருவருப்பு .. 

அல்லாரி - வெள்ளாம்பல் ; சுவரின் 
அரோசித்தல் - அருவருத்தல் . 

தாங்கும் முளை ; அடர்த்தியின்மை . 
அல் - இரவு ; இருள் ; மாலை ; சூரியன் ; வெயில் ; அல்லால் 

அல்லால் - அல்லாமல் . 
மதில் ; சுக்கு ; மெய்யெழுத்து ; மயக்கம் ; எதிர் ! அல்லி - ஆம்பல் ; வெள்ளாம்பல் ; 

தாமரை ; 
காலத் தன்மை ஒருமை விகுதி ; வியங்கோள் 

காயாம்பூ ; அகவிதழ் ; பூந்தாது ; அல்லியரிசி ; 
விகுதி ; தொழிற்பெயர் விகுதி ; ஒரு சாரியை ; 
ஆண்பால் பெயர் விகுதி ; எதிர்மறைக் குறிப்பு அல்லிகம் - பேய்க்கொம்மட்டிக் கொடி . 

இளவேர் ; இரவு ; அலி . 
வினைப்பகுதி ; எதிர்மறை 

ஏவல் 

ஒருமை 
விகுதி ; எதிர்மறை வினை இடைநிலை . 

அல்லித்தாமரை - செங்கழுநீர்க் கொடி . 
அல்கந்தி - அந்திப்பொழுது . 

அல்லித்தாள் - அகவிதழ் உறுப்புவகை . 
அல்கல் - தங்குகை ; குறைதல் ; வறுமை ; இரவு ; 

அல்லிப்பாவை - அல்லியக்கூத்தில் ஆட்டும் 
நாள் . 

பொம்மை . 
அல்கா - இழிவான ; 

குதிரைச் சேணத்தில் அல்லிப்பிஞ்சு - இளம்பிஞ்சு . 
கழுத்து வளையத்துக்குக் கீழிடும் மெத்தை . அல்லிமாதர் - திருமகள் . 


ஆரல் 


அல்லிமூக்கு 


47 


அலங்கனாரி 


ஊறு . 


} 


விதை ; 


விதை 


அல்லிமூக்கு - சில்லிமூக்கு ; இரத்தம் ஒழுகும் அலக்கொடுப்பு - 
மூக்கு . 

அலகம் 

- காண்க : ஆனைத்திப்பிலி ; வேப்பலகு . 
அல்லியம் - மாயோன் ஆடலுள் ஒன்று ; இடையர் அலகம்பு - அம்புவகை . 
ஊர் ; கலப்டை ; அழகின்மை . 

அலகரி - பெரிய அலை . 
அல்லியரிசி - அல்லிப்பூவின் உட் கொட்டை 

அலகிடல் , 

அளவிடுதல் ; செய்யுளில் அசை , 
யிலுள்ள சிறு விதை . 

அலகிடுதல் சீர் பிரித்துக் காட்டல் ; துடைப் 
அல்லியன் - தன் குழுவைப் பிரிந்த யானை . பத்தால் பெருக்குதல் . 
அல்லியாமரம் - படகு வலிக்கும் தண்டு . 

அலகின்மாறு துடைப்பம் , விளக்குமாறு . 
அல்லியான் - பிரமன் . 

அலகு - எண் ; அளவு ; அளவுகருவி ; பலகறை ; 
அல்லிருள் - இரவில் இருளின் செறிவு ; இரவின் மகிழம் 

நென்மணி ; பயிர்க்கதிர் ; 
செறிந்த இருள் . 

ஆயுதம் ; ஆயுதத்தினலகு ; கூர்மை ; பறவை 
அல்லுச்சில்லுப்படுதல் - சிறிது சிறிதாகக் மூக்கு ; தாடை ; உயிர்களின் கொடிறு ; கைம் 
கெடுதல் . 

மரம் ; நூற்பாவின் 

அலகு ; 

துடைப்பம் ; 
அல்லுதல் - முடைதல் ; பின்னிக்கொள்ளுதல் . பொன்னாங்காணி ; அறுகு ; நுளம்பு ; இலட்சம் 
அல்லும்பகலும் - இரவும் பகலும் , எப்பொழுதும் . பாக்கு ; ஆண்பனை ; அகலம் ; குற்றம் . 
அல்லுழி - அல்லாத இடத்து . 

அலகுகட்டுதல் - மந்திரத்தால் வாயைக் 
அல்லூரம் - வில்வமரம் . 

கட்டுதல் ; வாளின் வெட்டை மந்திரத்தால் 
அல்லை - அல்லிக்கொடி ; தாய் . 

வீணாக்குதல் ; கணக்குத் தீர்த்தல் . 
அல்லைதொல்லை - மிக்க துன்பம் .. 

அலகுகட்டை - வண்டிச்சக்கர வட்டை . 
அல்லோலகல்லோலம் - பேராரவாரம் . 

அலகுகழித்தல் - கணிதத்தில் 

முதலிய 
அல்லோன் - சந்திரன் ; ஒழிந்தோன் . 

வற்றைக் கொண்டு தொகை குறைத்தல் . 
அல்வழக்கு - தகாத ஒழுக்கம் . 

அலகுகிட்டுதல் - சன்னியால் பல்லுக் கிட்டு தல் . 
அல்வழி - நெறி அல்லாத நெறி ; தகாத வழி ; | அலகுசோலி - காண்க : அறுகு . 
அல்வழிப் புணர்ச்சி . 

அலகுஞ்சம் - மின்மினி ; நுளம்பு . 
அல்வழிப் புணர்ச்சி - வேற்றுமை அல்லாத அலகுநிறுத்தல் -- திரெளபதியின் 
நிலையில் சொற்கள் சேரும் நிலை ; அவை 14 ; விற்குமுன் வாள் நாட்டும் சடங்கு . 
வினைத்தொகை, பண்புத்தொகை , உவமைத் அலகுபருப்பு - பட்டாணிக்கடலை . 
தொகை , உம்மைத்தொகை , அன்மொழித் அலகுபனை - ஒருவகை மடற்பனை . 
தொகை , எழுவாய்த்தொடர் , விளித் அலகு பூட்டு - வேண்டுதலுக்கென்று இடப்படும் 
தொடர் , தெரிநிலை வினைமுற்றுத் வாய்ப்பூட்டு : 
தொடர் , குறிப்பு வினைமுற்றுத் தொடர் , அலகு போடுதல் - வேண்டுதலுக்காக நா முதலிய 
பெயரெச்சத் தொடர் , வினையெச்சத் உறுப்புகளில் வேற்கம்பிகளைக் குத்திக் 
தொடர் , இடைச் சொற்றொடர் , உரிச் சொற் 

கொள்ளுதல் . 
றொடர் , அடுக்குத்தொடர் . 

அலகை - பேய் ; 

பேய்க்கொம்மட்டிக் கொடி ; 
அல்வான் - வண்ணத்துணி . 

காட்டுக் கற்றாழை ; அளவு . 
அலக்கண் - துன்பம் . 

அலகைக்கொடியாள் - பேய் உருவம் பொறித்த 
அலக்கலக்காய் - தனித்தனியாய் . 

கொடியையுடைய காளி. 
அலக்கழித்தல் - அலைத்து வருத்துதல் ; அலகைத்தேர் - பேய்த்தேர் . 
கெடுத்தல் ; அழகு காட்டு தல் . 

அலகைமுலையுண்டோன் - பேயின் 

முலைப்பா 
அலக்கழிதல் - வருந்துதல் . 

லுடன் அவளுயிரை மாய்த்த கண்ணபிரான் . 
அலக்கு - வரிச்சு ; துறட்டுக்கோல் ; தனிமை ; | அலங்கடை - அல்லாதவிடத்து . 
எலும்பு ; கிளை ; கோட்டை . 

அலங்கம் அரண் ; கொத்தளம் ; ஆற்றிடைக் 
அலக்குத்தடி - வேலி அடைக்கும் மரக்கிளை ; குறை . 
துறட்டுக்கோல் . 

அலங்கமலங்க - பொறிகலங்க . 
அலக்குதல் - அசைத்தல் ; 

முதலியன அலங்கரணம் - ஒப்பனை . 
வெளுத்தல் . 

அலங்க ( கா ) ரித்தல் - அழகுப்படுத்துதல் . 
அலக்குப்போர் -- சேவகர் ஈட்டிகளை ஒன்றோ அலங்கல் - பூமாலை ; மயிர்ச்சூட்டு 
டொன்று எதிர்த்து வைக்கை . 

தளிர் ; அசையுங்கதிர் ; துளசி ; ஒழுங்கு ; ஒளி ; 
அலக்கைச்சுரம் - கீழ்க்காய்நெல்லி . 

அசைதல் ; மனங்கலங்கல் . 
அலக்கொடுத்தல் - ஊறு செய்தல் . 

அலங்கனாரி - முத்துச்சிப்பி . 


துணி 


மாலை ; 


அலங்காரசாத்திரம் 


48 


அலவன் 


அலங்கிருதம் , } 


தத்தளித்தல் ; அலம்புடை } - பத்து நாடிகளுள் ஒன்று . 


மில்லாத 


அலங்காரசாத்திரம் - அணியிலக்கண நூல் . அலந்தோன் - துன்பமுற்றோன் . 
அலங்காரப்படுத்தல் - ஒப்பனை செய்தல் . அலப்படை - கலப்பை ஆயுதம் . 
அலங்காரப்பிரியன் - திருமால் . 

அலப்பல் -- உளறுதல் , பிதற்றல் ; கலப்புக் 
அலங்காரப்பேச்சு - சிங்காரப்பேச்சு ; புனைவுரை . கட்டோசை . 
அலங்காரபஞ்சகம் - வெண்பா , கலித்துறை , அலப்பன் - வீண்பேச்சுக்காரன் . 
அகவல் , விருத்தம் , சந்தவிருத்தம் 

அலப்பாட்டுதல் - மனம் சுழலுதல் . 
இவ்வைந்தும் அந்தாதியாக வரப் பாடப் அலப்பு - மனக்கலக்கம் . 
படும் நூல் . 

அலப்புதல் - வீண்பேச்சுப் பேசுதல் ; உளறுதல் ; 
அலங்காரம் -- சிங்காரம் ; 

அழகு ; அணிகலன் ; அலைத்தல் . 
செய்யுள் அணி ; சங்கீத உறுப்புவகை ;; பெரு அலபதுமம் - நிருத்தக்கை முப்பதனுள் ஒன்று . 
மாள் கோயில்களில் படைக்கப்படும் சோறு , அலம் - துன்பம் ; தேள் ; விருச்சிகராசி ; அமைவு ; 
குழம்பு முதலிய உணவு ; வெடிகாரம் . 

போதும் ; திருப்தி ; கலப்பை ; நீர் . 
அலங்காரி - அழகு செய்யப்பெற்றவள் . 

அலம்பல் - ஆரவாரம் ; எதிர்பாரா விளம்பரம் ; 

இடையூறு ; கொள்ளைநோய் ; அலக்குத் தடி ; 
- சிங்காரம் . 

வளார் . 
அலங்குதல் - அசைதல் ; மனம் 
இரங்குதல் ; ஒளிசெய்தல் . 

அலம்புடை 
அலங்கை - துளசி . 

அலம்புதல் - ஒலித்தல் ; ததும்புதல் ; தவறுதல் ; 
அலங்கோலம் - சீர்கேடு . 

அலைதல் ; கழுவு தல் ; அலைத்தல் ; கலத்தல் . 
அலசடி - துன்பம் . 

அலம்வருதல் - அமைவுண்டா தல் ; 

மனம் சுழலு 

தல் . 
அலசம் - ஒரு மரம் ; சோம்பு ; மந்தம் ; கால்விரல் 

களுக்கு இடையே உண்டாகும் சேற்றுப்புண் . அலமரல் - சுழற்சி ; மனச்சுழற்சி ; வருத்தம் ; 
அலசல் - இழை விலகியிருக்கை ; இழை நெருக்க 

அச்சம் . 
சிதறுண்ட 
ஆடை ; 

அல ( ள )மருதல் - சுழலுதல் ; 
பொருள் ; 

மனம் சுழலுதல் ; 
பயனற்ற வேலை ; சோம்பல் . 

அஞ்சுதல் ; வருந்துதல் ; அசைதல் . 
அலசி - நத்தைவகை . 

அலமலத்தல் - அங்கலாய்த்தல் ; கலங்குதல் . 
அலசுதல் - அலை தல் ; சோர்தல் ; வெட்கும்படி அலமலத்துதல் - கலக்கமுறச் செய்தல் .. 
பலபடப் பேசுதல் ; வருந்துதல் ; நீரில் அலமாப்பு - துன்பம் . 

அலமாரி - பேராசையுள்ளவன் ; சுவர் அடுக்கு 
கழுவுதல் . 
அலஞ்சரம் - மட்குடுவை . 

மாடம் ; நிலைப்பேழை . 
அலட்சியம் - கவனமின்மை ; மதிப்பின்மை . 

அலமுகம் - கலப்பை நுனி ; கொழுமுனை . 
அலட்டு - வீண் 

சொற்களை மேன்மேலும் 

அலமுகவிரும்பு - கலப்பைக்கொழு . 
கூறுகை ; தொந்தரை ; பிதற்றுகை . 

அலர் - பழிச்சொல் ; மலர்ந்த பூ ; மகிழ்ச்சி ; நீர் ; 
அலட்டுச்சன்னி - பிதற்றுங் குண முடைய 

மஞ்சள் ; மிளகுகொடி . 
சன்னிநோய் . 

அலர்த்துதல் - மலரச்செய்தல் . 
அலட்டுதல் - பிதற்றுதல் ; 

அலர் ( ரு ) தல் - மலர்தல் ; பரத்தல் ; பெருத்தல் ; 
அங்கலாய்த்தல் ; 

விளங்குதல் ; சுரத்தல் . 
தொந்தரை செய்தல் . 

அலர்மகள் , 
அலத்தகம் - செம்பஞ்சுக்குழம்பு ; செம்பருத்தி . அலர்மேல்மங்கை 

. 
அலத்தம் - செம்பருத்தி ; சூரியகாந்தி . 

அலரவன் - பிரமன் . 
அலத்தல் - அலை தல் ; ஆசைப்படுதல் ; துன்பப் அலரி - பூ ; ஒரு பூச்செடி ; நீர்வாவி ; கண்வரி ; 
படுதல் . 

அழகு ; சூரியன் ; தீ ; தேனீ ; 
அலத்தி - மின்மினி ; நுளம்பு . 

கோமாரி ; ஆற்றுப்பாலை . 
அலதரன் - கலப்பையைக் கொண் டவன் ; 

அலரோன் - காண்க : அலரவன் . 
உழவன் ; பலராமன் . 

அலவர் - உழுதொழிலாளர் , உழவர் . 
அலதிகுலதி - அலங்கோலம் . 

அலவல் - இழை விலக்கமாய் நெய்யப்பட்டது ; 
அலந்தம் - மெய்யீறு . 

அலமரல் ; கந்தைச்சீலை ; விபசாரம் . 
அலந்தல் - மயிலடிக் குருந்து ; செங்கத்தாரிப் 

அலவலை - ஆராயாது 

செய்வது ; 
பூண்டு . 

பேசுவோன் ; மனச் சஞ்சலம் . 
அலந்தலை - துன்பம் ; கலக்கம் . 

அலவன் - நண்டு ; ஆண் நண்டு ; பூனை ; கற்கடக 
அலந்தை - துன்பம் ; நீர்நிலை . 

ராசி ; நிலா . 


} - திருமகள் . 


கோதுமை ; 


விடாது 


அலவாங்கு 


49 


அவ்வியக் ( த் ) தம் 


விடாது 


அலன் 


அலவாங்கு - கடப்பாரை . 

அலேகம் - எழுதப்படாத வெள்ளேடு ; உலோக 
அலவாட்டு - வழக்கம் ,. 

மணல் . 
அலவான் - பல்லாங்குழியாட்டத்தில் கூடும் அலை - நீர்த்திரை ; கடல் ; திரையடித்தொதுக் 
காய்கள் . 

கிய கருமணல் ; நிலம் ; மது ; 

கண்டனம் ; 
அலவு - மனத்தடுமாற்றம் . 

வருத்துகை ; மிகுதி ; கொலை . 
அலவுதல் - வருந்துதல் ; சிந்துதல் . 

அலைக்கழித்தல் - அலைத்து வருத்துதல் . 
அலவை - அல்லவை ; 

பிதற்றுபவள் ; | அலைக்கழிதல் - அலைந்து வருந்துதல் . 
விபசாரம் . 

அலைக்கழிவு - உலைவு ; அலைந்து வருந்தும் 
அலற்றுதல் - இடைவிடாமலும் முறையில் லா வருத்தம் . 
மலும் பேசுதல் . 

அலைகாற்று - பெருங்காற்று . 
அலறல் - புலம்புதல் , கதறுதல் . 

அலைகுலையாக்குதல் - நிலைகுலையச் செய்தல் . 
அலறுதல் - அலறல் ; மிக்கொலித்தல் ; மாடு , அலைச்சல் - திரிகை ; தொந்தரவு . 
ஆந்தை முதலியன கதறுதல் ; உரத்தழுதல் ; அலைசடி ( டை ) - சோர்வு . 
வருந்துதல் ; விரிதல் ; காய்தல் . 

அலைசல் - அலைகை ; துன்பம் ; சோம்பல் .. 
கலப்பைப் படையையுடைய பலராமன் . அலைசுதல் - ஆடை முதலியவற்றை நீரில் 
அலன்றல் - சாவு . 

அலைத்துக் கழுவுதல் ; குலுக்குதல் ; கலக்குதல் ; 
அலாதம் - கடைக்கொள்ளி ; மரம்சுட்ட கரி . 

சோம்புதல் . 
அலாதி ( து ) - தனியானது . 

அலைசோலி - அலைச்சல் ; தொந்தரவு . 
அலாபத்திரம் -- இணையா வினைக்கை வகை . அலைத்தல் - அசைத்தல் ; அலையச் செய்தல் ; 
அலாபம் - இலாபமின்மை ; தீது . 

நீரைக் கலக்குதல் ; வருத்துதல் ; அடித்தல் ; 
அலாயுதன் - காண்க : அலன் . 

நிலை கெடுத்தல் ; உருட்டுதல் ; அலை 

மோதுதல் . 
அலாரிதா - அலரிச்செடி . 
அலாரிப்பு - நாட்டிய ஆரம்பத்தில் பாடும் சொற் அலைத்திடல் - காண்க : அலைத்தல் . 
கட்டு . 

அலைதரல் - அலைதல் ; அலையச் செய்தல் , 
அலாவு - சுரைக்கொடி . 

அலைதல் - திரிதல் ; வருந்துதல் ; சோம்புதல் ; 
அலி - ஆண்பெண் அல்லாதது ; 

ஆடுதல் . 

பலராமன் ; 
யமன் ; உழவன் ; காகம் ; குயில் ; தேன் ; 

அலைதாங்கி - அலையைத் தடுக்கும் செய்கரை . 
விருச்சிகராசி ; நறுவிலிமரம் ; வயிரம் 

இல்லா அலைதாடி - ஆடு மாடுகளின் கழுத்தில் 
மரம் ; தீ ; சோறு . 

புடைத்துத் தொங்கும் தசை . 
அலிக்கிரகம் - சனி , புதன் என்னுங் கோள்கள் . 

அலைநீர் - கடல் . 
அலிக்கை - அலிச்செயல் காட்டும் அபிநயக்கை .. 

அலைப்படுதல் - வருந்துதல் . 
அலிகம் - நெற்றி . 

அலைப்பு - அசைக்கை ; வருத்தம் . 
அலிப்பேடு - அல்லியம் என்னும் கூத்து . 

அலைமகள் - திருமகள் . 
அலிபகம் - கருவண்டு ; தேள் ; நாய் . 

அலையல் - திரிகை ; சோர்வு ; சோம்பல் , 
அலிமரம் - வயிரமில்லாத மரம் ; பாலும் நாரும் அலைவாய் - கடல் ; திருச்செந்தூர் . 
முள்ளும் உள்ள மரம் . 

அலைவு - அசைகை ; கலக்கம் . 
அலியன் -- கடுக்காய்மரம் . 

அலோகம் - காணப்படாத உலகம் . 
அலியெழுத்து - ஆய்தவெழுத்து . 

அலௌகிகம் - உலகநடைக்கு மாறானது . 
அலீகன் - தலை . 

அவ் - சுட்டுச்சொல் ; அவை , 
அலுக்குத்து - முகமதியப் பெண்கள் காதணி .. 

அவ்வது - அவ்வாறு . 
அலுக்குதல் - சிறிது அசைத்தல் ; பிலுக்குப் அவ்வாய் - அழகிய இடம் . 
பண்ணல் ; பகட்டித் திரிதல் ; ஆடம்பரங் அவ்வாறு - அப்படி ; தனித்தனி ஆறு . 
காட்டி மயக்குதல் . 

அவ்விடம் -- அங்கு . 
அலுசிலும்பல் - குழப்பம் . 

அவ்வித்தல் - பொறுமை இழத்தல் ; மனம் 
அலுப் ( த் ) தசத்தி - பேரருளுடைமை . 

கோணச்செய்தல் . 
அலுத்தல் - சோர்தல் ; தளர்தல் ; களைத்தல் . அவ்விதழ் - அழகிய பூவிதழ் . 
அலுத்தன் - பற்றற்றவன் . 

அவ்வியக் ( த் )தம் - அறியப்படாத எண் ; நூற் 
அலுப்பு - தளர்வு ; சோர்வு ; களைப்பு . 

றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று ; மூலப்பிர 
அலுவல் - தொழில் . 

பீடத்தோடு கூடிய 

சிவலிங்கம் : 
அலுவீகம் - வில்வமரம் . 

ஆன்மா . 


7 


அவ்வியத்தன் 


50 


அவதி 


யானை 


தரும் 


அவ்வியத்தன் - கடவுள் ; அறிவிலி . 

அவசர்ப்பிணி - வாழ்நாள் , போகம் முதலியவை 
அவ்வியம் - மனக்கோட்டம் ; பொறாமை , 

சுருங்கும் காலம் . 
வஞ்சகம் ; தேவர்க்கிடும் பலி ; காண்க : அவசரக்குடுக்கை – பதற்றக்காரன் . 
அவ்வியயம் . 

அவசரம் - சமயம் ; விரைவு ; இன்றியமையாமை ; 
அவ்வியயம் - அழியாதது ; இடைச்சொல் . 

கோலம் ; மழை ; ஆண்டு ; அரசாங்கப் பதவி 
அவ்வியயன் - அழிவில்லாதவன் , கடவுள் . 

களுள் ஒன்று . 
அவ்வை - தாய் ; கிழவி ; தவப்பெண் ; காண்க : அவசன் - தன்வசம் இழந்தவன் . 
ஔவை . 

அவசானம் - எல்லை ; முடிவு ; இறப்பு . 
அவ்வோன் - அவன் . 

அவசித்தாந்தம் - தவறான முடிவு . 
அவ - கீழ் முதலிய பொருள்களைக் குறித்து அவசியம் - இன்றியமையாமை ; கட்டாயம் ; 
வரும் ஒரு வடமொழி முன்னொட்டு ; எதிர் 

எதிர் உறுதி . 
மறை முதலியவற்றைக் குறிக்க வரும் ஒரு அவ ( வி ) டி - இடுதிரை . 
வடமொழி முன்னொட்டு . 

அவடு - பிடர் ; குழி ; கிணறு . 
அவக்கவக்கெனல் - விரைவுக் குறிப்பு ; ஓர் ஒலிக் | அவண் - அவ்விடம் ; அவ்விதம் . 
குறிப்பு . 

அவணம் - இருபதினாயிரம் கொட்டைப்பாக்கு . 
அவக்கிரகம் - தடை ; மழையின்மை ; 

அவணன் - திண்ணியன் ; செல்வாக்குடையவன் . 
நெற்றி . 

அவணி - நன்மை . 
அவக்கிரசம் - காடி . 

அவத்தம் - காண்க : அபத்தம் ; பயனற்றது ; கேடு ; 
அவக்குறி - கேடு காட்டும் குறி . 

நாய்வேளைப் பூண்டு . 
அவக்கொடை - தகுதியற்றவர்க்குத் 

அவத்தன் - பயனற்றவன் . 
பொருள் ; பயனற்ற அறம் . 

அவத்தியம் - குற்றம் . 
அவகடம் - வஞ்சகம் ; தீச்செயல் ; தீவினை . 

அவத்திரியம் - ஆபத்து , கேடு . 
அவகதவாய் - கீழ்க்காய்நெல்லிப் பூண்டு . 

அவத்துறை - தீயவழி . 
அவகதி - தாழ்ந்த நிலை . 

அவத்தை - நிலை ; வேதனை ; மனநிலை ; 
அவகாசம் - சமயம் ; இடம் ; திராணி ; உரிமை . ஆன்மாவுக்குண்டாகும் சாக்கிர முத 
அவகாசமுறி - பாகப்பத்திரம் . 

நிலை ; பாலிய முதலிய மானிடப் பருவங்கள் . 
அவகாயம் - வானம் . 

அவத்தைப்பிரயோகம் - அறுபத்து நான்கு கலை 
அவகாரம் - முதலை ; போர் முதலியவற்றில் யுள் சூனியம் வைத்துக் கொல்லும் வித்தை . 
இளைப்பாறுகை ; சூது ; களவு ; கொள்ளை ; அவதஞ்சம் - செவிமலர்ப்பூ ; தலைமாலை . 
பொருள் ; அழைப்பு . 

அவதந்திரம் - சூழ்ச்சி , சதியோசனை . 
அவகிருத்தியம் - கெட்ட செய்கை . 

அவதரம் - சமயம் . 
அவகீதம் - பலர் பழித்தது ; அபவாதம் ; வசைப் அவதரித்தல் - பிறத்தல் ; தங்குதல் . 
பாட்டு , 

அவதாதம் - தூய்மை ; பொன்மை ; - வெண்மை ; 
அவகீர்த்தி - புகழ்க்கேடு . 

அழகு . 
அவகுண்டனம் - மூடுகை ; முகத்தை மறைக்கும் | அவதாரணம் - அவதாரம் ; தேற்றம் ; உறுதி ; 

முகவுரை . 
அவகுணம் - தீக்குணம் . 

அவதாரம் - இறங்குகை ; உயர்பிறப்பு ; பிரிக்கை ; 
அவகேசி - பூத்தும் காயாத மரம் . 

தீர்த்தத்துறை . 
அவகேடு - பெருந்தீங்கு . 

அவதாரிகை - முகவுரை , முன்னுரை . 
அவச்சாவு - காண்க : அகாலமிருத்து . 

அவதானம் - மேன்மைச் செயல் ; கவனம் ; நினை 
அவச்சின்னம் - குறிப்பிட்டு வேறுபடுத்தப் வாற்றல் ; சாதுரியம் ; பிரிவு ; ஒரே சமயத்தில் 

பல பொருள்களைக் கவனிக்கை ; வரம்பு 
அவச்சுழி - தீவினை. 

மீறுகை ; மன ஒருமைப்பாடு ; முடிவு . 
அவச்சேதகம் - வேறுபடுத்தும் தன்மை . 

அவதானி - கருத்துள்ளவன் ; வேதங்களில் 
அவச்சொல் - பழிச்சொல் . 

தேர்ச்சியுள்ளவன் ; அவதானம் செய்வோன் . 
அவசகுனம் - தீநிமித்தம் . 

அவதி - துன்பம் ; எல்லை ; தவணை ;; அளவு ; 
அவசங்கை -- அவமரியாதை . 

கணக்கு ; ஐந்தாம் வேற்றுமை எல்லைப் 
அவசத்தம் - அமங்கல ஒலி ; பிழைச் சொல் . 

பொருள் ; அவதிஞானம் ; பரிச்சேதம் ; காலம் ; 
அவசம் - தன்வசப்படாமை . 

குழி ; விடுமுறை . 


துணி . 


பட்டது . 


அவதிகத்தம் 


51 


அவலம்பம் 


} 


- 


- 


அவதிகத்தம் - கடல் நுரை . 

அவமழை - கேடு விளைக்கும் மழை . 
அவதிகாரகம் - நீக்கப் பொருளைக் காட்டும் அவமாக்குதல் - வீணாக்குதல் . 
உருபுடைப் பெயர் . 

அவமானம் - காண்க : அவமதிப்பு . 
அவதிஞானம் - முற்பிறப்பை அறியும் அறிவு ; | அவமானித்தல் - இகழுதல் . 
சேய்மையில் உள்ளவற்றைப் பொறி உதவி அவமிருத்து - காண்க : அகாலமிருத்து . 
யின்றி உணரும் உணர்ச்சி ; முக்காலத்தையும் அவயங்காத்தல் - காண்க : அடைகாத்தல் . 
அறியும் அறிவு . 

அவயம் - அடைக்கலம் புகுவோன் ; புகலிடம் ; 
அவதும்பரம் - அத்திப்பழம் . 

அடைகாக்கை ; வெட்டிவேர் ; இரைச்சல் . 
அவதூதம் - நூற்றெட்டு உபநிடதங்களுள் அவயவம் - உடலின் உறுப்பு ; அங்கம் ; இலா 
ஒன்று ; முழுத் துறவு ; அம்மணம் . 

மிச்சைச் செடி . 
அவதூதன் , முற்றத் துறந்தவன் ; நிர்வாண அவயவி - உறுப்புள்ளது ; உடல் ; அவை உறுப் 
அவதூதி சன்னியாசி . 

பினன் . 
அவதூறு - பழிச்சொல் . 

அவயோகம் - தீய நிகழ்ச்சி . 
அவந்தரை - சீர்கேடு ; பயனின்மை ; அநாத நிலை . | அவர் - அவன் , அவள் என்பதன் பன்மைச் 
அவந்தன் - பயனற்றவன் . 

சொல் ; ஒருவரைக் குறிக்கும் பன்மைச் சொல் . 
அவந்தி - முக்திநகர் 

ஏழனுள் ஒ 

ன் றாகிய 

அவர்கள் - காண்க : அவர் ; ஒருவர் பெயரை 
உச்சயினி ; காடி ; கிளி ; பிள்ளை பெற்றவள் ; அடுத்து வழங்கும் மரியாதைச் சொல் . 
காய்க்கும் மரம் ; ஈற்றுப்பசு ; கோவைக்கொடி . அவர்ணியம் - உவமானம் .. 
அவந்திக்கண்ணி - வெருகஞ்செடி . 

அவர்வயின்விதும்பல் - பிரிவின்கண் 

தலை 
அவந்திகை - உச்சயினி; கிளி . 

மகனும் தலைமகளும் 

வேட்கை மிகுதி 
அவந்தி சோமம் - காடி ; புளித்த கஞ்சி . 

யால் ஒருவரிடம் ஒருவர் செல்ல விரைதல் . 
அவந்தன் - தலைகுனிந்து வணங்குவோன் . 

அவரகாத்திரம் - கால் . 
அவநாசி கலைமகள் . 

அவரசன் - தம்பி . 
அவநியாயம் - அநியாயம் , நீதியின்மை . 

அவரசை - தங்கை . 
அவநீதன் - நீதியற்றவன் . 

அவரம் பிந்தியது ; யானையின் 

பின்னங்காற் 
அவநுதி - ஒன்றன் தன்மையை மறுத்து 

புறம் . 
வேறொன்றன் தன்மையை ஏற்றிக் கூறும் அவராகம் - இச்சையின்மை . 
அணி ; புகழ்தல் . 

அவராத்திரி - வீணான இரவு . 
அவநெறி - தீயவழி , பாவவழி . 

அவரூபம் - உருவக்கேடு , விகாரவடிவம் . 
அவப்படுதல் - பயனின் றாதல் . 

அவரை - அவரைக்கொடி . 
அவப்பலம் - தீப்பயன் . 

அவரைப்பிராயம் - குழந்தைப்பருவம் . 
அவப்பிரசவம் - ஆறு மாதத்துக்குமேல் நிகழும் அவரோகணம் , இறங்குகை ; விழுது ; இசை 
கரு அழிவு . 

அவரோகம் முறையில் வரும் கமகம் பத்த 

னுள் ஒன்று ; வேதத்தைத் திருப்பிச் 
மொழி 

சொல்லுகை . 
வடமொழி . 

அவரோகி - ஆலமரம் . 
அவப்பேர் - இகழ்மொழி . 

அவரோதம் , அந்தப்புரம் ; அரண்மனை ; 
அவப்பொழுது - வீண்காலம் . 

அவரோதனம் | மறைவு ; வேலி ; முற்றுகை . 
அவபத்தி - பத்தி இன்மை ; மூடபத்தி . 

அவரோபணம் - இறக்குதல் ; வேரோடு 
அவபத்தியம் - பத்தியக்கேடு . 

பிடுங்கல் . 
அவபிர ( ரு ) தம் - வேள்வி முடிவில் நீராடுகை . அவல் - நெல் இடியல் ; விளைநிலம் ; பள்ளம் ; 
அவபுத்தி - கெடுமதி . 

குளம் . 
அவம் - வீண் ; பயனின்மை ; கேடு ; ஆணை ; அவலச்சுவை - ஒன்பான் சுவைகளுள் ஒன்று , 
அழைப்பு ; வேள்வி ; ஆகாயத்தாமரை . 

துன்பச்சுவை . 
அவமதி - அவமானம் ; நிந்தனை ; இகழ்ச்சி . அவலச்சுழி - தீவினை. 
அவமதிச்சிரிப்பு - இகழ்ச்சி நகை . 

அவலட்சணம் - அழகின்மை . 
அவமதித்தல் - இகழ்தல் . 

அவலம் - துன்பம் ; வறுமை ; பலவீனம் ; கவலை ; 
அவமதிப்பு - இகழ்ச்சி . 

கேடு ; குற்றம் ; நோய் ; அழுகை ; அவலச்சுவை ; 
அவமரணம் - காண்க : அகாலமிருத்து .. 

மாயை ; பயன்படாது ஒழிதல் ; இடப்பக்கம் . 
அவமரியாதை - மரியாதைக் குறைவு . 

அவலம்பம் - சார்பு ; பற்றுக்கோடு 


} 


அவப்பிரஞ்சனம் } - இருந்தும் இழிசினர் திரு க 


} 


அவலம்பித்தல் 


52 


அவிநயம் 


படாமை . 


கண வனான 


க வலை 


அவனிபா(ல)கன் , } - அரசன் . 


அவலம்பித்தல் - சார்ந்து நிற்றல் ; பற்றுதல் . அவாவுதல் - விரும்புதல் , பற்றுச் செய்தல் ; 
அவலன் - குற்றமுள்ளவன் ; பயனற்றவன் . 

ஒன்றை வேண்டி நிற்றல் . 
அவலி - பூனைக்காலிச் செடி . 

அவி - வேள்வித்தீயில் இடும் கடவுளர்க்குரிய 
அவலிடி - வரிக்கூத்துவகை . 

உணவு ; உணவு ; சோறு ; நெய் ; நீர் ; ஆடு ; 
அவலித்தல் - வருந்துதல் ; அழுதல் ; பதறுதல் . கதிர் ; கதிரவன் ; காற்று ; மேகம் ; மலை ; 
அவலுப்பு - அவுரியினின்று எடுக்கும் உப்பு . 

மதில் ; பூப்பினள் . 
அவலேசம் - அற்பம் ; அவமானம் . 

அவி ( வி ) - தணி ; அழி . 
அவலை - கடுப்பு ; காடு . 

அவிக்கினம் - இடையூறு இன்மை . 

அவிக்கை - அவித்தல் . 
பார்வை . 
அவலோகனம் } 

அவிகம் - வைரம் . 
அவலோகித்தல் - நோக்குதல் . 

அவிகாரம் - விகாரம் அற்றது , மாறாதது ; 
அவவாதம் - காண்க : அபவாதம் ; 

கடவுள் . 

ஆணை ; 
நம்பிக்கை . 

அவிகாரன் - கடவுள் ; ஆட்டுக்காரன் . 
அவவு காண்க : அவா . 

அவிகாரி - விகாரம் அற்றது ; 

மாறாதவன் ; 
அவள் - பெண்பால் சுட்டுப் பெயர் . 

கடவுள் . 
அவளம் - தீமை . 

அவிச்சன் - தந்தை . 
அவளை துவளை - கதம்ப உணவு . 

அவிச்சின்னம் டை விடாமை ; பிரிக்கப் 
அவற்கம் - கஞ்சி . 
அவன் - ஆண்பால் சுட்டுப் பெயர் . 

அவிச்சை - காண்க : அவித்தை . 
அவனி - உலகம் , பூமி . 

அவிசல் - அவிந்துபோனது . 
அவனிகேள்வன் - நிலமகளின் 

அவிசல் நாற்றம் - அழுகிய காய் முதலியவற்றின் 

தீநாற்றம் . 
திருமால் . 

அவிசற்பல் - சொத்தைப்பல் . 
அவனிகை - இடுதிரை . 
அவனிபன் - அரசன் . 

அவிசாரம் - ஆராய்ச்சியில்லாமை ; 

இல்லாமை ; காண்க : அபிசாரம் . 
அவிசாரி - விபசாரி ; கவலையற்றவன் ( ள் ) . 

அவிசு - வேள்வித்தீயில் தேவர்க்குக் கொடுக்கும் 
அவா - எனக்கு இது வேண்டும் என்னும் 
எண்ணம் ; பெருவிருப்பம் ; இறங்குகை . 

உணவு ; நெய் ; கஞ்சிவடியாது சமைத்த சோறு . 
அவாச்சியம் - சொல்ல முடியாதது . 

அவிசுவாசம் - நம்பிக்கையின்மை; நன்றி 
அவாச்சியன் - குறிப்பிடத்தகாதவன் . 

இன்மை . 

அவிஞ்சன் - அறியாமை உடையோன் , போதிக் 
அவாசி , 

கப்படாதவன் . 

அவிஞ்சை - காண்க : அவித்தை . 
அவாதிதம் - கண்டிக்கப்படாதது . 

அவிட்டம் - இருபத்து மூன்றாம் நட்சத்திரம் . 
அவாந்தரப்பிரளயம் - இடையில் உண்டாகும் 

அவித்தல் - வேகச்செய்தல் ; அணைத்துவிடுதல் ; 
உலக அழிவு . 

அடக்குதல் ; கெடுத்தல் ; துடைத்தல் ; 
அவாந்தரம் - இடையில் உள்ளது ; வெறுவெளி ; 

நீக்குதல் . 
உதவியின்மை ; அழிவு . 

அவித்துருமம் - இருப்பை மரம் . 
அவாந்தரபேதம் - உட்பிரிவு . 

அவித் துவையல் - பச்சடி . 
அவாந்தரவெளி - வெட்டவெளி . 

அவித்தை - அறியாமை ; 

ஆணவம் ; 
அவாய்நிலை - ஒன்றை வேண்டிநிற்கும் நிலை , ஐவகைத் துன்பங்களுள் ஒன்று ; மோகம் . 
ஒரு சொல் தன்னோடு பொருந்திப் பொருள் அவிதல் - பாகமாதல் ; இறுக்கத்தால் புழுங்கு 
முடிதற்குரிய மற்றொரு சொல்லை வேண்டி 

தல் ; ஒடுங்குதல் ; ஓய்தல் ; அணைந்து போதல் ; 
நிற்கும் நிலை . 

குறைதல் ; பணிதல் ; 

அழிதல் ; காய்கனி 
அவாயம் - காண்க : அபாயம் . 

முதலியன சூட்டால் வெதும்புதல் ; சாதல் . 
அவாரபாரம் - கடல் . 

அவிதா - ஆபத்தில் முறையிட்டுக் கூறும் சொல் . 
அவாரி - சிறுநீர் ; தடையின்மை . 

அவிநயக்கூத்து - பாடற்பொருளைக் கையால் 
அவாவல் - காண்க : அவாவுதல் . 

காட்டி ஆடும் கூத்து . 
அவாவறுத்தல் - ஆசையை ஒழித்தல் . 

அவிநயம் - காண்க : அபிநயம் ; ஓர் யாப்பிலக் 
அவாவன் - ஆசை உடையவன் . 

கணம் . 


அவாசீனம் } - தென்திசை . 


மாயை ; 





அவிநயர் 


53 


அழகி 


வகை . 


} 


அவிநயர் - கூத்தர் ; அ வி நய யாப்பிலக்கண 

அவுண் 

அசுரசாதி . 
நூலின் ஆசிரியர் . 

அவுணன் - அசுரன் . 
அவிநாசவாதி - பொருள் அழியாதது என்னும் அவுத்திரி - காண்க : ஔத்திரி .. 
கொள்கையை உடையவன் . 

அவுதா - அம்பாரி . 
அவிநாசி - கடவுள் . 

அவுரி - நீலிச்செடி ; மீன்வகை . 
அவிப்பலி - தேவர்க்குக் கொடுக்கும் உணவு ; | அவுரிச்சால் - வாயகன்ற பெரிய சால் . 
வீரன் சூளுரைத்துத் தன்னைத் தீக்குப் பலி | அவுரிப்பச்சை - பச்சைக் கருப்பூரம் . 
கொடுக்கை . 

அவுல்தார் - சிறுபடைக்குத் தலைவன் . 
அவிப்பாகம் - தேவர் உணவின் பங்கு . 

அவுனியா - வவ்வால் மீன் . 
அவிப்பிணம் - உவர்மண்ணை எடுத்துக் காய்ச்சும் அவுனுதம் - பித்தநோய்வகை ; கிரந்திநோய 

உப்பு . 
அவிபக்த குடும்பம் - பிரிக்கப்படாத சொத்துள்ள அவேத்தியன் - அறியப்படாதவன் .. 
குடும்பம் . 

அவை - மாந்தர் கூட்டம் ; அறிஞர் கூட்டம் ; 
அவிபாகம் - பிரிக்கப்படாதது . 

சபா மண்டபம் ; புலவர் ; நாடக அரங்கு ; 
அவிமுத்தம் - காசி நகரம் . 

பன்மைச்சுட்டு ; அப் பொருள்கள் . 
அவியல் - பாகஞ் செய்கை ; உணவு ; கறிவகை ; 

அவைக்களம் - சபை கூடும் இடம் . 
வெப்பம் ; புழுக்கம் ; வாய்ப்புண் . 

அவைத்தல் - நெல் முதலியவற்றைக் குற்றுதல் ; 
அவிர் - ஒளி . 

கையால் குத்துதல் ; அவித்தல் ; நெரித்தல் . 
அவிர்தல் - ஒளிர்தல் ; பீறுதல் . 

அவைப்பரிசாரம் - சபை வணக்கம் . 
அவிர்ப்பாகம் - காண்க : அவிப்பாகம் . 

அவைப்பு - குற்றப்பட்ட அரிசி . 
அவிரதம் - என்றும் , எப்பொழுதும் . 

அவையடக்கம் , 

சபையோர்க்கு வழிபடு 

கிளவி கூறுகை . 

அவையடக்கு 
அவிருகம் - அதிவிடயப் பூண்டு . 
அவிருத்தம் - பகையில்லாதது . 

அவையம் - அறிஞர் கூட்டம் ; நியாயம் உரைக் 

கும் சபையோர் ; அவைக்களம் ; இலாமிச்சை . 
அவிரோதம் - மாறு இன்மை ; நட்பு . 
அவிவாதம் - மாறுபாடு இல்லாமை ; இசைவு .. 

அவையம்போடுதல் - சத்தமிடுதல் . 

அவையர் - சபையோர் . 
அவிவு - ஒழிவு . 

குற்றலரிசி ; திரள் ; அவல் . 
அவிவேகம் - பகுத்தறிவு இன்மை . 

அவையல்கிளவி - சபையில் உரைக்கத் தகாத 
அவிவேகி - பகுத்தறிவு இல்லாதவன் . 

சொல் . 
அவிழ் - பருக்கை , சோறு . 
அவிழ்த்தல் - கட்டு நீக்குதல் ; 

அவையலும் துவையலும் - நெல் முதலியன குற்றப் 
மலரச்செய்தல் ; 

பட்டுக் கிடக்கும் நிலை ; செயல் முற்றுப் 
விடுகதைப் பொருளை விடுத்தல் . 

பெறாமை . 
அவிழ்த்துக் கொடுத்தல் - சொந்தப் பொருளி 

அவையறிதல் - சபையின் இயல்பை அறிதல் . 
லிருந்து எடுத்துக் கொடுத்தல் . 

அவையாவரிசி - கொழியல் அரிசி . 
அவிழ்தம் - மருந்து , ஒளடதம் . 

அவையிற்றின் - அவற்றின் . 
அவிழ்தல் - நெகிழ்தல் ; மலர்தல் ; உதிர்தல் ; 

அழக்கு - காண்க : ஆழாக்கு .. 
சொட்டுதல் ; இளகுதல் ; பிரிதல் . 

அழக்குடம் - பிணக்குடம் . 
அவிழிகம் - மலர்ந்த பூ . 

அழக்கொடி - பேய்ப்பெண் . 
அவின் - காண்க : அபின் . 

அழகங்காட்டுதல் - காண்க : அழகு காட்டுதல் . 
அவினயம் - அடக்கம் இல்லாமை . 

- நாணயவகை . 

அழகச்சு 
அவினாபாவம் - விட்டு நீங்காது உடன் நிகழும் அழகப்பன்காளை - பெருமாள் மாடு . 
தன்மை . 

அழகம் - பெண்டிர் கூந்தல் . 
அவினாபாவி - பிரிக்க முடியாதது . 

அழகர் - திருமாலிருஞ்சோலைத் 

திருமால் ; 
அவினாபூதம் - நீக்கமின்றி இருப்பது . 

காண்க : வெள்ளெருக்கு . 
அவீசி - தூமகேதுவகை ; திரை இல்லாதது . 

அழகர்மலை - அழகர் கோயில்கொண்டுள்ள 
அவீரை பிள்ளை இல்லாக் கைம்பெண் . 

மலை , திருமாலிருஞ்சோலை . 
அவுக்கவுக்கெனல் - காண்க : அவக்கவக்கெனல் . 

அழகன் - திருமால் ; அழகுடையவன் ; சுந்தரன் . 
அவுசனம் -- காண்க : ஔசனம் ; உசனம் . 

அழகாரம் - அழகான 

பேச்சு ; 

வீண்புகழ்ச்சிப் 
அவுசு - ஒழுங்கு . 

பேச்சு . 
அவுசுக்காரன் -- ஆடையில் விருப்பமுள்ளவன் . அழகி - அழகுள்ளவள் . 


அவையல் 


- 


அழகிதழகிது 


54 


அழிச்சாட்டியக்காரன் 


மிக நன்று . 


- 


சுவை ; 


காமாலைவகை . 


அழகிதழகிது 

அழற்கதிர் - சூரியன் , 
அழகியமணவாளன் - திருவரங்கத்திலிருக்கும் அழற்கரத்தோன் - நெருப்பைக் கையில் ஏந்தி 
மணமகனாகிய அரங்கநாதன் . 

யிருக்கும் சிவபிரான் . 
அழகியவாணன் - நெல்வகை . 

அழற்காமாலை - காமாலை நோய்வகை . 
அழகிய ( யா ) ன் அழகுடையவன் . 

அழற்காய் - காண்க : மிளகு . 
அழகு - வனப்பு ; நூல் வனப்புள் ஒன்று ; சுகம் ; | அழற்குட்டம் - காண்க : கார்த்திகை. 
சிறப்பு ; நற்குணம் ; கண்டசருக்கரை . 

அழற்சி - உறைப்புச் 

எரிவு ; சினம் ; 
அழகுகாட்டுதல் - உடை முதலியவற்றான் ஆய 

அழுக்காறு ; கால்நடைகளுக்குச் சுரம் 
சிறப்பினைக் காண்பித்தல் ; கை கால்களால் உண்டாக்கும் ஒரு நோய் . 
பரிகசித்தல் . 

அழற்பால் - எருக்கஞ்செடி . 
அழகுகாமாலை 

அழற்பித்தம் - பித்தநோய்வகை . 
அழகுகுளிசம் - கழுத்தணிவகை . 

அழற்பிரவை - நரகவகை . 
அழகுசெண்டேறுதல் - விளையாட்டுக்காகச் அழற்புண் - சிவந்து இரத்தம் வடியும் புண் . 
சாரி வருதல் : அழகைக் காட்டுதல் . 

அழற்புற்று - வெள்ளை விழியில் எரிசதையை 
அழகு துரைப்பெண் - இந்திரபாடாணம் . 

உண்டாக்கும் ஒரு நோய் . 
அழகுதேமல் - தேமல்வகை . 

அழற்றடம் - தீக்காய் கலம் . 
அழகோலக்கம் - தன் அழகு தோற்றக் கொலு அழற்றி - அழலச்செய்வது ; எரிவு ; அழுக்காறு ; 
விருக்கை . 

சினம் . 
அழத்தியன் - காண்க : பெருங்காயம் . 

அழற்றுதல் - வெம்மை செய்தல் . 
அழல் - நெருப்பு ; தீக்கொழுந்து ; எரிவு ; வெப் அழறு - சேறு . 
பம் ; கோபம் ; நஞ்சு ; உறைப்பு ; கார்த்திகை அழன் - பிணம் ; பேய் . 
மீன் ; கேட்டை ; செவ்வாய் ; கள்ளி ; எருக்கஞ் அழனம் - பிணம் ; வெம்மை ; தீ . 
செடி , கொடிவேலிச்செடி ; நரகம் . 

அழனாகம் 

-- ஒருவகை நச்சுப் பாம்பு . 
அழல்சேர்குட்டம் - கார்த்திகை பரணி . 

அழனிறக்கடவுள் - காண்க : அழல்வண்ணன் . 
அழல் ( லு ) தல் - எரிதல் ; ஒளி வீசுதல் ; காந்துதல் ; அழா அல் - அழுகை . 
உறைப்பாதல் ; கோபம் கொள்ளுதல் ; அழாந்தை - அழானுக்குத் தந்தை . 
பொறாமை கொள்ளுதல் . 

அழி - கேடு ; வைக்கோல் ; வைக்கோலிடும் 
அழல்வண்ணன் - நெருப்பு வண்ணத்தனாகிய கிராதி ; கிராதி ; வண்டு ; மிகுதி ; வருத்தம் ; 
சிவன் . 

கழிமுகம் ; இரக்கம் . 
அழல்விதை - நேர்வாளவித்து . 

அழிகட்டு - பொய்ச் சீட்டு ; வீண் போக்கு ; 
அழல்விரியன் - காண்க : எரிவிரியன் . 

தடை ; மந்திரம் ; நஞ்சு முதலியவற்றிற்கு 
அழல்விழித்தல் - கோபத்தோடு நோக்குதல் . மாற்று . 
அழலம்பூ - தீம்பூமரம் . 

அழிகடை - அறக்கெட்டது . 
அழலவன் - அக்கினிதேவன் ; சூரியன் ; செவ்வாய் , அழிகண்டி இவறலன் , உலோபி . 
அழலாடி - கையில் நெருப்புடன் ஆடும் சிவன் . அழிகரப்பான் - படர்தாமரை நோய் . 
அழலி - நெருப்பு . 

அழிகரு - கரு அழிவு . 
அழலிக்கை - எரிச்சல் ; பொறாமை . 

அழிகன்று விலங்குகளின் வயிற்றினின்று 
அழலூட்டுதல் - தீயுண்ணச் செய்தல் . 

சிதைந்து விழும் கரு . 
அழலேந்தி - கையில் நெருப்போடு இருக்கும் அழிகால் - முதிர்ச்சியால் அழிக்க வேண்டியதான 
சிவன் . 

வெற்றிலைத் தோட்டம் . 
அழலை - தொண்டைக் கரகரப்பு ; களைப்பு . அழிகாலி - வீண்செலவு செய்வோன் . 
அழலோம்புதல் - அக்கினிகாரியம் செய்தல் . அழிகிரந்தி - கிரந்திநோய்வகை . 
அழலோன் - அக்கினிதேவன் . 

அழிகுட்டி - காண்க : அழிகன்று . 
அழவணம் - காண்க : மருதோன்றி . 

அழிகுரன் தோற்றவன் . 
அழற்கடவுள் - காண்க : அழலோன் .. 

அழிகை - அழிவு ; சிதைவு . 
அழற்கண்ணன் - நெற்றியில் தீ க்கண்ணை | அழிகொடிக்கால் - காண்க : அழிகால் . 
யுடைய சிவன் . 

அழிச்சாட்டம் - காண்க : அழிச்சாட்டியம் . 
அழற்கண்வந்தோன் - சிவனின் நெற்றிக் கண்ணி அழிச்சாட்டியக்காரன் - தீம்புள்ளவன் ;; பொய் 
லிருந்து தோன்றியவன் ; முருகன் ; வீரபத்திரன் . வழக்கை எழுப்புவோன் . 


அழிச்சாட்டியம் 


55 


அழுகற்புண் 


அழிஞ்சில் , } - ஒரு மரம் . 


அழுக்கம் 


கவலை . 


மாசு 


போதல் ; 


அழிச்சாட்டியம் - தீம்பு ; கேடு . 

அழியல் - மனக்கலக்கம் . 
அழிசெய்தல் - கெடுத்தல் .. 

அழியாமுதல் - நிலையான மூலநிதி ; கடவுள் . 
அழிசெலவு - தோட்டவிருத்தி முதலியவற் அழியாமை - அழிவின்மை ; மனம் கலங்காமை .. 
றிற்கு ஆகும் செலவு . 

அழியாவியல்பு - அருகன் எண்குணத்துள் ஒன்று . 

அழியாவிளக்கு - நந்தாவிளக்கு . 
அழிஞ்சு 

அழிவது - கெடுதி . 
அழிஞ்சுக்காடு - பாலைநிலம் . 

அழிவழக்கு - அக்கிரம விவகாரம் ; வீண்வாதம் ; 
அழித்தல் - செலவழித்தல் ; கெடுத்தல் ; இழிந்தோர் வழக்கு . 
கலைத்தல் ; குலைத்தல் ; உள்ளதை அழிவாய் - சங்கமுக மணல்மேடு . 
மாற்றுதல் ; மறப்பித்தல் ; தடவுதல் ; நீக்கு அழிவி - கழிமுகம் . 
தல் ; நிந்தித்தல் ; விடைகாணுதல் . 

அழிவு - கேடு ; தீமை ; 

செலவு ; 

வறுமை ; 
அழித்தழித்து - திரும்பத்திரும்ப . 

வருத்தம் ; மனவுறுதியின்மை ; தோல்வி ; 
அழித்து - மீட்டும் ; மாறுபாடாய் . 

கழிமுகம் . 
அழித்துச்சொல் - இழித்துக்கூறல் . 

அழிவுகாலம் - கெட்ட காலம் ; ஊழி . 
அழித்துரை - இழித்துரை . 

அழிவுபாடு - அழிவு . 
அழிதகவு - துன்பம் . 

அழுக்ககற்றி - வண்ணான் காரநீர் . 
அழிதகன் - தீநெறி நடப்போன் . 

அழுக்கடித்தல் - அழுக்குப் போக்குதல் . 
அழிதகை - தகுதிக்கேடு . 

அழுக்கணவன் - இலை தின்னும் புழு . 
அழிதல் - நாசமாதல் ; சிதைவுறுதல் ; தவறுதல் ; 
நிலைகெடுதல் ; தோற்றல் ; மனம் உருகுதல் ; | அழுக்கறுத்தல் - பொறாமை கொள்ளுதல் . 
வருந்துதல் ; மனம் உடைதல் ; பெருகு தல் ; | அழுக்கறுதல் 

பொறாமை 
பரிவுகூர்தல் ; செலவாதல் . 

நீங்குதல் , 
அழிதலை - தலையோடு . 

அழுக்கறுப்பான் - பொறாமை கொள்பவன் . 
அழி தூஉ - அலி . 

அழுக்கன் - ஈயாதவன் , உலோபி . 
அழிந்தோரை நிறுத்தல் - நிலை தாழ்ந்தாரை அழுக்காமை - காண்க : அழுங்காமை . 
மீண்டும் நிலைபெறச் செய்தல் ; வேளாண் அழுக்காறாமை பொது 

றாமை கொள்ளாமை . 
மாந்தர் இயல்புகளுள் ஒன்று . 

அழுக்காறு - பிறர் ஆக்கம் பொறாமை ; மனத் 
அழிநோய் - குட்டம் . 

தழுக்கு . 
அழிப்படுத்தல் - கதிரைக் கடாவிட்டு உழக்குதல் . அழுக்கு - மாசு ; மனமாசு ; பொறாமை ; ஆணவ 
அழிப்பன் - சங்கரிப்பவன் ; துன்புறுத்துபவன் . முதலிய பாசம் ; வெளுத்தற்குரிய மாசுபடிந்த 
அழிப்பாங்கதை - விடுகதை . 

ஆடை ; மலசலாதிகள் ; பிள்ளைப்பேற்றின் 
அழிப்பாளன் - தட்டான் . 

பின் வடியும் ஊனீர் ; ஆமைவகை . 
அழிப்பாளி - வீண்செலவு செய்வோன் .. 

அழுக்குத்தேமல் - அழுக்கினால் 

டலில் 
அழிப்பு - சங்காரம் ; குற்றம் . 

தோன்றும் புள்ளிகள் . 
அழிபசி - மிக்க பசி . 

அழுக்கு மூட்டை - பழைய வழக்க ஒழுக்கங்களைப் 
அழிபடர் - மிகுந்த துன்பம் . 

பின்பற்றுபவன் ; வெளுத்தற்குரிய மாசுபடிந்த 
அழிபடுதல் - சிதைதல் ; செலவாதல் . 

ஆடைகள் . 
அழிபயல் - தீநெறியில் நடக்கும் பையன் . 

அழுக்கெடுத்தல் - பற்றிய மாசுகளைப் போக்கு 
அழிபாடு - அழிவு . 

தல் ; அழுக்குத் துணிகளைப் பெற்றுச் 
அழிபு - கேடு ; தோல்வி . 

செல்லுதல் . 
அழிபுண் - அழுகு இரணம் . 

அழுகண் - கண்ணோய் வகை . 
அழிபெயல் - மிக்க மழை . 

அழுகண்ணி - பூண்டுவகை . 
அழிம்பன் - தீம்பு செய்பவன் . 

அழுகல் - பதனழிந்தது ; தூய்மையில்லாதது . 
அழிம்பு - தீம்பு ; வெளிப்படையான பொய் ; 

அழுகள்ளன் - பாசாங்கு செய்வோன் .. 
அவதூறு ; நீதியற்ற வழக்கு . 

அழுகற்சரக்கு - அழுகின பண்டம் ; அழுகுதற் 
அழிமதி - கெடுமதி ; அழிமானம் . 

குரிய பண்டம் ; அழுகக்கூடிய சரக்குகளுக்கு 
அழிமேய்ச்சல் - பயிர் முழுதும் அழியக் கால் நடை 

விதிக்கும் வரி . 
களைத் தின்னும்படி விடுகை . 

அழுகற்சிரங்கு - நீர்கசியும் சிரங்கு . 
அழியமாறுதல் - தன் நிலையை அழித்து வேறாதல் . அழுகற்புண் - அழுகின இரணம் . 


உ 


அழுகற்றூற்றல் 


56 


அள்ளுச்சீடை 


பாலை 


அழுகற்றூற்றல் - விடாத சிறுமழை . 

அழைத்தல் - கூப்பிடுதல் ; பெயரிட்டுக் கூப்பிடு 
அழுகிச்சேதம் - வெள்ளத்தால் உண்டாகும் தல் ; வரச்செய்தல் ; கதறுதல் . 

பயிர்ச் சேதத்திற்குச் செய்யும் வரிக்குறைப்பு . அழைப்பு - கூப்பிடுகை ; பொருள் புணரா ஓசை . 
அழுகுகால் - நீர்ப்பெருக்கால் அழுகிய நெற்பயிர் . அழைப்புச்சுருள் - திருமணத்துக்கு அழைக்கும் 
அழுகுசப்பாணி - காண்க : அழுகுசர்ப்பம் ; அழுகு போது மணமக்களுக்கும் உறவினர்க்கும் தாம் 

சர்ப்பம் நக்குதலால் உண்டாகும் நோய் . பூலத்துடன் கொடுக்கும் பணமுடிப்பு . 
அழுகுசர்ப்பம் - ஒரு நச்சுயிரி . 

அழைப்புத் தூரம் - கூப்பிடு அளவான 1000 கஜ 
அழுகுசிறை - அவிந்து சாகத்தக்க சிறை . 

தூரம் ( 914 மீ . ) . 
அழுகுணி - ; 

அழுகிற குணம் உள்ளவன் ; சொறி அழைப்புப்பத்திரம் - அழைப்புக் கடிதம் ; கிறித்தவ 
சிரங்கு வகை . 

சபைக்குக் குருவாகும்படி அழை 

க் 
அழுகுதல் - பதனழிதல் .. 

பத்திரம் . 
அழுகுபுண்குட்டம் - குட்டநோய் வகை . 

அழையுறுத்தல் - கூவுதல் . 
அழுகுமூலம் - மூலநோய் வகை . 

அள் - அள்ளப்படுவது ; செறிவு ; வன்மை ; 
அழுகை - காண்க : அவலம் . 

வண்டி வில்லைத் தாங்கும் கட்டை ; பற் 
அழுங்கல் - துன்பம் ; கேடு ; நோய் ; அச்சம் ; றிரும்பு ; கூர்மை ; பூட்டு ; நீர்முள்ளி ; அள்ளு 
சோம்பல் ; இரக்கம் ; ஆரவாரம் ; யாழின் மாந்தம் ; காது ; பெண்பால் விகுதி . 
நரம்போசை . 

அள் ( வி ) - அள்ளு ; நெருங்கு . 
அழுங்காமை - கடல் ஆமைவகை . 

அள்வழுப்பு - காதுகுறும்பி . 
அழுங்கு - விலங்குவகை ; கற்றாழை ; 

அள்ளல் - நெருக்கம் ; சேறு ; இசைக்கரணங்கள் 
யாழ்த்திறவகை . 

எட்டனுள் ஒன்று ; எழுநரகத்துள் ஒன்று : 
அழுங்குதல் - வருந்துதல் ; துன்பப்படுதல் ; அஞ்சு அள்ளுதல் ; கொய்தல் ; சேர்த்தெடுத்தல் , 
தல் ; உரு அழிதல் ; கெடுதல் ; சோம்புதல் ; அள்ளாடித்தள்ளாடி - தளர்ந்த நடையாய் . 
தவிர்த்தல் ; ஒலித்தல் ; அழுதல் . 

அள்ளாடுதல் - செறிதல் ; தளர்தல் . 
அழுங்குப்பிடி - விடாப்பிடி . 

அள்ளாத்தி - மீன்வகை . 
அழுங்குவித்தல் - விலக்குதல் ; துன்புறுத்துதல் . அள்ளாயமானியம் - அள்ளு சுதந்தரம் . 
அழுத்தக்காரன் - பொருள் இறுக்கமுடையவன் ; அள்ளி - வெண்ணெய் . 
அழுக்கன் . 

அள்ளிக்குத்துதல் - செடி முதலியவற்றின்மேல் 
அழுத்தம் - இறுக்கம் ; கடினம் ; உறுதி ; பிடி நீர் தெளித்தல் ; கஞ்சி முதலியவற்றைச் சிறுகக் 

வாதம் ; உலோபம் ; ஆழ்ந்து அறியும் குணம் . கொடுத்தல் . 
அழுத்து - அழுத்துகை ; பதிவு . 

அள்ளிக்கொட்டுதல் - பரவுதல் ; மிகச் சம்பாதித் 
அழுத்துதல் - அழுந்தச் செய்தல் ; பதித்தல் ; தல் ; மிகக் கொடுத்தல் . 
அமிழ்த்துதல் ; எய்தல் ; வற்புறுத்துதல் ; அள்ளிக்கொண்டுபோதல் 

அள்ளிக்கொண்டுபோதல் -- வேகமாய் ஓடுதல் ; 
உறுதியாக்குதல் . 

நோய் கடுமையாகக் கொள்ளை கொள்ளுதல் . 
அழுந்து - நீராழம் ; வெற்றிலை நடும் வரம்பு . அள்ளித்துள்ளுதல் - மிகச் செருக்குதல் . 
அழுந்துதல் - அழுக்குண்ணுதல் ; உறுதியாகப் அள்ளியிறைத்தல் - அளவிற்கு மேல் செலவிடுதல் . 
பற்றுதல் ; உறுதியாதல் ; பதிதல் ; அமிழ்தல் ; | அள்ளிருள் - கும்மிருட்டு ; செறிந்த இருட்டு . 
அனுபவப்படுதல் ; வருந்துதல் . 

அள்ளிவிடுதல் - மிகுதியாகக் கொடுத்தல் . 
அழுந்துபடுதல் - தொன்றுதொட்டு வருதல் . அள்ளு - காது ; கன்னம் ; கூர்மை ; பற்றிரும்பு ; 
அழுந்தை - அழுந்தூர் . 

நெருக்கம் ; ஒரு நோய் ; அளவு கூலியாகக் 
அழுப்பு - சோறு . 

கையால் அள்ளிக்கொள்ளும் தானியம் ; விலா 
அழுப்புகம் - தேவலோகம் . 

எலும்பு . 
அழும்பு - தீம்பு . 

அள்ளுக்கட்டுதல் - பெட்டி முதலியவற்றை 
அழும்புதல் - செறியக் கலத்தல் . 

இரும்புத் தகட்டால் இறுக்குதல் ; பலப்படுத்து 
அழுவம் - பரப்பு ; நாடு ; துர்க்கம் ; காடு ; போர் ; தல் . 
முரசு ; குழி ; ஆழம் ; கடல் ; மிகுதி ; பெருமை ; | அள்ளுக்காசு - கூடைக்காரரிடமிருந்து வசூலிக் 
நடு ; நடுக்கம் . 

கும் பணம் . 
அழுவிளிப்பூசல் - ஒப்பாரி வைத்தழும் அள்ளுகொண்டை 

அள்ளுகொண்டை - மகளிர் மயிர் முடிவகை . 
பேரொலி . 

அள்ளுகொள்ளை - பெருங்கொள்ளை . 
அழுவை 

அள்ளுச்சீடை - சிறு சீடைவகை . 


யானை 


அள்ளுதல் 


57 


அளவியற்சந்தம் 


அள்ளுதல் - செறிதல் ; கையால் முகத்தல் ; | அளப்பன் - வீணாகப் பேசுவோன் . 
திரளாய் எடுத்தல் ; வாரிக்கொண்டு போதல் ; | அளப்பு - அளக்கை ; எல்லை ; ஆராய்ந்து அறிகை ; 
எற்றுதல் ; நுகர்தல் . 

அலப்புகை ; முறுமுறுக்கை ; ஆலோசனை . 
அள்ளுமாந்தம் - குழந்தைகளுக்கு உண்டாகும் அளப்புக்கு - முடக்கொற்றான் கொடி . 
ஒருவகை நோய் . 

அளபு - அளவு ; அளபெடை . 
அள்ளூறுதல் - வாயூறுதல் . 

அளபெடுத்தல் - எழுத்து மாத்திரை 

மிக்கு 
அள்ளெடுக்கிறவன் - ஒவ்வோர் அளவிலும் ஒவ் ஒலித்தல் . 
வொரு பிடி பெற்றுக்கொண்டு நெல் அளப் 

அளபெடை - பாட்டில் ஓசை மிகுந்து ஒலிக்கும் 
பவன் . 

அளவு . 
அள்ளெடுத்தல் - கையால் வாருதல் . 

அளபெடைவண்ணம் - அளபெடை பயின்றுவரும் 
அள்ளை - பேய் ; விலாப்புறம் . 

சந்தம் . 
அள்ளைப்புறம் - வீட்டின் ஒரு பகுதி . 

அளம் - உப்பளம் ; நெய்தனிலம் ; கடல் ; களர் 
அளக்கர் - கடல் ; நிலம் ; சேறு ; உப்பளம் ; நீள் 

நிலம் ; செறிவு . 
வழி ; கார்த்திகை நாள் . 

அளம்படுதல் - வருந்துதல் . 
அளக்கல் - அளத்தல் . 

அளம்பல் - வெடங்குறுணிமரம் . 
அளக்காய் - காண்க : வெள்ளெருக்கு . 

அளம்பற்றுதல் - உப்புப்பூத்தல் . 
அளகத்தி - கூந்தலுடையவள் . 

அளமம் - பொன் . 
அளகபந்தி - கூந்தலின் ஒழுங்கு . 

அளர் - நீர் ; மஞ்சள் ; உவர் . 
அளகபாரம் - கூந்தல் தொகுதி . 

அளர்க்கம் - காண்க : தூதுவளை . 
அளகம் - பெண்மயிர் ; மயிர்க்குழற்சி ; பன்றிமுள் ; | அளர் ( வ ) நிலம் - களர்நிலம் . 
மழைநீர் ; நீர் ; காண்க : வெள்ளெருக்கு . 

அளர்ப்பூளை - காண்க : அளத்துப்பச்சை . 
அளகளப்பு - காண்க : அளவளப்பு ; சேர்க்கை . 

அளவடி - நாற்சீரான் வரும் அடி , 
அளகவல்லி -- மயிர்மாட்டி . 

அளவடிவிருத்தம் - கலிவிருத்தம் . 
) அளகைநகர்த் தலைவ 

அளவப்பொட்டல் - காண்க : அளர்நிலம் . 
அளகாபதி 

னாகிய குபேரன் . 
அளகாபுரி - குபேரனின் நகரம் ; தஞ்சாவூர் . 

அளவம் - ஒரு வனைப்போல் நடித்துப் 

பரிகசித்தல் . 
அளகு - கோட்டான் , கோழி , மயில் இவற்றின் 
பெண் ; சேவல் ; கார்த்திகை நாள் . 

அளவர் - உப்பமைப்போர் ; உழுது பயிரிடுவோர் 

வகையினர் ; மதிப்பிடுவோர் . 
அளகேசன் - குபேரன் . 

முதல் இருபத்தாறு 
அளகை - அளகாபுரி ; தஞ்சை ; எட்டிற்கு மேலும் அளவழிச்சந்தம் - நான்கு 
பத்திற்குக் கீழுமான வயதுடைய பெண் . 

எழுத்துவரை வந்து அளவொவ்வாத அடி 
அளகையாளி - காண்க : அளகேசன் . 

களுடைய செய்யுள் வகை . 
அளத்தல் - அளவிடுதல் ; வரையறுத்தல் ; பிர 

அளவழித்தாண்டகம் - இருபத்தேழெழுத்து முத 
மாணம் கொண்டு அறிதல் ; கொடுத்தல் ; கலத் 

லாக வந்து அளவொவ்வாத அடிகளுடைய 

செய்யுள் வகை . 
தல் ; எட்டு தல் ; கருதுதல் ; அளவளாவுதல் ; 
வீண்பேச்சுப் பேசுதல் . 

அளவளப்பு - அளவளாவுகை . 
அளத்தி - நெய்தல் நிலப் பெண் ; உப்பு அமைப் அளவளாவு 

அளவளாவு - மனக்கலப்பு . 
போனின் பெண் . 

அளவளாவுதல் - கலந்து பேசுதல் . 
அளத்தியம் - சவர்க்காரம் ; நீலபாடாணம் . அளவறுத்தல் - அளந்தறிதல் ; வரையறுத்தல் . 
அளத்து நிலம் - களர்நிலம் . 

அளவன் - தானியம் அளப்போன் ;; உப்பமைப் 
அளத்துப்பச்சை - கடற்கரையையடுத்துக் காணும் போன் ; சோரபாடாணம் . 

மருக்கொழுந்துச் சக்களத்தி என்னும் பூண்டு . | அளவாக்குதல் - மட்டமாக்குதல் . 
அளத்துப்புல் - காண்க : முயிற்றுப்புல் . 

அளவி - அளவு . 
அளத்துப்பூளை - செடிவகை . 

; 
அளப்பம் - அளக்கை ; வழி ; ஊழ் ; அலப்பு . 
அளப்பளத்தல் - அலப்புதல் ; முறுமுறுத்தல் . 

பாவின் அடிவரையறை . 
அளப்பறிதல் - உட்கருத்தைத் தந்திரமாய் அளவியற்சந்தம் - நான்கு முதல் இருபத்தாறு 
அறிதல் , ஒருவனுடைய எண்ணத்தை எழுத்துவரை அளவொத்து வரும் அடிக 
ஆராய்ந்து அறிதல் . 

ளுடைய செய்யுள்வகை . 


அளவிடுதல், } - ஆதாய்ந்து அறிதல் ; அளத்தல் , 


அளவியல் 


81 


58 


அற்காமை 


அளவியற்றாண்டகம் 


அளித்து , } - அளிசெய்யத்தக்கது . 


அளவியற்றாண்டகம் - இருபத்தேழு எழுத்து 

அளாவுதல் கையால் அளைதல் ; துழாவுதல் ; 
முதலாக வரும் அளவொத்த அடிகளுடைய கலத்தல் ; 

சென்று பொருந்துதல் ; கலந்து 
செய்யுள் வழக்கு . 

பேசுதல் . 
அளவில் - மட்டில் . 

அளி - அன்பு ; அருள் ; ஆசை ; 

வரவேற்பு ; 
அளவிறத்தல் - எ ண் ணிலவாதல் ; அளவு எளிமை ; குளிர்ச்சி ; கொடை ; காய் ; வண்டு ; 
கடத்தல் . 

தேன் ; வண்டு கொல்லி ; கருந்தேனீ ; மாட்டுக் 
அளவினார் - நேர்வாளம் ; சிறுமரவகை . 

காடி ; தேள் ; கிராதி ; மரவுரிமரம் . 
அளவு - பரிமாணம் ; தருக்க அளவை ; தாளத் அளி ( வி ) - கொடு ; காப்பாற்று . 
தில் மூன்று மாத்திரைக் காலம் ; மாத்திரை ; அளி( k ) கம் - நெற்றி ; பொய் ; நெல்லி ; 
நில அளவு ; சமயம் ; தன்மை ; ஞானம் ; 

வெறுப்பு . 
மட்டும் ; தொடங்கி . 

அளித்தல் - காத்தல் ; கொடுத்தல் ; படைத்தல் ; 
அளவுக்கல் - நீரேற்றம் காட்டும் கல் ; எல்லைக் 

ஈனுதல் ; அருள் செய்தல் ; விருப்பம் உண் 
கல் . 

டாக்குதல் ; சோர்வை நீக்குதல் ; செறித்தல் ; 
அளவுகருவி - பொருள்களை அளவிட்டு அறியப் சொல்லுதல் . 

பயன்படும் கருவி . 
அளவுகாரன் - நெல் முதலியன அளப்பவன் . 
அளவுகூடை - குறித்த அளவுள்ள தானியம் அளிந்தம் - கோபுரவாயில் திண்ணை . 
அளக்கும் கூடை . 

அளிந்தார் - அன்புடையோர் . 
அளவுகோல் -- அளக்கும் தடி . 

அளிப்பாய்ச்சுதல் - கிராதியிடுதல் . 
அளவுதல் - கலப்புறுதல் ; கலத்தல் ; உசாவு தல் . அளிம்பகம் - குயில் ; தவளை ; இருப்பை ; 
, 

தாமரைப் பூந்தாது . 
அளவுபடி 

அளியர் - காண்க : மைத்துனர் ; இரங்கத்தக்கவர் . 
அளவுபடுத்தல் - வரையறை செய்தல் . 

அளியன் - அன்புமிக்கவன் ; காக்கப்படத் 
அளவுபடை - சிறுசேனை . 

தக்கவன் . 
அளவுவர்க்கம் - ஒரு பழைய வரி . 

அளிலாமயம் - வாதநோய் . 
அளவெடுத்தல் - ஒன்றன் நீளம் அகலம் முதலிய அளுக்குதல் - குலைதல் ; அஞ்சுவித்தல் . 
வற்றை அளந்தறிதல் . 

அளுங்கு - காண்க : அழுங்கு . 
அளவெண் - நாற்சீர் ஓரடியாய் வரும் அம்போ 

தரங்க உறுப்புவகை. 
அளவை - அளவு ; அளவுகருவி ; தருக்க அளவை ; அளேரியம் - வெங்காயம் . 

எல்லை ; சமயம் ; நாள் ; தன்மை ; அறிகுறி . அளேறுகம் - காண்க : தூதுவளை . 
அளவைக்கால் - மரக்கால் என்னும் 

முகத்த அளை - தயிர் ; மோர் ; வெண்ணெய் ; புற்று ; 
லளவைக் கருவி . 

பொந்து ; குகை ; ஏழாம்வேற்றுமையுருபு . 
அளவை நூல் - தருக்க நூல் . 

அளை ( வி ) - துழாவு ; கல ; தழுவு . 
அளவையாகுபெயர் - எண்ணல் , எடுத்தல் , அளைச்சல் - வயிற்றுளைச்சல் ; சீதபேதி . 
முகத்தல் , நீட்டல் 

என்னும் 

அளவைப் அளைதல் - துழாவுதல் ; கலத்தல் ; சூடு தல் ; 
பெயர் அவ்வவ் அளவு கொண்ட பொருளுக்கு தழுவு தல் ; கூடியிருத்தல் ; அனுபவித்தல் ; 
ஆகிவருவது . 

வயிறு வலித்தல் . 
அளவை வடிவம் - உருவத்தைக் காட்டுதற்கு அளைமறிபாப்பு - பாட்டின் ஈற்றில் நின்ற சொல் 
வரைந்த படம் . 

இடையிலும் முதலிலும் சென்று பொருள் 
அளவைவாதி - பிரமாண வாதம் செய்பவன் . கொள்ளப்படும் முறை . 
அளவொழுகு - ஊரின் நிலபுலங்களின் அளவு அளையெடுத்தல் - வளை தோண்டுதல் ; புரை 
களைப் பதிவு செய்த புத்தகம் . 

வைத்தல் . 
அளறு - குழைசேறு ; குழம்பு ; காவிக்கல் ; நீர் ; அளைவு - சோறு முதலியன குழைகை ; கலப்பு . 
நரகம் . 

அற்கத்தி - காண்க : திப்பிலி . 
அளறுதல் - சிதறி வெடித்தல் ; நெரிதல் ; | அற்கம் - அடக்கம் ; வெண்துளசி ; பொருள் 
பிளத்தல் . 

விலை ; பூசைவிதி . 
அளறுபடுதல் - சேறாதல் ; நிலைகலங்குதல் . அற்களம் - கதவின் தாழ் ; பேரவை . 
அளாய்குளாய் - பரபரப்பான செய்கை . 

அற்கன் - அருக்கன் ; சூரியன் . 
அளாவன் - கலப்பு . 

அற்காமை - நிலையாமை . 


அளேசுவெப்பம், } - அதிவிடய வேர் . 


அற்கி 


59 


அறசோகணக்கு 


அற்சிரம் ; } | 


அற்பபதுமம் } - செந்தாமரை . 


அற்கி - காண்க : ஓரிலைத்தாமரை . 

அற்றுப்போதல் - முழுதும் ஒழிதல் ; இடைமுறி 
அற்குதல் - நிலைபெறுதல் ; தங்குதல் . 

தல் ; முழுதும் கைவருதல் . 

அற்றூரம் - காண்க : மரமஞ்சள் . 
காண்க : அச்சிரம் . 
அற்சிரை 

அற்றேல் - அப்படியானால் . 
அற்பக்கியன் - சிற்றறிவுடையவன் . 

அற்றை - அந்நாட்குரிய ; அன்றன்றைக்குரிய ; 
அற்பகதன் வாழை . 

அற்பமான . 
அற்பகந்தம் - காண்க : செந்தாமரை . 

அற்றைக்கூலி - நாட்கூலி . 
அற்பகேசி - காண்க : வசம்பு . 

அற்றைக்கொத்து - நாள்தோறும் தானியமாகக் 
அற்பசங்கை - சிறுநீருக்குப் போகை . 

கொடுக்கும் கூலி . 
அற்பசி - காண்க : ஐப்பசி ; அசுவினி . 

அற்றைநாள் - அன்று ; அந்த நாள் . 
அற்பத்தனம் - இழிகுணம் . 

அற்றைப்படி - நாள்தோறும் உணவுக்காக அளிக் 

கும் பண்டம் அல்லது பணம் . 
அற்ப்பத்திரம் } - துளசி ; திருநீற்றுப்பச்சை . 

அற்றைப்பரிசம் - விலைமாதர் அன்றன்று பெறும் 

கூலி . 
செந்தாமரை . 

அற்றைப்பிழைப்பு - அன்றன்று செய்யும் சீவனம் ; 
அற்பம் - சிறுமை ; இழிவு ; இலேசு ; நாய் ; பஞ்சு; அன்றாடங்காய்ச்சி . 
புகை . 

அற - முழுவதும் ; மிகவும் ; தெளிவாக ; 
அற்பமாரி , 

செவ்வையாக . 
அற்பமாரிடம் } - சிறுகீரை . 

அறக்கட்டளை - நிலைபெற்ற அறச்செயல்கள் 
அற்பர் - கீழ்மக்கள் . 

நடப்பதற்காக ஒதுக்கப்பெறும் மானியம் 
அற்பரம் - மக்கட் படுக்கை . 

முதலியன . 
அற்பருத்தம் - வாழை . 

அறக்கடவுள் - யமன் ; தருமதேவதை . 
அற்பாசனம் , } - மூத்திரம் பெய்கை . 

அறக்கடை - பாவம் . 
அற்பாசமனம் 

அறக்கப்பறக்க - விழுந்து விழுந்து ; விரைவாக . 
அற்பாயுசு( ள்) } - குறைந்த வாழ்நாள் . 

அறக்கப்பாலை - திருநாமப்பாலை . 
அற்புத்தளை - அன்புப் பிணைப்பு . 

அறக்கருணை - அனுக்கிரக ரூபமான அருள் . 
அற்புதக்கண் - அபிநயக் கண்வகை .. 

அறக்கழிவு - அறநெறிக்கு மாறுபட்ட செயல் . 
அற்புதம் - ஒன்பான் சுவையுள் ஒன்று ; வியப்பு ; 

அறக்களவழி - வேளாண் 

- வேளாண் தொழிலைக் கூறும் 

புறத்துறை . 
அறிவு ; அழகு ; சூனியம் ; ஆயிரங்கோடி ; சிதம் 

அறக்களவேள்வி - வேள்விச்செயல் . 
பரம் ; தசைக்கணு . 

அறக்கற்பு - அமைதிநிலை பொருந்திய கற்பு . 
அற்புதமூர்த்தி - கடவுள் . 

அறக்காடு - சுடுகாடு . 
அற்புதவாதம், } - இசிவுநோய்வகை . 

அறக்குளாமீன் - சூரைமீன் . 
அற்புதவாயு 

அறக்கூர்மை - மிக்க கூர் . 
அற்புதன் - கடவுள் ; கம்மாளன் ; புதியது புனை 

அறக்கூழ்ச்சாலை - அன்னசத்திரம் ; கஞ்சிமடம் . 
வோன் ; கண்ணாளன் . 

அறக்கொடி - பார்வதி ; உமை . 
அற்றகாரியம் - தீர்ந்த பொருள் ; முடிந்த 
வேலை . 

அறக்கொடிபாகன் - சிவன் . 
அற்ற குற்றம் - இழப்பு . 

அறங் ( ன் )கடை - பாவம் . 

அறங்காவல் - கோயில் சைத்தியம் முதலாயின 
அற்றப்படுதல் - கவனத்தின் இடையறவுபடுதல் ; 

காக்கும் தொழில் ; நற்பொறுப்பு . 
இல்லாமையாதல் . 

அறங்கூறவையம் - நீதிமன்றம் . 
அற்ற பேச்சு - முடிவான பேச்சு . 

அறச்சாலாபோகம் - அறச்சாலைகளுக்கு 

விட்ட 
அற்றம் - அழிவு ; துன்பம் ; இறுதி ; சோர்வு ; 

மானியம் . 
வறுமை ; இடைவிடுகை ; அவகாசம் ; அவ 

அறச்சாலை - தருமசாலை . 
மானம் ; அறுதி ; விலகுகை ; சுற்று ; மறைக்கத் அறச்செட்டு - கடுஞ்செட்டு . 
தக்கது ; நாய் ; பொய் ; உண்மை . 

அறச்செல்வி - தருமதேவதை ; உமாதேவி . 
அற்றவன் - பற்றற்றவன் ; பொருளற்றவன் . அறச்சோலை - கோயினுட்சோலை . 
அற்றார் - பொருள் இல்லாதவர் ; முனிவர் . அறசம் - கத்தரி . 
அற்று - அத் தன்மையது ; அதுபோன்றது ; ஓர் | அறசோகணக்கு - காட்டுக்கருணை ; 

கருணைக் 
உவம உருபு ; ஒரு சாரியை . 

கிழங்கு . 


அறத்தவிசு 


60 


அறனோம்படை 


கூறு ; 


அறத்தொடுநிலை . } - 


அறத்தவிசு – நீதிபதியின் இருக்கை . 

அறம்பகர்ந்தோன் - புத்தன் . 
அறத்தளி - அந்தப்புரம் . 

அறம்பாடுதல் - தீச்சொற்பட்டுத் தீப்பயன் 
அறத்தின் செல்வி - காண்க : அறச்செல்வி . 

உண்டாகப் பாடுதல் ; வசைக்கவி பாடுதல் . 
அறத்தின்சேய் - தருமன் . 

அறல் - அறுகை ; அறுத்துச் செல்லும் நீர் ; அரித் 
அறத்தின்மூர்த்தி - தருமதேவதை ; பார்வதி ; தோடுகை ; நீர் ; சிறுதூறு ; நுண்மணல் ; 
திருமால் . 

கருமணல் ; நீர்த்திரை ; மயிர் நெறிப்பு : 
அறத்துணைவி - தருமபத்தினி. 

கொற்றான் ; திருமணம் ; விழா . 
அறத்துப்பால் - திருக்குறள் , நாலடியார் நூல் அறவன் - தருமவான் ; கடவுள் ; புத்தன் ; முனி 
களின் முப்பால்களுள் முதலானதும் அறத்தைப் வன் ; அறத்தைக் கூறுவோன் ; பார்ப்பனன் . 
பற்றிக் கூறுவதுமான பகுதி . 

அறவாணன் - கடவுள் . 
அறத்துறுப்பு - அறத்தினது 

அவை : அறவாய்போதல் - காண்க : அறுவாய்போதல் . 
ஐயப்படாமை , விருப்பின்மை , வெறுப் அறவாழி - தருமசக்கரம் ; அறக்கடல் . 
பின்மை , மயக்கமின்மை , பழியை நீக்கல் , அறவாளன் 

அறவாளன் - தருமவான் . 
அழிந்தோரை நிறுத்தல் , அறம் விளக்கல் , அறவி - அறம் ; புண்ணியத்தோடு கூடியது : 
பேரன்புடைமை . 

பெண்துறவி ; பொதுவிடம் . 
அறத்துறை - அறவழி . 

அறவிடுதல் - முற்றும் நீக்குதல் ; விற்றல் . 
அறத்தைக்காப்போன் - ஐயனார் . 

அறவிய - அறத்தோடு கூடிய . 
களவினைத் தலைவி 

தலை வி அறவியங்கிழவோன் - புத்தன் . 

முதலானோர் தமர்க்கு அறவியான் - அறத்தில் நிற்பவன் . 
முறையே அறிவுறுத்துகை . 

அறவிலை - முழுமையும் விலைப்படுதல் . 
அறதேயன் - அறங்களை நடத்துவோன் . 

அறவிலை வாணிகன் - பொருளை விலையாகக் 
அறநிலை - பிரமமணம் ; அறங்களைப் பாதுகாத் கொடுத்து அறம் கொள்வோன் . 
தற்குரிய நிலையம் . 

அறவினை - நற்செயல் . 
அறநிலைப்பொருள் - நெறிப்படி அரசன் பெறும் அறவு - ஒழிகை . 
இறைப்பொருள் . 

அறவுபதை - அமைச்சரைத் தேர்ந்தெடுக்கும் 
அறநிலையறம் - நால்வகைக் குலத்தாரும் தத் சூழ்ச்சி நான்கனுள் ஒன்று ; தருமநெறியைக் 

தம் நெறியில் பிழையாது அரசன் பாதுகாக்கை. கூறி ஆராய்தல் . 
அறநிலையின்பம் - ஒத்த கன்னியை மணந்து 

அறவுரை - நீதிநெறி உரைத்தல் ; நீதிமொழி . 
இல்லறத்தினின்று நுகரும் இன்பம் . 

அறவுளி - உடல் நலம் பெறச் செய்யும் மந்திரம் . 
அறநீர் - அருநீர் ; நீரின் அளவு குறைந்த நிலை ; அறவூதுதல் - புடமிடுதல் . 

தவணைப்படி பாசனத்துக்கு விடப்படும் நீர் . அறவை - உதவியற்ற நிலை ; தீமை ; அறநெறி . 
அற நூல் - நீதி கூறும் நூல் . 

அறவைச்சிறை - கடுஞ்சிறை . 
அறநெறி - அறவழி . 

அறவைச்சோறு - உறவற்றவர்க்கு அளிக்கும் 
அறப்பரிகா( சா ) ரம் - துறந்தோர் முதலியவர்க்குச் னவு . 
செய்யும் பணிவிடை . 

அறவைத்தல் -- காண்க : அறவூதுதல் . 
அறப்பாடல் - கேடு விளைக்கும் சொற்பயிலும் | அறவைத் தூரியம் - உறவற்றவர்க்கு அளிக்கும் 

பாட்டு . 
அறப்பாடுபடுதல் - பாடுபட்டு வேலை செய்தல் . அறவைப்பிணஞ்சுடுதல் - உறவற்ற பிணத்துக்கு 
அறப்பார்த்தல் - தீர ஆராய்தல் ; அழிக்க வழி 

ஈமக்கடன் செய்தல் . 
தேடுதல் . 

அறவைப்பு - புடம்வைக்கை . 
அறப்புறங்காவல் - அறத்திற்கு விடப்பட்ட நிலங் அறவோர்பள்ளி - சமண பௌத்த ஆலயம் .. 
களைப் பாதுகாக்கை . 

அறவோலை - இனாம் சாசனம் .. 
அறப்புறம் - பாவம் ; அறத்துக்கு விடப்பட்ட அறவோன் - அறநெறியாளன் ; புத்தன் . 
இறையிலி நிலம் ; அறச்சாலை ; வேதம் ஓதும் அறளை - நச்சுத் தொந்தரை ; ஒரு நோய் .. 
பள்ளி . 

அறன் - வேள்வி முதல்வன் ; அறக்கடவுள் . 
அறப்போர் - அறவழியில் செய்யும் கிளர்ச்சி . அறனில் பால் - தீவினை . 
அறம் -- தருமம் ; புண்ணியம் ; அறச்சாலை ; தரும 

அறனிலாளன் - அறவுணர்வு அற்றவன் . 
தேவதை ; யமன் ; தகுதியானது ; சமயம் ; | அறனையம் - காட்டுக்கருணை . 
ஞானம் ; நோன்பு ; இதம் ; இன்பம் ; தீப்பயன் | அறனோம்படை - தருமம் பாதுகாக்கை ; தருமம் 
உண்டாக்கும் சொல் . 

பாதுகாக்கும் இடம் ; தருமம் போதிக்குமிடம் . 


உண 


உடை . 


அறாக்கட்டை 


61 


அறிவை 


} 


வன் . 


அறாக்கட்டை - மூடன் ; கஞ்சன் . 

அறியல் - மூங்கில் . 
அறாட்டுப்பறாட்டு காண்க : அராட்டுப்பிராட்டு ; | அறியலுறவு - அறிதற்கண் விருப்பம் . 
போதியதும் போதாததுமானது . 

அறியாக்கரி - பொய்ச்சாட்சி . 
அறாம்பை - காண்க : அறாமை . 

அறியாமை - அறியாத்தன்மை ; மடமை . 
அறாமி - கொடுமை இயல்பு உள்ளது ; இடக்குப் | அறியாவினா, தெரியாதது ஒன்றைத் 
பண்ணுகிற குதிரை . 

அறியான்வினா 

தெரிந்து கொள்வதற்குக் 
அறாமை - கவிழ்தும்பைப் பூண்டு . 

கேட்கும் கேள்வி . 
அறாயிரம் - ஆறாயிரம் . 

அறியுநன் - உணருகிறவன் .. 
அறாவட்டி - அதிக வட்டி ; கடுவட்டி . 

அறிவர்சிறப்பு - இறைவர் பூசனை . 
அறாவிலை - அளவுக்கு மேற்பட்ட விலை . 

அறிவரன் - அறிவில் சிறந்தவன் ; அருகன் . 
அறாவுதல் - அடித்தல் . 

அறிவழி -- கள் ; பேய் . 
அறி - அறிவு . 

அறிவறிவாக - விளக்கமாகத் தெரிந்து 
அறிக்கை - அறிவிப்பு ; குற்றத்தை 

ஒப்புக் 

கொள்ளும்படி . 
கொள்கை ; பயிற்றுகை . 

அறிவறைபோதல் - அறிவு கீழற்றுப் போதல் . 
அறிக்கைப்பத்திரம் - எழுத்து மூலமான விளம் 

அறிவன் - அறிவுடையவன் ; அருகன் ; புத்தன் ; 
பரம் ; வரலாறு குறிக்கும் பத்திரிகை . 

கணி ; கம்மாளன் ; செவ்வாய் ; புதன் ; 
; 

உத்தரட்டாதி . 
ப்புக் அறிவனாள் 

அறிவனாள் - உத்தரட்டாதி . 
கொள்ளுதல் . 

அறிவாகரன் - அறிவிற்கு இருப்பிடமாக உள்ள 
அறிக்கை வாசித்தல் - திருமண விளம்பரம் 
செய்தல் ; பள்ளி நிறுவனம் , சங்கம் போன்ற அறிவாளி 

அறிவாளி - புத்திசாலி . 
அமைப்புகளின் நடவடிக்கையைக் கூட்டத்தில் அறிவிக்கை 

அறிவிக்கை - விளம்பரம் . 
படித்தல் . 

அறிவித்தல் - தெரிவித்தல் ; வெளிப்படுத்துதல் . 
அறிகண்ணி - எருக்கங்கிழங்கு . 

அறிவிப்பு - காண்க : அறிவிக்கை . 
அறிகரி - நேர்சாட்சி . 

அறிவியல் - விஞ்ஞானம் . 
அறிகருவி - உணர்வுப்பொறி . 

அறிவிலி - மூடன் . 
அறிகுறி - அடையாளம் . 

அறிவினா - அறிந்து கேட்கும் கேள்வி . 
அறிசலம் - நெஞ்சறிந்த குற்றம் . 

அறிவீனம் - மடமை . 
அறிசா - ஒருவகை மீன் . 

அறிவீனன் - அறிவுக்குறையுடையோன் ; மூடன் . 
அறிஞன் - அறிவுடையோன் ; புலவன் ; முனிவன் ; அறிவு - ஞானம் ; புத்தி ; பொறியுணர்வு ; அறிய 
புத்தன் ; புதன் . 

வேண்டியவை ; கல்வி ; ஆன்மா . 
அறிதல் - உணர்தல் ; நினைத்தல் ; மதித்தல் ; அறிவுகேடன் - ஞானமற்றவன் . 
பயிலுதல் ; அனுபவித்தல் ; உறுதி செய்தல் ; | அறிவுகொளுத்துதல் 

அறிவுகொளுத்துதல் - புத்தி புகட்டுதல் . 
புதிதாய்க் கண்டுபிடித்தல் . 

அறிவுடைமை - உண்மை அறிவுடையவனாதல் . 
அறிதுயில் - யோகநித்திரை ; தூங்காமல் அறிவு நூல் - ஞான சாத்திரம் . 
தூங்கும் நிலை . 

அறிவுபிறத்தல் - ஞானம் உண்டாதல் ; மூர்ச்சை 
அறிதுயிலமர்ந்தோன் - திருமால் . 

தெளிதல் . 
அறிநன் - அறிபவன் . 

அறிவு புகட்டுதல் - அறிவூட்டுதல் . 
அறிப்பலம் - காண்க : திப்பிலி . 

அறிவுமடம்படுதல் - அறிந்தும் அறியான் போன்று 
அறிப்பு - உணர்கை . 

இருத்தல் . 
அறிபொருள்வினா - அறியப்பட்ட 

பொருளை 

அறிவுமயங்குதல் - நினைவு தவறுதல் ; 
ஒரு பயன்நோக்கிக் கேட்கும் கேள்வி . 

திகைத்தல் . 
அறிமடம் - அறிந்தும் அறியாது போன்று அறிவுவரம்பிகந்தோன் - மிகுந்த அறிவினை 
இருக்கை ; விளையாடும் பருவத்து நிகழும் 

யுடையவன் , அருகன் . 
அறியாமை ; நினைவின்மை ; அறிந்தபடி அறிவுறால் - அறிவுறுத்துகை . 
நடக்க இயலாமை . 

அறிவுறுத்துதல் - தெரிவித்தல் ; அறிவு 
அறிமுகம் - தெரிந்த முகம் ; பழக்கம் . 

புகட்டுதல் . 
அறியக் கொடுத்தல் - தெரிவித்தல் ; குற்ற அறிவுறுதல் - அறிதல் ; துயில் எழுதல் . 
மேற்றுதல் . 

அறிவை - ஞானம் . 


அறிவொப்புக்காண்டல் வினா 


62 


அறுப்பின்பண்டிகை 


அறிவொப்புக்காண்டல் வினா - தான் அறிந் ) அறுத்திசைப்பு - வேற்றிசை கலந்து வரும் ஒரு 
ததைப் 

பிறன் அறிவோடு ஒப்புநோக்கக் வகை யாப்புவழு . 
கேட்கும் கேள்வி . 

அறுத்திடல் - அவாவறுக்கை . 
அறுக்கணக்கு - சரக்கறைக் கணக்கு . 

அறுத்துக்கட்டுதல் - தாலி நீங்கிய பின் மறு தாலி 
அறுக்கரிவாள் - கருக்கறுவாள் . 

கட்டி மணத்தல் . 
அறுக்கன் - தலைவன் ; நெருக்கமான நண்பன் . அறுத்துப்பேசுதல் - தீர்மானமாகப் பேசுதல் . 
அறுகடி - அறுகு பற்றிய நிலம் . 

அறுத்து முறி - மனைவியைத் தள்ளிவிடுகை . 
அறுகரிசி - அறுகம்புல்லோடு 

கூடிய மங்கல | அறுத்துரைத்தல் 

அறுத்துரைத்தல் - வரையறுத்துச் சொல்லுதல் ; 
அரிசி , அட்சதை . 

பிரித்துச்சொல்லுதல் . 
அறுகால் - வண்டு ; பாம்பு ; இல்லாதபோது . 

அறுத்துவிட்டவள் - காண்க : அறுத்தவள் . 
அறுகாலன் - பாம்பு . 

அறுத்தோடி - அரித்தோடும் நீரோட்டம் . 
அறுகாழி - மோதிரவகை . 

அறுதல் - கயிறு முதலியன இறுதல் ; இல்லாமற் 
அறுகாற்பீடம் - ஆறு கால்கள் அமைந்த இருக்கை . 

போதல் ; தீர்தல் ; பாழாதல் ; செரித்தல் ; 
அறுகிடுதல் -- திருமணத்தில் அறுகு ட்டு 

தங்குதல் ; நட்புச்செய்தல் ; கைம்பெண் . 
வாழ்த்துதல் . 

அறுத ( தா ) லி - கைம்பெண் . 
அறுகிலிப்பூடு - பூண்டுவகை . 

அறுதி - முடிவு ; வரையறை ; 

இல்லாமை ; 
அறுகீரை - காண்க : அறைக்கீரை . 

அழிவு ; உரிமை ; அறுதிக் குத்தகை ; காண்க : 
அறுகு - அறுகம்புல் ; சிங்கம் ; புலி ; யானையாளி ; 

அறுதிக்கிரயம் . 
யானை ; வெளித்திண்ணை ; தெருப்பந்தல் . 

அறுதிக்கரை - நிலங்களைச் சமுதாயத்தில் வைக் 
அறுகுணன் - ஆறு குணங்களோடு கூடியவன் ; 

காமல் தனித்தனியாய் உரிமையுள்ளவர்களுக் 
பகவன் . 

குப் பிரித்துக்கொடுக்கும் முறை . 
அறுகுதராசு - சிறு தராசு . 

அறுதிக்களநடை - ஆண்டிறுதி நெற்கணக்கு . 
அறுகுவெட்டுத் தரிசு கூலி - தரிசு நிலத்திலுள்ள 

அறுதிக்கிரயம் - முடிவான விலை . 
காடுகளை வெட்டிச் செம்மை செய்து உழவுக் அறுதிச்சாசனம், } - விலையாவணம் . 
குக் கொண்டுவந்தவர்க்கு அதுபற்றி அந்நிலத் | அறுதிச்சீட்டு 
தில் ஏற்பட்ட அனுபோக உரிமை . 

அறுதிப்பங்கு - சமுதாயத்தில் இல்லாத சொந்த 
அறுகுறை - கவந்தம் , முண்டம் . 

நிலம் ; கடன் தீர்ப்பதில் கடைசித் தவணை 
அறுகெடுத்தல் - அறுகிட்டு வாழ்த்தல் ; பூசித்தல் , யாகக் கொடுக்கும் தொகை . 
அறுகெழுந்தபடுதரை - அறுகு முளைத்து அறுதிப்பட்டு , 

கோயில் மரியாதை 
உழவுக்குப் பயன்படாத தரிசு நிலம் . 

ம் } 

அறுதிப்பரிய ( வ ) ட்டம் ) யாகத் தலையில் கட் 
அறுகை - அறுகம்புல் . 

டிக் கொடுத்துவிடும் பட்டு . 
அறுகோணம் - ஆறு மூலைகொண்ட வடிவம் . அறுதிப்பாடு - முடிவு பேறு . 
ஆறு வகையான வைதிக மதங்கள் ; 

அறுதிமுறி - தீர்ந்த கணக்குச் சீட்டு . 
சைவம் , 
அவை : வைணவம் , 

அறுதியிடுதல் - முடிவுக்குக் 
சாக்தம் , 

கொண்டுவருதல் ; 
சௌரம் , காணபத்தியம் , கௌமாரம் . 

காலங்குறித்தல் ; தீர்மானித்தல் . 
அறுசரம் - யாழ் . 

அறுதியுறுதி - அறுதிச் சீட்டு . 
அறுசுவை - கைப்பு , இனிப்பு , புளிப்பு , துவர்ப்பு . அறுதொழில் - அந்தணர்க்குரிய ஓதல் , ஓதுவித் 
உவர்ப்பு , கார்ப்பு என்னும் ஆறு வகையான 

தல் , வேட்டல் , வேட்பித்தல் , ஈதல் , ஏற்றல் . 
சுவைகள் . 

அறுந்தருணம் , 
அறுந்தறுவாய் 

அவசர சமயம் . 
அறு சூலை ஆறுவகையான நோய் ; அவை : 

அறுந்தொகை – மிச்சமின்றிப் பிரிக்கப்படும் எண் . 
பித்தசூலை , வாதசூலை , சிலேட்டுமசூலை , 

அறுநீர் - விரைவில் வற்றிப்போகும் நிலையி 
வாதபித்த சூலை , சிலேட்டுமபித்த சூலை , 

லுள்ள நீர் . 
ஐயகணச்சூலை . 

அறுப்படிகணக்கு - பேறு இழப்புகளை வகுத்துக் 
அறுத்தல் - அரிதல் ; ஊடறுத்தல் ; செங்கல் 

காட்டும் கணக்கு . 
அறுத்தல் ; தாலியறுத்தல் ; இடைவிடுதல் ; | அறுப்பம்புல் - புல்வகை . 
பங்கிட்டுக் கொடுத்தல் ; முடிவு செய்தல் ; | அறுப்பன்பூச்சி - தானியப் பூச்சிவகை . 
வளைதோண்டல் ; வருத்துதல் ; நீக்குதல் ; | அறுப்பின்பண்டிகை - விளைவு காலத்துக்குப்பின் 
இல்லாமற் செய்தல் ; வெல்லுதல் ; செரித்தல் . காணிக்கை செலுத்தும் கிறித்தவர் சிறப்பு 
அறுத்தவள் - கைம்பெண் . 

நாள் . 


அறுசமயம் 


} 


அறுப்பு 


63 


அறைக்கட்டு 


வகை 


. 


அறுப்பு - கதிரறுக்கை ; தாலியறுக்கை ; புண்ணை அறுமை - நிலையின்மை ; ஆறு . 
அறுத்த இடம் ; மரத்தின் அறுத்த பக்கம் ; அறுவகைச் சக்கரவர்த்திகள் - அரிச்சந்திரன் ,, 
கண்டனம் . 

நளன் , முசுகுந்தன் , புரூரவன் , 

சகரன் , 
அறுப்புக்காலம் - கதிர் அறுக்கும் பருவம் . 

கார்த்தவீரியன் . 
அறுப்புக்கூலி - கதிர் அறுக்கும் கூலி ; மரம் அறுவகைத் தானை - வேற்றானை , வாட்டானை , 
முதலியன அறுக்கும் கூலி ; வாழ்க்கை உதவி ; விற்றானை , 

தேர்த் தானை , பரித்தானை , 
கைம்பெண் பெறும் வாழ்க்கைப் பணம் . 

களிற்றுத்தானை . 
அறுப்புக்கோடி - தாலி அறுத்தவளுக்குச் அறுவகைப் படை - மூலப்படை , கூலிப்படை , 
சுற்றத்தார் இடும் புதுத்துணி . 

நாட்டுப்படை , காட்டுப்படை , துணைப்படை , 
அறுப்புச்சீட்டு - கதிர் அறுக்கக் கொடுக்கும் பகைப்படை . 
ஆணை . 

அறுவகைப் பருவம் - கார் , கூதிர் , முன்பனி, 
அறுப்புச்சுகம் - கைம்பெண்ணுக்குக் கொடுக்கும் பின்பனி , இளவேனில் , முதுவேனில் . இவை 
வாழ்க்கை உதவி . 

முறையே ஆவணி முதல் இரண்டிரண்டு மாதங் 
அறுப்புச்சொம்மு - பிள்ளையில்லாத கைம் களில் அமைவன . 
பெண்ணுக்குப் புக்ககத்தார் வாழ்க்கைக்காக 

அறுவகையரிசி - அருணாவரிசி , உலூவாவரிசி , 
மொத்தமாய்க் கொடுக்கும் தொகை . 

ஏலவரிசி , கார்போகரிசி , விளவரிசி , வெட் 
அறுபகை ஆறுவகை உட்பகை ; அவை : காமம் , 

பாலையரிசி . 
குரோதம் , உலோபம் , மோகம் , மதம் , மாற் அறுவகையுயிர் -- மக்கள் , தேவர் , பிரமர் , நரகர் , 
சரியம் . 

விலங்கு , பேய் ; ஓரறிவுயிர் முதலாக உள்ள 
அறுபடுதல் - அறுக்கப்படுதல் . 

ஆறுவகை உயிர் . 
அறுபத்து நாலுகலை - அறுபத்து நான்கு 

அறுவடை -- கதிரறுப்பு . 
யான பயிற்சியுடைமை . 

அறுவடைமேரை - கிராம ஊழிய சுதந்தரம் . 
அறுபத்து மூவர் - பெரிய புராணத்தில் கூறப்பட்ட அறுவரி - தவணையில் செலுத்தும் வரி . 
தனியடியார் . 

அறுவாக்குதல் - முடித்தல் ; சேகரித்தல் . 
அறுபத்தை – கையாந்தகரை . 

அறுவாதல் - செலவழிந்துபோதல் ; முடிதல் ; 
அறுபதம் - வண்டு ; கையாந்தகரைப் பூண்டு . சேகரிக்கப்படுதல் . 
அறுபதாங்கலியாணம் - அறுபதாம் 

அறுவாய் - வாள் முதலியவற்றால் அறுபட்ட 
நிறைவுவிழா , மணிவிழா . 

இடம் ; குறைவிடம் ; கார்த்திகை நாள் . 
அறுபதாங்கேழ்வரகு - அறுபது நாளில் விளையும் | அறுவாய்போதல் - முற்றுஞ் செலவாதல் . 
கேழ்வரகுவகை . 

அறுவிடுதல் - வசூலித்துவிடுதல் . 
அறுபதாங்கொட்டை - பேராமணக்கு . 

அறுவிதி - தீர்ப்பு . 
அறுபான் - அறுபது . 
அறுபொருள் - பரம்பொருள் ; ஐயமற்ற பொருள் . 

அறுவு - முழுமை ; நீர்வற்றிய கால் ; கடைசிப் 

பகுதி . 
அறுபொழுது - ஒரு நாளில் ஆறு பகுப்பான 

அறுவை 

ஆடை ; சித்திரை நாள் ; தோளிலிடும் 
காலம் ; அவை : மாலை , யாமம் , வைகறை , 
விடியல் , நண்பகல் , எற்பாடு . 

உறி . 
அறும்பன் - தீம்பு செய்வோன் . 

அறுவையர் - ஆடை நெய்வோர் . 

அறை - அடி ; மோதுகை ; வெட்டுகை ; ஓசை ; 
அறும்பு - பஞ்சம் ; குறும்புத்தனம் ; தீம்பு . 

சொல் ; விடை ; 

அலை ; உள்வீடு ; வீடு ; 
அறுமணை - அரிவாள்மணை ; அழகற்றவள் , 

பெட்டியின் உட்பகுதி ; வகுத்த இடம் ; 
சீர்கேடி . 

பிள்ளைபெறும் அறை ; சதுரங்கம் முதலிய 
அறுமான் - புழுவகை . 

வற்றின் கட்டம் ; மலைக்குகை ; சுரங்கம் ; 
அறுமீன் - ஆறுமீன் தொகுதியாகிய கார்த்திகை 

பாத்தி ; வஞ்சனை ; பாறை ; அம்மி ; சல்லி ; 
அறுமீன்காதலன் - முருகக்கடவுள் . 

துண்டம் ; பாசறை ; அறுகை . 
அறுமுகன் - ஆறுமுகங்களை டையவன் , 

அறைக்கட்டளை - கோயிலில் நித்தியப் படித் 
முருகக் கடவுள் . 

தரப் பண்டங்கள் வைக்கும் இடம் ; சிலகாலம் 
அறுமுறி - உடன்படிக்கைப் பத்திரம் . 

அனுபவித்துப் 

பின் கோயிலுக்கு விடும்படி 
அறுமுறைவாழ்த்து - முனிவர் , பார்ப்பார் , அளிக்கப்பட்ட இறையிலி நிலம் . 
ஆனிரை , மழை , முடியுடைவேந்தர் , உலகு அறைக்கட்டு - வீட்டின் உட்பகுதி ; விழாப் 
என்னும் ஆறனையும்பற்றிக் கூறும் வாழ்த்து . பந்தல் . 


ஆண்டு 


உ 


அறைக்கீரை 


64 


அன்றைக்கன்று 


அன்மயம் 


. 


} -ஐந்தொகை 


பறை 


அறைக்கீரை - பாத்திக் கீரைவகை . 

அன்பு - தொடர்புடையோர்மாட்டு உண்டாகும் 
அறைக்கீரைக்காய் - வெள்ளரிக்காய் . 

பற்று ; நேயம் ; அருள் ; பக்தி . 
அறைக்குழந்தை - ஈனில்லை விட்டு நீங்காத அன்புகூர்தல் - பற்றுக்கொள்ளுதல் . 
குழந்தை . 

அன்புடைக் காமம் - ஐந்திணைபற்றி நிகழும் 
அறைகழித்தல் - மகப்பேற்றுக்குப் பின் அறையி 

ஒத்த காமம் . 
னின்று வெளிவருவதற்குரிய சடங்கு . 

அன்புவைத்தல் - பற்றுக்கொள்ளுதல் ; அபி 
அறைகாரன் - கோயில் சரக்கறைக்கு உரியவன் . மானங் காட்டுதல் . 
அறைகுறை - அறுத்தலும் குறைத்தலுமாக | அன்புறல் - நேசத்தில் அழுந்தல் . 
உள்ள நிலை ; முற்றுப்பெறாமை ; தேவை ; 

-- மாறு ; ஐயம் . 
துன்பம் . 

அன்மை - அல்லாமை ; தீமை . 
அறைகுறை பார்த்தல் - செப்பனிடுதல் . 

அன்மொழி , 

மொழி 
அறை கூவு ( று ) தல் - போருக்கு அழைத்தல் ; அன்மொழித்தொகை மேல் பிற தொக்குவரும் 
வலிய அழைத்தல் . 

தொகை . 
அறைதல் - அடித்தல் ; மோதுதல் ; சொல்லுதல் ; அன்யாபதேசம் - உள்ளுறை அல்லாத வெளிப் 
கடாவுதல் ; ஒலித்தல் ; 

முதலியன 

படைப் பொருள் ; சாக்கிட்டுச் சொல்லும் 
கொட்டுதல் ; மண்ணெறிந்து கட்டுதல் . 

சொல் . 
அறைநன் - அறுப்பவன் ; அடிப்பவன் ; சொல்லு | அன்வயத்தார் - சுற்றத்தார் . 
வோன் . 

அன்வயம் - காண்க : அன்னுவயம் ; தாதான்மிய 
அறைப்பிள்ளை - காண்க : அறைக்குழந்தை . 

குணம் ; இயைபு . 
அறைப்புரை - அறைவீடு . 

அன்வயித்தல் - செய்யுளிலும் உரைநடையிலும் 
அறைபோக்கு - அற்றுப்போதல் ; ஒதுங்குகை ; ஒரு மொழியை மற்றொன்றோடு பொருட் 
கெட்டழிகை. 

பொருத்தமுறப் பொருத்துதல் ; ஒரு சொல் 
அறைபோதல் - கீழறுக்கப்படுதல் ; கெட்டழிதல் , 

மற்றொன்றோடு இயைதல் . 
அறைமுறையிடுதல் - குறை தெரிவித்தல் ; 

அன்வாதேயம் - திருமணத்தின் பின்பு தாய்வழி 
இல்லாமை சொல்லி முறையிடுதல் . 

தந்தைவழிச் சுற்றத்தார் கணவன் குலத்தினர் 
அறையல் - அறை தல் , சொல்லல் . 

முதலியோரால் பெண்ணுக்குக் கொடுக்கப் 
அறையிடுதல் - அறைகூவுதல் . 

படும் சீர்ப்பொருள் . 
அறையினாம் - கோயில் அறைகாரனுக்கு விட்ட 

அன்றமை - காற்று . 
மானியம் . 

அன்றன்று , 
அறையுண்ணல் - அடிக்கப்படுதல் ; அறுக்கப் அன்றாடகம் , - நாள்தோறும் . 
படுதல் , 

அன்றாடம் 
அறையோ - முறையிடும் மொழி ; வெற்றிக் அன்றாடங்காய்ச்சி - நாட் கூலி பெற்று வாழ் 
களிப்புப்பற்றி வரும் குறிப்புச் சொல் ; ஒரு வோர் . 
வஞ்சினமொழி . 

அன்றாடு - காண்க : அன்றன்று . 
அறையோலை - வரையறை செய்யும் ஆவணம் . அன்றாடுகாசு - வழங்குகிற நாணயம் .. 
அறைவகுத்தல் - புரையோடுதல் . 

அன்றாள் கோ - அப்பொழுது ஆளும் அரசன் . 
அறைவாசல் - கோயில் சரக்கறை ; அறையின் அன்றி , 

வாயில் . 
அறைவாய் - கணவாய் . 

அன்றியனைத்தும் - அவையெல்லாம் . 
அறைவீடு - மடைப்பள்ளி ; அறை ; 

அன்றியில் - அன்றி . 
அன் - ஆண்பால் வினை விகுதி ; தன்மை அன்றியும் - அல்லாமலும் . 
யொருமை விகுதி ; ஆண்பால் பெயர் விகுதி ; அன்றியுரைத்தல் - மாறுபட்டுச் சொல்லுதல் . 
ஆண்பால் வினையாலணையும் பெயர் விகுதி ; அன்றில் -- கிரவுஞ்சப் பறவை ; மூல நட்சத்திரம் ; 
சாரியை ; எதிர்மறை காட்டும் வடமொழி 

மயில் . 
முன்னொட்டுத் திரிபு சொல் 

அன்றினார் - பகைவர் .. 
அன்பகம் - சமுத்திரப் பாலைக்கொடி ; அன்பு அன்று – அந்நாள் ; மாறுபாடு ; ஓர் அசைச்சொல் . 
நிலையம் ; அன்புமனம் . 

அன்றுதல் - சினத்தல் . 
அன்பகர் - சமுத்திரப்பாலை . 

அன்று முதல் - அந்நாள் தொடங்கி . 
அன்பன் - தோழன் ; கணவன் ; பக்தன் . 

அன்றை - அந்நாள் . 
அன்பிலி - அன்பில்லாதவன் . 

அன்றைக்கன்று - அன்றன்று ; ஒவ்வொரு நாளும் . 


அன்றிக்கே } - அல்லாமல் , 


உள்ளறை . 


அன்றைக்கு 


65 


அன்னியக்குடி 


- 


உருபு . 


உணவு 


அன்னமழகியரிசி - அரிசிவகை . 


வடிவாகச் 


அன்றைக்கு , 

அன்னபிட்சை அன்னமாக வாங்கும் பிச்சை . 
அன்றைத்தினம் , அந்த நாள் . 

அன்னபூரணி - துர்க்கையின் திருக்கோலங்களுள் 
அன்றைநாள் 

ஒன்று . 
அன்ன - அத்தன்மையானவை ; ஓர் அஃறிணைப் 

அன்னபே ( வே ) தி - மருந்துச் சரக்குவகை . 
பன்மைக் குறிப்பு வினைமுற்று ; ஓர் உவம 

அன்னபோதம் - பாதரசம் . 
அன்னம் - சோறு ; புள்வகை ; 

கவரிமா ; நீர் ; 
அன்னக்களை - பசி அல்லது மிக்க உணவால் 

அருந்திய இடம் ; பூமி ; ஒருவகை 
வரும் சோர்வு . 

அணி ; தங்கம் ; மலம் . 
அன்னக்காவடி - அன்னப்பிச்சை ஏந்தும் காவடி ; 

அன்னம்பாறுதல் - புலம்புதல் , 
வறியவன் ; அன்னப்பிச்சை எடுத்துப் பிச்சைக் 

அன்னம்பிடித்தல் - நென்மணி பால் பற்றுதல் . 
காரருக்குப் பங்கிடுபவருக்கு ஏற்பட்ட இனாம் . 

அன்னமயகோசம் - பூதவுடலாகிய உறை ; ஐந்து 
அன்னக்கொடி - அன்னம் இடுவதைக் குறிக்கக் 

உறையுள் ஒன்று . 
கட்டும் கொடி . 

அன்னமழகியரி , ) 
அன்னக்கொடியோன் - பிரமன் . 
அன்னக்கொண்டி - அன்ன 

செய்த 

அன்ன முயர்த்தோன் காண்க : அன்னக்கொடி 
பாத்திரம் . 

யோன் . 
அன்னக்கொப்பு - அன்னப் பறவையின் வடிவம் 

அன்னயம் - ஆலமரம் . 
செதுக்கிய மகளிர் காதணிவகை . 

அன்னரசம் - அன்னசத்து . 
அன்னங்கோருதல் - அன்னம் பிடித்தல் ; 

நென் அன்னல் 

அன்னல் - காண்க : அனல் ; புகை . 
மணி உருவாதல் . 

அன்னவசம் - வயிறார உண் ட தால் வரும் 
அன்னசத்திரம் - அறக்கூழ்ச்சாலை . 

உறக்கம் . 
அன்ன சாரம் -- கஞ்சி . 

அன்னவத்திரம் - உணவு உடைகள் . 
அன்னசிராத்தம் - பாகம் பண்ணிய 

உணவு அன்னவம் 

கடல் . 
கொண்டு செய்யும் சிராத்தம் . 

அன்னவன் - அத்தன்மையன் ; ஒத்தவன் . 
அன்னசுத்தி - நெய் ; அன்னத்தின்மீது சுத்திக் அன்னவாகி - தொண்டை அடியினின்று இரைப் 
காகச் சிறிது நெய் இடுகை . 

பைக்குச் செல்லும் குழல் . 
அன்னணம் - அவ்விதம் . 

அன்னவாய்க்கை அபிநயக் கைவகை . 
அன்னத்துரோகம் - உண்ட வீட்டுக்கு இரண்டகம் அன்னவில்லை -- தலையணிவகை . 
பண்ணுகை . 

அன்னவூசல் - ஊஞ்சல்வகை . 
அன்னத்துவேடம் - உணவில் வெறுப்பு .. 

அன்னவூர்தி - அன்னவாகனம் ; பிரமன் . 
அன்னத்தூவி -- அன்னப்புள்ளின் இறகு . 

அன்னவூறல் - வடிகஞ்சி . 
அன்னதாதா - உணவு கொடுத்து ஆதரிப்போன் .. 

அன்னவட்டி - சோறு பரிமாறுவதற்குரிய 
அன்னதாழை காண்க : அன்னாசி . 

கரண்டி. 
அன்னதானக்குறுவை - மூன்று திங்களில் விளை 

அன்னன் - அப்படிப்பட்டவன் . 
யும் ஒருவகை நெல் . 

அன்னாசயம் - வயிறு . 
அன்னதானச் சம்பா - சம்பா நெல்வகை . 

அன்னாசி - பழச்செடிவகை . 
அன்னதானம் - சோறு வழங்குகை ; காண்க : 
அன்னதானக்குறுவை . 

அன்னாசு பெருஞ்சீரகம் . 
அன்ன தீபம் - அன்னவடிவான கோயில் விளக்கு அன்னாதரம் - உணவில் விருப்பு . 

அன்னாபிடேகம் - கடவுளுக்கு அன்னத்தால் 
நீருணவு . 

செய்யும் திருமுழுக்கு . 
அன்னப்பால் 

அரிசி கொதிக்கும்பொழுது எடுக் | அன்னாய் - ஓர் அசை நிலை . 
கும் கஞ்சி ; நோயாளிக்காகக் காய்ச்சும் கஞ்சி . 

அன்னார் -- கல்நார் . 
அன்னப்பால் வைத்தல் - கஞ்சிகாய்ச்சுதல் . 

அன்னால ( லா ) த்தி - ஆலத்திவகை ; தெய்வம் , 
அன்னப்பிராசனம் - காண்க : சோறூட்டல் . 

மணமக்கள் இவர்களின் முன்பு சுழற்றும் 
அன்னப்பூ - மகளிர் தலையிலணியும் அன்னம் மஞ்சள் , சோறு கலந்த ஆலத்தி ; சோற்றினால் 
போன்ற அணிவகை . 

அமைத்த விளக்கை ஏற்றித் தெய்வம் , மண 
அன்னபக்கம் - அபிநயக் கைகளுள் ஒன்று . 

மக்கள் இவர்களின் முன்பு சுற்றும் ஆலத்தி . 
அன்னபம் - ஆலமரம் . 

அன்னான் - அன்னவன் ; அவன் . 
அன்னபானம் - சோறும் நீரும் . 

அன்னியக்குடி - புறக்குடி . 
9 


- 


வகை . 


அன்னநீர் 


- 


அன்னியகுணசகனம் 


66 


அனந்தவாசி 


ஞானம் . 


அனசனம் , 


- 


அனசனவிரதம் } 


அன்னியகுணசகனம் - பிறர் குணத்தை அழுக் அனகன் - பாவமில்லாதவன் ; குற்றமில்லாத 
காறின்றிப் பொறுக்கையும் , பிறர் குற்றம் வன் ; அழகுள்ளவன் ; கடவுள் . 
பொறுக்கையும் . 

அனகை - பாவமற்றவள் . 
அன்னியதரம் - இரண்டிலொன்று . 

அனங்கத்தானம் - காமன்கோட்டம் . 
அன்னியதா -- வேறாக . 

அனங்கம் - உடலில்லாதது ; மல்லிகை ; 
அன்னியதாக்கியாதி - புகழ் ஐந்தனுள் ஒன்று . வாட்சி ; வானம் ; உள்ளம் . 

} மன்மதன் . 
அன்னியநாமகரணம் - இரவல் பேர் . 

அனங்காகமம் - காமநூல் . 
அன்னியபரம் - வேறொன்றைப் பற்றியது . 

சமணரின் உண்ணாநோன்பு . 
அன்னியபரன் - வேறோர் 

மனம் 
பற்றியவன் . 

அனசூயம் - பொறாமையின்மை . 
அன்னியபாவம் -- வேறாயிருக்கை . 

அனத்தம் - பயனற்றது ; பொல்லாங்கு . 
, 

அனத்தியயனம் - வேதம் முதலியன ஓ தாது 

நிறுத்துகை ; வேதம் முதலியன ஓதத் தகாத 
அன்னியம் - வேறாகை ; வேறானது ; அயல் நாட் 

காலம் . 
டுள்ளது ; அயல் ; குயில் . 

அனதிகாரி - உரிமை பெறாதவன் . 
அன்னியமுட்டுதல் - சந்ததியற்றுப் போதல் , அனந்தசத்தி - வரம்பிலா ஆற்றல் . 
மரபற்றுப் போதல் . 

அனந்தசதுட்டயம் - ஆன்மாவின் முத்திக்குரிய 
அன்னியன் - புறம்பேயுள்ளவன் ; பிறன் ; 

நான்கு சாதனங்கள் ; அவை : அனந்த ஞானம் , 

அய 
லான் ; பிறநாட்டான் . 

அனந்த தரிசனம் , அனந்த வீரியம் , அனந்த 
அன்னியாபதேசம் - வெளிப்படையான பொருள் . 

சுகம் . 
அன்னியாயக்காரன் - வாதி , வழக்குத் தொடுப் அனந்தசதுர்த்தசி - திருமாலைப் பூசித்தற்குரிய 
போன் . 

சாந்திர பாத்திரபதம் எனப்படும் புரட்டாசி 
அன்னியாயம் - அநியாயம் ; பிராது . 

மாத வளர்பிறை பதினான்காம் நாள் . 
அன்னியோன்னியபாவம் - ஒன்று மற்றொன்று அனந்தசயனம் - ஆதிசேடனாகிய திருமால் 
ஆகாமை . 

படுக்கை ; பாம்புப் படுக்கை ; திருவனந்தபுரம் . 
அன்னியோன்னியம் – ஒற்றுமை . 

அனந்தசயனன் , 
அன்னியோன்னியாச்சிரயம் - ஒன்றையொன்று 

அனந்தசாயி 

மேல் பள்ளிகொண்டடவன் . 
பற்றுதல் என்னும் குற்றம் . 

அனந்தபீதம் - மருக்கொழுந்து . 
அன்னியோன்னியாலங்காரம் ஒன்றற்கொன்று 

அனந்தம் - அளவின்மை ; அளவற்றது ; அழி 
உதவியணி . 

வானம் ; ஒரு பேரெண் ; 

பொன் ; 
அன்னுவயம் - சம்பந்தம் ; காரணகாரியங்களின் 

மயிற்சிகை ; அறுகு ; குப்பைமேனி ; சிறுகாஞ் 
நியதசம்பந்தம் ; சாதன சாத்தியங்களின் சொறி ; நன்னாரி ; வேலிப்பருத்தி ; கோளக 
உடனிகழ்ச்சி ; கொண்டுகூட்டு ; குலம் . 

பாடாணம் . 
அன்னுவயம்பண்ணுதல் பொருத்தமுறச் 

அனந்தமுடிச்சு - காதணிவகை . 
சொற்களைக் கொண்டு கூட்டுதல் . 

அனந்தர் - உறக்கம் ; மயக்கம் ; பருத்தி ; அனந் 
அன்னுவயித்தல் - பின்பற்றுதல் ; செய்யுளில் 

தல் ; உணர்ச்சி ; மனத்தடுமாற்றம் ; தீர்த்தங் 
தொடரைப் பொருட் பொருத்தமுற ஒழுங்கு 

கரருள் ஒருவர் ; உருத்திரருள் ஒருவர் . 
படுத்துதல் . 

அனந்தரத்திலவன் - அடுத்த வழித்தோன்றல் . 
அன்னுழி - அப்பொழுது . 

அனந்தரம் - பின்பு ; வேலிப்பருத்தி ; சிலாவி 
அன்னுழை - அவ்விடம் . 

என்னும் கட்டட உறுப்பு . 
அன்னை - தாய் ; தமக்கை ; தோழி ; பார்வதி . 

அனந்தரவன் - மருமக்கள் தாயக் குடும்பத்தில் 

காரணவனுக்கு இளையவன் . 
அன்னோ - ஓர் இரக்கக் குறிப்பு ; ஒரு வியப்புக் அனந்தரவாரிசு - அடுத்த உரிமை உள்ளவன் . 
குறிப்பு . 

அனந்தல் - தூக்கம் ; மயக்கம் ; மந்தவொலி . 
அன்னோன் -- அத்தன்மையன் .. 

அனந்தலோசனன் - கணக்கற்ற கண்களை 
அன்னோன்றி - வலியற்றவன் . 

யுடைய புத்தன் . 
அனகம் - பாவமற்றது ; புண்ணியம் ; அழுக் | அனந்தவாசி – பல என்னும் பொருளைக் குறிக் 
கில்லாதது ; அழகு ; சாந்தம் ; புல்லுருவி . 

கும் சொல் . 


வின்மை ; 


அனந்தவிபவை 


67 


அனாதிசித்தன் 


என் 


அனந்தவிபவை - பார்வதி . 

அனலேறு - இடி . 
அனந்தவிரதம் - பாத்திரப்பதம் எனப்படும் புரட் அனவத்தை - முடிவு பெறாமைக் குற்றம் . 
டாசி மாத வளர்பிறை பதினான்காம் நாளில் | அனவரததானன் - நெல் முதலியன அளக்கும் 
திருமாலை வணங்கி நோற்கும் ஒரு நோன்பு . மரக்கால்வகை . 
அனந்தவீரியம் - கடையிலா ஆற்றல் . 

அனவரதம் - எப்பொழுதும் . 
அனந்தற்பத்தி - கொடிபடர்ந்த பந்தல் . 

அனற்கல் - சிக்கிமுக்கிக்கல் . 
அனந்தன் - ஆதிசேடன் ; கடவுள் ; அருகன் ; அனற்குவை - நெருப்பிடு கலம் .. 
சிவன் ; திருமால் ; பிரமன் ; வாசுகி என்னும் அனற்சுக்கிரன் - கண்ணோய் வகை . 
நாகம் ; பலராமன் ; வெடியுப்பு ; பதஞ்சலி ; அனற்பொறி - தீப்பொறி . 
சோரபாடாணம் . 

அனற்றுதல் -- எரித்தல் ; தகித்தல் ; 

சினத்தல் ; 
அனந்தன் சம்பா - பொங்கற்சம்பா 

வீணே உதவு தல் ; வயிறுளைதல் ; முணங்குதல் . 
நெல்வகை . 

அனன்னியம் - வேறன்மை ; பிரிப்பற்ற தன்மை . 
அனந்தாழ்வான் - ஆதிசேடன் ; இராமாநுசரின் அனன்னியன் - தான் கொண்ட புகலிடத்தைத் 
சீடரான ஒரு வைணவ ஆசாரியர் ; ஒரு பழைய தவிர வேறு கதியைத் தேடாதவன் . 
நாணயம் . 

அனன்னுவயம் - சாதனை சாத்தியம் தம்மில் 
அனந்தை - பூமி ; திருவனந்தபுரம் ; சிவசக்தி 

கூட்ட மாத்திரம் சொல்லாதே இரண்டன் 
களுள் ஒன்று ; பதினாறு கலையுள் ஒன்றான 

உண்மையைக் காட்டும் திருட்டாந்த ஆபாசம் . 
யோகத்தானம் ; கொற்றான் ; கடுமரம் ; செங் அனன்னுவயாலங்காரம் - இயைபின்மையணி . 
காந்தள் ; சிறுகாஞ்சொறி ; நன்னாரி ; குப்பை அனனிலம் - அனல் நிலம் ; பாலை நிலம் . 
மேனி ; சீந்தில் ; அறுகு . 

அனனுபாடணம் - தோல்வித் தானங்களுள் 
அனயகம் - இருவாட்சி ; மல்லிகை . 

ஒன்று . 
அனயம் - தீவினை ; கேடு ; நன்மையின்மை ; அனாகதநாதம் - பராசக்தி . 
துன்பம் . 

அனாகதம் காண்க : அனாகதவெடுப்பு ; ஆறு 
அனர்த்தப்படுதல் -- துன்பப்படுதல் ; குழப்பமாய் ஆதாரங்களுள் ஒன்று ; நிகழாத செய்தி ; எதிர் 
இருத்தல் . 

காலம் ; புதிய சீலை . 
அனர்த்தபரம்பரை -- துன்பத் தொடர்ச்சி . அனாகதவெடுப்பு - தாளம் முன்னும் பாட்டுப் 
அனர்த்தம் - பொருளல்லாதது ; பயனற்றது ; 

பின்னுமாக வரும் எடுப்புவகை . 
துன்பம் ; கேடு . 

அனாகுலன் - கவலையற்றவன் . 
அனர்வன் - காண்க : அனரவன் . 

அனாசக்தன் - பற்றில்லாதவன் . 
பண்ணியவகை . 

அனாசக்தி - பற்றின்மை . 
அனரவன் -- காந்தள் . 

அனாசாரம் - ஒழுக்கமின்மை . 
அனல் - தீ ; வெப்பம் ; இடி ; கொடிவேலி. அனாசி - அன்னாசி . 
அனல்காலி - காண்க : சூரியகாந்தக்கல் . 

அனாசிரயம் - பற்றுக்கோடு அற்றது . 
அனல் ( லு ) தல் - அழலுதல் . 

அனாசிருதன் - பிறரைச் சார்ந்திராதவன் ; 
அனல்வீசுதல் - வெக்கையடித்தல் . 

சிவபேதம் . 
அனல்வென்றி - தங்கம் . 

அனாசிருதை - பதினாறு கலையுள் ஒன்றான 
அனலகம் - பேய்க்கொம்மட்டி . 

யோகத்தானம் ; அனாசிருதனின் சக்தி . 
அனலடுப்பு - கூண்டடுப்பு . 

அனாதரம் -- புறக்கணிப்பு . 
அனலநட்சத்திரம் - செவ்வாய் நின்ற நாளுக்கு அனாதரவு - உதவியின்மை . 
ஏழு , பதினான்கு , பதினாறு , இருபத்தைந்தாம் அனாதரித்தல் - புறக்கணித்தல் , ஏற்றுக் 
நாள்கள் . 

கொள்ளாது தள்ளுதல் . 
அனலம் - நெருப்பு ; காண்க : அனலநட்சத்திரம் ; அனாதன் - திக்கற்றவன் . 
கொடிவேலி . 

அனாதி - தொடக்கமில்லாதது ; தொடக்கம் 
அனலன் - அக்கினிதேவன் ; எட்டு வசுக்களுள் தெரியாதது ; கடவுள் ; சிவபிரான் ; பார்வதி ; 
ஒருவன் . 

அனாதித்திட்டு . 
அனலாச்சியம் - நரகவகை . 

அனாதிக்கரம்பு - காண்க : அனாதித்தரிசு . 
அனலாடி - சிவன் . 

அனாதிகாரணம் - மூலகாரணம் . 
அனலி - நெருப்பு ; சூரியன் . 

அனாதிசித்தன் - அனாதியே சித்தனாயிருப் 
அனலிமுகம் - சூரியபுடம் . 

பவன் . 


அனரசம் 


அனாதிசைவன் 


68 


அனுகற்பம் 


அனாதித்தாக } - நெடுங்காலம் பயிரிடப்படாத 


படை . 


அனாதிசைவன் - சதாசிவமூர்த்தி . 

அனிலச்சூலை - வாதசூலை . 
நெடுங்காலம் பயிரிடப்படாத அனிலநாள் - காண்க : சுவாதி . 

அனிலம் - காற்று ; வாதரோகம் ; பிறக்கை ; 
அனாதி நித்தம் - என்றும் நித்தியமாயுள்ளது . 

அச்சம் . 
அனாதிப்பஞ்சர் - காண்க : அனாதித்தரிசு . அனிலன் - வாயுதேவன் ; பிராணவாயு ; எட்டு 
அனாதிபந்தம் - இயல்பாகவே உள்ள பாசக் வசுக்களுள் ஒருவன் . 
கட்டு . 

அனிழம் - காண்க : அனுடம் . 
அனாதிபாழ் - நெடுங்காலம் பாழடைந்துள்ள அனீகம் - படை ; அக்குரோணியில் பத்தில் 
இடம் . 

பங்கு ; போர் . 
அனாதிபீடு - காண்க : அனாதித்தரிசு . 

அனீகனி 

தும்பை . 
அனாதிபெத்தசித்துரு - ஆன்மா . 

அனீகினி 
அனாதிபெத்தன் - சீவான்மா . 

அனீச்சுரத்துவம் - ஈசத்துவமின்மை . 
அனாதிபோதம் - இயல்பாகவே பாசங்களினின்று அனீசுவரவாதி – கடவுளில்லை என்போன் . 
நீங்குகை . 

அனீசு - காண்க : பெருஞ்சீரகம் ; நட்சத்திரச் 

சீரகம் . 
அனாதிமுத்தன் - கடவுள் . 

மோனை 

அனு - பிரதிச் செயல் ; பிரதி ; 
அனாதேயம் – பிரகிருதி தத்துவவகை . 
அனாமத்து - தனியான ; வேறுபட்ட . 

யெழுத்து ; தொடர்ச்சி ; ஒழுங்கு ; அண்மை ; 
அனாமத்துச்சிட்டா - காண்க : அமானத்து 

நோய் ; தாடை ; முகம் ; நாகணம் என்னும் 
சிட்டா . 

மணப்பொருள் தரும் மரம் ; வடமொழி 
அனாமயம் - நோயின்மை . 

முன்னொட்டுகளுள் ஒன்று ; மஞ்சள் ; ஆயுதம் ; 

இறப்பு . 
அனாமயன் - நோயற்றவன் ; அருகன் . 

அச்சம் ; 
அனுக்கம் - வருத்தம் ; 

பலவீனம் ; 
அனாயம் - முறைகேடு ; வீண் . 

முணக்கம் ; 

கம்மித 

இசை ; பாலநோய் ; 
அனாயாசம் - வருத்தமின்மை . 

சந்தனம் . 
அனாரதம் - எப்போதும் , 

அனுக்கல் - ஒன்றோடு ஒன்று முட்டச் செய்தல் ; 
அனாரியதித்தம் -- காண்க : நிலவேம்பு . 

கெடுத்தல் ; வருத்துதல் . 
அனுக்காட்டுதல் - சிறிது தோன்றுதல் ; குறிப்புக் 

காட்டு தல் . 
அனாவிதம் - வீணைவகை . 

அனுக்கிரகம் - அருள் ; ஐந்தொழிலுள் ஒன்று . 
அனாவிருட்டி - மழையின்மை . 

அனுக்கிரகித்தல் - அருள் செய்தல் . 
அனாவிலன் - சுக்கிரன் . 

பொருள் அட்டவணை ; 
அனான்மவாதம் - ஆன்மா இல்லையென்று கூறும் | அனுக்கிரமணிகை நூற்பதிகம் . 
வாதம் . 

அனுக்கிரமம் - ஒழுங்குமுறை . 
அனான்மா - ஆன்மாவின் வேறான அசித்து . அனுக்கு சிரம் - சிர அபிநயவகை . 
அனி - நெற்பொரி ; பெரிய பெட்டி . 

அனுக்குதல் - வருத்துதல் ; கெடுத்தல் ; யாழ்ப் 
அனிகம் - சிவிகை ; படை ; கூட்டம் . 

பாணத்திலுள்ள கொக்கான் முதலிய விளை 
அனிச்சம் - மோந்தால் வாடும் பூவகை . 

யாட்டில் தொடக்கூடாததைத் தொடுதல் . 
அனிச்சை - நாகமல்லி ; விருப்பின்மை . 

அனுக்கை - அனுமதி . 
அனிச்சைப் பிராரத்தம் - விருப்பின்றி 

அனுகதம் - தொடர்ந்து வருவது . 

இன்ப 
துன்பம் நுகரும் பழவினை . 

அனுகம் - காண்க : செஞ்சந்தனம் . 
அனிசம் - எப்பொழுதும் . 

அனுகம்பம் - இரக்கம் . 
அனிஞ்சில் - வில்வம் . 

அனுகமனம் - உடன்கட்டையேறுகை . 
அனிட்டம் - வெறுப்பானது . 

அனுகரணம் - ஒன்றன் செயல்போலச் செய்கை . 

அனுகரணவுபயவோசை - இரட்டை 
அனித்தம் - காண்க : அனிச்சம் ; சந்தனம் ; 
நிலையில்லாதது . 

குறிப்பு . 

அனுகரணவோசை - ஒலிக்குறிப்பு . 
அனித்தியம் - பொய் ; நிலையில்லாதது ; | அனுகரித்தல் - ஒன்றனைப்போல் ஒழுகுதல் . 
சந்தனம் . 

அனுகற்பம் - மந்தையினின்று எடுத்த பசுவின் 
அனிதம் - கணக்கற்றது . 

சாணத்தைக் கொண்டு முறைப்படி 
அனிருதம் - பொய் ; அநித்தியம் ; உழவு . 

உண்டாக்கிய திருநீறு . 


அனாவசியகம், } - தேவையல்லாதது . 


அனுக்கிரமணிகை } 


ஒ லிக் 


அனுகன் 


69 


அனுபாலனம் 


- 


அனுகூலன் 


உ தவு 


அனுதினாதினம் } 


} - நாள்தோறும் . 


யமையா 


அனுகன் - கணவன் ; பின் தொடர்வோன் ; | அலுட்டுப்பு - ஒரு வடமொழிச் சந்தம் . 
வேலைக்காரன் ; காமுகன் . 

அனுடம் - பதினேழாம் நாள்மீன் . 
அனுகாரம் - ஒன்றைப்போலச் செய்கை . 

அனுத்தமம் - தனக்குமேல் இல்லாதது . 
அனுகுணம் - ஏற்ப உள்ளது . 

அனுத்துருதபஞ்சமம் - குறிஞ்சியாழ்த் திறவகை .. 
அனுகுணாலங்காரம் - தன்குணமிகையணி . 

அனுதபித்தல் - கழிந்ததற்கு இரங்குதல் ; பிறர் 
அனுகூலசத்துரு - அடுத்துக் கெடுக்கும் பகை . இன்ப துன்பங்களில் அவரோடு ஒன்றுகை . 
அனுகூலம் - உதவி ; காரியசித்தி ; நன்மை . 

அனுதாத்தம் - படுத்தலோசை . 
இதமாக நடப்பவன் ; 

அனுதாபம் - இரக்கம் ; கழிவிரக்கம் ; பிறர் இன்ப 
வோன் . 

துன்பங்களில் அவரோடு ஒன்றுகை . 
அனுகூலி -- அனுகூலமாயிருப்பவன் ( ள் ) . 

அனுதாரம் - காப்பு . 
அனுகூலித்தல் - பயன்படுதல் ; குணமாதல் ; உதவி 

அனுதானம் 

தாளவகை . 
செய்தல் . 

அனுதினம் , 
அனுச்சை - அனுமதி . 
அனுசங்கம் - சம்பந்தம் . 

அனுநாசிகம் - மெல்லெழுத்து . 
அனுசந்தானம் - சிந்திக்கை ; டையறாது அனுநாதம் - எதிரொலி . 
ஓதுகை . 

அனுப்படி - கையிருப்பு ; காரியங்கள் ; கடந்த 
அனுசந்தித்தல் - சிந்தித்தல் ; சொல்லுதல் . 

ஆண்டுவருவாய் . 
அனுசயம் - பெரும்பகை ; வழக்காடுகை ; கழி அனுப்படிபாக்கி - கையிருப்பு . 
விரக்கம் ; அனுபந்தம் . 

அனுப்படியிறக்குதல் - பழைய பாக்கியைப் புதுக் 
அனுசரணம் - சார்ந்தொழுகுதல் . 

கணக்கிற்குக் கொண்டுவருதல் . 
அனுசரணை - சார்ந்தொழுகுகை ; உதவி . அனுப்பிரவேசம் - தொடர்ந்து புகுகை . 
அனுசரித்தல் - பின்பற்றுதல் ; ஆமோதித்தல் ; அனுப்பிராசம் - வழியெதுகை . 
வழிபடுதல் ; கொண்டாடுதல் . 

அனுப்புதல் - போகச் செய்தல் ; வழிவிடுதல் . 
அனுசரிப்பு - பின்பற்றுகை ; இணக்கம் . 

அனுபந்தச துட்டயம் - இலக்கியத்தின் இன்றி 
அனுசன் - தம்பி . 

நாற்கூறுகள் ; அவை : 

பொருள் , 
அனுசாகை - கிளைக்குள் கிளை . 

தொடர்பு , பயன் , அதிகாரி . 
அனுசாசனம் - அறவுரை ; அறிவுரை . 

அனுபந்தம் - உறவின் முறை : 

நூலின் பின் 
அனுசாரணை - வீணையின் பக்க நரம்பு . 

சேர்க்கப்படும் துணைச்செய்தி ; பிற்சேர்க்கை ; 
அனுசாரம் - கோள் பின்னோக்கிச் செல்லும் கதி ; 

தடை ; உதவி . 
ஒத்தபடி . 

அனுபந்தன் - தீமைக்கு உடன்படுபவன் . 
அனுசாரி - பின்பற்றுவோன் ; சீடன் . 

அனுபத்தி - பொருத்தமின்மை . 
அனுசிதம் - தகாதது ; வாயிலெடுத்தல் ; பொய் ; 

அனுபந்தி - விக்கல் ; தாகம் . 
கெடுதி . 

அனுபமம் - நிகரில்லாதது , மிகச் சிறந்தது . 
அனுசுருதி -- ஒத்த சுருதி . 

அனுபமன் - ஒப்பில்லா தவன் . 
அனு சூதம் - இடைவிடாதது . 

அனுபமை - ஒப்பில்லாதது ; 
அனுசூதன் - விடாது தொடர்ந்திருப்பவன் . 

தென்மேற்றிசைப் 

பெண்யானை ; மிகச் சிறந்தது . 
அனுசை - தங்கை . 

அனுபல்லவி - கீர்த்தனத்தில் பல்லவியை அடுத்து 
அனுசைவர் - சிவதீட்சை பெற்ற சத்திரியர் ; 

வரும் இரண்டாம் உறுப்பு . 
வைசியர் . 
அனுஞ்ஞாலங்காரம் - வேண்டலணி . 

அனுபவக்காட்சி - நேராகக் கண்டறியும் அறிவு . 
அனுஞ்ஞை - அனுமதி . 

அனுபவசாலி - பட்டறிவு மிக்கவன் . 
அனுட்டணம் - வெப்பமின்மை ; சோம்பல் . 

அனுபவம் - நுகர்ச்சி ; பட்டறிவு . 
அனுட்டயம் - அனுட்டிக்கப்படுவது . 

அனுபவி - இன்பமாய் வாழ்பவன் ; ஆன்மஞானி . 
அனுட்டாதா - அனுட்டிக்கிறவன் ; தொழில் அனுபவித்தல் - துய்த்தல் ; உரிமையாகக் 
முயன்று செய்வோன் : 

கையாளுதல் , இன்ப நுகர்தல் ; அனுபவபூர்வ 
அனுட்டானம் - ஒழுக்கம் ; வழக்கம் ; சந்தியா 

மாய் அறிதல் . 
வந்தனம் . 

அனுபவை - பார்வதி . 
அனுட்டானித்தல் , 

ஒழுகுதல் ; ஆசரித்தல் ; அனுபாடணம் - கூறியது கூறல் . 
அனுட்டித்தல் 

கைக்கொள்ளுதல் ; பின் | அனுபாதம் - சரணங்களில் ஒன்று ; கணக்குவகை . 
பற்றுதல் . 

அனுபாலனம் - பாதுகாப்பு . 


} 


- 


அனுபாவம் 


70 


ஆஅ 


கடா . 


அனுபாவம் - கருத்தை விளக்கும் நடிப்பு ; திட 

அனுராகமாலை 

பிரபந்த வகை . 
எண்ணம் ; உயர்வு . 

அனுரூபம் - ஏற்றது . 
அனுபானம் - மருந்துக்குத் துணையானது . அனுவசனம் - ஒத்த வாக்கியம் . 
அனுபூதி - பட்டறிவு . 

அனுவட்டம் - ஒருவகை உருண்டை முத்து . 
அனுபூதிமான் - ஞானி . 

அனுவ ( வா ) தித்தல் - திரும்பச்சொல்லுதல் . 
அனுபோகம் - இன்ப நுகர்ச்சி ; கையாட்சி ; அனுவயித்தல் - காண்க : அன்னுவயித்தல் . 

பழக்கம் ; நுகர வேண்டிய தீவினைப் பயன் . அனுவர்த்தனம் - காண்க : அனுசரிப்பு . 
அனுபோகி - சுகானுபவம் உடையவன் . 

அனுவர்த்தித்தல் - காண்க : அனுசரித்தல் , 
அனுமக்கொடியோன் - அனுமன் உருவம் அனுவழி -- புதன் . 

பொறித்த கொடியையுடைய அருச்சுனன் . அனுவாகம் – வேதத்தின் உட்பகுப்பு . 
அனுமதம் – வீணைவகை . 

அனுவாதம் - முன்னர்ப் பெறப்பட்டதொன்ற 
அனுமதி - சம்மதம் ; சதுர்த்தசியோடு 

கூடிய 

னைப் பின்னரும் எடுத்தோதுகை. 
முழுமதி ; முழுமதி . 

அனுவாதவொற்றி -- மறுஒற்றி . 
அனுமதை - ஒருவகைப் புல் . 

அனுவாதிசுவரம் - இணக்கமுள்ள இசையொலி. 
அனுமந்தச்சம்பா - சம்பா நெல்வகை . 

அனுவிருத்தி - தொடர்ச்சி ; கூடவிருக்கை . 
அனுமந்தன் - அனுமான் . 

அனுவுரு - ஒத்த உருவம் . 
அனுமரணம் - உடன்கட்டையேறுதல் . 

அனுவெழுத்து - மோனையெழுத்து . 
அனுமனித்தல் - கனைத்தல் . 

அனூபம் - சதுப்புநிலம் ; படுகை நிலம் ; எருமைக் 
அனுமாசக்காய் 

காண்க : பொன்னாங்காணி . 
அனுமானப்பிரமாணம் - கருதலளவை . 

அனூரு - முடவன் ; சூரியன் ; புதன் . 
அனுமானபலன் - நியாய விசாரணையில் ஐயத் அனேகம் - பல ; காலம் . 
தால் கிடைக்கும் நன்மை . 

அனேகமாய் - பெரும்பாலும் ; பலபடியாக . 
அனுமானம் - கருதலளவை ; ஐயம் . 

அனேகன் - ஆன்மா . 
அனுமானித்தல் - அனுமானப் பிரமாணத்தால் அனேகாந்தவாதி - ஆருகதன் . 
அறிதல் ; உத்தேசித்தல் ; ஐயப்படுதல் ; அனேகாந்திகம் - பலவிதம் ; காண்க : 

அனை 
கனைத்தல் . 

காந்திகம் . 
அனுமானிதம் - குதிரைக் கனைப்பு . 

அனேகான்மவாதம் - ஆன்மாக்கள் 

உண்டு 
அனுமித்தல் - அனுமானித்தறிதல் . 

என்னும் கொள்கை . 
அனுமிதி 

அனுமானத்தால் உண்டாகும் அறிவு . அனை - அன்னை ; அந்த ; ஒருவகை மீன் . 
அனுமேயம் - அனுமானத்தால் அறியத்தக்கது . அனைக்கியம் – ஒற்றுமையின்மை . 
அனுமோனை 

இனவெழுத்தால் வரும் அனைகாந்திகம் - ஏதுப்போலிகளுள் ஒன்று ; பல 
மோனைத்தொடை . 

முடிவுடையது . 
அனுயாத்திரை - கடவுள் பெரியோர் என்றிவரது அனைத்து - அவ்வளவு ; அத்தன்மையது ; 
புறப்பாட்டில் உடன் செல்லுகை . 

எல்லாம் . 
அனுயோகம் - வினா . 

அனைத்தும் - எல்லாம் . 
அனுரதம் -- ஆசையாயிருத்தல் . 

அனைய 

அத்தன்மையான ; ஒத்த .. 
அனுரதி - அன்பு ; மதிப்பு . 

அனையன் - அன்னவன் . 
அனுராகம் - அன்பு ; காமப்பற்று . 

அனைவரும் - எல்லாரும் . 


ஆ 


ஆ - இரண்டாம் உயிரெழுத்து ; குரலிசையின் 

இடைநிலை ; பலவின்பால் எதிர்மறை வினை 
எழுத்து ; பெற்றம் , மரை , எருமை 

முற்று விகுதி ; உடன்பாட்டு இறந்தகால 
மூன்றன் பெண்பாற் பெயர் ; இடபம் ; ஆன்மா ; 

வினையெச்ச 
காண்க : ஆச்சா ; விதம் ; ஆகுகை ; ஆவது ; ஓர் 

விகுதி ; தொடங்கி அல்லது 
இரக்கக்குறிப்பு ; வியப்புக்குறிப்பு ; இகழ்ச்சிக் 

வரையும் 

எனப் பொருள் தரும் 
குறிப்பு ; புழுக்கக்குறிப்பு ; நினைவுக் குறிப்பு ; 

வடமொழி இடைச்சொல் . 
ஈற்றில் வரும் வினாவிடைச்சொல் ; எதிர் | ஆஅ - வியப்பு , இரக்கம் , அவலம் இவற்றின் 
மறையைக் குறிக்கும் சாரியை ; எதிர்மறை குறிப்பு . 


ஆக்கக்கிளவி 


71 


ஆக்வானம் 


- 


ஆக்கக்கிளவி - ஆக்கம் உணர்த்தும் 

சொல் ; | ஆக்கிரகித்தல் பலவந்தமாயெடுத்தல் ; 
செயற்கையை உணர்த்தும் யினான் , வெல்லல் . 
ஆயினாள் முதலியனவாய் வழங்கும் சொல் . ஆக்கிரந்திதம் - குதிரை நடைவகை ஐந்தனுள் 
ஆக்கங்கூறுதல் - வாழ்த்துதல் . 

ஒன்றான விரைவு நடை . 
ஆக்கச்சொல் - காண்க : ஆக்கக்கிளவி . 

ஆக்கிரமணம் - வலிந்து கவர்கை . 
ஆக்கஞ்செப்பல் - தன் நெஞ்சில் வருத்தம் மிகு ஆக்கிரமம் - அடைதல் ; கடந்து போதல் ; 
கின்றபடியைப் பிறர்க்கு உரைக்கை . 

மேலெழுச்சி ; வீரம் . 
ஆக்கணாங்கெளிறு - கெளிற்று மீன்வகை . 

ஆக்கிரமித்தல் - வலிந்து கவர்தல் ; 

உள்ளே 
ஆக்கதம் - முதலை . 

அடக்கிக்கொள்ளுதல் ; மேற்கொள்ளுதல் . 
ஆக்கந்திதம் - குதிரை நடைவகையுள் ஒன்று . 

ஆக்கிராணப்பொடி - மூக்குத்தூள் . 
ஆக்கப்பாடு - பேறு . 

ஆக்கிராணம் - மோந்து பார்க்கை ; மூக்கு ; மூக்கில் 
ஆக்கப்பெயர் - காரணக் 
காரணக் குறியினாலாவது இடு 

இடும் மருந்துப்பொடி . 
குறியினாலாவது இடையில் ஆக்கப்பட்ட 
பெயர் ; மரபுவழிப் பெயருக்கு மாறுபட்டது . 

ஆக்கிராணித்தல் - மோத்தல் . 
ஆக்கப்பெருக்கம் - வருமானம் . 

ஆக்கிராந்தம் -- கைக்கொள்ளப்பட்டது ; பார 
ஆக்கப்பொருள் - ஆகுபெயர்ப் பொருள் . 

மேற்றப்பட்டது ; மறைக்கப்பட்டது ; மேலிடப் 
ஆக்கம் - காண்க : ஆக்கக்கிளவி ; அமைத்துக் 

பட்டது ; வெல்லப்பட்டது . 
கொள்ளுகை ; கைகூடுகை ; உண்டுபண்ணுகை ; 

ஆக்கினாசக்கரம் - சக்கரம்போல் 

எங்கும் சுழ 
படைப்பு ; செல்வம் ; பொன் ; பெருக்கம் ; 

லும் அரசன் ஆணை . 
இலாபம் ; ஈட்டம் ; கொடிப்படை ; திருமகள் ; ஆக்கினாசத்தி அரசனாணையின் வன்மை . 
மங்களகரம் ; வாழ்த்து . 

ஆக்கினாபங்கம் - ஆணை மீறுகை . 
ஆக்கமகள் - திருமகள் . 

ஆக்கினேயம் - அக்கினிக்குரியது ; தென்கீழ்த் 
ஆக்கர் - படைக்கப்பட்ட தேவர் ; திரிந்து 

திசை ; காண்க : ஆக்கினேயாத்திரம் ; ஆக்கி 
கொண்டே துணி முதலியவை விற்போன் ; னேய புராணம் ; சிவாகமத்துள் 

ஒன்று ; 
துறப்பணம் . 

திருநீறு . 
ஆக்கரிவாள் - அறுவாள்வகை ; தோட்டவேலைக் 

ஆக்கினேயாத்திரம் - அக்கினியைத் தேவதை 
குதவும் கத்தி . 

யாகக் கொண்ட அம்பு . 
ஆக்கல் - காண்க : ஆக்குதல் .. 

ஆக்கினை 

தண்டனை ; கட்டளை ; கட்டை 
ஆக்கவினை வளர்ச்சிப்பணி ; ஆக்கத்தால் 

விரல் . 
வரும் வினைச்சொல் . 

ஆக்கினைப்பத்திரம் - அரசனது எழுத்து மூல 
ஆக்கவினைக்குறிப்பு - ஆக்கச் சொல்லைக் 

மான கட்டளை . 
கொண்டிருக்கும் வினைக்குறிப்புச் சொல் . 
ஆக்கவும்மை - சொல்லின் பொருள் பிறிதொன்று 

ஆக்கு - படைப்பு . 
மாயிருத்தலைக் குறிப்பிடும் உம் 

ஆக்குத்தாய் - அநீதியாய் . 

இடைச் 
சொல் ; பாலுமாயிற்று எனின் அதுவே மருந்து 

ஆக்குதல் - செய்தல் ; படைத்தல் ; சமைத்தல் ; 
மாயிற்று என்பதைக் குறிப்பது போல்வது . 

அமைத்துக்கொள்ளுதல் ; மாற்றுதல் ; 

உயர்த்துதல் . 
ஆக்கன் - செயற்கையானது . 

ஆக்குப்புரை - சமையற் பந்தல் . 
ஆக்காட்டுதல் - வாயைத்திறத்தல் . 
ஆக்கியரிவாள் - வெற்றிலைக் காம்பரியும் கத்தி . 

ஆக்கும் - போலும் . 
ஆக்கியாதம் - சொல்லப்பட்டது ; 

அறிவிக்கப் ஆக்குரோசம் - கடுஞ்சினம் . 

ஆக்குவயம் - பெயர் . 
பட்டது ; வினைச்சொல் . 

ஆக்கெளுத்தி - கெளிற்று 

மீன்வகை ; 

கடல் 
ஆக்கியானம் - கட்டுக்கதை ; வெளிப்படுத்துதல் ; 
பேசுதல் . 

கெளிற்றுவகை. 
ஆக்கியோன் - படைத்தோன் ; நூல் செய்தவன் . 

ஆக்கேபம் - காண்க : ஆட்சேபம் . 
ஆக்கிரகம் - விடாப்பிடி ; கடுஞ்சினம் ; 

ஆக்கை - யாக்கை ; உடம்பு ; நார் . 

கைக் 
கொள்ளுகை ; கட்டாயம் ; அருளுகை . 

ஆக்கையிலி -- காண்க : அனங்கன் . 
ஆக்கிரகாயணி - புது நெல்லைக்கொண்டு மிருக | ஆக்கொத்துமம் - காண்க : சரக்கொன்றை . 
சீரிடப் பூரணையில் செய்யப்படும் ஒருவகை ஆக்கொல்லி - ஒரு புழு ; தில்லைமரம் . 
ஓமம் ; மார்கழி மாத மதிநிறை நாள் ; மிருக ஆக்ஞை - ஆணை . 
சீரிடம் . 

ஆக்வானம் - தேவதைகளை வேண்டி அழைக்கை . 


72 


ஆகாசகருடன் 


ஆக - மொத்தமாய் ; முழுவதும் ; அவ்வாறாக ; ஆகமவளவை - காண்க : ஆகமப்பிரமாணம் . 
விகற்பப் பொருள் 

பொருள் தரும் இடைச்சொல் ; ஆகமனம் - வருகை . 
நான்காம் வேற்றுமை உருபுடன் வரும் ஆகமாந்தம் - ஆகமங்களில் முடிவாகக் கொள்ளப் 
துணைச்சொல் ; செய்தி குறிக்கும் இடைச் படும் சைவசித்தாந்தம் . 
சொல் ; முற்றோடு சேர்ந்து செயவென் எச்சப் ஆகரம் - இரத்தினச் சுரங்கம் ; உறைவிடம் ; அடி 
பொருள் தரும் இடைச்சொல் ; ஓர் அசைச் நிலை ; கூட்டம் ; காலாங்கபாடாணம் . 
சொல் . 

ஆகரன் - குடியிருப்போன் ; கிண்டுவோன் ; சுந்தர 
ஆகக்கூடி - ஆகவே ; மொத்தத்தில் . 

மூர்த்தி நாயனார் . 
ஆகக்கொள்ள - ஆகையால் . 

ஆகரி - ஒரு பண் ; திப்பிலி ; சிறுகட்டுக்கொடி . 
ஆகச்செய்தே - ஆகவே . 

ஆகரித்தல் - தருவித்தல் . 
ஆகசி - திப்பிலி. 

ஆகருடணம் - இழுக்கை ; அழைக்கை ; அறுபத்து 
ஆகசு - தவறு ; இழிந்தது ; பாவம் . 

நான்கு கலைகளுள் ஒன்று . 
ஆகட்டு - ஆகட்டும் என்னும் பொருளில் வரும் ஆகருடம் - விற்பழக்கம் ; சூதாடுகை ; 

சூதாடு 
சொல் . 

பலகை ; கவறு ; இழுக்கை . 
ஆகட்டும் - ஆம் ; ஆகுக . 

ஆகவனம் - பிணிக்கை ; விரும்புகை ; எண்பெருக் 

கல் . 
ஆகடியம் - பரிகாசம் ; பொல்லாங்கு . 
ஆகண்டலன் - இந்திரன் . 

ஆகலாகல் - காண்க : ஆகவாக . 
ஆகத்தினெய் - புருவநடு . 

ஆகலூழ் - ஆகூழ் ; நல்வினைப் பயன் . 
ஆகதம் - கமகம் பத்தனுள் ஒன்று ; கந்தை ; 

ஆகவபூமி - போர்க்களம் . 
பெருக்கிவந்த தொகை ; பொய் ; அடிக்கை ; ஆகவம் - போர் ; வேள்வி . 

ஆகவனம் - பலி . 
வருகை . 

ஆகவனீயம் - வேதாக்கினிவகை மூன்றனுள் 
ஆகதர் - சமணர் . 

ஒன்று . 
ஆகதி - அடையவேண்டியது . 
ஆகந்துகசுரம் - அருந்துகின்ற உணவு நிமித்த 

ஆகவாக - உடம்படாமை ஆதாரமின்மை 
மாயல்லாமல் வேறு ஒட்டுவா ரொட்டி ஆகவியன் - போர்வீரன் . 

களைக் குறிக்கும் அசைநிலை . 
முதலாய காரணங்களால் உண்டாகும் 

ஆகவும் - ஆகுக . 
சுரவகை . 

ஆகவே - ஆதலால் . 
ஆகந்துகம் - இடையில் வந்தேறியது . 

ஆகளமாய் - இடைவிடாது . 
ஆகந்துகமலம் - ஆன்மாவிடத்து இயல்பாக 

ஆகளரசம் - அபின் ; பாதரசம் . 
வன்றி இடையே தோன்றும் மாயை கன்மங் 

ஆகளவாய் - இருக்கும் அளவுக்கு . 
களாகிய இரண்டு மலங்கள் . 

ஆகன்மாறு - ஆகையால் , 
ஆகப்பாடு - மொத்தம் . 

ஆகனாமி - அவரை . 
ஆகம் - உடல் ; மனம் ; மார்பு ; சுரை . 

ஆகனிகம் - மண்ணகழ் கருவி ; பன்றி ; பெருச் 
ஆகம்பிதசிரம் - சிர அபிநயவகை . 

சாளி . 
ஆகம்பிடதம் - மேலும் கீழுமாகத் தலையசைத் ஆகா 

ஆகா - வியப்புக்குறிப்பு ; உடன்பாட்டுக் குறிப்பு ; 
தல் ; சம்மதிக்குறி காட்டும் முகம் . 

ஒரு கந்தருவன் . 
ஆகம்பிதமுகம் - சம்மதித்தற்கு அறிகுறியாக ஆகாசக்கத்தரி - காண்க : வெண்டை . 
மேல்கீழாகத் தலையாட்டுகை . 

ஆகாசக்கப்பல் - ஆகாயவிமானம் . 
ஆகமங்களோதினோன் - சிவபிரான் . 

, 


ஆகமசாத்திரம் - சைவ வைணவ சாக்த சமண ஆகாசக்கட்டு } - மனோராச்சியம் . 


ஆகாசக்கல் - விண்ணிற் பறக்கும் அணு . 
சமய நூல்கள் . 

ஆகாசக்கோட்டை - மனோராச்சியம் . 
ஆகமப்பிரமாணம் - காட்சியினாலும் அனுமானத் 

ஆகாசகங்கை - மந்தாகினி; பால் வீதி 
தினாலும் அறியப்படாத பொருளையும் மண்டலம் ; பனிநீர் ; சிறுநீர் . 
அறிவிக்கும் உண்மையுரையாகிய சாத்திரம் . 

ஆகாசகபாலி - புரளிக்காரன் ; மிக வல்லவன் . 
ஆகமம் - வேதசாத்திரங்கள் ; முதல்வன் வாக்கு ; ஆகாசகமனம் - அறுபத்து நான்கு கலைகளுள் 
வருகை ; தோன்றல் விகாரத்தால் வரும் 

ஒன்று ; ஆகாயத்தே செல்லுதல் . 
எழுத்து . 

ஆகாசகரடம் - புகைப்படை . 
ஆகமமலைவு - ஆகமவிதிக்கு முரண் ; சாத்திரப் ஆகாசகருடன் - கொல்லன்கோவை ; சீந்தில் ; 
பிரமாணத்திற்கு மாறாக வருவது . 

பேயத்தி . 


ஆகாசசாமி 


73 


ஆகுனி 


ஆகாசப்பந்தல் } - கற்பனை உலகு . 


} 


உள்ளது . 


ஆகாசசாமி - பறந்து செல்லும் ஆற்றலுடை ஆகாயத்தாமரை - பூண்டு வகை ; குளிர்தாமரை ; 
யோன் ; பறக்கும் குதிரை . 

இல்பொருள் ; கொட்டைப்பாசி . 
ஆகாசகாமினி - விண்ணிற் பறந்து செல்வதற்கு ஆகாயப்பிரவேசம் 

ஆகாயப்பிரவேசம் - காண்க : ஆகாயகமனம் . 
உதவும் மந்திரம் . 

ஆகாயப்பூ - காண்க : ஆகாயத்தாமரை . 
ஆகாசசபை காஞ்சிபுரத்து நடராச சபை . 

ஆகாயப்பூரிதம் - பேய்முசுட்டை . 
ஆகாசத்தாமரை -- காண்க : ஆகாயத்தாமரை .. 

ஆகாயமாஞ்சி - காண்க : சிறுசடாமாஞ்சில் . 
ஆகாசத்துவனி -- வானொலி , அசரீரி . 

ஆகாயவாசிகள் - பதினெண் கணத்துள் ஒரு 

சாரார் . 
ஆகாசதீபம் - உயர்ந்த கம்பத்தில் வைக்கப்படும் 

செய்வதற்குக் 
விளக்கு ; கார்த்திகைத் 

ஆகாரசமிதை - வேள் வி 

திருநாளின்போது 
சொக்கப்பனையின்மேல் வைக்கும் விளக்கு . 

குறித்துள்ள இடத்தின் தென்கிழக்கிலும் 

வடகிழக்கிலும் வைக்கப்படும் சுள்ளி . 
ஆகாசதுந்துமி - தேவ துந்துபி . 

ஆகாரசன்னை - நால்வகை முரசுகளுள் ஒன்று . 
ஆகாரம் - உருவம் ; உடம்பு ; 

என்னும் 
ஆகாசப்புரட்டன் - பெருமோசக்காரன் . 

எழுத்து ; உணவு ; நெய் ; குறிப்பு . 

ஆகாரி - உயிர் ; பூனை . 
ஆகாசபட்சி - காண்க : சாதகபட்சி ; வானம்பாடி . 

ஆகிய - பண்புருபு . 
ஆகாசபலம் - விண்வீழ்கொள்ளி . 

ஆகிரந்தம் - புன்கமரம் . 
ஆகாச ( ய ) ம் - ஐம்பூதத்துள் ஒன்று , வானம் ; 

ஆகிரிநாட்டை - பண்வகை ; காண்க : ஆகரி . 
வளிமண்டலம் . 

ஆகிருதி - உருவம் ; உடல் ; அடிதோறும் ஒற்று 
ஆகாசமண்டலம் - வானவெளி ; நாட்டிய வகை நீங்கிய இருபத்திரண்டு 

உயிரெழுத்துக் 
யுள் ஒன்று . 

கொண்டதும் நான்கு அடியை உடையதுமாய் 
ஆகாசமார்க்கம் - வானவழி . 

வரும் சந்தம் . 
ஆகாசலிங்கம் - பஞ்சலிங்கத்துள் சிதம்பரத்தில் ஆகிருநந்தனம் , 

காண்க : ஆகிரந்தம் . 

ஆகிருநனந்தம் 
ஆகாசவல்லி -- சீந்தில் ; ஒரு பூண்டு . 

ஆகிலியர் - ஆகாதொழிக . 
ஆகாசவாணம் - அந்தரத்தில் செல்லும் சீறு 

ஆகிவருதல் - நன்றாகக் கூடிவருதல் . 

ஆகின்று - ஆகாநின்றது , அமைந்தது ; ஆயிற்று . 
வாணம் . 
ஆகாச ( ய )வாணி - வானொலி , அசரீரி . 

. ஆகு - கவரி ; கொப்பூழ் ; எலி ; 

எலி ; பெருச்சாளி; 

பன்றி ; கள்ளன் ; சாமரம் . 
ஆகாத்தியம் - பாசாங்கு ; பொல்லாங்கு . 

ஆகுகன் - பெருச்சாளி ஊர்தியனாகிய 
ஆகாத - கெட்ட ; வெறுப்புக்குரிய . 

விநாயகன் . 
ஆகாதிலை – மரவகையுள் ஒன்று ; கொடியார் 

ஆகுஞ்சனம் - சுருக்குகை . 
கூந்தல் , 

ஆகுதல் - ஆதல் .. 
ஆகாதே - அல்லவா ? 

ஆகு ( வு ) தி - அக்கினியில் மந்திர பூர்வமாகச் 
ஆகாமியம் - அதிக்கிரமம் ; மூவகைக் கன்மங் செய்யும் ஓமம் ; பலி ; ஒருவகைப் பறை . 
களுள் ஒன்று ; இப்பிறப்பில் செய்யும் புண்ணிய ஆகுபுக்கு - பூனை . 
பாவங்கள் . 

ஆகுபெயர் - ஒன்றன் பெயராயிருந்தும் 
ஆகாயக்கக்கரி - கக்கரிவகை . 

அதனோடு தொடர்புடைய மற்றொன்றற்குத் 
ஆகாயகங்கை - மந்தாகினி. 

தொன்றுதொட்டு ஆகிவரும் பெயர் . 
ஆகாயகணம் - செய்யுள் கணத்துள் ஒன்று ; | ஆகுயர்த்தோன் - பெருச்சாளி உருப்பொறித்த 
கருவிளங்காய்ச் சீராய் அமைவது . 

கொடியுடையவனான கணபதி . 
ஆகாயகமனம் - அறுபத்து நாலு கலையுள் ஆகுரதன் 

ஆகுரதன் - காண்க : ஆகுகன் . 
வானத்தில் நடந்துசெல்லும் வித்தை . 

ஆகுலச்சொல் - ஆரவாரப்பேச்சு . 
ஆகாயச்சக்கரம் - சித்திரகவிவகை . 

ஆகுலம் - மனக்கலக்கம் ; ஆரவாரம் . 
ஆகாயச்சொல் - எதிரில் இல்லாதான் ஒருவனை ஆகுலி - காண்க : சிற்றரத்தை ; ஆவிரைவகை . 
முன்னிலைப்படுத்திக் கூறும் பேச்சு . 

ஆகுலித்தல் - துன்புறுதல் . 
ஆகாயசாரிகள் - வானத்தில் திரிவோர் , ஆகுவாகனன் - காண்க : ஆகுகன் . 
சாரணர் . 

ஆகுளி - ஒருவகைச் சிறுபறை . 
ஆகாய சூலை - குதிரை நோய்வகை . 

ஆகுனி - வாதநோய்வகை . 


10 


ஆகூழ் 


74 


ஆசர்ப்பட்டி 


/ 


ஆகேடகம் , } - வேட்டை . 


ஆகூழ் - நல்வினை ; ஆக்கத்திற்குக் காரணமான ஆச்சாள் - தாய் . 
வினை ; 

முன்னேற்றத்திற்குக் காரணமான ஆச்சான் - ஆசாரியன் . 
வினை . 

ஆச்சி -- தாய் ; பாட்டி ; மூத்த தமக்கை ; சிறப்பு 
வாய்ந்த பெண்டிரைக் குறிக்குஞ் சொல் ; குரு 

பத்தினி. 
ஆகேருகம் - தண்ணீர்விட்டான் கொடி . 

ஆச்சிபூச்சி - விளையாட்டுவகை . 
ஆகேவகமுள்ளி - காட்டுமுள்ளி . 

ஆச்சியம் - நெய் ; எள்ளத்தக்கது ; கட்டணம் ; 
ஆகேறு - காண்க : சரக்கொன்றை . 

தேவதாருவின் பிசின் . 
ஆகை -- ஆதல் ; உயருதல் ; நிகழுகை . 

ஆச்சியாடு - மற்ற ஆட்டு மந்தையிலிருந்து 
ஆகைச்சுட்டி - ஆகையால் . 

இரந்து பெறப்பட்ட ஆடு . 
ஆகையர் 

முடிவு ; கூட்டிவந்த மொத்தத் ஆச்சிர ( ரா ) மம் - காண்க : ஆசிரமம். 
தொகை . 

ஆச்சிரமி - நால்வகை ஆசிரமங்களுள் ஒன்றில் 
ஆகையால் - ஆதலால் , 

இருப்பவன் . 
ஆகோசனம் - கோரோசனை . 

ஆச்சிரயம் - பகை வெல்லுதற்குப் பலமுள்ளான் 
ஆகோள் - போரில் பகைவரின் பசுக்களைக் 

ஒருவனை அடைகை ; பாதுகாப்பு ; கொளு. 
கவர்ந்துகொள்ளுகை . 

கொம்பு ; புகலிடம் . 
ஆங்க - அங்ஙனே எனப் பொருள்படும் உரை 

ஆச்சிரயாசித்தம் - பட்சத்தில் இல்லாத ஏதுவைக் 
யசை ; வினையுவம் வாய்பாடுகளுள் ஒன்று . 

கூறும் ஏதுப்போலி . 
ஆங்கண் - அவ்விடத்து . 

ஆச்சிரவம் - சூள் ; கீழ்ப்படிகை ; 

வருத்தம் ; 
ஆங்கனம் -- அவ்விதம் . 

கன்மத்தொடர்ச்சி ; ஆன்மா பொறிவழிச் 
ஆங்காங்கு - அங்கங்கு . 

சேறல் . 
ஆங்காரம் - பற்று ; காண்க : அகங்காரம்; 

ஆச்சிலை - கோமேதகம் . 
செருக்கு ; கரித்திரள் : 

ஆச்சு- ஆயிற்று , முடிந்தது ; ஒருவகை உரையசை . 
ஆங்காரி - அகங்காரம் உள்ளவன் ( ள் ) . 

ஆச்சுக்காசி - மஞ்சட்கோங்கு . 
ஆங்காரித்தல் - காண்க : அகங்கரித்தல் . 

ஆச்சுரிதகம் - சிரிப்பு ; நகக்குறிவகை . 
ஆங்காலம் - நற்காலம் . 

ஆச்சுவாசம் - சாக்காடு ; அத்தியாயம் . 
ஆங்கிலம் - ஆங்கிலமொழி . 

ஆசங்கித்தல் - ஐயுறு தல் ; மறுத்தல் . 
ஆங்கீரச - அறுபதாண்டுக் கணக்கில் 

ஆசங்கை - ஐயம் ; மறுப்பு . 
ஆண்டு . 
ஆங்கு - அவ்விடம் ; அக்காலத்தில் ; அப்படி ; ஓர் 

ஆசட்சு - கண் ; பண்டிதன் . 

ஆசடை - நீளவாட்டத்தில் அமைக்கும் வீட்டின் 
உவம உருபு ; ஏழன் உருபு ; ஓர் அசைநிலை . 
ஆங்குதல் - போதியதாதல் , 

முகட்டுத் தூலம் . 
ஆங்ஙனம் - காண்க : அங்ஙனம் , 

ஆசாத்தி - விருப்பம் , பற்று . 
ஆச்சமரம் - சங்கஞ்செடி . 

ஆசந்தி - சவம் கொண்டுபோகும் பாடை ; பெரிய 

வெள்ளிக்கிழமையன்று சிலுவையில் அமைந்த 
ஆச்சமாதிகம் - மலைவெற்றிலை . 
ஆச்சரியம் - வியப்பு . 

இயேசுநாதர் திருவுருவத்தை ஊர்வலம் செய் 
ஆச்சல் - பாய்ச்சல் ; வண்டிப் பாதையில் 

விக்கை ; சிறுகட்டில் ; பிரம்பாலான இருக்கை . 

உண் 
டாகும் பள்ளம் . 

ஆசந்திரதாரம் - சந்திரனும் நட்சத்திரங்களும் 

உள்ளவரை . 
ஆச்சன் - காண்க : அச்சன் . 

ஆசந்திரார்க்கம் - சந்திர சூரியர்கள் உள்ளவரை . 
ஆச்சனை முழுதும் செலவழிக்கை. 
ஆச்சா , 

ஆசம் - சிரிப்பு . 
சாலமரம் ; கள்ளி . 
ஆச்சாசினி 

ஆசமனம் - காண்க : ஆசமித்தல் . 
ஆச்சாசோபிகம் - பெருங்கிலுகிலுப்பை . 

ஆசமனீயம் - ஆசமன நீர் . 
ஆச்சாட்டு - சிற்றீரம் . 

ஆசமித்தல் வலக்குடங்கையால் மந்திர 
ஆச்சாட்டுப்பயிர் - சிற்றீரமுள்ள நிலத்துப்பயிர் . 

பூர்வமாக நீரை மும்முறை உட்கொள்ளுதல் . 
ஆச்சாதம் - உறை ; சீலை ; மூடி ; மேலாடை . ஆசயம் - உறைவிடம் ; உடலின் உட்பை ; மனம் ; 
ஆச்சாதனபலம் , 

கருத்து ; உழை ; பலா . 
ஆச்சாதனபலை 

ஆசர் - ஆயத்தம் ; நேர்வந்திருத்தலைக் குறிக்கும் 
ஆச்சாதனம் - ஆணவமலம் ; அஞ்ஞானம் ; சொல் . 
மறைப்பு ; ஆடை . 

ஆசர்ப்பட்டி - வருகைப் பதிவேடு 


ஆறாம் 


} 


} - பருத்திக்கொட்டை . 


ஆசரணம் 


75 


ஆசானங்கை 


ஆசவம் 


கடை 


டசி . 


ஆசன்னம் 


செலுத் 


ஆசனவாய் 


ஆசரணம் - பழக்கம் ; வழக்கம் ; அனுட்டானம் . ஆசாரக்கள்ளன் - ஒழுக்கம் உள்ளவன்போல் 
ஆசரணை - காண்க : ஆசரணம் ; தூய்மை . 

நடிப்பவன் . 
ஆசரித்தல் - அனுட்டித்தல் ; கைக்கொள்ளுதல் ; ஆசாரக்கள்ளி -- ஒழுக்கமுடையாள்போல் நடிப் 
வழிபடுதல் . 

பவள் . 
ஆசல் - மதிப்பு . 

ஆசாரங்கூட்டுதல் - தூய்மையாகச் செய்தல் . 
ஆசலம் - மிக்க சஞ்சலம் ; குற்றமும் துன்பமும் . ஆசாரச்சாவடி பொதுச் சாவடி ; கொலு 
ஆசலை - ஆடாதோடை . 

மண்டம் . 
கள் . 

ஆசாரஞ்செய்தல் - ஒழுக்கத்தைக் கடைப் 
ஆசவுசம் - தீட்டு . 

பிடித்தல் . 
ஆசற - குறையற . 

ஆசாரப்பிழை - ஒழுக்கத்தவறு . 
ஆசறுதல் - குற்றமின்மை ; முடிதல் . 

ஆசாரபரன் - ஒழுக்கத்தில் ஊக்கமுள்ளவன் . 
ஆசறுதி - 

ஆசாரபோசன் - பகட்டுத் தோற்றமுள்ளவன் . 
ஆசறு திப்பல் - கடைவாய்ப் பல் . 

ஆசாரம் - சாத்திர முறைப்படி ஒழு குகை ; 
அண்மையானது . 

நன்னடை ; காட்சி ; வியாபகம் ; சீலை ; படை ; 
ஆசனக்கிருமி - மலப்புழுவகை . 

அரசர்வாழ் கூடம் ; தூய்மை ; பெருமழை ; 
ஆசனக்குளிகை - மலவாய்வழியாய்ச் 

உறுதிப்பொருள் ; முறைமை . 
தும் மாத்திரை . 

ஆசாரம்பண்ணுதல் - உபசாரஞ்செய்தல் . 
ஆசனந்திருத்துதல் - பெரியோர்க்கு இருக்கை | ஆசாரலிங்கம் - சிவலிங்க பேதங்களுள் ஒன்று . 
அமைத்தல் . 

ஆசாரவாச ( யி ) ல் தலைவாசல் ; கோயிலின் 
ஆசனபவுத்திரம் - பகந்தரம் , மலவாயில் புரை 

நுழைவாயில் , கொலுமண்டப வாசல் . 
வைத்த புண் . 

ஆசாரவீனன் - ஒழுக்கங்கெட்டவன் . 
ஆசனம் - பீடம் முதலிய தவிசு ; இருக்கை நிலை ; | ஆசாரவீனி ( னை ) - ஒழுக்கங்கெட்டவள் . 
மலவாய் ; உரிய காலம் வரும்வரை பகைமேற் 
செல்லாதிருக்கை . 

ஆசாரவுபசாரம் - காண்க : ஆசாரோபசாரம் . 

ஆசாரி - மாத்துவ ஸ்ரீவைணவப் பார்ப்பனர் 
மலவாய் . 

பட்டப்பெயர் ; கம்மாளர் பட்டப்பெயர் ; குரு ; 
ஆசனவெடிப்பு - நோய்வகை . 
பலாவகை; பெருங்காயம் . 

ஒழுக்கமுள்ளவன் . 
ஆசாசி - சீந்தில் . 

ஆசாரியசம்பாவனை - நல்ல காலங்களில் ஆசாரி 
ஆசாசித்தல் - வாழ்த்துதல் . 

யருக்குக் கொடுக்கும் காணிக்கை . 
ஆசாட்டம் - தெளிவற்ற தோற்றம் . 

ஆசாரியப்பட்டம் - குருவாக அபிடேகமாகும் 
ஆசாடபூதி - தோற்றத்திற்கு ஏற்ற பண்பற்ற 

பொழுது தாங்கும் பட்டம் . 
வன் ; துரோகி ; வஞ்சகன் . 

ஆசாரியபக்தி - குருபக்தி . 
ஆசாடம் - முருக்கு ; ஆடிமாதம் ; மரக்கொம்பு ; 

ஆசாரியபூசனை - குருக்களுக்குரிய காணிக்கை . 
தவசியின் கைக்கோல் . 

ஆசாரியபோகம் - ஆசாரியன் அனுபவிக்கும் 
ஆசாபங்கம் - விரும்பியது பெறாமை . 

மானியம் . 
ஆசாபந்தம் - நம்பிக்கை ; சிலந்திவலை . 

ஆசாரியன் - குரு ; சமயத்தலைவன் ; ஆசிரியன் . 
ஆசாபாசம் - ஆசையாகிய பற்று . 

ஆசாரியன் திருவடியுடைதல் - இறந்து நற்கதி 
ஆசாபைசாசம் - ஆசையாகிய பேய் . 

அடைதல் . 
ஆசாம்பரன் - திசைகளையே ஆடையாகக் 

ஆசாரியாபிடேகம் - குருவாக அமர்த்தும் 
கொண்டவன் , சிவன் . 

சடங்கு . 
ஆசாமி - ஆள் . 

ஆசாரோபசாரம் - மிக்க மரியாதை . 
ஆசாமிக்களவு , 

ஆசாள் - குருபத்தினி; தலைவி . 
ஆசாமிசோரி 

ஆசான் - ஆசிரியன் ; புரோகிதன் ; மூத்தோன் ; 
ஆசாமிவாரி - இனவாரி . 

வியாழன் ; அருகன் ; முருகக்கடவுள் ; பாலை 
ஆசாமிவாரி இசாபு - அடங்கல் கணக்கு . 

யாழ்த்திறவகை ; காந்தாரம் , சிகண்டி , தசாக் 
ஆசாமிவாரிச் சிட்டா - இனவாரி வரிக்கணக்கு . கரி , சுத்தகாந்தாரம் என்னும் நால்வகைப் 
ஆசார்யாபிடேகம் - குருவாதற்குச் செய்யப்படும் பண்ணியல் . 
சடங்கு . 

ஆசான்றிறம் - குரலுக்குரிய திறம் ; பாலையாழ்த் 
ஆசாரக்கணக்கு - கோயிலில் ஆசாரங்களைக் 

திறம் . 
குறித்து வைக்கும் புத்தகம் . 

ஆசானங்கை - காட்டாமணக்கு . 


ஆசனி 


} - ஆளைத் திருடுகை . 


76 


ஆசானுபா ( வா ) கு 


ஆசுரி 


ஆசானுபா ( வா ) கு - முழந்தாளளவு நீண்ட ஆசிரியப்பிரமாணம் - ஒருவன் தன்னைக் காப்பாற் 
கையுடையோன் . 

றும்படி எழுதிக்கொடுக்கும் முறி . 
ஆசி - வாழ்த்து ; வாழ்த்தணி ; 

வாழ்த்தணி ; ஒத்த தரை ; ஆசிரியம் - காண்க : அகவற்பா; ஆசிரியக்கல் . 
போர் . 

ஆசிரியவசனம் - மேற்கோள் . 
ஆசிக்கல் - காகச்சிலை . 

ஆசிரியவிருத்தம் - காண்க : அகவல்விருத்தம் . 
ஆசிகம் - முகம் . 

ஆசிரியவுரிச்சீர் - காண்க : அகவல்உரிச்சீர் . 
ஆசிடுதல் - பற்றாசு வைத்தல் ; நேரிசை ஆசிரியன் 

ஆசிரியன் - குரு ; போதகாசிரியன் ; நூலாசிரி 
வெண்பாவில் காணும் முதற்குறளின் இரண் யன் ; உரையாசிரியன் ; புலவன் . 
டாம் அடி இறுதிச் சீர்க்கும் தனிச்சொல்லுக்கு ஆசினி - ஈரப்பலா ; மரவயிரம் ; மரப்பொதுப் 
மிடையே விட்டிசைப்பின் ஓரசையேனும் பெயர் ; மரவுரி ; வானம் ; சிறப்பு . 
ஈரசையேனும் சேர்த்தல் ; எதுகையில் ய , ர , ஆசீயம் - கருஞ்சீரகம் . 
ல , ழ என்னும் நான்கிலொன்றை ஆசாக 

ஆசீர்வசனம் - வாழ்த்துரை . 
இடுதல் . 

ஆசீர்வதித்தல் - வாழ்த்துதல் . 
ஆசிடை - வாழ்த்து ; கூட்டம் ; ஆடை . 

ஆசீர்வாதம் - வாழ்த்து . 
ஆசிடையெதுகை - காண்க : ஆசெதுகை .. 

ஆசீல் - மதிப்பு . 
ஆசிடைவெண்பா - நேரிசை வெண்பாவில் முதற் ஆசீல்கட்டுதல் - மதிப்பிடுதல் . 
குறளின் இறுதிச்சீர்க்கும் தனிச் சொல்லுக்கும் 

ஆசீவகப்பள்ளி - ஆசீவகத் தவத்தோர் உறை 
இடையில் கூட்டப்பட்டு அசையுடன் வருவது . விடம் . 
ஆசித்தல் - விரும்புதல் . 

ஆசீவகன் - சமணருள் ஒரு பிரிவினன் ; சமணத் 
ஆசிதகம் - இருத்தல் . 

துறவி , 
ஆசிதம் - ஒருவண்டிப் பாரம் ; இருநூறு துலாங் ஆசு - குற்றம் ; ஆணவ மலம் ; புல்லிது ; நுட்பம் ; 
கொண்ட பாரம் ; வாழுமிடம் ; நகரம் . 

ஐயம் ; துன்பம் ; பற்றுக்கோடு ; வாளின் கைப் 
ஆசிமொழி - வாழ்த்தணி . 

பிடி ; கவசம் ; கைக்கவசம் ; பற்றாசு ; நேரிசை 
ஆசியக்காரன் - விகடம் செய்வோன் . 

வெண்பாவின் முதற்குறளின் இறுதிச்சீர்க்கும் 
ஆசியசீரகம் - கருஞ்சீரகம் . 

தனிச்சொற்கும் இடையில் கூட்டப்படும் 
ஆசியநாடகம் - நகைச்சுவையுள்ள நாடகம் . 

அசை ; எதுகை இடையில் வரும் ய் , ர் , ல் , ழ் 
ஆசியம் - வாய் ; முகம் ; சிரிப்பு ; முகத்திற் 

என்னும் ஒற்றுகள் ; நூலிழைக்கும் கருவிகளுள் 
குரியது ; பரிகாசம் ; ஒன்பான் சுவையுள் ஒன்று . ஒன்று ; இலக்கு ; விரைவு ; ஆசுகவி ; இடைக் 
ஆசிரமம் - முனிவர் உறைவிடம் ; பன்னசாலை ; 

கார்நெல்வகை ; அச்சு . 
வாழ்க்கை நிலை . 

ஆசுக்காயம் - நரிவெங்காயம் . 
ஆசிரமி - ஆசிரமநிலையில் நிற்பவன் ; சன்னி 

ஆசுகம் - காற்று ; அம்பு ; பறவை . 
யாசி . 

ஆசுகவி - கொடுத்த பொருளை அடுத்த 
பொழுதில் பாடும் பாட்டு ; ஆசுகவி பாடும் 

புலவன் . 
ஆசிரயித்தல் - சார்தல் . 

ஆசுகன் - காற்று ; சூரியன் . 
ஆசிரிதம் - சார்ந்திருக்கை . 

ஆசுகி - பறவை . 
ஆசிரிதன் - சார்ந்திருப்பவன் . 

ஆசுசுக்கணி - நெருப்பு . 
ஆசிரியக்கல் - தன்னைக் காத்து தவும்படி ஆசுணம் - காண்க : அசோகம் ; அரசு . 
பிறனுக்கு எழுதிவைக்கும் கல்வெட்டு . 

ஆசுபத்திராமரம் - மரவகை . 
ஆசிரியச்சீர் - காண்க : அகவல் உரிச்சீர் . 
ஆசிரியச் சுரிதகம் - அகவலால் ஆகிய சுரிதகம் 

ஆசுபொதுமக்கள் - சமணருள் ஒரு சாரார் . 
என்னும் பாவுறுப்பு . 

ஆசுமணை - நெய்தற் கருவிகளுள் ஒன்று . 
ஆசிரியத்தளை - மாமுன் நேரும் 

ஆசுரம் - அசுர சம்பந்தமானது ; காண்க : அசுரம் ; 
விள முன் 

தலைமகட்குப் பொன் சூட்டிச் சுற்றத்தார்க் 
நிரையும் வரத் தொடுக்கும் செய்யுள் தளை . 

கும் வேண்டுவன கொடுத்துக் கொள்ளும் 
ஆசிரியத்தாழிசை - ஆசிரியப்பா இனத்துள் 

மணம் ; கேழ்வரகு ; வெள்ளைப்பூண்டு ; இஞ்சி ; 
ஒன்று ; ஒத்த சீர்கொண்ட மூன்றடியுடைய நாளிகம் முதலிய கருவிகளால் செய்யப்படும் 
தாய்த் தனித்தோ , மூன்று சேர்ந்தோ ஒரு 
பொருள் மேல் வருவது . 

ஆசுரவைத்தியம் - அறுவை மருத்துவம் . 
ஆசிரியத்துறை - காண்க : அகவற்றுறை . 

ஆசுராப்பண்டிகை - மொகரம் பண்டிகை . 
ஆசிரியப்பா - காண்க : அகவற்பா. 

ஆசுரி - அசுரப்பெண் . 


ஆசிரயணம், } - சார்ந்து நிற்கை . 


போர் . 


ஆசுவடிமக்கள் 


77 


ஆட்டக்கச்சேரி 


கண 


வகை . 


} 


ஆசுவீசம் 


ஆஞ்சிறிகம் } 


ம் } - சங்கஞ்செடி . 


ஆஞான் } - தந்தை . 


வகை . 


ஆசுவடிமக்கள் - காண்க : ஆசுபொதுமக்கள் . ஆஞ்சான்பற்றி - மரக்கலக் கூம்பு . 
ஆசுவம் - குதிரைக்கூட்டம் ; குதிரை இழுக்குந் | ஆஞ்சி - அச்சம் ; அலைவு ; கூத்து ; சோம்பு ; 
தேர் ; குதிரை சம்பந்தமுடையது ; ஆசீவகர் 

ஏலம் . 
உணவு 

ஆஞ்சிக்காஞ்சி - போர்க்களத்தில் இறந்த 
ஆசுவயம் - விரைவு ; வேதநுட்பம் . 

வனது வேல் வடுவைக் கண்டு மனைவி அஞ்சிய 
ஆசுவயுசி 

ஒரு வேள்வி ; ஐப்பசி மாத முழு நிலா . புறத்துறை ; போர்க்களத்தில் கணவனுடன் 
ஆசுவாசம் - இளைப்பாறுகை . 

தீயில் மூழ்கும் மனைவியின் பெருமை கூறும் 
ஆசுவிகன் - காண்க : ஆசீவகன் . 

புறத்துறை . 
ஆசுவிமக்கள் - காண்க : ஆசு பொதுமக்கள் . ஆஞ்சித்தாழை - மஞ்சள் நிறமுள்ள தாழை 
ஆசுவினம் , ஐப்பசி , சாந்திரமாதத்துள் 
ஏழாவது . 

ஆஞ்சிரணம் - காட்டுத்துளசி . 
ஆசூ - நரக வாதை ; அமஞ்சிவேலை . 
ஆசூசம் - தீட்டு . 
ஆசூரம் - காண்க : வெள்வெண்காயம் , 

ஆஞ்ஞாசக்கரம் - அரசாணையாகிய சக்கரம் . 
ஆசெதுகை - ய் , ர் , ல் , ழ் என்னும் மெய் ஆஞ்ஞாபனம் , 

- கட்டளையிடுதல் . 
யெழுத்துகளுள் ஒன்று அடியெதுகை இடையே ஆஞ்ஞாபித்தல் 

ஆஞ்ஞை கட்டளை ; ஆறாதாரங்களுள் ஒன்று . 
ஆசாக வருவது . 
ஆசெறூண் - ஆசெல்தூண் , 
ஆசெல்தூண் , ஆதீண்டு குற்றி . 

ஆஞர் , 
ஆசேகம் - நனைக்கை . 

ஆட்கடியன் - பாம்புவகை ; முதலை . 
ஆசேதம் - அரசன் ஆணையை மேற்கொண்டு 

ஆட்காசு - ஆள் உருவம் பொறித்த பழங்காசு 
தடைசெய்கை . 
ஆசை - வேண்டலுறும் பொருட்கண் செல்லும் 

ஆட்காட்டி - சுட்டுவிரல் ; பறவைவகை ; ஆள் 
விருப்பம் ; விருப்பம் ; பொருளாசை ; காம 

களுக்கு வழி முதலியவற்றைக் குறித்துக் 
விச்சை ; அன்பு ; பேற்றில் நம்பிக்கை ; பொன் ; 

காட்டும் அடையாளப் பலகை . 
திசை ; பொன்னூமத்தை . 

ஆட்கால் - சதுரங்கக் கட்டத்துள் 

காலாட் 
ஆசைக்காரணர் - திக்குப் பாலகர் . 

காயால் வெட்டக்கூடிய அறை . 
ஆசைகாட்டுதல் - தன் வசமாகும் பொருட்டு 

ஆட்கூலி - ஒரு வேலைக்காரனுக்குரிய கூலி . 
இச்சை உண்டாக்குதல் . 

ஆட்கொல்லி - கொலைஞன் ;; பணம் ; தில்லை 
ஆசைநாயகி - அன்புக்குரியாள் ; வைப்பாட்டி . 

மரம் . 
ஆசைப்படுதல் - விரும்புதல் . 

ஆட்கொள்ளுதல் 
ஆசைப்பதம் - வசீகரப் பேச்சு . 

- அடிமை கொள்ளுதல் . 
ஆசைப்பாடு - விருப்பம் . 

ஆட்சி - உரிமை ; ஆளுகை ; அதிகாரம் ; 

ஆன் 
ஆசைப்பேச்சு - இச்சகம் ; வசமாக்கும் பேச்சு . 

றோர் வழக்கு ; அனுபவம் ; 

தாயமுறையில் 
ஆசைபிடித்தல் - இச்சை மிகுதல் . 

வந்த உரிமை ; மக்கள் அணையலாகாதெனக் 
கட்டளையிடப்பட்ட 

இடம் ; 

கோள் நிலை ; 
ஆசைபூட்டுதல் - ஆசையில் சிக்கச்செய்தல் . 

கிழமை . 
ஆசைமருந்து - தன்வசமாகக் கூட்டும் மருந்து . 

ஆட்சிவீடு , 
ஆசைவார்த்தை - நம்பிக்கை உண் டாகச் 

ஆட்சித்தானம் 

கோள்களின் சொந்த வீடு . 
சொல்லும் சொல் . 

ஆட்சிப்படுதல் - உரிமையாதல் . 
ஆசோதை - இளைப்பாறுகை ; வேலை முடிந்த ஆட்சிராசி - ஒரு கோளுக்குச் சொந்தமான வீடு . 
பின் கொள்ளும் ஓய்வு . 

ஆட்சுமை – ஓராள் தூக்கும் பாரம் . 
ஆசௌசம் - தீட்டு . 

ஆட்செய்தல் - தொண்டு செய்தல் . 
ஆஞ்சனேயன் - அஞ்சனாதேவியின் 

ஆட்சேபசமாதானம் - தடைவிடை . 

ஆட்சேபணம் , 
ஆஞ்சான் - மரக்கலப் பாயை இழுக்கும் கயிறு ; / ஆட்சேபம் ( னை ) ) - தடை , மறுத்துக் கூறுதல் . 
பாரந் தூக்கும் கயிறு ; இள மரத்தின் தண்டு ; ஆட்சேபித்தல் - தடைசெய்தல் , மறுத்தல் . 
தண்டனைக்குரிய கோதண்டம் . 

ஆட்சேவகம் - ஒருவன் தன் உடம்பால் செய்யும் 
ஆஞ்சான்கயிறு - கப்பற்பாய்களை அல்லது ஊழியம் ; ஊழியம் . 
கொடிகளை ஏற்றவும் இறக்கவும் உதவும் ஆட்சை - கிழமை . 

ஆட்டக்கச்சேரி - சதிர் . 


} 


மகனான 


அனுமான் . 


கயிறு . 


ஆட்டகம் 


78 


ஆட்பிடியன் 


ஆட்டினி 


ஆட்டகம் - திருமஞ்சன சாலை , குளியல் அறை . ஆட்டுதல் - அசைத்தல் ; துரத்துதல் ; அலைத்தல் ; 
ஆட்டத்துவெளி - குதிரையை ஓட விடுகின்ற வெல்லுதல் ; ஆடச்செய்தல் ; நீராட்டுதல் ; 
வெளியிடம் ; குதிரைப் பந்தயத் திடல் . 

அரைத்தல் . 
ஆட்டபாட்டம் - ஆடல்பாடல் ; ஆர்ப்பாட்டம் . ஆட்டுப்பட்டி - காண்க : ஆட்டுக்கிடை . 
ஆட்டம் - அசைவு ; அலைவு ; சஞ்சாரம் ; விளை ஆட்டுப்பலகை - செக்கின்கீழுள்ள சுற்றுமரம் . 
யாட்டு ; விளையாட்டில் தொடங்குமுறை ; ஆட்டுமந்தை - ஆட்டின் கூட்டம் ; ஆடு கூடு 
கூத்தாட்டு ; சூது ; அதிகாரம் ; ஓர் உவம உருபு . மிடம் . 
ஆட்டமடித்தல் - விளையாட்டில் வெல்லுதல் ; | ஆட்டுமயிர்ச்சரக்கு - கம்பளித்துணி . 
கிட்டிப்புள் விளையாட்டு . 

ஆட்டு முட்டி - அதிமதுரம் . 

. 
ஆட்டமெடுத்தல் ; 

- விளையாட்டில் வெல்லுதல் ; | ஆட்டுரல் -- ஆட்டுக்கல் . 
வழிதேடுதல் . 

ஆட்டுலா - காண்க : ஆட்டுக்காலடம்பு . 
ஆட்டாங்கள்ளி - காண்க : திருகுகள்ளி. 

ஆட்டுவரி - ஆட்டுக்கு விதிக்கப்படும் தீர்வை . 
ஆட்டாங்கொடி - சோமக்கொடி . 

ஆட்டுவாகனன் - ஆட்டை ஊர்தியாகவுடைய 
ஆட்டாங்கொறுக்கு - மலைத்துவரை . 

அக்கினிதேவன் . 
ஆட்டாங்கோரை - கோரைவகை . 

ஆட்டுவாணிக( ய ) ன் - ஆட்டு வியாபாரி ; 
ஆட்டாண்டு - ஒவ்வோராண்டும் . 

ஆட்டிறைச்சி விற்போன் . 
ஆட்டாம்பிழுக்கை - ஆட்டின் மலம் . 
ஆட்டாள் - ஆட்டிடையன் . 

ஆட்டுவிப்போன் - நட்டுவன் . 

ஆட்டூரவேம்பு - மலைவேம்பு . 
ஆட்டாளி - செயலாளன் . 
- பெண் ; மனைவி ; பெண்பால் விகுதி . 

ஆட்டை - விளையாட்டில் 
ஆட்டி - 

தொடங்குமுறை ; 

ஆண்டு . 
ஆட்டிடையன் - ஆடுமேய்க்கும் இடையன் . 

ஆட்டைக்காணிக்கை - பழங்கால வரிகளுள் 
ஆட்டிறைச்சி - ஆட்டுக்கறி . 

ஒன்று . 
- காட்டுப்பூவரசு . 

ஆட்டைக்கோள் - ஆண்டுதோறும் செலுத்த 
ஆட்டீற்று - ஆண்டுதோறும் ஈனுகை . 

வேண்டும் தொகை . 
ஆட்டு - கூத்து ; விளையாட்டு . 
ஆட்டுக்கசாலை - ஆட்டுக்கிடை , 

ஆட்டைச்சம்மாதம் - வரிவகை . 
ஆட்டுக்கடா - ஆணாடு . 
ஆட்டுக்கல் - அரைக்குங் கல்லுரல் ; 

ஆட்டு 
ரோசனை . 

ஆட்டைப்பாழ் - ஆண்டு முழுவதும் தரிசு கிடந்த 
ஆட்டுக்காதுக்கள்ளி - காண்க : ஆட்டுச் செவிக் 

நிலம் . 
கள்ளி . 

ஆட்டைவட்டம் ( ன் ) - ஆண்டுதோறும் . 
ஆட்டுக்கால் - காண்க : பூமருது ; 

ஆட்டைவாரியர் - ஊராட்சியை ஆண்டுதோறும் 

ஆட்டுக்கால் 
அடம்பு . 

மேற்பார்வையிடும் சபையார் . 
ஆட்டுக்காலடம்பு - அடப்பங்கொடி . 

ஆட்டைவிழா - ஆண்டுத் திருவிழா . 
ஆட்டுக்கிடாய் - காண்க : ஆட்டுக்கடா. 

ஆட்டோசை - ஆட்டுக்குரலையொத்த 

தார 
ஆட்டுக்கிடை - ஆடுகளைக் கூட்டுமிடம் . 

விசையின் ஓசை . 
ஆட்டுக்கிறை - காண்க : ஆட்டுவரி . 

ஆட்படுத்தல் - அடிமை கொள்ளுதல் . 
ஆட்டுக்கொம்பவரை - அவரைவகை . 

ஆட்படுத்துதல் காண்க : ஆட்படுத்தல் ; 
ஆட்டுக்கொம்பொதி - ஆட்டுக்கொம்பு போன்ற வளர்த்து ஆளாக்குதல் ; முன்னுக்குக் கொண்டு 
காயையுடைய ஒரு மரம் . 

வருதல் . 
ஆட்டுச்சக்கரணி - மஞ்சள் அலரி . 

ஆட்படுதல் - அடிமையாதல் ; உயர்நிலை அடை 
ஆட்டுச்சதை - காண்க : ஆடுசதை . 

தல் ; உடல் நலமுறுதல் . 
ஆட்டுச்செவிக்கள்ளி - கள்ளிவகை . 

ஆட்பலி - நரபலி ; தெய்வத்தின் பொருட்டு 
ஆட்டுச்செவிப்பதம் - தேங்காயின் வழுக்கைப் மனிதனைப் பலியாகக் கொடுக்கை . 
பதம் . 

ஆட்பழக்கம் - மனிதப் பழக்கம் . 
ஆட்டுகம் - காண்க : ஆடாதோடை . 

ஆட்பார்த்தல் - வேற்றாள் வராமல் நோக்குதல் ; 
ஆட்டுத்துழாய் - காட்டுத்துளசி . 

ஆள்தேடு தல் . 
ஆட்டுத்தொட்டி - காண்க : ஆட்டுக்கிடை . ஆட்பாலவன் - அடியான் . 
ஆட்டுதப்பி - ஆடு அசையிடுமிரை . 

ஆட்பிடியன் 

முதலை . 


ஆட்டைத்திவசம் } - முதலாண்டு நினைவு நாள் , 


ஆட்பிரமாணம் 


791 


ஆடும்பாத்திரம் 


ஆட்பிரமாணம் - ஆள் மட்ட அளவு . 

ஆடிக்கரு - ஆடி மாதத்து நீருண்ட மேகம் . 
ஆடகக்குடோரி - மயிலடிக்குருந்து . 

ஆடிக்கழைத்தல் - மணத்துக்குப் பின் முதல் ஆடி 
ஆடகச்சயிலம் - மேருமலை . 

மாதத்தில் பெண்ணைப் பிறந்த வீட்டுக்கு 
ஆடகத்தி - குங்குமபாடாணம் . 

அழைத்தல் . 
ஆடகம் - காண்க : துவரை ; நால்வகைப் பொன் ஆடிக்கால் - வெற்றிலைக்கொடி படரும் நோக் 
னுள் ஒன்று , சிறந்த பொன் , உலோகக்கட்டி ; கோடு வயலில் ஆடி மாதத்தில் நடும் அகத்தி , 
சிறுநாகப்பூ ; ஐந்து பிரத்தங்கொண்ட நிறை ; | ஆடிக்குறுவை - நெல்வகை . 
நானாழி . 

ஆடிக்கோடை - ஆடிமாதத்தில் அறுவடையாகும் 
ஆடகன் - பொன்னிறமுடைய இரணியகசிபு . நெல் . 
ஆடகி ( கை ) - காண்க : துவரை . 

ஆடிச்சி - கழைக்கூத்தாடிப் பெண் . 
ஆடகூடம் - செம்புமலை . 

ஆடிடம் - விளையாடுமிடம் . 
ஆடங்கம் - துன்பம் ; தாமதம் . 

ஆடிப்பட்டம் - விதையிடுதற்குரிய பருவம் . 
ஆடம் - ஓரளவு ; காண்க : ஆமணக்கு . 

ஆடிப்பண்டிகை - ஆடி மாதப் பிறப்புக் 
ஆடம்பரம் - பகட்டுத் தோற்றம் ; பல்லிய முழக் கொண்டாட்டம் . 

கம் ; யானையின் பிளிற்றொலி ; ஆவேசம் . ஆடிப்பால் - ஆடிமாதப் பிறப்பில் செய்யும் 
ஆடமணக்கு - காண்க : ஆமணக்கு . 

விருந்தில் பயன்படுத்தும் தேங்காய்ப் 
ஆடமாகிதம் - பெருங்காஞ்சொறி . 

பாலுணவு . 
ஆடல் - அசைகை ; கூத்து ; துன்பம் ; செய்கை ; ஆடிப்பூரம் - ஆடிமாதத்துப் பூரநாளில் நிகழும் 
ஆளுகை ; விளையாட்டு ; புணர்ச்சி ; சொல் 

அம்மன் திருவிழா . 
லுகை ; நீராடல் ; போர் ; வெற்றி . 

ஆடிப்பெருக்கு - பதினெட்டாம் பருக்கு ; 
ஆடிமாதத்தில் 

காவேரிப் 
ஆடல்கொடுத்தல் - இடங்கொடுத்தல் ; துன்பம் 

பெருக்கினைக் 
அனுபவித்தல் . 

குறித்து எடுக்கப்படும் கொண்டாட்டம் . 
ஆடலிடம் - அரங்கம் . 

ஆடிப்போதல் - கட்டுக்குலைந்து போதல் . 
ஆடலை - பூவாத மரம் ; அரசு . 

ஆடிய கூத்தன் - தில்லைமரம் . 
ஆடவர்பருவம் - பாலன் , 

காளை , 

குமாரன் , ஆடியறவெட்டை - ஆடிமாதத்தில் உண்டாகும் 
ஆடவன் , மூத்தோன் , முதியோன் . 

பொருள் முடை . 
ஆடவல்லான் - நடராசப்பெருமான் ; 

ஆடு - வெற்றி ; விலங்குவகை ; 

மேடராசி ; 
இராச 
ராசன் ஆட்சியில் எடுத்தல் , முகத்தல் அளவை 

கூத்து ; கூர்மை ; கொல்லுகை ; 

சமைக்கை ; 

காய்ச்சுகை . 
கட்கு இட்ட பெயர் . 
ஆடவலபெருமான் - திருவாரூரில் கோயில் 

ஆடுகால் - ஏற்றத்தில் துலாத்தாங்கு மரம் . 
கொண்ட சிவபெருமான் . 

ஆடுகொப்பு - மகளிர் காதணிவகை . 
ஆடவள் - பெண் . 

ஆடு கொம்பு - கட்டு கொம்பு . 
ஆடவன் - ஆண்மகன் ; இளைஞன் ; 

நான்காம் 

ஆடுசதை - முழங்காலின் கீழ்த்தசை . 
பருவத்தினன் . 

ஆடுஞ்சரக்கு - வெப்பத்தால் காற்றாய்ப் 
ஆடவை - நடனசபை ; மிதுனராசி . 

போகும் இரசம் முதலிய பொருள்கள் ; மருந் 
ஆடற்கூத்தியர் - அகக்கூத்தாடும் கணிகையர் . 

துச் சரக்கு . 
ஆடற்றரு - கூத்துப்பாட்டு வகை . 

ஆடுதல் - அசைதல் ; கூத்தாடுதல் : விளையாடு 
ஆடனூல் - நாட்டிய நூல் . 

தல் ; நீராடுதல் ; பொருதல் : சஞ்சரித்தல் ; 
ஆடா கால்களில் கட்டியைப் 

முயலுதல் ; பிறத்தல் ; சொல்லுதல் ; செய்தல் ; 

போல் 
உண்டாகும் குதிரைநோய் . 

அனுபவித்தல் ; புணர்தல் ; பூசுதல் ; அளைதல் ; 

தடுமாறுதல் ; எந்திர முதலியவற்றில் அரை 
ஆடாகாவிகம் - மரவுரி . 

படுதல் ; விழுதல் ; செருக்குதல் . 
ஆடாதிருக்கை - ஆடுவாலன் திருக்கை ; அசையா 

ஆடுதலி - அதிகாரியோடு கூட இருக்கும் ஊழி 
திருத்தல் . 

யன் . 
ஆடாதோடை - ஒரு மருந்துச் செடி . 

ஆடுதின்னாப்பாளை, 
ஆடி - கூத்தாடுபவன் ; 

பளிங்கு ; 
நான்காம் மாதம் ; உத்தராட நாள் பகலில் ஆடு துடை - சதைப்பற்றுள்ள தொடைப் பகுதி .. 
பன்னிரண்டு நாழிகைக்குமேல் இரண்டு ஆடுதோடா - காண்க : ஆடாதோடை . 
நாழிகை கொண்ட முகூர்த்தம் ; நாரை ; ஆடுநர் - கூத்தர் . 
ஆணிவகை . 

ஆடும்பாத்திரம் - நாட்டியப் பெண் . 


- 


கண்ணாடி ; 


ஆடுதீண்டாப்பாளை } - புழுக்கொல்லிப் பூண்டு . 


80 


ஆண்பாற் பிள்ளைப்பாட்டு 


ஆடுமறிகூலி 


கூலி . 


ஆடுமறிகூலி - ஆட்டுக்கிடை வைக்கத் தருங் ஆண்டலைப்புள் 

வைக்கத் தருங் ஆண்டலைப்புள் - ஆண்மகன் தலை போன்ற 

வடிவங்கொண்ட பறவை . 
ஆடுமாடு - கால் நடை . 

ஆண்டலையடுப்பு - ஆண்டலைப்பறவை வடிவ 
ஆடுமாலை - உல்லாசமுள்ள குமரிப்பெண் . 

மாகச் செய்து பறக்கவிடும் மதிற்பொறி . 
ஆடூஉ - ஆண்மகன் . 

ஆண்டவரசு - திருநாவுக்கரசு நாயனார் . 
ஆடூஉக்குணம் - ஆண்மகனுக்குரிய பண்புகள் ; 

ஆண்டவன் - உடையவன் ; கடவுள் . 
அவை : அறிவு , நிறை , ஓர்ப்பு , கடைப்பிடி . ஆண்டளப்பான் - வியாழன் . 
ஆடூஉமுன்னிலை - ஆண்பாலரை முன்னிலைப் ஆண்டார் - உடையோர் ; தேவர் ; அடியார் . 
படுத்திக் கூறுகை . 

ஆண்டாள் - சூடிக்கொடுத்த நாச்சியார் . 
ஆடூஉவறிசொல் - ஆண்பாற்கிளவி . 

ஆண்டாள்மல்லிகை மல்லிகைவகை . 
ஆடூர்ந்தோன் - முருகன் ; அங்கியங்கடவுள் . ஆண்டான் - ஆண்டவன் . 
ஆடெழும்புநேரம் - காலைப் பத்து நாழிகை . ஆண்டான்வெட்டு பழைய நாணயவகை . 
ஆடை - உடை ; சித்திரை நாள் ; கண்படலம் ; ஆண்டி - பண்டாரம் ; பரதேசி ; ஏழை ; வரிக் 
பால் முதலியவற்றின்மேல் எழும் ஏடு ; பனங் கூத்துவகை . 
கிழங்கின் உள்ளிருக்கும் தோல் . 

ஆண்டிச்சி - ஆண்டியின் பெண்பாற் பெயர் . 
ஆடைக்காதி - கோங்கிலவு . 

ஆண்டி சமாதி - சன்னியாசியாய் இறந்தவரது 
ஆடைக்குங்கோடைக்கும் - எல்லாப் பருவத்தும் . 

சமாதியில் பூசை செய்வதற்கென்று இனாமாக 
ஆடைக்குறி - வண்ணாரிடுந் துணிக்குறி . 

விடப்பட்ட நிலம் . 
ஆடைத்தயிர் - ஏடெடாத தயிர் . 

ஆண்டித்தாரர் - தாரா என்னும் பறவைவகை . 
ஆடைமேல் - கழுத்து . 

ஆண்டு - அகவை ; அவ்விடம் . 
ஆடையொட்டி - பூண்டுவகை ; சீலைப்பேன் . 

ஆண்டுகள்ளடவு - ஆண்டு வருமானம் . 
ஆடையொட்டிநீர் - சுக்கிலம் . 

ஆண்டுமாறி , 1 
ஆடைவீசுதல் - மகிழ்ச்சிக் குறியாக ஆடையை 

ஆண்டு மூஞ்சி ) 

- ஒரு வசைச்சொல் . 
மேலே வீசுதல் . 

ஆண்டு மூய்தல் - விருத்தியறுதல் . 
ஆடோபம் - செருக்கு ; வீக்கம் . 

ஆண்டுவருதல் - பயன்பாட்டுக்குப் போதிய 
ஆண் - ஆண்பாற் பொது ; வீரியம் ; தலைமை ; தாதல் ; பயன்படுத்தி வருதல் . 
வீரன் ; காண்க : ஆண்மரம் . 

ஆண்டெழுத்துத்தேவை - பழைய 

வரிவகையுள் 
ஆண்கடன் ஆண்மக்கள் கடமை . 

ஒன்று . 
ஆண்கிரகம் - செவ்வாய் ; வியாழன் ; சூரியன் . 

ஆண்டை - தலைவன் ; அவ்விடம் ; அவ்வுலகம் ; 
ஆண்கும ( P ) ஞ்சான் - காண்க : குங்கிலியம் , 

தேட்கொடுக்கி ; அழிஞ்சில் . 
ஆண்குறி - ஆடவர் குறி . 

ஆண்டைச்சிகை - ஆண்டுப் பாக்கிக் கணக்கு . 
ஆண்கை ஆண்பாற் செயல்காட்டும் 

ஆண்டையர் - மனிதர் . 
அபிநயக் கை . 

ஆண்டொழில் - வீரச்செய்கை . 
ஆண்சந்ததி - ஆண்மகவு . 

ஆண்டோன் - தலைவன் ; தேவன் ; மானிடன் . 
ஆண்சரக்கு - கல்லுப்பு ; வெடியுப்பு . 

ஆண்தண்டு - வலக்காதின் தண்டு . 
ஆண்சாவி - துளையில்லாத திறவுகோல் . 

ஆண்பனை - காயாப் பனை . 
ஆண்சிரட்டை - தேங்காயின் அடிப்பாதி ஓடு . 

ஆண்தருப்பை - புல்வகை . 
ஆண்செருப்படை - செருப்படைவகை . 

ஆண்பாடு - ஆண்மக்களின் முயற்சி . 
ஆண்சோடனை ஆண்கூத்துக்குச் செய்யும் 

ஆண்பாத்தி - உப்புப்பாத்திவகை . 
ஒப்பனை . 

ஆண்பால் - ஆண்சாதி ; ஐம்பாலுள் ஒன்று . 
ஆண்டகை - ஆண்தன்மை ; பெருமையிற் 
சிறந்தவன் . 

ஆண்பாலெழுத்து - அ , இ , உ , எ , ஒ என்னும் 

குற்றெழுத்துகள் . 
ஆண்டகைமை - வீரம் . 
ஆண்டலை - கோழி ; ஆண்மகன் தலைபோன்ற 

ஆண்பாற் பிள்ளைக்கவி , காப்பு , செங் 

ஆண்பாற் பிள்ளைத்தமிழ் , - கீரை , தால் , சப் 
தலையுடைய ஒரு பறவை ; பூவாது காய்க்கும் 

பாணி , முத்தம் , 
மரம் . 

வாரானை , அம்புலி , சிற்றில் , சிறுபறை , சிறு 
ஆண்டலைக்கொடி - முருகக்கடவுளின் 

சேவற் 

தேர் என்னும் பத்துப் பருவங்களில் ஓர் ஆண் 
கொடி ; ஆண்மகன் தலையும் பறவையின் உட மகனின் குழந்தைமைச் செயல்களை விளக்கும் 
லுமாக எழுதின பறவைக்கொடி . 

பிரபந்தம் . 


ஆண்பிள்ளை 


81 


ஆத்தன் 


மேன்மை ; 


ஆண்பெண் 


} | 


ஆண்பிள்ளை - ஆண்குழந்தை ; ஆண் மகன் ; 

ஆதாரம் ; 

ஆசை ; சயனம் ; 
கணவன் ; வீரன் ; கெட்டிக்காரன் . 

பேரழகு ; எல்லை . 
ஆணும் பெண்ணும் ; 

கணவன் 

ஆணிக்கல் - பொன் நிறுக்கும் கல் .. 
மனைவி . 

ஆணிக்குருத்து - பனையின் அடிக்குருத்து .. 
ஆண்மக்கட் பருவம் - காளைப் பருவம் . 

ஆணிக்கை - உறுதி . 

. 
ஆண்மகன் - ஆண் குழந்தை ; கணவன் ; ஆணிற் ஆணிக்கொள்ளுதல் - இருப்பிடத்தை நிலை 
சிறந்தோன் . 

பெறச் செய்து 

கொள்ளுதல் ; இறக்குங் 
ஆண்மரம் - உள் வயிரமுள்ள மரம் ; காண்க : காலத்தில் விழி அசையாது நிற்றல் . 
சேமரம் ; அழிஞ்சில் . 

ஆணிக்கோவை உரையாணி கோத்த மாலை . 
ஆண்மாரி - அடங்காக் குணமுள்ளவள் , 

ஆணிச்சவ்வு - விழிப்படலம் . 
ஆண்மை ஆளும் தன்மை ; ஆண் தன்மை ; ணிச்சிதல் - சீப்பிடித்த புண்ணாணி . 
வெற்றி ; வலிமை ; அகங்காரம் ; உடைமை ; ணித்தரம் - முதல் தரம் ; உறுதி . 
வாய்மை . 

ஆணிதைத்தல் - பொருத்த ஆணியடித்தல் ; கால் 
ஆண்மைத்தனம் - ஆண்மைத்தன்மை . 

முதலியவற்றில் ஆணிபாய்தல் . 
ஆண்மைப் பொதுப்பெயர் - உயர்திணை ஆண் ஆணிப்புண் - உள்ளாணியுள்ள சிலந்தி . 
பாலையும் அஃறிணை ஆண்பாலையும் ஏற்கும் | ஆணிப்பூ , ) கண்ணில் விழும் வெள்ளை ; கண் 
பொதுப்பெயர் . 

ஆணிப்பூடு 

நோய் . 
ஆண்மையாளர் வலிமையுற்றோர் ; திறம் 

ஆணிப்பொன் - உயர் மாற்றுப் பொன் . 
படைத்தவர் ; வீரர் . 

ஆணிமலர் - ஆணியின் தலை .. 
ஆண்மையிலி -- பெண் தன்மை உடையவன் ; ஆணிமலர்திருப்பி - திருப்புளி . 
ஆளும் தன்மை இல்லாதவன் . 

ஆணிமுத்து - உயர்தரமான முத்து . 
ஆண்வசம்பு - சிலும்பலுள்ள வசம்பு . 

ஆணியச்சு - ஆணியுண்டாக்கும் அச்சு . 
ஆண்வழி - ஆண் சந்ததியிலிருந்து உண்டான 

ஆணியம் - நாட்படி . 
பரம்பரை . 

ஆணியிடுதல் - கண் நிலைக்குத்துதல் .. 
ஆணகம் - சுரைக்கொடி . 

ஆணிவேர் - மூலவேர் . 
ஆணங்காய் - ஆண்பனையின் பாளை ; பனம்பூ . 

ஆணு - நேயம் ; இனிமை ; நன்மை ; இரசம் . 
ஆணத்தி - கட்டளை . 

ஆணுடம்பு - ஆண்குறி .. 
ஆணம் - நேயம் ; பற்றுக்கோடு ; கொள்கலம் ; ஆணெழுத்து - உயிரெழுத்து . 
குழம்பு ; குழம்பிலுள்ள காய் ; சிறுமை . 

ஆணை 

கட்டளை ; அதிகாரம் ; நீதிமன்றம் 
ஆணர் - பாணர் ; பாடகர் . 

முதலிய விடங்களில் கூறும் உறுதிமொழி ; 
ஆணலி - ஆண்தோற்றம் மிக்க அலி . 

சூளுரை ; 

மெய் ; தடுக்கை ; இலாஞ்சனை ; 
ஆணவம் - செருக்கு ; காண்க : 

ஆணவமலம் ; வெற்றி ; ஆன்றோர் 

மரபு ; 

சிவபிரானது 
கோளகபாடாணம் . 

சிற்சத்தி . 
ஆணவமலம் - மும்மலங்களுள் ஒன்று ; மூலமலம் ; 

ஆணையிடுதல் - கட்டளையிடுதல் ; சூளுரைத் 
உடம்பை யான் என்று இருக்கை . 
ஆணவமறைப்பு - ஆணவ மலத்தால் உயிருக்கு 

ஆணையோலை - கட்டளைத் திருமுகம் . 
உண்டாகும் அறியாமை . 

ஆணைவழிநிற்றல் - அரசர் கட்டளைப்படி 
ஆணழகன் - அழகு வாய்ந்தவன் . 

நடத்தல் ; வேளாண் மாந்தர் ஒழுக்கங்களுள் 
ஆண்மையுடையவன் ; 

ஒன்று . 

அன்புடை 
யோன் . 

ஆணைவிடுதல் சூளுறவை நீக்குதல் . 
ஆணாடுதல் - விருப்பப்படி நடத்தல் . 

ஆணொழிமிகுசொல் - இருதிணையிலும் பெயர் 
ஆணாப்பிறந்தோன் - மனிதன் ; ஆவிரை . 

அல்லது தொழிலினால் பெண்பாலாகப் பால் 

பிரியுஞ்சொல் . 
ஆணாள் - ஆண் நட்சத்திரங்கள் ; அவை : 

ஆத்தம் - விருப்பம் ; 
பரணி , கார்த்திகை , உரோகிணி , புனர்பூசம் , 

குருவுக்குச் செய்யும் 

பணிவிடை ; அன்பு . 
பூசம் , அத்தம் , 

அனுடம் , திருவோணம் , 

ஆத்தல் -- யாத்தல் ; அமைத்தல் ; கட்டுதல் : 
பூரட்டாதி , உத்திரட்டாதி . 

ஆத்தவாக்கியம் - நட்பாளர் மொழி ; 
ஆணாறு - மேற்குநோக்கி ஓடும் ஆறு . 

சாத்திரங்கள் . 
ஆணி - இரும்பாணி ; அச்சாணி ; எழுத்தாணி ; ஆத்தன் - விருப்பமானவன் ; அருகன் ; நம்பத் 
மரவாணி ; உரையாணி ; 

புண்ணாணி ; தக்கோன் . 


- 


தல் . 


1 - 4 


ஆணன் 


- 


வேத 


11 


ஆத்தாடி 


82 


ஆதரணை 


ஆத்தாடி - வியப்புக் குறிப்பு ; இளைப்பாறற் ஆத்துமபுத்தி 

ஆத்துமபுத்தி - தன் அறிவு . 
குறிப்பு . 

ஆத்துமபோதம் - காண்க : ஆத்துமஞானம் . 
ஆத்தாரமூத்தாள் - பூனைக்காலிக்கொடி . 

ஆத்துமம் - உயிர் ; உயிரி ; அரத்தை ; நூற்றெட்டு 
- தாய் ; பார்வதி , 

உபநிடதங்களுள் ஒன்று . 

ஆத்துமராமன் - ஆத்ம திருப்தியுடையவன் . 
ஆத்தானம் - அரசவை ; கோபுரவாயில் . 

ஆத்துமரூபம் - ஆன்மலாபம் ; காண்க : ஆன்ம 
ஆத்தி - மரவகை ; திருவாத்தி ; செல்வம் ; 

ரூபம் . 
அடைகை ; சம்பந்தம் ; இலாபம் ; பெண்பால் 

ஆத்துமலாபம் - உயிர் உய்கை ; சொந்த இலாபம் ; 
விகுதி ; அச்ச வியப்புக்குறிப்பு . 

தன்னையறிகை . 
ஆத்திகம் - கடவுள் உண்டென்னும் கொள்கை ; 

ஆத்துமவதம் - காண்க : ஆத்துமகத்தியை , 
யானைக்கூட்டம் . 

ஆத்துமவதிகாசனம் - நல்லிருக்கை என்னும் 
ஆத்திகன் - கடவுள் உண்டென்னும் கொள்கை 

யோகாசனம் . 
உடையவன் . 

ஆத்துமவிசாரம் - ஆத்துமாவை அறியும் 
ஆத்திசூடி - ஆத்திமாலை சூடிய சிவபெருமான் ; 

சிந்தனை . 
ஔவையார் செய்த நீதி நூல்களுள் ஒன்று . 

ஆத்துமவிரக்கங்காட்டுதல் மனப் பூர்த்தியாக 
ஆத்தி சூலை - குதிரை நோய்வகை. 

அன்பும் அருளும் காட்டுதல் . 
ஆத்திட்டி - நீர்முள்ளி. 
ஆத்தியந்தம் - காண்க : ஆதியந்தம் . 

ஆத்துமா - உயிர் ; சீவான்மா ; உயிரி . 

ஆத்துமாபகாரம் - ஆத்துமாவின் இயல் பினை 
ஆத்தியந்திகபிரளயம் - பிரளயத்தால் உலகம் 

வேறாக நினைக்கை ; பர தந்திரனான சீவனைச் 
முடியும் காலம் . 
ஆத்தியாத்துமிகம் , தன்னைப்பற்றி 

சுதந்திரனாக நினைக்கை . 

வரும் 
ஆத்தியான்மிகம் துன்பம் . 

ஆத்துமார்த்தம் - ஆத்தும இலாபத்திற்குரியது ; 
ஆத்தியை - துர்க்கை . 

தன்பொருட்டு ; மிக்க நட்பு . 
ஆத்திரக்காரன் - அவசரப்படுபவன் . 

ஆத்துமானந்தம் - தனக்குள் மகிழ்கை ; 
ஆத்திரகம் - இஞ்சி . 

தற்போதத்தால் நிகழும் மகிழ்ச்சி . 
ஆத்திரம் - பரபரப்பு ; சினம் . 

ஆத்துமானுபவம் - தன்னைத் தான் 

அனுப் 
ஆத்திரேயன் - சந்திரன் ; 

விக்கை . 
அத்திரி குலத்தில் 
பிறந்தவன் . 

ஆத்துமிகம் - காண்க : ஆத்தியாத்து மிகம் ; 
ஆத்திரேயி - பூப்புள்ளவள் ; ஓர் ஆறு . 

ஆன்மா சம்பந்தமுடையது . 
ஆத்திரை - காண்க : யாத்திரை ; சுற்றுலா. 

ஆத்தை - தாய் ; வியப்பு அச்ச இரக்கங்களைக் 
ஆத்திரையன் - அத்திரி குலத்தில் பிறந்தவன் . 

குறிக்கும் சொல் . 
ஆத்திறைப்பாட்டம் - கால்நடை வரி . 

ஆத்மா - காண்க : ஆத்துமா . 
ஆத்தின்னி - பாணன் . 

ஆதங்கம் - நோய் ; அச்சம் ; துன்பம் ; முரசின் 
ஆத்துமகத்தியை - தற்கொலை . 

ஓசை . 
ஆத்துமகுப்தா - காண்க : பூனைக்காலி, 

ஆதண் - நோய் வருத்தம் , 
ஆத்துமசக்தி - ஆன்மாவுக்குரிய ஆற்றல் . 

ஆதண்டை - காண்க : ஆதொண்டை . 
ஆத்துமசன் - மகன் . 

ஆததாயிகள் - கொடியோர் ; அவராவார் : தீக் 
ஆத்துமசிநேகிதன் - உயிர்த்தோழன் . 

கொளுவுவார் , நஞ்சிடுவார் , கருவியிற் கொல் 
ஆத்துமசுத்தி - ஆத்துமாவின் தூய்மை ; 

வார் , கள்வர் , ஆறலைப்பார் , சூறைகொள் 
காண்க : ஆன்மசுத்தி . 

வார் , பிறனில் விழைவார் . 
ஆத்துமஞானம் - தன்னையறியும் அறிவு . 

ஆதபத்திரம் - குடை ; வெண்குடை . 
ஆத்துமஞானி - தன்னையறிந்தவன் . 

ஆதபம் - வெயில் ; பிரகிருதிகளுள் ஒன்று . 
ஆத்துமதரிசனம் ஆன்மாவின் நிலையை ஆதபயோகம் - வெயிற்கடுமை தாங்கும் யோக 
அறிகை ; காண்க : ஆன்மதரிசனம் . 

நிலை . 
ஆத்தும நாசம்- தன்னைக் கெடுத்துக்கொள்ளுகை . ஆதபன் - சூரியன் . 
ஆத்துமநிவேதனம் - உயிர்ப்பலி ; தன்னை அர்ப் ஆதம் - அன்பு ; ஆதரவு ; கூந்தற்பனை . 
பணஞ் செய்கை . 

ஆதம்பேதி – செப்பு நெருஞ்சில் பூண்டு . 
ஆத்துமபந்து - ஆன்மாவின் உறுதிச் சுற்றம் ; ஆதமிலி - ஆதரவற்றவன் , திக்கற்றவன் . 
அத்தை மகன் , அம்மான் மகன் முதலிய ஆதர் - அறிவில்லாதவர் ; குருடர் . 
உறவுகள் . 

ஆதரணை - ஆதரவு . 


ஆதரம் 


83 


ஆதித்தமண்டலம் 


ஆதரம் - அன்பு ; ஆசை ; உபசாரம் ; ஓடக்கூலி ; ஆதாளி - பேரொலி ; கலக்கடி ; வீம்புப் பேச்சு . 
சிலம்பு . 

ஆதாளிக்காரன் - வீம்பு பேசுகின்றவன் . 
ஆதரவு - அன்பு ; உதவி ; தோற்றுகை ; ஆதாரம் . ஆதாளித்தல் - ஆயாசப்படுதல் . 
ஆதரவுச்சீட்டு - பற்றுச்சீட்டு . 

ஆதாளிமன்னன் 

கரடி . 
ஆதரவுசொல்லுதல் - தேறுதல் சொல்லுதல் . 

ஆதாளை 

காண்க : ஆதளை . 
ஆதராதிசயம் -- அன்புமிகுதி . 

ஆதானம் - வைக்கை ; பற்றுகை ; குதிரையணி . 
ஆதரிக்கை - அன்புசெய்தல் ; பேணுதல் . 

ஆதானும் - எதுவாயினும் . 
ஆதரிசம் , } 
கண்ணாடி ; உரை ; மூல ஏடு . 

ஆதி - தொடக்கம் ; தொடக்கமுள்ளது ; 
ஆதரிசனம் ) 

காரணம் ; பழைமை ; கடவுள் ; எப்பொருட்கும் 
ஆதரித்தல் - ஆசைகூர்தல் ; உபசரித்தல் ; பாது 

இறைவன் ; சூரியன் ; சுக்கிரன் ; திரோதான 
காத்தல் ; உதவிசெய்தல் ; தழுவிப் பேசுதல் . 

சக்தி ; காண்க : ஆதிதாளம் ; அதிட்டானம் ; 
ஆதல் - ஆவது எனப் பொருள்படும் இடைச் 

ஒற்றி ; காய்ச்சற்பாடாணம் ; மிருத 
சொல் ; நூல் ; கூத்து ; தரிசனம் ; நுணுக்கம் ; பாடாணம் ; நாரை ; ஆடாதோடை ; குதிரை 
ஆசை ; உண்டாதல் ; நிகழ்தல் ; முடிதல் ; 

யின் நேரோட்டம் ; மனநோய் . 
ணக்கமாதல் ; வளர்தல் ; அமைதல் ; 

ஆதிக்கடுஞ்சாரி - நவச்சாரம் . 
ஒப்பாதல் . 

ஆதிக்கப்பேறு - வரிவகை . 
ஆதலால் - ஆகையால் . 

ஆதிக்கம் - தலைமை ; அரசாளிடம் ; உரிமை ; 
ஆதவம் - காண்க : ஆதபம் ; ஒளி ; கொன்றைப்பூ . 

மிகுதி . 
ஆதவன் - காண்க : ஆதபன் ; வேதியன் ; சூரிய ஆதிக்கற்பேதம் , , 

- அன்னபேதி . 
காந்தி . 

ஆதிக்கன்னாதம் ) 
ஆதளை காண்க : ஆமணக்கு ; காட்டாமணக்கு ஆதிக்கன் - சிறப்புடையோன் ; மரபோன் . 
வகை ; மாதுளை ; பெருந்துன்பம் . 

ஆதிக்கியம் - தலைமை ; மேன்மை ; 

உரிமை ; 
ஆதளைமாதளை - மயக்கம் ; வருத்தம் . 

காண்க : ஆதிக்கம் . 
ஆதன் - ஆன்மா ; அறிவில்லாதவன் ; குருடன் ; ஆதிக்குடி - சவர்க்காரம் . 
பழைய காலத்து மக்கள் இயற்பெயர் வகை ; ஆதிக்குரு - பூவழலை . 
அருகன் ; ஆரியன் ; வாதனை . 

ஆதிகம் - சிறுகுறிஞ்சாக்கொடி முதலியன . 
ஆதன்மை - பேதைமை . 

ஆதிகவி - முதற்புலவன் ; வான்மீகி முனிவர் . 
ஆதன்மையால் ஆகையால் . 

ஆதிகாரணம் - முதற்காரணம் . 
ஆதனம் - காண்க : ஆசனம் ; யோகாசனம் ; ஆதிகாலம் - பண்டைக்காலம் . 
பிருட்டம் ; பீடம் ; தரை ; சீலை ; சொத்து ; | ஆதிகாவியம் - முதலில் தோன்றிய காவியம் , 
யானைக்கழுத்து . 

வால்மீகி இராமாயணம் . 
ஆதன மூர்த்தி - படிமம் ; இலிங்கம் . 

ஆதிச்சனி 

காண்க : மகம் . 
ஆதாபாதா - மகமதியர்களிடையே வரவேற்குங் / ஆதிச்சுவடி - காண்க : அரிச்சுவடி . 
காலத்தில் சொல்லும் உபசாரவார்த்தை . 

ஆதிசத்தி - பஞ்ச சக்திகளுள் ஒன்று ; ஆதியாகிய 
ஆதாயஞ்செலவு - வரவு செலவு . 
ஆதாயப்பங்கு - இலாபப் பங்கு . 

ஆதிசேடன் - பூ மியைத் தாங்கிக்கொண்டிருக் 

கிறது எனக் கூறும் அனந்தன் என்கிற பாம்பு . 
ஆதாயம் - இலாபம் ; இலக்கினத்திற்குப் பதினோ 

ஆதிசைவம் 

சைவ சமயப் பிரிவுகள் பதினாற 
ராம் இடம் . 

னுள் ஒன்று . 
ஆதாரசக்தி - சிவசக்தி . 

ஆதிசைவர் -- சிவாலயங்களில் 

பூசை 

புரியும் 
ஆதாரசிலை - கற்சிலையைத் தாங்கும் அடிக்கல் . 

அதிகாரிகளாகிய குருக்கள் . 
ஆதாரணை ஆராதனை 

செய்யும் போது 

ஆதிட்டம் - கட்டளையிடப்பட்டது , சொல்லப் 
உண்டாகும் தெய்வ ஆவேசம் . 

பட்டது ; உண்டுகழிந்த மிச்சில் . 
ஆதாரதண்டம் - முதுகெலும்பு . 

ஆதித்தநோக்கு - சூரியனுடைய பார்வை . 
ஆதாரநிலை - பற்றுக்கோடு . 

ஆதித்தபுடம் - சூரிய நிலையைக் குறிக்கும் 
ஆதாரபீடம் - காண்க : ஆதாரசிலை. 

இராசிபாகை . 
ஆதாரம் - பற்றுக்கோடு ; ஆதரவுச்சாதனம் ; பிர ஆதித்தபுத்தி - சூரியனது நாட்கதி . 
மாணம் ; உடல் ; மழை ; ஆறாதாரம் ; மூலம் ; ஆதித்தம் - காவிக்கல் ; துரிசு . 
அடகு ; ஏரி ; பாத்தி ; அதிகரணம் . 

ஆதித்தமண்டலம் - சூரிய வட்டம் ; இதயத்தி 
ஆதாரலக்கணை இடவாகுபெயர் . 

லுள்ள ஒரு யோகத்தானம் ; சூரிய உலகம் . 


- 


- 


ஆதித்தர் 


84 


ஆதுரசாலை 


ஆதித்தவாரம் } - ஞாயிற்றுக்கிழமை . 


ஆதித்தர் - தேவர் ; பன்னிரு சூரியர் . 

ஆதிமூர்த்தி - முதற் கடவுள் . 
ஆதிமூலபுத்தகம் - அரிச்சுவடி . 

ஆதிமூலம் - முதற்காரணம் , மூலகாரண 
ஆதித்தன் - சூரியன் ; உவர்மண் . 

மானது . 
ஆதித்தியம் - விருந்தோம்பல் ; ஒரு சோதிடநூல் . ஆதிமொழி - முதன்மொழி , 

ஆதிமொழி - முதன்மொழி , தமிழ்மொழி ; வட 
ஆதித்தியன் - சூரியன் ; விருந்தோம்புவோன் . மொழி . 
ஆதிதாசர் - சிவபெருமானின் அணுக்கத் தொண் ஆதியங்கடவுள் 

ஆதியங்கடவுள் - முதற்கடவுள் ; அருகன் . 
டர் , சண்டேசுவரர் . 

ஆதியந்தகாலநாடி , } - நாழிகை விநாடிகளில் 
ஆதிதாளம் - தாளவகை . 

சொல்லிய கிரகணத்தின் 
ஆதிதிராவிடர் - தமிழகப் பழங்குடி மக்கள் . 

கால அளவு . 
ஆதிதேயம் - உண்டி , நீர் முதலியன அளித்து வழி ஆதியந்தணன் - பிரமதேவன் . 
படல் . 

ஆதியந்தம் - முதலும் முடிவும் , அடிமுடி . 
ஆதிதேயன் - விருந்தினரைப் போற்றுவோன் ; | ஆதியரிவஞ்சம் - போகபூமிவகை . 
தேவன் . 

ஆதியாகமம் - பகுசுருதியாகமம் ; விவிலிய நூலில் 
ஆதிதேவன் - கடவுள் . 

முதற்பகுதி . 
ஆதிதைவிகம் - தெய்வத்தால் வருந்துன்பம் . ஆதியாமம் - சங்கஞ்செடி . 
ஆதிநாடி - ஆதாரமாயுள்ள நாடி . 

ஆதியூழி - கிருதயுகம் . 
ஆதிநாதர் - 

- நவநாத சித்தருள் ஒருவர் ; முதல் ஆதியெழுத்து - முதலெழுத்துகள் ; உயிர் 12 , 
தீர்த்தங்கரராகிய விருஷபதேவர் . 

மெய் 18 . 
ஆதிநாதன் - கடவுள் . 

ஆதிரசாலை - காண்க : ஆதுலர்சாலை . 
ஆதிநாராயணன் - திருமால் ; வயிரக்கல் . 

ஆதிரம் - நெய் ; நெய்ச்சிட்டி . 
ஆதிநாள் - வாரத்தின் 

முதல் நாளாகிய ஆதிரவிச்சிலை - செங்கழுநீர்க்கல் . 
ஞாயிற்றுக்கிழமை . 

ஆதிரன் - பெரியோன் . 
ஆதிநித்தியர் - படைக்கப்பட்டும் ஒரு நாளும் ஆதிரை - திருவாதிரை நாள் ; மணிமேகலைக் 
அழியாதவர் . 

காப்பியத்தில் வரும் சாதுவன் மனைவி . 
ஆதி நூல் - முதனூல் ; வேதம் . 

ஆதிரை முதல்வன் , ) 

} - சிவன் . 
ஆதிபகவன் - கடவுள் . 

ஆதிரையான் 
ஆதிபத்தியம் - தலைமை ; இராசிச் சக்கரத்துள் ஆதிவராகம் ( ன் ) - பன்றிப் பிறப்பு எடுத்த 
குறிப்பிட்ட வீட்டுக்குடையவன் . 

திருமால் . 
ஆதிபரன் - கடவுள் . 

ஆதிவாகியம் - நுண்ணுடம்பு . 
ஆதிபலம் - சாதிக்காய் . 

ஆதிவாரம் - ஞாயிற்றுக்கிழமை . 
ஆதிபன் - இறைவன் . 

ஆதிவிந்து - கார்முகில்பாடாணம் . 
ஆதிபுங்கவன் - கடவுள் ; அருகன் . 

ஆதிவிராகன் - சோரபாடாணம் . 
ஆதிபுரி - திருவொற்றியூர் . 

ஆதிவிராட்டியன் - சூ தபாடாணம் ; சோர 
ஆதிபூதன் - பிரமன் , முன் பிறந்தவன் 

பாடாணம் . 
முன்னுள்ளவன் . 

ஆதிவேதனிகம் - கணவன் இரண்டாந் தாரம் 
ஆதிபூமி - திருமண வேள்வி நடத்தும் இடம் . 

கொள்ளும்போது மூத்தாளுக்கு உரிமையாக் 
ஆதிபௌதிகம் - பஞ்ச பூதங்களாலும் தன்னை 

கும் பொருள் . 
ஒழிந்த உயிரினங்களாலும் 

ஆதீண்டு குற்றி – ஆவுரிஞ்சுதறி , பசுக்கள் 
உண்டாகும் 

உராய்ந்து தினவு தீர்க்க நடப்படும் கல்தூண் . 
துன்பம் . 
ஆதிமகாகுரு - துரிசு . 

ஆதீனகர்த்தன் - நிலக்கிழார் . 

ஆதீனகர்த்தா - சைவ மடாதிபதி . 
ஆதிமகாநாதம் - உலோகமணல் . 

ஆதீனத்தர் - காண்க : ஆதீனகர்த்தா . 
ஆதிமடக்கு - அடியின் முதலில் சொல் மடங்கி 

ஆதீனம் - சைவமடம் ; உரிமை ; வசம் . 
வருவது . 

ஆது - பாகர் யானையைத் தட்டிக் கொடுக் 
ஆதிமருந்து - திரிகடுகம் ; சுக்கு , மிளகு , திப்பிலி . கையில் கூறும் ஒரு குறிப்புச் சொல் ; ஆறாம் 
ஆதிமலை - இமயமலை . 

வேற்றுமையுருபு ; தெப்பம் . 
ஆதிமீன் - காண்க : அசுவினி . 

ஆதும் - ஒன்றும் , சிறிதும் . 
ஆதிமுத்தன் - ஆணவமலம் மட்டும் உள்ள ஆதுமம் - அரத்தை . 
ஆன்மா . 

ஆதுரசாலை - அறச்சாலை . 


. 


ஆதுரம் 


85 


ஆபூபிகம் 


ஆதுலர்சாலை } - ஆற்றலற்றோருக்கும் 


ஆதுரம் - பரபரப்பு ; அவா ; நோய் . 

ஆபத்சன்னியாசம் - இறக்குங்கால் பெறும் துறவு . 
ஆதுரன் .- நோயுற்றோன் ; ஆசையுற்றோன் . ஆப ( வ ) த்தனம் - எய்ப்பினில் வைப்பு , முடைப் 
ஆதுலசாலை , 

ஏழை 

பட்ட காலத்து உதவும் பொருள் . 

உண்டியும் உறை ஆப ( வ ) த்து - விபத்து , கேடு . 
விடமும் அளிக்கும் சாலை . 

ஆபத்து சம்பத்து - தாழ்வு வாழ்வு . 
ஆதுலன் - ஆற்றலற்றவன் ; வறியோன் . 

ஆபதம் - காண்க : ஆபத்து . 
ஆதுவம் - கள் .. 

ஆபதமறுத்தல் - கேடு நீக்குதல் . 
ஆதுனிகன் - இக்காலத்தவன் . 

ஆபதுத்தாரணம் - கேட்டை நீக்கிக் காத்தல் . 
ஆதேசம் - கட்டளை ; திரிந்த எழுத்து ; காண்க : ஆபதுத்தாரணன் - துன்பத்தினின்றும் காப் 
ஆதேயம் . 

போன் . 
ஆதேயம் - தாங்கப்படுவது . 

ஆபந்தம் - அலங்காரம் ; கட்டு ; நுகக்கயிறு . 
ஆதொண்டை - காற்றோட்டிக் கொடி ; ஆபம் - நீர் ; தீவினை . 
காற்றோட்டிச் செடி . 

ஆபயன் - பால் . 
ஆதோரணன் - யானைப்பாகன் . 

ஆபரணச்செப்பு - அணிகலப் பேழை . 
ஆந்தரங்கம் - காண்க : அந்தரங்கம் . 

ஆபரணம் - அணிகலம் ; அலங்காரம் . 
ஆந்தரம் - உள்ளேயிருப்பது ; மறைபொருள் . ஆபற்காலம் - ஆபத்துச் சமயம் . 
ஆந்தராளிகன் - நடுநிலையாளன் . 

ஆபற்சன்னியாசம் - காண்க : 

ஆபத்சன்னி 
ஆந்திரம் - குடல் ; தெலுங்கு நாடு ; தெலுங்கு 

யாசம் . 
மொழி . 

ஆபனம் காண்க : மிள 

கு . 
ஆந்தை - பறவைவகை ; பேராமுட்டி ; ஓர் இயற் ஆபாசம் - போலி ; எதிரொளி ; தூய்மையின்மை ; 
பெயர் . 

முறைத்தவறு ; அவதூறு . 
ஆந்தைக்காதல் - ஆந்தை கூவு தல் ; ஆந்தை ஆபாசித்தல் - உண்மையான 

பொருளைப் 
நூல் . 

போலத் தோன்றுதல் , எதிரொளித்தல் . 
ஆந்தோளம் - இசையில் இடம்பெறும் கமகம் 

ஆபாடம் - பாயிரம் . 
பத்தனுள் ஒன்று . 

ஆபாத் - போர்வீரருக்குரிய தளவாடங்கள் சேக 
ஆந்தோளி, 

ரிக்கக்கூடிய ஊர் . 
சிவிகை . 
ஆந்தோளிகம் 

ஆபாத்செய்தல் - குடியேற்றி வளஞ்செய்தல் . 
ஆநிலை - பசுக்கொட்டில் . 

ஆபாதகேசம் - உள்ளங்கால் முதல் உச்சந்தலை 
ஆநின்று - நிகழ்கால இடைநிலை . 

வரை . 
ஆப்தசேவை - குருவுக்குச் செய்யும் தொண்டு . 

ஆபாதசூடம் - அடிமுதல் முடிவரை . 
ஆப்தம் - நட்பு . 

ஆபாதம் - நிகழ்காலம் ; 

விழுகை ; காண்க : 
ஆப்தவாக்கியம் - பெரியோர்களின் வாக்கி 

ஆபாதகேசம் . 
யங்கள் . 

காண்க : ஆபாதகேசம் . 
ஆப்தன் -- நம்பத்தக்கோன் ; உற்ற நண்பன் . 
ஆப்திகம் - தலைத்திவசம் . 

ஆபாதன் -- தீயவன் . 

எல்லோரும் ; குழந்தைகள் 
ஆப்பம் - அப்பம் ; ஒருவகைத் தின்பண்டம் ; 

பசுக்கள் உட்பட அனை 
கும்பராசி . 

வரும் . 
ஆப்பி - பசுவின் சாணி . 

ஆபாலவிருத்தர் - சிறுவர் முதல் முதியோர்வரை 
ஆப்பிடுதல் - அகப்படுதல் . 

உள்ளவர் . 
ஆப்பியந்தரம் - உள்ளானது . 

ஆபாலி - பேன் . 
ஆப்பியாயனம் - மன நிறைவு . 

ஆபானம் - மதுக்கடை . 
ஆப்பு - முளை; காண்க : எட்டி ; நொய் ; உணவு ; ஆபிசாரம் - காண்க : அபிசாரம் ; பகைவன் 
கட்டு ; உடல் . 

இறக்குமாறு செய்யும் ஒரு கொடுந்தொழில் . 
ஆப்புத்தள்ளி - அச்சுக்கூடக் கருவிகளிலொன்று . ஆபிமுக்கியம் - அனுகூலமாயிருக்கை . 
ஆப்புலுதம் - குதிரையின் நடைவகை . 

ஆபீரம் - ஆயர்வீதி . 
ஆப்புளண்டம் - காண்க : கரிசலாங்கண்ணி . ஆபீரவல்லி - இடைச்சேரி . 
ஆபகம் ,, 

ஆபீரன் - இடையன் . 

. 
- ஆறு ; கங்கை . 
ஆபகை 

ஆபீலம் - துன்பம் ; அச்சம் . 
ஆபணியம் - அங்காடிச் சரக்கு ; அங்காடி வீதி . ஆபீனம் - பசுவின் மடி . 
ஆபத்சகாயன் - துன்பத்தில் உதவுவோன் . ஆபூபிகம் - அப்பவரிசை . 


ம் } 


ஆபாதமத்தகம் } 


ஆபாலகோபாலம் } 


} 


86 


ஆபூபிகன் 


ஆமிலை 


வலி . 


செடி . 


ஆகிய ; 


ஆபூபிகன் - அப்பஞ்சுடுவோன் ; அப்பம் விற் | ஆமசூலை - செரியாமையால் வரும் 

வயிற்று 
போன் . 
ஆபை - அழகு ; ஒளி ; தோற்றம் ; நிறம் . 

ஆமடி - எட்டிமரவகை . 
ஆபோக்கிலிமம் - இலக்கினத்திற்கு மூன்று , ஆறு , ஆமண்டம் , ) 

விளக்கெண்ணெய் விதை தரும் 
ஒன்பது , பன்னிரண்டாம் இடங்கள் . 

ஆமணக்கு | 
ஆபோகம் - கீதவுறுப்புள் ஒன்று ; எத்தனம் ; 

ஆமணக்குநெய் - கொட்டைமுத்தெண்ணெய் , 

விளக்கெண்ணெய் . 
நிறைவு ; வருணன் குடை . 
ஆபோசனம் - விழுங்குகை ; உண்ணுதலுக்கு 

ஆமணக்கு முத்து - கொட்டைமுத்து . 

நீரை 
முன்னும் பின்னும் மந்திரபூர்வமாக 

காண்க : 
ஆமணக்கெண்ணெய் 

ஆமணக்கு 
உட்கொள்ளுகை . 

நெய் , 
ஆம் -- நீர் ; ஈரம் ; வீடு ; மாமரம் ; அழகு ; சம் 

ஆமணத்தி - கோரோசனை . 
மதங் காட்டும் சொல் ; கேள்விப்பட்டதைக் ஆமதி - நண்டு . 
குறிக்கும் சொல் ; இகழ்ச்சிக் குறிப்பு ; அனுமதி , ஆமந்திரிகை - இடக்கை வாத்தியம் . 
தகுதி , ஊக்கம் குறிக்கும் சொல் ; 

சொல் ; ஆவது ; 

ஆமநாயம் - வழக்கம் ; ஆகமம் ; குலன் . 
சாரியை ; அசை நிலை ; தன்மைப் 
தன்மைப் | ஆமம் - பக்குவஞ் 

செய்யப்படாதது ; 

செரி 
பன்மை விகுதி ; உளப்பாட்டுத் தன்மைப் 

யாமை ; சீதபேதி , காளான் ; கடலை ; துவரை . 
பன்மை விகுதி . 

ஆமயம் - பசுவின் சாணி ; நோய் . 
ஆம்பரியம் - மின்சாரம் . 

ஆமரகோளம் - கடுக்காய்ப்பூ . 
ஆம்பல் - அல்லி ; காண்க : ஆம்பற்குழல் ; பண் 

ஆமரம் - எட்டிமரம் . 
வகை ; மூங்கில் ; ஊதுகொம்பு ; யானை ; கள் ; 

ஆமரி - சொல் . 

ஆமரிகம் -- காண்க : ஆமலகம் . 
ஒரு பேரெண் ; துன்பம் ; அடைவு ; சந்திரன் ; ஆமரிகம் 
நெல்லிமரம் ; புளியாரைப்பூண்டு ; பேரொலி . ஆமல் - காண்க : மூங்கில் ; விடமூங்கில் . 
ஆம்பலரி - கதிரவன் ; முதலை . 

ஆமலகம் - நெல்லி . 
ஆம்பலா - புளியாரைப்பூண்டு . 

ஆமலகமலம் - காண்க : கொட்டைப்பாசி . 
ஆம்பற்குழல் - குமுத 

ஆமலகி - நெல்லி . 
வடிவாக அணை சு 
பண்ணிச் செறித்த ஓர் இசைக்கருவி . 

ஆமவாதரோகம் - வாதநோய் வகை . 
ஆம்பாறுதல் - செழிப்புக் குறைதல் . 

ஆமளம் - சிவத்துதிவகை . 
ஆம்பி -- காளான் ; பன்றிப்பத்தர் ; ஒலி . 

ஆமா - காட்டுப் பசு ; பால்கொடுக்குந் தாய் ; 
ஆம்பிகேயன் - முருகக்கடவுள் ; திரிதராட்டிரன் . 
ஆம்பியம் - பாதரசம் . 

ஆமாகோளா - காண்க : ஆமரகோளம் . 
ஆம்பிரம் - காண்க : தேமா ; புளிமா ; கள் ; புளிப்பு . 

ஆமாசயம் - இரைப்பை . 
ஆம்பிலம் - புளிப்பு ; புளியமரம் ; கள் ; 

ஆமாத்தியன் - அமைச்சன் ; படைத்தலைவன் ; 

சூரை ; 
உப்பிலி . 

மருத்துவன் . 
ஆம்பு - காண்க : காஞ்சொறி . 

ஆமாத்திரர் - அமைச்சர் ; மருத்துவர் .. 
ஆம்புகு - சூரை ; புளிய மரம் . 

ஆமாம் - ஒரு சம்மதக் குறிச்சொல் . 
ஆம்புடை -- உபாயம் . 

ஆமாம் போடுதல் - எதற்கும் ஒத்துக் கூறுதல் . 
ஆம்புலம் - காண்க : சூரை . 

ஆமாறு - வழி . 
ஆம்பூறு - சூரைச்செடி . 

ஆமான் - காட்டுப்பசு . 
ஆம்மிரம் - ஒரு பலம் எடை . 

ஆமான்புகல்வி - ஆமான் ஏறு . 

ஆமானவன் - சிறந்தவன் . 
ஆமக்கட்டி - சுரக்கட்டி . 

ஆமிசம் - ஊன் ; கைக்கூலி ; புணர்ச்சி ; போகத் 
ஆமக்கழிச்சல் - சீதபேதி . 

திற்குரிய பொருள் . 
ஆமக்கள் ( ன் ) - கணவன் . 

ஆமிடம் - உணவு ; கண்டு முதல் ; விளைவு மதிப்பு . 
ஆமகணம் - குழந்தைகட்குச் சீதவழும்பு விழும் ஆமிநாயம் - காண்க : ஆமநாயம் . 
நோய் . 

ஆமிரம் - மாமரம் ; புளிப்பு . 
ஆமசன்னி - செரியாமையால் வரும் சன்னி . 

ஆமிரேசர் - மாமரத்தின் கீழ்க் கோயில் 
ஆமசிராத்தம் - சமைக்காத உணவுப்பொருளைக் கொண்டுள்ளவர் , ஏகாம்பரநாதர் . 
கொண்டு செய்யுஞ் சிராத்தம் . 

ஆமிலம் - புளிப்பு ; புளியமரம் . 
ஆமசுரம் - செரியாமையால் குழந்தைகளுக்கு ஆமிலிகை - புளிப்பு . 
வரும் சுரம் . 

ஆமிலை 

காண்க : புளியாரை . 


ஆமாம் . 


- 


ஆமின் 


87 


ஆயர்பாடி 


ஆய்வருதல் } - ஆராய்தல் ; கூடிவருதல் . 


ஆமின் - காண்க : அமீன் . 

ஆய்மா - காண்க : ஆவிமா ; சாரப்பருப்பு . 
ஆமுகம் - தொடக்கம் . 

ஆய்மை - ஆராயுந்தன்மை ; நுண்ணிய பொருள் . 
ஆமுகர் - நந்திதேவர் . 
ஆமென் - அப்படியே ஆகுக . 
ஆமேற்பல்லூரி - கோரோசனை . 

ஆய்வாளர் - ஆராய்ச்சியாளர் . 
ஆமை - கூர்மம் ; ஓர் உயிரினம் ; ஒரு நோய் ; | ஆய்வு - ஆராய்கை ; அகலம் ; வருத்தம் ; நுணுக் 
மணம் . 

கம் . 
ஆமைத்தாலி - ஆமை வடிவுள்ள தாலி . 

ஆய்வை - துயிலிடம் . 
ஆமைதவழி - ஆமை சஞ்சரித்தலால் ஆகா 

ஆயக்கசுரம் - முறைக்காய்ச்சல் . 
தென்று விலக்கிய நிலம் . 

ஆயக்கட்டு - குளப்பரவு ; ஊரின் மொத்த நில 
ஆமைப்பலகை - ஆமை உரு அமைத்த மணை . 

வளவுக் கணக்கு ; பொய்ம்மொழி . 
ஆமைப்பூட்டு - பூட்டுவகை . 

ஆயக்கட்டுமானியம் - அரசாங்கச் சட்டத்தின் 
ஆமைமடி - பால் நிரம்பச் சுரக்கும் சிறுமடி .. 

படி ( சாசனப்படி ) ரொக்கமாக வசூலிக்கும் 

பணம் . 
ஆமையாழ் - செவ்வழி யாழ்வகை. 
ஆமையோட்டுக்கட்டி - பெரும் புண்கட்டி . 

ஆயக்கர் - ஊர்ப்பணியாளருள் ஒருவகையார் . 
ஆமையோடு - ஆமையின் முதுகோடு . 

ஆயக்கல் - காரக்கல் . 
ஆமோசனம் - கட்டுதல் ; ஒளிவீசுதல் ; விடுதலை 

ஆயக்காரன் - சுங்கம் முதலிய வரிவாங்குவோன் . 
செய்தல் . 

ஆயக்காரி - பொதுமகள் . 
ஆமோதம் - மகிழ்ச்சி ; மிகுமணம் . 

ஆயக்கா ( கோ ) ல் - வாகனத்தைத் தாங்கும் 

முட்டுக்கால் ; முட்டுக்கட்டை ; சிவிகைதாங்கி . 
ஆமோதனம் - எடுத்து மொழிந்ததற்கு உட் 
படுகை , முன்மொழிந்ததற்கு உட்படுகை . 

ஆயச்சாவடி -- சுங்கத்துறை . 

ஆயசம் - இருப்பாயுதம் ; இரும்புச்சட்டை ; இரும் 
ஆமோதித்தல் - உடன்பட்டதைத் தெரிவித்தல் . 

பினாற் செய்யப்பட்டது . 
ஆய் -- அழகு ; நுண்மை ; சிறுமை ; மென்மை ; 

ஆய சூரி – கடுகு . 
வருத்தம் ; இடைச்சாதி ; தாய் ; கடைவள்ளல் 

ஆயத்தம் - முன்னேற்பாடு ; அணியம் , சித்தம் ; 
களுள் ஒருவன் ; மலம் ; பொன் ; அருவருப்புக் 

போருக்குத் தயார் ; கூர்மை ; கோபம் ; 
குறிப்பு; முன்னிலை ஒருமை வினைமுற்று 
விகுதி ; ஏவலொருமை விகுதி ; 

தள்ளுகை ; இசைக்கிளையில் ஒன்று . 

ஆக ; ஒரு 
விளியுருபு . 

ஆயத்தலம் - மறைவிடம் ; காண்க : ஆயத்துறை . 
ஆய்க்குடி - இடைச்சேரி . 

ஆயத்தார் - தோழியர் கூட்டம் . 
ஆய் ( ய ) க்குழல் - புல்லாங்குழல் . 

ஆயத்தி - நாள் ; எல்லை ; அன்பு ; வலி ; யாவரை 
ஆய்ச்சல் - வேகம் ; முறை ; பாட்டம் . 

யும் தன்வயப்படுத்தி நிற்குந் தன்மை . 
ஆய்ச்சி - தாய் ; பாட்டி ; பெண் ; இடைச்சி . 

ஆயத்துறை - சுங்கச்சாவடி . 
ஆய்ஞன் - ஆராய்பவன் . 

ஆயதம் - நீளம் ; அகலம் குறைந்து நீளமாயிருக் 

கும் வடிவம் ; அளவிற்பெருமை . 
ஆய்த்தி - காண்க : ஆய்ச்சி . 

ஆயதனம் - ஆலயம் ; இடம் ; வீடு . 
ஆய்த்து - ஆயிற்று . 
ஆய்தக்குறுக்கம் - மாத்திரை குறுகிய ஆய்தம் . 

ஆயதி - வருங்காலம் ; நீட்சி ; பெருமை ; பொருந் 

துகை . 
ஆய்தப்புள்ளி - ஆய்தவெழுத்து . 

ஆயந்தி - அண்ணன் மனைவி . 
ஆய்தம் - மூன்று புள்ளி ( ஃ ) வடிவினதாகிய 

ஆயந்தீர்த்தல் - வரி செலுத்துதல் . 
ஓரெழுத்து , சார்பெழுத்துகளுள் ஒன்று . 

ஆயப்பாலை - பாலைப்பண்வகை . 
ஆய்தல் - நுணுகுதல் ; வருந்துதல் ; அழகமைதல் ; 

ஆயம் - கமுக்கம் ; தோழியர் கூட்டம் ; வருத்தம் ; 
அசைதல் ; சோதனை செய்தல் ; பிரித்தெடுத் 

மேகம் ; மல்லரிப்பறை ; 34 அங்குல ஆழமுள்ள 
தல் ; ஆலோசித்தல் ; தெரிந்தெடுத்தல் ; 

குழி ; 

வருவாய் ; குடியிறை ; கடமை ; 
கொண்டாடுதல் ; கொய்தல் ; காம்பு களைதல் ; 

சூதுகருவி ; கவற்றிற்றாயம் ; சூதாட்டம் ; 
குத்துதல் . 

பசுத்திரள் ; நீளம் ; மக்கள் தொகுதி ; பொன் . 
ஆய்தூவி - சூட்டுமயிர் ; தலைமேலுள்ள 

ஆயமானம் - உயிர்நிலை ; இரகசியம் . 
மெல்லிய இறகு . 
ஆய்ந்தோர் - அறிஞர் ; புலவர் ; பார்ப்பார் . 
ஆய்ப்பாடி -- காண்க : ஆயர்பாடி . 

ஆயமேரை - ஊர்ப்பணியாளர்களுக்குக் கொடுக் 
ஆய்ப்பு - ஒடுங்குகை . 

கும் தானியப் பகுதி . 
ஆய்மலர் - தாமரை . 

ஆயர்பாடி - இடைச்சேரி . 


ஆயமுற்காவலன் , } - குபேரன் . 


ஆயலோட்டல் 


88 


ஆர்க்கை 


ஆயனம் 


ஆயலோட்டல் - பயிர் சேதமாகாதபடி மகளிர் ஆயுகம் - வாழ்நாள் . 
பறவைகளை விரட்டுகை . 

ஆயுசகன் 

வாயு . 
ஆயவன் - அத்தகையவன் . 

ஆயுசு - வாழ்நாள் . 
ஆயவியயம் - வரவு செலவு . 

ஆயுசுகாரகன் - சனி . 
ஆயன் - இடையன் . 

ஆயுசுமான் - நீண்ட ஆயுளுடையவன் ; யோகம் 
ஆண்டு ; நெல்வகை ; கிரணம் . 

இருபத்தேழனுள் ஒன்று . 
ஆயனி - துர்க்கை . 

ஆயுட்கோள் -- சாதகனுடைய ஆயுளைக் கணிப்ப 
ஆயா - மரவகை ; பாட்டி ; தாதி . 

வனாகக் கருதப்படும் சனி . 
ஆயாசம் - களைப்பு ; மனவருத்தம் ; முயற்சி . ஆயுட்டானம் - சன்மலக்கினத்திலிருந்து எட்டா 
ஆயாமம் - அடடக்குகை ; நீளம் ; அகலம் . 

மிடம் . 
ஆயாள் - தாய் ; பாட்டி ; முதியவள் . 

ஆயுட்டோமம் - நீண்ட வாணாளின் பொருட்டுச் 
ஆயான் - தந்தை ; தமையன் . 

செய்யும் வேள்வி . 
ஆயானம் -- இயற்கைக் குணம் ; வருதல் . 

ஆயுதசாலை - படைக்கலக் கொட்டில் .. 
ஆயி - தாய் ; ஆயா ; ஒரு சத்தி ; ஒரு மரியாதைச் ஆயுதப்பயிற்சி - படைக்கலம் பயில்கை . 
சொல் . 

ஆயுதபாணி - கையில் ஆயுதம் கொண்டவன் . 
ஆயிட்டு -- ஆகையால் . 

ஆயுதபூசை - நவராத்திரியின் இறுதிநாளில் 
ஆயிடை - அவ்விடம் ; அக்காலத்து . 

ஆயுதங்களுக்குச் செய்யும் பூசை . 
ஆயிரக்கால் மண்டபம் - ஆயிரம் தூண்களுள்ள | ஆயுதம் - படைக்கலம் ; கருவி ; ஆயத்தம் ; இசைக் 
கோயில் மண்டபம் . 

கிளையில் ஒன்று . 
ஆயிரக்காலி - மரவட்டை ; துடைப்பம் . 

ஆயுதிகன் - பதினாயிரம் காலாட் படைக்குத் 
ஆயிரக்கிரணன் - சூரியன் . 

தலைவன் . 
ஆயிரங்கண்ண ( ணோ ) ன் - இந்திரன் . 

ஆயுநூல் 

காண்க : ஆயுர் ( ள் ) வேதம் . 
ஆயிரங்கண்ணுப் பானை - கலியாணத்தில் பயன் | ஆயுர்ப்பாவம் - வாணாளின் போக்கு . 
படுத்தும் வண்ணப்பானை , 

ஆயுர் ( ள் ) வேதம் - மருத்துவ நூல் . 
ஆயிரங்கதிரோன் -- காண்க : ஆயிரக்கிரணன் . 

ஆயுர்வேதாக்கினி -- கமலாக்கினி, தீபாக்கினி, 
ஆயிரங்காய்ச்சி - மிகுதியாகக் 

காய்க் 

காடாக்கினி என்னும் மூன்று தீ . 
தென்னை , பலா , மாப் போன்ற மரங்கள் ; ஆயுவின்மை 

ஆயுவின்மை - அருகன் எண்குணத்துள் ஒன்று . 
துடைப்பம் . 

ஆயுள் - வாழ்நாள் ; அப்பொழுது . 
ஆயிரங்காற்சடை - துடைப்பம் . 
ஆயிரஞ்சோதி - சூரியன் . 
ஆயிரநாமன் - ஆயிரம் திருப்பெயர்களையுடைய ஆயெறும்பு - எறும்புவகை . 
வன் ; சிவன் ; திருமால் . 

ஆயோகம் - நீர்க்கரை ; 

துறைகளில் 
ஆயிரம் - ஓர் எண் . 

கலங்களைக் கட்டும் பந்தி ; அர்ச்சனை . 
ஆயிரம்பெயரோன் - காண்க : ஆயிரநாமன் . ஆயோதம் , ) 
ஆயிரமுகத்தோன் - வீரபத்திரன் . 

ஆயோதனம் ) 
ஆயிரவருக்கம் - உடற்கவசம் . 

ஆயோர் - அவர்கள் ; ஆனோர் . 
ஆயிரவாரத்தாழியன் - திருவடிகளில் ஆயிரம் வரி ஆர் - நிறைவு ; பூமி ; கூர்மை ; அழகு ; மலரின் 
கொண்ட சக்கரத்தையுடையவன் ; புத்தன் . 

பொருத்துவாய் ; காண்க : ஆத்தி ; திருவாத்தி ; 
ஆயில் - மதகரிவேம்பு ; செவ்வகில் ; அசோகு ; 

ஆரக்கால் ; தேரின் அகத்தில் செறிகதிர் ; அச்சு 
ஆயிலிய நாள் . 

மரம் ; செவ்வாய் ; சரக்கொன்றை ; அண்மை ; 
ஆயிலியம் - ஒன்பதாம் மீன் . 

ஏவல் ; பலர்பால் படர்க்கை வினைமுற்று 
ஆயிழை - தெரிந்தெடுத்த அணிகலன் ; கன்னியா விகுதி ; மரியாதைப் பன்மை விகுதி ; ஓர் அசை ; 
ராசி ; அரிவாள் நுனி . 

அருமையான . 
ஆயின் - ஆனால் ; ஆராயின் . 

ஆர்க்கங்கோடன் - காண்க : கொல்லங்கோவை . 
ஆயின்மேனி - மரகதவகை .. 

ஆர்க்கம் - இலாபம் ; காண்க : ஆரகம் ; ஆரக்கம் ; 
ஆயின்று - ஆயிற்று . 

சந்தனம் ; பித்தளை . 
ஆயினும் 

ஆனாலும் ; ஆவது ; உம்மைப் ஆர்க்கு - இலைக்காம்பு ; கிளிஞ்சில் வகை ; 
பொருளில் வரும் எண்ணிடைச் சொல் . 

எருக்கு ; ஒரு மீன் . 
ஆயு - ஆயுள் ; எண்குற்றங்களுள் வாழ்நாளை ஆர்க்குவதம் - கொன்றைமரம் . 
வரையறுப்பது . 

ஆர்க்கை - வாரடை ; கட்டுகை ; துரும்பு . 


ஆயுள்வேதியர் } - ஆயுள்வேதம் வல்லார் . 


மரக் 


} - மோர் ; வேட்டம் . 


ஆர்கதி 


89 


ஆரம் 


ஆர்ச்சனம் , } - பொருளீட்டுகை ; அருச்சிக்கை . 


* 


ஆர்கதி - திப்பிலி 

ஆர்வலன் - அன்புடையவன் ; கணவன் ; 
ஆர்கலி - கடல் ; மழை ; வெள்ளம் ; திப்பி . 

பரிசிலன் . 
ஆர்கோதம் - காண்க : சரக்கொன்றை . 

ஆர்வலித்தல் - அன்புகூர்தல் . 
ஆர்ச்சவம் - ஒத்த நோக்கம் . 

ஆர்வு - நிறைவு ; உண்ணுகை ; ஆசை . 

ஆர்வை - கோரைப்பாய் . 
ஆர்ச்சனை 

ஆர - ஓர் உவமச்சொல் ; மிக . 
ஆர்ச்சி - ஆத்தி . 

ஆரக்கம் - செஞ்சந்தனம் ; அகில் . 
ஆர்ச்சித்தல் - காண்க : ஆர்ச்சனம் . 
ஆர்ச்சிதம் - சம்பாத்தியம் ; கைப்பற்றப்பட்டது . ஆரக்கால் - சக்கரத்தின் ஆரம் . 

ஆரக்கழுத்தி -- கழுத்தில் தீயரேகையுள்ள பெண் . 

. 
ஆர்த்தப ( வ ) ம் - மகளிர் பூப்படைதல் ; மகளிர் 

ஆரக்குவதம் - சரக்கொன்றை . 
தீட்டு . 

ஆரகந்தி - திப்பிலி . 
ஆர்த்தம் - துன்பம் அடைந்தது . 

ஆரகம் - வகுக்குமெண் ; குருதி . 
ஆர்த்தர் - எளியவர் ; நோயுற்றோர் ; பெரியோர் . 

ஆரகன் - அழிப்போன் ; கள்வன் ; கபடன் . 
- ஒலித்தல் ; போர்புரிதல் ; தட்டுதல் ; ) ஆரகு ( கூ ) டம் - பித்தளை . 
அலர் தூற்றுதல் ; கட்டுதல் ; பூணுதல் ; மறைத் ஆரகோதம் - காண்க : சரக்கொன்றை . 
தல் ; மின்னுதல் . 

ஆரசகம் - அகில்மரம் . 
ஆர்த்தன் - நோயுற்றோன் ; துன்புறுவோன் ; 

ஆரங்கம்பாக்கு - பாக்குவகை . 
சான்றோன் . 

ஆரஞ்சு - கிச்சிலி . 
ஆர்த்தார்க்கோன் - சோழன் . 

ஆரண்ணியகம் - வேதத்தின் ஒரு பகுதி . 
ஆர்த்தி - வேதனை ; வில்லின் நுனி ; ஆர்வம் ; ஆரணங்கு - தெய்வப்பெண் ; பேரழகி . 
சிவசத்தியுள் ஒன்று . 

ஆரணத்தான் - வே தங்களை அருளிய பிரமன் . 
ஆர்த்திகை - துன்பம் . 

ஆரணம் - காண்க : ஆரண்ணியகம் ; வேதம் . 
ஆர்த்தியம் - காட்டுத் தேன் . 

ஆரணவாணன் - அந்தணன் . 
ஆர்த்திரகம் -- இஞ்சி . 

ஆரணவுருவன் - சிவபெருமான் . 
ஆர் ( ரு )த்திராதரிசனம் - மார்கழித் திருவாதிரை 

ஆரணன் - பிரமன் ; சிவன் ; திருமால் ; பார்ப் 
நாளில் சிதம்பரத்தில் இறைவனைக் காணும் 

பான் . 
காட்சி . 

ஆரணி -- மாகாளி ; பார்வதி ; சிவசத்திபேதம் ; 
ஆர்த்திரை - திருவாதிரை . 

ஓர் ஊர் . 
ஆர்த்துதல் - ஊட்டுதல் ; நிறைவித்தல் ; நுகர் 

ஆரணியகன் - காட்டில் வாழ்வோன் .. 
வித்தல் ; கொடுத்தல் . 

ஆரணியசஷ்டி - மகப்பேற்றுக்காகப் 

பெண்டிர் 
ஆர்த்துப ( வ ) ம் - பேரரத்தை . 

ஆடிமாத வளர்பிறையில் 
ஆர்தல் - நிறைதல் ; பரவு தல் ; பொருந்துதல் ; 

நோற்கும் ஒரு 

நோன்பு . 
தங்குதல் ; உண்ணுதல் ; துய்த்தல் ; ஒத்தல் ; 

ஆரத்தி - ஆலத்தி ; தீபாராதனை . 
அணிதல் ; பெறுதல் . 
ஆர்ப்பரவம் - ஆரவாரம் ; போர் . 

ஆரதக்கறி - மரக்கறி . 
ஆர்ப்பரித்தல் - ஆரவாரித்தல் . 

ஆரதம் - சைவ உணவு . 
ஆர்ப்பரிப்பு - ஆரவாரம் . 

ஆரதி - காண்க : ஆரத்தி ; ஆலத்திப்பாட்டு . 
ஆர்ப்பாட்டம் -- ஆரவாரம் ; வீண்பேச்சு . 

ஆரதிகர்ப்பூரம் - கருப்பூரவகை . 
ஆர்ப்பு - பேரொலி ; சிரிப்பு ; மகிழ்ச்சி ; போர் ; 

ஆரநாளம் - காடி . 
மாத்திரை கடந்த சுருதி ; கட்டு ; தைத்த ஆரபடி - பொருள் பொருளாக வீரன் 

தலை 
முள்ளின் ஒடிந்த கூர் . 

வனாக வரும் நாடக விருத்தி . 
ஆர்பதம் - வண்டு ; உணவு ; நிழல் ; அரத்தை . ஆரபி - ஒரு பண் . 
ஆர்பதன் - உணவு . 

ஆரம் - சந்தனமரம் ; ஒருவகை மணப்பொருள் ; 
ஆர்மதி - கற்கடக ராசி ; நண்டு . 

சந்தனக்குழம்பு ; காண்க : கடம்பு ; தோட்டம் ; 
ஆர்மை - கூர்மை ; மதில் , 

அஞ்சன பாடாணம் ; காண்க : காட்டாத்தி , 
ஆர்வம் - அன்பு ; விருப்பு ; 

நெஞ்சு 

கருதின ஆரக்கால் ; பித்தளை ; மணிவடம் ; பூமாலை ; 
பொருள்கள் மேல் தோன்றும் பற்றுள்ளம் ; முத்து ; பதக்கம் ; அணிகலன் ; பறவைக் 
பக்தி ; ஏழு நரகத்துள் ஒன்று . 

கழுத்துவரி ; ஆடுமாடுகளின் 

கழுத்தில் 
ஆர்வமொழி - உள்ளத்து நிகழும் அன்பை மிகுதி தொங்கும் தசை ; காளிதம் ; கோணம் ; 
யாக வெளிப்படுத்தும் ஓரலங்காரம் . 

சனி ; செவ்வாய் . 


12 


ஆரம்பக்கொசு 


90 


ஆரீதம் 


- 


} 


ஆராத்திரியர் } 


ஆரம்பக்கொசு - சமுத்திராப்பழம் . 

ஆரார் 

பகைவர் . 
ஆரம்பசூரன் - தொடக்கத்தில் சுறு சுறுப்புக் ஆரால் - மீன்வகை ; சேற்றாரால் . 
காட்டுவோன் . 

ஆராவம் - பேரொலி , சத்தம் . 
ஆரம்பம் - தொடக்கம் ; முயற்சி ; பாயிரம் ; | ஆராவமுதம் - தெவிட்டாத அமிர்தம் . 
பெருமிதம் ; பதற்றம் ; கொலை . 

ஆராவமுது - காண்க : ஆராவமுதம் . 
ஆரம்பவாதம் - முதற்காரணம் இல்லாமலே காரி ஆரி - அருமை , மேன்மை ; அழகு ; சோழன் ; 
யம் தோன்றுமென்னும் கொள்கை . 

கதவு ; துர்க்கை ; பார்வதி ; பார்ப்பனி ; 
ஆரம்பித்தல் - தொடங்குதல் ; ஒலித்தல் . 

தோல்வி . 
ஆரல் - நெருப்பு ; கார்த்திகைமீன் ; ஆரால் மீன் ; ஆரிடம் - வழுக்கு நிலம் ; முனிவர் 

சம்பந்த 
மதில் ; சுவர்மேல் மறைக்கப்படும் மறைப்பு ; 

மானது ; 

ஆவையும் காளையையும் அலங் 
செவ்வாய் . 

கரித்து அவற்றிடையே மணமக்களை நிறுத்தி 
ஆரவடம் - முத்துவடம் . 

நீர்வார்த்துக் கொடுக்கும் மணம் ; ஆவும் 

ஆனேறும் பரிசமாகப் 
ஆரவம் - ஒலி ; பகை . 

பெற்றுக்கொண்டு 

கன்னியைத் தீமுன்னர்க் கொடுக்கும் மணம் ; 
ஆரவமர - காண்க : ஆறவமர் . 

முனிவர் அருளிய நூல் ; ஆகமம் . 
ஆரவலர் - காட்டாத்திப்பூ . 
ஆரவாரம் -- பேரொலி ; பகட்டு ; துன்பம் . 

ஆரிடர் - முனிவர் . 

ஆரிடலிங்கம் - முனிவர்களால் அமைக்கப்பெற்ற 
ஆரவாரித்தல் - மிக்கொலித்தல் . 

சிவலிங்கம் . 
ஆரவை - கொந்தளிப்பு . 

ஆரிடை - அரியவழி . 
ஆரற்சுவர் - மேலே மறைப்புடைய சுவர் . 

ஆரிப்படுகர் - அரிதாய் ஏறி இறங்கும் வழி . 
ஆராக்கியம் , 
ஆராக ( வ ) ரியம் அரசமரம் . 

ஆரிய - சிறிய ; மேலோரை விளிக்கும் சொல் . 
ஆராட்சி - பழைய வரிவகை ; ஆள் நடமாட்டம் . 

ஆரியக்கூத்து - கழைக்கூத்து . 
ஆராட்டுதல் - தாலாட்டு தல் . 

ஆரியகுச்சரி - மருத யாழ்த்திறவகை . 

ஆரியச்சி - ஆரியப்பெண் . 
வீரசைவப் பார்ப்பனர் . 

ஆரியசத்தை - பௌத்தருக்குரிய மேலான 
ஆராத்தொட்டி - மினிக்கி என்னும் மரம் . 

உண்மைகள் . 
ஆராதகர் -- அருச்சகர் , 

ஆரியத்திரிவு - காண்க : தற்பவம் . 
ஆராதனம் பூசை ; சித்திக்கை ; உவப்பிக்கை ; ஆரியப்பாவை - பாவைக்கூத்துவகை . 
சமைக்கை ; பெறுகை ; ஆவேசம் . 

ஆரியப் பூமாலை - அடங்காப் பெண் ;; 

காத்தவ 
ஆராதனை - பூசனை ; இறந்த சன்னியாசிகளுக்கு 

ராயன் மனைவி . 
ஆண்டுதோறும் செய்யும் சடங்கு ; கிறித்தவர் 

ஆரியபூமி - காண்க : ஆரியாவர்த்தம் . 
கோயில் வழிபாடு . 

ஆரியம் - கேழ்வரகு ; ஆரியாவர்த்தம் ; 

சமஸ் 
ஆராதித்தல் - பூசை செய்தல் ; உபசரித்தல் . 

கிருதம் . 
ஆராதூரி - ஊதாரி ; அழிப்புக்காரன் . 

ஆரிய மொழி - வடமொழி . 
ஆராப்பத்தியம் - கடும்பத்தியம் ; அற்பம் . ஆரியவராடி - ஒரு பண் ; வராடிவகை . 
ஆராமம் - உபவனம் ; மலைச்சோலை ; தான்றி . 

ஆரியவாசியம் - காண்க : ஓமம் . 
ஆராமை - நிரம்பாமை ; பேரன்பு . 

ஆரியவேள் ( ளா ) ர் கொல்லி - செவ்வழி யாழ்த்திற 
ஆராமைசோராமை - தள்ளாமை . 

வகையுள் ஒன்று . 
ஆராய்ச்சி - ஆய்வு; பரிசீலனம் ; சோதனை ; 

ஆரியன் - ஆரிய வகுப்பினன் ; ஆரியாவர்த்த 
தலையாரி , 

வாசி ; பெரியோன் ; ஆசாரியன் ; அறிவுடை 
ஆராய்ச்சிமணி - முறை வேண்டுவோர் அசைக் 

யோன் ; ஆசிரியன் ; ஐயனார் ; மிலேச்சன் ; 
கும்படி அரண்மனை வாயிலில் கட்டப்படும் ஆதித்தன் . 
மணி . 

ஆரியாங்கனை - இல்லறத்தினின்று துறவு பூண்ட 
ஆராய்ச்சியார் - கணக்குத் தணிக்கையாளர் ; சமணத் தவப்பெண் . 
கொலைத்தண்டனை நிறைவேற்றுவோர் ; நீதி ஆரியாவர்த்தம் - இமயத்துக்கும் விந்தத்துக்கும் 
மன்றத்தில் நாசர் உத்தியோகம் வகிப்பவர் . இடையே ஆரியர் குடியேறிய இடம் . 
ஆராய்ச்சியாளன் - ஏதேனும் ஒரு பொருளைக் ஆரியை - பார்வதி ; துர்க்கை ; உயர்ந்தோள் ; 
கூர்ந்து ஆராய்பவன் . 

ஆசாள் ; வடமொழி யாப்புவகை . 
ஆராய்தல் - சோதித்தல் ; சூழ்தல் ; தேடுதல் ; ஆரீதம் - பச்சைப் புறா ; கரிக்குருவி ; ஆரீதரால் 
சுருதி சேர்த்தல் . 

செய்யப்பட்ட ஸ்மிருதி . 


ஆருகதம் 


91 


ஆலவன் 


ஆலத்தியெடுத்தல், } - ஆலத்தி சுற்றுதல் . 


ஆருகதம் - சமணமதம் ; நாவல் மரம் . 

எதிர்மறை வியங்கோள் விகுதி ; எதிர்கால 
ஆருகதன் சமணன் . 

வினையெச்ச விகுதி . 
ஆருத்திரை - திருவாதிரை . 

ஆல் ( ல ) வாட்டுதல் - சிறிது காயச்செய்தல் . 
ஆருப்பியம் - வங்கமணல் . 

ஆல்வு - அகன்றது . 
ஆருபதம் - பித்தளை . 

ஆலக்கச்சி - அரிதாரம் . 
ஆருயிர் மருந்து - உணவு . 

ஆலக்கட்டி - துரிசு . 
ஆருவம் - நீர் . 

ஆலக்கரண்டி - அகன்ற கரண்டி . 
ஆருழலைப்படுதல் - வெப்பத்தால் தகிக்கப்படு | ஆலக்கொடிச்சி - காண்க : ஆலக்கச்சி . 
தல் ; நீர்வேட்கையால் வருந்துதல் . 

ஆலகண்டன் - கழுத்தில் நஞ்சுகொண்ட சிவன் . 
ஆரூடம் - ஏறியது ; கேட்பானது இராசிநிலை | ஆலகம் - காண்க : ஆமலகம் . 

கொண்டு நினைத்த காரியம் கூறும் சோதிடம் . ஆலகாலம் - பாற்கடலில் தோன்றிய நஞ்சு ; நில 
ஆரூடன் - ஊர்தி முதலியவற்றில் ஏறினவன் ; வாகை . 
சீவன்முத்தன் . 

ஆலகாலி - காளி . 
ஆரூபம் - ஒவ்வாமை ; நீங்காமை . 

ஆலகிரீடை - காண்க : அலரி . 
ஆரூர் - திருவாரூர் . 

ஆல ( லா ) ங்கட்டி - கல் மழை . 
ஆரூர்க்கால் - கருப்பூரவகை . 

ஆலங்காட்டாண்டி - வரிக்கூத்துவகை . 
ஆரூரன் - சுந்தரமூர்த்தி நாயனார் . 

ஆலச்சுவர் - சார்புசுவர் ; ஆள் மட்டச் சுவர் . 
ஆரேவதம் - காண்க : சரக்கொன்றை . 

ஆலசம் - சோம்பு . 
ஆரை - நீராரை ; காண்க : ஆத்தி ; கோட்டை | ஆலசியம் - சோம்பு ; தாமதம் ; கவனக்குறைவு . 
மதில் ; புற்பாய் ; அச்சுமரம் ; தோல் வெட்டும் | ஆலத்தி - காண்க : ஆரத்தி . 
உளி ; ஆரக்கால் . 
ஆரைக்காலி - கோரைவகை . 
ஆரைக்கீரை - நீராரைக் கீரை . 

ஆலதரன் - நஞ்சைக் கழுத்தில் தாங்கியிருப்பவ 
ஆரைபற்றி - உடும்பு . 

னான சிவன் . 
ஆரொட்டி - கூவைக்கிழங்கு . 

ஆலந்தை - ஒரு சிறுமரம் . 
ஆரோக்கியசாலை - மருத்துவவிடுதி , 
மருத்துவவிடுதி , மருத்துவ 

ஆலம் - நீர் ; கடல் ; மழை ; மரவகை ; ஆகாயம் ; 

அகலம் ; மலர் ; கலப்பை ; நஞ்சு ; கருமை ; 
ஆரோக்கியம் - நோயின்மை ; நலம் . 

உலகம் ; புன்கு , மாவிலிங்கம் ; ஈயம் ; துரிசு . 
ஆரோகணம் - ஏறுகை ; கமகம் பத்தனுள் ஒன்று ; 

பற்றுக்கோடு ; தொடுகை; 
கற்படி ; தாழ்வாரம் ; வெளிப்போகை ; முன் 

கொல்லுகை . 
வாயில் ; ஏணி . 

ஆலம்பலிகிதம் - எழுத்துக்கூட்டிலக்கணம் . 
ஆரோகணித்தல் - எழும்புதல் ; ஏறுதல் . 

ஆலம்பி - அரிதாரம் . 
ஆரோகம் - வேதம் ஓதும் முறைகளுள் ஒன்று ; 

ஆலமர்கடவுள் , கல்லால மரத்தின்கீழ்த் 

ஆலமர்செல்வன் ) - தென் முகக் 
ஏறுகை ; உயர்ச்சி ; நீட்சி ; நிதம்பம் ; முளை . 

கடவுளாய் 
ஆரோகி -- இசையின் வர்ணபேதங்களுள் ஒன்று . 

வீற்றிருக்கும் சிவன் . 
ஆரோசை - ஏற்றிப் பாடும் இசை . 

ஆலமரம் - மரவகை . 
ஆரோணம் - மீக்கோள் . 

ஆலமுடையோன் -- துரிசு . 
ஆரோதமடித்தல் - அருளால் 

ஆலமுண்டோன் - பாற்கடலில் 
கொடுஞ்செயலி 

தோன்றிய 
னின்றும் மனநெகிழ்தல் . 

நஞ்சையுண்டவனாகிய சிவன் . 

ஆலயம் - தேவாலயம் ; 
ஆரோபணம் , 

தங்குமிடம் ; 

நகரம் ; 
| ஒன்றன்மேல் மற்றொன்றன் 
ஆரோபம் , 

யானைக்கூடம் . 
தன்மையை ஏற்றிக் கூறுதல் . 
ஆரோபித்தல் ) 

ஆலயவிஞ்ஞானம் - சாகும் வரை நிற்கும் 
ஆரோபிதம் - ஏற்றப்பட்டது ; கற்பிக்கப்பட்ட உணர்ச்சி . 
குற்றம் . 

ஆலல் - ஒலி ; மயிற்குரல் . 
ஆல் - அகற்சட்டி ; மரவகை ; நீர் ; வெள்ளம் ; | ஆலலம் - திருமணத்தின்போது மணமகன் மண 
கார்த்திகை ; நஞ்சு ; ஆமெனல் ; வியப்பு , 

மகட்குக் கொடுக்கும் கூறைப் புடைவை . 
இரக்கம் , தேற்றம் இவற்றைக் குறிக்கும் ஆலவட்டம் - பெருவிசிறி ; விசிறி . 
இடைச்சொல் ; ஓர் அசை நிலை ; மூன்றாம் | ஆலவன்- ஆலிலையில் பள்ளி கொள்ளும் 
வேற்றுமையுருபு ; தொழிற்பெயர் விகுதி ; திருமால் ; கடலில் தோன்றிய சந்திரன் . 


மனை , 


ஆலம்பனம் } 


} 


ஆலவாய் 


92 


ஆவர்த்தித்தல் 


- 


ஆலாபித்தல் } - பாடுகை; உரையாடுகை. 

இராகத்தை நீட்டித்துப் ஆவசியம் , } - இன்றியமையாதது . 


ஆலவாய் - பாம்பு ; மதுரை . 

ஆலைமாலை - தொந்தரை ; மயக்கம் . 
ஆலவாலம் - மரத்தின் கீழ்ப் பாத்தி ; விளை நிலம் . ஆலோகம் - பார்வை ; ஒளி . 
ஆலவிருட்சம் - ஆலமரம் ; ஆதொண்டை . 

லோகனம் பார்க்கை . 
ஆலா - கடற்கரைப் பறவைவகை . 

ஆலோசனை - ஆய்வுரை ; சிந்திப்பு ; பார்வை . 
ஆலாகலம் - காண்க : ஆலகாலம் . 

ஆலோசித்தல் - சிந்தித்தல் ; ஆராய்தல் . 
ஆலாசியம் - மதுரை ; ஆண்முதலை . 

ஆலோபம் - வருத்தம் . 
ஆலாட்டு - சிறிது உலரவைத்தல் . 

ஆலோலம் - நீரொலி ; புள்ளோச்சும் ஒலிக் 
ஆலாட்டுதல் , 1 தானியங்களை இள குறிப்பு ; தடுமாற்றம் . 
ஆலவாட்டுதல் வெயிலிலோ நிழலிலோ காய ஆலோலிதமுகம் - ஆசையால் மலர்ந்த முகத் 
வைத்தல் . 

தோடு ஒருவனை அழைக்கும் அபிநயவகை . 
ஆலாத்தி -- காண்க : ஆலத்தி . 

ஆலோன் - சந்திரன் . 
ஆலாத்து - கப்பலின் பெருங்கயிறு . 

ஆவ - இரக்கக் குறிப்பு ; அபயக் குறிப்பு . 
ஆலாதாடை - அவுரி . 

ஆவகம் -- எழுவகைக் காற்றுகளுள் ஒன்று . 
ஆலாப்பறத்தல் - திண்டாடுதல் . 

ஆவச்சீவாளம் - முழு நிலைமை . 
ஆலாபம் - உரையாடல் . 

, 
பாடுகை ; உரையாடுகை . 

ஆவஞ்சி - இடக்கை என்னும் தோற்கருவி . 
ஆலாபினி - சுரபேதம் . 

ஆவட்டங்கொட்டுதல் - இல்லையென்று சொல் 
ஆலாலம் - துரிஞ்சில் ; கடலில் பிறந்த நஞ்சு . லித் திரிதல் . 
ஆலாவர்த்தம் - காண்க : ஆலவட்டம் . 

ஆவட்டைசோவட்டை - சோர்வு . 
ஆலி - மழைத்துளி; ஆலங்கட்டி ; தலைப் பெயல் 

ஆவடதர் - தேவசாதியார்வகை . 
மழை ; காற்று ; பூதம் ; கள் . 

ஆவணக்களம் ( ரி ) - பத்திரப் பதிவுச்சாலை . 
ஆலிகை - அகலிகை . 

ஆவ ( ப ) ணம் - கடை வீதி ; தெரு ; உரிமை ; 
ஆலிங்கனம் தழுவுகை . 

அடிமைத்தனம் ; உரிமைப்பத்திரம் ; காண்க : 
ஆலிடம் - தெருச்சிறகு . 

புனர்பூசம் ; பூந்தட்டு ; தேர் மொட்டுப் 
ஆலித்தல் - ஒலித்தல் . 

பொருந்திய பீடம் . 
ஆலிநாடன் - திருமங்கையாழ்வார் . 

ஆவணமாக்கள் - உறுதிமொழி வாங்குவோர் . 
ஆலிப்பு - ஆரவாரம் . 

ஆவணி - ஐந்தாம் மாதம் ; காண்க : அவிட்டம் . 
ஆலிம் - அறிந்தவன் . 

ஆவணி அவிட்டம் - ஆவணித்திங்கள் அவிட்ட 
ஆலியதம் - காண்க : சிறுகுறிஞ்சா. 

வோரையில் பார்ப்பனர் வேதவிதிப்படி 
ஆலீடம் - இடக்கால் முந்துற்று வலக்கால் மண் பூணூல் அணியும் சடங்கு ; மதுரையில் முற் 
டலிக்கும் வில்லோர் நிலை ; காலுக்குக் கால் காலத்து நடந்த ஒரு திருவிழா . 
பன்னிரண்டங்குலம் இடைவிட்டு மண்டலமாக ஆவணிமுழக்கம் - ஆவணி மாதத்திலுண்டாகும் 
இருக்கும் யோகாசனவகை . 

இடிமுழக்கம் . 
ஆலீனகம் - துத்தநாகம் . 

ஆவது - ஆகவேண்டியது , விகற்பப் பொருள் 
ஆலுதல் -ஒலித்தல் ; களித்தல் ; ஆடுதல் ; தங்குதல் . தரும் ஓரிடைச்சொல் ; விவரம் பின் வருதலைக் 
ஆலூகம் - காண்க ; வில்வம் . 

குறிக்குஞ்சொல் ; எண்ணொடு வருஞ்சொல் . 
ஆலேகனம் – எழுதுதல் ; சித்திரித்தல் . 

ஆவதை - திரும்பக் கூறுகை . 
ஆலேகனி - எழுதுகோல் , எழுத்தாணி . 

ஆவநாழி , 
ஆலேபனம் 

காண்க : அம்பறாத்தூணி . 
பூசுகை . 

ஆவநாழிகை 
ஆலேபூலேயெனல் - பொருளின்றிப் பேசுதற் ஆவம் - அம்பறாத்தூணி ; வில் நாண் ; குங்கும 
குறிப்பு . 

மரம் ; சாப்பிரா மரம் ; கபிலப்பொடி . 
ஆலை - கரும்பாலை ; கரும்பு ; கள் ; கூடம் ; ஆவயின் - அவ்விடத்தில் , 
யானைக்கூடம் ; நீராரை ; கருப்பஞ்சாறு ; ஒரு ஆவர் - யாவர் . 
வகைக் கிட்டித் தண்டனை . 

ஆவர்த்தம் - எழுவகை மேகங்களுள் நீர் பொழி 
ஆலைக்குழி - கரும்பாலையில் சாறேற்கும் வது ; தடவை ; சுழல் ; நீர்ச்சுழி ; சிந்தனை . 
அடிக்கலம் . 

ஆவர்த்தனம் - மறுமணம் ; காண்க : ஆவர்த்தம் . 
ஆலைத்தொட்டி - கருப்பஞ்சாறு காய்ச்சும் சால் . | ஆவர்த்தி - தடவை . 
ஆலைபாய்தல் - ஆலையாட்டு தல் ; அலைவுறு ஆவர்த்தித்தல் - முதல் மனைவி இறந்த பின் மறு 
தல் ; மனஞ் சுழலுதல் . 

மணம் செய்து கொள்ளுதல் . 


. 


} 


ஆவரணச்சுவர் 


93 


ஆவிவிடுதல் 


மாயை . 


ஆவாரகம் } - மறைப்பு. 


ஆவிடையார் } 


ஆவரணச்சுவர் - கோயில் திருமதில் . 

ஆவாய்கத்துதல் -- இல்லையென்று சொல்லித் 
ஆவரணசக்தி 

திரிதல் . 
ஆவரணம் - மறைப்பு ; ஆடை ; 

சட்டை ; 
கோட்டை ; தடை ; பிராகாரம் ; அணி ; ஆணவ 
மலம் ; கேடகம் , ஈட்டி . 

ஆவாரம்பூச்சம்பா - சம்பாநெல்வகை . 
ஆவரணமூர்த்தி - கோயிலில் 

கருவறையைச் ஆவாரைப் பஞ்சகம் - ஆவாரஞ் செடியின் இலை , 
சுற்றி இருக்கும் பக்கத் தேவதைகள் , உட்சுற்று 

பூ , வித்து , பட்டை , வேர் என்பன . 
மாளிகைத் தேவதைகள் . 

ஆவாலம் - மரத்தினடியிற் கோலிய 

பாத்தி ; 
ஆவரணி - பார்வதி . 

வௌவால் . 
ஆவரணீயம் - மறைப்பது . 

ஆவாலை 

பாட்டுவகை . 
ஆவரி - அம்பு . 

ஆவாளஞ்சீவாளம் - காண்க : ஆவச்சீவாளம் . 
ஆவரித்தல் - மறைத்தல் . 

ஆவி - உயிர்ப்பு ; நெட்டுயிர்ப்பு ; கொட்டாவி ; 
ஆவல் - ஆசை ; வளைவு . 

ஆன்மா ; மணம் ; வலிமை ; உயிரெழுத்து ; 
ஆவல்லி - சீந்திற்கொடி . 

நீராவி ; பிட்டு ; புகை ; புகையிலை ; நறுமணம் ; 
ஆவலங்கொட்டுதல் - ஆர்த்து வாய் கொட்டுதல் 

பரிசுத்த ஆவி ; நீர்நிலை ; வேளிர் தலை வருள் 
ஆவலம் - வாயினாலிடும் ஒலி ; கொல்லை ; 

ஒருவன் . 
கூறை ; படைமரம் என்னும் நெசவுக்கருவி . ஆவிகம் - ஆட்டுமயிர்க் கம்பளம் . 
ஆவலர் - உற்றார் ; கணவர் ; காதலர் . 

ஆவிகாட்டுதல் - நிவேதனஞ் செய்தல் . 
ஆவலாதி - குறைகூறுகை ; அவதூறு . 

விகை - பற்றுக்கோடு . 
ஆவலாதிக்காரன் - போக்கிரி ; குறைகூறுவோன் ; 

ஆவிடை, 

காண்க : ஆவுடையார் . 
முறையிடுவோன் . 
ஆவலி -- காண்க : ஆவளி . 

ஆவித்தல் - வாய்விடுதல் ; பெருமூச்சு விடுதல் ; 
ஆவலித்தல் - அ ழு தல் ; கொட்டாவிவிடுதல் ; 

கொட்டாவி விடுதல் ; வெளிவிடுதல் . 
செருக்குதல் . 

ஆவித்தைலம் - நீராவியால் வடிக்கும் தைலம் . 
ஆவலிப்பு - செருக்கு . 

ஆவிதம் - காண்க : மரை ; திருகூசி . 
ஆவளி - வரிசை ; மரபுவழி ; உறுதியின்மை ; 

ஆவி நீர் - நீராவி குளிர் தலால் உண்டாகும் நீர் . 
இரேகை ; வளி என்னும் சிறு காலவளவு . 
ஆவளிச்சேவகம் - உறுதியற்ற வேலை . 
ஆவளித்தல் - ஒழுங்குபடுத்துதல் . 

ஆவிபத்திரம் - புகையிலை . 
ஆவற்காலம் - ஆபத்துண்டாங் காலம் ; 

ஆவிபறிதல் - நீராவி எழும்புதல் ; மரித்தல் . 
இறுதி 

ஆவிபிடித்தல் - நீராவியால் வேது கொள்ளுதல் . 
நாள் . 

ஆவிமா - மரவகை . 
ஆவறியாவறியெனல் - பேராசைக் குறிப்பு . 

ஆவியர் - வேளாவியின் மரபினர் ; வேளாளர் ; 
ஆவா - இரக்க வியப்பு ஆனந்தக் குறிப்பு . 

வேடர் . 
ஆவாகனம் - அக்கினிக்குப் 

கொடுத்தல் ; 

ஆவிர்தம் - சுழற்சி . 
அழைத்தல் ; எழுந்தருளும்படி மந்திரத்தால் 

ஆவிர்ப்பவித்தல் - வெளிப்படுதல் . 
தெய்வத்தை அழைக்கை . 

ஆவிர்ப்பாவம் - வெளிப்படுகை . 
ஆவாகன முத்திரை - முத்திரை 

வழி 

ஆவிர்ப்பூதம் - தோன்றியது , வெளிப்பட்டது . 
பாட்டுக் காலத்தில் கைகளினால் காட்டும் 

ஆவிரம் - இடையரூர் ; நரகவகை . 
குறிப்பு . 

ஆவிருத்தி - தடவை ; திரும்பத் திரும்ப ஓதுகை . 
ஆவாகித்தல் - எழுந்தருளும்படி மந்திரத்தால் 

ஆவிருத்தியலங்காரம் - பின்வருநிலையணி . 
தெய்வத்தை அழைத்தல் . 

ஆவிருதம் - மறைக்கப்பட்டது . 
ஆவாகை காண்க : நிலவாகை . 

ஆவிருதி - ஆணவமலம் . 
ஆவாசம் - நகரம் ; மருதநிலத்தூர் . 

ஆவிருந்து - நிகழ்காலம் காட்டும் ஓர் இடை 
ஆவாதம் - காண்க : ஆகதம் ; கமகம் பத்தனுள் நிலை . 
ஒன்று . 

ஆவிரை - செடிவகை . 
ஆவாபம் - விதைப்பு ; பாத்தி ; பானவகை ; ஆவிலம் - கலங்கல் நீர் . 
பாண்டசுத்தி ; வளையல் . 

ஆவிலியர் - வேளாளர் ; வேடர் . 
ஆவாபனம் - நூல்சுற்றும் பரிவட்டம் ; நெய்பவர் ஆவிவாங்குதல் - உயிர் கவர்தல் ; வருத்துதல் . 

ஆவிவிடுதல் - சாதல் ; உயிர்விடத் துணிதல் . 


ஆவிபத்தும் , } - பேராமுட்டிப் பூண்டு . 


பலி 


வகை ; 


தறி . 


ஆவினன்குடி 


94 


ஆள்மாகாணம் 


} 


ஆவினன்குடி - முருகக் கடவுளின் படைவீடு ஆழமுடைத்தாதல் - நுண்பொருள் 

பொதிந் 
களுள் ஒன்றான பழனி . 

திருத்தல் ; நூலழகுகளுள் ஒன்று . 
ஆவு - காண்க : குன்றி . 

ஆழரம் - அத்தி . 
ஆவுடையார் ( ள் ) - சத்தியைக் குறிக்கும் இலிங்க ஆழல் - காண்க : கறையான் . 
பீடம் . 

ஆழாக்கு - அரைக்காற்படி . 
ஆவுதல் - விரும்புதல் . 

ஆழாங்கு - காண்க : ஆழங்கால் . 
ஆவுதி - ஆகுதி ; ஓமத்தில் இடப்படும் உணவு . ஆழாடக்கிழங்கு - தண்ணீர்விட்டான் கிழங்கு . 
ஆவுரிஞ்சுதறி ) 

ஆழாத்தல் - ஈடுபடுதல் . 
- காண்க : ஆதீண்டு குற்றி . 

ஆழாரம் - பழைய காலத்து வழங்கிய ஒருவகை 
ஆவெனல் - அழுகைக் குறிப்பு ; இரக்கக் குறிப்பு ; வட்டமான புதைகுழி . 
வாய்திறத்தற் குறிப்பு . 

ஆழி - சக்கரப்படை ; ஆணைச்சக்கரம் ; 
ஆவேகி - காண்க : ஆடு தின்னாப்பாளை , 

கட்டளை ; வட்டம் ; மோதிரம் ; சக்கரம் ; 
ஆவேசசமவாதம் - காண்க : காபாலமதம் . 

குயவன் திகிரி ; யானைக் கைந்நுனி; கடல் ; 
ஆவேசநீர் -- வெறியூட்டும் கள் முதலியன . 

கடற்கரை ; காண்க : ஆளி ; குன்றி ; கண 
ஆவேசம் - தெய்வமேறுகை ; பேய் ; கோபம் . வனைப் பிரிந்த மகளிர் இழைக்கும் கூடற்சுழி . 
ஆவேசவாதி - காபாலிக மதத்தான் ; உணர்ச்சி 

ஆழிக்கொடி - பவளம் .. 
வயப்பட்டு விவாதிப்பவன் . 

ஆழிக்கடல்விழுது - கடலின் பேராழத்தை அறிய 
ஆவேசனம் - உலோகவேலை செய்வோர் வீதி ; 

உதவும் கயிறு . 
பணிக்கூடம் ; புகுகை ; ஆவேசிக்கை . 

ஆழித்தல் - ஆழமாய்த் தோண்டுதல் . 
ஆவேசாவதாரம் - ஒரு நிமித்தம்பற்றித் தன் 

ஆழித்தீ - வடவையனல் . 
ஆற்றலை ஒருவர்பால் ஏறிட்டு நிகழ்த்தும் ஆழித்தேர் - சக்கரப்படை வடிவான திருவாரூர்த் 
தெய்வப் பிறப்பு . 

தேர் . 
ஆவேசி - காண்க : ஆவேகி . 

ஆழிதிருத்துதல் -- கூடலிழைத்தல் . 
ஆவேசித்தல் - உட்புகுதல் ; தெய்வமேறுதல் . 

ஆழிதொட்டான் - ஏனாதி மோதிரம் தரித்த 
ஆவேதனம் - அறிக்கை . 

படைத்தலைவன் . 
ஆவேலம் - தம்பலம் . 

ஆழிமால்வரை - சக்கரவாளகிரி . 
ஆவேலி - தொழுவம் . 

ஆழிமுரசோன் 

முரசாகவுடைய 
ஆவேறு - காளை , இடபம் . 

மன்மதன் . 
ஆவோ - வியப்பு இரக்கச் சொல் . 

ஆழிமூழையாய் - மிக விரைவாய் . 
ஆழ்கடற்றுயின்றோன் - திருமால் . 

ஆழியான் - திருமால் ; அரசன் . 
ஆழ்த்துதல் - அமிழ்த்துதல் . 

ஆழியிழைத்தல் - கூடலிழைத்தல் , வட்டமாக 
ஆழ்தல் - மூழ்குதல் ; அழுந்துதல் ; விழுதல் ; 

இடப்படும் விரற்குறி . 
பதிதல் ; சோம்புதல் ; ஆழமாதல் ; வருந்து 

ஆழிவலியான்மணி - மிளகு . 
தல் ; அகழ்தல் . 

ஆழிவித்து - முத்து . 
ஆழ்வள்ளி - மரவள்ளி , கிழங்குவகை. 
ஆழ்வார் - பகவத் குணங்களில் ஆழ்ந்து ஈடுபடு 

ஆழிவிரல் - மோதிரவிரல் . 
வோர் ; திருமாலடியார் பன்னிருவர் ; சமண 

ஆழும்பாழுமாய் - சீர்கேடாய் ; வீணாக . 
பௌத்தப் பெரியோர் ; சுவாமி . 

ஆள் - ஆண்மகன் ; திறமையுடையோன் ; வீரன் ; 
ஆழ்வார்கன்மி - திருமால்கோயில் அருச்சகன் . 

காலாள் ; கணவன் ; தொண்டன் ; ஆட் 
ஆழ்வார்திருநாள் - திருநாள் தொடக்கத்துக்கு 

செய்கை ; வளர்ந்த ஆள் ; ஆள் மட்டம் ; அரசு ; 
முன் நடைபெறும் ஆழ்வார் திருவிழா . 

தொட்டால் வாடி ; பெண்பாற் பெயர் விகுதி ; 
ஆழ்வான் - சூரியன் . 

பெண்பால் வினைமுற்று விகுதி . 
ஆழ்வி - தலைவன் ; தலைவி . 

ஆள்காட்டி வேலை - ஏமாற்று வேலை . 
ஆழ்வு - ஆழம் . 

ஆள்கை - ஆளுதல் . 
ஆழங்கால் - பலகை தாங்கச் சுவரில் பதிக்கும் ஆள்திட்டம் - ஓர் ஆளுக்குரிய அளவு ; ஓர் ஆளின் 
கட்டை ; அதிக ஆழமில்லாத நீர்நிலை . 

உடலடையாளம் . 
ஆழங்காற்படுதல் - அழுந்து தல் , ஈடுபடுதல் . ஆள்மட்டச்சுவர் - கைப்பிடிச் சுவர் ; மதிற்சுவர் . 
ஆழம் - ஆழ்ந்திருக்கை ; ஆழ்ந்த கருத்து . 

ஆள்மட்டம் - ஒரு மனிதன் உயரவளவு . 
ஆழம்பார்த்தல் - ஆழத்தை அளந்தறிதல் ; ஆள்மாகாணம் கச்சேரியிலுள்ளார் 
ஒருவன் அறிவு முதலியவற்றைச் சோதித்தல் . கூட்டம் ; மக்கட்கட்டு . 


கடலை 


ஆள்மாறாட்டம் 


95 


ஆற்றிக்கொடுத்தல் 


வகை . 


ஆள்வாரில்லமா நாடு , } 

} - பட்டிமாடு . 


ஆளகம் 


ஆளத்தி } 


மனித 


ஆள்மாறாட்டம் - வேற்றாளாகத் தன்னைக் ஆளுடையதேவர் - திருஞானசம்பந்த மூர்த்தி 
காட்டி வஞ்சிக்கை . 

நாயனார் . 
ஆள்வணங்கி - அரசமரம் ; காண்க : தொட்டாற் ஆளுடைய நம்பி - சுந்தரமூர்த்தி நாயனார் .. 
சுருங்கி , கல்லித்தி ; மாமரம் ; ஆத்தி . 

ஆளுடைய பிள்ளையார் - திருஞானசம்பந்தர் . 
ஆள்வரி - தலைவரி. 

ஆளுடையவரசு - திருநாவுக்கரசு நாயனார் . 
ஆள்வார் - சுவாமி . 

ஆளுடையான் - அடிமை கொண்டவன் ; ஆளு 
ஆள்வாரம் - பண்ணையாளுக்குக் கொடுக்கும் 

தலையுடையான் ; சுவாமி . 
பங்கு . 

ஆளெழுத்துச் சேலை - சித்திரம் எழுதிய சேலை 
ஆள்வாரி - காண்க : ஆளோடி ; குளத்து மதிலின் 

உட்புறமாகவுள்ள மக்கள் நடமாடும் வழி . ஆளெனல் - நாயின் கதறல் குறிப்பு . 
ஆள்வாரிநிலம் - கோட்டை உள் மதிற்புறமாக ஆளை - காண்க : அறுகு . 
ஆள்கள் சுற்றிவருதற்குச் செய்த வழி . 

ஆளையடிச்சான் - புளியமரம் . 
ஆள்வாரில்லா மாடு , 

ஆளொட்டி , ) 
ஆளொதுங்கி ) 

காவற்கட்டு . 
ஆள்விடுதல் - தூதனுப்புதல் . 

ஆளோட்டி - வேலை வாங்குவோன் . 
ஆள்வினை - முயற்சி ; மகிழ்ச்சி . 

ஆளோடி - வீட்டின் முன்புறத்தில் கட்டப்பட்ட 
ஆள்வினை வேள்வி - விருந்து புறந்தருகை . 

தளவரிசை இட்ட தரை ; தடாகத்தில் ஆள் 
ஆள்வீதம் - ஒவ்வோர் ஆளுக்குங் கொடுக்கும் கள் நடப்பதற்குக் கட்டிய வழி . 
அளவு ; ஆள் விழுக்காடு . 

ஆளோலை அடிமைப்பத்திரம் . 
சுரைக்கொடி . 

ஆற்கந்திதம் -- குதிரை நடைவகை . 
ஆளடிமை - அடியான் ( ள் ) . 

ஆற்பணம் - விருப்பம் ; உரியதாகக் கொடுத்தல் .. 
ஆலாபனம் , இசை விரித்துப் ஆற்பதம் - பற்றுக்கோடு .. 
பாடுகை . 

ஆற்பனே பதம் - வடமொழி வினைவகை . 
ஆளமஞ்சி - கூலியின்றி வாங்கும் வேலை . 

ஆற்போடம் - காக்கணம் . 
ஆளரவம் நடமாட்டத்தால் உண் 

ஆற்போதம் - எருக்கு ; விஷ்ணுகிராந்தி ; காட்டு 
டாகுஞ் சந்தடி . 

மல்லிகை . 
ஆளரி - ஆண் சிங்கம் ; நரசிங்கமூர்த்தி . 

ஆற்ற - மிக ; முற்ற . 
ஆளுதல் ; மீன் வகை . 

ஆற்றங்கரைத்தேவை - வரிவகை . 
ஆளறுதி - தனிமை . 

ஆற்றங்கால் - காண்க : காட்டுப்பூவரசு . 
ஆளன் - ஆளுபவன் ; கணவன் ; அடிமை ; ஊரில் 

ஆற்றடம்பு - அடம்புவகை . 
பரம்பரையாகப் பாகவுரிமை உள்ளவன் . 

ஆற்றமாட்டாமை - முடியாமை ; 

தாங்க 

முடி 
ஆளாதல் - அடிமையாதல் ; பூப்படைதல் ; பெரு 

யாமை . 
மையடைதல் . 

ஆற்றரசு - காண்க : ஆற்றுப்பூவரசு ,. 
ஆளாபம் காண்க : ஆலாபனம் . 

ஆற்றல் - சக்தி ; முயற்சி ; மிகுதி ; கடைப்பிடி ; 
ஆளாழம் - ஒரு முழு மனிதனின் அளவுள்ள 

ஆண்மை ; வெற்றி ; வாய்மை ; 
ஆழம் . 

அறிவு ; இன்னசொல் இன்ன பொருள் உணர்த் 
யானை கட்டுந் தறி . 

தும் என்னும் நியதி ; சாகசம் . 
ஆளி - ஆள்வோன் ; செடிவகை ; கிளிஞ்சில் ஆற்றலரி - காண்க : கோடைச்சவுக்கு ; பூடுவகை ; 
வகை ; யானையாளி ; சிங்கம் ; கீரைவகை ; 

முதலைப் பூண்டு ; காண்க : சேங்கொட்டை 
சிறுமூட்டை ; வழுக்கல் ; வைப்பகம் ; தூய்மை மரம் . 
யான கருத்து ; பாங்கி ; பாலம் ; பயனின்மை ; 

ஆற்றறுத்தல் - இடையிற் 

கைவிடுதல் ; 
ஒழுங்கு . 

யழித்தல் . 
ஆளிட்டான் காசு - பழைய நாணயவகை . 

ஆற்றாச்சண்டி - வறுமையால் விடாது பிச்சை 
ஆளிடுதல் - பதிலாளை அமர்த்துதல் . 

கேட்பவன் . 
ஆளியூர்தி - துர்க்கை . 

ஆற்றாமை - தாங்கமுடியாமை ; தளர்ச்சி ; மாட் 
ஆளிவிதை ( ரை ) - சிறு சணல்வித்து . 

டாமை ; கவலை . 
ஆளுகை - ஆட்சி ; ஆளுதல் . 

ஆற்றான் - வலிமையற்றவன் ; வறிஞன் . 
ஆளுங்கணத்தார் - ஊர்ச்சபை அதிகாரிகள் . 

ஆற்றிக்கொடுத்தல் - சூட்டைக் குறைத்துக் 
ஆளுங்கணம் - ஊரையாளும் சபை . 

கொடுத்தல் ; துணையாக உதவுதல் . 


ஆளல் 


பொறை ; 


ஆளானம் 


வலி 


ஆற்றிடைக்குறை 


96 


ஆறாமீனறவோட்டு 


ஆற்றிடைக்குறை - ஆற்றினிடையேயுள்ள திட்டு. ஆற்றுப்பூத்தான் - காண்க : பூனைக்காலி , 
ஆற்றித்தேற்றுதல் - சமாதானப்படுத்துதல் . ஆற்றுப்பூவரசு - மரவகை . 
ஆற்றிலுப்பை - மரவகை . 

ஆற்றுப்பொடி - ஆற்றிலுள்ள சிறுமீன் . 
ஆற்றிறால் - இறால் மீன்வகை . 

ஆற்றுமரி - நீருமரிச்செடி ; காண்க : ஆற்றுக் 
ஆற்றின் வித்து - கற்பூர சிலாசத்து . 

கொடி . 
ஆற்றுக்கால் - ஆற்றிலிருந்து பாசனத்திற்காக ஆற்றுமல்லிகை - நீர்ப்பூடுவகை . 
வெட்டிய கால்வாய் . 

ஆற்றுமுள்ளங்கி - முள்ளங்கிவகை . 
ஆற்றுக்காலாட்டியர் - மருதநிலப் பெண்டிர் . ஆற்று முள்ளி - காண்க : கண்டங்கத்தரி ; கழுதை 
ஆற்றுக்காலேரி - ஆற்றிலிருந்து பிரியும் கால் முள்ளி , 
வாய் நீரால் நிரம்பும் ஏரி . 

ஆற்றுமேலழகி - பூடுவகை . 
ஆற்றுக்கால் பாய்ச்சல் - ஆற்றிலிருந்து வரும் ஆற்றுல்லம் - உல்ல மீன்வகை . 
நீர்ப்பாய்ச்சல் . 

ஆற்றுவரி - ஆற்றை முன்னிலைப்படுத்திப் 
ஆற்றுக்குலை - ஆற்றின் கரை ; வரிவகை . 

பாடும் ஒருவகை வரிப்பாடல் . 
ஆற்றுக்கெண்டை - ஒருவகைச் சிறுமீன் . 

ஆற்றுவாய்முகம் - ஆறு கடலொடு கலக்குமிடம் . 
ஆற்றுக்கொடி - பேய்க்கொம்மட்டி . 

ஆற்றுவாளை - ஏரி வாளைமீன் . 
ஆற்றுச்சஞ்சலை - காண்க : மலைவட்டை . 

ஆற்றுவைப்பு - ஆற்றின் ஒதுக்கத்தால் பயிரிடத் 
ஆற்றுச்சவுக்கு - காண்க : கோடைச்சவுக்கு ; தகுதியாகும் நிலம் . 
செடிவகை. 

ஆற்றொழுக்கு - ஆற்றின் நீரோட்டம் ; இடை 
ஆற்றுச் செருப்படி - பூடுவகை . 

யறவுபடாத நடை ; சூத்திர நிலையுள் ஒன்று . 
ஆற்றுணா - கட்டுச்சோறு ; வழியுணவு . 

ஆறக்கட்டுதல் - பேய்க்கோளை மேற்செல்ல 
ஆற்றுத்தும்மட்டி - காண்க : ஆற்றுக்கொடி . 

வொட்டாமல் தடுத்தல் . 
ஆற்றுத்துவரை - செடிவகை . 

ஆறகோரம் - கொன்றை . 
ஆற்றுதல் - வலியடைதல் ; கூடியதாதல் ; ஆறங்கம் - வேதாங்கம் ஆறு ; அவை : சிட்சை , 
போதியதாதல் ; உய்தல் ; உவமையாதல் ; கற்பம் , வியாகரணம் , நிருத்தம் , சந்தோ 
செய்தல் ; தேடுதல் ; உதவுதல் ; நடத்துதல் ; பிசிதம் , சோதிடம் என்பன ; அரசர்க்குரிய 
கூட்டுதல் ; சுமத்தல் ; பசி முதலியன தணித்தல் ; படை , குடி , கூழ் , அமைச்சு , நட்பு , அரண் 
துன்பம் முதலியன தணித்தல் ; சூடு தணித்தல் ; என்னும் ஆறுறுப்பு , 
ஈரமுலர்த்துதல் ; 

முறுக்காற்றுதல் ; ஆறத்தணிய - காண்க : ஆறவமர . 
நீக்குதல் . 

ஆறதீகம் - கல்நார் . 
ஆற்றுநர் - செயல் புரிபவர் ; உதவி செய்வார் ; ஆறப்போடுதல் - காலந்தாழ்த்தல் . 
வன்மையுடையார் . 

ஆறல்பீறல் - பயனற்றது . 
ஆற்று நெட்டி - காண்க : நீர்ச்சுண்டி ,. 

ஆறலை -- வழிப்பறி . 
ஆற்றுப்பச்சை - நாகப்பச்சைக்கல் . 

ஆறலைத்தல் - வழிப்பறி செய்தல் . 
ஆற்றுப்படுகை - ஆற்றினுள் கரைசார்ந்த நிலப் ஆறவமர - அமைதியாய் , நிதானமாக . 
பகுதி ; ஆற்றுப் பாய்ச்சலுள்ள நிலம் . 

ஆறவிடுதல் - காண்க : ஆறப்போடுதல் . 
ஆற்றுப்படுத்தல் - வழிச்செலுத்துதல் ; போக்கு 

ஆறறிவுயிர் - ஐம்பொறியுணர்வோடு மனவுணர் 
ஆற்றுப்படை - பரிசில் பெற்றான் ஒருவன் அது ஆறன்மட்டம் - தாளவகை . 

வுடைய மக்கள் . 
பெறக் கருதியவனை ஒரு தலைவனிடத்துச் ஆறாட்டம் - நோயுற்றோர் படும் துயரம் . 
செலுத்துவதாகப் பாடப்படும் நூல்வகை . 

ஆறாட்டு - தீர்த்தவாரித் திருவிழா . 
ஆற்றுப்பாசி - நீர்ப்பூடுவகை . 
ஆற்றுப்பாட்டம் - வரிவகை . 

ஆறாடி - நிலைகெட்டவன் . 

ஆறாடுதல் - தீர்த்தவாரி மூழ்குதல் . 
ஆற்றுப்பாய்ச்சல் - காண்க : ஆற்றுக்கால் பாய்ச் 

ஆறாதாரம் - உடம்பினுள் 
சல் . 

தத்துவவழி கூறும் 

ஆறிடம் : மூலாதாரம் , சுவாதிட்டானம் , மணி 
ஆற்றுப்பாய்ச்சி - ஆற்றில் கப்பல் செலுத்து 

பூரகம் , அனாகதம் , விசுத்தி , ஆஞ்ஞை. 
வோன் . 

ஆறா தூறு - காண்க : அவதூறு . 
ஆற்றுப்பாலை - மரவகை . 

ஆறாமீன் - கார்த்திகை . 
ஆற்றுப்பித்தல் - ஆற்றோரம் . 

ஆறாமீனறவோட்டு - கார்த்திகையில் சூரியன் 
ஆற்றுப்புரவு - ஆற்று நீரால் பயிரிடப்படும் நிலம் . புகும் காலம் . 


நூல் 


தல் . 


ஆறாயிரப்படி 


97 


ஆனந்தகரம் 


வகை . 


ஆறாயிரப்படி - ஆறாயிரம் கிரந்தம் கொண்ட ஆன்மபூ - மன்மதன் ; பிரமன் . 
உரைநூல் ; திருவாய்மொழி விரிவுரைகளுள் | ஆன்மபோதம் - உயிருணர்வு . 
முந்தியது . 

ஆன்மமந்திரம் - காண்க : அசபா . 
ஆறாரைச்சக்கரம் - மிறைக்கவியுள் ஒன்று . ஆன்மயோனி - காண்க : ஆன்மபூ . 
ஆறியகற்பு - அறக்கற்பு . 

ஆன்மரூபம் - பத்துச் செயலுள் ஒன்று . 
ஆறிலொன்று - அரசனுக்குரிய ஆறி லொரு ஆன்மலாபம் - ஆத்மாவின் பேறு . 
பாகம் . 

ஆன்மவீரன் - விறலோன் ; மைத்துனன் ; புதல் 
ஆறு - நதி ; வழி ; பக்கம் ; பயன் ; சமயம் ; அறம் ; 

வன் ; கற்றோன் . 
சூழ்ச்சி ; விதம் ; இயல்பு ; ஓர் எண்ணிக்கை ; 

ஆன்மா - உயிர் ; முயற்சி ; ஊக்கம் ; மணம் ; 
தலைக்கடை . 

அறிவு ; உடல் ; பரமான்மா ; வாயு ; இயல்பு ; 
ஆறுகட்டி - ஆறு 
- ஆறு பற்களுக்குமேல் முளையாத 

சூரியன் ; நெருப்பு . 
மாடு ; சைவர் காதில் அணியும் உருத்திராக்க 

ஆன்மாச்சிரயம் - தன்னைப் பற்றுதல் என்னும் 
மணிவடம் . 

குற்றம் . 
ஆறுகட்டுதல் - ஆற்றில் அணை கட்டுதல் ; 

ஆன்மாதீனன் - ஆன்மவீரன் ; 

ஆன்மவீரன் ; பிராணாதாரன் . 
ஆற்றிற்குக் கரையிடுதல் . 

ஆன்மார்த்தபூசை - தன் மன மொன்றிய 
ஆறுகாட்டி - வழிகாட்டி . 

வழிபாடு . 
ஆறு சூடி - கங்கையைத் தலையில் அணிந்துள்ள 

ஆன்மார்த்தம் - தற்பொருட்டு . 
சிவன் . 

ஆன்மெழுக்கு - பசுவின் சாணம் . 
ஆறுதல் - தணிதல் ; சூடு தணிதல் ; அமைதி 

ஆன்வல்லவர் , ) 
யாதல் ; புண் காய்தல் ; அடங்குதல் ; 

ஆன்வல்லோர் - முல்லை நில மாக்கள் . 
மனவமைதி . 

ஆன்ற - மாட்சிமைப்பட்ட ; பரந்த ; அடங்கிய ; 
ஆறுபரியான் - இராகு ; கேது . 

இல்லாமற்போன . 
ஆறுமணிப்பூ - மாலையில் மலரும் மலைப்பூ 

ஆன்றமைதல் - அடங்கியமைதல் . 

ஆன்றல் - அகலம் ; நீங்கல் ; மாட்சிமை ; மிகுதி . 
ஆறுமாசக் கடன்காரன் , ) 

ஆறுமாதத் தவ 

தேவர் ; 
ஆறுமாசமூட்டைக்காரன் ) 

அறிஞர் ; 

பெரி 
ணைக்குக் 

யோர் ; பண்புள்ளோர் . 
கப் பண்டங்களை விற்கும் வணிகன் . 

ஆன்று - நிறைந்து ; விரிந்து ; நீங்கி . 
ஆறுமாதக்காடி - மிகப் புளிக்க வைத்த காடி 

ஆன்றோள் - மாண்புடையாள் . 
மருந்து . 
ஆறெழுத்து - ஆறெழுத்து 

ஆன்னிகம் - நாட்கடன் . 

மந்திரம் ; நமக் 
குமாராய என்னும் முருகக் கடவுள் மந்திரம் . 

ஆன - அந்த ; ஆகிய .. 
ஆறெறிபறை - வழிப்பறி செய்வோர் கொட்டும் ஆனகதுந்துபி - முரசுவகை ; வாசுதேவர் . 

ஆனகம் - படகம் ; துந்துபி ; தேவதாரு ; சுரை ; 
பறை . 
ஆறை - ஆற்றூர் . 

கற்பகம் ; மேகமுழக்கம் . 
ஆன் - பெற்றம் , எருமை ,, மரை இவற்றின் ஆனஞ்சு - பஞ்சகவ்வியம் ; பசுவின் பால் , தயிர் , 
பெண் ; காளை ; அவ்விடம் ; மூன்றனுருபு ; 

நெய் , சிறுநீர் , சாணம் சேர்ந்த கலவை . 
ஆண்பாற் பெயர் வினைகளின் விகுதி ; ஒரு ஆனத்தவாயு - வாதநோய்வகை . 
சாரியை . 

ஆனத்தேர் - விடத்தேர்ச்செடி . 
ஆன்காவலன் - வைசியன் . 

ஆனதம் சமணரது கற்பலோகங்களுள் ஒன்று . 
ஆன் பொருந்தம் - ஆன் பொருநை 
ஆறு , ஆனது - எழுவாய்ச் சொல்லுருபு . 
தாமிரபரணியாறு . 

ஆனதும்பி - மீன்வகை . 
ஆன்மசுத்தி - பத்துச் செயலுள் ஒன்று ; ஐந்து | ஆனந்த - அறுபதாண்டுக் கணக்கில் நாற்பத் 
சுத்தியுள் ஒன்று ; தாந்திரிக பஞ்ச சுத்தியுள் தெட்டாம் ஆண்டு . 
ஒன்று . 

ஆனந்தக்கண்ணீர் - மகிழ்ச்சி மிகுதியால் வரும் 
ஆன்மஞானம் - ஆன்மாவைப் பற்றிய அறிவு ; கண்ணீர் . 
ஆன்மாவின் அறிவு . 

ஆனந்தக்கரப்பான் - ஒருவகைக் கரப்பான் 
ஆன்மதத்துவம் - காண்க : அசுத்ததத்துவம் . 

நோய் . 
ஆன்மதரிசனம் - தன்னையுணரும் அறிவு ; பத்துச் ஆனந்தகரந்தம் - மருக்கொழுந்து . 
செயலுள் ஒன்று . 

ஆனந்தகரம் - மகிழ்ச்சி தருவது . 
13 


} 


கடனா 


ஆனந்தக்களிப்பு 


98 


ஆனைக்குரு 


. 


ஆனந்தக்களிப்பு - பெருமகிழ்ச்சி ; மகிழ்ச்சி மிகுதி ஆனவாள் - கோயிற் காரியங்களை நடத்தி 
யால் பாடும் ஒருவகைப் பாடல் . 

வைக்கும் அரசாங்க அலுவலன் . 
ஆனந்தகானம் - காசி . 

ஆனனம் - முகம் . 
ஆனந்தகுறுவை - நெல்வகை . 

ஆனா - நீங்காத ; கெடாத ; அடங்காத ; அளவு 
ஆனந்ததாண்டவம் - நடராசர் புரியும் நடனம் . கடந்த ; மஞ்சள் நாறி . 
ஆனந்த தீர்த்தர் - மத்துவாசாரியார் . 

ஆனாகம் - நீட்சி ; வயிற்றுப்பொருமல் நோய் . 
ஆனந்தநித்திரை - யோகநித்திரை . 

ஆனாங்குருவி - குருவிவகை . 
ஆனந்தநிருத்தம் - காண்க : ஆனந்ததாண்டவம் .. ஆனாமை - நீங்காமை ; தணியாமை ; கெடாமை ; 
ஆனந்தப்பையுள் - கணவன் இறப்ப மனைவி உத்தராடம் . 
வருந்தும் புறத்துறை . 

ஆனாயகலை - கண்ணறைத்தசை . 
ஆனந்த பரவசம் - மகிழ்ச்சியால் தன்னை 

ஆனாயம் - வாயுக்கண்ணறை . 
மறக்கை . 

ஆனாயன் - மாட்டிடையன் . 
ஆனந்தபைரவம் - சிந்தூரவகை . 

ஆனால் - ஆயின் ; ஆகையால் . 
ஆனந்தபைரவி - ஒரு பண் . 

ஆனாலும் - ஆயினும் . 
ஆனந்தம் - பேரின்பம் ; சாக்காடு ; பாக் குற்றங் ஆனி - மூன்றாம் மாதம் ; காண்க : மூலம் ; உத்த 
களுள் ஒருவகை ; அரத்தை . 

ராடம் ; ஆன்பொருநை ; கேடு ; இந்துப்பு . 
ஆனந்தமயகோசம் - உயிருக்குள்ள ஐந்து 

ஆனிக்கருந்தலை - ஆனிமாதக் கடைசி . 
உறையுளுள் ஒன்று . 

ஆனித் தூக்கம் - ஆனிமாதத்தில் 

கடலின் 
ஆனந்தமயம் - இன்பம் நிறைந்தது ; 

காண்க : 

அமைதி . 
ஆனந்தமயகோசம் . 

ஆனியம் - நாள் ; நட்சத்திரம் ; பருவம் ; 
ஆனந்தமூலி - கஞ்சா . 

பொழுது ; நாட்படி ; கருஞ்சீரகம் . 
ஆனந்தரியம் - இவை ஆராய்ந்தபின் இது கேட் 

ஆனிரை - பசுக்கூட்டம் . 
கற்பாற்று என்னும் யாப்பு . 

ஆனிலன் - வாயு புதல்வனாகிய 

அனுமான் ; 

பீமன் . 
ஆனந்தவருவி - இன்பத்தால் வரும் , கண்ணீர்ப் 
பெருக்கு . 

ஆனிலை - பசுக்கொட்டில் ; கருவூர்ச் சிவாலயம் . 
ஆனந்தவல்லி - பார்வதி ; தைத்திரிய உபநிடதத் 

ஆனிலையுலகம் - காண்க : ஆனுலகு . 
தின் ஒரு பாகம் . 

ஆனீர் - கோமூத்திரம் . 
ஆனந்தவுவமை - மிகவும் இழிந்த பொருளோடு 

அனுகூலமுடைமை . 
ஒப்பிடுதலாகிய உவமைக் குற்றம் . 

ஆனுதல் - நீங்குதல் . 
ஆனந்தவோமம் - ஒருவர் இறந்த பத்தாம் நாளில் 

ஆனும் - ஆயினும் ; ஆவது . 
தீட்டுக் கழியச் செய்யும் சடங்கு . 

ஆனுலகு - கோலோகம் . 

ஆனெய் - பசுவின் நெய் . 
ஆனந்தன் - சிவன் ; அருகன் . 

ஆனேறு - எருது . 
ஆனந்தான்மவாதி - ஆன்மா ஆனந்தமடைவதே 

ஆனை 
வீடுபேறென்று வாதிப்பவன் . 

யானை ; காண்க : அத்தி ; ஆத்தி . 

ஆனைக்கசடன் - நெல்வகை . 
ஆனந்தி - பார்வதி ; தாமிரபரணியாறு ; மகிழ்ச்சி ஆனைக்கண் - அளிந்த பழத்தில் விழும் கறுப்புப் 
யுடையவன் ; அரத்தை . 

புள்ளி . 
ஆனந்தித்தல் - மகிழ்வடைதல் . 

ஆனைக்கரடு - ஆனையறுகு படர்ந்த கரட்டு 
ஆனந்தை - உமாதேவி ; குறிஞ்சி யாழ்த்திறத்துள் நிலம் . 
ஒன்று ; காண்க : கொட்டைக்கரந்தை . 

ஆனைக்கள்ளிமுளையான் - பூடுவகை . 
ஆனம் - எழுத்துச்சாரியை ; கள் ; தெப்பம் ; மரக் | ஆனைக்கற்றலை - கடல்மீன்வகை . 
கலம் . 

ஆனைக்கற்றாழை - ஒருவகை நீண்ட கற்றாழை . 
ஆனமட்டும் - கூடியவரை . 

ஆனைக்காசு 

நாணயவகை . 
ஆனயம் , 

ஆனைக்காயம் - காண்க : ஆனைப்பெருங்காயம் . 
ஆனயனம் 

ஆனைக்காரன் யானைப்பாகன் . 
ஆனர்த்தகம் - போர் ; நாடகசாலை ; ஒரு நாடு . ஆனைக்காரை - காண்க : ஒதிமரம் . 
ஆனவர் - இடையர் . 

ஆனைக்கால் - பெருங்கால் ; பெரிய நீர்த் தூம்பு . 
ஆனவன் - நண்பன் ; எழுவாய் வேற்றுமைச் 

வேற்றுமைச் ஆனைக்குப்பு - சதுரங்க விளையாட்டு . 

ஆனைக்குரு - மரவகை . 


ஆனு கூலியம் 


> 


} - கொண்டுவருகை ; பூணூல்சடங்கு . 


சொல்லுருபு 
. 


ஆனைக்குருகு 


99 


ஆனோன் 


. 


யானை 


யானை 


ஆனைக்குருகு - அன்றில் . 

ஆனைப்புல் - காண்க : ஆனைக்கோரை . 
ஆனைக்குழி - யானை பிடிக்குமிடம் . 

ஆனைப்புளி - பப்பரப்புளி. 
ஆனைக்குன்றிமணி - காண்க : மஞ்சாடிமரம் . ஆனைப்பெருங்காயம் - ஒருவகைப் பெருங்காயக் 
ஆனைக்கூடம் - யானை கட்டுமிடம் ; பழைய 

கலவை . 
வரிவகை . 

ஆனைப்பேன் - கத்தரிச் செடியில் உண்டாகும் 
ஆனைக்கெளுத்தி - மீன்வகை . 

ஒருவகைப் பூச்சி . 
ஆனைக்கொம்பன் - ஆறுமாதத்தில் விளையும் ஆனைமஞ்சள் - ஒரு பூடு . 
ஒருவகை நெல் ; வாழைவகை . 

ஆனைமயிர்க்காப்பு - யானையின் வால்மயிரால் 
ஆனைக்கொம்பு - யானைத் தந்தம் . 

செய் தணியும் காப்பு . 
ஆனைக்கோடன்சுரை - சுரைவகை . 

ஆனைமீக்குவம் - கருமருது . 
ஆனைக்கோரை - கோரைவகை . 

ஆனைமீன் - பெருமீன்வகை . 
ஆனைச்சப்பரம் - அம்பாரி .. 

ஆனைமுகன் - விநாயகன் ; ஓர் அசுரன் . 
ஆனைச்சாத்தான் - காண்க : கரிக்குருவி . ஆனையச்சு - ஒருவகைப் பொற்காசு . 
ஆனைச்சிரங்கு - ஒருவகைப் பெரும்புண் . 

ஆனையடி - சதுரங்க ஆட்டத்தில் 
ஆனைச்சிலந்தி - புண்கட்டி வகை . 

செல்லும் கதி . 
ஆனைச்சீரகம் - காண்க : பெருஞ்சீரகம் . 

ஆனையடிச் செங்கல் வட்டமான செங்கல் . 
ஆனைச்சுண்டை - மலைச்சுண்டை என்னும் ஆனையடியப்பளம் - கலியாணத்தில் பயன் 
சுண்டைவகை . 

படுத்தப்படும் பெரிய அப்பளம் . 
ஆனைச்செவியடி - பூடுவகை . 

ஆனையர்க்குளா கடல் மீன்வகை. 
ஆனைச்சேவகன் 

வீரன் ; யானைப் 

ஆனையரசாணி - மணமேடையில் வைக்கப்படும் 
படைத் தலைவன் . 

யானை முதலிய உருவங்கள் . 
ஆனைச்சொறி - பெருஞ்சொறிசிரங்கு . 

ஆனையறுகு - அறுகுவகை . 
ஆனைசேனை - மிகுதி . 

ஆனையறையும் புள் - காண்க : ஆனையிறாஞ்சிப் 
ஆனைத்தடிச்சல் - படர்கொடிவகை ; காண்க : புள் . 
புளிநறளை. 

ஆனையாடுதல் - குழந்தைகள் உடம்பை ஆட்டு 
ஆனைத்தடிப்பு - ஒரு பூடு . 

தல் , 
ஆனைத்தாள் - மதகு . 

ஆனையாள் 

யானைவீரன் . 
ஆனைத்திசை - வடதிசை . 

ஆனையிலத்தி யானையின் மலம் . 
ஆனைத்திப்பிலி - கொடிவகை . 

ஆனையிறாஞ்சிப்புள் , ) 
ஆனைத்தீ , பெரும்பசியை விளைப்ப ஆனையுண்குருகு 

ஒரு பெரும்பறவை . 
ஆனைத்தீநோய் தொரு நோய் . 

ஆனையுண்ட விளங்கனி - விளாம்பழத்தில் 
ஆனைத் தும்பிக்கை துதிக்கை ; காண்க : 

தோன்றும் ஒரு நோய் . 
ஆனைத் தூம்பு : 

ஆனையுரித்தோன் - சிவன் . 
ஆனைத்தும்பை - பெருந்தும்பை . 

ஆனையூர்தி - இந்திரன் ; ஐயனார் . 
ஆனைத் தூம்பு வடிவாயமைந்த நீர் 

ஆனையேற்றம் - ஆனைமேலேறி நடத்தும் 
விழுங் குழாய் . 

தொழில் . 
ஆனைத்தெல்லு - படர்கொடி வகை . 

ஆனையோசை 

உழைப்பண் . 
ஆனைத்தேர் - விடத்தேர் . 

ஆனைவசம்பு - அரத்தை . 
ஆனைத்தொழில் - பெருஞ்செயல் . 

ஆனைவணங்கி 

காண்க : ட்கொடுக்கி ; 
ஆனைத்தோட்டி – அங்குசம் . 

பெருநெருஞ்சி . 
ஆனைந்து - காண்க : ஆனஞ்சு .. 

ஆனைவாயன்கற்றலை - ஆனைக்கற்றலைமீன் ; 
ஆனைநார் மரவகை . 

பொருவாக்கற்றலை மீன் . 
ஆனைநெருஞ்சி - பெருநெருஞ்சி . 

ஆனைவாழை - நீண்ட குலைகொண்ட ஒருவித 
ஆனைப்படுவன் - வெப்பு நோய்வகை . 

வாழை ; குளங்கோவை நெல் . 
ஆனைப்பார்வை - கீழ்நோக்கிய பார்வை .. ஆனைவேக்கட்டான் - நெல்வகை . 
ஆனைப்பிச்சான் - ஒரு பூடு . 

ஆனோன் - காண்க : ஆனவன் .. 


யானை 


- 


- 


- 


இகுளை 


உடைய வனான 


இ -- மூன்றாம் உயிரெழுத்து ; பஞ்ச பட்சிகளுள் இகபோகம் - இவ்வுலக இன்பம் . 
ஆந்தையைக் குறிக்கும் எழுத்து ; அண்மைச் இகம் - இம்மை . 
சுட்டு ; இருதிணை முக்கூற்று ஒருமை விகுதி ; | இகமலர் - விரிமலர் . 
வினைமுதல் பொருள் விகுதி ; செயப்படு | இகரக்குறுக்கம் - குற்றியலிகரம் .. 
பொருள் விகுதி ; கருவிப்பொருள் விகுதி ; எதிர் | இகரம் – இ என்னும் எழுத்து . 
கால முன்னிலை ஒருமை விகுதி ; ஏவல் ஒருமை இகல் - பகை ; போர் ; வலிமை ; சிக்கு ; அளவு ; 
விகுதி ; 

வியங்கோள் விகுதி ; வினையெச்ச புலவி . 
விகுதி ; தொழிற்பெயர் விகுதி ; பகுதிப் இகல -- 

ஒருவமைச் சொல் . 
பொருள் விகுதி . 

இகலன் - பகைவன் ; படைவீரன் ; நரி ; கிழநரி . 
இஃது - இது ; அஃறிணை ஒருமை அண்மைச் இகலாட்டம் - வாதாட்டம் ; போட்டி . 
சுட்டு . 

இகலா ( லோ ) ன் - பகைவன் . 
இக்கட்டு - இடுக்கண் ; நெருக்கடி ; வெல்லக்கட்டி . இகலி - காண்க : பெருமருந்து . 
இக்கணம் - இப்பொழுது . 

இகலியார் - பகைவர் .. 
இக்கரை - இந்தக் கரை ; இந்துப்பு . 

இகலுதல் - மாறுபடுதல் ; போட்டிபோடுதல் ; 
இக்கவம் - கரும்பு . 

ஒத்தல் , 
இக்கன் - கரும்பு வில்லை 

இகலோகம் - இவ்வுலகம் . 
மன்மதன் . 

இகழ் - இகழ்ச்சி . 
இக்கிடைஞ்சல் - இடையூறு . 

இகழ்ச்சி - அவமதிப்பு ; குற்றம் ; விழிப்பின்மை ; 
இக்கிரி - முட்செடிவகை . 

வெறுப்பு . 
இக்கு - இடை ; சீலையை இறுக்கிக் கட்டும் இகழ்ந்துரை - இகழ்ச்சிச் சொல் . 
முடிச்சு ; ஆபத்து ; கரும்பு ; கள் ; கூட்டில் இகழ்வார் - அவமதிப்பவர் . 
வைத்த தேன் ; ஒரு சாரியை . 

இகழ்வு - நிந்தை . 
இக்குக்கந்தை - நீர்முள்ளி ; நெருஞ்சி ; நாணல் ; | இகழற்பாடு - இகழப்படுகை . 
வெள்ளிருளிச் செடி . 

இகழா இகழ்ச்சி - புகழ்வதுபோலப் பழித்துக் 
இக்குக்கொட்டுதல் - ஒலிக்குறிப்பினால் ஒன்றை கூறும் அணி . 
அறிவித்தல் . 

கழுநர் - எள்ளி நகையாடுபவர் ; பகைவர் . 
இக்குதம் - கருப்பஞ்சாற்றுக் கடல் 

களை வெண்ணெய் . 
இக்குமுடிச்சு - சீலையை இறுக்கிக் கட்டும் இகன்மகள் - துர்க்கை . 
முடிச்சு . 

இகன்றவர் - பகைவர் . 
இக்குரம் - நீர்முள்ளி. 

இகனி - காண்க : வெற்றிலை .. 
இக்குவாகு - குந்துருக்கம் பிசின் ; சூரியகுலத்து 

முன்னிலையசை . 
முதலரசன் . 

இகாமுத்திரபலபோகவிராகம் - இம்மை மறுமை 
இக்குவிகாரம் - சருக்கரை . 

இன்பங்களில் அவாவற்றிருத்தல் . 
கரும்பை 

வில்லாகவுடைய இகுசு - காண்க : மூங்கில் . 
மன்மதன் . 

இகுடி - காண்க : காற்றோட்டி . 
இக்கெனல் - விரைவுக் குறிப்பு . 

இகுத்தல் - கொல்லுதல் ; வீழ்த்துதல் ; தாழ்த்து 
இக்கோ - வியப்பு இரக்கச்சொல் . 

தல் ; சொரிதல் ; ஓடச்செய்தல் ; அறைதல் ; 
க - முன்னிலை அசைச்சொல் . 

வாத்தியம் வாசித்தல் ; அழைத்தல் ; கொடுத் 
இகசுக்கு - காண்க : நீர்முள்ளி. 

தல் ; விரித்தல் ; ஒலித்தல் ; மறித்தல் ; தாண்டு 
இகணை ஒரு மரம் . 

தல் ; எறிதல் ; துன்புறுத்துதல் ; துடைத்தல் . 
இகத்தல் - தாண்டுதல் ; கடத்தல் ; அடக்குதல் ; | இகுதல் - கரைந்து விழுதல் ; தாழ்ந்து விழுதல் . 
கைப்பற்றுதல் ; பிரிதல் ; பொறுத்தல் ; | இகுப்பம் - திரட்சி ; தாழ்வு . 
போதல் ; நீங்குதல் ; புடைத்தல் ; காழ்த்தல் ; | இகும் - முன்னிலையசை . 
நெருங்குதல் . 

இகுரி - மரக்கலம் ; வழக்கு . 
இகத்தாளம் - பரிகாசம் , கிண்டல் . 

இகுவை - வழி . 
இகந்துழி - தூரமான இடம் . 

இகுள் 

இகுளை ; இடி ; ஆரால் மீன் . 
இகந்துபடுதல் - விதியைக் கடத்தல் . 

இகுளி - இடி ; கொன்றை . 
இகபரம் - இம்மை மறுமை . 

இகுளை - தோழி ; சுற்றம் ; நட்பு . 


- 


கா 


இக்குவில்லோன் } 


கூஉ 


101 


இசை 


இச்சி 


- 


னிமை ; 


கொள் 


இகூஉ ( வி ) - இகுத்து , வீழ்த்தி . 

காண்க : கல்லிச்சி ; மரவகை ; பெண்பால் 
இங்கண் - இவ்விடம் . 

விகுதி . 
இங்கம் - குறிப்பு ; அங்கசேட்டை ; சங்கமப் இச்சிச்சிச்செனல் - பறவை முதலியவற்றை 
பொருள் ; அறிவு . 

வெருட்டும் ஒலிக்குறிப்பு . 
இங்கலம் - கரி . 

இச்சித்தல் - விரும்புதல் . 
இங்கிட்டு - இங்கு . 

இச்சியல் - கடுகுரோகிணி . 
இங்கித்தை - இவ்விடத்தில் . 

இச்சியால் , ) 

இத்திமரம் . 
இங்கிதக்களிப்பு - காமக்குறிப்போடு கூடிய 

இச்சில் 
களிப்பு . 

இச்சியை -- கொடை ; வேள்வி ; பூசனை . 
இங்கிதக்காரன் - பிறன் குறிப்பறிந்து அதற் இச்சுக்கொட்டுதல் - பறவை ஒலித்தல் ; ஒலிக் 
கிசைய நடப்பவன் . 

குறிப்பினால் மறுமொழி கூறுதல் . 
இங்கிதகவி - பாட்டுடைத் தலைவன் கருத்தை இச்சை - விருப்பம் ; பத்தியோடு புரியும் 
விளக்கும் பாடல் ; இனிமை தரும் கவிபாடு தொண்டு ; வினா ; அறியாமை . 
வோன் . 

இச்சைசெய்தி - காண்க : திரோபவம் ; மறைப்பு ; 
இங்கிதம் - குறிப்பு ; கருத்து ; 

மயக்கம் . 
சமயோசித நடை ; போகை ; புணர்ச்சி . 

இச்சையடக்கம் 

ஆசையை அடக்கிக் 
இங்கிரி - கத்தூரி ; செடிவகை . 

ளுகை . 
இங்கிற்றி - காண்க : இங்குத்தி ,. 

துர்க்கையின் மாற்றுரு ; ஊர்த் 
இங்கு - இவ்விடம் ; பெருங்காயம் . 

இசக்கியம்மன் } - இதங்கை . 
இங்கு சக்க ( கா ) ண்ட ( டா ) ன் நீர்முள்ளி ; 

இசக்குபிசக்கு , } - முறைகேடு ; குழப்பம் . 
நெருஞ்சி . 
இங்குடுமம் - பெருங்காயம் . 

இசங்கு - சங்கஞ்செடி . 
இங்குத்தி - ஒரு மரியாதைச் சொல் . 

இசங்குதல் - போதல் . 
இங்குத்தை - இவ்விடம் . 

இசடு - பொருக்கு . 
இங்குதல் - தங்குதல் ; அழுந்துதல் . 

இசப்புதல் - ஏமாற்றுதல் . 
இங்குதாரி - ஒருவகை உலோகமண் . 

இசருகம் - காண்க : தும்பை . 
இங்குதாழி - பீதரோகிணி . 

இசல் ( லு ) தல் - மாறுபடுதல் ; வாதாடுதல் . 
இங்குதி - மரவகை . 

இசலாட்டம் -- காண்க : இகலாட்டம் . 
இங்குராமம் - காண்க : இங்குடுமம் . 

இசலி - பிணங்குபவள் . 
இங்குலியம் - சாதிலிங்கம் ; சிவப்பு . 

இசலிப்புழுக்குதல் - கலகப்படு தல் . 
இங்குளி -- காண்க : இங்குடுமம் . 

இசவில் - காண்க : கொன்றை . 
இங்ஙன் - இங்ஙனம் , இப்படி ; இவ்விடம் . 

இசாபு - கணக்கு . 
இங்ஙனம் - இங்கு ; இவ்வாறு . 

இசி - உரிக்கை ; ஒடிக்கை ; சிரிப்பு . 
இச்சகம் - முகமன் ; நேரில் புகழ்கை ; பெறக் இசிகப்படை - ஒருவகை அம்பு . 
கருதிய தொகை . 

இசிகர் - காண்க : கடுகு . 
இச்சம் - விருப்பம் ; பத்தியோடு புரியும் இசித்தல் - நரம்பிழுத்தல் ; நோவுண்டாதல் ; 
தொண்டு ; 

அறியாமை ; பொய் இழுத்தல் ; முறித்தல் ; உரித்தல் ; சிரித்தல் . 
கூறுகை . 

இசிப்பு - இழுக்கை ; நரம்புவலி; சிரிப்பு . 
இச்சாசத்தி - விருப்பாற்றல் , சிவனுடைய ஐந்து இசிபலம் - காண்க : பேய்ப்புடல் . 
சத்திகளுள் ஒன்று ; முதல்வன் ஆன்மாக்களுக்கு | இசிவு - நரம்பிழுப்பு ; மகப்பேற்று வலி . 
மலபந்தத்தை நீக்கிச் சிவத்தையளித்தற்கண் இசிவுநொப்பி - சன்னியைத் தடுக்கும் மருந்து . 
உள்ளதாகிய அருள் . 

இசின் - இறந்தகால இடைநிலை ; அசைநிலை . 
இச்சாப்பிராரத்தம் - தனக்கே துன்பமென அறிந் இசுதாரு - காண்க : கடம்பு . 
திருந்தும் அதைச் செய்விக்கும் பிராரத்த கரும இசுப்பு - காண்க : இழுப்பு . 

இசும்பு - வழுக்கு ; ஏற்றவிறக்கங்கள் மிகுந்த 
இச்சாபத்தியம் - மருந்துண்ணுவங் காலத்தில் 

கடுவழி ; நீர்க்கசிவு ; எட்கசிவு . 
புணர்ச்சி தவிர்கை ; கடுகு , நல்லெண்ணெய் இசை - இசைவு ; பொன் ; ஊதியம் ; ஓசை ; 
முதலியவற்றை நீக்கியுண்ணும் பத்தியம் . 

சொல் ; புகழ் ; இசைப்பாட்டு ; நரம்பிற் 
இச்சாபோகம் - விரும்பியபடி இன்பம் நுகர்தல் . பிறக்கும் ஓசை ; இனிமை ; ஏந்திசை , தூங்கிசை , 
இச்சாரோகம் - போகாதிக்கத்தால் வரும் நோய் . ஒழுகிசை ; சீர் ; சுரம் ; வண்மை ; திசை . 


வினா ; 


வகை . 


இசைக்கரணம் 


102 


இட்டம் 


குரல் 


} 


சைக்கரணம் - இசைக்கருவியில் காட்டும் இசைமுட்டி - காண்க : செருந்தி . 
தொழில் . 

சைமூடி - கிரந்திநாயகம் என்னும் செடி . 
இசைக்கருவி - தோற்கருவி , துளைக்கருவி , நரம் 

இசைமை - புகழ் ; ஒலி . 
புக்கருவி , மிடற்றுக்கருவி , கஞ்சக்கருவி என 

இசையறிபறவை - காண்க : அசுணம் . 
ஐவகைப்படும் வாத்தியம் ; வாத்தியம் . 

இசையறுத்தல் - ஓசை வேறுபடப் பிரித்தல் . 
இசைக்கிளை - ஆயத்தம் , எடுப்பு , உற்சாகம் , 

சையின் செல்வி - புகழ்மகள் . 
சஞ்சாரம் , இடாயம் என்னும் ஐவகை இசை . 

இசையெச்சம் - வாக்கியத்தில் சொற்கள் எஞ்சிய 
இசைக்குரற் குருவி - குயில் . 

பொருளுணர்த்தி வருவது . 
இசைக்குழல் - குழற்கருவி ; ஊதுகுழல் . 

இசையெடுத்தல் - பாடுதல் . 
இசைகடன் - நேர்த்திக்கடன் . 

இசையோர் - கந்தருவர் . 
சைகாரர் - பாடுவோர் ; பாணர் . 

இசையோலை - ஒப்பந்த ஓலை . 
இசைகுடிமானம் - நாட்டுக்கோட்டைச் 
செட்டிமார் கலியாணத்தில் 

இசையோன் - இசைகாரன் . 

எழுதப்படும் 
சாட்சிப் பத்திரம் . 

இசைவல்லோர் - கந்தருவர் ; பாடகர் . 
இசைகேடு - இகழ் ; இசைபாடு தலில் தவறு ; சீர் 

இசைவாணர் - இசைவல்லோர் ; பாடகர் . 
கெட்ட நிலை ; எக்கச்சக்கம் ; தவறான நிலை ; இசைவு - பொருந்துகை ; தகுதி ; 

உடன்பாடு ; 
ஒழுங்கின்மை ; பொருத்தமின்மை ; கெடுதி . ஏற்றது ; ஓட்டம் . 
இசைச்சுவை முதலிய ஏழிசைக்குரிய இசைவுகுலைவு, ) பொருத்தமின்மை ; 

காரி 
சுவைகள் : பால் , தேன் , கிழான் , நெய் , ஏலம் , 

யத் தவறு . 
வாழை , மாதுளங்கனி. 

இசைவு தீட்டு - உடன்படிக்கைப் பத்திரம் . 
இசைத்தமிழ் - முத்தமிழுள் ஒன்று . 

இசைவு பிறழ்வு - ஒழுங்கின்மை ; இசைவுகேடு . 
இசைத்தல் - யாழ் முதலியன ஒ லித் தல் ; | இஞ்சக்கம் - பரிதானம் , கையூட்டு , இலஞ்சம் . 
சொல்லுதல் ; அறிவித்தல் ; உண்டுபண்ணுதல் ; இஞ்சம் - வெண்காந்தள் . 
கட்டுதல் ; ஒத்தல் ; மிகக் கொடுத்தல் ; இஞ்சாகம் - இறால் மீன் . 
புணர்தல் . 

இஞ்சி - கோட்டை ; பூடுவகை ; கொற்றான் . 
இசைதல் - பொருந்துதல் ; ஒத்துச் சேர்தல் ; 

இஞ்சிச்சுரசம் - இஞ்சிச் சாற்றாலாய கழாயம் . 
உடன்படுதல் ; கிடைத்தல் ; இயலுதல் . 

இஞ்சித்தேறு - இஞ்சித்துண்டு . 
இசைநாள் - உத்தரட்டாதி ; பூரட்டாதி . 

இஞ்சிப்பாகு - இஞ்சி இளகவகை . 
இசைநிறை - செய்யுளில் இசை 

நிறைத்தற்கு 

இஞ்சிப்பாவை - இஞ்சிக்கிழங்கு . 
வருஞ் சொல் ; அவை : ஒடு , தெய்ய முதலியன . இஞ்சிமாங்காய் - இஞ்சிவகை . 
இசைநிறையசைச்சொல் - செய்யுளோசையை 

இஞ்சிவேர்ப்புல் - காண்க : சுக்குநாறிப்புல் . 
நிறைத்தற்பொருட்டு வரும் அசைச்சொற்கள் ; 

இஞ்சுசாரை - வெல்லம் . 
அவை : ஏ , ஓ , உம் , அம்ம , அரோ , குரை 
என்பன . 

இஞ்சுதல் - சுவறுதல் ; சுண்டுதல் ; இறுகுதல் ; 
இசை நூபுரம் - வீரன் அணியும் கழல் . 

வற்றுதல் . 
இசை நூல் இசைக்கலை . 

இஞ்சை - துன்பம் ; கொலை . 
இசைப்பா - இசையோடு சேர்ந்த 

பாக்களில் இட்டகந்தம் - நறுமணம் . 
ஒருவகை; நாலாயிரத் திவ்வியப் பிரபந்தத்தில் இட்டகாமியம் - மனம் மிக விரும்பியது ; விரும் 
இயற்பா ஒழிந்த ஏனையவை ; திருவிசைப்பா பியதைப் பெறும்பொருட்டுச் செய்யும் செயல் . 
( ஒன்பதாந் திருமுறை ) . 

இட்டங்கட்டுதல் - இராசிநிலை வரை தல் . 
இசைப்பாட்டு - பண்ணுடன் பாடும் பாட்டு . இட்டசட்டம் - தன்னிச்சை , 
இசைப்பாடு - கீர்த்தி மிகுதி . 

இட்டசித்தி - விரும்பியதை அடைகை . 
இசைப்பாணர் - பாணருள் ஒருவகையார் . இட்டடுக்கி - காதணிவகை . 
இசைப்பு - சொல் ; யாழ் முதலியன வாசிக்கை ; இட்டடை - இட்டிடை ; துன்பம் . 
இசைவு ; பொருத்துகை . 

பட்டடைச்சொல் - தீச்சொல் . 
இசைப்புள் - அன்றிற்பறவை ; குயில் . 
இசைப்பொறி - செவி . 

இட்டதேவதை - வழிபடு கடவுள் . 
இசைபேதம் - காண்க : இசைகேடு . 

இட்டபோகம் - விரும்பினபடி நுகர்தல் . 
இசைமகள் , 

பட்டம் - விருப்பம் ; அன்பு ; 
கலைமகள் . 

நட்பு ; கோள் 
இசைமடந்தை 

நிலையாலாகும் பலாபலன் ; துருவத்திற்கும் 
இசைமணி - வீரகண்டை . 

இராசியின் 

அங்கத்திற்கும் இடையேயுள்ள 
இசைமறை - சாமவேதம் . 

வேறுபாடு ; யாகம் ; யோகம் . 


, } 


இட்டம்பண்ணுதல் 


103 


இடங்கரம் 


தலைவன் 


இடையே 


,} 


இட்டம்பண்ணுதல் - அடிமைத்தனத்தை விலக்கு ட்டுப்பிரிதல் - அண்மையில் தலைவன் பிரிதல் . 
தல் . 

பட்டுப்பிரிவு - அண்மை இடத்தில் 
இட்டலி - சிற்றுண்டிவகை . 

பிரியும் பிரிவு . 
இட்டலிக்கொப்பரை - இட்ட லி அ விக்கும் இட்டுப்பிறத்தல் - ஒரு செயலுக்காகப் பிறத்தல் . 
பாத்திரம் . 

இட்டுரைத்தல் - சிறப்பித்துச் சொல்லுதல் . 
இட்டலிங்கம் - மாணவனுக்கு ஆசிரியனால் | இட்டுவட்டி - அன்னவட்டி . 
கொடுக்கப்படும் அன்றாட வழிபாட்டிற்குரிய இட்டுவருதல் - அழைத்து வருதல் ; கொடுத்து 
ஆன்மார்த்த லிங்கம் . 

விட்டு வருதல் . 
ட்டவழக்கு - சொன்னது சட்டமாயிருக்கை . இட்டுறுதி - கண்டிப்பு ; ஆபத்துக்கால உதவி . 
இட்டவை - வழி . 

ட்டேற்றம் - பொய்யாகக் குற்றஞ் சாட்டுகை ; 
இட்டளப்படுதல் - சிறிய இடத்தில் திரண்டு கொடுமை . 
தேங்குதல் . 

இட்டேறி - வயல்களின் 

செல்லும் 
இட்டளம் - நெருக்கம் ; வருத்தம் ; தளர்வு ; வரப்புப் பாதை ; வண்டிப் பாதை . 
பொன் . 

இட்டேறுதல் - கூடியதாதல் ; போதிய தாதல் . 
இட்டளர் - மனவருத்தமுள்ளவர் . 

இட்டோடு - ஒற்றுமையின்மை . 
இட்டறுதி - குறித்த எல்லை ; இக்கட்டான இடக்கயம் – கொடி . 
நிலை ; வறுமை . 

இடக்கர் - அவையில் சொல்லத்தகாத சொல் ; 
இட்டறை யானையை வீழ்த்தும் குழி . 

குடம் ; மீதூர்கை . 
இட்டன் - விருப்பமானவன் ; நண்பன் ; தலைவன் . ட 

பலர்முன் கூறத்தகாத 
இட்டாதெய்வம் - காண்க : இட்டதெய்வம் . 

இடக்கரடக்கு - சொற்களை மறைத்துக் 
இட்டி - ஈட்டி ; வேள்வி ; சங்கிரகச் செய்யுள் ; கூறல் ; தகுதி வழக்குள் ஒன்று . 
கொடை ; பூசை ; இச்சை ; செங்கல் . 

இடக்கரிசை - செய்யுட் குற்றத்துள் ஒன்று . 
இட்டிகை - செங்கல் ; இடுக்குவழி ; கூட்டுமெழுகு . 

இடக்கல் - தோண்டுதல் , அகழ்தல் . 
இட்டிகைவாய்ச்சி - செங்கற்களைச் செதுக்கும் 

இடக்கன் - தாறுமாறு செய்பவன் . 

இடக்கியம் - தேர்க்கொடி , 
கருவி . 
இட்டிடை - சிறுகிய இடை ; அற்பம் ; இடையூறு ; இடக்கு - சொல்லத் தகாத சொல் ; வீண்வா தம் ; 
கடைசற் கருவியின் ஒருறுப்பு . 

முரண்செயல் . 
இட்டிடைஞ்சல் - துன்பம் ; வறுமை . 

இடக்குதல் - விழுதல் . 
இட்டிது - சிறிது ; அண்மை . 

இடக்கும் ( மு ) டக்கு - தாறுமாறு ; தொல்லை . 
இட்டிமை 

இடக்கை - இடப்பக்கத்திலுள்ள 
சிறுமை ; ஒடுக்கம் . 
இட்டிய - சிறிய . 

கையால் கொட்டும் ஒரு தோற்கருவி ; பெரு 
இட்டியம் - யாக சம்பந்தம் ; வேள்வி . 

முரசுவகை . 
இட்டீடு - விவாதம் . 

டகண் - இடப்பக்கத்தவன் . 

டகலை 
இட் டீடுகொள்ளுதல் - வார்த்தையிட்டு 

காண்க : இடைகலை . 

இடங்கசாலை - அக்கசாலை . 
வார்த்தை கொள்ளுதல் . 

இடங்கட்டுக்கொம்பு - மாட்டுக்குற்றவகை . 
ட்டீறு - செருக்கால் செய்யும் செயல் . 

இடங்கணம் - வெண்காரம் . 
பட்டு தொடங்கி ; காரணமாக ; ஓர் அசை ; 

இடங்கணி - சங்கிலி ; காண்க : இடங்கணிப்பொறி ; 
சிறுமை . 
இட்டுக்கட்டிப் பேசுதல் - இல்லாததைக் கற்பித் இடங்கணிப்பொறி - கோட்டை மதிலில் வைக்கப் 
துப் பேசுதல் . 

படும் இயந்திரங்களுள் ஒன்று . 
இட்டுக்கட்டுதல் - இல்லாததை ஏற்றிச் சொல்லு 

இடங்கம் - உளி ; இரத்தினம் நிறுக்கப் பயன் 
தல் ; கற்பனை செய்தல் . 

படுவதும் 24 

இரத்தி 

கொண்டதுமான 
இட்டுக்கொடுத்தல் - ஏற்றிக் கொடுத்தல் ; 

நிறைகல் ; மண்தோண்டும் படை ; வாளி 
புலாலுணவு படைத்தல் . 

னுறை ; கணைக்கால் ; பொரிகாரம் ; கோபம் ; 
இட்டுக்கொண்டுபோதல் - கூட்டிக் கொண்டு செருக்கு ; கற்சாணை . 
செல்லுதல் . 

இடங்கர் - கயவர் ; முதலைவகை ; நீர்ச்சால் ; 
பட்டுக்கொண்டுவருதல் - உடன் அழைத்து குடம் ; சிறுவழி . 
வருதல் . 

இடங்கரம் - மகளிர் சூதகத்தால் உண்டாகும் 
இட்டுநீர் - தாரை வார்க்கும் நீர் . 

தீட்டு . 


கை ; 


டக் 


- 


உளி . 


இடங்கழி 


104 


இடவகை 


இடங்கழி - எல்லை கடக்கை ; காமமிகுதி ; பொருள் ; ஏழு சுரத்துளொன்று ; செவித் 
மீதூர்கை ; மரப்பாத்திரம் ; இராகவேகம் ; ஒரு துளை ; ஒரு பூண்டு . 
படியளவு . 

டபவாகனன் 

சிவன் . 
இடங்கழியர் - காமுகர் ; கயவர் . 

இடபவீதி - மீனம் , மேடம் , கன்னி , துலாம் என் 
டங்காரம் - மத்தளத்தின் இடப்பக்கம் ; வில்லின் னும் இராசிகளடங்கிய சூரியன் இயங்கும் நெறி . 
நாணோசை . 

இடபன் - இடபசாதி மானுடன் ; உருத்திரர் 
இடங்கெட்டவன் - அலைபவன் ; தீயன் . 

களுள் ஒருவர் . 
இடங்கேடு - வறுமை ; தாறுமாறு ; நாடு இடபி - பூனைக்காலி ; ஆண்வடிவப் 

பெண் ; 
கடத்துகை ; எக்கச்சக்கம் . 

கைம்மை . 
இடங்கை இடக்கை . 

இடம் - தானம் ; வாய்ப்பு ; வீடு ; காரணம் ; 
இடங்கொடுத்தல் -- கண்டிப்பின்றி நடக்க 

வானம் ; விரிவு ; இடப்பக்கம் ; அளவு ; ஆடை 
விடுதல் ; பிடிகொடுத்தல் . 

யின் அகலமுழம் ; பொழுது ; ஏற்ற சமயம் ; 
இடங்கொள்ளுதல் - பரவுதல் ; இடம்பற்றுதல் ; செல்வம் ; வலிமை ; மூவகையிடம் ; படுக்கை ; 
வாழுமிடமாகக் கொள்ளுதல் . 

தூரம் ; ஏழனுருபு ; இராசி . 
இடங்கோலுதல் - ஊன்ற இடஞ்செய்துகொள்ளு 

இடம்பகம் - பேய் . 
தல் ; ஆயத்தம் பண்ணு தல் . 

டம்படுதல் - விரிவாதல் ; பரந்து இருத்தல் ; 
இடச்சுற்று - இடப்புறமாகச் செல்லும் வளைவு ; 

மிகுதியாதல் . 
இடஞ்செல்லுகை. 

டம்பண்ணுதல் 

பூசை , உணவு முதலியவற் 
இடசாரி - இடப்பக்கமாக வரும் நடை . 

. 

றிற்கென்று இடத்தைத் தூய்மைசெய்தல் . 
இடஞ்சுழி - இடப்பக்கம் நோக்கியிருக்கும் சுழி . 

இடம்பம் - பகட்டு ; தற்பெருமை . 
இடத்தகைவு - எதிர்வழக்காடுவோனைக் குறிப் இடம்பாடு - விரிவு ; பருமை ; செல்வம் . 
பிட்ட இடம்விட்டுப் போகாமல் வழக்காடு 

படம்பார்த்தல் - இடந்தேடுதல் ; சமயமறிதல் . 
வோன் அரசாணை சொல்லித் தடுக்கை . 

டம்புதல் - ஒதுங்குதல் , விலகுதல் . 
இடத்தல் - பிளவுபடுதல் ; உரிதல் ; தோண்டுதல் ; 

இடம்புரி - இடப்புறம் சுழியுள்ள சங்கு ; இடப் 
பிளத்தல் ; பெயர்த்தல் ; குத்தியெடுத்தல் ; 

பக்கம் திரித்த கயிறு ; பூடுவகை . 
உரித்தல் . 

இடம்பூணி - காண்க : இடத்துமாடு . 
இடத்துமாடு , 

. 
நுகத்தின் இடப்பக்கத்தில் 
இடத்தை பூட்டப்படும் மாடு . 

இடம்பெறவிருத்தல் - ஓலக்கமிருத்தல் . 
இடது - இடப்புறமான . 

இடமயக்கம் - ஒரு திணைக்குரிய 
இடந்தலைப்பாடு - இயற்கைப் புணர்ச்சி நிகழ்ந்த 

பொருளைப் பிறிதொரு திணைக்குரியதாகக் 
இடத்தில் இரண்டாமுறை 

கூறும் இடமலைவு . 

தலைவனும் 
தலைவியும் எதிர்ப்படுதல் . 

டமலைவு - ஓரிடத்துப் பொருளை 

பொருளை மற்றோ 
இடநாகம் - அடைகாக்கும் நல்லபாம்பு . 

ரிடத்துள்ளதாகச் சொல்லும் வழு . 
இடநாள் 

உரோகிணி , மகம் , விசாகம் , இடமற்ற பிள்ளை - நற்பேறற்ற பிள்ளை . 
திருவோணம் முதலாக மும்மூன்று நட்சத்திரங் இடமானம் - பரப்பு ; மாளிகை ; பறைவகை . 
கள் . 

இடமிடைஞ்சல் , 
இடநிலைப்பாலை - பண்வகை . 

இடமுடங்கு 
இடப்படி - ஓர் அடிவைப்பு . 

டர் - துன்பம் , வருத்தம் ; வறுமை . 
இடப்பு - பெயர்த்த மண்கட்டி ; பிளப்பு . 

டெர்ப்படுதல் - வருத்தமுறுதல் ; நலிந்து கொள்ளு 
இடப்புக்கால் - அகலவைத்த கால் . 

தல் , 
இடப்பெயர் - இடத்தைக் குறிக்கும் பெயர்ச் 

இடர்ப்பாடு - இடர்ப்படுதல் ; துன்புறுகை . 
சொல் . 

இடர்ப்பில்லம் - கண்நோய்வகை . 
இடப்பொருள் - ஏழாம் வேற்றுமைப் பொருள் . இடரெட்டு - நாட்டிற்கு வரக்கூடிய எண்வகைத் 
இடபக்கொடியோன் - காளைக் கொடியையுடைய 

தீமை ; விட்டில் , கிளி , யானை , வேற்றரசு , 
சிவன் . 

தன்னரசு , இழப்பு , பெரும் வெயில் , காற்று 
இடபகிரி - அழகர்மலை . 

இவற்றால் வருவது . 
இடபதீபம் - கோயில் மூர்த்தியின் முன்பு எடுக்கும் இடலம் - விரிவு , அகலம் . 
அலங்கார தீபவகை . 

இடலை - மரவகை ; துன்பம் . 
இடபம் - ஏறு ; பொலிகாளை ; நந்தி ; இரண்டாம் இடவகம் - மா பனைகளின் பிசின் ; இலவங்கம் . 
இராசி ; வைகாசி ; 

மதயானை ; முக்கியப் டவகை வீடு , இல்லம் . 


, } 


- 


- 


} - நெருக்கடி . 


இடவயின் 


105 


இடிமேலிடி 


வினை 


இடவயின் -- இடத்து . 

இடாவேணி - அளவிடப்படாத எல்லை . 
இடவழு - தன்மை முதலிய மூவகையிடங்களைப் இடி - தாக்குகை ; மா ; சிற்றுண்டி ; பொடி ; இடி 
பிறழக் கூறுகை . 

யேறு ; பேரொலி ; 

கழறுஞ்சொல் ; 

குத்து 
இடவன் - மண்ணாங்கட்டி ; நுகத்தின் 

நோவு ; அக்கினி; உறுதிச்சொல் ; ஆட்டுக்கடா . 
பக்கத்து மாடு ; கூட்டெருது ; பிளக்கப்பட்ட இடிக்கடை - காண்க : இடுக்கடி . 
பொருள் . 

இடிக்கொடியோன் - இடியைக் கொடியாக 
இடவாகுபெயர் - இடப்பெயர் அவ்விடத்துள்ள வுடைய இந்திரன் . 
பொருளுக்கு ஆவது . 

இடிக்கொள்ளு - காட்டுக்கொள் . 
டவிய - பரந்துள்ள ; வேகமாக ; சார்ந்த . இடிகம் - காண்க : பெருமருந்து . 
இடவியது - அகலமுள்ளது ; விரைவுள்ளது . இடிகரை - ஆறு முதலியவற்றின் அழிந்த கரை . 
இடவை - வழி ; பாதை . 

இடிகொம்பு - கழியில் அடித்துள்ள அதிர்வேட்டுக் 
இடவோட்டம் - இராகுகேதுக்களின் இடப்பக்க குழாய் . 
மாகச் செல்லும் போக்கு . 

இடிச்சக்கை - பலாப்பிஞ்சு. 
இடவோட்டு நாள் - காண்க : இடநாள் . 

இடிச்சொல் - உறுதிச்சொல் . 
இடற்சம் - செம்போத்து . 

இடிசல் - நொறுங்கின தானியம் ; அழிவு ; நொய் 
இடறல் - கால் தடுக்குகை ; தடை ; பழி ; 

யரிசி , 
தண்டனை . 

டிசாந்து - இடித்துத் துவைத்த சுண்ணாம்பு . 
இடறு - தடை ; துன்பம் . 

இடிசாப ( ம ) ம் - கெடுகாலம் ; நிந்தை . 
இடறுகட்டை - தடையாயிருப்பது . 

இடிஞ்சில் - காண்க : இடுக்காஞ்சட்டி . 
இடறுதல் - கால் தடுக்குதல் ; துன்பப்படுதல் ; இடித்தடு - பிட்டு . 
மீறுதல் ; ஊறுபடுத்துதல் ; தடுத்தல் . 

இடித்தல் - முழங்குதல் ; இடியிடித்தல் ; நோதல் ; 
இடன் - அகலம் ; நல்ல நேரம் ; இடப்பக்கம் 

தாக்கிப்படுதல் : மோதுதல் ; கோபித்தல் ; 
இருப்பவன் . 

தூளாக்குதல் ; தகர்த்தல் ; நசுக்குதல் ; 
டனறிதல் - அரசன் 

செய்தற்குரிய 

தாக்குதல் ; முட்டுதல் ; கழறிச் சொல்லுதல் ; 
டத்தைத் தெரிதல் . 

கொல்லுதல் ; தோண்டுதல் ; கெடுத்தல் . 
இடனறிந்தொழுகல் - வணிகர் குணங்களுள் 

இடித்துக்கூறல் - உறுதிச் சொல்லுரைத்தல் . 
ஒன்று ; இருக்கும் இடம் நோக்கி அதற்கிசைய 

இடித்துரை - கழறிக் கூறுஞ்சொல் , உறுதிச் 

சொல் . 
நடத்தல் . 
இடா - இறைகூடை ; ஓர் அளவு . 

இடிதல் - தகர்தல் ; உடைதல் ; சரிதல் ; கரை 

யழிதல் ; திகைத்தல் ; முனை 
இடாகினி - காளியேவல் செய்வோள் ; சுடுகாட் 

முரிதல் ; 
டில் பிணங்களைத் தின்னும் பேய் . 

வருந்துதல் . 

இடிதலை நோய் - நோய்வகை . 
இடாகு - புள்ளி ; குறி . 
இடாகு போடுதல் 

இடிதாங்கி - கட்டடத்தின்மீது இடி விழாதபடி 
கால்நடைகளுக்குச் சூடு 

காக்கவைக்கும் காந்தக்கம்பி , 
போடுதல் . 

இடிப்பணி - குறிப்புரை . 
இடாசுதல் - நெருக்குதல் ; 

மேற் 

இடிப்பு - இடி ; ஒலி ; வீரமுழக்கம் . 
படுதல் ; இகழ்தல் . 

இடிபடுதல் - நெருக்கப்படுதல் ; தாக்கப்படுதல் ; 
இடாடிமம் - காண்க : தாதுமா துளை . 

நொறுங்குதல் ; வெடிபடுதல் ; துன்பப்படுதல் . 
யோகாசனவகை . 

இடிபூரா - வெள்ளைச் சருக்கரை . 
டொப்பு - அட்டவணை . 

இடிம்பம் - கைக்குழந்தை ; பெருந்துன்பம் ; மண் 
இடாப்புதல் -- காலை அகலவைத்தல் . 

a ரல் ; பறவை முட்டை ; ஆமணக்கு . 
இடாம்பிகன் - பகட்டுக்காரன் . 

இடிம்பு - அவமதிப்பு ; இழிவு . 
இடாமிடம் - ஒழுங்கற்ற பேச்சு . 

இடிமரம் - உலக்கை ; அவல் இடிக்கும் ஏற்ற 
இடாமுடாங்கு - ஒழுங்கின்மை . 

வுலக்கை . 
டொயம் - இசைத்துறை ஐந்தனுள் ஒன்று . இடிமருந்து - சூரணமருந்து . 
இடார் - இறைகூடை ; எலிப்பொறி . 

இடிமாந்தம் - பொய்யான குற்றச்சாட்டு . 
இடாரேற்றுதல் - எலிப்பொறியைத் 

தயார் 

இடிமீன் - மீன்வகை . 
செய்து வைத்தல் . 

டிமுழக்கம் - இடியொலி . 
- கத்தி . 

இடிமேலிடி - மாட்டுக்குற்றம் ; துன்பத்திற்கு 
டாவு காண்க : டைகலை . 

மேல் துன்பம் . 
14 


-- 


மோதுதல் ; 


டாதனம் 


இடால் 


இடிய ( யா ) ப்பம் 


106 


இடும்பு 


பாளையை 


இடிய ( யா ) ப்பம் - சிற்றுண்டி வகை . 

இடுகாடு பிணம் புதைக்கும் இடம் ; சுடுகாடு . 
இடியம்பு - காண்க : இடிகொம்பு . 

இடுகால் - பீர்க்கு . 
இடியல் - பிட்டு . 

இடுகிடை - சிற்றிடை ; சிறுவழி . 
இடியேறு - பேரிடி . 

இடுகு - ஒடுக்கம் . 
இடிவு - அழிவு ; இடிந்து விழுகை . 

இடுகுதல் - ஒடுங்குதல் ; சிறுகுதல் ; சுருங்குதல் . 
இடுக்கடி - துன்பம் .. 

இடுகுறி - இடுகுறிப்பெயர் ; பெற்றோர் இடும் 
இடுக்கண் - மலர்ந்த நோக்கமின்றி மையல் பெயர் ; முற்காலத்தில் நெல்லைச் சேமித்து 
நோக்கம்பட வரும் இரக்கம் ; துன்பம் ; வைக்கும்படியாக 

ஒருவரிடம் 

ஒப்புவிக்கும் 
வறுமை . 

பத்திரம் . 
இடுக்கணழியாமை - துன்பக் காலத்து 

மனங் இடுகுறிப்பெயர் - காரணம் பற்றாது 

வழங்கி 
கலங்காமை . 

வரும் பெயர் . 
இடுக்கணி - இடுக்கான இடம் . 

இடுகுறிமரபு - இடுகுறியாகத் தொன்றுதொட்டு 
இடுக்கம் – ஒடுக்கம் ; துன்பம் ; நெருக்கம் ; வரும் பெயர் . 
வறுமை . 

இடுகுறியாக்கம் - இடுகுறியாக ஒருவன் கொடுத்த 
இடுக்கல் - சந்து .. 

அல்லது ஆக்கிக்கொண்ட பெயர் . 
இடுக்காஞ்சட்டி -- விளக்குத் தகழி . 

இடுகை 

ஈகை , 

கொடை . 
இடுக்கி - குறடு ; எலிப்பொறி ; கடும்பற்றுள்ளன் ; இடுங்கலம் - கொள்கலம் , குதிர் . 

நண்டு முதலியவற்றின் கவ்வும் உறுப்பு . இடுங்கற்குன்றம் - செய்குன்று . 
இடுக்கிச்சட்டம் - கம்பிச்சட்டம் . 

இடுங்குதல் - உள்ளொடுங்குதல் ; சுருங்குதல் . 
இடுக்கிடை - நெருக்கம் . 

இடுசிவப்பு - செயற்கைச் சிவப்பு . 
இடுக்கு - முடுக்கு ; மூலை ; இடுக்கிக் கொள்ளக் இடுதங்கம் - புடமிட்ட தங்கம் ; இழைப்புத் 
கூடிய இடம் ; கவ்வும் உறுப்பு ; சங்கடம் ; தங்கம் . 
இவறல் . 

இடுதண்டம் - அபராதம் . 
இடுக்குத்தடி - கள்ளூறும்படி 

இடுதல் - வைத்தல் ; போகடுதல் ; பரிமாறுதல் ; 
நெருக்கிப் பிடிக்கவைக்கும் இரட்டைத் தடி . கொடுத்தல் ; சொரிதல் ; குத்துதல் ; அணிவித் 
இடுக்குத் திருத்துழாய் - திருமால் கோயிலில் தல் ; உவமித்தல் ; குறியிடுதல் ; ஏற்றிச் 
மரியாதையாகத் 

திருவடி நிலையினிடையில் சொல்லுதல் ; சித்திரமெழுது தல் ; உண்டாக்கு. 
வைத்துக் கொடுக்கும் துளசி . 

தல் ; முட்டையிடுதல் ; கைவிடுதல் ; புதைத்தல் ; 
இடுக்குதல் - கவ்வுதல் ; அணைத்தல் ; பணிகாரம் முதலியன உருவாக்குதல் ; 
நெருக்குதல் . 

தொடுத்து விடுதல் ; செய்தல் ; தொடங்குதல் ; 
இடுக்குப்பனை - கள்ளும் ப த நீரும் 

வெட்டுதல் ; ஒரு துணைவினை . 
டாக்கும் பனை . 

இடுதி - அம்புக் கூடு . 
இடுக்குப்பிள்ளை -- கைக்குழந்தை . 

இடுதிரை - திரைச்சீலை . 
இடுக்குப்பொட்டணி - கக்கப்பாளம் , கக்கத்தில் இடுதேளிடுதல் - பொய்க்காரணங் காட்டிக் 
இடுக்கிச் செல்லத்தக்க பொருள் . 

கலங்கப்பண்ணுதல் . 
இடுக்குமரம் - கடவை மரம் , வேலித்திறப்பில் | இடுநெறி - புதிய நெறி . 
தாண்டிச் செல்லக்கூடிய தடைமரம் ; செக்கு | இடுப்பு - இடை , அரை , ஒக்கலை ; மறைவுறுப்பு . 

இடுப்புக்கட்டுதல் - சண்டை பிடிக்க முந்துதல் . 
இடுக்குமுடுக்கு - மூலைமுடுக்கு ; முட்டுச்சந்து ; இடுப்புவலி - இடுப்பு நோவு ; மகப்பேற்றின் 
சங்கடம் . 

போது உண்டாகும் வலி . 
இடுக்குவழி - சந்து வழி , மிகக் குறுகலான பாதை . இடுபலம் - பேய்ப்புடல் . 
இடுக்குவாசல் - சிறு நுழைவாசல் , திட்டிவாசல் . இடுபெயர் - இடுகுறிப்பெயர் . 
இடுக்குவார் கைப்பிள்ளை - காண்க : எடுப்பார் | இடுபொருள் - பிறர் வரவிட்ட பொருள் . 
கைப்பிள்ளை . 

இடும்பர் - ஒருவகைக் சாதியார் ; இராக்கதர் ; 
இடுகடை - பிச்சையிடும் வீட்டுவாயில் .. 

செருக்கர் ; துயர் செய்வோர் . 
இடுகளி - அதிமதுரத் தழை முதலியவற்றை இடும்பன் - செருக்குள்ளவன் ; ஓர் அரக்கன் ; 
யானைக்கு இடுதலால் அதற்கு உண்டாகும் முருகக் கடவுளின் கணத் தலைவன் . 
மதம் . 

இடும்பி - செருக்குடையவள் ; ஓர் அரக்கி . 
இடுகறல் - விறகு . 

இடும்பு - அகந்தை ; கொடுஞ்செயல் ; குறும்பு . 


உண் 


வகை . 


இடும்பை 


107 


இடைநிகராதல் 


இரண் 


இடும்பை - துன்பம் ; தீமை ; நோய் ; வறுமை ; இடைச்சம்பவம் - தற்செயல் . 
அச்சம் . 

இடைச்சரி - தோள் வளை . 
இடுமம் - குயவன் சக்கரத்தைப் பூமியில் 

இடைச்சன் - இடையிலே பிறந்தவன் ; 
பொருத்துதற்கு இடும் மண்கட்டி . 

டாம் பிள்ளை . 
இடுமயிர் -- சவுரிமயிர் . 

இடைச்சனி - பூரநாள் . 
இடுமருந்து - ஒருவரைத் தன்வயமாக்கும் 

இடைச்சி - முல்லை நிலப் பெண் ; இடைச் சாதிப் 
மருந்து ; வசிய மருந்து . 

பெண் ; இடுப்புடையவள் . 
இடுமுள் - வேலியாக இடும் முள் . 

இடைச்சியார் 
இடுமோலி - ஒருவகை மரம் . 

இடைச்சியின் மேல் காமம் 
இடுலி பெண்ணாமை . 

பற்றிப் பாடும் கலம்பக உறுப்பு . 
இடுவந்தி - குற்றம் செய்யாதவர்மேல் குற்றத் இடைச்சீலை - திரைச்சீலை . 
தைச் சுமத்துதல் . 

டைச்சுரிகை உடைவாள் . 
இடுவல் - இடுக்கு ; வழி . 

இடைச்சுவர் - இரண்டு சுவர்களுக்கு மத்தியில் 
இடுவை - சந்து .. 

உள்ள சுவர் ; இடையூறு . 
இடை - நடு ; மத்திய காலம் ; அரை ; மத்திய இடைச்செருகல் - ஒருவருடைய செய்யுள் 
தரத்தார் ; இடைச்சாதி ; இடையெழுத்து ; 

நூலின் இடையில் பிறர் வாக்கைப் புகுத்தல் ; 
இடைச்சொல் ; இடம் ; இடப்பக்கம் ; வழி ; 

ஒருவருடைய படைப்பை இடையிடையே 
தொடர்பு ; சமயம் ; காரணம் ; நீட்டல் அள 

மாற்றியமைத்தல் . 
வையுள் ஒன்று ; துன்பம் ; இடையீடு ; தடுக்கை ; 

டைச்செறி - குறங்கு செறி என்னும் 

என்னும் அணி 
தச நாடியுள் ஒன்று ; பூமி ; எடை ; நூறு பலம் ; 
பொழுது ; நடுவு நிலை ; வேறுபாடு ; துறக்கம் ; 

வகை ; துணைமோதிரம் . 
பசு ; வாக்கு ; ஏழனுருபு . 

இடைச்சேரி - இடையர் குடியிருப்பு . 
இடைக்கச்சு ( சை ) - அரைக்கச்சை . 

இடைச்சொல் 

பெயர்வினைகளைச் சார்ந்து 
இடைக்கட்டு - அரைக்கச்சு ; ஓர் அணிகலன் ; வழங்கும் சொல் . 
இடைகழி ; வீட்டின் நடுக்கட்டு ; சமன் செய்வ இடைச்சொற்பகாப்பதம் - நால்வகைப் பகாப்பதங் 
தற்குரிய நிறை . 

களுள் ஒன்று ; மற்று , ஏ , ஓ என்பனபோல 
இடைக்கணம் - இடையினவெழுத்துகள் . 

வருவது . 
இடைக்கருவி -- சல்லி என்னும் தோற்கருவி ; | இடைச்சோழகம் - தென்றல் வீசும் பருவத்தின் 
மத்தளத்திற்கும் உடுக்கைக்கும் இடைத்தர 

இடைக்காலம் . 
மான ஒலியுள்ளது . 

டைசுருங்குபறை -- துடி , உடுக்கை . 
டைக்கலம் - மட்பாண்டம் : 

இடைசூரி - அரும்பு வளையம் ; உருத்திராக்கம் 
இடைக்கார் - நெல்வகை , 

முதலியவற்றின் இடையில் கோக்கும் மணி . 
இடைக்காற்பீலி - பரதவ மகளிர் அணியும் கால் 
விரல் அணிவகை . 

டைஞ்சல் - நெருக்கம் ; தடை ; இடையூறு . 
இடைக்கிடப்பு - இடைப்பிறவரல் . 

இடைத்தட்டு - இடைக்கொள்ளை . 
இடைக்கிடை - ஊடேயூடே , நடுநடுவே ; ஒன்றை 

டைத்தரம் - நடுத்தரம் . 
விட்டு ஒன்று ; நிறைக்கு நிறை . 

இடைத்தீனி - சிற்றுண்டி . 
டைக்குலநாதன் டையர்களின் தலைவன் ; 

இடைத்தொடர்க் குற்றுகரம் - இடையின வொற் 
கண்ணன் . 

றைத் தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் . 
டைக்குழி - இடை எலும்பு இரண்டுக்கும் இடைதல் - சோர்தல் ; மனந்தளர்தல் ; 
இடையிலுள்ள பள்ளம் . 

வாங்குதல் ; விலகுதல் ; தாழ்தல் ; பூமி ; சீலை . 
இடைக்குறை - தனிச்சொல்லின் இடைநின்ற இடைதெரிதல் - செவ்வியறிதல் ; 

தக்க 
எழுத்துக் குறைந்து வரும் செய்யுள் விகாரம் ; 

மறிதல் . 
ஆற்றிடைக் குறை . 
இடைக்கொள்ளை - ஊடுதட்டு ; நடுக்கொள்ளை ; 

இடைநரை - அங்கும் இங்கும் 

சிறிது 

மயிர் 
கொள்ளைநோயால் வரும் அழிவு . 

வெளுத்திருத்தல் . 
இடைகலை - தச நாடியுள் ஒன்று ; இட மூக்கால் 

டைநாடி காண்க : இடைகலை . 
வரும் மூச்சு ; சந்திரகலை . 

இடைநாழிகை - கோயிலில் 

அர்த்த மண்டப 
இடைகழி - இடைக்கட்டு ; வெளிவாயிலை மகாமண்டபங்கட்கு இடைப்பட்ட இடம் . 
அடுத்த உள்ளிடப் பாதை . 

இடைநிகராதல் - நடுத்தரமான நிலையிலிருத்தல் . 


சமய 


இடைநிலை 


108 


இடையூறு 


} 


என 


இடைநிலை - நடுவில் நிற்கை ; பெயர் 

வினை 

இடைமிடைதல் - நடுவே கலத்தல் . 
களில் பகுதி விகுதிகளுக்கு இடையில் நிற்கும் இடைமுள் - புண்ணிலே தோன்றும் மறுமுள் ; 
ஓர் உறுப்பு ; எச்சம் முதலியன கொண்டு கரப்பான் வகை . 

மேடான 
முடியும் சொற்களின் இடையில் ஏற்ற பிற | இடைமேடு - இடையிடையே சிறிது 
சொல் வருகை . 

பாகமுள்ள வயல் . 
இடைநிலைத்தீவகம் - விளக்கணி 

வகை ; 

செய் இடைமை காண்க : இடைக்கணம் . 
யுளின் இடையில் வரும் ஒரு சொல் முன்பின் | இடையல் - பின்னிடல் ; தாழல் ; ஒதுங்குதல் ; 
வரும் சொற்களோடு இயைந்து பொருள் வருந்தல் . 
தருவது . 

இடையறவு -- இடைவிடுதல் ; நடுவே தொடர்பு 
இடைநிலைப்பாட்டு - தாழிசை ; கலிப்பாவின் ஓர் விட்டுப்போதல் . 
உறுப்பு . 

இடையறாமை - இடைக்காலத்து அழியாமை ; 
இடைநிலை மயக்கு , 

சொல்லினகத்து 

இடையீடின்றி இருத்தல் . 
டைநிலை மெய்ம்மயக்கு வரும் மெய் இடையறுத்தல் - படை முதலியவற்றை ஊடறுத் 
யெழுத்துகள் ஒன்றோடு ஒன்று கூடும் கூட்டம் ; துச் சென்று பிரித்தல் . 
உடனிலை , வேற்று நிலை இருவகைத் இடையறுதல் - நடுவே முடிந்துபோதல் ; தடைப் 
தாம் . 

படுதல் . 
இடைநிலை விளக்கு - காண்க : இடைநிலைத் இடையன் - ஆடுமாடு மேய்ப்பவன் ; முல்லை 
தீவகம் . 

நிலத்தவன் ; இடைச் சாதியான் , 
இடைநீரினிற்றல் - நிலைக்குத் தாய் நீந்துதல் . இடையன்கால்வெள்ளி - பரணி . 
இடைநேரம் - சிற்றுண்டி கொள்ளும் சமயம் ; ஒரு இடையாகெதுகை - அடிதோறும் முதலெழுத்து 
நிகழ்ச்சியின் இடையில் விடப்படும் ஓய்வு அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து 
நேரம் . 

ஒன்றே ஒன்றிவரத் தொடுப்பது . 
இடைப்படி - ஓர் அளவு . 

இடையாட்டம் - காரியம் , செயல் . 
இடைப்படுதல் - மையமாதல் ; இடையில் நிகழ் | இடையாந்தரம் - நடு ; இடைப்பட்ட காலம் : 
தல் . 

அல்லது இடம் . 
டைப்படுதானம் - மத்திமதானம் ; இடைத்தர இடையாயார் - மத்திமர் , நடுத்தரமானவர் . 
மான கொடை . 

இடையிட்டுமொழிதல் - தவம் செய்வார்க்குரிய 
டைப்பழம் - காய்க்குலையில் இடையிடையே 

நியமங்கள் எட்டனுள் ஒன்று . 
பழுத்திருப்பது . 

இடையிடுதல் - இடையில் நிகழ்தல் ; இடையில் 
இடைப்பாட்டம் - பழைய வரிவகை . 

ஒழிதல் ; நடுவில் இடுதல் ; மறித்தல் . 
இடைப்பால் - ஆடலரங்கிற்குரிய நிலம் . 

இடையிடை - ஊடேயூடே , நடுநடுவே , 
இடைப்பிறவரல் - எழுவாய் முதலியன கொண்டு இடையியற்சொல் உலக வழக்கினும் செய்யுள் 
முடியும் பெயர் வினைகளினிடையில் ஏற்ற வழக்கினும் தன் பொருளைத் தெற்றென 
பிறசொல் வருதல் . 

விளக்கும் இடைச்சொல் . 
இடைப்புணரளபெடை - நடுவிரு சீர்க்கண்ணும் இடையினம் - காண்க : இடைக்கணம் . 
அளபெடை வருவது . 

இடையினமோனை இடையினத்துள் யகர வக 
இடைப்புழுதி - காய்ந்தும் காயாமலு முள்ள ரங்கள் ஒன்றற்கொன்று 

மோனையாக 
புழுதிநிலம் . 

வருதல் , 
டைப்பூட்சி - காண்க : இடைப்பாட்டம் . 

இடையினவெதுகை - இடையினத்துள் வந்த 
இடைப்பூட்டு - அரைக்கச்சு . 

எழுத்தன்றி அவ்வினத்து 

றழுத்து 
இடைப்போகம் - இடைக்காலத்து விளைவு . 

இரண்டாமெழுத்தாய் நிற்கவரும் எதுகை . 
இடைபாடு - ; 

அலுவல் ; வணிகம் முதலியவற்றின் இடையீட்டெதுகை - ஒவ்வோரடி இடையிட்டு 
நிமித்தமாக இருவரிடை நிகழும் செய்தி . 

வரும் எதுகை . 
இடைமகன் - இடையன் . 

இடையீடு - இடையில் தோன்றுவது ; குறுக்கீடு ; 
டைமடக்கு - பேச்சினடுவே தடுக்கை ; மடக் வேறுபாடு ; சமாதானம் ; நடுவே விடுகை ; அர 
கணி வகை . 

சாங்க உரிமையாயிருந்து பிறருக்கு மாற்றப் 
இடைமடுத்தல் - இடைச்செருகுதல் ; இடையிலே படும் நிலம் . 
புகுத்துதல் , 

இடையுவா - முழுமதி . 
இடைமருது - திருவிடைமருதூர் . 

இடையூறு - இடர் , துன்பம் . 


வ 


இடையூறுகிளத்தல் 


109 


இணைக்கோணம் 


நாணிக் 


உவமை . 


இடையூறுகிளத்தல் - அகப் பொருளில் தலைவி இண்டைச்சுருக்கு மாலைவகை . 

கண் புதைத்ததனால் உண்டான இணக்கம் - இசைப்பு ; பொருத்தம் ; நட்பு ; 
துன்பத்தைக் கூறுதல் . 

சம்மதம் ; திருத்தம் . 
இடையெடுத்தல் - நிறுத்துப் பார்த்தல் ; உறுதிப் இணக்கு 

இணக்கு - இசைவு , உடன்பாடு . 
படுத்தல் . 

இணக்குதல் - உடன்படுத்தல் . 
இடையெண் - முச்சீர் ஓரடியாய் வரும் அம்போ இணக்குப்பார்வை 

இணக்குப்பார்வை - பார்வை விலங்கு .. 
தரங்க வகை . 

இணக்கோலை - உடன்படிக்கைப் பத்திரம் . 
இடையெழுஞ்சனி - பூர நாள் . 

இணகு 
டையெழு வள்ளல்கள் இடைக்காலத்து இணங்கர் - ஒப்பு . 
வாழ்ந்த கொடையாளிகள் ; அவராவார் : இணங்கல் - உடன்படுதல் ; பொருந்தல் ; செட்டி 
அக்குரன் , சந்திமான் , அந்திமான் , சிசுபாலன் , 

மார் வழக்கில் எட்டு என்னும் எண் . 
வக்கிரன் , கன்னன் , சந்தன் . 

இணங்கலர் - பகைவர் . 
இடையொடிவு - முடிவு நெருங்குமுன்னே இடை 

இணங்கன் - நண்பன் ; வெடியுப்பு . 
யில் அழிந்துபடுகை . 

இணங்கார் - காண்க : இணங்கலர் . 
இடையொடு கடைமடக்கு - ஓர் அணி . 

இணங்கி - தோழி . 
இடையொத்து - தாளவகை . 

இணங்கு - இணக்கம் ; ஒப்பு ; பேய் ; நண் 
இடைவட்டை - நடுவிலுள்ளது . 

பினன் ( ள் ) . 
டைவண்ணம் இசைவகை . 

இணங்குதல் - உடன்படுதல் ; மனம் பொருந்து 
இடைவரி - வரிவகை ; நிறைக்காக வாங்கும் வரி . 

தல் , 
டைவழக்காளி - வாதி பிரதிவாதிகளுக்கு 

இணர் - பூங்கொத்து ; பூ ; பூவிதழ் ; பூந்தாது ; 
இடையில் தனி வழக்குக் கொண்டுவருவோன் . 

சுடர் ; குலை ; ஒழுங்கு ; தொடர்ச்சி ; கிச்சிலி 
டைவழக்கு - வழக்கின் நடுவே பிறரால் 

மரம் ; மாமரம் . 
கொண்டுவரப்படும் விவகாரம் . 

. 
இடைவழி - செல்லும் வழியின் நடுவிடம் ; பாதி இணர்தல் - நெருங்குதல் ; விரிதல் . 
வழி ; வெளிவாயிலையடுத்த இடைகழி . 

இணரோங்குதல் - வழிவழியாக உயர்தல் . 
இடைவிடாமல் - ஓயாமல் ; எப்போதும் . 

இணாட்டு - மீன் செதிள் ; ஓலைத்துண்டு . 
இடைவிடுதல் - நடுவில் ஒழிதல் . 

இணாப்புதல் - ஏய்த்தல் , ஏமாற்றுதல் . 

மணி எல்லை ; ஏணி ; கண்ணாறு . 
இடைவிலக்கல் - நடுவிலே வந்து தடுத்தல் . 

இணுக்கு - கைப்பிடியளவு ;; 

வளார் ; கிளை 
இடைவீடு - நடுவில் விட்டுவிடுகை . 

முதலியவற்றின் இடைச்சந்து ; அழுக்கு . 
இடைவு - தோல்வி ; நீக்கம் ; வெளி . 
இடைவெட்டிலே - தற்செயலாய் . 

இணுக் ( ங் ) குதல் - இசித்தல் ; பறித்தல் ; கிளையி 
டை வெட்டு - இடையிலே பெற்ற பொருள் ; 

லுள்ள தளிர் முதலியவற்றை உருவிப் பறித்தல் . 
நடுவிலே வந்த பொருள் . 

இசைவு ; ஒப்பு ; இரட்டை ; உதவி ; 
இடைவெட்டுப் பணம் - மாற்று முத்திரை விழுந்த 

கூந்தல் ; எல்லை ; இணைத்தொடை 
பணம் ; வேறு வழியாகக் கிடைத்த இலாபம் . 

ணை ( வி ) - சேர் ; கூட்டு . 
இடைவெட்டுப் பேச்சு - நிந்தனை ; பரிகாச 

கெண்டை மீன்களின் 

இணைக்கயல் -- இரண்டு 
வார்த்தை . 

வடிவாக உள்ளது ; 

எட்டு மங்கலங்களுள் 
இடைவெளி --- நடுவெளி ; வெளிப்பரப்பு ; பிளப்பு . 

ஒன்று ; மச்சரேகை . 
இண்டஞ்செடி - செடிவகை . 

இணைக்கல்லை - இரண்டு இலைகளால் தைக்கப் 
இண்டம்பொடி - சவ்வரிசி நொய் . 

பட்ட உண்கலம் . 
இண்டர் - இடையர் ; சுற்றம் ; சண்டாளர் . இணைக்குறள் ஆசிரியப்பா - ஈற்றடியும் முதலடி 
இண்டனம் - விளையாட்டு ; புணர்ச்சி ; ஊர்தி . யும் அளவடியாக இடையடிகள் பல குறளடி 
இண்டிகன் - சிறைச்சாலையின் 

வெளிப்புறம் யானும் சிந்தடியானும் வரும் அகவற்பாட்டு . 
காப்போன் ; சோதிடன் . 

இணைக்கை - இரண்டு கைகளால் புரியும் 
இண்டிடுக்கு - சந்துபொந்து . 

அபிநயம் . 
இண்டிறுக்கெனல் - குறட்டைவிடுங் குறிப்பு . இணைக்கொடைப் பொருள் - திருமணக் காலத் 

கொடிவகை ; தொட்டாற்சுருங்கி ; தில் மணமக்களுக்கு உற்றார் , நண்பர் முதலி 
செடிவகை ; புலிதொடக்கி . 

யோர் கொடுக்கும் பொருள் . 
இண்டை தாமரை ; 

வகை ; கொடி இணைக்கோணத்தடை - * மூக்கிரட்டை இலை 


வகை ; புலிதொடக்கி ; தொட்டாற்சுருங்கி ; எனப் பொருள் படும் ஒரு குறிப்பு மொழி . 
ஆதொண்டை . 

இணைக்கோணம் -- மூக்கிரட்டை . 


- 


ணை 


கண்டு 


மாலை 


ணைத்த கோதை 


110 


மாலை . 


இணைகட்டப்பலகை - பாட்டைக் கேக் காட்டும் இதணம் } 


வகை . 


உப 


ணையணை 


இணைத்த கோதை - இதழ்பறித்துக் கட்டின இத்துவரம் - எருது . 

இத்துவரன் - கயவன் , தீயோன் ; வழிச்செல் 
இணைத்தல் - சேர்த்தல் ; கட்டுதல் ; தொடுத்தல் . வோன் ; வறியன் . 
இணைத்தொடை - அளவடியுள் முதலிரு சீர்க் - இத்தை - முன்னிலை அசைச்சொல் ; இதனை . 
கண்ணும் மோனை 

முதலாயின வரத் இதக்கை - பனங்காயின் தலையிலுள்ள தோடு ; 
தொடுப்பது . 

செவுள் . 
இணைத - சேர்தல் ; ஒத்தல் ; இசைதல் . இதசத்துரு - வெளிநட்புக் காட்டும் பகைவன் . 
ணைப்படம் - இரண்டுபுறமும் ஒத்த படம் . இதஞ்சொல்லுதல் - புத்தி கூறுதல் . 
இணைப்பு - இசைப்பு ; சேர்ப்பு ; ஒப்பு . 

இதடி - பெண்ணெருமை ; நீர் . 

காவற்பரண் . 
கருவி . 

இதம் - இன்பமானது ; நன்மை ; இதயம் ; இது ; 
இணைமணிமாலை பிரபந்த வகை ; 

வெண்பா ஞானம் . 
அகவல் இணைந்தோ , வெண்பா கட்டளைக் இதமித்தல் - இதஞ்செய்தல் ; பற்றுச் செய்தல் . 
கலித்துறை இணைந்தோ 

நூறு பாடல்கள் 

இதமியம் - இன்பம் ; இதப்படுதல் ; இனிமை ; 
அந்தாதியாய் வரும் சிறு நூல் வகை . 

மனநிறைவு . 
இணைமுரண் - ஓரடியின் முதலிரு சீரும் முரண் 

உள்ளத்தாமரை . 
பட இணைந்து வரும் தொடை . 

இதயபதுமம் 
இணைமோனை - ஓரடியின் முதலிரு சீரினும் இதயம் - இருதயம் ; மனம் ; மார்பு , நெஞ்சு . 
மோனை இயைந்து வரும் தொடை . 

இதயவாசனை - அணிவகை . 
ணையசை - நிரையசை . 

இதரம் - வேறு ; பகை ; கீழ்மை . 
இணையடிகால் - முட்டுக்கால் , மாட்டுக் குற்ற இதரவிதரம் - உவமைகளுள்ள இரண்டு 

வாக்கி 

யங்களுள் முதலாவதன் உபமேய உபமானங் 
இணையடித்தல் - முட்டுக்கால் தட்டு தல் , 

கள் முறையே இரண்டாவதன் உபமான 
பலவான அணை . 

மேயங்களாகத் தொடர்ந்து வருமாறு இரண்டு 
ணையல் இணைதல் , சேர்தல் . 

வாக்கியமாகச் சொல்லப்படும் ஒருவகையணி . 
இணையளபெடை - முதலிரு சீரினும் அளபெடை இதரன் - அன்னியன் ; பாமரன் ; கீழ்மகன் . 
இயைந்து வரும் தொடை . 

இதரேதரம் - காண்க : இதரவிதரம் . 
ணையாவினைக்கை - ஒரு கையால் புரியும் இதரேதராச்சிரயம் - அன்னியோன்னியாச்சிரயம் , 
அபிநயம் . 

ஒன்றனை ஒன்று பற்றி நிற்றல் என்னும் குற்றம் . 
இணையியைபு - ஓரடியின் ஈற்றுச் சீர் இரண்டும் இதல் - கவு தாரி ; காடை ; சிவல் . 
இணைந்து வரும் தொடை . 

இதலை - கொப்பூழ் . 
இணையீரோதி - கடையொத்த நெய்ப்பினை இதவிய - நன்மையான . 
யுடைய கூந்தல் . 

இதவு - இதம் , நன்மை . 
இணையெதுகை - ஓரடியின் முதலிரு சீரினும் இதழ் - பூவின் தோடு ; உதடு ; கண்ணிமை ; 
எதுகை இயைந்து வரும் தொடை . 

பனையேடு ; மாலை ; பாளை ; சாதிபத்திரி ; 
இணையெழுத்து - போலியெழுத்து . 

கதவின் இலை ; புத்தகத்தின் தாள் ; ஓரிதழ்த் 
இணைவன் - இணைந்திருப்பவன் . 

தாமரை . 
இணைவிழைச்சி ( சு ) - புணர்ச்சி , 

இதழ்குவிதல் - மலர் கூம்புதல் ; இமைகூடுதல் ; 
இணைவு - ஒன்றிப்பு ; கலப்பு ; புணர்ச்சி . 

மேலுதடும் கீழுதடும் குவிந்து நிற்றல் . 
இத்தனை - இவ்வளவு ; சில . 

இதழ்விள்ளல் - பேசல் ; மலர்தல் ; வாய்திறத்தல் . 
இத்தால் - இதனால் . 

இதழலர்தல் - பேச வாய்திறத்தல் . 
இத்தி - கல்லால மரம் ; கல்லித்தி மரம் ; பூனை . இதழி - கொன்றை . 
இத்திநடையம் - நத்தை . 

இதள் - பாதரசம் . 
இத்தியாதி - இவை முதலானவை . 

இதளை - கொப்பூழ் . 
இத்துணை - இவ்வளவு . 

இதன் - நன்மையுள்ளவன் . 
இத்துமம் - வசந்தம் ; விறகு ; ஒருவகைச் சுள்ளி ; இதா ( தோ ) - இங்கே பார் . 
காமம் . 

இதாகிதம் ( இதம் - அகிதம் ) - நன்மை தீமை . 
இத்து , 
காமாட்சிப்புல் . 

இதாசனி - சுகாசனத்தில் இருப்பவன் . 
இத்துரா 

இதி - இறுதி ; பேய் ; உறுதி ; ஒளி . 


} 


இதிகாசம் 


111 


இந்திராணிகாணி 


இதிகாசம் - பழங்காலத்துச் சரித்திரம் ; இராமா இந்திரஞாலம் - காண்க : இந்திரசாலம் ; வஞ்சகச் 
யண பார தங்கள் போன்றவை ; ஐதிகப் பிர சொல் ; சூரபதுமன் தேர் . 
மாணம் ; அறிவு ; எடுத்துக்காட்டு ; மேற்கோள் . இந்திரதந்திரம் - காண்க : இந்திரசாலம் . 
இது - அஃறிணை ஒருமை அண்மைச் சுட்டுப் இந்திரதரு - மருது . 
பெயர் ; இந்த . 

இந்திரதனு - காண்க : இந்திரவில் . 
இதை - கப்பற்பாய் ; காராமணி ; கலப்பை ; 

இந்திரதிசை - கிழக்கு . 
புதுக்கொல்லை . 

இந்திரதிருவன் - இந்திரனைப்போல் செல்வம் 
இதோபதேசம் - நல்லறிவூட்டல் ; ஒரு நூல் . 

உடையவன் . 
இதோள் ( ளி ) - இவ்விடம் . 

இந்திரநகரி - திருத்தணிகை ; தேவலோகம் . 
இந்த -- அண்மைப் பொருளைச் சுட்டுஞ் சொல் . 

இந்திரநாள் - கேட்டை நாள் . 
இந்தப்படிக்கு - காண்க : இப்படிக்கு . 

இந்திரநீலம் - சிறந்த நீலமணி . 
இந்தம் - புளியமரம் ; விறகு . 

இந்திரப்பிரியம் - பொதியமலைச் சந்தனம் . 
இந்தம்வரம் - காண்க : இந்தீவரம் . 

இந்திரபதம் ( வி ) - துறக்கம் ; இந்திரனாயிருக்கும் 
இந்தளங்குறிஞ்சி - ஒரு பண் . 

நிலை . 
இந்தளம் - மருத யாழ்த்திறவகை ; தூபமுட்டி , இந்திரபம் - வெட்பாலை . 

கும்மட்டிச் சட்டி . 
இந்தனம் - விறகு ; புகை . 

இந்திரபட்டம் } - வெண்தோன்றி . 
இந்தனோடை - மேலாடை . 

இந்திரபுரி - இந்திரன் தலை நகராகிய அமராவதி . 
இந்தா - இதோ , இங்கே வா என்னும் குறிப்பு இந்திரபுரோகிதன் - தேவகுருவாகிய வியாழன் . 
மொழி ; இதை வாங்கிக் கொள் என்னும் 

இந்திரம் - மேன்மையானது ; இந்திரியம் ; இந்திர 
குறிப்பு மொழி . 

பதவி . 
இந்தி - பூனை ; திருமகள் ; இந்திய மொழிகளுள் 

இந்திரர் - தேவர் . 
ஒன்று ; இந்தியத் தேசிய மொழி . 

இந்திரலோகம் - துறக்கம் ; பரமபதம் . 
இந்திகை - அபரநாதசத்திகள் ஐந்தனுள் ஒன்று . இந்திரவணி - சங்கநிதி , பதுமநிதி . 
இந்தி கோபம் - ஈயம் . 

இந்திரவம் - காண்க : இந்தீவரம் . 
இந்திடம் - இவ்விடம் . 
இந்தியம் - காண்க : இந்திரியம் ,. 

இந்திரவர்ணப்பட்டு - பட்டுப்புடைவைவகை . 
இந்தியன் - இந்திய நாட்டைச் சேர்ந்தவன் . 

இந்திரவல்லி - பிரண்டை ; முடக்கொற்றான் ; 
இந்தியா - பரதகண்டம் . 

கொற்றான் . 
இந்திரகணம் - செய்யுட் கணத்துள் ஒன்று ; 

இந்திரவாச ( ம ) ம் - நெய்தல் . 
முதற் செய்யுளின் முதற் சீரைத் தேமாங்காய் 

இந்திரவாருணி -- பேய்க்கொம்மட்டி . 
வாய்பாடாகப் பாடுவது . 

இந்திரவிகாரம் - கா விரிப்பூம்பட்டினத்தில் 
இந்திரகம் - சபாமண்டபம் . 

இருந்த ஒரு பௌத்தப் பள்ளி . 
இந்திரகாந்தச் சேலை - புடைவைவகை . 

இந்திரவில் - வானவில் . 
இந்திரகெந்தம் - காண்க : இந்திரசுகந்தம் . 

செய்யும் 
இந்திரகோடணை - இந்திரவிழா .. 

தில் முன்னாளில் நிகழ்ந்த ஒரு பெருவிழா . 
இந்திரகோபம் - தம்பலப்பூச்சி . 
இந்திரசாபம் - இந்திரனுடைய வில் ; வானவில் . 

இந்திரன் - தேவேந்திரன் ; தலைவன் ; கேட்டை ; 

மிருகசீரிடம் ; அந்தரான்மா ; சூரியன் . 
இந்திரசாலம் - மாயவித்தை ; அற்புதங்களைக் 
காட்டும் கண்கட்டு வித்தை ; ஏய்ப்பு . 

இந்திரன்மைந்தன் - சயந்தன் ; அருச்சுனன் ; வாலி . 
இந்திரசாலி - அழிஞ்சில் ; இந்திரசால வித்தைக் 

இந்திரன் திசை - கீழ்த்திசை . 

இந்திரன் நாள் - கேட்டை . 
காரன் . 

இந்திரனூர் -- பொன்னாங்காணி . 
இந்திரசித்து - இந்திரனை வென்றவன் ; 

இந்திரா - திருமகள் . 
இராவணனுடைய மூத்த மகன் ; 

கருடன் ; இந்திராக்கம் - குதிரைச் செவியின் 

அடியில் 
கிருட்டிணன் . 

காணப்படும் சுழிவகை . 
இந்திரசிறப்பு - வைசுவதேவம் , மதிய உணவிற்கு இந்திராணம் - நொச்சி . 
முன் இந்திரன் முதலிய தேவர்களுக்குப் இந்திராணி - இந்திரன் மனைவி ; ஏழு மா தருள் 
பார்ப்பனர் செய்யும் நற்செயல் . 

ஒருத்தி ; நொச்சி ; சுரதவகை . 
இந்திரசுகந்தம் - நன்னாரி . 

இந்திராணிகாணி - பொன்னாங்காணி . 


இந்திரவிழவு } - இந்திரனுக்குச் சிறப்பு பெடிவத் 


இந்திராபதி 


112 


இமகிரி 


பேடி ; 


யானை . 


நாரத்தை ; இப்பொழுது, } - இந்நேரம் . 


இந்திராபதி - திருமால் . 

இந்தோ - இதோ . 
இந்திரி - கிழக்கு ; செடிவகை ; நன்னாரி . 

இந்தோளம் - மாலைப் பண்வகை ; ஊசல் . 
இந்திரியக் காட்சி - ஆன்மா , பொறி பூதங் இப்படி - இவ்விதம் ; தண்டத் தீர்வை . 
களுடனே கூடி வேறுபாடின்றித் தெளிவாய் இப்படிக்கு - இங்ஙனம் . 
அறியும் அறிவு . 

இப்பந்தி - கலப்புச் சாதி ; சங்கடம் ; 
இந்திரியக்கொடி - சுண்டி . 

மூடன் . 
இந்திரியகிராமம் - ஐம்பொறிக் கூட்டம் . 

இப்பர் - வணிகசாதி வகையார் ; கோவைசியர் . 
இந்திரியகோசரம் - புலனுக் கெட்டியது . 

இப்பாடு - இவ்விடம் . 
இந்திரியஞானம் -- காண்க : இந்திரியக் காட்சி . 

இப்பால் - இவ்விடம் ; பின்பு . 
இந்திரியநிக்கிரகம் - பொறியடக்கம் . 

இப்பி - சிப்பி ; கிளிஞ்சில் ; சங்கு . 
இந்திரிய நுகர்ச்சி - ஐம்புல நுகர்ச்சி . 

இப்பியை - வெள்ளைக் குங்கிலியம் ; பெண் 
இந்திரியம் - பொறி ; சுக்கிலம் , 
இந்திரியவம் - வெட்பாலையரிசி . 

இப்பிவெள்ளி - கிளிஞ்சிலை வெள்ளி என்றெண் 
இந்திரியவொழுக்கு - சுக்கிலம் தானே வெளிப் 

ணும் மயக்கவுணர்ச்சி . 
படும் நோய் . 

இப்புறம் - இவ்விடம் . 
இந்திரேபம் - வெட்பாலை என்னும் மரவகை . 

இப்பேர்ப்பட்ட - இத்தன்மைய தான . 
பந்திரேயம் - பாவட்டைச் செடி . 

இப்பை - காண்க : இருப்பை . 
இந்திரை - திருமகள் ; கடாரை ; 

அரிதாரம் . 
இந்திரைக்கு மூத்தாள் - இலக்குமியின் தமக்கை , இப்போதே - இந்த நொடியிலே . 
மூதேவி . 

இபங்கம் - புளிமா . 
இந்தீவரம் - கருங்குவளை ; கருநெய்தல் . 

இபம் - மரக்கொம்பு ; யானை . 
இந்து - சந்திரன் ; கருப்பூரமரம் ; மிருகசீரிடம் ; ! இபாரி - சிங்கம் . 
இந்துப்பு ; சிந்து நதி ; இந்து மதத்தான் ; | இபுதார் - நோன்புக்குப் பின் செய்யும் பாரணை . 
கௌரி பாடாணம் ; எட்டி ; கரடி ; கரி . 

இபுனு - வழித்தோன்றல் . 
இந்துகமலம் - வெண்டாமரைப்பூ . 

இம்பர் - இவ்விடம் ; இவ்வுலகம் ; பின் . 
இந்துகாந்தம் - காண்க : சந்திரகாந்தக்கல் . இம்பர ( ரா ) ர் - இவ்வுலகத்தவர் . 
இந்துகை காண்க : இந்திகை . 

இம்பரும்பர் - இவ்வுலகில் தேவராக மதிக்கப் 
, ) பிறைச்சந்திரனைத் தலை 

படுபவர் , பூசுரர் . 
து சூடியவன் , சிவன் 

இம்பல் - பலகைச் சுருக்கத்தால் தோன்றும் 
இந்து தேசம் - இந்திய நாடு , பரத கண்டம் . 

இடைவெளி. 
இந்துப்பு - மருந்து உப்புவகை . 

இம்பி - கருந்தினை . 
இந்துமதி – பூரணை ; அசன் என்னும் 

அரச 

இம்பில் - பண்டைக் காலத்து விளையாட்டு 
னுடைய மனைவி ; விதர்ப்பராசன் சகோதரி ; 
சந்திரமதி . 

இம்புறாவேர் , 
இந்துமராம் - கடம்பு . 

} - சாயவேர் . 
இந்துரத்தினம் - முத்து . 

இம்மட்டும் - இதுவரையும் . 
இந்துரம் - எலி . 

இம்மடி - யானை . 
இந்துரவிகூட்டம் - சந்திர சூரியர் ஒருங்கிணையும் | இம்மி - மத்தங்காய்ப் புல்லரிசி ; அணு ; ஒரு 
நாள் , அமாவாசை . 

சிற்றெண் ; ஒரு சிறு நிறை ; பொய்ம்மை ; 
இந்துரே ( லே ) கை - சந்திரகலை . 

புலன் . 
இந்து லோகம் - வெள்ளி . 

இம்மிக்கணக்கு - கீழ்வாயிலக்கக் கணக்கு . 
இந்துவி - இந்திமொழி . 

இம்மியளவு - தேர்த்துகள் எட்டு மடங்கு 
இந்துவோடிரவி கூட்டம் - காண்க : இந்து ரவி 

ஓர் அளவு . 
கூட்டம் . 

இம்மெனல் - விரைவுக் குறிப்பு ; ஓர் ஒலிக்குறிப்பு ; 
இந்துள் ( ளி ) - நெல்லி மரம் . 

இம் என்னும் ஒலிக்குறிப்பு . 
இந்துளம் - கடப்பமரம் ; நெல்லிமரம் . 

இம்மை - இப்பிறப்பு ; இவ்வுலக வாழ்வு . 
இந்துறு - இலந்தை . 

குளிர்ந்த கதிர்களையுடைய 
இந்துஸ்தானம் - நருமதை நதிக்கு வடபாலுள்ள மகிரணன் வனாகிய சந்திரன் . 
இந்தியப் பகுதி , வட இந்தியா . 

இமகிரி - இமயமலை . 


இந்துசேகரணி } - யில் தங்கினனனன்ன . 


வகை . 


} 


கொண்ட 


இமசலம் 


113 


இயம்புணர் தூம்பு 


இமசலம் - பனிநீர் . 

இமையா ( யோ ) ர் - காண்க : இமையவர் . 
இமசானு - இமயமலை , மயமலையின் மேற் | இமையிலி - கருடன் . 
பரப்பு . 

இயக்கசத்துவம் - பத்துச் சத்துவங்களுள் இயக்க 
இமப்பிரபை - மிகக் குளிர்ச்சியாயுள்ள ஒரு நரகம் . சாதிப் பெண்ணின் சத்துவம் . 
இமம் - பனி ; சந்தனம் ; சீதளம் . 

இயக்கம் - இயங்குகை ; குறிப்பு ; வழி ; இசைப் 
இமயம் - இமயமலை ; மந்தரமலை ; மேருமலை ; பாட்டுவகை ; சுருதி ; பெருமை ; மலசலங்கள் ; 
பொன் . 

வடதிசை ; கிளர்ச்சி ; பரப்புகை . 
இமயவதி - இமவான் மகள் , 

, பார்வதி . 

இயக்கர் - கந்தருவர் , பதினெண் கணத்துள் ஒரு 
இமயவரம்பன் - இமயமலை எல்லைவரை வெற்றி கணத்தார் . 
கொண்டு அரசாண்டவன் ; ஒரு சேரமன்னன் . இயக்கர்கோமான் , ) இயக்கர்களின் 

அரசன் , 
இமயவல்லி -- காண்க : இமயவதி . 

இயக்கர்வேந்தன் 

குபேரன் . 
இமயவில் - மேருமலையாகிய வில் . 

இயக்கன் - இயக்க கணத்தான் ; குபேரன் ; 
இமயவில்லி - மேருமலையை 

வில்லாகவுடைய 

தலைமையாக நின்று நடத்துபவன் . 
வன் , சிவன் . 

இயக்கி - யட்சப் பெண் ; கந்தருவப் பெண் ; 
இமலம் - மரமஞ்சள் . 

குபேரன் மனைவி ; தருமதேவதை . 
இமவந்தம் - இமயமலை . 

இயக்கினி - கண்டங்கத்தரி . 
இமவாலுகை -- பச்சைக் கருப்பூரம் .. 

இயக்குதல் - செலுத்துதல் ; தொழிற்படுத்துதல் ; 
இமவான் - இமயமலை ; இமயமலையரசன் . 

பழக்கு தல் ; ஒலிப்பித்தல் ; நடத்திவருதல் ; 
இமழி - யானை . 

போக்குதல் . 
இமாசலம் - காண்க : இமவந்தம் . 

இயங்காத்திணை - தானாக இடம்விட்டுப் பெயர 
இமாசலை - பார்வதி . 

இயலாத நிலைத்திணைப் பொருள் . 
இமாம் - பள்ளிவாசலில் தொழுகையை நடத்து இயங்கியற்பொருள் - இடம்விட்டு இடம்செல்லும் 
பவர் . 

உயிர்ப்பொருள் , சரப்பொருள் . 
இமாலயம் - பனிக்கு இருப்பிடமான இமயமலை . இயங்கு - செல்லுகை ; முட்செடி வகை . 
இமிர்தல் - ஒலித்தல் ; ஊதுதல் ; மொய்த்தல் . இயங்குதல் - அசைதல் ; போதல் ; உலாவு தல் ; 
இமில் - எருத்தின் திமில் ; கொண்டை . 

ஒளிசெய்தல் . 
இமிலை - ஓர் இசைக்கருவி . 

இயங்குதிசை - மூச்சு இயங்கும் மூக்குத்துளை . 
இமிழ் - ஒலி ; பந்தம் ; கயிறு ; இனிமை ; இசை . 

இயங்குதிணை - காண்க : இயங்கியற்பொருள் .. 
இமிழ்த்தல் - ஒலித்தல் ; கட்டுதல் ; சிமிட்டு தல் . 

இயங்குநர் - வழிப்போவோர் . 
இமிழ்தல் -- ஒலித்தல் ; யாழொலித்தல் ; தழைத் இயங்குபடையரவம் - பகையரணை முற்றுதற்கு 
தல் ; கட்டுதல் ; மிகுதல் . 

எழுந்த படையின் செலவால் உண்டாகும் 
இமிழி - இசை . 

ஆரவாரத்தைக் கூறும் புறத்துறை . 
இமிழிசை - இயமரம் ; ஒருவகைப் பறை . 

இயசுரு - யசுர்வேதம் . 
இமை கண்ணிமை ; கண்ணிமைக்கை ; 

இயத்தல் - கடத்தல் ; நிகழ்தல் . 
ணிமைப் பொழுது ; கரடி ; மயில் . 

இயந்தா - யானைப் பாகன் ; சாரதி . 
இமைக்குரு - இமையில் உண்டாகும் சிறுகட்டி . 

இயந்திரம் - ஆலை ; தேர் ; மதிலுறுப்பு ; சக்கரம் ; 
இமைகொட்டுதல் - இமைத்தல் , கண்ணி தழ் 

பாண்டவகை ; வலை . 
சேர்தல் . 

இயந்திரமயில் - மயிற்பொறி . 
இமைத்தல் - இமைகொட்டுதல் ; ஒளிவிடுதல் ; 

இயந்திரி - இத்திமரம் . 
சுருங்குதல் ; தூங்குதல் . 
இமைப்பளவு - கண்ணிமைப்பொழுது . 

இயந்திரித்தல் - எந்திரம் அமைத்தல் ; எந்திரத்தில் 
இமைப்பிலர் - காண்க : இமையவர் . 

ஆட்டுதல் . 
இமைப்பு - இமைப்பளவு ; விளக்கம் . 

இயந்தை - மருத யாழ்த்திறம் ; செவ்வழி 
இமைப்பொழுது - கண் இமைக்கும் நேரம் , 

யாழ்த்திறவகை . 
கணப்பொழுது . 

இயபரம் - இம்மை மறுமை , இகபரம் . 
இமைபிறத்தல் - இமைத்தல் . 

இயம் - சொல் ; ஒலி ; வாத்தியம் ; மிருதாரசிங்கி 
இமைபொருந்துதல் - உறங்குதல் . 

எனும் மூலிகை ; ஈ . 
இமையம் - காண்க : இமயம் . 

இயம்பல் - சொல் ; பழமொழி . 
இமையவர் - தேவர் . 

இயம்புணர் தூம்பு - நெடுவங்கியம் என்னும் 
இமையாடுதல் - கண்கொட்டுதல் . 

இசைக்கருவி . 


கண் 


15 


இயம்புதல் 


114 


இயற்பட மொழிதல் 


கூடாமை . 


இயம்புதல் - ஒலித்தல் ; வாச்சியம் ஒலித்தல் ; இயல்வு - இயல்பு ; பெறுகைக்குத் தக்க வழி . 
சொல்லுதல் ; துதித்தல் ; கூப்பிடுதல் . 

இயலசை - நேரசை ; நிரையசை . 
இயமகணம் - யமகிங்கரர் , யமனின் தூதர் . இயலடி - இயற்சீரால் அமைந்து வரும் பாவடி . 
இயமகம் - யமகம் ; ஓரெழுத்து முதல் பத்தெழுத் | இயலணி - இயற்கையழகு . 

தீறாய் ஓரடிபோல நான்கடியும்வரப் பாடுவது . | இயலறிவு - சொற்களின் பயிற்சி . 
இயமகிங்கரர் - காண்க : இயமகணம் . 

இயலாசிரியன் - நாட்டிய நூல் கற்பிப்போன் . 
இயமங்கியர் - பரசுராமர் . 

இயலாமை 
இயம தூதி - பாம்பினது நச்சுப்பற்களுள் 

இயலுதல் - கூடிய தாதல் ; நேர்தல் ; பொருந்து 
ஒன்றாகிய யமதூதன் . 

தல் ; தங்குதல் ; செய்யப்படுதல் ; அசைதல் ; 
இயமபடர் - யமதூதர் . 

நடத்தல் ; உலாவுதல் ; உடன்படுதல் 
இயமம் - யோகத்திற்குரிய எட்டுறுப்புகளுள் அணுகுதல் ; ஒத்தல் ; 

போட்டி போடுதல் ; 
ஒன்று ; கொலை , களவு முதலியவற்றை நீக்கிப் சித்திர முதலியன எழுதுதல் . 
புலனடக்குதல் ; தடை . 

இயலொழுக்கம் - நல்லொழுக்கம் . 
இயமரம் - பறைவகை . 

இயவம் - தவசவகை ; நெல் ; வாற்கோதுமை . 
இயமன் - யமன் , கூற்றுவன் . 

இயவன் - தோற்கருவியாளன் ; வாச்சியக்காரன் ; 
இயமனூர்தி - எருமைக்கடா . 

கீழ்மகன் . 
இயமான் - காண்க : இயமானன் . 

இயவனன் - யவனன் ; கம்மாளன் ; ஓவியன் . 
இயமானகணம் - இந்திரகணம் ; மூன்று நேரசை 

இயவானி - ஓமம் . 
யால் வரும் சீர் . 

இயவு - வழி ; செலவு ; காடு ; ஊர் . 
இயமானன் - வேள்வித் தலைவன் ; குடும்பத் இயவுள் - தலைமை ; எப்பொருட்கும் இறைவன் ; 
தலைவன் ; இந்திரன் ; ஆன்மா ; உயிர் . 

தெய்வம் ; புகழாளன் ; வழி ; பிள்ளை . 
இயர் - வியங்கோள் விகுதி . 

இயவை - வழி ; காடு ; மலைநெல்வகை ; மூங்கி 
இயல் - தன்மை ; தகுதி ; சுகுமாரதை ; ஒழுக்கம் ; 

லரிசி ; துவரை . 

சரியாக உணர்கை ; 
உழுவலன்பு ; செலவு ; ஒப்பு ; இயற்றமிழ் ; இயற்காட்சி - நற்காட்சி ; 
இலக்கணம் ; நூல் ; நூலின் பகுதி ; திவ்வியப் 

நல்ல நம்பிக்கை . 
பிரபந்தத்தைக் குழுவாக நின்று ஓதுகை ; 

இயற்குணப் பெயர் - தொழிலை அன்றிப் பண்பே 
மாறுபாடு ; சாயல் ; பெருமை . 

குறிக்கும் பெயர் . 
இயல்பளவை - சொல்லின் பொருளைச் சந்தர்ப் இயற்கை - இயல்பான தன்மை ; வழக்கம் ; இலக் 
பத்தினால் துணிந்து உணர்கை . 

கணம் ; நிலைமை ; கொள்கை . 
இயல்பாயிருத்தல் - இயற்கையாய் 

உள்ளபடி 

இயற்கை அறிவு - இயல்பாக அமைந்த அறிவு . 
அமைந்திருத்தல் ; செல்வாக்கோடு இருத்தல் . இயற்கைக்குணம் - ஒன்றன் உடனாய் அமைந்த 
இயல்பு - தன்மை ; இலக்கணம் ; 

தன்மை . 

ஒழுக்கம் ; 
நற்குணம் ; நேர்மை ; 

இயற்கைப் புணர்ச்சி - தலைவனும் தலைவியும் 
முறை ; வரலாறு ; 
பிரமாணம் பத்தனுள் ஒன்று . 

தெய்வத்தால் கூடும் முதற் கூட்டம் . 

காலம் 
இயல்புகணம் - உயிர்க்கணம் மென்கணம் இடைக் இயற்கைப் பொருள் - தோன்றிய 
கணங்கள் . 

தொடங்கி ஒரு நிலையவாகிய பொருள் . 
இயல்புநயம் - ஒற்றுமை முதலிய நயங்கள் நான் 

இயற்கையளபெடை - இசை , விளி , பண்டமாற்று 
கனுள் ஒன்று . 

முதலிய இடங்களில் நிகழும் அளபெடை . 
இயல்புபுணர்ச்சி - மாறுபாடின்றிச் சொற்கள் இயற்கையின்பம் - இயற்கைப் 

புணர்ச்சியால் 
ஒன்றோடொன்று இயைந்து நிற்றல் . 

நேரும் இன்பம் ; இயற்கை தரும் இன்பம் . 
இயல்புவழக்கு - எப்பொருளுக்கு 

இயற்கையுணர்வினனாதல் - இறைவன் 
எப்பெயர் 

குணங்களுள் ஒன்று . 
இயல்பில் அமைந்ததோ அப் பெயராலேயே 
அப் பொருளைக் கூறுகை . 

இயற்சீர் - அகவல் உரிச்சீர் . 

இயற்சீர் வெண்டளை - மாமுன் 
இயல்பு விளி - பெயர் திரியாது நிற்கும் 

நிரையும் 
விளிவேற்றுமை . 

விளமுன் நேரும் வரும் தளை . 
இயல்புளி - முறைப்படி . 

இயற்சொல் - எல்லார்க்கும் பொருள் விளங்கும் 

சொல் .. 
இயல்பூதி - வில்வம் ; நாய்வேளை . 
இயல்வாகை - பெருங்கொன்றை . 

இயற்பட மொழிதல் - இயல்பு பொருந்தச் சொல் 

லுதல் ; தலைவன் 
இயல்வாணர் - புலவர் . 

குணங்களைத் தலைவி 
புகழ்ந்து கூறும் அகத்துறை . 


எண் 


ஈறு 


இயற்பலகை 


115 


இரங்கேசன் 


பி 


இயற்பலகை - சங்கப் பலகை . 

இயைபின்மையணி - பொருள் தனக்குத் தானே 
இயற்பழித்தல் - தலைவன் குணங்களைத் தோழி உவமை என்று உரைக்கும் அணி . 
இகழ்ந்து கூறும் அகத்துறை . 

இயைபு - சேர்க்கை ; பொருத்தம் ; தொடர்ச்சி ; 
இயற்பா - இயல்பான 

ஓசையுடைய பாட்டு ; இது கேட்டபின் இது கேட்கத் தக்கது 
வெண்பா ; திவ்வியப் பிரபந்தத்துள் ஒரு பகுதி . என்னும் யாப்பு ; இயைபுத் தொடை ; நூல் 
இயற்பெயர் - வழங்குதற்கு இடப்பட்ட வனப்புள் ஒன்று . 
சிறப்புப் பெயர் ; விரவுப் பெயர் , உயர்திணை இயைபுத்தொடை - ஈற்றெழுத்து ஒன்றிவரத் 
அஃறிணைகளுக்குப் பொதுவாய் வரும் பெயர் . தொடுப்பது . 
இயற்றமிழ் - செந்தமிழ் ; இலக்கியத் தமிழ் ; இயைபுருவகம் - பல பொருளையும் தம்முள் 
முத்தமிழுள் ஒன்று . 

இயைபுடையனவாக வைத்து உருவகம் செய் 
இயற்றல் - செய்தல் ; முயற்சி . 

வது ; உருவக அணியுள் ஒன்று . 
இயற்றளை - காண்க : இயற்சீர்வெண்டளை . இயைபுவண்ணம் - இடையெழுத்துகள் மிகுந்து 
இயற்றி - முயற்சி ; ஆற்றல் ; உதவி ; திறமை . 

வரும் சந்தம் . 
இயற்றியான் - செய்தவன் . 

இயைபுவனப்பு - ஞ் , ண் , ந் , ம் , ன் , ய் , ர் , ல் , வ் , 
இயற்று - பாத்திரம் . 

ழ் , ள் என்னும் பதினொரு மெய்களை ஈற்றில் 
இயற்றுதல் - செய்தல் ; நடத்துதல் ; சம்பாதித் கொண்டு முடியும் நெடும் பாடல் . 
தல் ; தோற்றுவித்தல் ; நூல் செய்தல் . 

இயைபுளன் - புகழாளன் . 
இயற்றுதற்கருத்தா - தொழில் புரிபவன் ; இயைமே - வாழைமரம் . 

னிலைச் செயலை நேரே செய்யும் வினைமுதல் . யைய - ஓர் உவம உருபு . 
இயற்றும்வினை தன்வினை . 

இயைவது - தக்கது . 
இயறல் - முத்தி ; போதல் . 

இயைவு இணக்கம் ; பொருத்தம் ; சேர்க்கை . 
இயன்ஞானம் -- நல்லறிவு . 

இர் - முன்னிலைப் பன்மை விகுதி ; படர்க்கைப் 
இயன்மகள் - கலைமகள் . 

பன்மை விகுதி ; கேளிர் ; பெண்டிர் . 
இயன்மணம் - இயற்கையான மணம் . 

இர - இரவு ; இரத்தல் . 
இயன்மொழிவாழ்த்து - தலைவன் குலத்தோர் | இரக்கக்குறிப்பு - ஒன்றன் துயரம் முதலியன 
செய்திகளை அவன்மே லேற்றி வாழ்த்தும் கண்டு இரங்கிக் கூறும் மொழி . 
புறத்துறை ; இன்னார் இன்னது கொடுத்தார் ; இரக்கம் - அருள் ; மனவுருக்கம் ; மனவருத்தம் ; 
அவர்போல நீயுங் கொடுப்பாயாக என யாவ ஒலி ; ஈடுபாடு . 
ரும் அறியக்கூறும் புறத்துறை ; அரசன் தன்மை இரக்கித்தல் - காண்க : இரட்சித்தல் . 
யினைப் புகழ்ந்து சொல்லும் புறத்துறை . இரக்கை - காண்க : இரட்சை . 
இயனம் - கள்ளிறக்குவோனது கருவிபெய் | இரகசியம் - கமுக்கம் , மறை பொருள் , 
புட்டில் . 

அந்தரங்கம் . 
இயனெறி - நல்லொழுக்கம் . 

இரகிதம் - இட்டம் ; 

விடப்பட்டது ; 

நீக்கப் 
இயாகதம் - சிற்றகத்தி . 

பட்டது . 
இயாகம் - கொன்றை ; பாண்டம் ; வேள்வி . இரகுநாதன் - இரகு குலத்தில் சிறந்த இராமன் . 
இயுசாவியம் - கொன்றைமரம் . 

இரகுவமிசம் - இரகுவின் வழிவந்தவர் ; ஒரு தமிழ் 
இயேசு - கிறிஸ்து நாதரின் பெயர் . 

நூல் . 
இயை - அழகு ; புகழ் ; இசைப்பு ; வாழை . இரங்கல் - அழுகை ; நெய்தல் ; உரிப்பொருள் ; 
யை ( வி ) - சேர் . 

ஒலி ; யாழ் நரம்போசை . 
இயைத்தல் - பொருத்துதல் . 

இரங்கற்பா - ஒருவரின் மறைவு குறித்து வருந்திப் 
இயைதல் - பொருந்துதல் ; இணங்குதல் ; நிரம்பு பாடும் பாட்டு , கையறு நிலை . 
தல் ; ஒத்தல் . 

இரங்கு கெளிறு - கெளிற்று மீன்வகை . 
இயைந்துரை - பல பொருள்களின் வரையறைப் இரங்குசொல் - இழுமென இசைக்கும் சொல் .. 
பட்ட தொகுதி . 

இரங்குதல் - வருந்துதல் ; அருளல் ; மனமழிதல் ; 
இயைபிலிசைக்குறி - இடைப்பிறவரலாக வரும் அழுதல் ; கழிவிரக்கம் கொள்ளல் ; ஒலித்தல் ; 
சொற்களை அடைக்கும் குறிகள் , வளைவுக் யாழொலித்தல் ; கூறுதல் ; ஈடுபடுதல் . 
குறிகள் . 

இரங்கூன்மல்லி - ஒருவகைப் பூங்கொடி . 
இயைபின்மை நீக்கம் ( ல் ) - தன்னோடு இயை இரங்கொலி - முறையீடு . 
பின்மை நீக்கும் அடைமொழி ; செஞ்ஞாயிறு இரங்கேசன் 

இரங்கேசன் - அரங்கநாதன் ; திருவரங்கத்தில் 
என்றாற்போல்வன . 

கோயில் கொண்டிருக்கும் கடவுள் . 


இரச்சு 


116 


இரஞ்சனி 


யன . 


சுவை ; 


நூல் . 


இரச்சு - கயிறு . 

இரசவாதி - உலோகங்களைப் பேதிப்போன் , ஓர் 
இரச்சுப்பொருத்தம் - பத்துவகைக் 

கலியாணப் உலோகத்தைப் பிறிதொன்றாக மாற்றுபவன் . 
பொருத்தங்களுள் ஒன்று . 

இரசவாழை - பேயன்வாழை . 
இரச்சுலம் - கவண் .. 

இரசவைப்பு - இரசத்தால் ஆகிய மருந்து முதலி 
இரச்சுவம் - குற்றெழுத்து . 
இரச்சை மலை மரவகை ; காப்புநாண் . இரசனம் - பொன் ; வெள்ளி ; நஞ்சு ; பிசின் ; 
இரசக்கட்டு - இறுகச் செய்த பாதரசம் . 

பழம் ; கழாயம் ; இலைச் சாறு ; ஒலி ; உணவு , 
இரசக்களிம்பு - புண் ஆற்றும் மருந்துவகை . 

நேயம் ; பல் . 
இரசக்கிணறு - காண்க : இரசக்குழி , 

இரசனா - அரத்தைவகை . 
இரசக்குடுக்கை - பாதரசம் அடைக்கும் குப்பி . ரசனி - இரவு ; மஞ்சள் ; அவுரி ; செம்பஞ்சு . 
இரசக்குழி - பாதரசம் எடுக்கும் சுரங்கம் . இரசனிமுகம் - மாலை நேரத்தில் நேரும் பிர 
இரசகந்தாயம் - வரி ; நிலக்கொழுமை . 

தோஷ காலம் ; சூரியன் மறைவிற்கு முன்னும் 
இரசகம் - பீர்க்கு . 

பின்னும் உள்ள மூன்றே முக்கால் நாழிகை. 
இரசகருப்பூரம் - ஒருவகை மருந்துச் சரக்கு . 

இரசனை 

மலர் முதலியவற்றைத் 
இரசகன் வண்ணான் . 

தொடுக்கை ; படையின் அணிவகை ; பதினாறு 
இரசகி வண்ணாத்தி . 

கோவையுள்ள அரைப்பட்டிகையான காஞ்சி 
இரசகுண்டு - அலங்காரமாகத் தொங்கவிடும் இரசாதலம் - கீழேழ் உலகத்துள் ஒன்று . 
இரசம் பூசிய கண்ணாடி உருண்டை . 

இரசாதிபதி - இரசப் பொருள்களுக்கு அதிகாரி 
இரசகுளிகை - இரசத்தினால் செய்த மாத்திரை ; 

யான கோள் . 
சித்தர் குளிகை . 

இரசாபாசம் - சுவைக்கேடு ; சீர்கேடு . 
இரசச்சுண்ணம் - பூச்சு மருந்துவகை . 

இரசாயன நூல் - வேதியியல் நூல் , இயைபியல் 
இரசசுத்தி - ஈயம் . 
இரசதகிரி -- வெள்ளிமலையாகத் தோற்றம் | இரசாயனம் - இரசவாதம் ; வேதியியல் , 

வேதியியல் , இயை 
பெறும் கைலாயமலை . 

பியல் ; காயசித்தி மருந்து ; நஞ்சு . 
இரசதசபை - வெள்ளியம்பலம் , மதுரை 

இரசாலம் - மாமரம் ; கரும்பு ; பலா ; கோதுமை ; 
யிலுள்ள நடராச சபை . 

குந்துருப் பிசின் ; போளம் . 
இரசதம் - வெள்ளி ; இராசதம் ; அரைப் இரசாலை 

இரசாலை - அறுகு ; சம்பாரத் தயிர் ; 

நா ; 
பட்டிகை ; பாதரசம் ; நட்சத்திரம் ; யானைத் வெள்ளீறில் என்னும் மரவகை . 
தந்தம் ; வெள்ளை ; முத்துமாலை ; வெண் 

இரசிகம் - குதிரை ; கயமைத் தன்மை ; யானை . 
மலை ; பொன் ; அரத்தம் . 

இரசிகன் - சுவைஞன் ; காமுகன் . 
இரசதமணல் - வெள்ளி கலந்த மணல் . 

இரசிகை - காமுகி ; நா ; மாதர் இடையணி . 
இரசதாது - பாதரசம் . 

இரசித்தல் - சுவைத்தல் ; இனித்தல் ; விரும்புதல் , 
இரசதாரை - அன்னரசம் செல்லும் குழாய் . இரசிதநாள் - வெள்ளிக்கிழமை . 
இரசதாளி - ரஸ்தாளி , ஒருவகை வாழை . 

இரசிதம் - வெள்ளி ; பொன்னின் பூச்சு ; ஒலி ; 
இரசநாதன் - காண்க : இரசதாது . 

முழக்கம் . 
இரசப்பிடிப்பு - முடக்குவாதம் . 

இரசுவம் - குறுகிய அளவு ; குற்றெழுத்து . 
இரசப்புகை - பாதரசத்தின் ஆவி . 

இரசேந்திரியம் - சுவையுணர் உறுப்பு , நாக்கு . 
இரசபலம் - இனிய நீரைக்கொண்ட காய்களை 

இரசை - பங்கம்பாளை ; பூமி ; ஆனைவணங்கி , 
யுடையது ; தென்னை . 

தினை ; நா . 
இரசபுட்பம் - காண்க : இரசகருப்பூரம் , 

இரசோகுணம் - இராசதகுணம் , முக்குணத்துள் 
இரசம் - சுவை ; செய்யுட்சுவை ; சாறு ; பாதரசம் ; 

ஒன்று ; மத்திமமான அறிவு . 
மிளகு நீர் ; இன்பம் ; வாயூறு நீர் ; வாழைவகை ; இரசோபலம் - இருள் ; முத்து . 
மாமரம் . 

இரசோனகம் - வெள்ளுள்ளி . 
இரசமணி - நோய் முதலியவை நீங்கக் காப்பாக இரஞ்சகம் - துப்பாக்கியின் பற்றுவாய் மருந்து ; 
அணியப்படும் பாதரசங் கட்டிய மணி . 

துப்பாக்கிக் காது ; மகிழ்ச்சி தருவது . 
இரசமுறித்தல் - பாதரசம் செய்தல் ; உடம்பி 

இரஞ்சகன் - இயக்குகிறவன் ; சாய மூட்டு 
லிருந்து பாதரச நஞ்சை நீக்குதல் . 

கிறவன் ; விருப்பம்வரச் செய்கிறவன் . 
இரசலிங்கம் - சாதிலிங்கம் ; சிவலிங்கவகை . 

இரஞ்சனம் - மகிழ்ச்சி தருவது ; செஞ்சாந்து .. 
இரசவாதம் - தாழ்ந்த உலோகங்களை உயர்ந்த இரஞ்சனி - மஞ்சிட்டை ; கவுள் ; 
உலோகமாக்கும் வித்தை . 

கம்பில்லம் . 


அவுரி ; 


இரஞ்சிதம் 


117 


இரண்டகம் 


வகை . 


இரஞ்சிதம் - இன்பமானது ; சித்திரிக்கப்பட்டது . பொருள் உணர்த்துஞ் சொல் , விறுவிறுப்பு 
இரட்சகம் - இரட்சிப்பு ; மீட்பு ; காத்தல் . 

என்றாற்போல வருவது . 
இரட்சகன் - காப்பாற்றுபவன் ; உய்விப்பவன் . இரட்டைக்குச்சி - சிலம்ப வித்தைவகை . 
இரட்சணம் - காண்க : இரட்சகம் . 

இரட்டைக் குண்டட்டிகை - கழுத்தணிவகை . 
இரட்சணியசேனை - கிறித்தவ 

சபையில் 

ஒரு இரட்டைக் குறுக்கு - மாட்டுக் குற்றவகை . 
பிரிவு . 

இரட்டைக்கை காண்க : இணைக்கை . 
இரட்சணியம் - காப்பு ; மீட்பு . 

இரட்டைச்சிரட்டை - இரட்டைக் கொட்டாங் 
இரட்சனை - காண்க : இரட்சகம் . 

கச்சி . 
இரட்சாபந்தனம் - காப்புக்கட்டல் ; மந்திராட்சர | இரட்டைச் சின்னம் இரட்டையான ஊதுகுழல் 

யந்திரக் காப்பு . 
இரட்சாபோகம் - பாதுகாவல் வரி . 

இரட்டைச் சுழி - இரு சுழி ; ஐகாரவொலியைக் 
இரட்சாமூர்த்தி - காப்புக் கடவுள் , திருமால் . 

குறிக்கும் ை என்னும் சுழி . 
இரட்சித்தல் - காத்தல் ; மீட்குதல் . 
இரட்சிப்பு - காப்பாற்றுகை ; உய்வு ; மீட்பு . 

இரட்டைச்சொல் - இரட்டையாக வரும் குறிப்புச் 

சொல் . 
இரட்சை - காப்பு ; காப்பாக இடுவது ; திருநீறு . 
இரட்டகத்துத்தி - கத்தூரிவெண்டை . 

இரட்டைத் தவிசு - இருவர் இருத்தற்குரிய 
இரட்டர் - இராட்டிரகூட அரசர் . 

இருக்கை . 
இரட்டல் - இரண்டாதல் ; அசைத்தல் ; மாறி | இரட்டைத் தாளம் - தாளவகை . 
மாறி ஒலித்தல் ; யாழ் நரம்போசை . 

இரட்டைத்தொடை - ஓரடி 

முழுவதும் ஒரு 
இரட்டாங்காலி - இரட்டையாகக் கிளைக்கும் 

சொல்லே வரத் தொடுப்பது . 
மரம் . 

இரட்டை நாகபந்தம் - சித்திரகவிவகை . 
இரட்டி - இருமடங்கு ; இணைக்கை . 

இரட்டை நாடி - மிகப் பருத்த உடம்பு . 
இரட்டித்தல் - இருமடங்காக்குதல் ; திரும்பச் | இரட்டைப் படை - இரட்டிப்பு ; இரட்டைப்பட்ட 
செய்தல் ; ஒன்று இரண்டாதல் ; மீளவருதல் ; எண் . 
மாறுபடுதல் ; இகழ்தல் . 

இரட்டைப் பாக்கு - இரு கண்ணுள்ள பாக்கு . 
இரட்டித்துச் சொல்லுதல் - மீட்டுங் கூறுதல் ; இரு இரட்டைப் பிள்ளை - ஒரே கருப்பத்தினின்றும் 
பொருள்படச் சொல்லுதல் . 

தனித்தனியாக ஒரு சமயத்துப் பிறந்த இரு 
இரட்டிப்பு - இருமடங்கு . 

வர் ; இரட்டையாகக் கிளைக்கும் தென்னை 
இரட்டு - இரட்டையாயிருக்கை ; 

அல்லது கமுகு . 
முருட்டுத்துணி ; ஒலி . 

இரட்டைப் பூட்டு - இருமுறை பூட்டும் பூட்டு ; 
இரட்டுதல் - இரட்டித்தல் ; மாறியொலித்தல் ; 

பாதுகாப்புக்காக இடும் இருவேறு பூட்டு . 
ஒலித்தல் ; அசைதல் ; வீசுதல் ; கொட்டுதல் ; 

இரட்டைப் பூரான் - சதங்கைப் பூரான் , 
தெளித்தல் . 

இரட்டை மணி - அணிவகை . 
இரட்டுமி பறைவகை . 

இரட்டைமணிமாலை - பிரபந்த வகை ; வெண்பா , 
இரட்டுறக்காண்டல் - ஐயக் காட்சி ; ஒன்றை இரு 

கலித்துறை இரண்டும் மாறிமாறி இருபது 
வேறு பொருளாகப் பார்க்கும் பார்வை . 

பாடல்கள் அந்தாதியாய் வரும் சிறு நூல்வகை . 
இரட்டுறமொழிதல் – ஓர் உத்தி ; இருபொருள் 

இரட்டையர் - இரட்டைப் 

பிள்ளைகள் ; 
படச் சொல்லல் . 

நகுல 

சகதேவர் ; இரட்டைப் புலவர்களான இளஞ் 
இரட்டுறல் - சிலேடை ; இருபொருள்படுகை . 

சூரியர் முதுசூரியர் என்ற புலவர் . 
இரட்டுறுதல் - இருபொருள் படுதல் ; ஐயுறுதல் ; 

இரட்டையாட்சி - இருதிறத்தார் 
மாறுபடுதல் . 

பகுத்துக் 
இரட்டை - இணை ; 

கணவன் மனைவியர் ; 

கொண்டு செய்யும் அரசாட்சி . 
இரட்டைப் பிள்ளைகள் ; இரண்டு ஒன்றானது ; 

இரட்டையேணி - கவை ஏணி ; 

ஒன்றன் மேல் 
இரட்டை எண் ; அரையாடை மேலாடைகள் ; 

ஒன்று வைத்துக் கட்டப்பட்ட ஏணி . 
துப்பட்டி ; மிதுனராசி ; ஆனி மாதம் ; வேதம் 

இரட்டைவரி - ஒரே நிலத்துக்காக அரசினருக்கும் 
ஓதும் முறைகளுள் ஒன்று ; முத்துவகை . 

ஊராட்சி நிறுவனங்களுக்கும் செலுத்தும் வரி . 
இரட்டைக்கத்தி - இரண்டு அலகுள்ள கத்தி . இரட்டை விருத்தம் - பதினொரு சீர்க்கு மேற் 
இரட்டைக்கதவு - இரண்டு பிரிவாயுள்ள கதவு . 

பட்ட சீரான் வரும் கழிநெடிலடி ஆசிரிய 
இரட்டைக்கிளவி - ஒ லிக் குறிப்பில் 

வரும் 

விருத்தம் . 
இரட்டை மொழி ; இரட்டையாக நின்றே இரண்டகம் - இருமனம் , துரோகம் . 


ரு வகை 


இரண்டறக்கலத்தல் 


118 


இரத்தகமலம் 


} 


வகையான 


இரண்டறக்கலத்தல் - இருபொருள் பேதமின்றி 

இரணபேரி , 

போர்ப்பறை . 
ஒன்றாதல் ; ஆன்மா இறைவனுடன் ஐக்கிய இரணபேரிகை 
மாதல் ; முத்தியடைதல் . 

இரணம் - கடன் ; போர் ; புண் ; பொன் ; மாணிக் 
இரண்டாகுதல் - இரு துண்டாதல் . 

கம் ; சுக்கிலம் ; பலகறை . 
இரண்டாங்கட்டு - வீட்டின் இரண்டாம் பகுதி . இரணரங்கம் 

போர்க்களம் . 
இரண்டாங்காலம் - கோயிலில் அந்திக்காப்புக்கும் இரணவஞ்சம் - போகபூமியுள் ஒன்று . 

அர்த்தசாமத்திற்கும் நடுவில் நடக்கும் பூசை . இரணவாதம் - நோய்வகை . 
இரண்டாட்டுதல் - இருநெறிப்படுதல் . 

இரணவீரன் - போர்வீரன் ; அங்காளம்மை 
இரண்டாந்தரம் - முக்கியம் அல்லாதது ; நடுத் கோயிலின் பரிவார தெய்வம் . 
தரம் ; இடைவேளை உணவு . 

இரணவைத்தியம் - அறுவை மருத்துவம் . 
இரண்டாநிலம் - மேன்மாடம் . 

இரணவைத்தியன் - அறுவை மருத்துவன் . 
இரண்டாம் பாட்டன் - பாட்டனின் தந்தை .. இரணிய கர்ப்பதானம் - பொற்பசுவின் 

வயிற்றி 
இரண்டாம்போகம் - இரண்டாம் முறைப் பயிர் னுள் புகுந்து வெளிவந்து அப் பசுவையே 
விளைவு . 

கொடையாக அளித்தல் . 
இரண்டிகை காண்க : இண்டை . 

இரணியகர்ப்பம் - ஒரு 

வேள்வி ; பொன்னால் 
இரண்டு – இரண்டு என்னும் எண் ; சில ; உகர செய்த பசு வயிற்றினூடாகப் புகுந்து வெளி 
எழுத்து ; மலசலம் . 

வரும் சடங்கு . 
ரண்டுக்குப் போதல் - மலங்கழித்தல் . 

இரணியகர்ப்பமதம் - பிரமாவே முதற்கடவுள் 
இரண்டுக்குற்றது - இதுவோ , அதுவோ என்னும் என்னும் சமயம் . 
நிலை . 

இரணியகர்ப்பர் - பிராணனே ஆத்துமா என்னும் 
இரண்டுங்கெட்டநேரம் - அந்திப்பொழுது . 

சார்வாகருள் ஒருசாரார் . 
இரண்டுடை - இருவேறு 

ஆடை ; இரணியகர்ப்பன் - பொன் முட்டையிலிருந்து 
மாற்று உடை ; கருவேல் வெள்வேல் என்னும் பிறந்தவன் , பிரமன் . 
உடைமரங்கள் . 

இரணியகன் - பொன்னுடையவன் . 
இரண்டுபடுதல் - வேறுபடுதல் ; ஒற்றுமை இரணியசிராத்தம் - பொன் கொடுத்துச் செய் 
யின்மை ; ஐயுறு தல் . 

யும் சிராத்தம் . 
இரண்டுவவு - மதி மறைவும் மதி நிறைவும் . இரணியதானம் - பொன்னைக் கொடையாகக் 
இரண்டெட்டில் - விரைவில் . 

கொடுக்கை . 
இரண்டை கைம்பெண் . 

இரணியநேரம் - அந்திநேரம் . 
இரண்டொன்று - சில . 

இரணியம் - பொன் ; பணம் . 
இரணகள்ளி கள்ளிவகை . 

இரணியமரம் - மரவகை . 
இரணகளம் - போர்க்களம் ; பெருங்குழப்பம் . இரணியவேளை - காண்க : இரணியநேரம் . 
இரணகாளம் - போரை நிறுத்த ஊதும் இரத்தக்கட்டி - புண்கட்டிவகை . 
எக்காளம் . 

இரத்தக்கட்டு - உதிரம் சுரக்கை . 
இரணகெம்பீரம் - போரில் ஆரவாரித்தல் . 

இரத்தக் கண்ணன் - கோபக் கண்ணுடையவன் . 
இரணங்கொடுத்தல் - அடித்தல் . 

இரத்தக்கலப்பு - நெருங்கிய உறவு . 
இரணங்கொல்லி - ஆடுதின்னாப்பாளை ; தும்பை . இரத்தக்கவிச்சு 

இரத்தக்கவிச்சு - உதிர நாற்றம் . 
இரணசங்கம் - போர் வென்று ஊதும் சங்கு ; | இரத்தக்கழிச்சல் - பேதிவகை . 
வெற்றுச் சங்கு . 

இரத்தக்கனப்பு - இரத்தக் கொழுப்பு . 
இரணசன்னி - புண்களால் உண்டாகும் சன்னி . இரத்தக்காணிக்கை - போரில் 

போரில் இறந்த வீரரின் 
இரணசிகிச்சை - காண்க : இரணவைத்தியம் . மைந்தர்க்குக் கொடுக்கும் மானியம் . 
இரணசுக்கிரன் கண்ணோய்வகை . 

இரத்தக்கிராணி - காண்க : இரத்தக்கழிச்சல் . 
இரண சூரன் - போர்வீரன் . 

இரத்தக்கொதி - துக்கம் முதலியவற்றால் உண் 
இரணத்தொடை - காண்க : முரண்தொடை . 

டாகும் இரத்தக் கொதிப்பு ; காமக் கிளர்ச்சி . 
இரண தூரியம் - காண்க : இரணபேரி . 

இரத்தக்கொழுப்பு - இரத்த நிறைவு ; 

மதம் ; 
இரணபத்திரகாளி - துர்க்கை , போரில் வெற்றி சொசருக்கு . 
தரும் கொற்றவை . 

இரத்தக்கோமாரி - மாட்டுக்கு வரும் இரத்தக் 
இரணபாதகம் - கொலை ; நம்பிக்கைத் துரோகம் . கழிச்சல் நோய் . 
இரணபாதகன் - கொலைத்தொழிற் கொடி இரத்தகம் - குசும்பாப்பூ ; சிவப்புச் சீலை . 
யோன் . 

இரத்தகமலம் - செந்தாமரை . 


- 


இரத்தகுமுதம் 


119 


இரதபந்தம் 


லுகை . 


கை . 


} 


ரத்தினகம்பள } - சித்திரக் கம்பளம் . 


இரத்தகுமுதம் - செவ்வாம்பல் ; செந்தாமரை . இரத்தவள்ளி - செவ்வள்ளி என்னும் வள்ளிக் 
இரத்தகைரவம் - செவ்வாம்பல் . 

கொடிவகை . 
இரத்தச்சிலந்தி - புண்கட்டிவகை . 

இரத்தவிந்து - மாணிக்க வகையாகிய குருவிந்தம் . 
இரத்தச்சுரப்பு - இரத்த மிகுதி ; இரத்தவூறல் ; | இரத்தவிரியன் - பாம்புவகை . 
செருக்கு . 

இரத்தவீசம் - மாதுளை ,. 
இரத்தைச் சுருட்டை - சுருட்டைப் பாம்புவகை . இரத்தவுதிரி - மாட்டு நோய்வகை . 
இரத்தசந்தனம் - செஞ்சந்தனம் . 

இரத்தவெட்டை - இரத்தம் கலந்து மூத்திரம் 
இரத்தசந்தியகம் - செந்தாமரை . 

வெளிப்படும் நோய்வகை . 
இரத்தசம்பந்தம் - காண்க : இரத்தக்கலப்பு . இரத்தவோட்டம் - இரத்தம் உடலெங்கும் செல் 
இரத்தசாகம் - செங்கீரை . 
இரத்தசாட்சி - சத்தியத்தின் பொருட்டுக் / இரத்தாசயம் - இதயம் .. 
கொல்லப்படுகை ; சத்தியத்தின் பொருட்டுக் இரத்தாட்சி - அறுபதாண்டுக் கணக்கில் ஐம்பத் 
கொல்லப்படுபவன் . 

தெட்டாம் ஆண்டு , 
இரத்தசாரம் - கருங்காலி , 

இரத்தாதிசாரம் -- சீதபேதிவதை 
இரத்த சூறை - மீன்வகை . 

இரத்தாம்பரம் - செவ்வாடை ; மரவகை . 
இரத்ததிருட்டி - சன்னிவகை . 

இரத்தி , ) 

இத்தி ; மரவகை ; இலந்தை . 

இரத்திரி 
இரத்தந்ததும்புதல் - முகம் சிவந்து காட்டுதல் ; 

இரத்தினகசிதம் - மணி இழைக்கப்பட்டது . 
கோபத்தால் முகம் சிவத்தல் . 
இரத்த நரம்பு - இரத்தக் குழல் . 
இரத்தப்பலம் - ஆலமரம் ; ஆலம்பழம் . 

ரத்தினச்சுருக்கம் - சில சொற்களால் பெரும் 
இரத்தப்பழி - கொலை ; கொலைக்குக் கொலை . பொருளை விளக்குதல் ; அழகுறச் சுருங்கியது . 
இரத்தப்பிரமேகம் - காண்க : இரத்தவெட்டை . 

இரத்தினசபை - திருவாலங்காட்டில் 

நடராசர் 
இரத்தப்பிரவாகம் - உதிரப் பெருக்கு . 

எழுந்தருளியிருக்கும் மணியம்பலம் . 
இரத்தப்பிரியன் - கொலை விருப்புடையோன் . இரத்தினசிரசு - 393 சிகரங்களையும் 50 மேல் 
இரத்தப்புடையன் - பாம்புவகை . 

நிலைக் கட்டுகளையுமுடைய கோயில் . 
இரத்தப்பெருக்கு காண்க : இரத்தப்பிரவாகம் . இரத்தினத்திரயம் - சமண சமயத்தார் போற் 
இரத்தபலி உதிர நைவேத்தியம் ; கொலை . 

றும் மும்மணிகள் ; 

அவை : நல்லறிவு , நற் 
இரத்தபலை - கோவைப்பழம் . 

காட்சி , நல்லொழுக்கம் . 
இரத்தபாரதம் - சாதிலிங்கம் . 

இரத்தினதீவம் - இலங்கை 
இரத்தபிண்டம் - சீனமல்லிகை . 

இரத்தினப்பிரத்தம் - கைலாயத்தின் தாழ்வரை . 
இரத்த பித்தம் - உதிரம் கெட்டொழுகும் 

ஒரு இரத்தினப்பிரபை - ஏழு நரகத்துள் ஒன்று ; மகளிர் 
நோய் ; ஆடாதோடை . 

அணிவகையில் ஒன்று . 
இரத்தபிந்து - வயிரக் குற்றவகை ; இரத்த விந்து . இரத்தினப்பரீட்சை - அறுபத்து நான்கு கலையுள் 
இரத்த பீனசம் - மூக்கிலிருந்து இரத்தம் காணும் 

மணிகளின் இயல்பறியும் வித்தை . 
நோய் . 

இரத்தினம் - மணி ; அரத்தை . 
இரத்தபூடம் - முள்ளிலவு . 

இரத்தினமாலை - மணிவடம் . 
இரத்தபோளம் - ஒருவகை மணப்பண்டம் . இரத்தினாகரம் - மணிகளுக்கு இருப்பிடமானது ; 
இரத்தம் - உதிரம் ; சிவப்பு ; ஈரல் ; பவளம் ; கடல் ; தனுக்கோடிக்கு வடக்கிலுள்ள கடல் . 
குங்குமம் ; கொம்பரக்கு ; தாம்பிரம் . 

இரத்தினி - பிடி முழம் ; முன்கைப் பேரெலும்பு . 
இரத்தமடக்கி - உதிரம் கட்டு மருந்து . 

இரத்துதல் - காண்க : இரற்றுதல் . 
இரத்தமண்டலம் - இரத்தம் பரவியிருக்கும் 

இரத்தை - சத்திமூர்த்தங்களுள் ஒன்று ; மஞ்சிட்டி 

வேர் . 
பகுதி ; செந்தாமரை . 
இரத்தமண்டலி - நச்சுப்பாம்பு வகை . 

இரத்தோற்பலம் - செங்குவளை ; செந்தாமரை . 
இரத்தமாரணம் - காவிக்கல் . 

இரதகம் - இத்திமரம் . 
இரத்தமேகம் - காண்க : இரத்தவெட்டை . 

இரதகுளிகை - காண்க : இரசகுளிகை . 

இரதசத் ( ப் ) தமி - மாசிமாதத்து வரும் வளர்பிறை 
இரத்தல் - குறையிரத்தல் ; பிச்சை கேட்டல் ; 

ஏழாம் நாள் . 
வேண்டுதல் . 

இரதபதம் - புறா . 
இரத்தவடி - அம்மைநோய் . 

இரதபந்தம் - சித்திரகவிவகை , தேர்போல அமை 
இரத்தவழலை - நச்சுப்பாம்புவகை . 

யும் பாட்டு . 


இரதபரீட்சை 


120 


இரவுத்திரியம் 


சுகை . 


} - பரிசில் விரும்புவோன் ; யாசகன் . 


இரதபரீட்சை - தேர் செலுத்தும் கலை , இரமா - திருமகள் ; இன்பந் தருபவள் . 
அறுபத்து நான்கு கலையுள் ஒன்று . 

இரமாப்பிரியம் - தாமரை . 
இரதம் - புணர்ச்சி ; தேர் ; பல் ; சாறு ; அன்ன இரமாபதி - திருமால் , 
ரசம் ; சுவை ; இனிமை ; வாயூறு நீர் ; வண்டு ; இரமித்தல் - மகிழ்தல் ; புணர்தல் . 
பாதரசம் ; இரசலிங்கம் ; பாவனை ; அரை இரமியம் - மன நிறைவு ; அழகு . 
ஞாண் ; மாமரம் ; கால் ; உடல் ; வஞ்சிமரம் ; | இரமியவருடம் - உலகின் பகுதிகளுள் 

ஒன்று , 
வாகனம் ; 

எழுதுவகை ; அனுராகம் ; நீர் ; ஒன்பான் கண்டத்துள் ஒன்று . 
ஏழு தாதுக்களுள் ஒன்று ; வலி ; நஞ்சு ; இத்தி . இரமை - திருமகள் ; செல்வம் ; மனைவி . 
இரதரேணு - பரமாணு நான்கு கொண்ட இரலை - கலைமான் ; புல்வாய் ; துத்தரி என்னும் 
நீட்டலளவை . 

ஊது கொம்பு ; அசுவினி நாள் . 
இரதன் - கண் ; கிளி .. 

இரவச்சம் - மானந்தீரவரும் 

- மானந்தீரவரும் இரத்தலுக்கு அஞ் 
இரதனம் -- அரைஞாண் . 
இரதனை - அரத்தை ; நா . 

இரவணம் - ஒட்டகம் ; குயில் ; வண்டு ; கழுதை 
இரதாங்கம் - தேர்க்கால் ; சக்கரவாகப் புள் . 

கத்துகை ; வெண்கலம் ; பரிகாசம் பண்ணுதல் ; 
இரதாரூடன் - தேரூர்வோன் ; தேர் செலுத்து வெப்பம் . 
வோன் . 

இரவதம் - குயில் . 
இரதி - இலந்தை ; காந்தன் ; விருப்பம் ; இரவம் - ஒலி ; இருள் மரம் .. 
புணர்ச்சி ; மன்மதன் மனைவி ; பெண்யானை ; இரவரசு - சந்திரன் ,. 
பித்தளை . 

இரவல் - யாசகம் ; திருப்பித் தருவதாகக் 
இரதிக்கிரீடை - புணர்ச்சி . 

கொண்ட பொருள் . 
இரதிகன் - தேரோட்டுவோன் ; தேர்க்குரியவன் , இரவலன் , 

. 

இரவாளன் 
இரதிகாதலன் - மன்மதன் . 
இரதித்தல் - காண்க : இரசித்தல் . 

இரவற்குடி - குடிக் 

- குடிக் கூலியின்றிக் குடியிருக்கும் 
இரதிபதி - காண்க : இரதிகாதலன் . 

குடும்பம் ; அடுத்து வாழுங் குடும்பம் . 
இரதோற்சவம் - தேர்த்திருவிழா . 

இரவற்சோறு - பிறரைச் சார்ந்து பிழைக்கும் 
இரந்திரம் - துளை ; வெளி ; ஜன்மலக்கினம் ; பிழைப்பு ; ஒட்டுண்ணிப் பிழைப்பு . 
இரகசியம் ; சுருங்கை , 

இரவறிவான் - சேவற்கோழி . 
இரந்துண்ணி - பிச்சைக்காரன் . 

இரவன் - சந்திரன் . 
இரந்தை - காண்க : இலந்தை . 

இரவி - சூரியன் ; மூக்கின் வலத்தொளை ; மலை ; 
இரப்பாளன் , 

சயெடுப்பவன் ; எருக்கு ; வாணிகத் தொழில் . 
இரப்பாளி( ன் ) } 
இரவலன் . 

ரவிக்கை முலைக்கச்சு ; மாதர் உடைவகை . 
இரப்பு - வறுமை ; பிச்சை ; யாசிக்கை . 

இரவிகன்னம் - பூமிக்கும் சூரியனுக்கு முள்ள 
இரப்புணி - காண்க : இரந்துண்ணி . 

தொலைவு . 
இரம்பக்கல் - குருந்தக்கல் . 

இரவிகாந்தம் - சூரியகாந்தக்கல் ; தாமரை . 
இரம்பம் - கத்தூரி விலங்கு ; மரமறுக்கும் வாள் , இரவிகுலம் - சூரியமரபு . 
இரம்பிக ( ல ) ம் - மிளகு . 

இரவிகேந்திரம் - அணித்தான பாதையில் வரும் 
இரம்பை - இரம்பம் ; கத் தூரி 

விலங்கு ; சூரியனுக்கும் கோளுக்கும் உள்ள தொலைவு . 
தேவருலகப் பெண்டிருள் ஒருத்தி . 

இரவிநாள் - இரேவதி நாள் . 
இரம்மியம் - மகிழ்ச்சி தருவது ; விரும்பத்தக்கது ; ! இரவிமது - வெள்ளி . 
அழகிது . 

இரவிமைந்தர் - அசுவினிதேவர் . 
இரமடம் - பெருங்காயம் . 

இரவில் திரிவோன் - அரக்கன் . 
இரமணம் - இன்புறச் செய்கை ; இன்பம் விளைப் இரவிவாரம் - ஞாயிற்றுக்கிழமை . 
பது ; கழுதை ; 

காமசேட்டை ; சுரதவிளை இரவிவிக்கேபம் - கிரகணத்தில் சூரியன் சாய்வு 
யாட்டு . 

வழியில் இருத்தல் . 
இரமணன் கணவன் ; தலைவன் ; மன்மதன் . 

இரவு - இராத்திரி ; மஞ்சள் ; இருள் மரம் ; இரத் 
இரமணியம் - இன்பஞ்செய்வது ; சரச 

விளை தல் ; இரக்கம் ; பன்றிவாகை . 
யாட்டு . 

இரவுக்குறி - இரவிலே தலைவனும் தலைவியும் 
இரமணீயம் - இன்பஞ்செய்வது ; அழகுள்ளது . சேரும்படி தோழியால் குறிக்கப்படும் இடம் . 
இரமதி - காகம் ; காமி ; காலம் ; துறக்கம் ; இரவுத்திரம் - காண்க : இரௌத்திரம் . 
மன்மதன் . 

இரவுத்திரியம் - சிவ தீக்கை . 


இரவுபகல் 


121 


இராசதண்டம் ( னை ) 


இரவுபகல் - இராக்காலமும் பகற்காலமும் . 

ராகினி - வெற்றிலை . 
இரவுரவம் - காண்க : இரௌரவம் . 

இராகு - ஒன்பது கோள்களுள் ஒன்று ; கரும் 
இரவெரி - சோதி விருட்சம் , இரவில் ஒளிமயமாக பாம்பு ; கோமேதகம் . 
விளங்குகின்ற ஒரு மரவகை . 

இராகுகாலம் - இராகுவுக்குரிய வேளை ; ஒவ் 
இரவேசு - தளிர் வெற்றிலை . 

வொரு நாளும் மூன்றே முக்கால் நாழிகை 
இரவை - நுட்பமான பொருள் ; கோதுமைக் குறு யளவு கொண்டுவரும் தீய நேரம் . 
நொய் ; வயிரம் ; துப்பாக்கியில் இடும் ஈயக் இராகுமண்டலம் - பூமியின் சாயை . 
குண்டு . 

இராகூச்சிட்டம் - வெண்காயவகை . 
இரவைக்கு - இராப்பொழுதுக்கு . 

ராச்சியபரிபாலனம் - நாட்டை ஆளுகை ; அர 
இரவைசல்லா - மெல்லிய துணி . 

சாட்சி . 
இரவோன் - இரவலன் ; சந்திரன் . 

இராச்சியபாரம் - அரசாளும் பொறுப்பு . 
இரளி - கொன்றை . 

இராச்சியம் - அரசாளும் நாடு ; உலகு ; ஆளுகை . 
இரற்றுதல் - அரற்றுதல் ; பேசலால் எழும் ஒலி ; இராச்சியலட்சுமி - அரசச் செல்வம் . 
ஒலித்தல் ; சத்தமிடுதல் . 

இராச்சொல்லாதது - ஊசி ; வசம்பு ; பாம்பு . 
இரா - இரவு . 

ராச்சொல்லாதவன் - அம்பட்டன் . 
இராக்கடைப்பெண்டிர் - பொது மகளிர் . 

இராசக்கிருகம் - அரண்மனை . 
இராக்கதம் எண்வகை மணங்களுள் ஒன்று , 

இராசகரம் - அரண்மனை ; அரசாங்கம் . 
தலைமகளை வலிதிற் கொள்ளும் மணம் . இராசகற்பனை அரசனின் ஆணை . 
இராக்கதன் - அரக்கன் . 

இராசகன்னி - அரசிளம்பெண் , இளவரசி . 
இராக்கதி - அரக்கி ; சன்னக் கச்சோலம் . 

இராசகனி - எலுமிச்சம்பழம் .. 
இராக்கதிர் - சந்திரன் . 

இராசகாரியம் - அரசியல் ; அரசர்க்குச் செய்யும் 
இராக்கிடைப்பெண்டிர் - காண்க : இராக்கடைப் ஊழியம் ; மேலான செயல் . 
பெண்டிர் . 

இராசகீயம் - அரசனுக்குரியது ; 

யது ; அரசாங்கத் 
இராக்கினி - அரசன் மனைவி ; அரசி . 

தொடர்புடையது . 
இராக்குருடு - மாலைக்கண் . 

இராசகீரி -- வெண்கீரி , 
இராகங்கலத்தல் - ஒரு 

- ஒரு பண் மற்றொன்றோடு இராசகுஞ்சரம் - அரசுவா ; அரசர் தலைவன் . 
சேர்தல் . 

இராசகுமாரன் - அரசன் புதல்வன் ; இளவரசன் . 
இராகதத்துவம் - அராக தத்துவம் ; சுத்தாசுத்த இராசகுலம் - அரச குடும்பம் . 
தத்துவங்களுள் ஒன்று . 

இராசகேசரி - சோழ மன்னர்களுள் சிலர் 
இராகப்புள் - கின்னரப் பறவை . 

கொண்டிருந்த 

பட்டப் பெயர் ; சோழர் 
இராகம் - பண் ; ஆசை ; இராக 

காலத்து அளவு கருவி . 

தத்துவம் ; 
நிறம் ; சிவப்பு ; கீதம் . 

இராசகோலம் -- அரசன் திருவோலக்க உடை . 
இராகம்விராகம் - விருப்பு வெறுப்பு , 

வேண்டு இராசகோழை - காசநோய்வகை . 
தல் வேண்டாமை . 

ராசசக்கரம் - அரசாணை . 
இராகமாலிகை - ஒரு பாடலில் பல பண்களும் 

ராசசபை அரசவை . 
தொடர்ந்துவரப் பாடும் பண்தொகுதி . 

இராசசம் - காண்க : இரசோகுணம் .. 
இராகமெடுத்தல் - ஆலாபனஞ் செய்தல் . 

ராசசாரசம் - மயில் . 
இராகவம் - திமிங்கிலத்தை விழுங்கவல்ல பெரிய 

இராசசிங்கம் - அரசரேறு . 
மீன் . 

இராசசின்னம் - அரசர் சின்னம் ; அரசனுக்குரிய 
இராகவர்த்தனி - முப்பத்திரண்டாவது மேள 

முடி , குடை , முரசு , கொடி முதலிய உறுப்பு 
கர்த்தா . 
இராகவன் - இரகு வம்சத்தில் தோன்றியவனான இராசசூயம் - வெற்றி வேந்தனால் செய்யப்படும் 
இராமன் . 

வேள்வி ; தாமரை . 
இராகவி - ஆனைநெருஞ்சி . 

இராசசேகரன் - அரசர் தலைவன் . 
இராகவிண்ணாடகம் - சரக்கொன்றை . 

இராசசேவை அரசனுக்குச் செய்யும் பணி ; 

அரசனை நேரிற்காணல் . 
இராகவிராகம் - வேண்டுதல் வேண்டாமை . 

இராசத்துவம் - அரசன் தன்மை . 
இராகவேகம் - ஆசை மிகுகை . 

இராசத்துவாரம் - அரண்மனை வாயில் ; அரசவை . 
இராகாதனம் - யோகாசனவகை . 

இராசதண்டம் ( னை ) - அரசனால் விதிக்கப்படும் 
இராகி - பற்றாசு ; கேழ்வரகு . 

தண்டனை . 


கள் . 


- 


16 


இராசதந்தம் 


122 


இராசாதனம் 


- 


அன்பு . 


இராசதந்தம் - முன்வாய்ப் பல் . 

இராசமோடி - அரச மிடுக்கு . 
இராசதந்திரம் - அரசியல் ; அரசியல் நூல் . இராசயுகம் பாலை . 
இராசதபுராணம் - பிரமனைத் துதிக்கும் புராணத் இராசயோகம் - அரசனாவதற்குரிய கோள்நிலை ; 
தொகுதி ; அவையாவன : பிரமம் , 

அரசனுக்குரிய இன்ப வாழ்வு ; யோக நிலை 
மாண்டம் , பிரம வைவர்த்தம் , மார்க்கண் வகையுள் ஒன்று . 
டேயம் , பவிடியம் , வாமனம் . 

இராசராசன் - மன்னர்மன்னன் , பேரரசன் , சக்கர 
இராசதம் - காண்க : இரசோகுணம் ; அரச பதவி . 

வர்த்தி ; குபேரன் ; இராசராசசோழன் . 
இராசதாலம் - கமுகு . 

இராசராசேச்சரம் - இராசராசன் கட்டிய சிவன் 

கோயில் , தஞ்சாவூர்ப் பெரியகோயில் . 
இராசதானம் - தலை நகர் . 

இராசராசேச்சுவரி - உமை வடிவங்களுள் ஒன்று . 
இராசதானி - தலை நகர் ; மா நிலம் . 
இராசதுரோகம் - அரசர்க்கு எதிராகச் செய்யும் இராசரிகம் - அரசாட்சி . 
செயல் . 

இராசரிஷி - அரசனாயிருந்து முனிவனானவன் . 
இராசநாகம் - நாகப்பாம்புவகை . 

இராசருகம் - அகில் ; வெள்ளைத் தும்பை . 

இராசலட்சணம் - அரசனுக்குரிய உடற்குறி . 
இராசநீதி - அரசன் அறநெறி . 

லட்சுமிகளுள் ஒருத்தி , 
இராசநோக்கம் - அரசன் மனப்போக்கு ; அரசன் இராசலட்சுமி - எட்டு 

அரசுரிமையாகிய செல்வம் ; 

அரசருடைய 
கருணை . 
இராசநோக்காடு கடைசியான மகப்பேற்று வலி . 

ஆளுகையைத் துலங்கச் செய்பவள் . 

இராசவசித்துவம் , ) 
இராசப்பிரதிநிதி - அரசனுக்குப் பதிலாள் . 

இராசவசியம் 

அரசனை வசமாக்கல் . 
இராசபக்தி - அரசரிடம் வைக்கும் உண்மை 

இராசவட்டம் - அரசியற் செய்தி ; இராச 

தோரணை . 
இராசபஞ்சகம் - இராச பயம் . 

இராசவத்தனம் - வைடூரியவகை . 
இராசபட்டம் - இராசாதிகாரம் ; ஒருவகைத் 

இராசவமிசம் - அரசர் குலம் .. 
தலைப்பாகை ; முடிசூட்டு . 

இராசவர்க்கம் - அரச மரபு ; அரச குலத்தார் . 
இராசபத்திரம் - அரசனுடைய ஆணை . 

இராசவரிசை - அரசர்க்குச் செய்யும் சிறப்பு . 
இராசபத்தினி - அரசி , அரசன் மனைவி . 

இராசவல்லபன் - அரசனிடத்துச் செல்வாக் 
இராசபதவி - அரசனிலை . 

குள்ளவன் . 
இராசபாட்டை , ) போக்குவரத்துக்குரிய பெரு இராசவள்ளி - கொடிவகை ; வள்ளிவகை . 
இராசபாதை வழி . 

இராசவாகனம் - அரசன் ஊர்தி ; 
ராசபாவம் - அரசத் தன்மை . 

கோவேறு கழுதை . 
இராசபிளவை - முதுகிலுண்டாகும் பெரும் புண் . 

இராசவாய்க்கால் - தலைமையான நீர்க்கால் . 
இராசபுத்தி - கூர்த்த அறிவு ; தனிச் சிறப்பான 

இராசவாழை - குலை ஒன்றுக்கு ஆயிரம் காய்கள் 
அறிவு . 

காய்க்கும் வாழைவகை . 
இராசபுத்திரன் - அரசன் மகன் , கோமகன் . 

இராசவிசுவாசம் - அரச பக்தி . 
இராசபோகம் - அரசன் நுகர்தற்குரிய இன்பம் ; 

இராசவிரணம் - காண்க : இராசபிளவை . 
அரசர்க்குரிய பாதுகாவல் வரி . 

இராசவிருட்சம் - கொன்றைமரம் . 
இராசமகிஷி - அரசன் மனைவி , 

இராசவீதி - அரசர் உலாவருவதற்குரிய பெருந் 
இராசமண்டலம் - அரசர் கூட்டம் . 

தெரு . 
இராசமணி - நெல்வகை . 

ராசவைத்தியம் - பத்தியம் இல்லாத மருத்துவம் . 
இராசமாநகரம் - அரசன் வாழும் பேரூர் ; தலை 

இராசன் - அரசன் ; சந்திரன் ; தலைவன் ; இந்தி 
நகரம் . 

ரன் ; இயக்கன் . 
இராசமாநாகம் - கருவழலைப் பாம்பு . 

இராசனை - வெள்ளைப்பூண்டு . 
இராசமாமந்தம் - ஒருவகைப் பாம்பு . 

இராசா - அரசன் ; ஒரு தெலுங்கச் சாதி . 
இராசமார்க்கம் - காண்க : இராசபாட்டை . 

இராசாக்கினை - அரசன் ஆணை ; 
இராசமாளிகை - அரசன் அரண்மனை , 

அரச 
. 

தண்டனை . 
இராசமானியம் - அரசனால் விடப்பட்ட இறை இராசாங்கம் - அரசுக்குரிய 
யிலி நிலம் . 

உறுப்புகள் ; 

அரசாட்சி . 
இராசமுடி - அரசன் முடி ; தெய்வச்சிலைகளுக்குச் இராசாணி , ) 
சாத்தும் சாயக்கொண்டை . 

இராசாத்தி 
இராசமுத்திரை - அரசன் இலச்சினை , அரசனின் இராசாதனம் - முருக்கு ; முரள் ; அரியணை ; கிங் 
அடையாளக் குறி . 

கிணிப்பாலை . 


} 


சிவிகை; 


} - அரசி . 


இராசாதிகாரம் 


123 


இராப்பத்து 


இராசாதிகாரம் - அரசனுக்குரிய அதிகாரம் . இராசியம் - மறைவு ; பெண்குறி ; தாமரை . 
இராசாமந்திரி - ஒரு விளையாட்டு . 

இராசியளத்தல் - குவித்த தவசத்தை அளத்தல் 
இராசாவர்த்தம் - காண்க : இராசவத்தனம் . 

ராசியெழுத்து - குறியீட்டெழுத்துவகை . 
இராசாளி 

பறவைவகை; வல்லூறு , பைரி ; இராசிலம் - சாரைப்பாம்பு . 
பறவைமாநாகம் . 

இராசிவட்டம் - காண்க : இராசிமண்டலம் . 
இராசாளியார் - கள்ளர்குலப் பட்டப்பெயருள் இராசீகம் - அரசனால் வருவது . 
ஒன்று . 

இராசீவம் - 

தாமரை ; வரைக்கெண்டை ; மான் 
இராசான்னம் - ஒருவகை உயர்ந்த நெல் . 

வகை . 
இராசி - வரிசை ; கூட்டம் ; குவியல் ; இனம் ; இராசை - திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள 
மொத்தம் ; அதிட்டம் ; மேட முதலிய இராசி ; சங்கர நயினார்கோயில் என்னும் தலம் . 
சுபாவம் ; பொருத்தம் ; இராசிக் கணக்கு ; சமா இராசோத்துங்கன் - அரசருள் சிறந்தவன் . 
தானம் ; இராசி 12 : மேடம் , இடபம் , மிதுனம் , இராட்சச - அறுபதாண்டுக் கணக்கில் நாற்பத் 
கற்கடகம் , சிம்மம் , கன்னி , துலாம் , விருச்சிகம் , தொன்பதாம் ஆண்டு . 
தனுசு , மகரம் , கும்பம் , மீனம் . 

இராட்சசம் 

- காண்க : இராக்கதம் . 
இராசிக்கணக்கு - அசல் தொகை , காலம் ஆகிய இராட்சசன் - அரக்கன் . 
வற்றை 

இராசி முறையில் பெருக்கியும் இராட்டிரம் - நாடு ; நகரிலுள்ள மக்கள் ; உற்பாதம் . 
வகுத்தும் கணக்கிடும் கணக்கு வகை . 

இராட்டினஞ்சுற்றுதல் - நூல் நூற்றல் ; சுழல் 
இராசிக்காரன் - அ திட்ட முள்ளவன் . நற்பேறு தேரைச் சுற்றுதல் . 
உடையான் . 

இராட்டினத்தொட்டி - இராட்டினம் போலச் 
இராசிகட்டுதல் - தவச விளைவு 

முன்மதிப் சுழலும் தொட்டி . 
பளவுக்கு வருதல் . 

இராட்டினம் - நூற்கும் பொறி ; நீரிறைக்கும் 
இராசிகம் - இயற்கணிதம் ; அமிசம் ; அரசனால் கருவி ; நூல் சுற்றும் கருவி ; பஞ்சரைக்கும் 

வருவது ; ஓர் இராசி ; குவியல் ; நரம்பு ; வரி . கருவி ; ஏறி விளையாடும் சுழல்தேர் . 
இராசிகாணுதல் - கண்டுமுதற்கணக்குக் கட்டுதல் ; இராட்டினவாழை - வாழைவகை . 
காண்க : இராசிகட்டுதல் . 

இராட்டினவூஞ்சல் - சுழலும் ஊசல் . 
இராசி கூடுதல் - காண்க : இராசிகாணுதல் . 

இராட்டு - இராட்டினம் ; தேன்கூடு . 
இராசிகை - வயல் ; இரேகை ; ஒழுங்கு ; கேழ் இராடம் - வெண்காயம் ; 

கழுதை ; இலாடம் ; 
வரகு . 

பெருங்காயம் . 
இராசிசக்கரம் - இராசி மண்டலம் ; இராசிகளை இராணம் - 

இராணம் - இலை ; மயிலின் தோகை . 
எழுதியடைத்த சக்கரம் . 

இராணி - அரசி . 
இராசிநாமா - உடன்படிக்கைப் பத்திரம் ; உத்தி 

இராணிவாசம் - அரசியின் அந்தப்புரம் .. 
யோகத்தினின்று விலகிக் கொள்வதற்காக இராணுவம் - படை . 
எழுதும் பத்திரம் . 

இராணுவமோடி - அணிவகுப்பு . 
இராசிப்படுதல் - மனம் பொருந்துதல் . 

இராத்திரி - இரவு ; மஞ்சள் . 
இராசிப்பணம் - தனித்தனி எண்ணாமல் மொத்த இராத்திரிகாசம் - வெள்ளாம்பல் . 
அளவில் எண்ணும் பணம் . 

இராத்திரிவேதம் - சேவல் . 
இராசிப்பிரிவு - கோள்கள் இராசியைக் கடக்கை . 

இராதம் - கடைக்கொள்ளி . 
இராசிப்பொருத்தம் - திருமணப் பொருத்தம் இராதாரி - சங்கத்தின் அனுமதிச் சீட்டு . 
பத்தனுள் ஒன்று . 

இராதினி - சல்லகிமரம் ; ஓர் ஆறு ; 

வச்சிரப் 
இராசிப்பொன் - கலப்பற்ற பொன் . 

படை ; மின்னல் ; இடி . 
இராசிபண்ணுதல் - சமாதானம் செய்தல் . 

இராதை - கண்ணன் காதலித்த கோபிகைகளுள் 
இராசிபுடம் - இராசிகளில் கோள் நிற்கும் நிலை 

ஒருத்தி ; விசாகம் ; விஷ்ணுகிராந்தி ; நெல்லி ; 
யைச் சரிவரப் பார்க்கை . 

மின்னல் ; கன்னனின் செவிலித்தாய் . 
இராசிமண்டலம் - கோள்கள் செல்லும் வீதி . 

இராந்து - இடுப்பு . 
இராசியடி - பொலியடித் தவசம் ; அளந்த பின் 

இராந்துண்டு - இலந்தை . 
கிடக்கும் களநெல் . 

இராப்பண் இராக்காலத்தில் :பாடுதற்குரிய 

பண்கள் . 
இராசியத்தானம் - மறைவிடம் . 

இராப்பத்து - திருமால் கோயில்களில் ஏகாதசியை 
இராசியதிபதிப்பொருத்தம் - திருமணப் பொருத் ஒட்டி இரவில் நடைபெறும் சாற்றுமுறை 
தம் பத்தனுள் ஒன்று . 


- 


விழா . 


இராப்பாடி 


124 


இராவுத்தன் 


வைணவ 


வகை . 


. 


இராப்பாடி - விடியுமுன் இரவில் வீட்டுக்கு வீடு இராமாலை - கருக்கல் நேரம் ; இருளடைந்த 
வந்து பாடுபவன் . 

மாலை நேரம் . 
இராப்பாடிக்குருவி - இரவில் பாடும் குருவிவகை . இராமாவதாரம் - தசரத ராமனாக அவதரித்த 
இராப்பாலை - மரவகை . 

திருமால் பிறப்பு ; கம்பராமாயணம் . 
இராப்பிச்சை - சந்திப்பிச்சை ; முன்னிரவில் வரும் இராமாறு - இராத்தோறும் . 
பிச்சைக்காரன் . 

இராமானம் , - தினந்தோறும் உள்ள இரவின் 
இராப்பிரமாணம் - கோளின் மறைவிலிருந்து அளவு ; இரவு . 
உதயம் வரையுள்ள பொழுதின் அளவு . இராமானுசகூடம் 

வழிப்போக்கர்கள் 
இராப்பூ - இரவில் மலரும் மலர்கள் ; ஆம்பல் 

தங்கும் சாவடி . 
முதலியன . 

இராமானுச தரிசனம் - விசிஷ்டாத்துவைதம் , 
இராப்போசனம் - இராச் சாப்பாடு ; கிறித்தவ இராமானுசரால் நிறுவப்பட்ட தத்துவம் . 
சபைச் சடங்குகளுள் ஒன்று . 

இராமானுசம் - வைணவர் பயன்படுத்தும் ஒரு 
இராமக்கன் , ) 

- சிச்சிலுப்பை வகை . 
} 

வகைச் செப்புப் பாத்திரம் . 
இராமகன் 

ரொமானுசீயர் - இராமனுசர் மதத்தைப் பின் 
இராமக்கிரி - குறிஞ்சிப் பண்வகை . 

பற்றுவோர் , ஸ்ரீவைணவர் . 
இராமக்கோவை - கற்கோவை என்னும் கொடி 

இராமிலன் - கணவன் ; மன்மதன் . 

இராமேசுரம் வேர் - சாயவேர் .. 
இராமக்கோழி - நீர்க்கோழி . 

இராமேசுவரம் - இராமனால் நிறுவப்பட்ட ஒரு 
இராமகவி - ஒரு பண் . 

சிவத்தலம் . 
இராமசீத்தா-- மரவகை . 

இராமை - மன்மத நூல் கற்றவள் ; சிறுவழுதலை . 
இராமசேது - இராமர் அணை . 

இராயசக்காரன் - எழுத்து வேலைக்காரன் ; எழுத் 
இராமடங்கா - ஒருவகைப் பொன் நாணயம் . 

தன் . 
இராமடம் - பெருங்காயம் . 

இராயசம் - எழுத்து வேலை ; எழுத்து வேலைக் 
இராமதுளசி - துளசிவகை . 

காரன் ; ஆணைப் பத்திரம் . 
இராம தூதன் - அனுமன் . 

இராயணி - அரசி . 
இராமநவமி - சித்திரை மாதத்து வளர்பிறையில் இராயர் - விசயநகர அரசர் பட்டப்பெயர் ; மகா 
வரும் நவமி திதி ; இராமன் பிறந்த நாள் . 

ராட்டிர மாத்துவப் பிராமணர் பட்டப்பெயர் . 
இராமநாதன் - இராடேச்சரத்தில் இராமனால் இராயன் - அரசன் ; பழைய நாணயவகை . 
வழிபடப்பட்ட லிங்கம் . 

இராயிரம் - இரண்டாயிரம் . 
இராமநாதன் சம்பா - சம்பா நெல்வகை . 

இராவடம் - அசோகு ; அராவுந்தொழில் . 
இராமப்பிரியா - ஒரு பண் . 

இராவடி - ஏலம் ; பேரேலம் . 
இராமபாணம் - இராமர் அம்பு ; ஏட்டுச் சுவடி இராவண சன்னியாசி - தவ வடிவிலிருந்து அவச் 
களைத் துளைத்துக் கெடுக்கும் ஒரு பூச்சி ; செயல் செய்பவன் ; மோசடிக்காரன் . 
பாச்சைவகை ; மல்லிகைவகை ; 

ஒரு வகை 

இராவணம் - விளக்கு ; அழுகை . 
மருந்து . 

இராவணன் - கடவுள் ; இலங்கையை 

ஆண்ட 
இராமம் - அழகு ; விரும்பத்தக்கது ; வெண்மான் ; 

மன்னன் . 
வெண்மை ; கருமை . 

இராவணன் புல் , 

கடற்கரையில் 
இராமமுழியன் - கடல் மீன்வகை . 

ராவணன் மீசை , 

உள்ள ஒருவகைக் 
இராமராச்சியம் - இராமனுடைய அரசாங்கம் 

இராவணன் மோவாய்ப்புல் 

கூரிய புல் , 
போன்ற சிறந்த அரசாங்கம் ; நல்லரசாட்சி . இராவணாகாரம் - பயங்கர வடிவம் . 
இராமலிங்கம் - இராமனால் வழிபடப்பட்ட இராவணாசுரம் - வீணைவகை . 
இராமேச்சரத்துச் சிவ பிரான் ; 

ஆறு படி இராவணாத்தம் - ஒருவகைச் சிறு வீணை . 
கொண்ட மரக்கால் . 

இராவணி - இராவணன் மகனான இந்திரசித்து . 
இராமவாசகம் - தவறாத வாக்கு . 

இராவதம் - சூரியன் குதிரை ; மேகலோகம் . 
இராமன் - சந்திரன் ; பரசுராமன் ; தசரதராமன் ; | இராவதி - ஒரு கொடி ; ஓர் ஆறு ; யமபுரம் , 
பலராமன் . 

இராவிரேகு - தலையணிகளுள் ஒன்று ; அரசிலைச் 
இராமன்சம்பா - சம்பாவகை . 

சுட்டி ; அரைமூடி . 
இராமாயணம் - இதிகாசங்களுள் ஒன்று ; திருமால் | இராவுத்தராயன் - குதிரைச் சேவகரின் தலைவன் . 
அவதாரமான இராமனது வரலாற்றைக் இராவுத்தன் - குதிரை வீரன் ; தமிழ் முகம்மதி 
கூறும் நூல் . 

யருள் ஒரு பிரிவினரின் பட்டப்பெயர் . 


இராவுத்தாங்கம் 


125 


இருணிலம் 


பகை ; 


இராவுத்தாங்கம் - ஒருவகைக் கொண்டாட்டம் . இருகண் -- ஊனக்கண் ஞானக்கண் . 
இராவுதல் - அராவு தல் . 

இருகரையன் - இரண்டு நோக்குள்ளவன் . 
இராவைக்கு - காண்க : இரவைக்கு . 

இருகால் - அரை ; இருமுறை ; இரண்டு பாதம் , 
இராவோன் - சந்திரன் . 

கவறாட்டத்தில் குறித்த ஓர் எண் . 
இரிக்கி - பெருங்கொடிவகை . 

இருகுரங்கின்கை -- முசுமுசுக்கை . 
இரிகம் -- இதயம் , மனம் . 

இருகுறள் நேரிசைவெண்பா - இரண்டு குறட்பாக் 
இரிசல் - பிளவு ; மனமுறிவு . 

களைக் கொண்ட நேரிசைவெண்பாவகை . 
இரிசால் - காண்க : இருசால் , 

இருகை - இரண்டு கைகள் ; இருபக்கம் . 
இரிசியா - பூனைக்காலி . 

இருகோட்டறுவை - முன்னும் பின்னும் தொங்க 
இரிஞ்சி - மகிழ் . 

லாக விடும் துகில் . 
இரிஞன் -- பகைவன் . 

இருங்கரம் -- பதக்கு . 
இரிட்டம் - நன்மை ; வாள் ; தீமை ; பாவம் . இருசகம் - மாதுளை . 
இரிணம் - உவர் நிலம் . 

இருசாதி - கலப்புச் சாதி . 
இரித்தல் - தோற்றோடச் செய்தல் ; கெடுத்தல் ; இருசால் - தண்டற்பணம் செலுத்துகை ; 
கரு 
ஓட்டுதல் . 

வூலத்துக்கு அனுப்பும் பணம் . 
இரித்தை - சதுர்த்தி , நவமி , சதுர்த்தசி என்னும் இருசி - பூப்படையும் தன்மையில்லாப் பெண் ; 
திதிகள் ; நாழிகை. 

ஒரு பெண்பிசாசு . 
இரிதல் - கெடுதல் ; ஓடுதல் ; விலகுதல் ; வடிதல் ; இருசீர்ப்பானி - இரட்டைத் தாளம் . 
அஞ்சுதல் . 

இருசு - நேர்மை ; வண்டியச்சு ; மூங்கில் 
இரிப்பு -- அச்சுறுத்தல் ; ஓட்டுதல் ; தோல்வியுறச் 

இருசுகந்தபூண்டு - மருக்கொழுந்து . 
செய்தல் . 

ருசுடர் - சந்திரசூரியர் . 
இரிபு - அச்சம் ; ஓடுதல் ; தோல்வி ; 

இருசுழி - இரட்டைச்சுழி . 
பகைவன் ; வெறுப்பு . 

இருஞ்சிறை - காவல் ; மதில் ; நரகம் . 
இரிபேரம் - வெட்டிவேர் . 

இருட்கண்டம் - கழுத்தணிவகை . 
இரிமான் - எலிவகை . 

இருட்கண்டர் -- சிவபெருமான் .. 
இரியல் - அச்சத்தால் நிலைகெடுகை ; விட்டுப் 

இருட்சரன் - இருட்டில் திரிவோன் ; இராக்கதன் , 
போதல் ; விரைந்து செல்கை ; அழுகை . 

இருட்சி - இருள் ; இருட்டு ; மயக்கம் . 
இரியல் போக்குதல் - சாய்ந்து கொடுத்தல் . 

இருட்டு -- இருள் ; அறியாமை . 
இரியல் போதல் - தோற்றோடுதல் . 

இருட்டுதல் - இருளடைதல் ; மந்தாரமிடுதல் . 
இரீதி - பித்தளை ; இயற்கைக் குணம் ; இரும்புக் 
கறை ; எல்லை; கிட்டம் ; நாட்டு வழக்கம் ; நீர் இருப்பகைவன் - சூரியன் . 
பொசிந்தொழுகல் ; பாரம்பரியமான வழக்கம் ; | இருட்படலம் , ! 
பித்தளைப் பஸ்பம் . 

- இருளின் தொகுதி . 

இருட்பிழம்பு 
இரு - பெரிய ; கரிய ; இரண்டு . 

இருட்பூ -- ஒருவகை மரம் . 
இருக்கணை - சித்திரவேலைக்குதவும் மரவகை . இருடி - ஆந்தை ; முனிவன் ; வேதம் . 
இருக்கம் - நட்சத்திரம் ; கரடி ; இராசி . 

இருடி ( டீ ) கம் - இந்திரியம் . 
இருக்கமாலி - 766 முழ அகலமும் உயரமும் இருடி ( டீ ) கேசன் - திருமால் . 
உள்ளதாய் 766 சிகரங்களோடு 96 மேனிலைக் இருண்டி 

இருண்டி - சண்பகம் . 
கட்டுகள் கொண்ட கோயில் . 

இருண்மதி - தேய்பிறைச் சந்திரன் ; அமாவாசை . 
இருக்கன் - இருக்குவேதமுணர்ந்தவன் ; பிரமன் . இருண்மலம் - ஆணவமலம் . 
இருக்காழி - இரண்டு விதைகளையுடைய காய் . இருண்மை - இருளுடைமை ; இருண்டிருக்கும் 
இருக்கு - வேதமந்திரம் ; இருக்குவேதம் . 

தன்மை . 
இருக்குக்குறள் - சிறிய பாவகை . 

இருணபாதகன் - கடன் தீர்க்காமல் மோசம் 
இருக்குகை , ) 

செய்பவன் . 

இருணம் - உவர்நிலம் ; கடன் ; கழிக்கப்படும் 
இருக்கு வேதம் - முதல் வேதம் . 

எண் ; கோட்டை ; நிலம் ; நீர் . 
இருக்கை - உட்கார்ந்திருக்கை ; ஆசனம் ; இருப் | இருணாள் - இருள் நாள் ; தேய்பிறைப் பக்கத்து 
பிடம் ; குடியிருப்பு ; கோள்கள் இருக்கும் 
இராசி ; ஊர் ; கோயில் ; அரசர் போர்புரியக் 

இருணி - பன்றி . 
காலம் கருதியிருக்கும் இருப்பு . 

இருணிலம் - நரகம் . 


இருக்குதல் - இருத்தல் . 


} 


நாள் . 


இருத்தல் 


126 


இருப்பாணி 


இருத்தல் - உளதாதல் ; நிலைபெறுதல் ; உட்காரு இருதிணை - உயர்திணை அஃறிணை ; இயங்கு 
தல் ; உள்ளிறங்குதல் ; உயிர் வாழ்தல் ; அணிய திணை நிலைத்திணை . 
மாயிருத்தல் ; உத்தேசித்தல் ; ஒரு துணை இருது - ருது ; இரண்டு மாத பருவம் ; மகளிர் 
வினை ; முல்லை உரிப்பொருள் . 

பூப்பு ; முதற் பூப்பு ; தக்க காலம் ; கடவுளின் 
இருத்தி - சித்தி ; வட்டி . 

முத்தொழில் ; பிரபை . 
இருத்திப் பேசுதல் - அழுத்திச் சொல்லுதல் . இருதுகாலம் - மாதவிடாய்க் காலம் ; கருத்தரிக் 
இருத்திப்போடுதல் - நிலைக்கச் செய்தல் ; அசை கும் காலம் . 
யாமல் செய்தல் . 

இருதுசங்கமனம் - பூப்புற்ற நாளில் 

முதன் 
இருத்தினன் - இருத்துவிக்கு ; யாக புரோகிதன் , முதலாகத் தலைவன் தலைவியரைக் கூட்டு 
வேள்வி செய்து வைப்பவன் . 

தற்குச் செய்யுஞ் சடங்கு . 
இருத்து - வயிரக்குற்றங்களுள் ஒன்று ; நிலை இருது சந்தி - இரண்டு 

இரண்டு பருவங்கள் சந்திக்கும் 
யான பொருள் ; அமுக்குகை . 

காலம் . 
இருத்துதல் - உட்காரச் செய்தல் ; தாமதிக்கச் இருது சாந்தி - பூப்புற்ற பெண்ணுக்குத் தீங்கு 
செய்தல் ; அழுத்துதல் ; அடித்து உட்செலுத்து நேரிடாதபடி செய்யும் சடங்கு ; சோபன 
தல் ; நிலைபெறச் செய்தல் ; கீழிறக்குதல் . கலியாணம் ; சாந்திக் கலியாணம் . 
இருத்துவிக்கு - காண்க : இருத்தினன் . 

இருது நுகர்பு - பருவங்கட்குரிய அனுபவம் . 
இருத்தை - சேங்கொட்டை ; சதுர்த்தி , நவமி , இருதுமதி - பூப்படைந்த பெண் , கருத்தரித்தற் 
சதுர்த்தசி எனப்படும் நான்கு , ஒன்பது , 

குரிய நிலையிலிருப்பவள் . 
பதினான்காம் பக்கங்கள் ; இருபத்து நான்கு இருதுவலி -- இருதுகாலகுன்மம் என்னும் நோய் . 
நிமிடங் கொண்ட ஒரு நாழிகை; நாழிகை இருதுவாதல் - பெண் பூப்படைதல் . 
வட்டில் . 

இருந்த திருக்கோலம் - திருமாலின் வீற்றிருக்கும் 
இருதம் - காண்க : உஞ்சவிருத்தி ; நீர் ; மெய்ம்மை . இருப்பு . 
இருதயகமலம் - உள்ளத்தாமரை .. 

இருந்ததேகுடியாக - எல்லாருமாக .. 
இருதயத்துடிப்பு - மார்பு படபடவென்று 

இருந்தாற்போல் - திடீரென்று . 
அடித்துக்கொள்ளுகை . 

இருந்தில் - காண்க : இருந்தை . 
இருதயம் - இதயம் ; மனம் ; நேசத்துக்கு உறை இருந்து - காண்க : இருந்தை ; ஐந்தாம் வேற்று 
விடமான இடம் ; கருத்து ; நடு , 

மைச் சொல்லுருபு . 
இருதலை - இருமுனை . 

இருந்து போதல் - செயலறுதல் ; கீழே அழுந்து 
இருதலைக்கபடம் - விலாங்குமீன் . 

தல் ; விலைபோகாது தங்குதல் . 
இருதலைக்கொள்ளி - இரு முனையிலும் தீயுள்ள இருந்தும் - ஆகவும் . 
கட்டை ; எப்பக்கத்தும் துன்பஞ் செய்வது . 

இருந்தேத்துவார் - அரசனை உட்கார்ந்தே புகழ் 
இருதலை ஞாங்கர் - இருதலையும் கூருள்ள 

வார் , மாகதர் . 
முருகன் வேல் . 

இருந்தை - கரி . 
இருதலைநோய் - எழுஞாயிறு என்னும் நோய் . 

இருநடுவாதல் - இடைமுரிதல் . 
இருதலைப் பகரங்கள் - எழுத்துகளை உள்ளடக்கி 

இருநா - பிளவுபட்ட நாக்கையுடையது ; 
நிற்கும் [ ] என்னும் குறியீடுகள் . 

உடும்பு ; பாம்பு . 
இருதலைப்பாம்பு , இருதலை மணியன் , இருநிதி - சங்கநிதி பதுமநிதி . 
இருதலைப்புடையன் ] னு ( 
இருதலைப்புள் - இரண்டு தலைகளுள்ள பறவை . 

உரியவன் , குபேரன் . 
இருதலைமணியம் - நண்பன்போல் நடித்து இரு இருநியமம் - இருவேறு கடைகள் ; அல்லங்காடி 
வரிடையே கலகம் விளைவிக்கும் தொழில் . 

நாளங்காடி . 

இருநிலம் - பெரிய பூமி . 
இருதலைமணியன் - பாம்பில் ஒருவகை ; கோள் 
சொல்லுவோன் . 

இருநிறமணிக்கல் - இரத்தினவகை .. 

இருநினைவு - இரண்டுபட்ட எண்ணம் . 
இருதலை மாணிக்கம் - ஒரு மந்திரம் ; முத்தி 

இருநீர் - பெருநீர்ப்பரப்பு , கடல் . 
பஞ்சாட்சரம் . 

இருப்பணிச்சட்டம் - வண்டி யோட்டுவோன் 
இருதலைமூரி - காண்க : இருதலைப்பாம்பு .. 

இருத்தற்குரிய முகப்புச் சட்டம் . 
இருதலைவிரியன் - பாம்புவகை . 

இருப்பவல் - ஒரு மருந்துப் பூண்டு . 
இருதாரைக் கத்தி - இருபக்கமும் கூர்மையுள்ள இருப்பன - நிலைத்திணைப் பொருள்கள் . 
கத்தி . 

இருப்பாணி 

- இரும்பினால் செய்த ஆணி . 


இருப்பிடம் 


127 


இரும்புச்சலாகை 


இருப்பிடம் வாழும் இடம் ; இருக்கை ; பிருட்டம் . இருபன்னியம் - சேங்கொட்டை . 
இருப்பு - இருக்கை ; மலவாய் ; இருப்பிடம் ; குடி இருபால் - இருமை ; இம்மை மறுமை ; இரண்டு 

யிருப்பு ; நிலை ; கையிருப்பு ; பொருண்முதல் பக்கம் . 
இருப்புக்கச்சை - வீரர் அணியும் இருப்புடை . இருபாவிருபஃது - பிரபந்த வகை , வெண்பா 
இருப்புக்கட்டி - வரிவகை . 

அகவல் மாறிமாறி இருபது பாடல் அந்தாதி 
இருப்புக்கட்டை - சாவியின் தண்டு ; சுத்தியல் . 

யாய் வருவது ; 

மெய்கண்ட சாத்திரத்துள் 
இருப்புக்கம்பை - வண்டி ஓட்டுபவனுக்கு வண்டி ஒன்று . 
யின் முன் அமைக்கப்பட்ட இருக்கை . 

இருபான் - இருபது . 
இருப்புக்காய்வேளை - இரும்புக்காய் வேளை இருபிறப்பாளன் - பார்ப்பனன் ; உபநயனத்திற்கு 
என்னும் செடி.. 

முன் ஒரு பிறப்பும் பின் ஒரு பிறப்புமாகவுள்ள 
இருப்புக்கிட்டம் - இரும்பு உருகிய கட்டி . 

வன் ; சந்திரன் ; சுக்கிரன் . 
இருப்புக்கொல்லி - சிவனார்வேம்பு . 

இருபிறப்பு - இரண்டு வகையான பிறப்பு ; பல் ; 
இருப்புக்கோல் - நாராசம் ; அறுவை மருத்து பார்ப்பனர் ; சந்திரன் ; பறவை . 
வனின் கருவியுள் ஒன்று . 

இருபிறவி - இருசாதி சேர்ந்து பிறக்கும் உயிரினம் . 
இருப்புச்சட்டம் - காண்க : இருப்பணிச்சட்டம் . இருபுட்சன் - இடியேறு ; இந்திரன் ; துறக்கம் . 
இருப்புச்சலாகை -- இரும்பினால் ஆன நீண்ட இருபுட்சி -- இந்திரன் . 
கோல் . 

இருபுடை மெய்க்காட்டு - ஒன்றே இருவேறு வகை 
இருப்புச்சிட்டம் - காண்க : இருப்புக்கிட்டம் . 

யாகத் தோற்றுவது . 
இருப்புச்சில் - சிறுவர் விளையாட்டுக் கருவி . இருபுரியாதல் - மாறுபாடாதல் . 

. 

இருபுலன் -- மலசலங்கழி நிலை . 
இருப்புச்சுவடு - இரும்பினாலான சட்டை . 

இருபுறவசை - வசைபோன்ற வாழ்த்து . 
இருப்புச்சுற்று - இரும்புப் பூண் . 

இருபுறவாழ்த்து - வாழ்த்துப்போன்ற வசை . 
இருப்புத்தாள் - இருப்புக்கோல் . 

இருபுனல் - கீழ்நீர் மேல் நீர்கள் . 
இருப்புத்திட்டம் - செலவு நீக்கி மீதியுள்ள 

இருபூ - இருபோகம் , ஆண்டுக்கு இருமுறை 
தொகை . 

பெறும் விளைச்சல் . 
இருப்புநகம் - வெற்றிலை கிள்ளும் கருவி . 

இருபூலை - பூலா ; வெள்ளைப் பூலாஞ்சி . 
இருப்புநாராசம் - ஓர் இரும்பு ஆயுதம் ; ஓலையில் இருபெயரொட்டு - பொதுவும் சிறப்புமாக வரும் 
கோக்கப்படும் இருப்புக்கோல் . 

இரு பெயர்கள் ஆகிய என்னும் பண்புருபு 
இருப்புநெஞ்சு - இரக்கமில்லாத நெஞ்சு , 

இடையே தொக்கு நிற்ப இணைந்து வருவது . 
மனம் .. 

இருபேருரு - இரு வேறு வடிவம் ஒருங்கிணைந்து 
இருப்புப்பத்திரம் - இரும்புத் தகடு . 

காண்பது ; குதிரை முகமும் ஆள் உடலுங் 
இருப்புப்பாதை - இரயில் பாதை , தண்டவாள 

கொண்ட சூரன் ; நரசிங்கன் ; ஆண்டலைப் 
வழி . 

புள் ; மாதொருகூறன் . 
இருப்புப்பாரை - குழி தோண்டுங் கருவி . 

இருபொருள் - கல்வியும் செல்வமும் ; வெவ்வேறு 
இருப்புப்பாளம் - இரும்புக்கட்டி , 

வகையான இரண்டு கருத்து . 
இருப்புமணல் - இரும்பு கலந்த மண் . 

இருபோகம் - இருமுறை விளைவு ; நிலமுடையோ 
இருப்புமுள் - தாறு ; யானை அல்லது குதிரையைக் 

னுக்கும் குடிகளுக்கும் உரிய பங்கு . 
குத்தும் கோல் . 

இருபோது காலை மாலைகள் . 
இருப்புமுறி - செடிவகை . 

இரும் - இருமல் ; பெரிய ; கரிய . 
இருப்புயிர் - நரகர் உயிர் . 

இரும்ப ( பி ) லி -- செடிவகைகளுள் ஒன்று . 
இருப்புலக்கை - இரும்பாலான உலக்கை . 

இரும்பன் - அகழெலி . 
இருப்புலி - துவரை . 

இரும்பாலை - பாலை 
மரவகை ; இரும்புத் 
இருப்பூறல் - இரும்புக் கறை . 

தொழிற்சாலை . 
இருப்பூறற்பணம் - கலப்பு வெள்ளிநாணயம் . இரும்பினீர்மை இழிந்தநிலை . 
இருப்பெழு - உழலை ; குறுக்காக இடும் இரும்புக் இரும்பு - கரும்பொன் ; ஆயுதம் ; பொன் ; செங் 
கம்பி . 

காந்தள் ; கிம்புரி ; கடிவாளம் . 
இருப்பை - இலுப்பைமரம் . 

இரும்புக்காய்வேளை - வேளைவகை . 
இருப்பைப்பூச்சம்பா - நெல்வகை 

இரும்புக்கொல்லன் - கருங்கொல்லன் . 
இருபது , - இரண்டு பத்து . 

இரும்புச்சலாகை - அறுவைச் சிகிச்சைக் கருவி 
இருபஃது 

வகை ; இருப்பு நாராசம் . 


வன் 


இரும்புத்துப்பு 


128 


இருளன் 


இரும்புத் துப்பு , ) 

இருவணைக்கட்டை - வண்டியின் முகவணை . 
மண்டூரம் ; இருப்புக்கிட்டம் . 
இரும்புத் துரு ப 

இருவயிற்பற்று - அகப்பற்று புறப்பற்று . 
இரும்புப்பெட்டி - உருக்கால் அமைந்த பேழை . இருவருந்தபுநிலை - எயிலின் அகத்தும் புறத்தும் 
இரும்புப் பொடி - அரப்பொடி . 

நின்ற வேந்தரிருவரும் பொருது வீழ்ந்தமை 
இரும்புயிர் - நரகருயிர் . 

கூறும் புறத்துறை . 
இரும்புலி - ஒருவகைச் செடி ; துவரை . 

இருவல் நொரு ( று ) வல் - இடிந்தும் இடியாதது ; 
இரும்புள் - மகன் றில் பறவை . 

நன்றாக மெல்லப்படாத உணவு . 
இரும்புளி - மரவகை . 

இருவாட்சி - கருமுகைச் செடி . 
இரும்பை - காண்க : இருப்பை ; குடம் ; பாம்பு . இருவாட்டித்தரை - மணலும் களியுமான நிலம் . 
இரும்பொறை - மிகுந்த பொறுமை ; சேரர் 

பொறுமை ; சேரர் இருவாடி - காண்க : இருவாட்சி . 
பட்டப் பெயர்களுள் ஒன்று . 

இருவாம் - நாமிருவரும் . 
இருமடங்கு - இரட்டித்த அளவு . 

இருவாய்க்குருவி - ஒருவகை மலைப்பறவை . 
இருமடி - இருமடங்கு ; இருவேறு முறையில் மாறி இருவாய்ச்சி 

இருவாய்ச்சி - காண்க : இருவாட்சி . 
வருகை . 

இருவாரம் - மேல்வாரமும் குடிவாரமும் . 
இருமடியாகுபெயர் - ஆகுபெயர்வகை ; கார் 

இருவி - தினை முதலியவற்றின் அரிதாள் ; வச்ச 
என்னும் கருமையின் பெயர் முதலில் மேகத்தை நாபி என்னும் நச்சுப்பூண்டு . 
யும் , பின் அம் மேகம் மழை பொழியும் கார் இருவிக்காந்தம் - ஒரு நச்சு மூலிகை . 
காலத்தையும் உணர்த்துதல் போல்வது . இருவில் - கரிய ஒளி . 
இருமடியேவல் - ஈரேவல் ; பிறவினையின்மேற் பிற இருவிள 

இருவிள - பனையோலை ; வேணாட்டகத்து ஓர் 
வினை ; ‘ கற்பிப்பி என்றாற்போல வருவன . ஊர் ; கருவூரினகத்து ஒரு சேரி . 
இருமரபு - தாய்வழி தந்தை வழிகள் . 

இருவினை - நல்வினை தீவினைகள் . 
இருமருந்து - சோறும் தண்ணீரும் . 

இருவினையொப்பு - புண்ணிய பாவங்களை ஒரு 
இருமல் - கக்கல் ; காசம் ; ஆட்டு நோய்வகை . தன்மையாகச் செய்துவிடுகை . 
இருமனப்பெண்டிர் - பரத்தையர் . 

இருவீடு - ஒருவகை மரம் . 
இருமனம் - வஞ்சகம் ; துணிபின்மை . 

இருவுதல் - இருக்கச்செய்தல் . 
இருமா - பத்தில் ஒரு பங்கு . 

இருவேம் - இருவராகிய நாம் . 
இருமாவரை - அரைக்கால் , எட்டில் ஒரு பங்கு . இருவேரி ( லி ) - வெட்டிவேர் . 
இருமான் - எலிவகை . 

இருவேல் - பர்மா நாட்டு மரவகை . 
இருமிமலைத்தகி - பூனைக்கண் குங்கிலியம் . இருள் - அந்தகாரம் ; கறுப்பு ; மயக்கம் ; அறி 
இருமு - இருமல் . 

யாமை ; துன்பம் ; நரகவிசேடம் ; 

பிறப்பு ; 
இருமுதல் - கக்குதல் .. 

குற்றம் ; மரகதக்குற்றம் எட்டனுள் ஒன்றா 
கிய கருகல் ; மலம் ; யானை ; இருவேல் ; இருள் 

மரம் . 
இருமுற்றிரட்டை - ஒரு செய்யுளில் ஓரடி முற் இருள் ( ளு) தல் - ஒளிமங்குதல் ; கறுப்பாதல் ; 
றெதுகையாய் மற்றையடி 
மற்றையடி மற்றொரு முற் 

அறியாமை கொள்ளுதல் . 
றெதுகையாய் வருவது . 

இருள்பாலை - ஏழிலைப் பாலை . 
இருமுறி - இருப்புமுறி என்னும் செடி . 

இருள்மரம் -- ஒருவகைப் பெரிய மரம் . 
இருமை -- பெருமை ; கருமை ; இருதன்மை ; இரு 

இருள்வட்டம் - எழுநரகத்துள் ஒன்று . 
பொருள் ; இம்மை மறுமைகள் . 

இருள்வரை - கிரௌஞ்சமலை . 

இருள்வலி - சூரியன் . 
இருலிங்கவட்டி - சாதிலிங்கம் . 

இருள்வாசி - காண்க : இருவாட்சி . 
இருவகை அறம் - இல்லறம் துறவறம் . 

இருள்வீடு - நூக்கமரம் ; சோதிவிருட்சம் , 
இருவகை ஏது - ஞாபகஏது காரகஏது . 

இருள்வேல் - காண்க : இருவேல் . 
இருவகைக் கூத்து - சாந்தி விநோதம் . 

இருளடித்தல் - இருளால் தீங்குண்டாதல் ; வெளிப் 
இருவகைத்தோற்றம் - இயங்கும்பொருள் இயங் படாது மறைத்தல் . 
காப் பொருள் , சரம் அசரம் . 

இருளடைதல் - பொலிவின்றியிருத்தல் . 
இருவகைப்பொருவு - உறழ்பொருவு உவமைப் இருளல் - காண்க : இருள் ( ளு ) தல் . 
பொருவு . 

இருளறை - ஆணவமலம் . 
இருவகைப்பொருள் - கல்விப்பொருள் செல்வப் இருளன் - ஒருசார் வேடச் சாதியான் ; ஒரு சிறு 
பொருள் . 

தேவதை ; வரிக்கூத்துவகை . 


இருமுதுகுரவர் } - பெற்றோர் . 


இருளி 


129 


இல்லகம் 


இருளி - பன்றி ; கருஞ்சீரகம் ; இருசி , பூப்படையும் | இரேவற்சின்னி - நாட்டு மஞ்சட் சீனக்கிழங்கு ; 
தன்மையில்லாப் பெண் ; நாணம் . 

மரவகை . 
இருளுலகம் - நரகம் . 

ரேவு - ஆயத்துறை ; இறங்குதுறை . 
இருளுவா - அமாவாசை . 

இரேவை - நருமதை ஆறு ; அவுரி . 
இருளை - நாணம் . 

இரை - ஒலி ; பறவை , விலங்கு முதலியவற்றின் 
இருளோவியகரை - முத்தி . 

உணவு ; 

உண்ட உணவு ; நாக்குப்பூச்சி ; பூமி ; 
இரேக்கு - தங்கத்தாள் ; பூவிதழ் ; 

ஒருவகைச் 

நீர் ; கள் ; வாக்கு . 
சல்லா . 

இரைக்குடல் - இரைப்பை . 
இரேகம் - அச்சம் ; ஐயம் ; தவளை ;; உடல் ; இரைக்குழல் - உணவு செல்லுங்குழல் . 
வயிற்றுக்கழிச்சல் . 

இரைகொள்ளி - இரையொதுக்கும் பறவையின் 
இரேகழி - காண்க : இடைகழி . 

மிடறு ; பெருந்தீனி தின்போன் ( ள் ) . 
இரேகாம்சம் - பூமியைத் தென்வடலாக 360 சம இரைச்சல் - ஆரவாரம் , ஒலி . 
பங்குகளாய்ப் பிரிக்கப்பட்டவற்றுள் ஒரு இரைசல் - மாணிக்கக் குற்றவகை ; சுரசுரப்பு . 
பாகம் . 

இரைத்தல் - ஒலித்தல் ; சீறுதல் ; மூச்சுவாங்குதல் ; 
இரேகி - ஒன்று படு ; நற்பேறுடையவன் ( ள் ) ; வீங்குதல் . 
கீழ்மகன் ( ள் ) . 

இரைத்து - இரண்டு ; புலி தொடக்கி 
இரேகித்தல் - ஒன்றுபடுதல் ; எழுதுதல் ; சேருதல் ; இரைதல் - ஒலித்தல் ; கூச்சலிடுதல் . 
பழகுதல் . 

இரைதேர்தல் - உணவு தேடுதல் . 
இரேகுத்தி - ஒரு பண்வகை . 

இரைதேறுதல் - உணவு செரியாமல் தங்குதல் . 
இரேகை - வரி ; கைகால் முகம் முதலியவற்றி இரைப்பற்று - செரியாத உணவு . 
லுள்ள வரை ; வரை ; எழுத்து ; சந்திரகலை ; இரைப்பு - இரைச்சல் ; மூச்சு வாங் குகை; 
அரசிறை ; தராசு , படி முதலியவற்றின் அளவு இரைப்பு நோய் ; மோகம் ; கரப்பான்பூச்சி . 
கோடு ; இடையறா ஒழுங்கு ; வஞ்சம் ; சித்திரம் . இரைப்புமாந்தம் - மாந்தவகை . 
இரேசககுணா -- கடுகு . 

இரைப்பூச்சி - நாக்குப்பூச்சி 
இரேசகம் - பிராணாயாமம் ; காற்றை மூக்கால் இரைப்பெட்டி - பறவை இரையொதுக்கும் 
புறத்தே கழிக்கை ; பேதிமருந்து . 

மிடற்றுப்பை ; பிச்சை வாங்கும் பெட்டி . 
இரேசகி - கடுக்காய் ; சீந்தில் . 

இரைப்பெலி - இழுப்புண்டாக்கும் எலி . 
இரேசகித்தல் - மூச்சுக் காற்றை வெளிவிடுதல் . இரைப்பை - இரைக்குடல் , 
இரேசம் - இதள் , சூதம் , பாதரசம் . 

இரைமீட்டல் - அசைபோடுதல் . 
இரேசன் - வெள்ளைப்பூண்டு ; அரசன் ; வருணன் ; இரையெடுத்தல் - பறவை , பாம்பு முதலியன 
திருமால் . 

உணவு கொள்ளுதல் ; உணவு தின்னுதல் ; அசை 
இரேசனம் - விரேசனம் ; குறைத்தல் ; மூக்கின் போடுதல் , 

தொளையிலிருந்து காற்றை வெளி இரௌத்தன் - காண்க : இராவுத்தன் . 
விடுதல் ; வெறுமையாக்கல் . 

இரௌத்திரம் - பெருஞ்சினம் ; ஒன்பான் 
இரேசனி - சிவதை ; ஞாழல் ; நேர்வாளவித்து ; யுள் ஒன்று ; பகலிரவுகளுக்குத் தனித்தனியே 
மனோசிலை என்னும் நஞ்சுவகை . 

உரிய பதினைந்து முழுத்தங்களுள் முதலாவது . 
இரேசித்தல் - மூச்சை வெளியே விடுகை . 

இரௌத்திரி அறுபதாண்டுக் கணக்கில் 
இரேசிதம் - குதிரை நடையுள் ஒன்று ; குதிரை ஐம்பத்து நாலாம் ஆண்டு ; ஒரு சிவசித்தி . 
வட்டமாய் ஓடல் ; நாட்டியவகை . 

இரௌரவம் - ஒரு நரகம் ; சிவாகமத்துள் ஒன்று . 
இரேசுதல் - செரியாமை . 

இல் - இடம் ; வீடு ; இல்லறம் ; மனைவி ; மருத 
இரேணு - துகள் ; பூந்துகள் ; பற்பாடகப் புல் . முல்லை நிலங்களின் தலைவியர் ; குடி ; இராசி ; 
இரேணுகை - காட்டுமிளகு ; தவிடு ; தக்கோலம் ; தேற்றாங்கொட்டை ; இன்மை ; சாவு ; எதிர் 
பரசுராமன் தாய் . 

மறை இடைநிலை ; ஐந்தாம் வேற்றுமை 
இரேதசு - விந்து , சுக்கிலம் . 

உருபு ; ஏழாம் வேற்றுமை உருபு . 
இரேபன் - கொடியன் ; நிந்திக்கத்தக்கவன் . இல்பொருள் - அசத்து ; இல்லாத பொருள் . 
இரேயம் - காய்ச்சி வடித்த சாராயம் ; கள் . இல்பொருள் உவமை - இல்லாத ஒன்றனைக் 
இரேவடம் - சூறைக்காற்று ; வலம்புரிச் சங்கு ; கற்பித்துக்காட்டும் உவமை , அபூத உவமை . 
மூங்கில் . 

இல்லக்கிழத்தி - மனைவி . 
இரேவதி - ஒரு நட்சத்திரம் ; பலராமன் மனைவி . இல்லகம் - வீடு . 


ஒரு 


சுவை 


17 


இல்லடை 


130 


இலக்கண வழு 


லுவமம் . 


கடமை . 


கணவனை 


- 


இல்லடை - அடைக்கலம் ; அடைமானப் | இல்லுறைகல் - அம்மிக்கல் . 
பொருள் ; ஒட்டடை ; பண்டசாலை ; இல் | இல்லுறைதெய்வம் - வீட்டில் வாழும் தெய்வம் . 

இல்லெலி - வீட்டெலி . 
இல்லடைக்கலம் - அடைக்கலப் பொருள் ; அடை இல்லெனல் - இல்லையென்று 

சொல்லி மறுத் 
மானப் பொருள் . 

தல் ; பொருள் இல்லை என்று சொல்லுதல் ; 
இல்லத்துப்பிள்ளை - ஈழவர் பட்டப்பெயர் . 

இறந்து போனான் என்று சொல்லுதல் ; சூனிய 
இல்லது - பிரகிருதி ; இல்லாதது ; கிடைக்காதது ; மாகுகை . 
இல்பொருள் ; மனையிலுள்ளது :: 

மனைவியி 

இல்லை - உண்டு என்பதன் எதிர்மறை ; 
னுடையது . 

இன்மைப் பொருளை உணர்த்தி ஐம்பால் 
இல்லம் - வீடு ; மனைவி ; இல்வாழ்க்கை ; தேற்றா 

மூவிடத்திலும் வரும் ஒரு குறிப்பு வினைமுற்று ; 
மரம் . 

சாதலை உணர்த்தி ஐம்பால் மூவிடத்திலும் 
இல்லல் - நடக்கை ; கடத்தல் ; போகுதல் . 

வரும் ஒரு குறிப்பு வினைமுற்று . 
இல்லவள் - மனைவி ; வறியவள் . 

இல்லைசெய்தல் - மறுத்தல் . 
இல்லவன் - கணவன் ; தலைவன் ; வறிஞன் . 

இல்லொடுவரவு - குடிப்பிறப்பு . 
இல்லவை -- இல்லாதவை ; மனையில் உள்ளவை . 

இல்லொழுக்கம் - காண்க : இல்லறம் . 
இல்லறம் - இல்வாழ்க்கை , இல்லத்தில் மனையா 

இல்வழக்கு - பொய்வழக்கு ; இல்லதனை இல்லை 
ளோடு கூடிவாழும் ஒழுக்கம் ; இல்வாழ்வார் 

யென்கை . 
இல்லாக்குடி - வறுமைக் குடும்பம் . 

இல்வாழ்க்கை - மனையாளோடு கூடிவாழ்கை ; 

இல்லறத்தில் வாழ்கை . 
இல்லாக்குற்றம் - வறுமை ; அபாண்டம் . 
இல்லாண்முல்லை - பாசறைத் 

இல்வாழ்பேய் - பொருந்தா மனைவி , 

தலைவனை 
இல்லாள் நினையும் புறத்துறை ; 

இல்வாழ்வான் - இல்லறத்தோடு கூடி வாழ்பவன் . 

தலைவி 
வாழ்த்தி விருந்தோம்பும் 

இல்வாழ்வு - காண்க : இல்வாழ்க்கை . 
இல்லின் மிகுதியைக் கூறும் புறத்துறை . 

இல - இலவு , இலவமரம் ; ஏடீ என்னும் 
இல்லாண்மை குடியினை ஆளும் தன்மை ; தன் 

பொருளில் வரும் விளிப்பெயர் . 
குடியிலுள்ளாரை உயரச்செய்து தன்வழிப் இலக்கணக்கருமம் - சாமுத்திரிகம் ; அங்க 
படுத்தல் , 

இலக்கண நூல் .. 
இல்லாத்தனம் 
வறுமை . 

இலக்கணச்சிதைவு - இலக்கண நூலிலே விதித்த 
இல்லாததும்பொல்லாததும் - பொய்யும் தீங்கு விதிகளுக்கு விலக்காகச் சிதைந்து வழங்கும் 
விளைப்பதும் . 

சொல் ; தவறாய் வழங்கும் சொல் . 
இல்லாதபொய் - முழுப் பொய் . 

இலக்கணச்சுழி - குதிரைகளுக்கு உடையனவாகச் 
இல்லாதவன் - வறியவன் . 

சொல்லப்படும் நல்ல சுழி . 
இல்லாமை - இன்மை , வறுமை . 

இலக்கணச்சொல் - காண்க : இலக்கணமுடையது . 
இல்லாவாட்டி - வறியவள் . 

இலக்கண நூல் - ஒரு மொழியைப் பேசுதற்கும் 
இல்லாள் - மனைவி ; மருத முல்லை நிலங்களின் 

எழுதுதற்கும் உரிய முறையைக் கற்பிக்கும் 
தலைவியர் ; வறுமையுடையவள் . 

நூல் ; ஏதாயினும் ஒரு பொருளின் இயல்பை 

விளக்கும் நூல் . 
இல்லாளி 
இல்லி - சில்லி , பொள்ளல் , ஓட்டை ; தேற்றா இலக்கணப்போலி - இலக்கணம் உடையதுபோல் 
மரத்தின் இலை ; வால்மிளகு ; ஒருவகைப் புழு . 

அடிப்பட்ட சான்றோராலே தொன்று 
இல்லிக் கண்ணன் - மிகச் சிறிய கண்ணுடை 

தொட்டு வழங்கப்படும் சொல் . 
யான் ; கூச்சக் கண்ணுள்ளவன் . 

இலக்கணம் - சிறப்பியல்பு ; இயல்பு ; அடை 
இல்லிக்காது - சிறிய துளையையுடைய காது . 

யாளம் ; நல்வாழ்வை உரைக்கும் உடற்குறி ; 
இல்லிக்குடம் – ஓட்டைக் குடம் . 

அழகு ; ஒழுங்கு ; இலக்கியத்தினமைதி ; எழுத் 
இல்லிடம் - வீடு ; ஊர் . 

திலக்கணம் , சொல்லிலக்கணம் , பொருளி 
இல்லிமூக்கு - சில்லிமூக்கு ; இரத்தம் வடியும் 

லக்கணம் , யாப்பிலக்கணம் , அணியிலக்கணம் 
மூக்கு . 

என்னும் ஐவகை இலக்கணம் . 
இல்லிறத்தல் - பிறன் மனையாளை விழைதல் . 

லக்கணமுடையது - இலக்கண வழியால் வரும் 
இல்லுவமம் , ) 

ணி ள் ஒன்று , 
இல்லுவமை ] உலகத்தில் இல்லாத ஒன்றனை இலக்கண வழக்கு - இலக்கண நடை . 
உவமையாக எடுத்துச் சொல்லுதல் . 

லக்கண வழு - இலக்கணப் பிழை . 


உவம 


சொல் . 


இலக்கணி 


131 


இலஞ்சி 


இலங்காபுரி " } - இராவணனின் தலைநகரம் . 


இலக்கணி - இலக்கணம் அறிந்தவன் ; அழகன் . | இலகிரி - மயக்கமூட்டும் பொருள்கள் ; அபின் ; 
இலக்கணை - ஒரு பொருளை நேரே உணர்த்தும் கஞ்சா ; சாதிக்காய் ; சாதிபத்திரி . 
சொல் , அப் பொருளை உணர்த்தாது அத இலகு - எளிது ; சிறுமை ; காலவகை ; தணிவு ; 
னோடு இயைபுடைய மற்றொரு பொருளை குற்றெழுத்து . 
உணர்த்துவது . 

இலகுசம் - ஈரப்பலாமரம் . 
இலக்கம் - விளக்கம் ; குறிப்பொருள் ; நூறா 

இலகுத்துவம் - நொய்ம்மை , கனமற்ற தன்மை . 
யிரம் ; எண் ; எண்குறி ; இலக்கு ; காணுதல் . 

இலகுதல் - விளங்குதல் ; மிகுதல் ; ஒளிசெய்தல் . 
இலக்கமடைத்தல் - எப்படிக் கூட்டினும் மொத்த இலகுநட்சத்திரம் - நுட்பமான நட்சத்திரம் ; 
எண் ஒன்றேயாகும்படி எண்களைக் கட்டங் 

அசுவினி , பூசம் , அஸ்தம் என்னும் நட்சத் 
களில் அடைத்தல் . 

திரங்கள் . 
இலக்கமிடுதல் - எண் குறித்தல் ; கணக்கிடுதல் . 

இலகுபதனன் - எளிதாகப் பறப்பவன் . 

இலகுவியாக்கியானம் - சிற்றுரை . 
இலக்கர் - இலக்கமென்னும் தொகையினர் ; 

இலகுளீசன் - சிவபிரான் கூறான ஒரு 
ஆடை ; கந்தை ; சீலை . 

மூர்த்தம் . 
இலக்காந்தரம் - இடையிலக்கம் . 

இலகோட்டா - மரவகை . 
இலக்காரம் - சீலை ; ஆடை . 

இலங்கடை - இல்லாதபோது . 
இலக்கித்தல் - உருவரை தல் . 

இலங்கண ( ன ) ம் - தடை ; கடக்கை ; பட்டினி 
இலக்கிதம் - இலட்சிதம் , குறிக்கப்பட்டது . 

கிடக்கை . 
இலக்கியம் - இலக்கணம் அமையப் பெற்ற இலங்கம் - கூடுகை ; எறும்பு ; கூட்டம் ; மூடம் ; 
பொருள் ; ஆன்றோர் நூல் ; எடுத்துக்காட்டு ; களரி . 
குறி . 

லங்கர் - நங்கூரம் . 
இலக்கியார்த்தம் - இலக்கணையால் அறியும் 

பொருள் . 
இலக்கினச்சட்டுவருக்கம் - இராசிக்குரிய 

இலங்கிகன் - துறவி . 

ஆறு 
செயல்கள் ; அவை : 

லங்கிசார் - அலைக்கழிவு ; இடைஞ்சல் 
ஓரை , 

சுடர்ச் செலவு , 
திரேக்காணம் , நவாமிசம் , துவாதசாமிசம் , இலங்கித்தல் - குதித்தல் ; கடத்தல் . 
கோட்கூறு என்பன . 

இலங்கு - குளம் . 

விளக்கமாகத் 
இலக்கினம் - இராசியின் உதயம் ; நல்ல வேளை . இலங்குதல் - ஒளி செய்தல் ; 

தெரிதல் . 
இலக்கினாதிபதி - இலக்கினத்திற்கு உடையவன் . 
இலக்கு -- குறிப்பொருள் ; அம்பெய்யும் குறி ; 

இலங்குபொழுது - படுஞாயிறு ; சூரியன் மறையும் 
அடையாளம் ; இடம் ; நாடிய பொருள் ; எதிரி ; 

இலங்கேசன் - இலங்கைத் தலைவன் ; இராவணன் . 
அளவு ; சமயம் ; அசாதாரண தருமம் . 

இலங்கை - ஆற்றிடைக்குறை ; ஈழ மண்டிலம் ; 
இலக்குதல் - அடையாளம் இடுதல் ; இலங்கப் 

இராவணன் தலைநகர் ; தொண்டைநாட்டின் 
பண்ணுதல் ; வரைதல் . 

ஓர் ஊரான மாவிலங்கை . 
இலக்குப் பார்த்தல் - குறிபார்த்தல் ; சமயம் 

இலங்கோடு - கீழுடை ; சல்லடம் ; சன்னியாசி 
பார்த்தல் . 

களுடைய உடை . 
இலக்குமணை - சாரசப் பறவையின் பேடு . இலச்சித்தல் -- நாணுதல் . 
இலக்குமி - திருமால் தேவி ; செல்வம் ; மஞ்சள் ; இலச்சினை அடையாளம் ; முத்திரை ; 
முத்து ; அழகு . 

முத்திரை மோதிரம் . 
இலக்குவைத்தல் - குறிவைத்தல் . 

இலச்சை - கூச்சம் ; நாணம் . 
இலக்கை - ஆடை ; மாதச்சம்பளம் ; பாதுகாவல் . 

இலச்சைகெட்ட மரம் - சுண்டிமரம் ; கல்தேக்கு 
இலகடம் - யானை மேலிடும் இருக்கை , அம்பாரி . 

மரம் . 
இலகம் - ஊமத்தைப் பூண்டு . 

இலச்சைப்படுதல் - நாணுதல் . 

மாணிக்கக் 
இலகரி - கத்தூரி ; 

இலசுனம் - வெள்ளைப் பூண்டு ; 
மது ; பெருந்திரை; 

குணத்துள் ஒன்று . 
மகிழ்ச்சி ; வெறி . 

இலசுனி - மாணிக்கக் குணத்துள் ஒன்று . 
இலகல் - எழுத்து : அகில் ; நொய்ம்மை . 

இலஞ்சம் - பரிதானம் , கைக்கூலி . 
இலகாம் ( ன் ) - கடிவாளம் . 

இலஞ்சி - வாவி ; ஏரி ; கொப்பூழ் ; குணம் ; 
இலகிமா - எண்வகைச் சித்திகளுள் நொய்மைய சாரைப்பாம்பு ; மகிழமரம் ; மதில் ; புன்கு ; 
தாகும் ஆற்றல் . 

மாமரம் ; சவுக்கம் என்னும் ஆடைவகை . 


வேளை . 


இலஞ்சியம் 


132 


இலலிதபஞ்சமி 


இலட்டுக ( வ ) ம் } - ததண்டிப் பணகார வகை 


இலஞ்சியம் - கீழ்காய்நெல்லிப் பூண்டு . 

இலம்பமானம் - கழுத்தில் தொங்கும் தாழ் 
இலஞ்சிலி - ஏலம் .. 

வடம் . 
இலட்சணம் - காண்க : இலக்கணம் . 

இலம்பனம் - காண்க : இலம்பம் . 
இலட்சம் - அடையாளம் ; இலக்கம் , நூறாயிரம் . இலம்பாட்டோன் - வறியவன் . 
இலட்சயம் - எண்ணத்தக்கது . 

இலம்பாடி - ஒரு சாதி ; வறியவன் ( ள் ) . 
இலட்சாதிகாரி } - பெருஞ்செல்வன் . 

இலம்பாடு - வறுமை ; துன்பம் . 

இலம்பிகை - அண்ணாக்கு , உள் நாக்கு . 
இலட்சாதிலட்சம் - பெருந்தொகை . 

இலம்பிலி - மரவகை . 
இலட்சிதம் - இலக்கணம் அமைக்கப்பட்டது ; இலம்பு - தொங்குகை . 
காணப்பட்டது ; குறியினாலே விளக்கப் 

இலம்பை - வறுமை ; இடுக்கண் ; அவல நிலை . 
பட்டது . 

இலம்போதரன் - பெருவயிறன் ; விநாயகக் 
இலட்சியம் - குறி ; குறிக்கோள் , நோக்கம் ; கடவுள் . 
மதிப்பு . 

இலமலர் - இலவமலர் . 
இலட்சியார்த்தம் - காண்க : இலக்கியார்த்தம் . இலயகாலம் - அழியுங்காலம் , ஊழிக்காலம் . 
இலட்சுமணம் - மரவகை ; தாளிப்பூண்டு . 

இலயசக்தி - அருவ சிவனின் சத்தி . 
இலட்சுமி - காண்க : இலக்குமி . 

இலயசிவன் - அறிவிலும் ஆற்றலிலும் கலந்திருக் 
இலட்சுமி வண்டு - கரப்பான் பூச்சி , 

கும் அருவ சிவன் . 
இலட்சோபலட்சம் - காண்க : இலட்சாதிலட்சம் ,. இலயஞானம் - சுருதி ஒப்புமை காணும் அறிவு ; 
இலட்டு , 

உருண்டை வடிவமான கீத ஞானம் , இலய ஞானம் , சுருதி ஞானம் , 
தித்திப்புப் ; 

தாள ஞானம் என்னும் நால்வகைக் கேள்வி 
கொழுக்கட்டை ; அப்பவருக்கம் ; தோசை . 

களுள் ஒன்று . 
இலட்டை - அப்பம் . 

இலயத்தானம் - ஒடுங்குமிடம் . 
இலண்டம் - இலத்தி ; குதிரை , யானை முதலிய இலயதத்துவம் - ஊழிக் காலத்துத் தன் தொழில் 
வற்றின் மலம் . 

கள் எல்லாம் ஒடுங்கிக் காரண மாத்திரையாய் 
இலணை - அரசமரம் . 

நிற்கும் இறைவன் நிலை . 
இலத்தி ( தை ) - காண்க : இலண்டம் . 

இலயம் - அழிவு ; இரண்டறக் கலக்கை ; அறிவு 
இலதை - படர்கொடி ; வள்ளிக்கொடி ; வால் மட்டுமே திருமேனியாக உள்ள கடவுள் நிலை ; 
மிளகுகொடி ; இலந்தை ; முள் மரவகை; ஒழிவு ; தாளவறுதி ; சுருதிலயம் ; கூத்து வேறு 
மரக்கொம்பு ; நூற்கும் நூல் ; இணையா பாடு . 
வினைக்கை வகை ; ஒருவகை ஒலி . 

இலயமாதல் - ஒன்றாதல் ; அழிதல் . 
இலதைக்கை - பிண்டிக்கை முப்பத்து மூன்றனுள் , இலயமுத்தி - பரம்பொருளொடு இரண்டறக் 
ஒன்று . 

கலக்கையாகிய முத்தி . 
இலந்தை - முள் மர வகை; ஒரு பழமர வகை ; 
நீர்நிலை . 

காண்க : இலயம் ; சிவன் . 

இலயி 
இலந்தைத்தம்பலம் - இலந்தைப் பட்டையில் பூச்சி இலயித்தல் - ஒடுங்குதல் ; இரண்டு பொருள் 
களாலான புடைப்பு . 

வேற்றுமையறக் கலத்தல் , ஒன்றாதல் ; 
இலபனம் - வாய் . 

அழிதல் . 
இலபித்தல் - சித்தித்தல் , வாய்த்தல் , கைகூடுதல் . இலயை - தாளப் பிரமாணம் பத்தனுள் ஒன்று . 
இலபிதம் - நேர்வது ; உண்பது ; பேச்சு ; பேசப் 

இலலாடம் - நெற்றி . 
பட்டது ; பேறு ; விதி . 

இலலாடலிபி - தலையெழுத்து . 
இலபிப்பு - சித்திப்பு . 
இலம் - இல்லம் ; இல்லறம் ; வறுமை . 

இலலாடிகை - சந்தன முதலியவற்றால் நெற்றி 

யில் இடும் பொட்டு ; நெற்றியில் அணியும் 
இலம்பகம் - நூலின் உட்பிரிவு ; மாலை ; தலைக் 

சுட்டி . 
கோலம் என்னும் நுதலணி . 

இலலாமம் - அடையாளம் ; அரசச்சின்னம் ; அழகு ; 
இலம்படுதல் - வறுமையடைதல் . 

அணிகலன் ; இரேகை ; குதிரை ; 

கொடி ; 
இலம்படை - இடுக்கண் ; வறுமை . 

கொம்பு ; தன் சாதியில் உயர்ந்தது ; 
இலம்பம் - தொங்கல் ; மாலை ; நிறுதிட்டம் ; நெற்றியணி ; நெற்றிக்குறி ; பிடர் மயிர் ; 
வான நூலில் கூறும் 

பாகை அளவு ; பெருமை ; வால் . 
உயர்வு ; அகலம் ; கைக்கூலி , 

இலலிதபஞ்சமி - ஒரு பண்வகை . 


லயன், - 


இலலிதம் 


133 


இலாலி 


ஒரு நில 


இலவந்திகை } - இழந்திர தந்தி சேவாலில் 


கால 


இலலிதம் - அழகு ; அபிநயம் ; உபசாரம் ; 
ஒரு இலாங்கூலம் - விலங்கின் வால் ; ஆண்குறி . 
பண் விகற்பம் ; காமக்குறி ; பரிகாசம் ; மகளிர் இலாங்கூலி - குரங்கு . 
விளையாட்டு ; இனிமை . 

இலாச்சம் - தானிய அளவைவகை ; 
இலலிதை - முப்பத்திரண்டு பண்களுள் ஒன்று ; அளவை . 
பார்வதி ; பெண் ; மான்மதம் . 

இலாச்சி - செருகுபெட்டியின் அறை . 
, 
பாக்குவகை . 

இலாசடி ( டை ) - வருத்தம் ; தொல்லை . 

இலாசம் - நனைத்த தவசம் ; பொரி . 
இலவங்கப்பட்டை - கருவாப்பட்டை ; தாளிச 

இலாசவோமம் - திருமணத்தில் பொரியால் 
பத்திரி . 

செய்யப்படும் ஓமம் . 
இலவங்கப்பூ - கிராம்பு ; காதணிவகை . 

இலாசிகை - கூத்தாடுபவள் . 
இலவங்கபத்திரி - ஒரு மருந்திலை . 

இலாசியம் - கூத்து . 
இலவங்கம் - கிராம்பு ; கருவாமரம் . 

, அடையாளம் ; முத்திரை ; 
இலவச ( ய ) ம் – விலையில்லாதது . 

உருத்தோன்ற அச்சுக் 
இலவணம் - உப்பு . 

கட்டின படம் ; மதிப்பு ; கூச்சம் . 
லவண வித்தை - மாயவித்தைகளுள் ஒன்று . லாஞ்சி - ஏலம் . 
இலவந்தி , 

வாவி ; வாவியைச் 

இலாஞ்சினைப் பேறு - பழைய வரிவகை . 
வசந்தச் சோலை 

இலாட்சை - செவ்வரக்கு . 
இலவந்தீவு - ஏழு தீவுகளுள் ஐந்தாவது . 

இலாடசங்கிலி , ) கழற்றுதற்கரிய ஒருவகைப் 
இலவம் - இலவு ; இலவந் தீவு ; அற்பம் ; 

} 
லாடசிங்கி 

பின்னல் சங்கிலி . 
வகை ; ஒரு கால அளவு ; இலவங்கம் ; கிராம்பு ; 
சாதிக்காய் ; பசு , ஆடு முதலியவற்றின் மயிர் ; 

இலாட சிந்தூரம் - குதிரைக் காலிரும்பை நீற்றிச் 

செய்த பொடி . 
பூசை . 
இலவம்பஞ்சு இலவமரத்துப் பஞ்சு. 

லாடம் - பரத கண்டத்தில் ஒரு நாடு ; வங்காள 
இலவலேசம் - மிகச் சிறியது . 

தேசப்பகுதி ; நெற்றி ; புளியமரம் ; காளை 
இலவித்திரம் - அரிவாள் . 

குதிரைகளின் கால் இலாடம் ; ஒரு மொழி ; 
இலவு - இலவமரம் ; தேற்றாமரம் . 

சேலை ; மூல நட்சத்திரத்திற்கும் சூரியனுக்கும் 
இலவுகிகம் - உலகியல் ; மரபு ; உலகப்போக்கை உள்ள தூரத்தை ஒட்டிக் கணிக்கும் நாள் . 
உணர்ந்து நடத்தல் . 

இலாடவி - அகில் மரம் . 
இலளித பஞ்சகம் - ஓர் இசை விகற்பம் . 

இலாடன் - இலாட நாட்டான் ; பைராகி . 
இலளிதம் - இச்சை ; பொருளின் தெளிவு ; இலாடன் பருத்தி - பருத்திச் செடிவகை . 
அழகியது ; ஒரு பண் ; சிவாகமம் இருபத்தெட்ட இலாபகரம் - ஊதியம் தருவது . 
னுள் ஒன்று ; விரும்பப்பட்டது . 

இலாபத்தானம் - இலக்கினத்திற்குப் பதினோராம் 
இலளிதை - பார்வதி ; ஒருவகை முத்தாரம் ; இடம் . 

கத்தூரி; முப்பத்திரண்டு பண்களுள் ஒன்று . இலாபநட்டம் - பேறும் இழப்பும் . 
இலாக்கா - ஆட்சிப்பிரிவு , ஆட்சித்துறை . இலாபம் - ஊதியம் ; பயன் ; ஆதாயம் ; தானிய 
இலாக்கிரி - செம்மெழுகு . 

அளவையில் முதல் எண்ணுக்கு வழங்கும் 
இலாக்கை - செம்பஞ்சு ; அரக்கு . 

சொல் . 
இலாகவம் - திறமை ; உடல்நலம் ; கவனமின்மை ; 

இலாபாந்தராயம் - குறித்த பேற்றை இடைநின்று 
எளிமை ; நிந்தனை ; சுருக்கம் ; விரைவு . 

விலக்கும் கருமத்தடை . 
லாகன் மீன்வகை . 

இலாமச்சம் , 
இலாகிரி - மதர்ப்பு ; மதுக்களிப்பு . 

இலாமச்சை , 

ஒருவகை மணமுள்ள வேர் . 
இலாகு - தாங்கல் , 

இலாமிச்சு ( சை ) 
இலாகுளம் - சைவப் பிரிவுகளுள் ஒன்று ; பாசுபத இலாயம் - ஏலவரிசி ; குதிரைப் பந்தி , குதிரைச் 

சமயப் பிரிவுகளுள் ஒன்று . 
இலாகை - விதம் . 

லாலனம் , நயஞ்செய்கை ; அன்பு பாராட் 
இலாங்கலம் - பூவகை ; 

பூனை ; கலப்பை ; லாலனை டுதல் ; சீராட்டுதல் ; செல்லம் 
கொடுங்கை . 

காட்டு தல் . 
இலாங்கலி - கலப்பை ; தென்னை ; செங்காந்தள் ; | இலாலி -- இச்சக வார்த்தை ; ஏமாற்றுவோன் ; 
செங்கரந்தைப் பூண்டு ; 

வெண்தோன்றிப் காமி ; தீமைக்கு உட்படுத்துவோன் ; ஒரு 
பூண்டு ; பாம்பு ; பலராமன் . 

வாழ்த்து ; மங்கலப் பாடல் . 


சாலை . 


இலாவண்ணியார்ச்சிதம் 


134 


இலுப்பையெண்ணெய் 


கபட 


லாவண்ணியார்ச்சிதம் - சீதனவகை . 

இலிங்கமுத்திரை - பூசை சய்யும் போது 
இலாவணம் - போர்வீரர்களின் பட்டி ; பெயர்ப் காட்டும் முத்திரைவகை . 
பதிவு ; மரபின்படி வரும் உத்தியோகத்துக்குக் இலிங்கமெழுகு - ஒருவகை மருந்து . 
கொடுக்கும் ஆணை ; வீடுதோறும் இனவாரி | இலிங்கரோகம் - ஆண்குறியில் வரும் ஒருவகைப் 
வழங்கும் அரிசி ; உப்பு ; உரையாடல் . 

புண் . 
இலாவணமெழுதுதல் - படைக்கு ஆள் சேர்த்தல் . இலிங்கவட்டம் - கிணறு இடியாமல் வைக்கும் 
இலாவணியம் - அழகு ; உப்புந் தன்மை . 

மரச்சுவர் . 
இலாவிருதம் - நவகண்டத்துள் ஒன்று . 

இலிங்கவிரணம் - ஆண்குறி நோய்வகை . 
இலாளன் - இல்லாதவன் . 

இலிங்கவிருத்தி - வெளிவேடம் போட்டுப் 
இலாளனை - காண்க : இலாலனை . 

பிழைப்பவன் . 
இலாளிதம் - அழகு . 

இலிங்காங்கம் - ஆண் உறுப்பு . 
இலி - இல்லாதவன் ( ள் ) ; இல்லாதது . 

இலிங்காயதர் - காண்க : இலிங்கங்கட்டி . 
, 

இலிங்கி - அடையாளத்தை உடையது ; சிவலிங்க 
எழுதுகை . 

பூசை செய்வோன் ; இருடி ; துறவி ; 
இலிகி - எழுத்து ; எழுதுகை . 

சன்னியாசி ; யானை . 
இலிகிதம் - எழுதப்பட்டது ; கடிதம் ; 

எழுதப் 

இலிங்கியர் - அனுமானத்தை முக்கியமாகக் 
பட்ட புத்தகம் ; அறுபத்து நான்கு கலையுள் 

கொண்டு வாதிக்கும் தருக்க நூலாளர் . 
ஒன்றான எழுதுவதில் திறமை . 

இலிங்கு - மாவிலங்கைமரம் . 
இலிகிதன் - எழுத்தாளன் . 

இலிங்கோத்தாரம் - பூசித்தலின்பொருட்டுக் குரு 
இலிகுசம் - எலுமிச்சை மரம் . 

முகமாகச் சிவலிங்கம் பெறுதல் . 
இலிங்கக்கட்டு - சாதிலிங்கக் கட்டு , இஃது ஒரு 

இலிங்கோற்பவர் - சிவமூர்த்தங்களுள் ஒன்று . 
வைப்பு மருந்துச் சரக்கு . 

. 
இலிங்கக்கல் - வளைவுக் கட்டடத்தின் நடுக்கல் . இலிந்தகம் - கருங்குவளை . 
இலிங்ககவசம் - ஆண்குறியின் மேல்தோல் ; சிவ 

இலிபி - இலக்கம் ; எழுத்து ; விதி ; மெழுகுதல் . 
லிங்கத்திற்குச் சாத்தப்படும் மேலாடை . இலிபித்தல் - எ ழுதுதல் ; அனு கூலமாதல் ; 
இலிங்கங்கட்டி - இலிங்கத்தைக் கழுத்தில் கட்டி 

நியமித்தலை விதித்தல் . 
யிருப்பவன் , வீரசைவன் . 

இலிர்த்தல் - சிலிர்த்தல்; தளிர்த்தல் ; 
இலிங்க சரீரம் - நுண்ணுடல் ; ஆன்மாவோடு 

பொடித்தல் . 
கருப்பத்திலே கூடப்பதிந்தும் பருவுடலை இலிற்றுதல் - சுரத்தல் ; துளித்தல் ; சொரிதல் . 
விட்டுப் போகும்பொழுது கூடப்போயும் இலீக்கை காண்க : ஈர் ; ஒரு நீட்டலளவை . 
வீடு வரை பின்தொடர்வதான உடல் . இலீலாவதி - அழகிய பெண் ; 

இலீலை 
இலிங்கசுத்தி - ஐந்துவகைத் தூய்மையுள் ஒன்று . உடையவள் ; காமச்சேட்டை உடைய பெண் ; 
இலிங்க சூலை - ஆண்குறியைப் பற்றிவரும் ஒரு துர்க்கை . 
நோய் . 

இலீலை - விளையாட்டு ; தெய்வம் முதலியவற் 
இலிங்கத்தாரணம் - இலிங்கம் அணிகை . 

றின் விளையாடல் ; சுரத விளையாட்டு ; பரி 
இலிங்கத்தாரணத்தலம் - இலிங்கம் தரிக்கும் தலம் . காசம் ; சரசம் ; மகளிர் மோக விளையாட்டு ; 
இலிங்கதாரி - காண்க : இலிங்கங்கட்டி .. 
இலிங்கப்புடோல் - ஐவிரலிக் கொடி ; கோவைக் இலீனம் - அழிவு ; அடக்கம் . 
கொடி , 

இலுதை - அணில் . 
இலிங்கப்புற்று - ஒரு மேகநோய் . 

இலுப்பை - காண்க : இருப்பை . 
இலிங்கப்பொருத்தம் - மணப் பொருத்தம் இலுப்பைக்கட்டி - இலுப்பைப் பிண்ணாக்கு . 
பத்தனுள் ஒன்று . 

இலுப்பைக்கடுகு - இலுப்பெண்ணெயின் அடியில் 
இலிங்கபற்பம் - நீற்று மருந்துவகை . 

படியும் வண்டல் ; இலுப்பெண்ணெய்க் கசடு ; 
இலிங்கம் - அடையாளம் ; ஆண்குறி ; ஏது ; இலுப்பைப் பருப்பு . 

பால் ; இலுப்பை நெய் , ) 

காண்க : இலுப்பையெண் 
; 

ணெய் . 
பிரகிருதி ; உபநிடதம் முப்பத்திரண்டனுள் ( இலுப்பைப்பூச்சம்பா - நெல்வகை . 
ஒன்று ; கருவிழியின் நடுவிலிருக்கிற பாவை ; இலுப்பையெண்ணெய் - இலுப்பைக் கொட்டையி 
கறை ; நோய்க்குறி . 

லிருந்து எடுக்கும் எண்ணெய் . 


புணர்ச்சி . 


- 


இலேககன் 


135 


இவவு 


ஓரம் ; 


- 


இலேககன் -- எழுதுவோன் ; சித்திரகாரன் . இலைச்சை - நிறம் . 
இலேகம் - காண்க : இளகம் .. 

இலைஞெமல் - இலைச் சருகு . 
இலேகர் - தேவர் . 

இலைத்தல் - சோர்தல் ; சுவை குறைதல் ; சார 
லேகனம் - எழுத்து : பூர்ச்சமரத்தின் பட்டை ; 

மின்மை ; தன்மை குன்றுதல் ; பச்சை நிற 
வெட்டுகை ; நாவழித்தல் ; பனையோலை . 

மாதல் . 
இலேகனி - எழுத்தாணி , எழுதுகோல் .. 

இலைப்பசளி - பெரும்பசளிக்கொடி . 
இலைப்பணி - இலை 

வடிவாகச் 

செய்யும் 
இலேகித்தல் - எழுதுதல் ; சித்திரித்தல் . 
இலேகியம் - காண்க : இளகம் , பாகாகக் கிண்டிய 

தொழில் அமைந்த அணி . 

இலைப்பாசி - ஒரு பூண்டு ; பாசிவகை . 
மருந்து ; நக்கப்படுவது . 

இலைப்பி - இலைச்சாம்பல் . 
லேகை - எழுத்து ; பூமி ; தழும்பு ; 

இலைப்புரைகிளைத்தல் - எங்குந்தேடுதல் . 
சித்திரம் . 

இலைப்பொல்லம் - இலை தைக்கை ; வாழை 
இலேசம் - அற்பம் ; இலேசவணி ; இரண்டு கலை 

யிலைத் துண்டு . 
கொண்ட 

ஒரு கால அளவு ; நொய்ம்மை ; 

இலைபோடுதல் உணவுக்கு இலைக்கலம் 
மிகை . 

இடுதல் . 
இலேசவணி - குறிப்பை வெளிப்படுத்தும் மெய்ப் 
பாடு வேறொன்றால் நிகழ்ந்ததாக மறைத்துச் 

இலைமறைகாய் - மறைபொருள் . 
சொல்லும் அணி ; குணத்தைக் குற்றமாகவும் இலைமுகப் பைம்பூண் - வெற்றிலைச் சரப்பணி . 

இலை மூக்கரிகத்தி - வெற்றிலைக் காம்பு அரியும் 
குற்றத்தைக் குணமாகவும் சொல்லும் அணி . 

கத்தி , 
இலேசு - நொய்ம்மை ; எளிது ; அற்பம் ; விதப்புச் 

இலையடை - அப்பவருக்கம் . 
சொல் , 
இலேசுணம் - அரிதாரம் . 

இலையம் - காண்க : இலயம் . 
இலேஞ்சி - சவுக்கம் . 

இலையமுதிடுவார் - வெற்றிலை விற்பார் . 
இலேபகன் -- சாந்து பூசுகிறவன் . 

இலையமுது - வெற்றிலை. 
இலேபம் - வால்மிளகு கொடி ; பூச்சு ; 

இலையான் ஈ என்னும் பறவை . 
கறை ; 

இலையுதிர்பு - இலையுதிர்கை ; முதுகாடு . 
சாந்து ; மெழுகுதல் ; உணவு ; தீநெறி . 
இலேபனம் - பூச்சு ; பூச்சு மருந்து ; 

இலைவாணிக ( ப ) ம் - வெற்றிலை முதலிய இலை 
; மணத் 

விற்றல் . 
தைலம் . 
இலேலிகம் - பாம்பு ; வயிற்றில் வளரும் கீரைப் 

விற்போர் , 
லைவாணியர் 

இலை வாணியர் ; 
பூச்சி . 

வெற்றிலை பயிர்செய்யும் சாதியார் . 
இலேவாதேவி - பண்டமாற்றல் ; கொடுக்கல் 

இலைவேல் - இலைத் தொழில்களாற் சிறந்த 
வாங்கல் . 

வேல் . 
இலேவுந்து - கல்லுப்பு ; கந்தகவுப்பு . 

இலௌகிகம் - உலகிற்கு உரியது ; உலகநடை , 
இலை - மரம் செடிகளின் இலை ; பூவிதழ் ; 
வெற்றிலை ; கதவின் இலை ; படலை மாலை ; 

இவ் - இவை ; சுட்டுச்சொல் . 
அணிகளின் இலைத்தொழில் ; பச்சிலை ;; 

இவ்விரண்டு - இந்த இரண்டு ; தனித்தனி 
சக்கரத்தின் ஆரம் ; ஆயுதவலகு . 

இரண்டு . 
இலைக்கதவு - இலைபோல் மரத்தட்டுகள் 

இவக்காண் - இங்கே ; இந்நேரமளவும் . 
தொடுக்கப்பட்ட கதவு . 

இவண் - இவ்விடம் ; இம்மை . 
இலைக்கம்மம் - இலைவடிவாக அணியில் அமைக் | இவணர் - இவ்வுலகத்தார் .. 
கும் தொழில் . 

, என்பவற்றின் 
இலைக்கறி - கீரை . 

பன்மை ; ஒருவரைக் கு 

ஒருவரைக் குறிக்கும் 
இலைக்குரம்பை - தழைக்குடில் , பன்னசாலை . மரியாதைப் பன்மைச்சொல் . 
இலைக்கொடி - வெற்றிலைக்கொடி . 

இவர்தல் - உயர் தல் ; செல்லுதல் ; உலாவு தல் ; 
இலைச்சித்தல் - முத்திரையிடுதல் . 

பார்த்தல் ; ஏறுதல் ; செறிதல் ; பாய்தல் ; 
இலைச்சினை - காண்க : இலச்சினை. 

பொருந்துதல் ; மேற்கொள்ளுதல் ; விரும்புதல் ; 
இலைச்சுமடன் - வெற்றிலை விற்போன் ; மூடன் . ஒத்தல் ; எழும்புதல் ; நடத்தல் ; கலத்தல் . 
இலைச்சுமி - பதுமராகமணியின் குற்றங்களுள் இவர்வு - ஏறுதல் . 
ஒன்று . 

இவரித்தல் - எதிர்த்தல் . 
இலைச்சுருளி - ஒருவகைப் பூண்டு . 

இவவு - இழிவு ; தாழ்வு . 


இலைவாணிகாபர், } - இவற்றிலை 


இவர்கள் } - இவன் , இவள் 


இவறல் 


136 


இழுத்தல் 


இவறல் - விருப்பம் ; பேரவா ; கடும்பற்றுள்ளம் , | இழிதல் - இறங்குதல் ; விழுதல் ; இழிவுப்படுதல் ; 
ஈயாமை ; மறதி . 

தாழ்தல் ; வெளிப்படுதல் . 
இவறலன் - தானும் துய்யான் பிறருக்கும் இழிதிணை - காண்க : அஃறிணை . 
ஈயான் , கடும்பற்றுள்ளன் . 

இழிந்தேறும்வழி - படுகர் ; ஏற்ற இறக்கமான 
இவறன்மை - கடும்பற்றுள்ளம் ; அசட்டை ; பாதை . 
ஆசை . 

இழிந்தோர் - தாழ்ந்த நிலையில் இருக்கின்றவர் . 
இவறியார் - கைவிடாதவர் ; ஆசைப்பட்டோர் . இழிநீர் - வடியுநீர் . 
இவறுதல் - ஆசையுறல் ; விரும்பு தல் ; மறத்தல் ; இழிப்பு - நிந்திக்கை ; இகழ்வு ; இழிப்புச் சுவை . 
மிகுதல் ; உலாவுதல் ; கைவிடாதிருத்தல் ; | இழிபாடு - இழிவு . 
வேண்டும்வழிப் பொருள் கொடாமை . 

இழிபிறப்பினோன் - இழிசினன் , கீழ்மகன் . 
இவனட்டம் - மிளகு . 

இழிபு - இழிவு ; தாழ்வு ; பள்ளம் ; கீழ்மை ; 
இவுளி - குதிரை ; மாமரம் . 

சிறுமை . 
இவுளிமறவன் - குதிரை வீரன் . 

இழிபுனல் - வடிந்த நீர் ; மலையினின்று விழு 
இவை - அண்மையிலுள்ள பொருள் களைச் சுட்டு கின்ற அருவி . 
தற்குரிய சொல் . 

இழிய - ஒழுக . 
இழத்தல் - தவறவிடுதல் ; சாகக் கொடுத்தல் ; 

இழியற்கண் - இமை திறந்த கண் . 
கைவிடுதல் . 

இழியினன் - காண்க : இழிசினன் . 
இழந்தநாள் - பயனின்றிக் கழிந்த நாள் . 

இழிவரவு - காண்க : இளிவரவு .. 
இழப்பு - இழக்கை , நட்டம் ; பொருளழிவு . 
இழப்புணி - இழந்தவன் ( ள் ) . 

இழிவழக்கு - இழிசினர் வழக்கு . 
இழவு - இழப்பு ; கேடு ; சாவு ; எச்சில் ; வறுமை . 

இழிவு - தாழ்வு ; இகழ்ச்சி , நிந்தை ; குறைவு ; 
இழவுக்கடித்தல் - சாவு வீட்டில் மார்பில் குற்றம் ; கேடு ; பள்ளம் ; தீட்டு . 
அடித்து அழுதல் ; வீணுக்கு முயலுதல் . 

இழிவு சிறப்பு - இழிந்த தன்மையை 

மிகுத்து 
இழவு கொடுத்தல் - வீணிலே வருத்தல் . 

உரைத்தல் . 
இழவு சொல்லுதல் - சாவுச்செய்தியை அறிவித்தல் . | இழின் , 
சாவு நேர்தல் ; கேடு உண்டாதல் . இழினெனல் ) 

- ஒருவகை ஒலிக்குறிப்பு . 
இழவூழ் - கேடு தரும் வினைப்பயன் . 

இழு ( வி ) - ஈர் ; பின்வாங்கு ; 

வசமாக்கு ; 
இழவோலை - சாவோலை , சாவையறிவிக்குங் உறிஞ்சு. 
கடிதம் . 

இழுக்கடித்தல் - அலையவைத்தல் . 
இழி ( வி ) - இறங்கு . 

இழுக்கம் - பிழை ; ஒழுக்கந் தவறுகை ; 

தீய 
இழிகடை - மிக இழிந்தது . 

நடத்தை ; ஈனம் ; தளர்வு ; தாமதம் . 
இழிகண் - எப்பொழுதும் பீளை நீர் 

ஒழுகும் 

இழுக்கல் - வழுக்குகை ; வழுக்கு நிலம் ; தளர்வு ; 
கண் . 

தவறுதல் . 
இழிகுலம் - தாழ்ந்த குடி . 

இழுக்காமை - மறவாமை . 
இழிகை - கைச்சுரிகை ; கையீட்டி ; இறங்குதல் . 

இழுக்காறு - தீநெறி , தீயொழுக்கம் . 
இழிங்கு : - ஈனம் ; வடு . 
இழிச்சல்வாய் - திறந்த வாய் . 

இழுக்கு - குற்றம் ; 

பொல்லாங்கு ; 

நிந்தை ; 
இழிச்சுதல் - இழிவுபடுத்தல் ; இறக்குதல் ; கீழ்ப் 

தாழ்வு ; மறதி ; வழுக்கு ; தவறு . 
படுத்தல் ; அவமதித்தல் ; இடித்தல் ; தள்ளிக் இழுக்குதல் - தவறுதல் ; வழுக்கு தல் ; இழத்தல் ; 
கொடுத்தல் . 

தளர்தல் ; துன்புறுதல் ; தள்ளிவிடல் ; மறத் 
இழிசினர்மொழி - கீழ்மக்கள் பேச்சு . 

தல் ; பின்வாங்கல் . 
, 

இழுகுணி - சோம்பேறி ; பிசினாறி . 
; 

இழுகுதல் - பூசுதல் ; பரத்தல் ; படிதல் ; தாமதித் 
இழிசொல் - பழிச்சொல் ; பொய்ம்மொழி ; கடுஞ் 
சொல் ; பயனில்சொல் . 

இழுங்கு - நீங்குகை ; ஈனம் , வழு . 
இழித்தல் - இறக்குதல் ; இகழுதல் . 

இழுத்தல் - உறிஞ்சுதல் ; ஈர்த்தல் ; வலித்தல் ; வச 
இழித்துரை - இழிவாகக் கூறும் சொல் . 

மாக்கல் ; காலம் நீட்டித்தல் ; சுழித்து 
இழிதகவு - இழிவு , எளிமை . 

வாங்குதல் ; பின்வாங்குதல் ; புறத்திலுள்ள 
இழிதகன் - இழிந்தவன் ; பிறர் பழிக்கத்தக்க நிறைகுறைகளை வெளிப்படுத்தல் ; ஒலியை 
செயலையுடையவன் . 

நீட்டுதல் ; சுரம் பாடுதல் . 


} 


தல் , 


இழைவாங்கி } - மெல்லிய ஊசி . 


வாது . 


இளகுதல் - நெகிழ்தல் ; குழைதல் ; அசைதல் ; 
இழுத்துவிடுதல் 

137 

இளங்குரல் 
இழுத்துவிடுதல் - செயலை நீட்டித்துவிடுதல் ; தல் ; உள் நெகிழ்தல் ; மூச்சுச் சிறுகுதல் ; குறு 
வலிந்து தொடர்புண்டாக்குதல் ; வெளிப்படுத் மூச்சு விடுதல் ; மனம் பொருந்துதல் . 
தல் ; புதிதாய் உண்டாக்குதல் . 

இழைந்தவர் - கூடினவர் . 
இழுது - வெண்ணெய் ; நெய் ; நிணம் ; தேன் ; 
நிணம் ; தேன் ; இழைநெருக்கம் - இழைக்குளிர்ச்சி , 

ஆடையின் 
கள் ; குழம்பு ; சேறு ; தித்திப்பு . 

மென்மை . 
இழுதுதல் - கொழுத்தல் ; நெய்த்தல் . 

இழைப்பு - இழைத்தல் . 
இழுதை - பேய் ; அறிவின்மை ; அறிவிலி ; பொய் . இழைப்புடைவை - நல்லாடை . 
இழுப்பாட்டம் - காலம் நீட்டித்தல் ; உறுதி இழைப்புளி - சீவுளி; இழைக்குந் தச்சுக்கருவி . 
யின்மை . 

இழைபிடித்தல் - காயத்தை மூடித்தைத்தல் . 
இழுப்பாணி - கலப்பையின் ஏர்க்காலை நுகத் | இழைபு - நூலழகுகளுள் ஒன்று , வல்லெழுத்துச் 

திலே பூட்டும் முளை ; காலங்கடத்துவோன் . சேராது வருவது . 
இழுப்பு - இழுக்கை ; கவர்ச்சி ; இசிவு நோய் ; இழைபோடல் - புடைவை பொத்துதல் ; இழை 
நீரிழுப்பு ; காலத்தாழ்வு ; குறைவு ; உறுதி யிட்டுத் தைத்தல் . 
யின்மை . 

இழையா ( யி ) டுதல் - இழையிட்டுத் தைத்தல் . 
இழுப்புண்ணுதல் - இழுக்கப்படுதல் . 

மெல்லிய ஊசி . 
இழுப்புப்பறிப்பாதல் - போராட்டமாதல் ; போதி 
யதும் போதாததும் ஆதல் . 

இளஃகுதல் - தளிர்த்தல் . 
இழுப்புமாந்தம் - ஒரு நோய் , மாந்தவகை . 

இளக்கம் - இளகிய தன்மை ; நெகிழ்ச்சி ; 
இழுபறி - தொல்லை ; பிணக்கு ; போராட்டம் ; 

தளர்ச்சி ; மென்மை ; தணிவு . 

இளக்கரித்தல் - வேகந்தணிதல் ; செயலில் கவன 
இழுபறிப்படுதல் - தொல்லைப்படுதல் . 

மின்றியிருத்தல் ; தளர்தல் ; இளகிப் பின்னிடு 
இழும் - இனிமை ; உவப்பு ; ஓர் ஒலிக்குறிப்பு ; 

தல் . 
மென்மை . 

இளக்காரம் - இளக்கம் ; மனநெகிழ்ச்சி ; தாழ் 
இழுமு - தித்திப்பு ; களிப்பு ; இனிமை . 

நிலை ; குறைவு . 
இழுமெனல் - அனுகரணவோசை ; இனிய ஓசைக் இளக்குதல் - நெகிழச்செய்தல் ; அசைத்தல் .. 
குறிப்பு ; இனிமை ; சீர்மை ; வழுவழுப்பு . 

இளக்கும்- அசைக்கும் . 
இழுவல் - இழுக்கை ; காலந்தாழ்த்தல் ; சுறுசுறுப் 

இளகம் - இலேகியம் , மருந்து வகை . 
பில்லாதவன் ; குறைவு ; உறுதியின்மை . 

இளகல் , 

தழைத்தல் ; மென்மையாதல் ; 
இழுவை - இழுப்பு ; இழுக்கப்படும் பொருள் ; 

உருகுதல் ; தணிதல் . 
வடம் ; இழுத்த தடம் ; ஒரு முட்செடி . 

இளங்கதிர் - பயிரின் இளங்கதிர் ; இளங்கிரணம் ; 
இழை - நூல் ; நூலிழை ; அணிகலன் ; கையிற் 

உதயசூரியன் . 
கட்டுங்காப்பு . 

ளங்கம்பு - கம்புவகை . 
இழைக்கயிறு - நூற்கயிறு ; காப்பு நூல் . 

இளங்கலையான் - ஒரு நெல்வகை . 
இழைக்குளிர்ச்சி ( த்தி ) - துணியின் மென்மை ; 

இளங்கள் - புதிய கள் . 
புடைவையின் மென்மை . 

இளங்கற்றா - இளங்கன்றையுடைய பசு . 
இழைக்கை - இழைத்தல் . 

இளங்கன்று - சிறுகன்று ; மரக்கன்று ; முதிராத 
இழைகொள்ளுதல் - தைத்தல் . 
இழைத்த நாள் - விதித்த நாள் , ஏற்படுத்தப்பட்ட இளங்காய் - முதிராத காய் . 
கால அளவு . 

இளங்கார் - கார்நெல் . 
இழைத்தல் - செய்தல் ; குழைத்தல் ; தூற்றல் ; இளங்கால் - தென்றல் ; வெற்றிலையிளங்கொடி ; 
செதுக்குதல் ; வரைதல் ; மூச்சிரைத்தல் ; கூறு இளமைப் பருவம் . 
தல் ; நுண்ணிதாக ஆராய்தல் ; பூசுதல் ; வஞ் இளங்காலை - அதிகாலை ; இளமைப் பருவம் . 
சினங் கூறுதல் ; கலப்பித்தல் ; அமைத்தல் ; இளங்காற்று - மெல்லிய காற்று , தென்றல் 
இழையாக்குதல் ; மாத்திரை முதலியன 

இளங்கிடை - ஊர்மாடுகள் எல்லாம் திரளும் 
உரைத்தல் ; பதித்தல் . 

வரை சேர்ந்த மாடுகளை மேய்ப்போன் 
இழைத்துணர்தல் - நுட்பமாக ஆராய்ந்துணர்தல் . நிறுத்தி வைக்கும் இடம் . 
இழைதல் - நூற்கப்படுதல் ; உராய்தல் ; சோறு இளங்கிளை - தங்கை ; இளமைச் சுற்றம் . 
முதலியன குழைதல் ; கூடுதல் ; நெருங்கிப்பழகு இளங்குரல் - சிறுகுரல் ; பயிரிளங்கதிர் . 


} 


. 


கன்று . 


18 


இளங்குருத்து 


138 


இளவெயில் 


அ 


ணை யா 


கன 


ளங்குருத்து - முதிராத குருத்து . 

இளம்பதம் - இளமை முற்றாநிலை ; இளம்பாகம் : 
இளங்கேள்வி - துணை மேலாளன் . 

உருகுபதம் ; வேகாப்பதம் ; நெல் முதலியவற 
இளங்கொடி - சிறுகொடி , பசுவின் நஞ்சுக்கொடி ; றின் காய்ச்சற் குறைவு . 
பெண் . 

இளம்பருவம் - இளவயது ; மெல்லிய பதம் . 
இளங்கொம்பு - வளார் . 

இளம்பாக்கு - பாக்குவகை ; பச்சைப் பாக்கு . 

. 
இளங்கொற்றி - இளங்கன்றையுடைய பசு . 

இளம்பாகம் - காண்க : இளம்பதம் .. 
இளங்கோ - இளவரசன் ; பூவணிகன் . 

இளம்பாடு - இளமையிற்படும் பாடு ; இளம்பதம் ; 
இளங்கோயில் - திருப்பணிக்காக மூர்த்தியை முற்றாமை . 
வேறிடத்தில் வைக்குமிடம் . 

இளம்பாலாசிரியன் - இளம்பாலர்க்குக் கற்பிக்கும் 
இளசு - காண்க : இளைது . 

ஆசிரியன் . 
இளளஞ்சூடு - சிறு சூடு . 

இளம்பிள்ளைவாதம் - குழந்தைகளுக்கு வரும் 
இளஞ்சூல் - பயிரின் 

இளங்கரு ; முதிராப் ஒருவகை வாதநோய் . 
பிண்டம் . 

இளம்பிறை - பிறைச்சந்திரன் ; 
இளஞாயிறு - உதயசூரியன் . 

னைக்கைவகை . 
இளந்தண்டு - முளைக்கீரை . 

இளம்புல் - முதிராத புல் ; அறுகு . 
இளந்தலை - இளமைப் பருவம் ; எளிமை ; இளம்பெண் 

இளம் பருவத்துப் பெண் ; 
மின்மை ; மரத்தின் முற்றாத பாகம் . 

கற்றாழை . 
இளந்தாரி - இளைஞன் , வாலிபன் . 

இளமட்டம் - கீழ்மையும் இளமையும் உடையது ; 
இளந்தென்றல் - சிறு தென்றல் . 

குறுமட்டக் குதிரை ; காண்க : இளவட்டம் . 
இளந்தேவி - அரசனின் இளைய மனைவி . 

இளமண் மணல்கொண்ட 

தரை . 
இளந்தை - இளவயதுடையது ; இளமை ; 

இளமணல் - குருத்துமணல் . 
குழந்தை . 

இளமரக்கா - வயல் சூழ்ந்த சோலை ; இளஞ் 

சோலை . 
இளந்தோயல் - உறைந்துவருந் தயிர் ; ஆயுதங் 
களைப் பதமிடும் தோய்ச்சல் . 

இளமழை - பயன்படுவதாகிய மேகம் ; சிறு பெய 
இளநகை - புன்சிரிப்பு . 

லுள்ள முகில் . 
இளநலம் - இளைய வடிவு ; இளமை இன்பம் . 

இளமார்பு - கருப்பூரவகை . 
இளநாக்கடித்தல் - உறுதியில்லாமற் பேசல் ; 

ளமுறை - பின்வழிமுறை . 
உடன்படாததுபோற் காட்டுதல் . 

இளமை இளமைப் பருவம் ; சிறு பருவம் ; 
இளநாள் - இளவேனில் . 

மென்மை ; அறிவு முதிராமை ; ஒன்றை 
இளநிலா - அந்தி நிலா , பிறைச்சந்திரன் .. 

வேறொன்றாக மயங்கும் மயக்கம் ; காமம் . 
இளநீர் - இளந்தேங்காய் ; தெங்கின் இளங்காயி 

இளமைச்செவ்வி - சிறுபருவம் ; கோமளம் . 
லுள்ள நீர் ; மணியின் இளநிறம் ; வெள் இளமையாடுதல் - திரிபுணர்ச்சியுறுதல் . 
ளொளி . 

இளவட்டம் - இளமட்டம் , இளம்பருவத்தினர் . 
இளநீர்க்கட்டு - உள் நாக்கு நோய் . 

இளவணி 

காலாட்படை . 
இளநீர்க்குழம்பு - இளநீரால் செய்யப்படும் கண் இளவரசன் - பட்டத்துக்குரிய அரசகுமாரன் ; 
மருந்துவகை . 

இளம் பருவத்து அரசன் ; இராச குமாரன் . 
இளநீர்த்தாதல் - தேய்ந்து மெலிதல் . 

இளவரசு அரசகுமாரன் ; பட்டத்துக்குரிய 
இளநீரமுது - வழிபாட்டில் படைக்கும் இளநீர் . பிள்ளை ; இளமையான அரசமரம் . 
இளநீலம் - வெளிறிய நீலம் . 

இளவல் - தம்பி ;; குமாரன் ; ளைஞன் ; 
இளநெஞ்சன் - கோழை மனமுடையவன் ; 

முதிராதது . 
மனமுடையவன் , இரக்கமுள்ள 

இளவழிபாடு - சிறுபிள்ளைக் கல்வி . 
மனமுடையவன் . 

ளவாடை - மெல்லிய வாடைடக்காற்று . 
இளநெஞ்சு - இளகின மனம் , இரக்கமுள்ள 
மனம் ; கோழை மனம் . 

இளவாளிப்பு - ஈரம் . 
இளநேரம் - மாலை . 

இளவுச்சி - உச்சிக் காலத்துக்கு அணித்தான முற் 
இளப்பம் - திடமின்மை , உறுதியின்மை ; தாழ்வு ; 

பொழுது . 
மென்மை . 

இளவுடையான் - காண்க : இளவரசு . 
இளம்பச்சை - நன்றாகப் பற்றாத பச்சை நிறம் . இளவுறை - இளந்தயிர் . 
இளம்பசி - சிறுபசி . 

இளவெந்நீர் - சிறு சூடான நீர் . 
இளம்படியார் - இளம்பெண்கள் . 

இளவெயில் - காலை வெயில் ; முதிராத வெயில் . 


இளகின 


இளவேனில் 


139 


இற்றைநாள் 


சூழப் 


இளவேனில் - வசந்த காலம் , சித்திரை வைகாசி | இளைப்பாறு மண்டபம் - வசந்த மண்டபம் .. 
மாதங்கள் . 

இளைப்பு - களைப்பு ; 

சோர்வு ; 

வருத்தம் ; 
இளாவிருதம்- நன்னீர்க் கடலாற் 

மெலிவு ; தொய்வு . 
பெற்ற நிலப்பகுதி ,, ஒன்பது கண்டத்துள் இளைமை காண்க : இளமை . 
ஒன்று . 

இளைய தம்பி - இளையவனுக்கு இளையவன் . 
இளி - இகழ்ச்சி ; குற்றம் ; சிரிப்பு ; இகழ்ச்சிக் இளைய பிள்ளையார் - முருகக் கடவுள் . 
குறிப்பு ; நகை ; யாழின் நரம்புகளுள் ஒன்று ; இளையபெருமாள் - இலக்குமணன் . 
ஒருவகைச் சுரம் ; இழிவு . 

இளையர் - இளைஞர் ; பணியாளர் . 
இளிகண் - பீளைக்கண் . 

இளையவர் - இளம்பெண்கள் . 
இளிச்சகண்ணி - காமக் குறிப்போடு பிறரை இளையவள் - இளமைத் தன்மையுடையவள் ; 
நோக்கும் தன்மையுடையாள் . 

தங்கை ; திருமகள் ; இளைய மனைவி . 
இளிச்சவாயன் - எப்போதும் பல்லைக் காட்டு இளையவன் - ஆண்டில் குறைந்தவன் ; தம்பி ; 
வோன் ; எளிதில் ஏமாற்றப்படுபவன் ; முருகன் . 
அப்பாவி ; நுட்ப பத்தியில்லாதவன் . 

இளைய ( யா ) ள் - தங்கை ; திருமகள் ; 

பெண் ; 
இளிச்சற்கண் - காண்க : இளிகண் . 

இளைய மனைவி . 
இளித்தல் -- பல்லைக் காட்டுதல் ; பல்லைக் இளைய ( யா ) ன் - இளையவன் , தம்பி . 
காட்டிச் சிரித்தல் ; கேலி செய்தல் . 

இளையார் - பெண்கள் ; தோழியர் . 
இளித்தவாய்ப் பட்டம் - இளித்தவாயன் 

எனப் 

இளையாழ்வார் - இராமானுசர் ; இலக்குவன் . 
படுகை . 

ளையெள் - முற்றாத எள் . 
இளித்தவாயன் - காண்க : இளிச்சவாயன் . 

இளையோன் - காண்க : இளையவன் .. 
இளிதல் - இணுங்குதல் ; உரித்தல் ; இகழப்பட்டு இளைவலி - கரிக்காடு . 
எளியனாதல் . 

இற்கடை - வீட்டுவாயில் . 
இளிந்தகாய் - இணுங்கின காய் ; பாக்கு . 

இற்கிழத்தி - இல்லக் கிழத்தி , மனையாள் . 
இளிப்படுதல் - அகப்படுதல் ; எளிமையாதல் . இற்செறித்தல் -- தலைவியின் அகவை முதிர்ச்சி 
இளிப்பு - பல்லிளிக்கை ; பல் காட்டுதல் ; இழிவு ; நோக்கிப் பெற்றோர் அவளை வீட்டிலேயே 
நிந்தை . 

தங்கியிருக்கச் செய்தல் . 
இளிம்பு - திறமையின்மை . 

இற்செறிப்பார் - வீட்டில் சேர்ப்பார் . 
இளிவரல் - இழிப்புச்சுவை ; இழிவு . 

இற்செறிப்புணர்த்தல் - தலைவி இல்லக் காவலில் 
இளிவரவு - இகழ்ச்சி ; சிறுமை ; இழிதொழில் . வைக்கப்பட்டிருத்தலைத் தோழி 

தலை 
இளிவு - இழிவு ; இகழ்ச்சி ; இழிதகவு ; 

; அரு 

வனுக்கு உணர்த்துதல் . 
வருப்பு ; அவலச்சுவை நான்கனுள் 
நிந்தை . 

- காண்க : இற்செறித்தல் . 

இற்செறிவு 
இளை - தலைக்காவல் ; காவற்காடு ; கட்டுவேலி; இற்பரத்தை - காமக்கிழத்தியாகக் கொண்ட 
பூமி ; இளமை ; இளையாள் ; தம்பி ; தங்கை ; 

பரத்தை . 
மேகம் ; பசு ; திருமகள் ; காவல் . 

இற்பாலர் - நற்குடியிற் பிறந்தவர் . 
இளைச்சி - தங்கை . 

இற்பிறப்பு - நல்ல குடியிற் பிறத்தல் ; உயர்குடிப் 
இளைஞன் - இளவல் ; தம்பி ; சிறுவன் ; இளை 

பிறப்பு . 
யோன் . 

இற்புலி - பூனை . 
இளைத்தல் - சோர்தல் , தளர் தல் ; மெலிதல் ; 
இரங்கல் ; பின்னிடு தல் , தோற்றுப்போதல் ; 

இற்றி - காண்க : இத்தி . 
வளங்குன்றுதல் . 

இற்றிசை - இல்லறம் . 
ளைத்தோர் - எளியவர் . 

இற்று - இத்தன்மைத்து ; ஒரு சாரியை . 
இளைது - இளையது , முதிராதது . 

இற்றுப்போதல் - நைந்துபோதல் ; 
இளைப்படுதல் - வலையில் அகப்படுதல் . 

போதல் ; முரிந்துபோதல் . 
இளைப்பம் - காண்க : இளப்பம் . 

இற்றும் - இன்னும் , மேலும் . 
இளைப்பாற்றி - களைப்பைப் போக்குவது . இற்றுவிழுதல் - நைந்து கெட்டுவிடுதல் ; முரிந்து 
இளைப்பாற்றுதல் - இளைப்பாறச் செய்தல் ; விழல் . 
களைப்பைப் போக்குதல் ; ஓய்ந்திருத்தல் . இற்றை - இன்றைக்கு ; இன்று ; இந்நாள் . 


ஒன்று ; இற்செறிப்பு : } 


அழுகிப் 


இளைப்பாறுதல் - விடாய் தீர்த்தல் ; களைப்பு இற்றைத்தினம், } - இன்று . 

. 


நீங்கள் ; ஓய்ந்திருத்தல் . 


இறக்கம் 


140 


இறுகங்கியான் 


இறக்கம் - இறங்குகை ; சரிவு ; இறங்கு துறை ; இறந்துபடுதல் - சாதல் . 
விலங்குகள் செல்வழி ; அம்மை 

முதலிய 

இறந்துபாடு - இறந்துபடுகை ; சாவு . 
இறக்கம் ; நிலை தவறுகை ; உணவு முதலியன இறப்ப - மிகவும் , மேன்மேலும் : 
உட்செல்லுகை ; இறப்பு . 

இறப்பு - அதிக்கிரமம் ; மிகுதி ; போக்கு ; இறப்பு ; 
இறக்கல் - காண்க : இறக்குதல் . 

உலர்ந்த பொருள் ; 

வீடுபேறு ; 

வீட்டின் 
இறக்கிடல் - இறங்கச்செய்தல் ; தலைகுனிதல் ; 

இறப்பு ; இறந்த காலம் . 
கீழ்ப்படுத்தல் ; தாழ்த்தல் . 

இறப்பை - இமையிதழ் . 
இறக்குதல் - இறங்கச்செய்தல் ; கீழ்ப்படுத்தல் ; / இறல் - ஒடிதல் ; கெடுதல் ; இறுதி ; சிறு தூறு ; 
தாழ்த்தல் ; தைலம் முதலியன வடித்தல் ; கிளிஞ்சில் . 
கெடுத்தல் ; சாதல் . 

இறலி - இத்திமரம் ; மருதமரம் ; கொன்றை ; 
இறக்கு துறை - பண்டம் இறக்கும் துறைமுகம் . 

ஏழு தீவுள் ஒன்று . 
இறக்குமதி - வேற்று நாடுகளிலிருந்து தருவிக்கப் இறவம் - இறால் மீன் . 
படும் சரக்கு ; துறைமுகத்திலிருந்து சரக்கு இறவாரம் - தாழ்வாரம் ; 

இறவாரம் - தாழ்வாரம் ; தாழ்வாரத்துக் கூரை 
இறக்குகை ; இறக்கும் துறைமுகச் சரக்கு . யின் முன்பாகம் . 
இறக்கை - சிறகு ; கிணற்றின் இருபுறங்களிலு 

இருபுறங்களிலு இறவானம் - தோற்கருவி வகை; காண்க : 
முள்ள துணைச்சுவர் ; இறத்தல் . 

இறவாரம் . 
இறக்கைச் சுவர் - துணைச் சுவர் . 

இறவி - சாவு ; இறத்தல் . 
இறகர் - பறவையிறகு ; சிறகு . 

இறவின்மை - அழியாமை , இறைவன் எண் 
இறகு - சிறகு ; பறவையிறகு ; மயிற்பீலி . 

குணங்களுள் ஒன்று . 
இறகுபேனா - இறகாலான எழுதுகோல் . இறவு - சாவு ; முடிவு ; நீக்கம் ; மிகுதி ; இறால் 
இறகுளர்தல் -- சிறகடித்துக் கொள்ளுதல் . 

மீன் ; தேன்கூடு ; வீட்டிறப்பு ; எல்லை . 
இறங்கண்டம் - ஒருவகை அண்டநோய் . 

இறவுள் - குறிஞ்சிநிலம் . 
இறங்கர் - குடம் . 

இறவுளர் - குறிஞ்சி நில மாக்கள் . 
இறங்கல் , 

இறவை - ஏணி ; இறைகூடை ; விரற்புட்டில் . 
இறங்கல் மீட்டான் - ஒருவகை நெல் . 

இறா - காண்க : இறவம் . 
இறங்குகிணறு - உள்ளே இறங்கிச் செல்வதற்குப் இறாஞ்சுதல் - பறவை பறந்து பாய்தல் ; 
படி வரிசையுள்ள கிணறு . 

பறித்தல் ; தட்டியெடுத்தல் . 
இறங்குதல் - இழிதல் ; தாழ்தல் ; தங்குதல் ; 

இறாட்டாணியம் - இடுக்கண் , துன்பம் , வருத்தம் . 
கீழ்ப்படுதல் ; சரிதல் ; தாழ்வடைதல் ; நிலை இறாட்டுதல் - உரைசுதல் ; பகைத்தல் . 
குலைதல் ; நாணுதல் . 

இறாட்டுப்பிறாட்டு - சச்சரவு . 
இறங்கு துறை - மக்கள் இறங்கிப் பயன்படுத்தும் இறாத்தல் - ஒரு நிறையளவு , 

ஆறு பலங் 
நீர்த்துறை . 

கொண்ட நிறை ; மீன் தீர்வைத் துறை . 
இறங்குபொழுது - பிற்பகல் . 

இறாய்த்தல் - பின்வாங்குதல் , 
இறங்குமுகம் - தணியும் நிலைமை . 

இறால் - இறால் மீன் ; வெள்ளிறால் ; இடபராசி ; 
இறங்குவெயில் - பிற்பகல் வெயில் . 

கார்த்திகை நாள் ; தேன்கூடு ; எருது . 
இறங்கொற்றி - அனுபவ ஒற்றி . 

இறாவுதல் - வதக்கி மயிர்போகச் சீவுதல் . 
இறஞ்சி - ஆடைவகை ; அவுரி . 
இறட்டுதல் - முகந்து வீசுதல் . 

இறுக்கம் - நெகிழாத்தன்மை ; 

அழுத்தம் ; 
இறடி - தினை ; கருந்தினை . 

நெருக்கம் ; ஒழுக்கம் கையழுத்தம் ; முட்டுப் 

பாடு ; புழுக்கம் . 
இறத்தல் - கடத்தல் ; கழிதல் ; நெறிகடந்து 
செல்லுதல் ; சாதல் ; மிகுதல் ; வழக்குவீழ்தல் ; 

இறுக்கர் - பாலை நிலத்தவர் . 
நீங்குதல் . 

இறுக்கன் - ஈயாதவன் , கடும்பற்றுள்ளன் . 
இறந்தகாலம் - சென்ற காலம் . 

இறுக்கு - இறுக்கிய கட்டு ; இறுக்கிய முடிச்சு ; 
இறந்த துவிலக்கல் - முப்பத்திரண்டு தந்திர உத்தி இறுக்குதல் - அழுந்தக் 

ஒடுக்குகை ; கண்டிக்கை . 
களுள் ஒன்று , 

கட்டுதல் ; 
நூல் செய்வோன் இறந்து 

இறுக 

உடுத்தல் ; ஒடுக்குதல் ; 
போன வழக்காறுகளை நீக்குதல் . 

உள்ளழுத்துதல் ; 

உறையச் செய்தல் . 
இறந்தன்று - மிக்கது ; சிறந்தது . 

இறுக்குவாதம் - உடலை வளைத்துக்கொள்ளும் 
இறந்தவழக்கு - வீழ்ந்த வழக்கு . 

ஒருவகை வாதநோய் . 
இறந்திரி - இத்திமரம் . 

இறுகங்கியான் - கரிசலாங்கண்ணி . 


} 


இறுகநீக்குதல் 


141 


இறைமகன் 


இறுக நீக்குதல் - கைவிடுதல் . 

குடியிறை ; சிறுமை , அற்பம் ; காலவிரைவு ; 
இறுகரை - இடிகரை . 

சிவன் ; பிரமன் ; மாமரம் . 
இறுகல் - சுருங்குகை ; கடினமாதல் ; பதுமராக இறை ( வி ) - இறைத்துவிடு ; தூவு ; எறி , வீசு ; 
மணியின் குற்றங்களுள் ஒன்று . 

தங்கு . 
இறுகால் - ஊழிக்காற்று . 

இறைக்கட்டு - வரி . 
இறுகுதல் - அழுத்தமாதல் ; கெட்டியாதல் ; இறைக்கள்ளன் - காண்க : இறைப்பிளவை . 
உறைதல் ; நெருங்குதல் ; உறுதியாதல் ; நிலை 

இறைக்காசான் - முருகக்கடவுள் . 
பெறுதல் ; மூர்ச்சித்தல் ; மரகதக் 

குற்றம் 

இறைகுடி - வரி கொடுப்போன் . 
எட்டனுள் ஒன்று . 

இறைக்குத்து - சாகுந்தறுவாயில் கண்விழி அசை 
இறுங்கு - சோளவகை , காக்காய்ச் சோளம் . 

வற்று இருக்கை . 
இறுத்தருதல் - வருதல் . 

இறைகாவல் - தலையாரிக்குரிய வரி . 
இறுத்தல் - தங்கு தல் ; ஒடித்தல் ; சொல்லுதல் ; 
வடித்தல் ; விடைகூறல் ; முடித்தல் ; வெட்டல் ;; 

இறைகிழவன் - அரசனாதல் தன்மையை உடை 

யவன் . 
கடன் செலுத்தல் ; அழித்தல் ; வீழ்த்துதல் ; 

இறை குத்துதல் - மதிப்பிடுதல் ; 
எறிதல் ; வினாதல் ; தைத்தல் . 

விரலிறையால் 

அளவிடுதல் . 
இறுதல் - ஒடிதல் , முறிதல் ; கெடுதல் ; அழிதல் ; 
முடிதல் ; தளர்தல் ; முடிவுறுதல் ; சாதல் . 

இறை கூடுதல் - அரசாளுதல் .. 
இறுதி - முடிவு ; சாவு ; வரையறை . 

இறைகூடை - நீரிறைக்குங் கூடை . 
றுதிக்காலம் - இறப்புக்காலம் ; ஊழிக்காலம் . இறை கூர்தல் - தங்குதல் . 
இறுதிநிலைத்தீப ( வ ) கம் , ) கடைநிலை விளக்கு , இறைச்சி - மாமிசம் ; இறைச்சிப் 

பொருள் ; 
இறுதிவிளக்கு 

ஒரு சொல் இறுதி கருப்பொருள் ; விருப்பமானது . 
யிலே நின்று முன்வருஞ் சொற்கள் பலவற் இறைச்சிப்பொருள் - கருப்பொரு ளி ள்ளே 
றோடும் பொருந்திப் பொருள் விளைப்பது . கொள்ளும் பொருள் ; புறத்துச் செல்லும் 
இறுதிவேள்வி - அந்தியேட்டி ; ஈமக்கடன் குறிப்புப் பொருள் . 
செய்கை . 

இறைச்சிப்போர் - உடம்பு . 
இறுநாகம் -- காண்க : இலாமிச்சை . 

இறை சூதன் - நான்முகன் . 
இறைஞ்சலர் , 

பகைவர் . 
துகை . 

இறைஞ்சார் 
இறும்பி - எறும்பு . 

இறைஞ்சி - மரவுரி . 
இறும்பு - குறுங்காடு ; சிறு தூறு ; சிறுமலை ; ! இறைஞ்சு ( வி ) - வளை ; வணங்கு . 
தாமரைப்பூ ; காந்தட் பூண்டு ; வியப்பு . 

இறைஞ்சுதல் - தாழ்தல் ; கவிழ்தல் ; வளைதல் ; 
இறும்பூது - வியப்பு ; பெருமை ; மலை ; தளிர் ; வணங்குதல் . 
சிறு தூறு ; தாமரைப்பூ . 

இறைத்தல் - சிதறுதல் ; நீர் பாய்ச்சுதல் ; நிறைத் 
இறுமாத்தல் - பெருமை பாராட்டுதல் ; செருக் தல் ; மிகுதியாகச் செலவிடுதல் . 
கடைதல் ; நிமிர்தல் ; மிக மகிழ்தல் . 

இறைதல் - சிதறிப்போதல் , சிந்துதல் ; வணங்கு 
இறுமாப்பு - பெருமிதம் ; பெருமை பாராட்டுகை ; தல் . 
செருக்கு ; நிமிர்ச்சி . 

இறை திரியல் - அரசநீதி திறம்பல் . 
இறுமுறி - கிழிந்துபோன பத்திரம் ; தீர்ந்து இறைப்பாரம் - உயிர்களைக் காக்கும் 

அர ச 
போன பத்திரம் . 

னுடைய பொறுப்பு . 
இறுவதஞ்சாமை - இழிப்புக்கு அஞ்சாதிருத்தல் ; இறைப்பிணைப்படுதல் - ஒருவன் செலுத்த 
வணிகர் குணங்களுள் ஒன்று . 

வேண்டும் வரிக்குப் பிணைகொடுத்தல் . 
இறுவரை - முடிவு ; அழியுங்காலம் ; பெரிய இறைப்பிளவை 

இறைப்பிளவை - கைவிரலிடுக்கில் 
மலை ; பக்கமலை ; மலையின் அடிவாரம் . 

வகைப் புண் . 
இறுவரையம் - எல்லை ; தற்சமயம் . 

இறைப்பு - நீர் இறைக்கை . 
இறுவாக - இறுதியாக . 

இறைப்புப்பட்டரை - கிணற்றுப் பாய்ச்சலுள்ள 
இறுவாய் - முடிவு ; ஈறு ; இறப்பு . 

இடம் . 
இறை - உயரம் ; தலை ; கடவுள் ; தலைவன் ; | இறைபயப்பது - குறிப்பாகப் பொருளை விளக்கும் 
அரசன் ; உயர்ந்தோன் ; மூத்தோன் ; பெருமை விடை . 
யிற் சிறந்தோன் ; கணவன் ; பறவையிறகு ; | இறைமகள் - தலைவி ; அரசன் மகள் ; துர்க்கை . 
கடன் ; வீட்டிறப்பு ; மறுமொழி , மணிக்கட்டு ; இறைமகன் அரசன் ; அரசன் மகன் . 


வரும் 


இறைமரம் 


142 


இன்னான் 


மரம் . 


சோதனை 


- 


- 


இறைமரம் - இறைகூடை தாங்கும் மரம் ; ஏற்ற இன்பவுபதை - அரசன் தன் அமைச்சரைத் 

தெரிந்து தெளியக் கொள்ளும் 
இறைமாட்சி - அரசியல் ; அரசனின் 

நற்குண நான்கனுள் ஒன்று ; அதாவது , இன்பவுணர்வை 
நற்செயல்கள் . 

எடுத்துரைத்துச் சோதித்தல் . 
இறைமை தலைமை ; அரசாட்சி ; தெய்வத் இன்பன் - கணவன் . 
தன்மை . 

ன்பித்தல் - மகிழ்ச்சியூட்டுதல் . 
இறைமையாட்டி - தலைவி ; அரசி . 

இன்பு - காண்க : இன்பம் . 
இறைமொழி - மறுமொழி ; இறைவன் அருளிய இன்புறவு - மகிழ்கை . 
ஆகமம் . 

இன்புறா , 
இறையமன் - யமனுக்கு மூத்தோன் , சனி . 

} 
காண்க : சாயவேர் . 

இன்பூறல் 
இறையவன் - கடவுள் ; தேவர் தலைவன் ; 

இன்மை - இல்லாமை ; வறுமை ; உடைமைக்கு 
தலைவன் . 

மறுதலை ; அறுவகை வழக்கினுள் ஒன்று . 
இறையாயிரங் கொண்டான் - ஒரு விரல் இறைக்கு | இன்மைவழக்கு - காண்க: இல் வழக்கு , இல்ல 
ஆயிரங் கல நெற்கொள்ளும் களஞ்சியம் . 

தனை இல்லை என்கை . 
இறையான் - சிவன் . 

இன்றி - இல்லாமல் . 

. 
றையிலி - வரி நீக்கப்பட்ட நிலம் . 

இன்றிய - இல்லாத . 
இறையிழித்துதல் - வரி நீக்குதல் . 

இன்றியமையாமை இல்லாமல் முடியாமை , 
இறையுணர்வு - பதிஞானம் , இறைவனையறியும் 

அவசியம் . 
அறிவு . 
இறையெண்ணுதல் - விரலிறையால் 

இன்று - இலை ; இந்த நாள் ; ஓரசைச்சொல் . 
கணக்கிடு 

இன்றைக்கு - இந்த நாளுக்கு . 
தல் . 

இன்றையதினம் - இந்த நாள் . 
இறையோன் - கடவுள் ; சிவன் ; குரு ; அரசன் ; 

இன்ன - இத்தன்மையான ; இப்படிப்பட்டவை ; 
தலைவன் . 

ஓர் உவமவுருபு . 
இறைவரை - கணப்பொழுது . 

என்னணம் இன்ன வண்ணம் என்பதன் மரூஉ ; 
இறைவன் - தலைவன் ; கடவுள் ; சிவன் ; 

இவ்விதம் , இவ்வாறு . 
மால் ; அரசன் ; பிரமன் ; குரு ; மூத்தோன் ; 
கணவன் ; சிவனார்வேம்பு . 

இன்னது - இத்தன்மையது ; இது . 

இன்னம் - இத்தன்மையுடையேம் ; காண்க : 
இறைவன் வேம்பு - சிவனார் வேம்பு . 

இன்னும் ; இனிமேலும் . 
இறைவனெண்குணம் - கடவுளுக்குரிய எட்டுத் 
தன்மைகள் : பிறப்பின்மை , 

இன்னமும் - காண்க : இன்னும் . 

இறப்பின்மை , 
பற்றின்மை , பெயரின்மை , உவமையின்மை , 

இன்னயம் - உபசார மொழி . 
வினையின்மை , 

இன்னர் - இத்தன்மையர் ; உற்பாதம் . 
குறைவில் அறிவுடைமை , 

இன்னல் - துன்பம் ; தீமை ; குற்றம் . 
குலமின்மை . 
இறைவி - தலைவி ; உமை ; துர்க்கை . 

இன்னன் - இப்படிப்பட்டவன் , இத்தன்மையன் . 
. 

இன்னா - துன்பம் ; 
இறைவை - இறைகூடை , நீர் இறைக்கும் மரப் 

தீங்கு தருபவை ; கீழ்மை 
பத்தல் ; ஏணி ; புட்டில் . 

யான ; இகழ்ச்சி ; வெறுப்பு . 
இறைவைமரம் - தண்ணீர் இறைக்கப் பயன்படும் 

இன்னாங்கு - தீமை ; துன்பம் ; கடுஞ்சொல் . 

இன்னாங்கோசை - கடுமையான ஓசை . 
மரத்தால் செய்த ஓடம் போன்ற கருவி . 
இன் ; 
- இனிய ; ஐந்தாம் வேற்றுமை உருபு ; 

இன்னாது - தீது ; துன்பு . 
சாரியை ; இறந்தகால இடைநிலை . 

இன்னாப்பு - துன்பம் . 
இன்கண் - இன்பம் ; கண்ணோட்டம் . 

இன்னாமை - இனியவாகாமை ; துன்பம் , 
இன்கவி 

துயரம் ; தீமை . 
மதுரகவி ; இன்னோசை 

தரும் 

இன்னார் - பகைவர் . 
பாக்களைப் பாடும் புலவன் . 

இன்னாரினியார் - பகைவரும் நண்பரும் . 
இன்சொல் - இனிமை பயக்கும் சொல் . 

இன்னாரினையார் - இத்தன்மை உடையவர் . 
இன்பக்கொடி - காண்க : காமவல்லி . 

இன்னாலை - இலைக் கள்ளிமரம் . 
இன்பச்செலவு - உல்லாசப் பயணம் , சுற்றுலா . இன்னாவிசை - செய்யுட் குற்றம் 
இன்பம் - மனமகிழ்ச்சி ; 

இருபத் 
இனிமை ; ஒன்பான் தேழனுள் ஒன்று . 
சுவைகளுள் ஒன்று ; சிற்றின்பம் , காமம் ; திரு இன்னான் - இத்தன்மையன் ; 

துன்பம் 
மணம் ; நூற்பயன்களுள் ஒன்று . 

செய்பவன் . 


இன்னிசை 


143 


ஈங்கை 


} 


ஈகை ; 


பின்பு ; 


இன்னிசை - இன்ப ஓசை ; பண் ; ஏழு நரம்புள்ள இனவாரி - இனம் இனமாய் . 

வீணை ; இனிய பாட்டு ; இன்னிசை வெண்பா இனவெதுகை - இனவெழுத்தால் வரும் எதுகை . 
இன்னிசைக்காரர் - இசைபாடுவார் , பாணர் . இனவெழுத்து - தானம் , 

முயற்சி , 

அளவு , 
இன்னிசை வெண்பா , நான்கடியாய்த் பொருள் , வடிவு முதலிய ஏதுக்களினால் ஒரு 
இன்னிசை வெள்ளை தனிச்சீர் இன்றி வரும் வகைப்பட்டுவரும் எழுத்துகள் ; முயற்சிவகை 
வெண்பா . 

யால் ஒன்றற்கொன்று இனமான எழுத்துகள் . 
இன்னியம் - இசைக்கருவிகள் . 

இனன் - சூரியன் ; உற வினன் ; ஒத்தவன் ; 
இன்னியர் - பாணர் . 

ஆசிரியர் . 
இன்னிலை - இல்லற நிலை ; பதினெண் கீழ்க் | இனாப்பித்தல் - துன்பமுண்டாக்குதல் . 
கணக்கு நூலுள் ஒன்று என்ப . 

னாம் - பயனோக்கா 

நன்கொடை ; 
இன்னினி - இப்பொழுதே . 

மானியம் . 
இன்னும் - இவ்வளவு காலம் சென்றும் ; மறு இனாம்தார் - மானிய நிலத்துக்குரியவர் . 
படியும் ; மேலும் ; அன்றியும் . 

இனி - இப்பொழுது ; இனிமேல் ; 
இன்னுமின்னும் - மேன்மேலும் . 

இப்பால் , இதுமுதல் . 
இன்னுழி - இன்ன இடத்து . 

இனித்தல் - தித்தித்தல் ; இன்பமாதல் . 
இன்னே - இப்பொழுதே; இவ்விடத்தே ; இவ்வித 

இனிது - இன்பந்தருவது ; நன்மையானது ; 
மாகவே . 

நன்றாக . 
இன்னோன் - இப்படிப்பட்டவன் . 

இனிப்பு - இனிமை , தித்திப்பு ; மகிழ்ச்சி . 
இனக்கட்டு - பந்துக்கட்டு ; உறவினர்களிடையே இனிப்புக்காட்டுதல் - ஆசைகாட்டுதல் ; 
உள்ள நெருக்கம் , இனக் கூட்டம் ; முறைமை . 

யாதல் . 
இனங்காப்பார் - கோவலர் , ஆயர் . 

இனிமேல் - இதற்குப் பிற்பாடு ; இதுமுதல் ; வருங் 
இனஞ்சனம் - உற்றார் உறவினர் . 

காலத்து . 
இனத்தான் - உறவினன் . 

இனிமை- இனிப்பு , தித்திப்பு ; இன்பம் ; 
இனம் - வகை ; குலம் ; சுற்றம் ; சாதி ; கூட்டம் ; 

இனியர் - இன்பம் தருபவர் ; மகளிர் . 
திரள் ; அரசர்க்கு உறுதிச்சுற்றம் ; அமைச்சர் ; 

இனும் - இன்னும் . 
உவமானம் . 

இனை - இன்ன ; இத்தனை ; வருத்தம் . 
இனமாற்றல் - ஓரினக் கணக்கை மற்றோரினக் 
கணக்காக மாற்றுகை . 

இனைத்தல் - வருத்துதல் ; கெடுத்தல் . 
இனமுறை - ஒத்த சாதி . 

இனைத்து - இத்தன்மைத்து ; இவ்வளவினது . 
இனமொழி - எண்வகை விடைகளுள் ஒன்று . 

இனைதல் - வருந்துதல் ; இரங்குதல் ; அஞ்சுதல் . 
இனமோனை - இனவெழுத்தால் வரும் மோனை . இனைய - இத்தன்மைய ; இதுபோல்வன . 
இனவழி - மரபுவழி , வமிச பரம்பரை . 

இனைவரல் - வருந்துதல் , இரங்குதல் . 
இனவழிக் கணக்கு - பேரேடு . 

இனைவு - வருத்தம் ; இரக்கம் . 


சு ைவ 


ஈ - நான்காம் உயிரெழுத்து ; துத்த இசையின் ஈகை - கொடை ; பொன் ; கற்பகம் ; இண்டு ; 
எழுத்து ; ஈ என்னும் பறவை ; தேனீ ; வண்டு ; புலி தொடக்கி ; காடை ; காற்று ; மேகம் : 
முன்னிலை அசைச்சொல் ; சிறகு ; அழிவு ; கற்பகமரம் ; இல்லாமை ; ஈதல் , கொடுத்தல் . 
அம்பு ; அரைஞாண் ; இந்திர வில் ; 

குகை ; ஈகையன் , 

கொடையாளன் . 
கொசு ; 

தாமரை ; நரி ; பாம்பு ; பார்வதி ; ஈகையாள 
திருமகள் ; வியப்புக்குறிப்பு . 

ஈங்கண் இவ்விடம் . 
ஈ ( M ) - ஈயென் ஏவல் ; பகிர்ந்து கொடு ; தா ; ஈங்கம் - சந்தனமரம் . 

சொரி . 
ஈக்குடி - சாவிக் கதிர் . 
ஈக்கை - புலிதொடக்கிக் கொடி ; உப்பிலி . 

ஈங்கிசை - கொலை ; வருத்தம் ; இகழ்ச்சி . 
ஈகம் - விருப்பம் ; சந்தனமரம் ; தியாகம் . ஈங்கு - இவ்விடம் ; இண்டங்கொடி ; இவ்வுலகம் ; 
ஈகாமிருகம் - செந்நாய் . 

இப்படியே ; சந்தனம் . 
ஈகுதல் - கொடுத்தல் ; படைத்தல் . 

ஈங்கை - இண்டங்கொடி ; இண்டம்பூ ; உப்பிலி . 


ஈங்கனம் }- இங்ஙனம் ; இவ்விடம் ; இவ்வாறு . 


ஈச்சப்பி 


144 


ஈண்டை 


ஈடணயத்திரயம் , } - ஆசைக் புதல்வன் , மனைவி 


ஈசானகோணம், } 


- 


ஈச்சப்பி - கடும்பற்றுள்ளன் , ஈயாதவன் . 

ஈட்டம் - மிகுதி ; திரள் ; கூட்டம் ; தேட்டம் ; 
ஈச்சு - ஈந்து , ஈச்சமரம் . 

பொருளீட்டுகை ; வலிமை . 
ஈச்சுக்கொட்டுதல் - சீழ்க்கையடித்தல் . 

ஈட்டி - குந்தம் , வேல் , ஈட்டி ; தோதகத்தி மரம் ; 
ஈச்சுர காண்க : ஈசுவர . 

சவளம் ; கழுக்கடை ; கழுமுள் ; சலாகை . 
ஈச்சுரம் - சிவதத்துவம் ஐந்தனுள் ஒன்று , அது ஈட்டுக்கீடு - சரிக்குச்சரி . 
ஞானங் குன்றிக் கிரியை உயர்ந்தது . 

ஈட்டுத்தொகை - உதவித்தொகை . 
ஈச்சுரன் - ஈசுவரன் , கடவுள் ; சிவன் , 

ஈட்டுதல் - கூட்டுதல் ; சம்பாதித்தல் . 
ஈச்சுவரன் - தலைவன் ; கடவுள் ; சிவன் . 

ஈட்டுப்பத்திரம் - அடைமான சாசனம் . 
ஈச்சோப்பி - ஈப்பிணி ; ஈயோட்டி ; சிலந்தி . ஈடகம் - மனத்தைக் கவர்வது . 
ஈசத்துவம் - எண்வகைச் சித்திகளுள் ஒன்று ; | ஈடணம் – புகழ் . 
செலுத்துகை ; யாவர்க்கும் தேவனாகுதல் . 

ஆசை ; புதல்வன் , மனைவி , 

ஈடணை 
ஈசதேசாத்தி - பெருமருந்துக் கொடி . 
ஈசல் - சீழ்க்கை ; செட்டைக் கறையான் , சிறகு 

புறுகை ; துன்பம் . 

ஈடழிதல் - வலிமை பெருமைகள் கெடுதல் . 
முளைத்த கறையான் . 

ஈடறவு - பெருமைக்கேடு , மேன்மைக்கேடு . 
ஈசன் - எப்பொருட்கும் 

சிவன் ; 
இறைவன் ; 

ஈடன் - பெருமையுடையவன் ; ஆற்றலுடைய 
தகப்பன் ; அரி ; குரு ; அரசன் ; தலைவன் ; 

வன் ; வலிமை பொருந்தியவன் . 
மூத்தோன் ; பச்சைக் கருப்பூரம் ; கௌரி 

ஈடாட்டம் - போட்டி ; பணப்புழக்கம் ; நெகிழ்ச்சி ; 
பாடாணம் . 

ஏழைமை நிலை . 
ஈசன்மைந்தன் - முருகன் ; விநாயகன் ; வீரபத்தி 

ஈடாதண்டம் - ஏர்க்கால் . 
ரன் ; வைரவன் . 

ஈடிகை - அம்பு ; தூரிகை , எழுதுகோல் . 
ஈசன்றார் - கொன்றைமாலை . 

ஈடு - ஒப்பு ; உவமை ; வலி ; பெருமை ; பிரதி ; 
ஈசனாள் - திருவாதிரை நாள் . 

கைம்மாறு ; அடகு ; தகுதி ; நேராகுகை . 
ஈசானகோணம் , 
காண்க : ஈசானியம் . 

ஈடுகட்டுதல் - பிணை கொடுத்தல் , பிணை 
வடகீழ்த்திசை ; 
ஈசானம் சிவனுடைய ஐந்து 

பொருளிழப்பிற்கு 
யாதல் ; 

ஈடுசெய்தல் ; 
முகங்களுள் ஒன்று ; ஒரு சைவ மந்திரம் . 

பேரன்பு கொள்ளுதல் . 
ஈசானன் சிவன் ; வடகீழ்த்திசைப் பாலகன் . 

ஈடுகொடுத்தல் - எதிர்நிற்றல் ; நிகராதல் ; மன 
ஈசானியம் , 

நிறைவு செய்வித்தல் ; போட்டி போடுதல் ; 
- வடகீழ்த்திசை , சனிமூலை . பதிலளித்தல் . 
ஈசி - ஓர் இகழ்ச்சிக் குறிப்பு . 

ஈடுகொள்ளுதல் - மனங்கனிதல் . 
ஈசிதை - காண்க : ஈசத்துவம் . 

ஈடுபடுதல் - அகப்படுதல் ; துன்பப்படுதல் ; மனங் 
ஈசுரமூலி - பெருமருந்துக் கொடி , தராசுகொடி ; 

கவிதல் ; வலியழிதல் . 
பெருங்கிழங்கு . 

ஈடுபாடு - தொடர்பு ; மனங்கவிகை ; இலாப 
ஈசுரலீலை - கடவுள் திருவிளையாடல் . 

நட்டம் ; சங்கடம் . 

ஈடேற்றம் - உய்வு ; பேரின்ப வாழ்வு ; கடைத் 
ஈசுரன் 

காண்க : ஈச்சுரன் . 
ஈசுரார்ப்பணம் - கடவுளுக்கு உரிய தாக்குகை . 

தேற்றம் ; மீட்பு . 

. 
ஈசுவர - அறுபதாண்டுக் கணக்கில் பதினோராம் ஈடேறுதல் - உய்யப்பெறுதல் , கடைத்தேறுதல் , 

ஈடேற்றுதல் - உய்வித்தல் . 
ஆண்டு . 

வாழ்வடைதல் . 
ஈசுவரத்துவம் - ஈசுவரனாயிருக்கும் தன்மை . 

ஈடை - புகழ்ச்சி ; ஏர்க்கால் . 
ஈசுவரவிந்து - பாதரசம் . 

ஈண்டல் - நெருங்குதல் , கூடுதல் ; 
காண்க : ஈச்சுவரன் . 

நிறைதல் ; 
ஈசுவரன் 

விரைதல் . 
ஈசுவரி - பார்வதி , உமை . 

ஈண்டு - இவ்விடம் ; இவ்வண்ணம் ; இம்மை ; 
ஈசுவரி நாதம் - கந்தகம் . 

விரைவு ; புலிதொடக்கிக் 

கொடி ; 
ஈசுவரிவிந்து - கந்தகம் ; பாதரசம் . 

பொழுது . 
ஈசை - ஏர்க்கால் ; பார்வதி . 

ஈண்டுதல் - கூடுதல் ; செறிதல் , நெருங்குதல் ; 
ஈஞ்சு - ஈச்சமரம் ; பேரீந்து ; காட்டீஞ்சு ; சிற் பெருகுதல் ; விரைதல் ; தோண்டுதல் . 
றீஞ்சு . 

ஈண்டு நீர் - கடல் . 
ஈஞ்சை - கொலை ; இம்சை ; இகழ்ச்சி . 

ஈண்டை - இங்கு , இவ்விடம் . 


ஈசானியமூலை } 


ஈண்டையான் 


145 


ஈரல்கருகுதல் 


உடை . , 


உடை . 


னிய 


ஈம் . 


ஈண்டையான் - இவ்விடத்தான் . 

ஈர்கோலி காண்க : ஈர்வலி . 
ஈணி ( ணை ) - காண்க : அகணி . 

ஈர்ங்கட்டு - கார்காலத்து 

குளிர்கால 
ஈதல் - கொடுத்தல் ; வறியவருக்குத் தருதல் ; 
சொரிதல் ; படிப்பித்தல் . 

ஈர்ங்கதிர் - குளிர்ந்த கதிர் ; சந்திரன் . 
ஈதா - இந்தா . 

ஈர்ங்கை - உண்டு கழுவிய கை . 
ஈதி - மிகுந்த மழை , மழையின்மை , எலி , ஈர்த்தல் - அறுத்தல் ; இழுத்தல் ; உரித்தல் ; பிளத் 
விட்டில் , கிளி , 

அரசண்மை என்னும் தல் ; எழுதுதல் . 
ஆறினாலும் நாட்டுக்கு வருங் கேடு . 

ஈர்தல் - அரிதல் ; அறுத்தல் ; இழுக்கப்படுதல் . 
ஈது - இது ; முகம்மதியர் திருநாள்களுள் ஒன்று , ஈர்ந்தமிழ் - தண்டமிழ் , கேட்டற்கு 
பக்ரீத் திருநாள் . 

தமிழ் . 
ஈதை - துன்பம் , வருத்தம் . 

ஈர்ப்பு - இழுப்பு ; இசிவு நோய் . 
ஈந்து - ஈச்சமரம் . 

ஈர்மை - இனிமை ; பெருமை ; நுண்மை ; 
ஈப்பிணி காண்க : ஈச்சப்பி . 

குளிர்ச்சி ; வருத்தம் . 
ஈப்புலி - ஈயைக் கொல்லும் பூச்சி , 

ஒருவகைச் 

ஈர்வடம் - பனையீர்க்குக் கயிறு . 
சிறு சிலந்தி ; பதினைந்தாம் புலி விளையாட்டு . ஈர்வலி , 

ஈருருவுங்கருவி , ஈர் 
ஈர்வாங்கி , 

வாங்கும் 
காண்க : ஈமம் . 

கருவி . 
ஈமக்கடன் - சுடுகாட்டில் செய்யப்படும் பிணச் 

ஈர்வாரி 
சடங்கு . 

ஈர்வாள் - இரம்பம் , மரம் அறுக்கும் வாள் . 
ஈமத்தாடி - சுடுகாட்டில் ஆடும் சிவன் . 

ஈரங்கொல்லி வண்ணான் . 
ஈமத்தாழி - முதுமக்கட்டாழி , இறந்தவரை ஈரசைச்சீர் - இரண்டு அசைகொண்ட சீர் ; அது 
இட்டுப் புதைக்கும் பெருஞ்சால் . 

தேமா , புளிமா , கருவிளம் , கூவிளம் என்னும் 
ஈமப்பறவை -- கழுகு ; காகம் ; பருந்து . 

வாய்பாட்டால் வரும் . 
ஈமம் - சுடுகாடு ; பிணஞ்சுடு விறகடுக்கு ; பாதிரி ஈரடி - இரண்டு அடி , இணையடி ; ஈரப்பதம் ; 
மரம் . 

ஈரொட்டு , ஐயம் ; இரண்டாம் போகம் . 
ஈமவனம் - சுடுகாடு . 

ஈரடிப்பயன் - கவர்பொருள் ; ஐயம் ; கபடம் ; 
ஈமவாரி - வசம்பு . 

மாறுபாடு . 
ஈமான் - கொள்கை . 

ஈரடிவருக்கம் - ஒவ்வோரடியிலும் 

முதலாம் 
ஈயக்கொடி - இண்டங்கொடி ; புலி தொடக்கிக் எழுத்தும் நடுவெழுத்தும் ஒன்றாயிருக்குமாறு 
கொடி . 

இரண்டடியுடைய தாய்ச் செய்யப்படும் 
ஈயம் - பஞ்சலோகத்துள் ஒன்று , வெள்ளீயம் ; செய்யுள் . 
பாதிரி . 

ஈரடிவெண்பா - குறள் வெண்பா . 
ஈயல் - ஈசல் ; தம்பலப்பூச்சி ; சிறகு முளைத்த ஈரடுக்கொலி - இரட்டையாக அடுக்கி வரும் 
கறையான் ; ஈதல் , கொடுத்தல் . 

ஒலிக்குறிப்புச் சொல் . 
ஈயவெள்ளை - மரம் முதலியவற்றிற்குப் பூசும் ஈரணம் - வெறுநிலம் ; களர் நிலம் ; கள்ளி . 
ஒருவகை வெள்ளை மை ; தூள்வகை . 

ஈரணி - நீராடும்போது மகளிர் அணியும் ஆடை , 

ஈரணை - இரண்டு அணை ; இரண்டு சோடி மாடு . 
, . 

ஈரந்துவட்டுதல் - ஈரமெடுத்தல் ; நீராடிய பின் 
ஈயை - இஞ்சி ; இண்டு ; புலிதொடக்கி . 

ஈரத்தைத் துடைத்தல் . 
- ஈயை ஓட்டுங் கருவி . 

ஈரநா - புறங்கூறும் நாக்கு . 
ஈயோப்பி 

ஈரப்பசை - ஈரக்கசிவு ; இரக்கம் ; செல்வம் . 
ஈர் - பேன் முட்டை ; முன்னிலைப் பன்மை விகுதி ; | ஈரப்பலா - ஒருவகைப் பலா , ஆசினிப் பலா . 
இரண்டு ; ஈரம் ; நெய்ப்பு ; பசுமை ; இனிமை ; ஈரப்பற்று - ஈரக்கசிவு ; இரக்கம் .. 
நுண்மை ; ஈர்க்கு ; இறகு ; கரும்பு ; கதுப்பு . ஈரப்பாடு – ஈரமாயிருக்கை ; மனநெகிழ்ச்சி . 
ஈர்க்கில் - காண்க : ஈர்க்கு . 

ஈரம் – நீர்ப்பற்று ; பசுமை ; குளிர்ச்சி ; அன்பு ; 
ஈர்க்கிறால் - இறால் மீன்வகை . 

அருள் ; அழகு ; அறிவு ; குங்குமப்பூ ; பகுதி ; 
ஈர்க்குச்சம்பா - சம்பா நெல்வகை . 

கரும்பு ; வெள்ளரி . 
ஈர்க்கு - அம்பின் இறகு ; ஓலையின் நரம்பு . ஈரல் - ஈருள் , மண்ணீரல் ; கல்லீரல் ; வருத்துகை . 
ஈர்கொல்லி - ஈரைக் கொல்லும் கருவி , ஈர்வலி ; | ஈரல்கருகுதல் - வேதனை மிகுதல் ; மிகவும் 
உப்பிலி . 

அஞ்சுதல் . 
19 


ஈயோட்சி } 


ஈரவன் 


146 


ஈனோர் 


} 


வி 


ஈன் 


ஈரவன் - சந்திரன் . 

ஈழமண்டலம் - இலங்கை ; 
ஈரவிதைப்பு - புழுதி விதை ; 

ஈர நிலத்தில் | ஈழ ( ழு ) வன் மலையாள நாட்டில் கள்ளிறக்கும் 
விதைக்கை ; ஈரநிலத்தில் உண்டான பயிர் . சாதியார் . 

ஈளை - கோழை ; இளைப்பு ; காசநோய் . 
ஈரவுள்ளி - காண்க : ஈருள்ளி . 

ஈளைத்தரை - ஈரத்தரை . 
ஈரற்குலை - ஈரலின் கொத்து . 

ஈற்றசை - பாட்டின் முடிவில் நிற்கும் அசை . 
ஈராட்டி - இரண்டு மனைவியர் ; காற்று மாறி 

ஈற்றம் - ஈனுகை . 
அடிக்கை ; காற்று அமைதி ; நிலையின்மை . 

ஈற்றயல் - இறுதிக்கு முந்தையது . 
ஈராடி - ஈரம் ; மழைக்குணம் . 

ஈற்றா - ஈற்றுப் பசு , கன்றீன்ற பசு . 
ஈரி - கந்தை ; ஏழாங்காய் விளையாட்டின் ஓர் 

ஈற்று - ஈனுதல் ; ஈனப்பட்டது ; மரக்கன்று . 
உறுப்பு , பலாக்காய்த் தும்பு ; மனக்கனிவு | ஈற்றேறுதல் - கதிர் விடுதல் ; கதிர் முற்று தல் . 
உள்ளவன் ( ள் ) . 

ஈறல் - துன்பம் ; நெருக்கம் . 
ஈரிணம் - களர்நிலம் ; பாழடைந்த நிலம் . 

, 

கடவுள் . 
ஈரித்தல் - ஈரமாதல் ; குளிர்தல் . 
ஈரிப்பு - குளிர்மை ; நட்பு . 

ஈறு - முடிவு ; 

உப்பளம் ; இறப்பு ; பல்லீறு ; 
ஈரிய - ஈரத்தையுடைய ; குளிர்ந்த ; அன்புடைய . 

விகுதி ; எல்லை . 

ஈறுதப்பினபேச்சு - தகாத மொழி , எல்லைகடந்த 
ஈரிழை - ஆடையின் இரட்டை நூல் . 

சொல் . 
ஈருயிர்க்காரி - சூல்கொண்டவள் . 

இவ்விடம் ; இவ்வுலகம் ; ஆச்சா . 
ஈருயிர்ப்பிணவு - சூல்கொண்ட பெட்டை . 

ஈன்றணி ( ணு ) மை - அண்மையில் ஈனப்பட்டமை , 
ஈருள் - மண்ணீரல் , பித்தமிருக்குமிடம் , 

புனிறு . 
ஈருள்ளி - உள்ளிப்பூண்டு ; ஈரவெங்காயம் . 

ஈன்றல் - ஈனல் ; உண்டாதல் . 
ஈரெச்சம் - இருவகை 

வினைக் குறை , 

ஈன்றவள்- தாய் . 
பெயரெச்சம் வினையெச்சம் . 

ஈன்றவன் - தந்தை ; நான்முகன் . 
ஈரொட்டு - உறுதியின்மை , இரண்டுக்குற்றது ; 

ஈன்றார் - பெற்றோர் . 
ஐயம் . 

ஈன்றாள் - காண்க : ஈன்றவள் . 
ஈரொற்றுவாரம் - தாளத்து இரண்டு மாத்திரை 

ஈன்றோன் - காண்க : ஈன்றவன் . 
பெற்றுவரும் செய்யுள் . 

ஈனசுரம் - தாழ்ந்த குரல் , தாழ்ந்த ஓசை . 
ஈலி - கைவாள் , சுரிகை . 

ஈனத்தார் - கொன்றை . 
ஈவிரக்கம் - மனக்கசிவு ; இரக்கக்கொடை . 

ஈனதை - இழிவு , கீழ்மை , தாழ்வு . 
ஈவு - கொடை ; நன்கொடைப் பொருள் ; பங் 

இழிநிலை ; குறைபாடு ; கீழ்மை , தாழ்வு , 
கிடுகை ; பிரித்துக் கண்ட பேறு ; ஒழிகை . 

புன்மை ; கள்ளி ; சரிவு ; முயல் . 
ஈவுக்கணக்கு - பங்கிடுதல் ; பிரிவுக்கணக்கு - 

ஈனல் - காய்த்தல் ; பெறுதல் ; கதிர் . 
வகுத்தற் கணக்கு . 
ஈவுசோர்வு - சமயாசமயம் . 

ஈனன் 
ஈவோன் - கொடுப்பவன் , கொடையாளி ; கற்பிப் 

ஈனனம் 

வெள்ளி . 
பவன் . 

ஈனாயம் - நிந்தை , அவமதிப்பு , இழிவு . 
ஈழக்குலச்சான்றார் - சான்றார் குல வகுப்பு ; ஈனில் - கருவுயிர்க்குமிடம் , பேற்றுக்குரியவிடம் , 
சாணார் ; ஏனாதி நாயனார் . 

மகப்பேறு நிலையம் . 
ஈழங்கிழங்கு - பெருவள்ளி . 

ஈனுதல் - கருவுயிர்த்தல் ; உண்டாக்குதல் ; 
ஈழத்தலரி - ஒருவகை அலரி ; பெருங்கள்ளி . 

குலைவிடுதல் ; தருதல் . 
ஈழதண்டம் - ஏர்க்கால் . 

ஈனை - இலை நரம்பு ; சித்திரக் குறிப்பு ; ஒரு 
ஈழநாடு - இலங்கை .. 

நோய் . 
ஈழம் - இலங்கை ; உலோகக்கட்டி ; கள்ளி ; கள் ; ஈனை எழுதுதல் - சித்திரக் குறிப்பு வரைதல் . 
பொன் . 

ஈனோர் - இவ்வுலகத்தோர் . 


ஈனம் 


ஈனவன் , } - இழிந்தோன் . 


உ 


உ 


உகிர்நிலைப் பசாசம் 


உ - ஐந்தாம் உயிரெழுத்து ; இரண்டு என்னும் உக்கிரை - கருவசம்பு ; ஏழாம் சுருதியின் பேதங் 
எண்ணின் குறி ; சுட்டெழுத்துள் ஒன்று ; பின் , களுள் ஒன்று . 
மேல் முதலிய மறைவிடங்களைக் காட்டும் உக்கு - இலவங்கம் .. 
ஒரு சுட்டு ; சிவபிரான் ; நான்முகன் ; உமைய உக்குதல் - மக்கிப்போதல் ; மெலிதல் ; இற்றுப் 
வள் ; ஓர் இடைச்சொல் ; 

ஒரு சாரியை ; 

போதல் ; அஞ்சுதல் . 
தொழிற்பெயர் விகுதியுள் ஒன்று ; பண்புப் | உக்குமம் - தூண்டுகை ; கட்டுப்பாடு . 
பெயர் விகுதியுள் ஒன்று ; செய்து என்னும் உக்குளான் - சருகு தின்னும் முயல் .. 
வினையெச்ச விகுதியுள் ஒன்று ; வியப்பு . உக்குறள் - குற்றியலுகரம் . 
உஃது - ஒன்றன் படர்க்கைச் சுட்டுப் பெயர் , உகக்கனல் - வடவைத் தீ , ஊழித் தீ . 

உகட்டுதல் - தெவிட்டு தல் ; அருவருப்பாதல் . 
உது . 
உக்கம் - ஆலவட்டம் ; ஏறு ; பசு ; கோழி ; மருங்கு , உகத்தல் - மகிழ்தல் ; விரும்புதல் ; உயர்தல் ; 

உயரப் பறத்தல் . 
இடை ; நெருப்பு ; பொன் ; தலை ; கட்டித் 

உகந்தது - விருப்பமானது ; 
தூக்கி எடுக்கும் கயிறு . 

ஒப்புக்கொள்ளப் 

பட்டது . 
உக்கரித்தல் - எருதுபோல உங்காரம் போடல் ; 

உகந்தவன் - தகுந்தவன் ; பிரியமானவன் , விரும் 
கக்குதல் . 

பப்பட்டவன் . 
உக்கல் - பதனழிவு ; உளுத்தது ; பக்கம் . 

உகந்தார் - நண்பர் . 
உக்கலை - இடுப்பின் பக்கம் . 

உகந்துடைமை - கண வனுடைய சொத்தில் 
உக்களம் - இராக்காவல் ; தலைக்காவல் ; பாளை 

மனைவிக்குரிய பாகவுரிமை . 
யஞ் சூழ் கழி . 

உகப்பிரளயம் - காண்க : உகமுடிவு . 
உக்களி இனிய பணிகாரவகை . 

உகப்பு - உயர்ச்சி ; மகிழ்ச்சி ; விருப்பம் ; விரும்பி 
உக்கா கஞ்சா முதலியவற்றின் புகை குடிக்குங் 

வாழிடம் . 
கருவி , கஞ்சாக் குடுக்கை ; கள் . 

உகம் - நாள் ; பூமி ; பாம்பு ; இரண்டு ; தலைப் 
உக்காக்கம் - அரைஞாண் . 

பாட்டு ; ஊழி ; நுகம் . 
உக்காரம் - கக்குதல் ; ஒலி செய்கை . 

உகமகள் - நிலமகள் . 
உக்காரி ( ரை ) - அஃகுல்லி என்னுஞ் சிற்றுண்டி , 

உகமுடிவு - ஊழியிறுதி , யுகத்தினது இறுதி . 
பிட்டு . 

உகரக்குறுக்கம் - காண்க : உக்குறள் . 
உக்கி - தோப்புக்கரணம் ; தண்டனைவகை; உகரம் - ஐந்தாம் உயிரெழுத்து . 
அம்மனைக் காய் . 

உகலுதல் - தாவுதல் ; உதறுதல் . 
உக்கிடர் - சிலந்திப்பூச்சி , 

உகவல்லி - நாகமல்லிமரம் . 
உக்கிடு - நாணத்தைக் காட்டுங் குறிப்புச் சொல் . 

உகவை - விருப்பம் ; அனுகூலம் ; உகவைப் 
பெருங்காயம் ; பொன் . 
வசம்பு ; வேம்பு ; கருவேம்பு ; உகளம் - இரண்டு ; விருப்பம் . 
கரும்பு . 

உகளி - பிசின் . 
உக்கிர நட்சத்திரம் - புதன் 

நாளுக்குப் 

உகளித்தல் - குதித்தல் ; மகிழ்ச்சி மிகுதல் . 
பதினெட்டாம் நாளும் இருபத்து நான்காம் 

உகளுதல் - தாவு தல் ; ஓடித்திரிதல் ; துள்ளுதல் ;; 
நாளும் ; மகம் பூரம் பரணி நாள்கள் ; அக்கினி 

பிறழுதல் ; நழுவி விழுதல் . 
நட்சத்திரம் . 

உகா - உகாமரம் ; ஓமைமரம் . 
உக்கிரம் - சினம் ; கொடுமை ; ஊக்க மிகுதி ; 

உகாதி - அருகன் ; யுகாதி , தெலுங்கர் கன்னடர் 
இலாமிச்சை ; முருங்கை மரம் ; கீதவுறுப்பினுள் 

முதலியோரின் ஆண்டுப் பிறப்பு . 
ஒன்று . 

உகாந்தம் - காண்க : உகமுடிவு . 
உக்கிரமம் - சுடர் , சுவாலை . 

உகாய் 

காண்க : உகா . 
உக்கிரன் - சிவமூர்த்தங்களுள் ஒன்று , வீரபத்தி 

உகார உப்பு - கல்லுப்பு . 
ரன் . 

உகாரம் - காண்க : உகரம் . 
உக்கிராணக்காரன் - களஞ்சியம் காப்பவன் ; சரக் 

உகிர் - நகம் . 
கறை மேற்பார்ப்போன் . 

உகிர்ச்சுற்று - நகச்சுற்று , நகத்தைச் சுற்றி 
உக்கிராணம் - பண்டசாலை ; வீட்டுச் சரக்கறை . 

உண்டாகும் புண் . 
உக்கிராந்தி - இறுதிக்காலத்தில் செய்யும் 

உகிர்நிலைப் பசாசம் - மூவகைப் பசாசக்கைகளுள் 
கோதானம் . 

ஒன்று , சுட்டு விரலிலும் பெரு விரலிலும் 
உக்கிருட்டம் - மேன்மை ; மிகுதி . 

உகிர் நுனை கவ்வி நிற்பது . 


உக்கிரகந்த } - வெள்ளுள்ளில் 


நின்ற 


உகிரம் 


148 


உச்சிவினை 


- 


உகிரம் - இலாமிச்சம் புல் . 

உச்சவீடு - உச்சராசி ; உதயத்துக்கு ஏழாமிடம் . 
உகின் , 

உச்சாகம் - காண்க : உற்சாகம் . 
உகினம் 

உச்சாசனம் - கொலை . 
உகுணம் – மூட்டுப்பூச்சி : 

உச்சாடனம் - ஓட்டுந்தொழில் ; பேய் முதலிய 
உகுத்தல் - சிந்துதல் , சிதறுதல் ; 

சொரிதல் ; 

வற்றை ஏவுகை ; பேயோட்டுகை . 
உதிர்த்தல் ; வெளியிடுதல் . 

உச்சாணி - உச்சி ; மிகுந்த உயரம் . 
உகுதல் - உதிர்தல் ; சிந்துதல் , சிதறுதல் ; உச்சாயம் - உற்சாகம் ; உயர்வு . 
கெடுதல் ; சாதல் ; நிலைகுலைதல் ; சுரத்தல் ; உச்சாரணம் , 
கரைந்து தேய்தல் ; மறைதல் . 

உச்சாரணை , உச்சரிப்பு . 

உச்சாரம் 
உகுவு - சிந்துதல் ; சொரிதல் . 
உகைத்தல் - செலுத்துதல் ; எழுப்புதல் ; பதித் 

உச்சி - உச்சந்தலை ; தலை ; குடுமி ; நடுப்பகல் ; 
தல் ; எழுதல் ; உயரவெழும்புதல் ; அம்பு நாய் ; வான்முகடு ; எல்லை ; புல்லுருவி . 
முதலியவற்றை விடல் . 

உச்சிக்கடன் - நண்பகற் கடன் . 
உகைதல் - எழுதல் ; செல்லுதல் . 

உச்சிக்கரண்டி - சிறுகரண்டி ; குழந்தைகள் உச்சி 

யில் எண்ணெய் விடும் சிறிய கரண்டி . 
உகைப்பு - எழுப்புகை ; செலுத்துகை . 
உங்கண் - காண்க : உங்கு . 

உச்சிக்காலம் நண்பகல் ; கோயிலின் 
உங்கரித்தல் - உம்மென்றொலித்தல் . 

மத்தியானப் பூசை . 
உங்கனம் - உவ்வாறு ; உவ்விடம் . 

உச்சிக்கிழான் - சூரியன் , கதிரவன் . 
உங்காரம் - வண்டொலி ; முழங்குதல் ; அச்சுறுத் 

உச்சிக்குழி - தலைநடு , சிறுகுழந்தையின் தலை 
தும் ஒலி . 

யுச்சிப் பள்ளம் . 
உங்கு - உவ்விடம் . 

உச்சிக்கொண்டை - உச்சிமுடி ; சேவல் முதலிய 
உங்குணி - பெருங்கிளிஞ்சில் . 

வற்றின் தலைச்சூட்டுறுப்பு . 
உங்கை - உம் தங்கை . 

உச்சிக்கொம்பன் - உச்சியில் கொம்புள்ள மாடு ; 
உங்ஙன் , ) 

காண்டாமிருகம் . 
காண்க : உங்கனம் . 

உச்சிகுளிர்தல் - மகிழ்வடைதல் . 
உச்சக்கிரகம் - உச்ச நிலையடைந்த கோள் ; உச்சிச்சுட்டி - குழந்தைகளின் தலையணிவகை . 
மேடத்தில் சூரியனும் , இடபத்தில் சந்திரனும் , உச்சிச்செடி - புல்லுருவிப் பூண்டு . 
கடகத்தில் வியாழனும் , கன்னியில் புதனும் , உச்சிட்டம் - எச்சில் , சேடம் ; மீதி . 
துலாத்தில் சனியும் , விருச்சிகத்தில் இராகு உச்சித்தம் - மகரக்கை , அபிநயக் கைவகை . 
கேதுக்களும் , மகரத்தில் செவ்வாயும் , மீனத் | உச்சித்திலகம் - செம்மலர் உள்ள 

ஒருவகைப் 
தில் சுக்கிரனும் உச்சக்கோள்களாம் . 

பூஞ்செடி . 
உச்சட்டம் - இலக்கு ; நேர்மை . 

உச்சிதம் - அரியது ; உசிதம் ; கொடை ; அழகு ; 
உச்சத்தானம் - கோளின் உயர்நிலை . 

மேன்மை ; 

தகுதி ; உயர்ச்சி ; நெருஞ்சி , 
உச்சதரு - தென்னை . 

நெருஞ்சிப் பூண்டு . 
உச்சந்தம் - விலையுயர்ச்சி ; தணிவு . 

உச்சிப்படுதல் - உச்சமாதல் . 
உச்சந்தலை - தலையின் உச்சி . 

உச்சிப்பிளவை - உச்சந்தலையில் வரும் பிளவை 
உச்சம் - உயரம் ; தலைக்கு நேரான வான்முகடு ; 

நோய் . 
உச்சந்தலை ; சிறப்பு ; வல்லிசை ; கோள் 

உச்சிப்பூ - குழந்தைகளின் தலையணிகளுள் 
நிலையுள் ஒன்று ; அறுதியளவு ; எண்வகைப் 

ஒன்று . 
பாடற் பயன்களுள் ஒன்று ; புணர்ச்சி வகையுள் உச்சிப்பொழுது - நடுப்பகல் . 
ஒன்று . 

உச்சிமலை - மலையுச்சி ; செங்குத்தான குன்று . 
உச்சம்போழ்து - நடுப்பகல் . 
உச்சயிச்சிரவம் - காண்க : உச்சைச்சிரவம் . 

உச்சிமோத்தல் - உச்சந்தலையை மோந்து அன்பு 
உச்சரித்தல் - பலுக்குதல் , இதழ் முதலியவற்றின் 

பாராட்டுதல் . 
தொழில்களால் எழுத்துகளைப் பிறப்பித்தல் ; 

உச்சியாட்டம் - ஒருவகை விளையாட்டு . 
சொல்லுதல் . 

உச்சியார் - தேவர் . 
உச்சரிப்பு - பலுக்குகை ; மந்திரோச்சாரணை ; 

உச்சிரதம் - பிரண்டைக்கொடி . 
எழுத்தின் ஓசை . 

உச்சிரயம்- உயர்நிலை ; உயரம் ; முக்கோணத்தின் 
உச்சலம் - மனம் . 

செங்குத்துக்கோடு . 
உச்சவம் - திருவிழா ; செல்வம் . 

உச்சிவினை - உச்சிக்கடன் . 


உங்ஙனம் } 


உச்சிவீடு 


149 


உட்கோபம் 


ம }) | 


சேர்த்து 


அரிசிப் 


உச்சிவீடு , உச்சிவேளையில் மழை 

உசுவாசம் உட்சுவாசம் , 

மூச்சை உள்ளே 
உச்சிவெளி( றி விட்டிருக்கை , இடைவிடுகை . 

இழுத்தல் . 
உச்சிவேர் - மூலவேர் , ஆணிவேர் . 

உசூர் - அரசியல் நடத்தும் இடம் . 
உச்சீவனம் -- உய்தல் , பிழைத்தல் . 

உஞ்சட்டை - மெலிவு . 
உச்சீவித்தல் - பிழைத்தல் ; இறப்பினின்று உஞ்சம் - காண்க : உஞ்சவிருத்தி , 
தப்பிப் பிழைத்தல் ; ஈடேறுதல் . 

உஞ்சல் - ஊஞ்சல் . 
உச்சுக்காட்டுதல் - நாயை ஏவல் 

உஞ்சவிருத்தி - உதிர்ந்த நெல் முதலானவற்றைப் 
உச்சுக்கொட்டுதல் - வெறுப்புக்குறி காட்டுதல் . 

பொறுக்கிச் 

வாழ்தல் ; 
உச்சுதல் - இலக்கில் காய் முதலியன எறிதல் ; பிச்சையெடுத்து நடத்தும் வாழ்க்கை . 
சூழ்ச்சியால் வெல்லுதல் ; பிறர் பொருளைக் 

உஞ்சு – நாயைக் கூப்பிடும் ஒலிக்குறி . 
கவர்தல் . 

உஞற்று - ஊக்கம் ; முயற்சி ; இழுக்கு ; வழக்கு . 
உச்சு வாசம் - மூச்சை உள்ளே வாங்குகை, உஞற்றுதல் - முயலுதல் ; செய்தல் ; தூண்டுதல் . 
மூச்சை உள்ளிழுத்தல் . 

உட்கட்டு - வீட்டின் உட்பகுதி ; அந்தப்புரம் ; 
உச்சூடை - கொடிக்கம்பத்தின் நுனி . 

சிறுமியர் குழந்தைப் பருவத்தில் அணியும் ஒரு 
உச்சைச்சிரவம் - இந்திரன் குதிரை .. 

வகைச் சிறுதாலி ; மாதர் கழுத்திற் கட்டும் 
உசகம் - ஆமணக்கஞ் செடி . 

ஒரு மணிவடம் , உட்கட்டுமணி . 
உசம் - நகரம் . 

உட்கண் - அறிவு , ஞானம் . 
உசரிதம் - நெருஞ்சில் . 

உட்கதவு - திட்டிக் கதவு . 
உசவு - மசகு , வைக்கோற் கரியும் எண்ணெயும் உட்கந்தாயம் - நிலக்கிழாருக்குக் கட்டும் வரி . 
சேர்ந்த கலவை ; இயந்திரங்களுக்கு இடும் 

உட்கரணம் - காண்க : அந்தக்கரணம் . 
மைக்குழம்பு . 

உட்கரு - உள்ளே அடங்கியிருக்கும் பொருள் . 
உசவுதல் - காண்க : உசாவுதல் . 

உட்கருத்து - உட்பொருள் ; கருத்துரை ; ஆழ்ந்த 
உசற்காலம் - வைகறை , சூரியன் உதிப்பதற்கு கருத்து ; மனக்கருத்து . 
முன் ஐந்து நாழிகைக் காலம் . 

உட்கருவி - அந்தக்கரணம் ; அவை : மனம் , புத்தி , 

சித்தம் , அகங்காரம் . 
உசனார் 

உட்கள்ளம் - உள் வஞ்சகம் ; புண்ணினுள் நஞ்சு . 
உசா - ஆராய்ச்சி , ஆலோசனை , ஒற்றன் ; ஒற்றர் உட்காய்ச்சல் - உள்ளாக அடிக்கும் சுரம் ; உள் 
சூழ்ச்சி ; வினா ; மூக்குத்தி . 

ளெரிச்சல் , 
உசாக்கையர் - ஆராய்வோர் ; ஆலோசனை உட்கார் பகைவர் . 
செய்வோர் . 

உட்கார் ( ரு ) தல் - அமர்தல் , வீற்றிருத்தல் . 
உசாத்துணை - உற்ற துணைவர் . 

உட்கிடக்கை - காண்க : உட்கருத்து . 
உசாதல் - காண்க : உசாவுதல் . 

உட்கிடை - உட்கருத்து ; பேரூருள் 

அடங்கிய 
உசாவுதல் - ஆராய்தல் ; வினாவுதல் , கேட்டல் . சிற்றூர் . 
உசார் - விழிப்பு . 

உட்கிராந்துதல் - வேரூன்றுதல் ; மெலிதல் . 
உசி - கூர்மை ; விருப்பம் . 

உட்கு - அச்சம் ; நாணம் ; மிடுக்கு ; மதிப்பு . 
உசிதம் - தகுதி ; மேன்மை ; உயர்ந்தது ; அழகு ; உட்குத்தகை - கீழ்க்குத் தகை . 
வளைகை ; கூப்பிடுகை ; நீர் . 

உட்குற்றம் - காண்க : உட்பகை . 
உசிதன் - பாண்டியன் .. 

உட்குறிப்பு - உள்ளக் குறிப்பு , மனக்குறிப்பு . 
உசிப்பித்தல் - சேர்த்தல் . 

உட்கூதல் உட்குளிர் , உடம்பினுள்ளாக 
உயிர் . 

உண்டாகும் குளிர் . 
உசிரம் -- செவ்வியம் ; இடபம் ; கதிர் ; மிளகு ; 

உட்கை உள்உளவாள் ; உட்பக்கம் ; 
இலாமிச்சை வேர் . 

உள்ளங்கை ; உட்கைச்சுற்று . 
உசில் , 
காண்க : உசிலை. 

உட்கைச்சுற்று - நாட்டியத்தில் இடக்கைப் புற 

மாகச் சுற்றுகை . 
உசிலித்தல் - கூட்டுப்பொடி கலந்து தாளித்தல் . 
உசிலை சீக்கிரிமரம் . 

உட்கொள்ளல் , தன்னகத்துக் கொள்ளுதல் ; 
உசீரம் - இலாமிச்சை வேர் ; வெட்டிவேர் . 

உட்கொள்ளுதல் உட்கருதுதல் ; உண்ணுதல் ; 
- உளு என்னும் புழு . 

உள்ளிழுத்தல் . 
உசுப்புதல் - எழுப்புதல் ; வெருட்டுதல் . 

உட்கோட்டை - உள் அரண் . 
உசும்புதல் - அசைதல் ; அதட்டுதல் . 

உட்கோபம் . வெளியிலே 

தோன்றாமல் 
உசுவாசநிசுவாசம் - மூச்சுப் போக்குவரவு . 

உள்ளடங்கிய சினம் . 


உசனன்; } - சுக்கிரன் , வெள்ளியாகிய கோள் . 


உசிர் 


-- 


--- 


} 


உசிலம் 


} 


உசு 


உட்கோயில் 


150 


உடலுதல் 


- 


மாக 


உட்கோயில் கோயில் கருவறை . 

உட்பூசை மானச பூசை , 

உள்ளத்தே தியான 
உட்கோள் - உட்கருத்து ; கோட்பாடு ; ஓர் அணி . முறையில் செய்யப்படும் வழிபாடு . 
உட்சமயம் - சைவசமயத்துள்ள உட்பிரிவுகள் ; உட்பொருள் - உண்மைக் கருத்து ; மறைபொருள் . 
காண்க : அகச்சமயம் , 

உடக்கரித்தல் - காண்க : உடற்கரித்தல் . 

உட் சுற்று ; 
உட் சாத்து - அரைக்கச்சை . 

உடக்கு - திருகாணிச் சுரையின் 
உட்சூத்திரம் - பொறியின் மூலக்கருவி ; உட் உடல் ; உள்ளீடின்மை . 
குறிப்பு ; கணிதத்தில் குறுக்குவழி ; எளியவழி ; உடக்குதல் - செலுத்தல் ; நாணிற் செறிதல் ; 
உள்ளுடாயம் . 

எய்தல் ; உள்ளீடின்றி இருத்தல் . 
உட்செல் - நெஞ்சொடு கூறல் . 

உடக்கெடுத்துப்போதல் - உடம்பு மிக மெலிதல் . 
உட்செலுத்துதல் - உள்ளே செலுத்துதல் ; தந்திர உடங்கு - பக்கம் ; ஒத்து ; ஒருபடியாக ; சேர ;; 

உள்ளே புகுவித்தல் ; இலஞ்சம் உடனே . 
கொடுத்தல் . 

உடசம் - இலைக்குடில் ; வீடு ; வெட்பாலை . 
உட்சேபணம் - எழும்புதல் ; எறிதல் ; விசிறி . உடந்தை - கூட்டுறவு ; சேர்க்கை ; துணை ; உறவு . 
உட்டணம் - வெப்பம் ; 

முதுவேனில் ; 

மிளகு ; | உடப்பு - துறட்டுமுள்ளிச்செடி ; துறட்டுமுள் . 
உறைப்பு . 

உடம் - இலை ; புல் ; விடியற்காலம் ; வேலமரம் . 
உட்டணித்தல் - வெப்பங்கொள்ளுதல் . 

உடம்படல் - உடன்படல் . 
உட்டிரம் - களர் நிலம் ; தேட்கொடுக்கிப் பூண்டு . உடம்படிக்கை - உடன்படிக்கை ; பொருத்தச் 
முட்செவ்வந்தி . 

சீட்டு . 
உட்டினீடம் - தலைப்பாகை . 

உடம்படுதல் - சம்மதப்படுதல் , மனம் ஒத்தல் . 
உட்டீனம் - பறவைகளின் கதிச் சிறப்புகளுள் உடம்படுமெய் - நிலைமொழி ஈற்றிலும் 
ஒன்று . 

வருமொழி முதலிலும் உள்ள இரண்டு உயிர் 
உட்டுளை - குழல் , புரை . 

களைச் சேர்க்கும் மெய்களாகிய ய் , வ் . 
உட்டுறவு - உள்ளத்துறவு . 

உடம்பாடு - ஒற்றுமை ; சம்மதம் ; 

மனப் 
உட்டெளிவு - உள்ளத்தெளிவு ; வடித்த 

சாறு ; 

பொருத்தம் . 
உள்வயிரம் ; உட்பக்க அளவு - 

உடம்பிடி - வேலாயுதம் . 
உட்டை - விளையாட்டுக்காய் . 

உடம்பு - உடல் , உயிர்நிலை ; மெய்யெழுத்து ; 
உட்பகை - நட்புப் பாராட்டிக் கெடுக்கும் பகை ; 

ஆண் அல்லது பெண்ணின் குறி . 
உள்ளாகி நிற்கும் பகை ; அறுபகை ; குடிகளின் உடம்புக்கீடு -கவசம் . 
எதிர்ப்பு . 

உடலிலிருந்து 

உடம்புரட்டுதல் - திரட்டியெடுத்தல் ; குழந்தை 
உட்பகை ஆறு - காமம் , குரோதம் , உலோபம் , 

புரளுகை . 
மோகம் , மதம் , மாற்சரியம் என்னும் ஆறு 

செயலுடைய 
குற்றங்கள் . 

உடம்பெடுத்தல் - பிறத்தல் ; 
உட்பட - உள்ளாக . 

னாதல் . 

உடம்பை - கலங்கல் நீர் . 
உட்படி - தராசில் இடும் படிக்கல் எவ்வளவு குறை 

உடம்பொடு புணர்தல் - நூலுக்குரிய உத்திவகை 
கின்றது என்பதை அறிய இடும் சிறு படிக்கல் 

யுள் ஒன்று , கூறும் இலக்கியத்திலேயே சொல்ல 
முதலியன . 

வேண்டியதொன்றை உய்த்துணர வைத்தல் . 
உட்படுத்தல் - அகப்படுத்தல் , உள்ளாகச் உடர் - உடல் . 
செய்தல் ; உடன்படுத்தல் . 

உடல் - உடம்பு ; மெய்யெழுத்து ; பிறவி ; உயிர் 
உட்படுதல் - உள்ளாதல் ; கீழாதல் ; அகப்படு தல் ; நிலை ; சாதனம் ; பொன் ; பொருள் ; ஆடை 
உடன்படுதல் ; சேர்தல் . 

யின் கரையொழிந்த பகுதி ; மாறுபாடு . 
உட்பந்தி - அகப்பந்தி , விருந்தில் தலைவரிசை . உடல்வாசகம் - நடுச்செய்தி ; கடிதம் , 

உறுதிப் 
உட்பலம் - அக வலிமை ; அவை : படைவலிமை , 

பத்திரம் முதலியவற்றின் முன்னுரையும் 
பொருள்வலிமை , துணைவலிமை , உடல் 

இறுதியுரையும் நீங்கிய பகுதி . 
வலிமை , அகவலிமை , மூலப்படை என்பன . உடலந்தம் - உடலின் அழிவு , இறப்பு . 
உட்பற்று - அகப்பற்று . 

உடலம் - உடம்பு . 
உட்புகுதல் - உள்ளே நுழைதல் ; ஆழ்ந்து உடலவருத்தனை - மெய்யாற் செய்யும் அபிநயம் . 
நோக்குதல் . 

உடலிலான் - உருவில்லாத காமன் . 
உட்புரவு - அரசாங்கத்தைச் சாராத அறப்புறம் . உடலுதல் - சினத்தல் ; 
உட்புரை - உட்டுளை ; உள் மடிப்பு ; அந்தரங்கம் . 

மாறுபடுதல் ; போர் 
புரிதல் ; ஆசையால் வருத்தமுறல் . 


உடலுநர் 


151 


உடுப்பு 


உடன்வயிற்றோர் , } - வீர் , உடன் பிறந்தவர் . 


. 


- 


உண 


வேறு 


உடலுநர் 

சம்பந்தம் , 
பகைவர் . 

உடன்புணர்ப்பு - சமவாயம் , 
உடலுருக்கி - கணைச்சூடு . 

கூட்டம் . 
உடலெடுத்தல் - பிறத்தல் ; உடல் நன்றாகத் உடன்போக்கு - கூடப்போதல் ; களவில் தலைவி 
தேறுதல் ; உடல் கொழுத்தல் . 

தன் பெற்றோர் அறியாமல் தலைவனுடன் 
உடலெழுத்து - மெய்யெழுத்து . 

செல்லுதல் . 
உடலோம்பல் - உடம்பை நன்முறையில் வளர்த் உடன்மாணாக்கன் - ஓர் ஆசிரியரிடம் 
தல் , உடலைப் போற்றுதல் . 

வனோடு சேர்ந்து கற்பவன் . 
உடற்கரித்தல் - தோள் தட்டுதல் . 

உடன்வந்தி கூடவே வருவது . 
உடற்கருவி , 

ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 
உடற்காப்பு ,, மெய்காப்பணி , கவசம் . 

உடன்வயிறு 
உடற்காவல் 

உடன்றல் - சினத்தல் ; போர் . 
உடற்குறை - உறுப்புக் குறை ; தலையற்ற உடல் , 

உடனடி 

உடனே . 
கவந்தம் . 

உடனாதல் - கூடி நிற்றல் . 
உடற்கூறு - உடலிலக்கணம் . 

உடனாளி கூட்டாளி; சொத்துள்ளவன் . 
உடற்கொழுப்பு - குடற்கொழுப்பேறுதல் ; 

உடனிகழ்ச்சி , 
வில் வெறுப்புண்டாக்கும் ஒருவகை நோய் . 

உடனிகழ்தல் 

- ஒருங்கு நடைபெறுதல் . 
உடற்சி - கோபம் ; பெருஞ்சினத்தோடு பொரு உடனிகழ்வான் - துணைவன் . 
தல் ; பகைத்தல் . 

உடனிகழ்வு - காண்க : உடனிகழ்ச்சி . 
உடற்றல் - பெருஞ்சினம் . 

உடனிலை கூடி நிற்கை , கூடியிருத்தல் ; 
உடற்றுதல் - வருத்துதல் ; சினமூட்டுதல் ; 

உடனிருந்த இருவரைப் 

பாடும் ஒரு புறத் 
போரிடுதல் ; கெடுத்தல் ; செலுத்துதல் . 

துறை ; தம்முள் இயைந்து நிற்றல் ; வேற்று 
உடறுதல் - சினத்தல் . 

நிலை இல்லாதது . 
உடன் - ஒக்க , ஒருசேர ; அப்பொழுதே ; 

உடனிலைச் சிலேடை - ஒரு பாட்டு நேரே வரும் 
மூன்றாம் வேற்றுமையின் சொல்லுருபு . 

பொருளையன்றி 

ஒரு 
உடன்கட்டையேறுதல் - இறந்த கணவனுடன் 

பொருளும் 
மனைவியும் ஈமத்தீயில் புகுந்து இறத்தல் . 

கொண்டு நிற்கும் அணி . 

உடனிலைச் சொல் - காண்க : 
உடன்கற்றல் - ஒருவருடன் கற்றல் ; ஒரு சாலை 

ஒப்புமைக் 

கூட்டம் . 
யில் ஒருங்கு கற்றல் ; ஒரு வகுப்பில் ஒருங்கு 

உடனிலைமெய்ம்மயக்கம் - ர , ழ என் பவை 
கற்றல் . 
உடன் கூட்டத்ததிகாரி - சோழர் காலத்து ஊர்ச் 

ழிந்த பதினாறு மெய்களுள் ஒவ்வொன்றும் 
சபைத் தலைவன் . 

தன்னுடன் தான் நின்று மயங்குகை. 
உடன் கூட்டாளி - கூட்டுப்பங்காளி; ஒத்தநிலை உடனுக்குடன் - அப்போதைக்கப்போது .. 
யுடையவன் . 

உடனுறை - கூடி வாழ்தல் ; ஒரு நிலத்தில் உட 
உடன் கூட்டு - ஒன்றுகூட்டு ; 

பங்காளியா னுறைகின்ற கருப்பொருளால் பிறிதுபொருள் 
யிருத்தல் . 

பயப்ப மறைத்துக்கூறும் இறைச்சிப்பொருள் . 
உடன்கையில் உடனே . 

உடனுறைவு - ஒன்றாக வாழ்தல் ; புணர்ச்சி . 
உடன்சேர்வு - ஒன்றனோடு சேர்வது ; அனு 

உடனே - தாமதமின்றி ; ஒருசேர ; முழுக்க . 
பந்தம் , பின்னிணைப்பு . 

உடனொத்தவன் சமானமானவன் . 
உடன்பங்கு - சரிபங்கு ; கூட்டுப்பங்கு . 

உடு - விண்மீன் ; அகழி ; அம்பு ; அம்புத்தலை ; 
உடன்படல் காண்க : உடன்படுதல் , 

நூல் 

அம்பினிறகு ; ஓடக்கோல் ; சீக்கிரிமரம் ; ஆடு . 
மதங்கள் ஏழனுள் ஒன்று . 

உடுக்கு - ஒருவகைச் சிறு பறை , இடைசுருங்கு 
உடன்படிக்கை - ஒப்பந்தம் , சம்மதப் பத்திரம் ; 

பறை . 
உறுதிப்பாடு . 
உடன்படுத்துதல் - இணக்குதல் . 

உடுக்கை - இடைசுருங்கு பறை ; சீலை ; உடுத்தல் . 
உடன்படுதல் - இசைதல் , சம்மதித்தல் . 

உடுக்கோன் - விண்மீன்களுக்கு 
அரசனான 
உடன்பாட்டுவினை - விதிவினை . 

சந்திரன் . 
உடன்பாடு - மனப்பொருத்தம் ; இசைவு - 

உடுகாட்டி - காண்க : பொன்னாங்காணி . 
உடன்பாடுவான் - பக்கப்பாட்டுக்காரன் . 

உடுண்டுகம் - வாகைமரம் . 
உடன்பிறந்தான் ( ள் ) - கூடப்பிறந்தவன் ( ள் ) . உடுத்தாடை - சிற்றாடை . 
உடன்பிறப்பு - கூடப்பிறக்கை , ஒரு வயிற்றில் உடுத்துதல் - ஆடையணிவித்தல் . 
பிறத்தல் , சகோதரத்துவம் . 

உடுப்பு - ஆடை , அங்கி முதலியன . 


- 


உடுப்பை 


152 


உண்டியல் 


உடை 


- 


- 


- 


உடை . 


- 


உடை 


- 


உடுப்பை - காண்க : உசிலை . 

உடையவர் - ஆன்மாக்களை அடிமையாக 
உடுபதம் - வானம் , ஆகாயம் . 

யவர் ; சுவாமி ; ஆன் மார்த்தலிங்கம் ; செல்வர் ; 
உடுபதி - காண்க : உடுக்கோன் ; மரமஞ்சள் . இராமானுசர் . 
உடுபம் - தெப்பம் . 

உடையவரசு திருநாவுக்கரச நாயனார் . 
உடுபன் - காண்க : உடுக்கோன் . 

உடையவன் - உரியவன் ; பொருளையுடையவன் ; 
உடுபாதகம் - பனைமரம் .. 

கடவுள் ; செல்வன் ; தலைவன் . 
உடும்பு - பல்லிவகையைச் சேர்ந்த ஊரும் ஓர் உடையார் - செல்வர் ; சுவாமி ; சில வகுப்பார் 
உயிரினம் , பிளவுபட்ட 

நாக்குள்ள ஓர் களின் பட்டப் பெயர் ; இலங்கையில் ஒரு 
யிரினம் . 

கிராம அலுவலர் , 

. 
உடும்பு நாக்கன் - பொய்யன் , மாறுபடப் 

உடையார்சாலை கோயிலில் உள்ள அன்ன 
பேசுபவன் ; வஞ்சகன் . 

சாலை . 
உடுமடி - ஆடை . 

உடையாள் உமாதேவி ; உடைமையாகக் 
உடுமாற்று உடைமாற்றுகை ; நடைபாவாடை . 

கொண்டவள் . 
உடுமானம் உடை ; நிலைமைக்குத் தகுந்த 

உடையாளி - கடவுள் . 

உடையான் உடையவன் , உரிமைக்காரன் ; 
உடுவம் - அம்பின் ஈர்க்கு . 

அரசன் ; தலைவன் ; கடவுள் . 
உடுவேந்தன் - காண்க : உடுக்கோன் . 

உடைவாரம் -- மொத்த விளைவு , முழு விளைவு . 
உடுவை - அகழி ; நீர்நிலை . 

உடைவாள் - இடைக்கச்சில் செருகும் குறுவாள் . 
ஆடை ; செல்வம் , உடைமை ; 

குடை 
வேல மரம் ; சூரியன் மனைவி . 

உடைவு - தகர்கை ; உடைப்பு ; கேடு ; தளர்வு ; 

தோற்றோடுகை ; மனநெகிழ்ச்சி ; களவு . 
உடை ( வி ) - ஒடி , தகர் , உடை என்னும் ஏவல் . 
உடைக்கல் காவிக்கல் , 

உடைவேல் - குடைவேல மரம் . 

உண்கண் 
உடைகுளம் - இருபதாம் நட்சத்திரமாகிய 

மை தீட்டிய கண் . 
பூராட நாள் ; மூளி ஏரி . 

உண்கலம் ( ன் ) - உணவு கொள்ளும் பாண்டம் , 
உடை கொல் உடைமரம் ; வேலமரம் . 

உண்ணும் ஏனம் . 
உடைஞா ( நா ) ண் - உடைமேல் தரிக்கும் கயிறு . 

உண்டறுத்தல் - புசித்துச் செரிப்பித்துக் 
உடைத்தல் - தகர்த்தல் ; அழித்தல் ; வருத்துதல் ; 

கொள்ளுதல் ; அனுபவித்து முடித்தல் ; நன்றி 
தோற்கச் செய்தல் ; வெளிப்படுத்துதல் ; 

மறத்தல் ; ஈடுசெய்து தீர்த்தல் . 
குட்டு தல் ; பிளத்தல் ; கரை உடைத்தல் ; புண் 

உண்டாக்குதல் - படைத்தல் ; தோன்றச் 
கட்டியுடைதல் ; முறுக்கவிழ்த்தல் . 

செய்தல் ; விளைவித்தல் ; வளர்த்தல் . 
உடைதல் - தகர்தல் ; உலை தல் ; கெடுதல் ; மலர் உண்டாக காலம் பெற ; கருத்தரிக்க ; 
தல் ; பிளத்தல் ; முறுக்கவிழ்தல் ; எளிமைப் 

மிகுதியாக . 
படுதல் ; புண்கட்டியுடைதல் ; ஆறு முதலியன உண்டாட்டம் - விளையாட்டு . 
கரையுடைதல் ; அவிழ்தல் ; தோற்றோடு தல் ; | உண்டாட்டு - கள்ளுண்டு களித்து விளையாடல் ; 
வெளிப்படுதல் . 

கள்ளுண்டு மகிழ்தலைத் தெரிவிக்கும் புறத் 
உடைப்படை - நிலைப்படை . 

துறை ; பெருங்காப்பியவுறுப்புள் ஒன்று ; பலர் 
உடைப்பு - உடைகை , உடைந்து விடுதல் ; கூடியுண்ணும் விழா ; மகளிர் விளையாட்டு 

உடைந்த அறுவாய் , பிளப்பு . 
உடைப்பெடுத்தல் - வெள்ளத்தாற் கரையழிதல் . உண்டாத்தா - கள்ளிமரம் . 
உடைப்பொருள் உடைமைப் பொருள் 

உண்டாதல் - விளைதல் ; செல்வச் செழிப்பாதல் ; 
ஒருவருக்கு உடைத்தாகிய பொருள் . 

உளதாதல் ; நிலையாதல் ; கருக்கொள்ளுதல் . 
உடைமணி குழந்தைகளின் 

அரையணி ; 

உண்டாயிருத்தல் - சூல்கொண்டிருத்தல் . 
மேகலை . 

உண்டானவன் - செல்வமுள்ளவன் . 
உடைமை உடையனாகும் தன்மை ; உடைமைப் 

உண்டி - உணவு ; சோறு ; இரை ; பறவை , விலங்கு 
பொருள் ; செல்வம் ; அணிகலன் ; உரிமை ; 
உரியவை . 

இவற்றின் உணவு ; உண்டிச் சீட்டு ; கருவூலம் ; 

மாற்றுச்சீட்டு ; காணிக்கைப் 
உடைய - ஆறாம் வேற்றுமைச் சொல்லுருபு . 

பெட்டி ; 

கோயிலுக்குக் கொடுக்கும் பணம் ; நுகர்ச்சி ; 
உடையநம்பி - சுந்தரமூர்த்தி நாயனார் . 

கொட்டைக்கரந்தை . 
உடைய பிள்ளையார் திருஞானசம்பந்தமூர்த்தி உண்டிகை, ) காணிக்கைக் கலம் ; மாற்றுச் 
நாயனார் . 

உண்டியல் 

சீட்டு . 


வகை . 


3 


} 


உண்டியற்புரட்டு 


153 


உணர்த்தல் 


உண்டியற்புரட்டு - பணமோசம் . 

உண்ணீர்க்கொக்கு - ஒருவகைக் கொக்கு . 
உண்டு - உ.ள்ள தன்மையை உணர்த்தும் ஐம் உண்ணுதல் - உணவு உட்கொள்ளுதல் ; பொருந்து 
பால் மூவிடத்திற்கும் உரிய ஒரு குறிப்பு வினை தல் ; நுகருதல் , அனுபவித்தல் ; இசைவாதல் . 
முற்றுச் சொல் ; ஓர் உவம உருபு ; அற்பத்தைக் உண்ணோக்கல் - சிந்தித்தல் ; தியானித்தல் . 
குறிக்கும் சொல் ; ஊன்றுகோல் . 

உண்பலி - பிச்சை . 
உண்டுகம் -- பெருவாகை மரம் . 

உண்மடம் - அறிவின்மை ; 

உணவு 

கொள்ளும் 
உண்டுபடுத்துதல் - உண்டாக்கு தல் , படைத்தல் ; இடம் ; உள்ளிடத்து மடம் . 
கட்டிவிடுதல் . 

உண்மடை உள் வாய்க்கால் ; அடி 

மதகின் 
உண்டுபடுதல் - உண்டாதல் ; தோன்றுதல் ; 

திறப்பு ; கோயிற்குள்ளிடும் படையல் . 
வளர்தல் . 

உண்மாசு 

மனமாசு , மனக்குற்றம் . 
உண்டுபண்ணுதல் - உண்டாக்குதல் . 

உண்மிடறு - அணல் , உட்கண்டம் . 
உண்டுருட்டி - முன்னோர் தேடிவைத்த பொருள் 

உண்முகம் - மனத்தால் உட்புறம் நோக்கும் 
களைத் தின்றழிப்பவன் . 

நோக்கு . 
உண்டுறையணங்கு - நீர் உ ண் ணுந் துறை 

உண்முடிச்சு - உட்கள்ளம் , உள்ளாகச் செய்யும் 
யிலுள்ள தெய்வப்பெண் . 

வஞ்சகம் . 
உண்டை - உருண்டை , திரட்சி ; திரண்ட 

உண்மூக்கு - மூக்கின் உட்புறத்தின் மேற்பாகம் . 
வடிவுள்ளது ; வில்லுண்டை ; கவளம் ; சூது 

உண்மூலம் - உட்பக்கமாக உண்டாகும் மூல 
கருவி ; சிற்றுண்டி ; குறுக்கிழை ; படைவகுப்பு ; 

நோய் . 
கூட்டம் ; ஒருவகைச் சருக்கரை ; கஞ்சா 

உண்மை - உள்ளது ; இயல்பு , உள்ள தன்மை ; 
வுண்டை , 

மெய்ம்மை ; நேர்மை ; ஊழ் . 
உண்டைக்கட்டி - கோயிலில் தரும் சோற்று 

உண்மைஞானம் - மெய்யுணர்வு , மெய்யான 
உருண்டை . 

அறிவு , தத்துவஞானம் . 
உண்டை நூல் - நூலுருண்டை ; நெசவின் குறுக் 

உண்மைத்துரோகம் - நம்பிக்கைத் துரோகம் ; 
கிழை . 

பொய் . 
உண்டைவிடுதல் - குத்துதல் . 

உண்மைப்படுத்துதல் - மெய்ப்பித்தல் . 
உண்டைவில் - சுண்டுவில் , காய்ந்த களிமண் உண்மைப்படுதல் - மெய்யாதல் ; உறுதியாதல் . 

உருண்டையை வைத்துத் தெறிக்கும் சிறு வில் . உண்மைப்பிடி - உறுதியான கொள்கைப் பற்று . 
உண்ணம் - வெப்பம் ; உடைமரம் . 

உண்மைப் பொருள் - கடவுள் ; சரியான விளக்கம் ; 
உள்நாக்கு ; அண்ணத்துள்ள மறுக்க இயலாதபடியுள்ள பொருள் . 
ண்ணாக்கு சிறு நாக்கு ; 

ண்ணம் , 

உண்மையறிவு - மெய்யான அறிவு , தத்துவ 
மேல்வாய் . 

ஞானம் ; ஊழால் உளதாகிய அறிவு . 
உண்ணாட்டம் - ஆராய்ச்சி ; உட்கருத்து . 

உண்மை வழக்கு - உள்வழக்கு 

உள்ளதை 
உண்ணாமுலை - பாலு ண் ணாத முலை ; உள்ளது என்கை . 
திருவண்ணாமலையில் கோயில் கொண்டிருக் 

உணவு . 
கும் உமை . 
உண்ணாவிரதம் - பட்டினிநோன்பு . 

உணக்கு 

உலர்ந்த தன்மை , வாட்டம் . 
உண்ணாழிகை - கோயிலுள் இறைவன் திருமேனி 

உணக்குதல் - உலர்த்துதல் , வாட்டுதல் ; கெடுத் 
யுள்ள இடம் , கருவறை . 

தல் . 

உணக்குப்பொருள் - காய்கறிகளின் வற்றல் . 
உண்ணாழிகையார் - கோயில் கருவறையில் 

உணங்கல் - உலர்ந்த பொருள் ; உலர்த்திய 
வீற்றிருக்கும் கடவுள் . 

தவசம் ; வற்றலிறைச்சி ; உணவு ; உலர்ந்த பூ . 
உண்ணாழிகையுடையார் - கருவறையில் 

உணங்குதல் - உலர்தல் ; மெலிதல் ; காய்தல் ; 
புரிவோர் . 

வாடல் ; சிந்தை மெலிதல் ; செயலறுதல் . 
உண்ணாழிகை வாரியம் - கோயில் மேற்பார்வைக் உணத்துதல் - உலர்த்தல் , காயவிடுதல் ; வற்று 
குழு . 

வித்தல் . 
உண்ணி - விலங்குகளின் உடலில் இருப்பதொரு | உணப்பாடு உண்ணப்படுகை . 
பூச்சிவகை ; பாலுண்ணி ; உண்பவன் . 

உணர்ச்சி - உணர்வு ; அறிவு ; மனம் . 
உண்ணியப்பம் - உருண்டை வடிவான இனிப்புப் உணர்த்தல் - அறிவித்தல் ; துயிலெழுப்புதல் ; 
பணியாரவகை . 

ஊடல் தீர்த்தல் ; நினைப்பூட்டு தல் ; 
உண்ணீர் - குடிக்கும் நீர் . 

கற்பித்தல் . 


உண்ணா, 


} 


உ 


. 


உண 


உண 


க்கம் , } 


பணி 


20 


உணர்த்தி 


154 


உத்தரவாதம் 


- 


உணா 


} - நைதல் , மெலிதல் . 


உணர்த்தி - உணர்ச்சி ; நினைவு . 

உத்தமம் - எல்லாவற்றுள்ளும் சிறந்தது ; 
உணர்த்துதல் - காண்க : உணர்த்தல் . 

முதன்மை , 

மேன்மை ; உயர்வு ; நன்மை ; 
உணர்தல் - அறிதல் ; நினைதல் , கருதுதல் ; அரத்தை . 
ஆராய்தல் ; இயல்புணர்தல் ; ஊடல் நீங்குதல் ; உத்தமர்ணன் - கடன் கொடுப்பவன் . 
தெளிதல் ; துயிலெழுதல் ; பகுத்தறிதல் ; நுகர் உத்தமன் - காண்க : உத்தமபுருடன் . 
தல் ; தொட்டறிதல் ; பாவித்தல் . 

உத்தமாகாணி - காண்க : உத்தமதானி . 
உணர்ந்ததையுணர்தல் - ஓரளவை ; முன் அறிந் உத்தமாங்கம் - தலை ; ஆண்குறி ; பெண்குறி ; 
துள்ள ஒன்றைப் பின்னும் அறிதல் . 

கருடன் ; வீடு . 
உணர்ப்பு - தெளிவிக்கப்படுகை; ஊடல் தீர்த்தல் . | உத்தமி - உயர்ந்தவள் ; கற்புடையவள் ; 
உணர்வு - அறிவு ; தெளிவு ; துயில் நீங்குகை ; 

பார்வதி . 
கற்றுணர்கை ; ஒழிவு ; ஆன்மா ; புலன் . 

உத்தமை - உத்தமி ; சிறந்தவள் ; பதுமினி சாதிப் 
உணர்வெழுத்து - குறியினால் உணரப்படும் பெண் ; ஊசிப்பாலை . 
ஒருவகை எழுத்து . 

உத்தரக் கற்கவி - கதவு நிலைக்குமேல் சித்திரம் 
உணராமை - அறியாமை ; நெகிழாமை ; மயக்கம் . எழுதப்பட்ட பலகை . 
உணரார் - அறியார் , மூடர் . 

உத்தரகமனம் - மகாப்பிரஸ்தானம் , 

உயிரை 
உணல் உண்ணல் . 

மாய்க்க வடதிசை நோக்கிச் செல்லுகை , வடக் 
உணவின்பிண்டம் உடம்பு . 

கிருத்தல் . 
உணவு - சோறு ; உணவுப்பொருள் ; மழை . 

உத்தரகன்மம் - இறுதிக்கடன் , உத்தரகிரியை . 

உத்தரகாலம் - எதிர்காலம் . 
; சோறு . 
உணவு ; 
உணை - மெலிவு ; உள் மெலிவு . 

உத்தரகிரியை - பின்செயல் ; இறந்தபின் செய்யும் 
உணைதல் , 

சடங்கு ; அந்தியேட்டி முதலிய அபரக்கிரியை . 
உணைவு 

உத்தரகுடுமி - முன்குடுமி . 
உத்கிருட்டம் - சிறந்தது , மேன்மையானது . உத்தரகுரு - போகபூமி ; போகபூமி 

ஆறனுள் 
உத்கீதம் - ஓங்காரம் ; சாமவேதம் பாடுதல் . ஒன்று ; அருந்ததி ; பாண்டவர் . 
உத்கோசம் - பெருமுழக்கம் ; காணிக்கை ; சினம் ; உத்தரகுருக்கள் - போக பூமியில் வாழ்பவர் . 
இலஞ்சம் . 

உத்தரகுருவம் - காண்க : உத்தரகுரு .. 
உத்தஞ்சம் - செவிப்பூண் ; சூட்டுமாலை . 

உத்தரகோளார்த்தம் - நிலவுருண்டையின் வடபாதி . 
உத்தண்டம் - அச்சம் விளைப்பது ; கொடுமை ; உத்தரசைவம் - சித்தாந்த சைவம் . 
வீரம் ; மகத்துவம் ; துணிவு; வலிமை ; உத்தரட்டாதி - இருபத்தாறாம் நட்சத்திரம் . 
இறுமாப்பு ; அதிகாரம் ; கொடை . 

உத்தரணி - பஞ்சபாத்திரக் கரண்டி , தீர்த்தம் 
உத்தண்டமணி , பொன் மணியாலாய 

எடுத்தற்குரிய சிறுகரண்டி ; சுருவை . 
உத்தண்டமாலை , 

கழுத்தணி ; மாதர் கழுத் 
மாதர் கழுத் உத்தரத்திரயம் - உத்தரம் 

- எனத் தொடங்கும் 
உத்தண்டால் 

தணி வகைகளுள் ஒன்று . மூன்று நட்சத்திரம் ; உத்தரம் , உத்தராடம் , 
உத்தம் - கொட்டை முந்திரிகை ; சாமவேதம் ; உத்தரட்டாதி என்பன . 
புகழுரை ; பித்தேறுகை . 

உத்தரபற்குனி - உத்தரம் , பன்னிரண்டாம் 
உத்தம்பிரி - கொத்துமல்லி ; உயர்சாதிக் குதிரை . நட்சத்திரம் . 
உத்தமதாளி - வேலிப்பருத்தி . 

உத்தரபாகம் - பிற்பாகம் . 
உத்தமதானம் - நல்வழியில் சேர்த்த பொருளைத் உத்தரபூமி - வடசீதள பூமி , 
தக்கார்க்கு வழங்குகை ; பாக்கு வெற்றிலை உத்தரபூருவம் - வடகிழக்கு 
களைத் தானமாகக் கொடுக்கை . 

உத்தரம் - மறுமொழி , எதிர்மொழி , விடை ; 
உத்தமதானி - கோயிலில் வைக்கும் ஒருவகை எதிர்வாதம் ; பின் நிகழ்வது ; மேற்பட்டது ; 

உயர்ச்சி ; வடக்கு ; வடவைத் தீ , ஊழித் தீ ; 
உத்தமபட்சம் - முதல் தரம் . 

உத்தராயனம் ; பன்னிரண்டாம் நட்சத்திரம் ; 
உத்தமபலம் - முந்திரிகைப் பழம் , கொட்டை 

அருந்ததி . 
முந்திரி . 

உத்தரமீமாஞ்சை - ஒரு வித்தை ; பிரம சூத்திரம் 
உத்தமபாத்திரம் - தானம் பெறுவதற்குரிய முதலிய நூல்கள் . 
பெரியோர் . 

உத்தரமீன் - வடமீன் , அருந்ததி . 
உத்தமபுருடன் - உயர்ந்த குறிகளுடையவன் ; உத்தரவாணி - கண்டங்கத்தரி . 
நன்னெறி நடப்போன் ; நற்குண உத்தரவாதம் - உறுதி ; எதிர்வாதம் ; பொறுப்பு ; 
முடையவன் ; கடவுள் . 

ஈடு , பிணை . 


விளக்கு . 


உ 


உத்தரவாதி 


155 


உத்தேசம் 


} 


உத்தரவாதி - பதில் சொல்வோன் , பொறுப்பாளி; உத்தானம் - அடுப்பு ; உயிர்த்தெழுகை ; இசைப்பு ; 
பிணையாளி ; எதிரி . 

ஊழித் தீ ; படைப்பு ; எழும்புதல் ; நிமிர்ந்து 
உத்தரவு - அனுமதி ; விடுதலை ; கட்டளை ; 

கிடத்தல் ; காண்க : உத்தாபனம் ; அடக்குகை ; 
விடை ; தெய்வக் கட்டளை ; மறுமொழி ; இடை ; உயர்ந்தெழுகை . 
தெய்வ சம்மதம் . 

உத்தானி - காண்க : உத்தாபனி. 
உத்தரவு கொடுத்தல் - போகச் சொல்லல் ; விடை 

உத்தி - சொல் ; சூழ்ச்சி ; செல்வம் ; சீதேவி 
தரல் ; அனுமதியளித்தல் ; கட்டளை கொடுத் 

உருவம் பொறித்த தலையணி ; தேமல் ; பாம் 
தல் ; ஏவல் . 

பின் படப்பொறி ; தந்திரவுத்தி ; அறிவு ; 
உத்தரவுச் சீட்டு - அனுமதிப்பத்திரம் , நுழைவுச் 

கருதலளவை ; சேர்க்கை ; இணக்கம் ; தக்க 
சீட்டு ; அதிகாரப் பத்திரம் . 

தன்மை ; ஆபரணத் தொங்கல் ; அபின் . 
உத்தரவேதம் - வேதத்திற்கு மேற்பட்ட வேத உத்திட்டம் - எதிர்பார்க்கை ; சொல்லுகை சிறப் 
மாகிய திருக்குறள் . 

பிக்கைக் குறிப்பு . 
உத்தராசங்கம் - காண்க : உத்தரி( ரீ ) யம் . 

உத்தியம் - வேள்விவகை , வேள் வி 

இருபத் 
உத்தராடம் - இருபத்தொன்றாம் நட்சத்திரம் . 

தொன்றனுள் ஒன்று . 
உத்தராதி - வடக்கு ; வடநாட்டான் . 

உத்தியாபனம் - முடித்தல் ; நோன்பு முடிக்கை . 
உத்தராபதம் - வடநாடு . 

சோலை , 
உத்தியானம் , 

நந்தவனம் , 
உத்தராபோசனம் - உணவின் 

முடிவில் மந்திர 

உத்தியானவனம் ) பூந்தோட்டம் , சிங்கார 
பூர்வமாக நீர் உட்கொள்ளுதல் . 

வனம் ; அரசர் விளையாடுங் காவற்சோலை . 
உத்தராயனம் - சூரியன் வடக்கு நோக்கிச் 

உத்தியுத்தன் - அருவுருவத் திருமேனி 

கொண்ட 
செல்லுங் காலம் ; தை முதல் ஆனிவரையுள்ள 

சிவன் ; மிகவும் 

பயன்படுபவன் ; ஊக்க 
ஆறு மாத காலம் , சூரியன் வடக்கில் தைமுதல் 

முள்ளவன் . 
ஆனி மட்டும் இயங்குங் காலம் ; தை மாதப் 

உத்தியோகம் - முயற்சி ; வேலை , தொழில் . 
பிறப்பு . 
உத்தரார்த்தம் - பிற்பாதி . 

உத்திரதம் - விட்டம் ; சிறுவலை ; அச்சுருவாணி . 
உத்தரி - குதிரை ; பாம்பு ; யானை ; பருத்திச் உத்திரம் - காண்க : உத்தரம் ; மஞ்சள் ; மரமஞ்சள் ; 

பன்னிரண்டாம் நட்சத்திரம் ; சூரிய நாள் ; 
உத்தரிக்கும்தலம் - இறப்பின் பின் உயிர் தூய்மை 

வீட்டின் உத்தரம் ; விட்டம் . 
பெறும் வேதனையுலகம் . 

உத்திராபன்னி - சணல் செடி . 
உத்தரிகம் - காண்க : உத்தரி ( ரீ ) யம் . 

உத்திரி - அருச்சனை ; தியானம் ; மந்திரம் ; 
உத்தரித்தல் - அழுந்தல் ; அனுப்பித்தல் : 

பருத்திச்செடி . 
செய்தல் ; கடன் செலுத்துதல் ; பொறுத்தல் ; உத்தீபகம் - எழுச்சியுண்டாக்கல் ; ஒளி வி டல் ; 
உடன்படல் ; சொற்போரிடல் ; மறுமொழி 

மலையெறும்பு . 
சொல்லுதல் . 

உத்தீபனம் - விகாரமூட்டல் ; எழுச்சியுண்டாக்கல் .. 
உத்தரி ( ரீ ) யம் - மேற்போர்வை , மேலாடை . உத்தீயம் - எழுவகைச் சோமவேள்விகளுள் ஒன்று . 
உத்தரோத்தரம் - மேலும் மேலும் ; மறுமொழிக்கு உத்து - சான்று , சாட்சி ; துப்பு . 
எதிர்மொழி . 

உத்துங்கம் - உயர்ச்சி ; உயர்ந்தது ; நெடுமை ; 
உத்தளம் - உத்தூளிதம் , மத்தள பேதம் . 

மேன்மை ; மிருது . 
உத்தாபம் - மிகு வெப்பம் ; தவிப்பு ; முயற்சி . 

உத்துவாகிதமுகம் - அண்ணாந்து பார்க்கை , 
உத்தாபலம் - இசங்குச் செடி . 

தலை நிமிர்ந்து நோக்கல் . 
உத்தாபனம் - குழந்தையைப் பிறந்த அறை 

உத்துவாசனம் - அனுப்பிவிடுகை ; அகற்றுதல் ; 
யினின்று வெளிக்கொணருஞ் சடங்கு . 

கொல்லுதல் . 
உத்தாபனி - தசைவகை . 

உத்துவேகம் - மிகு விரைவு ; அச்சம் ; திருமணம் ; 
உத்தாமணி - வேலிப்பருத்தி . 

பாக்கு . 
உத்தாரணம் - தீங்கினின்றும் மீட்கை ; எடுத்து உத்து ( தூ ) ளம் , 

உத்து ( தூ ) ளம் , ) திருநீற்றை நீரில் குழையாது 
நிறுத்துகை . 

உத்தூளனம் , 

உடம்பு முழுதும் வரியின்றிப் 
உத்தாரம் - மறுமொழி ; கட்டளை ; 

உத்தூளித்தல் , 
அனுமதி ; 

பூசுதல் . 

உத்தூளிதம் 
ஒழுங்காகக் கொடுக்கும் நிலையான வருவாய் . உத்தேசம் - நோக்கம் ; மதிப்பு ; பின்னே விளக்கற் 
உத்தாலகம் - ஒருவகைச் சோளம் . 

பொருட்டு முன் பெயர் மாத்திரையாற் 
உத்தாலம் - நறுவிலிமரம் . 

சொல்லுதல் ; விருப்பம் . 


செடி . 


உத்தேசித்தல் 


156 


உதாத்தன் 


உதரபந்தனம் } - அரைப்பட்டிகை, ஒட்டியாணம் . 


உ 


உத்தேசித்தல் - கருதுதல் ; மதித்தல் . 

உதரத்துடிப்பு - மிகு பசி . 
உத்பிரேட்சை - தற்குறிப்பேற்ற அணி , 

உதரப் பிரிவினர் - ஒருகுடிப் பிறந்தார் . 
உதக்கு - வடக்கு ; பின்னானது ; மேலானது . 
உதகசுத்தி - தேற்றாமரம் . 
உதகஞ்சிதறி - மழை . 

உதரம் - வயிறு ; கருப்பம் ; கீழ்வயிறு . 
உதகம் - நீர் ; பூமி . 

உதரவணி - கண்டங்கத்தரிச் செடி , 
உதகமூலம் - தண்ணீர்விட்டான் கிழங்கு ; பச்சை உதராக்கினி - பசித் தீ , பசி . 
வேர் . 

உதவகன் - காண்க : உதகவன் . 
உதகரணம் - உதைத்து அமுக்குகை.. 

உதவடுத்தல் - உதவிசெய்தல் . 
உதகரித்தல் - உதாரணங்காட்டி விளக்கல் . உதவரக் ( ங் ) கெட்டது - மிகவும் இழிந்தது ; 
உதகவன் - நெருப்பு ; கொடிவேலி . 

முற்றும் கெட்டது . 
உதகு - புன்கமரம் . 

உதவல் - காரியத்திற்கு ஆதல் ; உதவி செய்தல் ; 
உதகும்பம் - நீர்க்குடம் . 

ஈதல் . 
உதசம் - சாபம் ; நீரிற் பிறந்த பொருள் ; பசுமடி . 

பயனற்றவன் . 
உதடு – இதழ் ; பானை முதலியவற்றின் விளிம்பு ; 

உதவாக்கடை ( ரை ) / 
வெட்டுவாய் . 

உதவாப்பட்சம் - தவறினால் . 

உதவி - துணை ; கொடை . 
உதணம் } - மொட்டம்பு , கூரற்ற அம்பு . 

உதவு - கூரைவேயுங் கழி . 
உததி - கடல் ; நீர்க்குடம் ; மேகம் . 

உதவுதல் - கொடுத்தல் ; துணைசெய்தல் ; தடுத்து 
உதப்பி - தெறிக்குமெச்சில் ; ஈரல் ; செரியாத 

நிற்றல் ; சொல்லு தல் ; கூடிய தாதல் ; பயன் 
இரை . 

படுதல் . 
உதப்பிவாயன் - எச்சில் தெறிக்கப் பேசுகிறவன் . 

உதள் - ஆட்டுக்கடா ; ஆடு ; வெள்ளாட்டுக்கடா ; 
உதப்புதல் - கடிந்து பேசுதல் ; இகழ்ந்து நீக்குதல் ; 

மேடராசி . 
குதப்புதல் ; பேசுகையில் எச்சில் தெறித்தல் . 

உதளிப்பனை - காண்க : கூந்தற்பனை . 
உதம் - உதகம் , நீர் ; 

ஓ மம் ; 

அழைத்தல் ; உதளை - காட்டலரிவகை ; ஆற்றரளிச் செடி . 
கேட்டல் , 

உதறி முறிப்பான் - விஷ்ணுகரந்தைச் செடி . 
உதம்புதல் - அதட்டுதல் ; கடிந்து கொள்ளல் ; 

உதறுகாலி - உதைநாற் 

காலையிழுத்து 
அச்சுறுத்து தல் . 

நடப்பவள் . 
உதயகாலம் , | சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உதறுதல் - சிதற வீசுதல் , விதிர்த்தல் ; நடுங்கு 
உதயகாலை தோன்றும் காலம் ; சூரியன் தல் ; விலக்குதல் , இடங்கொடாமல் தள்ளுதல் . 

உதிக்கும் காலம் . 
உதயகிரி - சூரியன் உதிப்பதாகக் கருதப்படும் உதறுவாதம் ) 
மலை ; செம்பாலையிற் பிறக்கும் ஒரு பண் , உதனம் - சிறிது . 
குறிஞ்சி யாழ்த்திறவகை . 

உதாகரணம் - எடுத்துக்காட்டு , உதாரணம் . 
உதயதாரகை - விடிவெள்ளி . 

உதாகரிகன் - எடுத்துக்காட்டாக உள்ளவன் .. 
உதயம் - தோற்றம் ; நட்சத்திரம் முதலியன 

உதாகரித்தல் - உதாரணங்காட்டி விளக்கல் . 
கீழ்வானடியில் தோன்றுதல் ; காலை ; பிறப்பு ; உதாசனன் - அக்கினி ; அக்கினிதேவன் ; 

கண் 
சீர்பேறு ; வெளிச்சம் . 

குத்திப் பாம்பு ; இகழ்பவன் , நிந்திப்பவன் . 
உதயராகம் -- காலைப்பண் . 

உதாசனி - கொடியவள் . 
க் 
உதயமாயுள்ள ராசி . 

உதாசனித்தல் - இகழ்தல் , நிந்தித்தல் . 
உதயன் - சூரியன் . 

உதாசி ( சீ ) னம் - பொருட்படுத்தாமை ; நிந்தை ; 
உதயனம் - உதித்தல் , தோன்றல் . 

விருப்பு வெறுப்பில்லா நடுநிலை ; இகழ்வு . 
உதயாத்தமனம் - சூரியன் முதலியவற்றின் உதாசீனன் - விருப்பு வெறுப்பின்றிப் பொதுமை 
தோற்றமும் மறைவும் ; காலை மாலைகள் . 

யாயிருப்பவன் ; இல்லறக் கடனை முடித்து 
உதயாதிபன் - சூரியன் , உதயராசியை ஆளும் 

உவர்ப்புப் பிறந்த நிலையுடையான் . 
கோள் . 

உதாத்தம் - செல்வவுயர்ச்சியையோ மனப்பெரு 
உதரக்கொதி - மிகு பசி ; வயிற்றுத் துடிப்பு . 

மையையோ உயர்த்திக் கூறும் ஓர் அணி ; 
உதரகம் - சோறு . 

எடுத்தலோசை ; பெருமை ; உதவிக்கொடை . 
உதரகோமதம் - பாலடைப் பூண்டு . 

உதாத்தன் - சிறந்தவன் ; வள்ளல் . 


பசு ; 


} 


உதறுவாதம் } - நடுக்குவாதம் . 


உதியலக்கினம் } - குழந்தை பிறக்கும் போது 


157 


உதாரகுணம் 


உந்து 


உதாரகுணம் 

வள்ளன்மை , பெருங்கொடைத் உதிரித்தழும்பு - அம்மைவடு . 
தன்மை . 

உதீசம் - குறுவேர் . 
உதாரணம் -- எடுத்துக்காட்டு , மேற்கோள் ; எதிர் உதீசி - வடக்கு . 
நியாயம் ; துணைக் காரணம் . 

உது - உஃது , சேய்மைக்கும் அண்மைக்கும் நடுவி 
உதாரத்துவம் - கொடுக்குங் குணம் , பெருங் லுள்ளதைக் குறிக்கும் ஒரு சுட்டுப் பெயர் ; 
கொடைத்தன்மை . 

முன்னிலையானிடமுள்ள பொருள் . 
உதாரதை - உதாரத் தன்மை ; பெருங்கொடை , உதும்பரம் - அத்திமரம் ; எருக்கஞ்செடி ; 
காண்க : உதாத்தம் .. 

செம்பு ; நெற்களம் ; வாயிற்படி ; செங்குட்ட 
உதாரம் - தருமம் , ஈகை , கொடை ; மேம்பாடு , நோய் , 
பெருமை ; குறிப்பினால் ஒரு பொருள் சிறப்புப் உதூகலம் - உரல் . 
படத் தோன்றுவதாகிய குணம் ; தாராளம் ; உதை - அடி ; முட்டுக்கால் . 
மேட்டிமை . 

உதைகால் -- தாங்கு ; முட்டுக்கால் ; உதைக்குங் 
உதாரன் , கொடையாளி ; பேச்சுத் திறமை கால் ; முட்டுக்கால் . 
உதாரி உள்ளவன் . 

உதைகாலி - உதைக்கும் குணமுள்ள மாடு . 
உதாவணி - கண்டங்கத்தரிச் செடி . 

உதைகொடுத்தல் - உதைத்தல் ; முட்டுக்கொடுத் 
உதானன் தசவாயுவுள் ஒன்று , நாபியில் நிற்கும் 

தல் ; ஊஞ்சலை ஆட்டிக் கொள்ளுதல் . 
வாயு - 

உதைசுவர் - முட்டுச்சுவர் , அணைசுவர் . 
உதி - காண்க : ஒதி ; வித்தை ; உலைத்துருத்தி . 

உதைத்தல் - காலாலெறிதல் ; தாக்கல் ; பொருட் 
உதி ( வி ) - பிற , உதித்தலைச் செய் ; உதயமாகு ; 

படுத்தாமை ; செலுத்துதல் ; அடித்தல் ; மாறு 
அவதரி ; காலந்தொடங்கு . 

படுதல் ; நடுங்குதல் . 
உதிட்டிரன் - போர்த் திறமுள்ளவன் ; 
தருமபுத்திரன் , 

உதைப்பளவு - கைந்நொடிப் பொழுதளவு . 
உதித்தல் - உதயமாதல், தோன்றுதல் ; பிறத்தல் ; உதைப்பான் - தள்ளுகருவி . 
பருத்தல் , 

உதைப்பு - உதைக்கை ; தாக்குகை ; அச்சம் ; 
உதிதன் -- தோன்றினவன் ; பாண்டிய மன்னன் . 

திகில் . 
உதிப்பு - தோற்றம் , பிறப்பு ; அறிவு . 

உதைபு - கதவு , புதவு . 
தியன் - சேரன் ; பாண்டியன் . 

உதைமானம் - முட்டு ; உதைகால் . 
உதிர் - கோரைக்கிழங்கு ; துகள் . 

உதோள் ( ளி ) - உவ்விடம் , மத்திமம் . 
உதிர்த்தல் - உதிரச் செய்தல் ; வீழ்த்துதல் ; உந்த - உங்கேயுள்ள . 
பொடியாக்கல் ; உதறுதல் . 

உந்தரம் - வழி ; எலி . 
உதிர்தல் - கீழ்விழுதல் ; சிந்துதல் ; 

சொரிதல் ; உந்தல் - உயர்ச்சி ; யாழ்நரம்பு தடவுகை . 
பிதிர்தல் ; அழிதல் ; சாதல் ; குலைதல் . 

உந்தி - கொப்பூழ் ; வயிறு ; நீர்ச்சுழி ; உயர்ச்சி ; 
உதிரக்கட்டு - இரத்தத்தை நிறுத்துகை ; பூப்புப் 

யாற்றிடைக்குறை ; கடல் ; தேருருளை ; 

மகளிர் விளையாட்டுவகை ; யாழினுறுப்பு ;; 
உதிரக்கல் - மாணிக்கவகை . 

நீர் ; ஆன்கோட்டம் ; பரப்பு ; யாழ்ப் பத்தர் ; 
உதிரக்குடோரி - கருடன் கிழங்கு . 

நடு ; ஆறு ; துணை ; பறப்பன . 
உதிரங்களைதல் - இரத்தம் வடிதல் ; இரத்தம் உந்திச்சுழி - கொப்பூழ்ச்சுழி ; நீர்ச்சுழி . 
நீக்குதல் . 

உந்திடம் - உவ்விடம் . 
உதிரசூலை - கருப்ப நோய்வகை . 

உந்தி நாளம் - கொப்பூழ்க் கொடி . 
உதிரபந்தம் - மாதுளை . 

உந்தி பறத்தல் - உந்தி விளையாட்டு ஆடுதல் , 
உதிரம் - இரத்தம் . 

மகளிர் கூடிக் குதித்துப் பாடி விளையாடுதல் . 
உதிரமண்டலி - நச்சுயிரிவகை . 

உந்திபூத்தோன் - உந்தியில் தாமரையுடையான் , 
உதிரல் - உதிர்ந்த பூ . 

திருமால் ; பிரமன் . 
உதிரன் - செவ்வாய் . 

உந்தியில் வந்தோன் , திருமாலின் கொப்பூழ்த் 
உதிரி - உதிர்ந்தது ; கதிரிலிருந்து உதிர்ந்த நெல் ; | உந்தியிலுதித்தோன் தாமரையில் தோன்றிய 
பெரியம்மை நோய் ; பிட்டு ; சிறுகீரை ; செவ் வன் , பிரமன் . 
வாழை . 

உந்து - பசுவையழைக்கும் ஒரு குறிப்புச் சொல் ; 
உதிரிக்குத்து - பெரியம்மையால் உண்டாகும் கச்சோலம் ; ஒரு விகுதி ; உம்மின் திரிபு ; 
நோவு . 

ஏலக்காய்த் தோல் . 


உ 
- 


படாமை . 


} 


; 


உந்துதல் 


158 


உபசங்காரம் 


உந்துதல் - தள்ளுதல் ; வீசியெறிதல் ; அம்பு உப்புச்சுமத்தல் - ஒருவகை விளையாட்டில் 
முதலியன செலுத்துதல் ; வீழ்வித்தல் ; யாழ் வென்றவனைத் தோற்றவன் முதுகில் தூக்கல் ; 
நரம்பு தெறித்தல் ; கடைதல் ; நகர்தல் ; ஒளி உப்புத் தூக்குகை . 
வீசல் ; பொருந்து தல் ; நீங்குதல் ; அனுப்புதல் . உப்புசம் - வயிற்று வீக்கம் ; வயிற்றுப் பொருமல் ; 
உந்துரு - பெருச்சாளி; எலி . 

வயிற்றில் வாயு நிரம்பல் ; நுரையீரல் நோய் . 
உந்தூழ் - பெருமூங்கில் , மலைமூங்கில் . 

உப்புத்திரி - மலங்கழிக்க ஏற்றுந் திரி ; முள் 
உந்தை - உம் தந்தை , உம் அப்பன் . 

தைத்த இடத்தில் சுடுவதற்கு உப்பிட்டுப் 
உப்பக்கம் - உந்தப்பக்கம் , புறப்பக்கம் ; முதுகு , 

பயன்படுத்தும் திரி . 
பின்பக்கம் . 

உப்புதல் - பருத்தல் ; பொங்குதல் ; ஊதுதல் ; 
உப்பங்கழி -- காயல் ; உப்பளம் .. 

வீங்குதல் , 
உப்பங்காற்று - கடற்காற்று . 

உப்புப்பால் - ஈன்றணிமையுள்ள தாயின் பால் . 
உப்பசம் - காண்க : உப்புசம் . 

உப்புப்பூத்தல் - உப்புப் 

உடம்பில் 

பற்று தல் ; 

உப்புப் படர் தல் ; உப்பங்காற்றால் இற்றுப் 
உப்பட்டி - அரிக்கட்டு . 
உப்பர் - உப்பு அமைப்போர் , உமணர் , உப்பு 

போதல் , 
வாணிகர் . 

உப்புமண் - உவர்மண் ; உவர் நிலம் . 

உடம்பில் 
உப்பரம் - வயிற்றுப் பொருமல் . 

உப்புமா - ஒருவகைச் சிற்றுண்டி ; 
உப்பரவர் - குளம் முதலியன அகழ்வோர் ; 

பூக்கும் உப்பு , 
குறவரில் ஒரு வகுப்பார் . 

உப்புமாறுதல் - உப்பு விற்றல் ; வஞ்சித்தல் . 
உப்பரிகை - மேல்மாடம் , மேல்மாடி . 

உப்புவாடி - உப்புக் கொட்டும் மேடை . 

உப்பேறி - ஒருவகைக் கறி , பொரியல்வகை . 
உப்பல் - உப்புதல் , ஊதிப்பருத்தல் . 

உப -- ஒரு வடமொழி முன்னொட்டு ; இரண்டு . 
உப்பளம் - உப்பு விளைநிலம் ; கழிநிலம் . 

உபக்கிரமணம் - தொடக்கம் ; அணு குகை ; 
உப்பளவன் - உப்பு விளைப்போன் . 

முயலுகை . 
உப்பளறு - களிமண்ணும் மணலும் கலந்த களர் 

உபகதை - கிளைக்கதை ; சிறிய கதை ; கட்டுக் 
நிலம் . 

கதை . 
உப்பறுகு - உவர் நிலத்திலுள்ள ஒருவகை அறுகு . உபகமம் - ஏற்பு ; அணுகுகை . 
உப்பாணி - உப்புச் சுமப்பவன் , விளையாட்டில் உபகரணம் - துணைக்கருவி ; துணைப்பொருள் ; 
தோல்வியடைந்து வென்றவனைச் சுமப்பவன் . 

துணைக்காரணம் . 
உப்பாரக்காரன் - சுண்ணாம்பு பூசும் வேலைக் உபகரித்தல் - உதவு தல் . 
காரன் , 

உபகற்பம் - திருநீறு , காட்டுத்தீ முதலியவற்றால் 
உப்பால் -- உப்பக்கம் ; மேலிடம் ; புறம்பு ; முதுகு . வெந்த சாம்பலைக் கொண்டு முறைப்படி 
உப்பிசம் - காண்க : உப்புசம் , 

அமைத்த திருநீறு . 
உப்பில்லாப்பேச்சு - பயனற்ற பேச்சு . 

உபகாரகன் - உதவி செய்வோன் . 
உப்பிலி - இண்டங்கொடி ; ஈர்கொல்லிக் கொடி ; உபகாரம் - ஈகை ; உதவி ; காணிக்கை ; மகிழ்ச்சி . 
காண்க : புலிதொடக்கி ; உப்பில்லாதது . 

உபகிரகம் - பெருங்கோளைச் சுற்றியோடுஞ் 
உப்பு - உவர்ப்பு ; உவர்ப்புள்ள பொருள் ; உவர்க் 

சிறுகோள் ; சிறை . 
கடல் ; இனிமை ; பெண்கள் விளையாட்டு ; 

உபகிரமணிகை - முகவுரை ; பாயிரம் . 
மணற்குவியல் ; அன்பு . 

உபகிரமம் - தொடக்கம் ; 

முயற்சி 

செய்தல் ; 
உப்பு ( வி ) - வீங்கு ; பொங்கு ; ஊது ; பொருமு . 

ஆராய்ந்து தெளிதல் ; அணுகுதல் ; விக்கிரமம் . 
உப்புக்கண்டம் - உப்புச் சேர்த்துக் காயவைத்த 

உபகிருதம் - உதவி . 
இறைச்சித் துண்டம் ; உலர்த்திய இறைச்சி . 

உபகிருதன் - உதவி செய்யப் பெற்றவன் ; 

தானாகவே ஒருவனிடம் தத்துப் புகுந்தவன் . 
உப்புக்கரித்தல் - உப்பு மிகுதல் . 
உப்புக்காகிதம் - மரங்களை 

- காண்க : உபகிருதம் . 
மெருகிடும் ஒரு 

உபகிருதி 
வகைத் தாள் . 

உபகுஞ்சிகை - கருஞ்சீரகம் ; ஏலம் . 

உபகுல்லம் - சுக்கு . 
உப்புக்கீரை - ஒருவகைக் கீரை . 

உபகுல்லியை - திப்பிலி ; அகழி ; கிளை வாய்க் 
உப்புக்குத்தி - பறவைவகை , ஒரு குருவி . 

கால் . 
உப்புக்கொள்ளுதல் - ஒரு விளையாட்டுவகை . 

உபசங்காரம் - முடிவு ; அழிவு ; ஒடுக்கம் ; சுருக்கம் ; 
உப்புக்கோடு - கிளித்தட்டு விளையாட்டு . 

மீட்டுக்கொள்ளுதல் ; விலக்குதல் ; 
உப்புச்சீடை - ஒரு பலகாரம் . 

அத்திரத்தைத் தடுக்கும் மந்திரம் . 


உபசத்தி 


159 


உபநிடம் 


உபசத்தி - ஒன்றாந்தன்மை , ஐக்கியம் ; உதவி ; | உபத்தானம் - சந்தியாவந்தன முடிவில் செய்யும் 
ஈகை ; ஊழியம் . 

மந்திரத் துதி . 
உபசந்தி - சந்தி வேளைக்குச் சற்று முந்தின உபத்திரம் , ( இடுக்கண் , துன்பம் , வேதனை ; 
காலம் . 

உபத்திரவம் 

கொடுமை ; தொந்தரவு; 
உபசம்மாரம் - காண்க : உபசங்காரம் . 

வருத்தம் ; வலுக்கட்டாயம் . 
உபசமனம் - அமைதி . 

உபதாது - பொன் முதலிய உலோகங்களைப் 
உபசமித்தல் - உபசாந்தமடைதல் . 

போலத் தோற்றமளிக்கும் தாழ்ந்த ஏழு 
உபசயசரீரம் - பருவுடல் . 

உலோகங்கள் : சுவர்ணமாட்சிகம் , தாரமாட்சி 
உபசர்க்கம் - காண்க : உபசருக்கம் ; நோய்வகை ; கம் , துத்தம் , காஞ்சியம் , ரீதி , சிந்தூரம் , 
துன்பம் . 

சிலாசத்து . 
உபசரணை - உபசாரம் ; வழிபாடு . 

உபதாளம் - ஐந்து சிறுதாளங்கள் : ஆதி தாளம் , 
உபசரித்தல் - வழிபாடு செய்தல் ; மரியாதை 

பார்வதி லோசனம் , குடுக்கம் , சிங்கநந்தம் , 
செய்தல் . 

திரிமாத்திரை . 
உபசருக்கம் - வடமொழி முதனிலையடை ; ஆரிய உபதானம் - துணைக் காரணம் ; அடிப்படை ; 
மொழிகளின் அடையுருபு ; 

பெயர் வினை 

கடமை ; தலையணை ; நோன்பு . 
களுக்கு முன் வரும் இடைச்சொல் . 

உபதி - சக்கரத்தின் ஆரம் ; அச்சம் ; வஞ்சனை . 
உபசல்லியம் - ஊரின் அண்மை ; புலைச்சேரி , | உபதிருட்டன் - உடனிருந்து பார்ப்பவன் ; 
பறையர் சேரி . 

புரோகிதன் . 
உபசாகை கிளையிலுள்ள கிளை , சிறு கிளை ; உபதேசகலை ஆகமவளவைவகை மூன்றனுள் 
உட்பிரிவு . 

ஒன்று , மத தத்துவ போதனைமுறை . 
உபசாந்தம் , ) மனவமைதி ; தணிகை ; ஓய்வு ; உபதேசம் - கடவுளின் தன்மையைக் கூறுதல் , 
உபசாந்தி | அருள் . 

சமயபோதகம் ; ஞான போதனை ; சமயாசார 
உபசாபம் - வேறுபாடு ; துரோகம் ; ஒற்றுமை உபதேசம் ; மந்திரோபதேசம் ; நன்மை கூறல் ; 
யின்மை . 

புத்தி புகட்டல் . 
உபசாரக்கை -- இரண்டு கைகளையுங் குவித்து உபதேசி - போதகன் , குரு . 
மார்போடணைத்து உபசாரமாகக் காட்டும் உபதேசித்தல் - போதித்தல் ; மந்திரத்தை 
இணைக்கைவகை . 

அறிவுறுத்தல் . 
உபசாரகன் - மரியாதை செய்வோன் .. 

உபதேசியார் - உபபோதகர் . 
உபசாரஞ் சொல்லுதல் - முகமன் கூறுதல் ; துக்கம் 

உபதை - அமைச்சர் முதலியோரை அமர்த்து 
விசாரித்தல் . 

வதற்குமுன் அரசன் செய்யுஞ் சோதனை : 
உபசாரபத்திரம் - ஒருவரைப் போற்றிப் படித்துக் 

அறவுபதை , பொருளுபதை , இன்பவுபதை , 
கொடுக்கும் பாராட்டு இதழ் . 

அச் சவுபதை ; ஒருவன் 

இயல்பை 
உபசாரம் - மரியாதை ; புகழ்மொழி ; வாழ்த்து , 

ஆராய்ந்து தெளிதல் ; தணிக்கை ; ஈற்றய 
உபசார வழக்கு ; ஊழியம் ; வழிபாடு ; 

லெழுத்து ; பரிதானம் ; காணிக்கை . 
காண்க : உபசாரவழக்கு ; போற்றுகை; உதவி ; 

உபந்தி - பேராற்றில் வந்துவிழும் சிற்றாறு . 
சேவை ; காணிக்கை . 

உபநயம் -- அடைதல் ; 
உபசாரம்கேட்டல் - துக்கம் வினாவல் . 

அனுமான உறுப்புகள் 
உபசாரவசனம் - புகழ்மொழி . 

ஐந்தனுள் ஒன்று ; கொண்டுவருதல் ; பூணூல் 
. 

தரிக்கும் சடங்கு . 
உபசாரவழக்கு - ஒன்றன் தன்மையை 
மற்றொன்றன்மேல் ஏற்றிக் கூறுவது . 

உபநயனம் - பூணூல் தரிக்கும் சடங்கு , பூணூல் 
உபசாரன் , 

கலியாணம் ; மூக்குக்கண்ணாடி ; வழிநடத்து 
- காண்க : உபசாரகன் . 
உபசாரி 

தல் . 
உபசாரிகம் - காண்க : உபசாரவழக்கு . 

உபநாக ( ய ) ம் - புண்ணுக்கிடும் மருந்து ; புண்கட்டி 
உபசீவனம் - பிறரைச் சார்ந்து வாழ்கை ; 

களில் வைத்துக் கட்டும் மா முதலியன . 
வாழ்க்கைக்குரிய பொருள் . 

உபநிட்கிராமணம் - பிறந்த நான்காமாதம் 
உபசீவித்தல் - உயிர் பிழைக்கல் ; பிறரையோ பிள்ளையை முதன்முதல் வெளிக்கொண்டு 
பிறிதொன்றையோ சார்ந்திருத்தல் . 

செல்லும் சடங்கு . 
உபசுருதி - இரவிலே கேட்கும் வானொலி . 

உபநிடதம் , ) வேத நுட்பம் , வேதத்தின் ஞான 
உபத்தம் - பிறப்புறுப்பு , பெண்குறி . 

உபநிடம் காண்டம் ; வேதம் ; தருமம் ; 
உபத்தாயம் - உபாயம் ; தவறு ; துன்பம் . 

மறைபொருள் . 


மன 


} 


- 


உபநிதி 


160 


உபவேட்டனம் 


மனமாசு , 


உபநிதி - தக்கவனிடத்தில் முத்திரையிட்டு உபயவிபூதி - லீலாவிபூதி நித்திய விபூதிகள் ; 
அடைக்கலமாக வைக்கும் பொருள் . 

முடிவிலின்ப முத்தி உலகு ; உலகியலின்ப 
உபநியாசம் - சொற்பொழிவு ; சொல்லத் முடைய நிலவுலகு . 
தொடங்கல் ; முகவுரை . 

உபயவேதாந்தம் - வட மொழி , 

- வட மொழி , தென்மொழி 
உபபத்தி - சொல்லும் பொருளை நிறுவக்காட்டும் வேதங்களின் முடிவு . 
சான்று ; எடுத்துக்காட்டு ; சாதனம் ; ஏது ; உபயவோசை - ஈரடுக்கு ஒலி . 
செய்கை ; சேவகம் ; நியாயம் ; சொத்து . 

உபயாத்தம் , } - இரு பொருள் . 
உபபதி - இரண்டாம் அதிகாரி ; சோர நாயகன் . 
உபபலம் -- துணைவலி . 

உபயோகம் - உதவி ; உதவிப் பொருள் ; பயன் ; 
உபபாதகம் - சிறுபாதகம் . 

இலக்கினத்திலும் 2 , 3 , 4 ஆம் இடங்களிலும் 
உபபிரமா - பத்துப் பிரமருள் ஒருவர் , தக்கன் . 

ஏழு கோள்களும் நிற்பதாகிய ஒரு யோகம் . 

உபயோகி - பயனுடையது ; பயனுடையவன் . 
உபபுராணம் -- அப்பிரதான புராணம் , பதினெண் 

ஏற்பித்தல் , 
புராணங்களிலிருந்து எடுத்துச் சொல்லப்பட்ட உபயோகித்தல் - காரியத்திற்கு 
பதினெண் சார்பு புராணங்கள் ; மகாபுராணங் 

பயன்படுத்துதல் . 
களுக்கு அடுத்து வைத்து எண்ணப்படும் சிறு உபரசம் - இழிந்த தாது ; கல்லுப்பு . 

உபரசன் - தம்பி . 
புராணங்கள் 18 . 
உபபுராணம் 18 - நாரசிங்கம் , சனற்குமாரம் , நார 

உபரதம் - வெடியுப்பு . 
தீயம் , சிவதன்மம் , துருவாசம் , நந்திகேச்சுரம் , 

உபரதி - வெறுத்துத் தள்ளுதல் ; குடும்பப் 
அவுசனம் , காளிகம் , வாருணம் , சாம்பேசம் , 

பற்றின்மை ; செயலொழிகை; பற்றொழிகை ; 

இறுதி . 
பராசரம் , பார்க்கவம் , காபிலம் , வாசிட்ட 
லைங்கம் , 

உபராகம் - கிரகணம் ; இராகு ; நிந்தை . 
சவுரம் , மாரிசம் , ஆங்கிரம் , 

உபராசன் - இளவரசன் . 
மானவம் . 

உபரி - மேல் ; அதிகம் ; 

மீன் ; 
உபம் - இரண்டு . 

ஒரு 

காண்க : 

உபரிசுரதம் . 
உபமலம் 

உபரிகை 
உபமானம் - உவமை , உவமிக்கும் பொருள் ; ஓர் 

காண்க : உப்பரிகை . 
அளவை ; யாதேனும் ஒரு பொருளுக்கு ஒப்புமை உபரிசுரதம் - புணர்ச்சிவகை , ஆண் கீழும் பெண் 

உபரிசரர் - மேலே திரிவோர் . 
கூறுதல் . 
உபமானரகிதம் - உவமையற்றது , ஒப்பில்லாதது . 

மேலுமாகப் புணர்தல் . 

உபலக்கணம் , ) 
உபமிதி - உபமானம் பிரமாணத்தினால் வரும் 

_ ஒரு சொல் ஒழிந்த தன்னினத் 

உபலட்சணம் ) - தையுந் தழுவல் ; இலட்சியத் 
அறிவு. 

தைப் பக்கவு தவியைக் கொண்டு உணர்த்தும் 
உபமேயம் - உவமிக்கப்படும் பொருள் , 

இலட்சணம் . 
மானத்தால் அறிவிக்கப்படும் பொருள் . 

உபலம் - கல் ; சிறுகல் ; பளிங்கு . 
உபமை 

உபலம்பம் - தோற்றுகை . 
உபயகவி - இருமொழிகளில் பாப்புனைய 

உபலாலனை - கொண்டாடுகை . 
வல்லவன் . 

உபலாளனம் உபலாலனை ; தூய்தாக்குகை . 
உபயகுலம் - இருமரபு , தாய் தந்தை மரபுகள் . 

உபலேபனம் - சாணியால் மெழுகுகை . 
உபயம் - இரண்டு ; கோயில் முதலியவற்றிற்குச் உபலோத்திரம் - விளாம் பிசின் . 
செய்யும் தருமம் ; கோயிற்காணிக்கை ; உதவி ; 

உபவசித்தல் - பட்டினியிருத்தல் . 
பழைய சுவர்ணாதாயவகை . 

உபவம் - சீந்திற்கொடி . 
உபயமாதம் -- உபய ராசிக்கு உரிய மாதம் ; 
அவை : ஆனி , புரட்டாசி , மார்கழி , பங்குனி . 

உபவனம் - நந்தவனம் , 

பூங்கா , 

ஊர் சூழ் 
உபயர் - இருவர் . 

சோலை ; காஞ்சொறி . 
உபயராசி - இயக்கம் , நிலை என்னும் இருவகைக் உபவாசம் - உண்ணாநோன்பு , உணவொழிக்கை , 
கும் ஏற்ற இராசி ; அவை : மிதுனம் , கன்னி , 

உணவின்றி இருத்தல் . 
தனுசு , மீனம் . 

உபவாசி - பட்டினி நோன்பு இருப்பவன் . 
உபயவாதிகள் - இருபுறத்தாரையுஞ் சார்ந்து 

சார்ந்து உபவீதம் - பூணூல் ; இடத்தோளிலிருந்து வலப் 
நிற்போர் ; வாதஞ்செய்யும் இருதிறத்தார் , 

பக்கமாய்ப் பூணூல் அணிகை . 
வாதிபிரதிவாதிகள் ; தருக்கவாதம் செய்யும் உபவேட்டனம் - கூத்தின் அங்கக் கிரியைகளுள் 
இருதிறத்தார் . 

ஒன்று . 


உவ 


உவமை . 


உபவேட்டிதம் 


161 


உமண்பகடு 


உபானவரி } - கோபுரத்தின் 


உபாசனை 


உபவேட்டிதம் - கைவட்டணை நான்கனுள் உபாயம் - வழி ; சூழ்ச்சி ; சொற்பம் ; அரசர்க்குரிய 
ஒன்று , அபிநயவகை . 

உபாயம் . அவை : இன்சொற் கூறல் , வேறு 
உபவேதம் - அப்பிரதான வேதம் ; நான்கு வேதங் 

படுத்தல் , ஈதல் , ஒறுத்தல் ( சாமம் , 
களை அடுத்து மதிக்கப்பெறும் ஆயுர்வேதம் 

பேதம் , தானம் , தண்டம் ) முறைகளால் 
முதலிய நான்கு வேதங்கள் ; அவை : ஆயுர் 

செயல் முடித்தல் . 
வேதம் , தனுர்வேதம் , காந்தர்வவேதம் , 

உபாயி - சூழ்ச்சியுள்ளவன் . 
அர்த்தவேதம் . 

உபாலம்பனம் - இகழ்தல் , நிந்திக்கை . 
உபாக்கியானம் - கதை சொல்லுகை ; முற்காலத் 

உபானம் , கோபுரத்தின் 

அடிச் 

சித்திர 

- வரிசை ; மிதியடி . 
திலே நிகழ்ந்ததை அறிவிக்கும் கதை ; கிளைக் 

உபுக்குதல் - பெருகுதல் . 
கதை ; இதிகாசம் . 

உபேட்சித்தல் - பொருட்படுத்தாமை ; வெறுத்து 
உபாகமம் - மூல ஆகமங்களின்வழித் தோன்றிய 

விடுதல் ; கைவிடல் . 
சைவ ஆகமங்கள் ; சார்பாகமம் ; 

பழைய உபேட்சை - புறக்கணிப்பு , அசட்டை ; 
ஏற்பாட்டில் ஐந்தாவது புத்தகம் . 

அருவருப்பு . 
உபாகிதம் - உற்கை ; எரிகொள்ளி ; நெருப்பினால் 

உபேந்திரன் -- இந்திரனுக்குத் தம்பி , திருமால் . 
வரும் அழிவு . 

உபோதம் - பேய்ப்பசளைக்கீரை , பேய்ப்பசளை . 
உபாங்கதாளம் - தாளவகை . 

உபோற்காதம் - தொடக்கம் , ஆரம்பம் ; பாயிரம் ; 
உபாங்கம் - சார்புறுப்பு ; வேதாகமங்களுக்கு நூன்முகம் . 
அங்கமாகிய நூல்கள் ; மார்க்கத்துக்குரிய குறி ; / உம் - ஓரிடைச்சொல் ; அசைநிலை ; விகுதி . 
ஒருவகைத் தோற்கருவி ; பக்க வாத்தியம் ; உம்கொட்டுதல் - உடன்படல் ; ஒப்புக்கொள்ளல் ; 
உபாங்க தாளம் . 

‘ உம் மொலி எழுப்பிப் பிறர் கூறுவதைக் 
உபாங்கராகம் - ஒரு பண்வகை . 

கேட்டல் . 
உபாசகன் 

செய்வோன் ; தெய்வ | உம்பர் - மேலிடம் ; வானம் ; தேவர் , வானோர் ; 
வழிபாடு உடையவன் ; பௌத்தருள் இல்லறத் தேவலோகம் ; உயர்ச்சி ; பார்ப்பார் . 
தான் . 

உம்பரான் - உயர்ந்தோன் ; உயர்நிலையிலிருப் 
உபாசகை பௌத்தருள் இல்லறத்தாள் . 

பவன் ; காமதேனு . 
உபாசங்கம் - காண்க : அம்பறாத்தூணி . 

உம்பல் வழித்தோன்றல் ; குலம் ; குடி ; ஆண் 

விலங்கு ; யானை ; எழுச்சி ; ஆணாடு ; வலிமை ; 
- 
உபாசனை 

புதல்வன் ; முறைமை . 
உபாசி தெய்வ வழிபாட்டால் அருள் உம்பளம் - உப்பளம் ; மன்னனால் கிடைத்த 
பெற்றவன் . 

பொருள் ; உதவி ; கொடை ; முற்றூட்டு , 
உபாசித்தல் - வழிபடுதல் . 

மானிய நிலம் . 

உம்பன் - உயர்ந்தோன் ; கடவுள் . 
உபாஞ்சு - ஏகாந்தம் ; 
ஏகாந்தம் ; இரகசியம் ; 

இரகசியம் ; மந்தமாகச் 
செபித்தல் . 

உம்பி - உம் தம்பி . 

உம்பிடிக்கோல் - நில அளவுகோல்வகை . 
ஆசிரியன் , கற்பிப்போன் ; 
புரோகிதன் . 

உம்பிளிக்கை - மானியம் , அரசனாற் கொடுக்கப் 
உபாத்தியாயினி - ஆசிரியை , கற்பிப்பவள் . 

பட்ட இறையிலி நிலம் ; இலவசப் பொருள் . 

உம்மச்சு - கம்பியிழுக்கும் சட்டம் . 
உபாதாயம் - பற்றப்படுவது . 

உம்மாண்டி - பூச்சாண்டி ; வெருட்டுஞ்சொல் . 
உபாதாயவுரு - வலி , இரதம் , வன்னம் , சந்தம் 

உம்மெனல் - சம்மதத்தைக் காட்டும் 
என்னும் நால்வகைப்பட்ட உருவவகை . 

குறிப்பு , சினக்குறிப்பு ; ஓர் அனுகரண ஓசை . 
உபாதான காரணம் - முதற்காரணம் . 

உம்மை - உம் என்னும் இடைச்சொல் ; முற் 
உபாதானம் - முதற்காரணம் ; அரிசிப் பிச்சை ; 

பிறப்பு ; வருபிறப்பு ; உங்களை ; மறுமை . 
அன்ன தானம் ; ஐம்புலனடக்குகை ; பற்று . 

உம்மைத்தொகை - உம் என்னும் இடைச்சொல் 
உபாதி - கடமை ; வேதனை , வாதை ; நோய் ; 

தொக்குவருந் தொடர் . 
இடையூறு ; வருத்தம் ; தடை ; பாதை . 

உமட்டியர் - நுளைச்சியர் , உப்பு விற்கும் மகளிர் , 
உபாதேயம் - ஏற்றுக்கொள்ளத்தக்கது . 

உமணச் சாதிப் பெண்மக்கள் . 
உபாந்தியம் - கடைக்கண் ; ஈற்றயல் ; அண்மை . உமண் - உமணர் , உப்பு விளைக்கும் சாதியர் . 
உபாம்சு - ஏகாந்தம் ; மந்தமாகச் செபித்தல் ; | உமண்பகடு - உப்பு வாணிகரது மூட்டை சுமந்து 
தனது செவி கேட்க வாய்க்குட் செபிக்கை . 

செல்லும் எருது . 


- 


உபாத்தியாயன் } 


21 


உமணத்தி 


162 


உயர்ச்சி 


} 


} 


மயிலிறகு . 


உமாமகேசுவரன் } 


உமணத்தி - உமணப்பெண் , உப்பு விற்கும் மகள் . உமையவள் , பார்வதி ; சவர்க்காரம் ; 
உமணன் உப்பமைப்போன் , உப்பு விற்கும் 

உமையாள் 
ஆடவன் ; உப்பு வாணிகன் . 

உய்கதியால் - உண்டாகும் தடி , உய்தடி . 
உமம் - கப்பற் சரக்குகளை இறக்குமிடம் ; உய்கை - துன்பம் நீங்குதல் ; உய்தி ; ஈடேறுதல் . 
நகரம் . 

உய்த்தல் - செலுத்துதல் ; கொண்டுபோதல் ; 
உமர் - உம்மவர் ; குதிர் ; இகழ்ச்சிச்சொல் . 

சேர்த்தல் ; நடத்துதல் ; அமிழ்த்தல் ; நுகர்தல் ; 
உமரி - ஒரு பூண்டு ; பவளப் பூண்டு ; நத்தை . கொடுத்தல் ; அனுப்புதல் ; குறிப்பித்தல் ; அறி 
உமரிக்காசு - பலகறை , தூரி . 

வித்தல் ; ஆணை செலுத்துதல் ; ஆயுதத்தைச் 
உமரிக்கீரை - கோழிப்பசளை . 

செலுத்துதல் ; உய்யச் செய்தல் ; நீக்குதல் . 
உமல் - ஓலைப் பை , மீன் பிடிக்கிறவர்களின் 

உய்த்தலில் பொருண்மை - ஓர் அணி , கருதிய 
ஓலைப் பை . 

பொருள் தெளிவாகப் புலப்படுமாறு எளிய 
உமலகம் - அரிதாரம் . 

சொல்லுடைமையாகிய குணம் . 
உமற்கடம் - தருப்பைப் புல் . 

உய்த்தறிதல் - உய்த்துணர்தல் , ஊகித்தறிதல் . 
உமா - குன்றிக்கொடி . 

உய்த்துக்கொண்டுணர்தல் - முப்பத்திரண்டு 
உமாகடம் - சணற்கொத்து . 

உத்திகளுள் ஒன்று , ஒரு பொருளைச் 
உமாதசி - சணல் . 

சொல்லும்போது அதனிடமாக மற்றொரு 
உமாபட்சி - ஒருவகைப் பறவை . 

பொருளையும் விளங்கச்செய்தல் . 
உமாபதி - சிவன் . 

உய்த்துணர்தல் - காண்க : உய்த்தறிதல் . 
உமாமகேசன் , உமையோடு கூடி விளங்கும் உய்த்துணர்மொழி - செய்யுட் குற்றங்களுள் 
ஈசனாகிய சிவன் . 

ஒன்று . 
உமி - தவசங்களின் மேல்தோல் . 

உய்த்துணரவைப்பு - காண்க : உய்த்துக்கொண் 
உமிக்கரப்பான் - குழந்தைகட்கு வருஞ் சிரங்கு . 

டுணர்தல் . 
உமிக்கரி - உமி எரிந்ததனாலாகிய கரி . 

உய்தடி - உண்டாகுந் தடி , கிளைக்கும் வேலிக் 
உமிக்காந்தல் - உமியினால் உண்டாகும் தழல் , 

கொம்பு . 
உமி எரிந்த துகள் . 
உமிக்கூர் - உமிமூக்கு . 

உய்தல் - உயிர்வாழ்தல் ; பிழைத்தல் ; ஈடேறுதல் ; 

நீங்குதல் ; தப்புதல் . 
உமிச்சிரங்கு - சிறுசிரங்கு . 

உய்தி - ஈடேற்றம் ; உயிர் வாழ்தல் ; 

தப்பிப் 
உமித்தல் - பதராதல் ; சாரமறுத்தல் ; கொப் 
புளங் கொள்ளுதல் ; அழிதல் . 

பிழைத்தல் ; நீங்குகை . 

உய்யக்கொண்டான் - பிழைக்குமாறு அருள் செய் 
உமித்தேக்கு - பெருங்குமிழ் . 
உமிதல் - கொப்புளித்து உமிழ்தல் ; துப்புதல் ; 

தவன் ; எருமைமுல்லை ; கொய்யாமரம் ; ஓர் 

ஆறு . 
உறிஞ்சுதல் . 
உமிநகம் - மெல்லிய நகம் . 

உய்யல் - ஏறுதல் ; செல்லல் ; கேட்டல் ; வாழ்தல் . 
உமியல் - வசம்பு . 

உய்யானம் - உத்தியானம் , பூந்தோட்டம், 
உமிரி - உமரிப் பூண்டு , உமரிச் செடி ; நத்தை . 

சோலை , சிங்காரவனம் , அரசர் விளையாடுஞ் 

சோலை . 
உமிவு - உமிழ்நீர் ; துப்புகை . 
உமிழ்தல் - கொப்புளித்தல் ; துப்புதல் ; கக்கல் , 

உய்வனவு - ஈடேற்றம் ; பிழைப்பு ; வாழ்வு . 
சத்திபண்ணுதல் ; வெளிப்படுத்தல் ; சொரிதல் ; 

உய்விடம் - பிழைக்குமிடம் . 
தெவிட்டுதல் ; காறுதல் . 

உய்வு - உய்தி ; உயிர் தப்புகை ; பிழைப்பு ; 
உமிழ்நீர் - வாயில் ஊறும் நீர் ; துப்பல் . 

ஈடேற்றம் ; இடுக்கண்களினின்றும் நீங்கும் 
உமிழ்வு - உமிழப்படுவது ; துப்புகை . 

வாயில் ; உய்தல் . 
உமேசன் சிவன் . 

உயக்கம் - வருத்தம் , வாட்டம் , துன்பம் . 
உமேதுவார் - சம்பளமின்றி வேலை பழகுவோன் ; உயங்குதல் - வருந்துதல் ; வாடுதல் , துவளுதல் ; 
விண்ணப்பதாரன் . 

மெலிதல் ; மனந்தளர்தல் . 
உமை - பார்வதி ; மஞ்சள் ; புகழ் ; காந்தி ; நெல் உயர் - உயர்ச்சி ; குன்றிக்கொடி . 
வகை ; சணல் . 

உயர் ( வி ) - உயர்என் ஏவல் ; வளர் ; மேலெழு ; 
உமைகரநதி - பார்வதியின் கையிலிருந்து வருவ மேன்மையுறு ; இறுமாப்புறு . 
தாகிய கங்கை . 

உயர் 


உமைத்தல் - தி னவு; வருந்துதல் ; நிரம்புதல் ; உயர்குலம் } - மேற்குலம் , மேலான குடும்பம் . 


தின்னுதல் . 


உயர்ச்சி - உயரம் ; மேன்மை , ஏற்றம் . 


உயர்சொல் 


163 


உயிர்ப்பலி 


ஆடு ; 


உயர்சொல் - உயர்த்துக் கூறும் சொல் , மேன் உயிர் - காற்று ; உயிர்வளி ; சீவன் , 

ஆதன் ; 
மைப்படுத்திச் சொல்லும் சொல் . 

ஓரறிவுயிர் முதலிய உயிரினம் ; உயிரெழுத்து ; 
உயர்த்தல் - உயர்த்துதல் ; அதிகப்படுத்தல் ; மேல் ஓசை ; ஒரு நாழிகையில் 4320 - ல் ஒரு கூறு ; 
நிலைக்குக் கொணர்தல் . 

சன்ம லக்கினம் . 
உயர்த்தி - உயர்ச்சி , மேன்மை . 

உயிர்க்கட்டை - உடல் , உடம்பு . 
உயர்த்துதல் - உயரச்செய்தல் ; அதிகப்படுத்து உயிர்க்கணம் - உயிரெழுத்துக் கூட்டம் . 
தல் ; உயர எடுத்தல் ; மேன்மைப்படுத்துதல் ; உயிர்க்கயிறு - உறுதியுள்ள கயிறு . 
தூக்குதல் ; இசையெடுத்தல் ; மேலாகச் செய் உயிர்க்கழு - கழுவில் ஒருவகை .. 
தல் ; முடித்தல் ; அவித்தல் . 

உயிர்க்கிழவன் - கணவன் . 
உயர்தல் - அதிகப்படல் ; ஏறுதல் ; நிமிர்தல் ; | உயிர்க்குயிர் - கடவுள் . 
மேற்படல் ; மேலெழுதல் ; வளர்தல் ; இறு உயிர்க்கொலை - உயிர்வதை , உயிரினங்களைக் 
மாப்பு அடைதல் ; மேன்மையடைதல் . 

கொல்லுகை . 
உயர்திணை - உயர்வாகிய சாதி ; மேற்குலம் , 

உயிர்குடித்தல் - உயிரைப் போக்குதல் , 
உயர்ந்த குலம் ; மானிடர் , தேவர் , நரகர் ஆகி 

கொல்லல் . 
யோரைக் குறிக்கும் சொல் . 

உயிர்ச்சூது - சூதாடலில் ஒருவகை ; 
உயர்ந்தவன் - சிறந்தவன் ; நெடியோன் ; காமன் . 

கோழி முதலியவற்றைப் போர் செய்யுமாறு 
உயர்ந்தோர் - உயர்ந்தவர் ; அறிஞர் ; சான்றோர் ; 

விட்டு விளையாடுகை . 
வானோர் ; முனிவர் . 

உயிர்த்தல் - உயிர்பெற்றெழுதல் ; தொழிற்படு 
உயர்நிலத்தவர் - தேவர் . 

தல் ; மூச்செறிதல் ; மூச்சுவிடல் ; ஈனுதல் ; 
உயர்நிலம் - மேடு ; தேவருலகம் ; உபரிகை . 

மோத்தல் ; 

கூறுதல் ; வெளிப்படுத்துதல் : 
உயர்நிலை - உயர்நிலம் ; மேலான பதவி ; 

இறந்துபடுதல் ; சொரிதல் ; இளைப்பாறல் . 
மேன்மை ; மேன்மாடம் ; தெய்வத்தன்மை ; 

உயிர்த்தறுவாய் - உயிருக்குக் கேடுவரு நிலை , 
துறக்கம் , தேவருலகம் . 

ஆபத்துச் சமயம் . 
உயர்வு - மிகுதியாதல் ; உயர்ச்சி ; உயரம் ; 

உயிர்த்துணை - கேட்டில் உதவுவோன் , ஆருயிர் 
விருத்தி ; மேன்மை ; வருத்தம் ; உயர்வு 

நண்பன் ; கணவன் ; மனைவி ; கடவுள் . 
நவிற்சியணி . 

உயிர்த்துணைவன் - உயிர்த்தோழன் , நண்பன் ; 
உயர்வுநவிற்சியணி - ஒரு பொருளைக் குறித்துக் 

கணவன் . 
கூறும் அளவிறந்த கற்பனை , அதிசயோக்தி 

உயிர்த்துணைவி - உயிர்த்தோழி ;; 

மனை வி ; 
அலங்காரம் . 

கலைமகள் . 
உயரம் - அடியிலிருந்து மேல்நோக்கி எழுந்த 

உயிர்த்தெழுதல் - மூர்ச்சித்துப்போன உயிர் வரப் 
அளவு ; மிகுதி ; மேல் ; உயர்ச்சி ; உச்சம் . 

பெற்று எழுதல் ; செத்தவன் மீட்டும் உயிர் 
உயராடு - வெள்ளாடு . 

பெற்றெழுதல் . 
உயரி உயரமானது ; உயர்ச்சி . 

உயிர்த்தோழன் - ஆருயிர் நண்பன் . 
உயல் - தப்புகை ; உளதாதல் ; உயிர்வாழ்தல் . 

உயிர்த்தோழி - உற்ற துணைவி ; நம்பிக்கையான 
உயலுதல் - அசைதல் . 

பாங்கி . 
உயவல் - நினைவு ; துன்பம் ; வருத்தம் . 

உயிர்த்தோற்றம் - உயிரினங்களின் பிற வி : 
உயவற்பெண்டிர் - கைம்பெண்கள் , கைம்மை 

முட்டையிற் பிறப்பன , வியர்வையிற் பிறப் 
நோன்பினால் வருந்தும் மகளிர் . 

பன , வித்து வேரிலிருந்து பிறப்பன , 
உயவு - உயிர் பிழைக்கச் செய்யும் வழி ; வாழச் கருப்பையிற் பிறப்பன என்னும் நால்வகைப் 
செய்யும் மருந்து ; சஞ்சீவி ; வருத்தம் . 

பிறப்புகள் . 
உய ( யா ) வுத்துணை - நட்புத்துணை ; காண்க : 

உயிர்தருமருந்து - இறப்பைப் போக்கும் மருந்து . 
உசாத்துணை . 

உயிர்நிலை - உடல் , உயிர் தங்கும் இடம் ; உயிரின் 
உயவுதல் - வருந்துதல் ; உசாவு தல் , வினாவு தல் ; உண்மை 

வடிவம் ; பிராணாயாமம் ; 
வண்டிச் சக்கரத்திற்கு மையிடுதல் . 

உட்கருத்து . 
உயவுநெய் - வண்டிக்கு இடும் எண்ணெய் , மசகு . உயிர்ப்பலி - உயிர்களைத் தெய்வங்களின் 
உயவை காக்கணங்கொடி ; வெண்கருவிளை ; பொருட்டுப் பலிகொடுக்கை ; சீவபலி ; வீரன் 

முல்லைக் கொடி ; காட்டாறு ; துன்பம் ; மேகம் . தன் தலையைக் கொற்றவைக்குக் கொடுக்கும் 
உயா - உயங்கல் , வருத்தம் . 

பலி ; உயிர்ப் பிச்சை . 


, } 


வலி 


உரஞ்சுதல் - உராய்தல் ; தேய்த்தல் ; துடைத் 
உயிர்ப்பழி 

164 

உரம் போடுதல் 
உயிர்ப்பழி - உயிர்க் கொலை ; உயிர்க் கொலை உயிரைவாங்குதல் 

உயிரைவாங்குதல் - கொலை செய்தல் ; துன்பப் 
செய்த 

குற்றம் ; கொலை செய்தவனைத் படுத்தல் . 
தொடரும் பழி , பிரமகத்தி . 

உயிரொடுங்குதல் - உயிராற்றல் குறைதல் ; 
உயிர்ப்பனவு - உயிரின் தன்மை ; செழிப்பு , பச் சாதல் . 
சென்றிருக்கும் தன்மை . 

உயில் - சாவு முறி , மரண சாசனம் . 
உயிர்ப்பாங்கி - விட்டு நீங்காத தோழி , அணுக்க உயிறு - இலாமிச்சம்புல் . 
மாகப் பழகும் தோழி . 

உரககேதனன் , பாம்புக் கொடியையுடைய 
உயிர்ப்பித்தல் - பிழைப்பித்தல் . 

உரககேது வனாகிய துரியோதனன் . 
உயிர்ப்பு - உயிர்த்தெழுதல் ; புதுவன்மை உரகடல் - கொந்தளிக்கும் கடல் . 
யடைதல் ; தெய்வத்திருமேனியினுள் தெய்வ உரகதம் - பாம்பு . 
ஆற்றலை வருவிக்கை ; மூச்சு ; காற்று ; உரகம் - பாம்பு ; நாகமல்லிகை . 
நறுமணம் ; இளைப்பாறுகை . 

உரகமல்லி - நாகமல்லிகை . 
உயிர்ப்புவீங்குதல் - நெட்டுயிர்ப்பு , பெரு மூச்சு உரகர் - நாகர் , நாக சாதியார் ; சமணர் . 
விடுதல் . 

உரகவல்லி - வெற்றிலைக்கொடி . 
உயிர்ப்புனல் - குருதி , இரத்தம் . 

உரகன் - பாம்பு ; ஆதிசேடன் . 
உயிர்ப்பொறை - உடம்பு . 

உரகாதிபன் - ஆதிசேடன் . 
உயிர்மருந்து - சோறு , உணவு . 

உரகாரி - கருடன் ; மயில் . 
உயிர்மெய் - ஒற்று முன்னும் உயிர் பின்னுமாய் உரகேந்திரன் - காண்க : உரகாதிபன் . 
இணைந்து ஒலிக்கும் எழுத்து , முதல் உரங்காட்டுதல் - அன்பு பாராட்டல் ; 
‘ னௌ ஈறான 216 எழுத்து . 

காட்டல் . 
உயிர்வாழ்க்கை - உயிரோடு கூடிவாழும் உரங்குத்துதல் - மரத்தைச் சுற்றி மண் கெட்டித் 
வாழ்க்கை , சீவனம் . 

தல் . 
உயிர்வாழ்தல் - உயிரோடு கூடியிருத்தல் , சீவித் உரங்கொள்ளுதல் - கெட்டியாதல் , பலமாதல் ; 
தல் . 

மிகுதல் ; கடினமாதல் . 
உயிர்விடுதல் - ஒருவருக்காகவோ ஒரு நற்செய உரசுதல் , ) 
லுக்காகவோ ஒருவன் தன் உயிரைத் தானே 
விடுதல் ; மிகப் பாடுபடுதல் . 

உரஞ்செய்தல் - உறுதிகொள்ளுதல் ; வலியுறுதல் . 
உயிர்விளக்கம் - ஆன்ம வடிவத்தை அறிகை . உரஞ்சொல்லுதல் - உறுதிகூறுதல் . 
உயிர்வேதனை - உயிருக்குத் துன்பம் விளைவிப் 
பவை ; 

காகம் . 
அவை பன்னிரண்டு ஏதுக்களால் உரண்டை 
நேரும் : அனல் , குளிர்ச்சி , இடி , புனல் , காற்று , உரணம் - ஆட்டுக்கடா ; முகில் . 
ஆயுதம் , நஞ்சு , நச்சு மருந்து , பசி , நீர்வேட்கை , உரத்தல் -- இறுகுதல் ; பலத்தல் ; வலியுறல் ; 
பிணி , முனிவு அறாமை . 

கொந்தளித்தல் ; மிகுதல் ; முருடாதல் ; கடுமை 
உயிர்வைத்தல் - இறத்தல் . 

யாதல் ; எடுப்பாதல் . 
உயிரடங்குதல் - மூச்சு ஒடுங்குதல் , இறத்தல் . உரப்பம் - பெருங்காயம் . 
உயிரவை - உயிர்த் தொகுதி , உயிர்களின் 

உரப்பல் - உரப்புதல் , சத்தமிட்டு அதட்டுதல் ; 
கூட்டம் . 

அடரொலி ; திரட்டோசை . 
1 தனக்குரிய 

மாத்திரையின் உரப்பித்தல் - பலமுறச் செய்தல் . 

மிக்கொலிக்கும் நெட்டுயி 
ரெழுத்து . 

உரப்பியடித்தல் - பேச்சால் வெல்துலுதல் . 
உயிரிலங்கி - உயிர்த் தீ . 

உரப்பிரம் - வெள்ளாடு . 
உயிருண்ணுதல் - உயிரைப் போக்குதல் ; பரவசப் 

உரப்பு - பேரொலி ; அதட்டு ; கடினம் ; முருடு ; 
படுதல் . 

வலி ; மனத்திண்மை. 
உயிருதவி - கேட்டில் உதவுகை , பெருந்துன்ப 

உரப ( பி ) டி - உரப்பு , திடம் . 
மடைந்தபொழுது செய்யும் உதவி ; உயிர் 

உரம் - வலிமை ; திண்மை ; திடம் ; மரவயிரம் ; 
கொடுத்து உதவுகை . 

எரு ; மார்பு ; அறிவு ; ஊக்கம் ; படைவகுப்பின் 
உயிரெடுத்தல் - உயிரை வாங்கிவிடுதல் ; துன் 

முன்னணி ; குழந்தைகளுக்கு விழும் சுளுக்கு 
புறுத்துதல் , 

வகை ; மதில் ; உள்ளத்தின் மிகுதித் தன்மை ; 
உயிரெழுத்து - உயிர்போல் தனித்து இயங்கக் 
கூடிய எழுத்து : அ முதல் ஔ ஈறான | உரம்போடுதல் - எருப்போடுதல் ; பலப்படுத்தல் ; 
12 உயிரெழுத்துகள் . 

திடப்படுத்தல் . 


உரண்டம் , } 


உயிரளபெடை } 


விரைவு . 


உரம்விழுதல் 


165 


உரிமைசெப்புதல் 


நூல் . 


உரம்விழுதல் - கைக்குழந்தை தரையில் புரளுவத உராவுதல் - பரவு தல் ; இடம்விட்டுப் பெயர்தல் ; 
னால் உண்டாகும் ஒரு பிடிப்பு நோய் ; கவன செல்லுதல் ; வலியடைதல் ; பரத்தல் . 
மின்றிக் குழந்தையைத் தூக்குவதால் உரி - தோல் ; மரப்பட்டை ; உரிச்சொல் ; அரை 
குழந்தைக்கு உண்டாகும் சுளுக்கு . 

நாழி ; கொத்துமல்லி ; நாயுருவி . 
உரமடித்தல் - பயிரிடும் நிலத்திற்கு வேண்டும் 

உரி ( வி ) - உரிதலைச் செய் என்னும் ஏவல் ; 
உரங்களைக் கொண்டுசேர்த்தல் . 

களை ; கழற்று . 
உரமெடுத்தல் - குழந்தையின் சுளுக்கைப் போக்கு உரிச்சீர் - மூவசைச் சீர் . 
தல் . 

உரிச்சொல் - நால்வகைச் சொற்களுள் ஒன்று ; 
உரல் - நெல் முதலியன குற்றும் உரல் ; இடிப் காண்க : திரிசொல் ; பெயர் வினைகளைச் சிறப் 
பதற்குரிய கருவி ; இடியப்பம் , தேன்குழல் பிக்கும் அடைமொழி ; குறைச்சொல் , வேர்ச் 
முதலிய பணிகாரம் பிழியும் அச்சு . 

சொல் ; சொற்பொருள் விளக்கும் நிகண்டு 
உரலடி யானை . 
உரலாணி உரலின் அடிக்கிடும் மரவாணி , உரிசை - சுவை ; தீஞ்சுவை . 
உரலின் அடிக்கிடும் மரத்துண்டு ; உலக்கை . 

உரிஞ்சல் - தேய்த்தல் ; உராய்கை . 
உரவக்காடு - மலைப்பயிர் .. 

உரிஞ்சுதல் - உராய்தல் ; தேய்த்தல் ; பூசுதல் ; 
உரவம் - வலிமை ; அறிவு . 

இழுத்தல் ; வற்றச் செய்தல் . 
உரவர் - வலியுடையோர் ; அறிவுடையோர் ; 

உரித்தல் - ஒரு பொருளில் ஒட்டியிருக்கும் போர் 
சமணர் . 

வையைப் பிரித்தெடுத்தல் ; தோல் , பட்டை 
உரவன் - வலியோன் ; அறிஞன் ; அருகன் . 

முதலியவற்றைக் கழற்றுதல் ; களைதல் . 
உரவு - வலிமை ; மனவலிமை ; மிகுகை ; நஞ்சு . 

உரித்தாளி - உரித்தானவன் , சொத்துக்குரியவன் . 
உரவுதல் - உலாவு தல் ; வலியடைதல் . 
உரவுநீர் - கடல் ; ஆறு . 

உரித்திரம் -- மஞ்சள் ; மரமஞ்சள் . 
உரவோன் - வலிமையுடையவன் ; மூத்தோன் ; உரித்து - உரியது ; உரிமை ; உற்ற நட்பு . 
சாவில்லான் ; ஊக்கமுடையோன் . 

உரித்துவைத்தல் - வெளிப்படுத்தி வைத்தல் ; 
உரற்கட்டை - உரல் ; உரலமைப்பதற்குரிய 

நேரொப்பாதல் . 
மரக்கட்டை . 

உரிதல் - தோல் முதலியவை கழலுதல் ; ஆடை 
உரற்கல் - வெற்றிலை பாக்கு இடிக்கும் சிறிய களை தல் ; பறித்தல் . 
உரல் . 

உரிப்பொருட்டலைவன் - கிளவித்தலைவன் , அகப் 
உரற்களம் - அறிஞரவை , அறிஞர் கூடிப் பேசு 

பாடலில் கூற்று நிகழ்த்துவோன் . 
மிடம் ; நெல் முதலிய தவசங்களை உரலி உரிப்பொருள் - ஐந்திணைகளுக்குமுரியனவான 
லிட்டுக் குற்றுமிடம் . 

புணர்தல் , பிரிதல் , இருத்தல் , ஊடல் , இரங் 
உரற்குழி - உரலில் குற்றும் குழி ; குற்று தற்குத் 

கல் ஆகியவையும் அவற்றின் நிமித்தங்களும் . 
தரையில் அமைத்த குழி . 

உரிமை - உரிய தன்மை ; ஒ ரு வ னுடைய 
உரற்குற்றி - காண்க : உரற்கட்டை . 

பொருளை அவனுக்குப்பின் அடைதற்காகுந் 
உரற்பணை , அரிசி தீட்டல் , மாவிடித்தல் 

தன்மை ; மனைவி ; நட்புப்பற்றிய சுதந்தரம் ; 
உரற்பெட்டி / காலங்களில் வெளியில் சிந்தாத 

அடிமை ; 

பாத்தியதை ; பிரியம் ; 
படி உரலின்மேல் வைக்கும் கூடு , உரலின்மேல் சொத்து . 
வைக்கும் வாய்க்கூடு . 

உரிமைக்கஞ்சி - சாகுந்தறுவாயில் வார்க்குங் 
உரற்றுதல் - பேரொலி செய்தல் , முழங்குதல் . கஞ்சி ; ஒருவர் இறந்த அன்று அவருடைய 
உரறுதல் - முழங்குதல் ; ஒ லித்தல் ; சினங் சுற்றத்தாருக்குப் படைக்கும் உணவு . 
கொள்ளல் . 

உரிமைக்கட்டு - இனக்கட்டுப்பாடு ; திருமணத் 
உரன் - திண்மை ; பற்றுக்கோடு ; வெற்றி ; வலி ; திற்கு உரிய இனமுறை உறவு . 
ஊக்கம் , உள்ள மிகுதி ; மார்பு ; அறிவு . 

உரிமைக்கடன் - உரிமைபற்றிச் செய்யும் கடமை ; 
உரனர் - உரனுடையோர் , மனவலியுடையோர் . பிணத்திற்குரியவர்கள் செய்யுங்கடமை . 
உராஞ்சுதல் - ஒன்றோடொன்று நெருங்கி உரிமைக்காணி - தாய பாகமாக வந்த நிலம் . 
அழுத்துதல் , உரிஞ்சுதல் , தேய்த்தல் . 

உரிமைக்காரன் - சொத்துக்குரியவன் ; பொறுப்பு 
உராய்ஞ்சல் - உராய்ஞ்சுதல் , உரைதல் . 

ஏற்றற்குரியவன் . 
உராய்தல் - காண்க : உராஞ்சுதல் . 

உரிமைச்சுற்றம் - அடிமைக் கூட்டம் . 
உரால் உலாவுதல் ; ஓடுதல் ; விரைந்து செல்லல் . உரிமைசெப்புதல் - மணம் பேசுதல் . 


கடமை ; 


உரிமை செய்தல் 


166 


உருத்தல் 


சுவை . 


உரிமைசெய்தல் - கடமை செலுத்தல் ; இறுதிக் உருக்குத்தட்டார் -- பொற்கொல்லர் . 
கடன் 

செய்தல் , சாவுச்சடங்கு செய்தல் ; ! உருக்குத்துதல் - உருவம் அமைய வார்ப்படம் 
அடிமைத் தொழில் செய்தல் . 

செய்தல் ; அம்மை குத்துதல் . 
உரிமைப்பள்ளி - அந்தப்புரம் . 

உருக்குதல் - இளகி விழச் செய்தல் ; மனம் 
உரிமைப்பாடு - உரித்து ; உரிய கடமை . 

நெகிழ்த்துதல் ; மெலியச் செய்தல் ; அழித்தல் ; 
உரிமைப்பிள்ளை - தத்தெடுத்த குழந்தை . 

வருத்துதல் . 
உரிமைப்பெண் - திருமணம் செய்வதற்கு உரிமை உருக்குமணல் - அயமணல் . 
யான பெண் , முறைப்பெண் . 

உருக்குமணி - காதணிவகை . 
உரிமை பாராட்டுதல் - பாத்தியதை கொண் உருக்குமம் - உருக்கு ; பொன் . 
டாடல் . 

உருக்குருக்கு - கருப்பூரவகை . 
உரிமைமண் - சவக்குழியில் உரிமைக்காரர் உருக்குலைதல் - வடிவங்கெடுதல் ; முன்னுருவம் 
போடும் மண் . 

மாறுதல் ; உடம்பு மெலிதல் . 
உரிமைமாணகர் காண்க : உரிமைப்பள்ளி . உருக்கொள்ளுதல் - வடிவமெடுத்தல் ; கருவில் 
உரிமையாட்சி - முன்னோரால் வந்த பொருளைச் உருவாதல் ; வளர்ச்சியடைதல் ; ஆவேசம் 
சுதந்தரமாகப் பெறுகை . 

கொள்ளல் . 
உரிமையிடம் - வீட்டில் மனைவி உறையுமிடம் . உருகுதல் - இளகுதல் ; மனநெகிழ்தல் ; மெலிதல் . 
உரிமையில் காண்க : உரிமைப்பள்ளி . 

உருகை - புல்லூரி ; அறுகம்புல் . 
உரிமைவழி -- உரிமை 

காரணமாய் 

வருவது ; உருங்குதல் - உண்ணுதல் . 
சம்பந்த முறை . 

உருசகம் 

மாதுளை; கோரோசனை ; விளங்கம் ; 
உரியசை - நேர்பு நிரைபு அசைகள் . 

சந்தவின்பம் ; கதிர் ; காந்தி ; உருசியாதனம் , 
உரியவன் இனத்தான் ; கணவன் ; 

உரிமை 

யோகாசன வகையுள் ஒன்று . 
யுள்ளவன் ; அதிகாரி . 

உருசி - சுவை ; இன்சுவை ; இனிமை ; விருப்பம் . 
உரியள் -- மனைவி , உரிமையானவள் . 

உருசு - சான்று , ஆதாரம் . 
உரியன் - காண்க : உரியவன் . 

உருசை 
உரியாள் - காண்க : உரியள் . 

உருட்சி - உருளுகை , திரட்சி . 
உரியியற்சொல் - இயற்சொல்லாய் வரும் உரிச் உருட்டித்தைத்தல் துணியைச் சு ருட்டித் 
சொல் . 

தைத்தல் , 
உரியோன் - உரியவன் ; கணவன் ; நண்பன் . உருட்டிப்பார்த்தல் - சினக் குறிப்புடன் பார்த்தல் . 
உரிவை - தோல் ; பட்டை , மரவுரி ; உரிக்கை . உருட்டிப்போடுதல் - பேச்சால் மருட்டி வெல்லு 
உரு - வடிவழகு ; தெய்வத் திருமேனி ; நிறம் ; தல் ; அழித்துவிடுதல் ; சாகச் செய்தல் . 
அச்சம் ; அட்டை ; பலமுறை சொல்லுகை ; உருட்டு - திரட்சி ; சக்கரம் ; மோதிரவகை . 
பருமை ; தோணி ; உடல் ; எலுமிச்சை ; இசைப் உருட்டு ( வி ) - புரட்டு ; வெருட்டு ; உருளச்செய் ; 
பாடல் ; நோய் ; உருவமுள்ளது ; உளியாற் நரம்பை வருடு . 
செய்த சிற்ப வேலை ; தாலி முதலியவற்றில் உருட்டுதல் - உருளச் செய்தல் ; இசைக்கரணங் 
கோக்கும் உரு ; தன்மை ; அகலம் . 

கள் 

எட்டனுள் ஒன்று ; உருண்டையாகச் 
உருக்கம் - அன்பு ; இரக்கம் ; மனநெகிழ்ச்சி ; 

செய்தல் ; வருத்துதல் ; இசை நரம்பை வருடு 

தல் ; மத்தளத்தை விரைவாக 
உருகுகை . 

அடித்தல் ; 
உருக்கல் - இறந்த வீரனது உருச் செதுக்கிய கல் , 

கவறெறிதல் ; தருக்கம் பேசிப் பிதற்றல் ; 
நடுகல் ; கோயில் கட்டியவருடைய உரு . 

புரட்டித் தள்ளல் ; மருட்டுதல் ; வெல்லுதல் . 

உருட்டுவண்ணம் - இருபது 
உருக்கன் - உடம்பை வாட்டும் நோய் , 

வண்ணங்களுள் 
. 

ஒன்று , உருட்டிச் சொல்லப்படும் அராகம் 
உருக்காங்கல் - உருகிப்போன செங்கல் . 

தொடுத்து வரும் சந்தம் . 
உருக்காட்டி - கண்ணாடி . 
உருக்காட்டுதல் - தோன்றுதல் ; உருவெளியாகத் உருண்டுபோதல் - சாதல் . 

உருடை - வண்டி . 

. 
தோன்றுதல் . 

உருண்டை – உண்டை ; திரட்சி ; கவளம் . 
உருக்கிவார்த்தல் - உருக் கின உலோகங்களைக் 

உருத்தரித்தல் - வடிவங்கொள்ளல் . 
கருவில் வார்த்தல் . 

உருத்தல் - மிகச் சினங்கொள்ளுதல் ; 

சினக் 
உருக்கு - எஃகு ; உருக்கின பொருள் . 

குறிப்புக் காட்டுதல் ; வெப்பமுறச் செய்தல் ; 
உருக்கு ( வி ) - உருக்கு என்னும் ஏவல் ; தீயிற்கரை ; முதிர்தல் ; ஒத்தல் ; சுரத்தல் ; தோற்றுதல் ; 
வாட்டு ; வருத்து ; அழி . 

முளைத்தல் . 


- 


உருத்திதம் 


167 


உருவசி 


உருத்திதம் - உரிய 

பொருள் ; தொழிலில் உருப்பிரமம் - ஆட்டுக்கொம்பு . 
இலாபம் ; ஊதியம் ; வட்டி ; வளர்ச்சி ; | உருப்பு - வெப்பம் ; சினம் ; கொடுமை ; மிகுதி . 
முன்னேற்றம் ; வளர்தல் . 

உருப்போடுதல் - மனப்பாடஞ் செய்தல் ; மந்திரஞ் 
உருத்திரகணம் - சிவகணம் ; சிவனடியார் . 

செபித்தல் . 
உருத்திரகணிகை - தேவரடியார் . 

உருபகதீவகம் - ஓர் அணிவகை . 
உருத்திரசடை - திருநீற்றுப்பச்சை ; சிவதுளசிப் 

உருபா 

ரூபா , நாணயமதிப்பு , நூறு காசுகள் 
பூண்டு . 

கொண்டது . 
உருத்திரசாதனம் - உருத்திராக்கமாகிய சிவ 

உருபு - வடிவம் ; நிறம் ; வேற்றுமை முதலிய 
சின்னம் . 

வற்றைக் காட்டும் இடைச்சொல் ; நோய் . 
உருத்திரபஞ்சமம் - ஒரு பண்வகை . 

உருபு புணர்ச்சி - வேற்றுமையுருபுகள் நிலை 
உருத்திரபூமி - சுடுகாடு , மயானம் . 

மொழியோடும் வருமொழியோடும் சேர்ந்து 
உருத்திரம் - பெருஞ்சினம் ; வெகுளிச் சுவை ; நிற்கும் நிலை . 

சீருத்திரம் என்னும் ஒரு மந்திரம் ; மஞ்சள் . உருபுமயக்கம் - ஒரு வேற்றுமையுருபு தன் 
உருத்திரமணி - காண்க : அக்கமணி . 

பொருள் கொடாது பிறிதொரு வேற்றுமை 
உருத்திரர் பதினொருவர் - அரன் , மாதேவன் , உருபின் பொருளைத் தந்து 

தந்து நிற்றல் ; ஒரு 
உருத்திரன் , சங்கரன் , நீலலோகிதன் , வேற்றுமைக்குள் ஓர் உருபு அவ் வேற்றுமைக் 
ஈசானன் , விசயன் , வீமதேவன் , பவோற்பவன் , குரிய வேறோர் உருபோடு மயங்குகை . 
கபாலி , சௌமியன் என்போர் . 

உரும் - இடி ; அச்சம் . 
உருத்திரரோகம் - மாரடைப்பு . 

உரும்பரம் - செம்பு ; பெருங்காயம் ; பாம்பு . 
உருத்திரவீணை - யாழ்வகை . 

உரும்பு - கொடுமை ; கொதிப்பு . 
உருத்திரன் - சிவன் ; பதினோர் உருத்திரர்களுள் உருமகாலம் - கோடைக்காலம் .. 
ஒருவன் ; 

சிவகணத்தோன் ; சிவகுமாரன் ; உருமணி - கருவிழி . 
அக்கினிதேவன் . 

உருமம் - வெப்பம் ; உச்சிவேளை , நடுப்பகல் . 
உருத்திராக்கம் - உருத்திராக்க மரத்தின் மணி ; உருமலைவாரி - உலோக மணல் . 
மரவகை . 

உருமவிடுதி - நண்பகலில் வேலை நிறுத்துதல் . 
உருத்திராகாரம் - பெருஞ்சினத்தோற்றம் . உருமாறுதல் - வேற்றுருக் கொள்ளுதல் ; உடல் 
உருத்திராட்சம் - ஒரு மரம் ; உருத்திராட்ச 

வேறுபடுகை ; தோற்றம் வேறாதல் . 
மரத்தின் காய் ; சிவசின்னமாகிய உருத்திராக்க உருமானம் - உருவம் ; முற்றினது .. 
மணி . 

உருமித்தல் - வெப்பங்கொள்ளல் , வெப்பமாதல் . 
உருத்திராணி - ஏழு மா தருள் ஒருத்தி ; உருத் உருமு -- காண்க : உரும் ; இந்திரனது 

கொடி ; 
திரை ; துர்க்கை ; பார்வதி . 

புலி உறுமுதல் . 
உருத்திரிதல் - உருமாறுதல் ; மாறுவேடங் 

உருமுதல் - முழங்குதல் ; முறுமுறுத்தல் ; 
கொள்ளுதல் ; வடிவம் மாறுபடுதல் . 

இரை தல் ; குமுறல் . 
உருத்திரை - உருத்திராணி ; உமை , பார்வதி . உருமேறு - இடியேறு , பேரிடி . 
உருத்திரோற்காரி - அறுபதாண்டுக் 

கணக்கில் 

உருமேனி - மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி 
ஐம்பத்தேழாம் ஆண்டு . 

என்னும் இவற்றையுடைய வடிவம் ; இறைவன் 
சேனை ; பாசறை ; வட இந்திய மொழி உயிர்கள் காணும்படி எடுக்கும் வடிவம் . 
களுள் ஒன்று . 

உருவ - நன்றாக ; திரும்பத் திரும்ப . 
உருநாட்டு - சித்திரம் ; தெய்வத் திருமேனி. 

உருவகப்படுத்துதல் - உவமேயத்தை உவமானத் 
உருப்பசி - உமை ; ஊர்வசி , தெய்வப் பெண்டிருள் 

தோடு வேற்றுமையின்றிக் கூறல் . 
ஒருத்தி . 

உவமேயங்களை 
உருப்படி - கணக்கிடக்கூடிய பொருள் ; பொருள் ; உருவகவணி ) ஒற்றுமைப்படக் கூறும் அணி . 
இசைப் பாட்டு . 

உருவகித்தல் - உருவகப்படுத்துதல் . 

உருவங்காட்டி - காண்க : உருக்காட்டி . 
உருவாதல் ; சீர்ப்படுதல் . 

உருவசாத்திரம் - அறுபத்து நான்கு கலைகளுள் 
உருப்பம் -- சினம் ; வெப்பம் ; மிகுதி ; தினைமா . 

ஒன்று ; உறுப்பமைதிநூல் , உறுப்பமைதியால் 
உருப்பாத்தி - கடல்மீன்வகை . 

உளதாகும் உயர்விழிவுகளைக் கூறும் நூல் . 
உருப்பிடித்தல் - படம் பிடித்தல் . 

உருவசி - உருப்பசி , ஊர்வசி , தேவருலக நடன 
உருப்பிணி - உருக்குமிணி . 

மாதருள் ஒருத்தி . 


உருது 


உவமான 


உருப்படியாதல், } - உருவாதல் ; 


உருவத்திருமேனி 


168 


உரைகோள் 


டைன 


போனது . 


உருவத்திருமேனி - வடிவுடையராகக் கருதப்படும் உருள் - தேருருளை ; 

வண்டி ; 

உரோகிணி ; 
கடவுள் . 

வட்டம் . 
உருவபாவனை இறை 

உருவமுடைய உருள் ( வி ) - புரள் ; உருட்டு ; திரள் ; அழி . 
வனாக வழிபடுகை . 

உருள்வண்டு - பீவண்டு . 
உருவம் - வடிவம் ; உடல் ; அழகு ; நிறம் ; வேடம் ; உருளரசி - கொத்துமல்லி . 

சிலை ; மந்திரவுரு ; கூறு ; தெய்வத் திருமேனி . உருளாயம் - சூதாட்டம் ; கவற்றினால் பெற்ற 
உருவரை - செழிப்புள்ள நிலம் , நல்ல நிலம் . 

வரவு ; சூதாட்டத்தால் வரும் இலாபம் . 
உருவல் - ஒருவகைக் காதணி . 

உருளி - உருளை ; வட்டம் ; எலும்பு மூட்டு ; 
வட்ட 

வெண்கலப் பாண்டம் ; 

வடிவான 
உருவழிதல் - உருக்கெடுதல் ; மேனி வேறாதல் , 
அழகு கெடுதல் ; முழுதும் சிதைதல் . 

உரோகிணி நாள் ; தேருருளை ; எந்திரத்தினது 
. 

மேற்கல் . 
உருவறை - உடலழகற்றவன் ; உருவழகற்றவன் , 

உருளிபுரளுதல் , ) 
உருவாக்குதல் - உண்டுபண்ணுதல் ; உருவமுடை உருளிபெயர்தல் ) விலகுதல் . 

எலும்புப் 

பொருத்து 
யதாகச் செய்தல் ; சீர்ப்படுத்தல் . 

உருளுதல் - புரளுதல் ; உருண்டையாகத் 
உருவாணி - அச்சாணி ; மெலிந்தவுடல் ; தேய்ந்து 

திரளுதல் ; அழிதல் ; செல்லுதல் . 

உருளை - உருண்டை ; சக்கரம் ; உரோகிணி 
உருவாணிபற்றுதல் - தேய்ந்து போதல் ; மெலி 

நாள் ; திரண்டு உருண்ட பொருள் ; முட்டை . 
வடைதல் . 

உருளைக்காந்தம் - ஒருவகைக் காந்தக்கல் . 
உருவாதல் - வடிவுறு தல் ; சீர்ப்படுதல் . 

உரூட்சம் - மொந்தன் வாழைக் கிழங்கு . 
உருவாரச்சம்மட்டி - வீழிச்செடி . 

உரூடி - இடுகுறி ; பெயர்பெற்றது ; காரியத்தைக் 
உருவாரம் - பிரதிமை ; வெள்ளரி . 

கொண்டு காரணத்தைத் தீர்மானித்தல் . 
உருவி - நாயுருவிச் செடி ; புல்லுருவி ; செம்முள்ளி; 

உரூப்பியம் - அழகுள்ளது ; 

வெள்ளி ; வெள்ளி 
உருவுடையது . 

நாணயம் ; வெள்ளி நகை ; வெள்ளை . 
உருவியழுதல் - விம்மியழுதல் . 

உரூபகம் - உருவகம் ; உரூபக தாளம் ; சான் 

எறு . 
உருவிலாளன் 

உரூபகாரப்படுத்துதல் - மெய்ப்பித்தல் . 
உருவிலாளி, மன்மதன் , காமன் . 

உரூபகாரம் - சான்று ; மேற்கோள் . 
உருவிலி 

உரூபம் - உருவம் ; 
உருவினகோலம் - கதியற்ற நிலைமை . 

வடிவம் ; அடையாளம் ; 

விக்கிரகம் ; நிறம் ; அழகு ; நிலை ; சாயை . 
உருவு.- உருவம் ; வடிவு ; அழகு ; அச்சம் . 

ரூபா 

காண்க : உருபா . 
உருவு ( வி ) - உருவு என்னும் ஏவல் ; ஊடுருவு . 

உரூபாவதி - அழகுடையவள் . 
-- சுருக்கு முடிச்சு , 
- 

உரூபிகரம் - உருவமெடுக்கை . 
உருவுதல் -- உறை கழித்தல் ; கையால் பொருள் 

உரூபித்தல் - மெய்ப்பித்தல் . 
வரும்படி உருவுதல் ; ஊடுருவுதல் ; அழுத்தித் 

உரை -- உரைக்கை ; சொல் ; பொருள் விளக்கம் ; 
ஒலி ; பேச்சு ; மொழி ; முழக்கம் ; 

ஆசிரிய 
தடவுதல் ; துளைத்தல் ; தப்பித்துக் 

வசனம் ; ஆகமப்பிரமாணம் ; மாற்றுரை ; 
கொள்ளுதல் . 

பொன் ; புகழ் ; தேய்வு ; எழுத்தின் 
உருவுள்ளு -- கொள்ளுப்பூண்டு . 

ஒலி ; புகழுரை ; விரிவுரை . 
உருவெழுத்து - வரிவடிவுள்ள எழுத்து . 

உரை ( வி ) - தேய் ; ஒலி ; சொல் ; பேசு . 
உருவெளிக்காட்சி , இடைவிடா நினைப் 
உருவெளித்தோற்றம் , - பினால் ஒரு பொருள் 

உரைக்கிழத்தி - கலைமகள் . 
உருவெளிப்பாடு எதிரில் காணப்படுவது 

உரைக்கை - விரித்துச் சொல்லுகை . 
போல் தோன்றும் போலித் தோற்றம் ; மனத்தி 

உரைக்கோள் 

உரைகாரன் கருத்து . 
லுள்ள பொருளின் மருட்சித் தோற்றம் . 

உரைகட்டுதல் - நூலுக்கு உரை செய்தல் ; 

விளக்கங் கூறுதல் . 
உருவேற்றுதல் - மந்திரத்தைப் பலமுறை 

உரைகல் -- பொன்னின் மாற்று 
உருவேற்றல் ; மனப்பாடம் செய்தல் ; ஆவேச 

அறிதற்காக 

அதனை உரைக்கும் சிறு கல் . 
மேற்றுதல் ; தீயவுரை செய்தல் . 

உரைகலங்குதல் - பேச்சுத் தடுமாறுதல் . 
உருவேறுதல் - மந்திர எண்ணிக்கை மிகுதிப் 

உரைகாரன் உரையாசிரியன் . 
படல் ; தெய்வ ஆவேசம் ஏறல் . 

உரைகோள் - நூலுக்குரிய உரையில் சொல்லப் 
உருவை - சூரைச்செடி ; முள்ளிப்பூண்டு . 

படுவன : சொற்பிரிப்பு , சொற்பொருள் , 
உருவொளி கண்ணாடி முதலியவற்றிற் தொடர்மொழியை விளக்குதல் , 

குறிப்புப் 
காணும் நிழல் . 

பொருள் , வினா விடை முதலியன . 


உரு 


உ 


உருவ சுருக்கு , } 


விடை ; 


- 


-- 


உரைகோளாளன் 


169 


உரோமரேகை 


பூசுதல் . 


உரைகோளாளன் - உரையை விரைவில் ஏற்கும் | உரையிலக்கணம் - நூலுரைக்கு வேண்டும் 
அறிவுடையோன் . 

இலக்கணம் : பாடம் , கருத்து , சொல்வகை , 
உரைச்சூத்திரம் - உரையினிடையே உரைகாரர் சொற்பொருள் , தொகுத்துரை , உதாரணம் , 
ஒரு கூறாக இயற்றிய நூற்பா . 

வினா , விடை , விசேடம் , விரிவு , அதிகாரம் , 
உரைச்செய்யுள் - கட்டுரை ; உரைப்பாட்டு . 

துணிவு , பயன் , ஆசிரியவசனம் எனப் பதி 
உரைசல் - உரைசுதல் , உராய்கை ; தேய்கை . னான்கு வகைத்து . 
உரைசுதல் - உரிஞ்சுதல் ; தேய்தல் ; தேய்த்தல் . உரையிற்கோடல் - மூலத்திற் சொல்லாதவற்றை 
உரைசெய்யல் - சொல்லுதல் ; விளக்கவுரை தரல் , 

உரையில் சொல்லும் ஓர் உத்தி . 
உரைஞ்சுதல் - காண்க : உரைசுதல் . 

உரையேடு - காண்க : உரைபாடம் . 
உரைத்தல் - ஒலித்தல் ; சொல்லுதல் ; தேய்த்தல் ; உரைவன்மை - பேச்சு வல்லமை . 
மாற்றறியத் தேய்த்தல் ; மெருகிடுதல் ; உரைவாணன் - உரை கூறவல்ல புலவன் . 

உரைவு - தேய்வு . 
உரைத்தாம் என்றல் - நூல் உத்திகள் முப்பத்து உரொக்கம் - கையிருப்புப் பணம் . 
இரண்டனுள் ஒன்று , முன்னே கூறியுள்ள ஒரு உரோகதி - நாய் . 
செய்தி பின்னரும் வருமிடத்து முன்னர்ச் உரோகம் - நோய் ; தளிர் ; பூவரும்பு ; ஏறுகை ; 
சொல்லியமை சுட்டல் . 

உயர்தல் ; இறங்குகை ; ஒளியின்மை . 
உரைத்தீவார் - கூறுவார் . 

உரோகிணி - உரோகிணி நாள் , நான்காம் 
உரைத்தும் என்றல் - முப்பத்திரண்டு உத்திகளுள் நட்சத்திரம் ; பலராமன் தாய் ; கடுகுரோகிணி ; 
ஒன்று , ஒரு செய்தியைப் பின்னர் 

ஏற்ற 

பீதரோகிணி ; கடுக்காய் ; ஒன்பான் ஆண்டுப் 
இடத்தில் விளக்குவோம் எனக் குறித்தல் . 

பெண் ; பெருங்குமிழ் . 
உரைதல் - தேய்தல் ; வீணாதல் . 

உரோகிணி புதல்வன் - பலராமன் . 
உரைநடை - பேச்சு நடை ; வசன நடை . 

உரோகிதம் - செந்நிறம் ; செம்மரம் ; மஞ்சள் ; 
உரை நூல் - உரை எழுதப்பெற்ற நூல் ; உரை 

குங்குமம் ; இந்திரவில் . 
யாகிய நூல் . 

உரோங்கல் - உலக்கை . 
உரைப்பாட்டு - உரைச் செய்யுள் ; கட்டுரை 

உரோசம் - மானம் ; சினம் ; வெட்கம் ; 

முலை . 
நடை . 

உரோசனகம் - எலுமிச்சை . 
உரைப்பு - தேய்ப்பு ; மாற்றறிய உரைக்கை ; 

உரோசனம் - முள்ளிலவு ; கோரோசனம் . 
சொல்லுகை . 

உரோசனி - கடுகு ; செந்தாமரை . 
உரைப்பொருள் - விரித்துரைக்கும் மெய்யுரை . உரோசனை - கோரோசனை ; செந்தாமரை ; 
உரைபாடம் - மூலமும் உரையும் . 

கடுகு . 
உரைபெறுகட்டுரை - காப்பியங்களுள் உரை 

உரோஞ்சுதல் - காண்க : உரிஞ்சுதல் . 
நடையில் அமைந்த தொடர் . 

உரோடணம் - இதன் , பாதரசம் ; உவர்நிலம் . 

உரோடம் - சினம் . 
உரைமானம் - தேய்ப்பு . 
உரைமுடிவு - முறைத் தீர்ப்பு , நியாயத் தீர்ப்பு . 

உரோணி - உரோகிணி ; ஒருவகை நோய் . 
உரையசை - பெரும்பான்மை ஆற்ற லி ழந்த உரோதம் - நீர்க்கரை ; தடை . 
இடைச்சொல் . 

உரோதனம் - அழுதல் ; அழுகை . 
உரையசைக்கிளவி - ஒருவனை எதிர்முகமாக்கும் 

உரோதனி - சிறுகாஞ்சொறி . 
சொல் . 

உரோதனை - தொந்தரவு ; அழுகை . 

. 
உரையல் - உரைத்தல் ; தேய்தல் ; சொல்லுகை . 

உரோதித்தல் - அழுதல் . 
உரையளவை நூற்சான்று . 

உரோபம் -- அம்பு . 
உரையாசிரியர் - நூலுக்கு உரை 

செய்வோர் ; 

உரோமக்கட்டு - நிறைமயிர் , மயிரடர்த்தி . 
தொல்காப்பிய முதல் உரைகாரர் எனப்படும் உரோமக்கிழங்கு - வசம்பு . 
இளம்பூரணர் . 

உரோமகூபம் - மயிர்ச்சிலிர்ப்பு , உரோம புளகம் . 

உரோமண்டலி - நிருத்தக்கை முப்பதனுள் ஒன்று . 
உரையாடுதல் - பேசுதல் , சொல்லுதல் ; ஒருவர்க் 
கொருவர் உரையாடல் ; ஒரு பொருள் பற்றிச் உரோமத்துவாரம் - மயிர்க்கால் , மயிர்த்துளை . 
சிலர் கலந்து பேசுகை . 

உரோமப்பொடிப்பு , 

உரோமபுளகம் , - மயிர்ச் சிலிர்ப்பு . 
உரையாணி - மாற்றறியும் ஆணி . 

உரோமபுளகிதம் 
உரையிடுதல் - நூலுக்கு உரை செய்தல் ; ஒருவர்க் உரோமம் - மயிர்ப்பரப்பு ; புறமயிர் . 
கொருவர் தருக்கஞ் செய்தல் . 

உரோமரேகை - மயிரொழுக்கு . 
22 


உரோமாஞ்சம் 


170 


உலக பாலர் 


உரோமாஞ்சிதம் } 


உய 


உலக 


உலக்கைக்கழுந்து - உ.லக்கைப்பூண் . 
மயிர்ச் சிலிர்ப்பு . 

உலக்கைக்கொழுந்து - உலக்கை நுனி ; உலக்கை 
உரோருகம் - முலை . 

நுனிபோலக் கூர்மையற்றது ; அறிவுக் குறை 
உல் - தேங்காயுரிக்கும் கருவி ; கழு . 

யுள்ளோன் . 
உல்கு - தீர்வை , ஆயம் , சுங்கவரி . 

உலக்கைத்திங்கள் - உலக்கைப் பெயர்கொண்ட 
உல்கு செய்தல் - சுங்கம் கொள்ளுதல் , சுங்கம் 

திருவோண மீனின் அடிப்படையில் அமைந்த 
வாங்குதல் . 

ஆவணித் திங்கள் . 
உல்குபொருள் - சுங்கப்பொருள் , மரக்கலம் 

உலக்கைப்பாட்டு - வள்ளைப்பாட்டு , 

தவசம் 
வண்டி முதலியவற்றில் வரும் பண்டங்களுக்கு 

குற்றும்போது மகளிர் தலைவனைப் புகழ்ந்து 
வாங்கும் இறைப்பொருள் . 

பாடும் பாட்டு . 
உல்லங்கணம் - கடக்கை , மீறுகை ; அவமதிப்பு , 

உலக்கைப்பாலை பாலைமரவகை . 
நிந்தை . 

உலக்கைப்பிடங்கு - உலக்கைக் கணை , உலக்கைப் 
உல்லடைப்பு - மரத்தால் ஆற்றிற்கிடும் அணை . 

பூண் ; தேய்ந்துபோன உலக்கை நுனி . 
உல்லம் கடல் மீன் வகை . 

உலக்கையாணி - பூட்டின் நடுவாணி . 
உல்லரி - தளிர் . 

உலககர்த்தா - உலகைப் படைத்த கடவுள் . 
உல்லாகன் - திறமையுள்ளவன் ; நோயுற்று நீங்கி 

உலகங்காத்தாள் - அவுரிச்செடி . 
யவன் . 
உல்லாசக்காரன் 

உலகசஞ்சாரம் - உலகத்தைச் 
மகிழ்ச்சிமேல் 

சுற்றி வருதல் ; 
நாட்ட 
முடையோன் ; பகட்டுக்காரன் . 

உலக வாழ்வு . 
உல்லாசத்தலம் - மாளிகைகளில் மகிழ்வுடன் 

உலக சயன் - புத்தன் . 
பொழுதுபோக்குவதற்குரிய இடம் . 

உலகஞானம் - உலகத்தைப்பற்றிய அறிவு , உல 
உல்லாசப்படுத்துதல் - களிக்கச் செய்தல் ; 

கத்தின் நடைமுறை அறிவு ; கருவி நூலறிவு . 
சரித்தல் . 

உலகத்தார் - உலகிலுள்ளோர் , 

மக்கள் ; 
உல்லாசப்பயணம் - இன்பச்செலவு . 

உயர்ந்தோர் ; உலகப்பற்றுடையார் . 
உல்லாசப்பேச்சு - விநோதப் பேச்சு , வேடிக்கைப் உலகநடை - உலகத்தார் ஒழுகும் ஒழுக்கம் , 
பேச்சு . 

அறிவுடையவர் ஒழுக்கம் ; உலக இயற்கை ; 
உல்லாசம் - உள்ளக்களிப்பு , மன மகிழ்ச்சி ; சரசக் உலக வழக்கு . 
களிப்பு ; மேலாடை . 

உலகநாதன் - உலகத் 

தலைவன் ; அரசன் ; 
உல்லாசன் - காண்க : உல்லாசக்காரன் . 

கடவுள் ; பிரமன் . 
உல்லாடி - மெலிந்த ஆள் . 

உலகநீதி - உலக நடை ; நன்னெறி ; இயல்பான 
உல்லாபம் - நிரம்பா மென் மொழி ; நலிந்த நீதி , நாட்டியற்கை நீதி ; ஓர் அற நூல் . 
மொழி ; மழலைச் சொல் ; மேற்கட்டி . 

உலக நூல் - உலக வாழ்க்கைக்கு உகந்த வழி 
உல்லாபன் - நோய் நீங்கி நலம் பெற்று வருபவன் . காட்டி நூல் ; அறிவு நூல் . 
உல்லி - ஒல்லி ; மெலிந்த ஆள் ; மெல்லியது ; உலகநோன்பிகள் - துறவாது விரதம் காப்போர் ; 
வெங்காயப்பூ ; மதில் . 

சமண பௌத்தருள் இல்லறத்தார் . 
உல்லியம் - கிணறு ; இறைகிணறு . 

உலகநோன்பு - துறவாது விரதங்காத்தல் . 
உல்லியர் - கூவ நூலார் , 

எடுப்பதற்கு உலகப்பற்று - உலகப் பொருள்களில் கொண் 
உரிய இடம் கண்டு கூறுவார் . 

டுள்ள 

ஆசை ; உலகியல் நிகழ்ச்சிகளில் 
உல்லு - காண்க : உல் . 

வைக்கும் பேரீடுபாடு . 
உல்லுகம் - கொள்ளி . 

உலகப்பிரசித்தி - உலகமெங்கும் பரந்த புகழ் . 
உல்லேகம் - உச்சரிப்பு ; 

பலபடப் புனைவணி , 

உலகப்புரட்டன் - மிகு புரளிக்காரன் , பெருமோசக் 
புனைந்துரை . 

காரன் . 
உல்லேற்றுதல் - கழுவேற்றுதல் . 

உலகபத்ததி - உலக 
உல்லோசம் - மேற்கட்டி ; கூடாரம் . 

நடைமுறை , உலகத்தார் 

ஒழுகும் வழி . 
உல்லோலம் 

கடலலை ; பேரலை ; கூத்தின் உலகபாலர் - உலோக பாலர் , திக்குப்பாலகராகிய 
உறுப்புச் செயல்களுள் ஒன்று . 

தேவர் , எட்டுத்திக்கிலும் நின்று 

உலகைப் 
உலக்கை - உரோங்கல் , 

தவசம் 

முதலியன புரப்போர் : இந்திரன் , அக்கினி, யமன் , நிருதி , 
குற்றும் கருவி ; ஓர் ஆயுதம் ; திருவோணம் ; வருணன் , வாயு , குபேரன் , ஈசானன் என்னும் 
கடல் ; அழிவு ; வெருகன்கிழங்கு . 

எண்மர் ; அரசர் . 


கிணறு 


உலகம் 


171 


உலவைராசி 


தன் 


உலகை 


உலகம் - உலகு , உலகப்பொது , பூமி ; நிலப் | உலகு - உலகம் , பூமி ; நாடு ; உலகத்தார் ( இட 
பகுதி ; உலகுயிர்கள் ; திக்கு ; மக்கள் தொகுதி ; வாகு பெயர் ) , உயர்ந்தோர் , சான்றோர் ; 
உலகிலுள்ள உயர்ந்தோர் ஒழுக்கம் ; உயர்ந் திசை ; மங்கலச் சொற்களுள் ஒன்று . 
தோர் ; உயர்குணம் ; வானம் . 

உலகுடையபெருமாள் - அரசன் .. 
உலகமரியாதை - உலக வழக்கம் . 

உலகுரை - உலக வாதம் , உலக வழக்கம் , ஐதிகம் . 
உலகமலையாமை - நூலுக்குரிய பத்து அழகினுள் உலகேடணை - உலகப் பொருள்களில் கொள்ளும் 
ஒன்று , உயர்ந்தோர் வழக்கத்தோடு மாறு பற்று . 
படாமை . 

உலகோர் - உலகர் ; பெரியோர் . 
உலகமலைவு - நூற்குற்றங்களுள் ஒன்று , உலக உலங்கலம் - கற்பாண்டம் . 
ஒழுகலாற்றோடு இசையாமையாகிய குற்றம் ; உலங்காரணை - அவுரிச்செடி . 
உலகத்து 

ஒழுகலாற்றோடு மாறுபட்ட உலங்கு - உலம் , திரண்ட கல் ; கொசு ; புழு . 
ஒழுக்கம் நிகழ்ந்ததாகக் கூறுதல் . 

உலண்டம் , பட்டு நூலை உண்டாக்குங் கோற் 
உலகமளந்தான் - வாமனாவதாரத்தில் 

உலண்டு புழு ; கோற்புழு ; பட்டு . 
காலால் உலகை அளந்த திருமால் . 

உலத்தல் - அழிதல் ; காயவைத்தல் ; கழிதல் ; 
உலகமாதா - உலகத்தின் தாய் ; கலைமகள் ; நீங்குதல் ; குறைதல் ; சாதல் ; முடிவு பெறுதல் . 

அலைமகள் ; மலைமகள் ; செம்மணித்தக்காளி . உலப்பு - அழிவு ; முடிவு ; சாவு ; குறைவு ; அளவு ; 
உலகமீன்றாள் - பார்வதி . 

உதவுகை . 
உலகமுண்டோன் - ஊழி யிறுதியில் 

உலப்பேரி - திருத்தப்பட்ட நிலம் . 
விழுங்கித் தன் வயிற்றில் அடக்கிய திருமால் . உலபம் - நெருங்கிப் படர்ந்த கொடித் திரள் ; 
உலகர் - உலகத்தார் ; பாண்டியர் . 

விழற்புல் . 
உலகவழக்கம் - உலக நடைமுறை , உலகத்தார் 

உலகத்தார் உலம் - திரண்ட கல் ; திரட்சி ; வலிமை ; துன்பம் ; 
ஒழுக்கம் . 

பிணம் ; பட்டாடை ; வாசல் ; நீர் ; காற்று ; 
உலகவழக்கு - உலகவழக்கம் ; உலகத்தார் அகற்சி . 
வழங்குவது , உலக வழக்குச் சொல் . 

ஒலித்தல் ; பேரொலி செய்தல் ; 
உலகவறவி - எல்லா இனத்தாரும் வந்து தங்கு 

ஆரவாரம் ; அலப்புதல் . 
வதற்குரிய அறச்சாலை . 

உலம்வருதல் - நெஞ்சு உழலுதல் . 
உலகவறிவு - உலகியல் வழக்கம் பற்றிய அறிவு , உலமரல் - அலமரல் , சுழற்சி ; துன்பம் , வருத்தம் ; 
இலௌகிக அறிவு . 

அச்சக்குறி காட்டு தல் . 
உலகவாதம் - மரபுவழி வழக்கு . 

உலமருதல் - காண்க : உலம்வருதல் .. 
உலக விடைகழி - ஊர்வாயில் ; நகரத்தின் பெரு 

வாயில் . 
உலகவிருத்தம் - உலக வழக்கோடு மாறுபடுகை . 

உலர்த்து சூலை - சூலைநோய்வகை . 
உலகவேடணை உலக ஆசை , ஏடணாத்திரயத் 

உலர்த்துதல் - காயச்செய்தல் ; வாட்டல் . 
தொன்று . 

உலர்தல் - காய்தல் ; வாடுதல் ; அழிதல் . 
உலகளந்தான் - காண்க : உலகமளந்தான் . 

உலர்ந்தம் - தண்டு . 
உலகாசாரம் - உலக வழக்கம் , உலகவொழுக்கம் . 

உலர்ப்பெலி - ஓர் எலிவகை . 
உலகாயதம் - உலோகாயத மதம் , கடவுளில்லை 

உலரி - ஒலரி , சிறுமீன்வகை . 
என்னும் சமயம் ; உலகவின்பமே மேலானது 

உலவம் - அயலார் முன்பு மனக்கூச்சம் ; இவறல் . 
என்னும் காட்சி வாதம் . 

உலவாக்கிழி - எடுக்க எடுக்கக் குறைவுபடாத 
உலகாயதன் - உலோகாயத சமயத்தோன் . 

பொன்முடிப்பு . 
உலகிகம் காண்க : உலகியல் . 

உல ( லா ) வுதல் - இயங்கு தல் ; பரத்தல் ; சூழ்தல் ; 
உலகிதன் - காண்க : உலகாயதன் . 

பவனிவருதல் ; திரிதல் . 
உலகியல் உலகநடை ; உலகவழக்கம் ; உலவை - காற்று ; மரக்கொம்பு ; தழை ; 
உலகியற்கை . 

விலங்கின் கொம்பு ; முல்லை நிலக் கான்யாறு ; 
உலகியல்வழக்கு - உலக வழக்கம் . 

வள்ளிக்கொடி ; உடைமரம் ; கிலு 
உலகியற்கை - காண்க : உலகியல் . 

கிலுப்பை ; மரப்பொந்து ; மரச்செறிவு ; குடை 
உலகியற்சொல் - உலக வழக்குச்சொல் , செய்யுள் 

வேல் ; ஓடை ; ஆசை . 
வழக்கில் இல்லாது உலக வழக்கிலே வழங்கும் உலவையான் - காற்றுக் கடவுள் , வாயுதேவன் . 
சொல் . 

உலவைராசி - திப்பிலி . 


உலர்த்தி } - காய்வு ; வாட்டம் . 


விறகு ; 


உலறுதல் 


172 


உலோகம் 


} 


உலா 


உலாங்கில், } 


வகை . 


} 


உலறுதல் -- காய்தல் ; வற்றுதல் ; சிதைதல் ; உலூகலம் - உரல் ; மர உரல் ; குங்கிலியம் ; 
பொலிவழிதல் ; சினத்தல் ; உரை தடுமாறல் ; கல்லாலமரம் . 
வருந்துதல் . 

உலூதம் , 1 

எறும்பு ; சிலந்திப்பூச்சி . 
உலா ஊர்வலம் , பவனி ; 

உலூதை 

வருவதைப் 
பாடும் நேரிசைக் கலிவெண்பாவாலாய ஒரு 

உலை - உலைக்களம் , கொல்லனுலை ; நெருப்பு 

உள்ள 
சிற்றிலக்கியவகை . 

அடுப்பு ; பாகஞ்செய்ய வைக்கும் 
உலாங்கம் உலாகுமம் , மனோசிலை . 

நீருலை ; கம்மியர் உலை ; உலைப்பாண்டம் ; 

உலை தல் ; உலைச்சாலை ; அரிசியிடுவதற்கு 
- காவட்டம்புல் ; கிலுகிலுப்பை . 

அடுப்பில் வைக்கும் நீர் ; மன நடுக்கம் . 
உலாஞ்சுதல் - அசைந்தாடுதல் ; தலைசுற்றுதல் . உலை ( வி ) - உலை என் ஏவல் ; அழி ; கெடு ; கலை ; 
உலாத்து உலாவுகை . 

வருத்து . 
உலாத்துக்கட்டை - கதவு நின்றாடும் சுழியாணி , உலைக்களம் -- கொல்லன் உலைக்கூடம் ; 

உலோ 
முளையாணி , கதவின் குடுமி . 

கங்கள் உருக்குமிடம் . 
உலாத்துக்கதவு - பிணையல் கதவு . 

உலைக்குறடு - கம்மியர் கருவியுள் ஒன்று , 
உலாத்துதல் - உலாவுதல் ; உலாவச்செய்தல் ; உலைமுகத்தில் இரும்பு எடுக்கும் இடுக்கி . 
பரவச்செய்தல் . 

உலைச்சல் - அலைவு ; கலக்கம் . 
உலாப்போதல் - ஊர்வலம் வருதல் .. 

உலைசல் -- கெடுதல் , கேடு . 
உலாம் - ஓர் உவமச்சொல் . 

உலைத்தண்ணீர் - காண்க : உலைநீர் . 
உலாமடல் 

ஒரு 

சிற்றிலக்கிய வகை , ஒரு உலைத்தல் - அலைத்தல் ; அழித்தல் ; கெடுத்தல் ; 
பெண்ணைக் கனவில் கூடியவன் விழித்தபின் 

கலைத்தல் ; முறியடித்தல் ; மனத்தைக் 
அவள் பொருட்டு மடலூர்வதாகக் கலி கலக்கல் . 
வெண்பாவினால் பாடப்படும் ஒரு சிற்றிலக்கிய 

உலைத் துருத்தி - கொல்லன் உலையில் 

உள்ள 

அடுப்பு ஊதும் துருத்தி . 
உலாவருதல் , ) சஞ்சரித்தல் ; ஊர்வலம் வருதல் ; உலைதல் - அலைதல் ; நிலைகுலை தல் ; அழிதல் ; 
உலாவுதல் இயங்குதல் ; ஓடிப்பரவுதல் ; கெடுதல் ; பலங்குறைதல் ; மனங்கலங்கல் ; 
சூழ்தல் ; சாரிபோதல் ; மெல்ல நடத்தல் ; 

வருந்துதல் ; அஞ்சுதல் ; கலைந்துபோதல் . 
அசைதல் . 

உலைநீர் - சோறு சமைப்பதற்குக் கொதிக்க 
உலிமணி - நாயுருவி . 

வைக்கும் நீர் ; காய்ந்த இரும்பைத் தோய்க்கும் 
உலிற்கள் - வெண்கலம் . 

நீர் . 
உலு - தினை முதலியவற்றின் பதர் . 

உலைப்பு -- அலைப்பு ; முறியடிக்கை ; வருத்துகை ; 
உலுக்குதல் - குலுக்குதல் ; அசைத்தல் ; நடுங்கு 

அழிவு . 
தல் . 

உலைமுகம் - கொல்லன் உலைக்கூடம் . 
உலுக்குமரம் - மிண்டிமரம் ; நெம்புகட்டை . உலைமூக்கு - கொல்லன் உலையில் 

துருத்தி 
உலுங்குதல் -- கணீர் என்று ஒலித்தல் . 

வைக்கும் தொளை . 
உன் 

உலோப உலைமூடி - உலைப்பானையின் மேல்மூடி . 
உலுத்தம் குணம் . 

உலையாணிக்கோல் - உலைமுகத் திருப்புக்கோல் , 
உலுத்தன் - பொருளாசைக்காரன் , உலோபி ; சூட்டுக்கோல் . 
புல்லன் ; வேடன் . 

உலையேற்றுதல் - உலைவைத்தல் , உலைப் 

பானையை அடுப்பில் வைத்தல் . 

உலைவு - அழிவு ; நடுக்கம் ; வறுமை ; கலக்கம் ; 
உலுப்பை - உணவுப்பண்டம் ; கோயில் முதலிய தோல்வி ; அலைவு ; ஊக்கக்குறைவு . 
வற்றிற்கு அனுப்பும் காணிக்கை ; பெரியவர் உலைவைத்தல் - உலையேற்றுதல் , உலைப் 
களுக்கு அனுப்பும் ஊண்பண்டம் ; அடைந் பானையை அடுப்பில் வைத்தல் ; பிறனுக்குக் 
தோர்க்கு அளிக்கும் பண்டம் ; சிறுகாய் ; கேடு சூழ்தல் . 
பண்டம் வைக்கும் பை . 

உலோகக்கட்டி - உலோகங் கலந்த கட்டி ; பஞ்ச 
உலுவம் - வெந்தயம் . 

லோகத்தையுருக்கிக் கூட்டிய கட்டி . 
உலுவா - காண்க : உலுவம் ; பெருஞ்சீரகம் . 

உலோகபாலர் - காண்க : உலகபாலர் . 
உலுவாவரிசி - தவசவகை . 

உலோகம் உலகம் ; மாழை ; பஞ்சலோகம் ; 
உலூகம் - கோட்டான் , கூகை , பேராந்தை ; ஒரு பொன் 

முதலிய தாதுப்பொருள் : கனிப் 
வகைப் பரி ; உரல் ; குங்கிலியம் . 

பொருள் . 


உலுத்துதல் } - உதிர்த்தல் 


உலோகமணல் 


173 


உவமை 


உல க 


மாறு 


} 


வகை . 


கை 


உலோகமணல் - இரும்புமணல் , அயமணல் . உவகைச்சொல் - முகமன் , உபசாரமொழி . 
உலோகரூடம் உலகவளமை . 

உவகைப்பறை - மங்கலப்பறை , மகிழ்ச்சியைக் 
உலோகவாதம் - உலகுரை , ஐதிகப் பிரமாணம் . குறிக்கும் பறை . 
உலோகவிருத்தம் 

வழக்கிற்கு 

உவச்சக்காணி கோயிலில் கொட்டூழியத்திற் 
பட்டது . 

காக உவச்சனுக்குத் தரும் மானியம் . 
உலோகாயதம் - பொருள் முதல் வாதக் கொள்கை . உவச்சன் - பூசாரிச் சாதியான் ; சோனகன் . 
உலோகாயதன் - காண்க : உலகாயதன் . 

உவட்சி - துவளுகை . 
உலோகிதம் - சிவந்தது ; சந்தனம் ; சூதாட்ட | உவட்டி , அருவருப்பு ; குமட்டுகை ; நீர்ப் 

உவட்டு பெருக்கு ; கெடு . 
உலோகிதன் - செவ்வாய் . 

உவட்டுதல் - அருவருத்தல் , வெறுப்புறுதல் ; 
உலோச்சு - தன் தலைமயிரைத் தன் கையாற் தெவிட்டுதல் ; குமட்டுதல் ; புரளுதல் ; மிகுதல் . 
பறிக்கை . 

உவட்டெடுத்தல் - பெருக்கெடுத்தல் . 
உலோசம் - ஒருவகைக் காதணி ; சுட்டியணி . உவண் உவ்விடம் , மேலிடம் . 
உலோசனம் கண் . 

உவணகேதனன் கருடக்கொடியையுடைய 
உலோசி - பேய்ப்பசளைப் பூண்டு . 

திருமால் . 
உலோசிதம் - சந்தனமரம் . 

உவணம் - உயர்ச்சி , உயர்வு ; கருடன் ; கழுகு ; 
உலோட்டம் - இரும்புக்கிட்டம் ; மண்கட்டி ; ஓடு . பருந்து . 
உலோட்டி - தொந்தரவு ; சாராயச் சாரம் . உவணமுயர்த்தோன் - காண்க : உவணகேதனன் .. 
உலோத்திரம் - வெள்ளிலோத்திர மரம் . 

உவணவூர்தி - கருடனை ஊர்தியாகக் கொண்ட 
உலோபம் - இவறல் , பேராசை , கடும்பற் திருமால் . 
றுள்ளம் ; அகப்பட்ட பொருளைக் 

உவணன் 

கருடன் . 
விடாமை ; 

தானும் நுகராமல் பிறரையும் உவணி வாள் . 
நுகரச் செய்யாமல் தடுத்தலாகிய குணம் ; 

உவணை - தேவருலகம் , துறக்கம் ; உவ்விடம் . 
ஈயாமை ; குறைவு ; கெடுதல் விகாரம் . 
உலோபன் , 

உவத்தல் - மகிழ்தல் ; விரும்புதல் ; பிரியமாதல் ; 
கடும்பற்றுள்ளன் , இவறலன் , 
உலோபி பேராசையுள்ளவன் , பிசுனன் , 

அன்பு செய்தல் , 
ஒருவருக்கும் ஒன்றுங் கொடாதவன் . 

உவதி - இளம்பெண் , யுவதி , பதினாறாட்டைப் 
உலோமசம் சடாமாஞ்சில் . 

பருவத்தாள் . 
உலோமம் - புறமயிர் ; வால் ; அலைகை . 

உவதை - மலையின் வீழ் பேரருவி . 
உலோலம் அசைவு ; 

உவப்பு -- மகிழ்ச்சி , களிப்பு ; பொலிவு ; விருப்பம் ; 
அலைகை ; ஆசைப் 
பெருக்கம் , விருப்பம் . 

உயரம் ; விளையாட்டு ; மேடு . 
உலோலிதம் - அசைவு - 

உவமம் - உவமை , ஒரு பொருளோடு பிறிதொரு 
உலோலிதமுகம் - ஆழ்ந்த சிந்தையால் ஒரு தோள் 

பொருளை ஒப்பிட்டுக் காணல் ; ஒப்புமை 
மேல் சாய்ந்து நிற்குமுகம் . 

அளவை . 
உலோவுதல் - கொடாது மறுத்தல் , உலோபத் 

உவமவாசகம் 

உவமவுருபு . 
தனம் . 

உவமவுருபு - உவமானத்தைச் சார்ந்து ஒப்புமை 
உவ் - உவை , அஃறிணைப் பன்மைப் படர்க்கைச் 

விளக்கவரும் இடைச்சொல் ; அன்ன , ஒப்ப , 
சுட்டுப்பெயர் . 

ஏய்ப்ப என்றாற்போல வருபவை . 
உவ்வி - தலை ; வரிவகை . 

உவமன் ஊமன் ; உவமை . 
உவ்வு - தவம் . 

உவமாநிலம் - சுவர் . 
உவ ( வி ) - விரும்பு ; மகிழ் , இன்பமாயிரு . 

உவமானம் உபமானம் , ஒப்பு , சமானம் ; ஒரு 
உவக்காண் - உங்கே , உவ்விடம் ; உங்கே பார் . பொருளுக்கு ஒப்பாக உரைக்கத்தக்க உயர் 
உவகுருவாணன் - இல்லறம் அடைதற்குரிய பொருள் . 
நிலையிலுள்ள பிரமசாரி . 

உவமித்தல் உவமைப்படுத்தல் , ஒப்புமை 
உவகுலம் - திப்பிலி ; திரிபலை . 

காட்டிக் கூறுதல் . 
உவகை - மகிழ்ச்சி ; களிப்பு ; 

களிப்பு ; அன்பு ; காமம் ; உவமேயம் - உபமேயம் , உவமிக்கப்படும் பொருள் . 
இன்பச்சுவை . 

உவமம் ; ஒப்புமை ; உவமையணி ; 
உவகைக்கலுழ்ச்சி - வாளேறுபட்டுப் புண்மிகுந்த வினை , பயன் , மெய் , உரு என்பவை காரண 
கணவனைக் கண்டு மனைவி மகிழ்ந்து கண்ணீர் மாக ஒரு பொருளோடு மற்றொரு பொருளை 
சொரியும் புறத்துறை . 

ஒப்புமை புலப்படப் பேசுகை . 


- 


உவமை 


உவமைத்தொகை 


174 


உழப்பு 


உவமையான 


கா 


- 


உவாத்திகன் } 


கா 


இனி 


உவாலம்பம் } - பழிப்பு , தூடணை . 


உவமைத்தொகை - உவமையுருபு தொக்க தொடர் உவறுதல் - ஊறுதல் , சுரத்தல் . 
மொழி ; மதிமுகம் , கயற்கண் என்றாற்போல உவன் - உயர்திணை ஆண்பாலில் வரும் ஒரு 
வருவது . 

சுட்டுப்பெயர் ; அவனுக்கும் இவனுக்கும் 

பொருளின் 
உவமையாகுபெயர் 

இடையில் உள்ளவன் ; முன் நிற்பவன் ; 
பெயர் உவமேயத்திற்கு ஆகிவருவது ; ‘பாவை பின்புறத்துள்ளவன் . 
வந்தாள் என்பதுபோல வருவது . 

உவன்றி - நீர்நிலை . 
உவமையின்மை - ஒப்பின்மை , இறைவன் எண் 

உவனாயம் 

துவைத்துக் கட்டும் மருந்து . 
குணங்களுள் ஒன்று . 

உவனித்தல் -- அம் பெய்யத் தொடங்குதல் ; 
உவமையுருபு காண்க : உவமவுருபு . 

தூய்மை செய்தல் ; ஈரமாதல் . 
உவர் - உப்பு ; உப்புச்சுவை ; களர்நிலம் ; உழை உவனிப்பு - ஈரம் . 
மண் ; கடல் ; இனிமை ; உயர்திணைப் பலர் 

உவா - வெள்ளுவா , முழுமதி நாள் ; எருவா , 
பாலில் வரும் ஒரு சுட்டுப்பெயர் . 

அமாவாசை ; கடல் ; உகாமரம் . 
உவர்க்கடல் - உப்புநீர்க் கடல் . 

கற்பிப்போன் , ஆசிரியன் , 
உவர்க்கம் - கடற்கரை . 

உபாத்தியாயன் ; 

வேதமோது 
உவர்க்களம் காண்க : உவர்நிலம் . 

விப்போன் . 
உவர்க்காரம் - சவர்க்காரம் . 

உவாத்திமை - கற்பிக்கும் தொழில் . 
உவர்ச்சங்கம் - முட்சங்குப்பூண்டு . 

உவாத்தியாயன் - காண்க : உவாத்தி . 
உவர்த்தரை - காண்க : உவர்நிலம் . 

உவாத்தியாயனி - ஆசிரியை . 
உவர்த்தல் - உப்புக்கரித்தல் ; துவர்த்தல் ; | உவாத்து -- காண்க : உவாத்தி . 
அருவருத்தல் ; வெறுத்தல் . 

உவாதி - எல்லை ; கடுந்துன்பம் , பெருந்துன்பம் . 
உவர் நிலம் - களர் நிலம்; உப்பளம் . 

உவாந்தம் பருவா , அமாவாசை ; வெள்ளுவா , 
உவர்நீர் - உப்புநீர் , உப்புச்சுவையுள்ள நீர் . 

பௌர்ணிமை . 
உவர்ப்பு -- உப்புச்சுவை ; துவர்ப்பு ; இகழ்ச்சி ; 

உவாய் - ஒரு மரம் , உவாத்தேக்கு . 
வெறுப்பு ; அவாவின்மை ; உயிரால் அளவின்றி 
ஈட்டப்பட்ட வினைகளுள் 

நுகரக் 
கிடக்கும் வினையின் பயன்கள் . 

உவாவுதல் - நிறைதல் . 
உவர்மண் , 1 உப்புச்சேர்ந்த மண் , உழைமண் ; உவாளி - பூட்டை ; அறுகு . 
உவரகம் களர் நிலம் . 

உவித்தல் - அவித்தல் . 
உவராகம் - மறைப்பு , கிரகணம் ; மறைப்புக் 

உவிதல் - சாதல் ; அவிதல் , நீர்வற்றி யவி தல் ; 
காலம் . 

காற்றில்லாமல் புழுங்கல் . 
உவரி - உவர்நீர் , உப்புநீர் ; கடல் ; சிறுநீர் , 

உவியல் - சமைத்த கறி . 
உவருண்டான் - களர்நிலத்தில் பயிரிடப்படும் 

உவை - அஃறிணைப் பன்மைப் படர்க்கைச் 
ஒருவகை நெல் . 

சுட்டுப் பெயர் ; உங்குள்ளவை , உவ்விடத் 
உவரோதம் - உவர்க்கடல் ; இடையூறு . 

துள்ளவை . 
உவல் - தழை ; சருகு . 

உழக்கு - காற்படி ; மிதிப்பு ; கவறு உருட்டும் 
உவலை - தழை ; சருகு ; மரக்கொம்பு ; இழிவு ; 

உழக்கு ; சிலம்பம் . 
துன்பம் ; வம்புச்சொல் . 

உழக்கு ( வி ) -- கலக்கு ; IF ; சிலம்பம் பழகு . 
உவவனம் - உபவனம் , சோலை , உய்யானம் , உழக்குதல் - கலக்குதல் ; மிதித்தல் ; உழுதல் ; 
பூந்தோட்டம் . 

விளையாடுதல் ; கொன்று 

திரிதல் ; 
உவவு - உவப்பு ; நிறைமதி ; மறைமதி . 

வெல்லுதல் . 
உவள் - உயர்திணைப் பெண்பாலில் வரும் ஒரு உழக்குருட்டுதல் - சூதாடுதல் . 
சுட்டுப்பெயர் ; அவளு 

க் இவளுக்கும் உழக்கோல் - உழவுக்கம்பு , தாற்றுக்கோல் . 
இடையில் உள்ளவள் ; முன் நிற்பவள் . 

உழத்தல் - செய்தல் ; பயிலுதல் , 

பழகுதல் ; 
உவளகம் - அந்தப்புரம் ; சிறைச்சாலை ; காவற் முயலுதல் ; வெல்லுதல் ; வருந்துதல் ; பட்டனு 
கூடம் ; மதில் ; ஒருபக்கம் ; அகழி ; பள்ளம் ; பவித்தல் ; துவைத்தல் . 
வாயில் ; குளம் ; உப்பளம் ; இடைச்சேரி ; | உழத்தி - உழவர் 

உழத்தி - உழவர் சாதிப் பெண் , மருதநிலப் பெண் . 
விரிவு ; நீர்நிலை ; பிரித்தல் . 

உழத்திப்பாட்டு - உழவுபற்றிய செய்திகளைக் 
உவளித்தல் - தூய்மை செய்தல் , 

துப்புர கூறும் ஒருவகைச் சிற்றிலக்கியவகை . 
வாக்கல் . 

உழப்பன் - கள்ள நியாயம் பேசுகிறவன் . 
உவளுதல் - துவளுதல் ; நடுங்குதல் ; பரத்தல் . உழப்பு - முயற்சி , ஊக்கம் ; வருத்தம் ; பழக்கம் ; 
உவற்றுதல் - சுரக்கச் செய்தல் . 

வலிமை . 


கும் 


உழப்புதல் 


175 


உழைத்தல் 


உழவாரப்படை, } - புல் செதுக்குங் கருவிவகை. 


உழப்புதல் - மழுப்புதல் ; குழப்பிப் பேசுதல் ; உழன்றி - மாட்டின் கழுத்தில் மாட்டும் கட்டை . 

போலிவாதஞ் செய்தல் ; காலங்கடத்துதல் . உழால் - உழுதல் , கிண்டுதல் . 
உழம்புதல் - பல ஒலிகள் கலந்தொலித்தல் ; உழி - இடம் ; பக்கம் ; ஏழனுருபு ; பொழுது ; 
குழம்புதல் . 

அளவு 
உழமண் - உவர்மண் , அழுக்கெடுக்கும் மண் . 

உழிஞ்சில் - வாகைமரம் ; உன்னமரம் . 
உழல் ( லு ) தல் - அசைதல் ; அலைதல் ; சுழலுதல் ; 

உழிஞை – சிறுபூளை ; கொற்றான் ; பகைவரது 
சுற்றித்திரிதல் ; நிலைகெடுதல் . 

அரணை வளைப்போர் 

சூடும் 

மாலை ; 
உழலை - தாபம் ; உழலைமரம் ; கதவின் குடுமி ; 

உழிஞைத் திணை . 
செக்கினுறுப்பாகிய பிழிமரம் ; குறுக்கு மரம் ; 

உழிதரல் - அலைதல் , திரிதல் ; சுழலல் . 
கணையமரம் ; பெருவேட்கை ; ஒரு நோய் . 

உழு - பிள்ளைப்பூச்சி ; உழவு . 
உழலைமரம் - மாட்டின் கழுத்திற் கட்டும் 
கட்டை ; செக்குலக்கை ; குறுக்குமரம் . 

உழு ( வி ) - ஏருழு ; நிலத்தைக் கிளை . 
உழலைவேலி - வழிநடைப்பட்டுப் போகிறவர் உழுத்தமா - உழுந்திலிருந்து எடுத்த மா . 
களுக்கு இடங்கொடுத்துப் பின் உழன்று | உழுத்தல் - பதனழிதல் . 
கொண்டு தன் நிலையில் நிற்கும் உழலைமரம் உழுத்து - ஓர் அணிகலம் . 
பொருந்திய வழியினையுடைய வேலி . 

உழுதல் - நிலத்தைக் கிளைத்தல் ; கிண்டு தல் ; 
உழவடை - உழவு நிலத்தின் குடியுரிமை ; குடிப் மயிரைக் கோதுதல் . 
பாத்தியம் . 

உழுதுண்போர் - வேளாளருள் தாமே பயிரிட்டு 
உழவடைத்தல் - உழுவதற்காக நிலத்தை 

உண்ணும் ஒருவகையார் . 
ஒப்படைத்தல் . 

உழுதூண் - பயிர்த்தொழில் செய்து வாழ்தல் .. 
உழவன் - உழுபவன் ; மருத நிலத்தவன் ; உழவு உழுந்து - உளுந்து . 
மாடு ; வீரன் . 

உழுநர் - உழவர் . 
உழுபடை - கலப்பை . 

உழுவம் - எறும்பு . 
உழவு - நிலத்தை உழும்தொழில் , வேளாண்மை ; உழுவல் 

முறைமை ; குணம் ; 

இடைவிடாத 
உடம்பினால் உழைக்கை . 

அன்பு , 

எழுமையுந் தொடரும் அன்பு ; 
உழவுகட்டி - உழும்போது பெயரும் மண்கட்டி . 
உழவுகட்டுதல் - முதற்சால் போதல் ; உழுதல் . உழுவலன்பு - பல பிறப்புகளில் தொடர்ந்து வந்த 
உழவுகுண்டை - உழவுமாடு , உழவெருது . 

அன்பு , எழுமையும் தொடர்ந்த அன்பு . 
உழவுகோல் - தாற்றுக்கோல் ; குதிரைச் 

உழுவளைப்பு - தொகுப்பு ; உழவின் சால்வளைவு . 
சம்மட்டி . 

உழுவான் -- பிள்ளைப்பூச்சி ,. 
உழவுசால் -- உழவிடும் வளையம் , உழுகலப்பை 
யினால் கீறப்பட்ட பிளவு . 

உழுவித்துண்போர் - வேளாளருள் பிறரைக் 

கொண்டு பயிர் செய்வித்து வாழ்வோர் . 
உழவுமழை - உழுதற்கு வேண்டிய பருவமழை . 
உழவோன் - உழவன் . 

உழுவை - புலி ; ஒரு மீன்வகை ; நன்னீர் உளுவை 
உழற்சி - சுழற்சி ; மனச்சுழற்சி ; சுற்றித்திரிகை ; 

மீன் , குண்டலவுழுவை ; தும்பிலி . 
ஆடுகை ; வருத்தம் . 

உழை - இடம் ; பக்கம் ; யாழின் ஒரு நரம்பு ; 
உழற்றல் - நீர்வேட்கை . 

மான் ; பசு ; பூவிதழ் ; ஏழனுருபு ; உவர்மண் ; 
உழற்றி - சுழற்சி ; மிகு தாகம் ; வருத்தம் . 

விடியற்காலம் ; கதிரவன் மனைவியருள் 
உழற்று ( வி ) - சுழற்று ; கைகாலுழற்று ; 

ஒருத்தி ; வாணாசுரன் மகள் ; இடைச்சுரம் . 
காலத்தை 

வருத்தத்தோடு கழி ; வருந்திப் உழை ( வி ) - உழை என்னும் ஏவல் , பாடுபடு . 
புரள் . 

உழைக்கலம் - பொன் , வெள்ளி முதலியவற்றால் 
உழற்றுதல் - உழலச்செய்தல் ; அலையச் செய்தல் ; செய்த ஆளும் பாண்டங்கள் . 
சுழற்றுதல் ; உடம்பு நோயாற் புரளுதல் ; உழைச்சுற்றாளன் - பக்கத்தில் 

நின்று 
வருந்துதல் . 

கேட்போன் . 
உழறுதல் - கலங்குதல் ; அளைதல் ; கலக்கு தல் ; | உழைச்செல்வான் - நோயாளியின் பக்கத்தி 
சுழலுதல் ; உலாவல் ; மோதும்படி தள்ளுதல் ; லிருந்து மருந்து முதலியன கொடுப்போன் ; 
உருக்காட்டு தல் . 

மருத்துவனோடு உதவிக்குச் செல்பவன் . 
உழன்றறுத்தல் - கடினவேலை செய்தல் ; பழகித் உழைத்தல் - வருந்தல் ; பாடுபடுதல் ; ஈட்டு தல் ; 
தேர்ச்சிபெறல் . 

பேசலால் எழும் ஒலி . 


புணர்ச்சி . 


ஏவல் 


176 


உள்ளபசுமை 


உழைத்துக்கொடுத்தல் 


குறி ; 


உழைத்துக்கொடுத்தல் - பணி செய்து பொருள் | உள்விழுதல் - உள்ளாதல் ; குறைதல் ; சுருங்குதல் ; 
ஈட்டிக் கடன் முதலியன தீர்த்தல் ; பெற்றோர் அடங்குதல் ; உள்ளே போதல் ; காரியத்தின் 
முதலியோரைப் பேணுதல் ; வீணாகப் பாடு பொருட்டு நட்புச்செய்தல் ; உள் வீழ்தல் . 
படுதல் . 

உள்வீழ்தல் - சுருங்குதல் ; குறைதல் . 
உழைதல் - துன்பமுறல் ; இரைதல் . 

உள்வெக்கை - உள்ளே பற்றியுள்ள வெப்பம் . 
உழைப்பறித்தல் - சேற்றில் உழலுதல் ; வருந்தி உள்வெட்டு - உயர்ந்த மாற்றுப்பொன் ; உரை 
முயலுதல் . 

யாணியின் உள்வெட்டுக் 

மரத்தின் 
உழைப்பாளி - உழைப்பவர் ; முயற்சியுள்ளவர் . 

உட்பகுதிப் பலகை . 
உழைப்பு - முயற்சி ; வருந்திப் பாடுபடுகை ; உள்வெண்டயம் - அரசர் ஏறும் குதிரைக்குக் 
வருந்தியீட்டுகை ; சம்பாத்தியம் . 

காலில் அணியும் பித்தளை வளையம் ; பொதி 
உழைமண் - காண்க : உழமண் . 

மாட்டின் முதுகில் வைக்கும் அணை . 
உழையர் - பக்கத்தார் ; ஏவலாளர் ; அமைச்சர் , உள்வெதுப்பு - காண்க : உள்வெக்கை . 
மந்திரிமார் ; ஒற்றர் . 

உள்ள - உண்டாயிருக்கிற ; உண்மையான . 
உழையிருந்தான் - உடனிருப்போன் ; அமைச்சன் ; உள்ளக்கருத்து - மனத்தினுள்ளம் , உள்நோக்கம் ; 
நோயாளிக்கு உதவி புரிபவன் . 

உள்ளத்தில் கருதும் எண்ணங்கள் . 
உழையோர் - உழையர் ; மந்திரிகளின் நட்பாளர் . உள்ளக்களிப்பு - மனமகிழ்ச்சி . 
உழைவு - யாழின் உள்ளோசை . 

உள்ளக்காட்சி - மானதக் காட்சி , எண்ணத்திரை 
உள் - உள்ளிடம் ; உள்ளம் ; மனம் ; இடம் ; மறை ; யில் காணும் பொருள்கள் . 
மனவெழுச்சி ; ஒரு குறிப்புவினைப் பகுதி ; உள்ளக்குறிப்பு - காண்க : உள்ளக்கருத்து . 
தொழிற்பெயர் விகுதி ; ஏழாம் வேற்றுமை உள்ளகம் - நெஞ்சு , மனம் . 
உருபு ; உள்ளான் என்னும் பறவை . 

உள்ளங்கால் - உள்ளடி , காலடியின் கீழ்ப்பாகம் . 
உள்குதல் - உள்ளுதல் , நினைத்தல் ; உள்ளழிதல் ; உள்ளங்கை - அகங்கை , கையின் நடுப்பகுதி . 
மடிதல் . 

உள்ளங்கை நெல்லிக்கனி - பொருள் தெளிவு . 
உள்படுதல் - மனமொப்பி நடத்தல் ;; அறிதல் ; 

உள்ளடக்கம் எண்ணங்களை வெளிவிடாமை ; 
அடங்கியிருத்தல் . 

உள்ளே 

மறைத்துவைத்த பொருள் , உட் 
உள்பொருள் - உள்ள 

பொருள் , 

உலகத்தில் பொதி பொருள் . 
உளவாயிருக்கும் பொருள் . 

உள்ளடக்குதல் - உட்படச்செய்தல் ; மறைத்தல் . 
உள்மருந்து - உள்ளுக்கு அருந்தும் மருந்து . உள்ளடங்குதல் - உட்பட்டிருத்தல் . 
உள்மனை ஊர்க் குடியிருப்பு மனை . 

உள்ளடி - உள்ளங்கால் ; அண்மை ; கமுக்கம் ; 
உள்மானம் - சிற்றெல்லை . 

நெருங்கிய சுற்றம் . 
உள்வட்டம் - நாணயமாற்றில் பெறும் ஊதியம் . உள்ளடிக்குள் - வீட்டில் உள்ளவர்களுக்குள்ளே . 
உள்வணக்கம் மனவணக்கம் , மானத பூசை; உள்ளடி நிலம் - மதகடிநிலம் ; ஏரியை அடுத்துள்ள 
அந்தரங்க வழிபாடு . 

நிலம் . 
உள்வயிரம் - மரங்களின் உட்பக்கத்து வயிரம் , உள்ளடை - உள்ளீடாக இடப்படும் பொருள் , 
அகக்காழ் ; மனத்தில் நெடுங்காலமாக உள்ள உள்ளது - உள் பொருள் ; உண்மை , மெய் ; 
சினம் , உட்பகை , செற்றம் . 

உண்மைப்பொருள் ; ஆன்மா ; ஏற்பட்டது , 
உள்வரி - வேற்று வடிவம் , மாறுவேடம் ; சிறிய விதிக்கப்பட்டது . 
அளவுள்ள வரி ; சிற்றாயம் . 

உள்ளந்தண்டு - கழுத்தெலும்பு . 
உள்வலிப்பு - ஒருவகை நோய் . 

உள்ளந்தாள் - உள்ளங்கால் . 
உள்வழக்கு - உள்ளதை உண்டு என்பது . 

உள்ளநாள் - வாழ்நாள் , ஆயுட்காலம் ; ஓரிடத்தில் 
உள்வழிகடந்தோன் - கடவுள் . 

இருக்கும் காலம் . 
உள்வளைவு - உட்கவிவு . 

உள்ளநிகழ்ச்சி - மனக்கருத்து . 
உள்வாங்குதல் - உள்ளே மீளுதல் ; உள்ளுக்கு உள்ளநெறி - சம்பவப் பிரமாணம் , பொருளின் 
இழுத்தல் ; தோற்றுவித்தல் . 

இயற்கைக் குணத்தைச் சுட்டிச் சொல்வதாகிய 
உள்வாசல் - முற்றம் . 

ஓர் அளவை . 
உள்வாய் - உட்பக்கம் ; வாயின் உட்பகுதி ; 

உள்ள நோய் 

மனநோய் , மனக்கவலை . 
ஏரியின் உட்பக்கம் . 

உள்ளப்புணர்ச்சி - தலைவனும் 

யு 

ம் 
உள்வாரம் - மனவிருப்பம் ; அந்தரங்கச் சார்பு ; உள்ளத்தால் கூடும் கூட்டம் , இருவருள்ளமும் 
மேல்வாரம் , விளைச்சலில் நிலமுடையானுக்கு ஒன்று படுகை . 
வரும் பங்கு . 

உள்ளபசுமை - ஐயமற்ற உண்மை ; மெய்வாழ்வு . 


- 


- 


தலைவி 


உள்ளபடி 


177 


உள்ளொற்றுதல் 


உள்ளபடி உண்மையாக ; 

தக்க 

அளவு , உள்ளிடையானவன் - இனத்தான் . 
உண்டான அளவு - 

உள்ளித்திரி , ) உள்ளிப்பூண்டின் உள்ளிருக்கும் 
உள்ளபிள்ளை - செல்வக்குழந்தை . 

உள்ளிப்பல் 

பகுதி , உள்ளிப்பரல் . 
உள்ளம் - மனம் ; உள்ளக்கருத்து ; சொற்றொட உள்ளிப்பூண்டு - பூண்டு வகை , வெள்ளைப் 
ரின் கருத்து , எண்ணம் ; ஞானம் ; அகச்சான்று ; பூண்டு ; வெங்காயம் . 
ஆன்மா ; ஊக்கம் ; முயற்சி ; உல்லம் ; உல்ல உள்ளிருப்பு - வைத்திருக்கும் செல்வம் , வைப்பு 
மீன்வகை . 

நிதி , சேமிப்பு நிதி . 
உள்ளமட்டும் - இருக்கிறவரையில் 

உள்ளிவிழா - பண்டைக்காலத்திலே கரு வூரில் 
உள்ளமிகுதி - ஊக்கம் , மனவெழுச்சி . 

நிகழ்ந்த திருவிழா . 
உள்ளமை - உண்மை , உளதாயிருக்கும் தன்மை . உள்ளீடு - உள்ளிருக்கும் சத்துப்பொருள் ; உள்ளே 
உள்ளரங்கம் - அந்தரங்கம் , உள்ளிடம் . 

இடப்பட்டது ; உட்கருத்து ; 

உறுதியான 
உள்ளல் - உள்ளான் குருவி ; உள்ளான் 

மீன் ; 

உட்பக்கம் ; அறிவு ; உடன்படிக்கை ; கமுக்கம் ; 
உள்ளுதல் , நினைத்தல் , எண்ணுதல் ; 

உள்ளே இடுவது . 
மகிழ்தல் ; கருதல் ; எண்ணியிரங்கல் . 

உள்ளு - உள்ளான் பறவை . 
உள்ளலார் பகைவர் . 

உள்ளுக்குக்கொடுத்தல் - உண்ணும்படி மருந்து 
உள்ளவன் உடையவன் ; பொருளுடையவன் , 

கொடுத்தல் . 
செல்வன் . 

உள்ளுக்குள்ளே - உள்ளே , மனத்துக்குள் . 
உள்ளழிதல் - மனம் அழிதல் . 

உள்ளுச்செல்லுதல் - நினைவோடுதல் . 
உள்ளளவும் - காண்க : உள்ளமட்டும் . 

உள்ளுடன் - உள்ளே கிடப்பது ; பணியாரத்தின் 
உள்ளறை - உள்வீடு ; பெட்டியின் உள்ளறை ; 

உள்ளீடு . 
அந்தரங்க அறை . 

உள்ளுடை - மேலே அணியும் ஆடைக்கு 
உள்ளன் - உள்ளேயிருப்பவன் ; உற்ற நட்பினன் ; 

உள்ளாகக் கட்டும் உடை ; 

உள்வேட்டி ; 

கோவணம் . 
போரடிக்கும் தலைமாடு . 
உள்ளாக்குதல் - உட்படச் செய்தல் , வசப் உள்ளுடைதல் - மனம் முரிதல் ; முழுதும்சிதைதல் . 
படுத்தல் . 

உள்ளுதல் - நினை தல் ; ஆராய்தல் ; 

நன்கு 
உள்ளாடுசத்துரு - உற்றவன் போல 

மீண்டும் 
மதித்தல் ; 
நடிக்கும் 

நினைத்தல் ; இடை 
பகைவன் , உட்பகைஞன் . 

விடாது நினைத்தல் . 
உள்ளாடுதல் - உடன் கலந்து திரிதல் ; உளவு 

உள்ளுயிர் - உள்ளே கலந்திருக்கும் 

ஆன்மா 
அறிய உள்ளே பயிலல் . 

ஆகிய கடவுள் . 
உள்ளாடை - மகளிர் அணியும் உள்ளுடை . 

உள்ளுயிர்க்குன்று - நத்தை . 
உள்ளாதல் - உள்ளாகுதல் , உட்படுதல் , வசப் உள்ளுருக்கி - கணைநோய் . 
படுதல் ; உடன்படுதல் . 

உள்ளுருகுதல் - மனங்கரை தல் . 
உள்ளாந்தரங்கம் - மிகுந்த அந்தரங்கம் . 

உள்ளுளவு - உடந்தை . 
உள்ளாயுதம் - தடிக்குள் அடங்கிய கத்தி . 

உள்ளுறுத்தல் - உட்செலுத்துதல் ; உட்கருதுதல் ; 
உள்ளார் - இருப்போர் ; 

உள்ளிடு தல் , 
உடையவர் ; பகைவர் ; 

உட்புகுத்தல் ; நினைக்கச் 
செல்வர் . 

செய்தல் . 
உள்ளால் , 

உள்ளுறுதல் - உட்படுதல் , உள்ளாதல் . 
உட்பக்கம் . 
உள்ளாலை 

உள்ளுறை - உட்பொருள் ; உட்கருத்து , உள் 
உள்ளாள் உள்ளாகப் பயிலும் 

ஆள் , 

ளெண்ணம் ; உள்ளிருக்கும் பொருள் ; மறை 
வறிவோர் . 

பொருள் ; உள்ளுறையுவமம் ; பொருளடக்கம் . 
உள்ளாளம் , 

, 

உள்ளுறையுவமம் - வெளிப்படையல்லாத 
தோன்ற உள்ளே இசைக்கும் 

உவமம் , வெளிப்படையாகக் கூறாமல் குறிப் 
ஆளத்தி ; கூத்து வேறுபாடு . 

பாகக் கருப்பொருண்மேல் ஏற்றிக் கூறும் 
உள்ளான் - உளவறிபவன் ; ஒரு பறவைவகை ; உவமம் . 
உற்றவன் ; போரடிக்குந் தலைமாடு . 

உள்ளூர் - ஊர்நடு ; சொந்த ஊர் . 
உள்ளி - வெள்ளைப்பூண்டு ; வெங்காயம் . 

உள்ளூர்ச்சரக்கு - சொந்த 

விளையும் 
உள்ளிட்டார் - கூட்டாளிகள் ; தொகைக்கு உட் பொருள் . 
பட்டவர் ; முதலானவர் . 

உள்ளெரிச்சல் - பொறாமை . 
உள்ளிடுதல் - உட்படுதல் , உள்ளடக்குதல் ; | உள்ளேபோடுதல் - தன்வசப்படுத்தல் .. 
தொகைக்கு உட்படுதல் . 

உள்ளொடுக்கம் - தன்னடக்கம் . 
உள்ளிடை - உள்ளிடம் ; உட்கருத்து , மறை .. உள்ளொற்றுதல் - உள் நிகழ்வை உய்த்துணர் தல் . 

23 


} 


- 


உள 


உள்ளாளன் .. } - இசைவகை , ஒற்றின் மாத்திரை 


ஊரில் 


உள்ளோசை 


178 


உற்கரித்தல் 


ஊர் ஒழுகு : 


உள்ளோசை - உள்ளொலி , அகவொலி ; நுணுக் உளி - தச்சுக் கருவிகளுள் ஒன்று ; நகஞ்சீவி ; 
கம் ; மெல்லோசை . 

கணிச்சி ; சித்திரிக்குங் கருவி ; இடம் ; ஓரிடைச் 
உளகு - யாழின் ஓர் உறுப்பு , யாழின் தண்டு ; சொல் ; ஏழாம் வேற்றுமையுருபு ; ஒரு பகுதிப் 

ஊர் நிலத்தின் கணக்கு வழக்கு . பொருள் விகுதி . 
உளங்கு - உளகு ; ஊர்நிலத்தின் கணக்கு வழக்கு . உளிக்குத்து - கை முட்டியால் குத்தும் குத்து . 
உளதாதல் - உண்டாதல் , தோன்றியிருத்தல் ; | உளித்தலைக்கோல் - இருப்புப்பாரை . 
இருத்தல் . 

உளியம் - கரடி . 
உளது - இருப்பது , உண்மை . 

உளிவைத்தல் - மரத்தை உளிவைத்துப் பிளத்தல் . 
உளப்படுத்துதல் - உட்படுத்துதல் ; 

மனங் 

உளு - மரத்தை அரிக்கும் புழுவகை ; உளுத்தது . 
கொள்ளுதல் . 

உளுக்கு - சுளுக்கு . 
உளப்படுதல் - உள்ளடங்குதல் ; உட்படுத்தல் ; | உளுக்குதல் - சுளுக்குதல் ; மெருகிடுதல் ; 
உரியதாதல் ; உடன்படல் , ஒப்புக்கொள்ளுதல் . 

நெளிதல் . 
உளப்பாட்டுத்தன்மை - முன்னிலையாரையும் உளுத்தல் - மரம் முதலியன புழுவால் அரிக்கப் 
படர்க்கையாரையும் தனித்தேனும் சேர்த் பட்டுக் கெடுதல் ; சிதைந்துபோதல் . 
தேனும் தன்னுடன் கூட்டியுரைக்கும் தன்மை உளுந்து - காண்க : உழுந்து . 
யிடம் . 

உளுப்புத்தாவுதல் - உளுக்கத்தொடங்குதல் . 
உளப்பாட்டு முன்னிலை - படர்க்கையாரை உடன் 

உளுவை ஒரு 

மீன்வகை ; 

ஆற்று மீன்வகை ; 
கூட்யுரைக்கும் முன்னிலை . 

கடல் மீன்வகை . 
உளப்பாடு - உட்படுகை ; உட்படுத்துகை; 

உளை - குதிரை , சிங்கம் முதலியவற்றின் 
எண்ணம் ; உளம் படும் பாடு , மனத்துன்பம் ; 

பிடரிமயிர் ; குதிரைத் தலையாட்டம் என்னும் 
உண்மைநிலை ; சம்மதம் , உடன்படுகை . 

அணி ; தலை ; ஆண் மயிர் ; சேறு ; பேசலால் 
உளப்பு - நடுக்கம் . 

எழும் ஒலி ; அழுகை ; எடுத்தலோசை . 
உளம் மனம் ; மார்பு ; உட்பக்கம் ; 

ஆதன் , 

உளை ( வி ) - உளைஎன் ஏவல் ; அழுகை. 
ஆன்மா . 

உளைக்கால் - மயிர்க்கால் . 
உளம்புதல் - அலைத்தல் ; ஓலமிடுதல் . 

உளைத்தல் - வருத்துதல் ; வெறுத்தல் ; அழைத் 
உளமை உண்மை . 

தல் ; ஊளையிடுதல் . 
உளர் - உடந்தை ; உடையவர் ; வாழ்கின்றோர் . 

உளைதல் - மனம் வருந்தல் ; வயிறு உளைதல் ; 
உளர்தல் - கிண்டு தல் ; கோதுதல் ; மயிர்கோ தல் ; குடைச்சல் நோவடைதல் ; பிரசவ வேதனைப் 
அசைத்தல் ; சிதறுதல் ; சிந்துதல் ; தடவுதல் ; 

படுதல் ; சிதறிப்போதல் ; அழிதல் ; தோற்றல் ; 
யாழ் முதலியன மீட்டு தல் ; கலக்குதல் ; 

ஊளையிடுதல் . 
பூசுதல் ; காலந்தாழ்த்தல் ; சுழலுதல் ; பரப்பு உளைந்து பேசுதல் - மனம்நொந்து பேசுதல் . 
தல் ; உறுதியற்றாடுதல் . 

உளைப்பு - வயிற்றுவலி : உடம்புக் குடைச்சல் ; 
உளர்ப்பு - உதிர்ப்பு ; அலைக்கை . 

வருத்தம் ; அழைப்பு ; ஒலிப்பு . 
உளர்வு - அசைகை ; யாழ் மீட்டுகை ; சுழலுகை . 

உளைமயிர் - பிடரிமயிர் . 
உளவன் - உளவு அறிபவன் , துப்பாள் . 

உளைமாந்தை - கடுநோய் ; உட்புண் . 
உளவாடம் - முன்பணம் , அச்சாரம் . 

உளைவு - வருத்தம் ; வலிப்பு ; வயிற்றுளைவு ; 
உளவு - கமுக்கம் , இரகசியச் செய்தி ; உட் குடைவு , குடைச்சல் நோவு . 
செயல் ; வேவு ; ஒற்றன் ; உபாயம் ; உள்ள உளைவெடுத்தல் - நோவுண்டாதல் . 
தன்மை . 

உற்கட்டிதம் - ஓர் இருக்கைவகை . 
உளவுகாரன் - உளவன் . 

உற்கடம் - செருக்கு ; கடுமை ; மதயானை ; 
உளறல் - பேச்சு , 

குளறுபடியான 

பேச்சு ; 

நன்னாரி ; இலவங்கம் . 
தடுமாறிப் பேசுதல் ; பேரொலி . 

உற்கடிதம் - ஐவகைத் தாளத்துள் ஒன்று ; ஐவகை 
உளறுதல் - உளறல் , தடுமாறிப் பேசுதல் ; ஆர நிருத்த பாதங்களுள் ஒன்று . 
வாரித்தல் ; பிதற்றல் , குழறுபடையான உற்கம் - கடைக்கொள்ளி ; தீத்திரள் ; விண்வீழ் 
மொழி ; கனாக்கண்டு பிதற்றுதல் . 

கொள்ளி ; ஊழித் தீ . 
உளறுபடி - குழறுகை ; கலக்கம் ; பேச்சிலுண்டான உற்கரி ( வி ) - சினத்தோடு பேசு . 
குழப்பம் . 

உற்கரிகை - பாலும் நெய்யும் 

சேர்த்துச் 
உளறுபடை உளறப்பட்டது ; பேச்சிற்குழறுகை . செய்யப்பட்ட ஒருவகைப் பலகாரம் . 
உளறுவாயன் - விடாது பேசுவோன் ; பிதற்று உற்கரித்தல் - சினத்து ஆர்த்தல் , சினத்தோடு 
வோன் . 

பேசுதல் . 


உற்காதா 


179 


உறவன் 


- 


உற்காதா - சாமவேத கீதம் பாடுபவன் ; வேள்வி உற்றபடி - நிகழ்ந்தவாறு . 
செய்யும் ஆசிரியருள் ஒருவன் . 

உற்றவன் - சுற்றத்தான் ; நண்பன் ; நோயாளி . 
உற்காரம் -- கக்குதல் ; ஏப்பமிடுதல் ; அதிர்ச்சி ; | உற்றவிடம் - கேடுகாலம் ; நட்பான இடம் . 
தூற்றுந் தவசம் . 

உற்றளவு - சரியளவு ; 

உள்ளளவு ; 

உண்மைச் 
உற்கிருட்டம் - மேன்மை ; மிகுதி . 

செய்தி . 
உற்கிருதி - வடமொழிச் சந்தவகை , அடி உற்றறிதல் - தொட்டறிதல் , பயின்றறிதல் . 
ஒன்றுக்கு இருபத்தாறு அசைகளைக் கொண்ட உற்றறிவு - தொட்டுப்பார்த்து அறிகை , தொடு 
நான்கு அடிகளையுடையது . 

வுணர்ச்சி . 
உற்குரோசம் - நீர்வாழ் பறவை ; சத்தம் . 

உற்றாண்மை - நெருங்கிய உரிமை . 

. 
உற்கை - கடைக்கொள்ளி ; விண்வீழ்கொள்ளி; / உற்றாண்மை பேசுதல் - பரிந்து பேசுதல் . 
விண்மீன் . 

உற்றார் - உறவினர் , சுற்றத்தார் ; நண்பர் . 
உற்சங்கம் - இணைக்கைவகை ; உற்சங்கக் கை . உற்றான் கணவன் . 
உற்சர்ப்பிணி - வாழ்நாள் ; போகம் முதலியன உற்றிடம் - உற்ற சமயம் ; துன்பம் நேர்ந்த காலம் ; 
பெருகுங் காலம் . 

அடைக்கலம் . 
உற்சவம் - திருவிழா ; விருப்பம் , ஆசைப் உற்றுக்கேட்டல் - கூர்ந்து கேட்டல் , கருத்துடன் 
பெருக்கம் ; கொண்டாட்டம் ; திருமணம் . 

கேட்டல் . 
உற்சவமூர்த்தி , திருவிழாவில் எழுந்தருளப் உற்று நோக்குதல் , ) குறித்து நோக்குதல் , கவன 
உற்சவர் 

பண்ணும் தெய்வத்திருமேனி. உற்றுப்பார்த்தல் மாய்க் காணுதல் . 
உற்சாகப்பிழை - ஊக்கமின்மை . 

உற்றுழி - துன்பம் நேர்ந்த காலம் ; துன்புற்ற 
உற்சாகபங்கம் - ஊக்கக்கேடு . 

இடம் . 
உற்சாகம் - முயற்சி , ஊக்கம் ; மகிழ்ச்சி , மனப் உற்றோர் - காண்க : உற்றார் . 
பூரிப்பு . 

உற - கிட்ட ; ஓர் உவமவுருபு . 
உற்சாகமருந்து - களிப்புண்டாக்கும் மருந்து . 

உறக்கம் - தூக்கம் ; ஒடுக்கம் ; இறப்பு ; சோர்வு . 
உற்பத்தி - பிறப்பு ; கருவுண்டாகுகை ; தோற்றம் . உறக்கு - உறக்கம் . 
உற்பலசாகனன் } - பெருங்காயம் . 

உறக்குதல் – தூங்கச் செய்தல் ; இமையை மூடச் 

செய்தல் ; நாசப்படுத்துதல் ; கிள்ளுதல் ; 
உற்பலம் - கருங்குவளைப்பூ ; கருநெய்தல் ; விரலால் பிதுக்கியெடுத்தல் . 
செங்குவளை, செங்கழுநீர்ப்பூ . 

உறகுதல் - உறங்குதல் , 
உற்பலவரை - திருத்தணிகை மலை . 

உறங்காவில்லி - தூக்கமின்றி விற்பிடித்துக் காப் 
உற்பவம் - காண்க : உற்பத்தி . 

போன் , இலக்குமணன் . 
உற்பவித்தல் - தோன்றுதல் , உற்பத்தியாதல் ; | உறங்குதல் - தூங்குதல் ; ஒடுங்குதல் ; சோர்தல் ; 
பிறப்பித்தல் . 

தங்குதல் ; மயக்கமுறுதல் . 
தோன்றியது ; தோற்றம் ; உறட்டலன் - வறண்டவன் , உடல் மெலிந்தவன் . 
உற்பனம் 

உண்மை ; உயர்வு ; உறட்டு - கரட்டுநிலம் . 
கல்வி ; நிமித்தம் . 

உறட்டுதல் - வறட்டு தல் . 
உற்பாதபிண்டம் - கருவில் திருவுடையர் , மேதாவி . உறட்டை - தீ நாற்றம் . 
உற்பாதம் - கொடுமை ; தீ நிமித்தம் , பின்வரும் உறட்டையடித்தல் - தீ நாற்றம் வீசுதல் . 
தீமைகளை முன் அறிவிக்குங் குறி : விண்வீழ் உறண்டுதல் - வறளுதல் . 
கொள்ளி , நில நடுக்கம் முதலியன ; உறண்டை - முருட்டுத்தனம் ; தொந்தரவு 
நுண்ணறிவு . 

செய்கை ; கெட்ட நாற்றம் . 
உற்பிச்சம் - நால்வகைத் தோற்றத்துள் ஒன்று , உறத்தல் - கிள்ளியெடுத்தல் ; 

பிளத்தல் ; 
வேர் முதலியவற்றினின்றும் அழுத்துதல் ; உறிஞ்சுதல் ; சிறிதாதல் ; 
தோன்றுவன . 

செறிதல் ; ஒட்டக் கறத்தல் ; முற்றுங்கவர்தல் . 
உற்பிரேட்சை - தற்குறிப்பேற்ற அணி . 

உறந்தை - உறையூர் . 
உற்பீசம் - காண்க : உற்பிச்சம் . 

உறப்பு - செறிவு . 
உற்றது - நேர்ந்தது , நிகழ்ந்த செயல் ; உண்மை ; உறமுறையார் - காண்க : உறவின் முறையார் . 
இடுக்கண் . 

உறல் - அடைகை ; உறவு ; 

பரிசம் 

உறுதல் ; 
உற்ற துரைத்தல் - எண்வகை விடைகளுள் ஒன்று ,, பொருந்தல் ; கிட்டல் ; வருதல் ; அடைதல் ; 
தனக்கு நேர்ந்துள்ளதைக் கூறும் முகத்தால் அணைதல் . 
மறுப்பதைத் தெரிவிக்கும் விடை . 

உறவன் - உறவுடையவன் . 


உற்பன்னம், } - பிறப்பு : 


வித்து 


உறவாக்குதல் 


180 


உறுதிமொழி 


உற 


உறவாக்குதல் 

வி 

னனாகச் செய்தல் ; | உறிஞ்சுதல் - வாய்க்குள் இழுத்தல் ; மூக்கால் 
சமாதானப்படுத்துதல் . 

உறிஞ்சுதல் ; உள்ளிழுத்தல் , உள்ளே வாங்கல் . 
உறவாடுதல் -- உறவு கொண்டாடுதல் ; நட்புச் உறிதல் - உறிஞ்சுதல் , உள்ளே வாங்கல் . 
செய்தல் . 

உறியடி - கண்ணன் பிள்ளைப் பருவத்தில் உறி 

வெண்ணெய் 
உறவாளி - உறவாகக் கொண்டவன் , உறவினன் . 

எடுத்ததைக் கொண்டாடுந் 
உறவி -- எறும்பு ; உறவு ; உயிர் ; உலைக்களம் ; திருநாள் . 
நீர் ஊற்று ; கிணறு ; மலைமுருங்கை . 

உறு - மிகுதி ; மிக்க ; பகை ; போர் . 
உறவின்முறையார் - உறவினர் , சுற்றத்தார் . உறுக்காட்டம் , ) உறுக்குதல் , அதட்டு தல் ; 

பேசும் 

உறுக்கிப் 
உறவு - உறுகை ; பொருத்தம் ; சேர்க்கை ; உறுக்காட்டியம் ) 

முறை , 

அதிகாரம் செலுத்துகை . 
சம்பந்தம் ; சுற்றம் : நட்பு ; ஒற்றுமை ; 
விருப்பம் . 

உறுக்கு - அதட்டுகை , அதட்டு . 
உறவுகலத்தல் - புதிய உறவு உண்டாதல் ; உறவு உறுக்குதல் - அதட்டு தல் ; சினத்தல் ; ஒறுத்தல் ; 

தாண்டுதல் . 
பாராட்டுதல் ; இனத்தாருடன் சேர்ந்திருத்தல் . 

உறுகண் - துன்பம் ; நோய் ; வறுமை ; அச்சம் . 
உறவுமுரிதல் - நட்புக் கெடுதல் . 

உறுகணாளன் - வறிஞன் ; தீவினையாளன் . 
உறவுமுறை - ஒருவர்க்கொருவர் 

உள்ள 

உறுகோள் - நிகழ்ச்சி , சம்பவம் ; பற்றுக்கோடு . 
தொடர்பு . 

உறுசுவை - சாராலங்காரம் , பல இன்கவிகளின் 
உறழ்கலி - கலிப்பாவகை . 

பிழிவாய் ஒரு பொருளை உயர்த்திக் கூறல் . 
உறழ் குறித்தல் - வாது செய்யக் கருதல் . 

உறுத்தல் - உறுத்துதல் ; மிகுக்கை ; ஒற்றுகை . 
உறழ்ச்சி - உறழ்வு , மாறுபாடு , திரிதல் ; 

உறுத்தருதல் - நெருக்கு தல் . 
பெருக்கல் . 

உறுத்துதல் - உண்டாக்குதல் ; அமைத்தல் ; 
உறழ்தல் - ஒத்தல் ; மாறுபாடு ; விகற்பித்தல் ; 

அடைவித்தல் ; ஒற்றுதல் ; பதித்தல் ; நாட்டு தல் ; 
செறிதல் ; பெருக்குதல் ; மிகுதல் ; திரிதல் ; 

அழுத்துதல் ; வருத்துதல் ; மிகுத்தல் ; 
இடையிடுதல் ; உவமித்தல் ; வீணையில் ஒரு விரித்தல் ; செலுத்துதல் ; பொருத்துதல் ; 
நரம்பை விட்டு ஒரு நரம்பைத் தெறித்தல் ; சேர்த்தல் ; சீறுதல் . 
எண் கூட்டிப் பெருக்கல் ; எதிராதல் . 

உறுத்தை - அணில் . 
உறழ்ப்பு - காந்தார பஞ்சமம் ; நெருக்கம் . 

உறுதல் - உண்டாதல் ; மி குதல் ; 

சேர்தல் ; 
உறழ்பொரு - உவமையினும் பொருளை மிகுத்துக் 

இருத்தல் ; பொருந்தல் ; கூடல் ; நேர்தல் ; 
கூறும் ஒப்புமை வகை . 

பயனுறல் ; கிடைத்தல் ; வருந்தல் ; தங்கல் ; 
உறழ்பொருள் - ஒப்பு மாறுபடக் சுடறுவது ; 

அடைதல் ; நன்மையாதல் ; உறுதியாதல் ; 
ஒப்புமை கூறாது மாறுபடக் கூறப்படும் நிகழ்தல் . 
பொருள் . 

உறுதி - திடம் ; திரம் ; வலிமை ; நன்மை ; 
உறழ்வு - உறழ்ச்சி ; மாறுபாடு , பகை ; 

போர் ; 

இலாபம் ; கல்வி ; மேன்மை ; சன்மார்க்க 
இடையீடு ; ஒப்பு ; செறிவு , காலம் ; எண் 

உபதேசம் ; உறுதி ; தளராமை ; ஆட்சிப் 
பெருக்குகை ; உணர்வு . 

பத்திரம் ; பிடிவாதம் ; விடாப்பிடி ; பற்றுக் 
உறழ - ஓர் உவமவுருபு . 

கோடு ; நல்லறிவு ; வழக்கின் திடம் ; பயன் . 
உறன் முறை - உறவு முறை , உறவுமுறைத் உறுதிக்கட்டுரை - கழறல் , இடித்துக் கூறுகை . 
தன்மை . 

உறுதிச்சீட்டு - உறுதிப்படுத்தி எழுதித் தரும் 
உறாதவன் - நொதுமலன் , பகையும் நட்பும் 
இல்லாதவன் . 

உறுதிச்சுற்றம் - உற்ற துணைவர் . 
உறாமை - பொருந்தாமை ; விருப்பு வெறுப் 

உறுதிச்சொல் - உறுதிமொழி ; நல்லுபதேசம் ; 
பின்மை ; தகாத செய்கை . 

கண்டிப்பு , இடித்துரை . 
உறார் - பகைவர் . 

உறுதிப்படுதல் - நிலைப்படுதல் ; பலப்படுதல் ; 

சாதன முடித்தல் 
உறாவரை - முற்றூட்டு ; பிறர் உள்ளே வாராத 
எல்லையை உடைய நிலம் . 

உறுதிப்பத்திரம் - எழுத்துறுதி , உறுதிச் சீட்டு ; 

நம்பிக்கைப் பத்திரம் . 
உறாவுதல் - சோர்தல் ; வருத்தம் . 

உறுதிப்பாடு - திடம் , வல்லமை ; வாக்குறுதி . 
உறி - பண்டங்களை வைக்கத் தொங்கவிடும் உறுதிப்பொருள் - கடவுள் ; அறிவு ; உண்மைப் 
கயிறு ; தூக்கு . 

பொருள் ; நன்மை பயக்கும் பொருள் . 
உறிக்கா - இரு பக்கமும் உறி தொங்கிய காவடி . உறுதிமொழி - உறுதிச்சொல் ; பிரமாணமாகச் 
உறிச்சமணர் - சமணமுனிவருள் ஒரு சாரார் . சொல்லும் வார்த்தை . 


ஆவணம் . 


உறுதியோர் 


181 


உன்மத்தகம் 


பாலை 


உறுதியோர் - தூதர் . 

உறுவலி - மிக்க வலிமை ; மிக்க வலிமையுடை 
உறு துணை - உற்ற துணை ; 

உற்ற துணை ; பெருந்துணை ; யவன் . 
நம்பிக்கையான துணை . 

உறுவன் - அடைந்தோன் ; மிக்கோன் ; எதிர்த்து 
உறுநன் - சேர்ந்தவன் . 

நிற்போன் ; பெரியோன் ; முனிவன் ; அருகன் ; 
உறுப்படக்கி - ஐந்துறுப்புகளையும் அடக்குகின்ற உறுவேன் என்னும் பொருள்படும் 

ஒரு 
ஆமை . 

தன்மை வினைமுற்று . 
உறுப்பணங்கெட்டவன் உறுப்புக் குறை உறுவித்தல் - பொருத்துதல் ; நுகர்தல் , 
யுடையவன் ; மூடன் . 

உறை - பெருமை ; நீளம் ; உயரம் ; பொருள் ; 
உறுப்பறை - உறுப்புக் குறைந்தவன் ; உறுப்புக் மருந்து ; உணவு ; வெண்கலம் ; பெய்யுறை ; 
குறைவு . 

ஆயுதவுறை ; நீர்த்துளி; மழை ; காரம் ; 
உறுப்பா - கப்பல் கட்டுதற்குப் பயன்படும் போர்வை ; உறுப்பு ; இருப்பிடம் ; பாலிடு 
மரவகை . 

பிரை ; ஓர் இலக்கக் குறிப்பு ; வாழ்நாள் ; 
உறுப்பில் பிண்டம் - உறுப்புக்குறை எட்டனுள் துன்பம் ; கிணற்றின் அடியில் வைக்கும் மர 
ஒன்று , உறுப்பற்ற தசைத்திரள் , கருவில் வளையம் ; பொன் ; பாம்பின் நச்சுப்பை . 
வடிவுறுமுன் சிதைந்த பிண்டம் . 

உறைக்கப் பார்த்தல் - உற்றுநோக்குதல் . 
உறுப்பு - சினை , அவயவம் ; உடல் ; நெருக்கம் ; | உறைக்கிணறு - சுடுமண் உறையிட்ட கிணறு . 
பங்கு ; மிகுதி ; மரக்கொம்பு ; மேல்வரிச் உறைகாலம் - மழைக்காலம் ; வாழ் நாள் . 
சட்டம் ; காணியாட்சிப் பத்திரம் ; 

உறைகுத்துதல் - பாலுக்குப் பிரைமோர் இடுதல் . 
யாழ்த்திறம் ; உடல் அழகு . 

உறைகோடுதல் - பருவமழை பெய்யாது ஒழிதல் , 
உறுப்புத்தோல் - பூணூலிற் கட்டிய மான்தோல் . பெய்யவேண்டும் காலத்து மழை பெய்யாமை . 
உறுப்புள்ளவன் - உடல் அழகுள்ளவன் ; ஒழுக்க உறைச்சாலை - மருந்தகம் , மருந்துச் சாலை . 
முள்ளவன் ; திறமையுடையவன் . 

உறைத்தல் - துளித்தல் ; பெய்தல் ; உதிர்தல் ; நீர் 
உறுபு - பாலை யாழ்த்திறம் ; செறிவு ; மிகுதி . சொரிதல் ; உறுதியடைதல் ; தாக்கிப் பயன் 
உறுபூசல் - கை கலந்த போர் .. 

விளைத்தல் ; மோதுதல் ; மிகுதல் ; அதட்டு தல் ; 
உறுபொருள் - தானே வந்தடையும் பொருள் ,, அமுக்குதல் ; ஒத்தல் ; காரமாயிருத்தல் ; உறுத் 
உடையார் இல்லாமையால் 

ஒருவனுக்குக் தல் ; எரிதல் ; அழுந்தல் . 
கிடைக்கும் பொருள் , வைத்தார் இறந்துபோக உறைதல் - தோய்தல் ; தங்குதல் ; வாழ்தல் ; 
நெடுங்காலம் மறைந்து கிடந்ததும் தாயத்தார் ஒழுகுதல் ; இறுகுதல் ; செறிதல் ; உறுதியாதல் . 
பெறாததுமாகிய பொருள் . 

உறைநாழி - வெட்டியான் மானியம் . 
உறும்பு - உலர்ந்த கரம்பை ; மண்ணின் 

மண்ணின் கூரிய 

உறைப்பன் - வலியன் , திண்ணியன் . 
சிறு கட்டி , 

உறைப்பு - காரம் ; எரிவு ; சுவைக் 

கூர்மை ; 
உறும்புதல் - உறுமுதல் .. 

அழுத்தம் ; வாய்ப்பு ; கொடுமை ; வேதனை ; 
உறுமால் , ) உருமால் , தலைச்சாத்து , தலைச் 
உறுமாலை ) 

மழைபெய்தல் ; தாக்குதல் ; மிகுதி ; பதிவு ; 
தலைப்பாகை ; மேல் 
வேட்டி . 

உறுதி . 
உறுமி -- ஒருவகைத் தோற்கருவி , பறை . 

உறைபதி - உறைவிடம் , இருப்பிடம் . 
உறுமுதல் - உறுமென்று ஒலித்தல் ; முறுமுறுத் 

உறைபோதல் - உறையிட முடியாதொழிதல் ; 
குமுறுதல் ; சினத்தல் ; இரைதல் ; 

எண்ண முடியாது போதல் . 
முழங்குதல் ; எழும்புதல் . 

உறைமோர் - பாலில் இடும் பிரைமோர் . 
உறுவது - வரற்பாலது ; இலாபம் ; ஒப்பது ; உறையல் - பிணக்கு , மாறுபாடு . 
தருவது . 

உறையுள் - உறைகை ; தங்குமிடம் ; வீடு ; நாடு ; 
உறுவது கூறல் எண்வகை விடையுள் ஒன்று , 

துயிலிடம் ; மக்கட்படுக்கை ; ஊழி ; உறை 
ஒன்றைச் செய்வாயா 

வினாவியவ காலம் , ஆயுள் , வாழ்நாள் . 
னிடத்து நேர்வது கூறுமுகத்தால் மறுப்பதைத் உறைவி - உறைபவள் . 
தெரிவிக்கும் விடை . 

உறைவிடம் - இருப்பிடம் , வாழுமிடம் ; 
உறுவது தெரிதல் -- பின்வருவன அறிதல் என்னும் பொருள்கள் இருக்கும் இடம் , களஞ்சியம் . 
வணிகர் குணம் . 

உறைவு - தங்குகை ; சிறு குகை ; உறைதல் ; 
உறுவரர் - தேவர் . 

இருப்பிடம் . 
உறுவல் - உறுவேன் என்னும் பொருள்படும் ஒரு உன்மணி - உயர்ந்த மணி . 
தன்மை வினைமுற்று ; துன்பம் . 

உன்மத்தகம் - ஊமத்தை . 


} 


சீலை , 


தல் ; 


என்று 


உன்மத்தகி 


182 


ஊச்சு 


} 


தானம் . 


உன்மத்தகி - குறிஞ்சாக்கொடி . 

உன்னம் - நினைவு , கருத்து ; தியானம் ; மனம் ; 
உன்மத்தம் - மயக்கம் ; வெறி , பைத்தியம் ; காமன் நிமித்தம் குறிக்கும் ஒரு மரம் ; அன்னம் ; 
கணைகளுள் ஒன்றன் செயல் ; ஊமத்தை . 

நீர்வாழ் பறவை ; தசை பிடுங்குங் குறடு ; 
உன்மத்தன் - பித்தன் , வெறியன் ; மயக்க அபிநயக்கைவகை . 

உன்னயம் - உயர்த்துகை ; 
முடையோன் . 

உயர்வு ; குதிரை 
உன்மத்தை - காண்க : ஊமத்தை . 

சாத்திர நூல்களுள் ஒன்று . 
உன்மதம் - மதிமயக்கம் ; மிக்க காமம் . 

உன்னல் - நினைத்தல் ; ஆராய்வாக நினைத்தல் ; 
உன்மனி , உடலிலே உள்ள 

சிந்தித்தல் ; விரைந்தெழும்புதல் ; மனம் . 
யோகத் 

ஒரு 
உன்மனை 

உன்னலர் - பகைவர் . 
உன்மாதம் - மயக்கம் ; வெறி . 

உன்னாயங்கொடி - ஒரு கொடிவகை . 
உன்மானம் - நிறுக்கை ; பொருள்களை நிறுத்துப் உன்னி - குதிரை ; அழிஞ்சில் ; செடிவகை ; 
பார்த்து அளவிடல் . 

தியானத்திற்குரிய பொருள் . 
உன் முகம் - முன்னோக்குதல் ; மேல்நோக்கிய உன்னித்தல் - உயர்தல் ; தியானித்தல் . 
முகம் , மேல் நோக்கம் ; அண்ணாந்து பார்க்கை ; உன்னிப்பு - கவனிப்பு ; ஊகிப்பு ; அறிவுக்கூர்மை ; 
ஒன்றிற் கருத்தாயிருக்கை ; அனுகூலமாய் குறிப்பு ; உயரம் ; முயற்சி ; மதிப்பு . 
இருத்தல் . 

உன்னியம் - ஒற்றுமை ; உரிமை , சொந்தம் . 
உன்முகன் , 1 

உன்னியர் - சுற்றத்தார் , உறவினர் . 
உன்முகி } - கருத்தாயிருப்பவன் . 

உன்னு - விரைந்தெழும்புகை ; இழுக்கை . 
உன் மேதை - கொழுப்பு ; புலால் . 

உன்னுதல் - நினைத்தல் ; பேச வாயெடுத்தல் ; 
உன்மை - தசை பிடுங்குங் குறடு . 

எழும்புதல் ; முன்னங்கால் விரலையூன்றி 
உன்னதம் - உயர்ச்சி ; மேன்மை . 

நிமிர்தல் , 
உன்னநிலை - போர்க்குமுன் உன்னமரத்தால் உனகன் - இழிந்தவன் . 
நிமித்தம் அறியும் புறத்துறை . 

உனினம் - சிறுபூளை . 


ஊ 


ஊ 


ஊகி 


ஆறாம் உயிரெழுத்து ; நெட்டுயிரெழுத்துள் ஊகனம் - நியாயஞ் சொல்லுகை ; 

காரணங் 
ஒன்று ; வினையெச்ச விகுதியுள் ஒன்று ; காட்டுகை ; ஊகம் ; துணிபு . 
ஓரொலிக்குறிப்பு ; கைக்கிளை என்னும் இசை ஊகனி - துடைப்பம் . 
யின் எழுத்து ; ஊன் , இறைச்சி ; உணவு . ஊகாஞ்சிதம் - தற்குறிப்பேற்றவணி , ஒரு பொரு 
ஊக்கப்பாடு - ஊக்கங்கொள்கை . 

ளிடத்து 

இயல்பாக நிகழும் தன்மையை 
ஊக்கம் - உள்ளக் கிளர்ச்சி , மனவெழுச்சி ; ஒழித்துக் கவிஞன் அதற்கு வேறோர் ஏதுவைக் 
உள்ளத்தின் மிகுதி ; 

முயற்சி ; 

வலிமை ; கற்பித்து உரைத்தல் . 
உயர்ச்சி ; மேற்கொண்ட எண்ணம் ; உண்மை . ஊகாமுள் - ஊகம் புல்லின் முள் . 
ஊக்கல் - முயலுகை ; மிகுதி . 

ஊகாரம் - ஊ என்னும் எழுத்து . 
ஊக்கலர் - முயற்சியுடையவர் . 

ஊகிப்பவன் ( ள் ) ; நுண்ணறிவுடைய 
ஊக்கு - ஊக்கம் , முயற்சி ; கொக்கி . 

வன் ( ள் ) . 
ஊக்கு ( வி ) - முயல் ; எழுப்பு ; ஏறு . 

ஊகி ( வி ) - நினை , எண்ணு , உத்தேசி . 
ஊக்குணா - நிலப்பனை . 

ஊகித்தல் - உத்தேசித்தல் ; தருக்கித்து ஆராய் 
ஊக்குதல் - ஆட்டு தல் ; நெகிழ்த்துதல் ; தப்புதல் ; தல் ; ஆலோசித்தல் ; ஆராய்ந்தறிதல் . 
ஆர்வமூட்டு தல் ; முயலுதல் ; 

கற்பித்தல் ; 

ஊகம் , யூகை ; கல்வி . 
நினைத்தல் ; ஏறுதல் ; நோக்குதல் . 

ஊங்கண் - உவ்விடத்து , முன்பு . 
ஊகடன் - முருங்கைமரம் ; முருங்கை ; காட்டு ஊங்கணோர் - முன்னுள்ளோர் . 
முருங்கை , 

ஊங்கு - சிறந்தது ; மிகுதி ; முன் ; உவ்விடம் ; 
ஊகத்தாதனம் - யோகாசனவகை . 

விசேடம் . 
ஊகம் - எண்ணி அறிதல் ; ஆராய்ச்சி ; நினைவு ; | ஊங்குதல் - ஆடுதல் . 
தியானம் ; படைவகுப்பு ; குரங்கு ; கருங்குரங்கு ; ஊச்சில் - தசைநோய் . 
புலி ; ஒரு புல்வகை ; ஊமத்தை ; நீதி . 

ஊச்சு - அச்சம் . 


ஊகை 


ஊச்சுதல் 


183 


ஊடுதாக்குதல் 


காளி 


இடும் 


மை 


- 


ஊச்சுதல் - உறிஞ்சுதல் . 

ஊட்டித்தல் - தாளியடித்தல் ; வயலை மட்டஞ் 
ஊசரம் - உவர் நிலம் ; உவர்மண் . 

செய்தல் . 
ஊசல் - அசைவு ; ஊஞ்சல் ; மனத்தடுமாற்றம் ; | ஊட்டிமரம் - தேட்கொடுக்கிப் பூண்டு . 
பதனழிதல் ; ஒரு சிற்றிலக்கிய வகை ; ஊசற் ஊட்டு - உண்பிக்கை ; உணவு ; ஊட்டுங் கவளம் ; 
பருவம் ; கலம்பக உறுப்புகளுள் ஒன்று ; ஊழல் ; 

முதலிய தெய்வங்களுக்கு 
கடும்பற்றுள்ளம் , இவறல்.. 

படையல் . 
ஊசல்வரி - ஊஞ்சற் பாட்டு . 

ஊட்டுணை தலையாட்டம் . 
ஊசலாடுதல் - ஊஞ்சலாடுதல் ; அசைதல் ; ஊசல் ஊட்டுதல் - உண்ணல் ; உண்பித்தல் ; வாயிலிடு 
போல முன் பின் அசைந்து இருதலைப்பட்டு தல் ; புகட்டுதல் ; கன்று பால் குடித்தல் ; சாய 
நிற்றல் ; அடிக்கடி போக்குவரத்தாயிருத்தல் . மேற்று தல் ; அகிற்புகை , செம்பஞ்சு, 
ஊசா - மூக்குத்திக் கொடி . 

முதலியன ஊட்டுதல் ; நினைப்பூட்டுதல் ; 
ஊ சாட்டம் - உலாவித் திரிகை ; ஊசலாட்டம் ; நுகரச் செய்தல் . 
களவு . 

ஊட்டுந்தாய் - ஐவகைத் தாயருள் ஒருத்தி , 
ஊசாடுதல் ஊசலாடுதல் ; உலாவித் திரிதல் . சோறூட்டுபவள் . 
ஊசாலி மீன்பிடி கூடை . 

ஊட்டுப்புரை - உணவளிக்கும் சாலை . 
ஊசி - இழைவாங்கி ; துணி தைக்கும் 

ஊசி ; ஊட்டுவான் சமையற்காரன் . 
எழுத்தாணி ; குண் டூ சி ; நிறைகோலின் ஊடகம் ஊடே , இடையில் ; விடியற்காலம் ; 
நடுமுள் ; கடிகாரத்தின் முள் ; கூர்மை ; ஒரு கடல் மீன் வகை . 
சிறுமை ; ஊசிப்பொறி ; குயவர் மட்கலத்தை | ஊட்டித்தல் - களை போக்கவும் கிளைத்தற்காகப் 
அறுக்கும் கருவி ; வடதிசை . 

பயிரைக் கலப்பிக்கவும் கலப்பையை மேலே 
ஊசிக்கண் சிறு கண் . 

கட்டி உழுதல் . 
ஊசிக்கப்பல் - புகையிலைவகை .. 

ஊடணம் - கருமிளகுகொடி ; சுக்கு . 
ஊசிக்களா - முள்ளுக் களாச்செடி . 

ஊடணை - திப்பிலி . 
ஊசிக்காது - ஊசித்துளை; நுனித் தறியும் ஊடரம் - பூவழலை , உவர்நிலம் . 
செவிப்பயன் . 

ஊடல் ஊடுதல் , தலைவன் 

தலைவியருள் 
ஊசிக்காந்தம் - இரும்பிழுக்குங் காந்தக்கல் . 

உண்டாகும் பிணக்கு , பொய்ச் சினம் ; 
ஊசிக்காய் - ஒருவகைத் தேங்காய் . 

பகைத்தல் ; வெறுத்தல் . 
ஊசிக்கால் - மச்சுக்கால் ; நடுக் குத்துக்கால் . 

ஊடறுத்தல் - ஊடுருவுதல் , நடுவே புகுந்து 
ஊசித் தூற்றல் - சிறு மழை . 

செல்லுதல் ; வழக்குத் தீர்த்தல் ; இடையில் 
ஊசித்தொண்டை ஊசி போல ஒடுங்கிய அடைத்தல் . 
தொண்டை , சிறு தொண்டை . 

ஊடாட்டம் - பழகுகை , பலகாற் பயிலுகை . 
ஊசிப்புழு - ஒருவகைப் புழு . 

ஊடாடுதல் - நடுவே திரிதல் ; பலகாற் பயிலுதல் ; 
ஊசிமல்லிகை - ஒரு மல்லிகைவகை ; முல்லை . 

கலத்தல் ; கலந்து பழகுதல் ; பெருமுயற்சி 
ஊசிமிளகாய் கொச்சி 

மிளகாய் , காந்தாரி 

செய்தல் . 
மிளகாய் . 

ஊடான் - கடல் மீன் வகையுள் ஒன்று . 
ஊசிமுல்லை காண்க : ஊசிமல்லிகை . 

ஊடு - உள் ; நடு , இடை ; நெசவின் தார் நூல் ; 
ஊசியோடுதல் - ஊசித் தையல் செல்லுதல் . 

ஏழனுருபு ; குறுவையும் ஒட்டடையும் கலந்து 

விதைத்துச் செய்யும் சாகுபடி . 
ஊசிவெடி - பட்டாசு வெடிவகை . 
ஊசிவேர் - சிறுவேர் , சல்லிவேர் . 

ஊடு ( வி ) - பிணங்கு ; பிரி ; பகைகொள் ; வெறு . 
ஊசுதல் - சீவுதல் ; தைத்தல் ; அழுகுதல் ; சுவை 

ஊடு சாகுபடி - இருவகைத் தவசங்களைக் கலந்து 

பயிரிடுகை . 
கெடுதல் : நாறுதல் . 

ஊடு செல்லுதல் - நடுவில் போதல் , 
ஊஞ்சல் - ஊசல் ; ஊஞ்சற்பாட்டு . 

இடையே 

போதல் . 
ஊஞ்சற்பாட்டு - ஊஞ்சலாடும்போது 

மகளிர் 

ஊடுதட்டு - இருவர் வேலையினிடையே 
பாடும் பாட்டு . 

இடையிற் புகுந்து பெறும் ஊதியம் . 
ஊட்டம் - உண்டி , உணவு ; செழிப்பு . 

ஊடுதல் - புலத்தல் ; வெறுத்தல் ; பிணங்குதல் ; 
ஊட்டல் உண்பிக்கை ; ஊட்டுதல் , அடை 

ஊடுருவு தல் . 
விக்கை , கன்று முதலியன பால் குடித்தல் . 

ஊடுதாக்குதல் - பின்னிடாமல் எதிர்நிற்றல் ; 
ஊட்டி - உணவு ; மழை ; குரல்வளை ; பறவை 

ஆற்றலை ஆராய்ந்து பார்த்தல் ; இரண்டு 
விலங்குகளின் தீனி . 

பொருள்களின் வலியை ஒப்பிடுதல் . 


ஊடுபற்றுதல் 


184 


ஊம்புதல் 


ஊண் 


உண 


ஊணா 


ஊடுபற்றுதல் - உள்ளே பற்றியெரிதல் , விளக் ஊதற்காற்று - ஊதைக் காற்று , பனிக்காலத்துக் 
கினுள் படர்ந்து எரிதல் . 

குளிர்காற்று . 
ஊடுபோக்குதல் - ஊடுருவச் செய்தல் , இடையே ஊதா - செம்மை கலந்த நீல நிறம் , மங்கல் நிறம் . 
போகச் செய்தல் ; நடுவறுத்தல் ; வழக்குத் | ஊதாங்குழல் - நெருப்பூதுங் குழாய் . 
தீர்த்தல் . 

ஊதாம்பை - காற்றூதல் , பலூன் . 
ஊடுருவுதல் - ஊடறுத்தல் ; நுழைதல் ; துளைத் | ஊதாரி - வீண் செலவுக்காரன் , 

செல்வத்தை 
தல் ; இடையிற் புகுந்து செல்லுதல் . 

வீணாய் அழிப்போன் ; பயனிலி . 
° டூடே - இடையிடையே ; அடிக்கடி ; இங்கு ஊதாரிபடுதல் - கேடுறுதல் . 
மங்கும் ; அப்போதைக்கப்போது . 

ஊதிகை - முல்லைக்கொடி . 
ஊடை - தார் நூல் ; 

ஆடையின் குறுக்கிழை ; ஊதிப்பார்த்தல் - மந்திரித்தல் ; 

புடமிட்டுச் 
மணமான இளம் பெண் . 

சோதித்தல் . 
ஊடையம் நீரரண் . 

ஊதிப்போடுதல் - எளிதில் வெல்லுதல் . 
உண்கை ; 

உணவு ; ஆன்மாவின் இன்ப ஊதியம் - இலாபம் ; கல்வி ; பயன் . 
துன்ப நுகர்வு . 

ஊதிலி - பாம்பாட்டிகள் ஊதும் மகுடிக் குழல் ; 
ஊண் சாலை அன்ன சாலை . 

குழந்தைகள் ஊதும் கருவி . 
ஊண்டழல் - வயிற்றுத் தீ . 

ஊது - ஊதுகுழல் ; வண்டு . 
ஊண்பாக்கு 

உணவுண்டபின் தின்னும் வெற் ஊது ( வி ) - வாயால் ஊது ; வீங்கு ; வீசு . 
றிலை பாக்கு . 

ஊதுகட்டி - சொக்கவெள்ளி, தூய வெள்ளி . 
ஊணம் - ஒரு நாடு . 

ஊதுகணை கணைநோய்வகை , குழந்தைகள் 
ஊணன் -- மிகவுண்போன் ; 

நாட்டான் ; நோய்வகை . 
மிலேச்சன் . 

ஊதுகரப்பான் - குழந்தைகளுக்கு வரும் 
சடைச்சிமரம் . 

வகைக் கரப்பான் நோய் . 
ஊணி - உணவு கொள்பவன் ( ள் ) ; நட்டு வைக்கும் ஊதுகாமாலை காமாலை நோய்வகை . 

சிறு கோல் ; மாடு முதலியன கட்டும் சிறு தறி . ஊதுகுழல் - ஊதும் இசைக்குழல் ; நெருப்பூதுங் 
ஊணிக்கம்பு - கட்டை வண்டியின் இரு பக்கத்தும் 

குழாய் . 
ஊன்றப்படும் கம்புகள் . 

ஊதுகொம்பு - ஊதிடு கொம்பு ; கொம்பு 
ஊணுதல் - ஊன்றுதல் , நடுதல் ; 

வாத்தியவகை . 
கொடுத்துப் பேணுதல் . 

ஊதுதல் - குழாய் முதலியவற்றை ஊதுதல் ; 
ஊத்தங்காய் - புதைத்துப் பழுக்கவைத்த காய் . தீயெரிய ஊதுதல் ; புடம்போடுதல் ; விளக்கு 
ஊத்தப்பம் - அப்பவகை . 

முதலியன அணைய ஊதுதல் ; காற்று நொய் 
ஊத்தம் - வீக்கம் ; காய்களைப் பழுக்க வைக்கப் தாய் வீசுதல் ; நோவு தீர ஊதுதல் ; வண்டு 
புதைத்தல் . 

முதலியன ஒலித்தல் ; துருத்தியால் காற்றை 
ஊதுவகை ; காகளத் தொனி; 

எழுப்புதல் ; பொருமுதல் ; 

வீங்கல் ; 
குழந்தைகள் ஊதும் விளையாட்டுப் பொருள் ; பொருத்தல் ; துளைத்தல் ; நுகர்தல் . 
உடம்பு ஊஊதுதல் . 

ஊதுமாக்கூழ் - ஓர் இனிப்புக் கூழ் . 
ஊத்தை – அழுக்கு , உடம்பில் சேரும் அழுக்கு ; ஊதுமாந்தம் - குழந்தைகளுக்கு மாந்தத்தால் 
பல்லில் சேரும் அழுக்கு ; நாற்றம் ; புலால் . 

வயிறு விம்மும் நோய் . 
ஊத்தைக்குடியன் - ஒரு பிசாசு . 

ஊதுவத்தி - மணப் பொருளாகிய குச்சி ; 
ஊத்தைநாறி - தீநாற்றமுடையவன் ( ள் ) ; பீநாறி சாம்பிராணித் திரி . 
மரம் , 

ஊதுவழலை - ஒரு பாம்புவகை . 
ஊத்தைப்பிணம் - நாறிய பிணம் . 

ஊதுவாரம் - வெள்ளி . 
ஊதம் - யானைக் கூட்டம் ; போர் செய்ய ஊதுவிரியன் - தீண்டுவதனால் உடம்பை வீங்கச் 

அழைத்தல் , போருக்கு வருமாறு கேட்டல் . செய்யும் ஒருவகை விரியன் பாம்பு . 
ஊதல் - குளிர்காற்று ; வீக்கம் ; வாதரோகம் ; ஊதை - காற்று ; குளிர்காற்று , வாடைக்காற்று ; 
ஆரவாரம் ; மிகுதி ; ஊதுகருவி . 

. 

வாதநோய் . 
ஊதல் போடுகை, புகைபோட்டுப் பழுக்கச் ஊந்து - கச்சோலம் , ஒருவகை மணப்பண்டம் . 
ஊதல் போடுதல் செய்தல் ; பெருச்சாளி ஊபம் - போரின் அணி ; குறைத்தலையுடல் . 
போன்றவை பொந்தினின்றும் வெளியேறப் 

ஊமை ; மவுனம் . 
புகைமூட்டுதல் . 

ஊம்புதல் - சூப்புதல் , சப்புதல் . 


உணவு 


ஊத்து 


ஊம் 


- 


ஊமச்சி 


185 


ஊர்த்துவ தாண்டவம் 


ஊமத்து , 


விளை 


1 


ஊமச்சி - ஊமைப்பெண் ; ஒருவகை நத்தை . ஊமைவெயில் - மேக மூட்டகாலத்தில் உறைக்கும் 
ஊமணை - பேசுந்திறனற்றவர் ; அழகற்றது . 

வெயில் . 
ஊமணைச்சட்டி - சூளையில் நன்றாக வேகாத ஊய்தல் - பதனழிதல் , ஊசுதல் . 
சட்டி . 

ஊர் - கிராமம் , மக்கள் சேர்ந்து வாழும் இடம் ; 
ஊமணைச்சி - அழகில்லாதவள் . 

இடம் ; ஊரிலுள்ளோர் ; சந்திரசூரியரைச் 
ஊமத்தங்கூகை ஊமைக்கோட்டான் . 

சூழ்ந்த பரிவேடம் . 
ஊமத்தம் , 

ஊர் ( வி ) - தவழ் ; பரவு ; தினவுறு ; ஏறு ; 
செடிவகையில் ஒன்று ; வெள் 

ளூமத்தை ; கருவூமத்தை ; 
ஊமத்தை 

செலுத்து . 

ஊர்க்கலாபம் - மக்களுக்குள் உண்டாகும் கலகம் . 
உன்மத்தம் . 

ஊர்க்கற்செம்மை - புடமிட்ட நிலை . 
ஊமல் கிழங்கு கழிந்த பனங்கொட்டை ; பனங் 

ஊர்க்காரியம் - ஊர்ப் பொதுச்செயல் . 
கொட்டையின் புறவோடு . 

ஊர்க்காறுபாறு 

ஊர்க்காரியம் ; ஊர் 
ஊமற்கச்சி - உலர்ந்த பனங்கொட்டையின் பாதி . 

விசாரணை , ஊர் விசாரிப்பு ; அயலாருடைய 
ஊமற்கரி - பனங்கொட்டைக் கரி . 

காரிய விசாரிப்பு . 
ஊமன் ஊமையன் ; பேசத் தெரியாதவன் ; 

ஊர்க்குருவி - காண்க : அடைக்கலக் ( ங் ) குருவி . 
கூகை , கோட்டான் . 

ஊர்க்கொள்ளை - ஊரில் நடக்கும் கொள்ளை ; 
ஊமாண்டி - பூச்சாண்டி ; பிள்ளைகள் 

அதிகாரிகளின் கொடுமை ; ஊரில் பரவும் 
யாட்டுள் ஒன்று ; ஊமை ; பிச்சையெடுக்கும் கொள்ளைநோய் . 
ஊமை எனப் பொருள்படும் ஒரு வசவுச்சொல் . 

ஊர்காவல் - தலையாரி . 
ஊமாண்டிகாட்டுதல் - பிள்ளைகளை அச்சுறுத்து 

ஊர்கூடுதல் - ஊரவர் திரளுதல் . 
தல் . 

ஊர்கொலை - பகைமேற் செல்வோர் நிரை 
ஊமிள் - சிறுபூளை . 

கொள்ளுமுன் நிரைகாக்கும் காவலரைக் 
ஊமை - மூங்கைத்தன்மை , பேச இயலாமை ; கொல்லும் புறத்துறை . 
ஒலிக்குறைவு ; ஒலியின்மை ; ஒரு வாத்தியம் ; 

ஊர்கொள்ளுதல் - பரந்து ஒளிர்தல் , பரிவேடித் 
கீரி ; உறுப்புக்குறை எட்டனுள் ஒன்று . 

தல் . 
ஊமைக்கட்டி - முகங்கொள்ளாத சிலந்திக்கட்டி ; ஊர்கோலம் - காண்க : ஊர்வலம் . 
பொன்னுக்கு வீங்கி . 

ஊர்கோள் 

பரிவேடம் , சந்திர சூரியரைச் 
ஊமைக்காய் - உள்ளீடில்லாத காய் , பருப்பற்ற சூழ்ந்த ஒளிவட்டம் . 
காய் . 

ஊர்ச்சம் - ஊக்கம் ; மூச்சு ; வல்லமை ; கார்த்திகை 
ஊமைக்காயம் - முரட்டடியால் வெளியில் காயம் மாதம் . 
தெரியாது உண்டாகும் உள் வீக்கம் . 

ஊர்ச்சிதம் - உறுதி ; நிலைபேறு , நிலைப்படுதல் ; 
ஊமைக்கிளாத்தி - கடல் மீன்வகை . 

ஐயத்திற்கிடமில்லாத முடிவு . 
ஊமைக்கூறன் - ஊமையன் பேச்சு . 

ஊர்ச்சுற்று - நகச்சுற்று ; ஊருக்குப் புறம்பான 
ஊமைக்கோட்டான் - கோட்டான் ; 

பேசத்தெரி 

வெளியிடம் ; ஊரின் சுற்றுப்புறம் . 
யாமல் விழிப்பவர் . 

ஊர்சுற்றி - ஊரைச் சுற்றித் திரியும் இயல் 
ஊமைக்கோட்டான் வெயில் காண்க : ஊமை புடையது , கழுதை ; பல ஊர்களுக்கும் சென்று 
வெயில் . 

வருபவன் . 
ஊமைச்சி காண்க : ஊமச்சி ; கடல்மீன்வகை . ஊர்ணநாபி - சிலந்திப்பூச்சி . 
ஊமைத்தசும்பு - வாயில்லாத குடம் . 

ஊர்ணம் ஆடு முதலியவற்றின் மயிர் ; நூலிழை ; 
ஊமைத்தேங்காய் - நீராடாத தேங்காய் , உள்ளே 

புருவ நடுவிலுள்ள சுழி . 
ஒன்றுமில்லாத தேங்காய் . 

ஊர்த்தம் காண்க : ஊர்த்துவம் . 
ஊமைமணி - நாக்கில்லாத மணி . 

ஊர்த்தலைமை - நாட்டாண்மை . 

ஊர்த் துவகதி - மேனோக்கிச் செல்லுகை . 
ஊமையடி - அரத்தக் காயமுண்டாக்காத அடி . 

ஊர்த்துவ கலிகை - கூத்தின் உறுப்புச் செய்கை 
ஊமையன் - பேச இயலாதவன் , மூங்கையன் . 

களுள் ஒன்று . 
ஊமையெழுத்து - ஒலியற்ற எழுத்து , 

மெய் 

ஊர்த்துவ காமினி - மேல் நோக்கிச் செல்லும் 
யெழுத்து ; ஓம் என்னும் பிரணவம் . 

குதிரை . 
ஊமை விளையாட்டு - குழந்தைபோலச் சைகை ஊர்த்துவ சுவாசம் - மேல்மூச்சு . 
செய்து விளையாடுகை . 

ஊர்த்துவ தாண்டவம் - ஒரு காலை மேலே தூக்கி 
ஊமைவீக்கம் - காண்க : ஊமைக்காயம் . 

யாடும் நடனம் . 


24 


ஊர்த்துவம் 


186 


ஊருடையான் 


சை 


ஊர்த்துவம் - மேல் ; மேல்நோக்கம் ; மேற்புறம் ; ஊர்வாரியம் - சிற்றூர்ச் சபை , கிராம சபை . 
சைவபேதம் பதினாறனுள் ஒன்று . 

ஊர்வெண்பா - பாட்டுடைத் தலைவனது 
ஊர்த்துவலோகம் - மேலுலகம் . 

ஊரினைப் பத்து வெண்பாவினால் சிறப்பித் 
ஊர்த்துவாங்கம் - அரைக்கு மேற்பட்ட உறுப்பு . துரைக்கும் சிற்றிலக்கியவகை . 

ஊரண்டினார் - கள்ளி . 
ஊர்தருதல் - ஊர்தல் ; வீசுதல் ; மிகுதல் . 

ஊரணி 
ஊர்தல் - நகருதல் ; பரவுதல் ; தினவுறுதல் ; 

காண்க : ஊருணி . 

ஊரதிசயங்காட்டி - ஊரிலுள்ள அரிய பொருள் 
நெருங்குதல் ; வடிதல் ; ஏறிச் செல்லுதல் ; 

களைப் புதியோர்க்குக் காட்டுபவன் , வழி 
கழலுதல் ; ஏறுதல் . 

காட்டி . 
ஊர்தி - ஏறிச் செலுத்தப்படுவது , வாகனம் ; 

ஊரமை ஊர்ப் 

பொதுச் செயல்களை 
எருது , குதிரை , சிவிகை , வண்டி முதலிய 

நிருவகிக்கை . 
வாகனங்கள் ; விமானம் ; ஆரூடம் . 

ஊரல் - ஊர்வது ; கிளிஞ்சில் ; குளுவை என்னும் 
ஊர்நத்தம் - ஊரில் வீடுகள் கட்டுவதற்காக விடப் 

ஒரு நீர்ப்பறவை ; தினவு ; ஊறுதல் ; தேமல் 
பட்டுள்ள இடம் ; குடியிருப்பு ; ஊர் . 

வகை ; படர்தாமரை நோய் ; ஈரம் ; பசுமை ; 
ஊர்நேரின் பாட்டுடைத் தலைவனது ஊரைச் 

காய்ந்து வருகிற புண் ; உரிஞ்சல் ; ஊர்தல் . 
சிறப்பித்து நேரிசை வெண்பாவினால் பாடப் 

ஊரவர் - ஊரார் . 
படும் சிற்றிலக்கியவகை . 

ஊரற்புண் - ஆறாப்புண் , காய்ந்துவரும் புண் . 
ஊர்ப்பட்டது - மிகுந்தது . 

ஊரறுகு - அறுகுவகை . 
ஊர்ப்பன்றி - நாட்டுப்பன்றி . 

ஊரன் - மருதநிலத் தலைவன் ; சுந்தரமூர்த்தி 
ஊர்ப்பாக்கு - திருமண அழைப்புக்காக வைக்கும் 

நாயனார் . 
தாம்பூலம் . 

ஊரா 

ஊர்ப்பசு . 
ஊர்ப்பாடு - பிறருடைய வேலை . 

ஊராட்சி - ஊர் ஆளுகை ; ஒரு பழைய வரி . 
ஊர்ப்புகைச்சல் - ஊரில் கெட்ட நிமித்தமாகத் 

ஊராண்மை 

ஊரை 

ஆளும் தன்மை ; 
தோன்றும் புகை நிறம் ; ஊர் வதந்தி . 

காரியாந் தன்மை , ஒப்புரவு ; மிக்க செயல் ; 
ஊர்ப்புரட்டு - பெரும்பொய் . 

ஊரின்கண் மேம்பாடுடைமை ; பகைமேற் 
ஊர்ப்புரளி - ஊர்க்குழப்பம் ; ஊர்ப்புரட்டு , 

செல்லுகை . 
பெரும்பொய் . 

ஊராநற்றேர் - வானவூர்தி , ஆகாயவிமானம் . 
ஊர்ப்புல் - கோரைவகை . 

ஊரார் - ஊரவர் ; அயலார் . 
ஊர்ப்புலம் - ஆமணக்கு . 

ஊராளன் - ஊராட்சி செய்யும் ஓர் அதிகாரி . 
ஊர்ப்புள் - காண்க : ஊர்க்குருவி . 

ஊராளி - ஊரதிகாரி ; உழவுத் தொழில் 
ஊர்ப்பொருத்தம் - ஊர்ப்பெயரின் முதலெழுத் 

புரிவோன் ; ஒரு மலைச்சாதி ; வரிக்கூத்து 
துக்கும் குறிகேட்போன் பெயரின் முதலெழுத் 

வகை . 
துக்கும் அமையும் பொருத்தம் . 

புல்லுருவி ; சங்கு ; இளமை ; மேகம் ; 
ஊர்மச்சி காண்க : ஊமைச்சி . 
ஊர்மணியம் - ஊர் மேற்பார்வை ; ஊரை மேற் 

நத்தைவகை. 

ஊரிடுவரிப்பாடு - ஊரார் விதித்துக் கொண்ட 
பார்ப்பவன் . 

நிலவரி . 
ஊர்மன்றம் , ) ஊரிலேயுள்ள மன்றம் , ஊர்ப் 

ஊரிலிகம்பலை - ஊர்கலி கம்பலை ; ஊர்க்கலகம் . 
ஊர்மன்று பொதுவிடம் . 

ஊரின்னிசை 
ஊர்மானியம் - ஊர்ப் பொது ஊழியத்துக்காக 

தலைவனுடைய 

இன் 
விடப்பட்ட நிலம் . 

னிசை வெண்பாவினால் சிறப்பித்துரைக்கும் 
ஊர்மி 

சிற்றிலக்கியவகை . 
* அலை . 
ஊர்முகம் - படைகள் போர் செய்யுமிடம் . 

ஊரு - தொடை . 
ஊர்வசி - காண்க : உருப்பசி . 

ஊருகட்டி ஊரவை கூடுவதற்கு 
. 

மரத்தைச் 
ஊர்வரப்பன் - வெள்ளரி . 

சுற்றி அமைக்கும் திண்ணை . 
ஊர்வரை 

ஊருகால் - நத்தை ; சங்கு . 
யானை . 
ஊர்வலம் 

ஊருசன் - வைசியன் . 
வலப்பக்கமாகச் சுற்றி 

ஊருடை , 
வருதல் ; உலாவருதல் . 
ஊர்வன - எழுவகைப் பிறப்புள் ஒன்று , ஊர்ந்து 

ஊருடைமுதலியார் , - முருங்கைமரம் . 

ஊருடைமூலி 
செல்லும் இயல்புடைய உயிரிகள் . 

ஊருடையான் - ஊருக்கு உரிமையுடைய தலை 
ஊர்வாரி - ஊர்ச் சலதாரை . 

வன் ; ஊர்க்கணக்கன் . 


ஊரி 


ஊரை 


ஊ 


- 


ஊரை 


பார் . 


ஊருணி 


187 


ஊற்றால் 


ஊ 


உலக 


ஊருணி - ஊரினருக்கு உண்ணும் நீர் உதவும் நீர் | ஊழிக்காரம் - இதள் , பாதரசம் .. 
நிலை ; ஊரையடுத்த குளம் ; ஊரார் நீர் ஊழிக்கால் - ஊழிக்காற்று , உலகமுடிவுக் காலத் 
முகக்கும் குளம் . 

தில் தோன்றும் காற்று . 
ஊருணை - புருவ நடுச் சுழி . 

ஊழிக்காலம் - உலகம் அழியும் காலம் . 
ஊருத்தம்பம் - தொடையில் உண்டாகும் ஊழிக்காற்று - உலகம் அழியும் காலத்துத் 
வகை வாதநோய் . 

தோன்றும் பெருங்காற்று ; நச்சுக்காற்று . 
ஊருத்தம்பை - வாழைமரம் . 

வழித்தீ -- வடவையனல் , 

முடிவுக் 
ஊருவாரக்கொடி - வெள்ளரி . 

காலத்தில் தோன்றும் நெருப்பு . 
ஊரெழுச்சி - ஊரார் திரண்டெழுகை ; ஊர்க் ஊழிநாயகன் - உலகை அழிக்கும் கடவுள் ; ஊழிக் 
கலகம் . 

காலத்தும் அழியாது இருக்கும் இறைவன் . 
ஊரெறிதல் - ஊரைக் கொள்ளையிடுதல் .. 

ஊழிநோய் - பெருவாரிநோய் , தொற்றுநோய் . 
ஊரெறிபறை - பாலை நிலத்துப் பறை . 

ஊழிமுதல்வன் - கடவுள் . 
ஊரேறு - ஊர்ப்பன்றி ; பட்டிமாடு . 

ஊழியக்காரன் - வேலைக்காரன் ; அடியான் . 
ஊரை மலைநெல் . 

ஊழியம் - தொண்டு ; சிறைப்பட்டோர் செய்யும் 
ஊரோசம் - ஊரில் பரந்த புகழ் . 

வேலை . 
ஊலுகம் - காண்க : உலூகம் . 

ஊழியமறியல் - கடுங்காவல் . 
ஊழ் - பழைமை ; பழவினை ; தலைவிதி , பழ ஊழிய மானியம் - பொதுப்பணி செய்வார்க்காக 
வினைப்பயன் ; முறைமை ; குணம் ; தடவை ; விடப்படும் நிலம் . 
முதிர்ச்சி ; மலர்ச்சி ; முடிவு ; வெயில் ; சூரியன் ; ஊழியன் - அடிமை ; பணியாள் . 
பகை . 

ஊழியான் - நெடுங்கால வாழ்க்கையுடையான் ; 
ஊழ்குதல் - எ ண்ணு தல் ,, னைத்தல் , கடவுள் . 
தியானித்தல் . 

ஊழில் - அருவருப்பைக் கொடுக்கும் சேறு . 
ஊழ்த்தசை - புலால் . 

ஊழிலை - இலைச்சருகு . 
ஊழ்த்தல் - இறைச்சி ; முடைநாற்றம் ; நரகம் ; ஊழுறுதல் - குடைதல் . 
பருவம் ; முதிர்தல் ; பதங்கெடல் ; நினைத்தல் ; ஊழை - பித்தம் . 
உதிர்தல் ; மூடுதல் ; சிந்துதல் . 

ஊழைக்குருத்து - துளசிப்பூண்டு . 
ஊழ்த்துணை - மனைவி . 

ஊளன் - நரி ; ஆண் நரி . 
ஊழ்தல் - முதிர்தல் . 

ஊளா - நெடுவாய்மீன் . 
ஊழ்பாடு - முடிவுபடுகை . 

ஊளான் - நரி ; கடல் மீன்வகை . 
ஊழ்முறை - நியதி , வினைப்பயன்முறை . 

ஊளி - நெடுவாய்மீன் ; சத்தம் ; நாய் நரி முதலி 
ஊழ்மை - முறைமை . 

யன கத்தும் ஒலி ; பசி . 
ஊழ்விதி - பழவினைப் பயன் . 

ஊளை - நரி முதலியவற்றின் கூப்பீடு ; 
ஊழ்வினை - பழவினை ; உழுவலன்பு . 

நாற்றம் ; ஊத்தை . 
ஊழ்வினைப்பயன் - கருமபலன் . 

ஊளைக்காது - சீழ்வடியும் காது . 
ஊழகம் , ) 

ஊளையிடுதல் - நாய் நரி முதலியவை கூக்குர 
வைகறை . 

லிடுதல் . 
ஊழல் - அருவருப்பானது , ஆகாதது ; நரகம் ; 

ஊற்காரம் - கக்குதல் , வாயாலெடுத்தல் . 
தாறுமாறு ; கெட்டது ; குழப்படி செய்கை ; 

ஊற்றங்கால் - வயல் , தோட்டம் முதலியவற்றில் 
பணமோசடி செய்கை . 

நீர் வடியும்படி இடும் சிறு கால்வாய் . 
, 

ஊற்றங்கோல் - காண்க : ஊன்றுகோல் . 
ஊழலாற்றி ) 

ஊற்றம் - பற்றுக்கோடு ; அசைவின்றி நிற்றல் ; 
ஊழலித்தல் -- ப த ன ழிதல் ; அருவருத்தல் ; 

வலிமை ; மனவெழுச்சி ; மேம்பாடு ; பழக்கம் ; 
இளைத்தல் , மெலிதல் ; சோர்தல் ; நாற்ற 

இடையூறு ; கேடு ; தொடுவுணர்ச்சி ; புகழ் ; 
மடைந்து கெடுதல் . 

அறிவு . 
ஊழற்சதை - பெருகித் தளர்ந்த சதை . 

ஊற்றருகி - நீர் . 
ஊழனிலம் - சேற்று நிலம் . 

ஊற்றாணி - கலப்பையுறுப்புள் ஒன்று . 
ஊழி - முடிவுகாலம் ; யுகமுடிவு , கடல் பெருகி ஊற்றாம்பெட்டி - காண்க : ஊற்றுப்பெட்டி , 
உலகம் அழியும் காலம் ; நெடுங்காலம் ; பூமி ; ஊற்றால் - மீன் பிடிக்கும் கூடு ; கோழிக் 
விதி ; முறைமை ; வாழ்நாள் . 

குஞ்சுகளை அடைக்குங் கூடை ; உரோகிணி 
ஊழிக்காய்ச்சல் - தொற்றுக்காய்ச்சல் .. 


நாள் . 


ஊற்று 


188 


ஊனக்கண் 


பல 


வகை . 


ஊற்று - சுரக்கை ; கசிவு ; நீரூற்று ; ஊன்றுகோல் ; ஊறுகோள் - காயம் , புண் ; கொலை . 
பற்றுக்கோடு , ஆதரவு . 

ஊறுதல் - நீரூறுதல் ; கசிதல் ; செவ்வியுறுதல் ; 
ஊற்று ( வி) - ஊற்றுஎன் ஏவல் ; சிந்து ; எண்ணெ சுரத்தல் ; பெருகுதல் ; தேறுதல் ; சார 
யூற்று ; வார் ; சுர . 

மேறுதல் ; பால் முதலியன சுரத்தல் ; நீர் 
ஊற்றுக்கண் - ஊற்றுத்துளை ; நிலத்தடியில் நீர் பெருகுதல் ; மெலிந்தவுடல் தேறுதல் ; வாய் 
ஊற்றுள்ள இடம் ; கண்களிலிருந்து எப்போதும் ஊறுதல் ; 

வழியினும் பொருள் 
நீர் வடிந்து கொண்டிருக்கும் மாட்டு நோய் வந்தடைதல் ; உள்ளிறங்கல் ; நனைதல் ; இடை 

விடாது சுரத்தல் ; ஊறுகாய்ப் பதமாதல் . 
ஊற்றுக்களம் - பலரும் வந்துசேரும் இடம் . ஊறுபாடு - துன்பம் ; 

தீமை ; புண்படுகை ; 
ஊற்றுக்குழி - ஊற்றுப் பள்ளம் , நீர் ஊறுதலை காயம் ; சேதம் . 
யுடைய குழி . 

ஊறுபுண் - ஆறிவரும் புண் . 
ஊற்றுக்கோல் - காண்க : ஊன்றுகோல் . 

ஊறெண்ணெய் - உச்சியில் ஊறும் எண்ணெய் . 
ஊற்றுண்ணுதல் - நீர் ஒழுகி வடிதல் . 

ஊறை - சவ்வரிசி . 
ஊற்றுத் துளை - நீர்நிலை ; நீர் இறைக்கும் துரவு . ஊன் - தசை , இறைச்சி ; கொழுப்பு ; உடம்பு . 
ஊற்றுத் தோண்டுதல் - ஊற்று உண்டாவதற் ஊன்கணார் - மாந்தர் ; அறிவில்லாதவர் . 
காகத் தோண்டுகை . 

ஊன்செய்கோட்டம் - உடல் . 
ஊற்றுதல் - வார்த்தல் ; வடித்தல் ; வெளியே ஊன்றக்கட்டுதல் - பலப்படுத்தல் . 
விடுதல் . 

ஊன்றி - ஒரு பாம்புவகை . 
ஊற்றுப்பட்டை - நீர் இறைக்கும் பட்டை . ஊன்றிக்கேட்டல் - உன்னிப்பாய்க் கேட்டல் , 
ஊற்றுப்பறி - மடு முதலியவற்றில் மீன்பிடிக்குங் கருத்தாய்ச் செவிகொடுத்தல் , மிகக் கருத் 
கருவி . 

தாகக் கேட்டல் , உற்றுக்கேட்டல் ; அழுத்தி 
ஊற்றுப்பூ - தேங்காய்ப் பிண்ணாக்கு . 

வினாதல் . 
ஊற்றுப்பெட்டி - எண்ணெய் ஊற்றுதற்குக் கருவி ஊன்றிக்கொள் ( வி ) - நிலைபெறு ; சார்ந்திரு . 

யான பெட்டி , எண்ணெய் ஊற்றும் கூடை . ஊன்றிச் சொல்லுதல் - தெளிவாய்ப் பேசுதல் ; 
ஊற்றுப் பெயர்தல் - ஊற்றுத் திரும்புதல் . 

உறுதியாய்ச் சொல்லுதல் . 
ஊற்றுப்போடுதல் - ஆற்றில் ஊற்றுக்குழி ஊன்றித்தாங்குதல் - கோலை ஊன்றித் தோணி 
தோண்டுதல் . 

யைத் தள்ளுதல் . 
ஊற்றுமரம் - எண்ணெயூற்று மரம் , செக் ஊன்றி நடத்தல் - உறுதியாய் நடத்தல் ; கோலை 
குலக்கை . 

ஊன்றி நடத்தல் . 
ஊற்றெடுத்தல் - ஊற்றுத் தோன்றுதல் ; ஊற்றுத் ஊன்றிப்படித்தல் - கருத்துப் பதியுமாறு மனத்தை 
தோண்டுதல் . 

ஒருவழிப்படுத்திப் படித்தல் ; நிறுத்திப் 
ஊற்றெண்ணெய் - வடித்தெடுக்கும் எண்ணெய் . 

படித்தல் . 
ஊற்றெழுதல் - ஊற்றுப் பெயர்தல் . 

ஊன்றிப்பார்த்தல் - கருத்தாய்ப் பார்த்தல் ; 
ஊறணி - ஊற்று ; கசிவு நிலம் ; சேற்று நிலம் ; உற்றுநோக்குதல் ; ஆராய்ந்து பார்த்தல் . 
வருவாய் . 

ஊன்றிப்பெய்தல் - விடாமல் ஓங்கிப் பெய்தல் . 
ஊறல் - ஊறுதல் ; நீரூற்று ; சாறு ; பால் முதலி ஊன்று - சார்பு . 
சுரத்தல் ; மருந்திலூறல் ; மருந்தின் 

ஊன்று ( வி ) - வேரூன்று ; நிறுத்து ; நடு ; தாங்கு ; 
சாரம் ; பஞ்சலோகக் கலப்பு ; களிம்பு ; 

அழுத்து ; நிலைபெறு ; இறுகப் பிடி . 
வருவாய் ; நீர்வற்றாப் பசுமை ; தோலின் 
மீதுண்டாகும் ஒரு நோய் . 

ஊன்றுகட்டு - ஊன்றும்படி கட்டிய விறகுகட்டு . 
ஊறவைத்தல் - ஊறும்படி வைத்தல் ; நீரில் பதம் 

ஊன்றுகால் உதைகால் , நடுகால் ; தாங்கும் 
பெறச் செய்தல் . 

முட்டுக்கால் . 
ஊறற்பதம் - பச்சைப் பதம் . 

ஊன்றுகோல் - பற்றுக்கோடு ; கைத்தடி . 
ஊறற்பாக்கு - நீரில் ஊறிய பாக்கு . 

ஊன்றுதல் - நிலைபெறுதல் ; சென்று தங்குதல் ; 
உறுகை ; தொடு உணர்வு ; இடையூறு ; 

நடுதல் ; நிலை நிறுத்துதல் ; பற்றுதல் ; தீண்டு 
கொலை ; உடம்பு ; காயம் ; வல்லூறு ; நாசம் . 

தல் ; தாங்குதல் ; முடிவு செய்தல் ; அமுக்குதல் ; 
ஊறுகறி , ) உப்பு முதலியன சேர்த்து 

தள்ளுதல் ; உறுத்துதல் ; குத்துதல் . 

வற 
ஊறுகாய் வைக்கும் காய் ; உப்பு , காரம் ஊனக்கண் - தசையால் ஆன கண் ; கட்பொறி ; 
இவற்றில் பதப்படுத்தும் உணவுவகை ; அடை குருட்டு விழி ; உயிரைப்பற்றிய அறிவு ; குறை 
காய் . 

யுணர்வு . 


யன 


ஊறு 


ஊ 


ஊனகத்தண்டு 


189 


எச்சம் 


. 


ஊனகத்தண்டு - கருவண்டு ; அடைகுறடு . 

ஊனன்- குறையுள்ளோன் ; உடல் குறைபாடு 
ஊனகாரகன் - இழிதொழில் செய்விப்போன் . உடையவன் . 
ஊனம் - குறைவு ; குற்றம் ; தீமை ; பிணம் ; அழிவு ; ஊனாயம் - விரகு , தந்திரம் . 
பழி ; இறைச்சி கொத்தும் குறடு . 

ஊனி - மாமிச உடலிலுள்ளவன் ; அமுக்கிரா . 
ஊனமர்குறடு - இறைச்சி கொத்தும் பட்டடை ஊனுருக்கி - இருமல் நோய் , சயரோகம் . 
மரம் . 

ஊனேறி - கருப்பம் . 
ஊனவன் - மாந்தன் . 

ஊனொட்டி - உடும்பிறைச்சி . 


| 


எகனை 


எ - ஏழாம் உயிரெழுத்து ; ஏழ் என்னும் எக்காளம் - மகிழ்ச்சி ஆரவாரம் ; ஓர் ஊது குழல் ; 
தமிழெண் ; வினாவெழுத்து ; பஞ்சபட்சிகளுள் காகளம் ; செருக்கு ; ஏளனம் . 
கோழியைக் குறிக்கும் எழுத்து . 

எக்கி - நீர் முதலியன வீசுங்கருவி . 
எஃகம் - கூர்மை ; ஆயுதப் பொது ; ஈட்டி ; வேல் ; எக்கியம் - வேள்வி . 
சக்கரப்படை ; வாள் ; பிண்டிபாலம் ; சூலம் . 

எக்கியோபவீதம் - பூணூல் . 
எஃகு - கூர்மை ; உருக்கு ; ஆயுதப்பொது ; வேற் | எக்குத்தக்கு - காண்க : எக்கச்சக்கம் . 

படை ; கத்தரிகை ; கத்தி ; மதிநுட்பம் ; வேல் . எக்குதல் - குவிதல் ; மேலே செல்ல வீசுதல் ; 
எஃகு ( வி ) - எஃகு என் ஏவல் ; நெகிழ் ; நீள் ; 

எட்டுதல் ; ஊடுருவிச் செல்லுதல் ; வயிற்றை 

உள்ளிழுத்தல் . 
அவிழ் ; எதிர்தாக்கு ; தாழ்ந்தெழும்பு ; எட்டு ; 
உதைத்தேறு ; பஞ்சு முதலியன கொட்டு ; 

எக்கே - வருத்தக் குறிப்பு . 

எகடம் - தென்னை . 
ஆராய் . 
எஃகு கோல் - பஞ்சு கொட்டும் வில் . 

எகத்தாளம் , ) 

-- ஏளனம் , பரிகாசம் . 

எகத்தாளி 
எஃகுச் செவி – நுனித்தறியுஞ் செவி . 

எகரம் - எ என்னும் எழுத்து . 
எஃகுதல் - பஞ்சு முதலியன பன்னுதல் , பஞ்சு 

காண்க : எதுகை ; பொருத்தம் . 
கொட்டுதல் ; பஞ்சு பறித்தல் ; ஆராய்தல் ; | எகிருதல் - துள்ளுதல் . 
எட்டுதல் ; ஏறுதல் ; நெகிழ்தல் ; அவிழ்தல் ; எகின் - அன்னம் ; கவரிமா ; அழிஞ்சில் மரம் ; 
நிமிர்தல் ; தாழ்ந்தெழும்பல் . 

செம்மரம் ; புளியமரம் ; நீர்நாய் ; நாய் . 
எஃகுபடுதல் - இளகிய நிலையை அடைதல் . 

எகினப்பாகன் - பிரமன் . 
எஃகுறுதல் - அறுக்கப்படுதல் ; பன்னப்படுதல் . 

எகினம் காண்க : எகின் . 
எஃது - எது . 

எகினன் - பிரமன் ; நாய் . 
எக்கச்சக்கம் - தாறுமாறு , ஒழுங்கின்மை ; இசகு எகுன்று - குன்றிக்கொடி . 
பிசகு . 

எங்கண் எவ்விடம் . 
எக்கண்டப்பரப்பு - ஒன்றான முழுத் துண்டு . 

எங்கணும் - எங்கும் . 
எக்கண்டம் - முழுக் கூறு ; கண்ணோட்டமின்மை . எங்கித்தை - எவ்விடத்தில் . 
எக்கம் - ஒற்றை நரம்பு கட்டிய நரம்புக் கருவி , 

எவ்விடம் . 
ஏகதந்திரி; தாளம் ; ஒருதலைப் பறைவகை . 
எக்கமத்தளி - ஒரு முழவுவகை . 

எங்கும் - எல்லாவிடத்தும் , யாண்டும் . 
எக்கர் - இடுமணல் ; நுண்மணல் ; மணற்குன்று ; 

எங்கே - எங்கு , எவ்விடம் . 

எங்கை - எம் தங்கை . 
இறுமாப்புடையவர் ; அவையல் கிளவி . 
எக்கரணம் , முக்காரம் , தமக்குள் மோதும் 

எங்ஙனம் . 

எத்தன்மை , எவ்விதம் , எவ்வாறு ; 
எக்கரவம் எருதுகளின் உரப்பொலி . 

எங்ஙனே ) எப்படி ; எவ்விடம் . 
எக்கல் - எக்கர் , இடுமணல் ; நுண்மணல் ; மணற் 

எச்சம் - எஞ்சி நிற்பது , மிச்சம் ; கால்வழி , 
குன்று ; நெருக்கம் ; எட்டல் ; ஏறுதல் ; 

மக்கள் ; மகன் ; எச்சில் ; பறவை மலம் ; ஒரு 
குவித்தல் ; சொரிதல் ; பொருதல் ; வயிற்றை 

மணப்பண்டம் ; குறைவு ; பிறப்பிலே வரும் 
உள்ளிழுத்தல் , வயிற்றையெக்கல் . 

குறை : குருடு , ஊமை , செவிடு , கூன் , குறள் , 
எக்களித்தல் - குதூகலித்தல் , மிக மகிழ்தல் ; 

மா , மருள் , உறுப்பில் பிண்டம் என்னும் எட்டு 
குமட்டுதல் . 

வகை ஊனம் ; எக்கியம் , வேள்வி செல்வம் ; 
எக்களிப்பு - செருக்கோடு கூடிய மிகுமகிழ்ச்சி . முன்னோர் வைப்பு ; தொக்கி நிற்பது ; 


எங்குத்தை } 

} 


எங்ஙன் , 


} 


} 


எசு , 


யாக 


எசுர்வேதம் - எசுர் , நான்மறைகளுள் ஒன்று , 
எச்சமிடுதல் 1901 

எட்சி 
உருபு முற்று எச்சங்கள் கொண்டு முடியும் எச்சிற் புரட்டுதல் - எச்சிலிடுதல் . 
பெயர் வினைகள் ; 

னைகள் ; பெயரெச்ச வினையெச் எச்சிற்பேய் - ஒருவகைப் பேய் ; கொடுமையான 
சங்கள் . 

சிறுதெய்வம் ; பெருந்தீனிக்காரன் . 
எச்சமிடுதல் - பறவைகள் மலங்கழித்தல் . 

எச்சிற்றழுதணை , 

எச்சில் தழும்பு , படர் 
எச்சரிக்கை - சாக்கிரதை ; விழிப்பாய் இருக்கு எச்சிற்றழும்பு, 

எச்சிற்றேமல் 
மாறு குறிப்பிடுதல் ; முன்னறிவிப்பு ; அமைதி 

| தாமரை என்னும் நோய் . 

எச்சு - உயர்வு ; மிகுதி ; உயர்ந்த ஓசை ; குறைவு ; 
யாயிருக்கச் சொல்லுகை ; புத்தி சொல்லுகை ; 
கண்டிப்பு ; எச்சரிக்கை கூறுகை ; எச்சரிக்கைப் 

இசையில் நீண்ட ஓசை ; ஒரு வாத்தியக் கருவி . 
பாட்டு . 

எசகுபிசகு - முறைகேடு , தவறான வழி . 
எச்சரித்தல் - முன்னறிவித்தல் ; விழிக்கப் பண்ணு எசப்புச் செலவு - தரகு கொடுத்தற்குப் பிடிக்குஞ் 
தல் ; தூண்டுதல் ; கண்டித்தல் ; புத்தி செலவு . 
சொல்லுதல் . 

எசம் - நரம்பு , நாடி . 
எச்சரிப்பு - எச்சரித்தல் ; முன்னறிவிப்பு . 

எசமாட்டி - தலைவி ; குடும்பத் தலைவி . 
எச்சவனுமானம் - காரியங் 

கொண்டு காரண 

எசமான் , ( தலைவன் ; கணவன் ; வேள்வித் 
மறிதல் , ஆற்றில் நீர்வரக் கண்டவன் மலைக் எசமானன் 

தலைவன் . 
கண் மழையுண்டென அறிதல் போல்வது . 

எசமானி 

காண்க : எசமாட்டி . 
எச்சவாய் - குதம் , எருவாய் , மலவாய் , 

எசமானிக்கை - தலைமை . 
எச்சவும்மை - மறைந்து நிற்கும் தொடர்புடைய எசர் - உலைநீர் . 
பொருளை விளக்கும் உம்மை , சாத்தனும் எசர்கட்டுதல் - உலைநீர் வைத்தல் . 
வந்தான் என்றாற்போல வரும் உரை . 
எச்சன் வேள்வி செய்வோன் ; 

இரண்டாம் 

மறை . 
தலைவன் ; அக்கினி, தீக்கடவுள் ; 

எஞ்சணி - சொல்லலங்கார 

சொல்லலங்கார வகையுள் ஒன்று , 
தேவதை ; வேள்வியின் அதிதேவதையான சொல் வெளிப்படாமல் எஞ்சி நிற்பது ; எஞ்சி 
திருமால் . 

நிற்கும் சொல் . 
எச்சில் - உமிழ் நீர் ; உமிழ்நீர் பட்டுத் தூய்மை எஞ்சலார் -- புதியவர் . 
கெடும் பொருள் ; உண்டு கழிந்த மிச்சில் ; எஞ்சலித்தல் - குறைவு செய்தல் . 
மிச்சம் ; மலசலம் முதலியன ; வேள்வித் 

எஞ்சாமை - குறையாமை , ஒழியாமை , முழுமை . 
தீயிலிடும் அரிசி மாவாலாகிய ஓமப் பொருள் ; எஞ்சிநிற்றல் - குறைந்து நிற்றல் , தொக்கு 
உச்சிட்டம் . 

நிற்றல் , ஒழிந்து நிற்றல் . 
எச்சில் மாற்றுதல் எச்சிலிலையை எடுத் 

எஞ்சியசொல்லி னெய்தக் கூறல் - நூல் உத்திகள் 
தெறிந்துவிட்டு இடத்தைத் துப்புரவு செய்தல் . 

முப்பத்திரண்டனுள் ஒன்று , சொன்னவற்றால் 
எச்சிலன் - கடும்பற்றுள்ளன் , பிசுனன் . 

சொல்லாதவற்றையும் உய்த்தறியுமாறு 
எச்சிலாக்குதல் - ஒருபொருளின்மேல் வாயெச்சில் 

கூறுகை . 
படுதல் ; ஒன்றன் தூய்மையைக் கெடுத்தல் . 
எச்சிலார் - எச்சிலுடையவர் ; இழிந்தோர் . 

எஞ்சுதல் - குறைதல் ; கெடுதல் ; இறத்தல் ,, 
எச்சிலிடுதல் - உண்ட இடத்தைச் சாணமிட்டு 

சாதல் , ஒழிதல் ; மிஞ்சுதல் ; தொக்கு நிற்றல் ; 
மெழுகுதல் . 

கடத்தல் ; செய்யாதொழிதல் ; தனக்குப்பின் 
எச்சிலிலை - உணவுண்டு எச்சிலான இலை . 

உரிமையாக வைத்தல் . 
எச்சிற்கல்லை - உண்ட தையல் இலைக்கலம் , 

எஞ்ஞம் - எக்கியம் , ஓமம் , வேள்வி . 
எச்சிலிலை . 

எஞ்ஞான்றும் - எக்காலமும் , எப்பொழுதும் , 
எச்சிற்கலப்பு - கணவன் எச்சிலை மனைவி 

எப்போதும் . 
உண்ணும் சடங்கு ; மணமக்கள் ஒருவர்பின் 

ஒருவர்பின் எட்கசி , 

எள்ளால் செய்யப்பட்ட 
ஒருவர் ஒரு கலத்தில் பாலுண்கை . 

எட்கசிவு எள்ளுருண்டை . 
எச்சிற்கிதம் பாடுதல் - இழிந்த பொருளுக்காக எட்கிடை - எள்ளுக் கிடத்தற்கு வேண்டிய இடம் ,, 
ஒருவரைப் புகழ்ந்து கூறுதல் ; தகாத நோக்கத் 
தோடு குற்றத்திற்கு இணங்குதல் . 

எட்கை - தென்னை . 
எச்சிற்படுத்தல் - எச்சிலாக்குதல் ; புண்படுத்து எட்கோது - எள்ளுக்காய்த் தோல் . 
தல் ; கன்னிமை கெடுத்தல் . 

எட்சத்து - நல்லெண்ணெய் . 
எச்சிற்படுதல் - உமிழ்நீர் பட்டுத் தூய்மை எட்சிணி - காண்க : யட்சிணி , 
கெடுதல் . 

எட்சி - எழுச்சி , உதயம் . 


} 


உணவு , 


எள்ளளவு . 


எட்சித்தோஷம் 


191 


எடுத்தலளவை 


} 


எடு கூலி 


சுமை 


எட்சித்தோஷம் - குழந்தை நோய்வகை . 

எட்டுத்திக்கு , 1 எண் திசை : கிழக்கு முதலிய 
எட்ட - தொலைவாக , தூரமாக . 

எட்டுத்திசை நான்கு பெருந்திசையும் , தென் 
எட்டக்கட்டுதல் - நெருங்கி வாராதிருத்தல் . 

கிழக்கு முதலிய நான்கு கோணத்திசையும் . 
எட்டக்கரம் - அட்டாட்சர மந்திரம் , எட்டு எழுத் 

எட்டுத்தொகை - சங்க காலத்தில் தொகுக்கப் 

பட்ட எட்டு நூல்கள் : நற்றிணை , குறுந் 
துடைய ஒரு மந்திரம் ; ஓம் நமசிவாய நம 
எனச் சைவரும் , ஓம் நமோ நாராயணாய 

தொகை , ஐங்குறுநூறு , பதிற்றுப்பத்து , பரி 
பாடல் , 

கலித்தொகை , அகநானூறு , 
நம என வைணவரும் கொள்ளும் மந்திரம் . 

புறநானூறு என்பன . 
எட்டடிப்பறவை - காண்க : எண்காற்புள் . 

எட்டுதல் - கிட்டுதல் , நெருங்குதல் , அகப்படுதல் ; 
எட்டடிவிரியன் - ஒரு விரியன்பாம்புவகை . 

புலப்படுதல் ; தாவிப் பாய்தல் ; விலகுதல் ; 
எட்டம் - நீளம் ; தொலைவு ; அடைதற்கு நீளம் போதிய தாதல் . 
எளிதாந் தன்மை . 

எட்டு மூர்த்தி - அட்டமூர்த்தி : நிலம் , தீ , நீர் , 
எட்டம்பற்றுதல் - கிடைத்தல் . 

காற்று , வானம் , சூரியன் , சந்திரன் , இயமானன் 
எட்டமன் எட்டையபுரம் சமீன் தார்களின் என்னும் எண் வகை வடிவுகளில் 

பரந்து 
பட்டப்பெயர் . 

விளங்கும் இறைவன் . 
எட்டர் - மங்கலப் பாடகர் ; மூடர் , 

எட்டுவரி விரியன் - காண்க : எட்டிவிரியன் , 
எட்டன் - எட்டமன் ; மூடன் , அறிவிலான் . எடாதவெடுப்பு - செய்ய இயலாத செயல் , அரிய 
எட்டன்மட்டம் - தாளவகை . 

செயல் ; தகாத செயல் . 
எட்டாக்கை - தொலைவான இடம் . 

எடார் - வெளிநிலம் , மைதானம் , பெரும்பரப்பு 
எட்டார ( ரை ) ச்சக்கரம் - மிறைக்கவி , எட்டு ஆர 

நிலம் . 
முள்ள சக்கரத்துள்ளே எழுத்தெல்லாம் | எடு ( வி ) - தூக்கு ; ஒன்றிலிருந்தெடு ; தொடங்கு ; 
அமையப் பாடும் சித்திரகவி . 

அங்கீகரி ; ஆராய்ந்தெடு ; இசை யெடு ; 
எட்டி - காஞ்சிரைமரம் ; வணிகர் பெறும் 

தெரிந்துகொள் ; சும ; வாந்தியெடு . 
பட்டம் ; வணிக மாதர் பெறும் பட்டம் ; 

எடுக்கல் - தூக்கல் ; அளவிட்டறிதல் . 
வணிகச் சாதி . 

சுமைகூலி , 

காண்டு 

போதற்குத் தரும் கூலி . 
எட்டிகம் - ஒரு குருவிவகை ; சீந்திற்கொடி . 
எட்டிநோக்குதல் - அண்ணாந்து பார்த்தல் ; 

எடு கூறு - பாகப்பிரிவு , பங்குப்பிரிவு . 
தாவிப் பார்த்தல் . 

எடுத்தடிமடக்கு - ஒருவர் சொன்னதைக் 

கொண்டே மறுத்துரைத்தல் ; முன்சென்று 
எட்டிப்புரவு - வாணிகத்தாற் சிறந்தோர்க்கு 
அரசன் கொடுக்கும் நிலம் . 

தடுக்கை ; இடையில் தடுத்துப் பேசுகை ; அஞ்ச 
எட்டிப்பூ - எட்டிப்பட்டம் பெற்ற வணிகர்க்கு 

வேண்டிய தற்கு அஞ்சாமை . 
அரசர் கொடுக்கும் பொற்பூ . 

எடுத்தடிவைத்தல் - மெள்ள அடிபெயர்த்து வைத் 
எட்டிவிரியன் - ஒரு பாம்புவகை . 

தல் , தளர்நடையாய் நடத்தல் . 
எட்டிற்பத்தில் - இடையிடையே . 

எடுத்தபடி - முன் ஆயத்தமின்றி , உடனே . 
எட்டினர் - நட்பினர் , சிநேகிதர் . 

எடுத்தமொழி - எடுத்துக்காட்டு . 
எட்டு - எட்டு என்னும் எண் ; ஆசை ; இறந்தவர் 

எடுத்தமொழியின் எய்தவைத்தல் - நூல் உத்திகள் 

முப்பத்திரண்டனுள் ஒன்று : அதாவது தான் 
களுக்குச் செய்யும் எட்டாம் நாள் சடங்கு . 

சொல்லும் இலக்கணம் 

தான் எடுத்துக் 
எட்டு ( வி ) - எட்டு என் ஏவல் ; தொடு ; அடை ; 

காட்டிய சொற்களுக்கே பொருந்தவைத்தல் , 
எட்டுக்கண் விட்டெறிதல் - எங்குந் தன் ஆணை 

தான் கூறும் இலக்கியத்திலேயே இலக்கணம் 
செல்லுதல் . 

அமைந்திருப்பதைக் காட்டுதல் . 

எடுத்தல் - நிறுத்தலளவு ; எடுத்தலோசை ; 
எட்டுக்காற்பூச்சி - சிலந்திப்பூச்சி . 

உயர்த்துதல் ; சுமத்தல் ; தூக்கு தல் ; நிறுத்தல் ; 
எட்டுக்கொண்டார் - அட்டமூர்த்தி , சிவபெரு திரட்டுதல் ; உரத்துச் சொல்லுதல் ; குர 
மான் . 

லெடுத்துப் பாடுதல் ; மேம்படுத்திச் சொல்லு 
எட்டுச்சித்தி - அட்டசித்திகள் , 

எண் வகைப் 

தல் ; பாதுகாத்தல் ; எழுப்புதல் ; தொடங்கல் ; 
பேறுகள் : அணிமா , மகிமா , கரிமா , லகிமா , 

ஏற்றுக்கொள்ளுதல் ; எடுத்து வீசுதல் ; வீடு 
பிராத்தி , பிராகாமியம் , ஈசத்துவம் , வசித் முதலியன கட்டல் ; இடங்குறித்தல் ; கைக் 
துவம் . 

கொள்ளுதல் ; தாங்குதல் . 
எட்டுணை 

எடுத்தலளவை - நிறை , நிறுத்தலளவை . 


விலகு . 


எள்ளளவு . 


எடுத்தலளவையாகு பெயர் 


192 


எடுபடுதல் 


படையை 


யாமை . 


எடுத்தலளவையாகுபெயர் - எடுத்தலளவைப் எடுத்துப்பேசுதல் - துதித்தல் ; ஒருவனுக்காக 
பெயர் அதனோடு இயைபுடைய பிறிதின் வழக்குப் பேசுதல் ; ஒரு பொருள் குறித்து 
பொருள் உணர்த்துகை , இரண்டு 

கிலோ விளக்குதல் ; புகழ்ந்து கூறுதல் ; பிறர் குற்றங் 
என்பது இரண்டு கிலோ அளவுள்ள பொருளைக் களை எடுத்துத் தூற்றுதல் . 
குறித்தல் போல்வது . 

எடுத்துப்போடுதல் - நீக்குதல் ; 
எடுத்தலோசை - உயர்த்திக் கூறும் ஓசை . 

செய்தல் . 
எடுத்தளவு - நிறை ; ஒரு பழைய வரி .. 

எடுத்து மொழிதல் , 

- விளங்கச் சொல்லுதல் . 

எடுத்துரைத்தல் 
எடுத்தன் - பொதிமாடு . 

எடுத்துரைமலைவு - செய்யுட் குற்றங்களுள் 
எடுத்தாட்சி - எடுத்தாளுதல் ; வழக்கு . 

ஒன்று . 
எடுத்தாளுதல் - கைக்கொண்டு வழங்குதல் . 

எடுத்து வளர்த்தல் - தத்து எடுத்து வளர்த்தல் ; 
எடுத்தியல்கிளவி - சான்று , திருட்டாந்தம் . 

வீட்டு உயிரினங்களை எடுத்து வளர்த்தல் . 
எடுத்து - சுமை , பொதி . 

எடுத்துவிடுதல் - படையெடுத்தல் ; 
எடுத்துக்கட்டி - சுவரின் தலைவரிக் கட்டு ; கைப் 

விட்டு நீங்குதல் ; குழந்தையை முலையுண்ணச் 
பிடிச் சுவர் . 

செய்தல் . 
எடுத்துக்கட்டுதல் - உயர்த்திக் கட்டுதல் ; எடுத்தெறிதல் - பறை முழக்கு தல் ; பொருட் 
இல்லாத செயலைப் புனைந்து கூறல் ; படுத்தாதிருத்தல் , மதிப்பின்றி நடத்தல் , 
கற்பிதம் ; பின்னல் மயிரைச் சுருட்டிக் கட்டு - எடுத்தேத்து - எடுத்துப் புகழ்தல் , புகழ்ச்சி . 
தல் ; கட்டுக்கதை கூறல் ; பொய் சொல்லுதல் ; எடுத்தேற்றம் - குறிப்பின்மை ; இணக்கமின்றி 
தாலியை அறுத்துக் கட்டுதல் . 

யிருப்பது ; இல்லாததைப் பேசுவது . 
எடுத்துக்காட்டு - மேற்கோள் , உதாரணம் . எடுத்தேற்றி - இணக்கமின்றியிருப்பது , மதி 
எடுத்துக்காட்டுதல் - நூல் உத்திகள் முப்பத்தி 
ரண்டனுள் ஒன்று , தான் சொல்லும் இலக் எடுத்தேறு - காண்க : எடுத்தெறிதல் . 
கணத்திற்குத் தானே இலக்கியத்தை எடுத்துக் எடுத்தோத்து - எடுத்து ஓதுவது ; எடுத்துக் 
காட்டுதல் . 

கூறும் விதி . 
எடுத்துக்காட்டுவமை - உபமானம் , உபமேயம் எடுப்பல் - எடுப்புதல் , எழுப்புதல் ; அகற்றல் . 
என்னும் இரண்டும் தனித்தனியே ஒவ்வொரு எடுப்பார்கைப்பிள்ளை - யாவர்க்கும் வசப்படக் 
தொடராய் உவம உருபின்றி வரும் அணி . கூடியவன் , சூதறியாதவன் . 
எடுத்துக்காரர் - பொதிமாட்டுக்காரர் . 

எடுப்பானவன் - உயரமானவன் ; தோற்றப் 
எடுத்துக் கூட்டுதல் - சிதறியவற்றை ஒருங்கு பொலிவுடையவன் ; இறுமாப்புள்ளவன் . 
திரட்டி வைத்தல் , ஒழுங்குபடுத்தல் . 

எடுப்பித்தல் - எடுக்கச் செய்தல் . 
எடுத்துக்கை நீட்டி - கோயில் அருச்சகனுக்குப் எடுப்பு - இறுமாப்பு ; உயர்வு , ஏற்றம் ; புதையல் ; 
பூசைக் கருவிகளை எடுத்துக் கொடுப்பவன் . 

நிந்தை ; தொடங்குதல் ; எடுத்தல் ; நிந்தித்தல் ; 
எடுத்துக்கை நீட்டுதல் - கைத்தொண்டு செய்தல் .. 

தூக்குகை ; எழுப்புகை . 
எடுத்துக்கொள்ளுதல் - ஏற்றுக் கொள்ளல் ; 

எடுப்புச்சாய்ப்பு - ஒப்புரவான நடை , தராதர 
தனதாக்கிக் கொள்ளல் ; தத்தெடுத்துக் 

மறிந்து நடக்கும் நடை ; உயர்வு தாழ்வு . 
கொள்ளுதல் ; தூக்கிக் கொள்ளுதல் ; சாவால் 

எடுப்புத்தேர் -- சுமந்து செல்லும் தேர் . 
கடவுள் தம்மிடம் அழைத்துக்கொள்ளுதல் . 

எடுப்புதல் - எழுப்புதல் , துயிலெழுப்புதல் ; இசை 

யெழுப்புதல் ; போக்குதல் . 
எடுத்துக்கோள் - மேற்கோள் , திருட்டாந்தம் ; 

எடுப்பெடுத்தல் - சூழ்ச்சியை மேற்கொள்ளுதல் ; 
மேற்கோள் வரி . 

படையெடுத்துப் பொருதல் ; 
எடுத்துக்கோள்வரி - கையறவெய்தி வீழ்தலைக் 

அரியதை 
கண்டு பிறர் எடுத்துக்கொள்ளும்படி நடிக்கும் 

முயலுதல் ; செருக்குக்கொள்ளுதல் . 

எடுபட்டவள் - கற்பழிந்து 
நடம் . 

குடும்பத்தினின்று 

வெளிப்போந்தவள் ; நிலையில்லாதவள் . 
எடுத்துச்செலவு - படையெடுத்துச் செல்லுகை . 

எடுபட்டவன் - ஒழுக்கக்கேட்டால் விலக்கப் 
எடுத்துச் சொல்லுதல் - சிறப்பித்துக் கூறுதல் ; பட்டவன் ; நிலையில்லாதவன் . 

விளக்கமாகக் கூறுதல் ; புத்தி சொல்லுதல் . எடுபடுதல் - நீக்கப்படுதல் ; நிலைபெயர்தல் ; 
எடுத்துத் தொடுத்தல் - இல்லாததைக் கட்டிக் அதிர்தல் ; விற்றழித்தல் ; நிலை தவறுதல் ; 
கூறுதல் ; பொய்வழக்கிடுகை . 

அழிந்துபோதல் ; வெளிவருதல் ; 

கைக் 
எடுத்து நிலை - போனதை மீட்டு நிறுத்துகை . கொள்ளப்படுதல் ; மேம்படுதல் . 


எடுபாடு 


193 


எண்ணியார் 


எ 


எண்கு 


எடுபாடு - செல்வாக்கு ; பகட்டு ; உயர்ச்சி , மேட் எண்டோளன் - எட்டுத் தோள்களுடையோன் ; 
டிமை ; நிலையின்மை ; குலைவு ; அழிகை . 

சிவன் ; திருமால் . 
எடுபிடி - முயற்சி ; விருது ; மதிப்பு ; குற்றேவலாள் . எண்டோளி - எட்டுக் கைகளையுடையாள் , காளி ; 
எடுவுதல் - எடுத்தல் . 

கொற்றவை , துர்க்கை . 
எடை - எடுத்தல் , தூக்குதல் ; நிறை ; நிறுக்கை , எண்ணக்குறிப்பு - நோக்கம் . 
நிறையிடல் ; எழுப்புகை ; மிகுதல் . 

எண்ணங்குலைதல் - மனம் கலங்குதல் ; எண்ணம் 
எடைக்கட்டு - நிறுக்கப்படும் பொருளுக்கு வீணாதல் ; மதிப்புக்கெடுதல் . 

ஆதாரக்கலத்தின் கழிவு நிறை , எடைகட்டு தல் . எண்ணங்கொண்டிருத்தல் - நோக்கங்கொண் 
எண் - எண்ணிக்கை ; கணக்கிடுதல் ; எண்ணம் ; டிருத்தல் ; நம்பி எதிர்பார்த்தல் ; கவலைப் 
ஆலோசனை ; அறிவு ; மனம் ; கவலை ; மதிப்பு : படுதல் ; சிந்தித்தல் . 
இலக்கம் ; கணக்கு ; சோதிடநூல் ; இலக்கியம் ; எண்ணத்தப்பு, , நினைவு மயக்கம் ; மதிகேடு ; 
வரையறை ; 

தருக்கம் ; மாற்று ; மந்திரம் ; எண்ணத்தவறு ) மதியாமை ; ஏமாறுகை ; 
அம்போதரங்கம் ; எளிமை ; வலி ; எள் . 

கெட்ட எண்ணம் . 
எண் ( வி ) - எண் என்னும் ஏவல் ; நினை , கருது . 

எண்ணப்படுதல் - கணிக்கப்படுதல் , மதிக்கப்படு 
எண்கண்ணன் - பிரமன் .. 

தல் . 
எண்காற்புள் - சிம்புள் , சரபப்பறவை . 

எண்ணம் - நினைப்பு ; நோக்கம் ; நாடிய 
கரடி . 

பொருள் ; மதிப்பு ; இறுமாப்பு ; நம்பிக்கை ; 
எண்குணத்தான் - எட்டுக் குணங்களையுடைய சூழ்ச்சி ; கவலை ; கருத்து ; ஆலோசனை ; 
கடவுள் ; அருகன் ; சிவன் . 

குறிப்பு ; கணிதம் . 
எண்குணம் - கடவுளின் எட்டுக் 

குணங்கள் : 

எண்ணர் - மந்திரியர் ; கணிதர் ; தருக்கம் செய் 
தன் வயத்தனாதல் , தூய உடம்பினனாதல் , பவர் . 
இயற்கை உணர்வினனாதல் , முற்றுமுணர்தல் , 

எண்ணல் - தேர்ச்சி ; கருத்து ; கணக்கிடுகை ; 
இயல்பாகவே பாசங்களினின்று நீங்கல் , எண்ணலளவை ; ஆலோசனை ; 

ஆலோசனை ; எண்ணுதல் ; 
பேரருளுடைமை , முடிவிலாற்றலுடைமை , நினைத்தல் ; குறித்தல் ; மதித்தல் ; 
வரம்பிலின்பமுடைமை . 

மாத்தல் ; கணக்கிடுதல் ; கவலைப்படல் . 
எண்குணன் - காண்க : எண்குணத்தான் . 

எண்ணலங்காரம் - ஒன்று இரண்டு முதலாக 
எண்குற்றம் - அறிவைக் கெடுக்கும் எட்டுவகைக் எண்ணுப்பெயர்கள் முறையே வரும் அணி . 
குற்றங்கள் : இவற்றைச் 

சமணர் ஞானா 

எண்ணலர் - எண்ணார் , மதியாதவர் , பகைவர் . 
வரணீயம் , தரிசனாவரணீயம் , வேதநீயம் , எண்ணலளவை - இலக்கத்தால் எண்ணும் அளவு . 
மோகநீயம் , ஆயு , நாமம் , கோத்திரம் , எண்ணலார் காண்க : எண்ணலர் . 
அந்தராயம் என்று குறிப்பிடுவர் . 

எண்ணவி - நல்லெண்ணெய் . 
எண்கோணம் - எட்டுக்கோணம் ; எட்டு மூலையை எண்ணாட்டிங்கள் - எட்டாம் பிறை , அட்டமிச் 
யுடைய உருவம் . 

சந்திரன் . 
எண்கோவை - காஞ்சி என்னும் அரையணி . 

, 
எண்சிறப்பு - அருகனுக்குச் செய்யப்படும் எண் எண்ணாத களஞ்சன் } - இஞ்சின்; அஞ்ச வேண்டு 
வகைச் சிறப்புகள் : தூபதீபக் காட்சி , தேவ 

வதற்கு அஞ்சாதவன் . 
துந்துபி , தெய்வத்துவனி , சிங்காதனம் , 

எண்ணாதவன் - எதனையும் ஆராய்ந்து பாராத 
பிண்டி , வெண்சாமரை , புட்பமாரி , முக்குடை , வன் ; 

எதனையும் பொருட்படுத்தாதவன் ; 
எண்சிறப்புள்ளோன் - அருகன் . 

கவலையற்றவன் . 
எண்சுவடி - கணக்கேடு , பெருக்கல் வாய்பாட்டு 

எண்ணாப்பு - இறுமாப்பு . 

எண்ணிக்கை - எண் ; கணிப்பு ; மதிப்பு ; எச்ச 
எண்சுவை எட்டுச் சுவைகள் : நகை , அழுகை , 
இளிவரல் , மருட்கை , அச்சம் , பெருமிதம் , 
வெகுளி, உவகை . 

எண்ணிடுதல் - கணக்கிடுதல் . 

எண்ணிடைச்சொல் எண்ணுப் பொருளைக் 
எண்செய்யுள் - எண்ணாற் பெயர்பெறும் நூல் , 
பத்து முதல் ஆயிரம் அளவும் பாடிப் பாடல் 

காட்டும் இடைச்சொல் : உம் , ஏ முதலியன . 
எண் அளவால் பெயர்பெறும் இலக்கியம் . 

எண்ணியற்பெயர் - எண்ணாகிய இயல்புபற்றி 
எட்டுத்திக்கு : கிழக்கு , தென் 

வரும் உயர்திணைப் பெயர் . 

எண்ணியார் - எண்ணங்கொண்டவர் , நோக்கங் 
மேற்கு , வடமேற்கு , வடக்கு , வடகிழக்கு . கொண்டவர் . 


நூல் . 


ரிக்கை . 


- 


எண்டிக்கு } - கிழக்கு , தெற்கு , தென்மேற்கு , 


25 


எண்ணில் கண்ணுடையோன் 


194 


எண்வகைப்பத்தி 


- 


எண் 


வகை . 


எண்ணில்கண்ணுடையோன் - யாண்டும் நோக்கு எண்ணெய் வாணிகன் எண்ணெய் விற்போன் , 
கின்ற கண்ணுடைய கடவுள் ; புத்தன் . 

செக்கான் . 
எண்ணிலார் காண்க : எண்ணலர் . 

எண்ணெழுத்து - எண்ணும் எழுத்தும் ; இலக்கம் ; 
எண்ணிலி - எண்ணில் அடங்காதது , அளவற்றது . எண்ணுக் குறியீடான எழுத்து ; இலக்கிய 
எண்ணிறந்த - எண்ண முடியாத . 

இலக்கணம் . 
எண்ணுதல் - எண்ணல் , நினைத்தல் ; ஆலோசித் எண்ணேகாரம் - எண்ணுப் பொருளில் வரும் 
தல் ; மதித்தல் ; தியானித்தல் ; முடிவு செய்தல் ; ஏகார இடைச்சொல் . 
கணக்கிடுதல் ; மதிப்பிடுதல் ; துய்த்தல் . 

எண்ணேயம் - நல்லெண்ணெய் . 
எண்ணும்மை எண்ணுப்பொருளில் வரும் எண்ணோகாரம் - எண்ணுப் பொருளில் வரும் 
உம்மை இடைச்சொல் : நிலனும் தீயும் நீரும் 

ஓகார இடைச்சொல் . 
என்றாற்போல வருவது . 

எண்படுதல் - அகப்படுதல் . 
எண்ணுவண்ணம் - இருபது வண்ணங்களுள் எண்பதம் - எளிய செவ்வி , தக்க காலம் ; 
ஒன்று , 

எண்ணிடைச்சொல் பயின்றுவரும் வகைத் தவசம் : நெல் , புல் , வரகு , தினை , 
சந்தம் . 

சாமை , இறுங்கு , துவரை , கேழ்வரகு . 
எண்ணுறுத்தல் - உறுதிப்படுத்துதல் . 

எண்பது - எட்டுப்பத்து , எட்டுமுறை பத்து . 
எண்ணூல் - கணிதநூல் ; தருக்க நூல் . 

எண்பித்தல் - மெய்ப்பித்தல் , சான்று காட்டி 
எண்ணெய் - எள்ளின் நெய் , நல்லெண்ணெய் ; நிறுவுதல் . 
எண்ணெய்ப் பொது ; ஒரு மரவகை . 

எண் பெருந்துணைவர் - காண்க : எண்பேராயம் , 
எண்ணெய்க் கறுப்பு - மினுக்கான கறுப்பு நிற அரசர்க்குரிய எட்டுவகை ஆயத்தார் . 

எண்பேராயம் - எண்பெருந்துணைவர் ; கரணத் 
எண்ணெய்க்காப்பு - எண்ணெய் முழுக்கு ; தியலவர் , கரும விதிகள் , கனகச் சுற்றம் , கடை 
சாத்தும் எண்ணெய் . 

காப்பாளர் , நகரமாந்தர் , படைத்தலைவர் , 
எண்ணெய்க்காரன் எண்ணெய் வாணிகன் , யானைவீரர் , இவுளி மறவர் ; அரசர்க்குச் 
எண்ணெய் விற்போன் . 

சாந்து , பூ , கச்சு , ஆடை , பாக்கு , வெற்றிலை , 
எண்ணெய்க்காரை - கருவேம்பு . 

கஞ்சுகம் , நெய் ஆகியவற்றை ஆராய்ந்து 
எண்ணெய்ச்சாயம் 

கொடுப்போர் . 
எண்ணெய் சேர்த்துச் 
செய்யப்படும் சாயம் ; எண்ணெயில் தோய்த்து எண்பொருள் - எளிதில் அடையும் பொருள் ; வேர் 
ஏற்றும் சாயம் . 

முதல் வித்து ஈறான எட்டுப்பொருள் : வேர் , 
எண்ணெய்ச்சிக்கல் - எண்ணெய் வயிற்றில் தங்கு 

கிழங்கு , பட்டை , பிசின் , இலை , பூ , கனி , 
வரும் செரியாமை ; மயிரிலிருந்து 
எண்ணெய் நீங்காமையால் ஏற்படும் சிக்கல் ; 

எண்மயம் - எண்வகைப் பெருமிதம் : பிறப்பு , 
எண்ணெய் நாற்றம் ; ஒரு பொருளின்மேல் 

குலம் , கல்வி , செல்வம் , வனப்பு , சிறப்பு , 
தோய்ந்த எண்ணெய் அழுக்கு . 

தவம் , உணர்வு . 
எண்ணெய்ச் சீலை 

எண்மர் - எட்டுப் பேர் ; கணிதர் . 
எண்ணெயில் நனைத்த 

எண்மானம் - எண்ணை எழுத்தால் எழுதுதல் . 
துணி ; மெழுகுசீலை . 
எண்ணெய்த்தண்டு - எண்ணெய் பெய்து வைக் 

எண்மை - எளிமை , தாழ்மை ; கணிசம் . 

எண்மையன் - எளியவன் . 
கும் குழாய் . 

எண்வகைக்காட்சி - ஐயுறாமல் 
எண்ணெய்தடவுதல் - மருந்தெண்ணெய் பூசுதல் . 

அறஞ்செயல் , 

அவாவின்மை , உவர்ப்பில் அறிவுடைமை , மூட 
எண்ணெய்ப்பற்று - எண்ணெய்ச் சிக்கு . 
எண்ணெய்ப்பனையன் - பனைவிரியன் பாம்பு .. 

மறுத்தல் , மிகப் பழி மறுத்தல் , அழிந்தோரை 
எண்ணெய்ப்பிசுக்கு - காண்க : எண்ணெய்ப்பற்று . 

நிறுத்தல் , அறம் விளக்கல் , அறுசமயத்தவ 
எண்ணெய்ப்புல்லிடுதல் - நெசவுப் 

ரன்பு . 

பாவுக்கு 
எண்ணெயிடுதல் . 

எண்வகைத்துணைவர் - காண்க : எண்பேராயம் . 

எண்வகைப்பத்தி - சிவத்தொண்டருக்கு உரிய 
எண்ணெய்பொருத்துதல் - மருந்தெண்ணெய் 

எட்டுப் பக்திச் செயல்கள் : தொண்டரடி 
பூசுதல் . 

தொழுதல் , சிவபூசை மகிழ்ச்சி , சிவார்ச்சனை , 
எண்ணெய் மணி - ஒருவகை அணிகலன் , கழுத் 

சிவப் பணிவிடை, சிவசரிதம் கேட்டல் , 
தணி . 

பத்தியால் புளகமுறல் , சிவன்புகழ் சிந்திக்கை , 
எண்ணெய் வடித்தல் - எண்ணெய் ஊற்றுதல் . திருப்பணிப் பொருளைக் கவர்ந்து 
எண்ணெய் வழுக்கு - எண்ணெய் மினுக்கு . 

கொள்ளாமை . 


வித்து . 


தலால் 


எண்வகை மணம் 


195 


எதிர்நீச்சு 


காலவகை . 


வாகை . 


விடை , 


என 


எண்வகை மணம் எட்டுவகையான திருமண எதிர்கழறுதல் - மாறு கூறுதல் ; ஒத்தல் . 
நிகழ்ச்சிகள் : பிரம மணம் , பிரசாபத்திய எதிர்காலம் வருங்காலம் , வினைச் சொல்லின் 
மணம் , ஆரிட மணம் , தெய்வ மணம் , காந் 
தவ மணம் , ஆசுர மணம் , இராக்கத மணம் , 

எதிர்காற்று - நோக்கிச் செல்லும் திசையிலிருந்து 
பைசாச மணம் . 

மாறாக வரும் காற்று ; நேர்காற்று ; எதிர்த்து 
எண்வகை மாலை - போர்க்காலத்து 

அணியும் 

அடிக்கும் காற்று . 
எட்டுவகை மலர்மாலை : வெட்சி , கரந்தை , 

எதிர்கொள்ளுதல் - வந்தவர்க்கு முன் சென்று 
வஞ்சி , காஞ்சி , நொச்சி , உழிஞை, தும்பை , 

அளவளாவுதல் , வரவேற்றல் ; ஏற்றுக் 

கொள்ளுதல் . 
எண்வகைவிடை எண்ணிறை , எட்டு வகையான 

எதிர்கோள் - எதிர்கொள்ளுகை . 
பதிலுரை : சுட்டுவிடை , மறைவிடை , நேர் 

எதிர்ச்சாட்சி - மாறான சான்று ; எதிர் வழக்காடி 
ஏவல்விடை , வினாவிடை , 

உற்ற 

யின் சாட்சி . 
துரைத்தல் விடை , உறுவது கூறல் விடை , 

எதிர்ச்சி - எதிர்க்கை .. 
இனமொழி விடை . 

எதிர்ச்சீட்டு - காண்க : எதிரிடை முறி . 
எணம் - மதிப்பு . 

எதிர்ச்செட்டு - போட்டி வாணிகம் ; 

வாங்கி 
எத்தன் - ஏமாற்றுவோன் , விரகுள்ள வன் ; இதஞ் 

விற்கும் வாணிகம் , 
சொல்லி வஞ்சிப்போன் . 

எதிர்செய்குறை - ஒருவர் செய்த உதவிக்குச் 
எத்தனம் - முயற்சி ; ஆயத்தம் ; கருவி . 

செய்யும் மாற்று தவி , கைம்மாறு . 
எத்தனித்தல் - முயலுதல் . 

எதிர்செலவு - வரவேற்க எழுந்து செல்லுதல் . 
எத்தனை - அளவின் மிக்கன 

ஒழிந்த 

எதிர்சோழகம் - நேர் தெற்கிலிருந்து வீசும் 
பொருளை அவாவி நிற்கும் ஒரு வினாமொழி , 

காற்று . 
எவ்வளவு ; பல . 

எதிர்த்தட்டு - எதிர்ப்பக்கத்துத் தராசின் தட்டு ; 
எத்தாப்பு - ஆடை ; வேட்டி . 

எதிரிடை . 
எத்தி - ஏமாற்றுபவள் . 

எதிர்த்தல் - சந்தித்தல் ; மாறுபடுதல் ; தாக்குதல் ; 
எத்து - வஞ்சகம் , உபாயம் . 

தடுத்தல் . 
எத்து ( வி ) - வஞ்சி , இதஞ்சொல்லி வஞ்சி . 

எதிர்த்தலை - எதிர்த்தட்டு . 
எத்துக்கண்ணி - புல்லுருவி . 

எதிர்த்துத் தருதல் - ஒத்துக்கொடுத்தல் . 
எத்துணை - எவ்வளவு . 

எதிர்த்துப்பேசுதல் - மாறு சொல்லுதல் ; அடங் 
எத்துதல் - வஞ்சித்தல் , இதஞ்சொல்லி மோசம் 

காமல் பேசுதல் . 
செய்தல் . 

எதிர்தல் - தோன்றுதல் ; உண்டாதல் ; முன்னா 
எத்தும் - எத்திறத்தும் , எவ்வகையாலும் . 

தல் ; மலர்தல் ; மாறுபடுதல் ; சந்தித்தல் ; 
எத்துவாதம் -- எதிர்ப் பேச்சு ; ஏமாற்றுப் பேச்சு .. 

தம்மிற்கூடுதல் ; எதிர்காலத்து வருதல் ; எதிர்த் 
எதளா - புளியமரம் . 

தல் , மலை தல் ; பொருந்துதல் ; கொடுத்தல் ; 
எதா - எப்படி , எவ்வாறு . 

ஏற்றுக்கொள்ளுதல் ; பெறுதல் . 
எதாசக்தி - தன் வலிமைக்குத் தக்கபடி , கூடிய 

எதிர்ந்தோர் - பகைவர் . 
வரை , இயன்றவரை . 
எதாப்பிரகாரம் - வழக்கம்போல . 

எதிர்நடை - மூலப்படி ; மாறுபட்ட ஒழுக்கம் . 
எதார்த்தம் - உண்மை . 

எதிர்நடைக்கணக்கு கூட்டாளிகளின் தனிக் 

கணக்கு . 
எதி - துறவி , சன்னியாசி . 
எதிர் - வருங்காலம் ; எதிரிடை ; 

முன் ; 

எதிர்நாள் - எதிர்நோக்கு நட்சத்திரம் .. 
முன்னுள்ளது ; முரண் ; கைம்மாறு ; இலக்கு ; 

எதிர்நிரனிறை - முறை மாறி வரும் நிரல் நிறை . 

எதிர்நிலை - எதிர்நிற்றல் ; மாறுபட்டு நிற்றல் ; 
எதிர் ( வி ) - எதிர் என்னும் ஏவல் . 

கண்ணாடி . 
எதிர்க்கட்சி - எதிரான கூட்டம் ; மறுபக்கம் . எதிர்நிலையணி 

உபமேயங்களை 
எதிர்க்கடை - போட்டியாயுள்ள கடை ; எதிர்ப்பு . 

மாற்றிச் சொல்லும் அணி ; உவமானத்திற்குக் 
எதிர்க்களித்தல் - குமட்டுதல் . 

குறைவு தோன்றச் சொல்வது . 
எதிர் ( ரு ) க்கெடுத்தல் - குமட்டுதல் , உண்ட எதிர்நிற்றல் - முன்னிற்றல் ; மாறுபட்டு நிற்றல் ; 
உணவு மேலே திரும்புதல் . 

போர் செய்தல் ; எதிர்த்து நிற்றல் . 
எதிர்க்கை - மேற்கூரையின் எதிர்மரம் ; எதிர்நீச்சு - வெள்ளப் 

போக்கிற்கு 

எதிராக 
பகைத்தல் . 

நீந்துகை ; செய்தற்கு அரிய செய்கை . 


போர் . 


உவமான 


} 


எதிராளி , 
- வாதி ; எதிரிடைக்காரன் , போட்டி 
எதிர் நூல் 

196 

எதிரேவல் 
எதிர் நூல் - பிறர் கொள்கையை மறுக்கும் நூல் , எதிர்வினை - எதிர்காலத்துச் செய்கை , எதிர் 

தன்கோள் நிறுவிப் பிறன்கோள் மறுப்பது . காலத்தில் நேரவிருக்கும் செயல்கள் ; எதிர் 
எதிர்ப்படுதல் - முன்தோன்றுதல் ; சந்தித்தல் ; மறை வினை . 
ஒப்பாதல் ; நேரிடுதல் , நேரே வருதல் . 

எதிர்வு - எதிர்ப்படுகை ; எதிர்காலம் ; நேரவிருப் 
எதிர்ப்பாடு - நேரிடுதல் , சந்திக்கை . 

பது . 
எதிர்ப்பாய்ச்சல் - எதிராகப் பாய்கை ; எதிரான எதிர்வெட்டு - மறுதலை , மறுப்பு . 
நீரோட்டம் . 

எதிர்வைத்தல் - சரிவைத்தல் . 
எதிர்ப்பு - எதிர்க்கை ; சகுனம் . 

எதிர - ஓர் உவமவுருபு . 
எதிர்ப்பை - காண்க : குறியெதிர்ப்பை . 

எதிரடையோலை - அடையோலை எழுதித் தருப 
எதிர்பார்த்தல் - ஒன்றை நோக்கியிருத்தல் ; வரவு 

வருக்குக் கொடுக்கும் ஆதரவுச்சீட்டு . 
பார்த்திருத்தல் ; பிறருதவி நோக்கல் . 

எதிரதாக்காத்தல் - வரக்கடவதாகிய ஒன்றை 
எதிர்மலர் - புதிய மலர் . 

முன்னே அறிந்து அதன் 

காரணத்தை 
எதிர்மறுப்பு - முன்னொடு பின் முரணக் கூறுகை . 

விலக்குதல் . 
எதிர்மறை - எதிர்மறுப்பு , உடன்பாட்டிற்கு 

எதிரதுதழீஇய எச்சவும்மை - எதிர்காலச் செயலை 
மாறானது , முரண் . 
எதிர்மறையிடைநிலை – எதிர்மறைப் பொருளைக் 

விளக்கி நிற்கும் இடைச்சொல் : சாத்தனும் 
காட்டும் ஆ , அல் , இல் என்னும் இடை 

வருவான் என்றால் கொற்றனும் வருவான் 
நிலைகள் . 

என்பது வெளிப்படுதல் போல்வது . 
எதிர்மறையிலக்கணை - தனக்கு எதிர்மறை எதிரது தழுவுதல் , ) உத்தி முப்பத்திரண்டனுள் 
யாகிய பொருளைக் குறிப்பாலுணர்த்துவது . 

எதிரது போற்றல் ஒன்று , முன்னில்லாதன 
எதிர்மறையும்மை - எதிர்மறைப் பொருளில் 

வாயினும் தற்கால வழக்காயின் அவற்றை 
வரும் உம் என்னும் இடைச்சொல் . 

ஏற்றுக் கொள்ளுதல் . 
எதிர்மறைவினை - உடன்பாட்டிற்கு மாறாக எதிரம்பு கோத்தல் - ஒருவர் எய்யும் அம்பிற்கு 
வரும் வினைச்சொல் . 

எதிராக அம்பு விடுகை ; எதிர்த்து நிற்றல் . 
எதிர்மீன் - நீர்ப்பாய்ச்சலுக்கு எதிரே வரும் மீன் . எதிரழற்சி - எரிப்புண்டாக்கும் மருந்து . 
எதிர்முகம் - நேரெதிர் , முன்னிலை . 

எதிராசன் - துறவிகளுள் சிறந்தவராகிய 
எதிர்முகவேற்றுமை - விளிவேற்றுமை . 

இராமானுசர் . 
எதிர்முறி -காண்க : எதிரிடைமுறி . 

எதிராப்பு - கழலாதபடி வைக்கும் ஆப்பு . 
எதிர்மூச்சுப்போடுகை - எதிரெதிராக நின்று 

பகைவன் ; எதிர்வழக்காடி , பிரதி 
மூச்சு வாங்க நெற்குற்றுகை . 

எதிரி 

; , 
எதிர்மை - எதிர்காலத்தில் நிகழ்வது . 

போடுபவன் ; சமமாயிருப்பவன் . 
எதிர்மொழி - மறுமொழி ; மறுப்புரை ; வழக்கில் எதிரிடுதல் - எதிர்ப்படுதல் ; எதிர்த்தல் ; மாறு 
எதிர்வழக்காடி கொடுக்கும் பதிலுரை . 

படுதல் . 
எதிர்வ - முன்னே வருவன . 

எதிரிடை - எதிர்க்கை ; பகை ; போட்டி ; சமமா 
எதிர்வட்டி - செலுத்தும் மூலத்தொகைக்கு யிருப்பது ; எதிரிடை முறி . 
ஏற்பக் கழிக்கும் வட்டி . 

, 
எதிர்வரவு - பிற்காலத்து வருகை . 

காண்க : எதிரடையோலை . 
எதிர்வழக்காடி - வழக்குத் தொடுத்தோனுக்கு எதிரிலி - எதிரில்லாதவன் , எதிர்ப்பார் எவரும் 
எதிராக வழக்காடுபவன் , பிரதிவாதி . 

இல்லாதவன் ; ஒப்பில்லாதவன் . 
எதிர்வழக்கு - எதிர்வாதம் , பிரதிவாதம் . 

எதிருத்தரம் - மறுமொழி . 
எதிர்வாக்கு , 
எதிர்வார்த்தை - பதிலுரை . 

எதிருரைத்தல் - எதிர்த்துப் பேசுதல் ; மறுமொழி 
எதிர்வாதம் - பிரதிவாதியின் வாதம் ; மாறுபடக் 

உரைத்தல் . 
கூறுகை . 

எதிரூன்றுதல் - எதிரூன்றல் , போருக்கு உறுதி 
எதிர்வாதி - எதிர் வழக்காடி , வழக்கிற் பிரதி 

யாய் எதிர்நிற்றல் . 
வாதி ; தன் பக்கத்துக்கு எதிராக எதிரெடுத்தல் - காண்க : எதிர் ( ரு )க்கெடுத்தல் . 
வாதிப்பவன் ; எதிர்க்கட்சி பேசுவோன் . எதிரேவல் - ஒருவன் செய்த ஏவலின் பொருட்டு 
எதிர்வாய் - ஏரியின் முன்வாய் . 

மாறாக அவன்மீது ஏவுகை ; ஏவலையெடுக்கச் 
எதிர்விற்பனை - போட்டி வாணிகம் . 

செய்கை . 


197 


எதிரேற்றம் 


எமன் 


} 


எதோளி } - எவ்விடம் . 


} 


எதிரேற்றம் - மாறாக எதிரே போதல் ; எப்பொழுது - எக்காலம் , எப்போது . 
போருக்கு எதிரேறிச் செல்லுகை . 

எப்பொழுதும் - எக்காலமும் , எல்லாக் காலமும் . 
எதிரேற்றல் - எதிர்கொள்ளுதல் , எதிர்கொண்டு எப்போது - காண்க : எப்பொழுது . 
வரவேற்றல் ; 

பிறன்மேல் வருவதைத் எப்போதும் - காண்க : எப்பொழுதும் .. 
தானேற்றல் ; எதிர்த்தல் ; எதிரேவல் ; தடுத்தல் . எப்போழ்து - காண்க : எப்பொழுது .. 
எதிரேறு - வலிமை ; எதிர்கொள்ளல் . 

எப்போழ்தும் - காண்க : எப்பொழுதும் . 
எதிரொலி - மாற்றொலி . 

எம் - யாம் என்பது பொருள் வேற்றுமைப்பட 
எதிரொலித்தல் - பிரதித்தொனி செய்தல் , எதி 

வரும்பொழுது திரியும் நிலை ; எம்முடைய ; 
ரொலி காணல் . 

உளப்பாட்டுத் தன்மைப் பன்மை விகுதி . 

எம்பர் எவ்விடம் . 
எது - யாது . 

எம்பரும் - எவ்விடத்தும் . 
எதுகுலகாம்போதி - ஒரு பண்வகை . 

எம்பி - எமக்குப்பின் பிறந்தவன் , எம் தம்பி , 
எது குலம் - யதுகுலம் , யதுவின் மரபுவழி . 

இளையவன் . 
எதுகை , எதுகைத்தொடை , செய்யு 

எம்பிராட்டி - எங்கள் தலைவி . 
எதுகைத்தொடை ளடிகளிலாயினும் சீர்களி 

எம்பிரான் - எங்கள் தலைவன் ; எங்கள் தேவன் ; 
லாயினும் முதலெழுத்து அளவொத்து நிற்க 
இரண்டாமெழுத்து ஒன்றிவருவது ; பொருத் 

கடவுள் . 

எம்புகம் - நிலக்கடம்பு . 
தம் . 

எம்பெருமான் - காண்க : எம்பிரான் . 
எதோள் , ) 
எவ்விடம் . 

எம்பெருமான்வெட்டு - ஒரு பழைய நாணயவகை. 
எந்த - வினா , வினாப் பொருளில் வரும் பெயர்ச் 

எம்பெருமானார் - இராமானுசர் . 

எம்மர் , 
சொல்லுக்கு முன் வரும் ஓர் இடைச்சொல் . 

எமது 
எம்முடையோர் , 

எம்மவர் | சுற்றத்தார் . 
எந்திரக்கிணறு - நீரை நிறைத்தற்கும் வடித் 

எம்மனை - எம் தாய் , தாய் . 
தற்குமுரிய பொறியையுடைய கிணறு . 

எம்மனோர் - எம்மை ஒத்தவர் , எம்மோடொத் 
எந்திரகாரன் - சூத்திரக்காரன் . 

தவர் ; நாங்கள் . 
எந்திரநாழிகை - நீர் வீசும் ஒருவகைக் கருவி . 

எம்மான் - எம் தந்தை ; எம் கடவுள் ; எம் மகன் . 
எந்திரப்பொருப்பு - பல்வகைப் பொறிகள் அமைக் எம்முன் - எம் தமையன் . 
கப்பட்ட செய்குன்று . 

எம்மை - எப்பிறப்பு ; எம் தலைவன் ; எவ்வுலகு . 
எந்திரம் - சூத்திரப்பொறி ; மதிலுறுப்பு ; கரும்பு எம்மையோர் - காண்க : எம்மவர் . 
ஆலை ; தேர்ச்சக்கரம் ; குயவன் திரிகை ; பஞ்சு எம்மோன் - எம் தலைவன் . 
கொட்டும் எந்திரம் ; செக்கு ; தீக்கடைகோல் ; எமகணம் - எமனுடைய கூட்டத்தார் . 
மந்திரச் சக்கரம் . 

எமகாதகன் - பெருந்திறல் படைத்தவன் . 
எந்திரவாவி - எந்திரக் கிணறு , நீரை நிரப்பவும் எமகிங்கரன் - எமனுடைய ஏவல் செய்வோன் ,, 

வடிக்கவும் உரிய பொறியையுடைய நீர்நிலை . எமனுடைய வேலையாள் . 
எந்திரவில் - தானே எய்யும் விற்பொறி . 

எமதங்கி - சமதக்கினி, பரசுராமனின் தந்தை . 
எந்திரவூசல் - பிறராட்டாத நிலையில் தானே எமதருமன் - யமன் . 
ஆடும் பொறியமைந்த ஊசல் . 

எமதூதன் - யமனுடைய தூதன் ; நல்லபாம்பின் 
எந்திரவூர்தி - சூத்திரத்தால் தானே இயங்கும் 

நச்சுப் பற்களுள் ஒன்று . 
ஊர்தி . 

எமதூதி - நாகப்பாம்பின் நச்சுப் பற்களுள் 
எந்திரவெழினி - பொறியினால் எழவும் விழவும் 

ஒன்று . 

எமநாகம் , 
- கூடியபடி அமைக்கப்பட்ட திரை . 

எமநாமம் 

ஊமத்தை ; ஓமம் . 
எந்திரன் - தேர் . 

எமபாசம் 

யமனுடைய கயிறு . 
எந்திரி - பாவையை ஆட்டுவிப்போன் . 

எமபுரம் - யமனுடைய தலை நகர் , வைவச்சுத 
எந்து - என்ன ; எப்படி ; ஏன் . 

நகரம் . 
எந்தை - எம் தந்தை ; எம் தலைவன் ; எம் 

எமர் - எம்மவர் ; எம்போலியர் . 
தமையன் . 

எமரங்கள் - எம்மவர்கள் , எம் சுற்றத்தவர்கள் . 
எந்தைபெயரன் - எம் தந்தையின் 

பெயர் 

எமரன் - எம்மைச் சேர்ந்தவன் ; எமன் . 
தாங்கிய என் மகன் . 

எமராசன் 

யமன் . 
எப்படி - எவ்வண்ணம் , எவ்விதம் , எவ்வாறு . எமன் - யமன் ; எம்முடையன் , சுற்றத்தான் . 


} 


எமி 


. 


198 


எரிபொத்துதல் 


ஒளிர் ; 


- 


எமி - தனிமை ; கூடியிருப்போன் ( ள் ) . 

புனர்பூசம் ; கந்தகம் ; இடபராசி ; கேட்டை ; 
எமுனை யமுனையாறு . 

வால் மீன் வகை . 
எய் - முள்ளம்பன்றி ; அம்பு ; ஓர் உவமவுருபு . 

எரி ( வி ) - எரிஎன் ஏவல் ; 

அழல் ; 
எய் ( வி ) - எய்என் ஏவல் , அம்பு செலுத்து . 

பொறாமை கொள் ; சினங்கொள் ; வயிறெரி . 
எய்த்தல் - இளைத்தல் ; குறைவடைதல் ; மெய் எரிக்கொடி - நெருப்பின் கொழுந்து ; முடக் 
வருந்துதல் ; ஓய்தல் ; வறுமையடைதல் ; 

கொற்றான் ; சோதிக்கொடி . 
காலூன்றி நிற்கும்படி நீர் ஆழமில்லாது எரிகதிர் - சுடுகதிர் ; கதிரவன் , சூரியன் . 
இருத்தல் ; அறிதல் . 

எரிகரும்பு - விறகு . 
எய்த - நன்றாக ; நிரம்ப . 

எரிகறி - சுண்டற்கறி . 
எய்தல் - அடைதல் , சேர்தல் ; அம்பைச் செலுத் 

எரிகாசு - காசுக்கட்டி . 
தல் ; நிகழ்தல் , சம்பவித்தல் ; பெறுதல் . 

எரிகாலி - காட்டாமணக்கு . 
எய்துதல் - அணுகுதல் ; அடைதல் , சேர்தல் ; எரிகுஞ்சி - செம்மயிர் . 
பணிதல் ; நீங்குதல் ; பொருந்துதல் ; நிகழ்தல் ; எரிகுட்டம் - குட்டநோய்வகை . 
உண்டாதல் ; போதியதாதல் ; பயன் நுகர்தல் . எரிகுடல் - எரிவயிறு . மிகு பசி . 
எய்ப்பன்றி - முள்ளம்பன்றி . 

எரிகுடலன் - மிகுந்த பசியுடையவன் . 

எரிகும்பவாயு - வயிற்றுநோய்வகை . 
எய்ப்பாடி - வேடர் ஊர் . 

எரிகுன்மம் - குன்மநோய்வகை . 
எய்ப்பினில் வைப்பு - கேட்டில் உதவும் பொருள் , 

எரிகொள்ளி காள்ளிக்கட்டை , கடைக் 
இளைத்த காலத்தில் உதவு தற்காகச் சேர்த்து 

கொள்ளி . 
வைக்கும் பொருள் , சேமநிதி ; தான் தளர்ந்தும் 

எரிச்சல் - எரிவு ; அழற்சி ; உறைப்பு ; சினம் ; 
பிறரைத் தாங்குவது . 

பொறாமை ; பெருங்காயம் ; வெறுப்பு . 
எய்ப்பு - இளைப்பு , தளர்ச்சி , 

ஒடுக்கநிலை; | எரிசனம் - நரகர் , நிரயத்திருப்போர் . 
வறுமைக்காலம் . 

எரிசாலை - மருந்துப் பூண்டுவகை . 
எய்ப்போத்து - ஆண் முள்ளம்பன்றி . 

எரிசுடர் - எரியும் நெருப்பு ; மிக்க ஒளி ; செவ் 
எய்ம்மான் - காண்க : எய்ப்பன்றி .. 

வொளி ; தீ ; விளக்கு . 
எய்யாமை - அறியாமை . 

எரித்தல் - தீயில் வேகச்செய்தல் ; அழற்றுதல் ; 
எயில் - மதில் ; ஊர் ; நகரம் .. 

செரிக்கச் செய்தல் ; விளக்கை எரியச் செய்தல் ; 
எயில் காத்தல் - அகத்தோன் உள்ளிருந்து மருந்து முதலியன புடமிடுதல் . 
கோட்டையைக் காத்து நிற்பக் கூறும் எரிதல் - சுடருண்டாதல் ; ஒளிவிடுதல் ; எரிச்ச 
புறத்துறை . 

லுண்டாதல் ; பொறாமை கொள்ளுதல் ; 
எயிற்றம்பு - அலகம்பு , 

சினத்தல் ; துயரமடைதல் . 
எயிற்றி - எயினச்சாதிப் பெண் , பாலை நிலப் | எரிதுரும்பு - காண்க : எரிகரும்பு . 
பெண் , வேட்டுவப் பெண் , 

எரிதூவுதல் - தீப்பற்றுதல் . 
எயிற்றுவலி - பல்லீறு 

பீறு வளர்தலால் உண்டாகும் எரிதைலம் - கடைச்சரக்கிட்டுக் காய்ச்சிய 
நோவு . 

எண்ணெய் . 
எயிறதைப்பு - பல்லின் அடிவீக்கம் . 

எரிந்துவிழுதல் - சினமாகப் பேசுதல் ; மூர்க்கங் 
எயிறலைத்தல் - பற்கடிப்பு , பல்லைக் கடித்தல் ; காட்டுதல் , 
சினத்தால் பல்லைக் கடித்தல் . 

எரிநகை வெட்சிமலர் . 
எயிறிலி - சூரியன் . 

எரிநரகம் - காண்க : எரிபரல்வட்டம் . 
எயிறு - பல் ; பல்லின் விளிம்பு ; யானைக்கோடு ; எரிப்பு - கார்ப்புச் சுவை ; பொறாமை ; 
பன்றிக்கொம்பு ; கணு . 

செரிப்பு ; எரிக்கை . 
எயிறு தின்றல் , பற்கடித்தல் ; சினத்தால் எரிப்புறம் - நரகம் . 
எயிறுதின்னுதல் பல்லைக் கடித்தல் . 

எரிப்பூ - எரிபோலும் நிறமுள்ள பூ . 
எயின் - வேடச்சாதி , பாலை நில மக்கள் , மறவர் . | எரிபடுவன் - பிளவை நோய்வகை . 
எயின் கடன் - பலிக்கடன் . 

எரிபந்தம் - தீவட்டி ; உடலெரிச்சல் . 
எயின்சேரி - வேடரது ஊர் . 

எரிபரல்வட்டம் - ஏழு நரகத்துள் ஒன்று . 
எயினன் - வேடன் . 

எரிபிடாரி - எரிச்சலுடையவள் ; உக்கிரமாகாளி , 
எரங்காடு - பாழ்நிலம் ; பருத்தி விளைதற்குரிய கொற்றவை . 
செழித்த புன்செய் நிலம் . 

எரிபுழு - தொட்டால் எரிச்சலுண்டாக்கும் புழு 
எரி - நெருப்பு ; வேள்வித் தீ : தீக்கடைகோல் ; கம்பளிப்பூச்சி . 
ஒளி ; அக்கினிதேவன் ; நரகம் ; கார்த்திகை ; | எரிபொத்துதல் - நெருப்பு மூட்டுதல் .. 


நெஞ் 


} 


எரிபொழுது 


199 


எருமைத் தக்காளி 


எரிபொழுது மாலை வேளை; செவ்வானப் | எருக்குதல் - வருத்துதல் ; கொல்லுதல் ; வெட்டு 
பொழுது . 

தல் ; தாக்குதல் , அடித்தல் ; அழித்தல் ; சுமத்து 
எரிமணி - ஒளியுள்ள மணி , மாணிக்கம் . 

தல் ; தாக்கி ஒலியெழச் செய்தல் . 
எரிமருந்து - எரித்தெடுக்கும் மருந்து ; உறைப்எருக்குரல் - தாக்குதலால் ஏற்படும் ஒலி . 
பான மருந்து ; வெடிமருந்து . 

எருக்கொடுத்தல் - காண்க: எ ருக் கழித்துக் 
எரிமலர் - முருக்கமலர் ; செந்தாமரை . 

கொடுத்தல் . 
எரிமலை - நெருப்பைக் கக்கும் மலை . 

எருச்சாட்டி - எருவிட்ட நிலம் . 
எரிமுகி - சேங்கொட்டை மரம் . 

எருத்தடி - செய்யுளின் ஈற்றயலடி . 
எரியல் - எரிவு ; ஒளிவிடுகை ; எரிந்தது . 

எருத்தம் - கழுத்து ; பிடர் ; தோள் , கலிப்பாவின் 
எரியவிட்ட மருந்து - நீற்றின பற்பம் . 

உறுப்புகளுள் ஒன்றாகிய தரவு ; செய்யுளின் 
எரியவிழித்தல் - சினத்தோடு நோக்குதல் . 

ஈற்றயலடி . 
எரியாடி - ஊழித்தீயில் 

நின்று 

ஆடுவோன் , எருத்தன் - காளைபோன்ற வலிமையுடையவன் . 
அழலைக் கையிலேந்தி ஆடுபவன் , சிவன் . எருத்து - கழுத்து ; தரவு என்னும் கலிப்பாவின் 
எரியூட்டுதல் - தீக்கொளுத்துதல் , நெருப்புக்கு முதலுறுப்பு ; செய்யுளின் ஈற்றயலடி . 
இரையாக்குதல் ; வேள்வித் தீ வளர்த்து வழி | எருத்துக்காளை - இளவெருது . 
படல் . 

எருத்துத்திமில் - மாட்டுக்கொண்டை , விடையின் 
எரியோம்புதல் - வேள்வி செய்தல் . 

முரிப்பு , மாட்டின் முசுப்பு . 
எரியோன் - அக்கினிதேவன் , தீக்கடவுள் . 

எருத்துப்புரை - மாட்டுக்கொட்டில் . 
எரிவட்டம் - காண்க : எரிபரல்வட்டம் . 

எருத்துப்பூட்டு - ஏர்ப்பூட்டு ; நல்ல நாளில் ஏர் 
எரிவண்டு - எரிச்சலுண்டாக்கும் வண்டு , பட்ட பூட்டி உழத் தொடங்குதல் . 
இடம் எரியும் வண்டு ; கண்ணில் அடிக்கும் எருத்துமாடு - எருது , காளை ; பொதிமாடு . 
வண்டு . 

எருத்துவாலன் - நீண்ட வாலுள்ள ஒரு குருவி 
எரிவந்தம் - எரிச்சல் ; சினம் . 

வகை ; கோரைக்கிழங்கு . 
எரிவளர்ப்போர் - வேள்வித்தீ வளர்ப்போர் . எருதடித்தல் - உழுதல் ; சூட்டித்தல் , 

நெற் 
எரிவனம் - சுடுகாடு .. 

கதிரைக் கடாவிட்டுத் துவைத்தல் . 
எரிவிரியன் எரிச்சலை உண்டாக்கும் விரியன் எருது - இடபம் , காளைமாடு ; இடபராசி . 
பாம்புவகை . 

எருதுகட்டி - சல்லிக்கட்டில் காளையை மடக்கு 
எரிவிழித்தல் - தீக்கண்ணாற் பார்த்தல் , 

வோன் . 
சினந்து நோக்குதல் . 

எருதுகட்டு - சல்லிக்கட்டு . 
எரிவிளக்குறுத்தல் - நடைவிளக்கெரித்துத் தண் எருதுமறித்தல் - பசுவுடனே காளை சேர்த்தல் , 
டித்தல் , குற்றவாளியின் தலைமேல் எரியும் எருது பொலிதல் . 
விளக்கை வைத்து நகரைச் சுற்றிவரச் செய்யும் எருந்தி - இப்பி , கிளிஞ்சில் , 
தண்டனை . 

எருந்து - உரல் ; காண்க : எருந்தி . 
எரிவு - எரிகை , உடலெரிச்சல் ; பொறாமை ; 

எருமணம் - செங்குவளை ; சாணி நாற்றம் . 
சினம் . 

எருமன்றம் - எருக்குவித்து வைக்கும் இடம் ; 
எரு - உரம் ; சாணி ; வறட்டி ; பசளை ; மலம் . இடையர் சேரியிலுள்ள அம்பலம் . 
எருக்கட்டுதல் - பயிரிடும் நிலத்தில் எருவிடும் எருமுட்டை - காய்ந்த சாணம் , வறட்டி . 
பொருட்டு ஆடு மாடு முதலியவற்றைக் எருமை - எருமைமாடு , காரான் ; எருமைமறம் ; 
கிடைவைத்தல் . 

யமன் . 
எருக்கட்டு - கிடைவைத்த கொல்லை . 

எருமைக்கடா - ஆண் எருமை . 
எருக்கட்டுதல் - கிடைவைத்தல் ; சாணம் எருமைக்கடாரி - பெண் எருமை . 
சேர்த்தல் . 

எருமைக்கப்பல் -- புகையிலைவகை . 
எருக்கம் - எருக்கஞ்செடி ; எருக்கம்பூமாலை . எருமைக் கற்றாழை - ஒருவகைக் கற்றாழை . 
எருக்கழித்துக் கொடுத்தல் - வைக்கோலில் சாணி எருமைக் காஞ்சொறி - ஒருவகைக் காஞ்சொறிப் 
யிட்டுக் கொடுத்து மாட்டின் விற்பனையை பூடு . 
உறுதிப்படுத்துதல் . 

எருமைக்கொற்றான் - ஒரு வகைக் கொற்றான் 
எருக்களம் - எருவிருக்குமிடம் , எருச் சேமிக்கும் கொடி . 
இடம் . 

எருமைச்சுறா - ஒரு மீன்வகை . 
எருக்கு - எருக்கஞ்செடி ; வெள்ளெருக்கு ; | எருமைத் தக்காளி - சீமைத் தக்காளி, 

பெருந் 
துன்பம் . 

தக்காளி, 


- 


எருமைநாக்கள்ளி 


200 


எலிக்குஞ்சப்புல் 


} 


எருமைநாக்கள்ளி - கள்ளிவகை . 

எல்லேமும் - எல்லார் நாங்களும் , நாமெல்லாரும் . 
எருமைநாக்கி - ஒரு மீன்வகை ; சனகிப் பூடு . எல்லேலெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
எருமைநாக்கு - ஒரு மீன்வகை . 

எல்லை - வரம்பு ; அளவு ; அவதி ; வரையறை ; 
எருமைப்போத்து - எருமைக்கடா . 

தறுவாய் ; 

முடிவு ; ஐந்தாம் வேற்றுமைப் 
எருமைமறம் - பகைவர் படையைத் தனியனாய் பொருள் ; சூரியன் ; பகல்வேளை ; நாள் ; 
நின்று வீரனொருவன் தாக் குகை , வீரன் இடம் ; கூப்பிடு தொலைவு . 
ஒருவன் தன் படை முதுகிடவும் பகைவர் 

எல்லைக்கட்டு - கட்டுப்பாடு ; வரம்பு . 
படையைத் தான் அஞ்சாது எதிர்த்து நிற்கும் எல்லைக்கல் , எல்லையறிய நாட்டி 
புறத்துறை . 

எல்லைக்காவல் 

வைக்கும் கல் . 
எருமைமுல்லை - ஒருவகை முல்லை . 

எல்லைக்காவல் - ஊர்ப்புற எல்லைக்காவல் . 
எருமைமுன்னை - முன்னைமரவகை . 

எல்லைக்குறிப்பு - எல்லை அடையாளம் ; வழி 
எருமையின்றிசை - யமன் திக்கு , தெற்கு . 

அளவைக் காட்டுங் குறி . 
எருவண்டு - எருவிலிருந்து உண்டாகும் ஒருவகை 

எல்லைகட்டுதல் - தீர்த்தல் ; வரம்பு வைத்தல் ; 
வண்டு . 

முடிவு செய்தல் ; வரையறுத்தல் ; கட்டுப் 
எருவறட்டி - காண்க : எருமுட்டை . 

படுத்துதல் . 
எருவாரம் - 

- எரு உரம் இட்டதற்காகக் கொடுக் எல்லைகடத்தல் - வரம்பு மீறுதல் , அளவிறத்தல் ; 
கும் தவசப் பங்கு . 

நியாயம் மீறுதல் . 
எருவை - பருந்து ; கழுகு ; கொறுக்கச்சி ; 

எல்லைகுறித்தல் - எல்லைகட்டுதல் ; வரம்பேற் 
பஞ்சாய்க் கோரை ; கோரைக்கிழங்கு ; செம்பு ; 

படுத்துதல் . 
அரத்தம் ; கழுதை . 

எல்லைச்சதிரி - பெருஞ்சமர்த்தன் . 
எல் - ஒளி ; சூரியன் ; வெயில் ; பகல் ; இரவு ; நாள் ; 

எல்லைத்தரிசு - ஊர் ஓரங்களிலுள்ள கரம்பு 
பெருமை ; இகழ்ச்சி , இகழ்மொழி . 

நிலம் . 
எல்கை எல்லை . 
எல்ல - எல்லா , ஏல , ஏடி , தோழி முன்னிலைப் எல்லைத்தீ - ஊழித்தீ , வடவைத்தீ . 

எல்லைப்படுத்துதல் - எல்லை கட்டுதல் ; முடிவு 
பெயர் . 
எல்லம் - இஞ்சி . 

படுத்துதல் . 
எல்லரி - கைம்மணி ; ஒருவகைப் பறை ,, சல்லி 

எல்லைப்பத்திரம் - எல்லை வழக்குத் தீர்த்து 
என்னும் வாத்தியம் . 

எழுதும் பத்திரம் . 

எல்லைப்பிடாரி - ஊர்ப்புற எல்லைக் காவல் 
எல்லவரும் - காண்க : எல்லாரும் . 
எல்லவன் - சூரியன் ; சந்திரன் . 

பெண் தெய்வம் . 
எல்லா - விளிப்பெயர் ; முன்னிலைப் பெயர் . 

எல்லைமால் - நான்கு எல்லை . 
எல்லாம் - முழுதும் . 

எல்லைமானம் - எல்லை ; அளவு . 
எல்லார் - தேவர் . 

எல்லையின்மை - அளவின்மை . 
எல்லாரும் - யாவரும் . 

எல்லையோடுதல் - எல்லையைச் சுற்றிவருதல் . 
எல்லி - சூரியன் ; பகல் ; இரவு ; இருள் . 

எல்லைவிருத்தி - ஊரெல்லையைக் காக்கும் பணி . 
எல்லிநாதன் , 

எல்லோ - ஒரு வியப்பிரக்கச் சொல் . 
எல்லிநாயகன் , கதிரவன் ; சந்திரன் . 

எல்லோமும் - காண்க : எல்லேமும் . 
எல்லிப்பகை , 
எல்லிமன் 

எல்லோரும் - எல்லாரும் , அனைவரும் . 
எல்லிமனை - சூரியன் மனைவி , தாமரை . 

எல்லோன் - சூரியன் . 
எல்லியறிவன் - இரவுப்பொழுதை அறியும் 

அறியும் எல்வளி - பெருங்காற்று . 
கோழிச்சேவல் . 

எல்வை - காண்க : ஏல்வை , காலம் , பொழுது , 
எல்லிருள் - விடியற்காலத்திருள் ; இரவின் இருள் . நாள் . 
எல்லினான் - எல்லோன் , கதிரவன் . 

எலா - நண்பினரை விளிக்கும் ஒரு விளிப்பெயர் . 
எல்லீரும் - நீவிர் யாவிரும் , எல்லார் நீங்களும் , எலாம் - எல்லாம் , முற்றும் . 
நீங்களெல்லாம் . 

எலி - ஒரு சிறு நாற்கால் உயிரி ; பெருச்சாளி; 
எல்லுதல் - ஒளி மழுங்குதல் . 

கள்ளிமரம் ; பூரநாள் ; கள் . 
எல்லே - தோழியை விளிக்கும் சொல் , 

எலிக்காது - காண்க : எலிச்செவி . 
வியப்பு இரக்கச் சொல் ; வெளிப்படையாக ; 

எலிக்குச்சிப்புல் , ) 
வெளியே . 

எலிக்குஞ்சப்புல் - காண்க : இராவணன்புல் . 

. 


எலிச்செவி 


201 


எழில் காட்டுதல் 


உடைய 


எலுவன் } - தோழன் 


எவ் . 


எவை . 


எலிச்செவி - எலியின் செவி போன்ற இலையை எலும்புவீக்கம் - எலும்பைச் சுற்றிய தசையின் 

ஒரு செடிவகை , சவரியார் கூந்தல் வீக்கம் . 
என்னும் ஒருவகைப் பூண்டு ; கொடியாள் எலுமிச்சந்துளசி - பெருந்துளசி . 
கூந்தல் என்னும் கொடி . 

எலுமிச்சம்பழச்செண்டு - எலுமிச்சம்பழத்தைத் 
எலிச்செவிக்கள்ளி கள்ளிவகை . 

தலையிலுடைய செண்டுவகை . 
எலிச்செவித்துத்தி - எலிச்செவிப் பூண்டு . 

எலுமிச்சம்பழச்சோறு - எலுமிச்சம்பழத்தின் 
எலித்திசை - வடமேற்கு . 

சாறுவிட்டுப் பிசைந்த சோறு . 
எலித் துருமம் - தான்றிமரம் . 

எலுமிச்சம்பழவுப்பு - உப்புவகை . 
எலித்துன் - எலி தோண்டிய பொந்து . 

எலுமிச்சை ஒரு மரவகை , எலுமிச்சைவகை ; 
எலிப்பகை பூனை . 

எலுமிச்சம்பழம் ; தித்திப்பெலுமிச்சை . 
எலிப்பயல் காண்க : எலியன் . 

எலுவ - தோழன் ; முன்னிலைப் பெயர் . 
எலிப்பயறு - வயல் வரப்பில் 

காணப்படும் 
காட்டுப் பயறுவகை . 
எலிப்பாகம் எலியாமணக்கு , காட்டாமணக்கு . 

எலுவை - தோழி . 
எலிப்பிடுக்கன் - ஒரு பூண்டுவகை . 
எலிப்புலி - காண்க : எலிப்பகை . 

எவ்வது - எவ்விதம் , எவ்வாறு . 

எவ்வம் - துன்பம் ; தீராநோய் ; 
எலிப்பொந்து - காண்க : எலிவளை. 

குற்றம் ; 
இகழ்ச்சி , இழிவு ; இளிவரவு ; 

இழிவான 
எலிப்பொறி - எலியைப் பிடிக்கும் எந்திரம் . 

சொல் ; மானம் ; கவடம் ; வெறுப்பு . 
எலியளை காண்க : எலிவளை. 

எவ்வரும் - யாவரும் . 
எலியன் - பொடியன் , சிறு பையன் . 

எவ்வளவு - எத்துணை , எம்மட்டு . 
எ 
காண்க : எலிப்பாகம் . 

எவ்வனம் - இளமை . 
எலியாலங்காய் - காட்டாமணக்கு விதை . 

எவ்வாறு - எவ்வழி ; எப்படி . 
எலியிடுக்கி - காண்க : எலிப்பொறி . 

எவ்வுதல் - எழும்புதல் ; செலுத்துதல் ; தாவுதல் ; 

துன்பமிழைத்தல் . 
எலியெலும்பன் - குறைந்த வலிமையுடையவன் . 

எவ்வெலாம் - உள்ளனவெல்லாம் . 
எலியொட்டி - ஒட்டொட்டி ; ஒட்டங்காய்ப் புல் . 

எவ்வெவர் - எவரெவர் . 
எலியோட்டி - குருக்குப் பூண்டு , 

எவ்வெவை எவையெவை . 
எலியோடி -- நடுமுகட்டிலே வைக்கும் உருட்டு 

எவ்வேழு - ஏழேழு ; தனித்தனி ஏழு . 
மரம் . 

எவ்வை - 
எலிவளை - நிலத்தினடியில் தங்க எலி தோண்டும் 

எம் தங்கை ; கவலை . 

எவட்சாரம் - வெடியுப்பு . 
புரை . 

எவண் - எவ்விடம் ; எவ்வண்ணம் , எப்படி . 
எலிவாணம் 

எவரும் - யாரும் , எல்லாரும் . 
எலு - கரடி ; பிஞ்சு ; தோழமை . 

எவள் - யாவள் . 
எலும்பன் - எலும்பு தோன்ற மெலிந்தவன் .. 

எவற்றையும் - எல்லாவற்றையும் . 
எலும்பி - எலும்பு தோன்ற மெலிந்தவள் ; ஒரு 

எவன் - யாவன் ; எவ்வண்ணம் ; எப்படி ; யாது ; 
மரவகை , காட்டுமஞ்சரி . 

யாவை ; என்ன ; ஏன் ; வியப்பு இரக்கச் சொல் . 
எலும்பிலி - ஒரு மரவகை ; புழு முதலிய எலும் 
பில்லாத உயிரினம் . 

எவையும் - யாவையும் . 
எலும்பு - உடலுக்கு உரம் தரும் உள்ளுறுப்பு , எழல் - எழும்பல் ; கிளர்ச்சி ; தோன்றுதல் ; புறப் 
அஸ்தி . 

படுதல் ; உதித்தல் ; மேற்பட்டு வருதல் ; 
எலும்புக்கூடு - எலும்புக் கோவை , கங்காளம் . 

துயரம் . 
எலும்புக்கோறை - எலும்புத் துளை . 

எழவாங்குதல் - தொலைவிற்போதல் . 
எலும்புச்சீப்பு - தந்தச் சீப்பு ; விலாவெலும்பு . 

எழாநிலை - யானை கட்டும் கூடம் . 
எலும்புப்பிசகல் - எலும்பின் பொருத்து நிலை எழால் - புல்லூறு என்னும் பறவை ; யாழ் ; யாழ் 
மாறுகை . 

எழும் இன்னிசை ; மக்கள் மிடற்றிசை . 
எலும்புமுரிவு - எலும்பு ஒடிகை . 

எழில் - அழகு ; இளமை ; வண்ணம் ; தோற்றப் 
எலும்புருக்கி - உடம்பை 

வாட்டி எலும்பை பொலிவு ; உயர்ச்சி ; 

பருமை ; குறிப்பு ; 
வற்றச் செய்யும் ஒரு நோய் , சயரோகம் ; சாதுரிய வார்த்தை ; வலி . 
கருப்பமேகம் , ஒருவகைப் பூடு ; ஒரு மரவகை . எழில்காட்டுதல் - காண்க : அழகு காட்டுதல் , 
எலும்புவிரணம் - எலும்பைப்பற்றிய புண் .. 

நொடித்துக் காட்டுதல் . 


வாணவகை . 


எவை யாவை . 


26 


எழில் சொல்லுதல் 


202 


எழுத்துப்பொருத்தம் 


. 


எழில்சொல்லுதல் - குறிப்பிற் சொல்லுதல் . எழுத்தறப்படித்தல் - எழுத்தோசை தெளிவாகப் 
எழில்நலம் - வடிவழகு . 

படித்தல் , எழுத்துகள் நன்றாகப் புலப்படும் 
எழில்பிடித்தல் மணம் பிடித்தல் . 

படி படித்தல் . 
எழிலி - மேகம் . 

எழுத்தாணி - ஓலையில் எழுது தற்குரிய கருவி ,, 
எழிலிய - அழகு பொருந்திய 

ஓலையில் எழுதும் இரும்பாணி ; ஒருவகைப் 
எழிற்கை - அழகுபெறக் காட்டுங்கை . 

பூண்டு . 
எழினி - இடுதிரை , திரைச்சீலை ; உறை ; கடை எழுத்தாணிக்கள்ளன் - கள்ளக் கணக்கு எழுது 
யேழு வள்ளல்களுள் ஒருவன் . 

வோன் . 
எழு - தூண் ; படைக்கலவகை ; 

கதவை உள் 

எழுத்தாணிக்குருவி - மரங்கொத்திக் குருவி . 
வாயிற்படியில் தடுக்கும் மரம் . 

எழுத்தாணிப்பூச்சி - பூச்சிவகையுள் ஒன்று . 
எழுகடல் - உப்பு , நீர் , பால் , தயிர் , நெய் ,, எழுத்தாளன் - எழுதுவோன் ; புலவன் . 
கருப்பஞ்சாறு , தேன் இவற்றை உடைய ஏழு எழுத்தானந்தம் - பாடப்படுவோன் பெயரைச் 
வகைக் கடல்கள் . 

சார்த்தி எழுத்தளபெழப் பாடுவதாகிய 
எழுகளம் - போர்க்களம் , 

செய்யுட் குற்றம் . 
எழுகூற்றிருக்கை - சித்திரகவி வகையுள் ஒன்று , எழுத்தியல் - எழுத்திலக்கணம் கூறும் நூற்பிரிவு 
ஒன்று முதல் ஏழு வரையும் எண்கள் முறையே எழுத்திலாஓசை - எழுத்தலிசை , தனக்கு அறி 
ஒவ்வொன்றாக ஏறியும் இறங்கியும் வருமாறு குறியாக எழுத்துகள் அமையப் பெறாத ஒலி . 
கூறப்படும் மிறைக்கவிவகை. 

எழுத்தின் கிழத்தி - கலைமகள் . 
எழுச்சி - ஊக்கம் , முயற்சி ; இறுமாப்பு ; எழுகை , எழுத்து - அக்கரம் ; கல்வி ; எழுதப்பட்ட தாள் , 
எழும் புகை ; பள்ளியெழுச்சிப் பாட்டு ; கடிதம் ; கையெழுத்து ; ஆதாரச் சீட்டு ; கை 
காதிலெழும்பும் புண் ; கண்ணோயுள் ஒன்று ; ரேகை ; உடன்படிக்கைச் சீட்டு ; இலக்கணம் ; 
புறப்பாடு ; உற்பத்தி ; ஆதி . 

அட்டவணை ; சித்திரம் , 
எழுச்சிக்கண்ணோவு - கண் கூச்சமுண்டாக்கும் எழுத்துக்கிறுக்கு -- உடன்படிக்கை எழுதுகை ; 
நோய் , 

உடன்படிக்கைப் பத்திரம் . 
எழுச்சிக்கொட்டுதல் - புறப்பாட்டுக்கு உரிய 

எழுத்துக்குற்றம் - எழுத்திலக்கண வழு . 
வாத்தியம் முழக்குதல் . 

எழுத்துக்கூட்டுதல் - எழுத்துகளைத் தனித் 
எழுச்சிக்கொடி - கண்ணோய்வகை , கண்ணிற் தனியே ஒலித்துப் படித்தல் . 
படருமொரு நோய் . 

எழுத்துச்சந்தி - எழுத்துப் புணர்ச்சி . 
எழுச்சிபாடுவான் - அரசர் முதலியோருக்கு 

யோருக்கு எழுத்துச்சாரியை - எழுத்துகளைச் சொல்லுகின்ற 
பள்ளியெழுச்சி பாடுவோன் . 

போது சேர்க்கப்படுகிற சாரியைச் சொற்கள் : 
எழுச்சிமுரசம் - பள்ளியெழுச்சி முரசம் ; புறப் கரம் , காரம் , கான் போன்றவை . 
பாட்டு முரசம் . 

எழுத்துச்சிற்றாடை - சித்திர வேலைப்பாடு 
எழுச்சியிலை - கண்ணோய்க்குரிய மருந்திலை . அமைந்த சிற்றாடைவகை . 
எழுஞாயிறு - கதிரவன் தோற்றம் ; 

எழுத்துச்சீலை - சித்திரம் தீட்டிய சீலை . 
சூரியன் ; ஒருவகைத் தலைநோய் . 

எழுத்துச்சுதகம் - அக்கரச்சுதகம் . 
எழுத்தச்சு - அச்சிட உதவும் எழுத்தமைந்த உரு . எழுத்துச்சுருக்கம் - சொல்லின் எழுத்துச் சுருங்கு 
எழுத்தடைத்தல் - எழுத்துகளை அறைவகுத்து வதற்காக இடையிற் சிறு கோடிட்டு 

முதல் 
அடைத்தல் ; மந்திரங்களின் எழுத்துகளை இறுதி எழுத்துகளை மட்டும் எழுதுவது , முழுப் 
அவ்வவற்றிற்குரிய சக்கரங்களின் அறைக்குள் 

பெயர்களைச் சுட்டும் சுருக்க முதற்குறிப்புகள் , 
பொருத்தி எழுதுதல் . 

அக்கரச்சுதகம் . 
எழுத்ததிகாரம் - எழுத்திலக்கணம் கூறும் பகுதி . எழுத்துநடை - எளிய இனிய நடை . 
எழுத்தந்தாதி - ஒரு செய்யுளின் ஈற்றெழுத்து எழுத்துப்படிதல் - கையெழுத்து ஒருநிலைப் 
அடுத்த செய்யுளின் முதலெழுத்தாகவோ படுதல் . 
ஓரடியின் ஈற்றெழுத்து அடுத்த அடியின் முதல் எழுத்துப்பானை - ஓவியம் தீட்டப்பெற்ற பானை . 
எழுத்தாகவோ வரத் தொடுப்பது . 

, 

, எழுத் 
எழுத்தலங்காரம் - எழுத்தணி ; எழுத்தைக் 

துத் தவறு . 
கூட்டல் 

குறைத்தல் மாற்றங்களால் எழுத்துப்புடைவை - சித்திரச்சேலை . 
தோன்றும் அழகு . 

எழுத்துப்பொருத்தம் - ஒரு காப்பியத்தின் 
எழுத்தலிசை - எழுத்தோசையாகாத முற்கு , தொடக்கச் செய்யுளின் முதல் மொழி ஒற் 
வீளை , செருமுதல் முதலியவை . 

றெழுத்துட்பட மூன்று , ஐந்து , ஏழு , ஒன்பது 


உதய 


எழுத்து மடக்கு 


203 


எழுப்புதல் 


முதல் 


- 


- 


- 


மாயை , 


என்னும் எழுத்துக்கள் கொண்ட ஏதேனும் எழுதுபடம் - துணிமேல் எழுதிய படம் . 
ஒன்றைப் பெற்றுவரும் செய்யுள் 

, 

மகளிர் ஆகத்து எழுதுங் 
மொழிப் பொருத்தம் ; பிறந்த நட்சத்திரங் எழுதுவரிகோலம் 
களுக்குரிய எழுத்துகளில் ஒன்றோடு தொடங் எழுந்தபடி - நிலைத்தபடி , நேரிட்டபடி , கண்ட 
கப் பெயரிடுதல் . 

படி . 
எழுத்து மடக்கு - சொல்லணி மடக்கு வகையுள் 

எழுந்தருள்படி - தெய்வத் திருமேனிப் புறப்பாடு ; 
ஒன்று , ஓரெழுத்தையே பின்னும் மடக்கிக் 

பெரியோர் வருகை . 
கூறுதல் . 

எழுந்தருளியிருத்தல் - தெய்வம் குடிகொண் 
எழுத்துமறைவேளை - மாலைப்பொழுது . 

டருளுதல் ; பெரியோர் வீற்றிருத்தல் . 
எழுத்து வருத்தனம் - ஓரெழுத் தொருமொழி எழுந்தருளுதல் - வருதல்; 

புறப்படுதல் ; 
யாய்ப் பின் அதனோடு எழுத்துகள் 

சிலை 
ஒவ் தோன்றல் , 

முதலியவற்றினிடமாகத் 
வொன்றாய்ச் சேர வேறு வேறு பொருள் தந்து 

தெய்வம் வெளிப்படுதல் . 
நிற்கை . 

எழுந்தருளுந்திருமேனி, ) உற்சவமூர்த்தி , திரு 
எழுத்து வாங்குதல் - அடிமையாவதற்கு அறிகுறி 

விழாவில் 

எழுந் 
யாக ஆண்டான் பெயரை மார்பில் எழுதிக் எழுந்திருத்தல் - எழுதல்; இருக்கையை விட்டு 

தருளப் பண்ணும் தெய்வத் திருமேனி . 
கொள்ளுதல் ; கையெழுத்து வாங்குதல் . 
எழுத்துவாசனை - எழுத்து நடை ; 

எழுதல் ; எழுந்து பின் இருத்தல் . 

எழுதவும் 
படிக்கவும் அறிதல் . 

எழுந்திருப்பு - எழும்புதல் ; எழுந்து நிற்கை . 
எழுத்து வெட்டுதல் - எழுத்துப் பொறித்தல் ; கல் , 

எழுந்தேற்றம் - இறுமாப்பு ; துணிவு ; எழுந்த 
உலோகம் , பாண்டம் முதலியவற்றில் எழுத் 

மானம் ; கவனிப்பின்மை ; பெருமை ; விழாவில் 

சாமி புறப்பாடு . 
துச் செதுக்குகை . 
எழுத்து வேலை ராயசம் ; சீலைச் சித்திரத் 

எழுநகரம் - சிறப்புடைய ஏழு புண்ணிய நகரங் 
கள் : அயோத்தி , 
அயோத்தி , மதுரை , 

காசி , 
தொழில் . 

காஞ்சி , அவந்தி , துவாரகை . 
. 
எழுத்தூசி - எழுத்தாணி . 
எழுத்தெண்ணிப்படித்தல் - ஒன்றும் 

எழுநயம் - சமணர் கூறும் எழுவகை வாதமுறை , 
விடாமல் 

இதனை வடமொழியில் சப்தபங்கி நியாயம் 
படித்தல் ; நன்றாகப் படித்தல் ; எழுத்துக் 

என்பர் . 
கூட்டிப் படித்தல் . 
எழுதகம் , 1 சிற்ப வேலையில் ஒன்று ; சித்திர 

எழுநரகம் - எழுவகையான நரகங்கள் : அள்ளல் , 
எழுதம் 

} 
வேலை ; தூணின் அடிக்கல் . 

இரௌரவம் , கும்பிபாகம் , கூடசாலம் , 
எழுதல் - எழுந்திருத்தல் ; மேல் எழும்புதல் ; 

செந்துத் தானம் , பூதி , மாபூதி ; ( சமணர் 
தோன்றுதல் ; புறப்படுதல் ; தொழிலுறுதல் ; 

கருத்துப்படி ) பெருங்களிற்று வட்டம் , பெரு 
பெயர்தல் ; மனங் கிளர்தல் ; மிகுதல் ; 

மணல் வட்டம் , எரிபரல் வட்டம் , அரிபடை 
வளர்தல் ; உயிர்பெற்றெழுதல் ; துயிலெழுதல் ; 

வட்டம் , புகை வட்டம் , பெருங்கீழ் வட்டம் , 
பரவுதல் ; தொடங்குதல் , 

இருள் வட்டம் என்பன . 
எழுதாக்கிளவி , 

எழுநா - ஏழு நாக்கு ; ஏழு நாவையுடையதாகிய 
மறை , வேதம் . 

அக்கினி, நெருப்பு ; கொடிவேலி . 
எழுதாவெழுத்து - அச்செழுத்து . 

எழுநாயிறு - காண்க : எழுஞாயிறு . 
எழுதிக்கொள்ளுதல் - பதிவு செய்தல் ; அடிமை எழுநிலைக்கோபுரம் - ஏழடுக்குக் கட்டடமாய் 
யாக்குதல் ; விண்ணப்பம் செய்தல் . 

ஒன்றன் மேல் ஒன்றாய் அமைக்கப்பட்ட 
எழுதிவைத்தல் - சாசனம் செய்துவைத்தல் .. 

கோபுரம் . 
எழுதீவு - நாவல் , இறலி , இலவம் , கிரவுஞ்சம் , எழுநிலைமாடம் - ஏழடுக்கு மாளிகை . 
குசை , தேக்கம் , புட்கரம் 

என்னும் ஏழு எழுப்பம் - எழும்புகை , எழுகை ; 

உயர்வு ; 
தீவுகள் . 

கிளர்ச்சி . 
எழுதுகொடி - முலைமேல் எழுதும் தொய்யில் . எழுப்பு ( வி ) - துயிலெழுப்பு ; தூக்கு ; உயிரோ 
எழுதுகோல் - தூரியக்கோல் , ஓவியம் வரையும் டெழுப்பு ; சண்டைமூட்டு ; கிளப்பிவிடு ; 
கோல் ; எழுத்து வரையும் கோல் , 

வீடெழுப்பு ; இசையெழுப்பு . 
எழுதுதல் - எழுத்து வரை தல் ; ஓவியம் வரை எழுப்புதல் - எழும்பச்செய்தல் ; துயில் எழுப்புதல் ; 
தல் ; இயற்றுதல் ; விதியேற்படுத்துதல் ; பாவை உயிர்பெற்றெழச் செய்தல் ; ஒலியெழுப்புதல் ; 
முதலியன ஆக்குதல் ; அழுந்தப் பதித்தல் ; ஊக்கம் உண்டாக்குதல் ; கலகம் முதலியன 
பூசுதல் . 

மூட்டுதல் . 


} 


எழுதாக் கேள்வி 


எழுபவம் 


204 


எளித்தல் 


. 


எழுபவம் - உயர்பிறப்பு ; எழுவகைப் பிறவி . எழுவகைப் பிறப்பு - காண்க : எழுபிறப்பு . 
எழுபிறப்பு - எழுவகைப் பிறப்பு : தேவர் , மனிதர் , எழுவகைப் பெண்பருவம் - பெண்களின் வளர்ச்சி 
விலங்கு , பறப்பன , ஊர்வன , நீர்வாழ்வன , யில் உள்ள ஏழு நிலைகள் : பேதை , பெதும்பை , 
தாவரம் ; மேல் வரும் பிறப்பு . 

மங்கை , 

மடந்தை , அரிவை , தெரிவை , 
எழுபோது - விடியற்காலம் , உதயகாலம் . 

பேரிளம் பெண் . இவற்றின் அகவை முறையே 
எழும்பல் - நில விவரம்பற்றிய கைக்குறிப்புப் 7 , 11 , 13 , 19 , 25 , 31 , 40 ஆகும் . 
புத்தகம் . 

எழுவகை மேகம் - சம்வர்த்தம் , ஆவர்த்தம் , 
எழும்புதல் - உயர்தல் ; உறக்கம்விட்டெழுதல் . துரோணம் , புட்கலாவர்த்தம் , காளமுகி , 
எழுமதம் - நூலாசிரியருக்குரிய 

எ ழு வகைக் சங்காரித்தம் , நீலவருணம் என்பன . இவை 
கொள்கைகள் ; அவை : உடன்படல் , மறுத் பொழிவன முறையே மணி , நீர் , பொன் , 
தல் , பிறர்தம் மதம் மேற்கொண்டு களைதல் , மண் , கல் , தீ . 
தான் ஒன்றனை நாட்டி அதனை நிலை எழுவரைக் கூடி 

ஒரு வகைப் பாடாணம் , 
நிறுத்தல் , இருவர் மாறுகோள் 

ஒரு தலை 

சவ்வீரம் என்னும் நஞ்சு . 
துணிவு ; பிறர் நூற் குற்றங் காட்டல் , பிறர் எழுவாய் - தொடக்கம் , உற்பத்தி ; முதல் ; முதல் 
மதத்தைக் கொள்ளல் என்பன ; யானைமதம் : வேற்றுமை ; கருத்தா . 
கன்னம் இரண்டு , கண் இரண்டு , கைத்துளை எழுவாய் வேற்றுமை - முதலாம் வேற்றுமை, 
இரண்டு , குறி ஒன்று ஆகிய ஏழிடத்திலிருந்து பெயர் வேற்றுமை , பெயர் தோன்றிய துணை 
தோன்றும் மதநீர் . 

யால் உருபும் விளியும் ஏலாது பிறிதொன்ற 
எழுமலை - கதிரவன் தோன்றும் மலை , உதயகிரி ; னொடு தொகாது நிற்கும் நிலைமை . 
ஏழு 

பெருமலைகள் : கயிலை , இமயம் , | எழுவாயெழுஞ்சனி -- மகநாள் . 
மந்தரம் , விந்தம் , நிடதம் , ஏமகூடம் , நீலகிரி எழுவான் -- கிழக்குத் திசை . 

எழுவுதல் - எழுப்புதல் , எழச்செய்தல் ; ஓசையுண் 
எழுமான்புலி } - எழுமான் பூண்டு . 

டாக்குதல் . 
எழுமீன் - ஏழு நட்சத்திரங்கள் , சப்தரிஷி எள் - ஒருவகைச் செடி , ஒரு தவசம் ; ஒரு சிறிய 
மண்டலம் . 

அளவு ; நிந்தை . 
எழுமுகனை - தொடக்கம் . 

எள் ( வி ) - எள் என் ஏவல் , நிந்தி , இகழ் . 
எழுமுடி - வெல்லப்பட்ட 

ஏழரசர் முடியாற் எள்குதல் - இகழ்தல் ; அஞ்சுதல் ; ஏய்த்தல் ; 
செய்த சேரன் மாலை . 

கூசுதல் ; வருந்துதல் . 
எழுமுரசு - எழுச்சி முரசு , அரசன் பயணத்தை எள்ள - ஓர் உவம் 

மவுருபு . 
அறிவிக்கும் முரசு . 

எள்ளல் - இகழ்தல் , நிந்தித்தல் , இழிவாகப் 
எழுமுனிவர் - இருடிகள் எழுவர் : அகத்தியன் , பேசல் ; தள்ளல் ; சிரித்தல் . 
புலத்தியன் , அங்கிரசு , கௌதமன் , வசிட்டன் , | எள்ளளவும் - சிறிதளவும் . 
காசிபன் , மார்க்கண்டன் எனப் பிங்கல நிகண்டு எள்ளற்பாடு - இகழ்ச்சி , நிந்தை ; நகைப்பு . 
கூறும் ; வடமொழி நூல்களுள் அத்திரி , பிருகு , | எள்ளிடை - எள்ளளவு . 
குச்சன் , வசிட்டன் , கௌதமன் , காசிபன் , எள்ளு - எள் . 
அங்கிரசு என்றும் மரீசி , அத்திரி , அங்கிரசு , எள்ளுக்கட்டை - எள்ளுத்தாள் . 
புலத்தியன் , புலகன் , சிரது , வசிட்டன் என்றும் 

எள்ளுச்செவி - ஒரு பூண்டுவகை . 
வெவ்வேறாக உரைப்பர் . 

எள்ளுண்டை - எள்ளுருண்டை , எள்ளும் வெல்ல 
எழுமை உயர்ச்சி ; ஏழ்வகை ; 

ஏழுவகைப் 

மும் கலந்து செய்யப்படும் சிற்றுண்டி . 
பிறப்பு ; ஏழுமுறை பிறக்கும் பிறப்பு . 

எள்ளுதல் - இகழ்தல் , இழிவாகப் பேசுதல் ; 
எழுவகை அளவை - நிறுத்தளத்தல் , பெய்தளத் தள்ளுதல் ; ஒப்பாதல் . 
தல் , 

சார்த்தியளத்தல் , நீட்டியளத்தல் , எள்ளுநர் - இகழ்பவர் . 
தெறித்தளத்தல் , தேங்க முகந் தளத்தல் , | எள்ளுப்பிண்ணாக்கு - எண்ணெய் ஆட்டி எடுத்த 
எண்ணியளத்தல் என்பன . 

எள்ளின் சக்கை . 
எழுவகைத் தாது - உடம்பில் உள்ள எழுவகைப் எள்ளுருண்டை - காண்க : எள்ளுண்டை . 
பொருள்கள் : இரதம் , குருதி , எலும்பு , எள்ளுரை - இகழ்ச்சியுரை . 
தோல் , இறைச்சி , மூளை , சுக்கிலம் . 

எள்ளோரை - எள்ளுச்சோறு , எள்ளோதனம் . 
எழுவகை நதி - ஏழு புண்ணிய ஆறுகள் : கங்கை , எளிஞர் - எளியவர் ; செல்வம் முதலியன குறைந் 
குமரி , யமுனை , நருமதை , காவிரி , சரசுவதி , தவர் ; வறிஞர் ; நல்லூழில்லாதவர் . 
கோதாவரி . 

எளித்தல் - தாழ்த்திக் கூறுதல் . 


- 


எளிதரவு 


205 


என்புருக்கி 


என்று 


} 


எளிதரவு - தாழ்மை ; வறுமை . 

எறிதல் - உதைத்தல் ; வீசுதல் ; வெட்டுதல் ; 
எளிதல் - எளிமையடைதல் . 

முறித்தல் ; அறுத்தல் ; பறித்தல் ; அழித்தல் ; 
எளிதாதல் - இலகுவாதல் ; சுலபமாகத் தருதல் . ஓட்டுதல் ; குத்தல் ; அடித்தல் . 
எளிது - எளியது ; இலேசு ; சுலபம் ; அருமை எறிப்பிடைச்செய்யுள் - செய்யுள் வகையுள் ஒன்று , 
யற்றது ; இலகு ; தாழ்ந்தது . 

இதனைப் பி பீ லிகா மத்திமம் 
எளிமை - இலகு ; தாழ்வு ; தளர்வு ; அறியாமை ; வழங்குவர் . 
வறுமை ; தனிமை ; வலியின்மை ; அடிமை . 

எறிப்பு - ஒளிசெய்தல் , வெயிலெறிக்கை ; கடு 
எளியன் , வறியவன் ; இலகுவாய் அடையப் 

வெயில் . 
எளியவன் படுபவன் ; வலியில்லாதவன் ; 

எறிபடுதல் - ஒதுக்கப்படுதல் ; உதைபடுதல் .. 
அறிவில்லாதவன் ; குணத்தில் தாழ்ந்தவன் . 

எறிபடை - கைவிடுபடை : வேல் ; ஈட்டி . 
எளிவருதல் - இலகுவாதல் , சுலபமாதல் ; எளிதிற் 

எறிபாவாடை - தெய்வங்கள் , பெரியோர்களுக்கு 
கிட்டுதல் ; இழிவடைதல் . 

முன் விரிக்கும் பாவாடை விருது . 
எளிவிலையன் - விலை குறைந்த பண்டம் . 
எளிவு - எளிவரவு , சுலபம் . 

எறிபுல ( ன ) ம் - வெட்டிச் சுட்ட கொல்லை நிலம் . 
எற்செய்வான் - சூரியன் . 

எறிமணி - சேமக்கலம் , சேகண்டி . 
எற்சோறு - பழைய காலத்திலிருந்த ஒரு வரி .. 

எறிமுத்து - சிறிய அம்மை . 

எறியல் - கோடரி . 
எற்பாடு - பிற்பகல் , மாலைப் பொழுதுக்குமுன் 

எறியாயுதம் - காண்க : எறிபடை . 
பத்து நாழிகை நேரம் ; மாலை ; காலை . 

எறியால் - ஒரு மீன்வகை . 
எற்பு - என்பு , எலும்பு . 
எற்புச்சட்டகம் - உடல் . 

எறியுப்பு - கல்லுப்பு . 
எற்றம் - மனத்துணிவு . 

எறிவ - எறியப்படுவன , எறியப்படும் ஆயு 
எற்றற்பட்டை - இறைகூடை . 

தங்கள் . 
எற்றன்மரம் - நீர் இறைக்கும் கருவிவகை ; தோணி எறிவல்லயம் கை விட்டெறியும் ஓர் ஆயுதம் . 
மரம் . 

எறிவளையம் -- உருளை ; சக்கரப்படை . 
எற்றித்தல் - இரங்குதல் . 

எறும்பி - யானை ; எறும்பு . 
எற்று - எற்றுகை ; எத்தன்மையது ; வியப்பிரக்கக் எறுழ் - வலிமை ; தண்டாயுதம் ; தடி ; தூண் ; செந் 
குறிப்புச்சொல் . 

நிறப் பூவுடைய குறிஞ்சி நிலத்து மரவகை . 

எறுழ்வலி - மிகுந்த வலிமை ; க்க வலிமை 
எற்றுண்ணுதல் - எறியப்படுதல் . 
எற்றுதல் - அடித்தல் , புடைத்தல் ; உதைத்தல் ; 

யுடையோன் . 
மோதுதல் ; எறிதல் ; குத்துதல் ; வெட்டுதல் ; எறுழம் - எறுழ்மரம் . 
கொல்லுதல் ; உடைத்தல் ; நீக்குதல் ; நூல் எறுழி - பன்றி , காட்டுப் பன்றி . 
தெறித்தல் ; இறங்குதல் ; எழுப்புதல் ; நீங்குதல் , என் - என்ன ; வினா வினைக்குறிப்பு ; ஐயக் 
எற்று நூல் - மரக்கோட்டம் பார்க்கும் 

கிளவி ; இகழ்ச்சிக் குறிப்பு ; எது அல்லது 
மரம் அறுக்க அடையாளம் காட்டும் நூல் . 

‘ எதை எனப் பொருள்படும் இடைச்சொல் ; 
எற்றுள்ளும் - எவற்றுள்ளும் . 

தன்மை ஒருமைச் சொல் ; யான் என்பது 
எற்றே - ஒரு வியப்பு மொழி ; ஓர் இரக்கச் 

வேற்றுமைப் பொருளில் அடையும் திரிபு ; ஓர் 
சொல் ; எத்தன்மைத்து . 

அசைச்சொல் . 
எற்றைக்கும் - என்றென்றைக்கும் , எந்நாளும் . 

என்கை - என்று சொல்லுகை . 
எற்றோ - எற்று , எத்தன்மைத்து ; வியப்பிரக்கச் 

என்ப - என்று சொல்லப்படுவன ; என்று சொல் 
சொல் . 

லுவர் ; ஓர் அசைச்சொல் . 
எறட்டுதல் - வீசி இறைத்தல் . 

என்பவன் , 

சொல்பவன் ; 
என்பான் 

சொல்லப்படுபவன் . 
எறி - குத்து ; தள்ளு ; அறை ; அடி ; வெட்டு ; 
வீச்சு ; 

விளக்க 
உதை ; அடிக்கை ; 

என்பித்தல் - என்று சொல்லுவித்தல் ; 

குறிப்பாகச் 
சொல்லுகை . 

முறச் செய்தல் ; சான்றுகாட்டி நிறுவு தல் . 
எறிகால் - பெருங்காற்று . 

என்பிலது , 

} எலும்பில்லாத உயிரி , புழு . 
எறிகாலி - உதைகாற் பசு , காலால் உதைக்கும் 

என்பிலி 

என்பு - எலும்பு ; எலும்புக்கூடு ; உடம்பு ; புல் . 
எறித்தல் - ஒளிவீசுதல் ; வெயிற்காலம் ; தைத் என்புதின்றி - கழுதைக்குடத்திப் பூண்டு . 
தல் ; உறைத்தல் ; பரத்தல் . 

என்புருக்கி - எலும்புருக்கிநோய் . 


நூல் , 


என்று 


என்று 


பசு . 


206 


ஏககண்டமாய் 


என்மர் 


} 


என 


உருபு . 


எனவ 


எனா 


என்மர் , 

என்னாங்கு - என்னிடத்து . 
என்ப , என்று சொல்வர் . 
என்மனார் 

என்னுக்கு - எதற்கு . 
என்ற - ஓர் உவமவுருபு . 

என்னுங்காட்டில் - என்பதைக் காட்டிலும் . 
என்றவன் - என்று சொன்னவன் ; என்று சொல்லப் என்னும் - யாவும் , எல்லாம் ; என்று சொல்லப் 
பட்டவன் ; சூரியன் . 

படும் ; யாதும் ; சிறிதும் . 
என்றா - ஓர் எண்ணிடைச் சொல் . 

என்னே - ஒரு வியப்பிரக்கக் குறிப்பு . 
என்றாலும் - என்று சொன்னாலும் , எனினும் ; என்னை - என் தந்தை ; என் தாய் ; என் தலைவன் ; 
ஆயினும் , ஆனாலும் . 

என் இறைவன் ; யாது ; என்ன ; ஓர் இகழ்ச்சிக் 
என்றிய - எதற்காக ; எப்படி . 

குறிப்பு . 
என்று - எந்த நாள் , எப்போது , என்றைக்கு ; 

என்னோ காண்க : என்னே . 
என்று சொல்லி ; ஓர் இடைச்சொல் ; சூரியன் . 

என்னோரும் - எத்தன்மையோரும் ; எல்லாரும் ,, 
என்றும் - என்றைக்கும் , எந்நாளும் , எப்போதும் . 

யாவரும் . 
என்றுமபாவம் - என்றும் இன்மை , ஒருபோதும் 

என்னுடைய ; என்ன ; என்று ; ஓர் உவம 
இல்லாமையைத் தெரிவிக்கும் தன்மை . 

என்னுடையவை . 
என்றூழ் - சூரியன் ; வெயில் ; கோடைக்காலம் . 
என்றூழி - என்றைக்கும் , எப்போதும் . 

என்று , ஓர் எண்ணிடைச் சொல் . 
எனின் - என்றால் , 

சொல்லின் ; 
என்றென்றைக்கும் - எக்காலத்தும் ; 

என்கையால் . 
நாளும் ; ஒருபொழுதும் . 

எனினும் - என்று சொல்லினும் ; ஆனாலும் . 
என்றைக்கு - எந்நாள் , எப்போதைக்கு . 

எனும் - என்கின்ற ; சிறிதும் . 
என்றைக்கும் - காண்க : என்றென்றைக்கும் .. 

என்ன ; எவ்வளவு ; எல்லாம் . 
என்ன யாது ; என்ன பயன் ; ஓர் உவமவுருபு . 

எனைத்து - எத்தன்மைத்து ; எத்தனை ; எவ் 
என்னணம் எவ்வண்ணம் , எவ்வாறு , எவ்வகை 

வளவு . 
யாக ; எப்படி . 

எனைத்துணை 

எவ்வளவு . 
என்னதும் - சிறிதும் . 

எனைத்தும் - சிறிதும் ; எவ்வளவும் ; எவ்வள 
என்னம்பு , ) - என்னது . 

வாயினும் ; எல்லாம் , முழுதும் . 
என்னம்புது 

எனைப்பல - எத்தனையோ பல . 
என்னர் - யாவர் ; எத்தன்மையினர் , எத்தகை எனையதும் - சிறிதும் . 
யினர் ; சிறிதும் . 

எனையவர் 

எத்தனை பேர் ; யாவர் . 
னவன் , யாவன் ; எப்படிப்பட்டவன் ; எனையவன் , 
என்னன் என்னைச் சேர்ந்தவன் , எனக்குரி 

-- எத்தன்மையன் ; எவன் . 

எனையன் 
யவன் . 

எனைவன் யாவன் . 


என்று 


எனை 


- 


- 


- 


} 


} 


ஏ 


எழுத்து , எய்யும் தொழில் , அம்பு, பிரிநிலை , ஏக்கழுத்தம், } - தலையெடுப்பு 


ஏ - எட்டாம் உயிரெழுத்து ; பெருக்கம் ; அடுக்கு ; | ஏக்கர் - 43,560 சதுர அடி ( 4047 சதுர மீட்டர் ) 
மேல்நோக்குகை ; இறுமாப்பு ; உழையிசையின் கொண்ட நிலப்பரப்பு அளவை . 
; , 

; இறுமாப்பு ; 
எண் , தேற்றம் , ஈற்றசை , சை ஏக்கழுத்து 
நிறை என்னும் பொருள்களில் வரும் ஓர் | ஏக்கறவு - இச்சை ; ஒன்றைப் பெற விரும்பித் 
இடைச்சொல் ; விளிக்குறிப்பு ; 

இகழ்ச்சிக் 

தாழ்ந்து நிற்கும் நிலை . 
குறிப்பு . 

ஏக்கறுதல் - இளைத்து இடைதல் ; ஆசையால் 
ஏஎ - சாமவேதம் ; விளிக்குறிப்பு ; 

இரக்கக் 

தாழ்ந்து நிற்றல் ; விரும்புதல் . 
குறிப்பு . 

ஏக்கன்போக்கன் , எளியவன் ; ஒன்றுக்கும் 
ஏஏ - உரக்கக் கூப்பிடும் விளியுருபு ; இகழ்ச்சிக் ஏக்கிபோக்கி உதவாதவன் . 
குறிப்பு . 

ஏக்கிரிபோக்கிரி - திக்கற்றவன் . 
ஏக்கம் - விரும்பியது பெறாமையாலுண்டாகும் ஏக்கெறிதல் - கவலையொழிதல் ; அச்சமுறுதல் . 
துன்பம் ; அச்சம் ; ஆசை . 

ஏக்கை - இகழ்ச்சி . 
ஏக்கம்பிடித்தல் - துன்பம் மிகுதல் . 

ஏககண்டமாய் - ஒரே குரலாய் . 


} 


ஏக்குடும்பம் 


207 


ஏகாங்கம் 


அரசன் . 


ஏகசமானம் } - ஒருநிகர் . 


ஏகல் 


ஏககுடும்பம் - பங்கிடப்படாத சொத்துள்ள ஏகபந்தனம் - ஒன்றிப்பு ; ஒரே கூட்டமாய்க் 
குடும்பம் . 

கூடுதல் . 
ஏககுண்டலன் - ஒற்றைக் காதணியுடையோன் ; ஏகபாதம் - ஒரு கால் ; நான்கடியும் ஒரே வகை 
குபேரன் ; ஆதிசேடன் ; பலராமன் . 

யாய் வரும் ஒருவகைச் சித்திரகவி ; ஓர் 
ஏககுரு -- உடன்கற்றோன் . 

இருக்கை ; ஒற்றைக்கால் உயிரி . 
ஏகசக்கரவர்த்தி - தனியாணை செலுத்துவோன் ; ஏகபாவம் - ஒரே தன்மை ; ஒத்த எண்ணம் , 
பொதுநீக்கி யாளுவோன் . 

ஏகபாவனை - ஒரே பாவனை , 

ஒருமையாகப் 
ஏகசக்கராதிபத்தியம் - தனியரசாட்சி , 

பாவிக்கை . 
ஏகசக்கராதிபதி - தனியாணை செலுத்தும் ஏகபிங்கலன் - பசப்படைந்த ஒற்றைக் கண்ணை 

யுடைய குபேரன் . 
ஏகசந்தக்கிராகி - ஒரே தடவையில் மனத்திற் ஏகபுத்திரன் - ஒரே மகன் ; ஒரு மகனுடையவன் . 
பற்றிக்கொள்பவன் . 

ஏகபோகம் - தனக்கே உரிய 

அனுபவம் ; 
ஏகசமன் , 

இருவருக்கும் ஒத்த போகம் ; ஒருபோகம் 

விளைவது . 
ஏகசரம் - காண்டாமிருகம் . 

ஏகம் - ஒன்று ; ஒப்பற்றது ; தனிமை ; வெண் 
ஏகசிந்தை - ஒரே எண்ணம் , ஒரே நினைவு ; ஒத்த கலம் ; மொத்தம் ; மிகுதி ; வீடு ; திப்பிலி ; 
மனம் ; ஒன்றிலேயே செல்லும் சிந்தை . 

அக்குரோணி எட்டுப் பங்கு கொண்ட படை . 
ஏகசிருங்கம் , ) ஒற்றைக் 
} 

கொம்புடைய 
ஏகசிருங்கி 

ஏகம்பம் - காஞ்சியில் உள்ள சிவன்கோயில் . 
காண்டாமிருகம் . 
ஏகசுபாவம் - ஒரே தன்மை ; ஒத்த தன்மை . 

ஏகமாயிருத்தல் - ஒன்றாயிருத்தல் ; மிகுதியாய் 
ஏகத்துவம் - அத்துவிதம் , 

இருத்தல் . 
ஒன்றாயி க்கும் 

ஏகராசி - காருவா , அமாவாசை . 
தன்மை . 

ஏகரூபன் - கடவுள் . 
ஏகத்தொகை - முழுத் தொகை . 

உயர்ச்சி . 
ஏகதண்டி - துறவியருள் ஒருவகையார் , ஒற்றைக் 
கோல் தாங்கும் துறவி . 

ஏகலபுச்சன் - பைத்தியக்காரன் . 
ஏகதந்தன் - ஒற்றைக் கொம்புடைய விநாயகன் . 

ஏகவசனம் 

ஒருமை , ஒருமைப்பால் ; ஒரே 
ஏகதார் - ஒற்றை நரம்புடைய வாத்தியம் . 

மொழி ; மெய் ; அவர் , நீர் என்று பேசாது 
ஏகதாரவிரதன் - ஒருத்தியையே 

அவன் , நீ என்று பேசுகை , மரியாதைக் குறை 

மனைவியாகக் 
கொள்ளும் உறுதியுள்ளவன் . 

வான பேச்சு . 
ஏகதாளம் - ஏழு தாளத்துள் ஒன்று , ஓர் ஒத்து 

ஏகவட்டம் , 

ஒற்றை வடம் , ஒற்றைச் சர 
உடைய தாளம் . 

ஏகவடம் , 

ஏகவல்லி 
ஏகதேசம் - ஒருசார் , ஒருபுடை ; சிறுபான்மை ; 

ஏகவாணை பொதுவற ஆளுகை ; தனியரசு . 
அருமை ; மாறுபாடு ; வேற்றுமை ; ஒவ்வாமை ; 
நிந்தை ; குறைவு . 

ஏகவாரம் - ஏகாவலி , ஒற்றை வடம் ; 

ஒரு 
ஏகதேசவறிவு - சிலவற்றை மட்டும் 

பொழுது உண்கை . 

அறியும் 
அறிவு , சிற்றுணர்வு . 

ஏகவீரன் - தனிவீரன் , ஒப்பற்ற வீரன் . 
ஏகதேசவுருவகம் - இரு பொருள்களுள் ஒரு 

ஏகவெளி - மறைவிலாப் பகுதி , பெருவெளி. 
பொருளை உருவகமாக்கியும் இயைபுடைய 

ஏகவேணி 

ஒற்றைச் சடை ; ஒற்றைச் சடை 
பிறிதொன்றை உருவகப்படுத்தாமலும் உரைக் யுடைய மூதேவி . 
கும் அணிவகை . 

ஏகன் - ஒருவன் ; தனக்கு உவமையில்லாச் சிறப் 
ஏகதேசி - ஓரிடத்து இருப்புக்கொண்டது . 

புடையோன் ; கடவுள் . 
ஏகதேவன் - கடவுள் ; புத்தன் . 

ஏகாக்கிரசித்தம் , ஒன்றிலே ஊன்றிய மனம் ,, 
ஏகப்பசலி - ஒருபோக நிலம் . 

ஏகாக்கிரதை , ஒன்றிலே மனம் ஊன்றி 
ஏகப்பட்ட - மிகுதியான . 

ஏகாக்கிரம் 

ருக்கை ; 
ஏகப்பிரளயம் - ஒரே நீர்ப்பெருக்கு , 

பெரு 

சாப்பாடு . 
வெள்ளம் . 

ஏகாகம் - இறந்தவர்பொருட்டுப் பதினோராம் 
ஏகப்பிழை - முழுதும் பிழை . 

நாளில் செய்யும் சடங்கு . 
ஏகபத்திரிகை - வெண்டுளசி , 

ஏகாகாரம் - மாறாத உருவம் ; ஒருபடி ; பொன் . 
ஏகபத்தினிவிரதம் - ஒருத்தியையே மனைவியாகக் ஏகாகி - தனியாயிருப்போன் . 
கொள்ளும் உறுதி . 

ஏகாங்கம் - ஒரே உறுப்பு ; தனிமை ; சந்தனம் . 


மாலை 


| 


வளமான 


ஏகாங்கி 


208 


ஏட்டுப்படிப்பு 


ஏகி 


கணவனை 


ஏகாண்டம் 


வீம 


ஏகாங்கி - தனிமையாயிருப்பவன் ; குடும்பமில்லா ஏகாலத்தி , வழிபாட்டில் இறைவனுக்கு 
தவன் ; பிரமசாரி ; திருமால் அடியாருள் ஒரு 

ஏகாலத்தியம் முன் சுற்றும் ஒற்றைச் சுடர் 
வகையார் ; சன்னியாசி . 

விளக்கு . 
ஏகாசம் - மேலாடை ; போர்வை . 

ஏகாலி - வண்ணான் ; சவர்க்காரம் . 
ஏகாட்சரி பிரணவம் ; சத்தி ; ஒருவகைச் 

ஏகாவல்லி , ) 

காண்க : ஏகவல்லி . 

ஏகாவலி 
செய்யுள் ; ஓரெழுத்தாலாய மந்திரம் . 
ஏகாட்சி - ஒற்றைக் கண்ணன் ; ஒற்றைக் கண்ணி ; 

ஏகான்மவாதம் - பிரமம் ஒன்றைத் தவிர 
காகம் ; சுக்கிரன் . 

வேறொன்றும் இல்லையென்னும் மதம் . 

இழந்து 
ஏகாடம் - ஏளனம் , பரிகாசம் . 

தனித்திருப்பவள் , 

கைம்பெண் . 
வானம் ; முழுக் கூறு . 
ஏகாதசம் - பதினொன்று ; ஒருவர் பிறந்த ஏகீபவித்தல் - ஒன்றித்தல் , ஒன்றாகப் பொருந்து 
இலக்கினத்திற்குப் பதினோராம் இடம் . 

தல் , சேருதல் ; ஒரே தன்மையாதல் . 

ஏகீபாவம் - ஒரு தன்மை ; ஒருமைப் பாவனை ; 
ஏகாதசர் - பதினோர் உருத்திரர் ; பதினோராம் 

ஒன்றுப்படுகை ; கூடியிருத்தல் . 
இடத்தில் உள்ள கோள் . 

ஏகீயன் - ஒருவன் ; தோழன் . 
ஏகாதசருத்திரர் - உருத்திரர் பதினொருவர் : 

ஏகுதல் - செல்லுதல் , போகுதல் , நடத்தல் ; 
மாதேவன் , சிவன் , உருத்திரன் , சங்கரன் , 
நீலலோகிதன் , ஈசானன் , விசயன் , 

கழலுதல் . 

ஏகை - உமை ; வயிரக்குற்றங்களுள் ஒன்று . 
தேவன் , பவோற்பவன் , கபாலி , சௌமியன் . 

ஏகோதிட்டம் - இறந்தவர்க்குப் பதினோராம் 
ஏகாதசி - உவாநாளுக்குப் பின் பதினோராம் 

நாளில் செய்யும் சிராத்தச் சடங்கு . 
நாள் . 

ஏகோபித்தல் - ஒன்றுபடுதல் , ஒன்றாதல் ; 

; ஒரு 
ஏகாதசிவிரதம் - வைணவ சமய நோன்புகளுள் 

மனப்படுதல் ; சேர்தல் . 
ஒன்று ; ஏகாதசி நாளில் இருக்கும் பட்டினி 

ஏங்கல் - அழுதல் ; மயிற்குரல் ; யாழ்நரம்பின் 
நோன்பு . 

ஓசை ; ஆரவாரிக்கை ; குழந்தைகளுக்கு வரும் 
ஏகாதிபத்தியம் - தனியரசாட்சி . 

காசநோய் . 
ஏகாதிபதி - தனியாட்சி புரிவோன் , பேரரசன் . ஏங்கிப்போதல் - ஏக்கம் பிடித்தல் . 
ஏகாந்தசேவை - தனிச் சேவை ; சில திருவிழாக் ஏங்குதல் - ஒலித்தல் ; அழுதல் ; இரங்குதல் ; 
களிலே இரவில் தனியாக நிகழும் கடவுள் திகைத்தல் ; 

மனம் 

வாடுதல் ; அஞ்சுதல் ; 
வழிபாடு . 

கவலைப்படுதல் ; இளைத்தல் . 
ஏகாந்தநித்திரை - இரவில் கவலையில்லாத 

ஏச்சு - வைவு ; இகழ்ச்சி , பழிப்பு. 
தூக்கம் , அமைதியான உறக்கம் . 

ஏச்சுரை - பழிப்புரை . 
ஏகாந்தம் - தனிமை ; தனியிடம் ; ஒருவரும் 

ஏச்சோறு - தண்டச்சோறு . 
இல்லாத இடம் ; கமுக்கம் , இரகசியம் ; உறுதி ; 

ஏசம் - வெண்கலம் . 
நாடிய ஒரே பொருள் . 

ஏசல் - இகழ்தல் ; வைதல் ; பழிமொழி , பழிச் 
ஏகாந்தவாதி - ஆருகதரல்லாத சமயி . 

சொல் ; ஒருவரையொருவர் பரிகாசம் செய்து 
ஏகாந்த வாழ்வு - தனி வாழ்க்கை ; 

கொள்ளும் பாட்டுவகை . 

துறவியின் 
வாழ்க்கை . 

ஏசறவு - விருப்பம் ; அன்பு ; புகழ்மொழி . 
ஏகாந்தன் - அந்தரங்க பக்தன் ; அணுக்கத் 

ஏசறுதல் - வருந்துதல் ; ஆசைகொள்ளுதல் ; 
தொண்டன் . 

பழித்தல் . 
ஏகாம்பரன் - ஏகம்பன் , சிவன் ; காஞ்சிபுரத்தில் 

ஏசாதவர் - இகழ்ச்சி செய்யாதவர் ; குற்றம் 

இல்லாதவர் ; தேவர் . 
திருக்கோயில் கொண்டுள்ள சிவபெருமான் . 

ஏசிடாவகம் - அதிமதுரம் . 
ஏகாயம் - ஏகாசம் , உத்தரியம் , 

மேலாடை ; 

ஏசு - இகழ்ச்சி ; குற்றம் ; இயேசு . 
மேற்போர்வை . 

ஏசுதல் - இகழ்தல் , வைதல் ; செலுத்துதல் . 
ஏகாயனர் - முத்தியின்பொருட்டுத் திருமாலை 

ஏட்சி - உதயம் ; திடம் . 
மட்டுமே வணங்குபவர் , மாத்துவர் . 

ஏட்டிக்குப்போட்டி - எதிருக்கெதிர் ; ஆமென்ப 
ஏகார்க்களம் - ஏர் பூட்ட நாள் பார்க்கை ; தீய தற்கு அன்றெனல் , விதண்டாவாதம் . 
நாள் அறிவதற்குரிய சக்கரம் . 

ஏட்டுச்சுரைக்காய் - உலகவனுபவம் அற்ற கல்வி 
ஏகார்ணவம் - ஊழிப் பெருவெள்ளம் . 

அறிவு ; வெறும் நூலறிவு மட்டும் உள்ளவர் . 
ஏகாரவல்லி - பலா ; பாகல் ; பழுபாகல் . 

ஏட்டுப்படிப்பு - உலகவனுபவம் இல்லாத கல்வி . 


ஏட்டுப்பொறி 


209 


ஏதீடு 


பேறு . 


ஏணல் 


பனை 


ஏட்டுப்பொறி - ஓலைப் பத்திரத்தில் பதித்த ஏணம் - மான் ; மான்தோல் ; வலிமை ; நிலை 

முத்திரை . 
ஏட்டை - ஆசை , விருப்பம் ; வறுமை ; இளைப்பு , 

வளைவு , கோணல் . 
தளர்வு ; ஒருசார் விலங்கேற்றின் பெயர் . ஏணல் கோணல் - ஒழுங்கின்மை . 
ஏடகணி - ஓலையீர்க்கு . 

ஏணி - எண் ; அடுக்கு ; ஏறு தற்குரிய கருவி ; 
ஏடகம் - பூவிதழ் ; பூ ; தென்னைமரம் ; 

எல்லை ; நாடு ; மான் ; மான்கன்று . 
மரம் ; பலகை ; ஆட்டுக்கடா ; ஒருவகைத் 

ஏணிக்காணம் - மரத்தீர்வை . 
துகில் ; வையையாற்றில் ஏடு கரையேறிய ஒரு ஏணிச்சீகு - ஒரு புல்வகை . 
சிவத்தலம் , திருவேடகம் . 

ஏணிப்படி ( டு ) கால் - மேகலை என்னும் அணி . 
ஏடணாத்திரயம் - மூவகையான விருப்பம் : | ஏணிப்பந்தம் - தோளில் சுமக்கும் ஒருவகைத் 
உலகம் , பொன் , புதல்வன் என்னும் மூன் றன் 

தீவட்டி . 
மேல் கொள்ளும் பற்று . 

ஏணிப்பழு - ஏணிப்படி , கண்ணேணியில் 
ஏடணை - ஆசை , விருப்பம் , பற்று . 

பொருத்தப்பட்டுள்ள குறுக்குக் கழி . 

கோட்டைக்கு 
ஏடமூகன் - ஆற்றலற்றவன் , கோழை . 

உள்ளும் 
ஏடல் - கருத்து , எண்ணம் ; மனம் ; விருப்பம் . 

புறமும் உள்ளார் 

மிசை நின்று போர் செய் தலைக் கூறும் புறத் 
ஏடலகம் - அதிமதுரம் ; குன்றி . 

துறை . 
ஏடன் - தோழன் ; தொழும்பன் ; செவிடன் . 

ஏணுக்குக்கோண் - எதிரிடையான பேச்சு . 
ஏடா - தோழன் முன்னிலை ; தாழ்ந்தவரை 

ஏணை - புடைவைத் தொட்டில் ; நிலை ; ஆடு . 
விளிக்கும் சொல் . 

ஏணைக்குக்கோணை - காண்க : ஏணுக்குக்கோண் . 
ஏடாகு ( கூ ) டம் , ) தாறுமாறு , ஒழுங்கின்மை ; 

ஏத்தம்வாழை - நேந்திரம் வாழை . 
ஏடாகோடம் ஏற்றத்தாழ்ச்சியான நடை . 


ஏணிமயக்கமாக்கம் } - தோடைகளார் 


ஏணி 


} 
ஏடாசிரியன் - ஆசிரியன் இன்றி ஏட்டின் உதவி ஏத்தியில்லாளன் } - புகழ்வோன் . 


கொண்டே கற்றோன் . 

ஏத்திரி - சாதிபத்திரி . 
ஏடி - தோழி முதலிய பெண்பாலரை விளிக்கும் ஏத்திவாபாசம் - ஏதுப்போலி, எடுத்துக்கொண்ட 
சொல் ; இழிந்தாளை விளிக்கும் சொல் . 

நோக்கத்திற்கு இயைபில்லாத ஏதுக்களைக் 
ஏடு - இதழ் ; பூவிதழ் ; மலர் ; பனையேடு ; 

கூறுதல் . 
ஏட்டுப்புத்தகம் ; புத்தகவிதழ் ; கண்ணிமை ; ஏத்துதல் - துதித்தல் , புகழ்தல் , உயர்த்திக் 
வாழையிலைத் துண்டு ; உடல் ; பாலாடை , கூறுதல் ; வாழ்த்துதல் . 
பாலேடு ; மேன்மை ; குற்றம் ; உலகம் ; பாதத் ஏதடை - எதிரிடை , போட்டி ; பகைமை . 
தின் அடிப்பக்கம் . 

ஏதண்டை - பலகைத் தூக்கு ; கட்டடங்களுக்குக் 
ஏடுகம் - கல்லறை . 

கட்டும் சாரம் ; நீர்த்துறையில் கட்டும் பரண் . 
ஏடுகோளாளன் - கணக்கன் . 

ஏதப்பாடு - குற்றம் ; குற்றம் உண்டாகுகை . 
ஏடுசேர்த்தல் - பனையோலைகளை ஏடுகளாகச் 

ஏடுகளாகச் | ஏதம் - துன்பம் ; குற்றம் ; கேடு . 
சீவிப் புத்தகமாக்குதல் . 

ஏதர் - தீயோர் , கெட்டவர்கள் , குற்றமுடை 
ஏடு தூக்குதல் - ஆசிரியரிடம் ஏட்டையெடுத்துப் யோர் . 
படித்தல் , 

ஏத ( தி ) லன் - பகைவன் . 
ஏடுபடுதல் - பாலில் ஆடை உண்டாதல் ; பாசி ஏதலிடுதல் - பொறாமையாய்ப் பேசுதல் . 
படிதல் . 

ஏதன் - மூலகாரணன் , ஆதிகாரணன் , முதல்வன் , 
ஏடுவாருதல் - ஓலை வாருதல் , 

எழுதும் கடவுள் . 
பொருட்டுப் பனையோலைகளைச் சீவிச் ஏதனம் - மூச்சுவிடுதல் . 
செப்பஞ்செய்தல் . 

ஏதி - ஆயுதப்பொது ; வாள் ; துண்டம் . 
ஏடை - ஆசை , விருப்பம் . 

ஏதில ( லா ) ர் - அயலார் ; பகைவர் ; பரத்தையர் . 
ஏண் - எல்லை ; வலிமை ; திண்மை ; உயர்ச்சி ; ஏதிலாள் - பிற மாது ; மாற்றாள் , சக்களத்தி .. 
செருக்குப் பேச்சு , பெருமைப் பேச்சு ; 

ஏதிலாளன் - அயலான் , பிறன் . 

ஏதின்மை - அயலாந்தன்மை , 
வளைவு . 

அன்னியம் ; 
ஏண்கோண் - ஒழுங்கின்மை , நேரின்மை . 

ஏதீடு - காரணமிட்டுரைத்தல் ; தோழி 
ஏண்டாப்பு - இறுமாப்பு . 

அறத் 

தொடு நிற்கையில் தலைவி தலைவனை மணத் 
ஏணகம் கருமை நிறம் கொண்ட 

ஒருவகை தற்கு அவன் செய்த உதவிகளைக் காரணமாக 
மான் ; ஒருவகை மருந்துச் சரக்கு . 

இட்டுரைக்கை . 


பகைமை . 


- 


27 


} 


210 

ஏமாந்த கொங்கை 
ஏது 
ஏது - யாது ; காரணம் ; ஏன் ; 

தாங்கு 
எங்கிருந்து ; ஏந்துகொம்பு - யானைக்கொம்பு ; 
எப்படி ; முதற்காரணம் ; துணைக்காரணம் ; கொம்பு . 
ஏது நிகழ்ச்சி ; ஏதம் ; நிமித்தம் ; ஓரணி ; | ஏந்துதல் - கைந்நீட்டுதல் ; கையில் எடுத்தல் ; 
செல்வம் ; எடுத்துக்காட்டு ; சம்பந்தம் . 

தாங்குதல் ; பூணுதல் ; மிகுதல் ; சுமத்தல் . 
ஏதுக்கருத்தன் } - ஏவுதற் கருத்தா . 

ஏந்தெழில் - மிகுந்த அழகு . 
ஏப்பம் , 

தேக்கெறிவு , எதிரெடுத்தல் , 
ஏதுகரப்படுதல் - பயனுடையதாதல் . 

ஏப்பம்விடுதல் ஏப்பமிடல் . 
ஏதுகரம் - வழி , வகை ; ஆயத்தம் ; சாதனம் . ஏப்பாடு - அம்புவிழும் எல்லை . 
ஏதுங்கெட்டவன் - பயனற்றவன் . 

ஏப்பியன் - பேதை , அறிவில்லாதவன் . 
ஏது நிகழ்ச்சி - கன்மங்களாகிய காரணங்கள் | ஏப்புழை - அம்பெய்வதற்காக மதிலில் அமைக்கப் 
தத்தம் பயனைக் கொடுத்தற்குத் தோற்றுகை . 

படும் துளை . 
ஏதுப்பண்ணுதல் - வகைசெய்தல் . 

ஏம் - இன்பம் , மகிழ்ச்சி , களிப்பு ; மயக்கம் ; 
ஏதுப்போலி - ஏதுவுக்கு உரிய இலக்கணம் இன்றி பொன் . 
ஏதுப்போலத் தோன்றுவது . 

ஏம்பல் - ஆரவாரம் ; மகிழ்ச்சி ; வருத்தம் . 
ஏதும் - யாதொன்றும் , சிறிதும் ; எதுவும் . ஏம்பலித்தல் - மிகுந்த அவாக் 

கொள்ளுதல் , 
ஏதுவின் முடித்தல் - முப்பத்திரண்டு உத்திகளுள் பேராசை கொள்ளுதல் ; அங்கலாய்த்தல் . 
ஒன்று , காரணங்காட்டி முடித்தல் , முன்னர் ஏம்புதல் - களித்தல் ; மனம் கலங்குதல் , வருந்து 
முடிவு விளங்கப் 

பெறாததைப் பின்னர்க் தல் ; மயக்கமடைதல் . 
காரணத்தால் முடியவைத்தல் . 

ஏமகரம் - பொன் . 
ஏதை - பேதை ; வறியன் . 

ஏமகூடம் - எண்வகை மலைகளுள் ஒன்றாகிய 
ஏந்தல் - உயர்ச்சி ; மலை ; மேடு ; பெருமையிற் பொன்மலை , மேருமலை . 
சிறந்தோன் ; தேக்கம் ; அரசன் ; ஆழமின்மை ; | ஏமங்கோலா - ஒரு மீன்வகை . 
முதல் ; இளமை ; எளிதில் செய்து முடிக்கும் ஏமசிங்கி - மிருதாரசிங்கி என்னும் நஞ்சு . 
தன்மை , ஏந்து தல் , தாங்குதல் ; கையேந்து தல் , ஏமத்தி - பொற்றொட்டிப் பாடாணம் . 
ஏந்தல் வண்ணம் - விளக்கத்தின் பொருட்டும் ஏமத்தூரி - பொன்னூமத்தை ,. 
வற்புறுத்தற் பொருட்டும் ஒரு சொல்லே ஏமதவஞ்சம் - போகபூமி ஆறனுள் ஒன்று .. 
மிகுந்து வருஞ் சந்தம் . 

ஏமந்தம் - பனி; பனிக்காலம் , ஏமந்த ருது . 
ஏந்தி - தாங்குபவன் . 

ஏமந்த ருது - பனிக்காலம் ; முன்பனிப் பருவம் . 
ஏந்திசை - செய்யுளோசை . 

ஏமந்தாசலம் - இமயமலை . 
ஏந்திசைச் செப்பல் - வெண்சீர் வெண்டளையாற் ஏமபத்திரம் - மலையாத்திமரம் , 
பிறக்கும் ஓசை . 

ஏமபுட்பம் - அசோகமரம் ; செண்பகமரம் ; பொன் 
ஏந்திசைத் துள்ளல் - கலித்தளையால் பிறக்கும் 

முல்லை . 
ஓசை . 

ஏமபுட்பி - ஆவிரை . 
ஏந்திசைத் தூங்கல் - ஒன்றிய வஞ்சித்தளையால் 

ஏமம் - இன்பம் , களிப்பு ; மயக்கம் ; காவல் ; 
பிறக்கும் ஓசை . 

இரவு ; பொன் ; திருநீறு ; இடுதிரை ; பாது 
ஏந்திசையகவல் - நேரொன்றாசிரியத் தளையால் 

காவல் ; வலிமை ; சேமநிதி . 
பிறக்கும் ஓசை . 

ஏமமணல் பொன்மணல் . 

காக்கப் 
ஏந்திரம் - எந்திரம் : மா அரைக்கும் திரிகை ; | ஏமருதல் - திகைத்தல் ; களிப்புறுதல் ; 
கரும்பாலை ; கண்கட்டு வித்தை ; மதிலுறுப்பு . | ஏமல் - முதிரை; மனக்கலக்கம் . 

படுதல் . 
ஏந்திரவச்சு - வண்டியச்சு ; திரிகையச்சு . 

ஏமவஞ்சம் - காண்க : ஏமதவஞ்சம் . 
ஏந்திலை - வேல் . 

ஏமவதி - கடுக்காய் ; வசம்பு . 
ஏந்திழை - அழகிய அணிகலன் . 

ஏமன் - யமன் .. 
ஏந்து - வசதி , சௌகரியம் . 

ஏமாங்கம் - கருடன் ; 

சிங்கம் ; பொன்னிறம் ; 
ஏந்து ( வி ) - ஏந்து என் 

ஏவல் ; 

கையேந்து ; மேருமலை . 
தாங்கு . 

ஏமாசலம் - மேருமலை . 
ஏந்து குழந்தை - கைக்குழந்தை . 

ஏமாத்தல் - அரணாதல் , பாதுகாவலா தல் ; 
ஏந்துகொம்பன் - வளைந்த கொம்புடைய விரும்புதல் ; இன்புறுதல் ; செருக்கடைதல் ; 
யானை ; நிமிர்ந்து முன்வளைந்த : கொம்புள்ள கலக்கமடைதல் ; உறுதிசெய்தல் . 
மாடு . 

ஏமாந்த கொங்கை - விம்மிய முலை . 


ஏமாந்து போதல் 


211 


ஏல 


சுவாமி 


ஏமாந்து போதல் - ஏமாறுதல் , மோசம்போதல் ; | ஏர்ச்சீர் - உழவுத் தொழிலுக்குரிய கருவிகள் ; 

இழப்படைதல் ; எச்சரிக்கையின்றியிருத்தல் . வேளாண்மையால் வரும் செல்வச் சிறப்பு . 
ஏமாப்பு - பாதுகாப்பு ; அரணாதல் , வலியாகு ஏர்த்தாயம் - பருவகாலத்து உழவு . 
தல் ; செருக்கு ; கருத்து . 

ஏர்நாழி - கலப்பையின் ஓர் உறுப்பு . 
ஏமார்த்தல் - ஏமஞ்செய்தல் , காப்புச் செய்தல் , | ஏர்ப்ப - ஓர் உவமவுருபு . 
பலப்படுத்தல் . 

ஏர்ப்பண் - பூட்டாங்கயிறு ; ஏர்ச்சீர் . 
ஏமார்தல் - மனங்கலங்குதல் , ஏங்கல் . 

ஏர்ப்பு - ஈர்ப்பு . 
ஏமாளி - பேதை , அறிவிலி . 

ஏர்ப்பூட்டு - முதலுழவு - 
ஏமாற்றம் - எத்து , வஞ்சகம் , வஞ்சகத்துள்ளாதல் ; ஏர்பு - எழுச்சி ; வனப்பு , அழகு ; கோள் நிலை . 
மனக்கலக்கம் . 

ஏர்பூட்டுதல் - பொன்னேர் பூட்டுதல் ; ஏரில் 
ஏமாற்றுதல் - வஞ்சித்தல் ; ஏமஞ்செய்தல் . 

மாட்டைக் கட்டுதல் . 
ஏமாறுதல் - தடுமாறல் , அலமருதல் ; மோசம் ஏர்மங்கலம் - பொன்னேர் பூட்டிப் பாடும் 
போதல் . 

மங்கலப்பாட்டு . 
ஏமிலாந்தி - அலமந்து பார்ப்போன் , திகைத்து ஏர்வாரம் - ஏருக்காகக் கொடுக்கும் விளைச்சற் 

பங்கு . 
நிற்பவன் , மயக்கமுடையவன் ; மதிகேடன் . 

ஏர் - ஓர் உவமவுருபு . 

மயங்கி 
ஏமிலாந்துதல் - திகைத்து நிற்றல் , 
நிற்றல் , மனந்தடுமாறுதல் , நினைவு சிதறுதல் . 

ஏரகம் - திருவேரகம் என்னும் ஊர் , 

மலை ; மலைநாட்டிலுள்ள முருகன் தலம் . 
ஏமிலாப்பு - அலமலப்பு , மனத் தடுமாற்றம் . 

ஏரங்கம் - ஒரு மீன்வகை . 
ஏமின் கோலா - பறவைக்கோலா என்னும் மீன் . 

ஏரடம் - இடி . 
ஏமுறுதல் - மகிழ்வுறுதல் , களிப்புறல் ; 
, தன்மை 

ஏரடித்தல் - ஏரால் உழுதல் . 
திரிதல் ; வருந்துதல் , மனங்கலங்குதல் ; மயக்க 

ஏரண்டம் - ஆமணக்கஞ்செடி ; கண்டபேரண்டம் 
முறுதல் ; பொருத்தமுறுதல் . 

என்னும் செடி ; இருதலைப்புள் ; சித்திரம் . 
ஏய்த்தல் - ஒத்தல் ; உவமித்தல் ; இசையப் ஏரண்டி - திப்பிலி . 
பண்ணுதல் , பொருந்தச் சொல்லுதல் ; ஏரணம் - தருக்க நூல் . 
வஞ்சித்தல் . 

ஏரம்பன் - விநாயகன் , ஆனைமுகக் கடவுள் . 
ஏய்தல் - ஒத்தல் , பொருந்தல் , தகுதல் ; எதிர்ப் ஏரல் - கிளிஞ்சில் ; நத்தை . 
படுதல் , சந்தித்தல் . 

ஏரா - நீராழம் ; மயக்கம் தாராத கள் ; கப்பலின் 
ஏய்ப்ப - ஓர் உவமவுருபு . 

அடிப்பொருத்து மரம் . 
ஏய்ப்பிலேவட்டன் - மதிகேடன் . 

ஏராண்மை உழவு . 
ஏய்ப்பு - வஞ்சகம் . 

ஏராப்பலகை , 

கப்பலின் அடிமரம் . 
ஏய்வு - இயைபு ; உவமை . 
ஏய - ஓர் உவமவுருபு . 

ஏராளம் -- மிகுதி . 
ஏயம் - தள்ளத்தக்கது . 

ஏராளர் - உழவர் . 
ஏயான் - இசையான் , ஒவ்வான் ; தொழில் 

ஏரி - நீர்நிலை , பெரிய குளம் ; கொழுத்துள்ள 
செய்யத் தகாதவன் , பொருத்தமற்றவன் . 

பிடர் ; எருத்துத் திமில் . 
ஏயி - மகள் . 

ஏரிசா - கடற்கொந்தளிப்பு . 
ஏயில் - இசை , ஒருவகைப் பாட்டு . 

ஏரிப்பாய்ச்சல் - ஏரிநீர்ப் பாசனம் , 

ஏரி நீர் 
ஏயே - எள்ளி நகையாடல் குறிப்பு , இகழ்ச்சிக் 

பாய்ந்து விளையும் நிலப்பகுதி . 
குறிப்பு . 

ஏரிப்பாய்ச்சி - மீன்பிடி வரி . 
ஏர் - உழுபடை , கலப்பை ; உழவு மாடு ; உழவுத் 

ஏரிவாரியத்தார் - ஏரியை மேற்பார்வையிடும் 

சபையார் . 
தொழில் ; எழுச்சி ; தோற்றப்பொலிவு ; அழகு ; 

ஏருந்து - எந்திரக் கலப்பை . 
நன்மை ; ஒப்பு ; ஓர் உவமவுருபு . 

. 

ஏருழவர் - ஏர்கொண்டு உழுபவர் , உழவர் . 
ஏர்க்களம் - நெற்களம் , கதிரடிக்குமிடம் . 

ஏரோட்டுதல் - உழுதல் . 
ஏர்க்களவுருவகம் - போர்க்களத்தை ஏர்க்களமாக ஏரோர் - உழுவோர் , உழவர் . 
உருவகப்படுத்தும் புறத்துறை . 

ஏல் - பொருத்தம் ; உணர்ச்சி , மனவெழுச்சி ; 
ஏர்க்கால் - எருது பூட்டிய நுகத்தில் கொளுவும் கிளிஞ்சில் ; ஒப்புக்கொளல் ; ஒரு விகுதி . 

கலப்பையின் உறுப்பு ; வண்டியின் ஓர் உறுப்பு . ஏல்வை - காலம் ; நாள் ; பொழுது ; நீர்நிலை ; 
ஏர்கட்டுதல் - உழவுமாட்டைப் பூட்டி உழத் வரிவகை . 
தொடங்குதல் . 

ஏல - முன்னமே ; மிக . 


} 


ஏலக்காய் 


212 


ஏழமை 


விடை . 


} 


} - பணிவிடை செய்வோன் . 


ஏலக்காய் - ஒரு மணமுடைய காய்வகை . 

ஏவல்விடை - கேட்கும் வினாவுக்கு எதிராக 
ஏலக்கோலம் - அணியம் , ஆயத்தம் . 

மறுக்கும் வகையில் எதிர் ஏவலாய்க் கூறும் 
ஏலப்பாட்டு - ஏலே ஏலேலோ 

எனப் படகு 

விடை ; சாத்தா இது செய்வாயா ? என்ற 
வலிப்போர் பாடும் பாட்டு . 

விடத்து ‘ நீ செய் என்பது போன்று தரப்படும் 
ஏலபிலி - கடுகு . 
ஏலம் - செடிவகை ; 

மணப்பொருள் ; 

மயிர்ச் ஏவல்வினா - ஏவும் நோக்கத்தோடு கேட்கும் 
சாந்து ; சடாமாஞ்சில் ; சங்கஞ்செடி ; முதிரை ; வினா . 
மணம் ; போட்டியிற் பலர்முன் ஏற்றும் விலை . ஏவல்வினை - முன்னின்றாரை ஏவும் 

வினை ; 
ஏலரிசி , ) ஏலக்கொட்டை , ஏலக்காயின் 

சூனியத் தொழில் . 
ஏலவரிசி உள்ளீடு . 

ஏவலன் , 
ஏலவாலுகை - பேரேலம் . 

ஏவலாள் 
ஏலவே - ஏற்கெனவே . 

ஏவற்காரப்பேய் - ஏவற்பேய் ; காளி தேவிக்கு 
ஏலா - தோழன் தோழியரை முன்னிலைப் ஏவல் செய்யும் பேய் . 
படுத்தும் சொல் . 

ஏவற்காரன் - காண்க : ஏவலன் . 
ஏலாதான் - இயலாதவன் ; பகைவன் . 

ஏவற்சிலதி - குற்றேவல் செய்யும் பெண் . 
ஏலாதி - ஏலம் , இலவங்கப்பட்டை முதலிய ஏவற்பணி - கட்டளையிடப்பட்ட தொழில் . 
மருந்துச்சரக்கு ; பதினெண்கீழ்க்கணக்கு நூல் | ஏவற்பேய் - தூண்டிவிடப்பட்ட பேய் ; பெரிய 
களுள் ஒன்று . 

பேய்க்கு ஊழியம் செய்யும் குட்டிப்பிசாசு . 
ஏலாதிகடுகம் - ஒரு மருந்துவகை . 

ஏவறை - ஏப்புழை , மறைந்து அம்பு எய்தற்குரிய 
ஏலாதி சூரணம் - ஏலம் முதலியன கலந்து செய்த 

மதில் உறுப்பு . 
மருந்துப்பொடி . 

ஏவன் - எவன் , யாவன் . 
ஏலாதி மாத்திரை - மருந்து மாத்திரைவகை . 

ஏவாகனம் , 
ஏலாப்பு - துன்பம் , வருத்தம் . 

ஏவாங்கம் , அசமதாகம் , ஓமவித்து . 
ஏலாபத்திரம் - தக்கோலம் . 

ஏவாங்கனம் 
ஏலாபர்ணி - ஒருவகைப் பூண்டு , பறங்கிச்சக்கை . ஏவிளம்பி - அறுபதாண்டுக் கணக்கில் முப்பத் 
ஏலாமை பொருந்தாமை ; இயலாமை . 

தோராம் ஆண்டு . 
ஏலி - கள் . 

ஏவு - ஏ , அம்பு ; வருத்தம் . 
ஏலு - சங்கஞ்செடி . 

ஏவு ( வி ) - கட்டளையிடு ; 

தூ ண்டு ; எய் , 
ஏலுதல் - இயலுதல் ; பொருந்துதல் , தகுதி செலுத்து ; அனுப்பு . 
யாதல் ; கூடுதல் . 

ஏவுண்ணுதல் -- அம்பு பாயப்பெறுதல் . 
ஏலேலம் , ) ஏலப்பாட்டில் வருமொரு சொல் , | ஏவுதல் - கட்டளையிடுதல் ; தூண்டி விடுதல் ; 
ஏலேலோ ) படகு முதலியன தள்ளுவோர் 

செலுத்துதல் ; சொல்லுதல் ; அனுப்புதல் . 
பாடும் பாட்டில் வரும் ஒரு சொல் . 

ஏவுதற்கருத்தா - வேறொருவரை ஏவி ஒன்றைச் 
ஏலை - ஏலம் . 

செய்விக்கிறவன் , கட்டளையிடும் தலைவன் ; 
ஏவங்கம் -- இனவழிக் கணக்கு . 

செய்விக்கும் வினைமுதல் . 
ஏவங்கேட்டல் - ஒருவருக்காக ஏவி விடப்பட்டுப் 

ஏழ்சுரம் - சட்ஜம் , ரிடபம் , 

காந்தாரம் , 
போய் அதட்டல் ; இடைபுகுந்து விசாரணை 

மத்திமம் , பஞ்சமம் , தைவதம் , நிஷாதம் 
செய்தல் . 

என்பன . 
ஏவதும் - எதுவும் ; ஒவ்வொன்றும் ; எல்லாமும் . 
ஏவம் - இவ்விதம் ; ஏவல் ; ஒருவருக்காக ஏவி ஏழ்நரம்பு - குரல் , துத்தம் , கைக்கிளை , உழை , 
விடப்பட்டு வருதல் ; குற்றம் . 

இளி , விளரி , தாரம் என்னும் ஏழு நரம்புகள் . 
ஏவருகன் - அதிமதுரம் . 

ஏழ்பரி - சூரியன் தேரில் பூட்டப்படும் 
ஏவரும் - யாவரும் , எல்லாரும் . 

குதிரைகள் : காயத்திரி , திருட்டுபு , செகதி , 
ஏவல் - ஏவுகை , தூண்டுகை ; கட்டளை ; ஏவல் 

அனுட்டுபு , பந்தி , பிரகதி , முட்டிணுகு . 
வினைமுற்று ; ஓதுகை ; பணிவிடை ; பணி 

ஏழ்பரியோன் - சூரியன் . 
யாள் ; பிசாசை ஏவிவிடுகை ; வறுமை . 

ஏழ்பருவம் - காண்க : எழுவகைப் பெண்பருவம் . 
ஏவல் கேட்டல் - ஏவிய பணிசெய்தல் . 

ஏழ்புழை - வேய்ங்குழல்வகை . 
ஏவல் கூவல் பணி - ஏவிய சிறு பணிகள் , குற் ஏழ்மை - ஏழு ; வறுமை . 
றேவல் . 

ஏழகத்தார் - படைவகுப்பாருள் ஒருவகையார் . 
ஏவல்கொள்ளுதல் - வேலைவாங்குதல் , தொண்டு ஏழகம் - ஆடு ; செம்மறிக்கடா . 
செய்வித்தல் . 

ஏழமை - காண்க : ஏழைமை . 


ஏழரையாண்டுச்சனி 


213 


ஏற்றுக்கொள்ளுதல் 


ஓயாச் 


ஏழரையாண்டுச்சனி - சந்திர லக்கினத்தில் 12 , ஏற்பாடு - ஒழுங்கு ; நியமனம் ; உடன்படிக்கை ; 
1 , 2 ஆம் தானங்களில் 

ஏழரையாண்டு விவிலியத்தில் புதிய பழைய ஏற்பாடுகள் . 
இருந்து துன்பம் செய்யும் சனி . 

ஏற்பு - பொருத்தம் , தகுதி ; ஏற்றுக்கொள்கை . 
ஏழாங்கால் - கலியாணத்துக்கு ஏழு நாளைக்கு 

ஏற்புடைக்கடவுள் - ஒரு நூலுக்கு 

உரிமை 
முன் நடும் பந்தற்கால் . 

பூண்டுள்ள கடவுள் ; வழிபடுகடவுள் . 
ஏழாநீர்ச்சடங்கு - திருமணமான ஏழாம் நாள் ஏற்புழி - ஏற்குமிடத்து . 
மணமக்கள் எண்ணெய் தேய்த்து முழுகும் 

முழுகும் ஏற்புழிக்கோடல் - நூல் உத்திகளுள் ஒன்று , ஒரு 
சடங்கு . 

விதியைப் பொருந்தும் இடங்களில் அமைத்துக் 
ஏழாம் பொருத்தம் - தீராப்பகைமை , 

கொள்ளுகை . 
சண்டை . 

ஏற்போன் - இரப்பவன் , யாசிப்பவன் . 
ஏழிசை - காண்க : ஏழ்நரம்பு . 

ஏற்றக்கால் - துலாவைத் தாங்குங்கால் ; தூண் . 
ஏழிசைவாணர் - கந்தருவர் ; இசை பாடுவோர் . 

ஏற்றக்குறைச்சல் - உயர்வு தாழ்வு ; ஒவ்வாமை . 

ஏற்றக்கோல் - துலாமரத்தில் நீர் முகக்கும் கழி . 
ஏழில் - ஏழிலைப்பாலை , இசை ; நன்னன் 

ஏற்றச்சால் - துலாச் சால் , நீரிறைக்குஞ் சால் , 
என்பானுக்குரிய ஒரு மலை . 

நீர் மொள்ளும் பாத்திரம் . 
ஏழிலைக்கிழங்கு - மரவள்ளிக்கிழங்கு . 

ஏற்றணை - அரியணை , அரசுகட்டில் . 
ஏழிலைப் ( ம் ) பாலை - மகளிரால் மலரும் மரம் 

உயர்வு 

வேற்றுமை ; 

தாழ்வு , 
பத்தனுள் ஒன்று . இதன் மணம் களிறுகளுக்கு ஏற்றத்தாழ்வு 

} 

பெருமை சிறுமை ; மேடு 
ஆகாதாம் . 

பள்ளம் . 
ஏழு - ஓர் எண் . 

ஏற்றது - இயன்றது ; பொருந்தியது ; விருப்ப 
ஏழுநரகம் - காண்க : எழுநரகம் .. 

மானது ; தக்கது . 
ஏழுபெண்பருவம் காண்க : எழுவகைப் பெண் | ஏற்றப்பட்டரை - ஏற்றமிட்டு இறைக்கும் 
பருவம் . 

கிணற்றைச் சூழ்ந்த விளை நிலம் . 
ஏழுமலை - ஏழு மலைக் கூட்டங்களுடைய ஏற்றப்பாட்டு - நீரிறைக்கும்போது பாடும் பாட்டு . 
திருவேங்கடம் . 

ஏற்றபடி - இசைந்தவாறு , விரும்பியவாறு ; 
ஏழுலகம் - மேலேழுலகம் ; கீழேழுலகம் . 

தக்கவாறு . 
ஏழை - அறியாமை ; அறிவிலான் ( ள் ) ; வறியவன் ; ஏற்றம் - மேலே ஏறுகை ; மேடு ; புகழ் ; உயர்ச்சி ; 

மிகுதி ; 

மேன்மை ; நினைவு ; 
பேதை ; பெண் . 

துணிவு ; 
ஏழைக்குறும்பு - வறுமையைக் காட்டி மோசஞ் 

பெருக்கம் ; நீரேற்றம் ; நீர்ப்பெருக்கு ; ஏற்ற 
செய்கை ; பேதைபோலக் காட்டிச் செய்யும் 

மரம் ; நீரிறைக்குங் கருவி . 

ஏற்றம் போடுதல் - துலாமரம் 
குறும்பு . 

அமைத்தல் ; 

தோப்புக்கரணம் போடுதல் . 
ஏழைத்தன்மை - அறியாமையாகிய 

குணம் ; ஏற்றமரம் - துலாமரம் 

ம் . 
வறுமைநிலை . 

ஏற்றரவு - மிகக் கிட்டின காலம் ; முதல் . 
ஏழைமை - அறியாமை , பேதைமை ; வறுமை . 

ஏற்றல் - இசைவாதல் , இணங்கல் ; ஏற்றுதல் ; 
ஏழைமைகாட்டுதல் - கோழைத்தனமாதல் . 

இரத்தல் ; எதிர்த்தல் ; எதிர்த்துப் போர் 
ஏழையாளன் - வறுமையுடையான் . 

செய்தல் ; அடுக்கல் ; வாங்குதல் ; ஏந்தல் , 
ஏழொத்து தாளவகை . 

நடத்தல் ; பொருந்தச் செய்தல் . 
ஏளனம் , ) எளிமை ; இகழ்ச்சி , கேலி , அவமதிச் | ஏற்றவாறு - காண்க : ஏற்றபடி . 
சிரிப்பு , . 

ஏற்றார் - பகைவர் . 
ஏற்க , பொருந்த ; இணங்க , இசைவா ஏற்றியல் - ஏறுதலின் இயல்பு ; இடபராசி . 

-- 
யிருக்க ; எதிர்க்க ; பிச்சைவாங்க ; 

ஏற்றியிறக்குதல் - கண்ணூறு கழிக்கும் சடங்கு 
முன்னமே . 

நிகழ்த்துகை . 
ஏற்கெனவே - ஏற்கவே , முன்னமே . 

ஏற்றிழிவு - உயர்வு தாழ்வு ; பெருமை சிறுமை ; 
ஏற்ப - தக்கபடி , பொருந்த ; ஓர் உவமவுருபு . மேடுபள்ளம் . 
ஏற்படுத்துதல் - உண்டுபண்ணுதல் ; இணங்கச் 

ஏற்று - மரத்தினாற் செய்த மேடை . 
செய்தல் ; உறுதிப்படுத்து தல் ; ஆயத்தப் ஏற்று ( வி ) - எழும்பு ; உணர்த்து ; பாரமேற்று ; 
படுத்துதல் ; அமர்த்துதல் . 

உள்ளேற்று ; கற்பி ; புகழ் . 
ஏற்படுதல் - உண்டாதல் ; தலைப்படு தல் ; உடன் ஏற்றுக்கொள்ளுதல் - ஒப்புக்கொள்ளுதல் , உடன் 
படுதல் . 

படுதல் , அங்கீகரித்தல் ; மேற்கொள்ளுதல் . 


; 


ஏளதம் } எனிவரம் இகழ்ச்சி 

வே } 


ஏற்கவே } 


214 


ஏற்றுத் தொழில் 


ஏறு துறை 


-- 


யானை 


காளையை 


ஏற்றுத் தொழில் 

முதலியவற்றை ஏறவிறங்கப் பார்த்தல் - தலைமுதல் கால்வரை 
நடத்துந்தொழில் 

பார்த்தல் , மேலும் கீழும் பார்த்தல் . 
ஏற்றுதல் - தூக்குதல் ; மிகுதிப்படுத்துதல் ; | ஏறன் - சிவன் . 
சுமத்துதல் ; ஏறச்செய்தல் ; அடுக்குதல் ; மேம் ஏறாங்கடை - ஒவ்வாச் செயல் . 
படுத்துதல் ; குடியேற்றுதல் ; ஏற்படுத்துதல் ; ஏறாங்கடைசி - அறமுடிவு . 
உட்செலுத்துதல் ;. உயர்த்துதல் ; ஏற்றுமதி ஏறாண்முல்லை - ஆண்மை மிகுந்த வீரக்குடியின் 
செய்தல் ; நினைத்தல் ; ஒருங்குமுடித்தல் ; சுடர் ஒழுக்கத்தைப் புகழும் புறத்துறை . 
கொளுத்துதல் . 

ஏறாந்தலை - ஏரியில் நீர்ப்பிடி இறுதி . 
ஏற்று துறை - துறைமுகம் , கப்பலில் சரக்கு ஏறாவழக்கு -- அறாவழக்கு , அடா வழக்கு . 
ஏற்றும் துறை . 

ஏறாவேணி - கோக்காலி , ஒருவகைப் பரண் . 
ஏற்றுப்பனை - காண்க : ஏற்றைப்பனை . 

ஏறாளர் - படைவீரர் . 
ஏற்றுமதி - கப்பலிற் பண்டமேற்றுகை ; வெளி ஏறான் - பள்ளிக்கூடத்துக்கு முதன் முதல் 
நாட்டுக்குச் சரக்கை அனுப்புதல் ; வெளி 

வருபவன் . 
நாட்டுக்கு அனுப்பும் சரக்கு . 

ஏறிட்டுப்பார்த்தல் - நிமிர்ந்து பார்த்தல் ; உற்று 
ஏற்று முதல் - தோணி முதலியவற்றில் ஏற்றப் நோக்கல் , கவனித்தல் . 
படும் சரக்கு . 

ஏறிடுதல் - ஏற்றுதல் ; நாணேற்றுதல் ; உயர்த்து 
ஏற்றுவாகனன் 

ஊர்தியாகவுடைய தல் ; தூக்குதல் ; புகப்பண்ணுதல் . 
சிவன் . 

ஏறியவீரி - சவ்வீர பாடாணம் . 
ஏற்றூண் - இரந்துண்ணுமுணவு , பிச்சையுணவு .. ஏறு - எருது ; இடபராசி ; எருமைக்கடா ; சங்கு ; 
ஏற்றெழுதல் - மயக்கம் தீர்தல் ; துயிலினின் அசுவினி 

நட்சத்திரம் ; விலங்கின் ஆண் ; 
றெழுதல் ; சோம்பல் விட்டெழுதல் ; 

ஓங்கி உயர்ச்சி ; ஆண் சுறா ; ஆண்சங்கு ; பனை 
எழும்புதல் ; மேற்செல்லுதல் . 

முதலிய மரத்தின் ஆண் ; கவரி , பன்றி , மான் 
ஏற்றை - விலங்கின் ஆண் , ஆற்றலோடு கூடிய இவற்றின் ஆண் ; விலங்கேற்றின் பொது ; நந்தி 

ஆண்பால் விலங்கு ; அரியேறு ; ஆண் கரடி . தேவர் ; தழும்பு . 
ஏற்றைப்பனை - ஆண்பனை . 

ஏறு ( வி ) - இவர் ; எறி ; அடி ; அழி ; வாகனமேறு ; 
ஏற - அதிகமாக , மிகுதியாக ; உயர ; முழுவதும் ; 

கப்பலேறு ; 

நஞ்சேறு ; உயர் ; தொகை 
முற்பட . 

முதலியன அதிகரி . 
ஏறக்கட்டுதல் - உயரக்கட்டு தல் ; பலப்படுத்து ஏறுக்குமாறு - ஏட்டிக்குப்போட்டி , தாறுமாறு . 
தல் ; விலையேறுவதற்காகச் சரக்கை 

ஏறுகடை 

கடைசி முடிவு . 
விற்காமல் வைத்தல் ; மழை முதலியன ஏறு குதிரை - ஏறுங்குதிரை , சவாரிக்குதிரை . 
பெய்யாதிருத்தல் ; இறைந்த தவசம் முதலிய 

ஏறுகோட்பறை - முல்லை நிலப் பறை , முல்லை நில 
வற்றைக் கூட்டிச் சேர்த்தல் ; அடியோடு 

மக்கள் ஏறு தழுவும் பொருட்டு அடிக்கும் ஒரு 
நிறுத்துதல் . 
ஏறக்குறைய - ஏறத்தாழ , முன்பின்னாக , சுமார் , 

ஏறுகோள் - ஒரு பெண்ணை 
முன்பின் . 

மணஞ்செய்தற் 

பொருட்டு ஏறுதழுவுதல் ; காண்க : ஏறுகோட் 
, 

} : . பறை . 
ஏறடுதல் - மேல்வைத்தல் ; மேற்கொள்ளுதல் ; 

ஏறு சலாகை - கைம்மரங் கோக்குஞ் சட்டம் . 
ஏற்றுக்கொள்ளுதல் . 

ஏறுசெடி - அடர்ந்த செடி . 
ஏறத்தாழ - காண்க : ஏறக்குறைய . 

ஏறுசேவகன் - உயர்ந்த வீரன் . 
ஏறப்பறத்தல் - உயரப் பறத்தல் ; ஏலாதவற்றைச் ஏறுண்ணுதல் - அறுக்கப்படுதல் ; அம்பு தைக்கப் 
செய்ய முயலுதல் . 

படுதல் ; தள்ளப்படுதல் . 
ஏறப்போதல் - குறித்துச் செல்லுதல் , குறித்துப் ஏறுதல் - உயர்தல் , மேலே செல்லுதல் ; உட் 
போதல் . 

செல்லுதல் ; முற்றுப்பெறுதல் ; வளர்தல் ; 
ஏறவாங்குதல் - முழுதும் விலைக்குப் பெறுதல் ; மிகுதல் ; பரவு தல் ; ஆவேசித்தல் ; குடியேறு 
விலகியிருத்தல் ; நயமாக வாங்குதல் ; 

தல் ; ஏற்றிவைக்கப்படுதல் ; கடத்தல் . 
சுளுக்குதல் . 

ஏறுதழுவுதல் - ஏறு 

தழுவல் ; ஆயர்குலக் 
ஏறவிடுதல் - மேலே ஏறும்படி விடுதல் ; மரக் காளையர் மணமுடிக்கும் பொருட்டு எருதைத் 
கலத்தைக் கரைக்குத் தொலைவாக விடுதல் ; தழுவிப் பிடித்தல் . 
மேற்போகவிடுதல் . 

ஏறு துறை - காண்க : ஏற்று துறை . 


- 


வகைப் பறை . 


ஏறுநெற்றி 


215 


ஐங்கணையவத்தை 


ஏறுமுகக்குத்திராட்சம், } 


ஏறுநெற்றி - அகன்ற நெற்றி . 

என்னை ; இரக்கப்பொருளைத் தரும் இடைச் 
ஏறுபடி - அதிகப்படி ; தாழ்வாரம் . 

சொல் ; தன்மையொருமை விகுதி ; பன்றி . 
ஏறுபெட்டி - மரமேறிகள் அரையிற் கட்டிக் | ஏன்று கொள்ளுதல் - ஏற்றல் , ஏற்றுக்கொள்ளல் ; 
கொள்ளும் கருவிப்பெட்டி . 

பிறரைத் தாங்குதல் ; எதிர்த்து நிற்றல் . 
ஏறு பொழுது - முற்பகல் , காலைநேரம் . 

ஏன்றுகோள் - ஆதரிக்கை , காப்பாற்றுகை . 
ஏறுமாறு - தாறுமாறு , குழப்பம் .. 

ஏன - ஏனைய , பிற , மற்றைய , வேறான . 
ஏறுமிராசி - சூரியன் உத்தராயணத்தில் சஞ்சரிப் ஏனக்கோடு - பன்றிக்கொம்பு ; வெதுப்படக்கி . 
பதற்கு இடமாய் மகரமுதல் மிதுனம் வரையு 

ஏனப்படம் - பன்றிமுகக் கேடகம் . 
முள்ள ஆறு இராசிகள் . 

ஏனப்பானம் - தட்டுமுட்டு . 
உருத்திராட்ச மணி ஏனம் - பன்றி ; காட்டுப்பன்றி ; கருவி ; பாத் 
களின் முகங்கள் 

திரம் ; பாவம் ; குற்றம் ; எழுத்தின் சாரியை ; 
அதிகம் பெறுமாறு கோக்கப்படும் மாலை . ஓலைக்குடை ; அணிகலன் . 
ஏறுமுகம் - வளரும் நிலை . 

ஏனல் - கதிர் ; கருந்தினை ; தினைப்புனம் ; செந் 
ஏறுவட்டம் -- நட்சத்திரம் முதலியன நாழிகை 

தினை . 
ஏறும் முறை ; பங்கின் அளவுக்கு அதிகமான 

ஏனவாயன் - பேதை ; தீங்கு பேசுவோன் .. 
நிலம் முதலியவை . 

ஏனாதி - மறவன் ; நாவிதன் ; படைத்தலைவன் ; 
ஏறுவாசி - ஏற்றம் , உயர்ந்துசெல் நிலை ; 

ஒரு பட்டப்பெயர் ; அமைச்சன் ; ஒரு பழைய 

சாதியார் ; சாணாரில் 
உத்தரம் முதலியன சுவரின் உட்செல்வதற் 

ஒரு வகுப்பு ; ஓர் 

இளகம் , இலேகியம் . 
கான அளவு . 

ஏனாதிமோதிரம் - ஏனாதிப் பட்டத்தார்களுக்கு 
ஏறுவால் - நீண்ட வால் . 

அரசன் அளிக்கும் மோதிரம் . 
ஏறுவிடுதல் - ஆயர் தம் மகளை மணம் புரியத் 

ஏனும் - ஒரு வினையெச்ச விகுதி ; என்றாலும் . 
தக்கோர் தழுவிப் பிடிக்கும் பொருட்டு எருது 

ஏனென்னுதல் - இடுக்கணுக்கு உதவ வினாதல் , 
களை ஓடவிடுதல் . 

ஆபத்தில் உதவ முற்படுதல் . 
ஏறுவெயில் - காலை வெயில் , முற்பகல் வெயில் . 

ஏனை - ஒழிபு , மற்றையெனும் இடைச்சொல் ; 
ஏறுழவன் - படைவீரன் . 

ஒழிந்த ; மற்று ; எத்தன்மைத்து ; மலங்கு மீன் . 
ஏறூர்ந்தோன் - காளையூர்தியையுடைய சிவன் . ஏனையுவமம் - வெளிப்படை உவமம் . 
ஏறெடுத்தல் - மேலெடுத்தல் , நிமிர்தல் . 

ஏனோதானோவெனல் - பராமுகமாயிருத்தல் , 
ஏன் - எதற்கு , என்ன , என்ன காரணம் , பிடிப்பின்றியிருத்தல் . 


ஐ 


ஐகாரம் . 


ஐ - ஒன்பதாம் உயிரெழுத்து ; முன்னிலை ஐக்குஞ்சு - தண்ணீர்விட்டான்கிழங்கு . 
யொருமை விகுதி ; சாரியை ; தொழிற்பெயர் / ஐககண்டியம் - கருத்தொத்திருக்கை . 
விகுதி ; பண்புப்பெயர் விகுதி ; வியப்பிடைச் ஐகமத்தியம் - ஒற்றுமை . 
சொல் ; இரண்டாம் வேற்றுமை உருபு ; அழகு ; ஐகாந்திகம் - பொதுமை நீங்கியது ; நிறைவு ; 
கோழை ; இருமல் ; இளி என்னும் இசையின் முடிவுடையது . 
எழுத்து ; யானையைப் பாகரதட்டும் ஓசை ; | ஐகாரக்குறுக்கம் - சார்பெழுத்துகளுள் ஒன்று ; 
தலைவன் ; கணவன் ; ஆசான் ; அரசன் ; இரண்டு மாத்திரையில் குறுகி 

லிக்கும் 
தந்தை ; கடவுள் ; அம்பு ; நுண்மை ; ஐந்து ; 
ஐயம் ; கடுகு ; சருக்கரை . 

ஐகாரம் , ) 
ஐக்கம் - ஐக்கியம் , ஒன்றுபடுகை , 

ஒற்றுமை ; | ஐகான் - ஐ என்னும் எழுத்து . 
ஒன்றிப்பு . 

ஐகிகம் - இகத்துக்குரியது ; இம்மை , இம்மைக் 
ஐக்கவாதம் - பரமான்மாவும் சீவான்மாவும் குரியது ; இவ்வுலகம் . 
ஒன்றெனக் கூறும் மதம் . 

ஐங்கணை - மன்மதனுக்குரிய ஐந்து அம்புகள் : 
ஐக்கியநாணயசங்கம் - கூட்டுறவால் 

தாமரை மலர் , அசோக மலர் , குவளை மலர் , 
பெருக்கும் நிறுவனம் . 

மாம்பூ , முல்லை மலர் . 
ஐக்கியபாவம் - ஒற்றுமைத் தன்மை . 

ஐங்கணைக்கிழவன் - மன்மதன் , காமன் . 
ஐக்கியம் - ஒற்றுமை , ஒன்றுபடுகை ; ஒன்றாந் ஐங்கணையவத்தை - தாமரை -சுப்பிரயோகம் 
தன்மை , ஒன்றிப்பு ; ஒன்றியம் . 

( சொல்லும் நினைவும் ) , அசோகம்-விப்பிர 


216 


ஐங்கணைவில்லி 


ஐந்திரம் 


உண வை 


யோகம் ( பெருமூச்சு விட்டு இரங்கல் ) , ஐஞ்ஞூறு - ஐந்து நூறு , ஐந்நூறு . 
குவளை- சோகம் (வெதும்பி 

ஐஞ்ஞை - அறிவு கேடன் ; அழகு ; ஆடு . 
வெறுத்தல் ) , மா - மோகம் ( அழுது பிதற்றல் ) , | ஐணம் - மான்தோல் . 
முல்லை -சாதல் ( மயங்கலும் சாதலும் ) . 

ஐதிகப்பிரமாணம் - உலகுரையாகிய அளவை . 
ஐங்கணைவில்லி காமன் . 

ஐதிகம் - ஐதிகப்பிரமாணம் ; செவிவழிச் செய்தி , 
ஐங்கதி - குதிரையின் ஐவகையான நடை : மல்ல உலகுரை , தொன்றுதொட்டு வரும் கேள்வி . 
நடை , மயில் நடை , குரக்கு நடை , 

முயல் ஐது - அழகுடையது ; அழகு ; 

மெல்லியது ; 
நடை , மனநடை ( மல்லகதி , மயூரகதி , நுண்ணியது ; வியப்புடையது ; இளகிய தன்மை ; 
வானரகதி , சசகதி , சரகதி ) . 

செறிவில்லாதது . 
ஐங்கரன் - ஐந்து கைகள் உள்ளவன் , விநாயகன் . ஐது நொய்தாக - மிக எளிதாக . 
ஐங்கனி - சிறப்புடைய ஐந்து பழங்கள் : ஐந்தடக்குதல் - ஐம்பொறிகளையும் அடக்குதல் . 
எலுமிச்சம் பழம் , நாரத்தம் பழம் , மாதுளம் ஐந்தரம் - அழகுள்ளது ; நெருக்கமின்மை ; பனை ; 
பழம் , தமரத்தம் பழம் , குளஞ்சிப் பழம் . 

மந்தம் . 
ஐங்காயத் தூள் - பிள்ளைப் பேற்றிற்குப் பின் ஐந்தரு - தேவலோகத்து ஐந்து மரங்கள் : 
கொடுக்கப்படும் ஐந்து சரக்குகள் சேர்ந்த சந்தானம் , தேவதாரம் , கற்பகம் , மந்தாரம் , 
ஒருவகை மருந்து . 

பாரிசாதம் . 
ஐங்காயம் - ஐந்து காயம் : கடுகு , ஓமம் , வெந் ஐந்தருச்செல்வி - இந்திரன் மனைவியாகிய 
தயம் , உள்ளி, பெருங்காயம் . இவற்றுள் 

இந்திராணி . 
கடுகு , ஓமம் என்பனவற்றிற்குப் பதிலாக 

ஐந்தருநாதன் - ஐந்து மரங்களுக்குத் தலைவனான 
மிளகு , சுக்குச் சேர்த்தும் சிலர் கூறுவர் ; இயேசு 

இந்திரன் . 
நாதர் உடம்பிலுள்ள ஐந்து வடு ; தலைப்பு : ஐந்தலை நாகம் - ஐந்து தலைகளையுடைய ஒரு 
பிள்ளைக் கரு . 

வகைப் பாம்பு . 
ஐங்காலம் - பிராத காலம் , சங்கவ காலம் , மத்தி ஐந்தலைமணி - ஐந்து மணிகளையுடைய கொத்து 
யான காலம் , அபரான்ன காலம் , சாயான்ன 

மணி . 
காலம் . இவை சூரியோதயம் முதல் முறையே 

ஐந்தவத்தை - ஐந்து வகை நிலை : சாக்கிரம் , 
அவ்வாறு நாழிகை கொண்ட காலப்பகுதி 

சொப்பனம் , சுழுத்தி , துரியம் , துரியாதீதம் ; 
யாகும் . 

உடம்பினுட்பட்ட 

ஆன்மா அனுபவிக்கும் 
ஐங்குரவர் - ஐ வகைப் பெரியர் : 

அரசன் , 

ஐவகை நிலை . 
ஆசிரியன் , தாய் , தந்தை , தமையன் . 

ஐந்தவம் - சாந்திர மதம் ; மிருகசீரிட நாள் . 
ஐங்கூந்தல் - ஐந்து வகையாக ஒப்பனை செய்யப் 
படும் மகளிர் தலைமயிர் : கொண்டை , குழல் , ஐந்தவித்தல் - ஐம்புலனடக்கல் ; ஐந்து பொறி 
பனிச்சை , முடி , சுருள் என்பன . 

களையும் அடக்குதல் . 
ஐங்கோலம் - இருப்பை வித்து , ஓமம் , கடுகு , 

ஐந்தறிவுயிர் - மக்கள் ; விலங்கு . 
கருஞ்சீரகம் , வேப்ப வித்து ஆகிய ஐந்து 

ஐந்தனுருபு - இன் , இல் என்னும் ஐந்தாம் 
மருந்துச் சரக்குகள் . 

வேற்றுமை உருபு . 
ஐச்சுவரியம் - செல்வம் . 

ஐந்தாங்கால் - திருமணத்திற்கு ஐந்து நாள் முன்ன 
ஐசிலம் - இருள் மரம் , சிறுநாகம் . 

தாக நடும் பந்தற்கால் ; ஒருவகை விளையாட்டு . 
ஐசுவரியம் - செல்வம் , பேறு ; மேன்மை ; | ஐந்தாம்வேதம் - பாரதம் . 
ஆற்றல் ; கடவுள் தன்மை . 

ஐந்தார் - பனைமரம் ,. 
ஐஞ்சந்தி - ஐந்து தெருக்கள் கூடும் இடம் . ஐந்தானம் - மிருகசீரிடம் . 
ஐஞ்சிறப்பு - அருக தேவருக்குச் செய்யப்படும் ஐந்திணை - ஐவகை நிலம் : குறிஞ்சி , முல்லை , 
பஞ்ச கலியாண பூசை . 

மருதம் , நெய்தல் , பாலை ; அன்புடைக்காமம் 
ஐஞ்சிறு காப்பியம் - நீலகேசி , சூளாமணி , பற்றிக் குறிஞ்சி , முல்லை , பாலை , மருதம் , 
யசோதர காவியம் , உதயணகுமார காவியம் , நெய்தலாகிய ஐவகை நிலத்திலும் நிகழும் 
நாககுமார காவியம் . 

ஆடவர் மகளிர் ஒழுக்கம் . 
ஐஞ்சுத்தி - 

- ஐவகைத் தூய்மை செய்கை : ஆன்ம ஐந்திணைச் செய்யுள் - உரிப்பொருள் தோன்ற 
சுத்தி , தானசுத்தி , திரவிய சுத்தி , மந்திர ஐந்திணையையும் கூறும் நூல் . 
சுத்தி , இலிங்க சுத்தி . 

ஐந்திரம் - இந்திரனாற் செய்யப்பட்ட இலக்கண 
ஐஞ்ரீலம் - கற்பூரம் ; இலவங்கம் ; சாதிக்காய் ; நூலாகிய ஐந்திர வியாகரணம் ; கிழக்கு ; யோக 
தக்கோலம் . 

வகை ; சிற்ப நூல் . 


ஐந்திரி 


217 


ஐயஞ்சு 


. 


ஐந்திரி - கிழக்கு . 

ஐம்பால்முடி - காண்க : ஐங்கூந்தல் . 
ஐந்து -- மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி என்னும் ஐம்புலத்தவர் - தென்புலத்தாராம் பிதிரர் , 
ஐம்பொறிகள் ; ஐந்தென்னும் எண் ; தெய்வம் , விருந்து , சுற்றத்தவர் , தான் . 
பஞ்சாங்கம் . 

ஐம்புலம் ( ன் ) - ஐந்து பொறிகளுக்குரிய உணர்ச்சி 
ஐந்து கில் போர்ப்போர் - ஐந்து துணி கொண்டு கள் : சுவை , ஒளி , ஊறு , ஓசை , நாற்றம் . 

போர்த்துக்கொள்பவராகிய பௌத்தர் . ஐம்புலம்வென்றோன் - ஐ ம் புல உணர்ச்சிகட்கு 
ஐந்துண்டி - ஐந்து வகை 

உணவு : 

கடித்தல் , ஆட்படாத முனிவன் ; அருகன் . 
நக்கல் , பருகல் , மெல்லல் , விழுங்கல் . 

ஐம்பூதம் - ஐந்து மூலப்பொருள்கள் : நிலம் , நீர் , 
ஐந்துப்பு - பஞ்ச லவணம் : இந்துப்பு , கல்லுப்பு , தீ , வளி , வான் . 
கறியுப்பு , வளையலுப்பு , வெடியுப்பு . 

ஐம்பெருங்காப்பியம் -சிலப்பதிகாரம் , மணி 
ஐந்துபா - ஐந்து வகையான செய்யுள் : வெண்பா , மேகலை , சீவகசிந்தாமணி , வளையாபதி , 
ஆசிரியப்பா , கலிப்பா , வஞ்சிப்பா , மருட்பா . 

குண்டலகேசி . 
ஐந்து முகத்தோன் - ஐந்து முகங்களுடைய சிவன் . | ஐம்பெருங்குழு - அரசர்க்குரிய ஐந்து கூட்டத்தார் : 
ஐந்துருவாணி - தேரகத்துச் செறிகதிர் , தேரின் அமைச்சர் , புரோகிதர் , படைத்தலைவர் , 
அச்சாணி . 

தூதுவர் , சாரணர் . 
ஐந்துவிரை - ஐவகை மணப்பொருள்கள் : கோட் | ஐம்பெரும்பாதகம் - பஞ்சமாபாதகம் : பொய் , 
டம் , துருக்கம் , தகரம் , அகில் , சந்தனம் . 

கொலை , களவு , கள்ளூண் , குரு நிந்தை . 
ஐந்துறுப்படக்கி - நான்கு கால்களையும் தலை ஐம்பெரும்பூதம் - காண்க : ஐம்பூதம் . 
யையும் தனக்குள்ளே ஒடுக்கிக்கொள்ளும் இயல் ஐம்பெருவேள்வி - காண்க : ஐவகை வேள்வி . 
புள்ள ஆமை . 

ஐம்பொறி - ஐந்துவகை இந்திரியங்கள் : மெய் , 
ஐந்தெழுத்து - பஞ்சாக்கர மந்திரம் , நமசிவாய வாய் , கண் , மூக்கு , செவி . 
என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் ; தமிழின் ஐம்பொன் - ஐந்து வகை முக்கிய மாழைகள் : 
சிறப்பெழுத்துகளான எ , ஒ , ழ , ற , ன என்னும் பொன் , வெள்ளி , செம்பு , இரும்பு , ஈயம் . 
ஐந்தெழுத்துகள் . 

ஐம்மீன் - அத்த நாள் ; உரோகிணி . 
ஐந்தை - சிறுகடுகு . 

ஐம்முகம் - சிவனது ஐந்து முகங்கள் : ஈசானம் , 
ஐந்தொகை - விடுமுதல் , வரவு , செலவு , ஆதாயம் , தற்புருடம் , அகோரம் , வாமதேவம் , 
இருப்பு இவற்றின் விவரமடங்கிய கணக்கு . 

சத்தியோசாதம் . 
ஐந்தொகைவினா - ஒருவகைக் கணக்கு . 

ஐம்முகன் - ஐந்து முகங்களையுடைய சிவன் . 
ஐந்தொழில் - இறைவனின் ஐந்து தொழில்கள் : | ஐம்முகி - ஆமணக்கு . 
படைத்தல் , காத்தல் , அழித்தல் , மறைத்தல் , | ஐம்மை - தகட்டு வடிவம் ; நொய்ம்மை ; 
அருளல் . 

நெருக்கம் . 
ஐந்தொழிலன் - ஐந்து தொழில்களையுடைய ஐமவதி - பார்வதி . 
சிவன் . 

ஐமிச்சம் - ஐயம் கலந்த அச்சம் . 
ஐந்நூறு - ஐந்து நூறு . 

ஐய - வியக்கத்தக்க ; நொய்ய ; அழகிய ; 
ஐப்பசி - ஏழாம் மாதம் ; அசுவினி நாள் . 

நுண்ணிய ; இரக்கக் குறிப்பு ; வியப்புக் குறிப்பு ; 
ஐப்பசி முழுக்கு - துலாக்காவேரி முழுக்கு 

விளிச்சொல் . 
ஐம்படை - பஞ்சாயுதம் , திருமால் தரிக்கும் | ஐயக்கடிஞை - பிச்சை வாங்கும் கலம் , பிச்சைப் 
ஐந்தாயுதங்கள் : சங்கு , சக்கரம் , வில் , வாள் , பாத்திரம் . 
தண்டு . இவை முறையே பாஞ்ச சன்னியம் , ஐயக்கணச்சூலை - சூலைநோய்வகை . 
சுதரிசனம் , சார்ங்கம் , நாந்தகம் , கௌமோதகி ஐயக்காட்சி - தோன்றின ஒரு பொருளை 
எனப் பெயர்பெறும் ; காண்க : ஐம்படைத்தாலி . அதுவோ இதுவோ 

இரண்டுறக் 
ஐம்படைத்தாலி - கழுத்திலே பிள்ளைகள் அணியும் 

கருதுகை . 
திருமாலின் ஐம்படை உருவமைந்த அணி . ஐயகோ - ஐயோ ; இரக்கக் குறிப்பு ; 

அவலக் 
ஐம்படைப்பருவம் - ஐம்படைத்தாலி அணிவதற் குறிப்பு . 
குரிய குழந்தைப்பருவம் . 

ஐயங்கவீனம் - வெண்ணெய் . 
ஐம்பது - ஓரெண் , ஐந்து பத்துக்கொண்டது . 
ஐம்பால் - இலக்கண நூல் கூறும் ஐந்து பகுப்பு : ஐயங்காய்ச்சி } - பேய் , ஒரு பெண்பேய் . 
ஆண்பால் , பெண்பால் , பலர்பால் , ஒன்றன் ஐயங்கார் - வைணவப் பார்ப்பனர் பட்டப்பெயர் . 
பால் , பலவின் பால் ; பெண் கூந்தல் ; | - 

ஐயஞ்சு - நிலப்பனை , நிலப்பனங்கிழங்கு ; 
காண்க : ஐங்கூந்தல் . 

இருபத்தைந்து . 
28 


என்று 


ஐயநாடி 


218 


ஐவகை வேள்வி 


அணி 


. 


ஐயநாடி - சிலேட்டும நாடி . 

ஐராவணம் - இந்திரன் யானை , 

கீழ்த்திசை 
ஐயப்படுதல் - சந்தேகப்படுதல் . 

யானை ; சிவன் யானை ; பட்டத்து யானை . 
யப்பாடு - ஐயம் , சந்தேகம் . 

ஐராவணன் - இந்திரன் . 
ஐயபூமி - பருமணல் . 

ஐராவதம் - இந்திரனுடைய யானை , கீழ்த்திசை 
ஐயம் - சந்தேகம் ; அகப்பொருள் துறைகளுள் யானை . 
ஒன்று , ஐயக்காட்சி ; ஐயவணி ; இரப்போர் | ஐவகைச்சயனம் - ஐந்து வகைப் படுக்கைகள் : 
கலம் ; பிச்சை ; சிலேட்டுமம் ; சிறுபொழுது ; அன்னத்தூவி , இலவம் பஞ்சு , செம்பஞ்சு, 
குற்றம் ; மோர் . 

மயில் தூவி , வெண்பஞ்சு ஆகியவற்றால் 
ஐயம்புகுதல் - இரத்தல் , பிச்சையெடுத்தல் . 

அமைவது . 
ஐயமறுத்தல்வினா - சந்தேகம் போக்குவதற்காகக் ஐவகைச்சிறு பொழுது - மாலை , யாமம் , 
கேட்கப்படும் கேள்வி . 

வைகறை , காலை , நண்பகல் என்பன . 
ஐயர் - தந்தையர் ; பார்ப்பார் ; முனிவர் ; உயர்ந் ஐவகைச்சுற்றம் - அரசர்க்குரிய ஐவகைச் சுற்றத் 
தோர் ; வானோர் ; பெருமையிற் சிறந்தோர் ; 

தார் : நண்பர் , போர்வீரர் , சகுனம் சொல்லு 
பெரியோர் ; வீரசைவர் பட்டப் பெயர் ; 

வோர் , ஆயுர்வேதர் , பார்ப்பனர் . 
வேதியர் பட்டப் பெயர் ; பாதிரிமார் பட்டப் 

ஐவகைத்தற்கிழமை - தன்னோடு ஒற்றுமை 
பெயர் . 

யுடைய பொருளின் ஐவகை இயைபு : பண்புத் 
ஐயவி - கடுகு ; வெண்சிறு கடுகு ; ஒரு நிறை ; 

தற்கிழமை , ஒன்றன்கூட்டத் தற்கிழமை , 
துலாமரம் ; கடுக்காய் ; அம்புகளின் கட்டு . 

பலவினீட்டத் தற்கிழமை , ஒன்று திரிந்துபட்டு 
ஐயவித்துலாம் - தலைதிருகு மதிற்பொறி , தலை 

ஒன்றாய தற்கிழமை . 
களைப் பிடித்துத் திருகும்படி நெருக்கும் ஒரு 

ஐவகைத்தாயர் - ஐந்துவகைத் தாய்மார் : ஈன்றற 
மதிற்பொறி . 

தாய் , ஊட்டுந்தாய் , முலைத்தாய் , கைத்தாய் , 
ஐயவிலக்கு - ஓர் 

ஐயுற்ற தனை 

செவிலித்தாய் . 
விலக்குதல் . 

ஐவகைத்திரவியம் - ஐந்திடங்களில் கிட்டும் செல் 
ஐயவினா - காண்க : ஐயமறுத்தல் வினா . 

வங்கள் ; அவை : மலைபடுபொருள் , நாடுபடு 
ஐயவுணர்வு - உறுதியில்லாத அறிவு . 

பொருள் , காடுபடுபொருள் , நகர்படுபொருள் , 
ஐயவுவமை - ஓர் அணி . அஃது உவமையையும் 

கடல்படுபொருள் . 
பொருளையும் ஐயுற்றுரைப்பது . 

ஐவகைத்தெய்வமணி - சிந்தாமணி , சூளாமணி , 
ஐயள் - வியத்தற்குரிய அழகுடையவள் . 

சிமந்தகமணி , சூடாமணி , கௌத்துவமணி . 
ஐயறிவுயிர் - ஐம்புலன்களாலும் அறியும் உயிர் . 

ஐவகைத்தொழில் - எண்ணல் , 
ஐயன் - தலைவன் ; 

எழுதல் , இலை 
மூத்தோன் ; முனிவன் ; 

கிள்ளல் , மலர்தொடுத்தல் , யாழ்மீட்டல் . 
ஆசான் ; உயர்ந்தோன் ; தந்தை ; அரசன் ; 

ஐவகைமயிர்முடி - காண்க : ஐம்பால்முடி . 
கடவுள் ; ஐயனார் ; பார்ப்பான் . 
ஐயன்பாழி - சாத்தன்கோயில் . 

ஐவகைமன்றம் - சிவன் நடமிடும் ஐந்து சபைகள் : 
ஐயனார் - அரியர புதல்வன் ; சாத்தன் , ஐயப்பன் . 

திருவாலங்காட்டு மணியம்பலம் , தில்லைப் 

பொன்னம்பலம் , மதுரை வெள்ளியம்பலம் , 
ஐயா - மரியாதை விளிப்பெயர் ; 

தலைவன் , 

திருநெல்வேலித் தாமிர அம்பலம் , குற்றாலம் 
ஐயன் ; ஓர் இரக்கக் குறிப்புச் சொல் , 

சித்திர அம்பலம் ; புகாரிலிருந்த வெள்ளிடை 
ஐயானனம் - சிங்கம் ; சிங்கராசி . 

மன்றம் , இலஞ்சி மன்றம் , நெடுங்கல் மன்றம் , 
ஐயிதழ் - ஒரு துத்திப் பூண்டு . 

பூதசதுக்கம் , பாவை மன்றம் . 
ஐயுணர்வு - ஐயவுணர்வு ; ஐம்புல வறிவு ; ஐவகைமெய்க்குற்றம் - குறு குறுத்தல் , கொட் 

புலன்கள் வேறுபாட்டால் ஐந்தாகிய உணர்வு . டாவி விடுதல் , நெட்டை , கூன்கிடை , நட்டு 
ஐயுறவு - ஐயப்பாடு , சந்தேகம் . 

விழுதல் . 
ஐயுறுதல் - சந்தேகித்தல் . 

ஐவகையாகம் - ஐந்துவகை வேள்விகள் : 

கரும் 
ஐயெனல் - வியப்புக் குறிப்பு ; விரைவுக் குறிப்பு ; யாகம் , தவயாகம் , 

செபயாகம் , தியான 
வருத்தக் குறிப்பு ; உடன்படற் குறிப்பு ; யாகம் , ஞானயாகம் . 
அதட்டற் குறிப்பு . 

ஐவகைவினா - அறியான் 

வினாவல் , அறிவு 
ஐயே - ஐயன் என்பதன் விளி ; ஓர் ஒலிக் குறிப்பு . ஒப்புப் பார்த்தல் , ஐயமறுத்தல் , அவனறிவு 
ஐயை - தலைவி ; காளி ; தவப்பெண் ; குருபத்தினி; தான்கொளல் , அவனுக்கு உண்மை காட்டல் . 
மகள் ; பார்வதி ; துர்க்கை ; இடைச்சி . 

ஐவகை வேள்வி - கடவுள் வேள்வி , பிரம வேள்வி , 
ஐயோ - வியப்பிரக்கச் சொல் ; துன்பக்குறிப்பு . பூத வேள்வி , மானிட வேள்வி , தென்புலத் 
ஐயோன் - நுண்ணியன் . 

தார் வேள்வி . 


ஐவண்ணம் 


219 


ஒட்டம் 


ஐவண்ணம் - மருதோன்றி ; செளகந்திகப் ஐவனம் - மலைநெல் ; காட்டுநெல் . 
பதுமராகம் ; செம்மை , கருமை , வெண்மை , 

ஐவாய்மான் - அரிமா , சிங்கம் . 
பொன்மை , பசுமை என்னும் ஐந்து நிறங்கள் . 

ஐவாய் மிருகம் - கரடி ; சிங்கம் . 
ஐவணி - மருதோன்றி . 

ஐவிரல் - அத்தநாள் . 
ஐவர் - பஞ்சபாண்டவர்; ஐம்பொறிகள் ; 

ஐவிரலி - ஐவேலிக் கொடி ; கொவ்வை . 
ஐம்புலன்கள் . 
ஐவர்ணம் - பரவ மகளிர் கால்விரல்களிற் பூணும் 

ஐவேசு - கையிருப்பு ; சொத்து ; வழிவகை . 
அணி : நகமூடி , சலங்கை முன் தாங்கி , மயிலடி , 

ஐவேலி - காண்க : ஐவிரலி , 
இடைக்காற் பீலி , நகரை மீன் . 

ஐவைந்து - ஐயைந்து ; ஐந்து விதம் . 


ஒ 


- 


ஒ - பத்தாம் உயிரெழுத்து ; ஒவ்வு என்பதன் | ஒசிதம் - கற்றாழை . 
பகுதி ; ஐம்பறவைகளுள் மயிலைக் குறிக்கும் ஒசிதல் - முறிதல் , ஒடிதல் ; துவளல் , நுடங்குதல் ; 
எழுத்து . 

சாய்தல் ; நாணுதல் ; வருந்துதல் ; ஓய்தல் ; 
ஒஃகுதல் - பின்வாங்குதல் , ஒதுங்கு தல் . 

தளர்தல் . 
ஒக்க - ஒருமிக்க , கூட , ஒருசேர ; சமமாயிருக்க, ஒசிந்த நோக்கு - ஒதுங்கிப் பார்க்கும் பார்வை . 
நிகர்க்க ; பொருந்த ; மிகுதியாக ; தகுதியா 

ஒசியல் - கிளை முறிக்கப்பட்ட மரம் . 
யிருக்க . 

ஒஞ்சட்டை - ஒல்லி . 
ஒக்கடித்தல் - தாளங்கொட்டுதல் ; செப்பனிடுதல் . 
ஒக்கநோக்குதல் - ஒரு நிகராகப் பார்த்தல் , ஒஞ்சரித்தல் - ஒரு பக்கமாய்ச் சாய்தல் ; கதவை 

ஒருபக்கம் 
சரிசமமாகப் பார்த்தல் . 

சாத்து தல் ; ஒரு 

பக்கமாய்ப் 

போதல் . 
ஒக்கப்பண்ணுதல் - செப்பனிடுதல் . 
ஒக்கப்பாடுதல் - பிறன் கூற்றுக்கு ஒத்துக்கூறுதல் . ஒஞ்சி - முலை . 
; ; ஒஞ்சித்தல் } - நாணுதல் ; மனத்தையடக்கல் . 

கிட்ட ; 
ஒக்கல் - உறவினர் , சுற்றத்தார் ; குடி , குடும்பம் ; | ஒட்ட - அடியோடு ; 

இறுக ; அணுக ; 
மூட்டுகை ; இடைப்பக்கம் ; ஒக்கலை . 

போல . 
ஒக்கலிடுதல் - ஒக்கலித்தல் , இனத்தாரைத் ஒட்டகப்பாரை - ஒட்டாம்பாரை , கடல்மீன்வகை . 
தழுவுதல் . 

ஒட்டகம் , ஒட்டை , அசைபோடும் இனத்தைச் 
ஒக்கலித்தல் - ஆவலங்கொட்டுதல் ; ஆரவாரித் ஒட்டகை ) சார்ந்த விலங்குவகை . 
தல் ; உறவினரோடு கலந்து பேசுதல் ; உற ஒட்டங்காய்ப்புல் - ஆடையில் ஒட்டும் ஒருவகைப் 
வினரைப் பாதுகாத்தல் ; சமாதானமாதல் . புல் . 
ஒக்கலை - இடுப்பு ; இடுப்பின் பக்கம் , மருங்கின் ஒட்டங்கி - உலையாணிக் கோல் ; கன்னார் 
பக்கம் ; சுற்றத்தான் ( ள் ) ; ஒவ்வாய் . 

கருவியுள் ஒன்று . 
ஒக்காதிக்கொடி - புலிநகக்கொன்றை . 

ஒட்டச்சி - பூவழலை , உவர்மண் ; ஒட்டச்சாதிப் 
ஒக்கிடுதல் - பழுதுபார்த்தல் , செப்பனிடுதல் . 

பெண் . 
ஒக்குதல் - ஒத்திருக்கை ; கொப்புளித்தல் ; பிற்பட ஒட்டடை - ஒட்டறை , 

நூலாம்படை ; 

புகை 
விடல் . 
ஒக்கோலை - அம்பர் , கடல்படு பொருள்களுள் 

யுறை ; சிலந்திக்கூடு ; சிலந்தி வலையும் தூசும் ; 

நெல்வகை. 
ஒன்று , ஒரு மணப்பண்டம் . 
ஒகரம் - ஒ என்னும் எழுத்து ; மயில் . 

ஒட்டணி - உவமையால் உவமேயத்தைப் பெற 
ஒச்சம் - கூச்சம் , நாணம் ; கவனிப்பு ; பழுது , 

வைக்கும் அணி . 
குறைவு . 

ஒட்டத்தி - ஒட்டுத்துத்திப் பூண்டு . 
ஒச்சித்தல் - வெட்கப்படுதல் ; குறைதல் . 

ஒட்டப்போடுதல் - தன்னைத் தானே பட்டினி 
ஒச்சியம் - கூச்சம் ; பரிகாசம் ; சரசமொழி , 

போடுதல் ; பட்டினி கிடக்கச் செய்தல் . 
காதல் பேச்சு ; உச்சம் ; நிந்தை . 

ஒட்டம் - பந்தயம் ; இகலாட்டம் ; பந்தயப் 
ஒச்சை - உற்றுக்கேட்கை ; காந்தற் சோறு . 

பொருள் ; உடன்படிக்கை ; சூள்மொழி ; ஒரு 
ஒசித்தல் - அசைத்தல் ; முறித்தல் , ஒடித்தல் ; 

நாடு ; வெட்டளவு காட்ட வைக்குந் திடர் , 
கொடுத்தல் . 

தோண்டலளவைத் திடர் . 


ஒட்டர் 

220 

ஒட்டுவிடுதல் 
ஒட்டர் - ஒட்ட நாட்டார் ; மண்வேலை செய் ஒட்டுக்குஞ்சு - சிறுகுஞ்சு; பேன்குஞ்சு . 
வோர் . 

ஒட்டுக்குடி - ஒதுக்குக் குடி ,, பிறரை அண்டி 
ஒட்டரம் - ஒரு நாடு , ஒரிசா நாட்டின் பழைய யிருக்குங் குடி . 
பெயர் . 

ஒட்டுக்குடுமி - உச்சிச் சிறுகுடுமி . 
ஒட்டல் - ஒட்டுதல் ; ஒன்றுசேர்த்தல் ; உடன்பாடு ; | ஒட்டுக்கும் - முழுதும் . 
தாக்குதல் ; கிடைத்தல் ; வைத்தல் ; குறுகல் ; | ஒட்டுக்கேட்டல் - காண்க : ஒற்றுக்கேட்டல் . 
வற்றல் ; பந்தயம் ; உள்ளொடுங்குகை . 

ஒட்டுக்கொடுத்தல் - அணுக இடங்கொடுத்தல் ; 
ஒட்டலன் - உடன்பாடில்லாதவன் ; பகைவன் ; கேட்டது கொடுத்தல் ; உறுதிபண்ணித் தருதல் . 
மெலிந்தவன் . 

ஒட்டுச்சல்லடம் - குறுங்காற் சட்டை . 
ஒட்டற்காது - சுருங்கிய செவி ; ஒட்டவைத்த ஒட்டுச்செடி - ஒட்டொட்டிச் செடி , ஒட்டுக்கட்டி 
காது . 

உண்டாக்கும் செடி . 
ஒட்டன் - மண்வேலை முதலியன செய்யும் ஒட்டுடந்தை - ஒட்டுப்பற்று ; சிறுதொடர்பு ; தூர 
ஒருவகைச் சாதியான் ; ஒருவகை நெல் . 

வுறவு . 
ஒட்டாக்கொற்றி - கன்றை அணுகவிடாத பசு ; ஒட்டுத்தரவு - சுற்றறிக்கை . 
அன்பில்லாதவள் . 

ஒட்டுத்திண்ணை - சிறு திண்ணை , வீட்டைச் 
ஒட்டாம்பாரை - காண்க : ஒட்டகப்பாரை . 

சார்ந்த சிறு திண்ணை ; மிகச் சிறிய தெருத் 
ஒட்டார் - பகைவர் . 

திண்ணை . 
ஒட்டாரங்காட்டுதல் - பிடிவாதம் பண்ணு தல் . ஒட்டுத் துணி - ஒட்டு வைத்துத் தைக்கப்படும் 
ஒட்டாரம் - பிடிவாதம் , முரட்டுத்தனம் . 

துணித்துண்டு . 
ஒட்டி - ஒட்டி நிற்கும் பொருள் ; ஒட்டொட்டிப் ஒட்டுத்துத்தி - துத்திப்பூண்டுவகை ; செடிவகை . 
பூண்டு ; ஒரு கடல் மீன்வகை . 

ஒட்டுத்தையல் - ஒட்டுத் துணியிட்டுத் தைக்கும் 
ஒட்டிக்கிரட்டி - ஒன்றுக்கு இரண்டு பங்கு . 

தையல் , 
ஒட்டிக்கொடுத்தல் - உறுதிபண்ணித் தருதல் . ஒட்டுதல் - ஒட்டவைத்தல் ; பொருத்து தல் ; 
ஒட்டிடுதல் - பந்தயம் போடுதல் ; சத்தியஞ் சார்தல் ; பந்தயம் கட்டுதல் ; துணிதல் ; 
செய்தல் , ஆணையிடுதல் . 

கிட்டு தல் ; கூட்டுதல் ; இணைத்தல் ; தாக்குதல் ; 
ஒட்டியக்கரு - சூனிய வித்தை . 

உடன்படுதல் ; ஆணையிடுதல் ; நட்பாக்குதல் ; 
ஒட்டியத்தோட்டி - குப்பை வாருவோன் . 

வஞ்சினங்கூறல் ; பதுங்கி நிற்றல் ; அடை 
ஒட்டியம் - ஒரு மந்திர வித்தை ; ஒரு 

நாடு ; 

கொடுத்தல் ; சுருங்குதல் ; வற்றுதல் . 
ஒட்டர மொழி ; ஒரு மாந்திரிக நூல் . 

ஒட்டுநர் - நண்பர் , மித்திரர் . 
ஒட்டியமேளம் - ஒட்டார் இசைக்கும் ஒருவகை ஒட்டுப்பழம் - ஒட்டுமரத்தின் பழம் . 
வாத்தியம் . 

ஒட்டுப்பற்று - ஒட்டுடன்பாடு ; ஆசாபாசம் ; 
ஒட்டியன் -- ஒட்டிய நாட்டான் ; ஒட்டரநாட்டு 

ஒட்டுடந்தை ; ஒட்டுரிமை ; சிறு உறவு . 
அரசன் . 

ஒட்டுப்புதவம் - இரட்டைக் கதவு . 
ஒட்டியாணம் - யோகப்பட்டை ; மாதர் இடை 

ஒட்டுப்புல் - சார்ந்த பொருள்களின் மேல் 
யணிகளுள் ஒன்று . 

தொற்றிக்கொள்ளும் புல்வகை . 
ஒட்டியாதேவி - ஒட்டியக் காளி ; சூனியக்காரர் ஒட்டுப்புழு - புறாமுட்டி என்னும் செடிவகை . 
வழிபடும் தேவதை . 

ஒட்டுப்பொறுக்குதல் - சிந்தினவற்றைத் திரட்டு 
ஒட்டிரட்டி - காண்க : ஒட்டிக்கிரட்டி . 

தல் . 
ஒட்டினர் - நண்பர் . 

ஒட்டுப்போடுதல் - துண்டு வைத்து இணைத்தல் ; 
ஒட்டு - இணைக்கப்பட்டது ; இணைப்பு ; சார்பு ; சமயம் பார்த்தல் . 
நட்பு ; மரப்பட்டை ; மரவொட்டு ; ஓரம் ; ஒட்டுமயிர் - கு டு மியுடன் கூடாத 

மயிர் , 
பறவை பிடிக்கும் கண்ணி ; ஒட்டுக்கடுக்கன் ; 

காண்க : இடுமயிர் . 
ஒட்டுத்திண்ணை ; படை வகுப்பு ; அற்பம் ; ஒட்டுமொத்தம் - முழுமொத்தம் , முழுமையும் . 
நற்சமயம் ; சூள் ; துணை ; இகலாட்டம் ; ஓரணி , ஒட்டுரிமை - ஒட்டுடன்பாடு , உடந்தை , சிறு 
ஒட்டுக்கடுக்கன் - சிறுகடுக்கன் . 

தொடர்பு ; நட்பு . 
ஒட்டுக்கண் - இமை ஒட்டும் நோயுள்ள கண் . ஒட்டுவட்டில் - ஆராதனை வட்டில் . 
ஒட்டுக்கணவாய் - ஒரு மீன்வகை . 

ஒட்டுவாரொட்டி - ஒட்டு நோய் , தொற்றுநோய் . 
ஒட்டுக்காய்ச்சல் - தொற்றுசுரம் ; உடம்போடு ஒட்டுவிடுதல் - பொருத்து நீங்குதல் ; பற்று 
ஒட்டிய காய்ச்சல் . 

விடுதல் . 


ஒட்டுவித்தை 


221 


ஒத்தாங்கு 


ஒடிசில் 


ஒட்டு வித்தை - இடத்தைவிட்டுப் 

பெயராது 

தல் ; உடம்பையொடுக்கல் ; இறையிறுத்தல் ; 
இருக்கச் செய்யும் வித்தை . 

கீழ்ப்படுத்துதல் . 
ஒட்டுவைத்தல் - ஆணையிடல் ; பறவைகளைப் ஒடுக்குப்படி - ஒரு பழைய வரி .. 
பிடிக்க ஒட்டுப் பிசின் வைத்தல் ; 

கண்ணி ஒடுக்குமாடு - கொள்ளைப் பொருள் . 
வைத்தல் ; அகழி தோண்டுதல் . 

ஒடுக்குவாய் - ஒடுங்கின வாய் , கோணல் வாய் . 
ஒட்டுறவு - உரித்துறவு ; நெருங்கிய சம்பந்தம் . ஒடுக்கெடுத்தல் - நெளிவெடுத்தல் . 
ஒட்டை - ஒட்டகம் ; ஒட்டைச்சாண் ; பத்து | ஒடுகு - ஒடுமரம் ; நிலப்பாலை . 
விரற்கிடை ; சமானம் ; விளையாட்டில் உதவு ஒடுங்க - ஓர் உவமவுருபு . 
வோன் . 

ஒடுங்கல் - அடங்கல் ; சுருங்குதல் . 
ஒட்டைத்திருக்கை - திருக்கை மீன்வகை . 

ஒடுங்கி - ஆமை . 
ஒட்டொட்டி - காண்க : ஒட்டங்காய்ப்புல் . 

ஒடுங்குதல் - அடங்குதல் ; குறைதல் ; சுருங்குதல் ; 
ஒட்டோலக்கம் - பெருங் கூட்டம் ; பகட்டு , குவிதல் ; சோர்தல் ; கீழ்ப்படிதல் ; பதுங்கல் ; 
இடம்பம் ; வெற்றி . 

ஒதுங்குதல் ; ஒளி மங்குதல் , 
ஒட்பம் - அறிவு ; அழகு ; நன்மை ; மேன்மை . ஒடுத்தங்குதல் - புண்ணிற் சீழ் தங்குதல் . 
ஒடி - கவண் ; காட்டுப்புதர் . 

ஒடுதடங்கல் - நெளிவு , வளைவு . 
ஒடிசல் - முறிந்தது ; ஒல்லியாயிருப்பவன் ( ள் ) . ஒடுப்பை - நிலப்பாலை . 
காண்க : ஒடி . 

ஒடுவடக்கி - குப்பைமேனி ; திராய்மரம் ; பெருந் 
ஒடித்தல் - முரித்தல் , அழித்தல் ; தகர்த்தல் ; ஒளி தும்பை . 
செய்தல் . 

ஒடுவை - ஒடுமரம் . 
ஒடிதல் - முரிதல் ; கெடுதல் ; அழிதல் ; இடை ஒடை - உடைமரம் , குடைவேலமரம் . 
யறுதல் . 

ஒண்டன் - நரி ; ஆண் நரி . 
ஒடிபு - முறிகை ; கெடுகை ; குறைவு ; குற்றம் ; | ஒண்டி - ஒன்றி , தனிமை ; துணையில்லாத 
அழிவு ; தவிர்வு . 

வன் ( ள் ) ; ஊற்றாணி 

என்னும் கலப்பை 
ஒடியல் - முறிகை ; முரிதல் ; பனங்கிழங்கின் உறுப்பு . 
காய்ந்த பிளவு . 

ஒண்டிக்கட்டை , 

தனிமையானவன் . 
ஒடியல்மா - பனங்கிழங்கின் மா . 

ஒண்டிக்காரன் 
ஒடியெறிதல் - காட்டுப்புதர்களை அழித்தல் ; 

அழித்தல் ; ஒண்டி ( டு ) க்குடி - மற்றொரு குடும்பத்தோடு 
மரக்கொம்பைப் பாதி குறைத்தல் ; குற்றுயி 

ஒட்டி வாழ்தல் , ஒட்டுக் குடித்தனம் . 
ராக்கல் ; வலைவீசல் . 

ஒண்டியாணி - கலப்பையில் கொழுப் படிவதற் 
ஒடிவு - இடைமுறிகை ; இடைமுறிபட்டது . 

காக அடிக்கப்படும் இருப்பாணி . 
ஒடு - ஒடுமரம் ; நிலப்பாலை ; முதுபுண் ; புடை 

ஒண்டுக்கேட்டல் - காண்க : ஒற்றுக்கேட்டல் . 
கொண்ட புண் ; எண்ணுப் பொருளில் வரும் 

ஒண்டுதல் - சார்தல் ; பதுங்குதல் ; சரண்புகுதல் ; 
ஓரிடைச் சொல் ; காண்க : ஒடுக்கட்டி ; மூன்றாம் 

ஒன்றுதல் . 
வேற்றுமையுருபு . 

ஒண்ணுதல் - இயலுதல் ; தக்கதாதல் ; கூடுதல் ; 
ஒடுக்கட்டி - அக்குட்புண் ; கழலைக் கட்டி . 

ஒளியுடைய நெற்றி . 
ஒடுக்கத்தம்பிரான் - அணுக்கர் , 

மடாதி ஒண்மை - விளக்கம் ; இயற்கையழகு ; நன்மை ; 
பதிக்கு உட்காரியம் பார்க்கும் தம்பிரான் . மிகுதி ; ஒழுங்கு ; நல்லறிவு . 
ஒடுக்கம் - அடக்கம் ; குறுக்கம் ; சுருக்கம் ; | ஒத்தணம் 

ஒத்தணம் - காண்க : ஒற்றடம் . 
புழுக்கம் ; சிறிது சிறிதாகக் குறைதல் ; நெருக்க | ஒத்தது - ஒப்பானது ; தகுதியானது . 

இடம் ; பதுக்கம் ; மறைவிடம் ; தனி | ஒத்தபடி - ஏற்றவாறு . 
யிடம் ; வழிபாடு ; முடிவு ; ஒன்றில் அடங்குகை ; | ஒத்தபண்புரைப்போர் - தூதர் . 
இடைஞ்சல் . 

ஒத்தமலங்கொட்டுதல் - இடக்குச் செய்தல் . 
ஒடுக்கிடம் - மறைவிடம் ; சுருக்கமான இடம் ; ஒத்தல் - நடு ; பொருத்தல் ; ஒத்துதல் ; தகுதி 
தனியிடம் . 

யாதல் ; ஒற்றுமைப்படுதல் ; கேள்வியால் 
ஒடுக்கு - அடக்கம் ; இடுக்கு மூலை ; ஒடுக்கமா தெளிந்தவற்றில் மனம் ஊன்றி நிற்கை . 
யிருப்பது ; நெளிவு . 

ஒத்தவழி - ஏற்றவழி , தக்கநெறி , நேர்வழி . 
ஒடுக்குச்சீட்டு , பணம் செலுத்தியவருக்குக் ஒத்தறுத்தல் - தாளம் போடுதல் ; தாள வரை 
ஒடுக்குத்துண்டு கொடுக்கும் பற்றுச்சீட்டு . யறை செய்தல் . 
ஒடுக்குதல் - அடக்குதல் ; வருத்துதல் ; குறைத் | ஒத்தன் - ஒருத்தன் . 
தல் ; சிறுகுதல் ; செறித்தல் ; சுருங்கப் பண்ணு ) ஒத்தாங்கு - ஒப்ப , ஒத்தபடி . 


} 


மான 


P; } - 


ஒத்தாசை 


222 


ஒப்பமிடுதல் 


ஒத்தாசை - உதவி . 

ஒதுக்கிடம் - ஒதுங்கும் இடம் , மறைவிடம் ; 
ஒத்தாப்பு - ஒதுக்கு , மறைவு ; குடில் . 

புகலிடம் , அண்டி வாழுமிடம் . 
ஒத்தாழிசை - கலிப்பாவின்வகை . 

ஒதுக்கிப்போடுதல் - தீர்த்துவிடுதல் ; ஓரமைப்பி 
ஒத்திக்கை, ஒத்திருக்கை ; நாடகத்தை முன் லிருந்து நீக்கிவிடு தல் ; விசாரணையைத் தள்ளி 
ஒத்திகை ஆடிப்பார்க்கை ; உதவி . 

வைத்தல் ; சொத்தை மறைத்து வைத்தல் . 
ஒத்திசை - ஒத்த இசை ; விட்டிசையாதிருக்கும் ஒதுக்கு - மறைப்பு ; விலகியிருப்பது ; ஒண்டி 
பண் . 

யிருத்தல் ; புகலிடம் ; நடை , 
ஒத்தி போடுதல் - தள்ளிவைத்தல் . 

ஒதுக்குக்கடல் - குடாக்கடல் ; இயற்கையில் 
ஒத்து - தாளவொற்று ; ஓரிசைக் குழல் , நாகசுரத் அமைந்த துறைமுகம் . 
தில் சுருதி கூட்டும் ஓர் ஊதுகுழல் ; அந்தரக் ஒதுக்குதல் - ஒதுங்கச் செய்தல் ; விலக்குதல் ; 
கொட்டு ; ஒத்திசை ; கையணிவகை . 

புடைவை முதலியன ஒதுக்குதல் ; தீர்த்தல் ; 
ஒத்து ( வி ) - தாளம்போடு ; விலகு . 

தனியாகச் செய்தல் ; மறைத்தல் ; காத்தல் ; 
ஒத்துக்கொடுத்தல் - பொறுப்பேற்றல் ; கணக்கு சேர்த்தல் ; கொல்லுதல் . 
கட்கு வகை சொல்லுதல் . 

ஒதுக்குப்பச்சை - புழுங்கலில் வேகாத நெல் . 
ஒத்துக்கொள்ளுதல் - சம்மதித்தல் ; பிழையை ஒதுக்குப்புறம் - ஒதுங்கும் வெளியிடம் , மறைவு ; 
ஒப்புக்கொள்ளுதல் ; கணக்கி லேற்றுக்கொள்ளு தனித்த இடம் . 
தல் ; இணங்குதல் ; ஏற்றதாதல் . 

ஒதுக்குப்பொதுக்குப்பண்ணுதல் - ஒரு பொருளை 
ஒத்துதல் - தாளம் போடுதல் ; தாக்குதல் ; மோசஞ்செய்தல் ; ஒன்றை மறைத்துவைத்தல் . 
ஒற்றுதல் ; விலகுதல் . 

ஒதுங்குதல் - விலகுதல் ; கரையிற் சார்தல் ; 
ஒத்து நடத்தல் - ஒரே மாதிரியாய் நடத்தல் , பின்னடைதல் ; சரணம் புகுதல் , அடைக்கலம் 
இசைந்தொழுகுதல் , 

புகுதல் ; பதுங்கல் ; சாதல் ; நடத்தல் ; ஒடுங்கு 
ஒத்துப்பாடுதல் - இசையப் பாடுதல் ; 

பிறர் 

தல் ; வறுமைப்படுதல் ; தீர்தல் . 
சொல்லுவன எல்லாவற்றையும் உடன்பட்டு ஒதுப்புறம் - காண்க : ஒதுக்குப்புறம் . 
உரைத்தல் . 

ஒப்ப - ஓர் உவமவுருபு , போல . 
ஒத்துப்பார்த்தல் - சரிபார்த்தல் . 

ஒப்பக்கதிர் - கம்மக் கருவிகளுள் ஒன்று , பணியை 
ஒத்துப்பிடித்தல் - ஒத்தூதுதல் . 

ஒப்பனை செய்யும் கருவி , அணிகலன்களை 

மெருகிடும் கருவி . 
ஒத்துப்போடுதல் - தாளம் போடுதல் . 
ஒத்துவருதல் - இணங்கி வருதல் . 

ஒப்பங்கூறு - பாகப்பத்திரம் . 

ஒப்பங்கொடுத்தல் - அழுத்துதல் ; கட்டளை 
ஒத்து வாக்கியம் - ஒத்த சொற்றொடர் , சொல்லி 

கொடுத்தல் . 
லாயினும் பொருளிலாயினும் ஒத்திருக்கும் 
வேறு சொற்றொடர் . 

ஒப்படி - ஓரிருக்கை ; அறுவடை ; ஒருவகைக் கூட்டு 

நிதி . 
ஒத்துவாழ்தல் - மனமொத்து வசித்தல் . 

ஒப்படியிருக்கை - இருக்கைவகை ஒன்பதனுள் 
ஒத்துழைக்கை , 
பலர்கூடி மனமொத்து வினை 

ஒன்று . 
ஒத்துழைத்தல் , 
செய்தல் . 

ஒப்படை - ஒப்புக்கொடுக்கை ; கட்டளையை 
ஒத்துழைப்பு 
ஒத்துழையாதார் - பிற கொள்கையாரோடு 

நிறைவேற்றுகை . 
இணங்கி நடவாதவர் . 

ஒப்படைத்தல் - ஒப்புக்கொடுத்தல் ; சேர்ப்பித்தல் ; 
ஒத்துழையாமை - பிற கொள்கையாரோடு 

ஈடுகொடுத்தல் ; பரிந்துரைத்தல் . 
இணங்கி நடவாமை . 

ஒப்பணி - உவமையணி . 
ஒத்தெழுத்திடுதல் - யாவரும் மனமொத்து கை 

ஒப்பணிதல் - அலங்கரித்தல் . 
யெழுத்திடுதல் . 

ஒப்பந்தம் - உடன்படிக்கை ; இசைவு ; ஒப்புரவு ;; 

மத்திமம் ; கட்டுப்பாடு ; சமன் ; ஒப்பாக . 
ஒதளை - காசுக்கட்டி , ஒரு மருந்து . 

ஒப்பம் - ஒப்பு ; ஒருதன்மை ; சமம் ; 
அலங்காரம் ; கையொப்பம் ; 

கைச்சாத்து ; 

கட்டளை ; அழைப்புப் பத்திரம் ; அதிகாரப் 
ஒதுக்கம் - மறைவிடம் ; தனிமை ; பதுங்குகை ; 

பத்திரிகை . 
பின்னிடுகை ; நடை ; ஒழுக்கம் ; சாவடி ; மகளிர் 

ஒப்பமிடுதல் - சமமாக்குதல் ; மணி 
பூப்பு ; ஓர் அபசுரம் , தாழ்மை ; இருப்பிடம் . 

முதலியன 

துலக்குதல் ; அழகு செய்தல் ; கையெழுத்துப் 
ஒதுக்கல் - ஒதுங்கச்செய்தல் ; கணக்கு வழக்குத் போடுதல் ; அதிகாரப் பத்திரிகையில் ஒப்பம் 
தீர்த்தல் ; நீக்கல் ; எழுச்சி . 

வைத்தல் . 


மெருகு ; 


ஓதிமரம் } -ஒதியமரம் . 


ஒருகால் 


உவமை 


உலக 


ஒமை 


. 


ஒப்பாரிவைத்தல் - செத்தாரை நினைத்துப் ஒய் - யானையைப் பாகர் வையும் ஆரிய மொழி . 
ஒப்பளவை 

223 ) 
ஒப்பளவை உவமானப் பிரமாணம் , 

ஒழுகல் ; 

ஒழுக்கத்தை உணர்ந்து 
யினால் உவமேயத்தை அறிவது . 

நடத்தல் . 
ஒப்பன் - மெருகிடப்பட்டது . 

ஒப்புரவு - உலக நடை , உலகவொழுக்கம் ; 
ஒப்பனை - அழகு செய்தல் ; அலங்காரம் ; முறைமை ; ஒற்றுமை ; உதவி செய்தல் ; சமம் ; 
உவமை ; சமம் ; சான்று . 

சமாதானம் . 
ஒப்பனைகாட்டுதல் - ஒப்புக்காட்டுதல் ; சான்று | ஒப்புவித்தல் - ஒப்புக்கொடுத்தல் ; ஏற்கும்படி 
காட்டுதல் . 

சேர்த்தல் ; மெய்ப்பித்தல் ; சான்று காட்டு 
ஒப்பாதல் - உவமையாதல் , நேராதல் . 

தல் ; கடன் சாட்டு தல் ; பாடம் ஒப்புவித்தல் . 
ஒப்பாரி - ஒப்பு ; ஒத்த பாவனை ; போலி ; | ஒம்மல் - ஓமல் ; பேச்சுப் பரத்தல் ; ஊர்ப்பேச்சு . 
அழுகைப்பாட்டு . 

ஒம்மெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
ஒப்பாரித்தல் - ஒத்தல் . 

மாமரம் . 
புலம்பி அழுதல் . 

ஒய்தல் - இழுத்தல் ; செலுத்துதல் ; போக்குதல் ; 
ஒப்பான் - ஒத்த இயல்புடையவன் . 

கொடுத்தல் ; தப்புதல் ; விட்டொதுங்குதல் . 
ஒப்பிடுதல் - உவமித்தல் ; ஒத்துப் பார்த்தல் . ஒய்யல் - செலுத்துதல் ; கொடுத்தல் ; உயர்ச்சி . 
ஒப்பித்தல் - உவமித்தல் ; ஒப்படைத்தல் ; ஒய்யாரக்காண் - ஆடம்பரம் உள்ளவன் . 
ஒப்பனை செய்தல் ; ஒத்துக்கொள்ளச் ஒய்யாரம் - ஒயில் ; பகட்டு ,, உல்லாச நிலை ; 
செய்தல் ; ஏற்கச் செய்தல் ; பகிர்ந்து அலங்காரம் . 
கொடுத்தல் ; மனப்பாடம் செய்து கூறுதல் . ஒய்யென - விரைவாக , கடுக ; மெல்ல . 
ஒப்பிதம் - பொருத்தம் ; இணக்கம் ; இசைவு ; | ஒயில் - ஒய்யாரம் ; சாயல் ; அலங்காரம் ; 
சமம் ; சம்மதம் ; வழுவின்மை ; ஒவ்வு தல் ; உல்லாச நிலை ; ஒருவகைக் கூத்து . 
சம்மதித்தல் . 

ஒயில்வண்டி - இன்பப் பயணத்திற்கு ஏற்ற 
ஒப்பில் போலி - ஒப்புமைப் பொருளைத் தாராத வண்டி , இன்பச் செலவூர்தி . 
போல் என்னும் உவமச்சொல் . 

ஒயிற்கும்மி - ஒயிலாட்டத்தில் பாடும் பாட்டு . 
ஒப்பின் முடித்தல் - ஒன்றனது இலக்கணத்தை ஒரணை - ஓரிணை , இரட்டை . 
அதுபோன்ற வேறொன்றற்கும் முடிவு செய்த ஒராங்கு - ஓராங்கு ; ஒருசேர ; ஒருபுடை ; ஒரு 
லாகிய உத்தி . 

படியாக . 
ஒப்பின்மை - நிகரின்மை ; வேறுபாடு . 

ஒரால் - ஒருவுகை , நீங்குகை . 
ஒப்பு - பொருத்தம் ; ஒருதன்மை ; ஒப்புமை ; | ஒரானொரு - ஏதோவொன்று . 
உவமை ; 

தகுதி ; சமம் ; இசைவு ; அழகு ; | ஒரித்தல் - ஒற்றுமையாயிருத்தல் ; விருப்பமாய் 
கவனம் ; ஒப்பாரி ; சாயல் ; உடன்படுகை . 

இருத்தல் . 
ஒப்புக்கழுதல் - போலியாக அழுதல் ; மனமின்றிச் | ஒரு – ஒன்று என்பதன் திரிபு ; ஒற்றை ; ஒப்பற்ற ; 
செய்தல் . 

ஆடு ; அழிஞ்சில் . 
ஒப்புக்கு - மனத்தோடு பொருந்தாமல் , போலி ஒருக்க - எப்பொழுதும் ; ஒவ்வொன்றுக்கும் . 

ஒருக்கடுத்தல் - ஒருநிகராகக் கருதுதல் ; ஒப்பாக 
ஒப்புக்கொடுத்தல் - ஏற்பித்தல் , ஒப்புவித்தல் . 

நினைத்தல் . 
ஒப்புக்கொப்பாரம் - விருந்தினரைப் போற்றுதல் . ஒருக்கணித்தல் - ஒருச்சாய்தல் ; ஒரு பக்கமாய்ச் 
ஒப்புக்கொள்ளுதல் - ஏற்றுக்கொள்ளுதல் ; ஒத்துக் 

சாய்தல் . 
கொள்ளுதல் ; மனத்துக்குப் பிடித்தல் . 

ஒருக்கம் - மனவொடுக்கம் ; ஒரு தன்மை ; 
ஒப்புதல் - சம்மதித்தல் , உடன்படல் . 

ஒற்றுமை . 
ஒப்புப்பொருவு - உவமப்பொரு ; ஒன்றை ஒப் ஒருக்கல் - ஒருப்படுதல் ; ஒற்றுமை 

செய்தல் ; 
பாகக் கூறும் உவமை . 

அழித்தல் ; ஓர் அபசுரம் . 
ஒப்புமுறி - ஒப்புக்கொண்டதைக் குறிக்கும் சீட்டு . 

ஒருக்களித்தல் - காண்க : ஒருக்கணித்தல் . 
ஒப்புமை - சமானம் ; உவமானம் ; ஒத்திருத்தல் . 

ஒருக்குதல் - ஒன்றுசேர்த்தல் ; ஒருப்படுத்தல் ; 

அடக்குதல் ; அழித்தல் . 
ஒப்புமைக் கூட்டம் - புகழ்தலிலும் இகழ்தலிலும் 
ஒன்றை அதனினும் மிக்க வேறொன்றோடு 

பதலை என்னும் பறைவகை . 
உவமிக்கும் ஓர் அணி . 

ஒருகண்ணுக்குறங்கல் - ஒருசிறிது உறங்கல் . 
ஒப்புமொழி - உடன்படிக்கை . 

ஒருகால் - ஒருமுறை ; ஒருவேளை ; சிலவேளை ; 
ஒப்புரவறிதல் 

நடையினை அறிந்து ஒற்றைக்கால் . 


யாக . 


ஒருகட்பகுவாய் , } 


உலக 


ஒருகாலில் நிற்றல் 


224 


ஒருபடம் 


வன் . 


- 


ஒருகாலில் நிற்றல் - உறுதியாயிருத்தல் . 

ஒருசிறைநிலை - சொல்லப்பட்ட பொருள் ஒரு 
ஒருகாலிலி - குபேரன் ; சனி . 

வழி நிற்கப் பாடல் அமைந்துள்ள முறை . 
ஒருகாலும் - எந்தக் காலத்திலும் . 

ஒருசீரானவன் - ஒரே தன்மையாக இருப்பவன் . 
ஒருகிடை - கிடந்த கிடை , படுத்த படுக்கை ; ஒரு ஒருசேர - ஒருமிக்க . 
பக்கமாய் சாய்ந்து படுக்கை . 

ஒருசொல் - உறுதிச்சொல் ; பல சொல்லாயிருந் 
ஒருகுடி - தாயத்தார் . 

தும் ஒரு சொல் நீர்மைப்பட்டது . 
ஒருகுழையவன் - பலராமன் . 

ஒருசொல் வாசகன் - சொன்னசொல் 

தவறாத 
ஒருகுறி - ஒருமுறை . 
ஒருகூட்டு - ஒருசேர்க்கை , ஒரு சேர்மானம் , ஒருசொன்னீர்மை - சொற்கள் இணைந்து ஒரு 
ஒன்றிப்பு . 

பொருளே தருந்தன்மை . 
ஒருகை ஒரு கட்சி ; ஒரு பக்கம் ; ஒற்றுமைப்பட்ட | ஒருத்தல் - ஆண்விலங்கு ; 

யானை , எருமை , 
குழு . 

கவரி , புலி , புல்வாய் , மரை , மான் இவற்றின் 
ஒருகை பார்த்தல் - வெல்ல முயலுதல் . 

ஆண் . 
ஒருகையாயிருத்தல் - எதிர்க்கட்சிக்குப் பகைமை ஒருத்தன் - ஒருவன் ; ஒப்பற்றவன் . 
யாய் ஒன்றுபட்டிருத்தல் . 

ஒருத்தி - ஒரு பெண் . 

. 
ஒருகோலுடையார் - ஒரு கோலை ஏந்திய துறவி ஒருத்து - மனவொருமைப்பாடு . 
யார் . 

ஒருதரம் - ஒருமுறை , ஒரு தடவை ; ஒரேவிதம் . 
ஒருங்கியல் அணி புணர்நிலையணி ; வினை , ஒருதலை - இன்றியமையாமை ; கட்டாயம் , 
பண்பு என்பவை காரணமாக இரு பொருளுக்கு நிச்சயம் ; ஓரிடம் ; ஒருசார்பு ; ஒரு பக்கம் . 
முடிக்கும் சொல் ஒன்றாகப் புணர்ந்து நிற்கச் ஒருதலைக் காமம் -- ஒரு பக்கமான காதல் , ஆண் 
சொல்லும் அணி . 

பெண் இருவருள் ஒருவர்மட்டுங் கொள்ளுங் 
ஒருங்கு - முழுமை ; முழுதும் , எல்லாம் ; எல்லாங் காதல் . 
கூடி நிற்கை ; அடக்கம் ; ஒரு காலத்தில் ; ஒரு ஒருதலை துணிதல் - ஒன்றுக்கொன்று மாறுபா 
சேர ; ஒருதன்மை ; அழிவு . 

டடான இரண்டு கொள்கைகளில் ஒன்றை ஏற்ற 
ஒருங்குதல் - ஒருபடியாதல் ; ன் 

று கூடுதல் ; 

லாகிய உத்தி . 
ஒருவழிப்படல் ; ஒதுங்குதல் ; ஒடுங்குதல் ; ஒருதலை நோவு - ஒற்றைத் தலைவலி , 
அழிதல் . 

ஒருதலைப்படுதல் - ஒரு முடிவுபெறுதல் . 
ஒருங்கே - முழுதும் , ஒருசேர . 

ஒருதலையுள்ளுதல் - அவத்தை பத்தனுள் 
ஒருச்சரித்தல் - ஒரு பக்கமாய்ச் சாய்த்தல் ; 

ஒன்றாகிய இடைவிடா நினைவு . 
ஒரு பக்கமாய்ச் சாய்தல் . 

ஒருதலை வழக்கு - ஒரு பக்கத்தைப்பற்றிய நியா 
ஒருச்சாய்த்தல் - ஒரு பக்கமாய்ச் சாய்த்தல் , ஒரு 

யம் , பட்சபாதமான தீர்ப்பு . 
பக்கமாய்ச் சாயப்பண்ணல் . 

ஒருதன்மை - ஒருவிதம் ; ஒப்பற்ற தன்மை ; 
ஒருசந்தி - ஒருவேளை , ஒரு பொழுதுண்ணல் , 

மாறாத் தன்மை ; மாறாமை . 
ஒரு நாளைக்கு ஒருமுறை மட்டும் 

உணவு 

ஒருதனி - ஒப்பில்லாத தனி ; தன்னந்தனி. 
கொள்ளும் வழக்கம் . 

ஒருதாரை - ஒரே நிலை ; ஒருமிக்க ; இடையீடில் 
ஒருசாய்வு - ஒருபக்கம் ; ஒரு மிக்க ; 

லாத நீரொழுக்கு ; ஒருபக்கக் கூர்மை . 
விடாமை . 

ஒருதிறம்பற்றுதல் - ஒருபக்கமாக இருத்தல் . 
ஒருசாயல் - உரு ஒப்பு , வடிவால் ஒத்திருத்தல் . ஒருநாயகம் - ஒரே ஆட்சி , தனி ஆட்சி . 
ஒருசார் - ஒரு பக்கம் , பட்சபாதம் ; ஒரு கட்சி . 

ஒருநாளைக்கொருநாள் - நாள் செல்லச் செல்ல . 
ஒருசாராசிரியர் - ஆசிரியருள் ஒரு கொள்கை ஒருநெறிப்படுதல் - ஒருவழிப்படுதல் . 
யினர் . 

ஒருப்படுத்துதல் - ஒன்று கூட்டுதல் ; வழிவிடுதல் ; 
ஒருசாரார் - ஒருபுடையார் , ஒரு பக்கத்தவர் ; 

முடிவுசெய்தல் ; உடன்படச் செய்தல் . 
சிலர் . 

ஒருப்படுதல் - ஒருதன்மையாதல் ; ஒன்று கூடுதல் ; 
ஒருசாலுழுதல் - ஒரு முறை உழுதல் . 

துணிதல் ; முயலுதல் ; பிறர் கருத்துக்கு உடன் 
ஒருசாலைமாணாக்கர் - ஒரே பள்ளியிற் பயின்ற படுதல் ; நட்புக் கொள்ளுதல் . 
மாணாக்கர் . 

ஒருப்பாடு - ஒருமைப்படுகை ; ஒருதன்மையாதல் ; 
ஒருசிறிது - மிகச் சிறிது , அற்பம் . 

மனமொன்றுப்படுகை ; முயற்சி ; மனத்திண்மை ; 
ஒருசிறை - ஒரு பக்கம் ; ஒரு பகுதி ; ஒதுக்கிடம் ; ஒன்றி நிற்கை ; உடன்பாடு . 
வேறிடம் . 

ஒருபடம் - இடுதிரை , படு தா , மறைப்பு . 


டை 


ஒருபடி 


225 


ஒருவு 


DIT 


ஒருபடி - ஒருவகை , ஒருவாறு , ஒருவிதம் . 
ஒருபடித்தாய் - ஒரேவிதமாய் ; பிரயாசமாய் ; 
இருக்கவேண்டிய நிலைக்குச் சிறிது மாறு 
தலாய் . 
ஒருபது - பத்து . 
ஒருபாட்டம் - ஒரு தடவை ; ஒருபாறல் மழை , 

ஒருமுறை பெய்யும் மழை . 
ஒருபான் - காண்க : ஒருபது . 
ஒருபிடி - கைப்பிடி யளவு , ஒருகை யளவு ; ஒரே 
பற்று ; 

விடாப்பிடி , உறுதிப்பிடி ; உறுதி ;; 
பிடிவாதம் . 
ஒருபுடை - ஏகதேசம் ; ஒருபக்கமாய் . 
ஒருபுடையுவமை , 


ஒருமுகம் - நேர்வழி ; ஒற்றுமை ; ஒருபுறம் ; ஒரு 

கூட்டம் ; ஒரு கட்சி . 
ஒருமுகமாய்ப்பேசுதல் - ஒரு மிக்கப் பேசுதல் , 

எல்லாரும் ஒரேபடித்தாய்ப் பேசுதல் . 
ஒருமுகவெழினி - ஒருவகைத் திரை . 
ஒருமுற்றிரட்டை - ஓரடி முற்றெதுகையாய் 

வருவது . 
ஒருமை - ஒரே தன்மை ; ஒற்றுமை ; தனிமை ; 
ஒப்பற்ற தன்மை ; மனமொருமிக்கை ; ஒருமை 
யெண் ; மெய்ம்மை ; ஒரு பிறப்பு ; இறை 
யுணர்வு ; வீடுபேறு . 
ஒருமைப்படுதல் - ஒற்றுமைப்படல் ; 

; 


மனம் ஒரு 


ஒருபுடையோப்புமை } - சில தன்மையில் மட்டும் ஒருமைப்பாடு - ஒற்றுமைப்படுகை; மனத்தை ஒரு 


ஒத்திருக்கும் உவமை . 

வழிப்படுத்தல் ; ஒற்றுமை உணர்வு ; ஒன்றிப்பு . 
ஒரு பூ - ஒருபோகம் . 

ஒருமை பன்மை மயக்கம் - தொடருள் 

ஒருமை 
ஒருபொருட்கிளவி - ஒரு பொருளைத் தரும் பல பன்மைகள் ஒன்றற்கொன்று மாறி வழங்குகை . 
சொற்கள் , பரியாயச் சொற்கள் . 

ஒருமை மகளிர் - பிற ஆடவர்பால் 

செல்லாத 
ஒருபொருட்பன்மொழி - ஒரு பொருளைத் தரும் 

மனமுடைய மாதர் , கற்புடைய மாதர் . 
பல சொற்கள் , மீமிசைச் சொல் . 

ஒருமொழி - ஆணை ; பல சொற்களாய்ப் பிரிக்க 
ஒருபொருள் - ஒரே கருத்து ; உண்மை ; கடவுள் . முடியாத சொல் ; ஒரு பொருளைத் தரும் ஒரு 
ஒருபொழுது - ஒரு காலம் ; ஒருசந்தி . 

சொல் . 
ஒருபோக்கன் - தனிப் போக்குடையவன் , வேறு 

ஒருவண்ணம் - ஒருவாறு . 
பட்ட நடையுள்ளவன் . 

ஒருவந்தம் - உறுதி , ஒருதலை ; நிலைபேறு ; 
ஒருபோக்காய்ப்போதல் - திரும்பிவாராது போதல் . 

சம்பந்தம் ; ஒற்றுமை ; தனியிடம் . 
ஒருபோக்கு - ஒருவிதம் , ஒருமாதிரி ; மாறான ! ஒருவயிற்றோர் - உடன் பிறந்தார் . 
நடை . 

ஒருவர் - ஓராள் ; ஒருவன் அல்லது ஒருத்தியைச் 
ஒருபோகு - ஒருபடித்தான நிலம் ; கொச்சகக் 

சிறப்புப்பற்றிப் பன்மையில் வழங்கும் பெயர் , 
கலிப்பாவினுள் ஒன்று ; ஒத்தாழிசைக் கலிவகை 

மரியாதைப் பன்மை . 
யுள் ஒன்று . 

ஒருவர்க்கொருவர் - இருவரும் ஒத்த தன்மையரா 
ஒருபோது - ஒருவேளை , ஒருபொழுது ; ஒரு 

யிருக்கை , பரஸ்பரம் . 
சமயம் ; ஒரு முறை உண்டு நோன் பிருக்குங் ஒருவழித்தணத்தல் - அலர் அடங்குதற் 
காலம் . 

பொருட்டுத் தலைமகன் சில நாள் வேறிடத் 

திற்குச் சென்று உறையும் அகத்துறை . 
ஒருமடை செய்தல் - ஒருமுகமாக்குதல் . 

ஒருவழிப்படுதல் - ஒருமுகப்படுதல் ; நேர்படுதல் ; 
ஒருமனப்படுதல் - ஐம்புலனடக்கல் , மனத்தை ஒரு 

ஒற்றுமைப்படுதல் . 
வழிப்படுத்தல் , ஓர் எ ண் ணமாதல் , 

ஒருவழியுறுப்பு - ஏகதேசம் . 
வடக்கம் . 

ஒருவன் - ஓர் ஆண்மகன் ; ஒப்பற்றவன் ; கடவுள் . 
ஒருமனப்பாடு - மனவிணக்கம் ; மனத்தை ஒன்றிற் ஒருவாக்காக - ஒரேபடியாக , ஒரேமாதிரி ; ஒரே 
செலுத்துகை ; மனவடக்கம் . 

முறையில் ; ஒருசேர . 
ஒருமா - இருபதில் ஒரு பங்கு . 

ஒருவாக்கு - ஒருமுகமாகச் சொல்லும் சொல் ; 
ஒருமாதிரி - ஒருவிதம் ; தனிப் போக்கு . 

உறுதிமொழி . 
ஒருமாரை ஒரு மா அரை , ஒரு மாவும் அரை 

ஒருவாமை பிறழாமை , நீங்காமை . 
மாவும் சேர்ந்த இலக்கம் . 

ஒருவாய்க்கோதை - காண்க : ஒருகட்பறை . 
ஒருமிக்க - ஒருசேர , ஏகமாய் . 

ஒருவாற்றான் - ஒருவாறு , ஒருவிதமாக , ஓரள 
ஒருமித்தல் - ஒன்று சேர்தல் ; உடன்படல் , வாக ; ஒருசேர . 
ஒருமைப்படல் . 

ஒருவியாழவட்டம் - குரு சூரியனைச் சுற்றிவருகிற 
ஒருமிப்பு - ஒன்றிப்பு , ஒற்றுமைப்படுகை ; இசைவு ; காலம் , பன்னிரண்டு ஆண்டு . 
மனத்தை ஒன்றிற் செலுத்துகை . 

ஒருவு - ஆடு ; நீங்குகை . 
29 


ஒருமட்டும், } - ஒத்த அளவு ; ஒருவாறு ; ஒரேசரி . 


மன 


- 


ஒருவுதல் 


226 


ஒழித்துக்காட்டணி 


ஒருவுதல் - விடுதல் ; நீங்குதல் ; கடத்தல் ; ஒல்வழி - பொருந்திய இடத்து ; 

பொருந்திய 
ஒத்தல் . 

காலத்து . 
ஒருவேளை - ஒருபொழுது , ஒருமுறை . 

ஒலரி - சிறுமீன்வகை . 
ஒரூஉ - ஒருவு , நீங்குகை ; செய்யுளடியில் முதற் ஒலி - ஓசை , ஆரவாரம் ; இடி ; காற்று ; எழுத் 
சீரிலும் நான்காம் சீரிலும் மோனை முதலியன 

தொலி ; சொல் . 
அமையும் தொடை . 

ஒலிசை - மணமகனுக்குக் கொடுக்கும் கொடை , 
ஒரூஉத்தொடை - அளவடியுள் நடுவிரு சீர்கள் 

மணமகளின் சுற்றத்தார் திருமணத்தில் மண 
ஒழிய முதற் சீர்க்கண்ணும் நான்காஞ் சீர்க் 

மகனுக்குக் கொடுக்கும் சீர்வரிசை . 
கண்ணும் மோனை முதலியன வரத் 

ஒலித்தல் - ஓசையுண்டாக்கல் , ஆரவாரித்தல் ; 
தொடுப்பது . 

ஆடை வெளுத்தல் ; விளக்குதல் ; தழைத்தல் ; 
ஒரூஉவண்ணம் - யாற்றொழுக்காகப் பொருள் 

சந்தித்தல் . 
கொண்டு செல்லுஞ் சந்தம் . 

ஒலிதல் - தழைத்தல் . 
ஒரே - ஒன்றேயான . 

ஒலிப்பு - பேரொலி , பெருஞ்சத்தம் . 
ஒரோவழி - ஒவ்வோரிடம் , சிறுபான்மை . 

ஒலிமுகம் , 
ஒரோவொருவர் - தனித்தனி ஒவ்வொருவர் . 

ல் முன் புற வாயில் ; 
ஒரோவொன்று - ஒவ்வொன்று . 

கோட்டையின் முன்புற வாயில் . 
ஒல் - முடிவிடம் ; ஒலிக்குறிப்பு . 

ஒலியல் - தழைக்கை ; தளிர் ; மாலை ; ஈயோட் 
ஒல்குதல் - தளர்தல் ; மெலிதல் ; 

குழைதல் ; 

டுங் கருவி ; மேலாடை ; தோல் ; தெரு ; ஆறு ; 
நுடங்குதல் ; சுருங்குதல் ; அசைதல் ; ஒதுங்கு 

ஒலியடிப்படை . 
தல் ; அடங்குதல் ; வளைதல் ; குறைதல் ; 

ஒலியற்கண்ணி - தளிர்மாலை ; பச்சிலை மாலை . 
வறுமைப்படுதல் ; மேலே படுதல் ; மனமடங்கு 

ஒலியன் - ஆடை ; எழுத்தொலி . 
தல் ; கெடுதல் ; நாணுதல் ; எதிர்கொள்ளுதல் . 
ஒல்லட்டை - ஒல்லியானவன் ( ள் ) . 

ஒலியெழுத்து - மொழி முதற்காரணமாகிய 
ஒல்லல் - ஒல்லுதல் , இயலுதல் ; பொருந்துதல் , 

அணுத்திரள் ; ஒலி வடிவான எழுத்து . 
இசைதல் ; ஊடல் தீர்க்கை . 

ஒலிவு - ஒரு மரவகை . 
ஒல்லாங்கு - பொருந்தும் வழி , பொருந்துமாறு . 

ஒலுகு - சாய்வு , திண்டு . 
ஒல்லாடி - ஒல்லியானவன் ; இயலாதவன் . ஒலுங்கு - கொசு ; பெருங்கொசு . 
ஒல்லாதவர் - பகைவர் . 

ஒலோவுதல் - குறைவாதல் . 
ஒல்லாமை - இயலாமை ; பொருந்தாமை , இசை ஒவ்வாப்பக்கம் - தருக்கத்தில் பொருந்தாத 

யாமை ; இகழ்ச்சி , வெறுப்பு ; அவாவின்மை . பக்கம் . 
ஒல்லார் - பகைவர் .. 

ஒவ்வாமை - இயலாமை ; பொருந்தாமை , 
ஒல்லி - மெலிவு ; மெலிந்த தோற்றம் ; மெலி யாமை ; தகுதிக் குறைவு ; ஒப்பாகாமை . 
வுற்றவன் , ஒல்லியானவன் ; 

மென்மை ; 

ஒவ்வுதல் - இணங்குதல் , பொருந்துதல் , இசை 
உள்ளீடு குறைந்த தேங்காய் ; துடைப்பம் . 

தல் ; ஒத்திருத்தல் . 
ஒல்லிக்காய்ச்சி - உள்ளீடில்லாத காயுள்ள 

ஒவ்வுறுதல் - பொருத்தமுறல் ; ஒப்பாதல் . 
தென்னை . 

ஒவ்வொன்று - ஒன்றொன்று , 

வகைக்கொன்று , 
ஒல்லித்தேங்காய் - உள்ளீடில்லாத தேங்காய் . 

ஒன்று வீதம் ; சில . 
ஒல்லுதல் - பொருந்துதல் ; இயலுதல் ; உடன் 

ஒவ்வோர்க்குழி - நிலத்திலே சிறுவர் விரலால் 
படுதல் ; தகுதல் ; ஆற்றுதல் ; ஓலைப்பெட்டி 

எழுதும் அரிக்குழி . 
பொத்துதல் ; ஒலித்தல் ; விரைதல் ; கூடுதல் ; 

ஒவ்வோன் - ஒப்பில்லாதவன் . 
பொறுத்தல் ; நிகழ்தல் . 
ஒல்லுநர் - நண்பர் ; ஆற்றலுடையவர் ; நூலுரை | ஒழிச்சுதல் - போக்குதல் ; 

ஒழிகடை - ஈறு பெரும்பான்மை முடிந்த நிலை , 

வெறுமையாக்குதல் , 
யுணர்வோர் . 

அழித்தல் . 
ஒல்லென - விரைவாக ; வெளியாக . 

ஒழித்தல் - நீக்குதல் ; முடித்தல் ; 
ஒல்லெனல் - ஒலிக்குறிப்பு . 

அழித்தல் ; 

ஒதுக்குதல் ; குறைத்தல் ; தவிர்த்தல் ; 
ஒல்லே - விரைவாக . 

தீர்த்தல் ; கொல்லுதல் ; காலிசெய்தல் . 
ஒல்லை - விரைவு , வேகம் ; கால விரைவு ; ஒழித்துக்காட்டணி - ஒரு பொருள் ஓர் இடத்தில் 
சீக்கிரம் ; பழைமை ; தொந்தரவு . 

இல்லையென மறுத்து , மற்றோர் இடத்தில் 
ஒல்வது - இயல்வது . 

உண்டென்று ஏற்படுத்திக் காட்டும் அணி . 


ஒழிதல் 


227 


ஒளிச்சித்திரப்படம் 


குணம் . 


ஒழியாவிளக்கம் } - விடிவிளக்கு . 


ஒழிதல் - அழிதல் ; சாதல் ; நீங்கல் ; தவிர்தல் ; செவிக்கினிய மெல்லிசையுடைமையாகிய 
விடுதல் ; வெறுமையாதல் ; எஞ்சுதல் ; தங்கு 
தல் ; ஓய்தல் . 

ஒழுகிசைச்செப்பல் - இயற்சீர் வெண்டளை , 
ஒழிந்தார் - ஏனையோர் , தவிர்ந்தோர் , மற்றவர் . வெண்சீர் வெண்டளை இரண்டும் விரவிவரும் 
ஒழிப்பணி - பலவற்றைச் சுருக்கிக் காட்டும் வெண்பாவின் ஓசை . 
அணிவகை . 

ஒழுகிசைத்துள்ளல் - வெண்டளையும் கலித் 
ஒழிப்பு - விலக்கு , தவிர்ப்பு . 

தளையும் விரவிவரும் கலிப்பாவின் ஓசை . 
ஒழிபியல் - நூலின்கண் முன் இயல்களிற் ஒழுகிசையகவல் - நேரொன்றாசிரியத்தளையும் 
சொல்லாதொழிந்தவற்றைக் கூறும் இயல் , நிரையொன்றாசிரியத்தளையும் விரவிவரும் 
பொதுவியல் . 

அகவலோசை . 
ஒழிபு - மிச்சம் , எச்சம் . 

ஒழுகிப்போதல் - நீர்ப்பொருள் சிந்துகை ; மனம் 
ஒழிபொருள் - எச்சில் . 

கரைந்து உருகுகை . 
ஒழிய - தவிர , நீங்க ; கெட . 

ஒழுகு - உயரம் ; ஒழுங்கு ; நீளம் ; நிலவரலாறு 
கூறும் கணக்கு ; கோயில் நடைமுறை வரலாறு 

களை விளக்கும் நூல் ; வண்டி ; வரிசை . 
ஒழியிசை - ஒழிந்த பொருள் தரும் சொற்களைத் ஒழுகுசங்கிலி - தொடர்சங்கிலி. 
தருவது . 

ஒழுகுதல் -- நீர் பாய்தல் ; நீர்ப்பொருள் சொட்டு 
ஒழிவு - மிச்சம் ; நீக்கம் ; முடிவு ; பற்றின்மை ; தல் ; ஓடுதல் ; பரத்தல் ; ஒழுங்குபடுதல் ; நடத் 
மறைவு ; குறைவு ; ஒழிகை. 

தல் ; நீளுதல் ; வளர்தல் ; போதல் ; பெருகி 
ஒழுக்கம் - நடை , முறைமை ; நன்னடத்தை , யோடுதல் . 
ஆசாரம் , சீலம் ; உலகம் ஓம்பிய நெறி ; | ஒழுகுநீட்சி - நேராக நீண்டிருக்கை . 
உயர்ச்சி ; தன்மை ; குலம் . 

ஒழுகுமாடம் - உடம்பு . 
ஒழுக்கல் - ஒழுக்குதல் ; வடிதல் ; வார்த்தல் ; 

வார்த்தல் ; | ஒழுகுவண்ணம் - ஒழுகியலோசையால் செல்லும் 
ஊற்றுதல் ; வரிசையாக வைத்தல் ; எழுச்சி . சந்தம் . 
ஒழுக்கவணக்கம் - நல்லொழுக்கம் . 

ஒழுகை - வண்டி ; சகடவொழுங்கு . 
ஒழுக்கவி - கோயிலில் நாள்தோறும் படைக்கும் | ஒழுங்கரம் - ஒருவகை அரம் . 
சமைத்த உணவு . 

ஒழுங்கல் - நிரல்படல் , வரிசையாயிருத்தல் . 
ஒழுக்கு - ஒழுகுகை ; நீர் முதலியன ஓடுகை , 

ஓடுகை , ஒழுங்கீனம் - சீர்கேடு . 
நீரோட்டம் ; வரிசை ; நடைமுறை ; நன்னடை , ஒழுங்கு - வரிசை , நிரை ; நேர்மை ; முறை ; 
ஆசாரம் . 

நன்னடை ; விதி , கட்டளை ; திரள் ; அளவு 
ஒழுக்குதல் - ஒழுகச் செய்தல் ; நடப்பித்தல் , முதலியன காட்டும் நிலவிவரக் கணக்கு . 
வார்த்தல் ; நீள இழுத்தல் ; துளித்தல் . 

ஒழுங்குகட்டுதல் - விதி ஏற்படுத்துதல் . 
ஒழுக்கு நீர்ப்பாட்டம் - ஆற்றுக்கால் பாசன வரி . ஒழுங்குபடுத்துதல் - நேராக்குதல் , முறைப் 
ஒழுக்குப்பீளை - கண்ணிலிருந்து பீளை தள்ளும் 

படுத்துதல் . 
நோய் . 

ஒழுங்கை - ஒடுங்கிய வழி , இடுக்கு வழி ; கட்டட 
ஒழுக்குமாற்றுதல் - நீர் ஒழுகும் ஓட்டையை முகப்பு . 
அடைத்தல் . 

ஒள்ளி - செம்பொன் ; சுக்கிரன் . 
ஒழுக்குவிழுதல் - ஓட்டைவழி நீர் சொட்டுதல் ; ஒள்ளிமை - அறிவு விளக்கம் . 

நீர் ஒழுகும்படியான பொள்ளல் ஏற்படல் . ஒள்ளியன் - அறிவுடையோன் ; புகழுடையவன் ; 
ஒழுக்கெறும்பு - ஒன்றன் பின் ஒன்றாய்த் 

சிறந்தவன் ; நல்லவன் . 
தொடர்ந்து செல்லும் எறும்பு . 

ஒள்ளியோன் - ஒளி செய்வோன் ; சுக்கிரன் ; 
ஒழுக்கை - முடுக்குத்தெரு ; சந்து . 

அறிவுடையோன் . 
ஒழுக - மெதுவாக ; சிறிது சிறிதாக ; சொரிய ; ஒள்ளொளி - மிகுந்த ஒளி . 

ஒளி - சோதி , விளக்கம் ; சூரியன் ; சந்திரன் ; 
வடிய ; ஓட . 

விண்மீன் ; மின்னல் ; வெயில் ; கண்மணி ; 
ஒழுகல் - ஒழுகுதல் , நடத்தல் ; பாய்தல் ; உயர்ச்சி ; 

பார்வை ; அறிவு ; மதிப்பு ; தோற்றம் ; அழகு ; 
நீளம் ; 

முறையாக நடத்தல் ; வளர்தல் ; நன்மதிப்பு ; கடவுள் ; புகழ் . 
இளகுதல் . 

ஒளிக்கடல் - பற்கள் . 
ஒழுகலாறு - ஒழுக்கநெறி , நடத்தை , நன்னெறி . ஒளிச்சித்திரப்படம் - ஒளிப்படம் , புகைப்படம் , 
ஒழுகிசை - மெல்லிசை , வெறுத்திசையில்லாமல் நிழற்படம் . 


ஒளிசெய்தல் 


228 


ஒற்றுமை 


தல் . 


| 


ஒளிசெய்தல் - விளங்குதல் . 

ஒற்றடம் - சூடுபட ஒற்று தல் . 
ஒளித்தல் - ; 
மறைத்தல் ; மனத்திலடக்குதல் ; ஒற்றளபெடை 

ஒற்றளபெடை - தனக்குரிய மாத்திரையில் 
பதுங்குதல் . 

மிகுந்தொலிக்கும் மெய்யெழுத்து : ங் , ஞ் , ண் , 
ஒளித்துத்திரிதல் - மறைந்து திரிதல் ; மறைந்து ந் , ம் , ன் , வ் , ய் , ல் , ள் , ஃ என்னும் மெல்லின 
வாழ்தல் . 

இடையின ஆய்த எழுத்துகள் மாத்திரை 
ஒளித்துவிளையாடுதல் - கண்பொத்தி விளையாடு மிகுதல் . 

ஒற்றறுத்தல் - தாளத்தை அறுதியிடுதல் . 
ஒளிதல் - மறைதல் ; தவிர்தல் . 

ஒற்றன் - தூதன் ; வேவுகாரன் , உளவு பார்ப் 
ஒளிப்பிடம் - மறைவிடம் . 

பவன் . 
ஒளிப்பு - மறைவு ; பதுங்கி மறைகை , ஒளிக்கை ; ஒற்றாடல் - ஒற்றரை ஆளுதல் ; வேவு பார்த்தல் ; 
மனத்துள் அடக்குகை . 

வேவுகாரரைக் கொண்டு வினைசெய்தல் . 
ஒளிப்புடம் - சூரியபுடம் . 

ஒற்றாள் - ஒற்றன் , வேவுகாரன் . 
ஒளிமங்குதல் - ஒளி கெடுதல் , வெளிச்சம் ஒற்றி - நிலவடைமானம் ; உரிமையடைமானம் ; 
குறைதல் . 

ஈட்டடைமானம் ; ஒற்றியூர் . 
ஒளிமரம் - சோதி விருட்சம் , 

ஒற்றிக்கரணம் , ) 

காண்க : ஒற்றிச்சீட்டு . 
ஒளிமழுங்குதல் - வெளிச்சம் குறைதல் . 
ஒளிமறைவு - ஒளித்துத் திரிகை ; இரகசியம் . 

ஒற்றிக்காணி - அடைமான நிலம் . 
ஒளியர் - அறிவுடையவர் ; ஒளிநாட்டு வேளாளர் ; 

ஒற்றிக்கொள்ளுதல் - உடலில் படும்படி அழுத்து 
ஒளி நாட்டார் . 

தல் ; வசப்படுத்திக் கொள்ளுதல் . 
ஒளியவன் - சூரியன் . 

ஒற்றிச்சீட்டு - ஒற்றிப்பத்திரம் . 
ஒளியிருத்தல் - பதுங்கியிருத்தல் , 

ங்கியிருத்தல் , மறைவிடத் ஒற்றிடுதல் - ஒற்றடமிடுதல் . 
திருத்தல் . 

ஒற்றித்தல் - ஒற்றையாயிருத்தல் ; ஒற்றைப்பட 

வெண்ணல் ; 
ஒளியுருவிய கல் - வைடூரியம் , 

ஒற்றுமைப்படுதல் ; வேவு 
ஒளியோன் - காண்க : ஒளியவன் . 

பார்த்தல் , 
ஒளிர்த்தல் - ஒளிரச் செய்தல் . 

ஒற்றி நறுக்கு - பனையோலையில் எழுதிய அடை 
ஒளிர்தல் - ஒளி செய்தல் ; விளங்குதல் . 

மானக் குறிப்பு . 
ஒளிர்மருப்பு - யானைக் கொம்பு . 

ஒற்றிப்போதல் - விலகிச் செல்லுதல் . 
ஒளிர்முகம் - வைரக்கல் ; அழகிய முகம் . 

ஒற்றிமீட்டல் - அடைமானம் திருப்புதல் . 
ஒளிர்வு - ஒளிர்தல் ; ஒளி . 

ஒற்றியிருத்தல் - விலகியிருத்தல் . 
ஒளிவட்டம் - கண்ணாடி ; சக்கரப்படை ; பிரபை ; ஒற்றியெடுத்தல் - ஒற்றி ஈரம் வாங்குதல் . 
சந்திரன் . 

ஒற்றிவைத்தல் - அடைமானம் வைத்தல் : 
ஒளிவட்டி - பச்சைக் கருப்பூரம் , 

தூரத்தே வைத்தல் ; தள்ளி வைத்தல் . 
ஒளிவளவாய் - மறைவாய் , கமுக்கமாய் , ஒற்று - மெய்யெழுத்து ; தூது ; தூதன் ; வேவு ; 
இரகசியமாய் . 

வேவுகாரன் ; ஒற்றடம் . 
ஒற்றுக்கேட்டல் - பிறர் பேச்சை மறைந்து நின்று 

கேட்டல் . 
ஒளிவு - ஒளிர்வு ; மறைவிடம் . 

ஒற்றுதல் - ஒன்றிற்படச் சேர்தல் ; அடித்தல் ; 
ஒளிவுமறைவின்மை - வெளிப்படை . 

தாளம் போடுதல் ; அமுக்குதல் ; தாங்குதல் ; 
ஒளிவைத்தல் - கண்ணி வைத்தல் ; விலங்குகளை தீண்டுதல் ; தழுவுதல் ; துடைத்தல் ; தள்ளுதல் ; 
அகப்படுத்த மறைப்பு வைத்தல் ; பார்வை 

அடுத்தல் ; கட்டுதல் ; வீழ்த்துதல் ; தத்துதல் ; 
விலங்கு வைத்தல் . 

காற்று வீசுதல் ; ஒட்டிக்கொள்ளுதல் ; மோது 
ஒளிவைத்துப்பார்த்தல் - கண்ணிவைத்துக் காத் தல் ; ஒற்றடம் போடுதல் ; நினைதல் ; உய்த் 
திருத்தல் ; கைவிளக்கு வைத்துக் 

கூர்ந்து 

துணர்தல் ; மறைதல் ; உளவறிதல் , 
பார்த்தல் . 

ஒற்றுப்பெயர்த்தல் - ஒருவகைச் சித்திரகவி , ஒரு 
ஒளிறு - விளக்கம் , பிரகாசம் . 

மொழியும் தொடர் மொழியுமாக நின்று 
ஒளிறுதல் - விளங்குதல் , பிரகாசித்தல் . 

வெவ்வேறு பொருள் 

தருவதாகப் பாடப் 
ஒற்கம் - தளர்ச்சி ; வறுமை ; குறைவு ; அடக்கம் ; 

ஒற்றுமை - ஒன்றாயிருக்கும் தன்மை , ஒன்று 
ஒற்குதல் - குறைதல் ; தளர்தல் . 

சேர்ந்திருக்கும் தன்மை ; ஒருநிலைப்படுதல் 


ஒளிவிடுதல் } - ஒளிர்தல் . 


படுவது . 


பொறுமை . 


229 


ஒற்றுமைகோடல் 


ஒன்றியார் 


மனம் ஒருநிலைப்படுகை ; ஒருமை , வேறன்மை ; ஒறுவாய் - கதுவாய் , சிதைவடைந்த 

வாய் ; 
உரிமை ; கலப்பு ; செல்வம் ; தகுதி . 

கொறுவாய் ; மூளிவாய் ; ஒடிந்த விளிம்பு ; வடு ; 
ஒற்றுமைகோடல் - பிறரோடு ஒன்றித்து வாழ்தல் ; 

சிதைவு - 
வேளாண்மாந்தர் இயல்புகளுள் ஒன்று . ஒறுவாய்ப்பல் - சிதைவடைந்த பல்வரிசை . 
ஒற்றுமைநயம் - ஒற்றுமைத்தன்மை , ஒருமித்த ஒறுவாய்ப்பானை - விளிம்பு சிதைந்த பானை . 

தன்மை ; காரண காரியங்கள் ஒன்றாயிருக்கை . ஒறுவாயன் - உதடு சிதைந்த வாயையுடையவன் . 
ஒற்றுவன் - ஒற்றன் ; தூதுவன் . 

ஒறுவினை - நீங்காத் துன்பம் , தீரா வருத்தம் . 
ஒற்றுவித்தல் - ஒற்று மூலமாய் நிகழ்ந்தனவற்றை 

ஒறுவு - வருத்தம் , துன்பம் . 
அறிதல் . 

ஒறுவுகலம் - காண்க : ஒறுவாய்ப்பானை . 
ஒற்றுறுப்பு - யாழின் உறுப்புவகை ; ஒற்றாகிய ஒன் - ஒரு சாரியை . 
உறுப்பு . 

ஒன்பதின்மர் - ஒன்பது பேர் . 
ஒற்றெழுத்து - மெய்யெழுத்து . 

ஒன்பது - ஓரெண் , பத்தில் ஒன்று குறைந்த 
ஒற்றை - ஒன்று ; ஒற்றைப்பட்ட எண் ; தனிமை , 

எண் . 
தன்னந்தனி ; தனியேடு ; ஒப்பின்மை ; ஒருதுளை 

ஒன்பதொத்து - ஒருவகைத் தாளம் . 
வாத்தியம் . 

ஒன்பான் - ஒன்பது . 
ஒற்றைக்கண்ணன் - ஒரு கண் தெரிந்தவன் ; 

ஒன்ற - ஓர் உவமைச்சொல் . 
சுக்கிரன் ; குபேரன் . 
ஒற்றைக்காலினிற்கை - விடாது முயல்கை . 

ஒன்றடிமன்றடி - குழப்பம் . 

ஒன்றரைக்கண்ணன் - ஒரு பக்கஞ் சரிந்த பார்வை 
ஒற்றைக்குச்சி - சிலம்ப வித்தை . 

யாளன் . 
ஒற்றைக்கை - ஒரு கையால் காட்டும் அபிநயம் . 

ஒன்றல் - ஒன்றுதல் , பொருந்துதல் . 
ஒற்றைக்கொம்பன் - விநாயகன் ; ஒற்றைக் கொம் 

ஒன்றலர் - சேராதவர் , பகைவர் . 
புள்ள யானை . 
ஒற்றைச்சேவகன் - தனி வீரன் . 

ஒன்றறவாடம் - ஒன்றுவிட்டு ஒரு நாள் . 
ஒற்றைத்தலைவலி - ஒருபக்கத் 

ஒன்றறிசொல் - ஒன்றன்பாற்சொல் . 

தலை வலி , 
ஒற்றைத் தலைநோய் . 

ஒன்றறியாதவன் - ஏதும் அறியாதவன் . 
ஒற்றைத்தாலி - தாலி மாத்திரமுள்ள கழுத்தணி . 

ஒன்றன் கூட்டம் - ஒரே பொருளின் கூட்டம் . 

ஒன்றன்பால் - அஃறிணையொருமைப்பால் . 
ஒற்றைநாடி - ஒல்லியான உடம்பு ; மாட்டுக் 
குற்றவகை . 

ஒன்றாக - ஒரு பொருளாக ; நிச்சயமாக ; ஒரு 

மிக்க . 
ஒற்றைநின்றாள் - கைம்பெண் . 
ஒற்றைப்படை - ஒற்றையான எண் . 

ஒன்றாதல் - ஒற்றுமைப்படு தல் , ஐக்கியப்படு தல் ; 
ஒற்றையடிப்பாதை - நடந்த கால் தடம் பட்டு 

முதலாதல் ; இணையின்றாதல் . 
அமைந்த பாதை . 

ஒன்றாதவஞ்சித்தளை - நிரையீற்று உரிச்சீரின் 
ஒற்றையலகுசாகுபடி - ஒற்றையாக நாற்றுகளை 

முன் நேரசை வரும் தளை , கனிச்சீர் முன் 
நட்டுப் பயிர்செய்கை . 

நேரசை வரும் தளை . 
ஒற்றையாழித்தேர் - ஒற்றைச் சக்கரமுடைய 

ஒன்றாமை - சேராமை ; பொருந்தாமை ; 
சூரியனின் தேர் . 

பகைமை . 
ஒன்றாய் - ஒருசேர , ஒருமிக்க . 

ஒன்றார் - சேரார் , பொருந்தார் , பகைவர் . 
ஒற்றையாள் - தனியாள் , சுற்றத்தார் எவருமில் ஒன்றாவொன்றும் - யாதொன்றினாலும் . 
லாதவன் . 

ஒன்றி - ஒற்றை ; தனிமை ; தனித்த 
ஒற்றையிதழ்ப் பூ - ஓரிதழ் உள்ள மலர் . 

தனித்தது ; பிரமசாரி . 
ஒற்றையிரட்டை பிடிக்கை - ஒ ரு வகை விளை 

ஒன்றிக்காரன் - குடும்பமில்லாதவன் , மனைவி 
யாட்டு . 

மக்களற்றவன் , தனியாள் . 
ஒறுத்தல் - தண்டித்தல் ; கடிதல் ; வெறுத்தல் ; ஒன்றித்தல் - பொருந்துதல் ; ஒருமைப்படுதல் . 
இகழ்தல் ; அழித்தல் ; துன்புறுத்தல் , 
வருத்துதல் ; ஒடுக்குதல் ; நீக்கல் ; குறைத்தல் ; 

ஒன்றிப்பு - ஒருமிப்பு . 
அலைத்தல் ; நோய் செய்தல் ; உலோபம் ஒன்றியவஞ்சித்தளை - நிரையீற்று உரிச்சீரின் 
பண்ணுதல் . 

முன் நிரையசை வரும் தளை , கனிச்சீர் முன் 
ஒறுப்பு - தண்டிப்பு , தண்டனை ; வெறுப்பு ; 

நிரையசை வரும் தளை . 
கடிந்து பேசுகை ; உடல் வருத்துகை ; குறைவு ; ஒன்றியார் - உள்ளாயினார் , தன்னைச் 
பொருளின் அருமை , கிராக்கி . 

சேர்ந்தவர் . 


ஒற்றையாழித்தேரா( ரோ) ன், } - சூரியன் . 


ஆள் ; 


ஒன்றியாள் 


230 


ஓங்காளம் 


ஒன்றுக்குப் போதல் } - சிறுநீர் கழித்தல் . 


தல் . 


ஒன்றியாள் - ஒற்றையாள் ; மனைவியில்லாதவன் . ஒன்றுபடுத்தல் - ஒப்புரவாக்கல் , ஒருமைப் 
ஒன்றின முடித்தல் தன்னின முடித்தல் - ஒரு படுத்தல் . 
பொருளைக் கூறி முடிக்கையில் அதற்கு இன | ஒன்றுபடுதல் - கூடு தல் ; பொருந்துதல் ; ஒரு 
மான பொருளையும் அங்குத்தானே கூறுகை . தன்மையாதல் ; இணக்கமாதல் . 
ஒன்றினொன்றபாவம் - ஒன்றில் ஒன்று இன்மை . ஒன்று பாதி - பாதி ; ஏறக்குறையப் பாதி ; நடுச் 
ஒன்று - ஒன்று என்னும் எண் ; மதிப்பிற்குரிய 

சாமம் . 
பொருள் ; வீடுபேறு ; ஒற்றுமை ; வாய்மை ; ஒன்றும் - சிறிதும் . 
அறம் ; அஃறிணையொருமை . 

ஒன்றுமற்றவன் - பயனில்லாதவன் ; வறியவன் . 

ஒன்று மொழிதல் - வஞ்சினங்கூறுதல் , சூளுரைத் 
ஒன்றுக்குமற்றவன் - பயனற்றவன் . 

ஒன்று விட்ட - உறவு முறையில் ஒரு தலைமுறை 
ன்றுக்கொன்று - ஒன்றோடொன்று ; ஒன்றுக்கு விட்ட . 
மாறாய் ஒன்று , ஏட்டிக்குப் போட்டி . 

ஒன்றொழிபொதுச்சொல் - இரு திணை 
ஒன்று கட்டுதல் - சரிப்படுத்தல் . 

பெண்ணுள் ஒன்றனையொழிக்கும் பொதுச் 
ஒன்றுகுடி - ஒதுக்குக்குடி , ஒட்டுக்குடி . 

சொல் . 
ஒன்று கூ ஒரு சேர்க்கை . 

ஒன்றோ எண்ணிடை ச் சொல் ; விகற்பப் 
ஒன்று கூடுதல் - ஒன்றாய்ச் சேர்தல் ; ஒற்றுமைப் பொருள் தரும் இடைச்சொல் ; வியப்பிரக்கச் 
படுதல் . 

சொல் . 
ஒன்றுகை - ஒன்று தல் , இசைகை . 

ஒன்னப்பூ - மாதர் காதணியுள் ஒன்று . 
ஒன்றுதல் - பொருந்துதல் , நெருங்குதல் , ஒன்றா 

ஒன்னலன் பகைவன் . 
தல் ; மனங்கலத்தல் ; சம்மதித்தல் ; உவமை 

பகைவர் . 
யாதல் ; ஒருமுகப்படுதல் . 

ஒன்னார் 
ஒன்றுநன் - நண்பன் . 

ஒன்னுதல் - பொருந்துதல் ; பொறுத்தல் . 


ஆண் 


ட்டு 


ஒன்னாதோர், } 


ஓ - பதினோராம் உயிரெழுத்து ; வினாவெழுத்து ; ஓகம் - பெருங்கூட்டம் ; பெருக்கு ; வெள்ளம் ; 
விளரி என்னும் இசையின் எழுத்து ; நீக்கம் ; புகலிடம் , அடைக்கலம் ; ஒரு குருவி . 
ஒழிவு ; சென்று தங்குகை ; மதகுநீர் தாங்கும் ஓகாரம் - ‘ ஓ என்னும் உயிரெழுத்து ; மயில் . 
பலகை ; உயர்வு இழிவு சிறப்புக் குறிப்பு ; ஓகாரவுரு - பிரணவ வடிவம் , கடவுள் . 
மகிழ்ச்சிக் குறிப்பு ; வியப்புக் குறிப்பு ; தெரிதல் | ஓகுலம் - அப்பம் . 
குறிப்பு : நினைவுக் குறிப்பு ; கொன்றை ; ஓகை - உவகை , மகிழ்ச்சி ; இனிய மொழி ; ஆர 
பிரமன் ; ஒழியிசை , வினா , சிறப்பு , எதிர்மறை , வாரம் ; ஆறு ; நீர்ப்பெருக்கு . 
தெரிநிலை , பிரிநிலை , ஐயம் , அசைநிலை ஓகோ - வியப்பு முதலிய மன நிலை காட்டும் 
இவற்றைக் காட்டும் ஓர் இடைச்சொல் . 

சொல் . 
ஓஒ - வியப்புக் குறிப்பு . 

ஓகோதனி - ஓகணம் , மூட்டுப்பூச்சி . 
ஓக்கம் - உயர்ச்சி ; எழுச்சி ; பருமை ; பெருமை ; | ஓங்கல் - உயர்ச்சி ; மேடு ; மலை ; மலையுச்சி ; 
பெருக்கம் . 

எழுச்சி ; மூங்கில் ; யானை ; மரக்கலம் ; 
ஓக்காளம் - ஓங்காளம் , 

டுத்தல் , வலியோன் ; தலைவன் ; அரசன் ; வழித்தோன் 
கக்குதல் . 

றல் ; சாதகப்புள் ; ஒருவகை நீர்ப்பறவை , 
ஓக்காளித்தல் - வாந்திக் குணமுண்டாதல் ; ஓங்கார உப்பு - கல்லுப்பு . 
வாந்தி செய்தல் . 

ஓங்காரம் - பிரணவம் , ஓம் . 
ஓக்காளிப்பு - வாந்திக் குணம் . 

ஓங்காரவுரு - கடவுள் ; கௌரிபாடாணம் . 
ஓக்கியம் - ஏற்றது , தகுந்தது . 

ஓங்காரன் - ஓங்காரவுருவன் , கடவுள் . 
க்குதல் - உயர்த்துதல் , எழும்பச் செய்தல் ; 

ஓங்காரி - பிரணவப் பொருளானவள் , சக்தி . 
அறுதியிடுதல் ; தருதல் ; எறிதல் ; ஆக்குதல் . ஓங்காரித்தல் - ஓங்காரத்தை உச்சரித்தல் ; உறுக் 

குதல் ; வாந்தி செய்தல் . 
. 

ஓங்காளம் - காண்க : ஓக்காளம் . 


வாயா 


ஓகணம் } - பேன் ; மூட்டுப்பூச்சி , 


ஓங்கிப்பார்த்தல் 


231 


என 


ஓங்கிப்பார்த்தல் - உன்னிப் பார்த்தல் .. 

ஓட்டசாட்டம் - தடபுடல் . 
ஓங்கிப் பிடித்தல் - எழும்பிப் பிடித்தல் . 

ஓட்டடுக்கு வீடு - ஓடு வேய்ந்த மனை . 
ஓங்கியடித்தல் - உயர்த்தித் தாக்குதல் ; பிறன் ஓட்டடை - அப்பவகை . 
சொல்வது ஓங்காமல் மறுத்துக் கூறல் . 

ஓட்டத்தி - ஓட்டுத் துத்திச்செடி . 
ஓங்கில் - ஒரு கடல் மீன்வகை . 

ஓட்டப்பம் - காண்க : ஓட்டடை . 
ஓங்குதல் - உயர் தல் ; வளர்தல் ; பரவுதல் ; ஓட்டம் - ஒடல் ; மேலுதடு ; உதடு ; நீரோட்டம் ; 
பெருமையடைதல் ; பெருகுதல் ; 

மேலே 

ஓடுமோட்டம் ; வருவாய் ; தோல்வி ; உருக்கித் 
பறிதல் ; ஓக்காளித்தல் . 

தூய்மை செய்கை ; மனம் செல்லுகை . 
ஓங்குவித்தல் - ஓங்கச்செய்தல் , உயரச்செய்தல் . | ஓட்டம்பிடித்தல் - தப்பி ஓடுதல் . 
ஓச்சம் - உயர்வு , புகழ் . 

ஓட்டன் - நடந்து செல்லும் தூதன் ; பாட்டனுக் 
ஓச்சல் - உயர்வு ; தளர்ச்சி , 

குப் பாட்டன் . 
ஓச்சன் - பிடாரிகோயில் பூசாரி ; கணக்காயன் ; ஓட்டாங்கச்சி - சிரட்டை , தேங்காய் ஓடு ; 
ஆசான் . 

மட்கலவோட்டின் துண்டு . 
ஓச்சன் கத்தி - பலி வெட்டும் அறுவாள் . ஓட்டாங்கிளிஞ்சில் - ஒருவகை மீன் ; உடைந்த 
ஓச்சுதல் - எறிதல் ; பாய்ச்சுதல் ; செலுத்துதல் ; சிப்பி . 
வீசுதல் ; உயர்த்துதல் ; ஓட்டுதல் ; தூண்டி ஓட்டாண்டி - இரந்துண்பவன் , பிச்சைக்காரன் .. 
விடுதல் . 

ஓட்டாம்பாரை - காண்க : ஒட்டாம்பாரை . 
ஓச்சை - வறையல் , வறுத்த உணவு . 

ஓட்டி - ஓட்டுகிறவன் ; ஓட்டும் பொருள் ; பாட்டிக் 
ஓசம் - ஒளி ; மிகுபுகழ் ; நிமித்தம் ; சமர்த்து ; 

குப் பாட்டி ; கொவ்வைக் கனி . 
ஆதாரம் ; வலிமை ; ஆண்குறி . 

ஓட்டியம் - காண்க : ஓட்டகம் . 
ஓசரம் - நிமித்தம் , பொருட்டு . 

ஓட்டிரம் - ஒரு நாடு ; ஒரிசா 

வழங்கும் 
ஓசரி - கேடு ; வியப்புக் குறிப்பு ; துன்பக் குறிப்பு . 

உற்கல நாடு . 
ஓசழக்கு - அழகு ; வருத்தமின்மை , சிரமமின்மை . 

. 
ஓசன் - ஆசாரியன் . 

ஓட்டு - ஓடுகை ; புறங்காட்டியோடுகை ; கப்ப 

லோட்டம் ; நூலிழையோட்டுகை . 
ஓசனித்தல் - பறவை சிறகடித்தல் ; போதற்கு 

பட்டுக்கொடுத்தல் - ஓடிவிடுதல் . 
முயலுதல் .. 
ஓசனை - யோசனையளவு , நான்கு காதம் . 

ஓட்டுத்துத்தி - ஒருவகைப் பூண்டு . 
ஓசி - இரவல் ; ஆசிரியன் மனைவி . 

ஓட்டுதல் - செலுத்துதல் ; நீங்கச் செய்தல் ; 
ஓசிவனம் - பிழைப்பு . 

புகுத்துதல் ; செய்துமுடித்தல் ; அழித்தல் ; 
ஓசு - புகழ் ; வலி ; சும்மா கிடைப்பது . 

காலந்தாழ்த்துதல் ; நூலால் இழையிடுதல் ; 
ஓசுநன் - வலியோன் ; எண்ணெய் 

கட்டடத்தில் பூசிய சாந்தை 
வாணிகன் ; 

வழுவழுப் 
பரவசாதியான் ; மீகாமன் . 

பாகத் தேய்த்தல் ; கலத்தல் . 
ஓசை - ஒலி ; எழுத்தோசை ; செய்யுளோசை ; 

ஓட்டு முத்து - சிப்பியில் ஒட்டிய முத்து . 
வான் என்னும் பூதம் தோன்றுவதற்குக் காரண 

ஓட்டெடுத்தல் - விரைந்தோடுதல் . 
மாகிய ஏழு தன்மாத்திரை ; புகழ் ; இரைச்சல் ; 

ஓட்டெழுத்து - தலையெழுத்து . 
மிடற்றொலி ; சொல் ; பேச்சு ; இயம் ; பாம்பு ; 

ஓட்டை - சில்லி ; சிதைவு ; துளை ; ஒடுப்பொருளை 
வாழை . 

உணர்த்தவரும் மூன்றாம் வேற்றுமையுருபு ; 
ஓசைசெய்தளை - காலணிவகை . 

உடனொத்த . 
ஓசையுடைமை - இன்னோசையுடைமை , நூலழகு 

ஓட்டைக்கை - பொருள் தங்காத கை . 
பத்தனுள் ஒன்று . 

ஓட்டைச்செவி - கேள்வி பற்றாத செவி . 
ஓசையுண்ணுதல் - செய்யுளோசை இசைதல் . ஓட்டைநெஞ்சு - அறைபோன மனம் , வெறுமை 
ஓசையூட்டுதல் - செய்யுள் ஓசையை இசையச் மனம் . 
செய்தல் ; செய்யுளோசை வாய்பாட்டால் ஓட்டைப்பல் - சிதைவுற்ற பல் , மூளிப் பல் . 
அளந்தறிதல் . 

ஓட்டைமனம் - ஒன்றும் தாங்காத மனம் ; இள 
ஓட்டக்காரன் - அஞ்சற்காரன் . 

நெஞ்சு . 
ஓட்டகம் - பாடல் முழுதும் இதழ் குவிந்தும் கூடி ஓட்டையுடைசல் - சிதைந்த பாண்டங்கள் . 

யும் இயலும் எழுத்துகளேயுள்ள சித்திரகவி . ஓட்டைவாயன் - உளறுவாயன் ; மறையினை 
ஓட்டங்காட்டுதல் - ஓடுவதுபோல நடித்தல் ; வெளியிடுபவன் . 
முன்னோடிக் காட்டு தல் ; ஏமாற்றுதல் . 

உவமவுருபு . 


ஓட 


ஓடக்காரன் 


232 


ஓதியிடுதல் 


ஓணம் 


ஓட 


ஓடக்காரன் - 

- ஓடமோட்டி ; பாய்பின்னும் இனத் | ஓடை - நீரோடை ; குளம் ; அகழி ; மலைவழி ; 
தான் . 

நெற்றிப்பட்டம் ; யானையின் நெற்றிப் 
ஓடக்கோல் - படகு தள்ளுங் கழி . 

பட்டம் ; சந்தனம் வைக்கும் மடல் ; ஒருவகைப் 
ஓடதி - மருந்து மூலிகை ; மருந்துச்செடி ; ஆண்டில் படர்கொடி ; கிலுகிலுப்பைச் செடி ; உலவை 
ஒருமுறை காய்த்து அழியும் செடி . 

மரம் ; குடைவேலமரம் . 
ஓடதிநாதன் - சந்திரன் . 

ஓணப்பிரான் - ஓணநாளுக்குரிய திருமால் . 
ஓடம் - தெப்பம் , படகு ; மிதவை ; நெசவு நாடா ; 

ஆறு ; 

இருபத்திரண்டாம் நட்சத் 
ஓடப்பாட்டு ; செங்கருங்காலி ; மகநாள் . 

திரமான திருவோண நாள் ; ஒரு விழா . 
ஓடல் - ஓடுதல் ; குலைதல் ; கெடுதல் ; ஒரு மரம் ; ஓணான் - ஓர் ஊரும் உயிரி , ஓந்தி . 
ஆமெனல் . 

ஓணான்குத்தி - ஒருவகை இராசாளி. 
ஓடவிடுதல் - புடமிடுதல் . 

ஓத்தி - காண்க : ஓந்தி . 
ஓடவைத்தல் - புடமிடுதல் ; உறுதிப்படுத்தல் . ஓத்திரம் - ஓமத்திற்குரிய பொருள் . 
ஓடன் - ஆமை . 

ஓத்திரி - வேள்விசெய்வோன் . 
ஓடாணி - அணிகலக் கடைப்பூட்டாணி . 

ஓத்தின்சாலை - வேதம் கற்பிக்கும் இடம் . 
டாவி மரக்கலம் செய்வோன் ; தச்சன்; ஓத்து - ஓதுகை , ஓதப்படுவது ; வேதம் ; ஓரினப் 
ஓவியன் . 

பொருளை ஒருவழி வைத்திருக்கும் இயல் , 
ஓடி - ஒருவகை நிலம் ; வனநெல் . 

நூற்பிரிவு ; விதி . 
ஓடிகை - வனநெல் , காட்டில் விளையும் 

ஒரு 

ஓத்து முறை வைப்பு - இயல் முதலியவற்றை 
வகை நெல் . 

முறைப்படி அமைத்தலாகிய உத்திவகை . 
ஓடித்திரிதல் - அலை தல் ; பெருமுயற்சி செய்தல் . | ஓத்துரைப்போன் - வேதமோதுவோன் ; உபாத்தி 
ஓடிப்போதல் - விட்டு நீங்குதல் ; ஓட்டமெடுத்தல் . 

யாயன் . 
ஓடியம் - பரிகாசம் ; சபைக்குத் தகாத பேச்சு . ஓதக்கால் - பெருங்கால் , ஆனைக்கால் . 
ஓடியவோடம் - கிளிஞ்சில் . 

ஓதப்புரோதம் - நெசவின் நெட்டிழை , குறுக் 
ஓடியாடிப்பார்த்தல் - பெருமுயற்சி செய்தல் . கிழைகள் . 
ஓடியாடுதல் - ஓட்டமும் ஆட்டமுமாயிருத்தல் . ஓதம் - ஈரம் ; வெள்ளம் , நீர்ப்பெருக்கு ; கடல் 
ஓடியுறைதல் - படிப்படியாய் இறுகுதல் .. 

அலை ; ஒலி ; பெருமை ; அண்டவாதநோய் ; 
ஓடிவிறைத்தல் - உடல் முழுவதும் விறைத்தல் . 

சோறு . 
ஓடிவெளித்தல் - வெளிவாங்குதல் ; நன்கு வெளிப் ஓதல் - ஓதுதல் ; படித்தல் ; 

ஓதல் - ஓதுதல் ; படித்தல் ; சொல்லல் ; கல்வி 
படுதல் . 

பயிலுதல் ; போதித்தல் ; மந்திரஞ் செபித்தல் ; 
ஆமை முதலியவற்றின் ஓடு ; சிப்பி ; ஒழிதல் . 
தட்டோடு வேயும் ஓடு ; செங்கல் ; உடைந்த 

ஓதவனம் - கடல் . 
பானையோடு ; மண்டையோடு ; இரப்போர் ஓதளை - காசுக்கட்டி , காவிக்கட்டி . 
கலம் ; மூன்றனுருபு . 

ஓதன்மை - ஓதல் தன்மை ; பாடல் . 
ஓடுகரப்பான் - கரப்பான் வகை . 

ஓதனம் - உண்டி ; சோறு ; பெருமை ; போர் . 
ஓடுகால் - நீரோடுங் கால்வாய் . 

ஓதா - வேள்வி செய்யும் ஆசிரியருள் ஒருவன் . 
ஓடுகாலி - வீட்டில் தங்காத பெண் . 

ஓதி - அறிவு ; கல்வி ; ஓதுபவன் ; ஓந்தி ; செறிவு ; 
ஓடுதல் - ஓட்டமாய்ச் செல்லுதல் ; செல்லுதல் ; பெண்மயிர் ; நெருங்கித் தாக்குகை ; அன்னம் . 
நீர் முதலியன ஓடுதல் ; மிகுதியாதல் ; மனம் ஓதிஞானம் - அவதி ஞானம் , மெய்யறிவு . 
பற்றுதல் ; நீளுதல் ; வருந்துதல் ; நேரிடுதல் ; | ஓதிமம் - அன்னம் ; கவரிமான் ; மலை ; புளிய 
பிறக்கிடுதல் ; கழலுதல் ; பொருந்து தல் ; 

மரம் . 
எண்ணஞ்செல்லுதல் ; பரத்தல் ; மதிப்பிற்குரிய | ஓதிமமுயர்த்தோன் - அன்னக்கொடியுடைய 
தாதல் ; தீர்மானிக்கப்படுதல் . 

பிரமன் . 
ஓடுதாவடி - அவசரங்களில் நேரும் குழப்பம் . ஓதிமவாகனன் - அன்னத்தை ஊர்தியாகவுடைய 
ஓடுதிருப்புதல் - ஓடுமாற்றிப் புதுப்பித்தல் . 

பிரமன் . 
ஓடுபடம் - இடுதிரை . 

ஓதிமவிளக்கு - அன்னப் பறவை 

வடிவாகச் 
ஓடுபந்தல் - நடைப்பந்தல் . 

செய்யப்பட்ட விளக்கு . 
ஓடும் - ஓர் அசைச்சொல் . 

ஓதிமன் - காண்க : ஓதிமவாகனன் . 
ஓடுவாயு - வாதநோய்வகை . 

ஓதியிடுதல் - திருமணம் முதலியவற்றில் மொய் 
ஓடுவிப்புருதிக்கட்டி - புரையோடும் புண்வகை ; யிடுதல் , திருமணம் முதலியவற்றில் தரும் 
அரித்தரித்துச் செல்லும் புண் . 

அன்பளிப்பு . 


ஓதியிறைத்தல் 


233 


ஓர்க்கோலை 


ஓமலப்பு } 


ஓமவள்ளி } - கருப்பூரவல்லிப் பூண்டு . 


ஓதியிறைத்தல் - மந்திரநீர் தெளித்தல் . 

ஓமசாலை - வேள்விச்சாலை . 
ஓதியுடைத்தல் - மந்திரித்துத் தேங்காய் ஓமத்திரவியம் - வேள்விக்குரிய துணைப்பொருள் , 
உடைத்தல் . 

ஓமம் செய்யும் பொருள் . 
ஓதுதல் - படித்தல் ; சொல்லுதல் ; கற்பித்தல் ; 

சொல்லுதல் ; கற்பித்தல் ; ஓமத்திராவகம் - ஓமச்சத்துக் கலந்த நீர் . 
இரகசியமாய்ப் போதித்தல் ; செபஞ்செய்தல் ; | ஓமப்பொடி - ஓமம் செய்த சாம்பல் ; 

; திருநீறு ; 
மந்திரம் உச்சரித்தல் ; பாடுதல் ; தோடம் ஓமமிட்ட ஒருவகைத் தின்பண்டம் ; ஓம மருந்து . 
நீங்குவதற்காக அன்னம் முதலியவற்றிலே ! ஓமம் - வேள்விவகை ; மருந்துச் சரக்கு ; 
மந்திரஞ்சொல்லி உருவேற்றுதல் . 

அப்பிரகம் . 
ஓதுவார் - கோயிலில் தேவாரம் முதலிய அருட் ஓமம்வளர்த்தல் - வேள்வி செய்வதற்காகத் தீ 
பாக்கள் பாடுவோர் ; வேதசாத்திரம் படிப் வளர்த்தல் ; வேள்வி செய்தல் . 
போர் . 

ஓமமண்டபம் - வேள்விச்சாலை . 
ஓதுவார்க்குணவு - கற்பவர்க்கு உண விடுதல் , ஓமல் , ஊர்ப்பேச்சு ; வசைப்பேச்சு ; அலர் 
முப்பத்திரண்டு அறங்களுள் ஒன்று . 

எங்கும் பரவுகை . 
ஓதுவான் - ஆசான் ; படிப்பவன் , மாணாக்கன் ; 

திருப்பாட்டுப் பாடுவோன் . 
ஓதுவித்தல் - படிப்பித்தல் ; வேதசாத்திரம் கற் ஓமறத்தல் - ஒழிவறுதல் . 
பித்தல் . 

ஓமாக்கினி - வேள்வித் தீ . 
ஓதை - ஓசை ; பேரொலி , ஆரவாரம் ; எழுத் ஓமாலிகை - நறும்புனலில் இடும் மணப்பொருள் 
தொலி ; மலை ; காற்று ; மதில் ; மதிலின்மேல் 

கள் : இலவங்கம் , பச்சிலை , கச்சோலம் , ஏலம் , 
வழி . 

நாகணம் , கோட்டம் , நாகம் , மதாவரிசி , 

தக்கோலம் , நன்னாரி , வெண்கோட்டம் , 
ஓதைவாரி - சிறகு ; வீட்டின் வரிசை ; ஒலியுள்ள 

கத்தூரி , வேரி , இலாமிச்சை , கண்டில் , 
கடல் . 

வெண்ணெய் , கடு , நெல்லி , தான்றி , துத்தம் , 
ஓந்தி - ஓணான் . 

வண்ணக் கச்சோலம் , அரேணுகம் , மாஞ்சி , 
ஓநாய் - கோநாய் , ஒருவகை நாய் . 

சயிலேகம் , புழுகு , 
ஓப்படியாள் - காண்க : ஓர்ப்படியாள் . 

புன்னை , நறுந்தாது , 
ஓப்புதல் - ஓட்டுதல் , 

புலியுகிர் , சரளம் , தமாலம் , வகுளம் , பதுமுகம் , 
நீக்குதல் ; 
துரத்துதல் ; 

கொடிவேலி , நுண்ணேலம் . 
உயரவெடுத்தல் . 
ஓபாதி - கூறு , அம்சம் ; அவித்தை . 

ஓமான் - காண்க : ஓந்தி . 

ஓமி - வேள்வி செய்கிறவன் ; தீ ; நீர் ; நெய் . 
ஓபு - கதவு . 
ஓம் - ஆமென்னும் உடன்பாட்டை உணர்த்தும் ஓமிடி - கேடு , அழிவு , துன்பம் . 
ஓர் இடைச்சொல் ; தன்மைப் பன்மை விகுதி ; 

ஓமிடிதல் - கேடுறுதல் , அழிதல் . 
பிரணவம் . 

ஓமித்தல் - ஓமஞ்செய்தல் , வேள்வி செய்தல் . 
ஓம்படுத்தல் - பாதுகாக்குமாறு சேர்த்தல் ; பரி | ஓமியம் - ஓமம், வேள்வி . 
கரித்தல் ; உறுதிகூறுதல் . 

ஓமுடிதல் - காண்க : ஓமிடிதல் . 
ஓம்படுதல் - உடன்படுதல் . 

ஓமை - ஒரு பாலைநிலத்து மரம் ; உகாமரம் ; மா 
ஓம்படை - காவல் , பாதுகாப்பு ; பாதுகாக்கு 

மரம் . 
மிடம் ; கையடை ; போதிக்குமிடம் ; கழுவாய் , 

ஓய் - ஒரு விளியிடைச்சொல் ; ஒருமையிலே வரும் 
பரிகாரம் ; மறவாமை . 

ஒரு விளியுருபு ; ஒரு விளிக்குறிப்பு . 
ஓம்படைக்கிளவி - பெரியோர் கூறும் அறிவுரை ; 

ஓய்ச்சல் - ஓய்வு ; தளர்ச்சி . 
தலைவியைப் பாதுகாத்துக்கொள் 

ஓய்ச்சலொழிவில்லாமை - சிறிதும் ஓய்வில்லாமை . 
எனத் 

ஓய்தல் - தளர்தல் ; முடிதல் ; முற்றுந் தேய்தல் ; 
தலைவற்குத் தோழி கூறும் கூற்று . 

முன்னிலை சுருங்கல் ; உள்ள தன் நுணுக்கம் ; 
ஓம்புதல் - காப்பாற்றுதல் , பாதுகாத்தல் , பேணு 

மாறுதல் ; இளைப்பாறுதல் ; அழிதல் . 
தல் ; வளர்த்தல் ; தீங்கு வாராமற் காத்தல் ; | ஓய்ந்திருத்தல் - ஆறியிருத்தல் ; வேலையொழிந் 
போற்றுதல் , உபசரித்தல் ; சீர்தூக்குதல் ; திருத்தல் ; சோம்பியிருத்தல் . 
பரிகரித்தல் ; தவிர்த்தல் , விலக்கல் , நீக்குதல் ; | ஓய்வு - ஒழிவு ; தளர்வு ; முடிவு ; சாதல் . 
உண்டாக்குதல் . 

ஓய்வுகரை - அளவு முடிவு ; ஓய்வு எல்லை . 
ஓமகுண்டம் - வேள்விக்குழி . 

ஓர் – ஒன்று ; ஓர் அசைச்சொல் . 
ஓமசாந்தி - நெருப்பு வளர்த்துச் சாந்தி ஓர் ( வி ) - ஆராய் ; தெளி . 
பண்ணுகை . 

ஓர்க்கோலை - அம்பர் , ஒரு மணப்பண்டம் . 


30 


. 


ஓர்கட்புள் 


234 


ஓலுதல் 


} 


} 


பொறுமை ; 


ஓர்கட்புள் - ஒருகண் பார்வையுடைய காகம் . ஓராட்டுதல் - தாலாட்டுதல் . 
ஓர்குடி மணாளன் , 

ஒருகுடியிற் பெண் ஓராட்டுப்பட்டோலை சதுர்ப்பட்டோலை . 
ஓர்குடியிற்கொண்டோன் கொண்டோன் , ஓராண்காணி - ஒருவனுக்கே உரிய நிலம் . 
ஓரகத்தன் , சகலன் . 

ஓராண்வழி - ஒரு தொடராய் வரும் பரம்பரை . 
ஓர்குண்டலன் - ஒரு காதில் குண்டலமணிந்த பல ஓராயம் - சேர்க்கை ; சாய்வு ; தோணியின் 
ராமன் . 

சாய்ந்த ஒருபுறம் ; இணைப்பு . 
ஓர்ச்சி - ஆராய்ச்சி ; உணர்ச்சி ; அறிவு . 

ஓரானொரு - ஏதோவொன்று . 
ஓர்சல் - ஓரிசு ; தீர்மானம் ; சமாதானம் . 

ஓரி - ஆண் நரி ; ஆண்முசு ; விலங்கேற்றின் 
ஓர்த்தல் - ஆராய்தல் ; தெரிந்தெடுத்தல் ; நினைத் 

பொது ; ஆண்மயிர் ; கடையெழு வள்ளல்களுள் 
தல் ; கூர்ந்து கேட்டல் . 

ஒருவன் ; ஓரியின் குதிரை ; தேன் முதிர்நிறம் ; 
ஓர்தல் - ஆராய்தல் ; எண்ணுதல் ; உணர்தல் , விலங்கின் படுக்கை ; நீல நிறம் ; திருமணமாகா 
அறிதல் ; தெளிதல் . 

தவன் ; கணவனுடன் பிறந்தான் மனைவி . 
ஓர்ப்படி , கணவனுடன் பிறந்தானின் 

ஓரிசு - தீர்மானம் ; சமாதானம் ; இசைவு . 
ஓர்ப்படியாள் மனைவி . 

ஓரிதழ்த்தாமரை - ஓரிதழுடைய சிறு பூண்டு . 
ஓர்ப்பு - கருமமுடிக்குந் துணிவு ; 

ஓரிபூத்தல் - தேடாமற் கிடத்தல் . 
ஆடூஉக் குணம் நான்கனுள் ஒன்று , துணிவு ; 

ஓரிலைத்தாமரை - காண்க : ஓரிதழ்த்தாமரை . 
நினைவு ; தெளிவு . 

ஓரிலைத்துத்தி - துத்திவகை . 
ஓர்பு - ஆராய்கை ; எண்ணுகை, சிந்திக்கை . 

ஓரீற்றா - ஒருமுறை ஈன்ற பசு . 
ஓர்மம் - மனத்திட்பம் . 

ஓரு - நொடி . 
ஓர்மித்தல் - மனந்திடப்படுதல் . 

ஓரும் - ஓர் அசைச்சொல் . 
ஓர்மை - ஒருமை ; ஒற்றுமை ; துணிவு ; நினைவு ; 

ஓருள்ளிப்பூடு - பல பல்லில்லாத உள்ளி . 
ஆடம்பரம் . 
ஓர்வம் - ஒருபாற் சார்கை . 

ஓரெழுத்து மடக்கு - வந்த எழுத்தே மடங்கிவரும் 

சொல்லணி . 
ஓர்வு - காண்க : ஓர்பு . 

ஓரை - மாதர் கூட்டம் ; மகளிர் விளையாட்டு ; 

விளையாடிடம் ; குரவை ; இராசி ; ஒரு 
ஒருதலைப் பட்சமாய் 
நடப்பவன் . 

முகூர்த்தம் ; நேரம் ; சித்திரான்னம் ; கூகை ; 
ஓரகத்தன் - மனைவியுடன் பிறந்தாள் கணவன் , 

இரண்டரை நாழிகைப் பொழுது ; அணிகலன் . 
சகலன் . 

ஓரைப்பாவை - மகளிர் விளையாட்டுப் பாவை . 

ஓரையயர்தல் - ஓரைப்பாவையை வைத்துக் 
காண்க : ஓர்ப்படியாள் . 
ஓரகத்தி 

கொண்டு மகளிர் விளையாடுதல் . 
ஓரசைச்சீர் - ஓர் அசையே சீர் நிலை பெற்று 

ஓரொட்டு - முழுதும் ; சராசரியாக . 
வருகை , தனித்து நேரசையோ நிரையசையோ 

ஓரொற்றுவாரம் - தாளத்து ஒரு மாத்திரை 
சீர் நிலை பெறல் , அசைச்சீர் . 

பெற்றுவருஞ் செய்யுள் . 
ஓரட்டும் - எல்லாம் , முழுதும் . 

ஓரொன்று - ஒவ்வொன்று . 
ஓரடி - ஒருபோகம் . 

ஓரோவழி - ஒருசார் ; சிறுபான்மையாய் . 
ஓரடிக்கோரடி - அடிக்கடி ; நெருக்கமாக . 

ஓல் - ஒலி ; தாலாட்டு ; ஒரு விளியுருபு . 
ஓரடிப்பதம் - ஒருவகை இசைப்பாட்டு . 

ஓலக்கச்சூளை - அத்தாணியிற் சேவை செய்யும் 
ஓர ( ரெ ) டை - ஒரு சிற்றளவு . 

பரிவாரம் . 
ஓரம் - விளிம்பு ; பக்கம் ; ஒருபக்கம் சார்ந்து பேசு ஓலக்கம் - சபை ; கூடுமிடம் ; 
தல் ; பெண்குறி . 

மண்டபம் ; அத்தாணிக் காட்சி . 
ஓரம்பேசல் - ஒருபக்கம் சார்ந்து பேசல் . 

ஓலக்கமண்டபம் - அத்தாணி மண்டபம் , சங்க 
ஓரவாரம் - ஓரவஞ்சனை , நெறி தவறி ஒருபக்கத் 

மண்டபம் , சபா மண்டபம் . 
திலே பற்றுவைத்தல் , பட்சபாதம் . 

ஓலம் - ஒலி ; கடல் ; பாம்பு ; அபயக்குரல் ; 
ஓரற்று - ஒருதன்மையானது . 

அடைக்கலம் . 
ஓரறிவுயிர் - புல் மரம் முதலியன . 

ஓலமிடுதல் - முறையிடுதல் ; முழங்குதல் ; 
ஓரன்மை - ஒருதன்மையல்லாமை . 

அழுதல் ; அபயங்கூறுதல் . 
ஓரா - ஒரு மீன்வகை . 

ஓலாட்டுதல் - தாலாட்டுதல் . 
ஓராங்கு - ஒரு சேர ; ன் 

இடை ஓலிடுதல் - அலறுதல் ; முழங்குதல் . 
டாமல் . 

ஓலுதல் - முழங்குதல் . 


ஓரக்கண்ணன், } - காய்ந்த பதல்ல.வபட்சமாய் 


ஓரகத்தாள், } 


சபை 


ச பா 


போல ; 


விட 


ஒலுறுத்தல் 


235 


ஒளத்தால ( லி ) கம் 


- 


ஓலைவான்ை } 


ஓலுறுத்தல் - இன்னோசையுண்டாக்குதல் ; ஓலைமுறி - ஓலைச்சீட்டு . 
தாலாட்டுதல் . 

ஓலையெழுத்து - இராயசம் . 
ஓலுறுதல் - ஒலி பொருந்துதல் ; கூவுதல் . 

ஓலையெழுதுதல் - சீட்டெழுதுதல் ; சீதனவுறுதி 
ஓலை - பனை , தென்னை முதலியவற்றின் யெழுதுதல் ; கடிதம் அனுப்புதல் . 
ஓலை ; தாழையோலை ; எழுதுமோலை ; 

ஓலைவாங்குதல் - சாதல் , இறத்தல் . 
திருமுகம் ; ஆவண ஓலை ; 

ஓலை ; சீட்டு ; ஓலைச் 
சுருள் ; பேய்முன்னை ; ஓலைப்படல் ; ஓலைக் 

ஓலைவார்தல் - எழுதுதற்கு உதவுமாறு ஓலை 

சீவு தல் . 
குடை ; ஓலைக்குடல் ; காதணி . 
ஓலைக்கண் - ஓலைச்சட்டம் ; ஓலைச்சட்டத்தில் ஓலைவாலன் , 

வாளைமீன்வகை . 
விழும் துளை . 

ஓலைவாளை 
ஓலைக்கணக்கர் - பள்ளியிற் படிப்போர் , 

ஓவம் - ஓவியம் , சித்திரம் ; உயரம் . 
மாணவர்கள் . 

ஓவர் - கம்மாளர் ; ஓவியர் , சித்திரகாரர் ; 
ஓலைக்காந்தல் - ஓலையின் நெருப்புக் கனிவு . ஏத்தாளர் . 
ஓலைக்கிணாட்டு - ஓலைத்துண்டு . 

ஓவருதல் - ஒழிதல் . 
ஓலைக்கிளிஞ்சில் - சங்கு வகை ; கிளிஞ்சில்வகை .. ஓவன் - ஓவியன் , சித்திரகாரன் . 
ஓலைக்கு ( கூ ) டை - ஓலையால் மழை வெயில் 

ஓவாமை - நீங்காமை , ஒழியாமை , இடை 
தாங்க முடையப்படும் கூடு . 

விடாமை . 
ஓலைக்கோள் - கடிதப் போக்குவரத்து . 

ஓவாய் - பற்கள் போன வாய் ; மூளியான கலத்தின் 
ஓலைச்சுருள் - ஓலைக் கடிதம் . 

வாய் . 
ஓலைச்சுவடி - ஓலையால் அமைந்த நூல் ; ஒரு ஓவி - ஓவியம் , சித்திரம் . 
மீன்வகை . 

ஓவியகாயம் - அழகிய வரிகளையுடைய புலி . 
ஓலைத் தூக்கு - சீட்டுக்கவி . 

ஓவியப்பேச்சு - இனியமொழி . 
ஓலை தீட்டுதல் - ஓலையில் எழுதுதல் . 

ஓவியம் - சித்திரம் ; சித்திரத் தொழில் ; அழகு ; 
ஓலைதீட்டும்படை - எழுத்தாணி .. 

பிரதிமை . 
ஓலைநாயகம் ( ன் ) - சோழருடைய தலைமைக் ஓவியன் - சித்திரம் வரைபவன் , சித்திர காரன் ; 
காரிய நிருவாகி . 

சிற்பி , பிரதிமை செய்வோன் ; சிற்ப 
ஓலைப்பாசு ( யி ) ரம் - கடிதச் செய்தி , சீட்டுக்கவி . நூலோன் . 
ஓலைப்புறம் - கட்டளை . 

ஓவு - காண்க : ஓவி . 
ஓலைப்பூ - தாழம்பூ . 

ஓவுதல் - ஒழிதல் , நீங்குதல் ; நீக்குதல் ; முடிதல் . 
ஓலைபோக்குதல் - ஓலையில் செய்தி எழுதி ஓவெனல் - ஓரொலிக் குறிப்பு ; ஓவென்றொலித் 
அனுப்புதல் . 

தல் ; ஓவென்று முறையிடல் ; முழு இருட்டா 
ஓலைமுகப்பாசுரம் - கடிதத் தொடக்கத்தில் தல் குறிப்பு . 
எழுதும் வக்கணை . 

ஒளி - ஒழுங்கு ; யானையின் கூட்டம் . 
ஓலைமுத்திரை - ஓலை முகப்பில் இடும் ஓற்பலம் - கோங்கு . 
முத்திரை . 

ஓனம் - எழுத்தின் சாரியை . 


ஒள 


வியப்பு , 


ஔ - பன்னிரன்டாம் உயிரெழுத்து ; தாரவிசை | ஔசீரம் - இருக்கை , ஆசனம் ; கவரிமான் மயிர் ; 
யின் எழுத்து ; பூமி ; அநந்தன் என்னும் பாம்பு ; படுக்கை . 
விளித்தல் , அழைத்தல் , 

தடை 

ஔடணம் - மிளகுசாறு . 
இவற்றைக் காட்டும் ஒரு முன்னொட்டு . 

ஔடதம் - மருந்து ; மாற்று மருந்து . 
ஔக்குறுக்கம் - ஔகாரக் குறுக்கம் , ஔகாரம் 

ஔடதவாதி - மூலிகையிலிருந்து உயிர் உற்பத்தி 

யாயிற்று என்று கூறுவோன் . 
தனக்குரிய மாத்திரையில் குறைந்து ஒலித்தல் . 

ஐந்து சுரமட்டும் பயன்படுத் 
ஒளகம் - இடைப்பாட்டு . 

தப்படும் பண் . 
ஔகாரம் - ஔ என்னும் எழுத்து . 

ஔத்தமர்ணிகம் - வட்டியோடு தருவதாக வாங் 
ஔசனம் - உபபுராணம் பதினெட்டனுள் ஒன்று .. கிய பொருள் . 
ஔசித்தியம் - தகுதி , உசிதமாந்தன்மை . 

ஒளத்தால ( லி ) கம் - புற்றுத்தேன் . 


ஔடவரர்கம் } - ஐந்து கரண்ட் 


ஒளத்திரி 


236 


ககம் 


} - சிவதீட்சை ஏழனுள் ஒன்று . 


ஔரசபுத்திரன் , } - தீவேட்டுப் பெற்ற புதல்வன் ; 


ஔத்திரி, 

கன்னியைத் 
ஔத்திரிதீட்சை 

ஔரச ( த ) ன் 
ஔதசியம் - பால் .. 

தான் பெற்ற பிள்ளை ; உரிமை மகன் . 
ஔதநிகன் - சமையற்காரன் . 

ஔலியா - இசுலாமிய அடியார்கள் . 
ஔதா - அம்பாரி , யானைமேற் பீடம் . 

ஔவித்தல் - பொறாமைப்படுதல் , அழுக்காறு 
ஔதாரியம் - பெருந்தன்மை , உதாரத்துவம் , கொள்ளல் . 
உதாரகுணம் . 

ஔவியம் - அழுக்காறு , பொறாமை ; தேவர் 
ஒலிஊளபசாரிகம் - உபசாரமான வார்த்தை ; களுக்குச் செய்யும் சடங்கு . 
ஒன்றன் தன்மையை மற்றொன்றில் ஏற்றிக் | ஔவுதல் - வாயால் பற்றுதல் ; கடித்துப் பிடித் 
கூறுவது . 

தல் ; அழுந்தியெடுத்தல் . 
ஔபாசனம் - வேள்வித் தீயோம்புகை ; இல்லறத் ஔவை - தவப்பெண் , 

ஔவை - தவப்பெண் , ஆரியாங்கனை ; தாய் ; 
தார் காலையிலும் மாலையிலும் செய்யும் 

ஔவையார் . 
வேள்விச் சடங்கு . 

ஔவைநோன்பு - செவ்வாய்க் கிழமையில் 
ஔபாசனை - வைதிகச் சடங்கு நடத்தல் . 

பெண்கள் நோற்கும் ஒரு நோன்பு . 


ஆய்தவெழுத்து , முப்பாற்புள்ளி எழுத்து ; 
குற்றெழுத்தின் முன்னர் உயிரோடு 

உயிரோடு கூடிய 


வல்லெழுத்தாறனுள் ஒன்றன் மேல தாய் 
இடைவரும் இயல்பினது . 


க 


மி தமிஞ்சி கக்கிருமல் , } 

} 


க - முதலாம் உயிர்மெய்யெழுத்து ( க் + அ ) ; கக்கல் - கக்குதல் , வெளிப்படுத்துதல் ; கக்கப் 
ஒன்று என்னும் எண்ணின் குறி ; காந்தாரம் பட்டது ; கதிரீனுதல் . 
ஆகிய கைக்கிளை இசையின் எழுத்து ; வியங் கக்கல்கரைசல் - கலங்கல் நீர் ; கரைந்த மலம் . 
கோள் விகுதியுள் ஒன்று ; ஆன்மா ; உடல் ; கக்கலாத்து - கரப்பான் பூச்சி . 
காற்று ; அக்கினி; பிரமன் . 

கக்கலும்விக்கலுமாய் - கதிர் ஈன்றதும் ஈனாதது 
கஃகான் - க என்னும் எழுத்து . 

மாய் . 
கஃசு - காற்பலம் கொண்ட நிறுத்தல் அளவு . கக்கவைத்தல் - நெருக்கி வாங்குதல் . 
கஃறெனல் - கறுப்பாதல் ; கறுத்துள்ளமை கக்கார் - தேமா , இனிப்பு மாங்காய் . 
காட்டும் குறிப்பு . 

கக்கிக்கொடுத்தல் - தன் வாயிற் கொண்டதை. 
கக்கக்கெனல் - ஒலிக்குறிப்பு ; சிரித்தற் குறிப்பு . 

மற்றொன்றற்கு ஊட்டி வளர்த்தல் . 
கக்கக்கொடுத்தல் - உணவை 
ஊட்டுதல் . 

காண்க : கக்குவான் . 
கக்கசம் - கடினம் ; முயற்சி . 

கக்கு ( வி ) - நஞ்சு கால் ; 

முதலியன 
கக்கட்டமிடுதல் - உரத்த சத்தமாய்ச் சிரித்தல் . எதிரெழு ; நீர் கக்கு ; கதிர் ஈனு ; மிக இருமு . 
கக்கடி - துத்திச்செடி . 

கக்குசு - மலசலம் கழிக்கும் இடம் . 
கக்கதண்டம் - அக்குளில் இடுக்கி நடக்கும் கழி . கக்குதல் - வாயாலெடுத்தல் , வெளிப்படுத்தல் ; 
கக்கப்பாளம் - துறவிகள் கக்கத்தில் இடுக்கும் 

ஆணி முதலியன பதியாமல் எதிரெழல் ; கதிர் 
கலம் அல்லது மூட்டை . 

ஈனுதல் ; சாரம் இறங்குதல் ; கசிதல் ; பெருக் 
கக்கப்பிக்கவெனல் - மனக்குழப்பத்தால் உளறு கெடுத்தல் . 
தற் குறிப்பு . 

கக்குரீதி - காண்க : கக்கசம் . 
கக்கப்பை - காண்க : கக்கப்பாளம் . 
கக்கப்பொட்டணம் - கக்கத்தில் இடுக்கிய துணி 

கக்குவான் - ஒருவகை இருமல் நோய் . 

ககணி - வான நூலறிந்தோன் . 
மூட்டை . 
கக்கம் - அக்குள் , கைக்குழியின் கீழிடம் ; எண் 

ககபதி - பறவைகளின் தலைவனான கருடன் . 
ணெய்க் கடுகு ; அயனக் கணக்குவகை . 

ககம் - அம்பு ; பறவை ; வளி ; தெய்வம் ; பாணம் ; 
கக்கரி , 

வெட்டுக்கிளி ; மணித்தக்காளி; சரகாண்ட 
ளோடுகூடிய வளைந்த காய் . 

நஞ்சு . 


ஆணி 


கக்கரிகம் } - ஒரு கொடி ; முன் வெள்ளரி , வரிக 


ககமாரம் 


237 


கச்சபம் 


ககமாரம் - மணித்தக்காளி. 

கங்காதேவி - கங்கையாற்றுக்குரிய தெய்வம் . 
ககரம் - க என்னும் எழுத்து . 

கங்காநீலன் - நீல நிறமுள்ள குதிரைவகை . 
ககராசன் காண்க : ககபதி . 

கங்காபட்டாரகி - கோயில்களில் சிவனுக்கணியும் 
ககவசுகம் ஆலமரம் . 

கங்கை வடிவமான தலையணி . 
ககனசாரி - விண்ணில் இயங்குவோர் . 

கங்காளம் - எலும்பு ;; முழுவெலும்பு ; 

தசை 
ககனசாரிகை விண்ணில் இயங்குகை ; பரத கழிந்த எலும்புக்கூடு ; பெருங்கலம் ; பிணம் . 
நாட்டிய உறுப்புள் ஒன்று . 

கங்காளமாலி - எலும்புகளை மாலையாக 
ககனம் 

வானம் ; வளிமண்டலம் ; துறக்கம் ; அணிந்த சிவன் . 
காடு ; படை ; பறவை . 

கங்காளன் - சிவன் ; துருசு . 
ககனாக்கிரகம் - அண்டமுகடு . 

கங்காளி - காளி ; பார்வதி ; ஏழை .. 
ககனாரவிந்தம் - வான் தாமரை ; கொட்டைப் 

கங்கானம் - குதிரை . 
பாசி . 

கங்கில் - காளசின்னத்தின் உறுப்பு . 
ககு - தீச்செய்கை உள்ளவன் , கொடியவன் . 

கங்கு - வயலின் வரம்பு ; வரம்பின் பக்கம் ; கரை ; 
ககுஞ்சலம் - காண்க : சாதகப்புள் , 

எல்லை ; அணை ; வரிசை ; தீப்பொறி ; தீப் 
. 

பற்றிய துரும்பு ; பனை மட்டையி னடிப்புறம் ; 
ககுத்து - திமில் ; எருத்துத் திமில் ; எருத்தின் 

ஒருவகை விளையாட்டிற் குறிக்கும் எல்லை ; 
பிடர் . 

கழுகு ; பருந்து ; கருந்தினை . 
ககுதி - முத்திரை குத்தின எருது . 

கங்குகரை இல்லாமை - அளவின்மை . 
ககுபம் - திசை ; மருதமரம் ; கருமருது . 

கங்குமட்டை - பனைமட்டையின் அடிக்கருக்கு . 
ககுளம் - ஒருவகை இசையளவை . 

கங்குரோகம் - கொப்புள நோய்வகை . 
ககேசன் , 
ககேசுரன் , கருடன் ; சூரியன் . 

கங்குல் - இரவு , இருள் ; இடையாமம் ; பரணி 
ககேந்திரன் 

நாள் . 
ககோதரம் - பாம்பு . 

கங்குல்வாணர் - இரவில் திரியும் பழக்கமுடைய 
ககோள சாத்திரம் - வான நூல் . 

வர் , அரக்கர் . 
ககோளம் வானவட்டம் , வானமண்டலம் . 

கங்குல் விழிப்பு - கூகை . 
கங்குவடலி - அடிக்கருக்கு மட்டையுள்ள பனை 

மரம் . 
கங்கணங்கட்டுதல் - ஒரு செயலை முடித்தற்கு 

கங்கை - ஏழு புண்ணிய ஆறுகளுள் ஒன்று ; சிவன் 

மனைவி ; நவச்சாரம் . 
முனைந்து நிற்றல் ; விருது கட்டுதல் ; காப்புக் 

கங்கைக்குணன் - நவச்சாரம் . 
கட்டுதல் . 

கங்கைக்குலம் , 
கங்கணம் - காப்பு நாண் ; 

வேளாளர்மரபு , வேளாளர் 
கடகம் ; கைவளை ; 
நீர்வாழும் பறவைவகை . 

கங்கைதனயன் காண்க : கங்காசுதன் . 
கங்கதம் - சீப்பு . 

கங்கை தூவி மேகம் . 
கங்கபத்திரம் - அம்பு ; பருந்தின் இறகு . 

கங்கைபெற்றோன் - முருகன் ; வீடுமன் ; விநாயகன் . 
கங்கம் - சீப்பு ; தீப்பொறி ; பருந்து ; கழுகு ; கங்கைமாத்திரர் - சிறுவர் விளையாட்டில் வழங் 
பெருமரம் ; வேள்வித்தூண் ; வரம்பு ; கோளக 

கிய ஒரு பெயர் . 
பாடாணம் ; தமிழ்நாட்டை அடுத்துள்ள ஒரு கங்கைமைந்தன் - காண்க : கங்காசுதன் .. 
நாடு . 

கங்கையோன் - துருசு . 
கங்கர் - பருக்கைக் கல் ; சுக்கான் கல் ; ஓர் அரச கங்கைவேணியன் - கங்கையைச் சடையில் வைத் 
குலத்தார் . 

திருக்கும் சிவன் . 
கங்கரம் - மோர் . 

கச்சகம் - குரங்கு . 
கங்கவி - பருந்து . 

கச்சங்கட்டுதல் - கச்சை கட்டுதல் ; ஒரு செயலை 
கங்கன் - சீயகங்கன் என்னும் அரசன் ; பிறவிச் முடிக்க முனைந்து நிற்றல் . 
சீர்பந்த பாடாணம் . 

கச்சங்கம் - ஒப்பந்தம் . 
கங்காசுதன் - கங்கையின் புதல்வன் : முருகன் ; கச்சட்டம் - உடைமடிப்பு ; கோவணம் . 
வீடுமன் . 

கச்சடா - இழிவு ; போக்கிரித்தன்மை . 
கங்காணம் காண்க : கண்காணம் . 

கச்சந்தி - கோணிப்பை . 
கங்காணி காண்க : கண்காணி . 

கச்சந்தியவிழ்த்தல் - பொய்மூட்டை அவிழ்த்தல் . 
கங்காதரன் - கங்கையைத் தலையிலே தாங்கி கச்சபம் - ஆமை ; நவ நிதியுள் ஒன்று ; மற்போர் 
யிருக்கும் சிவன் . 

நிலையுள் ஒன்று . 


கங்கடம் } - கவசம் , சட்டை 


கங்கைக்காத்திரம் } - குலவ . 


- 


- 


கச்சபீ 


238 


கசடு 


கயிறு ; 


கச்சபீ 


முழுப் 


- 


கலைமகளின் வீணை . 

யானைக் 

கீழ்வயிற்றுக் 
கச்சம் - அளவு ; ஓர் எண்ணுப்பெயர் ; இலட்சம் ; புடைவை ; வார் ; கோவணம் ; கிண்கிணி . 
மரக்கால் ; ஒப்பந்தம் ; துணிவு ; இறகு ; கடுகு கச்சைக்கட்டுதல் - அரையில் கட்டுதல் ; தாறு 
ரோகிணி ; ஒரு மீன் ; வார்க்கச்சு ; முன்றானை ; பாய்ச்சிக் கட்டுதல் ; ஆடையை இறுகக் கட்டு 
ஆடைச்சொருக்கு , யானைக் கழுத்திடு கயிறு ; 

தல் ; ஒன்றைச் செய்ய முற்படுதல் . 
ஆமை ; குதிரை அங்கவடி ; பக்கம் ; காய்ச்சற் 

கச்சைக்கொடியோன் - யானைக் கழுத்திடு கயிற் 
பாடாணம் . 

றைக் கொடியிற் கொண்டவன் , கன்னன் . 
கச்சல் - மிகவும் இளம்பிஞ்சு ; ஒல்லி ; கசப்பு ; 

கச்சோடி - வெள்ளை ; வெற்றிலை . 
வெறுப்பு ; பிஞ்சு வாழைக்காய் . 

கச்சோணி - தாம்பூலத்தோடு சேரும் மணப் 
கச்சலாட்டம் - சச்சரவு . 

பண்டம் . 
கச்சவடக்காரன் - வணிகன் . 
கச்சவடம் -- வணிகம் ; குழப்புகை . 

கச்சோதம் - மின்மினி . 

கச்சோரம் - கிச்சிலிக் கிழங்கு ; பூலாங்கிழங்கு . 
கச்சளம் - இருள் ; கண்ணிலிடு மை ; கரிப்புகை . 

கச்சோலம் - காண்க : கச்சோரம் ; ஏலக்காய்த் 
கச்சற்கருவாடு - கருவாட்டுவகை ; மீன்பொடி . 

தோல் ; ஒருவகை மணப் பொருள் ; சிறு 
கச்சற்கோரை - நெய்தல் நிலத்துப் புல்வகை . 

பாண்டம் . 
கச்சன் ஆமை . 

கசக்கல் - கசக்குதல் , கசங்கச் செய்தல் . 
கச்சா - தாழ்மை ; ஒரு நிறை . 

கசக்கார் 
கச்சாச்சேர் -- எட்டுப்பலம் கொண்ட நிறை , 

இனிமையான மாங்காய் . 

கசக்கால் - ஊற்றுக்கால் . 
கச்சாத்து - நிலவரி முதலிய கணக்கு ; நிலவரி 

கசக்குதல் - கசங்கச் 
செலுத்தியதற்குரிய பற்றுச்சீட்டு . 

செய்தல் ; 

துணியைக் 
கச்சாயம் - ஒருவகைச் சிற்றுண்டி ; கடலருகான 

கும்முதல் ; வருத்துதல் ; குழையச் செய்தல் ; 

நெருக்குதல் ; கைப்புச்சுவையாதல் . 
முனை . 
கச்சாரம் - பாய்முடையும் தொழில் . 

கசகசத்தல் - இறுக்கத்தால் உடம்பு வியர்த்தல் ; 
கச்சால் - மீன்பிடிக்குங் கூடு . 

ஒலித்தல் . 
கச்சாலம் - காய்ச்சற் பாடாணம் . 

கசகசவெனல் - ஒலிக்குறிப்பு ; இறுக்கக் குறிப்பு ; 
கச்சாலை கச்சாலயம் ; காஞ்சிபுரத்திலுள்ள 

செழிப்புக் குறிப்பு . 
சிவாலயங்களுள் ஒன்று . 

கசகசா - அபினிச் செடி ; கசகசா விதை . 
கச்சான் - மேல்காற்று ; மேற்குத்திசை . 

கசகம் - வெள்ளரிக்கொடி . 
கச்சான்கோடை - தென்மேல் காற்று . 

கசகர்ணம் - யானைபோல் காதாட்டும் வித்தை ; 
கச்சி - காஞ்சிபுரம் ; சீந்திற்கொடி ; கொட்டாங் பெரு முயற்சியால் ஆகவேண்டிய செயல் . 
கச்சி , சிரட்டை ; சின்னிப்பூடு . 

கசகர்ணம் போடுதல் - பெருமுயற்சி செய்தல் . 
கச்சிதம் - ஒழுங்கு , தக்கபடி அமைகை . 

கசகர்ணி - வெருகஞ்செடி ; மெருகன் கிழங்கு 
கச்சிப்பேடு - கச்சி என்னும் காஞ்சிபுரம் . 

முதலியவற்றால் வடிக்கும் ஒருவகைத் தைலம் . 
அரைப்பட்டிகை ; கச்சைப்பட்டை ; 

கசகரிகம் - கக்கரி , முள்வெள்ளரி . 
முலைக்கக்சு ; கச்சை ; மேலாடை ; நெருப்பு ; கசகன்னம் - காண்க : கசகர்ணம் , 
மீன் . 

கசகன்னி - வெருகஞ்செடி . 
கச்சுக்கச்செனல் - ஓயாது பிதற்றுதல் .. 

கசகுதல் - பின்வாங்குதல் ; ஐயத்தால் தளர்தல் ; 
கச்சுகோரம் பாண்டவகை . 

நெருக்குதல் . 
கச்சுதல் - கடித்தல் . 
கச்சுப்பிச்செனல் - தாறுமாறாகப் பேசுதல் . 

கசங்கு - ஈந்து ; ஓலை நீக்கிய ஈந்தின் கசங்கிய 

மட்டை . 
கச்சுரி - நெருப்பு . 
கச்சுரை - காண்க : கச்சூர்க்காய் ; பெருங்காஞ் 

கசங்குதல் - நிலைகெடுதல் ; தளர்தல் , இளைத் 
சொறி . 

தல் ; குழைதல் ; மனம் நோகுதல் ; வேலை 
கச்சூர்க்காய் - பேரீச்சம்பழம் ; 

யினால் இளைத்தல் , 
தின்பண்ட 

கசட்டம்புல் - சுக்குநாறிப்புல் . 
கச்சூரம் - கழற்சிக்கொடி ; கழற்காய் ; பேரீந்து . 

கசட்டை - துவர்ப்பு . 
கச்சேரி - உத்தியோக சாலை , அலுவற் கூடம் ; கசட்டைத்தயிர் - ஆடைநீக்கின தயிர் . 
ஆடல் பாடல் நிகழ்ச்சி ; ஆடல் பாடல் முதலிய கசடன் – கீழ்மகன் ; குற்றம் செய்தவன் . 
வற்றிற்காகக் கூடும் கூட்டம் . 

கசடு - குற்றம் ; அழுக்கு , மாசு ; தழும்பு ; ஐயம் 
கச்சை - கயிறு ; கவசம் ; தழும்பு ; அரைக்கச்சு , திரிபுகளாகிய குற்றங்கள் ; வடு ; அடிமண்டி ; 
அரைப்பட்டிகை ; யானைக் கழுத்திடு கயிறு ; குறைவு . 


கச்சு 


- 


- 


வகை . 


கசத்தல் 


239 


கஞ்சாகம் 


கசு 


கசத்தல் - கைப்புச் சுவையாதல் ; கைத்தல் , கசிவு ஊறுகை ; ஈரம் ; மன நெகிழ்கை ; 
வெறுப்படைதல் . 

வியர்வை ; வருத்தம் . 
கசதி - துன்பம் , வருத்தம் . 

காண்க : கஃசு . 
கசப்பி - வேம்பு ; காசித்தும்பை ; பேய்த்தும்பை ; கசுகசுப்பு - ஒட்டு ஈரத்தன்மை . 
மயிற்சிகை ; வல்லாரை . 

கசுகுசெனல் - மெதுவாகப் பேசுதல் , காதுக்குள் 
கசப்பு - கைப்பு , ஒரு சுவை ; வெறுப்பு . 

மெதுவாகப் பேசும் குறிப்பு . 
கசபம் - கோரை , அறுகு முதலிய சிறுபுல் . 

கசுமாலர் - அழுக்குடையோர் ; கெட்ட நடத்தை 
கசபரீட்சை - அறுபத்து நான்கு கலையுள் யானை யுடையோர் ; போரிடுவோர் . 
இலக்கணம் அறியும் வித்தை . 

கசுமாலி - அழுக்குடையோள் ; சண்டைக்காரி . 
கசபுடம் - இரண்டு முழக் கன அளவுக்கு ஆயிரம் கசூர் - அசட்டை . 
எருமுட்டை வைத்து எரிக்கும் புடம் ; நூறு எரு கசேந்திர ஐசுவரியம் - பெருஞ்செல்வம் , 
முட்டை இட்டு எரிக்கும் புடம் ; மருந்து புடம் கசேந்திரன் - இந்திரன் யானையாகிய ஐராவதம் ; 
வைப்பதற்கு வெட்டிய பள்ளம் . 

அரச யானை ; சிறந்த யானை ; திருமாலால் 
கசம் - யானை; கயம் ; ஓரளவு ; தாமரை ; தலை மீட்கப்பட்ட யானை . 
மயிர் ; இரண்டு முழ அளவு ; 

கயரோகம் ; 

கசேருகம் - தமரத்தை ; கொட்டி . 
நீரூற்று ; ஆழமான நீர்நிலை ; இரும்பு ; தாதுப் 

கசை - பசை ; அடிக்கும் சவுக்கு ; மயிர்மாட்டி ; 
பொருள் ; மாசு . 
கசமடையன் - பெருமூடன் . 

கவசம் ; கடிவாளம் . 

கசைமுறுக்கி - தட்டான் குறடு ; கயிறு திரிப்பவன் . 
கசமாது - ஊமத்தஞ்செடி . 
கசர் - சிவப்புக் கல்லின் குற்றம் ; குறைவு ; மீதப் கசையடி - சவுக்கால் அடிக்கும் தண்டனை . 
பட்டது . 

கசைவளையல் 

பொற்கம்பி வளை . 
கசர்ப்பம் - மஞ்சள் . 

கசைவேலை -- பொற்கம்பி வேலை . 
கசரத்து - உடற்பயிற்சி . 

கசைவைத்த புடைவை - சரிகைக்கரைச் சீலை . 
கசரை - காலேயரைக்காற் பலம் . 

கஞ்சக்கருவி - தாளம் 

முதலிய 

வெண்கல 
கசரோகம் - கயரோகம் , எலும்புருக்கி நோய் . 

வாத்தியம் . 
கசவம் - கடுகு . 

கஞ்சகம் - கறிவேம்பு ; 

கச்சின் 

தலைப்பு ; 
கசவிருள் - பேரிருள் . 

முன்றானை ; கண்ணிலிடும் ஒரு மருந்து . 
கசவு - கசா என்னும் செடிவகை . 

கஞ்சகாரன் - கன்னான் . 
கசனை - ஈரம் ; பற்று ; உப்புப்பற்று ; சூட்டுக்குறி . கஞ்சங்குல்லை - கஞ்சாங்கோரை ; ஒரு பூச்செடி . 
செடிவகை . 

கஞ்சம் - அப்பவருக்கம் ; கஞ்சா ; துளசி ; வெண் 
கசாக்கிரம் - மயிர் நுனி ; ஒரு சிற்றளவு . 

கலம் ; கைத்தாளம் ; பாண்டம் ; தாமரை ; 
கசாகூளம் - தாறுமாறு ; கடைப்பட்டோர் ; பல நீர் ; வஞ்சனை . 
சாதிக் கலப்பு ; குப்பை . 

கஞ்சரன் - சூரியன் ; பிரமன் . 
கசாது எழுதுதல் - திருமணப்பதிவு செய்தல் , கஞ்சரி - வாத்தியவகை . 
கசாப்பு - ஆடுமாடுகளைக் கொல்லுதல் ; கஞ்சரீடம் - வலியான் குருவி . 
இறைச்சி விற்போன் . 

கஞ்சல் - கூளம் , குப்பை ; பயனற்றது ; தாழ்ந்த 
கசாப்புக்கிடங்கு - ஆடுமாடுகள் அடிக்கும் இடம் . தரமுள்ள பொருள் . 
கசாயம் - கிழாயம் , கஷாயம் , மருந்துச் சரக் 

கஞ்சவாதம் - நொண்டி நடக்கச்செய்யும் வாத 
கோடு கொதித்து வற்றிய நீர் . 

நோய் . 
கசாலை - கோக்காலி ; சுவர்மேல் 

ஆரல் ; 

கஞ்சன் - கடும்பற்றுள்ளன் , ஒன்றுங் கொடா 
அடுக்களை . 

தவன் ; பிரமன் ; முடவன் ; குறளன் ; கண்ண 
கசானனன் - விநாயகன் , ஆனைமுகக் கடவுள் . 

பிரானின் மாமனாகிய கம்சன் . 
கசானா - கருவூலம் , கஜானா , பொக்கிஷசாலை , 

கஞ்சனம் - கரிக்குருவி ; கண்ணாடி ; கைத்தாளம் . 
நிதிச்சாலை . 

கஞ்சனை கண்ணாடி ; 

கலசப்பானை ; தூப 
கசிதம் - பதிக்கை ; பூச்சு ; துடுப்பு ; சிறு அகப்பை ; 

கலசம் ; சிறுபானை . 
ஊறுகை ; ஈரமுறுகை ; வியர்க்கை ; இளகுகை ; 

கஞ்சா - ஒருவகைச் செடி ; கள் ; சாராயம் . 
அழுகை . 
கசிதல் - நெகிழ்தல் ; ஈரமுறுதல் ; வியர்த்தல் ; கஞ்சாக்குடுக்கை - கஞ்சாப்புகை குடிக்கும் 
உப்பு முதலியன இளகுதல் ; அழுதல் ; கவலைப் 

கருவி , உக்கா . 
படுதல் . 

கஞ்சாகம் - தவிடு ; பொடி ; மூட்டை . 


கசா 


கஞ்சாங்கொற்றி 


240 


கட்டழகி 


கஞ்சாங்கொற்றி - கன மற்றது ; பாலற்றது ; கட்காதாரம் - வாளுறை . 
பெருமையில்லாதவன் . 

கட்கிலி - கண்ணுக்குப் புலப்படாதவன் . 
கஞ்சாங்கோரை - ஒருவகைப் பூண்டு ; திருநீற்றுப் கட்குத்திக் கள்வன் - விழித்திருக்கும் போதே 
பச்சை ; நாய்த்துளசி . 

ஏமாற்றுபவன் . 
கஞ்சாச்சிலுகை - காண்க : கஞ்சாக்குடுக்கை . கட்சபுடம் - வழி . 
கஞ்சாஞ்சிகம் - சேம்பு . 

கட்சம் - எண்ணெய் மண்டி ; மந்திர சாத்திரம் ; 
கஞ்சாப்பிடித்தல் - கஞ்சாப்புகை குடித்தல் .. 

ஒரு நூல் ; சங்கபாடாணம் . 
கஞ்சாரி - கம்சனுக்குப் பகைவனான கண்ணன் . கட்சாந்திரம் - அந்தப்புரம் ; வீட்டின் ஒரு பகுதி . 

கட்சாபடம் - கோவணம் . 
கஞ்சி - சோற்றின் வடிநீர் ; அன்னப்பால் ; 
நீர்கலந்த உணவு ; கஞ்சிப்பசை ; காய்ச்சி 

கட்சி - காடு ; புகலிடம் ; பறவைக்கூடு ; மக்கள் 
நீராய்க் கரைந்த உணவு ; காஞ்சிபுரம் . 

துயிலிடம் ; பக்கம் ; சார்பு ; முனையிடம் , 
கஞ்சிகை - குதிரை பூட்டிய தேர் ; இரத்தினச் 

போர்க்களம் ; பிரிவு ; வழி ; உடல் ; அரசியல் 

கட்சி . 
சிவிகை , பல்லக்கு ; சீலை , ஆடை ; இடுதிரை , 

கட்சிக்காரன் - விவாதப்பட்ட பிரிவினன் ; 
உருவு திரை , திரைச்சீலை . 
கஞ்சிகையாள் - பல்லக்குத் தூக்குவோன் . 

வழக்கில் வாதி அல்லது பிரதிவாதி . 

கட்சிகட்டுதல் - ஒன்றன் பொருட்டு முரணி 
கஞ்சித் தண்ணீர் - வடிகஞ்சி ; நீர்கலந்த உணவு . 

நிற்றல் . 
கஞ்சித்தண்ணீர்குடித்தல் - சாவுச் 

சடங்கு 

கட்சிமாறி - நிலைமாறுபவன் , தடுமாற்ற 
களுள் ஒன்று . 

முள்ளவன் . 
கஞ்சித்தெளிவு - இறுத்த கஞ்சி . 

கட்சியார் - ஒரு சாரார் ; கட்சிக்காரர் . 
கஞ்சித்தொட்டி - ஏழைகளுக்குக் கஞ்சிவார்க்கும் 

கட்செவி - பாம்பு ; ஆயிலிய நட்சத்திரம் . 
இடம் , 

கட்டகம் - காந்தக்கல் ; சித்திர வேலைப்பாடு . 
கஞ்சித்தொந்தி - செல்வத்தினால் 

பெருத்த 

கட்டங்கம் - கட்டுவாங்கம் , 
வயிறு . 

மழுவாயுதம் ; 

மாத்திரைக்கோல் , தண்டு . 
கஞ்சிப்பொழுது - உச்சிவேளை , நடுப்பகல் .. 

கட்டங்கன் - மழுவாயுதம்கொண்ட சிவன் .. 
கஞ்சிரா - சிறு கைப்பறைவகை , ஒரு வாத்தியம் . 

கட்டசீவி - ஆயக்காரன் ; ஆயத்துறைக் காவற் 
கஞ்சிவார்த்தல் - உணவளித்தல் ; காப்பாற்றுதல் . 

காரன் ; அரிதில் உயிர்வாழ்பவன் . 
கஞ்சு - கம்சன் . 

கட்டடங்க - முழுதும் . 
கஞ்சுகம் - சட்டை ; பாம்புச்சட்டை ; சீலை ; 

கட்டடம் - வீடு முதலிய கட்டடம் ; புத்தகக் 
அதிமதுரம் ; சிலந்திக் கோரை ; முருங்கைமரம் . 

கட்டடம் ; பொன்னில் கற்பதித்துச் செய்யும் 
கஞ்சுகன் - சட்டையணிந்த வேலையாள் ; காவற் 

வேலைப்பாடு . 
காரன் ; மெய்காப்பாளன் ; வயிரவன் . 

கட்டடித்தல் - அறுத்த நெற்கதிர்களை அடித்தல் . 
கஞ்சுகி - மெய்காப்பாளன் ; பாம்பு ; சட்டை ; கட்டணம் - கட்டடம் ; செலுத்தும் பணம் , 
திரைச்சீலை . 

கட்டுந்தொகை ; கட்டில் ; பல்லக்குப் படை . 
கஞ்சுளி - சட்டை ; பரதேசியின் பொக்கணம் . 

கட்டதரம் - மிகக் கொடியது . 
கஞலுதல் - நெருங்குதல் ; எழுப்புதல் ; விளங்கு கட்டப்படுதல் - சம்பந்தத்திற்குள்ளாதல் ; 
தல் ; மிகுதல் ; சிறப்படைதல் ; சினங்கொள்ளு 

பிணிக்கப்படுதல் ; வருத்தப்படுதல் . 
தல் ; சிறிதாதல் . 

கட்டம் - துன்பம் , பீடை ; மலம் ; காடு ; கவறாட் 
கஞற்றுதல் - நிரப்புதல் ; செய்தல் . 

டத்து அறை ; நீராடுந்துறை ; துறைமுகம் ; 
கஞறம் - கள் . 

மோவாய் ; பகுதி ; கதாசந்தர்ப்பம் . 
கட்கண் - ஊனக்கண் ; அங்கங்கே . 

கட்டம்பலம் - வரி வசூலிக்கும் உத்தியோகம் . 
கட்கண்டு - கண் இமையிற் கட்டி . 

கட்டமுது - கட்டுச்சோறு . 
கட்கத்தம்பம் - அறுபத்து நான்கு கலைகளுள் கட்டர் - துன்பம் அடைவோர் . 

ஒன்று , வாள் வீச்சை வலியறச் செய்தல் . கட்டரம் - சேறு . 
கட்கம் - கக்கம் , அக்குள் ; வாள் ; கத்தி ; காண்டா கட்டல் - களை பிடுங்குதல் ; களவு ; பிடுங்கல் ; 
மிருகத்தின் கொம்பு . 

உடுத்தல் . 
கட்கா - இசைப்பாவகை . 

கட்டவிழ்தல் - முறுக்கு 

- முறுக்கு நெகிழ்தல் ; ஒற்றுமை 
கட்காஞ்சி - அரசன் வீரர்கட்கு உண்ண நீங்குதல் . 
மதுவளிக்கும் புறத்துறை . 

கட்டழகி - பேரழகுள்ளவள் . 


கட்டழகு 


241 


கட்டியங்காரன் 


உரு ; 


சமய 


கட்டழகு - பேரழகு . 

கட்டாந்தரை - வெட்டாந்தரை , வெறுந்தரை ; 
கட்டழல் - மிகுந்த நெருப்பு , பெருநெருப்பு . 

வறண்டு இறுகிய தரை . 
கட்டழித்தல் - காவலைக் கெடுத்தல் ; நிலை கட்டாப்பு - வேலியடைத்த நிலம் , காவல் நிலம் . 

கெடுத்தல் , நெறியழித்தல் ; முற்று மழித்தல் . கட்டாம்பாரை - கடல் மீன்வகை . 
கட்டழிதல் - நெறிதப்புதல் , நிலை கெடுதல் ; | கட்டாயம் - வலாற்காரம் , பலாத்காரம் ; நெருக் 
கட்டுக்குலைதல் . 

கம் ; கட்டுப்பாடு ; அவசியம் ; ஒரு பழைய வரி . 
கட்டளை அளவு ; செங்கலச்சு ; உருவங்கள் கட்டார்ச்சிதம் - வருந்தித் தேடிய பொருள் . 
வார்க்கும் கருவி ; ஒன்றைப்போல அமைக்கும் கட்டாரம் - குத்துவாள் , கட்டாரி . 

உவமை ; துலாம் ; நிறையறி கருவி ; | கட்டாரி - குத்துவாள் ; சூலம் ; எழுத்தாணிப் 
துலாராசி ; விதி ; முறை ; தரம் ; கோயில் பூண்டு . 
தருமம் ; உரைகல் ; ஒழுங்கு ; எல்லை ; கட்டாவணி - கதிர் அறுப்பு . 
குதிரைக்குப் பூட்டும் கடிவாளம் முதலியன ; | கட்டான் - கட்டங்களுள் காய் வைத்து ஆடும் 
ஆணை ; கட்டுப்பாடு ; 

மூல தத்துவம் 

ஒருவகை விளையாட்டு . 
உணர்த்தும் நூல் . 

கட்டி - இறுகின பொருள் ; மண்கட்டி முதலியன ; 
கட்டளைக்கல் - பொன்னை உரைத்து மாற்றறி கருப்பண்டம் ; சருக்கரைக் கட்டி ; கருப்புக் 

யப் பயன்படும் உரைகல் ; நிறைகல் , படிக்கல் . கட்டி ; கற்கண்டு ; திரளை ; புண்கட்டி ; 
கட்டளைக்கலி - எல்லா அடிகளும் ஒற்று நீங்க பிளவை ; பொன் ; திரண்ட மாத்திரளை ; 
எழுத்து ஒத்துவரும் கலிப்பா . 

வெல்லம் ; ஒரு புள் ; அகமகிழ்ச்சி . 
கட்டளைக்கலித்துறை - கலிப்பா இனவகை . கட்டிக்காத்தல் - கவனித்துப் பாதுகாத்தல் ; 
கட்டளைக்கலிப்பா - கலிப்பா இனத்துள் ஒன்று . விடாது அணுகிக் கீழ்ப்படிந்து நடத்தல் . 
கட்டளைக்கோல் - நியாயப் பிரமாணம் . 

கட்டிக்கொடுத்தல் - திருமணம் செய்து கொடுத் 

தல் ; பொதிந்து தருதல் ; ஈடுசெய்தல் ; மிகவும் 
கட்டளைச்சட்டம் ) 

சைவு 

உதவு தல் . 
கேட்டல் . 

கட்டிக்கொள்ளுதல் - அடிப்படுத்துதல் ; தழுவு 
கட்டளைச்சுவாமி , ) சைவ மடத்தைச்சார்ந்த 

தல் ; திருமணஞ் செய்து கொள்ளுதல் ; 
கட்டளைத்தம்பிரான் ) கோயில்களை மேற் 

வசமாக்குதல் ; ஏற்றுக்கொள்ளுதல் ; உடுத்தல் ; 
பார்க்கும் சைவத்துறவி . 

பறித்தல் ; இலஞ்சங்கொடுத்து வசப்படுத்தல் ; 
கட்டளையடி - எழுத்துக் 

அமைந்த 

சமாதானஞ் செய்தல் . 
செய்யுளடி . 

கட்டிச்சுருட்டுதல் - பொருளைச் சுருட்டிக் 
கட்டளையாசிரியம் எல்லா அடிகளும் ஒற்று 

கட்டுதல் ; கவர்ந்த பொருளைத் திரட்டுதல் ; 
நீங்க எழுத்து ஒத்துவரும் அகவல் . 

செய்தொழிலை நிறுத்து தல் . 
கட்டளையிடுதல் - பணித்தல் , ஆணையிடல் . 

கட்டிப்பிடித்தல் - இறுகத் தழுவுதல் ; செலவை 
கட்டளைவஞ்சி - எல்லா அடிகளும் ஒற்று நீங்க மிகச் சுருக்குதல் . 
எழுத்து ஒத்துவரும் வஞ்சிப்பா . 

கட்டிப்புகுதல் - கைம்பெண் மறுமணம் செய்து 
கட்டளை வலித்தல் - அவரவர் தன்மையை கொள்ளுதல் . 
உறுதிப்படுத்துதல் . 

கட்டிப்புகுந்தவள் - மறுமணம் செய்துகொண்ட 
கட்டனை மரம் - திமிசுக்கட்டை . 

வள் . 
கட்டாக்காலி - பட்டிமாடு . 

கட்டிப்புழுக்கு - வெல்லத்துடன்கூடிய அவரை 
கட்டாகட்டி - விடாத்தன்மை , விடாப்பிடி . 

முதலியவற்றின் புழுக்கு . 
கட்டாகட்டிமை - மிகுந்த உலோபத்தன்மை ; கட்டிபடுதல் - கட்டியாதல் . 
மிகுந்த கட்டுப்பாடு . 

கட்டிமேய்த்தல் - கால் நடைகளைக் கட்டி மேயச் 
கட்டாஞ்சி - முள்வேலமரம் . 

செய்தல் ; அடக்கி நடத்துதல் . 
கட்டாட்டம் - பல்லாங்குழி ஆட்டத்தில் கட்டிமை - உலோபம் , பிசுனத்தன்மை ; 
ஒருவகை . 

கட்டுப்பாடு . 
கட்டாடி - குறிசொல்வோன் ; வண்ணான் ; 

கட்டியக்காரன் - புகழ்வோன் ; அரசனின் சீர்த்தி 
வண்ணார் தலைவன் . 

யைப் புகழ்வோன் ; கட்டியம் கூறிப் புகழ் 
கட்டாடியார் - கோயிற் பூசாரி . 

வோன் ; கூத்தில் வரும் கோமாளி . 
கட்டாண்மை - பேராண்மை , பெருவீரம் . கட்டியங்காரன் - கட்டியக்காரன் ; புகழ்வோன் ; 
கட்டாணி - உலோபி ; வல்லவன் , பலசாலி ; சீவகன் தந்தையாகிய சச்சந்தனுக்கு 
கடைப்பூட்டாணி ; கயவன் ; பேராசைக்காரன் . அமைச்சன் . 


கணக்கில் 


31 


கட்டியங்கூறுதல் 


242 


கட்டுப்படுதல் 


தாதல் . 


பாடை . 


நோய் 


வகை . 


பையை 


} - கட்டுப்படுதல் . 


கட்டியங்கூறுதல் - புகழ்சொல்லுதல் .. 

கட்டுக்கொடி - ஆடுமாடுகளைக் கட்டும் கயிறு ; 
கட்டியம் - புகழ்மொழி ; அரசர் முதலியோரைக் 

ஒரு பூண்டு . 
குறித்துச் சொல்லும் புகழ்த் தொடர் ; ஒரு கட்டுக்கோப்பு - அமைப்பு ; கட்டடம் ; புனைந் 
வகைக் கூத்து . 

துரை ; மேற்கூரை ; காவல் உள்ள பகுதி . 
கட்டியன் - காண்க : கட்டியக்காரன் . 

கட்டுங்காவலுமாதல் - பெருங்காவலுடைய 
கட்டில் - மஞ்சம் ; அரசுகட்டில் , அரியணை ; 

கட்டுச்சரக்கு - மொத்தமாக விற்கப்படும் 
கட்டிலேற்றுதல் - புது மணமக்களை மணவறைக் பண்டம் ; நாட்பட்ட பொருள் . 
கட்டிலில் பள்ளிகொள்ள வைத்தல் . 

கட்டுச்சாட்சி - பொய்ச்சாட்சி . 
கட்டிலேறுதல் - அரியணையேறுதல் ; மணவறைக் கட்டுச்சொல் - பொய்யுரை . 
கட்டிலில் பள்ளிகொள்ளுதல் . 

கட்டுச்சொல்லுதல் - குறிசொல்லுதல் . 
கட்டிவராகன் - பொன் நாணயம் . 

கட்டுச்சோறு - வழிப்பயணத்துக்குக் கொண்டு 
கட்டிவருதல் - ஊதியங் கூடிவருதல் . 

செல்லும் சோறு . 
கட்டிவிடுதல் - செலுத்துதல் ; விலக்கிவைத்தல் ; கட்டு சூலை - சூலைக்கட்டு ; குதிரை 

பொய்ச் செய்தியைப் பரப்புதல் . 
கட்டிளமை - மிக்க இளமை ; காளைப் பருவம் . 

கட்டுடைத்தல் - தபால் கட்டிய 
கட்டு - உறுதி ;; காவல் ; அரண் ; ஆணை ; 

உடைத்தல் ; கருத்தை வெளிப்படுத்துதல் ; 
உறவின் கட்டு ; 

தடைக்கட்டு ; யாக்கை ; கரைகடத்தல் ; அணையுடைத்தல் ; புண் 
மூட்டை ; குறி ; வரம்பு , கட்டுப்பாடு ; மிகுதி ; ணுடைதல் . 
மலைப்பக்கம் ; பொய்யுரை ; வளைப்பு ; 

கட்டுடைதல் - உடல் தளர்வுறுதல் ; பூமுறுக்கு 
திருமணப்பற்று ; வீட்டின் பகுதி . 

அவிழ்தல் . 
கட்டு ( வி ) - பந்தி , தளை , பிணி ; வீடு முதலியன கட்டுண்கை, 
கட்டு ; தழுவு ; மணஞ்செய் ; தடைகட்டு ; 

கட்டுண்ணல் 
கதைகட்டு ; சரக்குக்கட்டு ; அடக்கு ; இறுகு ; 

கட்டுண்ணி - கட்டுப்பட்டுப் பேசுபவன் . 
மூடு . 

கட்டுத்தறி - விலங்குகளைக் கட்டும் தூண் ; 
கட்டுக்கட்டுதல் - மூட்டை முதலியன கட்டுதல் ; யானை , மாடு முதலியன கட்டும் தூண் . 
பொய்யாகப் புனைந்துரைத்தல் ; புண்ணுக்கு கட்டுத்திரவியம் - பொற்கிழி .. 
மருந்து வைத்துக் கட்டுதல் . 

கட்டுத்தோணி - கடற்கரையருகில் ஆழமில்லா 
கட்டுக்கடத்தல் - வரம்பு கடத்தல் . 

நீரில் செல்லவிடும் ஒருவகைப் படகு . 
கட்டுக்கடுக்கன் - மணி பதித்த கடுக்கன் . 

கட்டுதல் - பிணித்தல் ; அமைத்தல் ; செலுத்து 
கட்டுக்கதை - பொய்க் கதை , கற்பனைக் கதை . தல் ; கற்பித்துச் சொல்லுதல் ; சேர்த்தல் ; 
கட்டுக்கரப்பான் - சிறு பிள்ளைக்கு வரும் ஒரு தடுத்தல் ; இயற்றுதல் ; போலுதல் ; இறுகுதல் ; 
வகைக் கரப்பான் நோய் . 

வெல்லுதல் ; நிமித்தமாதல் ; அடக்குதல் ; 
கட்டுக்கரை - சரக்கு இறக்கும் துறை . 

எழுப்புதல் ; தழுவு தல் ; திருமணம் பண்ணுதல் ; 
கட்டுக்கழுத்தி - சுமங்கலி , மங்கலியம் அணிந் பிடுங்குதல் ; கதை கட்டல் ; வீடு முதலியன 
தவள் ; மனைவி . 

கட்டல் ; உரை கட்டு தல் ; களவு செய்தல் ; 
கட்டுக்காடை – நீர்ப்பறவைவகை ; பாற்குருவி . உகுத்தல் ; சூடுதல் ; வசப்படுத்தல் ; 
கட்டுக்காரன் - குறிசொல்வோன் ; கட்டியங் முடித்தல் . 
கூறுவோன் . 

கட்டு திட்டம் - சட்ட திட்டம் ; ஒழுங்கு , 
கட்டுக்காவல் - கட்டான காவல் , கடுங்காவல் . 

வரையறை . 
கட்டுக்கிடை , நாட்பட்ட சரக்கு ; தேக்கம் ; கட்டுப்படகு - கட்டுத்தோணி . 

கிடக்கிற 
பொருள் ; ஓடாமல் தேங்கிய நீர் . 

கட்டுப்படி - இழப்பு இல்லாமல் சிறிது இலாப 
கட்டுக்குத்தகை - உத்தேசமாய் 

கரமாக அமைதல் . 
தொகைக்குக் கொடுக்குங் குத்தகை ; காலம் 

கட்டுப்படுத்தல் - அடக்கிக் கொள்ளு தல் ; 
நீட்டித்து விடும் மொத்தக் குத்தகை ; 

எல்லைப்படுத்துதல் ; கட்டுவித்தியினிடம் குறி 
விளைவுக்காகக் கொடுக்கும் மொத்தத் 

கேட்டல் . 
தொகை ; தோணிக் குத்தகை . 

கட்டுப்படுதல் - கட்டுக்குள் அடங்குதல் ; மந்திர 
கட்டுக்கூட்டு - கட்டுக்கதை; எழுத்து முதலியவற்றாற் கட்டுப்படல் ; அடங்கி 
மாறியெழுதல் . 

யிருத்தல் ; தடைபடுதல் . 


கட்டுக்கிடையன் } - நாட்பட்ட சரக்கு ; தேக்கம்; 


கட்டுப்பண்ணுதல் 


243 


கட்டைவாக்கு 


கட்சி 


கட்டுப்பண்ணுதல் - கட்டுப்பாடு பண்ணு தல் ; கட்டுவார்த்தை - பொய்யாகக் கற்பித்த பேச்சு , 
நிபந்தனை விதித்தல் . 

கட்டுவிச்சி - குறிகாரி , குறிசொல்பவள் . 
கட்டுப்பவளம் - பவளத்தாலான கையணி . கட்டுவிடல் - பலக்குறைவாதல் ; மொட்டு 
கட்டுப்பனை - பதநீருக்கு என்று பாளை சீவிக் அவிழ்தல் . 
கட்டப்படும் பனை . 

கட்டுவிடுதல் - கட்டவிழ்தல் ; உடற்பொருத்து 
கட்டுப்பாக்கு - வாய்ச் சூடுபடத் துணியாலிடும் விடுதல் ; உடல் பலவீனப்படுதல் . 
ஒற்றடம் . 

கட்டுவித்தி - காண்க : கட்டுவிச்சி . 
கட்டுப்பாடு - கட்டுப்படுகை ; பந்துக்கட்டு , சமூக 

கட்டுவிரியன் - விரியன்பாம்புவகை . 
ஏற்பாடு ; 

நிபந்தனை ; 

இணக்கம் ; கட்டுவை - கட்டில் . 
ஆணை ; காவல் ; ஒன்றுபடுதல் ; ஒப்பந்தம் . 

கட்டுறவி - கட்டெறும்பு . 
கட்டுப்பாளை - காண்க : கட்டுப்பனை . 

கட்டூண் - களவு செய்து உண்கை ; களவுசெய்து 
கட்டுப்புணை - காண்க : கட்டுமரம் . 

வாழ்தல் ; கட்டுச்சோறு . 
கட்டுப்பூட்டு - அணிகலன் . 

கட்டூர் - பாசறை . 

கட்டெலி - கடித்தால் 
கட்டுப்பெட்டி - ஒருவகைப் பெட்டி ; பிரம்பு , 

இறப்புண்டாக்கும் 

எலிவகை . 
ஓலை , மூங்கிற்பற்றை முதலியவற்றால் 

கட்டெறும்பு - எறும்புவகை , 

பெரிய 
முடைந்த பெட்டி ; நாகரிகமறியாத தன்மை . 

கறுப் 

பெறும்பு . 
கட்டுபடி - காண்க : கட்டுப்படி . 

கட்டேறுதல் - ஆவேசம் வருதல் . 
கட்டுமட்டு - அளவாய்ச் செலவிடுகை ; ஒத்த 

கட்டை - குற்றி ; கடாவு முளை ; விறகு ; உடல் ; 
தன்மை ; சொல் அடக்கம் ; திறமை . 

பிணம் ; மரக்கட்டை ; குட்டை , நீளங் 
கட்டுமரம் - மிதவை ; மீன் பிடிக்க மரங்களில் 

குறைந்தது ; தேய்ந்தது ; குறைவு ; மயிர்க் 
பிணிக்கப்படும் மிதவை . 

கட்டை ; திப்பி ; கழற்சிக்காய் ; 

ஒருவகை 
கட்டுமலை - செய்குன்று . 

இசைக்குற்றம் ; ஆர்மோனியத்தின் இசை 
கட்டு மா - ஒட்டுமாமரம் . 

யெழுப்புங் கருவி ; திண்ணையுடன் சேரக்கூடிய 
கட்டுமாந்தம் - மலச்சிக்கலால் குழந்தைகளுக்கு 

அணை . 
வரும் நோய் . 

கட்டைக்கரி - அடுப்புக்கரி . 
கட்டுமானம் - கட்டிப் பேசும் பொய் ; 

கட்டைக்காப்பு - செப்புக்கட்டைமேல் பொன் 
முதலியன கட்டுகை ; நகைகளில் மணி பதிக்கும் தகடு வேய்ந்த காப்பு . 
வேலை . 

கட்டைக்காரை - முட்செடிவகை . 
கட்டு முகனை - அதிகாரம் ; மேல்விசாரணை ; 

கட்டைக்காலி - குறுகிய கால் உள்ளவன் ( ள் ) ; 
கண்டிப்பு ; அடக்கம் ; சிக்கனம் . 

குறுகிய காலுள்ளது ; கரடி , 
கட்டுமுட்டு - அமைதி ; கட்டுமட்டு ; தேகக்கட்டு கட்டைக்குரல் - அமர்ந்த குரல் , தடித்த குரல் . 
கட்டுமை - கட்டுப்பாடு . 

கட்டைக்குருத்து - வாழையின் ஈற்றிலை, 
கட்டுரை -- வாக்குறுதி ; உறுதிச்சொல் ; பொருள் 

கண்ணாடியிலை . 
நிரம்பிய சொல் ; பழமொழி ; புனைந்துரை ; 

கட்டைக்கொக்கான் 

மகளிர் 

விளையாட்டு 
பொய் ; வியாசம் , ஒரு பொருள்பற்றி எழுதும் 
உரைநடை ; விளங்கச் சொல்லல் ; தொகுப்பு 

பசுவுக்குத் தடி 
கட்டைகட்டுதல் - கொண்டிப் 

கட்டுதல் ; மணம் புரிவித்து வாழவைத்தல் . 
உரை . 
கட்டுரைத்தல் - உறுதிப்படச் சொல்லுதல் ; 

கட்டைச்சுவர் - கைப்பிடிச்சுவர் ; சிறுசுவர் . 
தெளிவாகச் சொல்லுதல் . 

கட்டைப்பயிர் - முதிர்ந்த பயிர் . 

கட்டைப்பாரை - காண்க : கடப்பாரை . 
கட்டுரைப்போலி - ஒருவகை உரை நடை . 
கட்டுவடம் - மணிமாலை , இரத்தினவடம் . 

கட்டைப்புத்தி -- தடிப்புத்தி , மந்தபுத்தி . 

கட்டைப்பொன் மட்டமான பொன் . 
கட்டுவம் ( ன் ) - மாதர் காலணியுள் ஒன்று; மாதர் கட்டைபோடுதல் - தடைசெய்தல் ; மூர்ச்சித்தல் ; 
காலின் நான்காம் விரலில் அணியும் காலாழி . 

திமிசு போடுதல் ; சாதல் . 
கட்டுவாங்கம் - கட்டங்கம் , மழு ; 

யோகியர் 

கட்டையவிழ்த்தல் - பொய்கூறத் தொடங்குதல் . 
தண்டு ; தடி ; ஒருவகைத் தைலம் . 

கட்டையன் - குள்ளன் . 
கட்டுவாங்கன் - சிவன் ; விநாயகன் . 

கட்டைவண்டி - வில் இல்லாத வண்டி ; பார 
கட்டுவாயில் - மேல்வளைவு இட்டுக் கட்டப்படும் வண்டி . 
வாயில் . 

கட்டைவாக்கு - மணியின் மங்கலொளி . 


வீடு 


வகை . 


கட்டைவிரல் 


244 


கடமாதம் 


} 


கட்டைவிரல் - பெருவிரல் . 

கடந்தேறுதல் - கடந்து போதல் ; 

டையூறு 
கட்டோசை - பேரொலி . 

கடத்தல் ; நற்கதி அடைதல் . 
கட்டோடு - முழுதும் , 

கடந்தை - திருப்பெண்ணாகடம் என்னும் ஊர் ; 
கட்டோர் - திருடர் . 

கொட்டும் குளவி வகையுள் ஒன்று ; 
கட்படாம் - யானைமுகத் தணியாடை , யானை பெருந்தேனீ. 
முகத்து அணியும் முகமூடி . 

கடப்பநெல் - கருங்குறுவை நெல் , குறுவைவகை . 
கட்பலம் - தான்றி ; தேக்கு . 

கடப்பழி - ஒழுக்கமில்லாதவன் ; 

ஈகையில் 
கட்புலம் ( ன் ) - கண்ணாகிய புலன் , பார்வை . லாதவன் . 
கட்போன் - களவு செய்வோன் . 

கடப்பாட்டாளன் - கடமையறிந்து 

அதனைச் 
கடக்காரி - கடன்காரி; தண்டச் செலவுக்குக் செய்பவன் ; ஒப்புரவாளன் . 
காரணமானவள் . 

கடப்பாடு - கடமை ; முறைமை ; 

கொடை ; 
கடக்கை - வாத்தியவகை . 

ஒப்புரவு ; அதிகப்படுதல் . 
கடகடத்தல் - கடகடென்றொலித்தல் ; நெகிழ் கடப்பாரை - இருப்புப்பாரை , இரும்பினாலாகிய 
வடைதல் ; ஆட்டங்கொடுத்தல் . 

ஓர் ஆயுதம் . 
கடகடவெனல் , ஓர் ஒலிக்குறிப்பு ; விரைவுக் | கடப்பு - கடக்கை ; இடுக்குமரம் ; மிகுதியானது ; 
கடகடெனல் குறிப்பு . 

கருங்குறுவை நெல் . 
கடகத்தண்டு - சிவிகை . 

கடப்புக்கால் - வளைந்த கால் ; ஊனமுள்ள கால் ; 
கடகநாதன் - படைத்தலைவன் , 

தொழுவம் முதலியவற்றில் மாடுகள் புகாமல் 
கடகம் - வட்டம் ; கங்கணம் ; மதில் ; படை ; 

தடுப்பதற்கு உழலை இழுத்துப் போடும்படி 
படைவீடு ; கேடகம் ; மலைப்பக்கம் ; கற்கடக துளையிட்டு நிறுத்தியிருக்கும் மரம் . 
ராசி ; நாட்டியத்தில் கைகாட்டும் வகை ; 

கடபடமெனல் - ஒலி வேறுபாட்டினால் மருட்டிப் 
பனையோலைப் பெட்டி ; ஆடி ; நண்டு ; பேசுதற் குறிப்பு . 
யானைத்திரள் . 

கடம் - கடமை ; உடல் ; காடு ; துன்பமான வழி ; 
கடகன் - கடகராசியிற் 

கடகராசியிற் பிறந்தவன் ; காரியத் தோட்டம் , குடம் ; வாள் ; கயிறு ; யானை 
தைக் கைகூடச் செய்பவன் ; வல்லவன் ; மதம் ; யானைக் கவுள் ; சுடுகாடு ; கடன் ; 
நடுவன் . 

குடமுழா , கடவாத்தியம் ; காணிக்கை ; 
கடகாவருத்தம் - இரண்டு கையும் கடகமாய் அருநெறி ; மலைப்பக்கம் , மலைச்சாரல் ; 
மணிக்கட்டுக்கு 

இயைந்து நிற்கும் தெய்வக்கடன் ; முறைமை , நீதி . 
இணைக்கை . 

கடம்பகோரக நியாயம் - கடப்ப மரத்தின் 
கடகு - கேடகம் ; பாதுகாப்பு . 

அரும்புகள் ஒரே காலத்திற் பூப்பதுபோலப் 
கடங்கரம் - உமி ; பதர் ; வைக்கோல் . 

பல செய்திகளும் ஒரே காலத்தில் நிகழ்வதைக் 
கடசடக நியாயம் 

ஒன்று 

மன்றொன்றிலிருந்து குறிக்கும் நியாயம் . 
காரியப்படுவதை விளக்கும் நெறி . 

கடம்படுதல் - நேர்ந்துகொள்ளுதல் ; கோபங் 
கடத்தல் - கடந்து போதல் ; தாண்டல் ; நடத்தல் ; 

கொள்ளுதல் . 
மேற்படுதல் ; மீறுதல் ; அளத்தல் ; நீங்குதல் ; கடம்பம் - கடப்பமரம் ; வெண்கடம்பு ; 
வெல்லுதல் ; 

நாட்போக்கல் ; அழித்தல் ; வாலுளுவை . 
கழிதல் ; வஞ்சியாது எதிர்நிற்றல் ; போர் கடம்பல்-- குமிழமரம் . 
செய்தல் ; ஓர் ஓசையான தன்மை நீங்கிப் பல கடம்பவனம் 

மதுரை . 
ஓசையாய் வருதல் . 

கடம்பன் - குமாரக்கடவுள் , 

முருகன் ; 
கடத்தி - கழப்புகிறவன் , கழப்புணி . 

பழங்குடி , முரடன் . 
கடத்து - தோணி . 

கடம்பி - கெட்டவள் ; வேட்டுவப்பெண் . 
கடத்து ( வி ) - செலுத்து ; விலக்கு ; 

தவணை கடம்பு - கடம்புப்பால் , கடும்பு , 

கன்றை 
சொல் ; நெடுக விடு ; நாட்போக்கு . 

ஈன்றதும் சுரக்கும் பால் ; கடப்பமரம் ; தீங்கு . 
கடத்துதல் - கடக்கச் செய்தல் ; செலுத்துதல் ; கடம்பை - குளவிவகை ; கடமா , 

ஒரு காட்டு 
காலம் போக்குதல் ; கழப்புதல் ; 

நாட் 

விலங்கு ; தென்னைநார் ; கடம்பூர் . 
போக்குதல் ; நெடுகவிடுத்தல் ; வேறிடம் 
கடமணை தேர் அல்லது 

வண்டியின் 
கொண்டுசெல்லல் . 

முன்னுறுப்பு . 
கடதாசி - காகிதம் ; கடிதம் ; விளையாடும் சீட்டு . கடமா - காட்டுப்பசு ; மதயானை . 
கடதீபம் - குடவிளக்கு . 

கடமாதம் - மாசி மாதம் . 


ஏற 


- 


கடமான் 


245 


கடவுணதி 


ஆடும் 


} - நிலக்கடலை . 


கடமான் காண்க : கடமா . 

கடலிற்குருவி - காண்க : கடற்குருவி .. 
கடமுடெனல் - வயிறிரை தல் ; ஒலிக்குறிப்பு . கடலிறைஞ்சி - கடற்கரை மரவகை . 
கடமுனி - அகத்தியர் . 

கடலிறைவன் - வருணன் . 
கடமை - கடப்பாடு ; ஒவ்வொருவருக்கும் உரிய கடலுடும்பு - கடல் மீன்வகை . 
பணி ; 

முறை ; கடன் ; தகுதி ; குடிகள் கடலுப்பு - கறியுப்பு . 
அரசர்க்குச் செய்யும் உரிமை ; காட்டுப்பசு ; கடலுராய்ஞ்சி - கடற்பறவைவகை . 
ஒருவகை மான் ; பெண்ணாடு ; குடியிறை . கடலெடுத்தல் - கடல் ஏற்றம் , கடல் நீர் மிகுகை . 
கடமைக்கால் - அரசினரால் ஏற்படுத்தப்பெற்ற கடலெல்லை உலகம் . 
மரக்கால் . 

கடலெலி 

ஒரு மீன்வகை . 
கடயம் - அத்தகடகம் ; இந்திராணி 

கடலெள் - ஒருவகை எள்ளு . 
கூத்து . 

கடலை - ஒருவகைப் பயறு , ஒரு தவசம் , 
கடரி - மரமஞ்சள் ; குச்சிமஞ்சள் , அரிசனம் . நவதானியத்துள் ஒன்று ; சிறு மரவகை . 
கடல் - சமுத்திரம் ; 

ஒரு 

பேரெண் ; இராக கடலைக்காய் , 
சின்னத்துள் ஒன்று ; சதய நாள் ; மிகுதி . 

கடலைக்கொட்டை 
கடல்கட்டி - வலைஞன் ; நீர் தடுப்போன் ; கடல் கடலைப்பட்டாணி - பட்டாணிக் கடலை ; 
வாழ் 

உயிர்கள் ; தீங்கு செய்யாமல் புடைவைவகை . 
மந்திரத்தால் கட்டுவோன் . 

கடலைப்பணியாரம் - கடலை மாவாலான கார 
கடல்கலக்கி - பேய்முசுட்டைக்கொடி . 

மில்லாத பணியாரவகை ; பருப்புத் தேங்காய் 
கடல்கோத்தல் - கடல் பொங்கி எங்கும் என்னும் பணியாரம் . 
பெருகுதல் . 

கடலைமணி - கடலை வித்துப்போலும் பொன் 
கடல்நாய் - விலங்குவகை . 

மணிகளாலான கழுத்தணிவகை . 
கடல்படுபொருள்- கடலில் உண்டாகும் கடலோசை - கடல் முழக்கம் ; வெற்றோசை , 
பொருள்கள் : உப்பு , பவளம் , முத்து , சங்கு , வீண் ஆரவாரம் . 
ஓர்க்கோலை முதலியன . 

கடலோடி - கடற்பயணி , கடற்பயணக்காரன் . 
கடல்முனை -- கடலுள் நீண்டு கூர்த்த முனை கடலோடுதல் - கடலிற் பயணம் செய்தல் .. 
போல் உள்ள நிலப்பகுதி . 

கடவது - செய்யவேண்டுவது . 
கடல்வண்டு - குடைவண்டு . 

கடவன் கடமைப்பட்டவன் ; தலைவன் ; கடன் 
கடல்வண்ணன் - திருமால் ; ஐயனார் . 

கொடுத்தவன் . 
கடல் வாய்க்கால் - உப்பங்கழி . 

கடவாத்தியம் - குடவாத்தியம் , இசைக்கருவி 
கடல்வாழைக்காய் - மீன் . 

யாகப் பயன்படுத்தும் மட்குடம் . 
கடல்விராஞ்சி - செடிவகை . 

கடவான் - துளை ; செய்வரப்பில் கழிவு நீர் 
கடல்விளையமுதம் - கடல்படு பொருள் செல்லு தற்கு வெட்டப்பட்ட நீர்மடை . 
உப்பு . 

கடவு - தணக்குமரம் ; வழி ; எருமைக்கடா ; 
கடல்விறால் - பெரிய கடல் மீன்வகை . 

ஆட்டுக்கடா ; பக்கம் . 
கடலகம் - ஊர்க்குருவி ; ஆமணக்கு ; பூமி ; கடற் கடவு ( வி ) - செலுத்து ; முடுக்கு ; கேள் . 

கரை இல்லம் . 
கடலஞ்சிகம் - தருப்பை . 

கடவுட்கணிகை - தேவருலகத்து ஆடல்மகள் . 

கடவுட்சடை - வரிக்கூத்துவகை . 
கடலட்டை அட்டைவகை . 
கடலடக்கி - கடல்கலக்கி ; பேய்முசுட்டை . 

கடவுட்டீ ஊழித் தீ . 
கடலடம்பு - ஒருவகை அடப்பங்கொடி . 

கடவுட்பணி - ஆதிசேடன் ; கடவுள் ஊழியம் , 

தேவர் தொண்டு . 
கடலடி - இலவங்கம் . 
கடலடைத்தான் - அபின் ; கஞ்சா . 

கடவுட்பள்ளி - பௌத்தர் 

பௌத்தர் திருக்கோயில் , 
கடலமிர்து - காண்க : கடல்விளையமுதம் . 

பெளத்த சைத்தியம் . 
கடலர் - நெய்தல் நில மக்கள் . 

கடவுட்பொறையாட்டி - தேவராட்டி . 
கடலாடி - நாயுருவி ; ஓர் ஊர் . 

கடவுண்மங்கலம் - தெய்வத்தை நிலை நிறுத்து 
கடலாத்தி - பாதிரி , 

தல் , தெய்வப் பிரதிட்டை . 
கடலாமணக்கு - காட்டாமணக்கு . 

கடவுண்மண்டலம் - சூரியன் , கதிரவன் . 
கடலாமை - ஆமைவகை . 

கடவுண்மை - கடவுள் தன்மை , தெய்வத் 
கடலி , 

தன்மை . 
பூமருது . 

கடவுணதி - கங்கையாறு . 


. 


கடலப்பூ } 


} -பூ 


246 


கடவுதல் 


கடனாய் 


கடவுதல் - செலுத்துதல் ; முடுக்குதல் ; வினாவு கடற்பிணா - நெய்தல் நிலப் பெண் . 
தல் , கேட்டல் ; தகுதியாதல் . 

கடற்பிறந்தாள் - பாற்கடலில் தோன்றிய 
கடவுநர் - செலுத்துவோர் . 

திருமகள் . 
கடவுள் - இறைவன் ; வானவன் ; முனிவன் ; குரு ; கடற்புறம் - ஆறுகள் கடலுடன் கூடும் முகத்தில் 
நன்மை ; மேன்மை ; தெய்வத்தன்மை . 

உள்ள மணல் அடைப்பு ; கடற்கரைப் பகுதி . 
கடவுள் எழுதுதல் - தெய்வ வடிவைச் சமைத்தல் . கடற்பூ - செம்மருது . 
கடவுள்தாரம் - தேவதாரு மரம் . 

கடற்பெருக்கு - கடலில் நீரேற்றம் . 
கடவுள் வாழ்த்து - தெய்வ வணக்கம் ; மும்மூர்த்தி கடற்றாமரை - பெருந்தாமரை . 
களுள் ஒருவரை உயர்த்திச் சொல்லும் புறத் கடற்றாழை - கொந்தாழை ; வாட்டாழை . 
துறை . 

கடற்றுறை - துறைமுகம் . 
கடவுள்வேள்வி - தேவயாகம் , தேவர்பொருட்டு கடற்றெங்கு - தென்னைவகை . 
ஓமத்தீயில் செய்யும் வேள்வி . 

கடற்றெய்வம் - வருணன் . 
கடவுள் ( ளா ) ர் - தேவர் , தேவகணத்தார் . 

கடறு - காடு ; அருவழி ; பாலைநிலம் ; மலைச் 
கடவை - கடக்கை ; வழி ; வாயில் ; ஏணி ; கடப்பு சாரல் ; வாளுறை . 
மரம் ; தணக்குமரம் ; குற்றம் . 

கடன் - முறைமை ; இருணம் ; இரவற்பொருள் ; 
கடவைப்படுதல் - நீங்குதல் ; காணாமற்போதல் . இயல்பு ; வைதிகக் கிரியை ; விருந்தோம்பல் ; 
கடற்கரை - கடலருகு , கடல் ஓரம் , 

கடலின் மரக்கால் ; குடியிறை ; மானம் ; இறுதிக்கடன் ; 

பின்னர்த் 
எல்லை . 

தருவதாக 

வாங்கிய பொருள் ; 
கடற்காக்கை - கடற்காகம் என்னும் பறவை ; 

கடப்பாடு . 
கடலிறஞ்சி மரம் . 

கடன்கட்டாய்ப்பேசுதல் - கடுமையாய்ப் பேசுதல் . 
கடற்காளான் -- கடலின் ஒருவகைப் பாசி . 

கடன்கழித்தல் - கடமையைச் செய்தல் ; பிதிர் 
கடற்காற்று - கடலினின்று நிலத்தை நோக்கி 

கருமஞ் செய்தல் ; நித்திய கருமஞ் செய்தல் ; 
வீசும் காற்று . 

கடனைத் தீர்த்தல் ; கரிசனமற்ற வேலை 

செய்தல் ; மனமின்றிச் செய்தல் . 
கடற்கிடந்தோன் - கடலில் பள்ளிகொண்டிருக்கும் 

கடன்காரன் கடன்பட்டவன் ; கடன் 
திருமால் . 

கொடுத்தவன் ; அகால மரணம் அடைந்தவன் . 
கடற்குதிரை - ஒரு மீன்வகை . 

கடன்காரி - கடன்பட்டவள் ; கடன் கொடுத் 
கடற்குருவி - காண்க : கல்லுப்பு . 

தவள் ; அகால மரணம் அடைந்தவள் . 
கடற்கொஞ்சி - ஒரு மரவகை , சீமைக்கொஞ்சி . 

கடன்கேட்டல் - கடன் கொடுக்கும்படி கேட்டல் ; 
கடற்கொடி - தும்பை . 

கொடுத்த கடனைக் கேட்டல் . 
கடற்கொழுப்பை - எழுத்தாணிப்பூண்டு . 

கடன்கோடல் - பணத்தைக் கடனாகக் 
கடற்கொள்ளை - கப்பற்கொள்ளை . 

கொள்ளுகை , வழக்குப் பதினெட்டனுள் 
கடற்கொள்ளைக்காரன் - கப்பற் கொள்ளைக் 
காரன் . 

ஒன்று . 

கடன்சீட்டு - கடன்பத்திரம் . 
கடற்கோ - வருணன் , கடலரசன் , கடல்தெய்வம் , 

கடன்படுதல் - கடன் வாங்குதல் ; கடனுக் 
கடற்கோடு - கடற்கரை . 

குள்ளாதல் . 
கடற்சார்பு - நெய்தல் நிலம் . 
கடற்சில் - கடல்மரக்கொட்டை , 

கடன்பத்திரம் - கடன்சீட்டு . 

கடன்பற்று - கடனாகப் பெற்ற பொருள் . 
கடற்செலவு - கடற்பயணம் . 

கடன்பற்றுதல் - கொடுத்த கடனை வாங்கிக் 
கடற்சேர்ப்பன் - நெய்தல் நிலத் தலைவன் . 

கொள்ளுதல் . 
கடற்பக்கி - காண்க : கடற்பட்சி . 

கடன்மரம் - மரக்கலம் , கப்பல் . 
கடற்பச்சை - காண்க : கடற்பாலை . 

கடன்மல்லை - மாமல்லபுரம் . 
கடற்பஞ்சு - கடற்காளான் . 

கடன் முரசோன் - காமன் , மன்மதன் . 
கடற்பட்சி - கிளிஞ்சில் . 

கடன்முள்ளி - கத்தரிவகை . 
கடற்படை - கப்பற்படை . 
கடற்பன்றி - ஒரு கடல்விலங்கு , பெருமீன்வகை . 

கடன்முறி -காண்க : கடன்சீட்டு . 
கடன் முறை 

முறை - பெரியோர் 
கடற்பாசி - ஒருவகைக் காளான் , கடற்பூடு . 

வழிபாடு , பெரி 

யோர்க்குச் செய்யும் மரியாதை . 
கடற்பாம்பு - கடலில் வாழும் நச்சுப் பாம்புவகை . கடன்மை - தன்மை ; முறைமை . 
கடற்பாய்ச்சி - கடலில் கப்பற் செலுத்துவோன் . கடனம் - தாழ்வாரம் ; முயற்சி ; ஊக்கம் . 
கடற்பாலை - சோழி . 

கடனாய் - கடலில் வாழும் நீர்நாய் . 


கடனாளி 


247 


கடிதம் 


யானை . 


கடனாளி - கடன்பட்டவன் ; கடமையுடையவன் . கடி - காவல் ; விரைவு ; கூர்மை ; மணம் ; கால 
கடனிறவண்ணன் - திருமால் ; ஐயனார் . 

நுட்பம் ; கலியாணம் ; விளக்கம் ; அச்சம் ; 
கடனிறுத்தல் - கடனைக் கொடுத்தல் ; கடமை 

பேய் ; ஐயம் ; நீக்கம் ; வியப்பு ; புதுமை ; 
யைச் செய்தல் . 

மிகுதி ; இன்பம் ; கரிப்பு ; கடுமை ; இடுப்பு ; 
கடனுரை - ஒருவகைக் கடல் மீன் ஓடு ; ஒருவகைப் குறுந்தடி . 
பணியாரம் ; ஒரு மருந்துச் சரக்கு . 

கடி ( வி ) - கடி ; விலக்கு . 
கடா - ஆட்டின் ஆண் ; ஆட்டின் 

பொது ; 

கடிக்கை - கருக்குவாய்ச்சிமரம் . 
எருமைக்கடா ; சருக்கரை காய்ச்சும் பாண்டம் ; 

கடிகண்டு - பூனைக்காலிச் செடி . 
வினா , கேள்வி . 

கடிகம் - கைமுட்டி . 
கடாக்களிறு - மதயானை . 

கடிகாசூத்திரம் -- நாழிகை வட்டில் ; அரைஞாண் . 

கடிகாரம் - நாழிகை வட்டில் , நேரங்காட்டுங் 
கடாக்கன்று - ஆண் எருமைக்கன்று . 

கருவி , மணிப்பொறி . 
கடாக்குட்டி - ஆண்குட்டி . 
கடாகம் - அண்டகோளகை ; கடாரம் , பெருங் 

கடிகுரங்கு - குரங்கு வடிவினதாகச் செய்யப் 
கொப்பரை ; கிணறு . 

பட்டுள்ளதும் சேர்ந்தாரைக் கடிப்பதுமாகிய 

மதிற்பொறி . 
கடாகாசம் - குடத்தில் தோன்றும் ஆகாசம் , 

கடிகை - நாழிகை ; கதவிடு தாழ் ; துண்டம் : 
குடத்தினுள் காற்று . 

அரையாப்பு ; கரகம் ; உண்கலம் ; குத்துக் 
கடாகு பறவை . 

கோல் ; தோள்வளை ; ஊர்ச்சபை ; மங்கலப் 
கடாச்சங்காத்தம் - மடத்தனம் ; மதியாத்தன்மை . 

பாடகன் ; முகூர்த்தம் பார்ப்பவன் ; கேடகம் ; 
கடாசலம் 

திரைச்சீலை ; கட்டுவடம் ; சோளங்கிபுரம் ; 
கடாசுதல் - ஆணி ஆப்பு முதலியன அடித்தல் ; சமயம் . 
எறிதல் . 

கடிகைமாக்கள் - நாழிகை அறிவிப்போர் ; 
கடாஞ்செய்தல் - மதஞ்சொரிதல் . 

நாழிகைக் கவி சொல்வோர் ; மங்கலப் பாடகர் . 
கடாட்சம் 

கடைக்கண் ; கடைக்கண் பார்வை , கடிகையார் - அரசனுக்குச் சென்ற நாழிகையைச் 
அருள் . 

சொல்வோர் ; பறை மூலம் அரசன் ஆணையை 
கடாட்ச வீட்சணம் கடைக்கண் பார்வை . 

அறிவிப்போர் . 
கடாட்சித்தல் - அருளுடன் நோக்குதல் , கிருபை கடிகைவெண்பா - நாழிகை 

வெண்பா , 
செய்தல் . 

ரிடத்தும் அரசரிடத்தும் நிகழுஞ் செயல் 
கடாத்தன்மை - கீழ்ப்படியாமை ; திருத்தமின்மை ; கடிகையளவிலே தோன்றி நடப்பதாக முப்பத் 
சுறுசுறுப்பின்மை . 

திரண்டு வெண்பாவாற் சொல்லப்படுவது . 
கடாதல் - கடாவு தல் , வினாவுதல் . 

கடிகொள்ளுதல் - விளக்குதல் ; காவல் புரிதல் . 
கடாம் 

யானை மதம் தோன்றும் துளை ; யானை கடிகோல் - நாயின் கழுத்திலே கட்டும் தடி ; 
மதநீர் ; பத்துப்பாட்டுள் ஒன்றாகிய மலைபடு பறவையோட்டுங் கழி . 
கடாம் . 

கடிச்சை - கடிச்சைமீன் ; ஒருவகைப் 

பூண்டு ; 
கடாய் கடா ; வாணலி , பொரிக்கும் சட்டி , 

ஒரு மரவகை . 
கொப்பரை . 

கடிசரி - கூத்து நிலைகளுள் ஒன்று . 
கடாரம் - காழகம் , பர்மா நாடு ; பெருநாரத்தை ; கடிசு - கடுமை ; நிமிர்வு . 
கொப்பரை . 

கடிசூத்திரம் - காண்க : அரைஞாண் . 
கடாரி ஈனாத இளம் பசு . 

கடிசை - பாய்மரந்தாங்கி . 
கடாரை - கடார நாரத்தை 

கடிஞை - பிச்சைப் பாத்திரம் , இரப்போர் கலம் ; 
கடாவல் - வினாவல் ; செலுத்தல் ; ஆணி 

மட்கலம் . 
முதலியன அடித்தல் ; குட்டுதல் ; கேட்டல் . 

கடித்தகம் - கேடகம் . 
கடாவிடுதல் - , 

- பிணையடித்தல் , நெற்போர் கடித்தல் - பல்லாற் கடித்தல் ; வடுப்படுத்துதல் , 
முதலியவற்றைக் கடாக்கொண்டு மிதிப் தழும்புபடுத்தல் ; துண்டித்தல் ; 
பித்தல் . 

முதலியன இறுக்கிப் பிடித்தல் ; 
கடாவுதல் - செலுத்துதல் ; ஆணி முதலியன பற்றுதல் . 
அறைதல் ; குட்டுதல் ; வினாவுதல் ; தூண்டுதல் ; கடிதடம் - அரை ; நிதம்பம் , பெண்குறி . 
விடுதல் . 

கடிதம் - பசை பூசிய துணி ; காகிதம் , ஏடு ; ஓலை , 
கடாவுவட்டி - வட்டிக்கு வட்டி . 

திருமுகம் ; பிசின் . 


தேவ 


கயிறு 
விடாது 


கடிதல் 


248 


கடுங்காய் 


கடிப்பான் } 


மிக்க 


கடிதல் - ஓட்டுதல் , நீக்குதல் ; அழித்தல் ; கடுக்கன் - ஆடவர் காதணி ; ஒட்டுப்புல் . 
கண்டித்தல் ; கோபித்தல் ; விரைதல் ; கடுக்காய் - கடுமரத்தின் 

காய் , 

திரிபலையுள் 
கொல்லுதல் ; வெட்டுதல் ; அடக்குதல் . 

ஒன்று ; ஒரு மருந்துச் சரக்கு . 
கடிது - கடுமையானது ; விரைவாய் ; மிக . 

கடுக்காய் கொடுத்தல் - ஏமாற்றுதல் . 
கடிந்தமன் - குயவன் . 

கடுக்கிரந்தி - இஞ்சி . 
கடிந்தோன் - முனிவன் . 

கடுக்குதல் - முலாம் பூசுதல் ; சினக்குறி 
கடிநகர் - காவல் உள்ள நகரம் ; மணமனை . 

காட்டுதல் ; சுளித்தல் ; மேலே ஒதுக்குதல் . 
கடிப்பகை - வேம்பு ; கடுகு ; வெண்கடுகு ; வெண் கடுக்கும் - ஒக்கும் , ஓர் உவமவுருபு . 
சிறுகடுகு . 

கடுக்கெனல் - கடுமைக் குறிப்பு . 
கடிப்பம் - காதணி ; அணிகலச் செப்பு ; கெண்டி . கடுக்கை - கொன்றைமரம் ; சரக்கொன்றை ; 
ஊறுகாய் ; கறி . 

மருதமரம் . 

கடுக - கடிதில் ; விரைய ; விரைவில் . 
கடிப்பிணை காதணிவகை . 

கடுகடுத்தல் - உறைத்தல் ; சினக்குறிப்புக் 
கடிப்பிரதேசம் - இடுப்பு . 

காட்டுதல் ; வெடுவெடுத்தல் ; விறுவிறுப்போடு 
கடிப்பு - குறுந்தடி ; துருத்தியின் கைப்பிடி ; வலித்தல் . 

காதணி ; ஆமை ; குமிழ் ; கடிபட்ட தழும்பு . கடுகடுப்பு - வெறுப்பு ; சினக்குறிப்பு : 
கடிப்பேறு - முரசினை அடிகோலால் அடிக்கை . உறைப்பு ; குத்துவலி . 
கடிப்பை - வெண்சிறுகடுகு . 

கடுகம் - கார்ப்பு ; கடுகுரோகிணி ; சுக்கு , மிளகு , 
கடிபடி - சண்டை ; கடுமையான ஆணை . 

திப்பிலி என்னும் திரிகடுகங்களுள் ஒன்று ; 
கடிமரம் - காவல் மரம் ; பகைவர் 

அணுகா திரிகடுகம் என்னும் நூல் ; மோதிரம் ; குடம் . 
வண்ணம் வளர்த்துக் காக்கப்படும் காவல் மரம் . கடுகலாத்தி - கண்ணூறு நீங்கக் கடுகினாற் 
கடிமனை - திருமண வீடு ; காவலிடம் . 

சுற்றும் ஆலத்தி . 
கடிமாடம் -- காவலமைந்த கன்னிமாடம் . 

கடுகி - சுண்டைச்செடி . 
கடிமுரசம் - அரசாங்கத்திற்குரிய முரசம் .. 

கடுகு - கடுகுபூண்டு ; குன்றிக்கொடி ; எண்ணெய்க் 
கடிமூலம் - முள்ளங்கிச் செடி . 

கசடு . 
கடியடு - சிற்றரத்தை . 

கடுகுடுத்தல் - தெளிவின்றிப் பேசுதல் ; 

சின 
கடியல் - தோணியின் குறுக்குமரம் ; மரக்கலங் மாய்ப் பேசுதல் . 
களின் குறுக்குமரம் . 

கடுகுடுத்தான் - துடிப்புள்ளவன் . 
கடியறை மணவறை . 

கடுகுதல் - விரைதல் ; மிகுதல் ; அணுகுதல் ; 
கடியன் - கடுமையுள்ளவன் , 

கடின 

குறைதல் . 
முடையவன் . 

கடுகுதிரளுதல் - காய்ச்சும்போது எண்ணெய்க் 
கடியாரம் - காண்க : கடிகாரம் , 

கடுகு கூடுதல் . 
கடியிரத்தம் - மூக்கிரட்டைப் பூண்டு . 

கடுகுபதம் - மருந்தெண்ணெய்ப் பதங்களுள் 
கடியிருக்கை - திருமண மண்டபம் . 

ஒன்று . 
கடிரோமம் - கோரைக்கிழங்கு . 

கடுகுமணி - வெண்கடுகு ; கழுத்தில் அணியும் 
கடிலா - காண்க : கடியிரத்தம் .. 

சிறுமணி . 
கடிவட்டு - வட்டுடை . 

கடுகுரோகிணி - ஒரு மருந்துச் சரக்கு . 
கடிவாய் - பல் பட்ட இடம் , கடித்த இடம் . 

கடுகெண்ணெய் - கடுகு நெய் , கடுகின் தைலம் . 

கடுகென - விரைவாக . 
கடிவாள் , ) குதிரையின் வாய்வடம் , குதிரை 
கடிவாளம் 

யின் வாயில் மாட்டும் இரும்புக் கடுகோரை - கடுகும் நெய்யும் கலந்து சமைத்த 
கருவி . 

சித்திரான்னம் . 

கடுங்கண் - தறுகண்மை , அஞ்சாமை . 
கடிவை 

யானை . 
கடினம் - வன்மை , மென்மையின்மை ; கொடுமை ; 

கடுங்கணாளன் - வன்கணாளன் , கொடியோன் . 

கடுங்கதிர் - சூரியன் . 
அருமை . 

கடுங்கருத்து - கூரிய கருத்து ; நேரே பொருளைத் 
கடினை - உரப்பாய் 

விழியகத்தேயுள்ள 
வெளிச்சவ்வு . 

தாராத கருத்து . 

கடுங்கவி - ஆசுகவி வல்லான் . 
கடு - கடுக்காய்மரம் ; கசப்பு ; நஞ்சு ; முள் ; 

கடுங்காந்தி - வைப்புப் பாடாணத்துள் ஒன்று . 
கார்ப்பு ; துவர்ப்பு ; முதலை ; பாம்பு . 

கடுங்காய் - சாதிக்காய் ; பழுக்கும் பருவம் சிறிதும் 
கடுக்கம் - விரைவு . 

பெறாத காய் . 


- 


249 


கடுங்காய்ச்சல் 


கடுரவம் 


கடுங்காய்ச்சல் - மிகுந்த சுரம் ; அதிகமாக கடுந்தோய்ச்சல் - ஆயுதங்களை நன்றாகத் தீயில் 
உலர்கை . 

காயவைத்துச் செம்மையாக்கல் . 
கடுங்காய் நுங்கு - முதிர்ந்த நுங்கு . 

கடுநகை - பெருஞ்சிரிப்பு ; எள்ளல் பற்றிய 
கடுங்காரநீர் - முட்டை . 

பெருநகை , ஏளனச் சிரிப்பு . 
கடுங்காரம் - ஒருவகை எரிமருந்து ; 

ஒருவகை 

கடுநட்பு - மிக்க நட்பு . 
உப்பு ; சாதிபத்திரி ; மிக்க உறைப்பு . 

கடுநடை - வேகமான 

நடை ; தொல்லையை 
கடுங்கால் - பெருங்காற்று , புயல் . 

உண்டாக்கும் நடை ; கடினமான எழுத்து 
கடுங்காலம் - கொடிய காலம் ; பஞ்ச காலம் ; நடை . 
வெப்பமான காலம் . 

கடுநிம்பம் - நிலவேம்பு . 
கடுங்காவல் மிகுந்த காவல் , வன்சிறை . 

கடுப்ப - ஒப்ப , ஓர் உவமவுருபு . 
கடுங்குடி - மிதமிஞ்சின குடி . 

கடுப்படக்கி - எருமுட்டைப் பீநாறி , வெதுப் 
கடுங்கூர்மை - மிக்க கூர்மை , 

படக்கி , 

அறக்கூர்மை ; 
பலவகை உப்பு . 

கடுப்பு - நோவு ; சினம் ; விரைவு ; ஒப்பு ; செருக்கு , 

அகங்காரம் ; முகம்சுளிக்கை ; கருவூமத்தை ; 
கடுங்கை - கடுமை ; வருந்துகின்ற கை . 

கடுக்காய் வேர் . 
கடுங்கோடை - முதுவேனில் . 
கடுங்கோபம் - மிகுசினம் . 

கடுப்புக்கழிச்சல் - சீதபேதி . 
கடுசரம் - கடுகுரோகிணி . 

கடுப்புமரம் - எண்ணெய் ஊற்றும் இடுக்குமரம் ; 
கடுசாரம் - காசிச்சாரம் , ஒருவகை உப்பு . 

எள் முதலியன ஆட்டும் ஆலை . 

கடுப்பை - வெண்கடுகு . 
கடுசித்தாழை - அன்னாசி . 
கடுஞ்சாரி - நவச்சாரம் . 

கடுபத்திரம் - சுக்கு . 
கடுஞ்சிநேகம் - மிகுந்த நட்பு . 

கடுபலம் - இஞ்சிப் பூண்டு ; கருணைக்கிழங்கு ; 
கடுஞ்சினப்பூமி - உவர்மண் . 

காறாக்கருணை . 

கடும்பகல் - உச்சிவேளை . 
கடுஞ்சுண்ணத்தி - சீனக்காரம் . 
கடுஞ்சூல் - முதற்கருப்பம் . 

கடும்பச்சை - நாகப்பச்சைக்கல் . 

கடும்பசி - மிகுந்த பசி . 
கடுஞ்செட்டு - மிக்க சிக்கனம் ; அ நியாய 
வணிகம் . 

கடும்பத்தியம் - உப்பு , புளி முதலியன சேர்க்காமல் 

உண்ணும் பத்தியம் . 
கடுஞ்சொல் - இன்னாச் சொல் , கடுமையான 
சொல் ; இழிசொல் . 

கடும்பலம் - இஞ்சிக்கிழங்கு ; கருணைக்கிழங்கு . 

கடும்பு - சுற்றம் ; சும்மாடு ; சீம்பால் ; கூட்டம் . 
கடுடம் - மருக்காரைச்செடி . 

கடும்புப்பால் - சீம்பால் , காய்ச்சித் திரட்டிய 
கடுத்தம் - அழுத்தம் ;. சோனகருடைய சீதன 

சீம்பால் . 
உடன்படிக்கை ; உலோபம் ; தோல் முதலிய 

கடும்பை - காண்க : கடுப்பை . 
வற்றால் சேர்த்த புத்தகம் ; கடிதம் ; கடுமை . 

கடுமரம் - எட்டிமரம் ; கடுக்காய்மரம் . 
கடுத்தல் - கடுத்தவாயெறும்பு ; ஒரு மீன்வகை . 

கடுமழை - கனத்த மழை , பெருமழை . 
கடுத்தலூசி - கல்லைத் துளைக்கும் ஓர் இருப்புக் 

கடுமா , 
கருவி . 
கடுத்தலை வாள் . 

கடுமீன் - சுறா . 
கடுத்தவாயெறும்பு கடுத்தானெறும்பு , 

கடுமுடுக்கு - வேகமாய் நடக்கை ; முடுக்கான 
கட்டெறும்பு . 

அதிகாரம் . 
கடுத்திறவாலி - இறக்கை முளைத்த எறும்பு கடுமுடெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

கடுமுள் - ஆயுதப் பொது ; பேராயுதம் ; கண்டங் 
கடுத்துவாய் - காண்க : கடுத்தவாயெறும்பு. 

கத்தரி ; நச்சுமுள் . 
கடுத்தேறு - குளவி . 

கடுமை - கொடுமை ; கண்டிப்பு ; 

கடினம் ; 
கடுதாசி - கடதாசி , காகிதம் ; நிருபம் , சீட்டு ; வன்மை ; மிகுதி ; விரைவு ; வெம்மை ; மூர்க்கம் ; 
விளையாடும் சீட்டு . 

சினம் . 
கடுந்தழற்பூமி - காண்க : கடுஞ்சினப் பூமி , கடுமொடெனல் 

கடுமொடெனல் - காண்க : கடுமுடெனல் . 
உழமண் . 

கடுமொழி - கடுமையான சொல் , வன்சொல் . 
கடுந்தி - நாயுருவி . 

கடுரம் - மோர் . 
கடுந்திலாலவணம் - அமரியுப்பு , எள்ளுப்பு . கடுரவம் - தவளை . 

32 


கடுமான் } - சிங்கம் ; புலி . 


வகை . 


கடுவங்கம் 


250 


கடைச்சற்காரன் 


உ 


படை 


நாய் ; 


கடுவங்கம் - இஞ்சி 

கடைக்கனல் வழித் தீ . 
கடுவட்டி - அதிக வட்டி .. 

கடைக்காணுதல் - மேற்பார்த்தல் . 
கடுவரல் - விரைந்து வருதல் . 

கடைக்காப்பு - பதிகத்தி னிறுதிப் பாட்டு , இறுதி 
கடுவரை - செந்தூக்கான மலை . 

யான முத்திரைப் பாட்டு . 
கடுவல் - வன்னிலம் ; கடுங்காற்று . 

கடைக்கால் - அடிப்படை ; இறுதிக் காலம் ; 
கடுவழி - கடத்தற்கு அரிய வழி . 

ஊழிக்காற்று ; பின்வருங் காலம் ; தாழ்ந்த 
கடுவளி - சூறாவளி, பெருங்காற்று . 

இடம் . 
கடுவன் - ஆண்குரங்கு ; ஆண்பூனை ; 

கடைக்குட்டி கடைசிப் பிள்ளை . 
நோய் ; மாவிலங்கைமரம் . 

கடைக்குறை - சொல்லின் இறுதி குறைந்து வரும் 
கடுவன்பன்றி - ஆண்பன்றி . 

செய்யுள் விகாரம் . 
கடுவன்பூனை - ஆண்பூனை . 

கடைக்குளம் - உத்தராட நாள் . 
கடுவன் முசல் - ஆண்முயல் . 

கடைக்கூட்டன் - செயலாளன் , காரிய நிருவாகி , 
கடுவாய் - கழுதைப்புலி ; 

காவிரியின் 

கடைக்கூட்டு - இறக்குந் தறுவாய் ; மேலாண்மை 
கிளையாறுகளுள் ஒன்று ; முரசம் , கடுவாய்ப் செய்தல் , காரிய நிருவாகம் . 
பறை . 

கடைக்கூட்டுத் தானத்தார் - கோயில் அதிகாரிகள் . 
கடுவாய்ப்பறை - ஒருவகைப் போர்ப்பறை . கடைக் கூட்டுதல் - செய்து முடித்தல் ; 

ஒருப் 
கடுவாயன் - கழுதை ; பாம்பு ; பேச்சால் எரிந்து படுத்துதல் ; சம்பாதித்தல் ; இறுதியடை 
விழுவோன் . 

வித்தல் ; நடைமுறையிற் 

கொணர்ந்து 
கடுவான்கரப்பன் - ஒருவகைக் கரப்பான் நோய் , சேர்த்தல் . 
குழந்தைகளின் முழந்தாளுக்கும் கால்பரட்டுக் கடைக்கூடுதல் - கைகூடு தல் ; சம்மதித்தல் . 
கும் இடையில் வரும் ஒருவகைச் சிரங்கு . கடைக்கூழை - அளவடியுள் முதற்சீர் ஒழிந்த 
கடுவிதித்தம் - கடுகுரோகிணிப் பூண்டு . 

மூன்று சீர்க்கண்ணும் வரும் தொடைவகை ; 
கடுவிலை - அதிக விலை . 

பின்னணியாகச் செல்லும் படைவகுப்பு . 
கடுவினை - தீவினை ; கொடிய துன்பம் . 

கடைக்கொம்பு - ஏரியின் கோடியிலுள்ள கரை ; 
கடுவு - வேளை . 

விலங்கின் அடிக்கொம்பு . 
கடுவுப்பு - மாமிசபேதி ; வளையலுப்பு , 

கடைக்கொள்ளி - குறைக்கொள்ளி , நுனியில் 
கடுவெளி - வெறுவெளி, நிழலற்ற வெளியிடம் ; எரியும் கொள்ளிக்கட்டை . 
வானம் . 

கடைக்கொள்ளுதல் - உறுதியாகக் கொள்ளுதல் ; 
கடுவை - ஒருவகைப் பறை . 

பின்செல்லுதல் ; சேர்த்தல் ; முடிவு பெறுதல் . 
கடூரம் - கொடுமை ; கடினம் . 

கடைக்கோடி - அறக்கடைசி , இறுதி எல்லை . 
கடூழியச்சிறை - கடுங்காவல் . 

கடைகட்டுதல் - காரியத்தை நிறுத்திவிடுதல் ; 
கடேரியம் - மரமஞ்சள் ; கடம் . 

கடையை மூடுதல் . 
முடிவு ; இடம் ; எல்லை ; அங்காடி ; 

கடைகண்ணி 
கீழ்மை ; தாழ்ந்தோன் ; வாயில் ; புறவாயில் ; | கடைகழிமகளிர் - பொதுமகளிர் . 
பக்கம் ; பணிப்பூட்டு ; காம்பு ; ஒரு வினையெச்ச கடைகாப்பாளன் - வாயிற்காவலன் . 
விகுதி ; ஏழனுருபு ; பின் ; கீழ் ; சோர்வு ; வழி ; கடைகால் - பால் கறக்கும் மூங்கிற் குழல் ; 
பெண்குறி . 

கொக்கியின் ஓர் உறுப்பு ; அடிப்படை . 
கடை ( வி ) - குடை ; சிலுப்பு ; தயிர்கடை ; 

கடைகாவலன் காண்க : கடைகாப்பாளன் . 
பருப்பு முதலியன கடை ; மரம் முதலியன கடை கூடுதல் - கைகூடு தல் . 
கடை ; தீக்கடை . 

கடை கெடுதல் - மிக இழிவடைதல் . 
கடைக்கண் - கண்ணின் கடை ; கண்ணின் ஓரப் கடைகேடு - மிக்க இழிவு . 
பார்வை , அருள் . 

கடைகொள்ளுதல் - முடிவு பெறுதல் . 
கடைக்கண் பார்வை - குறிப்போடு சாய்த்து 

கடைகோல் - தீக்கடைகோல் . 
நோக்குகை ; அருள் நோக்கம் . 

கடைச்சரக்கு - பலசரக்கு ; கடையில் விற்கப்படும் 
கடைக்கணித்தல் - அருளுதல் ; கடைக்கண்ணாற் மருந்துச் சரக்கு . 
பார்த்தல் . 

கடைச்சரி - முன்கைவளை . 
கடைக்கணோக்கம் காண்க : கடைக்கண் கடைச்சல் - கடைதல் ; மரம் முதலியவற்றைக் 
பார்வை . 

கடைதல் ; கடையப்பட்ட பொருள் . 
கடைக்கருவி - உடுக்கை . 

கடைச்சற்காரன் - கடைசல்வேலை செய்வோன் . 


கடை 


- 


- 


கடை . 


- 


கடைச்சன் 


251 


கடையடைக்காய் 


பயில் } 


கடைச்சன் 

கடைசிப் பிள்ளை ; இளைய மகன் . கடைநிலையெழுத்து - இறுதியில் உள்ள எழுத்து , 
கடைச்சி - மருதநிலத்துப் பெண் ; இளைய சொல்லின் ஈற்றெழுத்து . 

பெண் ; கடைசியாகப் பிறந்த பெண் ; நெட்டி . | கடைப்படி - ஓர் அளவை . 
கடைச்சித்தாழை - பறங்கித்தாழை , அன்னாசி . கடைப்படுதல் - இழிவாதல் ; 

முடிதல் , 

நிறை 
கடைச்சீர் - வஞ்சிச்சீர் . 

வேறுதல் . 
கடைசல் - காண்க : கடைச்சல் ; மெருகிடுகை . கடைப்படுதானம் - கைம்மாறு கருதிக் கொடுக்கப் 
கடைசல்பிடித்தல் - மரம் முதலியவற்றைக் கடை பெறுவது ; அச்சம் , புகழ் முதலியவற்றின் ஏது 
யும்வேலை செய்தல் . 

வாகத் தரப்படுவது . 
கடைசார் - காரியம் ; புறக்கடை . 

கடைப்பந்தி - கடைசி வரிசை ; 

இறுதியில் 
கடைசாரம் - காரிய முடிவு . 

உண்ணும் விருந்தின் கூட்டம் . 
கடைசாரி - கடைகெட்டவள் , கற்பழிந்தவள் . கடைப்பாடு - தீர்மானம் , முடிவு ; இழிவு . 
கடைசால் கடைசாரம் , செயல் 

முடிவு ; 

கடைப்பான்மை - இழிந்த தன்மை . 
கப்பலின் பின்பக்கம் ; கடைசி உழவு . 

கடைப்பிடி - உறுதி ; 

தெளிவு , 

தேற்றம் ; 
கடைசாலொதுக்குதல் கைவேலையை 

மறவாமை ; சித்தாந்தம் ; கொள்கை ; 
முடித்தல் . 

அபிமானம் . 
கடைசி - முடிவு ; கடைசிப் பெண் ; மருதநிலப் கடைப்பிடித்தல் - உறுதியாகப் பற்றுதல் ; தெளி 
பெண் . 

வாய் அறிதல் ; விடாதொழுகுதல் ; மறவா 
கடைசோரி - அப்பக்கடை . 

திருத்தல் ; சேர்த்துவைத்தல் . 
கடைஞன் - மருத நிலத்தான் ; இழிகுணமுடை கடைப்புணர்வு - அணிகலனின் கடைப்பூட்டு . 
யவன் , குணக்கேடன் . 

கடைப்புத்தி - மூடத்தனம் ; பின்புத்தி . 
கடைத்தடம் - வாயில் . 

கடைப்பூ - நிலத்தின் கடைசிப் போகம் . 
கடைத்தரம் - கீழ்த்தரம் . 

கடைப்பூண் - அணிகலனின் பூட்டுவாய் .. 
கடைத்தலை , 

முதல்வாயில் , 

தலை 

கடைபோடுதல் - கடை வைத்தல் , வாணிகம் 
கடைத்தலைவாயில் வாயில் , மாளிகையின் 

செய்தல் ; வம்பளத்தல் . 
புறத்தலை வாயில் . 

கடைபோதல் - முற்றுப்பெறுதல் , நிறைவேறல் ; 
கடைத்தெரு - ஆவணவீதி , கடைவீதி . 

நிலைநிற்றல் . 
, 

கடைமடக்கு - அடிகளின் இறுதியில் வரும் மடக்கு . 
கடைதல் - மத்தாற் கடைதல் ; மரம் முதலியன 

கடைசி மதகு ; வாய்க்காலின் நீர் 

கடைசியாகப் பாயும் நிலம் . 
கடைதல் ; மசித்தல் ; கலக்குதல் ; மிகச் செய் 

வேல் முதலிய 
தல் ; அரித்தல் ; கடைவது போன்ற ஒலியுண் கடைமணி - ஆராய்ச்சிமணி ; 
டாதல் . 

வற்றின் பூண் ; கண்மணியின் கடைப்பக்கம் ; 

பரதவ மகளிர் 
கடைதலைப்பூட்டு , 

மகளிர் கையணிவகை ; தாலியுடன் 
கோள் . 

சேர்த்து அணியும் மணி . 
கடை திறப்பு - கதவு திறத்தல் ; பரணி என்னும் 

கடைமரம் - கடையும் தறி , கடைச்சற்பட்டை . 
சிற்றிலக்கியத்தில் வரும் முதல் உறுப்பு . 

கடைமீன் - இரேவதி நாள் . 
கடை துடிப்பு - செய்யுளின் 

ஈற்றடி சிறந்து 

கடைமுகம் - தலைவாயில் , வாயிலிடம் ; ஐப்பசித் 
நிற்றல் ; கடைக்கண் துடித்தல் . 

திங்கள் இறுதி நாள் . 

கடைமுரண் - அடிதோறும் இறுதிச்சீர் முரணாக 
கடைநன் 

கடைசல்வேலை செய்வோன் . 
கடைநாள் இறுதிநாள் ; இறக்கும் நாள் ; அழிவு 

வருவது . 
காலம் , ஊழிக்காலம் ; இரேவதி நாள் . 

கடைமுழுக்கு - ஐப்பசி மாதத்துக் கடைசி 
கடைநிலை - புறவாயில் ; முடிவு ; ஈற்றெழுத்து , 

நாளன்று காவிரியில் நீராடுகை . 
விகுதி ; சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று ; ஒரு 

கடைமுளை - நுகக்காற் குச்சி . 
புறத்துறை , சான்றோர் தம் வரவினைத் தலை 

கடைமுறை - கடைசி முறை ; முடிவு ; இழிநிலை . 
வனுக்கு உணர்த்துமாறு வாயிற்காவலற்குக் 

கீழ்மை . 
கூறுவது . 

கடைமோனை - அடிகளின் இறுதியிலே வரும் 
கடைநிலைத்தீப ( வ ) கம் - விளக்கணி வகைகளுள் 

மோனை . 
ஒன்று , இறுதியில் நிற்கும் சொல் முன்னர்ச் கடையகம் - முன்வாயில் . 
சென்று பொருளை விளக்குவது . 

கடையடைக்காய் 

ஒரு பழைய வரி . 


கடைத்தேறுதல் } - ஈடேறுதல் , உய்தல் . 


கடைமடை 


கடைமை 


- 


கடையந்தரம் 


252 


கண்காட்டுதல் 


கடையந்தரம் - கடைசி எல்லை . 

கடையொடுக்குதல் - வாணிகத்தைச் சுருக்குதல் ; 
கடையம் - கடைசிக் கூத்து , இந்திராணி ஆடிய வாணிகத்தை நிறுத்திவிடுதல் . 
கூத்து ; கடகம் . 

கடைவழி - இறந்தபின் உயிர் செல்லும் வழி . 
கடையர் - கீழானவர் , இழிந்தோர் ; மருதநிலத் 

கடைவள்ளல் - கேட்டபின் கொடுப்போன் ; பல் 
தவர் ; வாயிற்காப்போர் ; பள்ளருள் 

காலுங் கேட்க மறுத்துத் தருபவன் . 
வகுப்பார் . 

கடைவாசல் காண்க : கடைவாயில் . 
கடையல் - கடைதல் , கடையும் வேலை ; 

கடைவாய் 

வாயருகு ; வாயின் கடை ; புகுவழி . 
அலைத்தல் , 

கடைவாய்நக்கி காண்க : உலோபி . 
கடையழித்தல் - தேய்த்தல் ; மிகக் கெடுத்தல் . 

கடைவாயில் - தலைவாயில் , புறவாயில் . 
கடையழிதல் - வருந்துதல் ; வறுமையுறுதல் ; 

கடைவிரித்தல் - வாணிகச் சரக்குகளைப் பரப்பு 
தேய்தல் ; கேடுறுதல் . 

தல் ; பலர்முன் தன்னாற்றலைப் பேசுதல் . 
கடையளபெடை 

அடியின் இறுதிக்கண் 

கடைவீதி - கடைத்தெரு . 
அளபெடை வரத் தொடுப்பது . 

கடோரம் - கடினம் ; கொடுமை . 
கடையனல் - ஊழித் தீ . 

கடோரன் - கொடியவன் . 
கடையாகுஎதுகை - இனவெழுத்து எதுகையாக 

கண் - விழி ; கண்ணோட்டம் ; பீலிக்கண் ; கணு ; 
வருந் தொடை . 

மரக்கணு ; தொளை ; மூங்கில் ; முரசடிக்கு. 
கடையாட்டம் - வருத்தம் , உலைவு ; 

கடைசி மிடம் ; மூட்டுவாய் ; பெருமை ; 

இடம் ; 
விளையாட்டு . 

ஏழனுருபு ; அறிவு ; பற்றுக்கோடு ; உடம்பு ; 
கடையாணி - பூட்டாணி ; அச்சாணி . 

அசை ; உடலூக்கம் . 
கடையாந்தரம் - கடைசி , முடிவு ; தாழ்ந்தோர் . 

கண்கட்டி - கண்ணில் 

- கண்ணில் உண்டாகும் பரு ; கண் 
கடையால் - கடைசால் ; பால் கறக்கும் மூங்கிற் 

ணைக் கட்டிக்கொண்டு விளையாடும் ஒருவகை 
குழாய் ; தோணியின் பின்புறம் . 

விளையாட்டு . 
கடையிணைத்தொடை - மோனை முதலியவை 

கண்கட்டி ( டு )வித்தை - ஒரு காருட 

வித்தை , 
அடிகளின் ஈற்றிரண்டு சீர்களில் வரத் 

தந்திரவித்தை , சாலவித்தை . 
தொடுப்பது . 

கண்கட்டு - கண்ணைப் பொத்துகை . 
கடையிலா அறிவு - அனந்த ஞானம் , அருகன் எண் 

கண்கண்ட தெய்வம் - கண் எதிரிலே தோன்றி 
குணங்களுள் முடிவில்லா அறிவுடைமை . 

வரந்தரும் தெய்வம் . 
கடையிலாஇன்பம் - அருகன் எண்குணங்களுள் 

கண்கண்ணி - குறுங்கண்ணி . 
முடிவில்லா ஆனந்தமுடைமை . 

கண்கயில் - உடைத்த தேங்காயின் மேல்மூடி . 
கடையீடு - இழிந்தது ; கடைத்தரமான நிலம் ; 
கீழதிகாரியின் கட்டளை ; அரசனது முடிவான 

கண்கரித்தல் - கண்காந்துதல் ; பொறாமை . 

கண்கலக்கம் - கண்ணிலுறு துன்பம் ; வருத்தம் . 
ஆணை . 
கடையுகம் காண்க : கடையூழி . 

கண்கலத்தல் - எதிர்ப்படுதல் ; ஒருவரையொரு. 
கடையுணி - கீழ்மகன் ( ள் ) . 

வர் பார்த்தல் . 
கடையுவா - காருவா , அமாவாசை . 

கண்கலவி - காதற் குறிப்போடு தலைவனும் 
கடையுற - முழுதும் . 

தலைவியும் முதன் முறை பார்த்தல் . 
கடையுறு நோக்கு - மெய்யுணர்வு . 

கண்கழுவுதல் - முகம் அலம்பித் தூய்மை 
கடையூழி - இறுதியுகம் , கலியுகம் . 

செய்தல் ; இளம்பயிருக்கு நீர்பாய்ச்சுதல் . 
கடையூறு - செயல் முடிவில் நீக்க முடியாமல் கண்களவுகொள்ளுதல் - ஒருவர் பார்ப்பதை 
வரும் தடை . 

மற்றொருவர் காணாதவாறு எதிர்எதிர் மறை 
கடையெதுகை -- அடிதோறும் இறுதிக்கண் 

வில் பார்த்தல் . 
வரும் எதுகை . 

கண்காசம் - கண்ணின் படலநோய் . 
கடையெழுஞ்சனி - உத்தரநாள் . 

கண்காட்சி - பார்வை ; வியப்பு ; கண்ணுக்கு 
கடையெழுத்து - கையொப்பம் . 

மகிழ்ச்சி தருவது ; விநோதக் காட்சி . 
கடையெழுவள்ளல்கள் - கடை வள்ளல்கள் , கண்காட்சிச்சாலை - அரும் பொருட் காட்சி 
புகழ்ந்து பாடினோர்க்கு வேண்டியாங்கு மண்டபம் , அருங்காட்சியகம் . 
அளித்த கொடையாளிகள் : பாரி , காரி , ஓரி , கண்காட்டி -- அழகுள்ளவர் ; செயலாளர் . 
ஆய் , அதியமான் , நள்ளி , பேகன் . 

கண்காட்டிவிடுதல் - சாடையால் ஏவிவிடுதல் . 
கடையேடு - சாவோலை , மரணச்சீட்டு . 

கண்காட்டுதல் - குறிப்பாகக் கண்சிமிட்டுதல் . 


கண்காட்டுவோன் 


253 


கண்டகூணிகை 


ன் } 


} 


கண்காட்டுவோன் - குருடர்களுக்கு 

குருடர்களுக்கு வழிகாட்டு கண்கொழுப்பு - அகங்காரம் . 
வோன் . 

கண்கொள்ளாக்காட்சி - அடங்காத காட்சி , 
கண்காணக்காரன் , 
கண்காணச்சேவகன் காவற்காரன் . 

வியத்தற்குரிய தோற்றம் . 

கண்சமிக்கினை , 
கண்காணம் மேல்விசாரணை ; பயிர்க்காவல் ; 

காண்க : கண்சாடை . 

கண்சமிக்கை 
கதிர் அறுக்கக் கொடுக்கும் ஆணை ; ஒப்படி கண்சவ்வு - விழியின் ஓரச் சதை . 
மேல்விசாரணைச் சம்பளம் . 

கண்சாடை - கண்ணாற் குறிப்பித்தல் ; அறிந்தும் 
கண்காணி - கண்ணால் நோக்கி அறிபவன் ; மேல் அறியார் போன்றிருத்தல் . 
விசாரிப்புக்காரன் , மேற்பார்வையாளன் ; 

கண்சாத்துதல் - அன் பொடு நோக்குதல் ; 
ஒப்படி உத்தியோகஸ்தன் ; கூலியாள்களை 

வேண்டுதலுக்காகத் தெய்வத்துக்குக் கண்மலர் 
மேற்பார்ப்போன் . 

சாத்துதல் . 
கண்காணித்தல் 

மேல் விசாரணை செய்தல் ; கண்சாய்தல் - அறிவு தளர் தல் ; அன்பு குறைதல் . 
கண்ணால் கூர்ந்து கவனித்தல் . 

கண்சாய்ப்பு - கண்சாடை ; குறிப்பாகக் காட்டும் 
கண்காணிப்பு - மேற்பார்வை , காவல் . 

அருள் ; வெறுப்பான பார்வை ; சம்மதப் 
கண்காந்தல் - கண்ணெரிவு . 

பார்வை ; கண்ணூறு . 
கண்காரன் - மேற்பார்ப்போன் ; நோட்டக் 

கண்சிமிட்டுதல் - கண்ணிமைத்தல் ; கண்ணாலே 
காரன் , குறிப்பறியத்தக்கவன் ; குறிசொல்லு 

குறிப்புக் காட்டுதல் . 
வோன் முன்னிருந்து வினாவிய செய்தியைக் 

கண்சிவத்தல் - சினத்தல் ; நோய் முதலிய 
கண்டுபிடிக்கவேண்டி அஞ்சனத்தைப் பார்ப் 

வற்றால் கண் செந்நிறமடைதல் . 
பவன் . 

கண்சுருட்டுதல் - அழகு முதலியவற்றால் தன் 
கண்குத்திக்கள்வன் - கண்முன்னேயே மறைவில் 

வயப்படுத்தல் ; கண்ணுறங்குதல் . 
கொள்வோன் . 

கண்சுழலுதல் - விழிகள் மயங்குதல் . 
கண்குத்திப்பாம்பு - ஒருவகைப் பாம்பு , பச்சைப் 

கண்செம்முதல் - கண் பொங்குதல் . 
பாம்பு , 

கண்செருகுதல் - விழிகள் உள் வாங்குதல் . 
கண்குவளை, 

கண்கூடு . 
கண்குழி 

கண்செறியிடுதல் -- விழுங்கிவிடுதல் ; 

முழுதும் 
கண்குழிதல் - கண் உள்ளடங்குதல் . 

. 

பரவி அடைத்துக்கொள்ளுதல் . 
கண்குழிவு - எளிமை . 

கண்டக்கட்டு 
கண்குளிர்ச்சி - கண்களிப்பு , மனமகிழ்ச்சி . 

கண்டக்கரப்பன் - கரகரப்பு , புகைச்சல் முதலியன 
கண்குளிர்தல் - கண்களித்தல் . 

உண்டாக்கும் ஒருவகைத் தொண்டைநோய் . 
கண்குறைத்தல் - கண்ணைப் பறித்திடுதல் . 

கண்டக்கருவி - மிடற்றுக் கருவி . 
கண்கூச்சம் - ஒளியாற் கண் கூசுகை ; வெளிச்சத் கண்டக்குருகு - கழுத்துநோய்வகை . 
தைப் பார்க்கக்கூடாமை . 

கண்டக சங்கம் - முட்சங்குச்செடி . 
கண்கூடு - கண்குழி , கண்குவளை ; 

எதிரே கண்டகண் - கண்ணோட்டமில்லாதவன் , கொடி 
காணல் ; நேராக அறிதல் ; வெளிப்படை ; யோன் ; அசுரன் ; பகைவன் . 
நெருக்கம் ; காட்சித்துறை . 

கண்டகத்துவாரம் - முள்ளெலும்புத் தொளை , 
கண் கூடுதல் - ஒன்றுகூடு தல் ; நெருங்குதல் . 

வீணாதண்டத்தின் நடுவே செல்லும் தொளை. 
கண்கூடுவரி - ஒருவர் கூட்டவன்றித் தலைவன் கண்டகபலம் - பலாப்பழம் . 
தலைவியர் தாமே சந்திக்கும் நிலைமையை கண்டகம் - முள் ; நீர்முள்ளிச் செடி ; காடு ; 
நடித்துக்காட்டும் நடிப்பு . 

உடைவாள் ; வாள் ; கொடுமை ; மூங்கில் . 
கண்கூலி - கண்காணிப்பாளனுக்குத் தரும் கூலி ; கண்டகாசனம் - ஒட்டகம் . 
இழந்த பொருளைக் கண்டெடுத்துக் கொடுப்ப கண்டகாந்தாரம் - பண்வகை . 
தற்குத் தரும் அன்பளிப்பு ; சீட்டு நடத்துவோர் கண்டகாரி - காண்க : கண்டங்கத்தரி . 
எடுத்துக்கொள்ளும் தொகை . 

கண்டகி - தாழை ; ஒருவகை மூங்கில் ; இலந்தை ; 
கண்கெடச்செய்தல் - அறிந்து தீமை செய்தல் . முதுகெலும்பு ; தீயவள் ; காசிக்கருகேயுள்ள 
கண்கெடப்பேசுதல் - கண்டொன்று சொல்லுதல் . ஓர் ஆறு . 
கண்கெடுதல் - பார்வையழிதல் ; அறிவழிதல் . கண்டகிக்கல் , 

சாளக்கிராமம் . 
கண்கொட்டுதல் - கண்ணிமைத்தல் . 

கண்டகிச்சிலை 
கண்கொதி காண்க : கண்ணேறு . 

கண்டகூணிகை 

வீணை . 


} 


- 


பாவகை . 


} 


- 


கண்டகோடரி 


254 


கண்டிகம் 


கண்டங்கருவமலை, } - ஒருவகைப் பாம்பு . 


- 


வகை . 


கண்டகோடரி - ஒருவகைக் கோடாலி , பரசு , கண்டயம் - வீரக்கழல் . 
மழு , துறவியருள் ஒருசாரார் தாங்கிச் செல்லும் கண்டர் - துரிசு . 
கைக்கோடாலி . 

கண்டரை - ஆதார நாடி , ஒரு நரம்பு , இதயத் 
கண்டங்கணம் - திப்பிலி . 

தின் கீழறைகள் இரண்டில் வலப்புறத்திலிருந்து 
கண்டங்கத்தரி - முள்ளுள்ள ஒருவகைக் கத்தரி , செல்லும் பெருநாடி என்னும் பெரிய குழல் . 
சிறுபஞ்சமூலத்துள் 

ஒன்று , தசமூலத்துள் கண்டல் 

தாழை , ஒரு மரவகை ; முட்செடி ; 
ஒன்று . 

நீர்முள்ளி; கடல்மீன்வகை . 
கண்டவன் - படைத்தவன் ; பார்த்தவன் ; 

தொடர்பில்லாதவன் . 
கண்டங்காலி - காண்க : கண்டங்கத்தரி . 

கண்டவிகாரம் - கற்கண்டு . 
கண்டங்கி - காண்க : கண்டாங்கி . 

கண்டற்குயம் - தாழைவிழுது . 
கண்டச்சுருதி - சாரீரம் . 

கண்டறை - கற்புழை , மலைக்குகை . 
கண்டசர் ( ரு ) க்கரை - ஒருவகைச் சருக்கரை . கண்டறை வைத்தல் - மரத்தை வெட்டுமிடத்தை 
கண்டசரம் - கழுத்தணிவகை . 

வரையறை செய்தல் . 
கண்டசருக்கரைத்தேறு - கற்கண்டுக் கட்டி . 

கண்டன் - வீரன் ; சோழர் பட்டப்பெயர் ; 
கண்டசி ( சு ) த்தி - ஆசுகவி சொல்லும் வல்லமை . 

கணவன் ; தலைவன் ; கழுத்துடையவன் ; 
கண்ட சூலை - கழுத்துநோய்வகை , கழுத்தைச் 

கொடியோன் . 

கண்ட 
சுற்றிவரும் புண் . 

கண்டனை 

கண்டிக்கை ; மறுப்பு . 
கண்டத்திரை - பல நிறத் திரைச்சீலை . 
கண்டதிப்பிலி - வங்காளத் திப்பிலி , ஒரு கொடி 

கண்டனைக்காரன் - நூல் முதலியவற்றில் குற்றம் 

காண்பவன் . 
கண்டது - காணப்பட்ட பொருள் ; சம்பந்தமற்ற 

கண்டாங்கி - ஒருவகைச் சீலை ; சாயப்புடைவை . 
செய்தி . 

கண்டாஞ்சி - மரவகை : முள்வேல் , குடைவேல் . 
கண்ட துங்கடியதும் - நல்லதும் கெட்டதும் . 

கண்டாபரன் - குதிரைக் கழுத்துச் சுழிகள் . 
கண்ட துண்டம் - பல துண்டம் . 

கண்டாமணி - பெருமணி ; யானைக் கழுத்திற் 
கண்டநாண் - கழுத்தணிவகை . 

கட்டுமணி ; மிக்க ஓசையுள்ள மணி ; வீரக்கழல் . 
கண்டநாளம் - தொண்டைக்குழி . 

கண்டாய் - ஒரு முன்னிலையசை . 
கண்டப்படை - கட்டடத்தின் அடிப்படை . 

கண்டார் - தோற்றுவித்தவர் ; தொடர்பில்லா 
கண்டப்பனி - கால்நடைகளுக்கு ஆகாத கொடும் 

தவர் . 
பனி . 

கண்டாரவம் - ஓர் இசை ; மணியின் ஓசை . 
கண்டப்புற்று - தொண்டைப் புண்வகை . 

கண்டால் - அன்றி ; ஓர் அசைச்சொல் . 
கண்டபடி - பார்த்தவாறு , மனம்போன விதம் . 

கண்டாலம் - ஒட்டகம் ; கடப்பாரை ; போர் . 

கண்டாலி - வெள்ளறுகு . 
கண்டபத்திரம் - வழக்கைத் தீர்த்து எழுதும் சீட்டு . 
கண்டபதம் - மண்ணுளிப்பாம்பு ; பூநாகம் . 

கண்டாவளி - கழுத்தில் அணியும் முத்துமாலை , 
கண்டபலம் - இலவு . 

கழுத்துமாலை . 

கண்டாவிழ்தம் , ) 
கண்ட பேரண்டம் - யானையையும் 

தூக்கிச் கண்டாவுடதம் ) 

- ஒருவகை மருந்து . 
செல்லவல்ல இருதலைப் பறவை . 

கண்டாள எருது - பொதிமாடு . 
கண்டம் - கழுத்து ; இடுதிரை ; நிலத்தின் பெரும் கண்டாளம் - எருதின் மேலிடும் பொதி .. 
பிரிவு ; துண்டம் ; நவகண்டம் ; 

கண்ட 

கண்டி - எருமைக்கடா ; மந்தை ; மீன் பிடிக்க 
சருக்கரை ; எழுத்தாணி ; குரல் ; கவசம் ; வாள் ; 

அடைக்குங் கருவி ; கண்டிக்கல் ; கழுத்தணி 
கள்ளி ; ஓர் யோகம் ; குன்றிவேர் ; யானைக் வகை ; உருத்திராக்க மாலை ; நிறையளவு ; 
கழுத்து ; சாதிலிங்கம் ; கோயில் முகமண்டபம் ; 

இருபத்தெட்டுத் துலாம் கொண்ட அளவு ; 
அக்குரோணி ; கண்டாமணி . 

இருபது பறைகொண்ட அளவு ; இலங்கையில் 
கண்டம்பயறு - காராமணி . 

உள்ள ஓர் ஊர் ; சிறுகீரை . 
கண்டமட்டும் - மிகுதியாய் , 

கண்டி ( வி ) - கடி ; ஒரு சார்பின்றிப் பேசு ; துண்டி , 
கண்டமண்டலம் - குறைவட்டம் . 

வெட்டு ; பகிர் ; தண்டி . 
கண்டமாலை - கழுத்தைச் சுற்றியுண்டாகும் கண்டிகம் - கண்டி ; பாரம் என்னும் நிறையளவு ; 
புண் ; ஒருவகைக் கழுத்தணி . 

கடலை . 


கண்டிகும் 


255 


கண்ணரிதல் 


}| 


கண்டிகும் ( வி ) - கண்டேம் ; காண்போமாக . கண்டு முதல் செய்தல் - அறுத்து ஒப்படிசெய்தல் . 
கண்டிகை - கழுத்தணி ; உருத்திராக்கம் ; சிறு கண்டு மூலம் - சிறுதேக்கு ; திப்பிலி . 
கீரை ; பதக்கம் ; வாகுவலயம் ; நிலப்பிரிவு ; கண்டுயிலுதல் - தூங்குதல் ; பார்வை மங்குதல் . 
அணிகலச்செப்பு . 

கண்டுழவு - அரசனுடைய சொந்த நிலம் . 
கண்டிசின் ( வி ) - கண்டேன் ; பார்ப்பாயாக . கண்டூதி - தினவு ; காஞ்சொறி . 
கண்டித்தல் - கடிந்துரைத்தல் ; துண்டித்தல் ; 

கண்டூயம் , ) 

- காண்க : கண்டூதி ; ஆதீண்டுகுற்றி . 
முடிவுகட்டிப் பேசுதல் ; பருத்தல் . 

கண்டூயை 
கண்டிதக்காரன் - கண்டிப்புள்ளவன் ; முன்கோபக் 

கண்டூரம் - கண்டௌடதம் ; காஞ் சொறி ; 
காரன் . 

பூனைக்காலி . 
கண்டிதம் , , கடிந்து 

கூறுதல் ; வரையறை ; 

கண்டூரை - பூனைக்காலி ; கண்டௌடதம் . 
கண்டிப்பு அழிவு ; உறுதி ; துண்டிப்பு . 

கண்டெடங்கடத்தி - சமயத்திற்குத் தகுந்தபடி 
கண்டியர் - பாணர் ; புகழ்வோர் ; பாடுவோர் ; பேசுகிறவன் . 
கள்ளர்குலப் பட்டப்பெயருள் ஒன்று . 

கண்டெடுத்தல் - பார்த்து எடுத்துக்கொள்ளுதல் ; 
கண்டிருத்தல் - தோன்றியிருத்தல் ; 

தேர்ந்தெடுத்தல் . 
படுதல் . 

கண்டை – பெருமணி ; எறிமணி ; யானைமணி ; 
கண்டில் - கண்டி , இருபத்தெட்டுத் துலாம் வீரக்கழல் ; சிறுதுகில் ; சரிகை ; சரிகைக்கரை ; 
கொண்ட அளவு - 

நூற்கண்டை ; நெசவுத்தாறு ; தோற்கருவி 
கண்டில் வெண்ணெய் - ஒரு 

பூண்டு ; பெருஞ் வகை ; ஓர் அசைநிலை . 
சீரகம் ; குறிஞ்சி நிலத்துள்ள ஒரு மரம் . 

கண்டோக்தி - வெளிப்படையான சொல் . 
கண்டீர் - ஒரு முன்னிலையசை . 

கண்டோட்டு - தண்ணீர் தட்டான போது 
கண்டீரவம் - சிங்கம் ; சதுரக்கள்ளி. 

முறைப்படி நீர்பாய்ச்சுகை . 
கண்டீரை - செவ்வியம் , ஒருவகைக் கருமிளகு . 

கண்டௌடதம் - சன்னி மிக்க காலத்துக் கொடுக் 
கண்டு - கற்கண்டு ; நூற்பந்து ; கண்டங்கத்தரி ; கும் ஒருவகைக் கூட்டுமருந்து . 
கட்டி ; 

கண்ண 

வேகமாக ; 

விரைவாக , 
கழலைக்கட்டி ; ஓர் அணிகல உரு ; 

கண்ணை 
அக்கி ; வயல் . 

யுடையன ; நினைக்க . 
கண்டுகம் - மஞ்சிட்டிச் செடி . 

கண்ணகப்பை - தேங்காய்ச் சிரட்டையால் 
கண்டுகழித்தல் - வெறுப்புண்டாக்கும் அளவுக்கு செய்த அகப்பை ; இருப்புச் சட்டுவம் . 
நுகர்ந்து மறுத்தல் ; தானே 

சமைத்தல் கண்ணகற்றுதல் - துயில் நீங்கி விழித்தல் . 
முதலியவற்றால் பசி மந்தமாதல் . 

கண்ணசாரம் - கலைமான் ; சதுரக்கள்ளி ; நூக்க 
கண்டுகாணுதல் - கவனமாய்ப் பார்த்தல் . 

மரம் . 
கண்டுகொள்ளுதல் - நேரில் காணுதல் ; அறிந்து கண்ணஞ்சனம் - கண்ணிடு மை ; துரிசு .. 
கொள்ளுதல் . 

கண்ணஞ்சுதல் - பயப்படுதல் . 
கண்டுங்காணாமை - பார்த்தும் பாராது 
போலிருத்தல் ; போதியதும் போதாததும் ; கண்ணடித்தல் - கண்சாடை காட்டுதல் . 
கண்ணாற் கண்டும் பொருளறிய இயலா கண்ணடைத்தல் - இடத்தை மறைத்தல் ; துளை 
திருத்தல் . 

இறுகுதல் ; வழியடைத்தல் ; தூங்கு தல் . 
கண்டுசருக்கரை - புகைத்தற்குரிய 

ஒரு வகை 

கண்ணடைதல் - ஊற்றடைதல் ; துளை இறுகல் ; 
மணப்பண்டம் ; கண்டசருக்கரை ; கற்கண்டு . 

பயிர் குருத்தடைதல் ; திரிந்து கேடுறு தல் . 
கண்டு செய்தல் - ஒன்றைப்போல் பாவித்தல் . 

கண்ணடைந்த பால் - திரிந்து கெட்ட பால் , நெடு 
கண்டு துத்தி - ஒரு பூண்டு . 
கண்டு நூல் - உருண்டை நூல் . 

நேரம் வைத்திருந்து கெட்டுப்போன பால் . 

கண்ணமரம் - கண்சூட்டு நோய் . 
கண்டுபாரங்கி - சிறுதேக்கு ; பஞ்ச மூலத்துள் 

கண்ணமுது - பாயசம் . 
ஒன்று ; சிறுகாஞ்சொறி . 

கண்ணயத்தல் 
கண்டுபிடித்தல் - தேடியறிதல் , 

விரும்புதல் , மோகங் 
ஆராய்ந்து 
அறிதல் . 

கொள்ளுதல் . 
கண்டு முட்டு - கண்டதனால் உண்டாகும் தீட்டு ; 

கண்ணயர்தல் - உறங்குதல் , தூக்க நிலை 
வைதிகரைக் கண்டால் சமணர்கள் மேற் யடைதல் . 
கொள்ளும் தீட்டு . 

கண்ணராவி துன்ப நிலை , துயரம் ; கேவல 
கண்டு முதல் - அடித்து முதலான தவசம் ; கண்ட நிலை . 
முதல் , மொத்த வரவு . 

கண்ணரிதல் - நீக்குதல் . 


கண்ணடி 

கண்ணாடி . 


கண்ணரிப்பு 


256 


கண்ணுக்கினியான் 


கண்ணழிப்பு : } - கோல் பொருள் 


மனை 


கண்ணரிப்பு - கண்ணோய்வகை . 

கண்ணாரக்காணுதல் - வெளிப்படையாகக் 
கண்ணவர் - அமைச்சர் . 

காணுதல் ; ஆசைதீர நோக்குதல் . 
கண்ணழற்சி - கண்ணெரிச்சல் ; பொறாமை . கண்ணாள் - கலை மகள் , நாமகள் . 
கண்ணழித்தல் - பாட்டிலுள்ள சொற்களைப் கண்ணாளர் - கம்மாளர் ; ஓவியர் ; கணவர் , 
பிரித்தல் ; சொற்பொருளுரைத்தல் . 

நாயகர் ; தோழர் . 
கண்ணழித்துரை - சொற்பொருள் . 

கண்ணாளன் - அன்பன் ; கணவன் ; தலைவன் ; 

கூறுகை ; கம்மாளன் ; ஓவியன் . 
குறைவு ; காலத்தாழ்ப்பு , 

கண்ணாற்சுடுதல் - கண்ணேறுபடப் பார்த்தல் . 
தாமதம் . 

கண்ணாறு 

பாசன வாய்க்கால் ; நன்செய்ப் 
கண்ணழுத்தங்கோல் - வலிய கணுக்களுடைய பிரிவு ; சிறு பாலம் . 
மூங்கில் ; ஓவியம் எழுதுங்கோல் . 

கண்ணி - பூமாலை ; 

பூங்கொத்து ; சூடும் பூ 
கண்ணளி - கண்ணாற் செய்யும் அருள் .. 

மாலை ; தலைமாலை ; போர்ப்பூ ; புட்படுக்குங் 
கண்ணறுதல் கண்ணோட்டம் இல்லாமை , முடிப்புக்கயிறு ; பூட்டாங்கயிறு ; 

கயிறு ; 
அருளில்லாமற் போதல் ; நட்புக் குலை தல் . 

தாமணி ; ஓர் இசைப்பாட்டு ; கரிசலாங்கண்ணி . 
கண்ணறை - அகலம் ; குருடு ; வன்னெஞ்சு; சிறு 

கண்ணிக்கயிறு - நெய்வோரது விழுதுக்கயிறு ; 
அறை ; வட்டத்துளை ; வலை முதலியவற்றின் 

பூட்டாங்கயிறு . 
கண் . 

கண்ணிக்கால் - கிளைவாய்க்கால் . 
கண்ணறையன் கண்ணோட்டம் அற்றவன் , 

கண்ணிக்கொடி - ஒரு படர்கொடிவகை , கருங் 
வன்னெஞ்சன் ; குருடன் . 

காக்கணம் . 
கண்ணன் - கண்ணுடையவன் ; கிருட்டினன் ; 

கண்ணிகட்டுதல் - அரும்பு கொள்ளுதல் ; வலை 
திருமால் ; கையாந்தகரை . 

கட்டு தல் . 
கண்ணனான் - கண்போன்றவன் ; புரோகிதன் . 

கண்ணிகண்ணுதல் - சூடிய 

போர்க்கண்ணிக்கு 
கண்ணா - ஒரு மரவகை ; திப்பிலி . 

ஏற்ப வினைசெய்யக் கருதுதல் . 
கண்ணாட்டி - அன்பானவள் , காதலி , 

கண்ணிகம் - மணித்தக்காளிச் செடி . 

கண்ணிகுத்துதல் - கண்ணிவைத்தல் ; சுருக்குக் 
கண்ணாடி - உருவங்காட்டி , எண்வகை மங்கலப் 

கயிறு வைத்தல் . 
பொருள்களுள் ஒன்று , முகம் பார்க்கும் 

கண்ணிகை - பூவரும்பு ; தாமரைக்கொட்டை . 
கண்ணாடி ; மூக்குக் கண்ணாடி ; மின்மினி . 

கண்ணிதழ் - கண்மடல் , கண்ணிமை . 
கண்ணாடிச்சால் - திடர் இடைவிட்டு உழும் கண்ணிமாங்காய் - மாவடு . 
உழவு , குறுக்கும் நெடுக்குமாக உழும் உழவில் 

கண்ணிமை - கண்ணிதழ் ; ஒரு மாத்திரைக் கால 
நடுவில் விடப்படும் திடர் . 

அளவு . 
கண்ணாடிச் சுவர் - அடுப்பையடுத்த சுவர் . 

கண்ணிமைத்தல் - இமைகொட்டல் . 
கண்ணாடிப் பலகை -- பார்ப்பதற்கு ஏற்ற துளை கண்ணிமையார் - தேவர் . 
யுள்ள பலகை . 

கண்ணியம் - கனம் , மதிப்பு ; மேன்மை ; மர 
கண்ணாடியிலை - வாழையின் ஈற்றிலை , தாறு மஞ்சள் . 

விடுமுன் வாழைமரம் விடும் சிறிய இலை . கண்ணியன் - கண்ணியமுடையவன் , நாகரிகன் ; 
கண்ணாடிவிரியன் - விரியன்பாம்புவகை . 

வேடன் . 
கண்ணாணி - கருவிழி ; உரையாணி ; மலவாய் . கண்ணிரங்குதல் - ஒலித்தல் ; அருள் செய்தல் . 
கண்ணாணை - ஒரு சூளுரை . 

கண்ணிலன் 

குருடன் ; கண்ணோட்டம் இல்லா 
கண்ணாதல் - கருத்து வைத்தல் ; அருமையாதல் . 

தவன் . 
கண்ணாம்பூச்சி , கண்கட்டி ஆடும் பிள்ளை 

கண்ணிலி கண்ணில்லாதவன் , குருடன் ; 
விளையாட்டுவகை ; கண் எறும்பு . 
மயக்கம் . 

கண்ணிற்றல் - எதிரே நிற்றல் . 
கண்ணாமண்டை கண்மண்டை , கண்மேலுள்ள கண்ணிறுக்கம் - கண்ணோய்வகை . 
எலும்பு . 

கண்ணிறை - தூக்கம் . 
கண்ணாயிருத்தல் - உற்றுப்பார்த்திருத்தல் ; கண்ணினளவு - ஒரு மாத்திரையளவு . 
காவலாயிருத்தல் ; விழிப்பாயிருத்தல் ; அருமை கண்ணீர் - கண்ணிலிருந்து வழியும் நீர் . 
யாயிருத்தல் . 

கண்ணுக்கரசன் - துரிசு . 
கண்ணார் பகைவர் . 

கண்ணுக்கினியான் - கரிசலாங்கண்ணி ; பொன் 
கண்ணார்வித்தல் - கண்ணுக்கு இன்பமூட்டுதல் . னாங்காணி . 


யாட்டி . 


கண்ணாம்பச்சித்தி } - 


- 


கண்ணுக்குக் கண்ணாதல் 


257 


கண்பீலி 


கண்ணுக்குக் கண்ணாதல் - மிகப் பாராட்டப் கண்ணொடையாட்டி - கள் விற்கும் பெண் . 
படுதல் ; அந்தரங்கமாயிருத்தல் . 

கண்ணொளி - கண்ணிலிருக்கும் ஒளி , பார்வை . 
கண்ணுகம் - குதிரை . 

கண்ணோக்கு - அருட்பார்வை ; பார்வை . 
கண்ணுங்கருத்துமாய் - மிக ஆவலாய் ; முழுக் கண்ணோக்குதல் - பார்த்தல் ; அருளோடு 
கவனிப்புடன் . 

பார்த்தல் . 
கண்ணுடைமூலி - விட்டுணுக்கிராந்தி . 

கண்ணோட்டம் - கண்பார்வை ; இரக்கம் , கடைக் 
கண்ணுதல் - நெற்றியில் கண்ணையுடையவன் , கண் பார்வை , அருள்காட்டுதல் ; பார்வை 
சிவன் ; கருதுதல் , குறித்தல் ; பொருந்துதல் ; யிடுதல் . 
பார்த்தல் . 

கண்ணோடுதல் - இரங்குதல் ; விரும்பிய பொருள் 
கண்ணுமை காட்சி . 

மேல் பார்வை செல்லுதல் ; மேற்பார்வை 
கண்ணுருகுதல் - கண்ணீர் வார்தல் . 

பார்த்தல் . 
கண்ணுவம் - கம்மியர் தொழில் . 

கண்ணோய் - கண்ணோவு ; கண்வலி . 
கண்ணுள் - கூத்துவகை ; அரும்புத் தொழில் ; கண்திட்டம் - பார்வையாலிடும் மதிப்பு . 
கண்ணிற்குள் . 

கண்திட்டி - காண்க : கண்ணேறு . 

சிலை 
கண்ணுள் வினைஞன் - ஓவியன் ; கம்மாளன் . 

கண்திறத்தல் - கண்ணை விழித்தல் ; 

முதலியவற்றிற்குக் கண்ணமைத்தல் ; இளநீர் , 
கண்ணுளன் கண்ணுளாளன் , கூத்தன் ; 

நுங்கு முதலியவற்றின் கண்ணைத் திறத்தல் ; 
கம்மாளன் . 

பிறந்த குட்டிகள் கண் விழித்தல் ; அறிவு 
கண்ணுளாளன் - கூத்தன் ; குழல் ஊதுவோன் . 

உண்டாக்கு தல் , கல்வி கற்பித்தல் ; அருள் 
கண்ணுறக்கம் - தூக்கம் . 

புரிதல் ; வானம் மேகமூட்டம்விட்டு வெளி 
கண்ணுறுத்துதல் - கண்ணோதல் ; பொறாமை 
உண்டாதல் . 

யாதல் . 

கண்தெரியாதவன் - குருடன் . 
கண்ணுறுதல் - பார்த்தல் ; எதிர்ப்படல் ; 

கண்தெறித்தல் - பெரு 

வெளிச்சத்தால் 

கண் 
கிட்டுதல் ; இயலுதல் . 

ணொளி மழுங்குதல் . 
கண்ணுறை - கறி ; மசாலை ; மேலே தூவுவது ; 

கண்பசத்தல் - கண்ணின் நிறம் மாறுதல் . 
கண்ணாற்கண்டு அஞ்சும் அச்சம் . 

கண்பஞ்சடைதல் - கண்ணொளி மழுங்குதல் ; 
கண்ணூடு கவனம் . 

இறப்புக்குறியாகக் கண் ஒளியறுதல் . 
கண்ணூறு , காண்க : கண்ணேறு . 

கண்படுத்தல் - கிடத்தல் ; உறங்குதல் ; பதிக்கப் 
கண்ணெச் 

பட்டிருத்தல் . 
கண்ணெடுத்துப்பார்த்தல் - கவனித்துப் பார்த் 

கண்படுதல் - நித்திரை செய்தல் ; பரவு தல் ; 
தல் ; அருள் செய்தல் . 

கண்ணோடுதல் ; கண்ணேறுபடுதல் . 
கண்ணெரிவு - கண்ணழற்சி நோய் , தூக்கமின்மை கண்படை - உறக்கம் ; மனிதர் துயிலிடம் , 
முதலியவற்றால் வரும் கண்ணெரிச்சல் . 

படுக்கை . 
கண்ணெழுத்தாளன் - அரசனது திருமுகம் எழுது கண்படைநிலை - ஒருவகைச் சிற்றிலக்கியம் , 
வோன் . 

அரசன் துயில் கொள்ளுதலைக் கருதி மருத்துவர் 
கண்ணெறி - கண்ணூறு ; தோற்கருவிகளை முதலியோர் கூறும் புறத்துறை . 
வாசித்தல் ; நேத்திரப்புண் . 

கண்பரிதல் - மூட்டறுதல் . 
கண்ணெறிதல் - விரும்புதல் ; கடைக்கண்ணால் கண்பறைதல் - கண்ணொளி குறைதல் .. 
பார்த்தல் . 

கண்பாடு - கண் இமை பொருந்துதல் , உறக்கம் . 
கண்ணேணி - கணுக்களிலே அடிவைத்து மலை கண்பார்த்தல் - இரங்குதல் , அருள் காட்டுதல் ; 
முதலியவற்றில் ஏறிச்செல்லும்படி அமைத் ஆராய்ந்து பார்த்தல் . 
துள்ள மூங்கில் , கணுக்களைப் படிகளாகக் | கண்பார்வை - மேற்பார்வை ; மதிப்பு . 
கொண்ட மூங்கிலேணி . 

கண்பிசைதல் - தூக்கத்தால் கண்ணைக் கசக்கு 
கண்ணேறு - கண் பார்வையால் வரும் தீங்கு . 

தல் . 
கண்ணைக்காட்டுதல் - கண்சாடை காட்டுதல் . கண்பிடி - ஒரு காம்பில் பெருங்காயோடு கூடிய 
கண்ணைப்பறித்தல் - பார்வையைக் கவர்தல் ; சிறுகாய்கள் . 
பார்வை மழுங்குதல் . 

கண்பிதுங்குதல் - வேலை மிகுதியால் வருத்தம் 
கண்ணைப்பிசைதல் - கண்ணைக் கசக்குதல் . 

மிகுதல் . 
கண்ணொட்டுதல் - கண் தூக்க நிலையடைதல் . கண்பீலி - கால்விரலின் அணிவகை . 

33 


சில் } 


கண்பு 


258 


கணக்காய்ச்சல் 


- 


- 


கண்பு - சம்பங்கோரை . 

கண்மூடுதல் - இமை குவித்தல் ; தூங்குதல் ; 
கண்புகைச்சல் - கண்மங்கல் ; கண்ணோய்வகை . சாதல் . 
கண்புதைத்தல் - கண்பொத்துதல் ; மறைத்தல் . கண்மை கண்ணுக்கிடும் மை . 
கண்புரை - கண்ணில் வளரும் படலம் .. 

கண்வட்டக்கள்ளன் - கள்ளநாணயம் அடிப்பவன் . 
கண்புளிச்சை கண்பீளை . 

கண்வட்டம் - பார்வைக்கு உட்பட்ட இடம் ; 
கண்பூத்தல் - கண் மயங்கல் ; கண்ணொளி நாணயச்சாலை . 
குன்றுதல் . 

கண்வரி - வெள்விழியிலுள்ள சிவந்த கோடு . 
கண்பெறுதல் - பார்வையடைதல் ; பெரியோர் கண்வலிப்பூ - நந்தியாவட்டம் ; காந்தட்பூ . 
களுடைய அருள் நோக்கிற்கு இலக்காதல் ; கண்வழுக்குதல் - கண்கூசுதல் . 
அறிவு பெறல் . 

கண்வளர்தல் - தூங்குதல் ; குவிதல் . 
கண்பொங்குதல் - சூட்டின் மிகுதியால் காணும் கண்வளையம் - மத்தளத்தின் கண்ணைச் சுற்றி 
குறி தெரிதல் . 

யுள்ள வட்டம் . 
கண்பொத்துதல் - கண்ணை மூடி விளையாடுதல் . கண்வாங்குதல் - கண்ணைக் கவர்தல் ; நோக்கம் 
கண்பொறிதட்டுதல் - கண்பொறி கலங்குதல் ; ஒழிதல் ; தூர் எடுத்தல் . 
கண்ணொளி மழுங்குதல் . 

கண்வாய் - மதகு . 
கண்போடுதல் - ஒன்றின்மேல் தனிநோக்குக் 

கண்வாருதல் - கிணறு தூர் எடுத்தல் , 
கொள்ளல் . மனம்வைத்தல் , கண்ணெச்சிற் 

கண்வாளன் கணவன் ; கம்மாளன் . 
படுத்தல் . 

கண்விடுத்தல் - கண்திறத்தல் , விழித்துப் 
கண்மங்குதல் - கண்ணொளி குறைதல் . 

பார்த்தல் . 
கண்மங்குலம் - பார்வை மங்குதல் , வெள் 

கண்விடுதல் - ஊசி 

காது 

முதலியவற்றின் 
ளெழுத்து . 

ஒடிதல் ; வெண்ணெய் திரளுதல் ; 

துளை 
கண்மட்டம் , 

விடுதல் ; வெள்ளி முதலியன உருகுதல் . 
கண்மட்டு 

கண்விடு தூம்பு - ஒருவகைத் தோற்கருவி . 
கண்மடல் இமை . 

கண்விதுப்பழிதல் - தலைவனைக் 

- தலைவனைக் காணவேண்டு 
கண்மடை - சிறுமடை . 

மென்னும் துடிப்பால் தலைவியின் கண்கள் 
கண்மண்டை - கண்ணெலும்புக்கூடு . 

வருந்துதல் . 
கண்மணி - கண்ணின் கருமணி ; உருத்திராக்கம் . கண்விழி - கண்மணி . 
கண்மயக்கு -- கண்களாற் கவருதல் ; மாயத் 

கண்விழித்தல் - கண்திறத்தல் ; உறக்கம் நீங்கு 
தோற்றம் . 

தல் ; தூங்காதிருத்தல் ; வாடின பயிர் மீண்டும் 

செழித்தல் , 
கண்மயிர் - இமைமயிர் . 

கண்விழிப்பு - விழித்திருக்கை ; எச்சரிக்கை ; 
கண்மருட்சி ( டு ) - கண்ணால் மயக்குகை . 

கருத்துடன் இருத்தல் . 
கண்மருந்து - கண்ணுக்குப் போடும் மருந்து ; 

கண்விளிம்பு - இமை . 
கண்ணுக்கு இடும் மை . 

கண்வினைஞன் , 
கண்மலர் - மலர்போன்ற கண் ; ஓர் அணிகலன் ; 

- கம்மாளன் . 

கண்வினையாளன் 
விக்கிரகங்கட் கணியும் விழிமலர் . 

கண்வைத்தல் - அருளுதல் ; விரும்பிப் பார்த்தல் ; 
கண்மலர்தல் - விழித்தல் . 

புண்ணிற் சந்துவிடல் ; கண்ணேறுபடுத்துதல் . 
கண்மாயம் - கண்கட்டு வித்தை ; கண்ணேறு . கணக்கட்சரம் – குறியீட்டு எழுத்து . 
கண்மாறுதல் - தோன்றி மறைதல் ; 

நிலை 

கணக்கப்பிள்ளை ஊர்க்கணக்கன் ; 
கெடுதல் ; புறக்கணித்தல் . 

சாதியான் . 
கண்மிச்சில் காண்க : கண்ணேறு . 

கணக்கழிவு - முறைகேடு . 
கண்மின்னுதல் - கண் பொறிதட்டுதல் , 

கணக்கன் - கணக்கெழுதுவோன் ; கணக்குப் 
ணொளி மழுங்குதல் . 

பார்ப்பவன் ; கணக்கில் வல்லவன் ; எழுத்துக் 
கண்முகப்பு - கண்ணின் முன்னிடம் , எதிரில் . காரன் ; ஒரு சாதியான் ; சாத்திரம் வல்லோன் ; 
கண்முகிழ் - இமை . 

சண்பகமரம் ; புதன் . 
கண்முகிழ்த்தல் - கண்மூடுதல் , தூங்குதல் . கணக்கன்கோடாலி - கணக்கில் திறமையுடை 
கண்மூக்கி - எறும்பு . 

யவன் . 
கண்மூடி - கவனமில்லாதவன் ; அறி வீனன் ; கணக்காசாரம் - கணக்குப்படி . 
குருடன் . 

கணக்காய் - மாதிரி ; சரியாய் . 
கண்மூடித்தனம் - கவனமின்மை . 

கணக்காய்ச்சல் - கணைச்சூடு என்னும் நோய் , 


} 


கண் 


கணக்காயர் 


259 


கணிசித்தல் 


கணனை 


கணகணத்தல் , } - உடம்பு சூடுறுதல்; ஒலித்தல் , 


கணக்காயர் - நூலோது விப்போர் , ஆசிரியர் ; கணபங்கம் - கணந்தோறும் தோன்றியழிதல் , 

அறிஞர் ; பொருந்தச் சொல்வோர் ; பாவலர் . நொடியில் தோன்றி அழிவது . 
கணக்காயன் - பாவலன் ; ஆசிரியன் . 

கணபங்கவாதி - பிரபஞ்சம் கணந்தோறும் 
கணக்கிடுதல் - அளவிடுதல் . 

தோன்றியழியும் என்று வாதிப்பவன் . 
கணக்கு - எண் ; கணக்கு ; கணக்குக் குறிப்பு ; | கணபதி - சிவகணத் தலைவன் , விநாயகன் . 
அளவு ; முறைமை ; எழுத்து ; தொகை , முடிவு ; கணபதியணி - அறுகம்புல் , 
செயல் ; சூழ்ச்சி ; கணித நூல் ; நூல் ; ஒழுங்கான 

கணபன் 

கணநாதன் , கணங்களைக் காப்பவன் . 
தன்மை . 

கணம் - காலநுட்பம் ; கூட்டம் ; விண் மீன் 
கணக்குக்காட்டுதல் - கணக்கு ஒப்புவித்தல் . 

கூட்டம் ; ஒரு நோய் ; பேய் ; சிறுமை ; திரட்சி ; 
கணக்குச்சுருணை கணக்கோலைக் கற்றை . ஒருவகைப் புல் . 
கணக்குச்சொல்லுதல் - கணக்கு விவரம் சொல்லு கணம்புல் - புல்வகை . 
தல் . 

கணவம் - அரசமரம் . 
கணக்குப்பிள்ளை காண்க : கணக்கப்பிள்ளை . கணவர் - கூட்டத்தார் . 
கணக்குப்பூட்டுதல் - கணக்கைப் பேரேட்டுக்குக் கணவன் - கொழுநன் ; தலைவன் . 
கொண்டுவருதல் . 

கணவாட்டி - கணவாளச் சாதிப்பெண் . 
கணக்குமானியம் - கணக்கனுக்குக் கொடுக்கும் கணவாய் - மலைகளுக்கிடையே அமையும் வழி ; 
இறையிலி நிலம் . 

சிப்பிவகை . 
கணக்குருவம் - அறுதியிட்ட கணக்குக் குறிப்பு . கணவாளம் - ஒரு சாதி . 
கணக்குவழக்கு - முறைமை ; அளவு ; அலுவல் ; | கணவீரம் - அலரிச்செடி ; செவ்வலரி . 
கொடுக்கல் வாங்கல் . 

கணன் 

கள்ளன் ; தொகுதி . 
கணக்கொப்புவித்தல் - கணக்கைப் பிறர் ஏற்க கணனம் - எண்ணுதல் ; கோள் நடை முதலியன 
விவரித்தல் . 

கணிக்கை . 
கணக்கோலை - கணக்கு எழுதப்பெற்ற ஓலை . 

எண் . 
வெப்பமுறுதல் , உரத்த சூடு , கணா - திப்பிலி . 
கணகணப்பு 

. கணாதன் - தார்க்கீகன் ; ஒரு மதாசாரியன் ; ஒரு 
கணகணெனல் - ஒலிக்குறிப்பு ; மிக்கு 

எரிதல் 

முனிவன் . 
குறிப்பு ; சூட்டுக்குறிப்பு . 

கணாதிபன் - குழுத் தலைவன் ; விநாயகன் . 
கணகம் - படையிலொரு தொகை , தனித்தனி | கணி - கணிப்போன் ; நூல்வல்லோன் ; சோதி 
இருபத்தேழு தேர்யானைகளும் , எண்பத் டன் ; கலை ; வேங்கைமரம் ; மருதநிலம் ; 
தொரு குதிரைகளும் , நூற்று முப்பத்தைந்து 

சண்பகம் ; ஒரு சாதி ; அணிகலன் . 
காலாள்களும் உள்ள படைப்பிரிவு . 

கணி ( வி ) - கணக்கிடு , குணி , எண்ணு ; அளவு 
கணகன் - கணக்கன் ; சோதிடன் . 

குறி ; மதி . 
கணச்சூடு காண்க : கணைச்சூடு . 

கணிக்காரிகை - குறிசொல்லும் பெண் . 
கணத்தார் - ஊர்க்காரிய நிருவாகிகள் . 

கணிகம் - நூறுகோடி ; காலநுட்பம் ; 

கணப் 
கணத்தி - செங்கடம்பு ; ஒருவகை வைப்பு பொழுது இருக்கக்கூடியது ; தாற்காலிகப் 
அரிதாரம் . 

பூசைக்குரிய தாய்ச் செய்யப்படும் இலிங்கம் . 
கணதீபம் - எருக்கு . 

கணிகவெற்பு - திருத்தணிகைமலை . 
கணந்துள் - ஒருவகைப் பறவை . 

கணிகன் - சோதிடன் , கணியன் . 
கணநாதன் - சிவகணங்கட்குத் தலைவன் ; கணிகாரம் - கோங்கு . 
விநாயகன் ; கணநாத நாயனார் . 

கணிகை - பொதுமகள் ; முல்லை . 
கணப்பறை - தோற்கருவிவகை . 

கணிச்சி மழு , 

கோடரி ; தோட்டி ; உளி ; 
கணப்பு - சூடு ; குளிர்காயுந் தீ ; தீச்சட்டி . 

குந்தாலி ; வெற்றிலை மூக்கரிகத்தி . 
கணப்புச்சட்டி - குளிர்காய்தற்குரிய தீப்பெய் கணிச்சியோன் - மழுவேந்தியவன் , சிவன் . 
கலம் . 

கணிசம் – மதிப்பு ; மேம்பாடு ; அளவு ; மிகுதி ; 
கணப்பெருமக்கள் - ஊராட்சி மன்றத்தார் . சத்தம் . 
கணப்பொருத்தம் - செய்யுள் முதன் மொழிப் கணிசம்பார்த்தல் - மதிப்பிடுதல் ; கையால் நிறை 
பொருத்தவகை ; கலியாணப்பொருத்தங்களுள் யறிதல் ; தகுதியறிதல் . 
ஒன்று . 

கணிசித்தல் - சிந்தித்தல் ; விரும்புதல் ; மதித்தல் ; 
கணப்பொழுது - நொடிப்பொழுது . 

உய்த்துணர்தல் . 


கணித்தல் 


260 


கத்திமுனையாதல் 


- 


கணித்தல் - எண்ணுதல் , கணக்கிடுதல் ; வரை மரம் ; போர் , வாத்தியவகை ; பொன் ; ஒரு 
யறுத்தல் , அளவு குறித்தல் ; மதித்தல் , படைத் சுரப்பி . 
தல் ; உண்டாக்குதல் ; மனத்துக்குள்ளே கணக் கணையமரம் - கோட்டை வாயிற்கதவின் குறுக்கு 
கிடல் . 

மரம் . 
கணிதம் - எண்ணுகை ; இலக்கம் ; கணிக்கப் 

கணையாழி - மோதிரம் ; முத்திரைமோதிரம் . 
பட்டது ; கணித நூல் ; கணக்கு வகை ; கணைவெட்டை - ஒருவகை வெட்டைநோய் . 
சோதிடம் . 

கத்தக்காம்பு - புகையிலைக் காம்பு . 
கணிதன் - கணக்கறிந்தோன் ; கணக்கெழுது கத்தணம் - சட்டை , கவசம் . 
வோன் ; சோதிடன் . 

கத்தபம் - கழுதை . 
கணிப்பு - கணக்கிடுகை ; அளவிடுகை ; மதிப் கத்தம் - தோள் , புயம் ; கதை ; பொல்லாங்கு ; 
பிடுகை . 

மலச்சேறு . 
கணியான் - கூத்தாடி ; ஒரு சாதியான் . 

கத்தராளி - தலைவன் . 
கணிலெனல் காண்க : கணீரெனல் . 

கத்தரி - கத்தரிச் செடி , வழுதுணை ; கத்தரிக் 
கணிவன்முல்லை - சோதிட நூல் வல்லவனது கோல் ; எலிப்பொறி ; ஒரு பாம்புவகை ; வேனிற் 
சீர்த்தியைச் சொல்லும் புறத்துறை . 

காலத்துக் கடுங்கோடையாகிய சித்திரை 
கணீர்கணீரெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . 

மாதம் இருபத்து மூன்றாம் தேதி முதல் வைகாசி 
கணீரெனல் - ஒலிக்குறிப்பு . 

மாதம் ஏழாம் தேதி வரையிலுள்ள அக்கினி 
கணு - மூங்கில் முதலியவற்றின் கண் ; மரங்களின் நட்சத்திரம் . 

கணு ; எலும்புக்கணு ; உறுப்புப்பொருத்து . கத்தரி ( வி .) - கத்தரியால் வெட்டு ; எண்ணம் 
கணுக்கால் - பரடு , கணைக்கால் , முழந்தாளின் வேறுபடு ; நெருப்புப் பற்றாமற் போ ; புழுவரி . 
கீழே பரட்டின் மேலே உள்ள பாகம் . 

கத்தரிக்கட்டு - கத்தரிக்கோல் போல வீட்டு 
கணுக்கிரந்தி - பொருத்துகளில் வரும் ஒரு முகட்டுக் கைகளைச் சேர்க்கை . 
நோய் . 

கத்தரிக்கோல் - கத்தரிக்குங் கருவி . 

. 
கணுக்கை - மணிக்கட்டு . 

கத்தரிகை - கத்தரிக்கோல் , கத்தரிக்குங் கருவி ; 
கணுப்பாலை - கடும்பாலை மரம் , ஏழிலைப் இணையா வினைக்கைவகை . 

கத்தரிகைப்பூட்டு - காண்க : கத்தரிக்கட்டு . 
கணுமாந்தம் - நகச்சுற்று . 

கத்தரித்தல் - கத்தரியால் வெட்டிப் பிரித்தல் ; 
கணுவட்டு – சிறுவாழைக் குலை . 

அறுத்தல் ; சிதறிய தறிதல் ; புழுவரித்தல் ; மாறு 
கணுவை - ஒருவகைத் தோற்கருவி . 

படுதல் ; எண்ணம் வேறுபடுதல் . 
கணேசுரர் எண்மர் - நந்தி , மகாகாளர் , பிருங்கி , கத்தரிநாயகம் - யானைச் சீரகம் ; பெருஞ்சீரகம் . 
கணபதி , இடபம் , கந்தர் , பார்வதி , சண்டர் கத்தரிமணியன் - ஓர் எ லி வகை ; ஒருவகைப் 
என்னும் சிவகணத் தலைவராயுள்ளவர் . 

பாம்பு . 
கணை - திரட்சி ; அம்பு ; அம்பின் அலகு ; பூர கத்தரிவிரியன் - கண்ணாடிவிரியன் . 
நாள் ; வளைதடி , காம்பு ; மூங்கில் ; சிவிகையின் 

கத்தரை - கோத்திரம் . 
வளைந்த கொம்பு ; கரும்பு ; திப்பிலி ; ஒலி ; ஒரு கத்தலை ( ளை ) - ஒரு மீன்வகை . 
நோய் . 

, 
கணைக்கட்டு - அம்புக்கட்டு . 

கத்தா 

; 
கணைக்கால் - முழங்காலின்கீழ் பரட்டின் | கத்தி - வெட்டுக்கத்தி ; வாள் ; கப்பியடிக்க 
மேலுள்ள பாகம் ; திரண்ட கால் ; திரண்ட உதவும் கட்டை . 
நாளம் . 

கத்திகட்டி - போர்வீரன் ; கத்திகட்டி ஆடுபவர் . 
கணைக்கை - முன்கை . 

கத்திகை மாலைவகை ; சிறுகொடி ; துகிற் 
கணைக்கொம்பன் - கட்டைக் கொம்புள்ள கொடி ; குருக்கத்தி ; கருக்குவாய்ச்சி . 

கத்தி தீட்டுதல் - வெட்டுங் கருவிகளைக் கூராக்கு 
கணைகாடு - துன்பம் . 

தல் ; பகைத்தல் ; கெடுதிசெய்யச் சமயம் 
கணைச்சூடு - குழந்தை நோய்வகை . 

பார்த்தல் . 
கணைப்புல் - ஒட்டுப் புல் . 

கத்தி தீட்டுவோன் - வெட்டுங் கருவிகளைக் 
கணைமூங்கில் - பொன்னாங்காணி . 

கூராக்கும் தொழிலாளி. 
கணையம் - தண்டாயுதம் ; வளை தடி ; யானைத் கத்தி நுணா - நிலவேம்பு . 
தூண் ; காவற்காடு ; கணையமரம் ; குறுக்கு | கத்திமுனையாதல் - மிகக் கண்டிப்பாயிருத்தல் . 


பாலை . 


எருது . 


கத்தியம் 


261 


கதித்தல் 


கத்தியம் - சிறு துகில் ; நல்லாடைவகை ; சொல்லத் கதம்பமுகுளநியாயம் - மழைபெய்தபோது கதம்ப 
தக்கது ; உரைநடை ; இலக்கணமின்றி மொட்டுகள் ஒருசேரப் பூத்தல் போலச் 
இலக்கணப் பாட்டுப்போற் சொல்வது . 

செயல்கள் ஒருங்கே நிகழ்வதாகிய நெறி . 
கத்தியோதம் - மின்மினிப்பூச்சி . 

கதம்பு - கடம்பு ; கூட்டம் . 
கத்திரம் - கீரிப்பிள்ளை . 

கதம்பை - தேங்காயின் மேல் மட்டை ; தேங்காய் 
கத்திரி - ஒருவகைப் பறை , தலைவிரி பறை ; நார்த் தும்பு ; ஒருவகைப் புல் ; வைக்கோல் . 

பாம்பு ; கத்தரிவெயில் , அக்கினி நட்சத்திரம் . கதர் -- கைராட்டை நூலால் செய்த ஆடை . 
கத்திரிகம் - கால் மாறி நிற்கை . 

கதலம் - வாழை .. 
கத்திரிசால் - மெழுகுவத்தி நின்று எரிவதற்கு கதலி - கதலிவாழை ; துகிற்கொடி ; காற்றாடி ; 
ஆதாரமான கருவி ; சரவிளக்கின் தண்டு . 

தேற்றாமரம் . 
கத்திரியம் - ஆடு தின்னாப்பாளை . 

கதலிகை - கதலிவாழை ; துகிற்கொடி ; ஓர் 
கத்திரியன் - அரசன் , சத்திரியன் . 

அணிகல உறுப்பு . 
கத்திரு - கர்த்தா . 

கதலிச்சி - கருப்பூரம் . 
கத்திருவம் - குதிரை . 

கதலிப்பூ - வாழைப் பூ ; பச்சைக் கருப்பூரம் . 
கத்து - சந்து , உடற்பொருத்து ; சடைவு ; 

கதலிபாகம் - செய்யுள் அமைதிகளுள் ஒன்று . 
கடிதம் ; கூப்பிடுகை ; பிதற்றுகை . 

கதவம் - கதவு ; காவல் . 
கத்து ( வி ) - கூவு ; விலங்கு , பறவை முதலியன கதவாக்கியம் - சோதிட சாத்திரத்தின் ஆண்டு 
போல் கத்து ; பிதற்று ; முழங்கு . 

இறுதியைக் குறிக்கும் ஒரு தொடர் . 
கத்துதல் - ஒலித்தல் ; பறவை முதலியன ஒலித் கதவு 

கதவு - மறைவு ; காவல் ; சினம் . 
தல் ; கூவு தல் ; பிதற்றுதல் ; முழங்குதல் ; கதவுக்குடுமி - கதவு தாங்கும் கொம்மை . 
சொல்லுதல் ; ஓதுதல் . 

கதவுதல் - சினத்தல் . 
கத்துரு - கர்த்தா ; ஆளுவோன் ; படைப்போன் ; கதழ்தல் - சினத்தல் ; பிளத்தல் ; ஓடுதல் ; விரை 
ஆதிசேடன் தாய் . 

தல் ; மிகுதல் ; கடுமையாதல் ; கோணுதல் . 
கத்துருவம் - குதிரைப்பற் பாடாணம் . 

கதழ்வு - விரைவு ; கடுமை ; மிகுதி ; பெருமை ; 
கத்தூரி -- கத்தூரி விலங்கு ; மான்மதம் . 

உவமைச்சொல் ; ஒப்பு ; சினம் . 
கத்தூரிகை - தக்கோலப் பொட்டு ; வால் மிளகு . 

கதழ்வுறுதல் - கலங்கிக் கூப்பிடுதல் , அச்சத்தால் 
கத்தூரிப்பிள்ளை - கத்தூரிநாவி , ஒரு விலங்கு . 

கலங்கிக் கூச்சலிடுதல் , 
கத்தூரிப்பொட்டு - நெற்றிக்கிடும் கத் தூரி கதறுதல் - உரக்க அழுதல் ; விலங்கு முதலியன 
திலகம் . 

கத்துதல் . 

கதனம் - கடுமை ; கடுப்பு ; கலக்கம் ; போர் ; 
கத்தூரிமஞ்சள் - ஒருவகை மஞ்சள் . 

வேகம் . 
கத்தூரிமான் - கத்தூரி உண்டாகும் மான்வகை .. 

கதாசித்து - இடைவிட்ட காலம் ; சிலவேளை ; 
கத்தூரியெலுமிச்சை எலுமிச்சைவகை . 
கத்தை - கழுதை . 

கதைக்கொத்து ; அரிதாய் . 
கத்தோயம் - கள் . 

கதாப்பிரசங்கம் - புராண சரித்திரஞ் சொல்லல் . 

கதாமஞ்சரி - கதைக்கொத்து , 
கத்தோலிக்கன் - கிறித்தவ மதத்தின் ஒரு பிரிவைச் 

கதைகளின் 
சார்ந்தவன் . 

தொகுதி . 
கதகதெனல் - வெப்பமாதல் குறிப்பு ; 

கதாயுதம் - தண்டாயுதம் . 

வீமன் ; 
குறிப்பு . 

கதாயுதன் - தண்டாயுதமுடையோன் ; 
கதகம் - தேற்றாமரம் , 

வயிரவன் . 
தேற்றாங்கொட்டை ; 
சொல்லுதல் . 

கதாவணி - கணக்குப் புத்தகம் . 
கதண்டு - கருவண்டு . 

கதாவுதல் - சொல்லுதல் . 
கதநம் – கடுப்பு ; கலக்கம் ; கொலை ; பேசுதல் ; கதி - நடை ; குதிரை நடை ; போக்கு ; விரைவு ; 
போர் . 

வழி ; தேவகதி ; அறிவு ; பரகதி , வீடுபேறு ; 
கதம் - சினம் ; பஞ்சம் ; பாம்பு ; 

நிலை ; ஆற்றல் ; படலம் ; சாதனம் ; புகலிடம் . 

அடைகை ; 
சென்றது ; ஓட்டம் . 

கதிக்கும்பச்சை - நாகப்பச்சை , பச்சைக்கல் . 
கதம்பகம் - கூட்டம் ; கலவை ; கடுகு . 

கதிக்கை - அதிகரிப்பு ; கருக்குவாளிமரம் . 
கதம்பம் - மேகம் ; நறுமணப்பொடி ; கடப்பமரம் ; கதிகால் - காண்க : ஊணிக்கம்பு 
கலவை ; கலப்புணவு ; கூட்டம் ; கானாங்கோழி ; | கதித்தல் - செல்லுதல் ; எழுதல் ; நடத்தல் ; 
பலவகைப் பூக்கள் ; பசுமந்தை ; பச்சிலை ; விரைதல் , மிகுதல் ; பருத்தல் ; அறிதல் ; கதி 
வேர்களால் தொடுக்கப்பட்ட மாலை . 

யடைதல் . 


ஒ லிக் 


கதித்தவிலை 


262 


கதையறிதல் 


தல் . 


கதித்தவிலை - மிகுந்த விலை , அநியாய விலை . கதிரவன் புதல்வி - யமுனை . 
கதிதம் - சொல்லப்பட்டது . 

கதிரி - நாயுருவி . 
கதிப்பு - கதித்தல் , இறுகல் . 

கதிரீனுதல் - கதிர்வாங்குதல் , கதிர் வெளிப் 
கதிமி - தலைமைக் குடியானவன் . 

படுதல் . 
கதிரெழுதுகள் - சூரிய 

கிரணத்து 

எழும் 
கதிமை - பருமை , கனம் ; கூர்மை . 

துகளாகிய ஒரு நுட்ப அளவு . 
கதிமோட்சம் - கழுவாய் , பரிகாரம் ; மீளும் நிலை . 

கதிரை - கதிர்காமம் ; நாற்காலி 
கதியற்றவன் - திக்கற்றவன் , மிக வறியவன் . 

கதிரோன் - சூரியன் . 
கதியால் - வேலியில் நாட்டுங் கிளை . 

கது - வடு ; வெடிப்பு , மலைப்பிளவு . 
கதிர் - ஒளிக்கதிர் , சூரிய கிரணம் ; ஒளி ; வெயில் ; 

கதுக்கு - இராட்டினத்தில் 

நூலைப் 

பற்றும் 
சூரிய சந்திரர் ; நெற்கதிர் , இருப்புக்கதிர் , நூல் 

உறுப்பு . 
நூற்குங் கருவி ; சக்கரத்தின் ஆரக்கால் ; தேரி கதுக்குதல் - அதக்கு தல் ; பெருந்தீனி கொள்ளு 
னுட்பரப்பின் மரம் . 
கதிர்க்கட்டு - நெல்லரிக் கட்டு . 

கதுப்பு - கன்னம் , தாடை ; தலைமயிர் , கூந்தல் ; 
கதிர்க்கடவுள் - சூரியன் . 

பழத்தின் நடுவேயுள்ள கொட்டையை நீக்கி 
கதிர்க்கம்பி -- கதிர்க்கோல் , நூற்கும் கருவி ; 

அறுத்த துண்டம் ; பசுக் கூட்டம் . 
தட்டார் கருவிவகை . 

கதுப்புளி - முக்கவருள்ள சூட்டுக்கோல் . 
கதிர்க்குஞ்சம் - கதிர்க்கற்றை . 
கதிர்க்குடலை - மணிபிடியாத கதிர் . 

க து முதல் - உறுமுதல் ; கடிந்து கொள்ளுதல் ; 

பிடிவாதம் செய்தல் . 
கதிர்க்கோல் - நூல் நூற்கும் கருவி ; தட்டார் 

கது மெனல் - விரைதல் ; விரைவுக்குறிப்பு . 
கருவிவகை. 

கதுமை 

காண்க : கதிமை . 
கதிர்ச்சாலேகம் - இரும்புக் கம்பிகளையுடைய 

கதுவாய் 

குறைதல் ; வடுப்படுதல் ; மேற் 
சாளரம் . 

கதுவாய் , கீழ்க்கதுவாய் என்னும் தொடை 
கதிர்ச்சிலை - சூரியகாந்தக் கல் . 

விகற்பம் . 
கதிர்செய்தல் - ஒளிவிடுதல் . 

கதுவுதல் - பற்றுதல் ; வலிந்திழுத்தல் , நீங்காது 
கதிர்த்தல் - ஒளிர்தல் , ஒளிவீசுதல் ; வெளிப் 

பற்றல் ; கலங்குதல் ; அழித்தல் ; எதிரொளித் 
படுதல் ; மிகுதல் ; இறுமாத்தல் . 

தல் ; வாங்குதல் ; சினத்தல் . 
கதிர்த்தாக்கம் - கதிர் முதிர்ந்து சாய்கை . 

கதை - பெரிய சரிதம் ; வரலாறு ; கட்டுக்கதை ; 
கதிர்நாள் - உத்தரநாள் . 

இதிகாச புராணங்கள் ; பெருங்கதை ; பொய்ச் 
கதிர்ப்பகை - இராகுகேதுக்கள் ; அல்லி ; குவளை . செய்தி ; சொல் ; உரையாடல் ; விதம் ; தடி ; 
கதிர்ப்பயிர் - இளங்கதிர்த் தவசம் . 

தண்டாயுதம் . 
கதிர்ப்பாரி - தாமரை . 

கதைகட்டுதல் - கதையுண்டாக்குதல் ; பொய்ச் 
கதிர்ப்பு - ஒளி . 

செய்தி எழுப்புதல் . 
கதிர்ப்புல் - ஒருவகைப் புல் . 

கதைகாரன் - கதை சொல்லுவோன் ; வாயாடி ,, 
கதிர்மகன் - சூரியன் புதல்வன் : யமன் ; சனி ; வீண்பேச்சுக்காரன் ; தந்திரமுள்ளவன் . 
சுக்கிரீவன் ; கன்னன் . 

கதைகாவி - குறளை கூறுவோன் , கோட் 
கதிர்மடங்கல் - அறுவடை முடிவு . 

சொல்லுவோன் . 
கதிர்மண்டபம் - தேரைப்போல அலங்கரிக்கப் கதைத்தல் - சொல்லுதல் ; கதை சொல்லுதல் ; 
பட்ட மணவறை அல்லது மண்டபம் . 

பேசுதல் ; வளவளவென்று பேசுதல் , 

பேசுதல் , வீண் 
கதிர்முத்து - ஆணிமுத்து , சிறந்த முத்து . 

பேச்சுப் பேசுதல் . 
கதிர்வட்டம் - சூரியன் . 

கதைதல் - சிறப்பித்துச் சொல்லுதல் . 
கதிர்வாங்குதல் - ஒளிவிடுதல் ; கதிர் ஈனுதல் . கதைபடித்தல் - புராணம் படித்தல் ; பொய் 
கதிர்வால் - பயிர்க்கதிரின் நுனி . 

கூறுதல் . 
கதிர்விடுதல் , ) ஒளிவீசுதல் ; கதிர்வாங்குதல் , கதைபண்ணுதல் - கட்டிப் பேசுதல் ; கதாகாலட் 
கதிர் ஈனுதல் . 

சேபம் செய்தல் . 
கதிரடித்தல் - போரடித்தல் . 

கதைபிடுங்குதல் - பிறர் வாயினின்றும் இரகசி 
கதிரம் - அம்பு ; கருங்காலி , ஒருவகைப் பிசின் யம் வெளிவரும்படி செய்தல் . 

மரம் . 
கதிரவன் - சூரியன் . 

கதைமாறுதல் - பொருள் பலபடப் பேசுதல் . 
கதையறிதல் - உளவறிதல் . 


} 


கதையெடுத்தல் 


263 


கந்தாரம் 


கதையெடுத்தல் - ஒரு பொருளை அறிவிக்கத் கந்தர்ப்பர் - கந்தருவர் . 
தொடங்குதல் . 

கந்தர்ப்பன் - மன்மதன் . 
கதைவளர்த்தல் - பேச்சை விவரித்தல் . 

கந்தரக்காட்டம் - வெள்ளைப் பாடாணம் . 
கதைவிடுதல் - பொய்ச்செய்தி எழுப்புதல் ; | கந்தரசம் - சந்தனம் . 
இரகசியம் வெளிப்படும்படி தந்திரமாய்ச் | கந்தரசு - சாம்பிராணி . 
சொல்லு தல் . 

கந்தரம் - கழுத்து ; மேகம் ; மலைக்குகை ; புன 
கந்தகட்பலம் - தான்றிமரம் . 

முருங்கைமரம் ; கடற்பாசி ; கற்கடக 
கந்தகதைலம் - சொறிக்கிடும் கந்தகக் கலப்புள்ள பாடாணம் ; தீமுறுகற் பாடாணம் . 
எண்ணெய் . 

கந்தரமுட்டி - நேரே அம்பெய்வதற்கு வில்லைப் 
கந்தகப் பூ - மருந்துச் சரக்குவகை . 

பிடிக்கை . 
கந்தகபூமி - கந்தக சம்பந்தமுள்ள நிலம் ; காங்கை கந்தராசம் - ஒருவகை மணமுள்ள மரம் , 
யான நாடு . 

சந்தனம் . 
கந்தகம் - ஒருவகைத் தாதுப்பொருள் ; ஒரு கந்தருவம் - இசை , பண் ; இசைப்பாட்டு ; எண் 
மருந்து ; உள்ளி ; முருங்கைமரம் ; ஒருவகைத் வகை மணத்துள் ஒன்று , தலைவனும் 
தவச அளவை . 

தலைவியும் தாமே மணத்தல் ; தேவசாதியுள் 
கந்தக விரைப்பாடு - ஐந்து ஏக்கர் அளவுள்ள ஒன்றான கந்தருவ சாதி ; குதிரை . 
நிலம் . 

கந்தருவர் - பதினெட்டுத் தேவசாதியுள் 
கந்தகாப்பிரகம் - மஞ்சள் அப்பிரகம் . 

வகையார் ; இசைவல்ல சிறகுடைத் தேவ 
கந்தகாரி - ஆடுதின்னாப்பாளை . 

குலத்தார் . 
கந்தங்குவளம் - கழுகு . 

கந்தருவவேதம் - இசை நூல் , சாமவேதத்தின் 
கந்தசட்கம் - தமரத்தைமரம் . 

ஒருபாகம் . 
கந்தசட்டி - ஐப்பசி மாதத்தின் அமாவாசைக்குப் கந்தல் - கேடு , ஒழுக்கக்கேடு ; அறியாமையால் 
பின் வரும் சட்டி திதி , முருகக் கடவுள் 

விளையும் குற்றம் ; பீறல் , கிழிந்த ஆடை . 
சூரபதுமனை வென்றதைக் குறித்து ஐப்பசி கந்தவகம் - மோப்பம் ; மூக்கு . 
மாதச் சட்டி திதியில் நடத்தப்படும் திருநாள் . கந்தவகன் - காற்று , வாயுதேவன் . 
கந்தசாரம் - சந்தனம் ; பனிநீர் . 

கந்தவடி - மணத்தயிலம் . 
கந்தசாலி - ஒருவகை உயர்ந்த செந்நெல் . 

கந்தவருக்கம் - மணப்பொருள்கள் . 
கந்தடித்தல் - சூடு மிதித்தபின் கதிர்த்தாளைக் 

கந்தவாகன் , 
கோல்கொண்டு அடித்தல் . 

}- காண்க : கந்தவகன் . 

கந்தவாகனன் 
கந்தடைத்தல் - களத்தைச் சுற்றி வைக்கோலால் கந்தவாரம் - அரண்மனையிலுள்ள அந்தப்புரம் , 
வேலி கட்டுதல் . 

அரசன் தேவியிருக்கை . 
கந்தநாகுலி - செவ்வியம் ; மிளகு ; மிளகுகொடி . கந்தவுத்தி - கந்தவருக்கம் , சேர்த்தற்குரிய மணப் 
கந்தநாகுலியம் - பேரரத்தை . 

பண்டங்கள் . 
கந்தப்பொடி - மணப்பொடி . 

கந்தழி - பரம்பொருள் , ஒரு பற்றுக்கோடும் 
கந்தபத்தம் - புழுகுசம்பா நெல் . 

இன்றி அருவாகித் தானே நிற்கும் தத்துவங் 
கந்தபாடாணம் - கந்தகம் . 

கடந்த பொருள் , 

கடவுள் ; கண்ணன் 
கந்தபுட்பி - மெருகன்கிழங்குச் செடி . 

வாணனது சோநகரத்தை அழித்ததைக் கூறும் 
கந்தபுட்பை - அவுரி . 

புறத்துறை ; மதிலையழித்தலாகிய புறத் 
கந்தம் - மணம் ; சந்தனம் ; வசம்பு ; கந்தகம் ; துறை . 
கிழங்குப்பொது ; கழுத்தடி ; வெள்ளைப் கந்தளம் - கவசம் , 

கந்தளம் - கவசம் , சட்டை ; கதுப்பு ; பொன் ; 
பூண்டு ; கருணைக்கிழங்கு ; இந்திரியம் ; மணப் 

முளை ; தளிர் ; போர் . 
பூடு ; தூண் . 

கந்தன் - முருகக்கடவுள் ; அருகதேவன் ; சீர்பந்த 
கந்தமாதனம் - ஒரு 
- ஒரு மலை , குலகிரி எட்டனுள் 

பாடாணம் , சூதபாடாணம் . 

கந்தாடை - ஒரு பார்ப்பனக் குடி . 
கந்தமூடிகம் - கத்தூரி விலங்கு ; மூஞ்சூறு . கந்தாயம் - ஆண்டில் மூன்றில் ஒரு பாகம் ; 
கந்தமூலபலம் - கிழங்கு வேர் கனிகள் . 

தவணை ; ஆதாயம் ; அறுவடைக்காலம் ; 
கந்தமூலி - சிறு இண்டஞ்செடி . 

கந்தாய வரி கொடுக்குங் காலம் . 
கந்தர் - கந்தன் , முருகக்கடவுள் . 

கந்தார்த்தம் - ஓர் இசைப்பாட்டு . 
கந்தர்ப்ப நகரம் - கந்தருவ நகரம் . 

கந்தாரம் - கள் ; காந்தாரம் , ஓர் இசைப்பாட்டு . 


ஒன்று . 


கந்தாலி 


264 


கப்பு 


கயிறு . 


கந்தாலி - கச்சோலம் . 

கப்படிமரம் - வேரில் இருந்து கிளைத்தெழும்பும் 
கந்தாவகன் - காண்க : கந்தவகன் . 

ஒருவகை மரம் . 
கந்தி - மணப்பொருள் ; ஆரியாங்கனை என்னும் கப்பணம் - இரும்பால் ஆனைநெருஞ்சி முள் 
தவப்பெண் , கமுகு ; து வரை ; மரகதம் ; போலப் பண்ணிய கருவி ; ஒருவகைக் கழுத் 
கந்தகம் , கந்தக பாடாணம் . 

தணி ; கைவேல் ; காப்புக்கயிறு ; கொச்சைக் 
கந்திகை - சிறுதேக்கு . 
கந்தித்தம் - சீலை . 

கப்பம் - திறைப்பொருள் , சிற்றரசர் பேரரச 
கந்தித்தல் - மணத்தல் . 

ருக்குக் கொடுக்கும் திறை ; கற்பம் . 
கந்திரி - ஒரு முகமதியப் பண்டிகை , நாகூரில் கப்பரை - பிச்சைக் கலம் ; மட்கலம் ; திருநீற்றுக் 
துருக்கர் கொண்டாடும் சிறப்புப் பண்டிகை ; கலம் ; கிடாரம் . 
பிச்சைக்காரன் ; வண்டி . 

கப்பல் - மரக்கலம் . 
கந்திருவர் - கந்தருவர் , யாழ்வல்லோர் . 

கப்பல்மிளகு - மிளகாய் . 
கந்திவாருணி - பேய்த் தும்மட்டி . 

கப்பல்வாழை - ரசதாளி, வாழைவகை . 
கந்திற்பாவை - தூணில் பெண் வடிவாய் கப்பலேற்றுதல் - தண்டனையாகத் 

தொலைவி 
அமைந்த தெய்வம் . 

லுள்ள நாட்டிற்கு அனுப்புதல் , நாட்டைவிட்டு 
கந்து - தூண் ; யானை கட்டும் தறி ; ஆதீண்டு வெளியேற்றுதல் ; அம்பலப்படுத்துதல் . 
குற்றி ; தெய்வம் உறையும் தூண் ; பற்றுக் கப்பலோட்டி - மாலுமி ; கப்பலின் வேலையாள் . 
கோடு ; யாக்கையின் மூட்டு ; சந்து ; கழுத்தடி ; கப்பலோட்டுதல் - மரக்கலஞ் செலுத்துதல் . 
வண்டியுளிரும்பு ; வண்டி இருசு ; வண்டி ; மாடு கப்பலோடுதல் -- நாவாய் செல்லுதல் ; கடல் 
பிணைக்குந் தும்பு ; வைக்கோல் 
வைக்கோல் வரம்பு ; 

கடந்து வாணிகம் செய்தல் . 
பொலிப் புறத்தடையும் பதர் . 

கப்பற்கடலை - பட்டாணிக்கடலை . 
கந்துகட்டுதல் - காய்கறிகளைக் கொதிக்கவைக் கப்பற்கதலி - வாழைவகை . 
கும்போது நீரில் அவை ஒதுங்கி மிதத்தல் ; 

கப்பற்காரன் - கப்பல் தலைவன் ; கப்பலில் 
களத்தைச் சுற்றி வைக்கோல் சேர்தல் . 

வேலை செய்வோன் . 
கந்துகம் - பந்து ; குதிரை ; குறுநில மன்னரின் 

கப்பற்கால் - படகு . 
குதிரை . 

கப்பற்படை - கடற்படை ; கப்பலுக்குரிய 
கந்துகவரி - மகளிர் பந்தாட்டுப் பாட்டு . 

பொருள் . 
கந்துகளம் - நெல்லும் பதரும் கலந்த களம் . 

கப்பற்பாட்டு - கப்பற்காரர் பாடும் ஓடப்பாடல் , 
கந்துகன் - தான்றிமரம் . 

ஏலேலோப் பாட்டு . 
கந்துதல் - கெடுதல் ; கூச்சமடைதல் .. 

கப்பற்பாய் - கப்பலிற் காற்றை வாங்குவதற் 
கந்து மாறிக்கட்டுதல் - நுகத்தில் மாடுகளை 

காகச் சீலையால் அமைந்த பாய் . 
மாற்றிக் கட்டுதல் ; தந்திரம் செய்து புரட்டுதல் . 

கப்பறை - தாய விளையாட்டில் ஒரு கணக்கு . 
கந்துமாறுதல் - இணைத்ததை மாற்றிவிடல் , 

கப்பாசு - தூய்மை செய்யாத பருத்தி . 
நுகத்திற் பூட்டிய மாடுகளை வலமிடம் 

கப்பி - தவசம் ; சிறுநொய் ; கயிறிழுக்குங் கருவி ; 
மாற்றிக் கட்டுதல் . 

நெய்வோர் கருவியுள் ஒன்று ; பொய்யுரை ; 
கந்துவட்டி - பிடிப்புவட்டி . 

சல்லி . 
கந்துவான் - பிணைகயிறு . 

கப்பிக்காய் - பருவமல்லாக் காலத்தில் காய்க்கும் 
கந்துள் - கரி . 

காய் . 
கந்துளம் - பெருச்சாளி. 

கப்பித்தல் - கிளைவிடல் ; பெருத்தல் ; முகை 
கந்தேறு - கோடகசாலை என்னும் ஒருவகைப் 

யரும்பல் . 
பூடு . 

கப்பிப்பிஞ்சு - இளம்பிஞ்சு ; பருவம் அல்லாக் 
கந்தை - கிழிந்த ஆடை , பீற்றல் துணி ; சிறு 

காலத்தில் தோன்றிய பிஞ்சு. 
துகில் ; கருணைக்கிழங்கு . 

கப்பிப்பூ - உரிய காலத்தில் ஒருசேர இலுப்பைப்பூ 
கந்தோடம் - குவளைவகை . 

விழுகை . 
கந்தோதம் - தாமரை ; குவளை . 

கப்பியம் - உண்ணத்தக்கது . 
கப்பங்கட்டுதல் - திறைசெலுத்தல் . 

கப்பியல் - கயிறிழுக்குங் கருவி . 
கப்பச்சு - கம்மாளர் கருவியுள் ஒன்று . 

கப்பு - கவர்கொம்பு ; கிளை ; பிளவு ; சிறு தூண் ; 
கப்படம் - கந்தைச்சீலை ; சீலை , ஆடை . 

தோள் ; ஆதாரம் ; கவர்ச்சி ; சாயத்தின் அழுத் 
கப்படா - அரைக்கச்சை . 

தம் ; செஞ்சாயவகை ; மயிர்க்கு ஊட்டுஞ் 
கப்படி - கொடுக்கு . 

சாயம் ; கமுக்கம் ; உயரம் . 


கப்புக்கால் 


265 


கபோலம் 


கப்புக்கால் - வளைகால் , முட்டுக்கால் . 

கபாலசாந்தி - ஆவிரை . 
கப்புக்குனையறுத்தல் - இழையோட்டுதல் . கபாலதரன் - பிரமன் தலையோட்டைக் 
கப்புச்சிப்பெனல் - பேச்சின்றி அடங்குகைக் கையிலும் தலையோடுகளை மாலையாகக் 
குறிப்பு . 

கழுத்திலும் கொண்ட சிவன் . 
கப்புத்தோள் - வலத்தோளும் இடத்தோளுமாக கபாலநீர் - தலையிலேறிய கெட்ட நீர் . 
மாறிக் காவுகை . 

கபாலபாணி - கபாலத்தைக் கையிலேந்திய சிவன் . 
கப்புதல் - மூடிக்கொள்ளல் ; விரைவாய் விழுங் கபாலம் - மண்டையோடு ; இரப்போர் கலம் ; 
குதல் ; உண்ணல் . 

சிவன் ஐயமேற்கும் பாத்திரம் ; கடுந்தலைவலி ; 
கப்புமஞ்சள் - கொச்சியிலிருந்து கிடைக்கும் ஒரு நீர்க்குடத்தின் ஒரு பகுதி ; முட்டையின் ஒரு 
வகை உயர்ந்த மஞ்சள் , குளிமஞ்சள் . 

பகுதி . 
கப்புரம் - கருப்பூரம் . 

கபாலமூர்த்தி - காண்க : கபாலதரன் . 
கப்புவலை - வலைவகை . 

கபாலரேகை - தலையெழுத்து .. 
கப்புவிடுதல் - கிளைவிடுதல் ; புரட்டுப் பேசுதல் . கபாலவாசல் தலையின் உச்சித்தொளை . 
கப்பைக்காலன் வளைந்த காலை உடையவன் . கபாலவாடை - தலைநோய் . 
கபக்கட்டு - சளி நெஞ்சில் திரண்டிருக்கை . 

கபாலவாயு - கபாலக்குத்து , நரம்புத் தலைவலி . 
கபகபவெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; பசி முதலிய 

கபாலன் - சிவன் ; சீர்பந்த பாடாணம் . 
வற்றால் வயிறெரிகைக் குறிப்பு . 

கபாலி - கபாலத்தையுடைய சிவன் ; வயிரவன் ; 
கபட்டு நாக்கு - வஞ்சம் பேசும் நா . 

உமாதேவி ; பதினோர் உருத்திரருள் ஒருவர் . 
கபட்டுப் படிக்கல் - கள்ள நிறைகல் . 

கபி - குரங்கு ; கயிறிழுக்குங் கருவி . 
கபடக்காரன் - வஞ்சகன் . 

கபிஞ்சலம் -- காடை ; சாதகப்புள் ; ஆந்தை ; 
கபட நாடகம் - மிகத் தந்திரமான செய்கை : சிச்சிலிப்பறவை ; ஒரு புண்ணிய சிவத்தலம் . 
வஞ்சக நடிப்பு ; போலி நடிப்பு . 

கபித்தம் - விளாமரம் ; அபிநயவகை , சுட்டுவிரல் 
கபடம் - வஞ்சகம் . 

நுனியும் பெருவிரல் நுனியும் நகங்கள் கௌவப் 
கபடவித்தை - மாயவித்தை . 

பிடித்து ஏனைய மூன்று விரலும் மெல்லெனப் 
கபடன் - வஞ்சகன் , கள்ளன் . 

பிடிப்பது ; கொட்டிக்கிழங்கு . 
கபடி - கபடன் ; வஞ்சகி ; தந்திரசாலி ; சடுகுடு கபிதம் - கருஞ்சீரகம் . 
விளையாட்டு . 

கபிலப்பொடி - மரவகை . 
கபடு - சூது , வஞ்சனை . 

கபிலம் - புகர் நிறம் , கருமை கலந்த பொன்மை ; 
கபந்தம் - தலையற்ற உடல் , முண்டம் ; அறிவிலி . உபபுராணங்கள் பதினெட்டனுள் ஒன்று ; கரிக் 
கபநாசம் - கண்டங்கத்தரி . 

குருவி ; கபிலப்பொடி . 
கபநாசனி - தேற்றாங்கொட்டை . 

கபிலமதம் - கபிலரால் ஏற்படுத்தப்பட்ட 
கபம் - கோழை , சிலேட்டுமம் , சளி , மார்ச்சளி , 

சாங்கிய மதம் . 
கபம்பம் - வாலுளுவை . 

கபிலர் - உருத்திரர் ; ஒரு புலவர் . 

கபிலை - எருதுகளைப் 
கபர்த்தம் - சிவபிரான் சடை . 

பூட்டி நீரிறைக்கும் 

ஏற்றம் ; கருமை கலந்த பொன்மை ; காராம் 
கபர்த்தி - சடையையுடைய சிவன் . 

பசு ; தெய்வப்பசு , காமதேனு ; தென்கீழ்த் 
கபரி - பெருங்காயம் . 

திசைப் பெண்யானை ; ஓர் ஆறு ; மணப்பண்ட 
கபரோகம் - சிலேட்டும் நோய் , காசநோய்வகை . 

வகை . 
கபவாதசுரம் - சிலேட்டுமவாதங்களின் சேர்க்கை கபுக்குக்கபுக்கெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
யால் தோன்றும் சுரநோய் . 

கபோதகத்தலை - கொடுங்கையைத் தாங்குதலை 
கபவிரோதி - சிற்றரத்தை . 

யுடைய பலகை . 
கபாடக்கட்டி - வசம்பு . 

கபோதகம் - புறா ; சிற்பவுறுப்புகளுள் ஒன்று . 
கபாடபந்தனம் - கதவடைப்பு . 

கபோதம் - புறா ; கரும்புறா ; புறாமுட்டிச் செடி ; 
கபாடம் - கதவு ; காவல் ; பொதி . 

கொடுங்கை ; பெருவிரல் விட்டு நிமிர மற்றை 
கபாய் - நிலையங்கி , மேற்சட்டை . 

நான்கு விரல்களும் ஒட்டி நிமிரும் இணையா 
கபால் - கபாலம் , தலையோடு . 

வினைக்கை ; இரண்டு கைகளையும் கபோதை 
கபாலக்கரப்பான் - தலையில் வரும் ஒரு நோய் . 

யாகக் கட்டுவது . 
கபோதி - குருடன் ; அறிவிலி ; பெண்புறா . 

கபோலம் - கன்னம் , தாடை . 
34 


கபாலக்குத்து . } - கடுந்தலைவலி . 


கம் 


266 


கம்புள் 


கம் 


-- 


வானம் ; காற்று ; மேகம் ; வெண்மை ; உயிர் ; கம்பளம் - ஆட்டு மயிரினாற் செய்யப்பட்ட 
தலை ; 

நீர் ; ஆடு ; தொழில் ; கம்மியர் போர்வை முதலியன ; கம்பளிப் போர்வை ; 
தொழில் ; வீட்டின்பம் ; மண்டையோடு ; செவ்வாடை ; செம்மறிக்கடா ; மயிர்ப்படாத் 
பிரமன் . 

தாலாகிய இருக்கை ; தொட்டியச் சாதி ; 
கம்பக்கணை மனஞ்சலியாதவன் . 

சருக்கரைப் பூசணி . 
கம்பக் ( ங் ) கூத்தாடி - கழைக்கூத்தன் . 

கம்பளர் - மருதநில மாக்கள் ; தொட்டி யச் 
கம்பக்கூத்து - கழைக்கூத்து . 

சாதியார் . 
கம்பங்களி - கம்புமாவாற் சமைத்த களி . 

கம்பளி - ஆட்டுமயிரினாற் செய்யப்பட்ட ஆடை 
கம்பங்கொளுத்துதல் - கம்பவாணத்துக்கு முதலியன ; ஆட்டின் மயிர் ; ஒருவகை ஆடு ; 
நெருப்புவைத்தல் . 

கம்பளிச்செடி ; தாறுமாறு ; ஒருவகைப் பூச்சி . 
கம்பங்கோரை - ஒருவகைப் புல் . 

கம்பளிச்செடி - முசுக்கட்டை . 
கம்பசூத்திரம் - குறிப்புப் பொருள் அடங்கிய கம்பளிப்பூச்சி - உடலில் மயிருள்ள ஒருவகைப் 
கம்பன் கவி ; விடுவிக்க இயலாத புதிர் . 

புழு . 
கம்பசேவை - கம்பத்தில் திருவிளக்கு ஏற்றிச் கம்பளியாடு - குறும்பாடு . 
செய்யும் பூசை . 

கம்பன் - காஞ்சிபுரத்துச் சிவபிரான் ; தமிழில் 
கம்பஞ்சம்பா - சம்பா நெல் வகை . 

இராமாயணம் இயற்றிய பெரும்புலவர் . 
கம்பட்டக்காரன் காசு செய்வோன் . 

கம்பனம் - அசைவு ; நடுக்கம் . 
கம்பட்டக்கூடம் - நாணயசாலை . 

கம்பாகம் - கப்பற்கயிறு . 
கம்பட்டம் காசு , நாணயம் . 

கம்பி - பொன் , இரும்பு முதலியவற்றின் கம்பி ; 
கம்பட்டமுளை - நாணய முத்திரை . 

காதணிவகை ; கடிவாளம் ; ஆடையின் ஓரச் 
கம்படி - ஊர்ப்புறத்துக் கம்பு விளைவிக்கும் சிறுகரை ; சித்திரக் கம்பி ; வெடியுப்பு ; காசு ; 
நிலம் . 

நீண்ட கொம்பு ; ஒருவகை மரம் ; கம்பளிப் 
கம்பத்தக்காரன் - நிலச் சொந்தக்காரன் ; பிசின் ; அபின் ; தந்தி . 
செல்வன் . 

கம்பி கட்டுதல் - ஆடைக்குச் சாயக்கரை யிடுதல் ; 
கம்பத்தம் - சொந்த வேளாண்மை , வேளாண்மை . எழுதகவேலை செய்தல் ; கம்பியால் அணிகலன் 
கம்பத்து - தோணியின் ஓட்டை ; கப்பலில் விழும் கட்கு முத்து முதலியவை கட்டுதல் ; குடைக் 
ஓட்டை ; பகட்டு . 

கம்பி கட்டுதல் . 
கம்பத்துப்பார்த்தல் - கப்பலின் ஓட்டையை 

கம்பிகாட்டுதல் - காண்க : கம்பி நீட்டுதல் . 
அடைத்தல் . 

கம்பித்தல் - அசைதல் ; நடுங்குதல் ; முழங்குதல் ; 
கம்பதாளி - ஒருவகை நோய் . 

அசைத்தல் ; நடுங்கச் செய்தல் . 
கம்பபா( வா ) ணம் - நீண்ட கம்பத்தில் இணைத்துக் கம்பிதம் - அசைவு , நடுக்கம் ; கமகம் பத்தனுள் 
கொளுத்தப்படும் வாணம் . 

ஒன்று . 
கம்பம் - தூண் ; விளக்குத்தண்டு ; கொடிமரம் ; கம்பிநீட்டுதல் - ஓடிவிடுதல் , ஓடிமறைதல் . 
அசைவு ; நடுக்கம் ; கச்சி யேகம்பர்கோயில் ; கம்பியச்சு - கம்பியிழுக்கும் தட்டார் கருவி . 
பாய்மரம் . 

கம்பிலி - கம்பி ; ஒரு மரவகை . 
கம்பம்புல் - புல்வகை . 

கம்பிவாங்குதல் - கம்பியை நீட்டமாக்கல் ; ஓடி 
கம்பரிசி - கம்புத்தவசம் . 

விடுதல் . 
கம்பல் - ஆடை ; ஆரவாரம் . 

கம்பிவிளக்கு - மின்சாரவிளக்கு . 
கம்பலம் - கம்பளி; இரத்தினக் கம்பளம் ; கம்பீரம் - ஆழம் ; ஆழ்ந்த அறிவு ; வீறு ; செருக்கு . 
செவ்வாடை ; மேற்கட்டி ; கம்பலை , கம்பீரவாக்கு - பொருளாழ்ந்த செய்யுள் ; எடுப் 
ஆரவாரம் . 

பான குரல் . 
கம்பலை - நடுக்கம் ; அச்சம் ; துன்பம் ; சச்சரவு ; | கம்பீரித்தல் - எடுப்பான குரலாற் பேசுதல் . 
ஆரவாரம் ; மருதநிலம் ; யாழோசை . 

கம்பு - ஒருவகைத் தவசம் ; கம்பம் ; சிறு தடி ; 
கம்பலை கட்டுதல் - சச்சரவு செய்தல் . 

கழி ; மரக்கொம்பு ; செடிகொடிகளின் சிறு 
கம்பலைத்தல் - ஆரவாரித்தல் .. 

தண்டு ; அளவுகோல் ; கட்டுத்தறி ; சங்கு . 
கம்பலைப்படுதல் - சண்டை செய்தல் . 

கம்புகட்டி - நீர் பாய்ச்சுவோன் ; 
கம்பலைமாரி - சினமுடையவள் ; ஒரு பெண் கம்புகம் - அபின் . 
தெய்வம் . 

கம்புள் - சங்கு ; சம்பங்கோழி , நீர்ப்பறவை ; 
கம்பளத்தான் - ஒரு சாதியான் . 

வானம்பாடி . 


கம்பை 


267 


கமனம் 


கம்பை - கதவு முதலியவற்றின் சட்டம் ; ஏட்டுச் கமலக்கண்ணன் தாமரைக் கண்களையுடைய 
சுவடிச் சட்டம் ; அதிகார வரம்பு . 

திருமால் . 
கம்மக்குடம் - கம்மியர் செய்த குடம் . 

கமலகுண்டலமாய் - தலைகீழாய் . 
கம்மக்கை - கடினவேலை . 

கமலகோசிகம் - கைகுவித்து ஐந்து விரலும் அகல 
கம்மகாரர் - கப்பலோட்டிகள் . 

விரித்துக்காட்டும் இணையா வினைக்கை . 
கம்மத்தம் - காண்க : கம்பத்தம் . 

கமலத்தேவி - தாமரையை இருப்பிடமாகக் 
கம்மம் - கம்மியர் தொழில் . 

கொண்ட திருமகள் . 
கம்மல் - மகளிர் காதணியுள் 

ஒன்று ; குர கமலத்தோன் - பிரமன் . 
லடைப்பு ; மங்கல் ; மந்தாரம் ; குறைவு . கமலநிருத்தம் - கூத்தின் விகற்பம் . 
கம்மாட்டி - கம்மாளப்பெண் . 

கமலபாந்தி - சூரியன் . 
கம்மாணன் - கம்மாளன் . 

கமலம் - தாமரை ; நீர் ; ஒருவகைத் தட்டு ; ஒரு 
கம்மால் ( லை ) - உலோகவேலை செய்யுமிடம் . பேரெண் ; பட்டை தீர்ந்த வயிரம் ; 
கம்மாளச்சி - கம்மாளச்சாதிப் பெண் . 

செம்படாம் ; கன் றிழந்த பசு . 
கம்மாளன் - உலோகவேலை செய்வோன் : கமலமனோகரி ஒரு பண்வகை . 
தட்டான் , கன்னான் , சிற்பன் , 

தச்சன் , கமலயோனி - தாமரையில் பிறந்த பிரமன் . 
கொல்லன் , பொன்வேலை முதலிய தொழில் கமலரேகை - பதுமரேகை, தாமரை வடிவமைந்த 
செய்யுஞ் சாதியான் . 

கோடு . 
கம்மாறர் - மரக்கல மோட்டுவோர் . 

கமலவருத்தனை - தொழுதற்கு அறிகுறியாகத் 
கம்மி - தொழிலாளி; குறைவு . 

தாமரைமொட்டைப்போலக் கைகளைக் 
கம்மியம் - கைத்தொழில் ; கம்மாளத்தொழில் 

குவித்தல் . 
கம்மியன் - தொழிலாளி ; கம்மாளன் ; நெய்பவன் . கமலவல்லி 

கமலவல்லி - காண்க : கமலத்தேவி . 
கம்முதல் - குரல் குன்றல் ; ஒளி குறைதல் . கமலவூர்தி - தாமரையை ஊர்தியாகவுடைய 
கம்மெனல் - தெளிவின்றி ஒலித்தற் குறிப்பு; அருகக் கடவுள் . 
ஓசையடங்கற் குறிப்பு ; மணத்தற் குறிப்பு ; | கமலவைப்பு - தாமரையுள்ள நீர் நிலை . 
விரைவுக் குறிப்பு . 

கமலன் - 

காண்க : கமலயோனி . 
கம்மை - சிறுகீரை . 

கமலா 

கிச்சிலிவகை . 
கமக்காரன் - உழவன் . 

கமலாக்கினி - இரண்டு விரல் கனமுள்ள இரண்டு 
கமகம் - இசை வேறுபாடு அறியுங் குறிப்பு ; விறகாலெரிக்குந் தீ . 

ஒன்றையறிதற்கு ஏதுவாயுள்ள குறிப்பு . கமலாசனம் - பதுமாசனம் , தாமரை மலர் 
கமகமத்தல் - மிக மணத்தல் . 

வடிவில் அமைந்த இருக்கை . 
கமகமவெனல் - மணத்தற் குறிப்பு . 

கமலாசனன் 

தாமரையை இருப்பிடமாகக் 
கமகன் - நுண்ணறிவினாலும் கல்விப் பெருமை கொண்டவன் ; பிரமன் ; அருகன் . 
யினாலும் கல்லாத நூற்பொருளையும் எடுத் கமலாசனி - காண்க : கமலத்தேவி . 
துரைக்கவல்லவன் . 

கமலாலயம் - திருவாரூர்க் குளத்தின் பெயர் . 
கமங்கட்டுதல் - சொந்த நிலத்தில் வேளாண்மை கமலாலயன் - பிரமன் . 
செய்தல் , 

கமலி - குங்கும பாடாணம் . 
கமஞ்சூல் - நீர் நிறைந்த மேகம் . 

கமலிப்பட்டு - பட்டாடைவகை . 
கமடம் - ஆமை . 

கமலினி - உமாதேவியின் தோழியருள் ஒருத்தி . 
பிரமசாரிகளும் முனிவரும் வைத் கமலை - திருமகள் ; திருவாரூர் . 

கருவிகளுக்காக வாங்கும் 
திரம் , கரகம் . 

வாரம் . 
கமத்தல் - நிறைதல் . 

கமழ்தல் - மணம் வீசுதல் ; தோன்றுதல் ; பரத்தல் . 
கமத்தொழில் - உழவுத்தொழில் . 

கமறுதல் - மிகவொலித்தல் ; மிக அழுதல் ; மிக 
கமம் - நிறைவு ; உழவுத்தொழில் ; வயல் . 

வேகுதல் ; நெடியுண்டாதல் . 
கமம்புலம் - நிலமும் புலமும் . 

கமனகுளிகை - நினைத்தவிடத்திற்குக் கொண்டு 
கமர் - நிலப்பிளப்பு . 

போய்ச் சேர்க்கும் மருந்து , இரசகுளிகை . 
கமரதம் - மணித்தக்காளி. 

கமனசித்தி - வானவெளியே நினைத்த 
கமரிப்புல் - ஒருவகைப் புல் . 

செல்லுந்திறன் . 
கமல் - வெட்பாலை . 

கமனம் - செல்லுகை , போதல் , நடை . 


- 


கமண்டலம் , } - திருக்கும் ஒருவகை நீர்ப் பாத் கமவாரம் - உழவுக் 


இடம் 


கமனித்தல் 


268 


கயிறுமாறுதல் 


கமை 


கமனித்தல் - போதல் . 

கயிங்கரியபரர் - ஏவல் செய்வார் . 
கமி - மிளகு . 

கயிங்கரியம் - கைங்கரியம் , ஊழியம் , ஏவல் 
கமித்தல் - நடத்தல் ; பொறுத்தல் , தாங்குதல் . தொழில் . 
கமுக்கக்காரன் - அடக்கமுள்ளவன் . 

கயிப்பு - இலாகிரி . 
கமுக்கட்டு - அக்குள் . 

கயிரம் - அலரிச்செடி . 
கமுக்கம் - அடக்கம் , குறையை வெளிப்படுத் கயிரவம் - ஆம்பல் : செவ்வாம்பல் ; வெள் 
தாமை ; இரகசியம் . 

ளாம்பல் . 
கமுகம்பூச்சம்பா - ஒருவகை நெல் . 

கயிரிகம் காவிக்கல் . 
கமுகமடல் - கமுகம்பட்டை . 

கயில் - தேங்காய்ப்பாதி ; 

அணிகலக் 

கடைப் 
கமுகு - பாக்குமரம் . 

புணர்வு ; பிடரி . 
கமுனை மாதுளை . 

கயிலாச ( ய ) ம் - காண்க : கயிலை . 
பொறுமை ; மலை . 

கயிலாயன் - கயிலாய மலைக்குரிய சிவன் . 
கமைத்தல் - பொறுத்தல் , தாங்குதல் . 

கயிலி 

பலவண்ண உடை ; கையொலி . 
கமைதல் - நிரம்புதல் . 

கயிலை கைலாயமலை . 
கமைப்பு - பொறுமை , அடக்கம் . 

கயிலையாளி - காண்க : கயிலாயன் . 
கய - பெரிய ; மெல்லிய . 

கயிலையிற்கடுங்காரி - மாமிசபேதி . 
கயக்கம் - வாட்டம் ; இடையீடு ; கலக்கம் . கயிற்கடை - கொக்குவாய் . 
கயக்கால் - ஊற்றுக்கால் . 

கயிற்றரவு - கயிற்றில் தோன்றும் பாம்புணர்ச்சி . 
கயக்கு - மனக்கலக்கம் , சோர்வு . 

கயிற்றளவு - தவசக் குவியல் முதலியவற்றைக் 
கயக்குதல் - கசக்கச்செய்தல் ; கலக்கு தல் . 

கயிறுகொண்டு குறிக்கும் அளவு . 
கயங்குதல் - கசங்குதல் ; சோர்தல் ; கலங்குதல் . கயிற்றுக்கோல் - ஒருவகைத் தராசு , காய்கறி 
கயத்தம் - துளசி . 

முதலியன நிறுக்கும் ஒருவகை நிறைகோல் . 
கயத்தல் - வெறுத்தல் , கைத்தல் . 

கயிற்றுக்கோலாட்டம் - பின்னற் கோலாட்ட 
கயத்தி - கீழ்மகள் ; கொடியவள் . 

விளையாட்டு . 
கயந்தலை - மெல்லிய தலை ; யானைக்கன்று ; கயிற்றுப்பொருத்தம் - கலியாணப் பொருத்தங் 
மனத்துயர் ; குழந்தை . 

களுள் ஒன்றான இரச்சுப் பொருத்தம் . 
கயப்பினை வங்கமணல் . 

கயிற்றுவலை 

ஒருவகை மீன்வலை . 
கயப்பு - கசப்பு . 

கயிற்றேணி - நூலேணி . 
கயப்பூ - நீர்ப்பூ . 

கயிறடித்தல் - அறுக்கும் மரங்களுக்கு 
கயம் - மென்மை ; பெருமை ; இளமை ; கீழ்மை ; வைத்துக் 

முதலியவற்றாற் 
கீழ்மக்கள் ; கரிக்குருவி ; நீர்நிலை ; நீர் ; கடல் ; தட்டுதல் . 
ஆழம் ; அகழி ; யானை ; தேய்வு ; குறைபாடு ; கயிறு - நூல் முதலியவற்றால் முறுக்கித் திரித்த 
கேடு ; காசநோய் . 

வடம் , பாசம் ; மங்கல நாண் ; நூல் ; சாத்திரம் . 
கயமுகன் - யானைத்தலையையுடைய விநா கயிறுகட்டிவிடுதல் - பொய்ச் செய்தி 

உண் 
யகன் ; ஓரசுரன் . 

டாக்கிப் பரப்புதல் . 
கயமுனி - யானைக்கன்று . 

கயிறுகட்டுதல் - இல்லாததை உண்டாக்கிச் 
கயமை கீழ்மை . 

சொல்லுதல் ; நாட்கழித்தல் ; பாசாங்கு 
கயல் கெண்டைமீன் . 

செய்தல் ; வஞ்சித்தல் . 
கயவஞ்சி - உலுத்தன் . 

கயிறு சாத்துதல் - சாத்திரம் பார்க்க ஏட்டிலே 
கயவளாகம் - கீழுலகம் . 

கயிறிடுதல் . 
கயவன் – கீழ்மகன் ; கொடியவன் . 

கயிறுதடி - நெய்வோர் கருவியுள் ஒன்று . 
கயவாய் - கழிமுகம் ; கரிக்குருவி ; எருமை ; பெரிய கயிறு திரித்தல் - கயிறு முறுக்குதல் ; கற்பித்துச் 
வாய் . 

சொல்லுதல் . 
கய ( யா ) வாளி - பேராசைக்காரன் ; அயோக் 

கட்டடம் முதலியவற்றுக் 
கியன் ; யையிற் 

காகக் கயி 

டித்து 
உண்ணுதற்குரிய அந்தணன் . 

நேர்மையறிதல் . 
கயவு - பெருமை ; மென்மை ; கழிமுகம் ; களவு ; கயிறுமாறுதல் - மாடு குதிரை போன்றவற்றை 
கரிக்குருவி ; கீழ்மை . 

விற்பவர் கயிற்றைப் பிடித்து வாங்குவோர் 
கயற்கெண்டை - கெண்டைமீன்வகை . 

கையில் கொடுத்தல் . 


காவி 


நூல் 
குறி 


- 


செய்யும் சிராத்தத்தில் கயிறுபிடித்தறிதல் } 


கடை 


கயிறு முறுக்குதல் 


269 


கர்மிகள் 


} 


- 


கர்ச்சிப்பு } - விதித்து முழக்கம் யானை முதலிய 


கர்ச்சூரம் } - பேரீந்து ; கழற்கொடி . 


காது 


கயிறு முறுக்குதல் காண்க : கயிறு திரித்தல் . கர்ப்பக்குழி , 
கயிறுருவிவிடுதல் - எருது முதலியவற்றை 

கர்ப்பகோசம் , காண்க : கர்ப்பப் பை . 

கர்ப்பகோளகை 
அவிழ்த்துவிடுதல் ; தூண்டிவிடுதல் . 

கர்ப்பங்கரைதல் , 

கருச் சிதைதல் ; 

அச்ச 
கயிறுவெட்டுப்புண் - வடத்தால் அறுபட்ட புண் . 

கர்ப்பங்கலங்குதல் மிகுதல் . 
கயினி - அத்தநாள் ; கைம்பெண் . 

கர்ப்பச்சடங்கு - கருக்கொண்டவளுக்கு இரண்டா 
கர்க்கசம் - கடினமானது . 

மாதம் முதல் பத்தா மாதம்வரை செய்யுஞ் 
கர்க்கடக சங்கிராந்தி - ஆடிமாதப் பிறப்பு . 

சடங்குகள் . 
கர்க்கடகசிங்கி - கடுக்காய்ப்பூமரம் . 

கர்ப்பச்சூடு - பெற்றோர் வழியாக வரும் 
கர்க்கடகம் - நண்டு ; ஓர் இராசி . 

குழந்தை நோய்வகை ; அச்சரம் . 
கர்க்கரி - கரகம் ; தயிர்கடை தாழி . 

கர்ப்பசிராவம் - கருச்சிதைவு ; வெள்ளைநோய் . 
கர்ச்சித்தல் - முழங்குதல் . 

கர்ப்பசீமான் - பிறவிச் செல்வன் . 

. 
சசி , முழக்கம் ; மேகம் ; யானை முதலிய 

கர்ப்பசூலை - சூதகத் 

தடை ; கருப்பையில் 

வேதனை . 
கர்ச்சினை - பேரொலி . 

கர்ப்பந்தரித்தல் - கருக்கொள்ளுதல் . 
கர்ப்பப் பை - கருத்தங்கும் உறுப்பு . 

கர்ப்பம் - கரு ; கருக்கொள்கை ; உட்கொண்டது ; 
கர்ணகடூ ( டோ ) ரம் - செவிக்குக் கடுமையானது . 
கர்ணகூசிகை - காதுநோய்வகை . 

நாடகச் சந்தி ஐந்தனுள் ஒன்று ; நூற்றெட்டு 

உபநிடதங்களுள் ஒன்று . 
கர்ணசூலை - காதுக் குத்து . 

கர்ப்பமேகம் - வெள்ளைநோய் . 
கர்ண்நாதம் - காதிரைச்சல் நோய் . 

கர்ப்பவதி - கருவுற்ற பெண் , கர்ப்பிணி . 
கர்ணபத்திரம் - ஓலை யென்னும் காதணி ; 

கர்ப்பவாசம் - கருப்பத்தில் தங்குகை . 
தெய்வத் திருமேனிகட்குச் சாத்தும் 
போன்ற அணி . 

கர்ப்பவாதை - மகப்பேற்று வலி . 
கர்ணபரம்பரை - செவிவழியாக வந்த செய்தி . 

கர்ப்பவாயு - சூதகவாயு , 

குழந்தை பிறக்கும் 

காலத்தில் ஏற்படும் ஒருவகை நோய் . 
கர்ணம் - காது ; ஊர்க்கணக்கு வேலை ; ஊர்க் 

கர்ப்பவோட்டம் - கருக்கொள் ளும் 

மேக 
கணக்கன் . 

வோட்டம் , மார்கழி மாதத்தில் கருக்கொண்ட 
கர்ணமந்திரம் - காதோடு சொல்லும் இரகசியம் ; 

மேகத்தின் தென் சார்பான ஓட்டம் . 
இரகசியம் பேசிப் பெறுஞ் செல்வாக்கு ; இறக் 

கர்ப்புரை - சாம்பிராணி . 
கும் நிலையில் இறப்பவரின் காதில் செபிக்கும் 

கர்ப்பூரசிலாசத்து - ஒருவகை மருந்துக்கல் . 
வேதமந்திரம் . 

கர்ப்பூரத்துளசி - கருப்பூர மணமுள்ள 
கர்ணவேத ( ன ) ம் - காதுகுத்தல் . 

வகை . 
கர்ணா - ஒருவகை வாத்தியம் . 

கர்ப்பூரத்தைலம் - மணமுள்ள பூச்சு மருந்து , கருப் 
கர்ணிகம் சன்னிவகை . 

பூரத்தினின்று எடுக்குந் தைலம் . 
கர்ணிகை - தாமரைப் பொகுட்டு . 

கர்ப்பூரதீபம் - கருப்பூரத்தினின்று எரியும் விளக்கு . 
கர்த்தத்துவம் - கார்த்திருத்துவம் , கடவுள் 

கர்ப்பூரப்புல் - ஒருவகை மணப்புல் . 
தன்மை ; தொழில் நடாத்து முதன்மை . 

கர்ப்பூரமரம் - கருப்பூரம் உண்டாதற்குரிய மரம் ; 
கர்த்த துரோகம் - அரச துரோகம் . 

மரவிசேடம் . 
கர்த்தப ( வ ) ம் - கழுதை . 

கர்ப்பூரவல்லி , ) ஒருவகை மருந்துச் செடி ; ஒரு 
கர்த்தமம் - சேறு ; பாவம் ; இறைச்சி . 

கர்ப்பூரவள்ளி வகை மணந்தருஞ் செடி . 
கர்த்தரிப் பிரயோகம் - செய்வினை வழக்கு . கர்ப்பூரவாழை - வாழைவகை .. 
கர்த்தவியம் - செய்யத்தக்கது . 

கர்ப்பூரவிலை - கோயில் நிலங்களுக்குக் கொடுக் 
கர்த்தன் , செய்வோன் , வினை முதல் ; 

கும் விலை . 
காத்தா கடவுள் ; தலைவன் . 

கர்ப்பூரவெற்றிலை - வெற்றிலைவகை . 
கர்த்தாக்கள் - படைப்பு முதலிய தொழில்புரியும் | கர்ப்போட்டம் - காண்க : கர்ப்பவோட்டம் . 
ஐங்கடவுளர் ; மதுரை நாயக்க அரசர் பட்டப் கர்மணிப்பிரயோகம் - செயப்பாட்டு வினை 
பெயர் . 

வழக்கு . 
கர்நாடகம் - கன்னடம் , ஒரு மாநிலம் ; தென் கர்மம் - செயல் , கருமம் . 
னாட்டு இசை ; ஒரு பண் ; பழைய மாதிரி . 

கர்மாந்தரம் - இறந்தவர் பொருட்டுப் பதினா 
கர்ப்பக்கிருகம் - கருவறை, ஆலயத்திலுள்ள 

றாம் நாள் செய்யும் சடங்கு . 
மூலத்தானம் . 

கர்மிகள் - தொழிலாளிகள் ; காண்க : உலோபி . 


துளசி 


} 


கர்லாக்கட்டை 


270 


கரணம்போடுதல் 


} 


கர்லாக்கட்டை - உடற்பயிற்சிக்காகச் சுழற்றுந் கரடம் - காக்கை ; யானையின் மதம் ; யானைக் 
திரண்டு கனத்த மரக்கட்டை . 

கவுளினின்றும் மதம்பாயுந் தொளை . 
கர்வடம் - மலையும் ஆறுஞ் சூழ்ந்த ஊர் ; 

கரடி -- ஒரு விலங்கு ; கரடிப்பறை ; கரடிக்கூடம் ; 
நானூறு ஊருக்குத் தலையூர் . 

புரட்டு ; முத்து ; சிலம்பம் . 
கர்வம் - செருக்கு ; இலட்சங்கோடி ; குபேர கரடிக்கூடம் - அரங்கம் , மல் சிலம்பம் முதலியன 
னுடைய நிதியுள் ஒன்று . 

பயிலுஞ் சாலை . 
கர்வி - செருக்குள்ளவன் . 

கரடிகை , கரடி கத்துவதுபோல் ஓசையுண் 
கர்வித்தல் - செருக்கு தல் . 

கரடிப்பறை டாக்கும் பறை . 
கர்விதன் - காண்க : கர்வி . 

கரடிவிடுதல் - பொய்யைக் காட்டிக் கூறுதல் , 

தொடர்பில்லா ஒன்றைக் 
கர - அறுபதாண்டுக் கணக்கில் இருபத்தைந்தாம் 

கூறிக் கலங்கச் 
ஆண்டு , 

செய்தல் . 
கரகம் - கமண்டலம் ; ஆலங்கட்டி ; நீர்த்துளி ; கரடிவித்தை - சிலம்பவித்தை . 
நீர் ; கங்கை ; தாதுமாதுளை ; வேண்டுதலுக் | கரடு - முருடு ; முருட்டுக் குணம் ; சிறுகுன்று ; காற் 
காக எடுக்கும் பூங்குடம் . 

பரடு ; மரக்கணு ; புற்கரடு ; வளர்ச்சியற்றது ; 
கரகமாடுதல் - வேண்டுதலுக்காகப் பூங்கு ஒருவகை முத்து ; யானையின் மதவெறி . 
மெடுத்து ஆடுதல் . 

கரடு முரடு - செம்மையற்றது , ஒழுங்கின்மை . 
கரகமூக்கு - நீர் விழும் கெண்டியின் உறுப்பு . கரண் - காய்கறிகளின் முண்டு ; புண்வடு ; புல் 
கரகரணம் - கையினாற் செய்யும் அபிநயம் . 

லுடன் கூடிய மண்ணாங்கட்டி . 
கரகரத்தல் - உறுத்துதல் ; சீதளம் முதலியவற் கரண்டகம் -- சுண்ணாம்புச் செப்பு ; தென்னை 
றால் தொண்டையில் அரிப்புண்டாதல் ; கடித் ஓலையால் முடைந்த பூக்கூடை . 
தற்குக் கரகரப்பாதல் ; விடாமல் வேண்டுதல் ; கரண்டம் - நீர்க்காக்கை ; அணிகலச்செப்பு ; கமண் 
அலைக்கழித்தல் . 

டலம் ; கரண்டகம் . 
கரகரப்பிரியா ஒரு பண்வகை . 

கரண்டி - உலோகத்தாலாகியதும் காம்புள்ளது 
கரகரப்பு - தொண்டையரிப்பு ; குரல் கனத் மாகிய முகத்தற் கருவி ; சிறு அகப்பை . 
திருக்கை ; ஓயாது 

வேண்டுகை ; 

அலைக் கரண்டிகை - பூக்கூடை ; முடியின் ஓர் உறுப்பு . 
கழிப்பு . 

கரண்டிகைச்செப்பு - கரண்டகம் , சுண்ணாம்புச் 
கரகரெனல் - தொண்டையரித்தற் குறிப்பு ; 

செப்பு . 
வருத்து தற் குறிப்பு ; கடிப்பதற்குக் கரகரப்பா கரண்டுதல் - சுரண்டுதல் . 
யிருத்தற் குறிப்பு ; பலாத்காரமாய் இழுத்த கரண்டை - கற்பாழி , முனிவர் வாழிடம் ; பறவை 
ஒலிக்குறிப்பு . 

யின் கதிவிசேடம் ; கமண்டலம் . 
கரசம் - புலித்தொடக்கி ; கூரிய நுனியுடைய ஓர் கரண்டைக்காய் மோதிரம் - பரவ மகளிர் ஒரு விர 
ஆயுதம் ; யானை . 

லுக்கு நாலைந்து வீதம் ஐந்து விரலிலும் 
கரசரணாதி - கைகால் முதலியன . 

அணியும் மோதிரம் . 
கரசை கரணம் 

பதினொன்றனுள் ஒன்று ; கரண்டைக்கை - முன் கை . 
கரிசை , 400 மரக்கால் கொண்ட ஓரளவு . கரணகளேபரம் - பொறிகளும் உடலும் . 
கரஞ்சம் - புன்கமரம் . 

கரணத்தான் - கணக்கன் . 
கரட்டரிதாரம் - அரிதாரவகை , ஒரு மருந்து . கரணத்தியலவர் - அரசர்க்குரிய எண்பெருந் 
கரட்டான் - ஓணான்வகை . 

துணைவருள் ஒருவராகிய கணக்கர் . 
கரட்டுக்கரட்டெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

கரணம் - கைத்தொழில் ; இந்திரியம் ; அந்தக் 
கரட்டுக்கல் - செப்பனிடப்பெறாத முருட்டுக்கல் , கரணம் ; 

மனம் ; உடம்பு ; மணச்சடங்கு ; 
கரட்டுத்தரை - மேடுபள்ளமான நிலம் ; கரிசற் 

கல்வி ; கூத்தின் விகற்பம் ; தலைகீழாகப் 
பூமி . 

பாய்கை ; கருவி ; துணைக்கருவி ; காரணம் ; 
கரட்டுவாதம் - கழலை ; விதண்டாவாதம் . 

எண் ; பஞ்சாங்க உறுப்புகளுள் ஒன்று ; 
கரட்டு விரியன் - செந்நிறமுள்ள விரியன் பாம்பு 

சாசனம் ; கணக்கன் ; கருமாதிச் சடங்குக்குரிய 

பண்டங்கள் . 
கரட்டோணான் , கரட்டு நிலத்தே வாழும் கரணம்பாய்தல் -- கூத்தாடுதல் ; கரணம் போடு 
ஓணான் . 

தல் . 
கரடகம் , 
கபடம் , வஞ்சனை . 

கரணம் போடுதல் - தலைகீழாகப் பாய்தல் ; 

கெஞ்சுதல் ; தன்னால் இயன்றதெல்லாம் 
கரடகன் - விரகன் , தந்திரி . 

செய்தல் , 


வகை . 


- 


கரடகம்பம் } 


கரணவாதனை 


271 


கரவாளம் 


- 


கரணன் 
கரணி 


வகை . 


} 


கரணவாதனை -- உடலுறுப்புகளின் பழக்கவறிவு . கரப்பிரசாரம் - ஒருவகை அபிநயம் . 
கணக்கன் . 

கரப்பு : - மறைக்கை ; களவு ; 

வஞ்சகம் ; மீன் 
மருந்து ; செய்பவன் . 

பிடிக்குங் கூடை , பஞ்சரம் முதலியன ; மத்து ; 
கரணிக்கசோடி கணக்கர் வரி . 

கரப்பான் பூச்சி . 
கரணிகம் - அந்தக்கரணம் ; கூத்தின் விகற்பம் ; கரப்புக்குடில் - சிறுகுடிசை . 
கலவி ; ஊர்க்கணக்கு வேலை . 

கரப்புக்குத்துதல் - கூடுவைத்து மீன்பிடித்தல் . 
கரணியமேனிக்கல் - கரும்புள்ளிக்கல் . 

கரப்புநீர்க்கேணி - மறைகிணறு . 
கரணை - கொத்துக்கரண்டி ; கரும்பு முதலிய கரப்பொறி - குரங்கு பிடிக்கும் ஒருவகைப் பொறி . 
வற்றின் துண்டு ; வீணைத் தண்டு ; புண்வடு ; கரபத்திரம் - ஈர்வாள் , வாள் . 

உள்ள 
கருணை ; பாவட்டை ; ஒரு செடி ; கிழங்கு கரபம் - மணிக்கட்டிலிருந்து விரல்வரை 

பகுதி ; யானை ; கழுதை . 
கரத்தல் - மறைத்தல் ; கவர்தல் ; கெடாதிருத் 

கெடாதிருத் கரபல்லவம் - கைவிரல் . 
தல் ; அழித்து முதற்காரணத்தோடு ஒடுக்கு கரபவல்லபம் - விளாமரம் . 
தல் ; கெடுதல் . 

கரபாகம் - சூடுபட்டு மென்மையான 

குளிகை 
கரத்தை - வண்டி . 

போல் திரளுகிற மருந்துப்பாகம் . 
கரதபத்திரம் - அரசிறையைக் கணிக்கும் பத்திரம் . கரபாத்திரம் - கையையே பாண்டமாகக்கொண்டு 
கரதலப்பாடம் -- கடைதலைப் பாடம் , தலை 

உணவு உண்கை ; பிச்சை பெறுவதற்கான ஓடு . 
கீழாகப் பாடம் பண்ணுகை . 

கரம் - கை ; முழம் ; துதிக்கை ; ஓலைக்கொத்தின் 
கரதலம் - கைத்தலம் , கை . 

திரள் ; ஒளிக்கதிர் ; ஒளி ; குடிவரி ; செய்வது ; 
கரதாளம் - பனைமரம் ; கைத்தாளம் . 

வெப்பம் ; அழிவு ; சிறுமை ; திடம் ; 
கரந்தகற்படை , மதகு ; கற்படுத்து மூடப்பட்ட மருந்து ; விலையேற்றம் ; கழுதை ; நஞ்சு ; 
கரந்துபடை நகரின் நீர்க்கால் . 

நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று . 
கரந்துவரலெழினி - நாடகத் திரைச்சீலை . 
கரந்துறை - கரந்த கற்படை . 

புக் 
கரந்துறைகிளவி - உள்ளக் குறிப்பை மறைத்துச் கரம்பு - சாகுபடி செய்யாத நிலம் , தரிசு . 
சொல்லும் மொழி . 

கரம்பை - வண்டல் பரந்த பூமி ; வறண்ட களி 
கரந்துறைகோள் - இராகு , கேது , பரிவேடம் , மண் நிலம் ; தரிசு , கரம்பு ; சிறுகளா . 
வால்வெள்ளி , வானவில் போன்று மறைந்து 

கரமசாலை காரமான மசாலை . 
சிறுபான்மையாகக் காணப்படும் கோள்கள் . கரமஞ்சரி - நாயுருவி . 

சித்திரகவி வகையுள் கரமர்த்திகை - திராட்சை . 

ஒன்று . அஃது ஒவ்வோ கரமாலம் - புகை . 
ரெழுத்து இடைவிட்டுப் படிக்கும்போது வேறு கரமுகிழ்த்தல் - கைகூப்புதல் . 

செய்யுள் தோன்றும்படி எழுத்துகள் கரமை 
அமைத்துப் பாடப்பெறுவது . 

கரமொழிவு - வரி நீக்கம் . 
கரந்தை - திரு நீற்றுப்பச்சை ; கொட்டைக் கரலட்சணம் - கையாற்புரியும் அபிநயம் . 
கரந்தை ; ஒரு பூண்டு ; நிரை மீட்போ ரணியும் கரவட நூல் - களவைப்பற்றிக் கூறும் நூல் . 
பூ ; மரவகை ; நீர்ச்சேம்புச் செடி ; கரந்தைத் கரவடம் - வஞ்சகம் ; களவு . 
திணை ; குரு ; தவணை . 

கரவடர் -- திருடர் ; வஞ்சகர் . 
கரந்தைத்திணை - பகைவர் கவர்ந்த ஆநிரையை கரவடி - தங்க நகைக்கிடும் மெருகுவகை . 
மீட்டலைக் கூறும் புறத்திணை . 

கரவதம் - காக்கை . 
கரந்தையார் - பகைவர் 

கவர்ந்த 

ஆநிரையை கரவம் - காட்டீச்சை மரம் . 
மீட்கும் மறவர் . 

கரவர் - கள்வர் . 
கரநியாசம் - தேவர்களை மந்திராட்சர பூர்வ கரவல் - கொடாது மறைத்தல் . 
மாக விரல்களில் வைக்கும் கிரியை . 

கரவாகம் - காக்கை . 
கரப்பறை - ஒளிந்திருத்தற்குரிய அறை . 

கரவாதி - அரிவாள் கத்தி , சுரிகைக் கத்தி . 
கரப்ப ( பா ) ன் - சொறிப்புண்வகை . 

கரவாபிகை - சிறுவாள் . 
கரப்பான்கட்டு - கரப்பான் நோய்வகை . 

கரவாரம் - கையை எடுத்து உயர வீசுதல் . 
கரப்பான்கொல்லி - கரப்பானைப் போக்கும் கரவாலம் - நகம் . 
மருந்து . 

கரவாள் , 
கரப்பான்பூச்சி - கரப்புப் பூச்சி . 

- வாள் , கைவாள் . 
கரவாளம் 


கரந்துறைச்செய்யுள், } -சித்திரகவி,த வகையள் 


ஒரு 


யானை . 


} 


கரவிந்தை 


272 


கரிபிடித்தல் 


- 


யானை . 


யானை . 


கரிசலாங்கண்ணி , } - கையாந்தகரைப் பூண்டு . 


கரவிந்தை - களாச்செடி . 

கரிக்கொடி - கருங்கொடிவேலி . 
கரவீரம் - அலரிச்செடி . 

கரிக்கோடிடுதல் - கருஞ்சாந்தால் நெற்றிக்குறி 
கரவு - மறைவு ; வஞ்சனை ; களவு ; 

பொய் ; யாகக் கோடு இடுதல் ; மோவாயில் மயிர் 
முதலை . 

அரும்புதல் . 
கரவை - கம்மாளர் கருவியுள் ஒன்று ; கூத்து . கரிக்கோடு - மாத்துவர் நெற்றியில் இடும் கருஞ் 
கரளம் - நஞ்சு ; எட்டி மரம் . 

சாந்துக் கோடு , 
கரளை - வளர்ச்சியின்மை ; குள்ளன் ; வளர்ச்சி கரிக்கோலம் - கணவன் இறந்தது முதற் பத்து 
யற்றது ; பருக்காத காய் . 

நாள் வரை மனைவிக்குச் செய்யும் அலங்காரம் ; 
கரன் - நிலையுள்ளவன் ; ஓர் அரக்கன் . 

கறுத்துத் தோன்றும் நிலை ; அழிஞ்சில் மரம் . 
கரா - முதலை ; ஆண்முதலை . 

கரிகரம் - புணர்ச்சி வகையுள் ஒன்று . 
கராக்கி - கிராக்கி , விலைய திகம் , விலை கரிகறுத்தல் - கவலையால் முகங்கருகல் ; மிகக் 
யேற்றம் . 

கறுத்தல் . 
கராகண்டிதம் - கண்டிப்பாய்ப் பேசுகை . 

கரிகன்னி - வெருகு , ஒரு கிழங்கு . 
கராசலம் 

கரிகாடு - கரிந்த பாலை நிலம் ; சுடுகாடு . 
கராசனம் - புலி . 

கரிச்சால் காண்க : கரிசலாங்கண்ணி . 
கராடம் - மருக்காரைச் செடி ; தாமரைக் கிழங்கு . கரிச்சான் - கரிக்குருவி ; கரிசலாங்கண்ணிப் பூடு . 
கராத்தரி 

கரிச்சோளம் - கருஞ்சோளவகை . 
கராம் - காண்க : கரா . 

கரிசங்கு - தென்னோலை மூடு , தென்னங்கீற்று . 
கராம்பு - இலவங்கம் . 

கரிசம் - தேய்கை . 
கராமம் - வெண்கடம்பு . 

கரிசல் - கருமை ; கரியநில விசேடம் ; விலை 
கரார்நாமா - உறுதிப்பத்திரம் . 

யேற்றம் . 
கராலகம் - கருந்துளசி . 
கராளம் - தீக்குணம் ; பயங்கரம் . 
கராளன் - சிவகணத் தலைவருள் ஒருவன் . 

கரிசற்காடு - கருமண்ணிலம் , கரிசலான பகுதி . 

கரிசனம் - யானைக்கோடு ; 
கராளி - தீக்குணம் ; அக்கினி பகவானின் ஏழு 

பொற்றலைக் 
நாக்குகளுள் ஒன்று . 

கையாந்தகரை ; அன்பு , அக்கறை , பரிவு . 

கரிசனை - கரிசனம் , அன்பு , அக்கறை . 
கராளை காண்க : கரளை . 

கரிசாலை - காண்க : கரிசலாங்கண்ணி . 
கரி - அடுப்புக்கரி ; நிலக்கரி ; கரிந்தது ; கருமை 
யாதல் ; மிளகு ; நஞ்சு ; மரவயிரம் ; யானை ; 

கரிசு - குற்றம் ; பாவம் ; கரிசை ; உறுதிப்பிடி . 
பெட்டைக் கழுதை ; சான்று கூறுவோன் ; 

கரிசை - நானூறு மரக்கால் அளவு ; 48 படி 

கொண்ட மூட்டை 64 கொண்டது ; குதிர் . 
சான்று ; விருந்தினன் ; பயிர் தீய்கை ; வயிரக் 

கரிஞ்சம் - அன்றிற்பறவை . 
குற்றங்களுள் ஒன்று . 

கரிணி - மலைக்குகை ; பெண்யானை; யானை ; 
கரிக்கட்டை எரிந்த கட்டை ; மரவகை . 

மலை . 
கரிக்கண்டு - கரிசலாங்கண்ணிப் பூடு . 
கரிக்கணை - யானைத் திப்பிலி . 

கரித்தண்ணீர் - கரிச்சட்டியைக் கழுவிய நீர் . 

கரித்தல் - உறுத்தல் ; எரித்தல் ; 
கரிக்காத்தாள் - அங்காளம்மன் . 

தாளித்தல் ; 
கரிக்காந்தல் - கருகிக் காந்தினது ; கலத்தில் 

உப்புக்கரித்தல் ; வெறுத்தல் ; குற்றம் கண்டு 

குறைகூறுதல் . 
அடிப்பற்றின உணவு . 

கரித்துண்டு - அழுக்குச்சீலை ; கரியின் சிறுபாகம் . 
கரிக்காப்பு - ஓலையெழுத்து விளங்கக் கரிபூசுகை ; 
தெய்வத்திருமேனியைச் சுத்திசெய்யும் புற்கரி . கரிதல் - கருகுதல் ; தீய்தல் ; கருமையாதல் . 

கரித் துணி - அழுக்குச்சீலை ; பிடிதுணி . 
கரிக்காரன் - கரி விற்பவன் . 

. 

கரிதன் - அச்சமுள்ளவன் . 
கரிக்கால் - நாசகாரன் . 

கரிதூபம் - கரிப்புகை . 
கரிக்காளவாய் - சுண்ணாம்புக் காளவாய்வகை . 

கரிநாள் - தீயநாள் . 
கரிக்கிடங்கு - கரிக்கடை ; அடுப்புக்கரி 

கரிப்பான் - காண்க : கரிசலாங்கண்ணி , 
உண்டாக்குமிடம் . 

கரிப்பு - அச்சம் ; நிந்தித்தல் ; காரம் . 
கரிக்குடல் - கற்குடல் .. 

கரிப்புளிப்பு - கரியமிலம் . 
கரிக்குருவி - குருவிவகை . 

கரிப்புறத்திணை - புறத்திணையுள் ஒன்று , சான் 
கரிக்கை கரிசலாங்கண்ணிப் 

கேடு றோர் கூறியவற்றைச் சான்றாகக் காட்டல் . 
விளைக்குங் கை . 

கரிபிடித்தல் - கரிபற்றுதல் . 


கரிபூசுதல் 


273 


கருக்கூடு 


மை 


கரிபூசுதல் - கண்ணேறு நீங்கக் கரிதீட்டுதல் ; கருக்கட்டுதல் - உலோகத்தால் உருவம் வார்ப் 
அவமதித்தல் . 

பதற்கு அச்சுக்கரு அமைத்தல் ; மழைக்குணங் 
கரிபோக்குதல் - கண்ணுக்கு 

எழுதுதல் ; கொள்ளுதல் ; யோசனைபண்ணுதல் . 
சான்று கூறுதல் . 

கருக்கம் - கார்மேகம் . 
கரிமருந்து - வெடிமருந்து . 

கருக்கறுவாள் - பற்கள் உள்ள அறுவாள் . 
கரிமா - எண்வகைச் சித்திகளுள் ஒன்று , மிகக் கருக்கரைதல் - கருவழிதல் . 
கனமாயிருக்கை ; யானை . 

கருக்கல் - இருள் ; மங்கின இருட்டு ; விடியற் 
கரிமுகவம்பி - யானைமுக ஓடம் . 

காலை ; அடர்ந்த மந்தாரம் ; கருக்கல்நெல் ; 
கரிமுகன் - யானைமுகங் கொண்ட விநாயகர் ;; 

காய்ந்த பயிர் ; சப்பட்டை ; பயனற்ற 
கயமுகாசுரன் . 

பொருள் . 
கரிமுட்டைச்சுறா - கடல் மீன்வகை . 

கருக்கல்நெல் - மணிபிடியாத நெல் . 
கரிமுண்டம் - மிகக் கறுத்த ஆள் . 

கருக்கலிடுதல் - அடர்த்தியான மந்தாரமாதல் , 
கரிமுரடு - கரிக்கட்டை . 

மேகமூட்டினால் இருளாதல் ; நெல்லிக்காய் 
கரிமுள்ளி - நாய்முள்ளிச்செடி . 

போன்றவற்றைக் கருநிறம் ஆகும் வரை ஊற 
கரியடுப்பு - கரியிட்டெரிக்கும் அடுப்பு . 

வைத்துப் பக்குவப்படுத்தல் . 
கரியநிம்பம் - கறிவேம்பு . 

கருக்கழிதல் - கூர் மழுங்குதல் ; புதுமை கெடுதல் . 
கரியபோளம் - ஒருவகைப் பூடு ; இரத்தபோளம் . 

கருக்காம்பாறை - இரத்தசூறை . 
கரியமணி - கருகுமணி ; கண்மணி ; கருஞ்சீரகம் . 

கருக்காய் - பிஞ்சு ; பதர்நெல் ; எள்ளு கொள்ளு 
கரியமால் - கருநிறமுள்ள திருமால் ; துளசி ; ஒரு 

முதலியவற்றின் மாறு . 
நஞ்சு . 

கருக்கானபணம் - புது நாணயம் . 
கரியமான் - கறுப்புமான் . 

கருக்கானவன் - ஒழுங்குள்ளவன் ; கண்டிப்பான 
கரியமிலவாயு - வாயுவகை , கரிவளி . 

வன் ; வஞ்சகன் . 
கரியர் - நடுச்செல்வோர் , சாட்சிக்காரர் ; கீழ் 
மக்கள் . 

கருக்கிக்கொடுத்தல் - பத்தியத்துக்குக் 

கஞ்சி 
கரியல் - வளராத மரம் ; 

முதலியன காய்ச்சிக்கொடுத்தல் . 
ஒருவகைத் துகில் ; 
கருகல் ; வெஞ்சனவகை . 

கருக்கிடுதல் - கூராக்குதல் ; மீசை அரும்புதல் . 
கரியல்வடலி - பனங்கருக்கு . 

கருக்கிடை - ஆலோசனை . 
கரியவன் - கருநிறத்தவன் ; திருமால் ; இந்திரன் ; கருக்கு - ஆயுதப் பற்கூர்மை ; அறுவாளின் பல் ; 
சனி ; கள்வன் ; நடுச்செல்வோன் . 

பனைமட்டை ; இலைகளின் கருக்கு ; கூர்மை ; 
கரியன் - கருநிறத்தவன் ; திருடன் . 

அறிவுக்கூர்மை ; நேர்மை ; பனங்காய்த்தோற் 
கரியார் - கருநிறம் உடையார் ; கீழ்மக்கள் ; 

கருக்கு ; போதைப் பொருள் ; பொறித்த 
சான்று கூறுவோர் . 

சித்திரம் ; புதுமை ; தூய்மை ; அழகு ; இளநீர் ; 
கரியாள் - குதிரைவகை . 

கொத்துளி. 
கரில் - குற்றம் ; கொடுமை ; கார்ப்பு . 

கருக்குடி - சவர்க்காரம் ; அழுக்கு நீக்கும் வழலை 
கரிவாகனன் யானையின் மீது செல்லும் 

முதலியன . 
இந்திரன் ; ஐயனார் . 

கருக்குதல் கருகச் செய்தல் ; 

எரித்தல் ; 
கரிவாளை - ஒருவகைப் பெரிய கடல்மீன் . 

காய்ச்சுதல் ; திட்டுதல் . 
கரிவு - வெந்துபோனது ; பயிர்தீய்கை . 

கருக்குப்பட்டு - ஒருவகைப் பணிகாரம் . 
கரீத்துபட்டி - கைச்சாத்து . 

கருக்குமீசை - முறுக்கிய மீசை . 
கரீப்பு - எளிய , தாழ்ந்த . 

கருக்குவாய்ப்படுதல் - ஆயுத வலகு கூர்மைப் 
கரீரம் - மிடா ; கும்பராசி ; அகத்திமரம் ; படுதல் . 
கருவேலமரம் ; முளை ; மூங்கில்முளை; கருக்குவாள் - கூர்மையான வாள் . 
யானை ; யானைத் தந்தத்தின் அடிப்பகுதி . கருக்குவாளி - கருக்குவாய்ச்சிமரம் . 
கரு - கருப்பம் ; முட்டைக்கரு ; முட்டை ; உடம்பு ; கருக்குவிடுதல் - மீசை அரும்புதல் . 
குழந்தை ; குட்டி ; அச்சுக்கரு ; நிமித்த கருக்கு வேலை - சிற்பவேலை . 
காரணம் ; நடு ; உட்பொருள் ; வித்தின் கரு ; கருக்குழி - கருப்பப் பை .. 
அடிப்படை ; கருப்பொருள் ; அணு ; இயற்கை கருக்கூட்டுதல் - கருக்கட்டுதல் , 

சினைத்தல் ; 
யறிவு ; கறுப்பு ; நிறம் ; ஆயுதத்தின் பல் ; உதவி செய்தல் ; நியாயம் தேடுதல் . 
குப்பைமேடு . 

கருக்கூடு - கருப்பை , சினைப்பை . 
35 


கருக்கொள்ளுதல் 


274 


கருடக்கல் 


சோறு 


கருக்கொள்ளுதல் கருப்பமடைதல் , உருப் கருங்குங்கிலியம் - ஒருவகை மருந்துப்பொருள் . 
பிடித்தல் . 

| கருங்குட்டம் - குட்டநோய்வகை . 
கருக்கோடுதல் - காண்க : கருக்குவிடுதல் .. கருங்குணம் - தீக்குணம் . 
கருகல் - கருகிய பொருள் ; கருகுதல் ; தீய்ந்து கருங்குதிரையாளி - கருங்குதிரை மீது செல்லும் 
போகை ; 

கறிகளின் காந்தல் ; 

வைரவன் . 
மங்கலான ஒளி ; தெளிவில்லாப் பேச்சு ; மாலை கருங்குந்தம் - கண்ணோய்வகை . 
நேரம் ; மரகதக் குற்றம் எட்டனுள் ஒன்றாகிய கருங்கும்மெனல் - காண்க : கருகும்மெனல் . 
இருள் . 

கருங்குரங்கு - கருநிறக் குரங்கு . 
கருகற்புண் - ஆறின புண் . 

கருங்குருவி - கரிக்கருவி . 
கருகுதல் - நிறங்கறுத்தல் ; 

பயிர் முதலியன 

கருங்குவளை - நீலோற்பலம் , குவளைவகை ; 
தீய்தல் ; இருளுதல் ; மனம் வருந்துதல் ; நெய்தல் . 
வாடுதல் . 

கருங்குறுவை - குறுகிய காலத்தில் விளையும் ஒரு 
கருகும்மெனல் - மிக இருளுதற் குறிப்பு . 

வகை நெல் . 
கருகுமணி - மகளிர் உட்கழுத்தில் அணியும் கருங்குன்றி - துவரைவகை; ஒருவகைக் குன்றி . 
கறுப்பு மணிவகை . 

கருங்கூத்து - இழிவான நாடகம் . 
கருகுமாலை - மாலையில் தோன்றும் மங்கலான 

கருங்கேசம் - வெண்கலம் . 
வெளிச்சம் . 

கருங்கை - வலிய கை ; கொல்லுங் கை . 
கருகூலம் - கருவூலம் , பொருளறை ; கருப்புக் 

கருங்கொடி - கொடிவகை; வெற்றிலைவகை . 
கட்டி . 
கருங்கடல்வண்ணன் - கட லின் நிறத்தை ஒத்த 

கருங்கொண்டல் - தென்கீழ்காற்று ; வடகீழ் 
திருமால் ; ஐயனார் . 

காற்று . 
கருங்கண் - கண்ணெச்சில் , திருட்டிதோடம் . 

கருங்கொல் - இரும்பு 

செய்வோன் , 

கருங்கொல்லன் - இரும்புவேலை 
கருங்கண்ணி - கரிய கண்களையுடையவள் ; ஒரு 
மீன்வகை ; பருத்திவகை . 

கருமான் . 
கருங்கந்து - நெற்களத்தில் பொலிக்கந்துக்கு 

கருங்கொன்றை - மஞ்சட்கொன்றை . 
அடுத்துவிழும் பதர் . 

கருங்கோள் - இராகு . 
கருங்கரப்பன் - கரப்பான் வகை . 

கருச்சிதம் - முழக்கம் ; வீராவேசம் . 
கருங்கல் - பாறைக்கல் ; மலைக்கல் ; சிகிமுகிக் கருஞ்சரக்கு - நெல் முதலிய பதினெண்வகைப் 
கல் . 

பண்டம் , கூலம் . 
கருங்கலம் - மண் ஏனம் , மட்பாண்டம் . 

கருஞ்சனம் - முருங்கைமரம் . 
கருங்களா - கடல் மீன்வகை . 

கருஞ்சாதி - கீழ்மக்கள் . 
கருங்கற்றலை - கடல்மீன்வகை , வெள்ளைக் கருஞ்சாந்து - குழைசேறு . 
கற்றலை மீன் . 

கருஞ்சார் - அரைப்பொருத்து . 
கருங்காஞ்சொறி - சிறுகாஞ்சொறி . 

கருஞ்சாரை - சாரைப்பாம்புவகை . 
கருங்காடு - சுடுகாடு . 

கருஞ்சிலை - கருநிறக்கல் . 
கருங்காடை - கறுப்புக் காடைப்பறவை . 

கருஞ்சிவதை - ஒருவகைச் செடி . 
கருங்காணம் - காட்டுக்கொள் . 

கருஞ்சிவப்பு - கருமை கலந்த செந்நிறம் . 
கருங்காந்தள் - கார்க்கோடல் . 

கருஞ்சிறைப் பறவை - மயில் . 
கருங்காய் - கொஞ்சங்குறைய முற்றிய பயிர் கருஞ்சீரகம் - ஒரு சரக்கு , சீரகவகை . 
அல்லது காய் ; இளம்பாக்கு . 

கருஞ்சுக்கான் - ஒருவகைக் கல் . 
கருங்கால் - காலிற்காணும் மாட்டுநோய்வகை ; 

கருஞ்சுக்கிரன் - கண்ணோய்வகை . 
கருமையான கால் . 

கருஞ்சுரை -- சுரைவகை ; காட்டுக்கத்தரி . 
கருங்காலி - மரவகை ; எட்டிமரம் ; கேடு சூழ் 

கருஞ்செம்பை - ஒருவகைச் செடி . 
வோன் . 

கருஞ்செய் - நன்செய் நிலம் . 
கருங்காலித்தைலம் - மேகநோய்களுக்குப் பயன் கருஞ்செவ்வாப்பு - பிறந்த குழந்தையின் நோய்க் 
படுத்தும் தைலவகை . 

குறியான நிறவேறுபாடு . 
கருங்காவி - கருங்குவளை . 

கருஞ்சேரா - கடித்தலால் உடம்பில் கறுப்பு நிற 
கருங்கிரந்தி - உடம்பின் தோலைக் கருநிற மான தடிப்பை உண்டாக்கும் ஒரு நச்சுப்பூச்சி . 
மாக்குவதாய்க் குழந்தைகட்கு வருவதான ஒரு கருஞ்சேவகம் - பெருவீரச் செயல் . 
வகை நோய் . 

கருடக்கல் - பாம்பின் நஞ்சைப் போக்கும் கல் . 


கருடக்கை 


275 


கருத்தெடுத்தல் 


- 


கருடக்கை - நின்று வணங்குதலைக் காட்டும் 

கருணா ஒருவகை வாச்சியம் ; 

கருணை ; 
இணைக்கைவகை . 

பாவனை ஐந்தனுள் ஒன்றான அருள் . 
கருடக்கொடி - கருடன் எழுதப்பெற்ற கொடி ; கருணாகடாட்சம் - அருள் நோக்கு , கருணையோடு 
குறிஞ்சாக்கொடி ; பெருமருந்து . 

கூடிய கடைக்கண் பார்வை . 
கருடக்கொடியோன் - கருடக்கொடியையுடைய கருணாகரன் - அருளுக்கு இருப்பிடமான கடவுள் . 
திருமால் . 

கருணாநிதி - அருட்செல்வன் , கடவுள் . 
கருடகம்பம் - திருமால் கோயில் கொடிமரம் ; கருணாபாவனை - வறியவர்கள் வறுமை நீங்கிச் 
கருடன் சன்னதியை அடுத்து இருக்கும் விளக் செல்வமுடையவர்களாகுக என்று பாவித்தல் . 
குத் தூண் ; கருடக்கொடித் தூண் ; வைணவ கருணாமூர்த்தி - அருள் உருவான கடவுள் . 
அடியவர் வலம்வருங்கால் கையில் ஏந்திச் கருணி - மலை ; குகை . 
செல்லும் எரியும் விளக்குத்தண்டு . 

கருணிகை - தாமரைக்கொட்டை . 
கருடகேதனன் - திருமால் , கருடக்கொடியோன் . கருணீகம் - ஊர்க் கணக்குவேலை .. 
கருடசாரம் - கடலுப்பு . 

கருணீகன் 

ஊர்க்கணக்கன் ; கணக்குவேலை 
கருடசானம் - கருடத்தியானம் . 

பார்க்கும் ஒரு சாதி . 
கருடத்துவசன் - காண்க : கருடகேதனன் . கருணை - அருள் , தயவு , இரக்கம் ; ஒரு கிழங்கு ; 
கருடத்தொனி - ஒரு பண்வகை . 

ஒன்பான் சுவையுள் ஒன்றாகிய அவலச்சுவை . 
கருடதரிசனம் - கருடனைக் கண்டு வணங்குகை . கருணைமறம் - அருளாற் செய்யும் தண்டனை . 
கருடதிசை - கிழக்கு . 

கருத்தபம் - காண்க : கர்த்தபம் . 
கருடப்பச்சை - ஒருவகை மரகதம் , கருடக்கல் . கருத்தமம் - சேறு . 
கருடப்பார்வை - கூரிய பார்வை ; மாறுகண் ; நஞ்சு கருத்தரங்கு - கருத்துகளைப் பரிமாறிக் 
தீர்க்கும் பார்வை . 

கொள்ளும் மேடை . 
கருடபக்கம் - ஒருவகை நிருத்தக்கை . 

கருத்தரித்தல் - கருத்தங்கல் , சினையாதல் , சூல் 
கருடபஞ்சமி - ஆவணி மாதத்துச் சுக்கிலபட்சப் 

கொள்ளுதல் . 
பஞ்சமியில் சுமங்கலிகளால் கொண்டாடப் கருத்தவ்வியம் - செய்யத்தக்கது . 
படும் நோன்பு . 

கருத்தளவு ( வை ) - அனுமானப் பிரமாணம் . 
கருடபஞ்சாக்கரம் - ஐந்தெழுத்தாலாகிய கருட 

, 
மந்திரம் . 

கருத்தா 

கருத்தாவாகுபெயர் - கருத்தாவின் பெயரைக் 
கருடமுகம் - முகம் மட்டும் வெள்ளை நிறமா 

காரியத்திற்கு வழங்குதல் . 
யிருக்கும் மாட்டுக்குற்றம் . 
கருடர் - பதினெண் கணத்தாருள் ஒரு வகுப்பார் . கருத்தாளி - புத்திசாலி , கருத்துள்ளவன் . 

கருத்து - நோக்கம் ; தாற்பரியம் ; கொள்கை ; 
கருடவாகனன் 

கருடனை ஊர்தியாகவுடைய 

எண்ணம் , விருப்பம் ; சொற்பொருள் ; கவனம் ; 
திருமால் . 

இச்சை ; விவேகம் ; சம்மதம் ; மனம் ; பயன் ; 
கருடன் - வைனதேயன் ; திருமால் வாகனம் ; 

சங்கற்பம் ; தன்மதிப்பு . 
பருந்துவகை ; கொல்லங்கோவைச் செடி . 

கருத்துக்கொள்ளுதல் - நோக்கமுறுதல் , மனம் 
கருடன் கிழங்கு - பெருமருந்து . 

வைத்தல் . 
கருடாசனம் - யோகாசனவகை . 

கருத்துடையடை - அ பிப்பிராயத்தோடு 
கருடாரூடன் - கருடன் மேல் வீற்றிருக்குந் 

கூடிய விசேடணத்தை உடையதாகிய அணி . 
திருமால் . 

கருத்துடையடைகொளி - அபிப்பிராயத்தோடு 
கருடி - சிலம்பம் ; கரடிக்கூடம் . 

கூடிய விசேடியத்தை உடையதாகிய அணி . 
கருடிவித்தை - காண்க : கரடிவித்தை . 

கருத்துப்பிசகு - தவறான கருத்து , தப்புரை . 
கருடுதல் - விரும்புதல் . 

கருத்துப்பிரிதல் - மனத்து உதித்தல் ; கருத்து 
கருடோற்காரம் - மரகதவகை . 

விளங்குதல் . 
கருடோற்சவம் - திருமால் கருடாரூடராய்க் கருத்துப்பொருள் - மனத்தாலே கருதப்பட்ட 
காட்சி கொடுக்கும் திருநாள் . 

பொருள் . 
கருணம் - எலுமிச்சைமரம் ; காது . 

கருத்துரை- தாற்பரியம் , செய்யுட் கருத்துரைக்கு 
கருணமல்லி - முல்லை . 

முரை , உட்பொருள் . 
கருணன் - அருளுடையவன் ; 

அருளுடையவன் ; - கர்ணன் ; கும்ப கருத்தெடுத்தல் - சூழ்ச்சி செய்தல் ; உட்கருத் 
கர்ணன் . 

தறிதல் , உள்ளவுண்மையை உணர்ந்தறிதல் . 


கருத்தொட்டுதல் 


276 


கருப்புவில் 


கரிய தலை . 


} 


கருத்தொட்டுதல் - பொருள் காணுதல் ; தொக்கு | கருநிலம் - பயன்படாத நிலம் . 
நின்ற சொல்லை விரித்துப் பொருள்காணுதல் ; கருநீலப்பிறப்பு - நரகப் பிறப்புக்குச் சிறிது 
பிறர் பாடத்தில் தன் கருத்தை ஒட்டுதல் ; மேற்பட்ட பிறவி . 
மனத்தை ஒருமுகப்படுத்துதல் . 

கருநெய்தல் - கருங்குவளை , நீலம் . 
கருத்தோட்டம் - சிந்தனை . 

கருநெல்லி - ஒருவகை நெல்லிமரம் . 
கருதல் - எண்ணல் , அனுமானம் , நினைத்தல் . கருநெறி - நெருப்பு . 
கருதலர் - பகைவர் . 

கருநொச்சி - ஒருவகை நொச்சிச்செடி . 
கருதலளவை - காண்க : கருத்தளவு ( வை ) . கருநோய் - ஒருவகை மாட்டுநோய் . 
கருதலார் , 

கருப்பக்கிருகம் - கருவறை , மூலத்தானம் , 
கருதாதார் , காண்க : கருதலர் . 

கோயிலில் தெய்வத்திருமேனியுள்ள அறை ; 
கருதார் 

அரண்மனையின் உள் வீடு . 
கருதுதல் - எண்ணுதல் ; மறந்ததை நினைத்தல் ; 

கருப்பகோளகை -- கருப் பை . 
நிதானித்தறிதல் ; உத்தேசித்தல் ; மதித்தல் ; | கருப்பங்கொல்லை - கரும்புத் தோட்டம் . 
விரும்புதல் ; அனுமானித்தல் ; நன்கு ஆலோ 

கருப்பச்சிதைவு - கருவழிவு . 
சித்தல் ; ஒத்தல் . 

கருப்பட்டி - பனைவெல்லம் ; பனங்கற்கண்டு ; 
கருந்தமிழ் - கொச்சைத்தமிழ் . 

வெல்லம் . 
கருந்தரை - பாழ்நிலம் . 

கருப்படம் - கந்தற் புடைவை . 
கருந்தலை - கால்பாகம் ; முடிவு ; தொடக்கம் ; 

கருப்பணி - பனையினின்று இறக்கும் பதநீர் . 

கருப்பத்துளை - பவளங்கள் உண்டாகும்போதே . 
கருந்தனம் - பொன் ; பணம் . 

காணும் உட்டுளையாகிய குற்றம் . 
கருந்தாது - இரும்பு ; இரும்பின் பொடி . 

கருப்பதீக்கை , ) மனைவியின் 

கருப்பகாலத்து 
கருந்தாமக்கொடி - சிறுசெங்குரலி 

என் 

கருப்பதீட்சை மயிர் வளர்க்கை . 
மலைக்கொடி . 

கருப்பதும்பம் - கருப்பத்தை மூடியிருக்கும் 
கருந்தாள் - அறுபட்ட தாளடி . 

நஞ்சுப்பை . 
கருந்திடர் - பெரிய மேடு . 

கருப்பந்தெப்பம் - பேய்க்கரும்பு கொண்டு செய்யப் 
கருந்துகிலோன் - நீல ஆடையை 

அணிந்த படும் மிதவை . 
பலராமன் . 

கருப்பந்தோகை - கரும்பின் இலை . 
கருந்தும்பை - பேய்மருட்டி ; கருங்காலி மரம் ; கருப்பநாடி - கொப்பூழ்க்கொடி . 
செடிவகை ; மரவிசேடம் . 

கருப்பநாள் - குழந்தை பிறந்த ஒன்பதாம் நாள் . 
கருந்துவரை - மலைத்துவரை ; மரவகை . 

கருப்பநிச்சிதம் - கருப்ப காலத்திலேயே செய்யப் 
கருந்தூள் செந்தூள் பரத்தல் - கடுமையாய் பட்ட திருமண உறுதி . 
முயலுகை . 

கருப்பநீர் - கருப்பஞ்சாறு ; பனையின் பதநீர் . 
கருந்தொழில் - வலிய தொழில் ; கொலைத் | கருப்பப்பரிசம் - கருப்பந்தரிக்கை . 
தொழில் ; தச்சுவேலை . 

கருப்பம் - கருக்கொண்டிருத்தல் , உட்பொரு 
கருந்தோழி - அவுரிச்செடி . 

ளாகக் கொண்டது ; சினை; கருப்பை ; அரண் 
கருநடம் - கருநாடகம் , கன்னடம் . 

மனை . 
கருநந்து - நத்தைவகை . 

கருப்பம்பாகு - வெல்லப்பாகு . 
கருநாக்கு - தீயநாக்கு , தீய நாக்குள்ளவர் . கருப்பரம் - தலையோடு ; இரும்புப் பாத்திரம் ; 
கருநாகப்படலம் - ஒருவகைக் கண்நோய் . 

எலும்பு . 
கருநாகம் - கரும்பாம்பு , இராகு ; காரீயம் , கருப்பாசயம் - கருத்தங்கும் இடம் , கருப்பை . 
கருநாடகம் - தென்னிந்திய மாநிலங்களுள் கருப்பாதானம் -- கருப்பந்தரித்தற்காகச் செய்யும் 
ஒன்று ; கன்னடமொழி ; தென்னாட்டு இசை ; ஒரு சடங்கு . 
பழைமையானது ; நாகரிகமற்றது . 

கருப்பாலை - கரும்பாட்டும் ஆலை . 
கருநாடர் - கருநாடகத்தைச் சேர்ந்தவர் . கருப்பிண்டம் - கருப்பத்திலுள்ள பிண்டம் . 
கருநாபி - கல்லுப்பு . 

கருப்பிணி - கருக்கொண்டவள் . 
கருநாய் – ஓநாய் .. 

கருப்பு - பஞ்சம் , வறுமையான காலம் . 
கருநார் - பனையின் கறுத்த நார் . 

கருப்புக்கட்டி - வெல்லம் ; பனைவெல்லம் : 
கருநாழிகை - இரவு . 

கற்கண்டு . 
கருநாள் - நற்செயல்களுக்கு ஆகாத நாள் , தீய கருப்புரம் - காண்க : கருப்பூரம் . 
நாள் . 

கருப்புவில் - மன்மதனது கரும்புவில் . 


| 


. 


கருப்புவில்லி 


277 


கருமம் 


- 


கருமச்சார்ச்சி , } 


கருப்புவில்லி - கரும்பை 

கரும்பை வில்லாகவுடைய கருமக்கோட்பாடு - மேற்கொண்ட செயல் . 
மன்மதன் . 

கருமகர்த்தா - காண்க : கருமக்கருத்தன் . 
கருப்பூர்வழக்கு - தீராத வழக்கு . 

கருமகள் - சண்டாளி ; காக்கை . 
கருப்பூரம் - பொன் ; ஒரு மணச்சரக்கு ; பொன் கருமகன் கொல்லன் . 
னரிதாரம் ; ஒரு மரவகை . 

கருமகாண்டம் - வேள்வி முதலிய வைதிக தருமங் 
கருப்பேந்திரம் - கரும்பாலை . 

களைப்பற்றிக் கூறும் வேதத்தின் முற்பகுதி ; 
கருப்பை - கருப்பப் பை ; காரெலி ; 
காரெலி ; ஒருவகைப் 

முற்பிறப்புத் தீவினைகளால் ஏற்படும் நோய் 
பனை . 

களையும் அவற்றிற்குரிய சிகிச்சை முறையை 
கருப்பொருள் - காரணப் பொருள் ; ஐந்திணைக் 

யும் விளக்கும் ஒரு மருத்துவ நூல் . 
கும் உரிய தெய்வம் முதலிய பொருள்கள் . 

கருமகாண்டி - வைதிகக் கிரியைகளின்படி நடப் 
கருப்போட்டம் - மார்கழி 

பவள் . 
மாதத்தில் கருக் 
கொண்ட மேகத்தின் தென் சார்பான ஓட்டம் . கருமகீலகன் 

கருமகீலகன் - வண்ணான் . 
கரும்படை - மேகப்படை . 

இரண்டாம் வேற்றுமைச் 

சார்பு பொருண்மையுள் 
கரும்பணி - பெண்களின் தோள் மார்புகளில் 

ஒன்று . அஃது ஒன்றனையொன்று மெய்யுறு 
சந்தனக் குழம்பு முதலியவற்றால் கரும்பு 

தல் ; அதாவது செயப்படு பொருளைக் 
வடிவாக வரையப்படும் கோலம் . 

கருத்தா மெய்யுறும் சார்பு . 
கரும்பன் - கரும்பை வில்லாகவுடைய மன்மதன் . 

கருமசண்டாளன் - இராகு ; துரோகி , பொறாமை 
கரும்பனசை - கருவழலைப் பாம்பு .. 

முதலிய தீக்குணமுடையவன் . 
கரும்பாடு - ஏரியின் நீர்ப்பிடி வரையுள்ள நிலம் . கருமசம் - அரசமரம் ; கருமத்தினாலே தோன்றிய 
கரும்பாம்பு - இராகு ; கருவழலைப் பாம்பு . 

ரோகம் முதலியன ; களங்கம் ; வினைப்பயன் ; 
கரும்பாலை - கரும்பாட்டும் ஆலை ; பாலை 

கலியுகம் . 
மரவகை . 

கருமசாட்சி - சூரியன் . 
கரும்பித்தம் - ஒருவகைப் பித்தநீர் ; பைத்தியம் ; 

கருமசுத்தி - பாவம் நீக்கல் ; செயலைக் குற்றமறச் 
ஒரு நோய் . 

செய்கை . 
கரும்பிள்ளை - காக்கை . 

கருமசேடம் -- பல்வேறு அனுபவங்களைக் 
கரும்பிறப்பு - நரகப்பிறவி . 

கொண்டு செலுத்தும் வினைக்குறை . 
கரும்பிறை - கரும்பளிங்குக் கல் ; கருஞ்சுக்கான் 

கருமஞ்சரி - நாயுருவிச்செடி . 
கல் . 

கருமஞ்செய்தல் - இறுதிக்கடன் செய்தல் . 
கரும்பு - ஒருவகைப் பயிர் ; புனர்பூசம் . 

கருமணல் - கரிய நுண்மணல் . 
கரும்புசம் - வண்டு , ஒருவகைக் கரிய வண்டு . 

கருமணி - கண்ணின்மணி ; கருகுமணி , நீலமணி . 
கரும்புல் - பனைமரம் . 

கருமத்தம் - கருவூமத்தை . 
கரும்புள் - கரிக்குருவி ; காகம் ; வண்டு வகை ; 
பெண்வண்டு . 

கருமத்தலைவன் - காரியத்தலைவன் . 
கரும்புள்ளிக்கல் - உலோக தாதுவுள்ள கல்வகை . 

கருமத்துரோகம் - துரோகச்செயல் . 

கருமநிவர்த்தி - வினையொழிவு ; முன் செய்த 
கரும்புளித்தல் - களிம்பூறுதல் , செம்பிற் களிம் 

தீவினை நீங்கப் புரியும் கிரியை . 
பினால் மோர் முதலியன திரிந்து கெடுதல் . 

கருமப்பழி - துரோகம் . 
கரும்புற்று - கருநிறமுள்ள கிரந்திவகை . 

கருமப்பிறப்பு - பாவசென்மம் . 
கரும்புறத்தோர் - விலங்குகளை வேட்டையாடி 

கருமபந்தம் , 
உண்ணும் இனத்தார் . 

வினைகளாலான கட்டு . 

கருமபந்தனம் ) 
கரும்புறம் - பனைமரம் ; கருமை . 

கருமபலன் - வினைப்பயன் . 
கரும்பூ - நீலோற்பலம் , கருங்குவளை . 

கருமபாகை - வேதநூற்பொருளின் ஒன்று , கரும 
கரும்பேன் - ஈரத்தாற் 

சீலையில் தோன்றும் காண்டம் . 
கரும்புள்ளி . 

கருமபூமி - உழவு , தொழில் , வரைவு , வாணிகம் , 
கரும்பொன் - இரும்பு . 

விச்சை , சிற்பம் என்னும் அறுவகைத் தொழிற் 
கருமக்கருத்தன் கருமஞ்செய்பவன் ; செயப்படு குரிய பூமி ; 

பூமி ; சுடுகாடு ; வேள்வி முதலிய 
பொருள் வினைமுதல்போல் வருவது . 

நற்செயல்கள் புரிதற்குரிய பாரதநாடு . 
கருமக்கழிபலம் - தீவினையைக் கழிக்கும் நல் | கருமம் - செயல் ; வினைப்பயன் ; தொழில் ; 
வினை . 

வேதசம்பந்தமான சடங்கு ; இறுதிக்கடன் .; 
கருமக்காமம் - செயலின்பொருட்டு மேற் செயப்படுபொருள் ; வெம்மை ; மும்மலங்களுள் 
கொண்ட பொய்க்காமம் . 

ஒன்றாகிய கன்மவிதி . 


} 


- 


- 


கருமமல்லாச் சார்பு 


278 


கருவியைந்து 


அரசு 


மீன் . 


கருமமல்லாச்சார்பு - செயப்படு பொருளை கருமேந்திரியம் - தொழில்களைச் செய்யும் கை 
யேனும் ஆதாரத்தையேனும் கருத்தா மெய் கால் முதலிய உறுப்புகள் . 
யுறுதலினின்றி வரும் சார்பு . 

கருமேனி - கரியவுடல் ; பருவுடல் , தூல உடம்பு . 
கருமமூலம் - தருப்பை . 

கருமை - கறுப்பு ; பெருமை ; வலிமை ; பசுமை ; 
கருமயாகம் - நித்திய கருமானுட்டானம் . 

கொடுமை ; வெள்ளாடு ; செயல் ; வெப்பம் . 
கருமயிர் - கரடி . 

கருவங்கம் - காரீயம் . 
கருமயிலை - இருண்ட சாம்பல் நிறம் . 

கருவடகம் - கறிவடகம் . 
கருமயோகம் - பயன் கருதாது செய்யும் கடமை ; கருவடம் - மலையும் ஆறுஞ் சூழ்ந்த ஊர் . 

உடல் நிலைத்தற்காகச் செய்யும் யோகம் . கருவப்பை - கருவூலம் ; பொருள் வைக்கும் பை . 
கருமருந்து - வெடிமருந்து . 

கருவம் - செருக்கு , அகங்காரம் ; கரு . 
கருமவதிகாரர் , 

காரியம் 

நடத்துந் கருவரி -- கண்ணிலுள்ள கரிய கோடு . 
கருமவிதிகள் தலைவர் . 

கருவல் - குட்டையாள் . 
கருமவியாதி - முன்செய்த தீவினையால் உறும் | கருவலி - மிகுந்த வலிமை . 
தீராநோய் . 

கருவழலை - வழலைப்பாம்புவகை . 
கருமவினைஞன் - புரோகிதன் . 

கருவழிவு - கருச்சிதைவு . 
கருமவேதனை - மிக்க வருத்தம் . 

கருவறிதல் - உள்ளீடறிதல் ; பகுத்தறியும் பருவம் 
கருமன் - கொல்லன் . 

அடைதல் ; கருக்கொண்டதை அறிதல் . 
கருமா பன்றி ; யானை . 

கருவறுத்தல் - அடியோடு தொலைத்தல் . 
கருமாத்துமா - முன்வினைப்பயனை அனுபவிப்ப 

கருவறை - கருக்குழி ; 

கோயிலிலுள்ள மூலத் 
வன் . 

தானம் . 
கருமாதி - அந்தியேட்டி முதலிய சடங்கு , 

கருவன் - செருக்கன் ; சங்காரமூர்த்தி . 
கருமாந்தரம் . 

கருவா -- இலவங்கப்பட்டைமரம் ; கிராம்புமரம் . 
கருமாதிபதி - சாதகன் பிறந்த இலக்கினத்திற்குப் கருவாட்டுவாலி - வலியான் , கரிக்குருவி . 
பத்தாம் இடத்து அதிபதி . 

கருவாடு - உப்பிட்டு உலர்த்திய மீன் ; காய்ந்த 
கருமாந்தம் , இறந்தவர்பொருட்டுச் செய்யும் 
கருமாந்தரம் ) பதினாறாம் நாட் சடங்கு . 

கருவாப்பட்டை - இலவங்கப்பட்டை . 
கருமாயம் - அருமையானது ; அதிக விலை . 

கருவாய் - இலவங்கம் . 
கருமாறிப்பாய்ச்சல் - காஞ்சிபுரத்துக் காமாட்சி 
கோயிற்குளத்துள் 

கருவாலி ஒரு குருவி ; ஒரு மரவகை . 
நாட்டப்பட்ட இரண்டு 

கருவாளி - கருத்துடையோன் ,, அறிவாளி; 
கழுக்கோல்களின் இடையே உயரமான இடத்தி 

இரசம் . 
னின்றுந் தவறாது குதிக்கை . 

கருவி - ஆயுதம் ; சாதனம் ; கவசம் ; கேடகம் ; 
கருமாறிப்பாய்தல் - கருமாறிப் பாய்ச்சல் போன்ற 

குதிரைக்கலணை ; குதிரைச்சம்மட்டி ; 
அரிய செயலைச் செய்தல் . 

தொகுதி ; மேகம் ; தொடர்பு ; ஆடை ; ஓவியம் ; 
கருமான் - கலைமான் , ஆண்மான் ; கொல்லன் ; 

அணிகலன் ; துணைக்காரணம் ; இசையுண் 
பன்றி . 

டாதற்குரிய யாழ் முதலிய கருவிகள் . 
கருமானம் - மந்திரவித்தை . 
கருமானுபவம் - செய்வினை அனுபவிக்கை . 

கருவிக்குயிலுவர் - தோற்கருவி வாசிப்போர் . 

கருவிகரணங்கள் - உடல் உறுப்புகளும் மனமும் . 
கருமி - தன் இனத்திற்குரிய செயல்களைச் 

கருவிகழலுதல் - வலியழிதல் , 
செய்வோன் ; தீவினையுடையோன் , பாவி ; 

கருவிநூல் - கல்வியறிவை வளர்த்தற்குச் சாதன 
ஈயாதவன் . 
கருமுகில் - நீ ருண்ட 

மான நூல் ; ஆரம்ப நூல் . 
மேகம் ; 

கருமுகில் 
பாடாணம் . 

கருவிப்புட்டில் - ஆயுதவுறை . 
கருமுகை - இருவாட்சி ; சிறுசண்பகம் ; சாதி 

கருவிப்பை - அடைப்பம் , ஆயுதம் வைக்கும் பை . 
மல்லிகை . 

கருவிபணம் - வரிவகை . 
கருமுடித்தல் - மந்திரத்திற்காக அட்ட கருமக் கருவிமாக்கள் - யாழ்மீட்டும் பாணர் . 
கருவுண்டாக்கல் ; இரசவாதக் கருவைச் சித்தப் | கருவியாகுபெயர் - காரணத்தின் பெயர் காரியத் 
படுத்துதல் . 

திற்காவது . 
கருமுரடன் - கீழ்ப்படியாதவன் . 

கருவியைந்து - தோற்கருவி , துளைக்கருவி , 
கருமேகம் - மேகநோய்வகை ; கருமையான நரம்புக்கருவி , கஞ்சக்கருவி , மிடற்றுக்கருவி 
மேகம் . 

என்னும் ஐந்து வகையான இசைக்கருவிகள் . 


கருவிரலூகம் 


279 


கரைபோடுதல் 


- 


கருவிரலூகம் - கரிய விரல்களையுடைய குரங்கு கரைக்கூறுசெய்வார் - நிலவளவை செய்யும் ஊர் 
போலிருந்து சேர்ந்தாரைக் கடிக்கும் மதிற் அதிகாரிகள் . 
பொறி . 

கரைகட்டுதல் - நீர்க்கரைக்கு வரம்பு உண்டாக்கு 
கருவிரிதல் - பயிரில் கதிர்பறிதல் . 

தல் ; சீலை விளிம்பைக் கட்டு தல் . 
கருவிலி - ஒருவகைப் பாம்பு . 

கரைகடத்தல் - கரையைத் தாண்டுதல் ; எல்லை 
கருவிழி - கண்மணி . 

மீறுதல் . 
கருவிளங்கனி - மூன்று நிரையசைச் சீரைக் | கரைகண்டவன் - மிகத் தேர்ந்தவன் . 
குறிக்கும் வாய்பாடு . 

கரைகன்று - பருவத்துக்கு முன் ஈன்ற கன்று . 
கருவிளங்காய் - நிரை நிரைநேர் கொண்ட கரைகாணுதல் - முடிவு காணுதல் , 

எல்லை 
மூவகைச் சீரைக் குறிக்கும் வாய்பாடு . 

யறிதல் . 
கருவிளந்தண்ணிழல் -- நிரை நிரை நேர் நிரை கரைகாரன் காண்க : கரைக்காரன் . 
கொண்ட 

நாலசைச் சீரைக் குறிக்கும் கரைச்சல் - உருக்குகை ; கவலை . 
வாய்பாடு . 

கரைசல் - கரையல் ; உருக்குதல் . 
கருவிளம் - இரண்டு நிரையசைச்சீரைக் குறிக்கும் கரைசிலை - இந்துப்பு .. 
வாய்பாடு ; காக்கட்டான் ; வில்வம் . 

கரைசேர்தல் - காண்க : கரையேறுதல் . 
கருவிளா - ஒருவகை விளாமரம் ; வில்வம் . கரைஞ்சான் - அகில்மரம் . 
கருவிளை 

காக்கணங்கொடி ; ஒரு மரவகை . கரைத்தல் - உருக்குதல் ; கரையச்செய்தல் ; 
கருவினை - பாவம் . 

எழுத்திலாவோசை ; அழைத்தல் ; அழித்தல் ; 
கருவீரல் - கல்லீரல் . 

நிமிண்டுதல் . 
கருவுகலம் - பொருளறை , கருவூல அறை . 

கரைத்துக்குடித்தல் - உணவு முதலியவற்றைக் 
கருவுப்பு - எள்ளுப்பு . 

கரைத்து உட்கொள்ளுதல் ; முற்றக் கற்றறிதல் , 
கருவுயிர்த்தல் - ஈனுதல் . 

கரைதட்டுதல் - கப்பல் மணலிற் பாய்தல் . 
கருவுளமைப்பு - பிறப்பெடுத்தலால் வரும் கரைதல் - கரைந்துபோதல் ; உருகுதல் ; இளைத் 
விளைவு . 

தல் ; அழைத்தல் ; சொல்லுதல் ; அழுதல் ; 
கருவுறுதல் - கருத்தரித்தல் ; மலர்தல் . 

உருவழிதல் ; ஒலித்தல் ; வருந்துதல் ; காக்கை 

யின் கூப்பீடு . 
கருவூமத்தை - ஊமத்தஞ்செடிவகை . 

கரைதலைப்பாடம் - கடைதலைப் பாடம் , தலை . 
கருவூர் - சேரரது பழைய தலை நகர் ; கரு 

கீழாகப் பாடம் பண்ணுகை . 
டாகும் இடம் . 
கருவூலம் - செல்வச் சேர்ப்பறை , பொருளறை . 

கரைதுறை - முடிவு ; இறங்குமிடம் . 

கரைதுறைக்காவற்காரன் - துறைமுகங் காப்ப 
கருவெடுத்தல் - உடம்பெடுத்தல் ; அட்ட கருமக் 

வருள் தலைவன் . 
கருச் சேர்த்தல் . 
கருவேப்பிலை - கறிவேம்பின் இலை ; கறிவேம்பு ; 

கரைப்பங்கு - ஊர் நிலப்பங்கு . 
செடிவகை . 

கரைப்படுத்தல் - கரையிற் சேர்த்தல் ; நற்கதி 

அடைவித்தல் . 
கருவேம்பு - கறிவேம்புமரம் ; கறுப்பு வேப்பமர 

கரைப்பாதை - கரைவழி ; கரைவழியே செல்லும் 

பயணம் . 
கருவேல் - ஒரு மரம் , வேலமரவகை . 

கரைப்பு - வீட்டின் மேல் தளத்தை நீர்வாட்ட 
கருவை - வரகு வைக்கோல் ; ஒரு சிவ தலம் . 

முறும்படி செய்கை . 
கருள் - இருள் ; கறுப்பு ; குற்றம் ; சீற்றம் ; 

சீற்றம் ; | கரைப்புக்கல் - தளத்திற்கு இழைப்போட்டுங் கல் , 
நல்லாடை . 

கரைப்போக்கு - கடற்கரை ; போலிக்கெம்பு ; 
கருளன் - கருடன் . 

இழிவானது . 
கருனை - பொரியல் , பொரிக்கறி . 

கரைபடுதல் - பங்குவீதம் நிலம் பிரிவுபடுதல் . 
யானை ; பெண்யானை . 

கரைபிடித்தல் - மரக்கலந் துறை சேர்தல் . 
கரை - கடற்கரை ; நீர்க்கரை ; எல்லை ; செய் கரைபிடித்தோடுதல் -- மரக்கலம் கரையோர 
வரம்பு ; சீலையின் விளிம்பு ; பக்கம் ; இடம் ; மாய்ச் செல்லுதல் . 
சொல் ; ஊர்ப் பெரும்பங்கு . 

கரைபுரளுதல் - பெருக்கெடுத்தல் , கரைமூடிப் 
கரைக்கல்லோலம் - கடற்பாசி . 

பாய்தல் , மிகுதல் . 
கரைக்காரன் - ஊர் மணியக்காரன் ; நிலப்பங்குக் | கரைபோடுதல் - செய்கரை கட்டுதல் ; நிலம் 
குரியவன் ; சீட்டு நடத்துபவன் . 

பிரித்தல் ; சீட்டுப்போடுதல் . 


உண் 


வகை . 


கரேணு 


280 


கல்லணை 


கரைமடி 


கரைமடி கரைவலை . 

செங்கல் ; கருங்கல் ; மைல் அளவுக்கு நாட்டப் 
கரைமரஞ்சேர்தல் - உய்வடைதல் . 

பட்ட கல் ; கிலோமீட்டர் அளவுக்கு நாட்டப் 
கரைமானியம் - ஏரிக்கரையைப் பழுதுபார்ப்ப படுங் கல் ; மைல் தூரம் ; கல்வி . 
தற்கு வேண்டிய ஆள்களைக் கூட்டுவதற்கு 

ஆள்களைக் கூட்டுவதற்கு கல் ( வி ) - தோண்டு ; பயில் ; கல்வி கல் ; படைக் 
விடப்பட்ட இறையிலி நிலம் . 

கலம் முதலியன பயில் . 
கரையப்பாடம்பண்ணுதல் காண்க : கரையாக்கு கல்கட்டை - கல்லினாற் கட்டப்பட்ட கட்டை . 
தல் . 

கல்கம் - உலர்ந்த சரக்கைப் பால் அல்லது நீர் 
கரையல் - கரைந்தது ;; கரைதல் ; உருகுதல் ; விட்டு அரைத்துச்செய்யுங் குளிகை . 
கரைந்த பொருள் . 

கல்காரம் - பாறைக்கற் கட்டடம் . 
கரையற்சாதம் - குழைந்த சோறு . 

கல்கி - கோயில் ; திருமாலின் பத்துப் பிறப்பு 
கரையாக்குதல் - நன்றாகக் கற்றல் . 

களுள் இனி நிகழவிருக்கும் கடைசிப் பிறப்பு . 
கரையாளன் - ஊர்க் கரைப்பங்குக்கு உரியவன் ; கல்சிலை 

பறவைவகை . 
மறவர் , இடையர்களின் பட்டப்பெயர் . 

கல் நடுதல் - இறந்தார் பொருட்டுக் கல் நடுதல் . 
கரையான் - கடற்கரைப் பக்கத்து வாழும் கல்நாதம் - அன்னபேதி என்னும் மருந்துச் சரக்கு . 
வலைஞன் . 

கல்நார் - ஒருவகை மருந்து . 
கரையிடுதல் - நிலப்பங்கு பிரித்தல் ; நிலங்களைப் கல்நுங்கு - முதிர்ந்த நுங்கு . 
பயிரிடுமாறு பிரித்துக் கொடுத்தல் . 

கல்நெஞ்சு - வன்னெஞ்சு , இரக்கமற்ற மனம் . 
கரையீடு - ஊர்நிலங்களை மாற்றியடைக்கை ; 

கல்பு - மனம் . 
அடைமானம் . 

கல்மடி - பசுவின் காய்மடி . 
கரையேற்றம் - நற்கதியடைகை ; வறுமை முதலிய கல்மந்தாரம் - அடைபட்டுச் சஞ்சாரமின்றியுள்ள 
வற்றினின்றும் ஈடேறுகை . 

மேகம் . 
கரையேற்றுதல் - நற்கதி சேர்த்தல் ; வறுமை கல்மரவை - கற்சட்டி . 
முதலியவற்றினின்று ஈடேற்றுதல் ; திருமணம் கல்மழை - ஆலங்கட்டியாக விழும் மழை . 
பெறச் செய்தல் . 

கல்மாந்தம் - குழந்தைகட்கு உண்டாகும் ஈரல் 
கரையேறுதல் - நீரினின்று கரையடைதல் ; நற் நோய்வகை . 
கதி யடைதல் ; வறுமை முதலியவற்றினின்றும் கல்மூங்கில் - ஒருவகை மூங்கில் , உள்தொளை 
ஈடேறுதல் ; வாழ்க்கைப்படுதல் ; விரும்பியதை சிறுத்துள்ள மூங்கில் வகை ; முள்ளில்லாத சிறு 
அடைதல் . 

மூங்கில்வகை . 
கரையோலை - பிரிவினைப் பத்திரம் . 

கல்யாணகுணம் - நற்குணம் , 

நற்குணம் , உயர்ந்த குணம் . 
கரைவலை மீன்வலை . 

கல்யாணச்சாவு - அகவை முதிர்ந்தோரது இறப்பு . 
கரைவலைத்தோணி கரைவலையை இழுத்துச் கல்யாணத்திருமேனியாதல் - நல்லுடம்பு வாய்த் 
செல்லுந் தோணி . 

தல் . 
கரைவழி - நீர்க்கரைப் பாதை ; ஆற்றோரமான கல்யாணதரம் - சமவசரணத்திலுள்ள 

மூன்று 
நிலம் ; கரையீடு . 

மதில்களுள் ஒன்று . 
கரைவழித் தீர்வை - வேற்றூர்களிலிருந்து உள் கல்யாணம் காண்க : கலியாணம் . 
நாடு வழியாகவரும் பண்டங்களுக்கு விதிக்கப் கல்யாணன் - நற்குணமுடையவன் . 
படும் சுங்கம் . 

கல் ( லி )யாணி - நற்குணமுடையவள் ; 
கரைவாடை - வடமேல்காற்று . 
கரைவீதம் - ஊர்க் குடிகட்குப் பிரிக்கப்படும் கல்லக்காரம் - பனங்கற்கண்டு . 
பங்கு . 

கல்லகம் - மலை . 
கரைவு - கரை தல் ; மன இளக்கம் ; சரிவு . 

கல்லகாரம் - செங்குவளை ; நீர்க்குளிரி . 
கரோடம் - தலையோடு . 

கல்லங்காய் - இறுகிய காய் . 
கரோடி , சூட்டு மாலை , முடிமாலை ; கல்லட்டிகை - மணிவைத்து இழைத்த அட்டிகை 
கரோடிகை ) கழுதை . 

அணி . 
கரோருகம் - நகம் . 

கல்லடார் - விலங்குகளைப் பிடிக்கும் கற்பொறி . 
கல் - வெட்டியெடுத்த கல் ; சிறுகல் ; பாறை ; கல்லடித்தல் - கல் வெட்டுதல் ; காலிற் கல்லடி 
மலை ; இரத்தினம் ; காவிக்கல் ; முத்து ; படுதல் . 
வீரக்கல் ; சாவுச்சடங்கில் இறந்தார் | கல்லடைப்பு - நீரடைக்கும் ஒரு நோய்வகை. 
பொருட்டுப் பத்து நாளைக்கு நாட்டப்படுங் கல்லணை - கல்லாற் கட்டிய நீரணை ; கரிகாலன் 
கல் , மரகதக் குற்றம் எட்டனுள் ஒன்று ; கட்டிய அணை ; ஓர் ஊர் ; குதிரைமேல் தவிசு . 


- 


- 


ஒரு பண் 


வகை . 


} 


கல்லத்தி 


281 


கல்லெடுப்பு 


கல்வி 


கல்லத்தி - ஓர் அத்திமரம் . 

கல்லீயம் - வெள்ளீயம் காரீயங்களின் கலப்பு ; 
கல்லதர் - பருக்கைக் கற்கள் பொருந்திய சிறுவழி . வன்மையான ஈயம் ; நீலாஞ்சனம் . 
கல்லம் - செவிடு ; மஞ்சள் . 

கல்லீரம் - முருக்கு . 
கல்லரவிந்தம் - கற்றாமரை . 

கல்லீரல் - பித்த சுரப்பி ; பறவை மீன்களுக்குள்ள 
கல்லல் - குழப்பம் ; பலர் பேசலால் எழும் ஒலி ; இரண்டாம் இரைப்பை . 
ஓர் ஊர் . 

கல்லுக்கலைக்காத்தான் , பொன்னாங்காணிக் 
கல்லுக்கலைத்தான் 

} 
கல்லலகு - ஒருவகை வாச்சியம் . 

கீரை . 
கல்லவடம் - ஒருவகைப் பறை ; முரசு . 

கல்லுக்காரர் - இரத்தினம் விற்போர் . 
கல்லழிஞ்சில் - ஒருவகை அழிஞ்சில்மரம் . 

கல்லுக்குத்துதல் - மேல்தளம் முதலியவற் 
கல்லளை - மலைக்குகை . 

றிற்குப் பாவுகல் குத்துதல் ; செயலைத் தடை 
கல்லறுத்தல் - பச்சைவெட்டுக்கல் அறுத்தல் , 

செய்தல் . 
செங்கல் அறுத்தல் . 

கல்லுகம் - பெருவாகை . 
கல்லறை - குகை ; 

பிணக்குழி ; கல்லாலாகிய கல்லுகொம்பு - தரைதோண்டும் முளை . 

கல்லுண்டை - ஒருவகைச் சம்பாநெல் .. 
அறை . 
கல்லன் - தீயோன் , பொல்லாதவன் . 

கல்லுத்தீர்தல் - இரத்தினஞ் செதுக்குதல் . 
கல்லாங்குத்து நிலம் - கடினமான நிலம் . 

கல்லுத் தூக்குதல் - நங்கூரந் தூக்குதல் . 
கல்லாசாரி - கல் தச்சன் ; கல் தச்சர் தலைவன் . 

கல்லுதல் - தோண்டு தல் ; துருவுதல் ; நீர் அரித் 
கல்லாடை - காவித்துணி . 

தல் ; தின்னுதல் ; எழுத்தாணிக் கூர் கிழித்தல் ; 
கல்லாணக்காணம் திருமணத்திற்காகச் 

ஒலித்தல் . 
கல்லுப்பிடித்தல் - அரிசி களையும் போது 

சிறு 
செலுத்தப்பட்ட ஒரு பழைய வரி . 
கல்லாந்தலை - ஒரு மீன்வகை . 

கற்கள் கீழே தங்குதல் ; தொலைக்க வழி 
கல்லாப்பெட்டி - பலசரக்கு வணிகனின் பணப் 

தேடுதல் . 
பெட்டி . 

கல்லுப்பு - ஒருவகை உப்பு . 
கல்லாமை கல்லாதிருத்தல் , 

கற்றுக் கல்லுப்பொறுக்கி - கல்லை விழுங்கும் புறாவகை . 
கொள்ளாமை , படியாதிருத்தல் . 

கல்லுப்போடுதல் - செயலைத் தடைசெய்தல் ; 

எதிர்பாராத 
கல்லார் - கல்வியறிவற்றவர் , கீழ்மக்கள் . 

ஆபத்தை உண்டாக்குதல் ; 

நங்கூரம் போடுதல் . 
கல்லாரம் - செங்கழுநீர் , செங்குவளை ; நீர்க் 

கல்லுருணி - புல்லுருவிப்பூடு . 
குளிரி ; மஞ்சள் . 

கல்லுருவி - கல்லைக் கரைக்குங் குணமுள்ள 
கல்லாரை - கரந்தை , ஒருவகைப் பூமரம் . 
கல்லால் - ஓர் ஆலமரம் ; கல்லாலமரம் ; குருக் கல்லுவைத்தல் - நங்கூரமிடுதல் ; கடிவாயில் 

ஒருவகைப் பூடு . 
கத்தி ; பூவரசு . 

மந்திரங்கூறி நஞ்சுக்கல் வைத்தல் ; நெற்றியிற் 
கல்லான் - கல்வியில்லாதவன் . 

கல்லை ஏற்றித் தண்டித்தல் ; இறந்தோர்க்குக் 
கல்லி - பருவத்துக்கு மேற்பட்ட நுண்ணறிவு ; 

கல் நடல் ; செயல் பலிக்காமற் பண்ணுதல் ; 
கல்விமிக்க குழந்தை ; ஆமை ; ஊர்க்குருவி ;; அணிகளில் மணிக்கற்களைப் பதித்தல் . 
கேலி ; வேடிக்கை ; மேலங்கி உறுப்பு ; சுற்றுவரி கல்லுளி - கல்வெட்டும் உளி, கல்வேலைக்குரிய 
என்னும் கட்டட உறுப்பு ; சகடம் . 

உளி ; பேய்க்களா . 
கல்லிச்சி , 

கல்லுளிச்சித்தன் - ஒருவகைச் சித்தர் ; கல்லுளி 
கல்லித்தி 

மங்கன் . 
கல்லித்திருத்துதல் - மேடான நிலத்தை வெட்டித் 

கல்லுளிமங்கன் -- அருவருப்பான செய்கையால் 
திருத்துதல் . 

பிடிவாதங் காட்டுபவன் . 
கல்லியம் - கள் ; ஆயத்தமானது ; நோயின்மை . 

கல்லுளியுருக்கு - கல்லைச் செதுக்கும் எஃகு . 
கல்லியாணக்கூடம் - சேலைவகை ; திருமணம் 

கல்லுளுவை - ஒரு கடல்மீன்வகை . 
செய்யுமிடம் . 

கல்லூரி - கல்வி 

பயிலும் 

இடம் ; சுற்றுத் 
கல்லியாணம் - காண்க : கலியாணம் . 

தாழ்வாரம் . 
கல்லில் நார் உரித்தல் - இல்லாத பொருளைப் 

கல்லூற்று - கல்லில் ஊறும் நீரூற்று . 
பெற முயலுதல் ; ஒரு பொருளைப் பாடுபட்டு கல்லூன்றுதல் - கல் புதைத்தல் , சாச் சடங்காகக் 
முயன்று பெறுதல் . 

கல் நடுதல் . 
கல்லிழைத்தல் - மணிக்கற்களைப் பதித்தல் . கல்லெடுப்பு - கல்லை யெடுத்தல் , சாவுச் 
கல்லின்காரம் - கல்நார் . 

சடங்கில் நிறுத்திய கல்லை யெடுத்தல் . 
36 


} - இத்திமரவகை . 


கல்லெரிப்பு 


282 


கலங்குதல் 


கல்லெரிப்புமேகம் } - நீர்ச்சுருக்கு நோய் . 


கல்வெடி 

மலைகளை உடைக்க உதவும் வெடி 

மருந்து வகை ; உரத்த ஓசையோடு வெடிக்கும் 
கல்லெறி - கவண் ; கல்லை வீசுகை ; கல்லெறி வெடி . 
தொலைவு . 

கல் வெள்ளி - இரும்பும் வெள்ளீயமும் கலந்தது , 
கல்லெறி தூரம் - வலிமையோடு கல்லை வீசிஎறிய 

கலப்பு வெள்ளி . 
அது விழும் தொலைவின் அளவு . 

கல்வேலை - கல்லிற் செய்யும் வேலை ; 

மணி 
கல்லெனல் - ஒலிக்குறிப்பு . 

வேலை . 
கல்லேறு - கல்லெறிதல் ; முத்துக் குற்றங்களுள் கலக்கடி - கலக்கம் , அச்சம் ; குழப்பம் . 
ஒன்று . 

கலக்கம் - கலங்குகை ; மனக்குழப்பம் ; துன்பம் ; 
கல்லை - இலையாற் செய்த உண்கலம் ; பாதக் அச்சம் ; புத்தித் தெளிவின்மை ; அழுகை ; 
குறட்டின் குமிழ் ; அவதூறு . 

ஆரவாரம் . 
கல்லொட்டர் - கற்சுவர் எடுக்கும் ஒட்டச் | கலக்கு - கலக்கம் ; பொருத்து . 
சாதியார் . 

கலக்குதல் - கலங்கச்செய்தல் ; கலத்தல் . 
கல்லொட்டி - நத்தை . 

கலகக்காரன் - சண்டை செய்வோன் , சச்சரவு 
கல்லோலம் - நீர்த்திரை , அலை . 

செய்வோன் . 
கல்வம் - காண்க : கலுவம் . 

கலகக்குருவி - மீன்கொத்தி ; சச்சரவு 

செய் 
கல்வழி - கல்லை வைத்தெண்ணும் ஒருவகைக் வோன் . 
கணக்கு ; மலைப்பாதை . 

கலகக்கை - இரு கை விரல்களையும் நிமிர்த்து 
கல்வளை - மலைப்பிளப்பு ; மலைக்குகை .. 

வளைக்கும் அபிநயக்கை . 
கல்வி - அறிவு ; வித்தை ; கற்கை ; கற்கும் நூல் ; கலகப்பிரியன் - கலகத்தில் விருப்பமுடையவன் , 
பயிற்சி . 

கலகமூட்ட விரும்புவோன் ; நாரதர் . 
கல்விக்களஞ்சியம் - கல்வியறிவு நிறைந்தவர் . கலகம் - குழப்பம் , சச்சரவு ; ஒருவன்மேல் பிறர்க் 
கல்விச்சாலை - கல்விபயிலும் இடம் , கல்விக் குப் பகை உண்டாகும்படி தூண்டிவிடுகை ; 
கூடம் , கல்லூரி, பாடசாலை . 

பேரொலி ; நாட்டுக் குழப்பம் ; போர் ; ஒரு . 
கல்விச்சேர்க்கை - கலைக்களஞ்சியம் , பல்கலை 

மீன் ; காண்க : கலகக்குருவி . 
யகரமுதலி . 

கலகல காண்க : கலகலெனல் . 
கல்வித்துறை - கல்வி அமைப்பு ; கல்வி நிலையம் ; கலகலக்கக் காய்தல் - நன்றாக உலர்தல் . 
கல்விவகை . 

கலகலத்தல் - கலகலவென்று ஒலித்தல் ; நன்றாகக் 
கல்விநூல் - கலை , சாத்திரம் . 

காய்தல் ; மிகப் பேசுதல் ; கட்டுக்குலைதல் . 
கல்விப்பொருள் - கல்விச்செல்வம் . 

கலகலத்தவாய் - அலப்பும் வாய் ; மனத்தி 
கல்விபயில்களம் - கல்வி பயிலும் இடம் , கல்லூரி , லுள்ளதை மறையாது பேசுவோன் . 
கல்விமதம் - கல்விச்செருக்கு . 

கலகலப்பு - ஒலிக்கை ; கலந்து பழகுகை ; உற்சாக 
கல்விமான் - அறிஞன் , புலவன் ; கற்றவன் , முடைமை . 
படிப்பாளி; கலைஞன் . 

கலகலம் - பறவை ஒலி ; பேரிரைச்சல் ; அணிகலச் 
கல்வியறிவு - கற்றதனாற் பெறும் அறிவு . 

செப்பு . 
கல்வியூரி - கல்வி பயிலிடம் , கல்லூரி , கழகம் , 

கலகலெனல் - ஈரடுக்கொலிக் குறிப்பு . 
சங்கம் . 

கலகவாயன் - சண்டைக்காரன் ; கலகம் செய் 
கல்விவான் 

வோன் . 
காண்க : கல்விமான் . 

கலகி - கலகக்காரி . 
கல்விளக்கு - மாக்கல்லாலாகிய விளக்கு . 
கல்வினையர் - சிற்பாசாரியர் , கல்தச்சர் , சிற்பி . 

கலகித்தல் - கலகஞ் செய்தல் . 

கலங்கடித்தல் - திகைக்கப்பண்ணுதல் ,, கலங்கச் 
கல்வீடு - கல்லினாற் கட்டிய வீடு ; உறுதியான 

செய்தல் . 
கட்டடம் . 

கலங்கரைவிளக்கம் - கப்பலைக் கரைநோக்கி 
கல்வீரியம் - அன்னபேதி . 

அழைக்கும் விளக்குத்தூண் . 
கல்வெட்டி மாணிக்கக்கல் செதுக்குவோர் ; கலங்கல் - கலங்குதல் ; கலங்கல் நீர் ; அழுதல் ; 

செங்கல் அறுத்தற்குரிய கருவி , செங்கல் அச்சு . அச்சம் ; மயங்கல் , குழம்புதல் ; துன்புறுதல் ; 
கல்வெட்டு - கல்லில் எழுதப்பட்டது ; சிலா கலங்கிய கள் ; கலிங்கு ; ஏரிமதகு . 
சாசனம் ; அழியாத சொல் ; முன்னோர் இறந்த கலங்குதல் - நீர் முதலியன குழம்புதல் ; மனங் 
நாள் முதலியவற்றைக் குறிக்கும் புகழ்ச்சிச் குழம்புதல் ; தெளிவின்றாதல் , மயங்குதல் ; 
செய்யுள் , சரமகவி , இரங்கற் பா . 

அஞ்சுதல் ; துன்புறுதல் ; தவறுதல் . 


கலங்கொம்பு 


283 


கலவார் 


- 


கல 


கலங்கொம்பு - கலைமான் கொம்பு . 

கலப்பைக்கூர் - கலப்பையின் கொழுமுனை . 
கலசக்கொப்பு - மாதர் காதணிவகை . 

கலப்பைச் சக்கரம் - ஏர்ப் பொருத்தம் பார்க்கும் 
கலசப்பானை சிறுபானை ; தூபகலசம் ; சக்கரம் . 
காளாஞ்சி . 

கலப்பைசேர்த்தல் - கலப்பை செய்தல் . 
கலசம் - குடம் ; கிண்ணம் ; பாண்டம் ; பால் ; | கலப்பை நூல் - உழவு நூல் . 
தூபகலசம் . 

கலப்பைப்படை - அலாயுதம் , கலப்பை வடிவுள்ள 
கலசமாட்டுதல் - குடத்தால் மஞ்சனமாட்டுதல் . ஆயுதம் . 
கலசமுனி - குடத்தில் தோன்றிய அகத்தியர் . 

கலபம் - மயில்தோகை . 
கலசயோனி - அகத்தியர் ; துரோணாசாரியார் . கலபி - மயில் . 
கலசுதல் - கலத்தல் . 

கலபிங்கம் - ஊர்க்குருவி . 
கலடு - கன்னிலம் , வன்னிலம் , கடுநிலப் பூமி . 

கலம் - உண்கலம் ; பாண்டம் ; குப்பி ; கப்பல் ; 
கலணை - குதிரைச்சேணம் . 

இரேவதி ; அணிகலன் ; யாழ் ; கலப்பை ; 
கலணைக்கரடு - சேணத்தின் முன்பக்கம் . 

ஆயுதம் ; ஓலைப்பாத்திரம் ; ஒரு முகத்த 
கலத்தல் - சேர்த்தல் ; சேர்தல் ; நெருங்கல் ; லளவை ; பந்தி ; வில்லங்கம் . 
புணர்தல் ; பொருந்தல் ; கூட்டுறவாதல் ; 

கலம்பகக்கலி - எ ழு த்தொவ்வாது வரும் 
தோன்றுதல் ; பரத்தல் . 

கலிப்பா . 
கலத்திலிடுதல் - உணவு பரிமாறுதல் . 

கலம்பகம் - கலவை ; 

பல்வகைச் செய்யுள்களா 
கலத்திற்பிரிவு - கடல்கடந்து செல்லும் பிரிவு . 

லாகிய சிற்றிலக்கியம் ; கலக்கம் ; கணித நூல் . 
கலதம் - வழுக்கைத்தலை . 

கலம்பகமாலை - பல பூக்கலந்த மாலை ; ஒரு 
கலதி - தலை வழுக்கைவிழும் நோய் ; கேடு ; 

சிற்றிலக்கியம் . 
மூதேவி ; தீக்குணமுடையோன் . 

கலம்பகன் - செவிட்டூமன் . 
கலதிமை - தீவினை . 

கலம்பம் - கடப்பமரம் ; தாலம்ப பாடாணம் . 
கலதை - கலக்கம் , குழப்பம் ; மூதேவி . 

கலம்பாடு - ஒரு 

விதை விதைத்தற்குரிய 
கலந்தருநன் - குயவன் ; பணித்தட்டான் . 

நிலம் . 

கலம்பி - கொத்துப்பசளை . 
கலந்துகட்டி - நல்லதும் கெட்டதும் கலந்தது . 
கலந்து பரிமாறுதல் - கூடிச் செயல்புரிதல் ; கூடி 

கலம்பூச்சு - பாண்டம் தேய்க்கும் ஓசை . 
கலமர் 

பாணர் . 
யனுபவித்தல் . 
கலந்தை - பெருமை . 

கலமலக்குதல் - உழக்குதல் . 
கலப்படம் - கலப்புள்ளது . 

கலயம் - கலசம் , மட்பாண்டம் ; நீர்ப்பாண்டம் . 
கலப்பற்று - படகின் மூட்டுகளை நீர் புகாது 

கலர் - தீயோர் , கீழ்மக்கள் . 
அடைக்கை . 

கலரை - ஓர் அளவுப்பெயர் . 
கலப்பற்றுக்காரன் - படகின் நீக்கலடைப்பவன் . 

கலலம் - கருவைச் சூழ்ந்து தோன்றும் தோல் . 

கலவகம் காக்கை . 
கலப்பற்றுத்தோணி - நீக்கலடைக்கப்பட்டுள்ள 

கலவஞ்சம்பா - ஆறுமாதத்திற் பயிராகக்கூடிய 
தோணி . 
கலப்பற்றுப்பார்த்தல் - படகின் நீக்கலடைத்தல் . 

சிறுமணிநெல் . 
கலவடை 

வாய்க்கூடு , உரலணை ; 
கலப்பு - கலத்தல் ; உறவாகுகை ; 

புணர்ச்சி ; 

பாண்டம் வைக்கும் புரியணை . 
கலந்து கட்டியாதல் . 

கலவம் - மயில்தோகை ; மயில் ; 

கலாபம் 
கலப்புக்கதிர் - பயிரிடைக் கதிர் அங்கொன்றும் 
இங்கொன்றுமாகக் காணும் பருவம் . 

என்னும் ஓர் இடையணி ; குழியம்மி , கல்வம் . 

கலவர் - மரக்கல மோட்டு வோர் ; கப்பலிற் 
கலப்புச்சரக்கு - கலந்து கட்டியான பண்டம் . 

செல்வோர் ; நெய்தல் நில மக்கள் ; படைவீரர் . 
கலப்புறம் - குழியம்மி . 

கலவரம் , ) 
கலப்புறுமொழி - இருதிணையிலும் வருஞ்சொல் . 

- மனக்கலக்கம் , குழப்பம் ; சந்தடி . 
கலப்பெண் - பின்னத்துடன் சேர்ந்த முழு எண் . 

கலவல் - கலத்தல் ; எழுத்திலாவோசை . 
கலப்பை - உழுபடை ; ஒன்றற்கு அமைந்த கலவறை - அணிகலன்கள் வைக்கும் அறை . 
உறுப்புகள் ; துணைக்கருவி ; யாழ் ; வாத்தியக் | கலவன் -- கலப்பானது . 
கருவி ; வாத்தியம் முதலிய கருவிகளை | கலவாங்கட்டி - உடைந்தவோடு .. 
வைக்கும் பை . 

கலவாசு ஒருவகை வெடி . 
கலப்பைக்கிழங்கு - கார்த்திகைக் கிழங்கு , வெண் கலவாயோடு - கடல் நுரை . 
தோன்றிக் கிழங்கு ; கொப்பூழ்க்கொடி . 

கலவார் - பகைவர் . 


உரலின் 


- 


கலவி 


284 


கலிதம் 


- 


சாலை . 


கலவைச்சந்தனம் , } 


- 


கை 


கலவி - கலக்கை , புணர்ச்சி . 

கலாபனை கலகம் . 
கலவிகரணன் - வயிரவன் . 

கலாபி 

மயில் . 
கலவித்துப்பாடு - காண்க : கலம்பாடு . 

கலாபித்தல் - கலகம் பண்ணுதல் . 
கலவிருக்கை - விருப்பமான 

இடம் ; பண்ட 

கலாபேதம் - வேறுபட்ட சமயம் . 

கலாம் - போர் ; மாறுபாடு ; சினம் ; கொடுமை ; 
கலவினர் - உறவினர் . 

ஊடல் . 
கலவு - உடலின் மூட்டுவாய் .. 

கலாம்பூரம் - ஒருவகை மருந்து . 
கலவுதல் - கலத்தல் . 

கலாய்த்தல் - கலகஞ்செய்தல் ; சினத்தல் . 
கலவை - கலப்புண்ட பொருள் ; சந்தனக் கலாயி - பாண்டங்கட்குப் பூசப்படும் ஈயம் . 
குழம்பு ; கலப்பான உணவு ; 

மண் கலந்த கலால் - கள் . 
சுண்ணாம்பு , சுண்ணச்சாந்து . 

கலால் தீர்வை - கள்வரி . 
மணப்பண்டங்கள் சேர்த்த கலாவதி - சந்திரன் ; கலைமகள் . 
கலவைச்சேறு சந்தனம் . 

கலாவம் காண்க : கலாபம் . 
கலவைத்தசை - இறுகியமைந்த சதை . 

கலாவல்லி - கலைமகள் ; பண்டிகை . 
கலவைநீர் - மணங்கலந்த நீர் . 

கலாவுதல் - கலத்தல் ; கூடுதல் ; கலக்கமடைதல் ; 
கலவையணி - நீரும் பாலும்போலப் பிரிக்க 

வெகுளல் . 
முடியாத பல அணிகள் விரவிவருதல் . 

கலி - ஒலி ; கடல் ; வலிமை ; செருக்கு ; தழைக்கை ; 
கலவோடு - உடைந்தவோடு , மட்பாண்டச் 

துளக்கம் ; மனவெழுச்சி ; கலிப்பா ; இடைச் 
சல்லி . 

சங்கநூல் , கலித்தொகை ; கலிபுருடன் ; கலி 
கலன் - அணிகலன் ; கீழ்மகன் ; மரக்கலம் ; பூண் ; 

யுகம் ; துன்பம் ; வறுமை ; வஞ்சகம் ; போர் . 
யாழ் ; கோட்சொல்லி ; வில்லங்கம் . 

கலிக்கம் - கண்ணிலிடும் மருந்து . 
கலன்கழிமடந்தை - அணிகள் அணிவதைக் 

கலிகம் - காண்க : கலிக்கம் ; வன்னிமரம் . 
விடும் கைம்பெண் . 
கலனம் - வாய் பிதற்றுகை ; இந்திரிய நெகிழ்ச்சி ; 

கலிகன்றி - திருமங்கையாழ்வார் . 

கலிகாலம் - கலியுகம் . 
பெரும்பாடு ; சந்தனக்குழம்பு . 

கலிகை - பூவரும்பு ; மல்லிகைச்செடி . 
கலனரசு - தாலி . 
கலனிருக்கை - கலவிருக்கை ; பண்டசாலை . 

கலிகொள்ளுதல் - வெளிப்படுதல் . 
கலனிலி - கைம்பெண் . 

கலிங்கம் - ஒரு நாடு ; 

ஒரு மொழி ; ஆடை ; 
கலனை காண்க : கலணை ; கலப்பை ; ஒன்றற் 

வானம்பாடி ; ஊர்க்குருவி ; வெட்பாலைமரம் ; 
கமைந்த பல்வகை உறுப்புகள் . 

ஆற்றுத் தும்மட்டிக்காய் ; கண்மருந்து ; மிளகு . 
கலாங்கிசம் - இராசியைப் பதினாறு கூறிடுகை . 

கலிங்கல் , ) ஏரிமதகு ; நீர் வழியும் அணைக் 

கலிங்கு கட்டு . 
மரக்கலம் , கப்பல் . 
கலாசு 
கலாசுகாரன் - மரக்கலம் ஓட்டுவோன் ; பீரங்கி 

கலிச்சி - இரட்டைப் பிள்ளைகளுள் பெண் . 
சுடும் படையாள் . 

கலிசம் - வன்னிமரம் . 
கலாத்துவா - ஐந்து கலைகளாகிய 

அத்துவா 

கலிஞ்சு - காண்க : கலிங்கு . 

கலித்தல் - ஒலித்தல் ; யாழொலித்தல் ; செழித் 
கலாதத்துவம் - சுத்தாசுத்த தத்துவங்களுள் தல் ; உண்டாதல் ; எழுதல் ; பெருகுதல் ;: 
ஒன்று . 

மகிழ்தல் ; செருக்குதல் ; விரைவாதல் ; நெருங்கி 
கலாதரன் - காண்க : கலாபதி . 

யிருத்தல் ; நழுவு தல் ; நீக்குதல் . 
கலாதன் - தட்டான் , கருமான் . 

கலித்தளை - நேர் ஈற்று உரிச்சீர் முன்னர் நிரை, 
கலாதி கலகம் , சண்டை . 

வருவது . 
கலாநிதி - சந்திரன் ; கல்விக்களஞ்சியம் ; அறிஞர் கலித்தாழிசை - ஒத்துள்ள சில அடிகளையேனும் 
களுக்குக் கொடுக்கும் பட்டம் . 

பல அடிகளையேனும் பெற்று ஈற்றடிமிக்கு 
கலாப்பித்தல் - கலத்தல் . 

வருவதாகிய கலிப்பாவின் இனம் . 
கலாபதி - பதினாறு கலைகளையுடைய சந்திரன் . | கலித்துருமம் - தான்றிமரம் . 
கலாபம் - பதினாறு கோவையுள்ள மாதர் கலித்துறை - நெடிலடி நான்குகொண்டு வருவ 
இடையணி , மேகலை , அரைப்பட்டிகை ; மயில் தாகிய கலிப்பாவின் இனம் ; கட்டளைக் . 
தோகை ; பீலிக்குடை ; தொகுதி ; அம்புக்கூடு ; 

கலித்துறை. 
கலகம் . 

கலிதம் - விந்து நழுவுகை . 


- 


- 


வகை . 


1 


கலிதி 


285 


கலேர் ( ல் ) 


கலிதி - திப்பிலி . 

கலியாணமுடித்தல் - திருமணம் உறுதிசெய்தல் ; 
கலிநடம் - கழாய்க்கூத்து . 

திருமணம் புரிதல் . 
கலிப்பா - நான்குவகைப் பாக்களுள் ஒன்று . கலியாணமெழுதுதல் - திருமணப் பதிவு செய்தல் . 
கலிப்பு - ஒலிக்கை ; பொலிவு ; தரா என்னும் கலியாணவாழ்த்து - மணமக்களை வாழ்த்துதல் . 
உலோகம் . 

கலியாணவெழுத்து - திருமணத்தைச் சட்டப்படி 
கலிபணம் - ஈமச்சடங்கிற் பண்டைக் காலத்து பதிவு செய்கை . 
வழங்கிய ஒரு நாணயம் . 

கலியாணன் - நற்குண நற்செய்கையுள்ளவன் . 
கலிப ( பி ) லி - ஆரவாரம் ; கலகம் , சச்சரவு . கலியுகம் - நாலு யுகங்களுள் கடைசி யுகம் . 
கலிபுருடன் - கலிகாலத்துக்கு உரிய தேவதை , | கலிலம் - கலப்பு ; செந்நீர் . 
சனி . 

கலிவிருத்தம் - அளவடி நான்குடையதாய் வரும் 
கலிமகிழ் - ஓலக்கம் . 

கலிப்பாவின் இனம் . 
கலிமா - முகமது மதத்தாருடைய விண்ணப்பம் . கலிவெண்பா கலிப்பா வகையுள் 

ஒன்று , 
கலிமாரகம் - கிலுகிலுப்பை . 

கலியோசை தழுவி ஈற்றடி வெண்பாப்போல் 
கலிழாலகம் - அகில் . 

முச்சீரடியான் வருவது ; 

வெண்கலிப்பா , 
கலிமோகனம் - அத்திமரம் . 

கலிவெண்பாட்டு . 
கலியப்தம் - கலியுகம் பிறந்த ஆண்டு முதல் கலிழ் - கலங்கல் நீர் . 
எண்ணும் ஒரு முறை . 

கலிழ்தல் - அழுதல் ; ஒழுகுதல் ; புடைபெயர் தல் . 
கலியம் - காண்க : கலீயம் . 

கலிழிநீர் - காண்க : கலிழ் . 
கலியன் படைவீரன் ; திருமங்கையாழ்வார் ; 

கலின்கலினெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
இரட்டைப் பிள்ளைகளுள் ஆண் ; கலிபுருடன் ; 

கலினம் - கடிவாளம் ; 

வன்னிமரம் ; 

கற்பரி 
பசித்தவன் ; வறிஞன் ; சனி . 

பாடாணம் . 
கலியாணக்காரர் மணமக்கள் ; கலியாண 

கலினி - திப்பிலி ; கைம்பெண் . 
சம்பந்திகள் ; கலியாண விருந்தினர் . 

கலினை - மிளகு ; கொள்ளு ; கடிவாளம் ; 
கலியாணக்கால் - பந்தற்கால் . 

கைம்மை . 

கலீயம் - கடிவாளம் . 
கலியாணக்கூடம் - வீட்டில் மணச்சாலையாகப் 

கலீரம் - முருக்கு . 
பயன்படுத்தும் கூடம் . 
கலியாணக்கோலம் - மணக்கோலம் , திருமண 

கலீரெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
அலங்காரம் . 

கலுக்குப்பிலுக்கு - அணிகளால் எ ழு மொலி ; 

மாப் 
கலியாணச்சடங்கு - திருமணத்துக்கு முன் 

பகட்டு . 
பிள்ளை காதணி அணியும் சடங்கு ; திருமணச் | கலுங்கு - காண்க : கலிங்கு . 
சடங்கு . 

கலுடம் - கலங்கல் நீர் ; பாவம் . 
கலியாணஞ்சொல்லுதல் - திருமணம் நிகழ்வதைக் கலுவடம் - பூவரும்பு . 
கூறி அழைத்தல் . 

கலுவம் - மருந்தரைக்கும் குழியம்மி . 
கலியாணப்பந்தல் - மணப்பந்தல் . 

கலுழ் - அழுகை ; நீர்க்கலக்கம் . 
கலியாணப்பூ - மூன்றாம் முறையாக நிறைந்து கலுழ்ச்சி - அழுகை . 
விழும் இலுப்பைப் பூவின் வீழ்ச்சி . 

கலுழ்தல் - கலங்குதல் ; தடுமாறுதல் ; அழுதல் ; 
கலியாணப்பூசணி - பெரும் பூசணி ; நீற்றுப் ஒழுகுதல் ; உருகுதல் . 
பூசணி . 

கலுழக்கல் - கருடக்கல் , பாம்பின் கடிநஞ்சை 
கலியாணப்பொருத்தம் - திருமணப் பொருத்தம் ; நீக்கும் கல் . 
திருமண உறுதி , நிச்சயதார்த்தம் . 

கலுழம் - கலங்கல் நீர் . 
கலியாணம் - திருமணம் ; நன்மை ; 

மங்களம் ; கலுழன் - கருடன் , ஒரு பறவை வகை . 
பொன் ; நற்குணம் . 

கலுழி - கலங்கல் நீர் ; காட்டாறு ; நீர்ப்பெருக்கு , 
கலியாணம்பண்ணுதல் - திருமணம் செய்தல் ; வெள்ளம் ; கண்ணீர் ; கலக்கம் . 
மொய்யிடவேண்டி விருந்து செய்தல் , 

கலேகபோதநியாயம் - பறவைகள் பல ஒரே களத் 
கலியாணமண்டபம் - திருமணம் நடக்கும் கோயில் தில் தவசங்களைப் பொறுக்க மேல் விழுவது 
மண்டபம் ; திருமண மண்டபம் . 

போலும் நெறி . 
கலியாணமால் அரண்மனையைச் சார்ந்த கலேயகம் - மஞ்சள் . 
கலியாணக்கூடம் . 

கலேர் ( ல் ) - ஓர் ஒலிக்குறிப்பு . 


கலை 


286 


கவணம் 


கலை - கூறு ; சந்திரனது பதினாறு கூறுகளுள் கலையூர்தி காண்க : கலைப்பாகி . 
ஒன்று ; ஒளி ; எட்டு விநாடி அல்லது முப்பது கலையேறுதல் - தெய்வ ஆற்றல் மிகுதல் ; செருக் 
காட்டை கொண்ட 

ஒரு காலநுட்பம் ; கடைதல் . 
அறுபத்து நான்கு கலைகளுள் ஒன்று ; கல்வி ; கலையோன் - சந்திரன் . 
சாத்திரம் ; மொழி ; சுத்தாசுத்த தத்துவம் | கலைவல்லார் - புலவர் ; கலைஞர் ; பரத்தையர் . 
ஏழனுள் ஒன்று ; உடல் ; புணர்ச்சிக்குரிய கலைவாகன் 
வாயு . 
காரணங்கள் ; ஆண்மான் ; ஆண்குரங்கு ; கலைவாணர் புலவர் , கலைவல்லோர் . 
அரைப்பட்டிகை ; மேகலை என்னும் அணி ; கலைவாணி கலைமகள் . 
ஆடை ; நூல் ; மரவைரம் ; மகரமீன் ; மகரராசி . கவ்வம் - மத்து ; மாட்டுச் சுழிவகை . 
கலைக்கணாளர் - அமைச்சர் . 

கவ்வரணம் - குறிஞ்சியாழ்த் திறங்களுள் ஒன்று . 
கலைக்களஞ்சியம் - அகரவரிசையில் கலைகளைப் கவ்வியம் - பசுவினின்று கொள்ளப்படும் ஐந்து 
பற்றிக் கூறும் தொகுப்பு நூல் . 

பொருள்கள் ; பிதிரர்களை எண்ணிக் கொடுக் 
கலைகுறைதல் - தெய்வ ஆற்றல் குறைதல் ; கும் பிண்டம் . 
அழகு கெடுதல் . 

கவ்வு -- வாயால் கவ்வுகை ; தின்கை ; கவட்டை . 
கலைச்சாலை கல்லூரி , கல்விச்சாலை . 

கவ்வுதல் - வாயினாற் பற்றுதல் ; கவர்தல் ; 
கலைஞன் கலைகளில் வல்லவன் , கல்விமான் . சுமத்தல் ; வௌவு தல் . 
கலைஞானம் - நூலறிவு ; அறுபத்து நான்கு கலை .. 

கவ்வை - ஒலி ; பழிச்சொல் ; துன்பம் ; கவலை ; 
கலைஞானி - நூலுணர்ந்தோன் , சாத்திரமறிந் 

பொறாமை ; கள் ; செயல் ; எள்ளிளங்காய் ; 

ஆயிலியம் . 
தவன் . 
கலைத்தல் - குலைத்தல் ; நீக்கல் , பிரித்தல் ; 

கவ்வை பார்த்தல் - வேலைபார்த்தல் . 
பிரித்து நீக்குதல் ; மனத்தைக் கலைத்தல் ; 

கவசம் - மெய்புகு கருவி , உடற்பாதுகாப்பு 
ஓட்டுதல் ; கூட்டம் முதலியவற்றைக் கலைத் 

உறை , இரட்சை , இரும்பு முதலியவற்றாற் 
செய்த சட்டை ; 

சீலைமண் ; 
தல் . 

இரட்சை 
கலைத்தொழில் - யாழ் மீட்டற்குரிய செய்கை 

உண்டாக்குவ தாய் உள்ள 

மந்திரம் ; 
கள் . 

காயத்திற்கிடும் கட்டு . 
கலைத்தொழில் எட்டு - யாழில் இசை எழுப்பு கவசித்தல் - சீலைமண் செய்தல் . 
வதற்கு ஏதுவாகிய எண்வகைக் 

கலைத் 

கவட்டடி - எட்டிவைக்கும் ஓர் அடி ; ஆண்குறி ; 
தொழில்கள் ; அவை : 

பண்ணல் , பரிவட் 

பெண்குறி . 
டணை , 

கவட்டன் - வஞ்சகன் . 
ஆராய்தல் , தைவரல் , செலவு , 
விளையாட்டு , கையூழ் , குறும்போக்கு . 

கவட்டுதல் - வளைத்தல் . 
கலைதல் - குலைதல் ; அழிதல் ; நிலைகெடுதல் ; 

கவட்டை - கவர் , மரக்கிளையின் கவர் . 

கவடம் - வஞ்சனை , விரகு . 
சுருதி குலைதல் , பண் மயங்கல் . 

கவடாவீடு - களஞ்சியம் . 
கலைநாதன் , 

கவடி - வெள்வரகு , பல கறை ; 

ஒருவகை 
கலைநியமம் கலைமகள் கோயில் , மதுரையில் 

விளையாட்டு ; கபடமுள்ளவர் ; தகரம் ; 
இருந்த சிந்தாதேவி கோயில் . 

படிக்காரம் . 
கலைப்பாகி - கலையூர்தியுடைய துர்க்கை ; 

கவடு - மரக்கிளை ; கவருள்ள மரக்கிளை ; 
கல்வித் தலைவியாகிய கலைமகள் . 

இடைச்சந்து ; ஓரளவை ; யானைக் கழுத்தில் 
கலைமகள் , கலைமகள் , நாமகள் , 

கட்டும் கயிறு ; கபடம் ; உட்பிரிவு . 
கலைமடந்தை சரசுவதி . 

கவடுதாக்கி - அடிவைப்பு . 
கலைமலைவு - கீதம் , கணிதம் முதலிய 

கவடுபடுதல் - யாழ்ப்பத்தர்போல இருபுறமும் 
நூல்களிற் கூறப்பட்டவற்றோடு மாறுபட 

தாழ்ந்து நடுவுயர்தல் ; பிரிவுப்படுதல் . 
வருவது . 

கவடுவட்டம் - முத்துவகைகளுள் ஒன்று . 
கலைமான் - ஆண்மான் ; மான்வகை ; கலைமகள் . கவடுவைத்தல் - எட்டி நடத்தல் . 
கலையறி புலவன் - முருகக் கடவுள் . 

கவண் - கல்லெறியும் கருவி . 
கலையானத்தி - துர்க்கை , கலையூர்தி . 

கவண்கல் - கவணில் வைத்து எறியுங்கல் . 
கலையினன் - சந்திரன் . 

கவண்டன் -- காண்க : கவுண்டன் . 
கலையுருவினோன் கலைகளை உருவாகவுடைய கவண்டி ( டு ) - கவண் . 
சிவன் . 

கவணம் - அடிபட்ட காயக்கட்டு . 


கலைநாயகன் } - புத்தன் . 


- 


தை } - 


கலை 


| 


கவணி 


287 


கவனன் 


கவணை 


கவல்பு } 


பல 


* 


கவரிறுக்கி ( கு ) - வேலி முதலியவற்றின் முகப்பில் 
கவணி - ஒருவகைச் சீலை ; சரிகைவேலை . 

விலங்குகள் உட்புகாதபடி இடப்படுந் தடை 
கவண் , கல்லெறியும் கருவி ; 

மரம் . 
மாட்டுக்குத் தீனிவைக்கும் இடம் . 

கவருகோல் - குயவர் கருவிகளுள் ஒன்று . 
கவந்தம் - தலையற்ற உடல் ; தலை தறித்த மரம் ; 
செக்கு ; நீர் ; பேய் ; வயிறு . 

கவரெழுசங்கம் - சங்கஞ்செடி . 

கவல் , வருத்தம் , துயரம் ; மனக்கலக்கம் ; 
கவந்தி , 

கந்தையாலாகிய மெத்தைப் 
கவந்திகை ) - போர்வை . 

பல நினைவு . 

கவலம் - துயரம் . 
கவம் - கபம் ; மத்து . 

கவலித்தல் , ) கவலைப்படல் , 

மனம் வருந்து 
கவயம் - காட்டுப்பசு ; கவசம் . 

கவலுதல் தல் . 
கவயமா ( ல் ) - காட்டுப்பசு . 

கவலை - வருத்தம் ; மனச்சஞ்சலம் ; பல நினைவு ; 
கவர் - பிரியுங்கிளை ; பலவாகப் பிரிகை ; நீண்ட 

ஒருவகை நோய் ; அக்கறை ; அச்சம் ; 
திருமண்கட்டி ; சூலத்தின் கவர் ; வஞ்சகம் ; 

தெருக்கள் கூடுமிடம் ; கவர்த்த வழி ; மரக் 
வாழைமரம் ; உத்திரம் புகுத்தும் சுவர்ச்சந்து ; 

கிளை ; நீரிறைக்கும் தோற்கூடை ; செந்தினை ; 
அணையில் நீர் செல்லுதற்குவிடும் வழி . 

கிழங்குள்ள ஒருவகைக் கொடி ; மீன்வகையுள் 
கவர்க்கால் - கவராயுள்ள முட்டுக்கட்டை ; 

ஒன்று ; கபிலை , புகர்நிறம் . 
கப்புள்ள மரம் ; கிணற்று விட்டத்தைத் 

கவலை கவற்றுதல் - வருத்தஞ் செய்தல் . 
தாங்கும் கவையுள்ள கால் ; கிளைவாய்க்கால் . 

கவலைச்சால் - கவலை ஏற்றத்தில் நீரிறைக்குஞ் 
கவர்கோடல் -- ஐயுறுதல் , சந்தேக நிலை . 

சால் . 
கவர்ச்சி - கவருதல் , இழுக்கை ; வெள்ளைக் கவலைபாய்தல் - கவலை மிகுதல் ; மயங்குதல் ; 
காக்கணம் . 

வேதம் ஓதும்போது வரிசை தவறி ஓதுதல் . 
கவர்த்தடி - முள்ளைத் தூக்கும் கோல் . 

கவலையேற்றம் - எருதுகளைப் பூட்டி நீர் இறைக் 
கவர்த்தல் - பிரிவுப்படுதல் ; கவடுபடுதல் , கப்பு கும் முறை , 
விடுதல் , கிளைவிடுதல் . 

கவவு - அகத்திடுகை ; உள்ளீடு ; முயக்கம் . 
கவர்தல் - அகப்படுத்துதல் ; கொள்ளையிடல் ; கவவுக்கை - அணைத்த கை . 
திருடல் ; வசப்படுத்துதல் ; விரும்புதல் ; கவவுதல் - அகத்திடுதல் ; விரும்புதல் ; கையால் 
பெற்றுக்கொள்ளுதல் ; நுகர்தல் ; முயங்கல் ; 

தழுவுதல் ; 

முயங்குதல் ; நெருங்குதல் ; 
கடைதல் ; அழைத்தல் ; பிரிதல் ; மாறுபடுதல் . பொருந்துதல் . 
கவர்ந்தூண் - கொள்ளையடித்து உண்ணும் கவழம் - கவளம் , வாயளவு கொண்ட 
உணவு . 

யானைக்கு அளிக்கும் உணவு . 
கவர்நெறி - கிளைவழி . 

கவழிகை - திரைச்சீலை . 
கவர்ப்பு - பலவாகப் பிரிகை . 

கவளம் 

வாயளவு கொண்ட உணவு ; யானைக்கு 
கவர்படுதல் - இரண்டுபடல் , பிரிவுபடுதல் ; பல 

அளிக்கும் உணவு ; கபோலம் ; யானைமதம் . 
பொருள்படுதல் . 

கவளி - கட்டு ; புத்தகக்கட்டு ; வெற்றிலைக் 

கட்டு . 
கவர்படுமொழி - பலபொருள் தரும் சொல் , 

கவளிகை - புத்தகக்கட்டு , நூற்கட்டு . 
மயக்கப்பொருள் தரும் சொல் . 

கவளீகரித்தல் - மொத்தமாக விழுங்குதல் ; 
கவர்பு - வேறுபடுகை . 

முழுதும் அபகரித்தல் . 
கவர்வழி - கிளைவழி , பல கவராகப் போகும் 

கவராகப் போகும் கவற்சி - கவலை , மனவருத்தம் ; விருப்பம் . 
வழி . 

கவற்றுதல் - கவலையடையச் செய்தல் , வருத்து 
கவர்விடுதல் - கப்புவிடுதல் , கிளைத்தல் ; பிரிவு 

தன் 

தல் . 
படுதல் ; பலபொருள்படுதல் . 

கவற்றுமடி - பட்டாடைவகை . 
கவர்வு - கவர்ச்சி , இழுக்கை ; விருப்பம் ; துயரம் ; | கவறல் - மனங்கலங்குதல் , வருந்துதல் . 
அகிம்சை . 

கவறாடல் - சூதாடல் , 
கவரம் - சினம் . 

கவறு - சூதாடுகருவி , தாயக்கட்டை ; சூது ; பனம் 

பட்டை . 
கவராயுதம் 

கவனஞ்செலுத்துதல் - கருத்தாயிருத்தல் . 
கவரி - கவரிமான் ; சாமரை ; எருமை ; தேர் . கவனம் - போர் ; படை ; கலக்கம் ; வெப்பம் ; 
கவரிமா , 

கவிபாடுகை ; கருத்து ; வேகம் ; காடு . 
கவரிமான் ஒருவகை மான் . 

கவனன் - வேகமுள்ளோன் ; நினைவுள்ளோன் . 


உணவு ; 


கவராகபூ ) , } - வட்டம் வரையுங் கருவி . 


} - ஒ 


கவனி 


288 


கவுணியன் 


- 


கவி 


கவனி கந்தக பாடாணம் . 

கவிநாதன் , ) 

- பாட்டுடைத் தலைவன் . 
கவனித்தல் - கருத்தூன்றி யறிதல் ; கருத்து 

கவிநாயகன் 
வைத்தல் . 

கவிப்பர் - வணிகருள் ஒரு வகுப்பார் . 
கவனிப்பு - கவனித்தல் , கருத்தூன்றுகை . 

கவிப்பு - காண்க : கவிகை . 
கவாஅன் தொடை ; மலைப்பக்கம் . 

கவிமாலை பாமாலை . 
கவாட்சம் . ) 

கவியம் 

கடிவாளம் . 
- சாளரம் , வட்டச் சாளரம் . 
கவாட்சி | 

கவியரங்கேறுதல் - புலவனாகச் சங்கத்தாரால் 
கவாட்டி - சிப்பி . 

கொள்ளப்படுதல் ; கழகத்தாரால் நூல் ஏற்றுக் 
கவாடக்கட்டி - வசம்பு . 

கொள்ளப்படுதல் . 
கவாடக்காரன் - பொதிமாட்டுக்காரன் . 

கவிர் - முண்முருக்கமரம் . 
கவாடம் - கதவு ; ஓர் எருது சுமக்கக்கூடிய விறகு , கவிரத்தினம் - கவிகளுள் சிறந்தவன் . 
புல் அல்லது வைக்கோற் சுமை . 

கவிரம் - தேவவிருட்சம் ; அலரிச்செடி 
கவாடிபந்தி - யானைக் கூடத்தைத் துப்புரவு கவிராச ( ய ) ன் - பாட்டுப் பாடுவோன் , புலவர் 
செய்வோன் . 

களுள் சிறந்தோன் ; 

புலவர் 

மரபினருக்கு 
கவாத்து - போர் வீரர் புரியும் உடற்பயிற்சி . வழங்கும் பட்டப்பெயர் . 
கவாய் - மெய்யுறை , நிலையங்கி ; கந்தை ; கவிரோமம் - பூனைக்காலிச்செடி . 
பாடகன் . 

கவிவல்லோர் , 
கவாரம் 

கவிவாணர் 

- புலவர் ; பாடகர் . 
தாமரை . 
கவாளம் - குதிரைப் பேதி மருந்து ; புண்ணாற்றும் 

கவிவு - உள்வளைவு , குவிவு . 
மருந்துள் ஒன்று ; காயக்கட்டு மருந்து . 

கவிழ்த்தல் - கவிழச்செய்தல் ; கெடுத்தல் ; 
கவான் - தொடை ; மலைப்பக்கம் ; திரள் . 

மூடுதல் ; ஒழுகவிடுதல் ; வெளிப்படுத்துதல் . 
கவான்செறி - தொடையில் அணியும் ஒருவகை கவிழ்தல் - தலைகீழாதல் ; நாணம் முதலிய 
அணிகலன் . 

வற்றால் தலையிறங்குதல் ; குனிதல் ; நிலை 
பாவலன் ; பாட்டு ; மங்கலப்பாடகன் ; குலைதல் ; அழிதல் ; முழுகிப்போதல் . 
ஞானி ; சுக்கிரன் ; ஆசு , மதுரம் , சித்திரம் , 

கவின் 

அழகு . 
வித்தாரம் என்னும் நாற்கவிகளைப் பாடு கவினுதல் - அழகுபெறுதல் . 
வோன் ; குரங்கு ; பூனைக்காலி . 

கவினம் 

கடிவாளம் ; வெண்ணெய் ; வளைவு . 
கவிகண்ணோக்கு - புருவத்திற்கு அருகில் ) கவீச்சுரன் - பெரிய 

கவிவாணன் , கவிகட்குத் 
கையைக் 

கவித்துக்கொண்டு பார்க்கும் தலைவன் . 
பார்வை . 

கவீரம் - அலரிச்செடி . 
கவிகம் - குக்கில் மரப்பிசின் ; கடிவாள இரும்பு . கவீனம் - பசு மேய்ந்த இடம் ; வெண்ணெய் , 
கவிகை வளைவு ; 

குடை ; நன்மை தீமை ; | கவுசனம் - காண்க : கோவணம் . 
ஈகம் , தியாகம் . 

கவுசனை உறை ; சேணம் . 
கவிச்சக்கரவர்த்தி - பாவலர்க்குத் தலைவர் . கவுசி - குழைவு ; வருத்தம் ; ஒருவகை வரிக்கூத்து ; 
கவிச்சடித்தல் - அழுகிய மீன் நாற்றம் வீசுதல் . 

பாட்டு ; ஒருவகை நோய் ; கொன்றை . 
கவிச்சி ( சு ) - புலால் நாற்றம் . 

கவுசிகம் - வெண்பட்டு , ஒரு பண்வகை ; 
கவிச்சுக்கடை மீன்கடை ; இறைச்சிக்கடை . 

வேதம் ; விளக்குத்தண்டு . 
கவிசனை உறை ; சேணம் . 

கவுஞ்சயூகம் - அன்றில்போல் வகுக்கும் அணி 
கவிசினம் காண்க : கோவணம் . 

வகுப்பு . 
கவிசை - ஒரு வயிற்றுநோய் , வயிற்றுக்கட்டி . கவுட்டி - தொடைச்சந்து . 
கவிஞன் - புலவன் , பாவலன் ; சுக்கிரன் . 

கவுடதம் - வெட்பாலை . 
கவித்தம் - விளாமரம் ; கைம்முட்டி ; அபிநயத் கவுடி - ஒரு பண்வகை . 
தின் ஒருவகை; கடுகுரோகிணி . 

கவுண்டன் - தமிழர் , 

கன்னடர் சிலர்க்குள் 
கவித்தல் - கவியச்செய்தல் ; வளைந்து மூடுதல் ; 

வழங்கும் சாதிப்பெயர் ; சாதிப்பிரிவு . 
முடி முதலியன அணிதல் ; சூட்டுதல் ; மூடுதல் . கவுணம் - ஒருவகைத் திருநீறு ; மாறுபொருள் . 
கவித்துவம் - பாப் பாடும் திறம் .. 

கவுணி - காண்க : கவுணியன். 
கவிதல் - வளைதல் ; மூடுதல் ; கருத்தூன்று தல் , கவுணியர்கோன் - கவுண்டினிய கோத்திரத்துப் 
விருப்பமாயிருத்தல் ; இடிதல் . 

பெரியாரான திருஞானசம்பந்தர் . 
கவிதை - பாடல் . 

கவுணியன் - கவுண்டினிய கோத்திரத்தான் . 


- 


சாம 


கவுத்துக வாதம் 


289 


கழற்றுதல் 


- 


மணி . 


} 


சபை . 


( ளி }} - து 


கவுத்துக வாதம் - அறுபத்து நான்கு கலைகளுள் கவைமுள் - வேலமுள் . 

வருந்துகின்ற மனத்தை மகிழ்விக்கும் வித்தை . | கவையடி - பிளவுபட்ட பாதம் . 
கவுத்துவம் - வஞ்சகம் ; திருமால் மார்பிலணியும் கவையாயிருத்தல் வேலையாயிருத்தல் ; 

அக்கறையாயிருத்தல் . 
கவுதகம் - கைப்பிடிச் சுவர் . 

கழகண்டு - தீம்பு . 
கவுதம் - மீன்கொத்தி . 

கழகம் , கல்வி பயிலும் இடம் , கல்விச் சங்கம் ; 
கவுதாரி - ஒரு பறவைவகை . 

கழகு 

படை , மல் முதலியன பயிலும் இடம் ; 
கவுந்தி - சமண தவப்பெண் ; குந்திதேவி .. 

சூது ; சூதாடுமிடம் ; ஓலக்கம் ; புலவர் கூடிய 
கவுமாரம் - இளமை ; முருகக்கடவுளை வழிபடும் 
சமயம் . 

கழங்கம் - சூதாடு கருவி . 
கவுமாரி - பார்வதி , சத்தியின் ஓர் அவதாரம் . கழங்காடல் - பெண்கள் 

ஆடும் கழற்சிக்காய் 
கவுமோதகி - திருமாலின் தண்டாயுதம் . 

ஆட்டம் . 
கவுரம் - வெண்மை . 

கழங்கிட்டுரைத்தல் - கழற்சிக்காயால் குறியறிந்து 
கவுரவம் - மேன்மை . 

சொல்லுதல் . 
கவுரிசங்கம் , கவுரிசங்கரர்களது உருவின 

உருவின கழங்கு - கழற்சிக்காய் ; கழற்சி விளையாட்டு ; 
கவுரிசங்கரம் தாய் இரு பிளவுபட்ட ஒற்றை வெறியாட்டு ; சூது ; வேலனாடல் ; விந்து . 
உருத்திராக்கம் . 

கழங்குபடுத்தல் - கழங்குகொண்டு குறியறிதல் . 
கவுல் - தீநாற்றம் ; நிலக்குத் தகை ; 

உடன் 

கழங்குமெய்ப்படுத்தல் - பயிர்களை விலங்குகள் 
படிக்கை ; வஞ்சனை . 

அழிக்காதபடி புலிபோல் செய்துவைக்கும் 
கவுல்தார் - நிலக்குத்தகை எடுத்தவன் . 

உருவத்திற்குக் கழற்சிக்காயைக் 

கண்ணாக 
கவுள் - கன்னம் ; யானையின் கன்னம் ; யானை அமைத்தல் ; கழற்காய் மூலம் குறியறிதல் . 
யின் உள் வாய் ; பக்கம் . 

கழஞ்சு - ஓர் எடுத்தலளவை ; சிறிது . 
கவுளி - பல்லி ; வெற்றிலைக் கட்டு ; ஒருவிதத் கழப்பன் , வேலைக் கள்ளன் , வேலையைச் 
தெங்கு . 

கழப்பாடி ( ளி ) 

வீணே பொழுதைக் 
கவுனி - கோட்டைவாயில் ; குதிரைப்பற் கழிப்பவன் . 
பாடாணம் . 

கழப்பு - சோம்பல் ; கள்ளத்தனம் . 
கவேது , 

செய் 
கழப்புதல் - சோம்பலாயிருத்தல் ; வேலை 
காட்டுக் கோதுமை . 
கவேதுகை 

யாது காலம் போக்குதல் . 
கவேரகன்னி - கவேரன் மகளான காவிரியாறு . கழல் - வீரக்கழல் ; சிலம்பு ; கால்மோதிரம் ; 
கவேலம் - குவளை , கருநீலமலர் . 

செருப்பு ; பாதம் ; கழற்சி ; காற்றாடி ; பொன் 
கவை - பிளவுபட்ட கிளை ; அகில் ; செயல் ; 

வண்டு . 
எள்ளின் இளங்காய் ; ஆயிலிய நாள் ; பிளவு | கழல்வளை - வளையல்வகை . 
பட்ட கிளை ; காடு ; கவர்வழி ; மரக்கப்பு ; கழலக்குத்துதல் - குற்றம் சொல்லிச் செயலைத் 
தேவை ; தொழில் . 

தடுத்தல் . 
கவைக்காகாமை பயனின்மை . 

கழலவிடுதல் - பட்சபாதம் முதலியவற்றால் 
கவைக்கால் - பிளவுபட்டுத் தோன்றுங் கால் . வேண்டுமென்றே நெகிழவிடுதல் . 
கவைக்குதவாதது - பயனற்றது . 

கழலி - பிரண்டை . 
கவைக்குளம்பு - விலங்கின் பிளவுபட்ட பாதம் . 

கழலுதல் - நெகிழ்ந்துபோதல் ; விலகல் ; வெளி 
கவைக்கொம்பு - பிரிவுபட்ட மரக்கிளை . 

யேறுதல் ; நீங்குதல் ; பிதுங்குதல் ; விழுதல் . 
கவைக்கோல் கவரான கழி ; குத்துக்கோல் ; 

கழலை , 

; 
கொடிற்றுக்கோல் . 

கழலைக்கட்டி ஒருவகைக் 

அல்லது 
கவைத்தல் - கவடுபடுதல் , பிளவுபடுதல் ; 

நோய் . 
தாதல் ; அகத்திடுதல் ; அணைத்தல் . 

கழலைக்கரப்பான் - ஒருவகைச் சொறி நோய் . 
கவைத்தாம்பு - தாமணியை உடைய தும்பு . கழற்காய் - கழற்சிக்காய் . 
கவைத்தாள் - நண்டு ; பிளவுபட்ட கால் . 

கழற்சி - கழற்சிக்காய் ; கெச்சக்காய்ச்செடி . 
கவைதல் - மூடல் ; மொய்த்தல் . 

கழற்பதி - பெருங்குமிழ்மரம் . 
பிளவுண்ட நாவுடைய பாம்பு ; கழற்றி - கழற்றப் பயன்படும் கருவி . 
உடும்பு . 

கழற்று - உறுதிமொழி . 
கவைமுட்கருவி யானையை அடக்கும் குத்துக் கழற்றுதல் - நெகிழச்செய்தல் ; நீக்குதல் ; கழலப் 
கோல் . 

பண்ணல் ; போக்குதல் . 
37 


க } 


} - இருணக்கட்டி கழுத்தில் வரும் 


உள 


கவைநா 


கழற்றுரை 


290 


கழிவட்டம் 


கழற்றெதிர்மறுத்தல் } - மொழியைத் தலைவன் 


கழற்றுரை - உறுதிச்சொல் . 

கழிச்சியர் - நெய்தல் நிலத்து மகளிர் . 
உறுதி 

கழிசடை - கழிக்கப்பட்ட மயிர்ச்சடைபோல் 
கழற்றெதிர்மறை 

இழிந்தவன் ( ள் ) . 
கேளாது மறுத்தல் . 

கழித்தல் - நீக்குதல் ; ஒதுக்குதல் ; பெரிய 
கழறியுரைத்தல் - இடித்துரைத்தல் ; பாங்கன் 

எண்ணினின்று சிறிய எண்ணைக் குறைத்தல் ; 
தலைவனுக்கு இடித்துரைத்து உறுதிமொழி 

வெட்டுதல் ; போக்குதல் ; உருவுதல் . 
கூறுதல் . 

கழித்துக்கட்டுதல் - போக்குச் சொல்லி நெகிழ 
கழறுதல் - இடித்தல் ; சூளுரைத்தல் ; உறுதி 

விடுதல் ; இகழ்ந்து ஒதுக்குதல் ; பயன்படா 
சொல்லுதல் ; சினத்தல் ; அவமதித்தல் . 

ததைப் பிறனிடஞ் சேர்த்தல் . 
கழனி - வயல் ; மருதநிலம் ; சேறு ; திரைச்சீலை ; கழிதல் - மிகுதல் ; கடந்துபோதல் ; நடத்தல் ; 
கழுநீர் . 

குறைபடுதல் ; அழிதல் ; ஒழிதல் ; சாதல் ; 
கழனிக்கடைத்தவர் - மருதநில மாக்கள் . 

முடிவடைதல் ; வருந்துதல் ; மலம் முதலியன 
கழனிக்குளம் - நன்செய் நடுவேயுள்ள ஏரி . 

வெளிப்படுதல் ; அச்சங்கொள்ளுதல் . 
கழனிப்பயிர் - நெல் . 

கழிந்தகாலம் - இறந்தகாலம் . 
கழனிலை - பொதுவியல் திணைத் 

துறை கழிந்தார் - பொருளில்லாதவர் ; இறந்தவர் ; 
பன்னிரண்டனுள் ஒன்று ; இளைஞன் ஒருவன் 

தாழ்ந்தவர் . 
போரிற் புறங்கொடாமை கண்டு வியந்த 
வீரர் அவனுக்கு வீரக்கழல் அணிவித்துப் 

கழிந்தோர் - வலிமிக்கோர் . 
புகழ்ந்தாடும் துறை ; ஒருவகைக் கூத்து . 

கழிநிலம் - உவர்த்தரை , உப்பளம் . 
கழா அல் - கழுவுதல் . கழிநெடிலடி } - ஐந்தின் மிக்க சீரால் வரும் அடி . 

. 
கழாநிலம் - கழாலை , உவர்நிலம் . 
கழாய் - கமுகு ; மூங்கில் ; சிறுகீரை ; கழைக் கழிப்பாம்பு - ஆறு காலுடைய ஓர் உயிரி . 
கூத்தன் நின்று ஆடுதற்கு நடும் மூங்கிற் கம்பம் . கழிப்பு - ஒழிக்கை ; சாந்தி 

சாந்தி கழிக்கை ; குற்றந் 
கழாய்க்கூத்து - காண்க : கழைக்கூத்து . 

தீர்க்கும் ஒரு சடங்கு ; குற்றம் ; தள்ளுண்ட 
கழாயம் - மருந்து ஊறல் நீர் ; துவர்ப்பு . 

பொருள் ; கழித்தல் . 
கழாயர் - கழைக்கூத்தர் . 

கழிப்புக்கழித்தல் - நோயாளியின் தலையைச் 
கழால் - கழுவுதல் ; களைதல் ; கழலுதல் . 

சுற்றிச் சோறு முதலியவற்றை வெளியில் 
கழாலுதல் - நெகிழ்தல் ; விலகுதல் . 

எறிதல் . 
கழாற்றூக்கு - இசைத்தமிழில் கூறப்பட்டுள்ள கழிப்புல் - ஒருவகைப் புல் . 
எழுவகைத் தூக்கினுள் ஒன்று ; ஆறு சீரளவுள்ள கழிப்பெடுத்தல் - காண்க : கழிப்புக்கழித்தல் . 
தாளவுறுப்பு . 

கழிபடர் - மிகுந்த துயரம் . 
கழி - கோல் , மரக்கொம்பு ; கடலடுத்த உவர்நீர்ப் கழிபிறப்பு - முற்பிறப்பு . 
பரப்பு ; நுகத்துளையில் இடுங் கழி ; ஆயுதக் கழிமாந்தம் - குழந்தைகட்குப் பேதியோடு வரும் 
காம்பு ; யாழின் இசையெழுப்புங் கருவி ;; 

மாந்தநோய் . 
வரிச்சல் ; நூற்சுருள் ; மிகுதி ; ஊன் ; கயிறு . கழிமுகம் - ஆறு கடலோடு கலக்கும் இடம் ; 
கழிக்கரைப்புலம்பல் - பிரிந்த தலைவனை 

அருவி . 
நினைந்து தலைவி கடற்கரையில் இருந்து கழிமுள்ளி - முள்ளிச்செடி . 
கொண்டு தனியே இரங்குதல் . 

கழிமை - தள்ளுகை , விலக்குகை , நீக்குகை . 
கழிகடை - அறக்கெட்டது ; இழிந்தவன் ( ள் ) ; 
இழிந்தது . 

கழிய - மிகவும் . 
கழிகண்ணோட்டம் - அளவுகடந்த மகிழ்ச்சி . 

கழியர் - காண்க : கழியவர் . 
கழிகல மகடூஉ - காண்க : கலன்கழி மடந்தை . 

கழியல் - கழிக்கப்பட்டது ; கழிகை ; கழிச்சல் ; 
கழிகாலம் - காண்க : கழிந்தகாலம் . 

கழி ; கடைமுளை . 
கழிகெட்டவன் - மிகக் கெட்டவன் . 

கழியவர் - நெய்தல் நில மாக்கள் . 
கழிகோல் - எளிதில் கறவாத பசுவை அசையா கழியிருக்கை - ஆறு சூழ்ந்த இடம் . 
மல் நிறுத்திக் கறப்பதற்குப் பயன்படுத்தும் கழியுடல் - பிணம் . 
இணைப்புக் கழி ; கன்று பாலுண்ணாமலிருக்க கழியுப்பு - கடலுப்பு . 
முகத்திற் கட்டும் வாய்ப்பூட்டு . 

கழியூணன் - பெருந்தீனி தின்பவன் . 
கழிச்சல் - பேதி , மலப்போக்கு , கழிதல் ; | கழிவட்டம் - கடைப்பட்டவன் ( ள் ) ; 

கடைப் 
பேரச்சம் . 

பட்டது . 


கழிவிரக்கம் 


291 


கழுவாய்நிலம் 


} 


கழிவிரக்கம் - சென்றதை எண்ணி வருந்தல் ; மிக கழுத்துப்பிடிப்பு - கழுத்துச் சுளுக்கு .. 
வருத்தம் ; மிக இரக்கம் . 

கழுத்துப்பொருத்தம் - மங்கலியப் பொருத்தம் , 
கழிவு - கழிகை ; இறந்தகாலம் ; நிகழ்காலம் ; மணப்பொருத்தம் பத்தனுள் ஒன்று . 
கழிகடை ; தள்ளுபடியான தொகை , கழிப்புக் | கழுத்துமணி - கழுத்தணிவகை . 
கணக்கு ; கழுவாய் ; அழிவு ; சாவு ; மிகுதி ; | கழுத்து முடிச்சு - குரல்வளை . 
உள்ளது சிறத்தல் . 

கழுத்து முறித்தல் - ஒருவனை வருத்திப் பொருள் 
கழிவுசரக்கு - தள்ளுபடியான பொருள் . 

முதலியன பெறுதல் ; தொந்தரவு 

செய்து 
கழிவெண்பிறப்பு - அறுவகைப் பிறப்பையும் 

கேட்டல் ; உடன்படாமையைக் காட்ட 
கடந்து ஆன்மா அடையும் நிருவாண நிலை . கழுத்தைத் திருப்பிக்கொள்ளுதல் . 
கழினி - இடுதிரை . 

கழுத்துரு - தாலியோடு கோக்கும் பலவகையான 
கழு - கழுமரம் ; கழுகு ; சூலம் ; பசுவின் கழுத்தில் தங்க உருக்கள் . 
கட்டும் கழி . 

கழுத்துவெட்டி - கொலைகாரன் . 
கழுக்கடை - கழுவாயுதம் ; சிறிய ஈட்டி ; சூலம் . கழுத்தேறுதண்டம் - தூக்குத்தண்டனை . 
கழுக்களம் - கழுவேற்றும் இடம் . 

கழுத்தைக் கட்டுதல் - விடாது கட்டாயப்படுத்து 
கழுக்காணி - உலக்கை ; அறிவற்றவன் ; வேங்கை 

தல் . 
மரம் ; தாமரை . 

கழுதாழி , 
கழுக்கோல் - கழுமரம் ; கழு ; கழிக்கோல் , மூங்கில் 
தண்டு . 

கழுது - பேய் ; காவற்பரண் ; வண்டு . 
கழுகண்டு - வணங்காத் தலையன் . 

கழுதை - ஒரு விலங்கு . 
கழுகரிப்பரி - இறக்கையுள்ள குதிரை . 

கழுதைக்குடத்தி - கழுதைப்புலி . 
கழுகு - கழுகு என்னும் பறவை ; பிணந்தின்னிக் கழுதைத்திசை - வடமேற்குத் திசை . 

கழுதைப்புலி - ஒருவகை விலங்கு , 

கழுதைக் 
கழுகு ; பொன்னிறக் கழுகு . 
கழுகுபொறி - கோட்டை மதிலில் வைக்கப்படும் 

குடத்தி . 
கழுதையூர்தி , 

கழுதையை ஊர்தியாக 
கழுகின் உருவமுள்ள எந்திரம் . 

கழுதைவாகினி 

வுடைய மூதேவி . 
கழுச்சிறையன் - கழுவேற்றப்படத்தக்கவன் . 

கழுதைவிட்டை - கழுதையின் மலம் . 
கழுத்தல் - பொய் . 

கழுந்தன் - உடல் பருத்து அறிவு மழுங்கியவன் . 
கழுத்தறுத்தல் - மிக்க துன்பத்திற்கு உள்ளாக்கு கழுந்து - உலக்கை , வில் முதலியவற்றின் திரண்ட 
தல் . 

நுனி ; முரட்டுத்தனம் ; மரவைரம் ; பொருத்துக் 
கழுத்தறுப்பு - பெருந்துன்பம் . 

கூர் . 
கழுத்திருத்தல் -- சுமையால் கழுத்து அமுங்குதல் . | கழுநர் - அழுக்கு , பாவம் முதலியன கழுவுவோர் . 
கழுத்திற்கட்டுதல் - ஒரு 

செயலைச் செய்ய 

கழுநீர் - அரிசி கழுவிய நீர் ; செங்குவளை ; 
வற்புறுத்தி ஒப்படைத்தல் . 

நீலோற்பலம் ; தீர்த்தநீர் . 
கழுத்து - கண்டம் ; பூமியில் பானை முதலியன கழுமணி - கடைந்து தூய்மை செய்யப்பட்ட 
வைத்தற்கேற்ற இடம் . 

மணி . 
கழுத்துக்கட்டி - கழுத்தில் வரும் ஒருவகைக் கழுமம் - குற்றம் . 

கட்டி ; இடையூறு ; கழுத்துக்குட்டைவகை . கழுமரம் - கழுவேற்றுதற்கு நடப்பட்ட மரம் . 
கழுத்துக்குக்கத்தி - அழிவை உண்டாக்கக் கழுமல் - மயக்கம் ; பற்றுதல் ; நிறைவு ; மிகுதி . 
கூடியவன் . 

கழுமு - கலப்பு ; திரட்சி . 
கழுத்துக்குட்டை - கழுத்திற் கட்டுகின்ற துணி . கழுமுதல் - சேர்தல் ; பொருந்தியதாதல் ; திரளு 
கழுத்துக்கொடுத்தல் - தன் வருத்தம் பாராமல் தல் ; கலத்தல் ; நிறைதல் ; மிகுதல் ; மயங்கு 
பிறர் செயலைத் தான் ஏற்று நிற்றல் ; தல் , 
வாழ்க்கைப்படுதல் . 

கழுமுள் - ஆயுதம் ; மாதுளை ; சூலம் ; ஈட்டி ; 
கழுத்துச்சட்டை - பெண்களின் அங்கிவகை . கழுமரம் . 
கழுத்துச்சந்து - கழுத்தின் மூட்டு . 

கழுமோதுதல் - தரையிற் புற்பற்றை அடித்தல் . 
கழுத்துத்திருகுதல் - கழுத்தை முரித்தல் ; கட்டா | கழுவன் - பெருந்தீயன் . 
யப்படுத்துதல் . 

கழுவாணி - கழுவிலுள்ள இருப்பாணி . 
கழுத்துப்பட்டிகை , சட்டையின் கழுத்தைச் | கழுவாநெஞ்சன் - கன்னெஞ்சன் . 
கழுத்துப்பட்டை சுற்றித் தைத்திருக்கும் | கழுவாய் - பரிகாரம் . 
பட்டைத்துணி ; கழுத்துக்கட்டி . 

கழுவாய்நிலம் - புல் தரை . 


} 


- 


கழு 


கள் 


292 
கழுவிக்குளிப்பாட்டுதல் 

கள்ளமுத்திரை 
கழுவிக்குளிப்பாட்டுதல் - பிணத்தை நீராற் கள்ளக்கிடை - தூங்குவதுபோல் பாசாங்கு செய் 
கழுவு தல் . 

தல் ; மறைந்து பதுங்கியிருத்தல் . 
, 

கள்ளக்கும்பி ( பீ ) டு - வஞ்சனையாகச் செய்யும் 

வணக்கம் . 
கழுவுதல் - நீரால் தூய்மை செய்தல் ; வட்டாக கள்ளக்கையெழுத்து - மாறான கையொப்பம் . 
உருக்குதல் ; நீக்குதல் . 

கள்ளக்கோல் 

அளவைத் தவறாக நிறுத்துக் 
கழுவுநீர் - புண்கழுவும் மருந்து நீர் . 

காட்டுந் தராசு . 
கழுவெளி - புல் தரை . 

கள்ளங்கவடு சூதுவாது . 
வேற்றுதல் - கழுவினில் ஏற்றிக் கொல்லுதல் . கள்ளச்சத்தியம் - பொய் ஆணை . 
கழுவேறி - கழுவேறினவன் ; கழுவன் . 

கள்ளச்சரக்கு - திருட்டுப் பொருள் ; ஏமாற்றி 
கழுவேறுதல் - கழுவிலேறிச் சாதல் ; 

பிறனது 

விற்கும் போலிப்பொருள் . 
வருத்தந் தாங்குதல் . 

கள்ளச்சாட்சி - பொய்ச்சாட்சி ; பொய்ச்சாட்சி 
கழை - கரும்பு ; மூங்கில் ; மூங்கிற்குழாய் ; வேய்ங் சொல்வோன் .. 
குழல் ; ஓடக்கோல் ; குத்துக்கோல் ; தண்டு ; கள்ளச்சாவி - கள்ளத் திறவுகோல் . 
புனர்பூச நாள் . 

கள்ளச்சி - கள்ளச் சாதியாள் ; திருடி ; வாழைப் 
கழைக்கூத்தன் - மூங்கில் மேல் நின்றாடும் பூவின் உட்புறமுள்ள நரம்பு . 
கூத்தன் . 

கள்ளச்சிரிப்பு - வஞ்சகமாக வெளிக்குக் காட்டுஞ் 
கழைக்கூத்து - கம்பங்கூத்து , மூங்கிற் கழியை சிரிப்பு . 
நட்டு அதன்மேல் நின்றாடும் கூத்து . 

கள்ளச்சுரம் - உட்காய்ச்சல் . 
கழைநெல் - மூங்கில் அரிசி . 

கள்ளச்சொல் - பொய் ; திருட்டுப்பேச்சு . 
கழைவளர் தூம்பு - மூங்கிலாற் செய்யப்பட்ட 

கள்ளஞானம் - போலியறிவு . 
இசை வளரும் பெருவங்கியம் . 

கள்ளத்தனம் - திருட்டுத்தனம் ; கபடம் . 
மது ; தேன் ; வண்டு ; களவு ; 

பன்மை கள்ளத்தாலி - பிறர் மணம் புரியாதவாறு தனக்கு 
விகுதி ; அசைநிலை . 

உரிமையுள்ள ஒரு பெண்ணுக்குத் திருட்டுத் 
கள்வம் - திருட்டுச் செயல் ; கவர்ச்சியுள்ளது . தனமாகக் கட்டும் தாலி . 
கள்வன் - திருடன் ; கரியவன் ; நடுச்செல்வோன் ; கள்ளத் தூக்கம் , ) பொய்யுறக்கம் ; 

யோக 
முசு ; நண்டு ; கற்கடகராசி ; யானை . 

கள்ளநித்திரை ) நித்திரை . 
கள்வி - கள்ளம் உடையவள் ; திருடி ; மனமடக்கம் 

கள்ளநேரம் - களவு முதலியன நடத்துவதற்கு 
உள்ளவள் . 

ஏற்ற வேளை ; கன்னியிருட்டு வேளை . 
கள்விலைஞன் - கள் விற்பவன் . 

கள்ளநோக்கம் , கள்ளப்பார்வை ; வஞ்சகக் 
கள்விலையாட்டி - கள் விற்பவள் . 

கள்ளநோக்கு கருத்து . 
கள்ள ஓர் உவமஉருபு . 

கள்ளப்பசு - பால் கொடுக்காமல் 

அடக்கிக் 
கள்ளக்கடவு - திருட்டுவழி . 

கொள்ளும் பசு . 
கள்ளக்கடை - திருட்டுப் பொருள்களை விற்கும் 

கள்ளப்பார்வை - வஞ்சக நோக்கம் ; காமக்குறிப் 

போடு நோக்கும் நோக்கம் . 
கள்ளக்கதவு - கள்ளவாயில் , பிறர் அறியாமற் கள்ளப்புருடன் - வைப்பு நாயகன் , கள்ளக் 
செல்லுதற்குரிய கதவுள்ள வாயில் . 

காதலன் . 
கள்ளக்கப்பல் - கடற்கொள்ளைக்காரர்க்குரிய கள்ளப்பூமி - பகைவரைப் பிடிக்க உள்ளிடம் 
கப்பல் . 

படுகுழியாய் மேலிடம் தரைபோல் அமைக்கப் 
கள்ளக்கப்பற்காரன் - கடற்கொள்ளை 

யடிப் 

படும் நிலம் . 
போன் . 

கள்ளப்பெண்சாதி - வைப்பாட்டி . 
கள்ளக்கயிறு - உறியின் சுருக்குக் கருவி ; பையின் கள்ளம் - வஞ்சகம் ; பொய் ; களவு ; குற்றம் ; 
சுருக்குக் கயிறு . 

அவிச்சை ; புண்ணிலுள்ள அசறு . 
கள்ளக்கவறு - கள்ளச் சூதுகருவி . 

கள்ளமடை - திருட்டு வழியால் நீரைச் செல்லச் 
கள்ளக்கவி - பிறர் பாடிய பாடலைத் தனதென்று 

செய்யும் மடை . 
கூறுபவன் ; ஒருவனுக்குப் பாடிய பாட்டை கள்ளமாடு - பட்டிமாடு ; சண்டிமாடு ; திருடப் 
வேறொருவனுக்குக் கொடுப்போன் . 

பட்ட மாடு . 
கள்ளக்காசு - செல்லாக்காசு ; திருட்டு நாணயம் . கள்ளமார்க்கம் - திருட்டு வழி , கள்ள வாயில் ; 
கள்ளக்காமம் - காரியத்தின் பொருட்டு மேற் போலிச் சமயம் . 
கொண்ட போலிக் காமம் . 

கள்ள முத்திரை - போலிமுத்திரை . 


} 


கடை . 


களமர் 


கள்ளல் 


293 


களது தௌ )தம் } 


கள்ளல் - களவு செய்தல் . 

களங்கொள்ளுதல் - வெல்லுதல் ; இருப்பிட 
கள்ளவழி - திருட்டுப்பாதை , மறைவாய்ச் மாக்குதல் . 
செல்லுதற்குரிய வழி . 

களஞ்சம் - கஞ்சா முதலிய வெறிப்பண்டங்கள் . 
கள்ளவறை - பிறர் அறியமுடியாதபடி அமைந் களஞ்சியம் - பொருளை நிரப்பிவைக்கும் இடம் ; 
துள்ள அறை ; பெட்டி முதலியவற்றுள் பிறர் கருவூலம் ; பண்டசாலை ; தவசமிருக்கும் 
அறியா வகையில் அமைக்கப்படும் அறை . 

இடம் . 
கள்ளவாசல் - இரகசிய வழி ; திட்டிவாசல் .. களஞ்செதுக்குதல் - நெற்களத்துக்காக இடம் 
கள்ளவிலை - திருடர் விற்கும் குறைந்த விலை .. 

வெட்டித் தயார்ப்படுத்துதல் . 
கள்ளவிழி - வஞ்சகப் பார்வை . 

களத்திரக்காரகன் - சுக்கிரன் . 
கள்ளவேடம் - வஞ்சிக்கும்படி மேற்கொண்ட 

களத்திரம் - மனைவி ; குடும்பம் ; அரைப்புறம் ; 

அரனிடம் ; பிறந்த இலக்கினத்திற்கு ஏழா 
மாறுகோலம் . 

மிடம் . 
கள்ளழகர் - கள்ளர் நாட்டுள்ள அழகர்மலையில் 
கோயில் கொண்டுள்ள திருமால் . 

களத்து மேடு - நெற்களமாக அமைந்த மேடு . 
கள்ளன் - திருடன் ; வஞ்சகன் ; கள்ளச்சாதியான் . 

- வெள்ளி என்னும் உலோகம் . 
கள்ளாட்டு - களியாட்டம் . 

களந்தூன்றி -- தான்றி ; தான்றிக்காய் . 
கள்ளாதாரம் - பொய்யாக உண்டாக்கின 

களப்படி வேளையாள்களுக்குக் களத்திற் 
பத்திரம் . 

கொடுக்கும் கூலி . 
கள்ளாமை களவு செய்யான்மை . 

களப்பலி - போர்க்களத்தில் போர் தொடங்குமுன் 
கள்ளி - செடிவகை ; திருடி ; கள்ளச்சாதிப் பெண் ; 

கொற்றவைக்குக் கொடுக்கும் பலி . 
வேலை செய்யாது கழப்புபவள் . 

களப்பன்றி - பெருங்குமிழ் . 
கள்ளிக்காக்கை - செம்போத்து ; 

ஒருவகைக் 

களப்பாட்டு - களத்துப் போர் அடிப்போர் பாடும் 
காக்கை . 

பாட்டு . 
கள்ளிப்பெட்டி - சாதிக்காய்ப் பெட்டி . 

களப்பிச்சை -- களத்தில் தவசமாய்க் கொடுக்கும் 
கள்ளிமடையான் , ) பெருங்கள்ளி ; ஓர் அலரி , 
கள்ளிமந்தாரை ஈழத்தலரி . 

அறச்செயல் . 
கள்ளுக்காடி - புளித்த கள் .. 

களப்பு - கடலில் ஆழமில்லாத இடம் . 
கள்ளுதல் - களவு செய்தல் . 

களப்பூசை - நெற்களத்தில் கொடுக்கும் பலி . 
கள்ளுவெறி - குடிவெறி . 

களப்பேச்சு - நெற்களத்தில் வழங்கும் குறிப்புப் 
கள்ளேடுவிடுதல் - சில ஏடுகளை வேண்டுமென்று 

பேச்சு . 
படியாமலோ எழுதாமலோ தள்ளிவிடுதல் ; | களப்பேறு - நெற்களத்தில் குடிமக்கள் முதலி 
அரைகுறையாக வேலைசெய்தல் . 

யோர் பெறும் சுதந்தரம் . 
கள - களாச்செடி ; களவொழுக்கம் . 

களபம் கலவை ; சுண்ணச்சாந்து ; 

கலவைச் 
களக்கம் - குற்றம் . 

சாந்து ; யானைக்கன்று ; யானை ; கண்ணாடி . 
களக்கர் - புலையர் ; வேடர் ; ஈனர் . 

களம் - நெற்களம் ; போர்க்களம் ; இடம் ; சபை ; 
களக்குறிப்பு - களத்துத் தவசக் குறிப்பு . 

வேள்விச்சாலை ; களர்நிலம் ; உள்ளம் ; 
களகண்டம் - குயில் . 

கொட்டகை ; 

கருமை ; மனைவி ; மஞ்சு ; 
களகம் - பெருச்சாளி; நெற்கதிர் ; சுண்ணாம்புச் 

கழுத்து ; இன்னோசை . 
சாந்து ; அன்னம் . 

களம்பழம் - களாவின்பழம் . 
களகம்பலம் - எருது , பசு முதலியவற்றின் அலை 

களம்பாடுதல் - போர்க்களத்தை வண்ணித்தல் . 
தாடி . 

களம்விடுதல் - நெற்கதிரடிக்க ஆணையிடுதல் ; 
காண்க : களகளெனல் . 

அம்பாரம் அளந்தபின் களத்தில் சிதறிய 
களகளத்தல் - ஒலியெழுதல் . 

தவசத்தை உழவனுக்கு இடுதல் . 
- பேரொலி . 

களம் வெட்டல் - போரிற் பகைப்படையைக் 
களகளம் 

கொன்று பேய்கட்கு விருந்தூட்டுங் களவேள்வி . 
களகளெனல் - ஈரடுக்கொலிக் குறிப்பு . 

களமதிப்பு - களத்துக் குவிந்த நெல்லின் மதிப் 
களங்கம் - குற்றம் ; மறு ; துரு ; களிம்பு ; கறுப்பு ; பளவு . 
கறுப்புப் புள்ளியாகிய ஒருவகை வயிரக்குற்றம் ; களமம் - நெல் . 
நீலம் ; அடையாளம் ; சீதாங்க பாடாணம் . களமர் - மருதநில மாக்கள் ; உழவர் ; வீரர் ; 
களங்கன் - சந்திரன் ; மாசுள்ளோன் . 

அடிமைகள் . 


} 


களகள் 


- 


களமாலை 


294 


களியாட்டு 


களமாலை - கண்டமாலை நூல் . 

களாசம் - பிரம்பு . 
களமீடு - களத்துமேடு . 

களாஞ்சி காண்க : காளாஞ்சி . 
களர் - உவர் நிலம் , களர் நிலம் ; சேற்றுநிலம் ; களாபாடனம் - அருட்பெருக்குப் பதினான்கனுள் 
கூட்டம் ; கறுப்பு ; கழுத்து . 

ஒன்று . அது கல்வி கற்பித்தல் . 
களர்நிலம் , 

களாவகம் - சிறுகீரை . 
களர்பூமி , - உப்புமண் ; பயிரிட உதவாத நிலம் , களாவதி - ஒருவகை வீணை . 
களர்மண் 

களாவம் - இடையணி . 
களரவம் - காட்டுப்புறா .. 

களி - மகிழ்ச்சி ; கள் முதலியன அருந்திக் 
களரி - களர்நிலம் ; பால்நிறம் ; காடு ; போர்க் 

களிக்கை ; தேன் ; கள் ; கட்குடியன் ; உள்ளச் 
களம் ; வில் , மல் , நாடகம் , கல்வி முதலியன 

செருக்கு ; யானைமதம் ; குழைவு ; குழம்பு ; 
பயிலும் அரங்கு ; நீதிமன்றம் ; தொழில் 

மாவாற் கிண்டிய களி ; கஞ்சி ; வண்டல் ; 
செய்யும் இடம் . 

உலோகநீர் ; களிமண் . 
களரிகட்டுதல் - அவையடக்கஞ் செய்தல் , களிக்கண் - கம்பியிழுக்குங் கருவி . 
கூத்தரை ஆடல் பாடல் செய்யவொட்டாமல் 

களிகம் - வாலுளுவை என்னும் மருந்து . 
மந்திரத்தினால் கட்டுதல் ; 

நாடகசாலை 

களிகிண்டுதல் - களிகிளறுதல் ; குழப்புதல் . 
கட்டுதல் ; நீதிமன்ற ஊழியரை வசப்படுத்து 

களிகூர்தல் - அகங்களித்தல் , களிப்பு மிகு தல் . 
தல் . 

களிகை - மொட்டு ; ஒருவகைக் கழுத்தணி . 
களரிபூட்டுதல் - நாடக அரங்கில் கூத்து நடிப்பதற் 

களித்தரை - களிமண் நிலம் . 
கான ஏற்பாடுகள் தொடங்குதல் . 

களித்தல் - மகிழ்தல் ; கள்ளுண்டு வெறிகொள்ளு 
களரியமர்த்துதல் - அவையோரை அரங்கில் 

தல் ; 

மதங்கொள்ளுதல் ; செருக்கடைதல் ; 
உட்காரவைத்தல் ; பறையறைந்து அவையைச் 

நுகர்தல் . 
சத்தஞ் செய்யாமல் அமரச்செய்தல் . 

களித்துயில் - இன்பத்துயில் . 
களரிவிடுதல் - அரங்கில் முதன் முறையாக நாடக 

களித்துழவை - களியாகத் துழாவிச் சமைத்த 
மாந்தரை ஆடவிடுதல் . 

கூழ் . 
களவடித்தல் - திருட்டுத்தனஞ் செய்தல் . 

களிதம் - வழுக்கல் ; பெருங்கல் . 
களவம் காண்க : களபம் . 

களி 

களிதின்னல் உண்ணுதல் ; 
களவன் - நண்டு . 

இலஞ்சம் 

வாங்குதல் . 
களவாடுதல் - திருடல் . 

களிதூங்குதல் - மகிழ்ச்சி மிகுதல் . 
களவாணி ( ளி ) - திருடன் . 

களிந்தை - யமுனையாறு . 
களவியல் - அகப்பொருள் உறுப்புகளுள் ஒன்று ; களிநெஞ்சன் - கொடூரன் ; செருக்கன் . 
இறையனார் அகப்பொருள் . 

களிப்பாக்கு - அவித்துச் சாயமூட்டிய பாக்கு . 
களவிற்கூட்டம் - காண்க : களவுப்புணர்ச்சி . 

களிப்பு - மகிழ்ச்சி ; செருக்கு ; மயக்கம் ; 
களவு – திருட்டு ; திருடிய பொருள் ; வஞ்சனை : 

வெறி ; மண்ணின் பசை ; சிற்றின்பம் . 
கள்ளவொழுக்கம் ; களாச்செடி . 
களவுச்சொத்து - திருட்டுப்பொருள் . 

களிம்பற்றவன் - குற்றமற்றவன் . 
களவுப்புணர்ச்சி - தலைவனும் தலைவியும் பிறர் 

களிம்பு - செம்பின் மலப்பற்று ; துரு ; மாசு ; பூச்சு 
அறியாது தனியிடத்தில் கூடுகை ; கற்பிற்கு களிம்பூ ( பே ) றுதல் - களிம்புபிடித்தல் ; 

மருந்து . 

தயிர் 
முன்பு நிகழும் ஒழுக்கம் . 
களவுபண்ணுதல் - திருடுதல் ; கவர்தல் . 

முதலியன களிம்பாற் கெடுதல் . 

களிமகன் - கட்குடியன் . 
களவுபிடித்தல் - மந்திர தந்திரங்களால் 
திருடனைக் கண்டுபிடித்தல் . 

களிமண் - பசையுள்ள மண்வகை . 
களவேர்வாழ்க்கை - திருட்டுத்தொழில் . 

களிமம் - எலி . 
களவேள்வி - பேய்கள் வயிறார உண்ணும்படி களிமுத்தை - கிண்டிய களியுருண்டை . 
வீரன் போர்புரிந்து பகையழித்ததைக் கூறும் 

களியடைக்காய் - களிப்பாக்கு . 
புறத்துறை . 

களியம் - தேசிக்கூத்துக்குரிய கால்வகை . 
களவொழுக்கம் - காண்க : களவுப்புணர்ச்சி .. களியர்வண்ணம் - குடியர் உண்டு குடித்து மகிழ் 
களன் - மருத நிலம் ; இடம் ; பொய்கை ; ஒலி ; வதைச் சிறப்பித்துப் பாடும் வண்ணப்பாட்டு . 
கழுத்து ; தொடர்பு ; மயக்கம் . 

களியலடி - கும்மியாட்டம் . 
களா - சிறுகளா ; பெருங்களா ; மலைக்களா ; களியன் - குடியன் . 
களாவகை ; முண்முருங்கை ; தணக்கு . 

களியாட்டு - கள்ளுண்டு ஆடும் ஆட்டம் .. 


மத 


களிவாதல் 


295 


கற்குளித்தல் 


யானையை 


யானை 


க 


களிவாதல் - மகிழ்வடைதல் . 

களைவாரி 

களைபறிக்குங் கருவி , களைக் 
களிவாய்நிலம் - காண்க : களித்தரை . 

கொட்டு . 
களிற்றரசு - ஐராவதம் என்னும் யானை . 

களைவு - களைதல் , நீக்குதல் . 
களிற்றியானை - ஆண்யானை . 

கற்கசம் - கடினம் ; கடும்பற்றுள்ளம் ; வேலிப் 
களிற்றினம்பு - யானைத்திப்பிலி . 

பருத்தி ; கரும்பு . 
களிற்றுடனிலை - வீரனொருவன் 

கற்கசன் - வன்னெஞ்சன் . 
வேலால் எறிந்து அதன்கீழ் இறந்துபட்டதைக் கற்கட்டு - கல்லாலாகிய கட்டடம் . 
குறிக்கும் புறத்துறை . 

கற்கட்டுதல் - கிணறு முதலியவற்றைக் கருங்கல் 
களிற்றுத்தானை - நால்வகைத் தானையுள் 

அல்லது செங்கல்லால் கட்டுதல் ; அணிகலனில் 
ஒன்றான யானைப்படை . 

மணிகளைப் பதித்தல் . 
களிற்றுப்பன்றி - ஆண்பன்றி . 

கற்கட்டுமோதிரம் - மணிபதித்த மோதிரம் . 
களிற்றுப்பொறி - பகைவரை அழித்தற்குக் 

கற்கடகசிங்கி - கடுக்காய்ப்பூ . 
கோட்டை மதிலில் வைக்கப்பெறும் 

கற்கடகம் - ஓரிராசி ; நண்டு பிணைந்து வரும் 
வடிவான எந்திரம் . 

இணைக்கைவகை . 
களிறு - ஆண்யானை ; ஆண்பன்றி ; ஆண்சுறா ; 

கற்கடகவைரி - குரங்கு . 
அத்தநாள் . 

கற்கண்டம் - அகில் . 
ளிறுதரு புணர்ச்சி - தலைவன் தலைவியை கற்கண்டு - கருப்பஞ்சாற்றுக் கட்டி ; அணிகல 
யானையினின்று காத்தமைபற்றி அவ்விருவருக் 

வகையுள் ஒன்று . 
கும் உண்டான சேர்க்கை . 

கற்கந்து - கற்றூண் . 
களுக்குக்களுக்கெனல் - ஒலிக்குறிப்பு . 

கற்கம் - இலுப்பைப்பூ ; தாமரை ; ஒரு மருந்துச் 
களுசி - சீந்திற்கொடி . 

சரக்கு ; கழாயம் முதலியவற்றின் கசடு ; 
களேப ( வ ) ரம் - உடம்பு ; எலும்பு ; பிணம் ; 

எண்ணெய் முதலியவற்றின் கசடு ; பாவம் ; 
குழப்பம் . 

பெருமை ; விட்டை ; இரும்புக்கிட்டம் ; நீர்க் 
களை - பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் ; 

தடம் ; வெள்ளைக்குதிரை ; தீ ; கண்ணாடி ; 

காடு . 
குற்றம் ; அயர்வு ; சந்திரகலை ; அழகு . 
களைக்கட்டுதல் - இசைக்கருவிகளின் 

கற்கரம் - மத்து . 

ஓசை 
அடக்கமான இடத்தில் நன்கு ஒலித்தல் . 

கற்கரி - ஒருவகை நிலக்கரி . 
, களை எடுத்தல் ; களைபறிக் 

கற்கரிகை - சதங்கை . 
களைக்கொத்து 

கற்கலை - காவிவேட்டி . 
களைகட்டல் - களை பிடுங்கல் , களைபறித்தல் . 

கற்கவி - கதவு நிலையின் மேலே இடப்பட்டிருக் 
களைகட்டி - காண்க : களைவாரி . 

கும் பாவுகல் . 
களைகண் - பற்றுக்கோடு , ஆதரவு , ஆதாரம் ; கற்கவுதாரி - காட்டுக்கோழிவகை .. 
காப்பவன் . 

கற்காண்டல் - போரிட்ட 

வீரனது 

உருவம் 
களைஞன் - சண்டாளன் ; களைபறிப்போன் . 

அமைப்பதற்கேற்ற சிலையைத் தெரிந்து 
களைத்தல் - இளைப்புறுதல் , சோர்வடைதல் . 

கொள்வதைக் கூறும் புறத்துறை . 
களைதல் - பிடுங்கியெறிதல் ; நீக்குதல் ; ஆடை 

கற்காணம் - கல்லால் அமைந்த செக்கு ; கருஞ் 
யணி கழற்றல் ; அழித்தல் ; குழைதல் ; அரிசி 

சீரகம் . 
கழுவுதல் ; கூட்டி முடித்தல் . 

கற்காப்பு - போர்க்காலத்தில் கோயில் கருவறை 
களைப்பு - சோர்வு . 

யைக் காப்பதற்காக அதன் வாயிலை அடைத் 
களைப்புல் - பயிருடன் 

முளைக்கும் 

தெழுப்பும் கற்சுவர் . 
புல் . 

கற்காரம் - கல்வேலை ; காரக்கல் . 
, களைபிடுங்குதல் , 

கற்காரு - அகில் மரம் ; சாம்பற்பூசணி . 

இடையூற்றைப் கற்கி - கோயில் ; திருமாலின் பத்துப் பிறப்புள் 
போக்குதல் . 

ஒன்று ; குதிரை . 
களையாற்றுதல் - இளைப்பாற்றுதல் . 

கற்கிடை - செங்கற்சூளை . 
களையேறுதல் - களைகொள்ளுதல் , ஒளிமிகுதல் ; | கற்குடல் - பேதிமருந்துக்கு எளிதில் மலம் கழி 
விக்கிரகத்தில் தெய்வ ஆற்றல் மிகுதல் ; சந்திர யாத குடல் . 
கலை மிகுதல் . 

கற்குரு - கருப்பூரச் சிலாசத்து . 
களைவாங்குதல் - அழகு குறைதல் ; விக்கிரகத்தில் கற்குளித்தல் - முத்து , மணி முதலியவை எடுப் 
தெய்வ ஆற்றல் நீங்குதல் . 

பதற்காகக் கடலில் மூழ்குதல் . 


களைக்கொத்து } - தல கருகிக் 


களையாக 


களை 


களையறுத்தல் } - பறத்தில் 


கற்குளிமாக்கள் 


296 


கற்பூரக்கொடி 


கற்குளிமாக்கள் - முத்துக்குளிப்போர் . 

கற்பலகை எழுதும் பலகை ; தட்டையான கல் . 
கற்கேணி 

பாறையை வெட்டி உண்டாக்கப் கற்பலங்காரி - கற்புடையவள் . 
படும் கிணறு . 

கற்பனாகௌரவம் - கற்பனை மிகுவதால் ஆன 
கற்கை - படித்தல் . 

குற்றம் . 
கற்கொத்தி - கல்லைப் பிளந்து வேலை செய் கற்பனாசக்தி - புனைந்துரைக்கும் திறமை . 
பவன் ; கல்லுப் பொறுக்கும் புறா . 

கற்பனை - புனைந்துரை ; வருணனை ; கட்டளை ; 
கற்கோணிலை - போரிற்பட்ட வீரனது 

சிலை சங்கற்பம் ; காரிய ஏற்பாடு ; இல்லாததைக் 
யைக் கைக்கொள்ளுதலைக் கூறும் புறத்துறை . கட்டிச்சொல்லுதல் ; கபடம் ; பொய்த்தோற் 
கற்கோவை - கருடன் கிழங்கு . 

றம் ; கல்வி ; போதனை . 
கற்சட்டி - மாக்கல்லால் அமைத்த சட்டி . 

கற்பா - கோட்டை உள்மதி லின் வாரியுள் 
கற்சத்து - கல்நார் ; கருப்பூரச் சிலாசத்து . 

உயர்ந்த நிலம் . 
கற்சரீரம் - வலிய உடல் . 

கற்பாசி - கல்லில் பற்றியுள்ள பாசிவகை . 
கற்சவளை - கல்நார் . 

கற்பாஞ்சான் -- பெருங்காயம் . 
கற்சாகம் - மரகதம் . 

கற்பாட்டி - கற்புடையவள் . 
கற்சாலர் வேலை - தேன்கூடு போல் செய்யப்பட்ட 

கற்பாடு - கல்லுள்ள நிலம் . 
செங்கற் கட்டட வேலை . 

கற்பாந்தம் - மிக்க உறுதி ; ஊழிமுடிவு . 
கற்சிலை - உருவம் அமைத்த கல் . 

கற்பாலவணம் - கடலுப்பு . 
கற்சிற்பர் - கல் தச்சர் , சிற்பி . 

கற்பாவுதல் - கல்லால் தளம் போடுதல் ; கற்கள் 
கற்சிறை - கல்லணை , கல்லால் கட்டின கரை . பரவியிருத்தல் . 
கற்சுண்ணாம்பு - ஒருவகைக் கல்லை நீற்றி கற்பாழி - மலைக்குகை . 
எடுக்கும் சுண்ணாம்பு . 

கற்பாள் - மனைவி ; கற்புடையவள் ; படிப்பவள் . 
கற்சூரம் - கழற்கொடி ; பேரீந்து . 

கற்பாறை -- கல்லாக அமைந்த பாறை . 
கற்சூலை - வலிப்பு நோய்வகை . 

கற்பிடிப்புவேலை - கற்களைப் பொருத்தும் 
கற்பகக்கரம் - கோழித்தலைக் கந்தகம் . 

வேலை . 
கற்பகச்சோலை -- இந்திரன் நந்தவனம் . 

கற்பித்தல் - கற்றுக்கொடுத்தல் , அறிவுறுத்தல் ; 
கற்பகநாடு -- தேவருலகம் . 

உண்டாக்குதல் ; கட்டளையிடல் ; விதித்தல் ; 
கற்பகம் - தேவருலகத்து ஐந்து தருக்களுள் ஒன்று , ஏற்பாடு செய்தல் ; கற்பனை செய்தல் . 
வேண்டியதை எல்லாம் தரும் மரம் ; கற்பக தரு கற்பிதம் - அலங்கரிப்பு ; கற்பிக்கப்பட்டது ; செய் 
வடிவான கோயில் வாகனம் ; தென்னை ; பனை ; யப்பட்டது ; புனைந்துரை ; பொய் ; கட்டளை . 
புளியாரை . 

கற்பியல் - கற்பைப்பற்றிக் கூறும் அகப்பொருட் 
கற்பகவல்லி - காமவல்லிக்கொடி . 

பகுதி . 
கற்பகன் - நாவிதன் . 

கற்பு - மகளிர் கற்பு ; களவுக்கூட்டத்துக்குப்பின் 
கற்பசு - பயனற்றது . 

தலைவன் தலைவியை முறைப்படி மணந்து 
கற்பஞ்சாப்பிடுதல் - உடல் நீடித்திருப்பதற்காகக் இல்லறம் புரியும் ஒழுக்கம் ; கற்பின் அடையாள 
கற்பமருந்து உண்ணுதல் . 

மான முல்லை ; கல்வி ; தியானம் ; ஆணை ; கதி ; 
கற்படி - கல்லாலான படிக்கட்டு . 

உறுதி ; புரிசை ; மதிலுண்மேடை ; நீதிநெறி ; 
கற்படுத்தல் - செங்கற்பதித்தல் .. 

கற்பனை . 
கற்படை - கோட்டையிற் கள்ள வழி ; கற்பதித்த கற்புமுல்லை - தலைவி தன் கணவன் நலத்தைப் 
இடம் ; 

நீர் செல்லக் கல்லால் கட்டிய பெருகச் சொல்லும் புறத்துறை ; கணவன் 
சாக்கடை . 

அருளத் தலைவி விருந்தோம்பும் செல்வத்தை 
கற்பணம் - கைவேல் . 

வாழ்த்தும் புறத்துறை ; கணவனைப் பிரிந்த 
கற்பதித்தல் - கல் பரப்புதல் ; மணி பதித்தல் ; தலைவி தனியிருந்து தன் நிறைகாத்தலின் 
கல்வெட்டு வரைதல் . 

சிறப்பைக் கூறும் புறத்துறை . 
கற்பம் - இருத்தற்கு அமைந்த இடம் ; 432 கோடி கற்புரம் - பொன் . 
ஆண்டுகொண்ட பிரமனது ஒருநாள் ; பிரமனது கற்புரை - சாம்பிராணி . 
வாழ்நாள் ; தேவர்க்குரிய வாழ்நாளளவு ; கற்புழை - மலைக்குகை . 
ஆயுளை நீட்டிக்கும் மருந்து ; திருநீறு ; இலட்சங் கற்பூ - பரவ மகளிரணியும் காதணி ; கல்லாரை ; 
கோடி ; தேவருலகம் ; கற்பகம் . 

கல் தாமரை . 
கற்பரன் -- வெள்ளைநஞ்சு . 

கற்பூரக்கொடி - வெற்றிலைவகை . 


கற்பூரணி 


297 


கறார் 


கான பை . 


கற்பூரணி - கற்றாழை . 

கற்றுளசி - மலைத்துளசி . 
கற்பூரத்தட்டு - கோயிலில் தீபம் காட்டப் பயன் கற்றேக்கு - ஒருவகைத் தேக்குமரம் ; கும்பிமரம் . 
படுத்தும் தட்டு . 

கற்றை - திரள் ; 

கட்டு , தொகுதி ; தென் 
கற்பூரம் - கருப்பூரம் ; பொன்னாங்காணி . 

னோலைக் கற்றை . 
கற்பூரவிலை - மிகக் குறைந்த விலை . 

கற்றைபிடித்தல் - கூரை நிரைச்சல் வேய்தல் ; 
கற்பூரவிளக்கு - கருப்பூரதீபம் . 

தென்னோலை பின்னுதல் . 
கற்பை - எடைகல் , தராசு , உரைகல் வைப்பதற் கற்றைபோடுதல் - கூரை வேய்தல் . 

கற்றைவைத்துக்கட்டுதல் - புல்கற்றை வைத்துக் 
கற்பொடி - கல்தூள் ; உடைந்த துண்டு ; சுண் கூரை வேய்தல் ; மண்திரள் வைத்துக் கட்டு 
ணாம்புக்கல் முதலியவற்றின் பொடி ; அன்ன 

தல் . 
பேதி . 

கற்றொட்டி - கருங்கல்லாலான தொட்டி . 
கற்பொழுக்கம் - கற்பியல் . 

கற்றொழிலோர் - சிற்பாசாரிகள் , கல் தச்சர் . 
கற்பொளிதல் - உளியாற்கல்லைச் செப்பனிடுதல் . கற்றோர்நவிற்சியணி - குணமிகுதிக்குக் காரண 
கற்பொறி - பற்றிரும்பு ; கோட்டைமதிலில் வைக் மல்லாததைக் 

காரணமாக்கிச் 

சொல்லும் 
கப்பெறும் கல்வடிவுள்ள இடங்கணி முதலிய 

அணி . 
பொறிகள் . 

கறக்குதல் - நூல் முறுக்கேற்று தல் ; நிமிண்டுதல் . 
கற்பொறுக்கி - புறாவகை . 

கறகறத்தல் - ஒலித்தல் ; தொண்டையறுத்தல் ;; 
கற்போடுதல் - செயலைக் கெடுத்தல் . 

கடித்தற்கு நறுமுறுவென்றிருத்தல் . 
கற்போன் - மாணாக்கன் , படிப்போன் . 

கறகறப்பு - ஓர் ஒலிக்குறிப்பு ; 

நறுமுறுவென் 
கற்றச்சன் - கல்வேலை செய்யும் சிற்பி . 

றிருக்கை ; தொண்டையறுப்பு ; மனத்தாபம் ; 
கற்றடம் - கல்லடர்ந்த காடு ; மலைவழி . 

தொந்தரவு செய்கை . 
கற்றம் - பாறை . 

கறங்கல் - ஒலித்தல் ; சுழற்சி ; வளைதடி ; பேய் . 
கற்றவன் - கற்றறிந்தவன் ; ஞானி . 

கறங்குதல் - ஒலித்தல் ; சுழலுதல் ; சூழ்தல் . 
கற்றளம் - கற்கள் பதித்த தரை . 

கறங்கோலை - ஓலைக் காற்றாடி . 
கற்றளி - கற்கோயில் . 

கறடு - தாழ்ந்த முத்துவகை ; குள்ளமானது ; 
கற்றளிப்புறம் - கோயிலுக்கு விடப்பட்ட இறை 

பொன் . 
யிலி நிலம் . 

கறண்டிகை - முடி உறுப்புள் ஒன்று . 
கற்றறி மோழை } - கற்றும் மூடனாயிருப்பவன் . 

கறண்டிகைச்செப்பு - சுண்ணாம்புக் கரண்டகம் . 

கறத்தல் - பால் கறத்தல் ; பால் கொடுத்தல் ; 
கற்றறிவு - கற்றதனாலாகிய அறிவு . 

கவருதல் . 
கற்றா - கன்றையுடைய பசு . 

கறந்தமேனியாய் - வேறு கலப்பின்றித் தூய்மை 
கற்றாமரை - மலைப்பூடுவகை . 

யாய் . 
கற்றார் - அறிஞர் , புலவர் , படித்தோர் , கல்வி 

கறப்பற்று - துருப்பிடிக்கை . 
யறிவுடையோர்கள் . 
கற்றாழஞ்சோறு - கற்றாழையின் உள்ளீடான 

கறப்பு - கறக்கை . 
பகுதி . 

கறம் - கொடுமை , தீவினை ; வன்செய்கை . 
கற்றாழை - ஒரு பூடு ; சிவப்புக் 

கறமண் - காய்ந்து வறண்டது . 

கற்றாழை ; 
கற்றாழைவகை . 

கறல் - விறகு . 
கற்றானை - காவித்துணி . 

கறவாத்தேனு - உதைகாற்பசு . 
கற்றிருத்துதல் - காண்க : கற்பொளிதல் . 

கறவு - கப்பம் ; கறவைப்பசு . 
கற்றிருப்பணி - கற்களால் செய்யும் கோயில் 

கறவை - பால் கறக்கும் பசு ; கறக்கை . 
வேலை . 

கறவைக்கலம் - பால் கறக்கும் ஏனம் . 
கற்றுக்குட்டி - கற்குஞ் சிறுவன் ; அறிவில் தேர்ச்சி 

கறவையான் - பாற்பசு . 

கறள் - கறை , துரு . 
பெறாதவன் . 
கற்றுக்கொடுத்தல் - சொல்லிக் கொடுத்தல் , 

கறளுதல் - வளர்ச்சியறுதல் ; விளக்குத்திரி மங்கி 

எரிதல் . 
போதித்தல் . 
கற்றுக்கொள்ளுதல் - பயிலுதல் . 

கறளை - குள்ளன் ; வளர்ச்சியின்மை ; வளர்ச்சி 
புலவனொருவனிடம் 

யற்றது ; பருக்காத காய் ; ஒருவகைக் கட்டி 
கற்று 

அவனுக்குத் கறா - காடைக்குரல் . 
துணையாயிருப்பவன் . 

கறார் - வரையறை ; உறுதி . 


* 


கற்றுச்சொல்வோன் } 


38 


கறாளி 


298 


கன்மழை 


. 


ஒலிக் 


மன 


மசாலை . 


கடை 


கறாளி - அடங்காமை . 

கறுப்புவீரம் - விளக்குக்கரி . 
கறாளை - கறளை , வளர்ச்சியற்றவன் ; வளர்ச்சி கறும்புதல் - துன்புறுத்துதல் ; சிறிதுசிறிதாகக் 
யற்றது . 

கடித்துண்ணுதல் . 
கறி - மிளகு ; மரக்கறி , இறைச்சி ; கடித்துத் கறுமுதல் - சினத்தல் . 
தின்னுகை ; ஒரு நாழிகை . 

கறுமு ( மொ ) றெனல் - சினக் குறிப்பு ; 
கறிக்கருணை - காறாக்கருணை . 

குறிப்பு . 
கறிக்குடலை - கறியைக் கொண்டுசெல்லுதற் கறுவம் - வெகுளி. 
குரிய இலைக்கலம் . 

கறுவல் - கரியன் ; கருநிறம் ; சினக்குறிப்பு : 
கறித்தல் - கடித்துத் தின்னுதல் ; உப்புச்சுவை கறுவியம் - தீராப்பகை . 
மிகுதல் . 

கறுவு - சினம் ; மனவைரம் . 
கறித் தூள் - கறிக்குரிய கூட்டுப் பொடி , கறி கறுவுதல் - சினக்குறிப்புக் காட்டுதல் ; 

வைரங் கொள்ளுதல் ; பல்லால் துருவுதல் . 
கறிப்பலா - ஈரப்பலா . 

கறுவைத்தல் - மனவைரங் கொள்ளுதல் . 
கறிப்புடல் - ஒருவகை வண்டு ; கறிக்குரிய காய் கறுழ் - கடிவாளம் . 
காய்க்கும் ஒருவகைக் கொடி . 

கறேரெ ( லெ ) னல் - கருமைநிறக் குறிப்பு .. 
கறிப்புடோல் - புடல் . 

கறை - மாசு ; குற்றம் ; கறுப்பு நிறம் ; நிறம் ; 
கறிமசாலை - கறிக்கிடும் சரக்கு . 

இருள் ; இரத்தம் ; மாதவிடாய் ; உரல் ; 
கறியமுது - சமைத்த கறியாகச் சாமிக்குப் கருங்காலி ; குடிவரி ; நஞ்சு . 
படைக்கும் உணவு ; கறியாகிய உணவு . 

கறைக்கண்டன் - கழுத்தில் கறையையுடைய 
கறியமுதுவடகம் - காண்க : கறிவடகம் . 

சிவபெருமான் . 
கறியாமணக்கு - பப்பாளி . 

றைக்கணித்தல் - குறை நீங்கவேண்டித் 
கறிவடகம் - கறியிற் சேர்க்கும் வடகவகை . 

துதித்தல் , 
கறிவேப்பிலை - கறி தாளிக்கும் போது சேர்க்கும் கறைப்பல் - மாசு படிந்த பல் . 
இலை ; கறிவேம்பு . 

கறைமிடற்றண்ணல் , காண்க : 
} 

கறைக் 
கறிவேம்பு - கறிவேப்பிலைமரம் . 

கறைமிடற்றோன் கண்டன் . 
மனவைரம் . 

கறையடி - உரல் போன்ற அடியையுடைய 
கறுக்கட்டுதல் - தீராப் பகை கொள்ளுதல் . 

யானை . 
கறுக்கல் - கருமையாதல் ; விடிவதற்கு முன் கறையான் - செல்லு , சிதல் , 
னுள்ள இருட்டு . 

கறையான் மேய்தல் - செல்லுப்பிடித்தல் . 
கறுக்கன் வெள்ளி - மட்ட வெள்ளி . 

கறையோர் - வரிசெலுத்துவோர் . 
கறுக்காய் - இளநீரின் கண்பக்கத்துள்ள பகுதி ; 

கன் - கல் ; சிறு தராசு ; கன்னார்தொழில் ; 
பதர் . 

வேலைப்பாடு ; செம்பு ; உறுதிப்பாடு . 
கறுத்த கார் - நெல்வகை . 

கன்சருக்கரை - கற்கண்டு . 
கறுத்தவன் - கருநிறமுடையவன் ; பகைவன் . 

கன்மசாந்தி - முற்பிறப்புகளின் தீவினை 
கறுத்தோர் - பகைவர் .. 

யொழியச் செய்யும் சடங்கு . 
கறுப்பன் - கரியவன் ; ஒரு தேவதை ; ஒருவகை 

கன்மடம் - பாவம் ; அழுக்கு ; கறை . 
நெல் . 

கன்மதம் - ஒரு மருந்துச் சரக்கு . 
கறுப்பி - கருநிறமுடையவள் ; கருவண்டு ; பேய்த் கன்மநிவர்த்தி - பாவக் கழுவாய் . 
தும்பை . 

கன்மபந்தம் - புதுமை ; கருமத்தால் வரும் பிறப்பு 
கறுப்பு - கருமை ; வெகுளி; குற்றம் ; 

களில் பயனைக் கொடுக்கும்படி தோன்றுவது . 

கறை ; 
கறுப்புப்புள்ளி ; தழும்பு ; இராகு ; பேய் பிசாசு 

கன்மபாதகன் - மிகக் கொடியன் .. 
கள் ; அபின் . 

கன்மபூமி - காண்க : கருமபூமி . 
கறுப்புக்கட்டுதல் - பயிர் முதிர்ந்து கருநிறங் கன்மம் - கருமம் , செயல் ; வினைப்பயன் ; செய் 

கொள்ளுதல் ; மழைக்கோலங் கொள்ளல் . தொழில் ; பாவம் ; தீவினை . 
கறுப்புச்சருக்கரை - தூய்மை செய்யப்படாத கன்மம்புசித்தல் - வினைப்பயனை நுகர்தல் . 
சருக்கரை . 

கன்மலி - ஏலக்காய்ச்செடி . 
கறுப்புப்படர்தல் கருமேகநோய் உடலில் 

கன்மலை - பெரும் பாறையாலான மலை ; படிக் 
பரவுதல் . 

காரம் . 
கறுப்புமரம் - தும்பிலி . 

கன்மழை - ஆலங்கட்டி மழை . 


கறு 


கன்மாடன் 


299 


கன்னான் 


ஒன்று . 


- 


கன்மாடன் - களங்கமுடையவன் . 

கன்னசாலை மேல்மாளிகைப் பக்கங்களில் முன் 
கன்மாதிகன் - பிதிர் கருமஞ் செய்வோன் . 

புறம் நீண்டுள்ள பரண்கூடு . 
கன்மி - பாவி ; கருமங்களைச் சரியாகச் செய்ப கன்னஞ்செய்தல் - கேட்டல் . 
வன் ; தொழிலாளி ; ஊழியன் . 

கன்னடகௌளம் - ஒரு பண்வகை . 
கன்மிட்டன் செயல் செய்வதில் வல்லவன் ; கன்னடம் - திராவிட மொழிகளுள் ஒன்று ; 
எல்லாச் 

செயல்களையும் அக்கறையுடன் கன்னடமொழி பேசும் கருநாடக மாநிலம் ; 
செய்பவன் . 

ஒரு பண்வகை . 
கன்முகை - காண்க : கன்முழை . 

கன்னத்தட்டு - சிறு தராசு தட்டு . 
கன்முரசு - பெருவாகை . 

கன்னப்பரிசை - கதுப்புமயிர் .. 
கன்முலை - இறுகிய பசுமடி . 

கன்னப்பூ - மகளிர் காதணியினுள் ஒன்று . 
கன்முழை - மலைக்குகை . 

கன்னப்பொறி - கன்னத்தின் பொட்டு . 
கன்மேந்திரியம் - காண்க : கருமேந்திரியம் . 

கன்னபரம்பரை , ) கேள்வி வழியாக வந்த 
கன்மேய்வு - மாடப்புறா . 

கன்னபாரம்பரியம் செய்தி . 
கன்மேலெழுத்து - கல்லெழுத்து , அழிவில்லாச் 

கன்னபூரம் - அசோகு ; மாதர் காதணியினுள் 
சாசனம் . 
கன்மொந்தன் - வாழைகளில் ஒருவகை . 

கன்னம் 

கதுப்பு ; காது ; யானைச்செவி ; கோள் 
கன்றல் - சினக்குறிப்பு ; எழுச்சியின் 

மிகுதி ; 

வீதியளவு ; கன்னக்கோல் ; கன்னக் கருவியால் 
கன்றிப்போன புண் . 

தோண்டிய துளை ; களவு ; பொற்கொல்லனின் 
கன்றினகாயம் - கன்றிப்போன புண் ; ஆறிப் 

சிறு தராசு தட்டு ; வேண்டு தலாகச் செய்து 
போன புண் . 

கொடுக்கும் சிறு படிமம் ; பெருமை ; தாடை ; 
கன்று - விலங்கின் கன்று ; மரக்கன்று , இளமரம் ; 

சதுரத்தின் ஒரு மூலையினின்று அதற்கு நேர் 
சிறுமை ; கை வளையல் . 

மூலைவரையுள்ள குறுக்கு ; நேர்கோண முக் 
கன்றுக்குட்டி - பசு எருமைகளின் இளங்கன்று . 

கோணத்தில் நேர்கோணத்திற்கு எதிரிலுள்ள 
கன்றுகாலி - கன்றுகளுடன் கூடிய மாட்டு 

கை ; பொற்கொல்லன் ; பொன் . 
மந்தை . 

கன்னமதம் - யானைக் காதில் தோன்றும் மதநீர் . 
கன்றுதல் - முதிர்தல் ; அடிபடுதல் ; சினக் 

கன்னமிடுதல் - சுவரைத் 

துளை 

செய்தல் ; 
குறிப்புக் கொள்ளுதல் ; வெயிலாற் கருகுதல் ; கொள்ளையிடல் . 
மனமுருகுதல் ; வருந்துதல் , நோதல் ; வாடு 

கன்னமூலம் - காதினடி . 
தல் ; பதனழிதல் . 

கன்னல் - கரகம் ; நாழிகைவட்டில் ; நாழிகை ; 
கன்றுதாய்ச்சி - சினைப்பசு . 

கரும்பு ; சருக்கரை ; கற்கண்டு ; மணற்பாகு ; 
கன்றுப்பொங்கல் - மாட்டுப் பொங்கலுக்கு 

ஒருவகைச் சிறு குருவி . 
அடுத்த நாள் , காணும் பொங்கல் . 

கன்னலமுது - பாயசம் . 
கன்று போடுதல் - பசு முதலியன கன்று ஈனுதல் .. கன்னவகம் - சிறுகீரை . 
கன்றுவிடுதல் - பால் சுரக்கும்படி கன்றை ஊட்ட 

கன்ன வேதம் , 
விடுதல் ; பால் கறத்தல் . 

கன்னவேதை 

- காதுகுத்துஞ் சடங்கு . 
கன்னக்களவு - சுவரில் கன்னம் 

வைத்துச் கன்னற்கட்டி - கருப்புக்கட்டி ; கற்கண்டு . 
செய்யும் திருட்டு . 

கன்னன்மணி - கண்டசருக்கரைத் தேறு . 
கன்னக்காரன் - கன்னமிடுந் திருடன் . 

கன்னா 

ஒரு வாச்சியம் . 
கன்னக்கிரந்தி - கன்னத்தில் வரும் ஒரு நோய் . கன்னாடர் - கருநாடர் . 
கன்னக்கோல் - சுவரைத் துளைத்தற்குத் திருடர் | கன்னாபின்னாவெனல் - பொருளின்றிக் குழறுதற் 
கையாளும் கருவி . 

குறிப்பு , வாயில் வந்தவாறு உளறுதல் . 
கன்னக டூரம் - கர்ணகடோரம் , காதால் கன்னார் - கல்நார் ; பாத்திரவேலை செய்பவர் . 
கேட்கப்படாத கொடியது . 

கன்னாருரித்தல் - இல்லாத பொருளைப் பெற 
கன்னகம் - கன்னக்கோல் . 

முயலுதல் ; 

ஒரு 

பொருளைப் பாடுபட்டு 
கன்னங்கரிய - மிகக் கறுப்பான . 

முயன்று பெறுதல் . 
கன்னங்கறேலெனல் - மிகக் கறுப்பாயிருத்தல் . கன்னாவதஞ்சம் - செவிமலர்ப்பூ என்னும் ஓர் 
கன்னசாமரை - குதிரையின் காதில் அலங்கார அணி . 
மாய்த் தொங்கவிடும் சாமரை . 

கன்னான் - பாத்திரவேலை செய்பவன் .. 


} 


300 


கன்னி 


கனகசபை 


கன்னி - குமாரி , மணம் ஆகாத பெண் ; இளமை ; கன்னிமடம் - காண்க : கன்னியாமடம் . 
அழிவில்லாள் ; புதுமை ; முதனிகழ்ச்சி ; அழி கன்னிமதில் - அழியாத கோட்டை . 
வின்மை ; 

பெண் ; தவப்பெண் ; தெய்வப் கன்னிமாடம் - காண்க : கன்னியாமாடம் . 
பெண் ; இளமைகுன்றாப் பெண் ; துர்க்கை ; கன்னிமாதம் - புரட்டாசி மாதம் , 
பார்வதி ; குமரியாறு ; கன்னிராசி ; புரட்டாசி ; கன்னிமார் 

மணமாகாப் 

பெண்டிர் ; நற்கதி 
அத்தநாள் ; காக்கணங்கொடி ; கற்றாழைச் யடைந்த கற்புடைக் கன்னியர் ; ஏழு கன்னியர் 
செடி ; கரந்தை . 

என்னும் தேவதைகள் . 
கன்னிக்காய் - முதன்முதலில் காய்க்கும் காய் . கன்னிமுத்திரை - காண்க : கன்னிச்சவ்வு . 
கன்னிக்காய்ச்சல் - புரட்டாசி மாதத்தில் காயும் கன்னிமை - கன்னிப்பருவம் . 
வெயில் மிகுதி . கன்னியழித்தல் - ஆடவன் முதன்முதல் 

ஒரு 
கன்னிக்கால் - கலியாண முகூர்த்தக்கால் ; புது 

பெண்ணுடன் கூடிக் கன்னித் தன்மையை 
வீட்டின் மதிலில் தென் முகமாக முதலில் நடும் நீக்குஞ் சடங்கு ; கன்னிமை கெடுதல் . 
சீலை சுற்றிய கம்பம் . 

கன்னியழிதல் - கன்னிமை கெடுத்தல் . 
கன்னிக்காவல் - கன்னிப் பருவத்துக் காக்குங் 

கன்னியன்னம் - கற்றாழஞ்சோறு . 
கற்பு . 

கன்னியாதானம் - காண்க : கன்னிகாதானம் . 
கன்னிக்குட்டி - முதலில் போடும் ஆட்டுக்குட்டி . 

கன்னியாமடம் - கன்னியர் வசிக்கும் இடம் ; 
கன்னிக்குடம் - பன்னீர்க்குடம் , கருப்பையின் கிறித்தவப் பெண்துறவியர் வசிக்கும் இடம் . 
ஒரு பகுதி . 

கன்னியாமாடம் -- அரசமகளிர் வசிக்கும் இடம் . 
கன்னிக்குடமுடைதல் - பேறுகாலத்தில் முதலில் கன்னியிருட்டு - வைகறைக்குமுன் தோன்றும் 
வெளிப்பட்டு வரும் நீர் . 

இருள் . 
கன்னிகம் - மணித்தக்காளி. 

கன்னியீற்று - பசுவின் தலையீற்று . 
கன்னிகழிதல் - மணம்புரியப் பெறுதல் . 

கன்னியூஞ்சல் - திருமணச் சடங்கின் தொடக் 
கன்னிகாதானம் கன்னியை 

ஆடவனுக்குக் 

கத்தில் மணமக்கள் ஆடும் ஊஞ்சல் ஆட்டம் . 
கொடையாகத் திருமணம் செய்து கொடுக்கும் 

கன்னிவிடியல் - வைகறை . 
முறை . 

கன்னிவேட்டை - முதல்வேட்டை . 
கன்னிகாமடம் - கிறித்தவப் பெண்துறவியர் 

கன்னிறம் - சங்கஞ்செடி . 
வசிக்கும் இடம் . 

கன்னீர்ப்படுத்தல் - போரிலிறந்த 
கன்னிகாரம் - கோங்குமரம் . 

நடுகல்லை நீராட்டும் புறத்துறை ; 

போர் 
கன்னிகை - குமரி ; 

செய்து இறந்த வீரனது வீரச் செயலை 
தாமரைக்கொட்டை ; 
மொட்டு . 

வரைந்த கற்களைப் போர்க்களத்திலே மறவர் 
கன்னிச்சவ்வு - கன்னித்தன்மை நீங்குவதற்குமுன் 

நிரைத் தலைக் கூறும் புறத்துறை . 
யோனியை மூடியுள்ள சவ்வு . 

கன்னுவர் - கன்னார் . 
கன்னித்தமிழ் - அழிவில்லாத தமிழ்மொழி . 

கன்னுறுகம் - சிறுகீரை . 
கன்னித்திங்கள் - காண்க : கன்னிமாதம் . 

கன்னெஞ்சன் - கொடிய மனமுடையவன் . 
கன்னித்திசை - தென்மேற்கு மூலை . 

கன்னெஞ்சு - வன்மனம் . 
கன்னித்தீட்டு - முதற்பூப்புக்கு உரிய தீட்டு . கன்னை கட்சி , பக்கம் . 
கன்னித்தேங்காய் - தென்னையின் முதல் கன்னைக்கொற்றி விளையாட்டில் 
தேங்காய் . 

கட்சிக்கும் உதவி செய்வோன் . 
கன்னிநகர் - கன்னிமாடம் . 

கன்னைக்கோல் - நெய்வோர் கருவியுள் ஒன்று . 
கன்னிநாகு - கன்றுபோடாத இளம்பசு . 

கன 

கனா , கனவு . 
கன்னிநாடு - பாண்டி நாடு . 

கனக்குறைவு - இலேசான தன்மை ; பெருமைக் 
கன்னிப்பழி - கன்னியைக் கற்பழித்த பாவம் . 

கேடு . 
கன்னிப்பிள்ளைத்தாய்ச்சி - முதற் கருவுற்றவள் . கனகச்சம்பா - உயர்ந்த சம்பாநெல்வகை .. 
கன்னிப்பூப்பு - முதற்பூப்பு . 

கனகச்சுற்றம் – அரசர்க்குரிய எண்பெருந் துணை 
கன்னிப்பூமலர்தல் - பெண் பூப்பெய்தல் . 

வருள் 

ஒருவகையாராகிய பொருட்காப்பு 
கன்னிப்பொங்கல் - தைமாதப் பிறப்புக்கு அடுத்த 

அதிகாரி . 
நாளில் கன்னிகைகளால் கொண்டாடப் 

கனகசபை - பொன்னம்பலம் , சிதம்பரத்தில் 
பெறும் ஒரு விழா . 

நடராசமூர்த்தி எழுந்தருளியிருக்கும் திருச் 
கன்னிப்போர் - வீரனது முதற்போர் . 

சபை . 


வீரனது 


கனகத்தும்பி 


301 


கனிப்பு 


} - பொற்சிவிகை . 


கனகத்தும்பி - பொன்வண்டு . 

கனருசி - மின்னல் ; மிகுந்த சுவை . 
கனகதண்டி , 

கனல் - நெருப்பு ; வெப்பம் . 
கனகதண்டிகை 

கனல்வு - சினம் . 
கனகதம் - ஒட்டகம் . 

கனலி - சூரியன் ; நெருப்பு ; கொடிவேலி ; பன்றி ; 
கனகதர் - சண்டாளர் , புலையர் . 

கள்ளி . 
கனகம் - பொன் ; மீன்கொத்தி . 

கனலிநாள் - அத்தநாள் . 
கனகமலை - மேருமலை , பொன்மலை . 

கனலுதல் - எரிதல் ; கொதித்தல் ; 

சினத்தல் ; 
கனகமாரி - பொன்மழை . 

சிவத்தல் . 
கனகமாரிபொழிதல் - பொன்னைச் சிறப்பாகக் கனலொழுங்கு - சுடர் , சுவாலை . 
கொடுத்தல் . 

கனலோன் - சூரியன் . 
கனகமாழை - பொற்கட்டி . 

கனவட்டம் - குதிரை ; பாண்டியன் குதிரை . 
கனகமிளகு - வால் மிளகு . 

கனவல் - கனாக் காணுதல் . 
கனகன் 

இரணியன் ; நாணயக் குற்றவகை . கனவளவு ( வை ) - அகலம் , நீளம் , உயரம் 
கனகாங்கி - முதல் மேளகர்த்தா . 

இவற்றைப் பெருக்குதலால் வரும் எண் . 
கனகாபிடேகம் - பொன் திருமஞ்சனம் . 

கனவான் மதிப்புடையோன் . 
கனகாமிர்தம் - வெள்ளி . 

கனவிரதம் - நீர் . 
கனகாரியம் - முக்கியமான அலுவல் ; ஊமத்தை . கனவீனம் - மதிப்புக்குறைவு . 
கனகி - ஊமத்தை . 

கனவு - கனா ; உறக்கம் ; மயக்கம் . 
கனங்காய் - மனோரஞ்சிதம் . 

கனவுதல் - கனாக் காணுதல் . 
கனங்கொள்ளுதல் - பாரமாதல் ; பெருமை 

கனற்கூர்மை வளையலுப்பு . 
யுடையதாதல் . 

கனற்சி - உள்ளக்கொதிப்பு ; சினம் ; வெப்பம் . 
கனசங்கலிதம் - அடுத்தடுத்து வரும் எண்களின் கனற்சிலை - ஒருவகைக் கருங்கல் . 
கனத்தைக் கூட்டுகை . 

கனற்பு - அடுப்பு . 
கன சாரம் - பச்சைக் கருப்பூரம் . 

கனற்றுதல் - எரியச்செய்தல் ; சுடச் செய்தல் ; 
கனசாரி - மிகுதி . 

வெதுப்புதல் ; மிக்கு விளங்குதல் . 
கனத்தநாள் - கோள் நிலையால் நோயினைப் கனறல் - கனலுதல் ; சினம் . 
பெருகச் செய்யும் நாள் . 

கனனிறக்கல் - மணி , மாணிக்கம் . 
கனத்தல் - பாரமாதல் ; மிகுதியாதல் ; பருத்தல் ; கனா -- கனவு , உறக்கத்தில் தோன்றும் தோற்றங் 
கம்மிய குரலாதல் ; பெருமையுறுதல் . 

கள் , சொப்பனம் . 
கனதண்டி - கனமும் பெருமையுமுள்ளது . கனாக்காணுதல் - தூக்கத்தில் - சில தோற்றங் 
கனதி - பாரம் ; இறுமாப்பு . 

களைக் காணுதல் ; கிடைத்தற்கரியதைப் 
கனதை - மதிப்பு , சிறப்பு , கௌரவம் . 

பெற அவாவுதல் . 
கனப்பாடு - கனமாயுள்ள தன்மை ; அகற்சி . 

கனி - பழம் ; கனிவு ; சாரம் ; இனிமை ; கனிச்சீர் , 
கனப்பு - கனமாயிருக்கை ; பருமை ; பாரம் ; 

மூவகைச் சீரில் இறுதியிலுள்ள நிரையசை ; 
அழுத்தம் ; கொழுப்பு ; இறுமாப்பு . 

பொன் முதலியன எடுக்கும் சுரங்கம் . 
கனபாடி - வேதத்துக்குக் கனம் சொல்ல 

கனிக்காழ் - பழத்தின் விதை . 
வல்லோன் . 

கனிகரம் - அன்பு ; அக்கறை . 
கனம் - மேகம் ; பாரம் ; பருமன் ; பெருமை ; 

கனிகாலம் - பழுக்குங் காலம் . 

கனிச்சீர் - கனி 
செறிவு ; திரட்சி ; உறுதி ; மிகுதி ; ஓர் எண்ணை 

என்னும் வாய்பாடு கொண்ட 
அதனாலேயே இரு முறை பெருக்கவரும் அசையை இறுதியிலுடைய வஞ்சியுரிச்சீர் . 

கனிட்டன் - கடைசிப்பிள்ளை ; பின்னவன் , 
இலக்கம் ; வட்டம் ; அகலம் ; பொன் ; கன 

தம்பி ; கீழ்மகன் . 
ராகம் ; கூட்டம் . 

கனிட்டிகை - கனிட்டை , சிறுவிரல் . 
கனம்பார்த்தல் - எடைபார்த்தல் ; நிலை தெரிதல் . 

கனிட்டை - கடைசியாகப் பிறந்த மகள் ; தங்கை ; 
கனம் பொருந்திய - கண்ணியமுள்ள . 

சிறுவிரல் . 
கனமழை - பெருமழை . 

கனித்தல் - கனிவாதல் , இளகச் செய்தல் . 
கனமாப்பலகை சங்கப்பலகை . 

கனிதல் - பழுத்தல் , முதிர்தல் ; மனமிளகுதல் ; 
கனமூலம் - கனத்தொகையினின்று அறியும் நெகிழ்தல் ; தழல் மிகுதல் ; புதைத்தல் . 
அதன் மூலம் . 

கனிந்தபாடம் - தெளிந்த பாடம் . 
கனமோசம் - பெருவஞ்சகம் . 

கனிப்பு - இனிமை . 


கனிய 


302 


காகலீரவம் 


கனிய - முற்ற ; முழுவதும் . 
கனியாமணக்கு - ஒருவகை ஆமணக்கு ; பப்பாளி 

மரம் . 
கனிவு - இரக்கம் ; முதிர்வு . 
கனுக்குதல் - பாடும்போது கண்டத் தொனி 

உருளுதல் ; கசங்கப்பண்ணுதல் . 
கனுப்பொங்கல் - காண்க : கன்னிப்பொங்கல் . 
கனை - செறிவு ; நிறைவு ; மிகுதி ; ஒலி . 


கனைத்தல் - ஒலித்தல் ; குதிரை முதலியன 
கத்தல் ; கொக்கரித்தல் ; திரளுதல் ; இருளுதல் ; 
விரைந்து செல்லுதல் . 
கனைதல் - நெருங்கல் ; மிகுதல் ; ஒலித்தல் . 
கனைப்பு - ஒலி ; குதிரை முதலியவற்றின் 

குரலோசை ; கொக்கரிப்பு . 
கனைவு - நெருக்கம் , செறிவு . 
கனோபலம் - ஆலங்கட்டி . 


கா 


ஓர் உயிர்மெய்யெழுத்து ( க் + ஆ ) ; சோலை ; காக்கைப்பொன் - காண்க : காக்காய்ப்பொன் .. 
கற்பகமரம் ; பாதுகாப்பு ; காவடித்தண்டு ; காக்கைமல்லி - நுணா மரம் . 
துலாக்கோல் ; ஒரு நிறையளவு ; தோட்சுமை ; காக்கைவலி - காண்க : காக்காய்வலிப்பு . 
பூ முதலியன இடும் பெட்டி ; அசைச்சொல் ; காக்கைவேலி - உத்தாமணி , வேலிப்பருத்தி . 
கலைமகள் . 

காகச்சிலை - காந்த சக்தியுள்ள ஒருவகை 
காக்கட்டான் - ஒரு கொடிவகை , கொடிக் காக் இரும்புக்கட்டி . 
கட்டான் . 

காகத் துரத்தி - ஆதொண்டைக்கொடி . 
காக்கணம் - காக்கட்டான்கொடி . 

காகதாலி ( h ) யம் - காகம் பனையில் உட்காரப் 
காக்கத்துவான் - கிளிவகை . 

பழம் விழுதல்போல் இயல்பாக நடைபெறும் 
காக்கம் - காக்குறட்டைச்செடி ; கோவைக்கொடி , செயலை ஒருவன் தன்மேலேற்றிக்கொள்ளும் 
காக்கன் போக்கன் - தீநெறியில் நடப்போன் ; ஊர் நெறி . 
பேர் தெரியாதவன் . 

காகதாளி - கருங்காலி . 
காக்காச்சி - ஒரு கடல் மீன்வகை ; 

ஒருவகைக் காகதாளீயம் - காண்க : காகதாலியம் . 
கிளிஞ்சில் . 

காக துண்டம் - அகில் . 
காக்காந்தோல் - குதிகாலில் உண்டா ம் காகதுண்டி - ஒருவகைப் பித்தளை ; கஞ்சாப் 
கொப்புளவகை . 

பூண்டு . 
காக்காய் - காகம் . 

காக துவசம் - வடவைத் தீ , ஊழித் தீ . 
காக்காய்க்கால் - காய்ந்த வயலிற் 

காணும் காகதேரி - மணித்தக்காளிச்செடி . 
வெடிப்பு ; காகத்தின் கால்போற் காணும் காகந்தி - காவிரிப்பூம்பட்டினம் . 
வயிரக் குற்றவகை ; எழுத்து வரிப்பிளப்பைக் காகநதி - அகத்திய முனிவர் கமண்டல நீரைக் 
குறிக்கும் புள்ளடி . 

காகம் கவிழ்த்ததால் வந்த ஆறு , 

வந்த ஆறு , காவேரி 
காக்காய்கொல்லி - ஒருவகைச் செடி . 

ஆறு . 
காக்காய்ச்சோளம் - கருஞ்சோளம் . 

காகநாசம் - நரிமுருங்கை . 
காக்காய்ப்பொன் - போலிப் பொன் ; ஒருவகை காகப்புள் - காக்கை ; அவிட்டநாள் . 
வண்ணத் தகடு . 

காகபதம் - ஒரு காலவளவு , 65,536 கணங் 
காக்காய்வலிப்பு - கால் கை வலிப்பு நோய்வகை . 

கொண்ட காலவகை . 
காக்காரர் - தோட்சுமைக்காரர் ; பல்லக்குக் காத் 

காகபலம் - வேம்பு ; எலுமிச்சமரம் . 
தண்டுகளைச் சுமப்போர் . 

காகபலி - பகலில் உணவு கொள்ளுவதற்கு முன்பு 
காக்காவெனல் - காக்கையின் ஒலிக்குறிப்பு . 

காகத்துக்கு இடும் உணவு . 
காக்குறட்டை - காக்கணங்கொடிவகை . 

காகபாதம் - வயிரக் குற்றங்களுள் ஒன்று . 
காக்கை - காகம் ; அவிட்டநாள் . 

காகபிந்து - கரும்புள்ளி . 
காக்கைக் கண்ணன் - மாறுகண்ணன் . 

காகபீலி - குன்றிக்கொடி . 
காக்கைக்குணம் - மடியின்மை , கலங்காமை , 

காகம் - காக்கை ; அவிட்டநாள் ; கீரி ; கற்பகம் . 
நெடுகக் காண்டல் , பொழுது இறவாது இடம் 

காகமாசி - மணித்தக்காளி . 
புகுதல் , மறைந்த புணர்ச்சி ஆக ஐந்தும் காகரி - திப்பிலி . 
காக்கையின் தன்மைகள் . 

காகரூடி - பன்றி . 
காக்கைக்கொடியாள் - மூதேவி . 

காகலீரவம் - குயில் . 


காசை 


காகலூகம் 


303 


சனி . 


- 


காகித்திரம் } - குறிஞ்சாக்கொடி . 


காகலூகம் - ஆந்தை . 

காசசுவாசம் - காச இழுப்பு 
காகவாகனன் காக்கையை ஊர்தியாகவுடைய காசண்டி - வாயகலமுள்ள ஒருவகை ஏனம் . 

காசநீர் - காசநோய்க்குக் காரணமான கெட்ட 
காகளம் எக்காளம் , ஒருவகை வாத்தியம் . 

நீர் . 
காகாபிசாசு - இரத்தமுண்ணும் வௌவால் . காசம் -- ஈளைநோய் ; கோழை ; 

நாணல் ; 
காகாரி - ஆந்தை . 

வானம் ; பளிங்கு ; கண்ணோய்வகை ; பொன் . 
காகாலன் அண்டங்காக்கை . 

காசமர்த்தகம் - பெரும்புல் . 
காகாவிரிச்சி - காண்க : காகாபிசாசு , 

காசரம் - எருமை . 
காகி - விளாமரம் . 

காசறை - கத்தூரிவிலங்கு ; கத்தூரி ; 

மயிர்ச் 
சாந்து ; மணி . 

காசறைக்கரு - கத்தூரிவிலங்கின் குட்டி . 
காகிதம் - தாள் , கடுதாசி ; கடிதம் . 

காசனம் - கொலை . 
காகு - கூறப்படாத பொருளைத் தரக்கூடிய காசா - காயாஞ்செடி ; 

நாணல் ; 

எருமை ; 
சொல்லின் ஓசை வேறுபாடு . 

சொந்தம் ; அசல்விலை ; மிகவும் சிறந்த ; துணி 
காகுத்தன் - ககுத்த வமிசத்தில் தோன்றிய 

வகை ; தலைவன் . 
இராமன் . 

காசாக்காரன் - சொந்தக்காரன் . 
காகுளி - பேய்போலக் கத்திப் பாடுதல் ; காசாப்பற்று - தனது பற்று . 
தொண்டையில் உண்டாகும் மந்தவோசை ; | காசாம்பாரை - ஒரு மீன்வகை . 
இசை ; தவிசு . 

காசாம்பூவண்ணன் - திருமால் ; துரிசு ; காய்ச்சற் 
காகூவெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

பாடாணம் . 
காகொடி - எட்டிமரம் . 

காசாயம் - ரொக்க வரும்படி 
காகோடகி - வாலுளுவை என்னும் மருந்து . காசி - ஒரு நகரம் ; செப்புக்காசு ; காசிக்குப்பி ; 
காகோடி - காண்க : காகொடி . 

சீரகம் ; சிரமம் ; காசு . 
காகோடியன் - கழைக்கூத்தன் . 

காசிக்கமலம் - பட்டை தீர்ந்த வயிரக் கல்வகை . 
, 

காசிக்கல் - காகச்சிலை ; காந்த சத்தியுள்ள ஒரு 

வகை இரும்புக் கட்டு . 
காகோலம் - காண்க : காகாலன் . 

காசித்தீர்த்தம் - காசியில் எடுக்கப்படும் கங்கை 
காகோளி - அசோக மரம் ; கொடியரசமரம் ; நீர் . 
தேட்கொடுக்கிமரம் . 

காசித்தும்பை - தும்பைச் செடியில் ஒருவகை .. 
காங்கி - பேராசைக்காரன் ; வேலையாளர் 

காசிமணிமாலை - ஒருவகைக் கழுத்தணி . 
தொகுதி . 

காசிரம் - வட்டம் . 
காங்கிசை - விருப்பம் . 

காசிரோர்த்தம் வறட்சுண்டி ; தொட்டாற் 
காங்கு - நீலப்புடைவை ; பெரும்பானை ; சுருங்கி . 
கோங்குவகை . 

காசினி - பூமி . 
காங்கூலம் - சுட்டுவிரல் , பெருவிரல் , பேடுவிரல் காசு - பொன் ; அச்சுத்தாலி ; குற்றம் ; நாணயம் ; 
( நடுவிரல் ) என்னும் மூன்றும் ஒட்டி நிற்க , சிறு செப்புக்காசு ; மணி ; வெண்பாவின் இறுதிச் 
மோதிரவிரல் முடங்கிச் சிறுவிரல் நிமிர்ந்து சீருள் ஒன்று ; கோழை ; சூதாடுகருவி . 
நிற்கும் இணையா வினைக்கை . 

காசுக்கட்டி - ஒருவகை மருந்துச் சரக்கு ; மர 
காங்கெயம் - ஒருவகைப் பொன் . 

வகை . 
காங்கேயன் - கங்கையில் தோன்றிய 

முருகக் 

காசுக்கடை - பணம் மாற்றும் கடை ; தங்கம் , 
கடவுள் ; கங்கையின் மகனான வீடுமன் . 

வெள்ளி விற்கும் இடம் . 
காங்கை வெப்பம் . 

காசுக்காரன் - காசுக்கடைக்காரன் ; செல்வன் . 
காச்சக்கீரை , 
காச்சரக்கு , - புளிச்சைக்கீரை . 

காசு கட்டுதல் - செப்புக்காசால் விளையாடுதல் ; 
காச்சரக்கு நார் ) 

பணம் வைத்துச் சூதாடுதல் . 
காச்சி துவரை . 

காசுகல் - நிறைகல் . 
காச்சிரக்கு - காண்க : காச்சக்கீரை. 

காசுமண் காவிக்கல் . 
காச்சுப்பீச்செனல் , 

காசுமாலை பொற்காசு கோத்த மாலையணி . 
காச்சுமூச்செனல் - ஓர் ஒலிக்குறிப்பு , 

காசை காயாஞ்செடி ; 

நாணல் ; 

காசநோய் ; 
காச்சுரை காண்க : காச்சக்கீரை . 

புற்பற்றை . 


காகோதிரம் } - பாம்பு . 


. 


- 


- 


--- 


காசேயாய 


304 


காட்டிலுமிழி 


அரண் . 


ஒன்று . 


- 


காஞ்சி } - எட்டிமரம் . 


காசையாடை - காவித்துணி . 

காட்சியறிவு - பொருளை நேரிற்கண்டு அறியும் 
காஞ்சனம் - பொன் ; புன்கமரம் . 

அறிவு . 
காஞ்சனி - மஞ்சள் ; பொன்னிறம் ; கோரோ 

காட்சியோகு - ஞானயோகம் . 
சனை ; காட்டாத்தி . 

காட்சிவரி - தன் வருத்தத்தைப் பலரும் காணும் 
காஞ்சா - கஞ்சாச்செடி . 

படி நடிக்கும் கூத்து ; காட்சிகளின் பொருட்டு 
காஞ்சி - காஞ்சிபுரம் ; ஆற்றுப் பூவரசு ; காஞ்சிப் 

ஏற்பட்ட வரி . 

காட்டகத்தமிர்து - காட்டில் உண்டாகும் 
பூமாலை ; காஞ்சித்திணை ; நிலையின்மை ; 

பொருள்களாகிய அரக்கு , உலண்டு , தேன் , 
செவ்வழிப்பண்வகை ; நொய்யலாறு ; 

மகளிர் 
நாதாங்கி ; இடையணி ; 

மயிற்பீலி , நாவி என்பன . 

மயிர் ; 
பெருமை ; அறிவு . 

காட்டகத்தி - வீழிச்செடி . 

காட்டணம் - பெருங்குமிழ் . 
காஞ்சிகா ( கை ) - காண்க : காஞ்சிரம் . 

காட்டத்தி - பேயத்திமரம் , மரவகை . 
காஞ்சித்திணை - வீடுபேறு நிமித்தமாகப் பல் 

காட்டப்பெறுதல் - உரிமை கொண்டாடுதல் . 
வேறு நிலையாமைகளைச் சாற்றும் புறத் 

காட்டம் - விறகு ; சிறுகோல் ; வெண்கலம் ; சினம் ; 
திணை ; வீரன் காஞ்சி மலர்மாலை அணிந்து 

உறைப்பு ; மிகுதி . 
பகைவர்முன் எதிரூன்றி நிற்றலைக் குறிக்கும் 

காட்டரண் - நால்வகை அரண்களுள் காடாகிய 
புறத்திணை . 
காஞ்சியம் - வெண்கலம் , உபதாதுக்களுள் 

காட்டலரி - அலரிவகை ; நச்சுப்பாலுள்ள மரம் ; 

பாலைவகை . 
காஞ்சியெதிர்வு - எதிரூன்றும் படையை மேலி 

காட்டவீணை வீணை . 
டாது தடுக்கும் வீரனுடைய திறமையைக் காட்டவுரி - அவுரிவகை ; புனல் முருங்கை . 
கூறும் புறத்துறை . 

காட்டழல் - காட்டுத் தீ . 
காஞ்சிரங்காய் -- எட்டிக்கொட்டை . 

காட்டா - காட்டுப் பசு . 

காட்டாக்கி - கட்டையைக் கடைந்துண்டாக்கும் 
) 

நெருப்பு . 
காஞ்சுகம் - சட்டை . 

காட்டாடு - விலங்குவகை . 
காஞ்சுகன் - சட்டை போட்ட மெய்காப்பாளன் . காட்டாத்தி - திருவாத்தி . 
காஞ்சுகி காஞ்சுகன் ; சட்டை . 

காட்டாமணக்கு ஆமணக்கு வகை , பேயா 
காஞ்சொறி , ) 

மணக்கு . 
காஞ்சோன்றி - பூண்டுவகை . 

காட்டாள் - நாகரிகமில்லாதவன் , முரடன் . 
காட்சி - பார்வை ; காணல் ; தோற்றம் ; தரிசனம் ; காட்டாளத்தி - இசையின் ஆலாபனவகை . 
கண்காட்சி ; வியத்தகு காட்சி ; காட்சியளவை ; காட்டாறு - வெள்ளத்தால் திடீரெனப் பெருகும் 
அறிவு ; தலைமகளைத் தலைமகன் முதலில் சிற்றாறு ; காட்டிலோடுஞ் சிற்றாறு . 
காணுதலைக் கூறும் கைக்கிளைத் துறை ; வீரர் காட்டான் - நாகரிகமில்லாதவன் ; அயலான் ; 
வீரபத்தினியர்க்கு ஏற்ற நடுகல்லை ஆராய்ந்து காட்டுப் பசு . 
காணும் புறத்துறை ; நடுகல்லை வீரர் தரிசித் காட்டி - பன்றி . 
தலைக் கூறும் புறத்துறை ; அழகு ; தன்மை ; | காட்டிக்கொடுத்தல் - கற்றுக்கொடுத்தல் ; குற் 

றத்தை வெளிப்படுத்தல் ; தன் பக்கத்தானை 
காட்சிப்பிரமாணம் - நேராகக் காண்டல் . 

எதிரிக்குக் காட்டிக்கொடுத்தல் . 
காட்சிப்பொருள் காணப்படும் பொருள் ; காட்டிமறைத்தல் - எளிதிற் கிடைப்பது போல் 
கையுறை . 

தோற்றுவித்து ஏமாறச் செய்தல் ; தடுத்து 
காட்சிமறைத்தல் - எண் குற்றத்துள் உண்மைக் 

ஆட்கொள்ளுதல் . 
கொள்கையைக் காணவொட்டாமல் தடுக்கும் காட்டில் - காண்க : காட்டிலும் . 
செயல் . 

காட்டிலம் - வாழை . 
காட்சியணி - ஓரணி ; உவமான உவமேயங்களின் காட்டிலமிர்து - காண்க : காட்டகத்தமிர்து . 

தன்மையை ஒன்றற்கொன்று ஏற்றிக் கூறுதல் . காட்டிலவு - கோங்கிலவு மரம் ; பேயிலவு மரம் . 
காட்சியர் , ) 

காட்டிலும் - உடன் ; உறழ்ச்சிப் பொருள் குறிக் 
காட்சியவர் } - அறிஞர் . 

கும் ஓர் இடைச்சொல் . 
காட்சியளவை காண்டல் அளவை . 

காட்டிலுமிழி - நாகரவண்டு . 


} 


நூல் . 


காட்டிலேபோதல் 


305 


காடிச்சால்மூலை 


நாகரிக 


காட்டிலே போதல் - வீணாய்க் கழிதல் . 

காட்டுமனிதன் - நாகரிகமற்றவன் ; வாலில்லாக் 
காட்டீஞ்சு, ) 

குரங்கு . 
ஈச்சமரம் . 
காட்டீந்து 

காட்டுமா - சாரம் ; மரவகை ; புளிமா ; உதளை ; 
காட்டீருள்ளி - நரிவெங்காயம் . 

காட்டுவிலங்கு . 
காட்டு - காண்பித்தல் ; எடுத்துக்காட்டு ; ஒளி ; காட்டுமிராண்டி - விலங்காண் டி , 
துணைக்கருவி ; உறைப்பு ; குப்பை . 

மற்றவன் , முரடன் ; காட்டில் வாழ்வோன் . 
காட்டுக்கட்டை - பலவித மரங்களின் விறகு . காட்டுமிருகம் - வனவிலங்கு ; கானக்குதிரை . 
காட்டுக்கருணை - ஒருவகைப் பூடு ; சேனைக் காட்டுமிருகாண்டி - காண்க: காட்டுமிராண்டி . 
கிழங்குவகை . 

காட்டு முருங்கை - மாவிலங்கை மரம் ; ஆடா 
காட்டுக்கல் - ஒருவகை முருட்டுக்கல் . 

தோடை ; காட்டு முருக்கு ; மரவகை . 
காட்டுக்காய்ச்சுரை சுரைவகை ; 

புளிச்சை 

காட்டுரோகம் - மாட்டுநோய்வகை . 
வகை , முட்புளிச்சை . 

காட்டுவாரி - காட்டாறு . 
காட்டுக்கிராம்பு - நீர்க் கிராம்பு . 

காட்டுவெள்வெங்காயம் - காண்க : காட்டுள்ளி . 
காட்டுக்கிரியை - ஈமச்சடங்கு . 

காட்டுவெள்ளரி - பேய்க்கொம்மட்டி . 
காட்டுக்கீரை - காட்டில் கிடைக்கும் பலவகைக் காட்டுள்ளி - நரிவெங்காயம் . 
கீரை . 

காட்டெருமை - எருமையினம் ; எருக்கு ; திருகு 
காட்டுக்கொடி - கசப்புள்ள ஒருவகைக் கொடி ; கள்ளி ; சதுரக்கள்ளி ; கூவை . 
நன்னாரிவகை . 

காட்டெலுமிச்சை - காட்டு நாரத்தை ; காட்டுக் 
காட்டுக்கொள் - கருங்காணம் ; காலியாந் 

கொழுஞ்சி ; நாய்விளா ; மலைநாரத்தை . 

காட்டேறி - கேடு விளைக்கும் ஒரு தேவதை . 
துவரை . 
காட்டுக்கோழி - சம்பங்கோழி ; கற்கவு தாரி . காட்டை - திசை ; எல்லை ; 64 கணங்கொண்ட 
காட்டுத்தம்பட்டன் - வாளவரைக் கொடிவகை . 

காலநுட்பம் ; நுனி . 
காட்டுத்தனம் - முருட்டுத்தனம் . 

காட்பு - வைரம் . 
காட்டுத் தீ - காட்டில் பற்றிய பெருந்தீ . 

காடகம் - ஆடை . 
காட்டுதல் - ; 

காண்பித்தல் ; அறிவித்தல் ; மெய்ப் காடபந்தம் - தீவட்டி . 
பித்தல் ; நினைப்பூட்டுதல் ; படையல் ; உண் காடமர்செல்வி - கொற்றவை , துர்க்கை . 
டாக்குதல் ; அறிமுகஞ் செய்தல் ; வெளிப் காடர் - காடுவாழ் சாதியார் , ஆனைமலையில் 
படுத்துதல் . 

வாழும் ஒரு சாதியார் . 
காட்டுப்பச்சிலை - பல 

பலவகைச் செடிகொடிகளின் காடவன் - பல்லவர்களின் சிறப்புப் பெயர் . 
இலைகள் ; மரவகை . 

காடவிளக்கு - பெருவிளக்கு . 
காட்டுப்படை - காடுவாழ் இனத்தினின்று 

காடன் 

மீன்வகை . 
திரட்டப்பட்ட சேனை . 

காடாக்கினி - பெருநெருப்பு , பெருந் தீ . 
காட்டுப்பயிர் - தானே விளையும் பயிர் , காடாந்தகாரம் - பேரிருள் . 
புன்செய்ப் பயிர் . 

காடாரம்பம் - நீர்ப்பாசனமில்லாத பகுதி . 
காட்டுப்பன்றி - பன்றி இனம் . 

காடாரம்பற்று - காட்டுப்புறம் . 
காட்டுப்பாதை - காட்டிற் செல்லும் வழி ; காடாவிளக்கு - காண்க : காடவிளக்கு . 
நாட்டுப்புறத்து வழி . 

காடாற்று -- பால் தெளிப்பு , சஞ்சயனம் . 
காட்டுப்பிள்ளை - திக்கற்ற குழந்தை . 

காடாற்றுதல் - பிணம் சுட்ட மறுநாள் எலும்பு 
காட்டுப் பீ - குழந்தை பிறந்தவுடன் கழிக்கும் திரட்டிப் பால் தெளித்தல் . 
மலம் . 

காடி - புளித்த கஞ்சி ; புளித்த கள் ; சோறு ; 
காட்டுப்புத்தி - மூடவறிவு . 

கஞ்சி ; புளித்த பழரசம் ; ஊறுகாய் ; ஒருவகை 
காட்டுப்பூவரசு - ஒருவகைப் பூவரசமரம் 

வண்டி ; ஒரு மருந்து ; கழுத்து ; நெய் ; அகழி ; 
காட்டுப்பூனை - பூனையில் ஓர் இனம் . 

கோட்டையடுப்பு ; மாட்டுக்கொட்டில் ; மர 
காட்டுப்பெண்சாதி - வைப்பாட்டி . 

வேலையின் பொளிவாய் . 
காட்டுமயிலம் - காட்டுநொச்சி . 

காடிக்காரம் - நெருப்புக்கல் . 
காட்டுமரம் - தாழ்ந்தவின மரக்கட்டை ; காட்டில் காடிகம் - சீலை . 
உள்ள மரம் . 

காடிச்சால் - காடி வைக்குஞ் சால் ; மர 
காட்டுமல்லி - நீண்ட மரமல்லி . 

வேலையின் பொளிவாய் . 
காட்டுமழை - நாட்டில் வெள்ளம் பெருகும்படி காடிச்சால்மூலை - வேள்விச்சாலையில் 
மலைக்காட்டிற் பெய்யும் மழை . 

வைக்கப்படும் வடகிழக்குத் திசை . 


காடி 


39 


காடியடுப்பு 


306 


காண்வருதல் 


நூலின் 


} 


காடியடுப்பு - கோட்டடுப்பு , கோட்டையடுப்பு . காடைக்கண்ணி 

காடையின் 

கண் போன்ற 
காடியுளி - இழைப்புளிவகை . 

தினைவகை . 
காடிவெட்டுதல் - பள்ளந்தோண்டுதல் . 

காடையிறகு - நாடகம் நடிப்போர் தலையில் 
காடினியம் - வன்மை , கடினத்தன்மை . 

அணியும் பல நிறமுள்ள இறகு . 
காடு - வனம் ; மிகுதி ; நெருக்கம் ; செத்தை ; காண் - காட்சி ; அழகு ; காணுதல் ; முன்னிலையில் 
எல்லை ; நான்கு அணைப்புள்ள ஒரு நிலவளவு ; வரும் ஓர் உரையசை . 
சுடுகாடு ; இடம் ; புன்செய்நிலம் ; சிற்றூர் ; காண்கை அறிவு . 
ஒரு தொழிற்பெயர் விகுதி . 

காண்டகம் - காடு ; நோய் ; கமண்டலம் ; நில 
காடுகட்டுதல் - விலங்கு பறவைகளைக் குறித்த வேம்பு . 
இடத்தில் வாராமல் தடைசெய்தல் . 

காண்டம் 

பெரும் பிரிவு ; மலை ; 
காடுகலைத்தல் - வேட்டைக்காரர் விலங்கு எல்லை ; காடு ; நீர் ; அம்பு ; கோல் ; குதிரை ; 
களைக் 

கலைத்தல் ; வேலைக்காரரை அடிமரம் ; ஆயுதம் ; முடிவு ; சமயம் ; திரள் ; 
அச்சுறுத்தல் . 

அணிகலச்செப்பு ; கமண்டலம் ; 

கமண்டலம் ; நிலவேம்பு ; 
காடுகாட்டுதல் - ஏமாற்றுதல் . 

திரைச்சீலை ; ஆடை; சீந்தில் ; புத்தி . 
காடுகாள் , 

காண்டமந்திரம் - குதிரைகளை வானில் பறக்கச் 
காடுகிழவோள் , - கொற்றவை , துர்க்கை . 

செய்யும் மந்திரம் . 
காடுகிழாள் 

காண்டல் , 

கண்ணுக்கு நேராகப் பார்த்து 
காடுகிழான்வெயில் - சூரியன் மறையுங்கால் காண்டலளவை அறிகை . 
தோன்றும் மஞ்சள் வெயில் . 

காண்டவதகனன் - காண்டவ வனத்தை எரித்த 
காடுகெடுத்தல் - காடழித்தல் . 

. 

அருச்சுனன் . 
காடுகெழுசெல்வி - கொற்றவை . 

காண்டவம் - காண்க : காண்டாவனம் . 

காண்டவன் - இந்திரன் . 
காடுகொல்லுதல் - காட்டை வெட்டியழித்தல் .. 
காடுகோள் - விளைநிலம் காடுபற்றிப்போகை . 

காண்டாதிகிருதம் - நிலவேம்பு முதலியவற்றால் 

ஆன நெய் வடிவாயுள்ள ஒரு கூட்டுமருந்து . 
காடுதரிசு - செடிகள் முளைத்த தரிசுநிலம் . 

காண்டாமிருகம் - ஒரு விலங்கு , கல்யானை . 
காடுபடுதல் - நிரம்புதல் ; வீணாதல் . 

காண்டாமிருகரத்தம் - வேங்கைமரம் ; பெருமர 
காடுபடுதிரவியம் - காட்டிலே உண்டாகும் 

வகை ; பிரம்புவகை ; பிசின் வகை . 
பொருள்கள் . 

காண்டாவனம் - இந்திரனுக்குப் 

பிரியமான 
காடுபலியூட்டுதல் - காட்டில் வாழும் தேவர் 

வனம் . 
களுக்குப் பலியிடுதல் . 

காண்டாவனன் - இந்திரன் . 
காடுபிறாண்டி - காடுவாரி . 

காண்டிகை - கருத்து , சொற்பொருள் , எடுத்துக் 
காடுமறைதல் - சாதல் . 

காட்டு அடங்கிய உரை . இம் மூன்றோடு 
காடுமேடு - மேடாகவுள்ள தரிசுநிலம் . 

வினாவும் விடையுமாய் ஐந்து . 

கூறாயும் 
காடுமேய்தல் - வீணாய்த் திரிதல் . 

அமையும் உரை , சூத்திரப் பொருளைச் சுருங்க 
காடுவாரி - செத்தைவாருங் கருவி ; கண்ட உரைக்கும் உரைவகை . 
பொருளை எல்லாம் சேர்ப்பவன் ; 

உயிர் காண்டியம் - சரகாண்ட பாடாணம் ; வெக்கை , 
வாழ்வதற்கென்று எத்தொழிலையுஞ் செய் காண்டி ( டீ ) 1 ( வ ) ம் - அருச்சுனன் வில் ; தனுராசி . 
பவன் . 

காண்டீப ( வ ) ன் - அருச்சுனன் . 
காடுவாழ்த்து - எல்லோரும் இறந்து போகவும் காண்டு - கூப்பிடு தூரம் ; சினம் ; துன்பம் . 
தான் இறப்பின்றி நிலைபெற்ற புறங்காட்டை காண்டை - முனிவர் உறைவிடம் , கற்பாழி . 
வாழ்த்தி உலகவியல்பை விளக்கும் காண்டோபக்கிரமணம் - வேதத்தின் ஒவ்வொரு 
புறத்துறை . 

காண்டத்தையும் ஓதத் தொடங்குங்கால் 
காடுவெட்டி - மரம் வெட்டுபவன் ; 

நாகரிகம் செய்யும் கிரியை . 
அற்றவன் ; சிறு மண்வெட்டி ; பல்லவர்களின் காண்பவன் - அறிகிறவன் , ஞாதிரு . 
பட்டப்பெயர் ; கள்ளர்களின் பட்டப்பெயருள் காண்பு - காட்சி , காணுதல் . 
ஒன்று . 

காண்பொங்கல் - காண்க : காணும்பொங்கல் . 
காடேறுதல் - காட்டிற்கு ஓடுதல் ; இறக்குந் காண்வரி - பிறர் காணும்படி பலகாலும் வந்து 
தறுவாயில் நோய்த்தெளிவு உண்டாதல் . 

நடிக்குங் கூத்து . 
காடை ஒரு பறவை , குறும்பூழ் . 

காண்வருதல் - காட்சிக்கு இலக்காகுதல் . 


காணபத்தியம் 


307 


காதல் 


காணபத்தியம் கணபதியை முதற் கடவுளாக காணுதல் - அறிதல் ; காண்டல் ; சந்தித்தல் ; 
வழிபடும் சமயம் . 

செய்தல் ; வணங்குதல் . 
காணம் - கொள்ளு ; நிறுத்தலளவையுள் ஒன்று ; காணும் - முன்னிலைப் பன்மையில் வரும் ஓர் 

பொன் ; பொற்காசு ; பொருள் ; பாகம் ; செக்கு . அசைச்சொல் . 
காணம்போடுதல் - செக்காட்டி எண்ணெயெடுத் காணும்பொங்கல் - தை மூன்றாம்நாள் மாட்டுப் 

தல் ; அடிக்கடி தின்றுகொண்டே இருத்தல் . பொங்கலையடுத்து ஒருவரை யொருவர் கண்டு 
காணல் 

காணுதல் ; குறித்தல் ; மனத்தால் நலம் கேட்கும் கொண்டாட்ட நாள் . 
குறித்தல் ; வணங்குதல் . 

காணுமோர் - காண்பவர் . 
காணலன் பகைவன் . 

காத்தட்டி - ஆதொண்டைக்கொடி . 
காணலிங்கம் சிவகணங்களால் நாட்டப்பட்ட காத்தண்டு 

காத்தண்டு - காவடியின் தண்டு . 
சிவலிங்கம் . 

காத்தல் - பாதுகாத்தல் ; அரசாளுதல் ; எதிர் 
காணன் - ஒற்றைக்கண்ணன் . 

பார்த்தல் ; விலக்குதல் . 
காணா சிறுபாம்பு . 

காத்தவராயன் - ஓர் ஊர்த் தேவதை ; 

காவல் 
காணாக்கடி - கடித்தது இன்னது என்று அறிய புரிபவன் . 
முடியாத நச்சுக்கடி ; சிறுபாம்புக் கடி . 

காத்தான் - காத்தவராயன் . 
காணாக்கண்ணிடுதல் - பார்த்தும் பாராதது 

காத்தியம் - கடித்துண்ணும் உணவு . 
போலாதல் . 

காத்தியாயனி - பார்வதி ; கொற்றவை . 
காணாக்காட்சி - வியத்தகு காட்சி , அற்புதக் காத்திரம் - கீரி ; சினம் ; உடல் ; உறுப்பு ; யானை 
காட்சி . 

யின் முன்னங்கால் ; கனம் ; பருமன் ; முக்கியம் ; 
காணாக்கிரகணம் - பாதாளக் கிரகணம் .. 

பாம்பு . 
காணாக்கோல் - தெரியாது 

வந்து 

தைக்கும் காத்திரவேயம் - பாம்பு . 
அம்பு . 

காத்திரவேயர் - பாதாளத்தில் வசிக்கும் நாகர் . 
காணாக்கோள் - மறைந்து சிறுபான்மையாகப் காத்திரன் - வலியோன் , 
புலப்படும் கோள்கள் . 

காத்திரி - கீரி ; சினம் ; படைக்கலம் . 
காணாசி காணியாட்சி , உரிமை நிலம் . 

காத்திருத்தல் - வரவு பார்த்திருத்தல் ; காவல் 
காணாத்தலம் - ஆண்பெண்குறிப் பொது . 

பூண்டிருத்தல் . 
காணார் குருடர் ; பகைவர் . 

காத்திரை - ஆயுதம் . 
காணாவுயிர் -- நுண்ணிய உடம்புள்ள உயிரி . காத்தூட்டுதல் - தனது கொள்கையை அடிக்கடி 
காணி - உரிமையான இடம் ; ஓர் எண் ; நிலம் ; எடுத்தாண்டு மகிழ்வூட்டுதல் . 
நூறு குழி அளவுள்ள நிலம் ; வழிவழியுரிமை ; காத்தூலம் - பண்டைக்காலத்து வழங்கிய துகில் 
ஒரு சிற்றளவு ; காணியாட்சி ; ஒரு மஞ்சாடி வகை . 
நிறை ; பொன்னாங்காணி . 

காத்தொ ( தோ ) ட்டி - ஆதொண்டைக்கொடி . 
காணிக்கடன் - நிலவரி . 

காதகம் - கொலை ; பீடித்தல் . 
காணிக்காரன் - நிலச்சொந்தக்காரன் ; ஊர்ப் 

காதகன் - கொலையாளன் ; கொடியவன் . 
பங்காளி ; ஒரு மலைச்சாதியான் . 

காதடைத்தல் , ) செவிடுபடல் ; நோய் முதலிய 
காணிக்கை - கடவுளுக்கு அல்லது பெரியோருக்கு காதடைப்பு வற்றால் காது 
விரும்பி அளிக்கும் பொருள் , கையுறை . 

போதல் ; பசிமிக்க நிலையில் ஏற்படும் சோர்வு . 
பங்காளிகளின் 

நில காதம் - ஏழரை நாழிகை வழித்தொலைவு ; 
காணித்தாயவழக்கு ) வழக்கு . 

கொலை ; கள் ; நாற்சதுரமான கிணறு . 
காணித்துண்டு - நிலத்தின் சிறுபகுதி . 

காதம்பம் - அன்னப்பறவைவகை ; கானாங்கோழி . 
காணிப்பற்று - உரிமை ஊர் . 

காதம்பரி - கள் ; வடமொழியிலிருந்து மொழி 
காணிப்பூமி - காண்க : காணியாட்சி . 

பெயர்க்கப்பட்ட ஒரு தமிழ்க் காப்பியம் . 
காணிமானியம் - சர்வமானியம் ; ஊர்ப் பங்காளி 

காதர் - வரம்பிலா ஆற்றலுள்ள கடவுள் . 
களுக்குப் பொதுவான மானியம் . 

, 
காணியாட்சி - உரிமைநிலம் . 
காணியாளன் - உழவின்மேல் ஊக்கமுள்ள குடி காதரன் - அச்சமுள்ளோன் . 
மகன் ; காணியாட்சியுள்ளவன் ; வேளாளருள் காதல் - அன்பு ; காமவிச்சை ; பத்தி ; வேட்கை ; 
ஒரு பிரிவினர் ; அத்துவைதக் கொள்கையைத் ஆவல் ; மகன் ; சிற்றிலக்கியவகையுள் ஒன்று ; 
தழுவிய பார்ப்பனப் பிரிவு . 

கொல்லுதல் ; தறித்தல் ; ஆந்தைக்குரல் . 


} 


கேளாது 


காதரவு } - அச்சம் ; தீவினைத் தொடர்பு. 


காதலவர் 


308 


காந்தபட்சி 


காதலவர் - அன்புக்குரியவர் ; சுற்றத்தார் . 

காதுக்கரப்பான் காதின் வெளிப்புறத்திற் 
காதல ( லா ) ன் - அன்பிற்குரியவன் ; தோழன் ; காணும் நோய் . 
கணவன் ; மகன் . 

காதுக்குடைச்சல் - காதுநோய்வகை . 
காதலி - அன்புக்குரியவள் ; தோழி ; மனைவி ; காதுக்குறும்பி - காதழுக்கு ; குறும்பி வாங்கி 
மகள் . 

காதுகன் - கொலைகாரன் ; கொடியோன் . 
காதலித்தல் - அன்பு கொள்ளுதல் , விரும்புதல் . காது கிழித்தல் - பத்திரத்தை ரத்துச் செய்து 
காதலித்தவன் , ) 

கிழித்தல் . 
அன்பன் . 
தே 

காது கிள்ளுதல் - காதுகிழித்தல் ; காதுகுத்துதல் . 
காதலோன் - தலைவன் ; மகன் . 

காது குடைதல் - காதில் குடைச்சல் நோய் வருதல் ; 
காதவம் - நிலவேம்பு ; வான்கோழி . 

காதுக் குறும்பி எடுத்தல் . 
காதற்பரத்தை - சேரிப்பரத்தையின் மகளாய்த் காது குத்தல் , காதில் அணிகலன் அணியும் 
தலைவனது காதற்கு உரிமை பூண்டு காதுகுத்துதல் சடங்கு செய்தல் ; வஞ்சித்தல் ; 
அவனையே சார்ந்திருப்பவள் . 

காதுக்குள் நோவெடுத்தல் . 
காதற்பாங்கன் - தலைவனுக்கு உற்ற நண்பன் . காதுகுளிர்தல் - செவிப்புலனுக்கு இன்பமாதல் . 
காதற்பிள்ளை - உரிமைப்பிள்ளை , அன்புமகன் . காது கொடுத்தல் - உற்றுக்கேட்டல் . 
காதற்ற முறி - செலுத்தற்குரியதைத் தீர்த்துக் காதுச்சோணை - காதின் தண்டு . 
கிழித்துவிட்ட ஓலைப்பத்திரம் . 

காது செய்தல் - காது வளர்த்தல் . 
காதற்றோழி - தலைவியின் அன்புக்குரியவள் . காதுதல் - கூறுசெய்தல் ; கொல்லல் ; தறித்தல் . 
காதறுத்தல் - காதின் 

துளையை அறுத்தல் ; காது தூர்தல் - காதுமடலின் துளை தூர்தல் . 
பத்திரத்தை அறுதியாகத் தீர்த்துக் கிழித்து காதுப்பூச்சி - செவிப்பாம்பு . 
விடுதல் . 

காது பெருக்குதல் - காதுவளர்த்தல் . 
காதறுதல் - காதின் துளை அறுதல் ; பத்திரம் காதுமடல் - புறக்காது . 
தீர்க்கப்பெற்றுக் கிழிபடுதல் ; செருப்பின் காதுமந்தம் - காது நன்றாகக் கேளாமை . 
வாரறுதல் ; ஊசித்துளை முறிதல் ; கவணில் காதுவிடாய் - பசி முதலியவற்றால் உண்டாகும் 
கல் வைக்கும் இடம் அற்றுப்போதல் ; பகை காதடைப்பு . 
கொள்ளுதல் . 

காதெழுச்சி - சதை வளர்ந்து காதைச் செவிடு 
காதறுப்பான் - காதைச் சுற்றிவரும் புண் . 

படுத்தும் நோய்வகை . 
காதறை - காதறுபட்ட ஆள் ; காதுக்குழி . 

காதை - வரலாறு , சரித்திரம் ; சொல் ; பாட்டு ; 
காதறை கூதறை - ஒழுக்கங்கெட்டவள் . 

கதைகொண்ட பகுதி ; கொலை ; தாளத்தின் 
காதறைச்சி - சண்டை பிடிப்பவள் . 

அடிப்பு . 
காதன் - கொலைசெய்பவன் . 

காதைகரப்பு - மிறைக்கவியுள் ஒன்று , ஒரு செய் 
காதன்மை - அன்பு ; ஆசை . 

யுளை முடிய எழுதி அதன் ஈற்று மொழியுள் 
காதி - ஈரிழைத் துணி ; முரட்டுத்துணி ; கதர்த் முதலெழுத்துத் தொடங்கி ஓரோர் எழுத்து 
துணி ; விசுவாமித்திர முனிவரின் தந்தை ; ஒரு 

இடையிட்டுப் படிக்கப் பிறிதொரு செய்யுள் 
வகைக் கன்மம் ; மிருதபாடாணம் ; கொலை . வரப் பாடும் மிறைக்கவி . 
காதிகன் - முத்திக்குப் பாதகமாயுள்ள கன்மங் காதைநெறித்தல் - கூர்ந்து கேட்குமாறு குதிரை 

முதலிய விலங்குகள் காதை நிமிர்த்தல் . 
காதிரைச்சல் - காதடைப்பால் உண்டாகும் காதோதி - தீய எண்ணத்தோடு 

இரகசியம் 
குமுறல் . 

ஓதுவோன் . 
காதில்விழுதல் - காதுக்குச் செய்தியெட்டுதல் . 

காதோலை - காதுக்கிடும் பனையோலை ; மகளிர் 
காதிலடிபடுதல் - அடிக்கடி செய்தி கேட்கப் காதணி . 
படுதல் . 

காந்தக்கம்பி - இடிதாங்கி ; மின்சாரக் கம்பி . 
காதிலி - செவிடன் ; செவிடி . 

காந்தக்கல் - அயக்காந்தம் .. 
காதிலோதுதல் - மந்திர உபதேசம் செய்தல் ; காந்தசத்துரு - காந்தத்துக்கு மாற்றுச்சரக்கு ; 

இரகசியம் சொல்லுதல் ; கோட்சொல்லுதல் . நவச்சாரம் ; வெடியுப்பு . 
காதிவென்றோன் - அருகன் . 

காந்தப்பர் - கந்தருவர் . 
காது - செவி ; 

ஊசித்தொளை ; கொலை ; காந்தப் பெட்டி - திசையறிகருவி . 
கவணில் கல் வைக்கும் இடம் ; புகையிலையின் காந்தப்பசாசம் - காந்தக் கல் . 
காம்பு ; ஏனங்களின் விளிம்புப்பிடி . 

காந்தபட்சி - அழகு பறவையான மயில் . 


கள் . 


காந்தம் 


309 


காப்பு 


காந்தம் - காந்தக்கல் ; ஒருவகைப் பளிங்கு ; அழகு ; காந்திகொள்ளுதல் - உடம்பு சூடுகொள்ளுதல் . - 
மின்சாரம் ; கந்தபுராணம் . 

காந்திப்போதல் - சோறு முதலியன கரிந்து 
காந்தம்பிடித்தல் , ) 

போதல் . 
- காந்தம் இரும்பை இழுத்தல் . காந்திமதி - ஒளியுள்ளவள் ; குபேரன் பட்டணம் . 
காந்தமண் - காந்தச் சத்துள்ள செம்மண் . காந்திமான் - ஒளியுள்ளவன் . 
காந்தமணி - காந்தக்கல் . 

காந்திருவம் - காந்தருவம் ; கந்தருவலோகம் . 
காந்தமலை - பூமியின் வடகோடியில் காந்த காந்துகம் - வெண்காந்தள் . 

மயமாகவுள்ள தாகக் கருதப்படும் மலை . காந்துகன் - பந்தடிப்போன் ; பலகாரம் விற்ப 
காந்தர் ( ரு ) ப்பம் - காந்தருவம் ; கந்தருவர் அம்பு . வன் . 
காந்தர்ப்பர் - கந்தருவர் . 

காந்துதல் எரிதல் ; வெப்பங்கொள்ளுதல் ; 
காந்தருவம் - காதலர் தம்முள் மனமொத்துக் 

கருகிப்போதல் ; மனம் வேகுதல் ; ஒளிவீசுதல் ; 
கூடுங் கூட்டம் ; இசைப்பாட்டு ; காந்தருவ பொறாமைப்படுதல் ; வீணாய் எரிதல் ; 
வேதம் . 

சினத்தல் ; சுடு தல் ; பல்லால் சுரண்டுதல் . 
காந்தருவமணம் - தலைவியும் தலைவனும் தாமா | காந்தை - பெண் ; மனைவி ; தலைவி . 
கவே கூடும் கூட்டம் . 

காந்தைக்கண் - இரண்டு இமைகளையும் விரித்து 
காந்தருவர் - கந்தருவர் ; பாடுவோர் . 

விழிக்கும் அபிநயக் கண் . 
காந்தருவவாதம் - அறுபத்து நான்கு கலையுள் 

காப்பரிசி - பிறந்த குழந்தைகளுக்குக் காப்பிடும் 
ஒன்றான இசைக்கலை . 

நாளில் வழங்கும் பாகு கலந்த அரிசி ; திருமணம் 
காந்தருவவிவாகம் - காண்க : காந்தருவமணம் . 

முதலிய காலங்களில் காப்புநாண் கட்டும்போது 
காந்தருவவேதம் - இசைக்கலை . 

கையிலிடும் அரிசி ; கிறித்து பிறந்த பதின் 
காந்தருவி - பாடுபவள் . 

மூன்றாம் நாள் திருவிழாவில் கோயிலில் 
காந்தல் - காந்துகை ; உமி , ஓலை முதலியவற் 

வழங்கும் பாகுகலந்த அரிசி . 
றின் எரிந்த கருகல் ; காய்ந்த பயிர் ; தீய்ந்து காப்பவிழ்த்தல் - திருமணம் முதலிய சடங்குகளில் 
போதல் ; சினம் . 

காப்புக் களைதல் . 
காந்தவண்டி - இருப்புப்பாதையில் செல்லும் 

காப்பாடுதல் - மறைத்துக் காத்தல் . 
மின்வண்டி . 

காப்பாள் - காவல் வீரன் . 
காந்தவர் - காண்க : காந்தருவர் .. 
காந்தள் - கார்த்திகைப் பூ ; காந்தள் மலரணிந்து 

காப்பாற்றுதல் - பாதுகாத்தல் , ஆதரவளித்தல் . 
வேலன் வெறியாடுவதைக் கூறும் புறத்துறை ; 

காப்பி - ஒருவகைச் செடி ; குடிநீர் ; படி , நகல் , 
முருகக் கடவுளுக்குரிய காந்தளைச் சிறப் காப்பிடுதல் - நெற்றியில் திருநீறு அல்லது 
பித்துக் கூறும் புறத்துறை ; சவர்க்காரம் . 

மண்ணைக் குழைத்திட்டுக் காப்புச் செய்தல் ; 
காந்தளிகம் - சின்னிமரம் . 

காப்பு நாண் கட்டுதல் ; பிறந்த குழந்தைக்குக் 
காந்தற்சோறு - கரிந்த சோறு . 

காப்புப்பூட்டுதல் ; ஆவணங்களில் 

அரசு 
காந்தன் - அரசன் ; எப்பொருட்கும் இறைவன் ; 

முத்திரை இடுதல் , 
கணவன் ; தலைவன் ; சந்திரன் ; மன்மதன் . காப்பியக் கலித்துறை - நெடிலடி நான்காய் வரும் 
காந்தாரக்கிராமம் - தேவலோகத்து வழங்குவ 

கலித்துறை . 
தாகக் கொள்ளப்படும் இசைச் சுரவகை . காப்பியக்குடி - பழைய அந்தணர்குடி ; சீகாழிக்கு 
காந்தாரபஞ்சமம் - பாலையாழ்த் திறங்களுள் அயலிலுள்ள ஓர் ஊர் . 
ஒன்று . 

காப்பியன் - சுக்கிரன் .. 
காந்தாரம் - வடமேற்கு இந்திய நாடுகளுள் காப்பிரிமிளகாய் - குடைமிளகாய் . 
ஒன்று , ஐம்பத்தாறு நாடுகளுள் ஒன்று ; காப்பில் - மீன்பிடிக்க உதவும் கூரிய ஓர் ஆயுதம் ; 
ஏழிசையுள் ஒன்று , பாலையாழ்த்திறம் ; காடு . தோணியின் உறுப்புகளுள் ஒன்று . 
காந்தாரி - துரியோதனனின் தாய் ; கொடியவள் ; | காப்பீடு - பாதுகாத்தல் ; காக்கப்படுவது . 
தசநாடியுள் ஒன்று ; சிவனார்வேம்பு ; சத்தி காப்பு - பாதுகாவல் ; காவலாயுள்ளது ; காப்பு 
சாரம் ; ஒரு பண்வகை . 

நாண் ; தெய்வ வணக்கம் ; காப்புப் பருவம் ; 
காந்தாரி மைந்தன் - துரியோதனன் . 

திருநீறு ; கைகால்களில் அணியும் வளை ; 
காந்தாளம் - எரிச்சல் ; சினம் . 

வேலி ; மதில் ; கதவு ; அரசமுத்திரை ; ஏட்டுக் 
காந்தி - அழகு ; 

கதிர் ; சிலாசத்து ; 

கயிறு ; காவலான இடம் ; ஊர் ; திக்குப்பாலகர் ; 
வைடூரியம் .; அணிவகை . 

சிறை ; மிதியடி ; அரசன் நுகர்பொருள் . 


ஒளி ; 


காப்புக்கட்டுதல் 


310 


காமதகனன் 


யிலை . 


காப்புக்கட்டுதல் - கோயில் திருவிழாத் தொடங்கு காம்பிரம் - முருக்கு . 
தல் ; ஊக்கத்துடன் செயலில் இறங்குதல் ; 

காம்பிலி , 

காம்பிலியம் } வடநாடுகளுள் ஒன்று . 
மூலிகைக்குக் காப்பு நாண் கட்டுதல் ; நேர்த்திக் 
கடனுக்கு மஞ்சள் நூல் அணிதல் . 

காம்பாயம் } - பெருமிதம் , கம்பீரம் ; ஆழம் . 
காப்புக்கடவுள் - திருமால் . 
காப்புக்கரப்பறிதல் - பொருள் அறிந்து ஏட் 

அறிந்து ஏட் காம்பு - பூ , இலை முதலியவற்றின் தாள் ; மலர்க் 
டெழுத்தைப் படித்தல் . 

கொம்பு ; கருவிகளின் கைப்பிடி ; மூங்கில் ; 
காப்புக்காடு - காவற்கட்டுள்ள காடு . 

ஆடைக்கரை ; ஒருவகைப் பட்டாடை ; பூசணி ; 
காப்புச்செய்தல் - ஓலைச் சுவடியைக் கட்டிவைத் 

அம்புச்சிறகு . 

காம்புக்கிண்ணம் - கைப்பிடியுள்ள ஏனம் . 
தல் . 
காப்புத்தடை - விழாக்காலத்தில் காப்புக் கட்டு 

காம்புச்சத்தகம் - ஓலை வாருஞ் சிறுகத்தி . 

காம்புச்சல்லடை சல்லடைவகை . 
தலால் நிகழும் பயணத்தடை . 

காம்புப்புகையிலை - காம்புடன் கூடிய 
காப்புதாரி - தற்காப்புரிமை . 

புகை 
காப்புநாண் - இரட்சையாகக் கட்டும் மஞ்சட் 

காம்போகி - குன்றி . 
படுத்தின நூற்கயிறு . 

கட்டவிழ்த் 
காப்பு நீக்குதல் - ஓலைச்சுவடியைக் 

காமக்கடப்பு - காமமிகுதி . 

காமக்கடவுள் - வழிபடு தெய்வம் . 
துத் திறத்தல் . 

காமக்கண்ணி - காஞ்சியில் கோயில் கொண்டிருக் 
காப்புப்பருவம் - பிள்ளைத்தமிழ் கூறும் பருவங் 

கும் காமாட்சியம்மன் . 
களுள் முதற்பருவம் . 

காமக்கலகம் - புணர்ச்சி ; ஊடல் . 
காப்புமறம் - காவல் வீரர் . 
காப்புமாலை - தெய்வங் காப்பதாக மூன்று , ஐந்து 

காமக்கவலை - காம மிகுதியால் தோன்றும் 
அல்லது ஏழு பாடல்களாற் பாடப்படும் ஒரு 

துன்பம் . 

காமக்காய்ச்சல் - காமதாபம் . 
சிற்றிலக்கியம் . 
காப்பொன் - நூறு பலம் நிறையுள்ள பொன் . 

காமக்கிழத்தி - ஒருவருக்கே உரிமைபூணுங் குலப் 
பரத்தை மகளாய்க் 

காமங் 
காபட்டியம் - கபடத்தன்மை . 

காரணமாகத் 
காபணங்கட்டுதல் - தெய்வத்துக்கு வேண்டிக் 

தலைமகனால் வரைந்துகொள்ளப்பட்டவள் . 
கொண்ட பணத்தை மஞ்சள் துணியிற் கட்டி 

காமக்குறிப்பு - காதலிற்றோன்றும் மெய்ப்பாடு , 
வைத்தல் . 

காதலை வெளியிடுங் குறிப்பு . 
காபணம் - ஒற்றடம் . 

காமக் கூட்டம் - தலைவனும் தலைவியும் தம்முள் 
காபந்து - பாதுகாவல் , 

அன்பொத்துக் கூடுங் கூட்டம் . 
காமக்கோட்டத்தி - காமக்கோட்டத்தில் 

உறை 
காபரா - குழப்பம் . 
காபாலம் - பிரமன் தலையோட்டைக் 

யும் பார்வதி . 
கையி 

காமக்கோட்டம் 
லேந்திச் சிவபிரான் ஆடுங் கூத்து ; சைவத்தின் 

காஞ்சியில் 

உள்ள 

காமாட்சி 
அகப்புறச் சமயம் ஆறனுள் ஆன்மா நித்திய 

கோயில் . 
மாய்ப் பலவாய் வியாபகமாய் இருப்பதென்றும் காமக்கோட்டி - பார்வதி ; காமக்கோட்டம் ; 
பச்சைக்கொடி பிடித்து 

மக்களின் தலை 

காமப்பைத்தியம் . 
யோட்டில் ஐயமேற்றுண்பவர் முத்தராய்ச் காமகாண்டம் - காமன் அம்பாகப் பயன்படுத்தும் 
சிவசமம் ஆவரென்றும் கூறும் சமயம் . 

ஒருவகைப் பூ . 
காபாலமதம் - சைவசமயத்தின் ஒரு பிரிவு 

காமகாரம் - காய்மகாரம் , பொறாமை . 
காபாலன் , 

காமசரம் - மாம்பூ ; காண்க : காமன்கணை . 
காபாலி 
காபி 

காமசலம் காண்க : காமநீர் . 
ஒரு பண்வகை ; காப்பி . 
காபில் திறமையாளன் . 

காமசாலை - சிற்றின்பத்துக்குரிய இடம் . 
காபிலம் கபிலர் மதமான 

சாங்கியம் ; 

காமத்தீ - காமாக்கினி, காமமாகிய நெருப்பு . 

தலை 
தொடங்கிக் காலளவும் ஈரத்துணியால் உடம் 

காமத்துப்பால் - காமத்தைப்பற்றிக் கூறும் இலக் 
பைத் துடைத்துக்கொள்ளுதலாகிய நீராட்டு 

கணப் பகுதி ; திருவள்ளுவர் திருக்குறளில் 

அகப்பொருட்பாலாகிய ஒரு பகுதி . 
காபினி - நவச்சாரம் . 

காமத்துப்பாலோர் - பரத்தமை கொண்டொழுகு 
காபோதி - கண்ணிலி ; அறிவிலி . 

வோர் . 
காம்பி - நீர் இறைக்குங் கருவி . 

காமதகனன் காமனை எரித்த சிவன் . 


} - சிவன் ; காபால மதத்தான் . 


- 


வகை . 


- 


காமதம் 


311 


காமுகன் 


காமப்பைத்தியம் } - அறிவகாசிக்கு , 


காமதம் - பூமியில் விழுந்த பின் எடுத்துக் காமவேதம் - காமசாத்திரம் . 
கொள்ளும் பசுவின் சாணம் . 

காமவேழம் - நாணல் . 
காமதேவன் - மன்மதன் . 

காமவேள் - மன்மதன் . 
காமதேனு - தேவலோகப் பசு . 

காமற்கடந்தோன் - புத்தன் . 
காமநாசன் சிவன் . 

காமற்காய்ந்தோன் - சிவன் ; அருகன் . 
காமநீர் - காமத்தால் தோன்றும் சுக்கிலம் . காமன் - மன்மதன் ; பௌத்த மதத்திற் கூறப் 
காமநோய் - காமத்தால் உண்டாகும் துன்பம் . படும் தீமை விளைக்குந் தெய்வம் ; ஒருவகை 
காமப்பற்று - காமவிருப்பு . 

வரிக்கூத்து ; இந்திரன் ; வண்டு ; திப்பிலி , 
காமப்பால் முலைப்பால் . 

காமன்கணை அசோகம் , குவளை , தாமரை , 
காமப்பித்து - காமப் பைத்தியம் . 

மாம்பூ , முல்லை என்னும் ஐந்து மலரம்புகள் . 
காமப்புணர்ச்சி - இயற்கைப் புணர்ச்சி . 

காமன் கொடி - மீன் . 
காமப்பூ - மதனகாமப் பூ , கொடிச் சம்பங்கி . காமன் பண்டிகை - மன்மத தகனத் திருவிழா . 
அறிவினையழிக்குந் தீராப் 

காமன்வில் - கரும்பு . 

; காமம் காமனாள் - இளவேனிற்காலம் . 
மிக்கவன் . 

காமனூர்தி - தென்றல் . 
காமப்போர் - புணர்ச்சி . 

காமனை - சிறுகிழங்கு ; விருப்பம் . 
காமபாலன் - தன்னை அடைந்தாரின் விருப்பங் காமனைங்கணை காண்க : காமன்கணை . 

களை நிறைவேற்றுபவனான பலராமன் . காமாக்கினி - காமத்தீ . 
காமபீடம் - மாந்தர் விரும்பும் முத்திபோகங் காமாட்சி - பார்வதி ; காஞ்சிபுரத்து அம்பிகை . 
களைக் கொடுப்பதாகிய காஞ்சிபுரம் . 

காமாட்சிப்புல் - காவட்டம்புல் ; சுன்னாறிப்புல் ; 
காமபூமி - இன்புவுலகு , போகபூமி . 

கருப்பூரப்புல் . 
காமம் - ஆசை , அன்பு , விருப்பம் ; இன்பம் ; 

விருப்பம் ; இன்பம் ; காமாட்சிவிளக்கு - கலியாணம் முதலிய சிறப்பு 
புணர்ச்சியின்பம் ; காமநீர் ; ஊர் ; குடி ; இறை . நாள்களில் பயன்படுத்தும் பாவைவிளக்கு . 
காமமரம் - ஒருவகை மரம் . 

காமாட்டி - மண்வெட்டுவோன் ; மூடன் . 
காமமலடி - கனவினால் 

கருப்பம் நசிக்கப் காமாதூரன் - காம இச்சை மிக்கவன் . 
பெறுபவள் . 

காமாந்தகன் - சிவன் ; காமத்தால் அறிவிழந்த 
காமர் - விருப்பம் ; அழகு ; காமுகர் . 

வன் . 
காமரசி - நெருஞ்சில் . 

காமாப்பலகை - மரக்கலத்தின் சுற்றுப்பலகை .. 
காமரம் - அடுப்பு ; அத்தநாள் ; இசை ; சீகாமரம் ; காமாரி - சிவன் ; காளி . 
வண்டு ; அகில் மரம் ; ஆலமரம் ; காவடித் காமி - காம இச்சை மிகுந்தவன் ; உவர்மண் ; 
தண்டு . 

பொன்னிமிளை . 
காமரி - புளிநறளைச் செடி . 

காமிகம் - இருபத்தெட்டுச் சிவாகமங்களுள் 
காமரீசம் - புல்லுருவி . 

ஒன்று . 
காமரூபம் - விரும்பியபடி மேற்கொள்ளுகிற காமித்தல் - விரும்புதல் ; காமங்கொள்ளுதல் . 
வடிவம் ; ஒரு நாடு . 

காமியக்கல் - கோமேதகம் . 
காமரூபி - பச்சோந்தி ; நினைத்த உருவங்கொள் காமிய குரு - ஈசுரபத்தியும் அறமும் போதிக்கும் 
பவன் . 

குரு . 
காமல்லிகை - வனமல்லிகை . 

காமியசத்தி - அப்பிரகம் . 
காமலீலை - புணர்ச்சி .. 

காமியம் - இச்சிக்கும் பொருள் ; பயன்கருதிச் 
காம ( மா ) லை - கண்ணில் உண்டாகும் ஒருவகை செய்யும் வினை ; கன்மமலம் ; ஆகாமியம் . 
நோய் . 

காமியமரணம் - தற்கொலை . 
காமவல்லபை - நிலவு . 

காமியர் - காமவேட்கையுள்ளோர் . 
காமவல்லி - கற்பகத்தில் படருங் கொடி . 

காமினி - பெண் ; ஆகாயகமன மந்திரம் ; அழகு . 
காமவாயில் - இயற்கை அன்பு . 

காமீ - சென்ம லக்கினத்திலிருந்து ஏழாமிடத் 
காமவிகாரம் - காமத்தால் 

உண்டாகும் 

துள்ள கோள் . 
வேறுபாடு . 

காமுகப்பிரியம் - கத்தூரி மஞ்சள் . 
காமவிடாய் - கலவி விருப்பம் . 

காமுகன் - காம இச்சை மிகுந்தவன் ; மன்மதன் ;; 
காமவெறி - காமப்பைத்தியம் . 

திருமால் ; நாகரிகன் . 


காமுருகி 


312 


காயடித்தல் 


காமுருகி - ஓணான் .. 

காய்தல் - உலர்தல் ; சுடுதல் ; மெலிதல் ; வருந்தல் ; 
காமுறுதல் - விரும்புதல் ; வேண்டிக்கொள்ளுதல் . விடாய்த்தல் ; வெயில் நிலாக்கள் எறித்தல் ; 
காமோத்தீபகம் - காமத்தை மிகுவிக்கும் பொருள் . 

எரித்தல் ; அழித்தல் ; விலக்குதல் ; வெறுத்தல் ; 
காய் - முதிர்ந்து பழுக்காத 

மரஞ்செடிகளின் 

வெகுளுதல் ; கடிந்துகூறுதல் ; வெட்டுதல் . 

காய்நீர் - வெந்நீர் . 
பலன் ; மூவகைச்சீரின் இறுதியிலுள்ள நேரசை , 
காய்ச்சீர் ; பழுக்காத புண்கட்டி ; முதிராது காய்ப்பழம் - முழுதும் பழுக்காத பழம் .. 

வரும் நோய்களுள் 
விழுங் கரு ; பயனின்மை ; வஞ்சனை ; விதை ; காய்ப்பறங்கி - கோழிக்கு 
சொக்கட்டான்காய் ; பக்குவப்படாத விளை 

ஒன்று . 
பொருள்கள் . 

காய்ப்பனை - சாறு எடுக்காத பெண்பனை . 

காய்ப்பு - வெறுப்பு ; மட்டமான இரும்பு ; மரஞ் 
காய்க்கடுக்கன் - உருத்திராட்சம் வைத்துக் 

செடி முதலியன பலன் தருதல் ; தோலின் 
கட்டிய கடுக்கன் . 

தடிப்பு ; தழும்பு . 
காய்க்கறியமுது - கடவுட்குப் படைக்குங் கறி . 

காய்ப்புமரம் - காய்களுள்ள மரம் . 
காய்க்கும்பருவம் - காய் தோன்றுங் காலம் ; 

காய்பசி - மிக்க பசி . 
பிள்ளைபெறும் பருவம் . 

காய்ம்பனை - காய்க்கும் பனை . 
காய்கறி - உணவுக்குரிய மரக்கறிகள் . 

காய்ம்பாளை பெண்பனையின் பாளை . 
காய்ங்கனி - காயும் கனியும் . 

காய்மகாரம் - பொறாமை , எரிச்சல் . 
காய்ச்சல் - உலர்ச்சி ; சுரநோய் ; மனவெரிச்சல் ; | காய்மடி - பசுவின் வன்முலை . 
வெப்பம் . 

காய்மரம் - காண்க : காய்ப்புமரம் . 
காய்ச்சல்காரன் - சுரமுள்ளவன் ; பணம் வறண் | காய்மை - பொறாமை . 
வன் ; பொறாமையால் மனவெரிச்சல் காய்மைகரித்தல் - பொறாமைப்படுதல் , 
உள்ளவன் . 

காய்மைகாரி - பொறாமைப்பட்டவன் ( ள் ) . 
காய்ச்சற்பாடாணம் - பிறவிப் பாடாணங்களுள் காய்வள்ளி - ஒருவகை வள்ளிக்கொடி , காட்டு 
ஒன்று . 

வள்ளி ; சீரகவள்ளி ; வெற்றிலைவள்ளி ; கிழங்கு 
காய்ச்சற்பாடு - தவசத்தின் நன்றாகக் காய்ந்த 

வகை . 
நிலை , நெல் 

முதலியன உலர்த்துதலால் காய்வாழை - நிறையக் காய்காய்க்கும் வாழை 
உண்டாகும் அளவுக்குறைவு ; பொருளிழந்து 
ஏங்கி நிற்கும் நிலை . 

காய்விழுதல் - கருச்சிதைந்து வெளிப்படுதல் . 
காய்ச்சி 

காயக்கம் - மோகமயக்கம் . 
துவரை . 

காயக்கரணம் - உறுப்பினாற் செய்யும் அபிநயம் . 
காய்ச்சிரக்கு - புளிச்சைக்கீரை . 

காயக்கிலேசம் - உடலை வருத்தி யொடுக்குகை. 
காய்ச்சீர் - நேரீற்று மூவசைச் சீர் . 

காயக்குத்தகை - நிலையான குத்தகை ஏற்பாடு . 
காய்ச்சுக்கட்டி - காசுக்கட்டி . 

காயகம் இசை ; மோகமயக்கம் ; வாணிகம் . 
காய்ச்சுக்கல் - போலி இரத்தினம் . 

காயகற்பம் - உடல் நீடித்திருக்க உண்ணும் 
காய்ச்சுக்குப்பி - திராவகம் காய்ச்சி இறக்கும் 

மருந்து . 
குப்பி . 

காயகன் - இசைபாடுவோன் ; மயக்குவோன் . 
காய்ச்சுண்டை - காசுக்கட்டி . 

காயங்கட்டுதல் - புண்ணுக்கு மருந்திட்டுக் 
காய்ச்சுப்பு - சவட்டுப்பு ; உவர் நீரைக் காய்ச்சி கட்டுதல் . 
யெடுக்கும் உப்பு . 

காயசன்னி 

காயம்பட்டதனால் உண்டாகும் 
காய்ச்சுமண் - வளையல் செய்தற்குரிய மணல் . 

இரணசன்னி . 
காய்ச்சுரை - புடமிட்ட பொன் ; புளிச்சைக்கீரை . காயசித்தி - உடலை நெடுநாள் இருக்கச் செய்யும் 
காய்ச்சுறுக்கு - புளிச்சைக்கீரை . 

வித்தை ; அணிமா , மகிமா முதலிய சித்திகள் ; 
காய்த்தல் - மரஞ்செடி முதலியன காய்களை பொன்னாங்காணி . 
உண்டாக்குதல் . 

காயசித்திக்கடியான் - காந்தக்கல் . 
காய்த்தானியம் - முதிரை ; கதிர்த்தானியம் ; | காயசித்திச் சுண்ணம் - கருப்பூரச் சிலாசத்து . 
முசுக்கட்டை . 

காயசித்தியானோன் - உடல் நீடித்திருக்கப் 
காய்த்துதல் - எரியச்செய்தல் ; சினத்தல் ; காய்ச்சு பெற்றவன் ; சூதபாடாணம் . 
தல் , 

காயசித்தியுப்பு - அமரியுப்பு . 
காய்த்தும்பை - கறித்தும்பை . 

காயடித்தல் - விதையடித்தல் . 


காயத்திரி 


313 


கார் போகி 


காயா 


- 


காயாம்பூ மேனியன் } - நீல நிறமுடைய திருமால் . 


காயத்திரி - நான்முகன் மனைவியாகிய காயத்திரி | கார்த்தன் - துரிசு . 
தேவதை ; அந்தணர் நாள்தோறும் ஓதும் ஒரு | கார்த்திகம் - சாந்திர மாதத்துள் எட்டாவது , 

, 
வே , 

தமந்திரம் ; நான்கடிகட்குமாக 24 உயிர் கார்த்திகை மாதம் . 
எழுத்துகளுள்ள சந்தம் ; கருங்காலி ; கலை 

கார்த்திகேயன் - முருகக்கடவுள் . 
மகள் . 

கார்த்திகை - ஒரு நட்சத்திரம் ; ஒரு மாதம் ; 
காயத்தையிருத்தி - பூவழலை . 

கார்த்திகைப்பூ ; கார்த்திகை மாதத்தில் வீடு 
காயப்பெண் - கனவில் தோன்றி மயக்கி வருத்தும் 

தோறும் விளக்கேற்றிக் கொண்டாடும் 
மோகினி. 

கார்த்திகையோடு கூடிய நிறைமதி நாள் ; 
காயம் - ஆகாயம் ; உடல் ; பெருங்காயம் ; 

துர்க்கை . 
ஐங்காயம் ; மிளகு ; உறைப்பு ; குழம்பில் 

காத்திகைக்காசு , 
வெந்த கறித்துண்டு ; கறிச்சம்பாரம் ; காய 

} 

கார்த்திகைக்காணிக்கை - ஒரு பழைய வரி . 
மருந்து ; காழ்ப்பு ; அடிபட்டதனால் உண்டான 

கார்த்திகைக்கிழங்கு - கலப்பைக்கிழங்கு . 
புண் ; வடு ; நிலைபேறு . 

கார்த்திகைக்கொள்ளி - கார்த்திகைத் திருநாளில் 
காயம்படுதல் - புண்படுதல் . 

அனற்பொறி தட்டி விளையாடுதற்குரிய 
காயமருந்து - மகப்பெற்றவளுக்குக் கொடுக்கும் 

அகத்திக்கொள்ளி . 
காரமருந்து . 

கார்த்திகைத் தேவிமார் - காண்க : கார்த்திகைப் 
காயமேரை - அரசாங்கத் தீர்வைபோக எஞ்சிய 

பெண்கள் . 
விளைவில் ஊர்க்குடிகளிடமிருந்து தச்சர் , 

கார்த்திகைப்பச்சை - பழைய வரிவகை . 
கொல்லர் முதலிய தொழிலாளிகள் அடையும் 

கார்த்திகைப்பூ - காந்தள் . 
ஊதியம் . 

கார்த்திகைப்பெண்கள் - அறு வராகிய 

கார்த் 
காயல் - கழி ; கழிமுகம் ; உப்பளம் ; சுரநோய் . 

திகைப் பெண்டிர் . 
காசாமரம் ; காசாவகை ; பீக்கொஞ்சி . 

கார்த்திகைப்பொரி - கார்த்திகைத் திருநாளிற் 
காயாபுரி - உடல் . 

படைக்கும் நெற்பொரி . 

கார்த்திகை விரதம் -- முருகக்கடவுளைக் குறித்துக் 
காயாமரம் - ஒருபொழுதும் காய்ப்பில்லாத மரம் . 

. கார்த்திகை நாள்தோறும் கடைப்பிடிக்கப் 
காயிகம் - உடம்பினாற் செய்வது . 

படும் நோன்பு . 
கார் - கருமை ; கரியது ; மேகம் ; மழை ; நீர் ; கார்த்திகைவிளக்கீடு - திருக்கார்த்திகைக் 
கார்ப்பருவம் ; கார்நெல் ; கருங்குரங்கு ; கொண்டாட்டமாக வீடு முதலியவற்றில் விளக் 
வெள்ளாடு ; ஆண்மயிர் ; கருங்குட்டம் ; இருள் ; கேற்றுகை . 
அறிவுமயக்கம் ; ஆறாச்சினம் ; பசுமை ; அழகு ; கார்த்திகை விளக்கு - திருக்கார்த்திகையில் ஏற்றப் 
செவ்வி ; எலி ; கொழு . 

படும் விளக்கு . 
கார்க்காய் - , 

சந்திரநாகம் , இராகு ; கார்காலத் கார்நாற்றம் தலைப்பெயல் மழையால் 
தில் காய்க்கும் காய் . 

மண்ணில் தோன்றும் மணம் . 
கார்க்கோடகன் - எட்டு நாகங்களுள் ஒன்றான 

கார்நிறம் - கறுப்புவண்ணம் ; மாமிசச்சிலை என் 
கடவுட்பாம்பு ; இரக்கமற்றவன் ; கருடக்கல் . னும் ஒருவகைக் கறுப்புக்கல் . 
கார்க்கோடல் - கருங்காந்தள் . 

கார்நெல் - கார்காலத்தில் அறுவடையாகும் 
கார்க்கோடன் -- காண்க : கார்க்கோடகன் . 

நெல் . 
கார்க்கோழி - கருங்கோழி ; கருங்காணம் ; கருஞ் 

கார்ப்பணியம் - கடும்பற்றுள்ளம் ; பொறாமை . 
சீரகம் . 

கார்ப்பருவம் - காண்க : கார்காலம் . 
கார்கரணை - கருணை , கருணைச்செடி . 

கார்ப்பாசம் - பருத்திச்செடி . 
கார்காலம் - ஒரு பருவகாலம் , ஆவணி புரட்டாசி கார்ப்பாளன் 

கார்ப்பாளன் - கொடியவன் . 
மாதங்கள் ; மேகங்கள் கூடி மழை பெய்யும் கார்ப்பான் - கரிசலாங்கண்ணி . 
காலம் . 

கார்ப்பு - காரம் ; உவர்ப்பு . 
கார்கோள் - கடல் ; சனி ; ஓமை . 

கார்ப்பெயல் - கார்காலத்து மழை . 
கார்கோளி - முத்தக்காசு ; காண்க : கார்க்கோழி . கார்பா ( வா ) ர் - அதிகாரம் . 
கார்கோன் - ஒரு தலைமை அதிகாரி . 

கார்போகரிசி - கார்போகி என்னும் 

என்னும் பூண்டின் 
கார்த்தல் - உறைத்தல் ; உப்புக்கரித்தல் ; வித்து . 
கறுப்பாதல் ; அரும்புதல் ; வெறுத்தல் . 

கார்போகி - பூடுவகை . 


40 


கார்மணி 


314 


காரப்பொடி 


- 


கை , 


கார்மணி கரிசலாங்கண்ணி 

காரணச்சிறப்புப்பெயர் - காரணத்தால் ஓரினத்தில் 
கார்மலி கடல் . 

ஒன்றற்குச் சிறப்பாக வரும் பெயர்ச்சொல் . 
கார்முகம் - வில் ; பஞ்சுகொட்டும் வில் ; மூங்கில் . காரணச்சொல் 

கதை . 
கார்முகில் - கருக்கொண்ட மேகம் ; கார்காலத்து காரணசரீரம் - ஐம்பூதச் சேர்க்கையால் பருவுட 
மேகம் ; கருமுகில் பாடாணம் . 

லுக்குக் காரணமாயுள்ள நுண்ணுடல் . 
கார்முல்லை - பிரிந்த தலைவன் வருமுன் அவன் காரணப்பெயர் - யாதானும் ஒரு காரணம்பற்றி 
வருவதற்குரிய கார்ப்பருவத்தின் குறியாக வழங்கும் பெயர் . 
மேகம் முன்வந்ததைக் கூறும் புறத்துறை . 

காரணப் பொதுப்பெயர் - காரணத்தாற் பல 
கார்வண்ணர் - அசுரர் . 

வற்றிற்கும் பொதுவாய் வரும் பெயர் . 
கார்வண்ணன் - திருமால் , 

காரணம் - மூலம் ; ஏது ; கருவி ; நோக்கம் ; வழி 
கார்வலயம் கடல் . 

வகை ; 

சிவாகமங்கள் இருபத்தெட்டனுள் 
கார்வழலை - இராசமாநாகம் . 

ஒன்று . 
கார்வா கடல் மீன்வகை . 

காரணமரபு - காரணக்குறி மரபு ; காரணம்பற்றித் 
கார்வாரி - செயலாளன் . 

தொன்றுதொட்டு வழங்கும் பெயர்ச்சொல் . 
கார்வினை - பாவத்தொழில் . 

. 

காரணமாயை - உடம்பு முதலியவற்றின் தோற் 
கார்வெள்ளி - மட்டவெள்ளி . 

றத்திற்குக் காரணமாயுள்ள பொருள் . 
கார்வை - இசையில் நாதநீட்சி . 

காரணமாலை - ஓர் அணி , பின்பின்னாக வருவன 
காரக்கருணை - காறுகருணை , கருணைக்கிழங்கு . 

வற்றிற்கு முன் முன்னாக வருவனவற்றைக் 
காரக்கழிச்சல் - அசீரண பேதிவகை . 

காரணங்களாகவேனும் காரியங்களாகவேனும் 
காரகக்கருவி - தொழிலை இயற்றுவிக்கும் கருவி . 

சொல்லும் அணி . 
காரகபஞ்சகம் - காண்க : கருமேந்திரியம் : நாக்கு , 

காரணவணு - உலகப் படைப்புக்கு ஒருங்கு பல 
கால் , 

எருவாய் , கருவாய் என்னும் தொக்குக் காரணமாகும் பரமாணுக்கள் . 
உறுப்புகள் . 

காரணவன் 

மூலகாரணனான கடவுள் ; கணக் 
காரகம் - வேற்றுமையுரு போற்ற பெயர்வினை 

கன் ; குடும்பத் தலைவன் . 
கொண்டு முடியும் நிலை ; சிறைச்சாலை ; 

காரணவாகுபெயர் காரணம் காரியத்திற்கு 
மேகநோய் . 

ஆகிவரும் பெயர்ச்சொல் . 
காரக முதற்கருவி - செய்கையின் முதற்காரணம் . 

காரணவாராய்ச்சி - காரணம் குறைவின்றியிருந் 
காரகவேது - தொழில் நிகழ்ச்சிக்குக் கருவியா 

தும் காரியம் பிறவாமையைச் சொல்லும் 

அணி . 
காரகன் - செய்வோன் ; 

காரணவிடுகுறி - ஒருகாற் காரணப்பெயராயும் 
படைப்போன் ; சூரிய 
ரேகாமிசம் . 

ஒருகால் இடுகுறிப் பெயராயும் இருக்கும் 

பெயர்ச்சொல் . 
காரங்கட்டுதல் - நீலச்சாயத்தை உறுதியாக்கு 

காரணவிலக்கணை காரணத்தைக் காரிய 
தல் ; உறைப்பு மருந்து கூட்டுதல் . 

மாகக் கூறும் அணி . 
காரச்சீலை - புண்ணுக்கிடும் மருந்துச்சீலை .. 

காரணன் - மூலமானவன் , கடவுள் ; தலைவன் ; 
காரசாரம் - அளவோடு அமைந்த காரச்சுவை . 

மிருதபாடாணம் . 
காரடம் , 

காரணாவத்தை - காரியாவத்தைகட்குக் காரண 

மாக இருக்கும் அவத்தை . 
காரடன் - வித்தைக்காரன் . 

காரணி - பார்வதிதேவி . 
காரடை - ஒருவகைப் பணியாரம் . 

காரணிக்கம் - வரலாறு , சரித்திரம் ; செபமாலை . 
காரண்டம் - நீர்க்காக்கை .. 

காரணிகன் - நடுநிலையாளன் ; ஆய்வாளன் . 
காரணக்குறி - காரணப்பெயர் ; முன்னறிகுறி . காரணீகம் - ஆய்ந்து அறிதற்குரிய பண்பு . 
காரணக்குறிமரபு - தொன்று தொட்டு வருங் காரத்திரி - அறுத்த புண் முதலியவற்றில் உட் 
காரணப்பெயர் . 

செலுத்தும் காரமருந்து தோய்த்த சீலைத்திரி . 
காரணக்குறியாக்கம் காரணம்பற்றிப் காரப்பசை - குன்றிமணியையும் சீனிக்காரத்தை 
படைத்துக்கொள்ளும் பெயர்ச்சொல் . 

யும் அரைத்துச் சேர்த்துத் தட்டார் பயன் 
காரணகர்த்தா - முதற்கடவுள் . 

படுத்தும் ஒருவகைப் பசை . 
காரணகுரு - ஞான தேசிகன் , வீடு பேறு காரப்பொடி - எரிவுண்டாக்கும் மருந்து ; பற்றாசு ; 
அடைதற்குக் காரணமான ஞானகுரு . 

சிறுமீன்வகை . 


யுள்ள ஏது . 


காரடவித்தை } - சாலவித்தை . 


காரம் 


315 


காரியப்படுதல் 


கல் . 


} - கரிக்குருவி . 


காரம் - உறைப்பு ; கார்ப்புப்பு ; சாம்பலுப்பு ; காரிக்கூன் - ஒருவகைக் காளான் . 
சீலையின் அழுக்குவாங்குங் காரம் ; சாயமிடுங் காரிகம் - காரகம் , மேகநோய் ; வாதனை ; காவிக் 
காரம் ; வெண்காரம் ; அக்கரகாரம் ; அழிவு; 
திருநீறு ; சினம் ; மரவயிரம் ; எழுத்தின் சாரியை ; காரிகை - பெண் ; அழகு ; அலங்காரம் ; கட்ட 
பொன் ; தொழில் ; உறுதி ; வலிமை ; முயற்சி . ளைக் கலித்துறை ; ஓர் யாப்பிலக்கண நூல் ; 
காரம்போடுதல் - ஆடை முதலியவற்றிற்குக் ஒரு நிறை ; வாதனை . 
காரம் வைத்தல் ; உ.ணவுப்பொருளுக்குக் காரஞ் காரிப்பிள்ளை, 
சேர்த்தல் . 

காரிப்புள் 
காரமருந்து - மகப்பெற்ற பெண்களுக்குக் 

காரிமை - கொடிவேலி . 
கொடுக்குங் காயமருந்து ; தோலை எரித்துத் | காரியக்காரன் - செயலாளன் ; ஊரதிகாரியின் 

பதிலாள் ; வேலையில் 
தின்னும் மருந்து . 

திறமையுள்ளவன் ; 
காரர் - அச்சமுள்ளோர் ; செய்வோர் . 

தன்னலம் நாடுவோன் . 
காரல் - ஒருமீன் ; காறல் ; தொண்டையில் உண் காரியக்கெட்டி - திறமையாளன் , தொழிலில் 
டாகும் கறகறப்பு . 

வல்லவன் ; வேலைத்திறம் . 
காரவல்லி - பாகற்காய் . 

காரியகர்த்தா - தொழில் 

தொழில் நடத்துவோன் ; 
காரளத்தல் - நெல்லளத்தல் . 

மேலதிகாரி . 
காரறிவு - மயக்கம் பொருந்திய அறிவு . 

காரியகரம் - பயனுடைய செயல் . 
காரறுத்தல் - கார்நெற்பயிரை அறுவடை செய் 

காரியகாரன் - காரியத்தலைவன் ; காரியம் பார்ப் 

போன் . 
தல் . 
காரன் - உரியவன் ; செய்வோன் ; 

ஆண்பாற் காரியகுரு 

பொருளுக்காகக் கற்பிக்கும் 
பெயர் விகுதி ; சோரபாடாணம் . 

ஆசிரியன் . 

காரியகேவலம் - உடலத்தைப் பெற்ற ஆன்மா 
காரா - எருமை ; கருநிறப் பசு .. 
காராகிரகம் - சிறைச்சாலை . 

ஐம்புல நுகர்ச்சி நீங்கி இளைப்பாறும் 
காராஞ்சி - நீர் இறைக்கும் ஒருவகைக் கருவி . 

பொருட்டு மூலாதாரத்தில் ஒடுங்கிக்கிடக்கும் 
காராடு - வெள்ளாடு . 

நிலை . 
காராண்மை - நிலத்தைப் பயிரிடுங் குடியுரிமை ; 

காரியசகலம் - உடலத்தைப் பெற்ற ஆன்மா 

தொழிற்பட்டு ஐம்புலன்களை நுகரும் நிலை . 
ஒரு பழைய வரி . 
காராப்பூந்தி - ஒருவகைத் தின்பண்டம் . 

காரியசாதகம் - காரியத்தைச் சிந்திக்கச்செய்வது . 
காராம்பசு – நாக்கும் முலைக்காம்பும் கருநிறமாக காரியசாதனம் - துணைக்கருவி . 
உள்ள பசு இனம் . 

காரியசித்தி -- காரியானுகூலம் , செயல் முடித்தல் . 
காராம்பி - எருது பூட்டி நீரிறைக்கும் கருவிவகை. 

காரியசுத்தம் - உடலைப் பெற்ற ஆன்மா ஒழுக் 
காராமணி - ஒருவகைப் பயறு , பெரும்பயறு . 

கமும் செயற்பாடுமின்றி இறைவன் திருவடியை 
காராளர் - வேளாளர் ; வணிகர் ; முற்காலத் 

நினைந்துசெல்லும் நிலை . 
திருந்த ஒரு முருட்டுச் சாதியார் ; தென்னார்க் காரியஞ்செலுத்துதல் - தொழில் நடத்துதல் . 
காட்டு மாவட்டத்திலுள்ள மலைவாழ்நரான காரியத்தடை - தொடங்கிய செயலுக்கு நேரும் 
ஒரு வேடச்சாதியார் . 

இடையூறு . 
காரான் - எருமை ; கருநிறப் பசு . 

காரியத்தலைவன் - மேலதிகாரி . 

காரியத்தவறு - விரும்பியது கைகூடாமை ; செயற் 
காரானை மேகம் . 

கேடு . 
காரி - கருமை ; கருநிறம் உடையது ; கரிக்குருவி ; 
காகம் ; சனி ; நஞ்சு ; கரிய எருது ; காரீயம் ; காரியத்தன் - காண்க : காரியகாரன் . 
வாசுதேவன் ; ஐயனார் ; வயிரவன் ; இந்திரன் ; காரியத்தாழ்ச்சி - செயல் கைகூடாமை . 
கடையெழு வள்ளல்களுள் ஒருவன் ; காரி | காரியத்துக்குவருதல் - பயன்படுதல் . 
நாயனார் ; ஓர் ஆறு ; ஆவிரைச் செடி ; கண்டங் காரியத்தை மடித்தல் - குதர்க்கம் பேசுதல் . 
கத்தரி ; செய்பவன் ; பதினாறு படியளவு ; | காரியத்தோன் - செயல் பார்க்கும் அதிகாரி . 
வெண்காரம் ; காரி வள்ளலின் குதிரை ; களர் ; | காரியதரிசி - ஒரு சபையின் செயல்களை நடத்தி 
முதுநிலம் ; கீழ்மகன் ; தொழிற்சாலை . 

வைப்பவன் . 
காரிக்கன் - வெளுக்காத வெள்ளைத்துணி . காரியதுரந்தரன் - செயற்பொறுப்பு வகித்தலில் - 
காரிக்குதிரை - கருநிறக் குதிரை ; ஐயனாரது வல்லவன் . 
குதிரை . 

காரியப்படுதல் - தொழிற்படுதல் ; கைகூடுதல் . 


காரியப்பாடு 


316 


கால்தல் 


- 


மாகை . 


தூண் ; 


காரியப்பாடு பயன் . 

காரூகம் - கருங்குரங்கு . 
காரியப்பொறுப்பு - தொழிலை நிறைவேற்றுங் காரெலி -- கறுப்பெலி . 
கடமை . 

காரெள் எள்ளின்வகை . 
காரியபாகம் - செயல் கை கூடுதல் . 

காரெனல் - ஒளி மழுங்குதற் குறிப்பு ; கருநிற 
காரியம் - செயல் , செய்கை ; 

காரணத்தால் 
ஆவது ; செய்யத்தக்கது ; நோக்கம் ; இறுதிக் காரேறு - கரிய எருமைக்கடா . 
கடன் ; சாணம் . 

காரை - காட்டுச்செடிவகை ; மருக்காரை ; காறல் 
காரியமாயை - மூலப் பிரகிருதி . 

மீன் ; ஆடை ; சுண்ணச்சாந்து ; பல்லில் இறுகப் 
காரியமுற்றுதல் - எடுத்த செயல் கைகடந்து பற்றிய ஊத்தை . 
போதல் . 

காரைக்கட்டு வீடு - சுண்ணாம்பு செங்கற்களால் 
காரியமுன்னிடுதல் - எடுத்த செயல் கைகூடுகை . கட்டப்பட்ட வீடு . 
காரியவாகுபெயர் - காரியம் காரணத்திற்கு காரோடன் - சாணைக்கல் செய்வோன் ; ஆயுத 
ஆகும் பெயர்ச்சொல் . 

வுறை செய்வோன் . 
காரியவாதி - தன் செயலைச் சாதித்துக்கொள் கால் - நாலில் ஒன்று ; தமிழில் நாலிலொன்றைக் 
பவன் . 

குறிக்கும் வ என்னும் பின்ன 

பின்ன எண்குறி ; 
காரியவான் - திறமையுடையவன் . 

பாதம் ; பூவின் தாள் ; அடிப்பாகம் ; எழுத்தின் 
காரியவிலக்கணை - காரியத்தைக் 

கால் ; தேருருள் ; வண்டி ; கோல் ; குறுந்தறி ; 

காரணமாக 
உபசரித்தல் . 

நெசவுத்தறியின் மிதி ; 

மிதி ; கைப்பிடி ;; 

பற்றுக்கோடு ; முளை ; மரக்கன்று ; மகன் ; 
காரிரத்தம் - ஆடுதின்னாப்பாளைச்செடி . 
காரிருள் - மிக்க இருள் . 

இனமுறை ; பிறப்பிடம் ; வாய்க்கால் ; பிரிவு ; 

வழி ; நடை ; இடம் ; வனம் ; முனை ; மரக்கால் ; 
காரிழை நாதம் - கந்தகம் . 

அளவு ; கதிர் ; மழைக்கால் ; காற்று ; வாத 
காரீயம் - கருநிறமான ஈயவகை . 

ரோகம் ; ஐம்பூதம் ; பொழுது ; செவ்வி ; 
காரு - வண்ணான் ; கம்மாளன் ; கம்மத் 

தடவை ; காலன் ; கருநிறம் ; ஏழனுருபுள் 
தொழில் . 

ஒன்று ; 

ஒரு வினையெச்ச விகுதி ; 

ஒரு 
முன்னொட்டு . 

கால்கடியன் - வல்லவன் , தீரன் , திறனுடையவன் . 
காருகத்தொழில் - நெய்யுந்தொழில் . 

கால்கடுத்தல் - பாதம் நோதல் . 
காருகம் - நெய்யுந்தொழில் ; ஊழிய வேலை ; 

கால்கழி கட்டில் - பாடை . 
இல்லறம் ; நெருப்பை வணங்குஞ் சமயம் . 

கால்கழுவுதல் - கால்கழுவ நீர் கொடுத்து 
காருகவடி - கோள் நிலை . 

உபசரித்தல் ; மலங்கழுவு தல் . 
காருகன் - நெய்வோன் ; வண்ணான் ; ஓவியன் ; 

கால்கிளர்தல் - ஓடுதல் ; படையெடுத்துச் 
கொலையாளன் . 

செல்லுதல் . 
காருச்சிவல் - கடற்பாசி ; கடற்காளான் . 

கால் கூசுதல் - பிறவிடஞ் செல்ல மனங்கூசுதல் . 
காரு ( ரூ ) டம் - கருடன் ; கருடசமூகம் ; அறுபத்து கால்கெஞ்சுதல் - அடி வருந்துதல் . 
நாலு கலையுள் நஞ்சு தீர்க்கும் வித்தை ; ஓர் | கால்கைப்பிடிப்பு - வாதநோய் . 
உபநிடதம் ; கருடபுராணம் ; பச்சைக்கல் ; 

கால் கொள்ளுதல் - திருவிழா முதலியவற்றுக்குத் 
மருக்காரைச் செடி ; காருடவித்தை . 

தொடக்கஞ் செய்தல் ; தொடங்குதல் ; இடங் 
காருடயூகம் - கருட வடிவாக அமைக்கும் ஒரு 

கொள்ளுதல் ; ஏறச்செய்தல் , ஆரோகணஞ் 
படைவகுப்பு . 

செய்தல் ; பெருக்கெடுத்தல் . 
காருடவித்தை - நஞ்சு வைத்தியம் ; சாலவித்தை . கால்கோள் - தொடக்கம் ; போரில் இறந்த 
காருடன் - சாலவித்தைக்காரன் . 

வீரனுருவைக் கல்லில் வகுக்கத் தொடங்கு 
காருண்ணியம் - அருள் , கருணை . 

தலைக் கூறும் புறத்துறை . 
காருண்யமேகம் - மேகம்போற் கைம்மாறு எதிர் கால்சாய்தல் - அடியோடழிதல் . 
பாராது உதவி செய்பவன் . 

கால்சீத்தல் - காலினால் கீறுதல் ; வேரோடு 
காருணி - வானம்பாடி . 

களைதல் . 
காருணிகன் - கருணையுள்ளவன் ,, 

அருளுடை கால் செய்வட்டம் - விசிறி , பேராலவட்டம் . 
யோன் . 

கால்தடுக்குதல் - அடியிடறுதல் . 
காருணியம் - காண்க : காருண்ணியம் . 

கால்தல் - வெளிப்படுதல் ; குதித்தல் ; கக்குதல் , 
காருவாகன் வண்ணான் . 

தோற்றுவித்தல் . 


காருகத்தியம் } - இல்லறநிலை . 


- 


கால்தாங்குதல் 


317 


காலடி 


கால 


. 


கால்தாங்குதல் - காலை இழுத்து நடத்தல் .. கால்வெடிப்பு காலிற்காணும் பித்த வெடிப்பு 
கால்தாழ்தல் - தாமதித்தல் ; ஈடுபடுதல் ; மூழ்கி கால்வைத்தல் - நுழைதல் . 
விடுதல் . 

காலக்கடவுள் - யமன் ; சிவன் . 

. 
கால்நடை - ஆடுமாடுகள் ; காலால் நடத்தல் . காலக்கணிதம் - வானவியல் , வானசாத்திரம் . 
கால்நோக்கு - கோள்களின் காற்பார்வை . காலக்கணிதர் - சோதிடர் . 
கால் நோய் - பாதநோவு . 

காலக்கழிவு - தாமதம் ; வீண்பொழுது போக் 
கால்பரிதல் -- அறுபடுதல் . 

குகை . 
கால்பாவுதல் - கால்வைத்தல் ; நிலைகொள்ளுதல் . காலக்கனல் - ஊழித் தீ . 
கால்பிடித்தல் - பாதத்தை வருடுதல் ; காலைப் காலக்கிரமம் - நாளடைவு ; வரலாற்றுக் 
பற்றிக் கெஞ்சுதல் ; தொண்டுபுரிதல் ; வாய்க் வரிசை . 
கால் வெட்டுதல் ; விதையடித்தல் . 

காலக்கிரயம் - தற்கால விலை . 
கால் பின்னுதல் - கால்கள் முறுக்கிக்கொள்ளுதல் ; | காலக்குறி - பருவத்துக்குரிய அடையாளம் . 
முட்டிக்கால் தட்டுதல் . 

காலக்கொடுமை - காலப் பொல்லாங்கு , காலத் 
கால்மட்டம் - கண்பார்வையின்றிக் காலால் தின் தீமை . 
தடவி நடக்கை . 

காலகட்கம் - ஒரு நரகம் . 
கால்மடக்கு - கடப்புக்கால் . 

காலகதி - காலப்போக்கு ; MF ; இறப்பு . 
கால்மரத்தல் - பாதம் உணர்ச்சியற்றுக் கட்டை காலகம் - சேங்கொட்டை . 
போலா தல் . 

காலகரணம் - காலங்கழித்தல் . 
கால்மாடு - பசு ; காற்புறம் . 

காலகாலன் - சிவன் . 
கால்மிதி - அடிவைப்பு ; அடிச்சுவடு ; அடிவைக்கும் காலகூடம் - பாற்கடலில் தோன்றிய நஞ்சு . 
வரை ; செருப்பு ; காலிற்பட்ட தூசியைத் காலங்கண்டவன் - ஆண்டிலும் அனுபவத்திலும் 
துடைத்துக்கொள்வதற்கு இடப்படும் முதிர்ந்தவன் . 
தென்னை நார்த் தடுக்கு . 

காலங்கழித்தல் - வாழ்நாள் போக்குதல் , உயிர் 
கால் முளைத்தல் - குழந்தை நடைகற்கத் வாழ்தல் . 
தொடங்குதல் . 

சாகுந்தறுவாய் நெருங்கு 
கால்மெட்டிடுகை - திருமணத்தில் மணமக்கள் 

காலங்கூடுதல் 

தல் . 
கால்விரலில் மோதிரமிடுகை . 

காலசக்கரம் - கோள்கள் சுழன்று வருதற்குரிய 
கால்யாத்தல் - நெருங்குதல் ; மறைத்தல் ; தேக்கு மண்டலம் ; கோள் நிலையால் ஒருவனுக்கு 
தல் . 

உண்டாகும் பலன் ; விடாது சுழன்றுவருங் 
கால்வடம் - காலணிவகை . 

காலம் . 
கால்வழி - ஒற்றையடிப் பாதை ; காற்சுவடு ; | காலசங்கதி - நடப்புச் செய்தி . 
கால்வாசி ; மரபுவழி . 

காலசங்கை - உத்தேச காலவளவு ; 

காலக் 
கால்வளைவித்தல் - வளைத்தல் . 

கணக்கு ; காலாவதி . 
கால்வாங்குதல் - காலை வெட்டுதல் ; கால் 

காலசந்தி - காலை வழிபாடு . 
வழுக்குதல் ; பின்வாங்குதல் ; சாதல் ; எழுத்து காலசம் - பேராலவட்டம் ; காற்று . 
களின் காலிழுத்தல் . 

கால சூத்திரம் - ஒரு நரகம் . 
கால்வாசி - நாலில் ஒரு பங்கு ; அடிவைத்த பலன் . 

காலசேயம் - மோர் . 
கால்வாய் - வாய்க்கால் . 

காலஞ்செய்தல் - இறத்தல் . 
கால்வாயன் - தெரிந்து பேசும் வன்மையற்றவன் . காலஞ்செல்லுதல் - இறந்துபோதல் ; நாட்கடத் 
கால்விடுதல் - கால்கள் செயலறுதல் ; முட்டுக் 

தல் , தாமதப்படுதல் . 
கொடுத்தல் ; தூர உறவாதல் ; அறவொழித்தல் . காலஞ்சொல்லி - முற்குறிகாட்டும் காக்கை ; 
கால்விலங்கு - காலுக்கிடும் தளை . 

பல்லி . 
கால்விழுதல் - மழைக்கால் இறங்குதல் ; ஒளி 

காலட்சேபம் - பிழைப்பு ; காலங்கழித்தல் , நாட் 

கழித்தல் ; நேரம் போக்கல் ; திருவாய்மொழி 
கால்விழுந்து போதல் - பாரிசவாயு முதலிய யோதல் ; சமய நூல் ஓதுதல் ; புண்ணிய 
வற்றால் கால் அசைவற்றுப் போதல் ; செய 

கதையை 

இசைப்பாட்டுகளுடன் எடுத்துக் 
லற்றுப் போதல் . 

கூறுகை . 
கால்வீச்சு - கால்வீசி நடக்கை . 

காலடி - உள்ளங்கால் ; காற்சுவடு ; சேரநாட்டில் 
கால்வீசுதல் - கதிர்வீசுதல் ; காற்றடித்தல் . 

சங்கராசாரியார் பிறந்த ஊர் . 


காலங்கிட்டுதல் , } - 


வீசுதல் . 


காலடியில் 


318 


காலாட்டம் 


- 


காலடியில் - மிக அண்மையில் ; ஆதரவில் . 

காலமழை - பருவமழை . 
காலத்தால் - உரியபோதில் ; காலம்பெற . 

காலமறிதல் - வினைசெயற் கேற்ற காலத்தை 
காலத்திரயம் - இறப்பு , நிகழ்வு , எதிர்வு என்னும் அறிதல் ; முக்காலத்தும் நிகழ்வனவற்றைத் 
மூவகைக் காலம் . 

தமது சிறப்பாற்றலால் அறிதல் . 
காலத்தீ - ஊழித் தீ . 

காலமாதல் - காண்க : காலமடைதல் . 
காலதண்டம் - யமனது தண்டாயுதம் . 

காலமாறு காலைதோறும் . 
காலதர் - காற்று வரும் வழி , சாளரம் . 

காலமானம் 

கால அளவு . 
காலதருமம் - காலத் தன்மை . 

காலமிருத்து - உரிய காலத்தில் அடையும் 
காலதாமதம் - காலத்தாழ்வு , தாமதம் . 

இறப்பு . 
கால துரிதம் - காலவிரைவு , வேகம் . 

காலமே - விடியற்காலையில் . 
காலந்தள்ளுதல் - காலங்கழித்தல் . 

காலமேகம் - காண்க : காளமேகம் . 
காலந்தாழ்த்துதல் - கால தாமதஞ் செய்தல் . காலராத்திரி - கற்ப முடிவிலுள்ள நீண்ட இரவு ; 
காலநிரூபணம் - காலத்தை வரையறுக்கை ; கால துன்பம் விளைக்கும் இரவு ; துர்க்கா சத்தியின் 
கணிதம் . 

ஒரு பேதம் . 
காலநுட்பம் - காலத்தின் நுண்ணிய பகுதி . காலலம்புதல் - காலைக் 

கழுவுதல் ; 

மலங் 
காலநேமி -- காலச்சக்கரம் ; ஓர் அசுரன் . 

கழுவு தல் , 
காலநேரம் - கோள்களின் பலன் . 

காலவகை காலக் கூறுபாடு ; கால வேறுபாடு . 
காலப்பண் - அவ்வக் காலத்திற்கு உரிய பண் . காலவம் - நெருப்பு . 
காலப்பயிர் - பருவத்தில் விளையும் பயிர் . காலவர்த்தமானம் - நடப்புச் செய்தி . 
காலப்பழக்கம் - பழைமையான வழக்கம் , நாட் காலவரையறை - காலநியமிப்பு ; காலாவதி ; 
பட்ட பழக்கம் . 

வரலாற்றுக் காலத்தைக் குறித்தல் . 
காலப்பிரமம் - காலமாகிய பரம்பொருள் , 

காலவழக்கம் - நடப்பு வழக்குமுறை . 
காலப்பிரமாணம் காலவளவை . 

காலவழு - ஒரு காலத்தைப் பிறிதொரு காலத் 
காலப்பெயர் - காலத்தைக் குறிக்கும் பெயர்ச் தில் பிறழக் கூறுதல் . 

சொல் , காலத்தினடியாக வந்த பெயர் . காலவழுவமைதி - கால வழுவை இலக்கண 
காலபடர் யமதூதர் . 

முடையதாக அமைப்பது . 
காலபரிச்சேதம் - காலத்தால் ஒரு பொருளை காலவாகுபெயர் - ஒரு காலத்தின் பெயர் அக் 
அளவிடுகை ; காலவரையறை . 

காலத்தோடு இயைபுடைய பொருளுக்கு ஆகி 
காலபரிபாகம் - காலத்தின் பக்குவ நிலை . 

வருவது . 
காலபாசம் - யமன் ஆயுதமாகிய கயிறு . 

. 

காலவிடைநிலை - காலத்தைக் காட்டும் இடை 
காலபேதம் - காலவேறுபாடு . 

நிலை . 
காலம் - பொழுது ; தக்க சமயம் ; பருவம் ; 

காலவித்தியாசம் - காலவேற்றுமை ; தீய காலம் . 
பருவப் பயிர் ; விடியற்காலம் ; முடிவு காலம் ; காலவிதி - தீவினை . 
தொழில் நிகழ்ச்சியைக் குறிக்கும் முக்காலம் ; காலவிரயம் - வீண்காலம் போக்குகை . 
இசைக்குரிய 

மூன்று காலம் ; தாளப் காலளப்பான் - மரக்காலால் தவசமளப்போன் . 
பிரமாணம் . 

காலளவு - மரக்காலால் அளக்கை . 
காலம்பண்ணுதல் - ஆயுள் முடிதல் . 

காலன் - யமன் ;; யமதூதர்கள் ; காலதானம் ; 
காலம்பார்த்தல் - சமயம் நோக்குதல் ; ஒருவனது சனி ; கரந்துறை கோள்களுள் ஒன்று . 
இறுதிக் காலத்தைக் கணக்கிடுதல் . 

காலன் கொம்பு - மாட்டுக்கொம்பு . 
காலம்பெற - தக்க காலத்தில் ; விடியற் காலாக்கினி - காலத் தீ ; ஒரு 

காலாக்கினி 
காலையில் . 

புவனம் . 
காலம்போக்குதல் - காலத்தை வீணாய்க் காலாகாலத்தில் - உரிய சமயத்தில் ; சிற்சில 
கழித்தல் . 

சமயம் . 
காலமடைதல் - இறத்தல் . 

காலாகோலம் - அலங்கோலம் . 
காலமயக்கம் - காலவழுவமைதி . 

காலாங்கரை - ஏ ரிக்கு நீர் கொண்டுவரும் 
காலமல்லாக் காலம் - அகாலம் . 

கால்வாய் . 
காலமலைவு - ஒரு காலத்துக்குரியதை மற்றொரு காலாசு 

காலாசு - காற்கவசம் . 
காலத்துக்குரியதாகக் கூறும் வழு . 

காலாட்டம் - முயற்சி . 


- 


காலாடி 


319 


காவந்து 


காலாடி - முயற்சியுடையோன் ; சில சாதிகளின் காலூன்றுதல் - நிலைபெறுதல் ; காலிறங்குதல் ; 
தலைவர்க்குரிய பட்டப்பெயர் ; நீர்பாய்ச்சும் பந்தற்கால் நாட்டுதல் . 
ஊர்ப் பணியாளன் ; தொழிலற்றுத் திரி காலெடுத்தல் - வாய்க்கால் வெட்டுதல் ;; 
வோன் . 

பின்னும்படி மயிரை வசிர்ந்தெடுத்தல் ; 
காலாடுதல் - முயலுதல் ; முயற்சியால் செல்வம் தொடங்குதல் ; அனுமதி கொடுத்தல் . 
செழித்திருத்தல் . 

காலேகம் - முத்து ; கலவைச் சாந்து . 
காலாணி - கல் , முள் அழுத்தலால் உள்ளங் காலேகவண்ணம் - கலவைச் சாந்து . 
காலில் உண்டாகும் தடிப்புத்தோல் ; மேற் காலேணி - குறுக்குப் படிகளை உடைய ஏணி . 
கூரை தாங்கும் முளைக்கட்டை . 

காலேந்திரம் - காலத்தைப் புலப்படுத்தும் 
காலாணியறுதல் - வலி , செல்வம் முதலியன எந்திரம் . 
குன்றித் தளர்தல் . 

காலேயம் - புல்லுண்ணும் நாற்காலுயிர்கள் ; 
காலாதீதம் - காலங்கடந்தது , காலாவதியானது . கத்தூரி மஞ்சள் ; மோர் ; கள் . 
காலாதீதன் - காலங்கடந்த கடவுள் .. 

காலை - பொழுது ; வாணாள் ; தருணம் ; முறை ; 
காலாந்தகன் - சிவன் ; யமன் ; கொடியவன் . 

விடியற்காலம் ; சூரியன் ; பகல் ; பள்ளியெழுச்சி 
காலாந்தரம் - வேறுபட்ட காலம் ; இடைக்காலம் ; முரசம் ; அடைப்பு ; மீன்வகை . 
காலப்போக்கு . 

காலைக்கடன் காலையில் 

செய்யவேண்டிய 
காலாயுதம் - கோழி . 

செயல்கள் . 
காலாவதி - வேளாண்மைக் காலம் ; காலவரை காலைச்சுற்றுதல் - தொடர்ந்து பற்றுதல் .. 
யறை ; தவணை முடிவு . 

காலைஞாயிறு - உதயசூரியன் . 
காலாழ் - சேறு . 

காலைமுழவு - காலையில் அடிக்கப்படும் முரசம் . 
காலாழி - கால்விரல் மோதிரம் . 

காலைமுரசம் - பள்ளியெழுச்சி முரசு . 
காலாள் - ஒருவகைச் சேனை , காலாட்படை ; 

காலையடைத்தல் - அடைப்பிடுதல் . 
பாசனக்காலில் நீர் பாய்ச்சுவோன் . 

காலையந்தி - காலையை அடுத்த அந்திப் 
காலாறு - வண்டு ; சிற்றாறு . 

பொழுது . 
காலாறுதல் - நடை ஓய்ந்திருத்தல் ; 

காலைவெள்ளி - விடியற்காலத்து உதிக்கும் 
இரத்தவோட்டம் உண்டாக உலாவு தல் . 

சுக்கிரன் , விடிவெள்ளி . 
காலி - பசு ; பசுக்கூட்டம் ; தீயவழி ; பயனற்ற 

காலொட்டுதல் - குறைவைக் காட்டாமற் சரிப் 
வன் ; பூனைக்காலி ; வெறுமை . 

படுத்தல் . 
காலிடுதல் - கால்வைத்தல் . 

காலொற்றுதல் - காற்று வீசுதல் . 
காலித்தல் - கோள்கள் தோன்றுதல் . 
காலிமாடு -- வயலிலோ காட்டிலோ கூட்டமாக 

காலோடிகையோடி - தொழிலற்றுத் திரிபவன் . 
வளர்க்கப்படும் கால்நடை . 

காலோடுதல் - வழுக்குதல் ; செயன்முயற்சி 
காலியம் - விடியல் . 

உண்டாதல் . 
காலியாங்குட்டி - ஒரு சிறு பாம்பு . 

காலோர் - காலாள்கள் . 
காலியாதல் - வீடு , உத்தியோகம் முதலியன | காலோலம் - அண்டங்காக்கை . 
ஒருவர் வசப்படாமல் ஒழிந்திருத்தல் . 

காவகா - சேங்கொட்டை . 

; 
; 

காவட்டை 
காலிலி - முடவன் ; முடத்தி ; அருணன் ; பாம்பு ; | காவடி - காத்தண்டு ; இறைவன் வேண்டுதலுக்கு 
காற்று ; மீன் . 

எடுக்கும் காவடி ; 

காவு தடியிற் கொண்டு 
காலிறங்குதல் - யானைக்கால் உண்டாதல் ; 

போகும் பொருள் . 
மழைக்காலிறங்குதல் ; சீலையின் விளிம்புகள் ; | காவணப்பத்தி.- மண்டபம் , பந்தல் முதலிய 
குறுக்கிழைக் கோடு கொள்ளுதல் . 

வற்றின் அலங்காரமான மேற்றளம் 
காலுழற்றி - காலிற் காணும் வாதநோய் .. 

காவணம் - பந்தல் ; மண்டபம் ; சோலை . 
காலுளைவு - கால்நோவு . 

காவணவன் - ஒருவகைப் புழு . 
காலூரம் - தவளை . 

காவதம் - காதம் , சுமார் பதினாறு கி . மீ . கொண்ட 
காலூறுதல் - பயணக் குறியாகக் காலில் தினவு தொலைவு . 
உண்டாதல் ; ஓடியாடப் 

பிள்ளைகள் காவதன் - வரிக்கூத்துவகை . 
விரும்புதல் . 

காவந்து - காபந்து ; தலைவன் . 


காலில் 


காவல் 


320 


காழ் 


} 


- 


காவல் 

பாதுகாப்பு ; வேலி ; மதில் ; சிறைச் காவாய் - ஒருவகைப் புல் . 
சாலை ; காவலாள் ; பரண் ; காக்கப்படும் காவாலி - சிவன் ; மனம்போனபடி நடப்பவன் . 
நாடு ; கவசம் . 

காவாளர் 

காவடி சுமப்பவர் . 
காவல்கட்டு - தக்க காப்பு ; 

நோயாளியின் 

காவாளி ( ளை ) - காட்டு மல்லிகை ; காய்வேளைப் 
பத்தியப் பாதுகாப்பு . 

பூடு . 
காவல்மாற்றுதல் - இளைப்பாறுதற்பொருட்டுக் காவி காவிக்கல் ; ஆடையிலேறும் பழுப்பு ; 
காவலரை முறைமாற்றி அமர்த்தல் . 

பற்காவி ; கருங்குவளை ; கள் ; அவுரி 
காவல்மேரை - காவலுக்காகக் கொடுக்கும் மருந்துருண்டை ; கப்பலின் தலைப்பாய் . 
தானியம் . 

காவிக்கல் - ஒருவகைச் சிவப்புத் தாது . 
காவலறை - காக்கப்படும் பொருளறை ; காவல் காவிதி - வேளாளருக்குப் பாண்டியர் கொடுத்து 
காத்து நிற்கும் அறை . 

வந்த பட்டப்பெயர் ; வணிகமாதர் பெறும் 
காவலன் பாதுகாப்போன் ; அரசன் ; 

மெய் பட்டவகை ; 

கணக்கர் சாதி ; மந்திரி ; 
காப்பாளன் ; கணவன் ; கடவுள் . 

வரிதண்டும் அரசாங்கத் தலைவர் . 
காவலாள் , - காவற்காரன் . 

காவிதிப்புரவு - அரசராற் காவி தியர்க்குக் 
காவலாளன் 

கொடுக்கப்பட்ட ஊர் . 
காவலாளி காவற்காரன் ; கணவன் . 

காவிதிப்பூ - காவிதி என்னும் பட்டத்துடன் 
காவற்கட்டு - காவல் செய்வதற்குரிய ஏற்பாடு . 

அரசர் அளிக்கும் பொற்பூ . 
காவற்கடவுள் - திருமால் . 

காவிதிமை - கணக்குவேலை . 
காவற்கணிகை - களத்து ஆடும் கூத்தி . 

காவிபிடித்தல் - பழுப்பு நிறம் ஏறுதல் . 
காவற்கலி - வாழைமரம் . 

காவிமண் செம்மண் . 
காவற்காடு - கோட்டையைச் சுற்றிக் காவலாக காவியகுணம் - செய்யுட்குணம் ; அவை : செறிவு , 
வளர்க்கப்படும் காடு . 

தெளிவு , சமநிலை , இன்பம் , ஒழுகிசை , 
காவற்காரன் காவல் செய்வோன் . 

உதாரம் , உய்த்தலில் பொருண்மை , காந்தம் , 
காவற்கூடம் - சிறைச்சாலை , 

வலி , சமாதி என்னும் பத்து . 
காவற்கூடு - காவலாளர் தங்குமிடம் . 

காவியம் - பழையதொரு கதைபற்றிய தொடர் 
காவற்சாலை காண்க : காவற்கூடம் . 

நிலைச் செய்யுள் ; கலம்பகம் , பரணி முதலிய 
காவற்சோலை - அரசர் விளையாடுதற்குரிய சிற்றிலக்கியம் . 
நந்தவனம் . 

காவியன் - சுக்கிரன் . 
காவற்பிரிவு - தலைவன் நாடுகாவற்பொருட்டுத் ! காவியாக்கட்டை -- நங்கூரக்கட்டை . 
தலைவியைப் பிரியும் பிரிவு . 

காவியேறுதல் - ஆடையில் நீர்ப்பழுப்பேறுதல் . 
காவற்புரி - வயலில் 

வைக்கோலால் 

ல் காவிரிபுதல்வர் - வேளாளர் , உழவர் . 
செய்து வைக்கப்படும் 

பாவை ; நெற் காவிளை - காய்வேளைப்பூடு ; கொழிஞ்சி .. 
குவியல்மேல் பூத பிசாசங்கள் 

அணுகாமல் 

காவு - சோலை ; சிறுதெய்வங்களுக்கு இடும் பலி ; 
தடுக்க இடும் வைக்கோற் பழுதை . 

காவுப்பொருட்குரிய மை . 
காவற்பெண்டு - செவிலித்தாய் ; பெண்பாற் 

காவுதடி - காவடித் தண்டு . 
புலவருள் ஒருவர் . 

காவுதல் - காவடி சுமத்தல் ; சுமத்தல் ; 
காவற்றண்டனை - சிறையிலிருக்கும் தண்டனை . விரும்புதல் . 
காவற்றெய்வதம் - காக்குந் தெய்வம் . 

காவுப்பொட்டு - பூசாரி நெற்றியில ணியும் 
காவன் - சிலந்திப்பூச்சி . 

அஞ்சனப் பொட்டு . 
காவன்மகளிர் - பகைவர் மனையில் 

காவுவோர் - பல்லக்குச் சுமப்போர் . 
பிடிக்கப்பட்ட பெண்கள் . 

காவேரிமணல் 

அயமணல் . 
காவன்மரம் - அரசர்க்கு உரியதாய்ப் பகைவர் 

காவேளை - காய்வேளைப் பூண்டு . 
அணுகாமல் அவரால் பாதுகாக்கப்படும் மரம் . 

காவோலை - முற்றின வோலை . 
காவன்முரசம் - காத்தல் தொழிலுக்கு அறி 

காழ் - மரவயிரம் ; 
குறியான அரசாங்க முரசு . 

மனவுறுதி ; கட்டுத்தறி ; 

தூண் ; ஓடத்தண்டு ; இருப்புக்கம்பி ; யானைப் 
காவன் முல்லை - அரசனாட்சியைச் சிறப்பிக்கும் பரிக்கோல் ; கதவின் தாழ் ; விறகு ; காம்பு ; 
புறத்துறை . 

கழி ; இரத்தினம் ; முத்து ; பளிங்கு ; பூமாலை ; 
காவா காட்டுமல்லிகை . 

மணிவடம் ; நூற்சரடு ; விதை ; கொட்டை ; 
காவாங்கரை - வாய்க்காற்கரை . 

கருமை ; குற்றம் . 


காவலாக 


சிறை 


காழ்கொள்ளுதல் 


321 


காற்கொட்டை 


காழ்கொள்ளுதல் - முதிர்தல் . 

காளி - துர்க்கை ; பார்வதி ; சிங்கம் ; கரியவள் ; 
காழ்கோளி - நெட்டிலிங்கம் . 

வாயுமூர்த்தியான காளரின் சக்தி ; பதினெட்டு 
காழ்த்தல் - முற்றுதல் ; மனவயிரங்கொள்ளுதல் ; உபபுராணத்துள் ஒன்று ; பாம்பின் நச்சுப் 
அளவு கடந்து மிகுதல் ; உறைத்தல் . 

பற்களுள் ஒன்று ; மணித்தக்காளி ; எட்டி ; 
காழ்ப்பு - உறைப்பு ; வயிரம் ; மனவயிரம் ; 

காட்டு முருக்கு ; கக்கரி . 
தழும்பு ; சாரம் . 

காளிக்கங் கட்டுதல் - கருஞ்சாயங் கூட்டுதல் . 
காழ்வை - அகில் . 

காளிக்கம் - ஒருவித நீலச்சாயம் ; செப்புத்தாது 
காழகம் - கடாரம் ; ஆடை ; கைக்கவசம் ; உள்ள மலை . 
கருமை . 

காளிக்கமெழுதுதல் - சீலைத்துணியில் கருஞ்சாய 
காழம் - உடை விசேடம் . 

ரேகை எழுதுதல் . 
காழி -- உறுதி ; சீகாழி . 

காளிகம் - மணித்தக்காளிச் செடி ; உபபுராணம் 
காழியர்கோன் - திருஞானசம்பந்தர் . 

பதினெட்டனுள் ஒன்று . 
காழியன் - பிட்டுவாணிகன் ; உப்புவாணிகன் ; காளிங்கமர்த்தனன் - காளிங்கன் என்னும் 
வண்ணான் . 

நாகத்தின்மீது பாதங்களை வைத்து ஆடித் 
காழூன்றுகடிகை - குத்துக்கோல் ; கூடாரம் . 

துவைத்த கண்ணபிரான் . 
காழோர் - குத்துக்கோலுடைய யானைப்பாகர் . காளிங்கராயன் - தமிழ்மன்னர்களால் அரசாங்கத் 
காளகண்டம் - குயில் ; மயில் ; கரிக்குருவி ; ஊர்க் தலைவர் சிலருக்கு வழங்கப்பட்ட பட்டப் 
குருவி ; வேங்கைமரம் . 

பெயர் ; கள்ளர்குலப் பட்டப்பெயருள் ஒன்று . 
காளகண்டன் - கறுத்த கழுத்துடைய சிவன் . காளித்தனம் - மூர்க்கத்தனம் . 
காளகண்டி - துர்க்கை ; ஒரு கெட்ட நாள் . காளிதம் - களிம்பு ; கறுப்பு . 
காளகம் - சேங்கொட்டை ; மருக்காரைச் செடி ; காளிந்தம் - ஏலம் ; பாம்பு . 
எக்காளம் ; கருமை . 

காளிந்தி - யமுனையாறு ; வாகை ; தேக்கு . 
காளகூடம் - ஆலகாலம் , நஞ்சு ; ஒரு நரகம் . காளிப்பணம் - 3 அணா 4 பைசா கொண்ட 
காளச்சிலை - வைடூரியம் . 

பழைய நாணயம் . 
காளசுந்தரி - கறுத்த கழுத்தையுடைய பார்வதி . 

- காண்க : காளிதம் . 
- 

காளிமை 
காளபந்தம் - ஒரு விளக்கு . 

காளியன் கண்ணபிரான் தன் பாதங்களால் 
காளபம் - போர் . 

தலையில் மிதித்தாடப்பெற்ற பாம்பு . 
காளம் 

கருமை ; நஞ்சு ; பாம்பு ; எட்டிமரம் ; காளினியம் - கத்தரிச்செடி . 
மேகம் ; நல்வினைக்குக் காரணமான பெரு 

காளை இளவெருது ; எருது ; 

கட்டிளமைப் 
மழை ; கழு ; ஊது கொம்பு ; அவுரிப்பூண்டு ; பருவத்தினன் ; ஆண்மகன் ; பாலைநிலத் 
சூலம் ; சக்கரப்படை . 

தலைவன் ; வீரன் . 
காளமுகி - கல்மழையைப் பொழியும் மேகம் . காளைக்கன்று - ஆவின் ஆண்கன்று .. 
காளமேகம் - கருமேகம் ; ஒரு புலவன் . 

காளைமாடு - எருது . 
காளயுக்தி - அறுபதாண்டுக் கணக்கில் ஐம்பத் 

காளையங்கம் - போர் . 
திரண்டாம் ஆண்டு . 

காளையம் - போர் ஆரவாரம் . 
காளவனம் - சுடுகாடு . 

காற்கட்டு - தடை ; கலியாணம் . 
காளவாய் கழுதை ; செங்கல் 

சுண்ணாம்பு காற்கடுப்பு - கால் உளைச்சல் . 
சுடும் சூளை . 

காற்கடை கொள்ளுதல் - புறக்கணித்தல் , 
காளவாய்க் கல் - சுட்ட புதுச்செங்கல் . 

அலட்சியம்பண்ணுதல் . 
காளவாயன் - உரக்கக் கத்துபவன் . 

காற்கவசம் - மிதியடி , பாதரட்சை . 
காளவிளக்கு - திருவிழா முதலிய சிறப்புக் காலங் காற்காந்தல் - காற்புண் . 
களில் பயன்படுத்தும் பெருவிளக்கு . 

காற்காப்பு - காலில் அணியும் காப்பு . 
காளாஞ்சி - தாம்பூலப்பெட்டி ; தாம்பூலம் காற்காறை - தெய்வத் திருமேனியின் 

பாதங் 
துப்பும் கலம் ; வாதநோய்வகை . 

களிற் சாத்தும் அணிகலன் . 
காளாத்திரி - பாம்பின் நான்கு நச்சுப் பற்களுள் காற்குடைச்சல் - காலுளைவு . 
ஒன்று . 

காற்குப்பாயம் - காற்சட்டை . 
காளாம்பி , 

காற்குளம் - பூசநாள் . 
- நாய்க்குடை . 
காளான் 

காற்கொட்டை - காலுக்கிடும் திண்டு . 
41 


காற்கோமாரி 


322 


காறையெலும்பு 


காற்கோமாரி - கால்நடைகளுக்கு வரும் காற்றுக்கடுவல் - பெருங்காற்று . 
கால்நோய்வகை . 

காற்றுக்கரப்பு - பேய்க்கோளாறு . 
காற்சரி - ஒரு காலணி ; பாதரசம் . 

காற்றுக்காலம் - ஆடி மாதத்தைப்போல் பெருங் 
காற்சவடி - பாதசாலம் . 

காற்று வீசுங்காலம் . 
காற்சிராய் - காற்சட்டை . 

காற்றுக்கொள்ளுதல் - வெளிப்பரவல் . 
காற்சிலம்பு - காலணிவகை . 

காற்றுச்சங்கை - காண்க : காற்றுக்கரப்பு . 
காற்சீப்பு - இடுப்புச் சந்தெலும்பு . 

காற்றுதல் - வெளிப்படுத்துதல் ; அழித்தல் . 
காற்சுவடு - அடிவைப்பின் குறி . 

. 

காற்றுநாள் - காண்க : காற்று முந்துநாள் . 
காற்சுற்று - மகளிர் கால் விரலில் அணியும் | காற்றுநோவு - கால் நடைகளுக்கு வரும் 
அணிவகை . 

வெக்கைநோய் . 
காற்படம் - விரலை 

- விரலை அடுத்திருக்கும் பாதத்தின் காற்றுப்பு - காறியுமிழ்தல் . 
அடிப்பக்கம் ; புறவடி . 

காற்றுப்பெயர்தல் - காற்றுக்காலந் தொடங்குதல் . 
காற்படுதல் - அழிதல் . 

காற்றுப்போதல் - அடைப்பினின்றும் காற்று 
காற்படை - காலாட்படை ; 

கோழி ; 

கட்டட வெளியேறுதல் ; அபான வாயுவை வெளியிடு 
அடிப்படையில் தரைக்கு மேலுள்ள பகுதி . தல் . 
காற்பரடு - புறவடி . 

காற்றுமழை - காற்றோடு கூடிவரும் மழை . 
காற்பனிகம் - கற்பிக்கப்பட்டது . 

காற்று முந்துநாள் - காற்றைத் தேவதையாகக் 
காற்பாசம் - பருத்தி . 

கொண்ட சுவாதியை முற்பட்ட நாளாக 
காற்பாதை - ஒற்றையடிப் பாதை . 

உடைய விசாகநாள் . 
காற்பிடித்தல் - காண்க : காயடித்தல் . 

காற்றுவாக்கு - காற்றடிக்குந் திசை ;; காற்று 
காற்பிடிப்பு - வாதத்தினாற் காலிற் காணும் வீசும் பக்கம் ; தற்செயல் ; சோம்பல் . 
பிடிப்பு நோய் . 

காற்றுவாங்குதல் - காற்றை நுகர்தல் . 
காற்புத்தி - தாளகம் . 

காற்றுவாரி - கதவில்லாத சிறு சாளரம் . 
காற்புரவு - ஆற்றுப்பாசன நிலம் . 

காற்றுவாரிப் பந்தல் - காற்று மிகுதியாக வருமாறு 
காற்புள்ளி - ( , ) ஒரு தொடரைப் படிக்கும் அமைக்கப்படும் பந்தல் . 
சிறிதளவு 

நிறுத்தவேண்டும் காற்றுவாரிப் பலகை - காற்றை வரவுந் தடுக்கவும் 
இடத்தைக் குறித்தற்கு இடும் குறி . 

அமைக்கப்படும் முகட்டுச் சாளரப்பலகை . 
காற்பெட்டி - வண்டியின் பின்பெட்டி . 

காற்றேறு - காற்றினால் தோன்றும் ஒருவகை 
காற்பெய்தல் - ஓடுதல் . 

முத்துக் குற்றம் . 
காற்றடக்கி - துருத்தி ; நீர்க்குமிழி . 

காற்றொடுக்கம் - காற்று வீசாது ஒடுங்குகை . 
காற்றண்டை - ஒரு காலணிவகை . 

காற்றொழில் - சிறுவேலை . 
காற்றருந்துதல் - காற்றை உண்ணல் ; சோம்பி காற்றோட்டி - கொடிவகை ; செடிவகை . 
யிருத்தல் . 

காறல் - தொண்டைக் கறகறப்பு ; காறும் 
காற்றழும்பு - வலியோடு கூடிய கால் வீக்கம் . 

பொருள் ; ஒரு மருந்துச்செடி . 
காற்றன் - துரிசு . 

காறற்கத்தரி - ஒருவகைக் கத்தரிச்செடி . 
காற்றாடவைத்தல் - காற்றுப்படுமாறு பண்டங் 

காறற்கொட்டி - ஒரு மருந்துச்செடி . 
களை வைத்தல் . 

காறாக்கருணை - சேனைக்கிழங்கு . 
; காற்றாடிப் 
கறங்கின் சுழற்சியால் நீரிறைக்கும் எந்திரம் ; காறியுமிழ்தல் 

காறித் துப்புதல் . 
நிலையில்லாதவன் ; சவுக்கு ; மரவகை ; விசிறி . 

காறு - காலவளவு ; சலாகை ; கொழு . 
காற்றாடிப்பட்டம் - காற்றில் பறக்க விடும் 

காறுதல் - காறற் சுவையாதல் ; கோழையை 
பட்டம் . 

மிடற்றிலிருந்து கொணர முயலுதல் ; வயிரங் 
காற்றாய்ப்பறத்தல் - விரைந்தோடுதல் ; சுறுசுறுப் 

கொள்ளல் . 
பாய்த் தொழில் செய்தல் . 

காறுபாறு - காண்க : கார்பார் . 
காற்றிளவல் - இளங்காற்று . 

காறுவடித்தல் - கொழுமுனை தீட்டுதல் . 
காற்றின் சகாயன் - தீ . 

காறை - மாதரும் 
காற்றினாள் 

குழந்தைகளும் அணியும் 
வாயுவைத் தேவதையாகக் 
கொண்ட சுவாதிநாள் . 

கழுத்தணி ; வண்டிக்குடத்தைச் சுற்றியிடும் 

இரும்பு வளையம் ; பூஞ்சணம் ; வைக்கோல் 
காற்று - வாளி; உயிர்ப்பு ; அபானவாயு ; பிசாசு ; 

முதலியவற்றின் தாள் ; சுண்ணாம்பு . 
காண்க : காற்றினாள் . 

காறையெலும்பு - கழுத்தெலும்பு . 


பொழுது 


- 


. 


} 


கான் 


323 


கிங்கிரம் 


காலை 


} 


கான் - மணம் ; காடு ; பூ ; சலதாரை ; வாய்க்கால் ; கானப்பலா - காட்டுப்பலா . 
மரக்கலத்தின் அறை ; எழுத்தின் சாரியை ; கானப்பேர் - காட்டை 

அரணாகவுடைய 
இசை ; செவி ; புகழ் . 

காளையார்கோயில் . 
கான்படுதிரவியம் - அரக்கு , இறால் , தேன் , மயிற் 

கானம் காடு ; தேர் ; 

நந்தவனம் ; மணம் ; 
பீலி , நாவி முதலிய காட்டில் உண்டாகும் அரும் தொகுதி ; பேதை ; வானம்பாடி ; 

இசைப் 
பொருள்கள் . 

பாட்டு . 
கான்மரம் - ஆலமரம் . 

கானயூகம் - காட்டுக் குரங்கு . 
கான்மா - காட்டுப்பன்றி . 

கானரசம் - இசைச்சுவை . 
கான்மாறுதல் - கழிந்து போதல் ; 

கானல் - மணம் ; கடற்கரை ; கழி ; உப்பளம் ; 
மாற்றுதல் . 

உவர் நிலம் ; மலைசார்ந்த சோலை ; கடற் 
கான்மியம் - மும்மலத்துள் ஒன்றாய் அநாதியா கரைச் சோலை ; வெப்பம் ; சூரியக்கதிர் ; 
யுள்ள கன்மமலம் . 

பேய்த்தேர் ; பரல் நிரம்பிய நிலம் . 
கான்முறிதல் - அடியோடு கெடுதல் . 

கானல்வரி - கழிக்கரைப் பாடல் . 
கான்முளை - மகன் . 

கானல்வீசுதல் , 

வெக்கையடித்தல் . 
கான்மோதிரம் - கால்விரலணி . 

கானலடித்தல் 
கான்யாறு - முல்லை நிலத்திலுள்ள ஆறு , கானலோடுதல் - பேய்த்தேரோடுதல் . 
காட்டாறு . 

கானவன் - குறிஞ்சி , முல்லை அல்லது பாலை 
கான்றல் - கக்கு தல் ; இருமிக் கோழை துப்புதல் . நிலத்து மகன் ; குரங்கு . 
கான்றியம் - வெப்பம் . 

கானவாழை - நீர்வாழை . 
கான்றை - ஒரு மரவகை . 

கானவிருக்கம் - பாதிரிமரம் . 
கானக்கல் காண்க : கானகக்கல் . 

கானனம் 

காடு . 
கானக்குதிரை - காட்டுமான்வகை ; காட்டுக் 

கானனீர் - கானலில் தோன்றும் நீர்த்தோற்றம் , 
குதிரை ; மாமரம் . 

பேய்த்தேர் . 
கானக்குறத்தி முலைப்பால் - தேன் . 
கானக்கூபரம் - நாகப்பச்சை . 

கானனுசாரி - நன்னாரிக்கொடி . 
கானக் ( ங் ) கோழி - காட்டுக்கோழி . 

சுக்கானின் கைப்பிடி . 
கானகக்கல் - காட்டுக்கல் ; கரும்புள்ளிக் கல் .. 

கானாங்கள்ளி - இலைக்கள்ளி . 
கானகக்கூத்து - கூத்துவகை . 

கானாங்கெளிறு - நன்னீரில் வாழும் ஒருவகை 
கானகச்சங்கம் 

நாகரவண்டு . 
கானகத்தும்பி - கருவண்டுவகை . 

கானாங்கோழி - கானங்கோழி , காட்டுக்கோழி ; 
கானகநாடன் - முல்லை நிலத் தலைவன் ; குறிஞ்சி 

வான்கோழி . 
நிலத் தலைவன் . 

கானாங்கோழை - கானா வாழைவகை ; ஒரு 
கானகம் - காடு ; கருஞ்சீரகம் ; காலின் நகம் . பூண்டுவகை . 
கானங்கோழி - காட்டுக்கோழி ; வழுக்கைத் கானாங்கோனான் - குழப்பம் . 
தலையையுடைய புள்வகை . 

கானாத்தடி - காண்க : கானா . 
கான சரம் - நாணல் . 

கானான் - ஒருவகைச் செடி . 
கானத்தேறு - மஞ்சள் . 

கானிலம் - கொடிவேலி . 
கானநாடன் காண்க : கானகநாடன் . 

கானீனன் - கன்னிபெற்ற பிள்ளை ; கன்னன் . 
கானப்படம் - காடெழுதின கேடயம் ; யானை , கானெறி - காண்க : காலதர் . 
சிங்கம் முதலிய சித்திரமெழுதின பலகை ; கானை - காலிற் காணும் மாட்டுநோய்வகை ; 
பெரு வாரல்வலை . 

காளையார்கோயில் . 


கானா 


மீன் . 


கி - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( க் + இ ) . 
கிக்கிரி - மீன்கொத்திப் பறவை . 
கிகிணி - காக்கணங்கொடி ; வலியான்குருவி . 
கிங்கரன் - ஏவலாளன் ; தூதன் . 


கிங்கரி ( ரை ) - விலைமகள் ; வேலைக்காரி . 
கிங்கிணி -- பாதசதங்கை ; அரைச்சதங்கை ; கிலு 

கிலுப்பை . 
கிங்கிரம் - குதிரை ; குயில் ; வண்டு . 


திங்கிலியன் 


324 


கிடங்காடுதல் 


} 


- 


பசு . 


கிங்கிலியன் காண்க : கிங்கரன் . 

கிட்டம் - அண்மை ; உலோகக்கட்டி ; இரும்பு 
கிச்சடி - ஒருவகை உண்டி ; கறிவகை ; கூழ்வகை . முதலியவற்றின் துரு ; வண்டல் ; இறுக்கம் ; 
கிச்சலாட்டம் , 

சேறு முதலியவற்றின் ஏடு ; கடையப்படாத 
கிச்சாட்டம் , தொல்லை . 

மணியிலுள்ள கரடு . 
கிச்சிலாட்டம் 

கிட்டம்பிடித்தல் - உலர்தல் . 
கிச்சிலி - கொழிஞ்சி ; நாரத்தை ; 

கிச்சிலிக் 

கிட்டமுட்ட - ஏறக்குறைய ; அருகில் . 
கிழங்கு ; பூலாங்கிழங்கு .. 

கிட்டலர் , ) 

பகைவர் . 
கிச்சிலிக்கரணை - காட்டுமிளகு . 

கிட்டார் 
கிச்சிலிக்கிழங்கு - ஒரு மணந்தரும் கிழங்கு . கிட்டாலம் - செப்புப்பாத்திரவகை . 
கிச்சு - நெருப்பு . 

கிட்டி - இறுக்குங்கோல் ; கவரிறுக்கி ; கொல்லர் 
கிச்சுக்கிச்சு மூட்டுதல் - கூச்சமுண்டாகும் படி கருவி ; நுகமுளை ; சிறுவர் விளையாட்டுக் 
பிறர் உறுப்புகளைத் தொடுதல் . 

கருவியுள் ஒன்று ; கைத்தாளம் ; நாழிகை 
கிச்சுக்கிச்செனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

வட்டில் ; சின்னிச்செடி ; பன்றி ; தலையீற்றுப் 
கிசம் , 
கிசலம் , 

கிட்டிக்கயிறு - பூட்டுக்கயிறு . 
கிசலயம் , 

தளிர் . 
கிசலை 

கிட்டிக்கலப்பை - தேய்ந்த கலப்பை . 
கிசில் -- ஒருவகைப் பிசின் ; கீல் . 

கிட்டிக்கிழங்கு - சின்னிக்கிழங்கு . 
கிசுகிசெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

கிட்டிக்கொள்ளுதல் - நெருங்கிவிடுதல் ; நெருங்கி 
கிஞ்சப்பண்ணி - நாயுருவிச்செடி . 

எதிர்த்தல் . 
கிஞ்சம் - சிறிது ; சிறுமை ; புளிமாமரம் ; புளி . 

கிட்டிக்கோல் - கிட்டி , கைக்கிட்டி , இறுக்குங் 

கோல் . 
கிஞ்சல் - சுருக்கம் . 
கிஞ்சன் , ) 

கிட்டி கட்டுதல் - இறுக்குங்கோலிட்டு வருத்துதல் ; 
கிஞ்சனன் - ஏழை , வறிஞன் . 

நெருக்கி வருத்துதல் . 
கிஞ்சி - வேப்பமரம் . 

கிட்டிணம் - கறுப்பு ; மான்தோல் . 
கிஞ்சிக்கினம் - காண்க : கிஞ்சிஞ்ஞம் . 

கிட்டிபூட்டுதல் - கிட்டிக்கோல் பூட்டி வருத்து 
கிஞ்சிக்கினன் - காண்க : கிஞ்சிஞ்ஞன் .. 

தல் ; எருதைப் பூட்ட நுகமுளை போடுதல் . 
கிஞ்சிஞ்ஞத்துவம் - சிற்றறிவுடைமை . 

கிட்டிமுட்டி - மிக நெருக்கமாக . 
கிஞ்சிஞ்ஞதை - சிற்றறிவுடையவன் தன்மை . 

கிட்டியடித்தல் - ஒருவகை விளையாட்டு ; 
கிஞ்சிஞ்ஞம் - சிற்றுணர்வு . 

வீணாய்ப் பொழுதுபோக்குதல் ; 

கிட்டி 
கிஞ்சிஞ்ஞன் - சிற்றறிவினன் ; சீவான்மா . 

பூட்டுதல் . 
கிஞ்சித்தாகப் பேசுதல் - இழித்துக் கூறுதல் . 

கிட்டிரம் - நெருஞ்சிப் பூண்டு . 
கிஞ்சித்து - கொஞ்சம் ; சிறுமை ; புளிமாமரம் . 

கிட்டினர் - சுற்றத்தார் , உறவினர் . 
கிஞ்சித்தேனும் - சிறிதாயினும் . 

கிட்டினவுறவு - நெருங்கின சுற்றம் . 
கிஞ்சிதம் - சிறுமை ; கொஞ்சம் . 

கிட்டினன் - திப்பிலி . 
கிஞ்சில் -- கொஞ்சம் , சிறிது . 

கிட்டுதல் - சமீபமாதல் ; உறவு நெருங்குதல் ; 
கிஞ்சு - சிறிதான ; முதலை . 

கிடைத்தல் ; பல் முதலியன ஒன்றோடொன்று 
கிஞ்சுகம் - முண்முருக்கமரம் , கலியாணமுருக்கு 

இறுகுதல் ; அணுகுதல் ; எதிர்த்தல் ; கட்டுதல் . 
வகை ; பலாசுமரம் ; சிவப்பு ; கிளி ; அசுணம் . 

கிட்டுமானம் - அண்மை . 
கிஞ்சுகி - பலாசமரம் ; முண்முருக்கமரம் . 

கிட - ஒரு நிகழ்கால இடைநிலை . 
கிஞ்சுமாரம் - முதலை . 

கிடக்கட்டும் , 
கிடக்கிடு , 

அதைத் தள்ளு என்னும் புறக் 
கிட்ட - அருகே ; ஐந்தாம் வேற்றுமைக்கும் ஏழாம் 

கிடக்கிடும் 

கணிப்புக் குறிப்பு . 
வேற்றுமைக்கும் உரிய உருபு . 

கிடக்கை - படுக்கை நிலை ; படுக்கை ; படுக்கு 
கிட்டக்கல் - இரும்புத்துரிசு ; முருக வெந்துள்ள 

மிடம் ; பூமி ; பரப்பு ; 

இடம் ; 

உள்ளுறு 
செங்கல் . 

பொருள் . 
கிட்டங்கி - பண்டசாலை , கிடங்கு . 

கிடகு - இருபத்து நான்கு விரல் கொண்ட 

முழ 
கிட்டடி - பக்கம் , அண்மை . 

அளவு . 
கிட்டத்தட்ட - ஏறக்குறைய . 

கிடங்கர் - அகழி ; கடல் . 
கிட்டப்பார்வை - அண்மையிலுள்ளது மட்டும் கிடங்காடுதல் - சுடுகாட்டில் பிணத்தைச் சுற்றி 
தெரியும் பார்வைக்குற்றம் . 

வருதல் . 


கிடங்கு 


325 


கிண்ணாரம் 


உ 


} 


கிடங்கு - அகழ் ; குளம் ; குழி ; பண்டசாலை , கிடுபிடி - வட்டவடிவமான ஒருவகை வாத்தியம் . 
பொருளறை ; சிறைச்சாலை . 

கிடுமுடி - ஒருவகைச் சிறுபறை . 
கிடத்தல் - படுத்திருக்கும் இருக்கைவகை . கிடேச்சு ( சை ) - நெட்டி . 
கிடத்துதல் - கிடக்கச் செய்தல் , படுக்கச் கிடை - கிடக்கை ; நோயில் விழுகை ; இருப் 
செய்தல் . 

பிடம் ; வேத பாடசாலை ; வேதமோதுங் 
கிடந்தகிடையாய் - நோயால் படுத்த படுக்கை குழாம் ; ஆயுதம் பயிலிடம் ; ஆட்டுக்கிடை ; 
யாய் . 

உட்கிடை ; ஐயம் ; உவமை ; நெட்டி ; சடை 
கிடந்த திருக்கோலம் - திருமால் பள்ளிகொண்ட மரம் . 
நிலை . 

கிடைக்காரன் - ஆட்டுக்கிடைக்கு உரியவன் ; 
கிடந்துருளி - நீர் இறைக்கும் இராட்டின ஆட்டுக்கிடை வைக்கும் நிலத்துக்குரியவன் . 
உருளை . 

கிடைகொடுத்தல் - பசு 

முதலியன பொலி 
கிடப்பு - கிடந்து துயில்கை ; நிலை ; மேற் 

எருதின் சேர்க்கைக்கு இடம் கொடுத்தல் . 
போகாத நிலைமை . 

கிடைச்சரக்கு - நாட்பட்ட சரக்கு . 
கிடப்புத்தொகை - இருப்புத்தொகை . 

கிடைச்சி ( சு , சை ) - காண்க : கிடேச்சு . 
கிடப்புதல் - கிடத்துதல் . 

கிடைத்தல் - அடைதல் , பெறுதல் ; இயை தல் ; 
கிடவாக்கிடை - பெருந்துன்ப நிலை ; நோய் 

அணுகல் ; எதிர்த்தல் . 
முற்றிப் படுக்கையிலிருக்கை . 

கிடைப்படுதல் - நோயுறுதல் ; கட்டுப்படுதல் . 
கிடா - கடா ; எருமை . 
கிடாக்காலன் - எருமைக்கொம்பு . 

கிடைப்பாடு - நோய் . 
கிடாசுதல் - காண்க : கடாசுதல் . 

கிடைப்பிசகு - படுத்திருக்கும் போது நிலை 
கிடாய் - ஆட்டின் ஆண் ; வியங்கோள் விகுதி ; 

மாறியதால் ஏற்படும் சுளுக்கு . 
காண் என்னும் பொருளில் வரும் முன்னிலை 

கிடைமறித்தல் , ) உரத்திற்காகக் கால் நடை 

கிடைவைத்தல் ) களை வயலிற் கூட்டுதல் . 
ஒருமை உரையசை . 
கிடாரம் - கொப்பரை . 

கிண்கிணி - காற்சதங்கை ; அரைச் சதங்கை ; 
கிடாரவன் - அகில்வகை . 

கிலுகிலுப்பை . 
கிடாரி - கடாரி .. 

கிண்கிணித் தாமம் , 

} - சதங்கைமாலை . 

கிண்கிணி மாலை 
கிடி - பன்றி . 

சிறு சதங்கை 
கிடிகோள் , காண்மின் என்னும் பொருளில் 

யின் வாய் 
கிடீர் வரும் முன்னிலைப் பன்மை 

போலச் சிறிதே மலரத் தொடங்குதல் . 
உரையசை . 
கிடுக்கட்டி - ஓர் ஒலி ; 

கிண்கிணெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
ஒரு வகை 

முழவு ; 
இருப்பைப் பூவின் இடித்த கட்டி . 

கிண்டல் - எள்ளல் , பரிகாசம் ; தூண்டிவிடுகை . 
கிடுக்கு - கிடுக்கட்டி ; ஓர் ஒலிக்குறிப்பு . 

கிண்டன் - தடியன் ; உரப்புத்துணி . 
கிடுக்குக்கிடுக்கெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . கிண்டான் - ஒருவகை உரப்புத்துணி . 
கிடுகிடாய்த்தல் - நடுநடுங்குதல் ; திகைத்தல் . கிண்டி - மூக்குத் துளையால் நீர் விழும் சிறு 
கிடுகிடாயமானம் - அதிர்ச்சி . 

பாத்திரம் . 
கிடுகிடு - ஒரு சிறுபறை ; நடுக்கம் . 

கிண்டிக்கொடுத்தல் - கிளறிக்கொடுத்தல் ; 
கிடுகிடுத்தல் - நடுங்குதல் ; ஒலித்தல் ; பல்லோடு தூண்டிவிடுதல் ; நினைப்பூட்டுதல் . 
பல் கொட்டுதல் . 

கிண்டிப்பார்த்தல் - தோண்டிப் பார்த்தல் ; 
கிடுகிடுபாதாளம் - அச்சத்தை உண்டுபண்ணும் ஆராய்தல் . 
பெரும்பள்ளம் . 

கிண்டிவிடுதல் - காண்க : கிண்டிக்கொடுத்தல் . 
கிடுகிடெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; அச்சக் குறிப்பு ; | கிண்டுதல் - கிளறுதல் ; தோண்டுதல் ; ஆராய் 
விரைவுக் குறிப்பு . 

தல் ; நினைப்பூட்டுதல் ; தூண்டுதல் ; கடைதல் ; 
கிடுகின்படம் - தோற்கேடகம் . 

கிளறிச் சமைத்தல் ; வெளிப்படுத்துதல் ; 
கிடுகு - கேடகம் ; சட்டப்பலகை ; தேர் மரச் எள்ளல் ; கிழித்தல் . 
சுற்று ; முடைந்த ஓலைக் கீற்று ; வட்டவடிவப் கிண்ணகம் - வெள்ளம் . 
பாறைவகை . 

கிண்ணம் - சிறு வட்டில் ; கிண்ணி ; நாழிகை 
கிடுகு பின்னுதல் - ஓலை முடைதல் . 

வட்டில் . 
கிடுகோலை - கீற்றுக்குரிய தென்னையோலை . கிண்ணாரம் - ஒரு நரம்பிசைக் கருவி . 


} 
கிண்கிணி வாய்க்கொள்ளுதல், } 


} 


கிண்ணி 


326 


கிரகபலம் 


கடன் . 


- 


கிணறு 


- 


கிண்ணி கிண்ணம் , சிறு வட்டில் ; நாழிகை கிதவம் - ஊமத்தஞ்செடி . 
வட்டில் ; கத்தியின் கைப்பிடி யுறை ; நண்டின் | கிதவன் - வஞ்சகன் .. 
கால் ; நாயின் கிண்ணிக்கால் ; பசு முதலிய கிந்திகம் - திப்பிலிமூலம் . 
ஒருசார் விலங்குகளின் குளம்பின்மேல் உள்ள கிந்தி நடத்தல் - முன்னங்காலால் நடத்தல் ; 
திரட்சி . 

நொண்டி நடத்தல் . 
கிண்ணிக் கருப்பூரம் - இரசகருப்பூரம் , உயர்ந்த கிந்துகாலன் - கொந்தி நடப்பவன் . 
கருப்பூரம் . 

கிந்துதல் - படங்குந்தி நடத்தல் ; 

நொண்டி 
கிண்ணெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

விளையாடு தல் ; நொண்டி நடத்தல் . 
கிணகன் 

கிபாயத்து 
அடிமை . 

- ஊதியம் , இலாபம் . 
கிணம் - கிணறு ; தழும்பு . 

கிம்புரி - தோளணி ; யானையின் கொம்புப்பூண் ; 
கிணற்றுக்கட்டு - கிணற்றின் சுற்றுக் கட்டடம் . முடியுறுப்புள் ஒன்று ; நீர் விழுதற்கு மகரவாய் 
கிணற்றுவாரகம் கிணறு வெட்டுவதற்காக வடிவில் அமைக்கப்பட்ட தூம்பு ; மகரவாய் 
அரசாங்கத்தார் உழவர்களுக்குக் கொடுக்குங் என்னும் அணிகலன் . 

கிம்புரிமுகம் - ஆபரண முகப்பின் உறுப்புள் 
கிணற்றுறை - மண் சரியாதிருத்தற்குக் கிணற் 

ஒன்று . 
றுள் இறக்கும் உறை . 

கிம்புருடர் பதினெண்கணத்தொருவராய் 
கேணிவகை , கூவல் . 

மனிதமுகமும் குதிரையுடலும் படைத்த தேவ 
கிணறெடுத்தல் - கிணறு வெட்டு தல் ; 

கிணறு 

சாதியார் . 
வெட்டு தற்கேற்ற இடந்தேர்தல் . 

கிம்புருட வருடம் - ஏமகூடத்திற்கும் இமயமலைக் 
கிணாங்கு - புல்வகை . 

கும் இடைப்பட்ட வடவிந்தியப்பகுதி , நாவலந் 
கிணாட்டு - ஓலை நறுக்கு ; மீன் செதில் 

முதலி தீவில் ஒன்பது கண்டங்களுள் ஒன்று . 
யன ; கதிர் முதலியவற்றின் சிறு குலை . கிமாவெனல் - முறுமுறுத்தல் குறிப்பு . 
கிணி - கைத்தாளம் . 

கிமித்துக்கினம் - புழு . 
கிணிதம் - வாயுதேவன் வில் . 

. 

கியாதம் - புகழ் . 
கிணிதி - கிலுகிலுப்பைச் செடி . 

கியாதி - புகழ் ; பிருகுவின் மனைவி . 
கிணீரெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

கியாழம் - கழாயம் . 
கிணுகிணுத்தல் - கொசு முதலியன ஒலித்தல் ; 

கியானம் - அறிவு , ஞானம் . 
முணுமுணுத்தல் . 

கிரக்கம் - களைப்பு . 
கிணை ஒருவகை மருதப்பறை ; உடுக்கை ; 

கிரககதி - கோளின் நடை . 
தடாரிப்பறை . 

கிரககழிப்பு, ) 

கோளால் வரும் தீமை கழியச் 
கிணைநிலை 

செய்யும் கழுவாய் . 
கிணைமகன் மருத நிலத்து 

கிரகசாந்தி ) 
வேளாளனைக் கிணைகொட்டிப் புகழும் 

கிரகங்கழித்தல் - கிரகசாந்தி செய்தல் . 
புறத்துறை . 

கிரகச்சித்திரம் - குடும்பச் சச்சரவு . 
கிணைநிலைப் பொருநர் , ணைப்பறை 

கிரகச்சுற்று - கோளின் சுற்று நடை . 
கிணைப்பொருநர் 

கொட்டிக்கொண்டு 

கிரகசம் - ஒரு நரகம் . 
வேளாளரைப் புகழ்ந்துபாடும் பொருநர் . கிரகசாரம் - கோளின் நடை ; தீக்கோளின் பலன் ; 
கிணைமகள் - விறலி . 

கோள் நிலைக் குறிப்பு . 
கிணைமகன் , கிணைப்பறை கொட்டு 

கிரகசெபம் - கோளால் உண்டாகும் தீமை 
கிணைய ( வ ) ன் பவன் . 

கழியச் செய்யும் செபம் . 
கித்த - விரைவாக . 

கிரகணம் - பற்றுகை ; மனத்திற் கொள்ளுதல் ; 
கித்தம் - செய்யப்பட்டது ; விரைவு . 

சந்திரசூரியர்களின் கிரகணம் . 
கித்தான் - ஒருவகை முருட்டுத்துணி . 

கிரகணி - அசீரண பேதிவகை . 
கித்தான்கயிறு - சணற்கயிறு . 

கிரகநடை - கோளின் போக்கு . 
கித்தான் பாய் - கப்பற்பாய் . 

கிரகநிலை - கோள்கள் நிற்கும் நிலைமை . 
கித்தில் - கூந்தற் கமுகுவகை ; கூந்தற் கமுகின் கிரகநீதி - இல்லொழுக்கம் . 
நார் . 

கிரகப் பெயர்ச்சி - கோள் இடம் மாறுகை . 
கித்துதல் - ஒற்றைக் காலால் தாவி நடத்தல் , கிரகபதனம் - அகலாங்கு , அட்சரேகை . 
நொண்டி நடத்தல் . 

கிரகபதி - சூரியன் . 
கிதயுகம் - காண்க : கிருதயுகம் . 

கிரகபலம் - கோளின் அதிகாரம் . 


- 


} 


} 


கிரகபீடை 


327 


கிராமமேரை 


வீடு . 


கிரகமாலிகை, } - தொடர்ந்து நிற்கும் நிலை. 


கிராந்திமண்டலம் , } - சூரியவீதி . 


கிரணமாலி , } - சூரியன் . 


கிரகபீடை - கோள் நிலையினால் வரும் இடர் . கிரயச்சீட்டு , 
கிரகபுடம் - சாதகங்களில் கோள்களின் நிலையை கிரயசாசனம் , விற்பனை ஆவணம் . 

கிரயபத்திரம் 
வரையறுக்கை . 

கிரயம் - விற்பனை ; விலைத்தொகை . 
கிரகம் - கோள்கள் ; தாள அளவையுள் ஒன்று ; 

கிரவுஞ்சம் - அன்றிற்புள் ; கோழி பறக்கும் 

அளவுள்ள தொலைவு ; கிரவுஞ்சத்தீவு ; 
கிரகமண்டலம் - காண்க : கிரகவீதி . 
கோள்கள் 

கிரவுஞ்சமலை . 
மாலை போல் 

கிராக்கி - காண்க : கிறாக்கி . 
கிரகமாலை 
கிரகவக்கிரம் - கோள் பின்னோக்கிச் செல்லும் கிராகதி - நிலவேம்பு . 

கிராகியம் - அறியத்தக்கது ; கொள்ளத்தக்கது . 
நடை . 

கிராணம் மறைவு , 

கிரகணம் ; சிறுவட்டில் ; 
- 
கிரகவீதி 

மூக்கு . 
கிரகாராதனை - நவக்கிரக பூசை . 

கிராணி - ஒருவகைக் கழிச்சல் நோய் ; எழுத்தர் . 
கிரகித்தல் - பற்றுதல் ; நுண்ணிதின் உணர்தல் ; கிராதகன் - கொடியவன் . 
ஏற்றுக்கொள்ளுதல் ; துப்பறிதல் ; சாரம் கிராதமூர்த்தி - வேட்டுவக்கோலம் கொண்ட 
வாங்குதல் ; குறிப்பால் அறிதல் . 

சிவபிரான் . 
கிரங்குதல் - சோர்வடைதல் . 

கிராதன் - வேடன் ; மலைக்குறவன் ; கொடியவன் . 
கிரசேமிரம் - பச்சைக் கருப்பூரம் . 

கிராதி - மரத்தினாற் செய்த வேலி , அளி 
கிரஞ்சனம் - முருங்கைமரம் . 

யடைப்பு . 
கிரணம் - ஒளி , கதிர் ; சிவாகமங்கள் இருபத் கிராந்தி - சூரியவீதி ; கிரகச்சாய்வு . 

தெட்டனுள் ஒன்று . 
கிரணம்வீசுதல் - ஒளிவீசுதல் . 

கிராந்துதல் - மறைந்து கொள்ளுதல் ; இணைத் 
கிரணன் 

தல் . 
கிரது – வேள்வி ; நரகவகை ; ஒரு முனிவர் . 

கிராம் - கடிவாளம் . 
கிரந்தகர்த்தா - நூலாசிரியன் . 

கிராம்பு - இலவங்கம் , 
கிரந்தம் - நூல் ; ஒற்று ஒழித்து உயிரும் உயிர் கிராமக்கணக்கன் - ஊர்க் கணக்குவேலை பார்ப் 
மெய்யுமாகக் கொள்ளப்படும் 32 எழுத்தின் போன் . 
கூட்டம் ; வடமொழியை எழுதற்குத் தமிழ் கிராமக்காவல் - ஊர்காவல் ; ஊர்காவற்காரன் . 
மக்கள் வழங்கிய எழுத்து ; வடமொழி . கிராமச்சாவடி - ஊர்ப் பொதுவிடம் . 
கிரந்தி , 

- முடிச்சு ; இடை , பிங்கலை , சுழிமுனை | கிராமச் செலவு - ஊர்ப் பொதுச்செலவு . 
நாடி மூன்றின் சந்தி ; கிரந்திநோய் ; ஏலத் கிராமசமுதாயம் - வருமானமுள்ள ஊர்ப் பொதுச் 
தோல் ; நெல்லிப்பருப்பு . 

சொத்து . 
கிரந்திகம் - காண்க : கிரந்திமூலம் . 

கிராமசிம்மம் - நாய் . 
கிரந்திதகரம் - நந்தியாவட்டை . 

கிராமணி - ஊர்த் தலைவன் ; தலைமையானவன் ; 
கிரந்திப்பண்டம் - புண்களை உண்டாக்குந் 

கிராமியன் ; சான்றாரிலும் கைக்கோளரிலும் 
தின்பண்டம் . 

ஒரு சாரார்க்கு வழங்கும் பட்டப்பெயர் . 
கிரந்திப்புண் - மேகக்கட்டி ; சிலந்திப்புண் . 

கிராமத்தார் - ஊர் மகாசனம் . 
கிரந்திமூலம் – திப்பிலிமூலம் . 

கிராமத்தான் - நாட்டுப்புறத்தான் . 
கிரந்திவாயு - குழந்தை நோய்வகை. 

கிராமதேவதை - ஊரைக் 

பெண் 

காக்கும் 
கிரமக்காரன் - ஒழுங்காக நடப்பவன் . 

தெய்வம் . 

கிராமநத்தம் - ஊரையடுத்து வீடுகள் கட்டக் 
கிரமதாவா - ஒழுங்கு வழக்கு . 
கிரமப்பிரசவம் 

கூடிய இடம் . 
சுகமான பிரசவம் . 

கிராமம் - நூறு குடியுள்ள ஊர் ; மருதநிலத்தூர் ; 
கிரமம் - ஒழுங்கு ; நீதிமுறை ; வேதமோதுதலில் 

ஊர் ; நீர்வாழ் பறவை ; சுரங்களின் சேர்க்கை 
ஒருவகை . 

வகை . 
கிரமி - ஒழுங்காய் நடப்போன் ; சாத்திர 

கிராமமானியம் - இடைக்கால அரசர்களால் ஊர் 
விதிப்படி நடப்பவன் . 

தோறும் பணியாள்களுக்கு அளிக்கப்பட்ட 
கிரமுகம் - கமுகமரம் . 

இறையிலி நிலம் . 
கிரயக்காரன் - விற்பவன் . 

கிராமமேரை - ஊர் வேலைக்காரரின் சுதந்தரம் . 


கிராமாதிகாரி 


328 


கிருத்திரிமம் 


. 


புணர்ச்சி . 


} 


கிரிசு , 


கிராமாதிகாரி - ஊர்த்தலைவன் . 

கிரீடம் - மணிமுடி ; வேலிப்பருத்தி . 
கிராமாந்தரம் - நாட்டுப்புறம் . 

கிரீடாதிபதி - முடிமன்னன் . 
கிராமியம் - நாட்டுப்புறமக்கள் பேசும் கொச்சைப் கிரீடி - அரசன் ; அருச்சுனன் . 
பேச்சு ; இழிவானது . 

கிரீடித்தல் - விளையாடுதல் ; புணர்தல் . 
கிராமியன் - நாட்டுப்புறத்தவன் . 

கிரீடை - விளையாட்டு ; மகளிர் விளையாட்டு ; 
கிராய் - புற்காடு ; கருஞ்சேற்று நிலம் . 
கிராய்தல் சுவர் முதலியவற்றைத் தேய்த்துத் கிரீதன் - பெற்றோரிட மிருந்து விலைக்கு 
துலக்கல் . 

வாங்கப்பட்ட தத்துப்பிள்ளை . 
கிராவணம் , 

கிரீவம் - கழுத்து . 
கல்மலை . 
கிராவம் 

கிருகச்சித்திரம் - குடும்பச் சச்சரவு . 
கிரி - பன்றி ; மலை ; பிணையாளி ; இலக்கினம் . 

கிருகசாரி , இல்லறத்தான் , இல்லற நிலையி 
கிரிகரன் - ஒரு வாயு . 

கிருகத்தன் லுள்ளவன் . 
கிரிகன்னி - துர்க்கை ; வெள்ளைக் காக்கணங் 

கிருகதேவதை - இல்லுறை தெய்வம் . 
கொடி . 

கிருகப் பிரவேசம் - புதுமனையிற் புகும்போது 
கிரிகிரி - காட்டுப்பன்றி . 

செய்யும் சடங்கு ; மணப்பெண்ணைக் கணவன் 
கிரிகை - செய்கை . 

வீட்டிற்கு முதன்முறை அழைத்துக்கொள்ளும் 
கிரிகோலம் - அலங்கோலம் . 

போது செய்யும் சடங்கு . 
கிரிச்சம் - வருத்தம் . 

கிருகபதி - வீட்டுத் தலைவன் ; இல்லறத்தான் . 
கிரிசம் மென்மை . 

கிருகம் - வீடு . 
கிரிசரம் - மலையிற் பிறந்த யானை . 

கிருகரன் - பசி , கோபம் முதலியவற்றை உண் 
கிரிசன் - சிவன் . 

டாக்கும் பத்து வாயுக்களுள் ஒன்று . 
- குறுவாள் . 

கிருகி - இல்வாழ்வான் . 

கிருகிணி - மனைவி . 
கிரிசை - பார்வதி ; செய்கை . 

கிருசம் - மெலிவு , இளைப்பு . 
கிரித சாக்கரி - ஒரு பண்வகை . 

கிருசாரான்னம் - அன்னத்துடன் எள்ளுப்பொடி 
கிரிதுர்க்கம் - மலையரண் . 

கலந்த உணவு - 
கிரிமல்லிகை வெட்பாலை ம 

ம் ; 

கிருட்டி - தலையீற்றுப் பசு ; பன்றி ; பிரண்டைக் 
மல்லிகை . 

கொடி . 
கிரிமிஞ்சி - ஒருவகைச் சிவப்புச் சாயம் . 

கிருட்டிகன் - பயிரிடுவோன் , வேளாளன் . 
கிரியாசத்தி - ஐந்து சத்தியுள் ஒன்று ; அது 
வினைத்துணையாக 

நின்று உலகங்களை 

கிருட்டிணபட்சம் } - தேய்பிறை , அபரபட்சம் . 
யாக்குவது . 

கிருட்டிணபாணம் - எட்டிமரம் . 
கிரியாத்து - மலைவேம்பு . 

கிருட்டிணம் - கறுப்பு ; இரும்பு ; மிளகு ; துரிசு ; 
கிரியாபதம் - வினைமுற்றுச் சொல் . 

காகம் ; குயில் ; மான்வகை . 
கிரியாபூசை - கிரியாபாகத்தான் புரியும் பூசை . கிருட்டிணமூலி - துளசி . 
கிரியா மார்க்கம் - முத்திக்குரிய கிரியையாகிய 

கிருட்டிணன் - கண்ணன் ; அருச்சுனன் . 
வழி . 

கிருட்டிணை - திரௌபதி ; ஓர் யாறு ; கடுகு ; 
கிரியாவான் - கிரியையினின்று ஒழுகுவோன் .. 

முந்திரிகை ; வால்மிளகு . 
கிரியை - செய்கை ; சிவனை வழிபடுகை ; இறுதிக் 

கிருட்டினாசினம் - மான்தோல் . 
கடன் ; தாளப் பிரமாணத்துள் ஒன்று ; வினை ; 

கிருத்தம் - செய்யப்பட்டது . 
கிரியாசத்தி . 
கிரியைக்கேடு - முறைகேடு . 

- கார்த்திகை . 
கிரிராசன் இமயமலை . 

கிருத்திமம் - தோல் ; செயற்கையானது ; பொய் ; 
கிரிவாணம் - நீலாஞ்சனக் கல் . 

பூதம் . 
கிரீச்செனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

கிருத்தியம் - தொழில் ; பிதிர்கடன் ; ஐந் 
கிரீசன் - சிவன் .. 

தொழில் . 
கிரீட்டி - பிரண்டைக்கொடி . 

கிருத்திரம் - கழுகு . 
கிரீட்டுமம் - முதுவேனிற்காலம் . 

கிருத்திரிமம் - போலியானது ; வஞ்சனை ; 
கிரீடதாரி - முடிதரித்தோன் . 

குறும்புச் செயல் . 


மலை 


கிருத்திகை } 


கிருத்திவாசன் 


329 


கிழமேல் 


கிலிச ( யாம்பறை } - சீர்கேடு , அலங்கோலம் . 


திருபணத்துவம், } - இவறல் தன்மை , உலோபம் . 


கிருத்திவாசன் - சிவபெருமான் . 

கிலமாதல் - பழுதுபடுதல் . 
கிருதக்கினதை - செய்நன்றி கோறல் . 

கிலாய்த்தல் - சினங்கொள்ளல் ; அங்கலாய்த்தல் . 
கிருதக்கினன் - நன்றி மறந்தவன் . 

கிலி -- அச்சம் , பயம் . 
கிருதக்கு - வஞ்சகம் . 

கிலிகோலம் , 
கிருதகிருத்தியன் - செய்தற்குரிய கடமையைச் 
செய்து முடித்தவன் . 

கிலிபிடித்தல் - மனத்தில் அதிக அச்சங்கொள்ளு 

தல் . 
கிருதஞ்ஞதை - செய்நன்றியறிகை . 

கிலீபம் - அலி . 
கிருதஞ்ஞன் - செய்நன்றியறிபவன் . 

கிலுக்கம் - பறவைவகை . 
கிருதம் - செய்யப்பட்டது ; கிருதயுகம் ; நெய் ; 
செம்முருங்கைமரம் . 

கிலுக்கு - ஒலிக்கை ; 

ப்பை ; ஒரு 

விளையாட்டுக் கருவி . 
கிருதயுகம் - நான்கு யுகங்களுள் முதல் யுகம் . 
கிருதன் - செருக்குள்ளவன் . 

கிலுக்குத்தடி - அஞ்சலெடுத்துச் செல்லுவோர் 
கிருதா - கன்னமீசை . 

கையில் கொண்டு ஒலிசெய்யும் தடி . 
கிருதார்த்தன் - பேறுபெற்றவன் . 

கிலுக்குதல் - ஒலிக்கச்செய்தல் . 
கிருதி - இசைப்பாட்டு , கீர்த்தனம் . 

கிலுகிலி - பிள்ளைகள் ஆட்டும் கிலுகிலுப்பை . 
கிருது - செருக்கு ; ஒய்யாரம் . 

கிலுகிலுத்தல் - கிலுகிலுவென்று ஒலித்தல் ; ஆர 
கிருதுக்காரன் - காண்க : கிருதன் . 

வாரித்தல் . 
கிலுகிலுப்பை - ஒலி செய்யும் ஒரு விளையாட்டுக் 

கருவி ; செடிவகை ; கொடிவகை . 
கிருபணன் - இவறல் தன்மையுடையவன் , 

கிலுகிலெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
உலோபி . 

கிலுங்குதல் - ஒலித்தல் . 
கிருபாகடாட்சம் - காண்க : கிருபைக்கண் . 

கிலுத்தம் - மணிக்கட்டு ; மக்கள் 

வடிவான 
கிருபாகரம் - திருவருள் . 

பழமுடைய மரவகை . 
கிருபாகரன் - அருளுக்கு இருப்பிடமானவன் .. 

கிலுபதம் - முறைமை , நியாயம் . 
கிருபாசமுத்திரம் - அருட்கடல் . 

கிலுமொலெனல் - வண்டு முதலியவற்றின் ஒலிக் 
கிருபாமூர்த்தி, } - அருளுடையவன் . 
கிருபாளு 

குறிப்பு ; அடர்ச்சிக் குறிப்பு . 
கிருபை - அருள் . 

கிலேசம் - துன்பம் . 
கிருபைக்கண் - அருட்பார்வை . 

கிலேசித்தல் - துன்பப்படுதல் . 
கிருமி - புழு . 
கிருமிசத்துரு - பலாசு ; பலாசம் விதை . 

கிழக்கதை - தொன்மம் , பழங்கதை . 
கிருமிநாசம் - குரோசானியோமம் ; பலாசம் 

கிழக்கு - கிழக்குத் திசை ; கீழிடம் ; இழிவு ; 
விதை ; பேய்ப்பீர்க்கு ; பங்கம்பாளைச்செடி . 

பள்ளம் . 
கிருமிமலடு - கருப்பையில் புழுக்களால் 

கிழக்குக்கணவாய் - கிழக்குத்தொடர்ச்சி மலை . 
உண்டாகும் மலட்டுத் தன்மை . 

கிழக்கு வெளுத்தல் - பொழுது விடியத் தொடங்கு 
கிருமிவைத்தல் - புண்ணிற் புழுவுண்டாதல் . 

தல் . 
கிரேதம் , 
கிரேதயுகம் , - காண்க : கிருதயுகம் . 

கிழங்கான் - கடல் மீன்வகை . 

கிழங்கிருத்தல் - அடி மூலம் பெயர்க்கப்படாது 
கிரேந்தி - ஏலத்தோல் . 

தங்குதல் . 

கிழங்கு - செடிகொடிகளின் மூலம் ; காரணம் . 
கிரேனிடல் - அஞ்சியொடுங்குதற் குறிப்பு . 

கிழங்கெடுத்தல் - அடியோடு அழித்தல் , 
கிரௌஞ்சம் - கோழி பறக்கும் அளவுள்ள 

கிழடு - முதுமை ; முதியது . 
தொலைவு : ஒரு மலை ; கிரவுஞ்சத்தீவு ; கிழடுகட்டை - அகவை முதிர்ந்து பயனற்றவர் . 
அன்றில் பறவை . 

கிழத்தனம் - முதுமை . 
கில் - ஆற்றலுணர்த்தும் இடைநிலை . 

கிழத்தி - உரியவள் ; தலைவி . 
கில்கில்லெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

கிழம் - முதுமை ; முதுமையடைந்தவர் . 
கில்தல் ( கிற்றல் ) - ஆற்றல் கொள்ளுதல் . கிழம்படுதல் - முதுமையடைதல் . 
கில்லம் - கழுத்து ; தொண்டைக்குழி . 

கிழமழை - பெய்து ஓயும் நிலையிலுள்ள மழை . 
கிலம் - சிதைந்தது ; சிறுமை , புன்மை . 

கிழமேல் - கிழக்கு மேற்காக . 
42 


கீழக்கத்திய } - கீழ்த்திசைக்குரிய. 


கிரேதை 


விதந்து 


கிளத்துதல் } - புலப்படக் 


கடை . 


கிழமை 330 

கிளவி 
கிழமை - உரிமை ; 

உறவு ; 

நட்பு ; ஆறாம் கிள்ளாப்பிறாண்டு - விளையாட்டுவகை ; அலட் 
வேற்றுமைப் பொருள் ; குணம் ; வார நாள் ; சியமாகப் பரிமாறுகை . 

கிள்ளி - சோழர்க்கு வழங்கிய சிறப்புப் பெயர் . 
முதுமை . 
கிழமைக்கழுதல் - இறந்துபட்ட எட்டாம் நாள் | கிள்ளிக்காட்டுதல் - குறிப்புக் காட்டுதல் ; சிறி 
துக்கம் கொண்டாடுதல் . 

தளவு பரிமாறுதல் . 
கிழமை வட்டம் - ஏழுநாள் கொண்ட அளவு . 

கிள்ளிக்கொடுத்தல் - சிறுகக் கொடுத்தல் ; 

தூண்டிவிடுதல் . 
கிழலை - திசை ; மரக்கலத்தின் சாய்வுப்பக்கம் . 

கிள்ளித்தெளித்தல் - சிறிது கொடுத்தல் . 
கிழவது - உரியது . 
கிழவன் - உரியவன் ; 

கிள்ளிவிடுதல் - தூண்டிவிடுதல் . 
தலைவன் ; மருதநிலத் 

கிள்ளு - கிள்ளப்பட்ட துண்டு ; கிள்ளுகை . 
தலைவன் ; அகவை முதிர்ந்தவன் ; எண்ணெய்க் 

கிள்ளுக்கீரை - கிள்ளியெடுக்கப்படும் கீரைவகை ; 
கசடு ; பரணி . 

எளிமை . 
கிழவி - தலைவி ; முதியவள் ; முருங்கைமரம் . 

கிள்ளுங்கிழியுமாய் - பயனற்றதாய் . 
கிழவு - காண்க : கிழத்தனம் . 

கிள்ளுதல் - நகத்தாலெடுத்தல் ; தோண்டுதல் ; 
கிழவோன் - உரியவன் ; தலைவன் ; முதியவன் . 

அழித்தல் ; சிறிதளவு எடுத்தல் . 
கிழா அன் - தயிர்த்தாழி . 

கிள்ளை - கிளி ; கருங்கிளி; குதிரை ; சாதிபத்திரி . 
கிழாத்தி - கடல் மீன்வகை ; 

நன்னீரில் வாழும் 

கிள்ளைச்சாதம் - கிளிக்குஞ்சு . 
மீன்வகை . 

கிளத்தல் , 
கிழார் - வேளாளர் பட்டப்பெயர் ; நீர் இறைக் கிளத்துதல் ) கூறுதல் . 

கூறுதல் ; 
கும் பொறி ; தோட்டம் . 

கிளப்பம் - கிளர்ச்சி . 
கிழாலை - களர்நிலம் . 

கிளப்பிவிடுதல் - தூண்டிவிடுதல் ; நீக்குதல் 
கிழாள் - உரியவள் .. 

கிளப்பு - எழும்புகை ; சொல்லுகை ; சோற்றுக் 
கிழான் - உரியவன் ; சூரியன் ; வேளாளர் பட்டப் 
பெயர் ; தயிர்த்தாழி . 

கிளப்புதல் - எழுப்புதல் ; சுவர் முதலியன எழச் 
கிழான் பச்சை சந்தனவகை . 

செய்தல் ; நீக்குதல் ; உண்டாக்குதல் ; தூண்டி 
கிழி - கிழிபட்ட துகில் ; சீலையில் எழுதிய 

விடுதல் . 
ஓவியம் ; பொற்கிழி ; நிதிப்பொதி ; கதிர்க்கிழி ; 

கிளம்பல் - எழும்பல் ; பதிவுப் புத்தகத்தில் புதி 
கோவணம் . 

தாகச் சேர்த்த நிலங்களின் அட்டவணை . 
கிழிக்கட்டு - துணியிற் கட்டிய நிதி முதலியன . 

கிளம்பிவிடுதல் - மனமின்றிச் சம்மதித்தல் ; குடி 
கிழிகட்டுதல் - துணியில் 

போதல் . 
பந்தயப் 

முடிந்த 
பொருளைப் பலருங் காணும்படி 

கிளம்புதல் - மேலெழுதல் ; விளக்கமாதல் ; பூமி 

தூக்கிக் 
கட்டுதல் . 

மட்டத்திற்குமேல் வருதல் ; மூண்டெழுதல் ; 

உண்டாதல் ; 
கிழிச்சீரை - பணம் பொதிந்த சீலை . 

புறப்படுதல் ; அதிகப்படுதல் ; 

எடுபடுதல் , 
கிழிசல் - கிழிந்தது , 

கிளர் - ஒளி ; பூந்தாது . 
கிழித்தல் - கிழியச்செய்தல் ; பேர்த்தல் ; கீறுதல் ; 

கிளர்ச்சி - எழும்புகை ; மேலோங்குதல் ; உள்ளக் 
கோடு வரைதல் ; சாதித்தல் ; தின்னுதல் ; 

கிளர்ச்சி ; வளர்ச்சி ; செழிப்பு ; சினம் ; கலவரம் ; 
சொல்லாற் கண்டித்தல் ; அங்காத்தல் . 

இறுமாப்பு . 
கிழிதம் - நிதிக்கிழி . 

கிளர்த்துதல் - எழுப்புதல் ; நிறைத்தல் . 
கிழிதல் - பீறுதல் , பிளந்துபோதல் ; பேர்தல் ; 

பேர்தல் ; கிளர்தல் - மேலெழுதல் ; வளர்தல் ; மிகுதல் ; 
தோல்வியுறுதல் ; அழிதல் . 

விளங்குதல் ; சிறத்தல் ; உள்ளக் கிளர்ச்சி 
கிழிப்பு - கிழிக்கை; பிளப்பு ; குகை . 

கொள்ளுதல் ; சினத்தல் ; 

இறுமாப்புக் 
கிழிமுறி - கிழிக்கப்பட்ட ஆவணம் . 

கொள்ளுதல் . 
கிழியல் - கிழிவு ; கிழிந்தது ; பயனற்றவன் . கிளர்வரி - நடு நின்றார் , மாறுபட்ட இருவருக் 
கிழியறுத்தல் - வாதத்தில் வென்று பொற்கிழி குஞ் சந்து சொல்லக் கேட்டு நிற்பதாக 
பெறுதல் . 

நடிக்கும் நடிப்பு . 
கிழியீடு - நிதிப்பொதி , பொன்முடிப்பு . 
கிழிவு - கிழிதல் ; வாய்ப்புக் கிடைக்காமை . கிளவரி - தண்ணீர்விட்டான் கிழங்கு . 
கிள்ளல் - காண்க : கிள்ளுதல் . 

கிளவி - மொழி ; பேச்சு ; சொல் ; அகப்பொருள் 
கிள்ளாக்கு - அதிகாரச் சீட்டு . 

துறை . 


கிளர்வி - கதவு . 


கிளவிக்கொத்து 


331 


கிறுக்குதல் 


மண 


கிளவிக்கொத்து - கோவைப் பிரபந்தத்தின் பல கிளைக்கொம்பு - பன்றியின் கோரப்பல் . 
துறை கொண்ட அதிகாரம் . 

கிளை கூட்டுதல் - ஆந்தைகள் கூட்டமாய்ச் சத்த 
கிளவிக்கோவை - அகப்பொருட்கோவை . 

மிடுதல் . 
கிளவித்தலைவன் - அகப்பொருள் தலைவன் . கிளைச்சங்கம் - துணைச்சங்கம் . 
கிளறிப்பார்த்தல் - ஆராய்ந்து தெரிதல் ; கிண்டிப் கிளைஞர் - உறவினர் ; நட்பினர் ; மருதநில 
பார்த்தல் ; தூண்டிவிடுதல் . 

மாக்கள் . 
கிளறிவிடுதல் - கிண்டிவிடுதல் ; தூண்டிவிடுதல் ; கிளைத்தல் - மரம் கப்புவிடுதல் ; பெருகுதல் ; 
மறைபொருளை வெளியாக்குதல் . 

உண்டாதல் ; நெருங்குதல் ; விளைதல் ; நிறை 
கிளறுதல் -- கிண்டுதல் ; கலக்கு தல் ; துழாவுதல் ; தல் ; கிளறுதல் . 
துருவி ஆராய்தல் ; வெளியாக்குதல் , 

கிளைதல் - நீக்குதல் ; களைதல் ; ஆடை களை 
கிளா - களாச்செடி . 

தல் ; கிளறுதல் . 
கிளாய் - எள்ளுக்காய்க் கோது . 

கிளைநதி - ஆற்றினின்று பிரிந்து செல்லும் 
கிளி - கிள்ளை , பறவைவகை ; கிளிவகை ; கிளி சிற்றாறு . 
மீன் ; வெட்டுக்கிளி. 

கிளைநரம்பு - குரல் , இளி , துத்தம் , விளரி , கைக் 
கிளிக்கூடு - கிளியை அடைத்து வளர்க்கும் 

கிளை என்னும் யாழ் நரம்புகள் . 
பஞ்சரம் ; குற்றவாளிகளை அடைத்துத் கிளைப்பு - கப்புவிடுகை; கிண்டுகை . 
துன்புறுத்தும் கூடு ; வழக்குமன்றத்தில் சாட்சி கிளைப்பெயர் - சுற்றத்தை உணர்த்தும் பெயர் .. 
களேனும் கைதிகளேனும் நிற்கும் அடைப் கிளைமை உறவு . 
பிடம் . 

கிளையடுப்பு - கொடியடுப்பு . 
கிளிக்கொம்பன் - வளைகொம்புள்ள மாடு . கிளையார் - உறவினர் ; நண்பர் . 
கிளிக்கொம்பு - கிளிமூக்குப்போல வளைந்த கிளையிதழ் - புறவிதழ் . 
விலங்குக் கொம்பு . 

கிளையோடுதல் - கிளைவிடுதல் . 
கிளிகடிகருவி - கிளியோட்டுங் கருவி . 

கிளைவழி - கொடிவழி , வமிசம் . 
கிளிகடிகோல் - கிளியோட்டுங் கருவியுள் ஒன்று . கிளைவிழுதல் - கப்பு உண்டாதல் . 
கிளிச்சிறை - கிளிச்சிறகுபோன்ற நிற முள்ள கிளைவிளக்கு 

கிளைகளையுடைய 
பொன்வகை . 

விளக்குவகை . 
கிளிஞ்சில் - கடல்வாழ் உயிர்வகை . 

கிற்பன் - அடிமையானவன் . 
கிளிஞ்சிற்சுண்ணாம்பு - கிளிஞ்சிலை நீற்றியெடுக் கிற்பு - வலிமை ; வேலைப்பாடு ; 

செய்கை ; 
கும் நீறு . 

அடிமைத்தனம் . 
கிளித்தட்டு - ஒருவகை விளையாட்டு . 

கிற்றல் - செய்யுந்திறங்கொள்ளுதல் . 
கிளிப்பிள்ளை - கிளி ; கிளிக்குஞ்சு . 

கிறாக்கி - அருமை ; விலையேற்றம் . 
கிளிமூக்கன் - கற்றாழை ; வளைந்த மூக்குடைய கிறாம்புதல் - மெல்லச் செதுக்குதல் . 
வன் . 

கிறாய் - பச்சைநிறக் களிமண் . 
கிளிமூக்கு - கிளிமூக்குப் போன்றது ; சுவடிகளில் கிறாளித்தனம் - கொடுமை . 
ஏடு விழாமல் தடுக்கவைக்கும் ஓலையீர்க்குத் கிறி - குழந்தைகளின் முன்கையில் அணியும் சிறு 
துண்டு . 

பவள வடம் ; பொய் ; தந்திரம் ; மாயம் . 
கிளிமூக்குக்கிழங்கு - ஆகாசகருடன் கிழங்கு . கிறிச்சிடுதல் - கிறிச்சென்று ஒலித்தல் . 
கிளியந்தட்டு - காண்க : கிளித்தட்டு . 

கிறிசு - குறுவாள் . 
கிளியீடு - கிளியினாற் பொந்துகளிற் சேர்த்து கிறித்தல் - மாயஞ்செய்தல் . 
வைக்கப்பட்ட கதிர்கள் . 

கிறித்தவன் - கிறித்தவ சமயத்தைச் சார்ந்தவன் . 
கிளுகிளுத்தல் - மகிழ்தல் . 

கிறு - நிகழ்கால இடைநிலை . 
கிளுகிளெனல் - சிரித்தல் முதலிய ஒலிக்குறிப்பு ; | கிறுக்கல் - தாறுமாறாக எழுதுதல் ; எழுத்தின் 
செழித்தற் குறிப்பு ; ஒளிர்தற் குறிப்பு . 

அடிப்பு . 
கிளுவை - செடிவகை ; உயிர்வேலி ; பறவை கிறுக்கன் - பைத்தியக்காரன் ; ஆணவம் பிடித்த 
வகை ; மீன்வகை ; மரவகை . 

வன் . 
கிளை - கப்பு ; பூங்கொத்து ; தளிர் ; சுற்றம் ; | கிறுக்கு - உருத்தெரியாத எழுத்து ; எழுதியதை 
பகுப்பு ; இனம் ; உறவினர் ; மூங்கில் ; ஓர் அடித்தல் ; தலைச்சுற்று ; பைத்தியம் ; மிக்க 
இசைக்கருவி ; ஓர் இசை . 

ஆசை ; ஆணவம் . 
கிளைக்கதை - ஒன்றிலிருந்து பலகதை தோன்றுங் கிறுக்குதல் - எழுதுதல் ; கீறித்தள்ளல் ; வரைந்த 
கதை . 

எழுத்தை அடித்தல் ; தலைசுற்றுதல் . 


கிறுகிறுத்தல் 


332 


கீர்த்தித்தானம் 


கிறுகிறுத்தல் - மயக்கமாதல் ; தடுமாறுதல் . கின்னரம் - இசையெழுப்பும் ஒரு பறவைவகை ; 
கிறுகிறுப்பு - தலைச்சுழற்சி ; செருக்கு . 

ஒருவகை யாழ் ; நீர்வாழ் பறவை ; ஆந்தை . 
கிறுகிறெனல் - தலைசுற்றற் குறிப்பு ; விரைவுக் கின்னரமிதுனம் - கின்னரப் பறவைகளின் ஆண் 

பெண் 
குறிப்பு . 

இரட்டை ; ஒருசார் தேவசாதியின் 
கிறுங்குதல் - அசைதல் . 

ஆண்பெண் இணை . 
கிறுசன் - குங்குமப்பூ ; மஞ்சள் . 

கின்னரர் - மனிதவுடலும் 

குதிரை முகமும் 
கிறுத்துவம் - அகில் . 

உடையராய் இசையில் வல்ல தேவசாதியார் . 
கிறுது - குறும்பு ; செருக்கு . 

கின்னரர்பிரான் - குபேரன் . 
கிறுது வேதன் - பீர்க்கங்கொடி . 

கின்னராகம் - ஒரு பெரும்பண் வகை .. 
கின்று - ஒரு நிகழ்கால இடைநிலை .. 

கின்னரி - யாழ்வகை ; கின்னரசாதிப் பெண் ; 
கின்னகம் - தூக்கணங்குருவி . 

ஆந்தை . 
கின்னம் - துன்பம் ; கீழ்மை . 

கின்னி - மழைக்கிளி. 
கின்னரகண்டி , 

கின்னரர்களால் பாடப்படும் கின்னிக்கோழி - கினியாநாட்டுக் கோழி . 
கின்னரகீதம் இசை . 

கினி - கிரகபீடை . 
கின்னரப்பெட்டி - ஆர்மோனியம் முதலிய கினிதல் - முற்றுங் கவிதல் . 
வாத்தியப்பெட்டி . 

கினை - புடமிடுதற்குரிய கவசம் ; விளாமரம் . 


} 


வகை . 


கீ - ஓர் உயிர்மெய் எழுத்து ( க் + ஈ ) , கவ்வருக் ! கீடப்பகை - வாய்விளங்கம் . 
கத்தில் நான்காம் எழுத்து . 

கீடம் - புழு ; கோற்புழு ; வண்டு . 
கீக்கீயெனல் - பறவையொலிக் குறிப்பு . 

கீடமணி - மின்மினி . 
கீகசம் - எலும்பை யொட்டிய தசை ; மிகச் சிறிய கீடமாரி - சிறுபுள்ளடிப் பூண்டு . 
புழுச்சாதி . 

கீண்டல் - கிழித்தல் ; கிண்டுதல் ; கிளைத்தல் ; 
கீகடம் - நெருக்கம் . 

பிளத்தல் . 
கீச்சாங்குருவி - ஒருவகைப் பறவை . 

கீணம் - சிதைவு , கேடு . 
கீச்சான் - குழந்தை ; கீச்சாங்குருவி ; கடல் மீன் கீணர் - கீழோர் , அற்பர் . 

கீதசாலை - இன்னிசை பயிலும் இடம் . 
கீச்சி - பாசிமணியாலான கழுத்தணி . 

கீதநடை - காண்க : கீதவேதம் . 
கீச்சிடுதல் - கீச்சென்று சத்தமிடுதல் . 

கீதம் - இசைப்பாட்டு ; இன்னிசை ; வண்டு ; 
கீச்சு - அழுகையொலி ; ஒருசார் புள்ளொலி ; 

மூங்கில் , 
உருகியிறுகிய இரும்பு . 

கீதவம் - ஊமத்தை . 
கீச்சுக் கிட்டம் - காண்க : இரும்புக் கிட்டம் . 

கீதவாத்தியம் - இசைக்கருவி . 
கீச்சுக்கீச்சுத் தம்பலம் , குழந்தைகளாடும் | கீதவீதி - கீதநாதம் வருகின்ற வழி . 
கீச்சுக்கீச்சுத் தாம்பாளம் 

ஒருவகை 

விளை கீதவுறுப்பு - இசைப்பாட்டின் கூறு . 
யாட்டு . 

கீதவேதம் - சாமவேதம் . 
கீச்சுக்கீச்செனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

கீதாங்கம் - இசைக்கு வாசிக்கும் வாச்சியக் கூறு . 
கீச்சுக்குரல் - ஒருவகை மென்குரல் . 

கீதாரி - இடையர் . 
கீச்சுப்புட்டை - அண்டவாதம் , வாதநோய் . கீதானுகம் - கீதாங்கம் . 
கீச்சுமூச்செனல் - கூக்குரலிடுங் குறிப்பு . 

கீதி - பாடுகை ; கருங்காலி ; பாட்டு . 
கீசகம் - மூங்கில் ; குரங்கு ; 

தலைக்கிடு 

கீதை - நீதிகளைக் கூறும் அருட்பாடல் ; பகவத் 
காப்புறை . 

கீதை . 
கீசம்பறை - முறைகேடு , ஒழுங்கீனம் , 

கீர் - சொல் ; பாட்டு ; பாயசவகை . 
கீசரன் , 

கீர்கீரெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
கீசரி 

- சரக்கொன்றைமரம் . 
கீசறை - காண்க : கீசம்பறை . 
கீசன் - சூரியன் ; போர்வல்லோன் . 

கீர்த்தி - புகழ் . 
கீசா - பொய் . 

கீர்த்தித்தல் - புகழ்தல் . 
கீசுகீசெனல் - காண்க : கீச்சுக்கீச்செனல் . 

கீர்த்தித்தானம் - சென்மலக்கினம் . 


} 


} 


கீர்த்தனை } - ஓர் இசைப்பாட்டு , புகழ்ச்சி . 


கீர்த்திமான் 


333 


கீழ்பால் 


- 


கீர்த்திமான் - புகழ்பெற்றவன் . 

கீலாலம் - இரத்தம் ; நீர் ; காடி . 
கீர்த்திமை - காண்க : கீர்த்தி . 

கீலி - விரகன் , தந்திரமுள்ளவன் . 
கீர்த்திலட்சுமி - புகழாகிய திரு . 

கீழ் - கீழிடம் ; கிழக்கு ; பள்ளம் ; முற்காலம் ; 
கீர்வாணி ஒரு பண்வகை . 

குற்றம் ; கயமை ; இழிந்தவன் ; கீழே ; ஏழ 
கீரணம் - விழுங்கல் . 

னுருபு ; மறதி ; கடிவாளம் . 
கீரம் - கிளி ; கருங்கிளி ; பால் ; நீர் . 

கீழ்க்கடை - கழிந்துபோன நாள்கள் ; இழிந்தது . 
கீரவாணி - ஒரு 

பண்வகை ; இருபத்தேழாம் கீழ்க்கண் - கீழ்ப்பார்வை ; கண்ணின் கீழ்ப்பக்கம் . 
மேளகர்த்தா . 

கீழ்க்கணக்கு - அடி நிமிர்வில்லாச் செய்யுள் பல 
கீரி - கீரிப்பிள்ளை ; கருவாலி; மரவகை ; கள்ளி . வற்றால் அறம் பொருள் இன்பங்களைப்பற்றிக் 
கீரிநோய் - வயிற்றுப் பூச்சியால் வருங் குழந்தை கூறும் நூல்வகை ; கீழ்வாய் இலக்கம் ; உதவிக் 
நோய் . 

கணக்கன் . 
கீரிப்பல் - சிறு பல் . 

கீழ்க்கதுவாய்த்தொடை - அளவடியுள் ஈற்றயற் 
கீரிப்பாம்பு - வயிற்றிலுள்ள ஒருவகைப் புழு . சீர்க்கண் இன்றி ஒழிந்த மூன்று சீர்க்கண்ணும் 
கீரிப்பிள்ளை - நகுலம் . 

மோனை முதலியன வரத் தொடுப்பது . 
கீரிப்பூச்சி - கீரைப்பூச்சி . 

கீழ்க்காது - காதடி . 
கீரிப்பூண்டு - பாம்பைக் கடித்த கீரி அதன் நஞ்சு கீழ்க்குரல் - அடிக்குரல் ; மந்தவொலி . 
தன்னை வருத்தாதிருக்கச் சார்ந்து புரளும் கீழ்காற்று - கிழக்கிலிருந்து வீசும் காற்று . 
ஒரு பூடு . 

கீழ்ச்சாதி - தாழ்ந்த சாதி , கீழ்பிறப்பு . 
கீரிராசி - சுறுசுறுப்பில்லாது மிகப் பருத்துள்ள 

பருத்துள்ள கீழ்த்தரம் - இழிந்த தரம் , தாழ்ந்தபடி . 
குதிரைச் சாதி . 

கீழ்த்திசை - கிழக்கு . 
கீரை - உணவுக்குப் பயன்படும் இலைவகை . 

கீழ்த்திசைப்பாலன் - இந்திரன் .. 
கீரைக்காரன் - கீரையைப் பயிரிட்டு விற்போன் . 

கீழ் ( ழு ) தல் - கிழித்தல் , பிளத்தல் ; சிதைத்தல் ; 
கீரைமசித்தல் - சமைக்கும்போது கீரைக்கறியை 

தோண்டுதல் ; மீறுதல் ; கோடுகிழித்தல் ; 
மத்தாற் கடைந்து பதப்படுத்தல் . 

பறியுண்ணுதல் . 
கீரைநார்ப்பட்டு - பட்டுச்சீலைவகை . 

கீழ்நிலை - தாழ்ந்த நிலைமை ; கீழ்மாடம் ; நில 
கீரைப்பாம்பு , வயிற்றிலுண்டாகும் நாகப் 

வறை . 
கீரைப்பூச்சி - பூச்சி . 

கீழ்நோக்கம் - கீழ்ப்பார்வை ; கீழானவற்றில் 
கீரைமணி - கழுத்தில் அணியும் ஒருவகைச் 

மனம் விரும்புகை . 
சிறு பாசிமணி . 

கீழ்நோக்குதல் - கீழே பார்த்தல் ; தரையின் கீழா 
கீரைமீன் - ஒருவகைச் சிறிய மீன் . 

தல் ; தாழ்ந்த நிலைக்குப் போதல் ; கீழான 
கீல் - உடற்பொருத்து ; கதவின் கீல் ; பூசுந்தார் . வற்றில் மனம் செல்லுதல் ; கழிச்சலாதல் . 
கீல்கீலாய் - சந்து சந்தாய் . 

கீழ்ப்பட்டவர் - தாழ்ந்தவர் . 
கீல்பூசுதல் - தாரடித்தல் . 

கீழ்ப்படிதல் - அடங்கி நடத்தல் . 
கீல்முளை - கதவிற் கீல் தாங்கும் முளை . 

கீழ்ப்படிவு - அமைவு , அடங்கிப்பணிகை . 
கீல் ( லு ) தல் - கிழித்தல் . 

கீழ்ப்படுத்தல் - அடங்குதல் , தாழ்வுப்படுத்தல் ; 
1 கீல்மூட்டுகளில் உண்டாகும் இழிவுறச் செய்தல் . 
கீல்வாயு வாதநோய் . 

கீழ்ப்படுதல் - அடங்குதல் , இழிவுபடுதல் . 
கீல்வீக்கம் - கீல்மூட்டு வீங்குதல் . 

கீழ்ப்பயிர் - பயிருக்குக்கீழ் உண்டாகும் பயிர் ; 
கீலக - அறுபதாண்டுக் கணக்கில் நாற்பத்திரண் புன்செய்ப் பயிர் . 
டாம் ஆண்டு . 

கீழ்ப்பாடு - கீழ்ப்பக்கம் . 
கீலகம் - ஆணி ; பொருத்து ; விரகு . 

கீழ்ப்பாதி - குடிவாரம் . 
கீலகவெட்டை - மிகுவெப்பம் ; கீலக ஆண்டுப் கீழ்ப்பாய்ச்சி - மூலைக்கச்சம் . 
பஞ்சம் . 

கீழ்ப்பார்வை - கீழ்நோக்குகை; 

வஞ்சகப் 
கீலச்சு உருவம் உண்டாக்கும் கட்டளையச்சு . பார்வை . 
கீலம் - ஆணி ; சுடர்க்கொழுந்து ; பிசின் ; கீழ்ப்பால் -- கீழ்ச்சாதி . 
கிழிதுண்டம் ; வெட்டு ; பூசுந்தார் . 

கீழ்ப்பாவல் - மரக்கலத்தின் ஓர் உறுப்பு . 
கீலாணி - கதவு முதலியவற்றின் கீலைப் பற்றி கீழ்ப்புறம் - கீழ்ப்பக்கம் ; கப்பலின் சாய்வுப் 
யிருக்கும் ஆணி . 

பக்கம் . 
கீலாரி - காண்க : கீதாரி . 

கீழ்பால் - கிழக்கு . 


- 


கீழ்போகம் 


334 


குக்குடச்சூட்டு 


எண் 


கீழ்போகம் - கிழங்குகளின் விளைவு . 
கீழ்மக்கள் - இழிந்தோர் . 

அவை : அதலம் , 

விதலம் , 
கீழ்மகன் - இழிந்தோன் ; சனி . 

சுதலம் , தராதலம் , இரசாதலம் , மகாதலம் , 
கீழ்மடை - கடைமடை ; மடைநீர் பாய்தற்குத் பாதலம் . 
தொலைவான நிலம் . 

கீழைத்திசை - கீழ்த்திசை . 
கீழ்மரம் - அச்சுமரம் . 

கீழைநாள் - விடியற்காலம் . 
கீழ்மாடம் - நிலவறை . 

கீழோங்கி -- செம்படவரில் கீழ்வகுப்பார் . 
கீழ்முந்திரி - கீழ்வாய் இலக்கங்களுள் 

ஒன்று , 

கீழோசை - கீழிசை . 
107107 . 

கீழோர் - தாழ்ந்தோர் ; உழவர் ; சண்டாளர் . 
கீழ்மேலாதல் - தலைகீழாதல் . 

கீள் - கூறு ; இடுப்பிற் கட்டும் துணியாலாகிய 
கீழ்மை -- இழிவு , தாழ்மை . 

அரைஞாண் . 
கீழ்வாய் - மோவாய் ; சிற்றெண் ; பெண்குறி . கீள் ( ளு ) தல் - கிழித்தல் ; உடைதல் . 
கீழ்வாய்நெல்லி - கீழாநெல்லி . 

கீளி கடல் மீன்வகை . 
கீழ்வாயிலக்கம் - ஒன்றுக்குக் கீழ்ப்பட்ட 

கீளுடை - கோவணம் , இலங்கோடு . 
வாய்பாடு , பின்ன எண்ணின் கீழ்த்தொகை . கீற்கதவு - கீல் தைக்கப்பட்ட கதவு . 
கீழ்விழுதல் - செயல் முடிவதற்காகத் தாழ்தல் . கீற்கொண்டை – மயிர் முடித்தலின்வகை . 
கீழ்வு - கீழிடம் . 

கீற்பாய் - தார் பூசின துணி . 
கீழ்வெட்டு - தடுத்துப் பேசுகை ; கிண்டல் பேச்சு ; கீற்பிடிப்பு - வாதப்பிடிப்பு நோய் . 
சதிசெய்து கெடுக்கை . 

கீற்றன் - குறுக்குக் கோடுள்ள புடைவை . 
கீழ்வெட்டு வெட்டுதல் - சதிசெய்தல் ; தடுத்துப் கீற்று - வரி; துண்டு ; கூரைவேயும் தென்னங் 
பேசுதல் ; வெட்டிய கிணற்றின் 

கீற்று ; கிடுகு ; வயிரக்குற்றம் பன்னிரண்டனுள் 
மேலும் வெட்டுதல் . 

ஒன்று ; மரகதக் குற்றம் எட்டனுள் ஒன்று . 
கீழண்டை - கிழக்குப் பக்கம் , கிழக்குப்புறம் . 

கீற்றுக்கால் - வெடிப்புள்ள பாதம் . 
கீழது - கீழுள்ளது . 

கீற்றுமதி - மூன்றாம் பிறைச்சந்திரன் . 
கீழறுத்தல் - நிலத்தில் சுரங்கம் செய்தல் ; சதி கீறல் – பிளவு ; வரிவரைகை ; எழுதுகை ; கீற்றுக் 
செய்தல் . 

கையெழுத்து ; கையெழுத்திடத் தெரியாத 
கீழறுதல் - படைகளின் மனப்போக்குப் 
வரால் வேறுபடுத்தப்படுதல் . 

கீறிக் காயவைத்தல் - உப்புக்கண்டம் உலர்த்து 
கீழறுப்பான் - சூழ்ச்சியாற் பிறரைக் கெடுப்பவன் . தல் . 
கீழறை - கீழறுக்கை ; நிலவறை ; பொந்து . கீறிப்பார்த்தல் - ஆய்ந்தறிதல் . 
கீழாதல் - தாழ்வடைதல் ; தளர்தல் . 

கீறியாற்றுதல் - உட்கருத்தை வெளிப்படுத்தி 
கீழாநெல்லி - நெல்லிச் செடிவகை ; சிறிய மர 

மனத்தாங்கலை நீக்கிக்கொள்ளுதல் . 

கீறு - வரி ; பிளப்பு ; துண்டம் ; எழுத்து ; தென்ன 
கீழாறு - நிலத்தினுள்ளோடும் ஆறு . 

மட்டை அல்லது பனங்கிழங்கின் பாதி . 
கீழிசை - பாடுதற்குரிய குற்றங்களுள் ஒன்று . கீறுதல் - வரி கீறுதல் ; எழுதுதல் ; கிறுக்குதல் ; 
கீழிடுதல் - தாழ்த்துதல் . 

கிழித்தல் ; பறண்டு தல் ; அறுத்தல் ; வகிர்தல் ; 
கீழிதழ் - கீழுதடு . 

குறிப்பித்தல் ; கடத்தல் . 
கீழிருத்தல் - உட்பட்டிருத்தல் . 

கீன்றல் - கீறுதல் . 
கீழுக்குப் போதல் - தாழ்நிலைக்கு வருதல் . கீனம் - இழிவு ; குறைவு . 


அடியில் 


வன் . 


பகை 


வகை . 


கு - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( க் + உ ) ; நான்க குக்கல் - கக்குவான் நோய் ; நாய் . 
னுருபு ; ஒரு சாரியை ; பண்புப்பெயர் விகுதி ; குக்கன் - நாய் . 
தொழிற்பெயர் விகுதி ; தன்மை யொருமை | குக்கி - வயிறு . 
எதிர்கால வினைமுற்று விகுதி ; வடமொழியில் குக்கில் - செம்போத்து ; குங்கிலியம் ; குங்கிலியப் 
இன்மைக்கும் எதிர்மறைக்கும் வரும் ஒரு பிசின் . 
முன்னொட்டு ; பூமி . 

குக்கிலம் - அதிவிடயப்பூண்டு . 
குக்கர் - மிக இழிந்தோர் . 

குக்குடச்சூட்டு - கோழித்தலைக் கந்தகம் . 


335 


குக்குடசர்ப்பம் 


குசத்தி 


குக்குடசர்ப்பம் - ஆயுள் நீடித்தலால் உடல் குங்குமக்காவி - செங்காவி . 
குறைந்து கோழி பறக்கும் அளவு பறந்து | குங்குமச்சம்பா - மஞ்சள் நிறமுள்ள சம்பா நெல் 
செல்லும் தன்மையதான பாம்பு . 

வகை . 
குக்குட தீபம் - கோழி வடிவாக உள்ள கோயில் குங்குமச்செப்பு - குங்குமம் வைக்கும் சிமிழ் . 
விளக்கு . 

குங்குமச்சோரன் - குதிரையில் ஒருவகை . 
குக்குடபுடம் - கோழிப்புடம் , கோழியின் குங்குமப்பரணி - குங்குமம் வைக்கும் சிமிழ் . 
அளவாகப் பத்து வறட்டிகொண்டு இடப்படும் | குங்குமப்பூ - குங்குமமரத்தின் பூ . 
புடம் . 

குங்குமப் பொட்டு - குங்குமப் பொடியால் 
குக்குடம் - கோழி ; குக்குடசர்ப்பம் . 

நெற்றியிலிடும் திலகம் . 
குக்குடாசனம் - இரு பாதங்களையும் கீழ் குங்குமம் - செடிவகை ; மஞ்சளிலிருந்து செய்யும் 
வைத்துக் கோழிபோல் குந்தியிருந்து யோகம் மகளிர் செம்பொடி ; குரங்கு மஞ்சள் நாறி ; 
செய்யும் இருக்கைவகை. 

செஞ்சாந்து ; நெற்றியிலிடும் குங்குமப் பொடி ; 
குக்குடி - பெட்டைக்கோழி ; இலவ மரம் . 

குங்குமப்பூ . 
குக்குதல் - இருமுதல் ; குந்து தல் . 

குங்குமவர்ணி - மஞ்சட் கல் ; அரிதாரம் . 
குக்குரம் - கோடகச்சாலைப் பூடு . 

குங்குமவலரி - செவ்வலரிச்செடி . 
குக்குரன் - காண்க : குக்கன் . 

குங்குலு - ஒருவகை நீண்டமரம் , குங்கிலியமரம் . 
குக்குரி - பெண் நாய் . 

குச்சத்தின் பாதி - சிறுபுள்ளடிப் பூண்டு . 
குக்குலி - செம்போத்து . 

குச்சம் - கொத்து ; ஒருவகை அலங்காரக் 

குஞ்சம் ; நெற்குஞ்சம் ; பற்பாடகம் ; குன்றி 
குக்குலுவம் | 

மணி ; நாணல் ; புறந்தூற்றுமொழி . 
குக்குறுவான் ஒரு பறவை வகை . 

குச்சரம் - கூர்ச்சர நாடு . 
குக்கூடல் - முட்டாக்கு . 

குச்சரி - ஒரு 

பண் வகை ; முற்காலத்திலே 
குக்கூவெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

வழங்கிய துகில்வகை . 
குகம் - மலைக்குகை ; வேகமான நடையுள்ள குச்சரித்தல் - அருவருப்புக் கொள்ளுதல் . 
குதிரை ; நுட்பம் ; மறைவு . 

குச்சி - மரக்குச்சி ; கொண்டையூசி ; ஒருவகைச் 
குகரம் - மலைக்குகை ; சுரங்கம் . 

செடி ; முகடு . 
குகரர் - சாவகத்தீவில் வாழும் ஒரு சாதியார் . குச்சிகை 

வீணைவகை . 
குகலிதம் - ஒலி ; குயிலின் குரல் . 

குச்சித்தல் - அருவருத்தல் . 
குகன் - முருகன் ; இராமரிடம் நட்புக்கொண்ட குச்சிதம் -- இழிவு . 
ஒரு வேடன் ; குரு . 

குச்சிப்புல் - ஒருவகைப் புல் . 

குச்சில் - சிறு வீடு ; காண்க : குச்சுப்புல் . 
குகீலம் 

குச்சிலியர் - கூர்ச்சரர் . 
அமாவாசை ; பத்து நாடியுள் ஒன்று ; குச்சு 

குச்சு - மரக்குச்சு ; கடாவுமுளை ; 

கொண்டை 
கூகையொலி . 

யூசி ; சிறுகுடில் ; சிற்றறை ; குஞ்சம் ; குச்சுப்புல் ; 
குகுரன் - காண்க : குக்கன் . 

ஒரு காதணி ; கழுத்தணிவகை ; சீலையின் 
குகுலா - கடுகுரோகிணி ; தேனீ . 

முன்மடி ; பாவாற்றி என்னும் நெசவுக் கருவி . 
குகூகம் - குயில் . 

குச்சுக்கெம்பு - புறவிடம் மேடான சிவப்பு மணி . 
குகை - மலையில் விலங்குகள் தங்கும் இடம் ; | குச்சுப்பிடித்தல் - ஆடையைக் 

கொய்து 
முனிவர் வாழிடம் ; சிமிழ் ; உலோகங்களை 

வைத்தல் ; குஞ்சம் வைத்தல் . 
உருக்கும் பாத்திரம் ; கல்லறை . 

குச்சுப்புல் - ஒருவகைப் புல் , கொத்தாயுள்ள புல் . 
குகைக்காமன் -- கல்நார் . 

குச்சுமட்டை - ஓவியரின் கருவிவகை ; வெள்ளை 
குகைச்சி - கறையான் புற்று . 

யடித்தற்குதவும் மட்டை . 
குகைப்புடம் - மூசையில் வைத்து இடும் புடம் . குச்செறிதல் - மயிர்சிலிர்த்தல் . 
குகை மேனாதத்தீ - சுவர்ணபேதி . 

குச்சை கொய்சகம் . 
குங்கிலிகம் - குங்கிலியம் ; வாலுளுவையரிசி . குசக்கணக்கு - தவறான 

கணக்கு ; 

குயவரில் 
குங்கி ( கு ) லியம் - ஒருவகை மரம் , சாலமரம் ; கணக்குப் பார்க்கும் ஒருவகையினர் . 
வெள்ளைக் குங்கிலியம் ; கருங்குங்குலியம் ; குசக்கலம் - மட்பாண்டம் . 
மலைக்கிளுவை . 

குசத்தனம் - அறிவுக்குறைவு , மூடத்தனம் . 
குங்குதல் - குன்றுதல் , குறைதல் . 

குசத்தி - குயப்பெண் ; ஓடு ; பூவழலை . 


குகாரணி 


உமை . 


மலை . 


குசந்தனம் 


336 


குஞ்சுங்குழுமானும் 


மடமை . 


குசவன் 


குசந்தனம் - செஞ்சந்தனம் . 

குசைக்கிரந்தி - தருப்பைப் பவித்திர முடிச்சு . 
குசப்புத்தி 

குசோத்தியம் - நேர்மையற்ற கேள்வி ; தந்திரம் ; 
குசபலம் - மாதுளை மரம் . 

பரிகாசம் . 
குசம் - தருப்பை ; நீர் ; மரம் ; முலை ; குயவற் குஞ்சங்காட்டுதல் - அலங்காரத்துக்குத் தொங்க 
குரியது . 

விடுதல் . 
குசமசக்கு - குழப்பம் ; காரியச் சிக்கல் . 

குஞ்சட்டி - சிறுசட்டி . 
குசர் - பிசிர் . 

குஞ்சம் - குறள் ; கூன் ; குறளை ; பூங்கொத்து ; 
குசலக்காரன் - மந்திரக்காரன் ; வஞ்சகன் . 

புற்குச்சு ; புடைவை அகலத்தின் அரைக்காற் 
குசலப்பிரசினம் - நலங்கேட்டல் . 

பாகம் ; கொய்சகம் ; ஈயோட்டி ; பாவாற்றி ; 
குசலபுத்தி - கூர்மையான புத்தி ; தந்திரபுத்தி . 

குன்றிக்கொடி ; நாழி ; புளிநறளைச்செடி ; 
குசலம் - நலம் ; நற்குணம் ; மாட்சிமை ; திறமை ; சீதாங்கபாடாணம் . 
தந்திரம் ; மாந்திரிகம் . 

குஞ்சரத்தீ - யானைத்தீ . 
குசலவித்தை - மகளிர்க்குரிய விநோதக் கைத் 

குஞ்சரம் - யானை ; ஒரு சொல்லைச் சார்ந்து 
தொழில்களாகிய எண்ணல் , எழுதல் , இலை 

உயர்வு குறிக்கும் மொழி ; கருங்குவளை . 
கிள்ளல் , பூத்தொடுத்தல் , யாழ்மீட்டல் , 

குஞ்சரமணி - கழுத்தணிவகை . 
மந்திரவித்தை . 

குஞ்சரவொழுகை - யானை கட்டிய வண்டி . 
குசலவேதனை - இன்பவுணர்ச்சி . 

குஞ்சராசனம் - அரசமரம் .. 
குசலன் - மிக வல்லோன் ; அறிஞன் ; சூழ்ச்சி குஞ்சரி - பெண்யானை ; முருகக் 

கடவுளின் 
வல்லோன் . 

மனைவியான தெய்வயானை . 
குசலாகுசலவேதனை - இன்பதுன்ப வுணர்ச்சி . 

குஞ்சன் - குறளன் , குள்ளன் . 
குசலை - தடை ; சுவர்த்தலையிற் கட்டும் ஆரல் . 

குஞ்சாமணி - ஆண்குழந்தைகளின் அரையிற் 
குசவம் - கொய்சகம் ; ஓரங்கொய்து சுருக்கப் 

கட்டும் மணிவிசேடம் . 
பட்ட உடை . 
காண்க : குயவன் . 

குஞ்சான் - குழந்தையின் ஆண்குறி . 
குசவோடு - குயவன் செய்த ஓடு . 

குஞ்சி - சிறுமையானது ; பறவைக்குஞ்சு; சிறிய 
குசன் - செவ்வாய் ; சீராமன் 

தாய் ; சிற்றப்பன் ; குழந்தையின் ஆண்குறி ; 
புதல்வருள் 

கொடிநாட்டுங் குழி ; கொடிக்கழை ; குடுமி ; 
ஒருவன் . 
குசாக்கிரபுத்தி - மிக நுண்ணிய புத்தி , தருப்பை 

தலை ; குன்றிக்கொடி ; சிற்றணுக்கள் . 
நுனிபோல் கூரிய அறிவு . 

குஞ்சித்தல் - கால் தூக்கி வளைத்தல் ; காலின் 
குசாண்டு - சிறுமை , அற்பத் தன்மை . 

படங் குந்திநிற்றல் . 
குசால் மனக்களிப்பு ; நடையுடைபாவனை குஞ்சிதநடம் - ஒரு காலைத் 

வளைந் 
களின் மினுக்கு . 

தாடும் நடராசர் கூத்து . 
குசாற்காரன் - மகிழ்ச்சியாயிருப்பவன் ; பகட்டுக் 

குஞ்சிதம் - வளைந்தது . 
காரன் . 

குஞ்சியப்பன் - தந்தையின் தம்பி ; தாயின் 
குசினி - சமையலறை ; சிறியது ; சமையற்காரன் . 

தங்கை கணவன் ; தாயின் 

இரண்டாம் 
குசினிப்பயிர் - இளம்பயிர் . 

கணவன் . 
அபானவாயு . 

குஞ்சியாய்ச்சி , 

தாய் ; தந்தையின் 
குஞ்சியாயி 

தம்பி மனைவி ; தந்தையின் 
குசுகுசுத்தல் - இரகசியம் பேசுதல் , காதுக்குள் 

இரண்டாம் தாரம் ; தாயின் தங்கை . 
குஞ்சிரிப்பு - புன்னகை . 

குஞ்சு - பறவைக்குஞ்சு ; சிறுமை ; எலி , அணில் 
குசும்பு - குறும்புத்தனம் . 

முதலியவற்றின் குஞ்சு ; குழந்தையின் ஆண் 
குசுமம் - பூ . 

குறி . 

குஞ்சுக்கடகம் - சிறிய ஓலைப்பெட்டி . 
குசுமாகரம் - பூந்தோட்டம் ; இளவேனில் . 
குசுமாசவம் - தேன் . 

குஞ்சுக்குவைத்தல் - முட்டையைக் குஞ்சு 

பொரிக்கும்படி வைத்தல் . 
குசேசயம் - தாமரை . 

குஞ்சுகுழந்தைகள் - சிறியவும் பெரியவு மான 
குசை - தருப்பைப்புல் ; குதிரைக் கடிவாளம் ; 

குழந்தைகள் . 
மகிழ்ச்சி ; குதிரையின் பிடரிமயிர் . 

குஞ்சுங்குழுமானும் - பூச்சித்திரள் ; பல வயதி 
குசைக்கயிறு - குதிரையின் வாய்வடம் . 

லுள்ள குழந்தைகளின் கூட்டம் . 


தூக்கி 


குசு 


- சிறிய 


} 


ஓதுதல் . 


குசும்பா ( பை ) } - செந்துருக்கம்பூ மரம் . 


குஞ்சுச்சிப்பி 


337 


குடங்குதல் 


தல் . 


குஞ்சுச்சிப்பி - முற்றாத முத்துச்சிப்பி . 

குட்டியிடுதல் - விலங்கு முதலியன 

குட்டி 
குஞ்சு நறுக்குதல் - காண்க : சுன்னத்துச்செய்தல் .. போடுதல் . 
குஞ்சுப்பெட்டி - காண்க : குஞ்சுக்கடகம் . 

குட்டிவிரல் - கால் கைகளில் ஐந்துக்கு அதிகமா 
குஞ்சுபொரித்தல் - முட்டையினின்று குஞ்சினை யுள்ள விரல் , 
வெளிவிடுதல் . 

குட்டிவைத்தல் - விளையாட்டில் 

தவறான 
குஞ்சுரம் - குன்றிமணி . 

காயை அடித்தல் ; சூதில் பந்தயம் இழத்தல் . 
குஞ்சுறை - பறவைக்கூடு . 

குட்டினம் - கருஞ்சீரகம் . 
குஞ்சை - நெய்வோர் பாவில் தேய்க்கும் குஞ்சம் . குட்டினி - கற்பழிந்தவள் ; கூட்டிக்கொடுப்பவள் . 
குட்சி - வயிறு ; ஒற்றைத் தாயம் . 

குட்டு - கைமுட்டியால் தலையில் இடிக்கை ; 
குட்டநாசனம் - வெண்கடுகு . 

இரகசியம் ; மானம் ; குட்டநோய் ; கோஷ்டம் . 
குட்டநாடு - திருவாங்கூர்ப் பகுதியைச் சேர்ந் | குட்டுணி - பிறரால் குட்டுண்பவன் ( ள் ) . 
ததும் 

கோட்டயம் , கொல்லம் என்னும் குட்டுதல் - கைமுட்டியால் தலையில் குட்டுதல் . 
நகரங்களைக் கொண்டதும் , மிகுதியான குட்டுப்பட்டவன் - ஒரு தொழிலில் இடர்ப்பட்டு 
ஏரிகளை உடையதுமான ஒரு கொடுந்தமிழ் 

அனுபவம் பெற்றவன் . 
நாடு . 

குட்டுப்படுதல் - அடிக்கடி இடறுதல் . 
குட்டம் - ஆழம் ; குளம் ; மடு ; குட்டநாடு ; குட்டுவன் - குட்டநாட்டிலுள்ளவன் ; சேரன் . 
பரப்பிடம் ; திரள் ; சபை ; குரங்குக்குட்டி ; 

குட்டேறு - சிறு காளை ; எருத்துத் திமில் , மாட்டுக் 
குறைந்த சீருள்ள அடி ; தரவு ; தொழுநோய் . 

கொண்டை . 
குட்டமிடுதல் - பள்ளந்தோண்டுதல் . 

குட்டை - குள்ளம் ; குறுகிய உருவம் ; சிறு குளம் ; 
குட்டரி - மலை . 

குறுணி ; குட்டைமரம் ; வெள்ளைக்குட்டம் . 
குட்டன் - சிறுபிள்ளை ; ஆட்டுக்குட்டி ; விலங்கின் 

குட்டைமரம் - தொழுமரம் . 
குட்டி . 

குட்டையாடு - பள்ளையாடு . 
குட்டான் - சிறு ஓலைப்பெட்டி . 

குட்டையிலடித்தல் - தொழுமரத்தில் கட்டியடித் 
குட்டி - ஆடு , கீரி , குதிரை , நரி , நாய் , பன்றி , 
புலி , பூனை முதலியவற்றின் குட்டி ; விலங்கின் 
பிள்ளைப் பொது ; சிறுமை ; 

குட - வளைந்த . 
சிறு பெண் ; 

குடக்கம் - வளைவு . 
கடைசி மகன் ; பல்லாங்குழி முதலிய 

குடக்கனி - பலாப்பழம் . 
விளையாட்டில் அதிகமாகக் கூடுங் காய் ; 
ஆதாயம் ; காக்கைப்பலா ; கடிச்சை ; வாழைக் 

குடக்கால் - குடம் போன்ற விளக்குத் தண்டு . 

வளைவானது . 
குட்டிக்கரணம் - தலைகீழாகப் புரளும் வித்தை ; 

குடக்கியன் - கூனன் . 
பெருமுயற்சி . 

குடக்கினி - காசுக்கட்டி ; கருங்காலிமரம் . 
குட்டிக்கலகம் - சிறுகலகம் ; கோட்சொல்லலால் 

குடக்கு - மேற்கு . 
விளையுங் கலகம் . 

குடக்குழி - நீர்க்குண்டு . 
குட்டிக்கும்பிடுதல் - தலையிற் குட்டிக்கொண்டு 

குடக்கூத்து - தன் பேரனாகிய அநிருத்தனை 
விநாயகரை வணங்குகை . 

வாணன் சிறைப்படுத்த அவனது நகரவீதியில் 

சென்று கண்ணன் குடமெடுத்தாடிய கூத்து . 
குட்டிக்கொக்கான் - சிறு கற்களைக்கொண்டு 

குடக்கூலி - காண்க : குடிக்கூலி. 
ஆடும் விளையாட்டுவகை . 
குட்டிச்சாத்தான் - குறளித்தேவதை . 
குட்டிச்சுவர் - இடிந்த சிறுசுவர் ; பாழ்மனை ; 

குடகச்செலவு - யாழில் இசைபட வாசிக்கும் 
பழுது . 

வகையுள் ஒன்று . 
குட்டிச்சுவராய்ப்போதல் - கெட்டுப்போதல் . குடகம் - மேற்கு ; தமிழ்நாட்டின் மேல்பாலுள்ள 
குட்டிப்பிடவம் - ஒரு மரவகை . 

நாடு ; குடகுமலை ; கோளகபாடாணம் . 
குட்டி போடுதல் - விலங்கு குட்டி ஈனுதல் ; குடகரம் - உத்தாமணிக்கொடி , வேலிப்பருத்தி . 

விளையாட்டில் அதிகப் பந்தயம் இறுத்தல் . குடகன் - சேரன் ; மேல்நாட்டான் .. 
குட்டிமம் - கல் பதித்த தரை . 

குடகாற்று - மேல்காற்று . 
குட்டியம் - சுவர் ; மேடை . 

குடங்கர் - குடம் ; கும்பராசி ; குடிசை . 
குட்டியிடுக்கி - சிற்றரத்தைச் செடி ; பயிருடன் குடங்கவிழ்தல் - காண்க : குடஞ்சாய்தல் . 
முளைக்கும் ஒரு புல் ; கோஷ்டம் , ஒருவகைச் குடங்குல் - மடி . 
செடி . 

குடங்குதல் - வளைதல் . 
43 


- 


கன்று . 


குடக்கி 


குடக் 


குடக்கோன் } - சேரன் . 


குடங்கை 


338 


குடலைவயிறு 


பிணத் 


} 


- 


பசு . 


குடமூக்கில் } - கும்பகோணம் . 


குடங்கை - உள்ளங்கை ; எல்லா 

விரலும் 

குடமாடல் - குடக்கூத்து , மாயோன் கூத்து . 
கூட்டி உட்குழிக்கும் இணையா வினைக்கை . 

குடமாலை 

உருட்சியான மாலைவகை . 
குடச்சிப்பி - வளைவுள்ள சிப்பி . 

குடமிளகாய் - மிளகாய்வகை . 
குடச்சூல் - பாதச் சிலம்புவகை . 

குடமுடைத்தல் - கொள்ளிவைப்பவன் 
குடசப்பாலை - கசப்பு வெட்பாலை ; கறிப் தைச் சுற்றிவந்து நீர்க்குடம் உடைக்கும் 
பாலை ; கொடிப்பாலைச் செடி . 

சாவுச் சடங்கு . 
குடசம் - குடசப்பாலை ; மலைமல்லிகை . 

குடமுழவம் , 
குடஞ்சாய்தல் - வண்டி குடம்சாய்ந்து விழுதல் . குடமுழவு , - முழா வாத்தியவகை . 

குடமுழா 
தடஞ்சுட்டவர் - பசு நிரை மேய்க்கும் இடையர் . 

குடமுழுக்கு - திருமுழுக்கு , கும்பாபிடேகம் . 
குடஞ்சுட்டு 

குடமுனி - காண்க : குடதேவர் . 
குடத்தி - இடைச்சி ; கழுதைப்புலி ; ஓநாய் . 
குடதாடி - தூணின் மேல் வைக்கும் குடவடிவான 

குடமூக்கு 
உறுப்பு . 

குடர் - குடல் . 
குட திசை - மேற்குத் திக்கு . 

குடராசம் - பூரான் வகை . 
குடதேவர் - அகத்தியர் . 

குடரி- யானைத்தோட்டி . 
குடந்தம் - கைகூப்பி மெய்வளைத்துச் செய்யும் 

குடல் - வயிற்றுள் இரைப்பையைத் தொடர்ந் 
வழிபாடு ; நால்விரல் மடக்கிப் பெருவிரல் 

துள்ள குழாய் ; பெருங்குடல் ; சிறுகுடல் ; 
நிறுத்தி நெஞ்சிடை வைக்கை ; குடம் ; கும்ப 

காயின் குடல் ; மரக்குடல் ; பழக்குடல் . 
கோணம் ; திரட்சி . 

குடல்காய்கை - பசியால் 

வயிறு 

ஒட்டிக் 
குடந்தம்படுதல் - வழிபடுதல் . 

கொள்கை . 
குடந்தை - வளைவு ; கும்பகோணம் . 

குடல் தட்டுதல் - குடலின் பிறழ்வைத் தட்டி 
குடநாட ( த ) ன் - சேரன் . 

ஒழுங்குபடுத்துதல் . 
குடநாடு - மேல் நாடு ; கொடுந்தமிழ் நாடு | குடல் பதறுதல் - துக்கமிகுதி முதலியவற்றால் 
பன்னிரண்டனுள் ஒன்று . 

வயிறு கலங்குதல் . 
குடப்படை - உட்கோயிலின் அடிமட்டத்திலுள்ள 

குடல்வலி - உணவு மிகுதி முதலியவற்றாற் குட 
கட்டடப் பகுதி . 

லிற் காணும் நோவு . 
குடப்பம் - இருப்பை மரம் . 
குடப்பறை - குடவடிவமான பன்றிப்பறை . குடல்வாயு 

} - ஒருவகை நோய் , அண்டவாதம் , 
குடப்பாம்பிற் கையிடுதல் - பாம்பை அடைத்த குடல் விளக்கஞ் செய்தல் - பிறந்த வயிற்றைப் 
குடத்திற் கையிட்டுச் சூளுரைத்தல் . 

பெருமைபெறச் செய்தல் . 
குடப்பாம்பு - குடத்தில் அடைபட்ட பாம்பு ; மதிற் குடலளைச்சல் - பெருங்குடலில் தோன்றும் 
பொறிவகை . 

நோய்வகை . 
குடப்பாலை - காண்க : குடசப்பாலை .. 

குடலிரைச்சல் - வயிற்றிரைவு . 
குடப்பிழுக்கை - வரிக்கூத்துவகை . 

குடலெரிச்சல் - வயிறு காந்துகை, வயிற் 
குடப்பெட்டி - நெல்வகை . 

றெரிச்சல் . 
குடபலை மணித்தக்காளி 

குடலேற்றம் - குடல் இடம் மாறி மேலேறுதலால் 
குடபுலம் - மேல் நாடு . 

உண்டாகும் நோய் . 
குடம் - நீர்க்குடம் ; கும்பராசி ; குடக்கூத்து ; குட குடலேறுதல் -- குடல் இடம் மாறி மேலேறுதல் . 
தாடி ; வண்டிக்குடம் ; திரட்சி ; பசு ; நகரம் ; குடலை - பூக்கூடை ; கதிர்க்கூடை ; கிணற்றுக் 
பூசம் ; குடநாடு ; வெல்லக்கட்டி ; சதுரக்கள்ளி . கூடை ; பழக்கூடு ; கீற்றுக்கூடு ; குடல் . 
குடம்பை - கூடு ; முட்டை ; ஏரி ; உடல் . 

குடலைக்கிணறு - ஒருவகை உறைக்கிணறு . 
குடம்விட்டுக் கட்டுதல் - கலியாணத்திற்கு நடும் | குடலைக் குழப்புதல் - வாந்தி செய்யும்படி 
கோலை அடுக்குக் குடம் போலச் சீலையால் வயிற்றைப் புரட்டுதல் . 
அலங்கரித்தல் . 

குடலைப் பிடுங்குதல் - பசியால் வயிறு கிண்டப் 
குடமண் - வெண்மணல் . 

படுதல் ; வாந்தியெடுக்கவருதல் . 
குடமணம் - கருஞ்சீரகம் . 

குடலையாகுதல் - கதிர் ஈனுதல் . 
குடமல்லிகை - ஒருவகை மல்லிகை . 

குடலையுங்கதிரும் - கருக்கொண்டதும் கொள் 
குடமலை குடகுமலை . 

ளும் நிலையில் உள்ளதுமான கதிர் . 
குடமலைநாடு - குடகுநாடு . 

குடலைவயிறு - குழைந்த வயிறு . 


குடவண்டி போடுதல் 


339 


குடிதாங்கி 


குடிக்கூலி 


குடவண்டி போடுதல் - குடங்கவிழ்தல் ; 

தலை 

குடி - பருகுகை ; மதுபானம் ; மதுவுண்ட 
கீழாய்க் கவிழ்தல் . 

மயக்கம் ; புருவம் ; குடியானவன் ; குடியிருப் 
குடவண்டி வைத்தல் - தொந்தி தள்ளுதல் . 

போன் ; ஆட்சிக்குட்பட்ட குடிகள் ; குடும்பம் ; 
குடவம் - பித்தளை . 

குலம் ; வீடு ; ஊர் ; வாழிடம் . 
குடவர் - குடகு நாட்டி லுள்ளோர் .. 

குடிக்காசு - காண்க : குடிக்காணம் . 
குடவரை - அத்தகிரி , மேற்குமலை . 

குடிக்காடு - ஊர் . 
குடவரைவாசல் - கோபுரவாயில் . 

குடிக்காணம் - குடிவரி . 
குடவளப்பம் - இருப்பைமரம் . 

குடிக்காவல் - ஊர்காவல் .. 
குடவறை - நிலவறை ; சிற்றறை . 

வீட்டுவாடகை ; வாடகை . 
குடவன் இடையன் ; பித்தளை; 

குடிகாரன் - கள் முதலியன குடிப்பவன் , குடியன் . 
கொட்டைக்காய் ; 

கணிகை ; குடவுண்ணி ; 

குடி கெடுதல் - குடும்பம் அடியோடு அழிதல் . 
கோஷ்டம் . 

குடிகேடன் - தீயொழுக்கத்தால் குலத்தை 
குடவியிடுதல் - வளைத்து அகப்படுத்துதல் . 

யழிப்போன் . 
குடவிளக்கு - மணவறையில் அக்கினி மூலையில் குடிகேடி - குலத்தையழிப்பவன் ( ள் ) ; விபசாரி . 
குடத்தின்மேல் வைக்கும் விளக்கு ; தொங்க குடிகேடு - குடும்ப அழிவு . 
விடுவதும் உலோகத்தால் அமைந்ததுமான குடிகை - இலைக்குடில் ; 

கோயில் ; 

ஏலவரிசி ; 
குடவடிவுள்ள விளக்கு . 

கமண்டலம் . 
குடவு - வளைவு ; குகை . 

குடிகொள்ளுதல் - நிலையாகத் தங்கியிருத்தல் . 
குடவுதல் - வளைவாதல் . 

குடிகோள் - சூழ்ச்சியால் குடியைக் கெடுக்கை . 
குடவோலை - முன்னாளில் ஊர்ச்சபையோரைத் குடிங்கு - பறவை . 

தேர்ந்தெடுக்க மக்கள் குடத்திலிடுஞ் சீட்டு . குடிச்செருக்கு - குடிப்பிறப்பாலுண்டான 
குடற்சவ்வு - வயிற்றின் உறுப்பை மூடியிருக்குஞ் இறுமாப்பு ; குடிவளம் . 
சவ்வு . 

குடிசரம் - நீர்ப்பன்றி . 
குடற்படுவன் - குழந்தையின் குடர்நோய்வகை . குடிசல் - குடிசை . 
குடற்பிடுங்கி - வாந்தியெடுக்கச் செய்வதாகிய குடிசனம் - நாட்டுமக்கள் . 
துரிசு . 

குடிசெய்தல் - பிறந்த குடியை உயர்த்துதல் ; 
குடற்புரை - குடலின் துளை . 

வாழ்தல் . 
குடற்பை , 

குடிசை - சிறுகுடில் , சிறுவீடு . 
குடற்போர்வை 

குடிசை தூக்குதல் , ) குடிசையை 

வேற்றிடத் 
குடற்றுடக்கு - இரத்தக் கலப்பான உறவு . குடிசையெடுத்தல் ) திற்கு மாற்றுதல் . 
குடா - வளைவு ; குடைவு ; குடாக்கடல் ; மூலை . குடிஞை - ஆறு ; குடிசை ; கோட்டான் ; பறவை . 
குடாக்கடல் - மூன்று பக்கம் தரைசூழ்ந்த கடல் . குடிஞைக்கல் - சோழர் காலத்து வழங்கிய ஒரு 
குடாக்கு - உக்கா ; புகையிலை , பாகு , பழம் , வகை எடைக்கல் . 

சந்தனம் இவற்றாலான உக்கா மருந்து . குடிஞைப்பள்ளி - கண்ணுளாளர் தங்குதற்குரிய 
குடாக்கை - வயலின் மூலை . 

நாடக அரங்கின் பகுதி . 
குடாகாயம் - குடத்தினால் அளவுபடுத்தப்பட்ட | குடித்தரம் - தனித்தனியான குடித்தீர்வை . 
வானம் . 

குடித்தல் - பருகுதல் , உட்கொள்ளுதல் . 
குடாசகம் - கபடம் ; ஏமாற்று ; தீயுரை . 

குடித்தனக்காரன் - பயிரிடுவோன் ; ஊரில் செல் 
குடாசுதல் - தந்திரம் பண்ணுதல் . 

வாக்கு உள்ளவன் ; வீட்டுத் தலைவன் ; 
குடாது - மேற்கிலுள்ளது ; மேற்கு . 

வாடகைக்குக் குடியிருப்போன் . 
குடாப்பு - கூடு . 

குடித்தனப்படுதல் - இல்வாழ்க்கை நிலையை 
குடாரம் - கோடரி ; தயிர்கடைவதற்கு நட்ட தறி ; 

அடைதல் . 
தயிர்கடை தாழி . 

குடித்தனப்பாங்கு - இல்வாழ்க்கையொழுங்கு . 
குடாரி - கோடாலி; யானைத் தோட்டி ; குடித்தனம் - இல்வாழ்க்கை ; வாடகைக்குடி ; 
திப்பிலி . 

குடிவாழ்க்கையின் ஒழுங்கு . 
குடாரு - தயிர்கடை தாழி . 

குடித்தனவுறுப்பு - குடும்பத்திற்கு உறுப்புகளான 
குடாவடி - வளைந்த அடியையுடைய கரடி . 

இடம் , பொருள் , ஏவல் முதலியன . 
குடாவு - குடைவு . 

குடித்தெய்வம் - குலதெய்வம் . 
குடான் - செம்முள்ளிச் செடி . 

குடிதாங்கி - குலத்தைத் தாங்குபவன் . 


வ } - கருப்பப் பை . 


340 


குடிதிருத்துதல் 


குடிவெறி 


} - உழவன் , பயிரிடுவோன் . 


குடிப்பழுது } - குலத்துக்கு ஏற்பட்ட நிந்தை . 


குடிதிருத்துதல் - ஆட்சிக்குட்பட்ட குடிகளை குடிமைப்பாடு-- ஊழியம் . 
நன்னிலையில் நிறுத்துதல் ; பிறந்த குலத்தை குடியரசு - மக்களால் நடத்தப்படும் அரசாங்கம் . 
மேம்படுத்துதல் . 

குடியழிவு - குடும்பக்கேடு ; பெருங்கேடு . 
குடிநற்கல் - ஒருவகை எடைக்கல் . 

குடியன் - குடிகாரன் . 
குடி நாட்டுதல் - குடியேற்றுதல் . 

குடியாயக்கட்டு -ஊர்க் குடும்பங்களின் 
குடிநிலம் -- குடியிருக்கும் மனைநிலம் ; பெண் 

மொத்தத் தொகை . 
ணுக்குச் சீர்வரிசையாகக் கொடுத்த மனை . 

குடியாள் - பண்ணையாள் ; தாளகம் . 
பழைமை 

குடியான் , 
அஞ்சாமையை 

குடியானவன் 
யும் கூறும் புறத்துறை . 

குடியிருக்கை - குடிகள் தங்கும் இடம் ; குடியாகத் 
குடிநீர் - குடித்தற்குரிய நீர் ; கழாய மருந்து . 

தங்கி இருக்கை . 
குடிப்படை - குடிகளாலான சேனை . 

குடியிருத்தல் - வாழ்தல் ; குடிக்கூலிக்கிருத்தல் . 
குடியிருப்பு - குடியிருக்கை ; வாழ்வு ; ஊர் ; சில 

இனத்தவர்கள் தனியாக வாழ்ந்துவரும் இடம் . 
குடிப்பாங்கு - குடித்தனப்பாங்கு ; குடியானவன் | குடியிருப்புநத்தம் - ஊர்மக்கள் வாழும் இடம் .. 
பின்பற்றுதற்குரிய ஒழுங்கு ; கு டிகளின் குடியிறங்குதல் - நிலைக்குடியாகத் தங்குதல் .. 
ஏற்பாடு . 

குடியிறை - குடிகள் செலுத்தும் வரி . 
குடிப்பாழ் - குடிகள் விட்டு 

நீங்குதலால் குடியுடம்படிக்கை 

குடியுடம்படிக்கை - குத்தகைச் சீட்டு . 
ஊருக்கு உண்டான 

அழிவு ; குடிகளற்றுப் குடியும்தடியும் - வீடும் நிலமும் . 
போன ஊர் . 

குடியெழும்புதல் - கலகம் முதலிய நிகழ்ச்சிகளால் 
குடிப்பிறப்பாளர் - உயர்குடியிற் பிறந்தோர் . 

வேறிடம் பெயர்தல் . 
குடிப்பிறப்பு - உயர்ந்த குடியில் பிறத்தல் . 

குடியேற்ற நாடு - மக்கள் புதிதாகக் குடியேறிய 
குடிப்பெண் - மனைவி ; கற்புடையவள் . 

நாடு . 
குடிப்பெயர் - குலத்தால் வந்த பெயர் ; பிறந்த குடியேற்றம் - புதிதாக ஒரு நாட்டிற் குடிபுகுதல் , 
குலம்பற்றி வழங்கும் பெயர் . 

குடியேற்றுதல் - குடியேறச் செய்தல் . 
குடிபடை - குடிமக்கள் . 

குடியேறுதல் - தம் நாடுவிட்டு வேறு நாடு சென்று 
குடி புகுதல் - வேறு வீட்டில் வாழச்செய்தல் ; புது 

வாழ்தல் ; நிலைத்துவிடுதல் . 
வீட்டிற் குடிபோதல் . 

குடியோட்டுப்பூண்டு } - ஒருவகைப் பூண்டு . 
குடிபோதல் - இருக்கும் வீட்டைவிட்டு வெளி 
யேறுதல் ; வேறுவீட்டில் குடிபுகுதல் ; புது வீடு 

குடிரம் - காரைச்செடி . 
குடிபோதல் ; பண்டங் கரைதல் . 

குடில் - குடிசை ; ஆட்டுக்குட்டி முதலியவற்றை 

மூடுவதற்கு உதவும் குடில் ; வீடு ; வானம் ; 
குடிமக்கள் - பணி செய்தற்குரிய பதினெட்டு 

சிற்றில் ; தேர்ச் சக்கரங்களைத் திருப்பிச் 
வகை ஊர்க் குடிகள் ; அடிமைகள் . 

செலுத்து தற்குக் கொடுக்கும் முட்டுக்கட்டை . 
குடிமக்கள் மானியம் - பணிசெய்யும் வண்ணான் , 

குடிலச்சி - ஒருவகைக் கருவண்டு ; இந்திர 
அம்பட்டன் முதலிய தொழிலாளிகளுக்கு 

பாடாணம் . 
விடப்பட்ட இறையிலி நிலம் . 

குடிலம் - வளைவு ; வானம் ; சடை ; வஞ்சகம் ; 
குடிமகன் - நற்குடிப் பிறந்தவன் ; வழிவழி உள்வாங்கிப் பாடும் இசைத்தொழில் ; குரா 
அடிமை ; படிவாங்கிப் பயிரிடும் குடித்தனக் 

மரம் ; ஈயமணல் ; வள்ளீயம் ; நாக 
காரன் ; அம்பட்டன் . 

பாடாணம் ; குதிரை நடைவகை . 
குடிமதிப்பு - ஊர்வரித் திட்டம் . 

குடிலை - சுத்தமாயை ; பிரணவம் . 
குடிமார்க்கம் - இல்வாழ்க்கை , குடித்தனக் 

குடிவருதல் - குடி புகுதல் . 

குடிவாரநிலம் - குடிகட்குப் பயிரிடும் 
குடிமிராசு - வழிவழி நில உரிமை . 

யுள்ள நிலம் . 
குடிமுழுகிப்போதல் - குடும்பநிலை முதலியன குடிவாரம் - பயிரிடுவோன் உரிமை ; உழுபவனின் 
முற்றும் அழிதல் . 

பங்குக்குரிய விளைச்சல் . 
குடிமை - உயர்குலத்தாரது ஒழுக்கம் ; பிறந்த குடிவாழ்க்கை - இல்வாழ்க்கை ; 

குடும்ப 
குடியை உயரச் செய்தல் ; குடிப்பிறப்பு ; நிருவாகம் ; வாழ்க்கை ஒழுங்கு . 
அரசரது குடியாயிருக்குந் தன்மை ; குடித்தனப் குடிவிளங்குதல் - குலம் முதலியன செழித்தல் . 
பாங்கு ; அடிமை ; குடிகளிடம் பெறும் வரி . குடிவெறி - கட்குடி மயக்கம் . 


கடமை . 


உரிமை 


குடிவைத்தல் 


341 


குடைதல் 


குடீரம் 


குடுகு , 


குடிவைத்தல் - வீட்டை வாடகைக்கு விடுதல் ; | குடுமிக்கதவு - கீழும் மேலும் உள்ள முனை 
குடியிருக்கச் செய்தல் ; குடியை நிலைபெறச் களால் ஆடி அடைக்கவும் திறக்கவும் பெறும் 
செய்தல் . 

கதவு . 
குடீசகம் - ஒருவகைச் சன்னியாசம் . 

குடுமிக்காரன் - குடுமியுள்ளவன் . 
குடீசகன் - உறவின் முறையார் உதவியுடன் குடி குடுமிக்குயவன் - குயவர் தலைவன் . 
லில் வாழும் துறவி . 

குடுமிக்கூந்தல் - உச்சிக் கூந்தல் . 
குடீரகம் , 

குடுமி களைதல் - தலைமயிர் நீக்குதல் ; மலர்ச் 
; . 

சிகையைக் கூட்டி முடித்தல் . 
குடு - கள் . 

குடுமிகொள்ளுதல் - வெல்லுதல் . 
குடுக்கம் - உபதாளம் ஐந்தனுள் ஒன்று . 

குடுமிதட்டுதல் - சண்டைக்குச் சித்தமாதல் ; 
குடுக்கை - தேங்காய் முதலியவற்றின் குடுவை ; தானிய அளவில் தலைவழித்தல் . 
கமண்டலம் ; இடக்கையென்னும் தோற்கருவி ; குடுமிப் பருந்து - உச்சிச் சூட்டினையுடைய ஒரு 
வீணையின் உறுப்பு . 

வகைப் பருந்து . 
குடுக்கை ; தேங்காய் முதலியவற் குடுமியைப் பிடித்தல் - சண்டையிடுதல் . 
குடுகுடா, றாலான குடுவை ; கஞ்சா 

குடுமியை முடிந்துவிடுதல் - சண்டை மூட்டுதல் .. 
குடுகுடி முதலியன குடிக்கும் கருவி , உக்கா . 

குடுமி வாங்குதல் - வேண்டுதலின் பொருட்டு 
குடுகுடுக்கை - கொப்பரைத் தேங்காய் . 

மயிர்களைதல் ; இழிவு செய்தல் . 
குடுகுடுகிழவன் - தளர்ந்த வயதோன் , மிகவும் குடுமிவைத்தல் - வேதத்திற்குரிய 

வருணத் 
முதிர்ந்தவன் . 

தாரின் பிள்ளைகட்குச் செய்யும் ஒரு சடங்கு . 
குடுகுடுத்தல் - ஒ லிக் குறிப்பு ; ஒ லித்தல் ; 

குடுவை - வாய்குறுகிய குண்டுப் பாத்திரம் ; 
விரைதல் . 

கமண்டலம் ; கள்ளிறக்கும் சிறுகலம் ; ஒரு 
குடுகுடுத்தான் - விரைவுக்காரன் . 

வகைச் சீட்டாட்டம் . 
குடுகுடுப்பாண்டி - குடுகுடுப்பை அடித்துக் 

குடை - கவிகை ; அரசாட்சி ; குடைக்கூத்து ; 
குறிகூறும் பிச்சைக்காரன் . 

பாதக்குறட்டின் குமிழ் ; நீருண்ணும் ஓலைப் 
குடுகுடுப்பு - பரபரப்பு . 

பட்டை ; குடைவேல் ; உட்டுளைப்பொருள் . 
குடுகுடுப்பை - குடுகுடு என்று ஒ லிக்கும் 

குடைக்கல் - கல்லறையின் மூடுகல் . 
பொருள் ; குடுகுடுப்பாண்டி ஆட்டி ஒலிக்கும் 

குடைக்காம்பு - குடையின் கைப்பிடி . 
சிறிய உடுக்கை ; எப்பொழுதும் அவசரப் 

குடைக்காளான் - நாய்க்குடை .. 
படுபவன் ; கஞ்சாக்குடுக்கை ; வறட்சி . 

குடைக்கிழங்கு - சிற்றரத்தைச் செடி . 
குடுகுடெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; விரைவுக் 

குடைக்கூத்து - குடையையே திரையாகக் 
குறிப்பு . 

கொண்டு ஆடிய முருகனின் ஆடல் . 
குடுப்பம் - நான்கு பலமுள்ள அளவு , 

குடைக்கொள்ளுதல் - மேலெழுதல் ; குடஞ் 
குடும்பத்தானம் - இராசிச் சக்கரத்தில் குடும்பத் 

சாய்தல் . 
தின் நிலைமையை உணர்த்தும் இலக்கினத் 

குடைகரி - பொன்னுருக்கும் கரிக்குகை . 
திற்கு இரண்டாவது ஆகிய இடம் . 
குடும்பபாரம் - குடும்பத்தைத் 

குடைகவிழ்தல் - காண்க : குடஞ்சாய்தல் . 

தாங்கும் 
பொறுப்பு . 

குடைச்சல் - வாயுவால் உண்டாகும் குடைச்சல் , 

நோவு . 
குடும்பம் - சமுசாரம் ; உறவினர் ; குலம் ; மனைவி . 

குடைச்சூல் - சிலம்பு ; உள்ளிடங் 
குடும்பன் - குடும்பத்தலைவன் ; சமுசாரி ; பள்ளர் 

குடைவு 

படுகை . 
தலைவன் ; ஊரில் சாகுபடியான நிலங்களை 

குடைச்செலவு - ஒரு 

காஞ்சித்திணைத் துறை , 
அளப்பவன் . 
குடும்பி - சமுசாரி ; குடும்பத் தலைவன் ; குறும்பி , 

பகையைத் தடுத்துக் காக்கப் புறப்படுமுன் 
காதுள் அழுக்கு . 

கொற்றக்குடையை நல்லவேளையில் புறவீடு 
குடும்பினி - மனைவி . 

செய்தல் . 
குடும்பு - காய் முதலியவற்றின் குலை . 

குடைச்செவி - சினம் முதலிய காரணங்களால் 
குடுமி - ஆண்மக்களது முடிந்த மயிர் ; மலை 

வளைவுபட்ட விலங்குகளின் செவி . 
உச்சி ; மாடத்தின் உச்சி ; தலை உச்சி ; உச்சிக் 

குடைதல் - கிண்டுதல் ; துளைத்தல் ; மிக 
கொண்டை ; நுனி ; முடி ; கதவின் குடுமி ; 

வருத்துதல் ; கடைதல் ; வேண்டாதவற்றில் 
மேழிக்குடுமி , முதுகுடுமிப் 

பெருவழுதி தலையிடுதல் ; துருவுதல் ; உட்புகுதல் ; நீரில் 
என்னும் பாண்டியன் ; வெற்றி ; பாம்பாட்டி . மூழ்குதல் ; உளைவு ; அராவுதல் . 


குடைந்தாடுதல் 


342 


குண்டுக்காயம் 


தலையி 


குண்டான் சட்டி } - 


வயிறு 


குடைந்தாடுதல் - அமிழ்ந்து நீராடுதல் . 

குண்டலி - நாபித்தானம் ; கருவாய்க்கும் எரு 
குடைநாட்கோள் பகையரணைக் கொள்ள வாய்க்கும் நடுவிலிருப்பதாகக் கருதப்படும் 
நினைந்து மேற்சென்ற வேந்தன் தன் மூலாதாரம் ; சீந்திற்கொடி ; சங்கஞ்செடி ; 
குடையை நல்ல வேளையில் புறவீடு விடும் சுத்தமாயை ; பாம்பு ; மயில் ; மான் ; தாளகம் . 
உழிஞைத்திணைத் துறை . 

குண்டலிசத்தி - சுத்தமாயை . 
குடைநிலை - பகைமேல் செல்லும் அரசன் தன் ண்டலினி மகாமாயை ; மூலாதாரத்திலுள்ள 
குடையை நல்ல வேளையில் புறவீடு விடும் பாம்பின் வடிவமைந்த ஒரு சத்தி . 
வஞ்சித்திணைத் துறை . 

குண்டன் - விபசாரத்திற் பிறந்த மகன் ; பருத்து 
குடைமங்கலம் - நான்கு திக்கும் புகழ்மிக வீற் வலுத்தவன் ; இழிந்தவன் ; அடிமை ; 
றிருந்த அரசனது குடையைப் புகழ்ந்து கூறும் வளைந்தது ; குண்டுணி சொல்வோன் . 
பாடாண் துறை . 

குண்டனி - காண்க : குண்டணி . 
குடைமிளகாய் - காப்பிரி மிளகாய் . 

குண்டாக்கன் - தலைவன் . 
குடைமுல்லை - போரில் வெற்றிகண்ட அரசனது குண்டாஞ்சட்டி - வாயகன்ற பாண்டம் . 

குடையைப் புகழ்ந்து கூறும் வாகைத் துறை . குண்டாணிக்கொடி - ஒரு கொடிவகை . 
குடையாணி 

உருண்டையான குண்டாந்தடி - பருத்துக் குறுகிய கைத்தடி .. 
ஆணி ; கோயிற் குடையில் செருகும் ஆணி . 

வாயகன்ற பாண்டம் . 
குடைவண்டு - துளைக்கும் வண்டு . 
குடைவிருத்தி - விழாக் காலத்தில் சுவாமிக்குக் குண்டி - ஆசனப்பக்கம் ; அடிப்பக்கம் ; இதயம் ; 
குடைபிடிப்பதற்காக ஏற்பட்ட மானியம் . 

மீன்சினை; மூத்திரப்பை . 
குடைவு - பொந்து ; குகை . 

குண்டிக்காய் - மூத்திரப் பிருக்கம் ; இதயம் . 
டைவேல் - உடை ; நீருடை மரம் . 

குண்டிக்காயெரிச்சல் - மூத்திரப்பையிற் காணும் 
டோரி - கீறுகை ; பாம்புக்கடிக்கு மருந்து 

ஒரு நோய் . 
இடுகை ; வங்கமணல் ; வெங்காரம் ; வெள்ளைப் குண்டிக்கொழுப்பு - ஆணவம் , இறுமாப்பு . 
பாடாணம் . 

குண்டிகாய்தல் உணவின்மையால் 
குடோரிவைத்தல் - மண்டையைக் கீறி மருந்து 

காய்தல் . 
பதித்தல் . 

குண்டிகை - கமண்டலம் ; குடம் ; குடுக்கை ; நூற் 
குண்டக்கணிகை - கற்பழிந்து வேசையானவள் . 

றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று . 
குண்டக்கம் - கோள் ; வஞ்சனை . 

குண்டித்துணி - அரைத்துணி . 
குண்டக்கிரியை - ஒரு பண்வகை . 

குண்டியம் - குறளை ; மறைவை வெளிப் 
குண்டகம் - மண்பறிக்கும் கருவிவகை . 

படுத்துகை ; பொய் . 
குண்டகன் - சோரநாயகனுக்குப் பிறந்தவன் . 

குண்டில் - சிறுசெய் ; முதுகு . 
குண்டடித்தல் - கோலி இரும்புக்குண்டு முதலிய குண்டீரம் - தத்துவம் ; வல்லமை . 
வற்றால் விளையாடுதல் ; கஞ்சாக் குடித்தல் ; | குண்டு - பந்துபோல் உருண்டு 

கனப்பது ; 
தேர்வு முதலியவற்றில் தவறுதல் . 

நிறைகல் வகை ; துலாக்கோல் ; உருண்டை 
குண்டடியன் - ஆண்சிவிங்கி . 

வடிவான ஒருவகைப் பாண்டம் ; பீரங்கிக் 
குண்டடுப்பு - ஒருவகைக் குழியடுப்பு . 

குண்டு ; உருண்டையான பொன்மணி ; கஞ்சா 
குண்டணி - குறளைச்சொல் . 

முதலியவற்றில் செய்த திரளை ; விலங்குகளின் 

விதை ; ஆண்குதிரை ; ஆழம் ; குழி ; குளம் ; 
குண்டப்பணிவிடை - கீழ்த்தரமான ஊழியம் . 

தாழ்வு ; சிறுசெய் ; உரக்குழி . 
குண்டம் - வேள்விக் குண்டம் ; குழி ; வாவி ; 

குண்டுக்கட்டு - திரளச் சேர்த்துக்கட்டுங் கட்டு ; 
குடுவை ; பானை ; கற்பழிந்துபோனவள் ; 

ஒருவனுடைய கழுத்தையும் காலையும் ஒன்று 
பன்றி . 

சேர்த்துத் திரளாகக் கட்டுங் கட்டு . 
குண்டம்பாய்தல் - வேண்டுதலுக்குத் தீக்குழியில் | குண்டுக்கட்டை - பிளக்காத உருண்டை விறகு . 
நடத்தல் . 

குண்டுக்கல் - தராசின் நிறைகல் ; வேலை செய்து 
குண்டலப்புழு , வளைந்து சுருண்டுகொள் செப்பனிடப்படாத கல் . 
ளும் புழுவகை , குண்டுக்கலம் - இருபத்து நான்கு 

மரக்கால் 
குண்டலம் - ஆடவர் காதணிவகை ; வானம் ; கொண்ட ஓரளவு . 
வட்டம் ; சுன்னம் . 

குண்டுக்கழுதை - ஆண்கழுதை . 
குண்டலமண்டலம் - சுருண்டு வளைகை . 

குண்டுக்காயம் - துப்பாக்கிக்குண்டு பட்டதால் 
குண்டலன் - குண்டலந்தரித்தவன் . 

உண்டான புண் . 


} 


குண்டுக்காளை 


343 


குணபேதம் 


சைவ 


ஓர் 


குண்டுக்காளை பொலியெருது . 

குணங்காட்டுதல் - இயற்கைக் குணத்தை வெளிப் 
குண்டுக்குதிரை - ஆண்குதிரை . 

படுத்துதல் ; நோயினின்று குணமாதலைக் 
குண்டுங்குழியுமாய் - மேடும் பள்ளமுமாய் . 

காட்டுதல் . 
குண்டுசட்டி - உருண்டையான சட்டி . 

குணங்கு - காண்க : குணகு . 
குண்டுணி - கலகமூட்டுகை ; கோட்சொல் ; குணங்குதல் - காண்க : குணகுதல் , 
கோட்சொல்பவன் . 

குணங்குறி - தன்மையும் வடிவமும் . 
குண்டுதைரியம் - முரட்டுத் தைரியம் . 

குணசாலி - நற்குணமுள்ளவன் ( ள் ) . 
குண்டுநீர் - கடல் . 

குணசீலன் - நற்குண நற்செயல் உடையவன் . 
குண்டு நூல் - நுனியில் ஈயக்குண்டு கட்டப் குணசைவம் - பதினாறுவகைச் 

சமயங் 
பட்டிருக்கும் அளவு நூற் கயிறு . 

களுள் சிவபிரானை எண்குணங்களுடைய 
குண்டுபடுதல் - வெடிகுண்டால் தாக்கப்படுதல் . வராக நினைந்து வழிபடும் ஒரு பிரிவு . 
குண்டு பாய்தல் - ஆழம்படு தல் . 

குணஞ்ஞன் - பிறர் நற்குணங்களையறிந்து மகிழ் 
குண்டுமணி - குன்றிமணி . 

பவன் ; இனிய குணமுள்ளவன் . 
குண்டுமரக்கால் - எட்டுப்படி கொண்ட 

குணட்டு - கதிர் முதலியவற்றின் சிறு கொத்து . 
அளவு . 

குணட்டுதல் - மயக்கிப் பேசுதல் ; 

செல்லங் 
குண்டுமல்லிகை - குடமல்லிகை . 

கொஞ்சுதல் ; துள்ளி விளையாடுதல் ; பகட்டுப் 
குண்டுமாற்றுக் குழிமாற்று - மோசடியான பண்ணுதல் . 
காரியம் ; பெண்ணைக் கொடுத்துப் 

கொடுத்துப் பெண் குணத்திரயம் - மூவகையாகிய மூலகுணங்கள் ; 
கொள்ளுகை . 

அவை : சாத்துவிகம் , இராசதம் , தாமதம் . 
குண்டூசி - தலைதிரண்ட ஊசி . 

குணத்துக்குவருதல் - சீர்ப்படுதல் ; நோயினின்று 
ண்டெழுத்து - திரண்டு தடித்த எழுத்து . 

நலமாதல் ; இணங்குதல் . 
குண்டை - எருது ; இடபராசி ; குறுகித் 

குணத்தொகை - பண்புத்தொகை .. 
தடித்தது ; குறுமை ; ஈகைக்கொடி . 

குணத்தொனி - வில்லின் நாணோசை . 
குண்டோதரன் - சிவகணத்தவருள் வன் , குணத்துவம் - விளங்காமல் நின்ற மூலப்பகுதி 
ஒரு பூதன் ; பெருந்தீனிக்காரன் . 

முக்குணமாய்ப் பிரிந்து விளங்கிச் சமமாய் 
குண்ணவாடை - வடகீழ்காற்று . 

நிற்கும் நிலை ; குணதத்துவத்திற்குரிய உலகம் . 
குண்ணியம் - பெருக்கப்படும் எண் . 

குணதரன் - நற்குணமுள்ளவன் ; முனிவன் . 
குணக்காய்ப்பேசுதல் - விதண்டாவாதஞ் 

செய் 

குணதிசை - கிழக்குத் திசை .. 
தல் . 

குணநிதி - நற்குணம் நிறைந்தவன் , குணமுள் 
குணக்கிராகி - நற்குணத்தையே கொள்பவன் . 

ளோன் . 
குணக்கு - கிழக்கு ; கோணல் ; எதிரிடை ; மாறு 

குணப்படுத்துதல் - சீர்ப்படுத்துதல் ; நோயை 
பாடு ; நோய் முற்றுகை . 

நீக்குதல் . 
குணக்குதல் - பின்னிற்றல் ; வளைத்தல் . 

குணப்படுதல் - சீர்ப்படுதல் ; நோயினின்று நல 
குணக்குன்று - நற்குணம் மிகுந்தவன் . 

மடைதல் ; செழிப்படைதல் ; கழிவிரக்கங் 
குணக்கேடன் - நற்குணமற்றவன் . 

கொள்ளுதல் . 
குணக்கேடு குணமின்மை ; நோய் கடுமையாக 

குணப்பண்பு - தன்மை குறிக்கும் பண்புச்சொல் . 
மாறும் நிலை . 

குணப்பிழை - குணக்கேடு . 
குணகண்டி - சிவதைக்கொடி . 
குணகம் - பெருக்கும் எண் . 

குணப்பெயர் - பண்பு குறிக்கும் பெயர்ச்சொல் ; 

பண்பினடியாகப் பிறந்த பெயர்ச்சொல் ; 
கணக்கர் . 

சிறப்பியல்புபற்றி மக்கட்குப் 
குணகாரம் - பெருக்கல் . 

புலவரால் 
குணகு - பூத பிசாசம் . 

கொடுக்கப்பட்டு வழங்கும் பெயர் . 
குணகுணிபாவம் - பண்பும் பண்பியும் போலப் குணபத்திரன் - அருகன் ; கடவுள் . 
பிரியாமல் இருக்கும் நிலை . 

குணபம் - பிணம் ; சுடுகாட்டுப் பிசாசு . 
குணகுதல் - வளைதல் ; சோர்தல் , தளருதல் ; 

குணபலம் - அதிவிடையப் பூண்டு . 
மனந் தடுமாறுதல் . 

குணபாகம் - அனுகூல நிலை , ஏற்ற பக்குவம் . 
குணகோளார்த்தம் - பூமியின் கிழக்குப் பாதி குணபாசி - பிணந்தின்னும் பிசாசு . 
உருண்டை . 

குணபேதம் - குணம் மாறுதல் ; நோய் கடுமை 
குணங்கர் காண்க : குணகு . 

யாதற் குறி . 


குணகர் 


குணம் 


344 


குத்தன் 


குணாலம் 


குணமணி 


சைன 


குணம் - பொருளின் தன்மை ; ஒழுக்கத் தன்மை ; 

ஒருவகை மகிழ்ச்சிக்கூத்து ; 

வீரா 
சாத்துவிக இராசத தாமதமாகிய 

மூல வேசத்தாற் கொக்கரித்தல் ; ஒரு பறவை . 
குணங்கள் ; காப்பியத்தைச் சிறப்பிக்கும் குணாலயன் - நற்குணமுள்ளவன் , குணங்களுக்கு 
செறிவு , தெளிவு முதலிய தன்மை ; அனுகூலம் ; இருப்பிடமானவன் . 
சுகம் ; மேன்மை ; புத்தித் தெளிவு ; நிறம் ; குணாலை - ஆரவாரத்துடன் நடிக்குங் கூத்து . 
வில்லின் நாண் ; குணவிரதம் ; குடம் ; கயிறு . குணாளன் - நற்குணமிக்கவன் . 
காண்க : குணவான் . 

குணி - பண்பி ; முடமானது ; நற்குணம் உடை 
குணமாக்குதல் - நலமாக்குதல் ; சீர்திருத்தல் . யவன் ; சொத்தைக் கையன் . 
குணமாதல் - நலமடைதல் . 

குணித்தல் - கணித்தல் ; ஆலோசித்தல் ; வரை 
குணமுள்ளவன் - நற்குணம் உடையவன் . 

யறுத்தல் ; பெருக்குதல் . 
குணலி - சீந்திற்கொடி . 

குணிதம் - பெருக்கிவந்த தொகை , மடங்கு . 
குணலை - ஆரவாரக் கூத்து ; வீராவேசத்தாற் குணிப்பு - அளவு ; ஆராய்ச்சி ; மதிப்பு . 

கொக்கரிக்கை ; நாணத்தால் உடல் வளைகை . குணில் - குறுந்தடி ; பறையடிக்குந் தடி ; கவண் . 
குணலையிடுதல் - கொக்கரித்தல் ; இரைந்து 

குணு 

புழு . 
கூத்தாடுதல் . 

குணுக்கம் - வருத்தம் , துன்பம் . 
குணவதம் - குண விரதம் , ஒருவித 

வக்கன் - மூக்காற் பேசுவோன் . 
நோன்பு ; நற்குணம் . 

குணுக்கு - மாதர் காதணியுள் ஒன்று ; காது 
குணவதன் - நற்குணம் உடையவன் ; 

குண 

பெருக்க இடும் ஓலைச்சுருள் ; மீன்வலையின் 
விரதத்தை அனுட்டிப்பவன் . 

ஈயக்குண்டு ; வெள்ளி ; பணியாரவகை . 
குணவதி - நற்குணமுள்ளவள் . 

குணுக்குத்தடி - இரும்புப் பூணிட்ட கனத்த கழி . 
குணவந்தன் - குணவான் . 

குணுக்குதல் - வளைத்தல் ; துணுக்குதல் . 
ணவாக்கு - சிறப்பாக அமைந்த 

குணுகுணுத்தல் - மூக்காற் பேசுதல் ; 
குணம் ; 

முணு 
சொந்தப் பழக்கம் . 

முணுத்தல் . 
குணவாகுபெயர் - பண்புப் பெயரைப் பண்பிக்கு 

குணுகுணெனல் - முணுமுணுத்தற் குறிப்பு . 
உரைத்தல் . 

குணுகுதல் - கொஞ்சுதல் . 
காண்க : குணமுள்ளவன் . 

குணுங்கர் - இழிந்தோர் ; புலையர் ; தோற்கருவி 

யாளர் ; குயிலுவர் . 
குணவியது - மேன்மையானது . 
குணவிரதம் - மகாவிரதத்துக்கு அடுத்தபடியாகக் 

குணுங்கு - பிசாசு ; கொச்சை நாற்றம் . 
கொள்ளும் ஒரு சைன நோன்பு . 

குணைவண்டு - வண்டுவகை . 

குத்தகை - குறிப்பிட்ட காலத்துக்கு அனுபவ 
குணன் - குணமுள்ளவன் , நற்குணம் 

உரிமையளிக்கும் ஒப்பந்தக் கட்டுபாட்டு 
யவன் . 

முறை ; குத்தகைத் தொகை . 
குணனம் - எண்வகைக் கணிதத்துள் ஒன்றாகிய 

குத்தகைக்காரன் - குத்தகை எடுப்பவன் . 
பெருக்கல் . 

குத்தகைச்சரக்கு - ஒப்பந்தஞ் செய்த சரக்கு . 
குணனீயம் - பெருக்கப்படும் எண் . 

குத்தகைச்சீட்டு - குத்தகைப் பத்திரம் . 
குணாக்கர நியாயம் - மரம் , புத்தகம் முதலிய குத்தகைப்பொருள் - குத்தகைக்கு ஒப்பந்தப்படி 
வற்றில் புழுவின் அரிப்பு எழுத்தாதல் போலத் கட்டவேண்டிய பொருள் . 
தற்செயலாக நேர்வதைக் குறிக்கும் நெறி . 

குத்தகைமாறுதல் - குத்தகைக் காலம் 

முடிவு 
குணாகுணம் - நன்மையுந் தீமையும் ; குணமும் பெறுகை . 
குணமின்மையும் . 

குத்தகையெடுத்தல் - குத்தகைக்கு வாங்குதல் . 
குணாட்டம் - ஒருவகை வரிக்கூத்து . 

குத்தம் - எருது . 
குணாதிசயம் - குணவிசேடம் . 

குத்தரசம் - பெருங்காயம் . 
குணாதீதம் - குணங்கடந்தது . 

குத்தல் - உடம்பின் உள் நோவு ; மனம் நோவச் 
குணாது - கிழக்கிலுள்ளது . 

செய்கை ; தெருவிற்கு 
குணாம்பி - கோமாளி . 

எதிராக வீடு 

அமைந்திருப்பது 
குணாம்பு - பகடி . 

முதலிய குற்றம் ; நீர்க் 

குத்தலான இடம் ; குற்றலரிசி . 
குணாம்புதல் - பகடி பேசுதல் . 

குத்தலரிசி - குற்றித் தீட்டிய அரிசி . 
குணாலங்கிருதன் - நற்குணத்தையே அணியாக குத்தன் - காப்பவன் ; வணிகர் பட்டம் ; குப்த 
உடையவன் . 

மரபில் வந்த அரசன் . 


குணவான் 


உடை 


குத்தாங்கல் 


345 


குத்து வெட்டு 


கல் 


வகை . 


வகை . 


ஊசி 


குத்தாங்கல் - செங்குத்தாக வைக்குங் 

குத்துக்காயம் - ஆயுதங்கொண்டு குத்துவதனால் 
அல்லது செங்கல் ; குத்துக்கல் . 

உண்டாகிய புண் . 
குத்தாணி - மரக் கைப்பிடியமைந்த நீண்ட ஊசி குத்துக்கால் - தாங்குகால் ; நெசவுத்தறியின் ஓர் 

உறுப்பு ; தடை . 
குத்தாமற்குத்துதல் - குறிப்பாகக் குற்றத்தைச் குத்துக்காலிடுதல் - காலைக் குத்திட்டு உட்கார 
சொல்லிக் காட்டுதல் . 

தல் . 
குத்தார்க்கு - குத்தூசியால் வாங்கித் தைக்கும் குத்துக் குடைச்சல் - வாயுவால் உண்டாகும் 
பனை நார் . 

நோவு . 
குத்தாலம் - திருவாத்தி , காட்டாத்தி . 

குத்துக்கு நிற்றல் - எதிர்த்து நிற்றல் ; வாதாடு 
குத்தாலா - கடுகுரோகிணி . 

தல் . 
குத்தாளை - மானவாரியாக விளையும் நெல் குத்துக்குளம்பு - குதிரை முதலிய 

விலங்கின் 

நெட்டான குளம்பு . 
குத்தி – கோணிமூட்டையினின்றும் அரிசி முதலிய குத்துக்கூலி - நெல் முதலியவை குற்றுவதற்குக் 
வற்றை எடுக்கும் கருவி , குத்தூசி ; கலப்பைக் கொடுக்குங் கூலி . 
கூர் ; திரிகரண அடக்கம் ; மண் ; மாறுபாடு . குத்துக்கொம்பு - விலங்கின் நேர்கொம்பு . 
குத்திக்காட்டுதல் - ஒருவன் குற்றத்தைச் சுட்டிக் குத்துக்கோல் -- தாற்றுக்கோல் , முனையில் கூரிய 
காட்டி அவன் மனத்தைப் புண்படச் செய்தல் . 

இரும்புள்ள கோல் . 
குத்திக்கொல்லன் - ஆயுதபாணியாய்ப் பொருள் குத்துச்சண்டை - குத்துப்போர் , மற்போர் . 
கொண்டு செல்பவன் . 

குத்துண்ணுதல் - செங்குத்தாக நிற்றல் . 
குத்திச் செருப்பு - குதியிற் கனமுள்ள செருப்பு . 

குத்துணி - ஒரு புடைவை ; தமுக்குணி , குத்துப் 
குத்திப்பிடுங்குதல் - வாந்திசெய்ய வருதல் . 

பட்டவன் ; இழிவுபட்டவன் . 
குத்திப்பேசுதல் - நோவும்படி ஒருவரைச் சுட்டிப் குத்துத்திராய் - ஒரு கீரைவகை . 
பேசுதல் . 

குத்துதல் - துளையிடுதல் ; 

முதலிய 
குத்தியளத்தல் - அளக்குங் கருவியைத் தானியத் வற்றால் துளையிடுதல் ; படைக்கலன்களால் 
திற் பாய்ச்சியளத்தல் . 

குத்துதல் ; தைத்தல் ; கொம்பினால் முட்டுதல் ; 
குத்தியோட்டம் - இரண்டு விலாப்பக்கங்களிலும் 

முட்டியால் குத்துதல் ; புள்ளி குத்துதல் ;; 

முத்திரை குத்துதல் ; உலக்கையால் குற்றுதல் ; 
கூரான கம்புகளைக் குத்திக்கொண்டு 
கோயிலை வலம் வரும் ஒரு வேண்டுதல் . 

தின்னுதல் ; கிண்டுதல் ; சுடுசொல் சொல்லு 
குத்திரக்காரன் - வஞ்சகன் . 

தல் ; வருத்துதல் ; அகழ்தல் . 
குத்திரப்பேச்சு - இகழ்ந்துரைக்குஞ் சுடுசொல் . 

குத்துப்பாடு - பிறர் மனம் நோவச் செய்தல் ; 

குற்றம் . 
குத்திரம் - வஞ்சகம் ; இழிவு ; ஏளனச் சொல் ; 

குத்துப்பாறை - செங்குத்தான 
குரூரம் ; மலை ; சணல் ; பொய் . 

பாறை ; நெற் 

குற்றும் பாறை ; மலைப் பக்கத்திலுள்ள 
குத்திரவித்தை - தந்திரம் ; சூனிய வித்தை . 

செங்குத்தான கற்குவியல் . 
குத்திரன் - வஞ்சகன் .. 
குத்திருமல் - கக்குவான் இருமல் . 

குத்துப்புரை - நெற்குற்றும் இடம் . 
குத்தினி - ஒருவகைப் பட்டுச்சீலை . 

குத்துப்போர் - செங்குத்தாக வைக்குஞ் சூடு ; 
குத்தீட்டி - ஈட்டிவகை . 

மற்போர் , குத்துச் சண்டை ; தீராப் பகை . 
குத்து - கைமுட்டியால் தாக்குவது ; 

குத்துமதிப்பாய் - சுமாராய் . 

ஈட்டி 
முதலியவற்றால் தாக்குகை ; உரலிற் குற்று 

குத்துமானம் - கட்டட வளைவுக்குமேல் குத்தாக 
தல் ; புள்ளி ; செங்குத்து ; நோவு ; பிடி ; தெரு 

வைக்கும் செங்கல் வேலை . 

குத்துவல்லயம் - கையிற்கொண்டு குத்துதற்கு 
முதலியவற்றின் பாய்ச்சல் . 

உதவும் ஈட்டி . 
குத்துக்கட்டை - ஒன்றைத் தாங்குவதற்கு நட்டு 
நிறுத்தப்படும் கட்டை . 

குத்துவலி - இசிவு நோவு . 

குத்துவாதை - பசிவருத்தம் . 
குத்துக்கம்பு - நுனி கூர்மையான கழி . 

குத்துவாள் உடைவாள் . 
குத்துக்கல் - செங்குத்துக் கல் ; நிறுதிட்டமாய் குத்துவிளக்கு - நிலையாக நிறுத்தப்படும் 
வைக்கப்பட்ட கல் ; ஏரி நீரின் ஆழத்தைக் 
காட்டும் அளவுகல் . 

குத்து வெட்டு 

சண்டையிற்படுங் காயங்கள் ; 
குத்துக்கழி - கட்டைவண்டியின் பாரில் 

தீராப் பகை ; எழுத்துக் கிறுக்கு ; நாணயம் 
பக்கத்திலும் நடும் கழி , கதிகால் . 

முதலியவற்றில் படும் பழுது . 
44 


- 


விளக்கு . 


குத்துனி 


346 


குதிரைமுள் 


கொடி . 


தல் . 


குத்துனி - ஒருவகைப் பட்டுச்சீலை ; பட்டுக் குதிப்பு - குதிக்கை ; கருவங் கொள்ளல் ; சுதும்பு 
கலந்த துணிவகை . 

மீன் . 
குத்தூசி - குத்தித் தைக்கும் ஊசி ; கூரை வேயும் - குதிமுள் -- குதிரைமுள் . 
ஊசி ; கோணிமூட்டைகளில் நெல் முதலிய குதிர் - தானியம் வைக்குங் கூடு ; ஒரு மர வகை . 
வற்றைக் குத்தி எடுக்கும் கருவி . 

குதிர்தல் - தீர்மானப்படுதல் ; பூப்பெய்தல் . 
குத்தென விழுதல் - தலைகீழாய் விழுதல் ; செங் குதிரம் - 35 கழஞ்சு அளவுள்ள கருப்பூரம் . 
குத்தாய் விழுதல் . 

குதிரி - அடங்கா தவள் . 
குதக்குதல் - காண்க : குதப்புதல் . 

குதிரை - பரி ; கயிறு முறுக்குங் கருவி ; யாழின் 
குதகீலம் - மூலநோய் . 

ஓர் உறுப்பு ; துப்பாக்கியின் ஓர் உறுப்பு ; 
குதட்டுதல் - குதப்புதல் , அதக்கு தல் ; குழறிப் தாங்குசட்டம் ; குதிரைமரம் ; ஊர்க்குருவி ; 
பேசுதல் . 

அதியமானின் குதிரைமலை . 
குதப்புதல் - மெல்லுதல் , அதக்கு தல் . 

குதிரைக்கயிறு - குதிரையின் வாய்வடம் . 
குதபம் - பதினைந்தாகப் பகுக்கப்பட்ட பகற் 

பாகன் ; 
குதிரைக்காரன் - குதிரைப் 
பகுக்கப்பட்ட பகற் குதிரைக்காரன் 

குதிரை 
காலத்தின் எட்டாம் பாகம் ; தருப்பைப் புல் . 

வீரன் . 
குதபன் - சூரியன் ; தீ . 

குதிரைக்குளம்படி - நீர்ச்சேம்புச்செடி ; அடப்பங் 
குதம் - ஓமம் ; தருப்பை ; மலவாய் ; தும்மல் ; 
வெங்காயம் ; மிகுதி . 

குதிரைக்குளம்பு - குதிரையின் 

குரம் ; நீர்க் 
குதம்புதல் - துணி அலசுதல் ; கொதித்தல் ; சினத் 

குளிரிச்செடி . 

குதிரைக்கொம்பு - கிடைத்தற்கரியது . 
குதம்பை - காது பெருக்குவதற்காக இடும் ஓலை ; 

குதிரைச் சம்மட்டி - குதிரைச் சவுக்கு . 
சீலை முதலியவற்றின் சுருள் ; காதணிவகை . 

குதிரைச்சாணி குதிரைக்காரன் ; குதிரை 
குதர் - பிரிவு .. 

வைத்தியன் . 

குதிரைச் சாரி - குதிரையின் சுற்றி ஓடுங் கதி . 
குதர்க்கக்காரன் - விதண்டாவாதி . 
குதர்க்கம் - முறைகெட்ட தர்க்கம் ; தடை . 

குதிரைச்சேவகன் - குதிரைவீரன் . 
குதர்க்கி - போலித் தர்க்கிகன் , விதண்டை 

குதிரைத்தறி - நீருடைப்பை அடைத்தற்கு 

வைக்கோல் 
பேசுவோன் . 

முதலியவற்றோடு நிறுத்தும் 

மரச்சட்டம் . 
குதர்செல்லுதல் - நெறிதவறிச் செல்லுதல் . 

குதிரை நடை - பெருமிதநடை , கம்பீர நடை . 
குதர்தல் - கோதி யெடுத்தல் ; அடியோடு 
பெயர்த்தல் ; குதர்க்கவாதம் பண்ணுதல் . 

குதிரைநிலை - குதிரைக் கொட்டில் . 

குதிரைப் பட்டை - மேற்கூரை தாங்கும் கட்டை ; 
குதரம் - மலை . 

கூரையில் ஓடு நழுவாமலிருக்கும்படி அடுக்கிய 
குதலை - மழலைச்சொல் ; இனிய மொழி ; அறி 

ஓட்டின் முகப்பில் பட்டையாகப் பூசப்படும் 
விலான் . 

சாந்து . 
குதலைமை - பொருள் விளங்காமை ; தளர்ச்சி .. குதிரைப்படை - குதிரைச்சேனை . 
குதற்று - நெறி தவறுகை . 

குதிரைப் பந்தி - காண்க : குதிரைநிலை . 
குதறுதல் - சிதறுதல் ; கிண்டுதல் ; நெறி குதிரைப்பல்லன் - வெள்ளைப்பூண்டு .. 
தவறுதல் ; புண் மிகுதல் ; குலைதல் . 

குதிரைப்பிடுக்கன் - பீ நாறிமரம் . 
குதனம் , துப்புரவின் மை ; திறமை 

குதிரைமரம் - கால்வாய் அடைக்குங் கதவு ; 
குதனை , யின்மை ; அக்கறையின்மை . 

உடற்பயிற்சிக்குரிய தாண்டுமரம் ; குதிரைத் 
குதனைக்கேடு ) 

தறி ; நெசவிற் பாவு தாங்குதற்குரிய மரச் 
குதாவிடை - அலங்கோலம் ; காலத்தாழ்வு . 

சட்டம் . 
குதானன் - தாளிச்செடி . 

குதிரைமறம் - போர்க் குதிரையின் திறப் 
குதி - குதிப்பு ; குதிகால் ; முயற்சி . 

பாட்டைக் கூறும் புறத்துறை . 
குதிகள்ளன் -குதியில் வரும் ஒரு புண் வகை . குதிரைமறி - குதிரைக்குட்டி ; பெட்டைக்கு திரை . 
குதிகால் - குதிங்கால் , காற்குதி . 

குதிரைமுகம் - முழந்தாள் எலும்பு ; குளத்தின் 
குதிகொள்ளுதல் - குதித்தல் ; பெருகுதல் ; கரைக்கட்டிற்கு வலியு தவும் முட்டுக் கட்டடம் . 
பொலிதல் . 

குதிரைமுகவோடம் - பரிமுக அம்பி , குதிரையின் 
குதிங்கால் - உள்ளங்காலின் பின்பாகம் . 

உருவை முகப்பிற்கொண்ட தோணி . 
குதித்தல் - பாய்தல் ; நீர் முதலியன எழும்பி | குதிரைமுள் - குதிரையை விரைவு படுத்தற்கு 
விழுதல் ; கூத்தாடுதல் ; செருக்குக் கொள்ளு ஏறுவோர் காலில் இட்டுக்கொள்ளும் முட் 
தல் ; கடந்துவிடுதல் ; துள்ளல் . 

கருவி . 


} 


- 


குப்பி 


குந்தாலி( ளி ) - குத்தித் தோண்டுங் கருவி ; மண் 
குதிரையாளி 

347 
குதிரையாளி - குதிரை 

ஏறி 

நடத்துவோன் ; குந்தமம் - பூனை . 
வயிரவன் . 

குந்தலிங்கம் - சாம்பிராணி . 
குதிரையாளி வீதி - குதிரை செலுத்தற்குரிய குந்தளம் - மகளிர் தலைமயிர் ; மயிர்க்குழற்சி ; 
வெளியிடம் . 

கூந்தற் கொத்து ; சாளுக்கிய அரசரது நாடு . 
குதிரையிராவுத்தன் - குதிரைவீரன் . 

குந்தன் - திருமால் ; தூயதன்மையுடையவன் . 
குதிரையேற்றம் - குதிரையேறி நடத்தும் குந்தனக்காரன் 

குந்தனக்காரன் - மணி மதிப்போன் . 
வித்தை . 

குந்தனம்- மணி பதிக்கும் இடம் ; தங்கம் . 
குதிரையேறுதல் - குதிரைமேல் ஏறிச் செல்லு குந்தா - துப்பாக்கியின் அடி ; 

கப்பலின் 
தல் ; சிறுவர்களின் குதிரை விளையாட்டு ; பின்புறம் . 
பிறரைக் கீழ்ப்படுத்துதல் . 

குந்தாணி - பெருவுரல் ; உரலின் 

வாய்க்கூடு ; 
குதிரை வடிப்போர் - குதிரை நடத்துவோர் . 

கண்ணோய் வகை . 
குதிரைவலி - பெண்களுக்குப் பேறுகாலத்தி குந்தாலம் , 
லுண்டாகும் பெருவலி. 

; 
குதிரைவலிப்பு - குதிரை வலி ; குதிரையின் காற் குந்தாளித்தல் - களித்துக் கூத்தாடல் . 
சுண்டு வாதம் . 

குந்தி - கள் ; பாண்டவரின் தாய் . 
குதிரைவாய்க் கருவி - கடிவாளம் . 

குந்திநடத்தல் - முன்காலை மட்டும் ஊன்றி 
குதிரைவாலிச் சம்பா - ஒருவகைச் சம்பாநெல் . நடத்தல் . 
குதிரைவிடுதல் - குதிரையைச் சரியாக விடுதல் ; | குந்திநிற்றல் - ஒற்றைக்காலால் நிற்றல் ; 
குதிரைப் பந்தயம் விடுதல் . 

முன்னங்காலால் நிற்றல் . 
குதிரைவீரர் - குதிரைப் படையாளர் . 

குந்திருக்கம் காண்க : குந்துருக்கம் . 
குதுகம் -- விருப்பம் . 

குந்து - உட்காருகை ; ஒட்டுத்திண்ணை ; 
குதுகலம் - காண்க : குதூகலம் . 

நொண்டுகை ; பழத்தின் சிம்பு . 
குதுகலித்தல் -- காண்க : கு தூகலித்தல் . 

குந்துகாலன் 

இழுத்து நடப்பவன் ; 

குந்தியிருக்கை . 
குதுகு துப்பு - ஆவல் ; குளிரால் நடுங்குகை . 
குதுகுலம் - காண்க : குதூகலம் . 

குந்துதல் - காலை ஊன்றவைத்து உட்காருதல் ; 

முன்னங்கால்களை ஊன்றி நிற்றல் ; நொண்டி 
கு தும்பகர் - தும்பைப்பூடு . 

நடத்தல் ; வளைதல் . 
குதுவை - காண்க : கொதுவை . 

குந்து திண்ணை - ஒட்டுத்திண்ணை . 
குதூகலம் - விருப்பம் ; மனக்களிப்பு ; முன் 

சாம்பிராணி ; 
காணாப் பொருளைக் காண்பதால் 

வரும் 

குந்துருக்கம் } - வெள்ளைக் குங்கிலியம் . 
மகிழ்ச்சி . 

குநகி - சொத்தை நகமுள்ளவன் ( ள் ) . 
குதூகலித்தல் - மனமகிழ்தல் . 

குப்ப அஞ்சனா - நெற்குவியலின் மதிப்பு . 
குதை - விற்குதை ; அம்பு ; அம்பின் அடிப்பாகம் ; 

குப்பக்காடு - பட்டிக்காடு . 
ஆபரணத்தின் பூட்டு ; முயற்சி ; பசி . 

குப்பத்தம் - நிலச் சொந்தக்காரரின் பங்கு . 
குதைச்சு - சட்டையில் பொத்தானிடும் துளை ; 

குப்பம் - ஊர் ; காடு ; செம்படவர் வாழும் 
தாலியுருவகை. 

சிற்றூர் ; கூட்டம் ; குவியல் . 
குதைத்தல் - விற்குதையில் நாணைப் பூட்டுதல் . 

குப்பல் - குவியல் ; மேடு ; கூட்டம் . 
குதைதல் - செலுத்துதல் ; துளையிடுதல் ; 

குப்பன் - முன்னிரண்டு குழந்தைகளும் தவறிய 
தடுமாறச் செய்தல் . 

பின் பிறக்கும் மூன்றாம் மகனுக்கு இடும் 
குதை போடுதல் - முடிச்சுப் போடுதல் . 

பெயர் . 
குதையாணி - அணிகலனைப் பூட்டும் 

சுரை 

குப்பாசம் - மெய்ச்சட்டை ; பாம்புச்சட்டை . 
யாணி . 

குப்பாமணி - குப்பைமேனி . 
குந்தகம் தடை ; குறைந்த விலை . 

குப்பாயம் - சட்டை . 
குந்தணை - தைலம் காய்ச்சுவதற்கு ஆதாரமாக 

குப்பான் - மூடன் . 
வைக்கப்படும் இரும்பண்டா . 

குப்பி - ஒருவிதக் குடுவை ; சடைக்குச்சு ; குப்பிக் 
குந்தம் - குதிரை ; நான்கு பலம் கொண்ட ஒரு 

கடுக்கண் ; சிமிழ் ; கண்ணாடிக் குடுவை ; வயிர 
நிறை ; வைக்கோற் படப்பு ; கண்ணோய் 

வகை ; 

வீணையின் முறுக்காணி ; மாட்டுக் 
வகை ; துயரந்தருவது ; எறிகோல் ; குத்துக் 

கொம்பு முதலியவற்றிற் செருகும் பூண் ; 
கோல் ; வெண்குருத்து ; நவநிதியுள் ஒன்று ; சங்கங்குப்பி ; சாணி ; முன்னிரண்டு குழந்தை 
குருந்தமரம் ; கற்பாடாணம் ; கோளக களும் தவறியபின் பிறக்கும் மூன்றாம் 
பாடாணம் . 

மகளுக்கு இடும் பெயர் . 


காலை 


குப்பிச்சாரம் 


348 


கும்பிநாற்றம் 


குப்பிச்சாரம் - காசிச்சாரம் . 

கும்பகாம்போதி - ஒரு பண்வகை . 
குப்பிமா - மாக்கல் . 

கும்பகாரன் - குயவன் . 
குப்பிலவணம் -- வளையலுப்பு , 

கும்பகாரிகை - குயத்தி ; கண்ணிடு மை . 
குப்பிவைப்பு - ஓர் இரசாயன முறை ; இரசாயனச் 

கும்பங்கொட்டுதல் - துர்க்கைக்கு வேண்டு 
சரக்கு . 

தலைச் செலுத்துதல் ; பெருந்தீனி கொடுத்தல் . 
குப்புகுப்பெனல் - தீ 

மூண்டெடழும் 

குடத்திலிருந்து பிறந்தவன் ; 
போது உண்டாகும் ஓர் ஒலிக்குறிப்பு . 

கும்பசன் 

அகத்தியன் ; துரோணன் . 
குப்புறக் கிடத்தல் - தலைகீழாகக் கிடத்தல் , கும்பஞ்சான் 

கும்பஞ்சான் -- சிவதைக்கொடி . 
கவிழ்ந்து கிடத்தல் . 

கும்பஞ்செய்தல் - கல்லறையின்மேல் மண்ணைக் 
குப்புறத் தள்ளுதல் - தலைகீழாக விழும்படி குவித்தல் ; பிணத்தைப் புதைத்தல் . 
தள்ளுதல் . 

கும்பதீபம் - குடவடிவான ஆராதனை விளக்கு . 
குப்புறவிழுதல் - முகந் தரைநோக்க விழுதல் . 

கும்பம் - குடம் ; கும்பகலசம் ; யானை மத்தகம் ; 
குப்புறுதல் - கடத்தல் ; பாய்ந்து கடத்தல் ; தலை 

கலசம் ; கும்பராசி ; மாசிமாதம் ; நெற்றி ; 
கவிழ விழுதல் ; தலைகுனிதல் ; குழந்தையின் 

இரு தோள்கட்கும் இடையிலுள்ள முதுகின் 
முகந் தரைநோக்கக் கவிழ்தல் . 

மேற்பக்கம் ; நூறுகோடி ; குவியல் ; சிவதை . 
குப்பெனல் - திடீரெனல் , விரைவுக் குறிப்பு . 
குப்பை - குவியல் ; கூட்டம் ; தவசக் குவியல் ; கும்பம்போடுதல் - தேவதைகளுக்குப் பெருஞ் 

சோறளித்தல் . 
செத்தை ; மேடு ; மலம் ; சதகுப்பை . 
குப்பைக்காரன் - குப்பை வாருவோன் . 

கும்பமுனி - காண்க : குடதேவர் . 
குப்பைக் காலன் - அதிர்ஷ்டக் காலுடையவன் . 

கும்பயோனி - காண்க : கும்பசம்பவன் . 

கூட்டம் ; கும்பல் 
குப்பைக் கீரை - சிறுதண்டுக் கீரை ; அறைக்கீரை . கும்பல் - குவியல் ; திரள் ; 
குப்பை கிளர் ( று ) தல் , ) 

குப்பையைக் கிண்டு 

நாற்றம் . 
குப்பை கிளைத்தல் 

} 

தல் ; குற்றம் வெளி கும்பளம் - கலியாணப்பூசணி . 
யாகத் துருவி விசாரித்தல் . 

கும்பளமோசு - ஒருவகைக் கருவாடு . 
குப்பைகூளம் - செத்தை முதலியவற்றின் கும்பன் - அகத்தியன் ; சிவகணத் தலைவருள் 
தொகுதி . 

ஒருவன் ; ஓர் அரக்கன் ; கயவன் . 
குப்பைப்பருத்தி - பருத்திவகை , உப்பம்பருத்தி . கும்பனாற்றம் - காண்க : கும்பிநாற்றம் . 
குப்பைமேடு - கூளக் குவியல் . 

கும்பா - ஒருவகைப் பாண்டம் . 
குப்பைமேனி - ஒருவகைப் பூடு . 

கும்பாகம் - பவளக்கொடி . 
குப்பையன் - அழுக்கடைந்தவன் . 

கும்பாபிடேகம் - கோயில்களில் சுவாமி 
குப்பைவாரி - குப்பை வாருவோன் ; செத்தை பிரதிட்டை செய்வதற்கும் சுத்தி செய்வதற் 
கூட்டுங் கருவி . 

கும் உரிய சடங்கு , குடமுழுக்கு . 
குப்பைவைத்தல் - உரம் போடுதல் . 

கும்பாரம் - அம்பாரம் ; கும்பம் . 
குபசுபா - எட்டிமரம் . 

கும்பாலத்தி - சுவாமிக்கு முன் எடுக்கும் கும்ப 
குபதம் - தீயநடை ; பாழ்வழி . 

தீபம் . 
குபதன் - தீய வழியிற் செல்வோன் . 

கும்பி - குவியல் ; சேறு ; சுடுசாம்பல் ; வயிறு ; 
குபலம் - வலியின்மை ; இழப்பு . 

யானை ; கும்பிபாகம் ; நரகம் ; கும்பராசி ; 
குபார் - கூச்சலிடுகை ; கக்கல்கழிச்சல் 
கக்கல்கழிச்சல் நோய் , 

நெருப்பு ; மட்பாண்டம் . 
வாந்திபேதி , 

கும்பிடரி - பயிரிடுவோர் நிலக்கிழார்க்கேனும் 
கு பிதன் - கோபங்கொண்டவன் . 
குபிலன் - மன்னன் , 

ஆலயத்திற்கேனும் அளிக்கும் கதிர்க்கட்டு . 
காவலன் . 
குபினன் - வலைஞன் . 

கும்பிடல் - காண்க : கும்பிடுதல் . 
குபீரெ ( லெ ) னல் - விரைவுக் குறிப்பு . 

கும்பி ( பீ ) டு - வணங்குகை , வணக்கம் . 
குபேரகம் - சின்னிப் பூடு . 

கும்பிடுகள்ளன் - வணக்கங் காட்டும் வஞ்சகன் . 
குபேர சம்பத்து - குபேரனுக்கு உரியது போன்ற கும்பிடுசட்டி - தீச்சட்டி ;; தட்டார் நெருப்பு 
பெருஞ்செல்வம் . 

வைக்கும் சட்டி . 
குபேரன் - வடதிசைக்கு உரிய பெருஞ்செல்வன் ; | கும்பிடுதல் - கெஞ்சுதல் ; கைகூப்பி வணங்கல் . 
செல்வன் ; சந்திரன் . 

கும்பிடு போடுதல் - கைகுவித்து வணங்குதல் .. 
குபையம் - சிறுபுள்ளடிப் பூடு . 

கும்பித்தல் - யோகமுறையில் மூச்சடக்குதல் . 
கும்பகம் - இழுத்த மூச்சுக்காற்றை உள்ளே கும்பிநாற்றம் - தீய்ந்துபோன 

உணவில் 
நிறுத்தும் பிராணாயாமவகை . 

உண்டாகும் நாற்றம் . 


கும்பிபாகம் 


349 


குமித்தல் 


குமரித்தெய்தும், } - கன்னியாகுமரித் தெய்வம் . 


கும்பிபாகம் - ஏழு நரகத்துள் ஒன்று , பாவம் குமரகண்டம் ( ன் ) - ஒரு வலிப்புவகை . 
செய்தவரைக் குயவர் சூளையில் சுடுவதுபோல் குமரகம் - மாவிலங்கமரம் . 
வாட்டுவதாகிய நரகம் . 

குமரகோட்டம் - காஞ்சிபுரத்தில் உள்ள முருகன் 
கும்பீர ( ள ) ம் - முதலை . 

கோயில் . 
தம்பு - கூட்டம் , திரள் ; அடிப்பற்று . 

குமரதண்டம் - முருகக் கடவுளைப் படைத் 
கும்புதல் - அடிப்பற்றுதல் , சமைத்த உணவு 

தலைவனாகக் கொண்ட தேவர் படை . 
தீய்ந்துபோதல் . 

குமரம் - கொம்பில்லாத விலங்கு ; மறைந்த ஒரு 
கும்பை - சிறுமரம் ; திக்காமல்லிவகை ; சேரி ; 

தமிழ் இலக்கண நூல் . 
கும்பகோணம் ; குடம் ; வேசி ; ஒரு வாழை குமரவேள் - முருகக்கடவுள் . 
வகை ; பெருங்கம்பளிமரம் ; ஓமகுண்டத்தின் 

குமரன் - இளைஞன் ; மகன் ; முருகன் ; வயிரவன் . 
வேதிகை . 

குமரி - கன்னி ; பருவம் அடைந்த பெண் ; மகள் ; 
ம்மட்டம் - ஒருவகைச் சிறுபறை ; காகிதத்தி 

துர்க்கை ; குமரியாறு ; கன்னியாகுமரி ; அழி 
னாலான கூட்டுவிளக்கு ; விமானக் கூண்டு ; 

வின்மை ; கற்றாழை ; மலை நிலத்துச் செய்யும் 
கட்டட வளைவு . 

வேளாண்மை ; சொன்னபேதி . 
கும்மட்டி - குதிக்கை ; குதித்து விளையாடுதல் ; 

குமரிக்கடல் - குமரியருகிலுள்ள கடல் . 
வாத்தியம் ; தீச்சட்டி ; ஆற்றுத் 

குமரிக்கோடு - குமரிக்கடற் பக்கத்திலிருந்த ஒரு 
தும்மட்டிச் செடி . 

மலை . 
கும்மல் - ஆடையை நனைத்துக் கசக்குதல் ;; 
கூட்டம் ; அரிவாள் . 

குமரிச் சேர்ப்பன் - குமரித் துறைக்குரிய 

பாண்டியன் . 
கும்மலி - தடித்தவள் , பருத்தவள் . 
கும்மலித்தல் - விளையாடுதல் . 

குமரிஞாழல் - மல்லிகை ; சங்கபுட்பி . 
கும்மாயம் - குழைத்துச் சமைத்த பருப்பு ; 

குமரித்துறை - கன்னியாகுமரி ; தீர்த்தத்துறை . 
சுண்ணாம்பு . 
கும்மாளங்கொட்டுதல், } 

விளை 

குமரிப்படை - அழியாச் சேனை . 
யாடுகை ; குதித் 
தாடும் ஓர் அநாகரிகக் கூத்து . 

குமரிப்போர் - கன்னிப்போர் , முதற்போர் . 
கும்மி - மகளிர் கைகொட்டிப் 

பாடியாடும் குமரிமதில் - அழியாக் கோட்டை . 
கூத்து ; கும்மிப்பாட்டு . 

குமரிமூத்தல் - கன்னியாயிருந்து மூப்படைதல் ; 

பயனின்றிக் கழிதல் . 
கும்மிப் பாட்டு - களிர் குதித்து விளையாடுகை குமரியாடுதல் - கன்னியாகுமரியில் 

நீராடுதல் ; 
யில் பாடும் ஒருவகைப் பாட்டு . 

கன்னிப்பெண்ணோடு கூடல் . 
கும்மியடித்தல் - பாடிக்கொண்டு கைகொட்டி குமரியிருட்டு - கன்னியிருட்டு , விடியற்கு முன் 
யாடுதல் . 

உள்ள இருள் . 
கும்மிருட்டு - மிக்க இருள் . 

குமரியிருத்தல் - வீணே கழிதல் . 
கும்முதல் - ஆடை கசக்கு தல் ; உரலில் மெல்லக் 

குமல் - அரிவாள் . 
குற்றுதல் ; கையால் பிசைந்து மெல்லி தாக்கு 
தல் ; கூடுதல் . 

குமலி - துளசி . 
கும்மெனல் - இருளடர்ச்சி ; காதடைப்பு முதலிய குமார்க்கம் - தீயவழி . 
வற்றைக் கூறுமிடத்து வரும் குறிப்பு . 

குமாரசுவாமி - முருகக்கடவுள் . 
சாம்பிராணி ; 

குமாரத்தி - மகள் . 

தூப 
குமஞ்சான் வர்க்கம் . 

குமாரம் - இளமை ; உருக்கி 

ஓடவைத்த 
குமட்டு - ஓக்காளம் , 

பொன் . 
அருவருப்பினால் உண் 
டாகும் வாந்தி . 

குமாரன் - மகன் ; இளைஞன் ; முருகக்கடவுள் . 
குமட்டுதல் - வாந்திக்கு வருதல் ; நிறைய குமாரி - புதல்வி ; குமரி ; காளி ; அழியா 

உண்டு தெவிட்டுதல் ; கக்குதல் ; அருவருத்தல் . இளமையினள் . 
குமடு கன்னம் . 

குமிகை - முதிராத எள்ளு ; வெள்ளெள்ளு. 
குமண்டை - ஒருவகை மகிழ்ச்சிக் கூத்து . 

குமிட்டித்தல் - குமிழ்போலாதல் ; திரளுதல் . 
குமண்டையிடுதல் - மகிழ்ச்சியாற் குதித்தல் ; குமிடக்கல் - கிட்டக்கல் . 
நிறைய உண்டு தெவிட்டல் . 

குமிண்சிரிப்பு - புன்சிரிப்பு . 
குமதி - புத்திகேடன் , அறிவு கெட்டவன் . குமிண்டி - கீரைவகை . 

மணமாகாதவள் , கன்னி ; கன்னிமை , குமித்தல் - குவித்தல் ; அரிசி முதலியவற்றை 
அழியாத்தன்மை .. 

அதிகமாகக் குற்றுதல் . 


குமர் 


குமிதம் 


350 


குயில் கூவுதல் 


. 


குமிதம் - தேக்கமரம் . 

குமுறக்காய்தல் - நன்றாகக் காய்தல் . 
குமிதல் - திரளுதல் ; குளிர்தல் . 

குமுறப்பிழிதல் - இறுகப் பிழிதல் . 
குமிதிகம் - காண்க : குமிதம் . 

குமுறல் - பேரொலி . 
குமிலம் - பேரொலி . 

குமுறலண்டம் - அண்டவாதவகை . 
குமிலவோதை - பேராரவாரம் . 

குமுறுதல் - அதிரொலி செய்தல் ; கலப்போசை 
குமிலி - துளசி . 

எழுதல் ; மனத்தினுள்ளேயே வருந்துதல் ; 
குமிழ் - நீர்க்குமிழ் ; உருண்டு திரண்ட வடிவம் ; 

பீரிடுதல் ; கொதித்தல் . 
எருதின் திமில் ; உள்ளங்காற் கட்டி ; நாணற் 
புல் ; குமிழமரம் . 

குமேரு - பேய் பிசாசுகளுக்கு இருப்பிடமான 

தென்முனை . 
குமிழ்க்கட்டை -- பாதக்குறடு . 
குமிழ்குமிழ்த்தல் - பிறர்க்குத் 

குமை -- அழிவு ; துன்பம் ; 

; 
தான்றாமல் 

அழுக்குத் துணி 
மறைத்தல் , 

முதலியன இடும் பெட்டி ; அடி ; ஓர் எடை . 
குமிழ்த்தல் - குமிழிடு தல் ; மயிர் சிலிர்த்தல் ; குமைத்தல் - துவைத்தல் ; உரலில் 

வைத்து 
ஒலிக்கச் செய்தல் ; கொழித்தல் . 

இடித்தல் ; குழைய வேகச்செய்தல் ; வருத்து 
குமிழ்ப்பு - குமிழ் எழுகை ; மயிர்ச் சிலிர்ப்பு ; 

தல் ; அழித்தல் . 
கொழிக்கை. 

குமைதல் - குழைய வேகுதல் ; குழம்புதல் ; 
குமிழாணி - தலையில் குமிழ்கொண்ட ஆணி ; வெப்பத்தால் புழுங்குதல் ; கண் 

முதலியன 
குமிழ்ப்பிடி . 

இறுகிக்கொள்ளுதல் ; 

சோர்தல் ; அழிதல் ; 
குமிழி - நீர்க்குமிழி ; பாதக்குறட்டின் குமிழ் ; வருந்துதல் . 
ஊற்றுவாய் ; சீழ்க்குமிழி . 

குமைதின்னுதல் - அடியுண்ணுதல் . 
குமிழித்தல் - குமிழி கொள்ளுதல் . 

குய் - தாளிப்பு ; தாளித்த கறி ; நறும்புகை ; 
குமிழி நீருண்ணுதல் - ஒரு செயலில் கருத்தூன்றி சாம்பிராணி . 
யிருத்தல் . 

குய்மனத்தாளர் - வஞ்சகர் . 
குமிறுதல் - ஒலித்தல் . 

குய்ய தீபகம் -- மின்மினி . 
குமுக்கு - மொத்தம் ; பெருந்தொகை ; கூட்டம் ; குய்யபீசகம் - எட்டி . 
உதவி ; இரகசியம் . 

குய்யம் - மறைவானது ; ஆண்குறி ; பெண்குறி ; 
குமுக்குதல் - ஊமைக் காயம்படக் கையாற் எருவாயில் ; வஞ்சகம் . 
குத்தல் ; ஆடை கும் முதல் . 

குய்யரோகம் - பெண் குறியில் வரும் ரோகம் . 
குமுகம் - பன்றி . 

குய்யோமுறையோவெனல் - கூச்சலோடு 
முறை 
குமுகாயம் - சமுதாயம் . 

யிடுதற் குறிப்பு . 
குமுகுமுத்தல் - அதிக மணம் வீசுதல் . 

குயக்கலம் - மட்பாண்டம் ; ஒரு நூல் . 
குழுகுமெனல் - பேரொலிக் குறிப்பு ; மிகுமணக் குயக்காலம் - நிலக்கடம்புப் பூடு . 
குறிப்பு . 

குயக்குண்டு - குயவர் மண்ணெடுக்குங் குழி . 
குமுங்குதல் - மசிதல் ; உள்ளிறங்குதல் . 

குயத்தி - குயவர்குடிப் பெண் . 
குமுதகம் - கட்டடத்தின் 

எழுதகவகை ; ஒரு குயத்தினலகை - நிலவாகைப் பூடு . 
சித்திரக் கம்பி . 

குயம் - அரிவாள் ; நாவிதன் கத்தி ; குயச்சாதி ; 
குமுதச்சிலந்தி - கொப்புளமாகாமல் சீழ்வடியும் இளமை ; முலை ; தருப்பைப் புல் . 
புண்வகை . 

குயமயக்கு - தாறுமாறு . 
கு முதசகாயன் , } - சந்திரன் . 

குயலன் - தேர்ந்தவன் , 
குமுதநாதன் 

குயவரி - புலி . 
குமுதப்படை - கருவறையின் வெளிப்புற மதிலில் குயவன் - மட்பாண்டம் வனைவோன் ; 

மறை 
வேலைப்பாடமைந்த அடிப்பகுதி ; குமுதம் . பொருளாளன் . 
குமுதம் - வெள்ளாம்பல் ; செவ்வாம்பல் ; தென் குயவன்மணை 

குயவன்மணை - குயவனது சக்கரத்தின் அடிக் 
மேற்குத் திசையானை ; 

படையின் 

ஒரு கட்டை . 
தொகை ; மிகுதி ; கட்டடத்தின் எழுதக வகை ; 

குயவு - தேர் . 
கருவிழியால் உண்டாகும் ஒருவகை நோய் ; குயா - கோங்குமரம் . 
அடுப்பு ; பேரொலி ; தருப்பை ; கருப்பூரம் . குயில் - சொல் ; ஒரு பறவை ; கோகிலம் , மேகம் ; 
குமுதிகை - பூசணிக்கொடி ; பறங்கிக்கொடி . 

துளை . 
குமுதிப்பனை - கிச்சிலிப்பனை . 

குயில் கூவுதல் - கண்ணுக்கினிதாய்த் தோற்று 
குமுலி - துளசிச்செடி . 

தல் . 


குயில் ( லு ) தல் 


351 


குரவம்பாவை 


மணி 


மணி 


குயில் ( லு ) தல் - சொல்லுதல் ; கூவுதல் ; செய்தல் ; குரங்குப்பட்டை - கூரையோடுகள் கலைந்து 

பதித்தல் ; கட்டுதல் ; பின்னுதல் ; போகாதபடி முகட்டிலிருந்து அடிவரை 
நெய்தல் ; துளைத்தல் ; செறிதல் ; வாத்தியம் கட்டும் சுண்ணாம்புப் பட்டை . 
ஒலித்தல் ; நடைபெறுதல் . 

குரங்குப்பிடி - விடாப்பிடி ; பிடிவாதம் . 
குயிலாயம் - மட்கலம் வனையுங்கூடம் ; சுவருள் குரங்குப் புத்தி - நிலையற்ற புத்தி . 
அறை ; பறவைக் கூடு . 

குரங்குமச்சு - கூரையின் கீழ் அமைக்கும் மச்சு . 
தயிலுவக் கருவி - இசைக்கருவிகள் . 

குரங்குமார்க்கம் - குதிரை நடையுள் ஒன்றான 
குயிலுவம் - வாத்தியம் வாசித்தல் . 

வானரநடை . 
குயிலுவர் - இசைக்கருவி வாசிப்போர் . 

குரங்குமூஞ்சி - வேறுபட்ட முகம் , விகாரமான 
குயிற்றுதல் - சொல்லுதல் ; செய்தல் ; 

முகம் ; ஒருவகைச் சிறுமரம் . 
பதித்தல் . 

குரங்கு மூஞ்சிக்காய் - முகப்பிற் 

சிவந்த 
குயிறல் - காண்க : குயில் ( லு ) தல் . 

மாங்காய் . 
குயின் - மேகம் ; செயல் . 

குரங்குவலி காண்க : குரக்குவலி . 
குயின் மூக்கெலும்பு - முதுகின் அடியெலும்பு . குரச்சை , 

} - குதிரைக் குளம்பு . 
யின்மொழி -- இன்மொழி ; அதிமதுரம் . 

குரசு 
குயினர் - மணியில் துளையிடுவோர் ; தையற் குரண்டகம் - மருதோன்றி மரம் ; பெருங் 
காரர் . 

குறிஞ்சி . 
குயுக் ( த் ) தி - நேர்மையற்ற உத்தி ; ஏளனம் . குரண்டம் - மருதோன்றி மரம் ; கொக்குவகை . 
குரக்களித்தல் - காண்க : குரக்குவலி. 

குரணம் - முயற்சி . 
குரக்கன் - கேழ்வரகு . 

குரத்தம் - ஆரவாரம் . 
குரக்கன் சாறுதல் - கேழ்வரகு விதைத்த பின் 

விதைத்த பின் குரத்தி - குருபத்தினி; ஆசாரிய பதவி வகிப் 
வயலைக் கிளறிக் கொடுத்தல் ; கேழ்வரகு பவள் ; தலைவி ; சைன தவப்பெண் . 
விதைத்தல் . 

குரப்பம் - குதிரை தேய்க்குங் கருவி . 
குரக்குக்கை - குரக்குவாதம் பிடித்த கை . 

குரம் - ஒலி ; தருப்பை ; பாகல் ; குதிரை முதலிய 
குரக்குவலி -- குரங்குக்கு வரும் வலிப்பு நோய் ; வற்றின் குளம்பு ; பசு . 
கைகால்களில் வரும் ஒருவகை வலிப்பு . 

குரம்பு - அணைக்கட்டு ; ஆற்றினின்று பாசனக் 
குரக்குவலித்தல் - குரக்குவலி உண்டாதல் . 

கால்களுக்கு நீரைத் திருப்பும் அணை . 
குரக்குவாதம் - காண்க : குரக்குவலி . 

குரம்பை - சிறுகுடில் ; பறவைக் கூடு ; உடல் ; 
குரகதம் - குதிரை ; குதிரைப்பல் நஞ்சு 

தானியக் கூடு , சேர் , பத்தாயம் ; இசைவகை . 
குரகம் - விமானப் பறவை ; நீர்வாழ் பறவைப் குரமடம் - பெருங்காயம் . 
பொது . 

குரல் - கதிர் ; பூங்கொத்து ; ஒன்றோடொன்றற் 
குரங்கம் - எட்டிமரம் ; மான் ; விலங்கின் பொது ; குள்ள சேர்க்கை ; தினை , வாழை முதலிய 
மலைக்கொன்றை . 

வற்றின் தோகை ; தினை ; பாதிரி ; பெண்டிர் 
குரங்கன் - குரங்குபோலக் குறும்புத்தனம் செய் தலைமயிர் ; மகளிர் குழல் முடிக்கும் ஐவகை 
பவன் ; குரங்கம் ; எட்டிமரம் ; சந்திரன் . 

யுள் ஒன்று ; இறகு ; பேச்சொலி ; மொழி ; 
குரங்காட்டம் - குரங்கின் கூத்து . 

சந்தம் ; மிடறு ; ஏழிசையுள் முதலாவது ; ஓசை ; 
குரங்காட்டி- குரங்கை ஆடச்செய்துகாட்டி உயிர் கிண்கிணிமாலை . 
வாழ்வோன் . 

குரல்காட்டுதல் - அழைத்தற் பொருட்டுக் குறிப் 
குரங்கி - சந்திரன் . 

பொலி காட்டுதல் ; பறவை 

யொலித்தல் ; 
குரங்கு - வளைவு ; வானரம் ; முசுமுசுக்கைக் பெருஞ் சத்தமிடுதல் . 
கொடி ; கொக்கி ; விலங்கு . 

குரல்குளிறுதல் - யாழ் 

- யாழ் முதலியவற்றில் சுருதி 
குரங்குகடியன் - குரங்காலேனும் அணிலா கலை தல் . 
லேனும் முனையில் தீண்டப்பட்டுப் பழுதுற்ற | குரல்வளை - மிடற்றின் உறுப்பு . 
தேங்காய் . 

குரலடைப்பு - குரல் கம்முகை ; பேச முடியாமற் 
குரங்குச்சேட்டை - குறும்புச் செய்கை . 

போகை . 
குரங்குடாப்பு - கதவு சாளரங்களின் மேல் மழை குரவகம் - வாடாக் குறிஞ்சிமரம் ; மருதோன்றி 

வெயில்களைத் தடுக்க அமைக்கும் மறைவு . மரம் . 
குரங்குத் தாழ்ப்பாள் - கொக்கித் தாழ்ப்பாள் . குரவம் - குராமரம் ; பேரீந்துமரம் ; கோட்டம் . 
குரங்குதல் - வளைதல் ; தாழ்தல் ; தொங்குதல் ; குரவம்பாவை பாவையின் 

வடிவுடைய 
தங்குதல் ; குறைதல் ; இரங்குதல் . 

குரவம்பூ . 


352 


குரவரம் 


குருத்தடைத்தல் 


- 


குரா 


} 


குருகை 


குரவரம் - குறிஞ்சாக்கொடி . 

அன்றில் ; கோழி ; மூலநாள் ; 

கொல்லுலை 
குரவன் - அரசன் , ஆசிரியன் அல்லது குரு , தாய் , மூக்கு ; கைவளை ; குருக்கத்திமரம் ; கல்லால் 
தந்தை , தமையன் என்னும் ஐங்குரவருள் 

வகை ; ஒரு நாடு ; இடைச்சங்க நூல்களுள் 
ஒருவர் ; மந்திரி ; பிரமன் . 

ஒன்று . 
குரவு - குராமரம் ; குருத் தன்மை . 

குருகுபெயர்க்குன்றம் - இமயமலை அடிவாரத்தி 
குரவை மகளிர் கை கோத்தாடுங் கூத்து ; 

லுள்ள குன்று . 
மகிழ்ச்சி ஒலி ; கடல் . 

குருகுமண் - வெண்மணல் . 
குரவைக்கூத்து - எ ழு வரேனும் ஒன்பதின் 

குருகுமணல் - வெண்பொடி மணல் ,. 
மரேனும் கைகோத்தாடும் ஒருவகைக் கூத்து . குருகுருத்தல் - நமைத்தல் ; நெஞ்சை உறுத்துதல் . 
குரவைப்பறை - ஒருவகைக் குறிஞ்சிப்பறை . குருகுலம் - குரு மரபு ; குருவின் வாழ்விடம் . 
குரவையிடுதல் - நாவால் குழறி மகிழ்ச்சி ஒலி 

குருகுல வாசம் கல்வியின் 

பொருட்டு 
செய்தல் , குலவையிடுதல் . 

மாணாக்கர் ஆசிரியருடன் வாழ்தல் . 
குராமரம் . 

குருகூர் , 

நம்மாழ்வார் தோன்றிய ஆழ்வார் 
குராசானி - ஒருவகைப் பூண்டு . 

திருநகரி . 
குரால் - புகர்நிறம் ; ஈனாப் பருவத்து ஆடு ; பசு ; குருச்சி - சீனக்காரம் ; நாற்காலி . 
கோட்டான் . 

குருசந்திரயோகம் - வியாழனுஞ் சந்திரனும் ஓர் 
குராற்பசு - கபிலைநிறப் பசு . 

இராசியிற் கூடியிருக்கும் யோகம் . 
குரிகிற்றாளி - ஒரு கிழங்குவகை . 

குருசம் - வெண்தோன்றிக்கிழங்கு . 
குரிசில் - பெருமையிற் சிறந்தோன் ; உபகாரி ; குருசில் - காண்க : குரிசில் . 
தலைவன் . 

குருசு - சிலுவை . 
குரீஇ - குருவி ; பறவை . 

குருசேவை - ஆசாரியனை வழிபடுகை . 
குரீஇப்பூளை - சிறு பூளை . 

குருட்டடியாய் - முன்னதாக நினையாதிருத்தல் ; 
குரு - அம்மை முதலிய கொப்புளங் காணும் 

தற்செயலாய் . 
நோய் ; புண் ; வேர்க்குரு ; புளகம் ; கொட்டை ; குருட்டாட்டம் - கண்மூடித்தனமான செய்கை . 
ஒளி ; முத்துக்குற்றங்களுள் ஒன்று ; 

துரிசு ; குருட்டுக்கண்ணாடி 

தரியாத 
உலோகங்களைப் பேதிக்குஞ் சிந்தூரம் கண்ணாடி . 
முதலியவை ; இரசம் ; ஞானாசாரியன் ; 

குருட்டுக்கல் - ஒளிமங்கின கல் . 
ஆசிரியன் ; புரோகி தன் ; தகப்பன் ; அரசன் ; 

குருட்டுச்சாயம் - மங்கலான சாயம் . 
வியாழன் ; பூ ச நாள் ; பாரம் ; பருமன் ; 
பெருமை ; நெடில் ; நெடிலும் நெடிலொற்றும் குருட்டுநாள் - செவ்வாயும் சனியும் . 

குருட்டுத்தனம் - அறியாமை , கண்மூடித்தனம் . 

. 
குறிலொற்றுமாகிய அசைகள் ; இரண்டு 

குருட்டு நியாயம் - கண்மூடித்தனமான நியாயம் . 
மாத்திரையின் அளவு ; எட்டு அட்சர காலங் 
கொண்ட தாள அங்கவகை ; குருவருடம் ; ஒரு 

குருட்டுப்பத்தி - அறியாமையான பக்தி . 
தேசம் ; குருகுலத் தலைவன் . 

குருட்டுப்போக்காய் - கண்மூடித்தனமாய் ; தற் 

செயலாய் . 
குருக்கண் – முலை . 
குருக்கத்தி - மாதவிக்கொடி . 

குருட்டுயோகம் - முயற்சியின்றிச் செல்வம் 
குருக்கள் - ஆசாரியார் ; சிவன்கோயில் பூசாரி ; 

கிட்டுகை . 
பார்ப்பனர் அல்லாத சைவர்க்குக் கிரியை 

குருட்டுவழி - கண்மூடித்தனமான முறை . 
செய்விக்கும் சைவ வேளாளர் ; கௌரவர் . 

குருட்டுவாக்கில் - தற்செயலாய் . 
குருக்கன் - மெலிவிக்கும் நோய் . 

குருட்டெழுத்து - மங்கலான எழுத்து . 
குருக்கு - பிரமதண்டுச்செடி ; இளம்பனை முதலி 

குருடன் - பார்வையில்லாதவன் ; சுக்கிரன் ; திருத 
யவை நெருங்கிய தோப்பு . 

ராட்டிரன் . 
குருக்குத்தி - பிரமதண்டுச்செடி ; பயிரில் விழும் குருடி - பார்வையில்லாதவள் . 
நோய்வகை . 

குருடு - பார்வையின்மை ; ஒளியின்மை ; ஆடை 
குருக்கொடுத்தல் - கோயிற் பூசை புரிதல் ; முதலியவற்றின் முருட்டுப்பக்கம் ; மூடன் ; 
கொடுமை செய்யத் தூண்டல் . 

காதின் வெளிப்புறத்திலுள்ள செவிள் . 
குருக்கொள்ளுதல் - குருவின் தன்மையை மேற் குருத்தடைத்தல் - நெல் முதலிய பயிர்கள் குருத்து 
கொள்ளுதல் . 

விடாதிருத்தல் ; கதிர் பொதிநிரம்புதல் 
குருகு - விலங்கு முதலியவற்றின் இளமை ; குருத்தல் - தோன்றுதல் ; வேர்க்குரு உண்டாதல் ; 
குட்டி ; குருத்து ; வெண்மை ; பறவை ; நாரை ; சினங்கொள்ளுதல் . 


முகம் 


. 


குருத்து 


353 


குருவிந்தம் 


| 


குருத்து - மரம் முதலியவற்றின் குருத்து , ஓலைக் குருபூசை 

குருபூசை - சமாதியடைந்த குருவின் ( பெரி 
கொழுந்து ; தந்தம் , மூளை இவற்றின் குருத்து ; யாரின் ) வருட நட்சத்திரந்தோறும் மடங்களில் 
காதுக் குருத்து ; இளமை ; வெண்மை . 

மகேசுவர பூசையுடன் அக் குருவிற்குச் செய் 
குருத்து மணல் - பொடிமணல் . 

யும் ஆராதனை . 
குருத்துரோகம் - ஆசிரியனுக்குச் செய்யும் குரும்பட்டி - தென்னை பனைகளின் இளங்காய் . 
துரோகம் . 

குரும்பி - புற்றாஞ்சோறு . 
குருத்துவம் - குருத்தன்மை ; பெருமை ; கனம் ; குரும்பை - பனை தெங்குகளின் பிஞ்சு ; இளநீர் ; 
நன்றி . 

புற்றாஞ்சோறு ; காதினுள் திரளும் குறும்பி . 
குருத்து வாங்குதல் - குருத்துவிடுதல் . 

குருமகன் - குரு ; குருவின் புதல்வன் . 
குருத்தெலும்பு - இளவெலும்பு . 

குருமணி - பரமகுரு . 
குருத்தோலை - இளவோலை . 

குரும ( மா ) ன் - ஒருசார் விலங்குபறவைகளின் 
குருத்தோலை ஞாயிறு , கிறித்தவர்களின் இளமைப் பெயர் . 
குருத்தோலைப் பெருநாள் ) 

திருநாள் , 

குருமித்தல் -- பேரொலி செய்தல் , முழங்குதல் . 
ஞாயிறன்று கிறித்து நாதர் 

எருசலேம் 

குருமுடித்தல் - உ.லோகங்களை நீற்றுதற்கு 
நகருக்குள் வெற்றிமுழக்கோடு நுழைந்ததைக் 

உதவும் மருந்து செய்தல் ; இரசவாதத்தில் 
கொண்டாடும் திருநாள் . 

பொன்னாக்குதற்கு மருந்து செய்தல் . 
குருதட்சிணை - படிப்பு முடிந்தபின் குருவுக்குச் 

குருமுறை - சவர்க்காரம் ; கோடாசொரிப்பூடு . 
சீடன் கொடுக்குங் காணிக்கை . 

குருமுனி - அகத்தியன் . 
குருதி - இரத்தம் ; சிவப்பு ; செவ்வாய் ; மூளை . 

குருமூர்த்தம் - தெய்வம் 

குருவாக 

வருதல் ; 
குருதிப்பலி - வீரன் தன் இரத்தத்தைக் கொற் 

தேவன் குருவாக வருதல் ; குருவாக உபதேசிக்க 
றவைக்குக் கொடுக்கும் பலி . 

வந்த கடவுளின் திருமேனி. 
குருதிப்புனல் - செந்நீர் , உதிரநீர் . 

குருமூர்த்தி - பரமகுரு ; தட்சிணாமூர்த்தி . 
குருதியூட்டுதல் - விலங்குப் பலிகொடுத்தல் . 

குருமை - வண்ணம் ; பெருமை . 
குருதிவாரம் - செவ்வாய்க்கிழமை . 

குருலிங்க சங்கமம் - குருவும் சிவமும் திருக் 
குருது - தானியக்குதிர் ; நெய் . 

கூட்டமும் . 
குருந்தக்கல் - மணிவகையுள் ஒன்று , குருவிந்தக் குருவகம் - வெண்சிவப்பு . 

குருவண்டு - புள்ளியுள்ள குளவிவகை . 
குருந்தம் - குருந்தக்கல் ; குருந்தமரம் . 

குருவரன் - காண்க : குருபரன் . 
குருந்து - வெண்குருந்து ; குழந்தை ; 

குருவருடம் - நவகண்டங்களுள் ஒன்று . 
டெலுமிச்சை ; ஒருவகைச் சிறுமரம் ; குருக் குருவன் - குரு . 
கத்தி ; குருந்தக்கல் . 

குருவாரம் - வியாழக்கிழமை . 
குருநாத்தகடு - ஒளியுள்ள ஒருவகை 

மெல்லிய 

குருவால் - இத்திமரம் . 
வண்ணத்தகடு . 

குருவி - ஒரு சிறுபறவை ; மூலநாள் ; குன்றிமணி . 
குருநாதன் - பரமகுரு , முருகக்கடவுள் . 

குருவிக்கண் - சிறு கண் ; சிறு துளை . 
குருநாள் - வியாழக்கிழமை ; பூசநாள் . 

குருவிக்கல் - ஒருவகைச் செம்மண் . 
குருநிந்தை - ஐம்பெரும் குற்றங்களுள் ஒன்றாகிய குருவிக்கார் - கார்நெல்வகை . 
குருவைப் பழித்தல் . 

குருவிக்காரன் - கு ரு வி பிடிப்போன் ; குருவி 
குருநோய் - அம்மை நோய் . 

பிடிக்கும் ஓர் இனத்தவன் . 
குருப்பித்தல் - பருவுண்டாதல் . 

குருவிக்குடல் - அடிக்கடி உண்டாகும் 
குருப்பு - பரு . 

விருப்பம் . 
குருப்பூச்சி - காண்க : குருவண்டு . 

குருவிச்சி ( சை ) - புல்லுருவிப்பூடு ; ஒரு வகை 
குருபத்தி - குருவின்மேல் கொள்ளும் அன்பு . 

மரம் . 
குருபத்திரம் - துத்தநாகம் ; புளியமரம் . 

குருவிஞ்சி - ஒரு பூண்டு ; காட்டு வெற்றிலை . 
குருபரம்பரை - குருவமிசவழி ; ஆழ்வார் ஆசாரி குருவித்தலை 

குருவித்தலை - வில்லாளிகள் மறைந்திருந்து 
யார்களின் வரலாறு கூறும் நூல் . 

அம்பெய்தற்குரிய மதிலுறுப்பு ; சிறிய தலை . 
குருபரன் - பரமகுரு . 

குருவிந்தக்கல் - குருவிந்தம் ; சாணைக்கல் செய் 
குருபன்னி - குருபத்தினி . 

வதற்குதவும் ஒருவகைக் கல் ; காவிக் கல் . 
குருபாரம்பரியம் - குரு வமிசவழி , ஆசாரிய குருவிந்தம் - தாழ்ந்த தர மாணிக்கவகை ; 
பரம்பரை . 

குன்றிமணி ; வாற்கோதுமை ; சாதிலிங்கம் ; 
குருபீடம் - குருவினது இடம் . 

முத்தக்காசு . 


கல் . 


காட் 


உணவு 


45 


குருவிவாலான் 


354 


குலமீன் 


} - நரி . 


} 


குருவிவாலான் - பெருநெல்வகை . 

குலகாயம் - பேய்ப்புடல் ; குலவொழுக்கம் ; 
குருவுக்காதி - பச்சைக் கருப்பூரம் . 

நத்தை . 
குருள் - மகளிர் தலைமயிர் ; நெற்றியில் மயிர்ச் குலகாலம் - நிலக்கடம்புப் பூடு . 
சுருள் . 

குலகாலன் - குலத்தைக் கெடுப்பவன் . 
குருள் ( ளு ) தல் - சுருளுதல் . 

குலகிரி - எட்டுத் திக்குகளிலுமிருந்து உலகைத் 
குருளை - இளமை ; ஒருசார் விலங்கின் குட்டி ; தாங்குவதாகக் கூறப்படும் எட்டு மலைகள் . 
அதாவது நரி , நாய் , பன்றி , மான் , புலி , முசு , குலகுரு - வமிசகுரு . 
முயல் , யாளி இவற்றின் குட்டி ; பாம்பின் குலங்கூறுதல் - நற்குடிப்பிறப்பைப் பாராட்டு 
குட்டி ; குழந்தை ; ஆமை . 

தல் ; மற்றவர் குலத்தை இழித்துக் கூறுதல் . 
குரூஉப்புகை - மணமுள்ள புகை . 

குலங்கெட்டவன் - சாதி ஒழுக்கந் தவறியவன் . 
குரூபம் - வேறுபட்ட உருவம் . 

குலச்சுமால் - களத்தில் விற்கும் தானியம் . 
குரூபி - விகாரமுள்ளவன் ( ள் ) . 

குலசன் - ஒழுக்கமுடையவன் ; குலம் வழுவாத 
குரூரம் - கொடுமை . 

பெற்றோர்க்குப் பிறந்தவன் , நற்குலத்தான் . 
குரூரவதை - சித்திரவதை . 

குலசேகரன் - குலத்தில் சிறந்தோன் ; குலசேகரப் 

பெருமாள் . 
குரை - ஒலி ; பெருமை ; பரப்பு ; அசைநிலை ; 

குலசேகரன்படி 
இசை நிறை ; குதிரை . 

திருமால்கோயிலின் 

கருவறை 

வாயிற்படி . 
குரைத்தல் - ஆரவாரித்தல் ; குலைத்தல் . 

குலஞ்செப்புதல் - தன் குலப்பெருமை கூறுதல் . 
குரைப்பு - ஓசை . 

குலஞ்செய்தல் - குலத்தைத் தோற்றுவித்தல் . 
குரைமுகன் - நாய் . 

குலடை - கற்பொழுக்கங் கெட்டவள் . 
குரைய - ஓர் அசை நிலை . 
குரோசம் - இரண்டேகால் 

குலத்தம் - கொள் . 

மைல் கொண்ட 
தொலைவு ; கூப்பிடு தொலைவு . 

குலதருமம் - குல ஒழுக்கம் . 

குலதிலகன் - குலத்திற் சிறந்து விளங்குபவன் .. 
குரோட்டம் , 
குரோட்டா 

குலதெய்வம் , ஒரு குலத்தார் வழிவழியாக 
குலதேவதை வழிபடும் தெய்வம் . 
குலந்தெரித்தல் - குடிப்பழி தூற்றுதல் . 

குலநாசகம் - ஒட்டகம் . 
குரோதம் - பகைமை ; கோபம் ; செற்றம் . 

குலப்பம் - செம்புமணல் ; கக்குவான் . 
குரோதன் - கோபமுள்ளவன் ; வீரபத்திரன் . 
குரோதன - அறுபதாண்டுக் கணக்கில் ஐம்பத் 

குலப்பரத்தை - ஒருவர்க்கே யுரிமை பூண்டொழு 

கும் பரத்தையர் குலத்தவள் ; கணிகையர் 
தொன்பதாம் ஆண்டு . 

குலப்பெண் . 
குரோதி - அறுபதாண்டுக் 

கணக்கில் 

முப்பத் | குலப்பெயர் - குலம்பற்றி வழங்கும் பெயர் . 
தெட்டாம் ஆண்டு ; கோபி ; பகைவன் . 

குலபதி - குலத்துக்குத் தலைவன் ; பத்தாயிரம் 
குல்யன் - மந்திரி. 

மாணவர்க்கு உணவு முதலியன அளித்துக் 
குல்லகம் - வறுமை . 

கல்வி கற்பித்தவன் . 
குல்லம் - முறம் . 

குலம் - நற்குடிப் பிறப்பு ; குடி ; உயர்குலம் ; 
குல்லரி - இலந்தைமரம் . 

சாதி ; மகன் ; இனம் ; குழு ; கூட்டம் ; வீடு ; 
குல்லா - தலைக்குல்லா ; படகில் பாய்மரத்தைக் 

அரண்மனை ; கோயில் ; இரேவதி நட்சத்திரம் ; 
கட்டுங் கயிறு ; வெளிப்படையான . 

நன்மை ; அழகு ; மலை ; மூங்கில் . 
குல்லாய் - தலைக்குல்லா . 

குலம்பா - பேய்ச்சுரை . 
குல்லிரி - வீராவேசவொலி . 

குலம்புகுந்தவன் - சாதி மாறினவன் . 
குல்லை - காட்டுத் துளசி ; துளசி ; வெட்சி ; குலம்பெயர்தல் - மாறுபாடடைதல் .. 
கஞ்சாச்செடி . 

குலமகள் - நற்குடியில் பிறந்தவள் , கற்புள்ளவள் . 
குல்வலி - காண்க : குல்லரி . 

குலமகன் - நற்குடியில் பிறந்தவன் ; குலத்தில் 
குலக்காய் - சாதிக்காய் . 

பிறந்த மகன் . 
குலக்கு - குணுக்கு ; குலை , இலை , பூ , பழம் | குலமணி - சாதி ரத்தினம் ; ஒரு குலத்தில் புகழ் 
முதலியவற்றின் சிறுகொத்து . 

மிக்கவன் . 
குலக்கொடி - காண்க : குலமகள் . 

குலமதம் - குடிப்பிறப்பால் தோன்றுஞ் செருக்கு . 
குலக்கொழுந்து - குலத்தை விளங்கச் செய்பவன் . குலமரியாதை - குலத்தின் ஒழுங்கு 
குலகன்னி - கற்புடையவள் . 

குலமீன் - அருந்ததி , வடமீன் . 


ரோடம் } - பன்றி . 


குலமுதல் 


355 


குவலிடம் 


} 


} - குலத்துக்குரிய கல்வி . 


தல் . 


நாண் . 


குலமுதல் - மரபு முன்னோன் ; மகன் ; குல / குலிசவேறு - வச்சிரப்படை . 
தெய்வம் . 

குலிசன் - இந்திரன் ; கற்பரி பாடாணம் . 
குலமுதற்பாலை - இசைவகை . 

குலிசி - இந்திரன் . 
குலமுள்ளோன் - நற்குடிப் பிறந்தவன் . 

குலிஞ்சன் , 

- காண்க : குலீனன் . 
குலமுறை - மரபு வரலாறு ; குலவழக்கம் . 

குலிஞன் 
குலவரி - சந்தனம் ; செஞ்சந்தனம் . 

குலி ( h ) ரம் - நண்டு . 
குலவரை - எண் குல மலை ; சிறந்த மலை ; 

குலிலி - வீராவேசவொலி . 
நாகம் ; மந்தாரச் சிலை . 

குலீனன் - உயர்குலத்தோன் . 
குலவன் - உயர்குடிப் பிறந்தோன் . 

குலுக்கி - அழகுகாட்டுபவள் , பிலுக்கி . 
குலவிச்சை, 

குலுக்குதல் - அசைத்தல் ; குலுங்கச்செய்து கலத் 
குலவித்தை 
குலவிருது - குலத்துக்குரிய பட்டம் ; கொடி | குலுக்கெனல் - சிரித்தற் குறிப்பு . 
முதலிய விருது ; குலப்பிறப்பால் தோன்றும் குலுக்கை - குதிர் . 
சிறப்புக் குணம் . 

குலுகுலுத்தல் - குறுகுறுவென்று செல்லுதல் ; குடு 
குலவிளக்கு - குலத்தை விளங்கச் செய்பவர் . குடென்றொலித்தல் . 
குலவு வளைவு . 

குலுங்குடைத்தல் - ஏலத்தொகையை ஏறவொட் 
குலவுகாசம் - நாணற்புல் . 

டாமல் தடுத்தல் . 
குலவுதல் - விளங்குதல் ; மகிழ்தல் ; உலாவுதல் ; | குலுங்குதல் - அசைதல் ; நடுங்குதல் ; நிறைதல் . 
நெருங்கி உறவாடு தல் ; தங்குதல் ; வளைதல் ; | குலுத்தம் - கொள்ளு . 
குவிதல் . 

குலுமம் - சேனையில் ஒரு தொகை . 
குலவுரி - சந்தனமரம் ; செஞ்சந்தன மரம் . 

குலுமமூலம் - இஞ்சி . 
குலவை - குரவை , மாதர் வாயால் செய்யும் 

குலை - கொத்து ; காய்க் குலை , ஈரற்குலை 
ஒருவித மங்கலவொலி . 

முதலியன ; செய்கரை ; பாலம் ; வில்லின் குதை ; 
குலா - மகிழ்ச்சி . 
குலாங்கனை -- உயர்குலத்தவள் . 

குலைக்கல் - கோரோசனை . 
குலாங்குலி - காவட்டம்புல் . 

குலைகுலைதல் - அச்சத்தால் நடுங்குதல் . 
குலாசாரம் - குலவொழுக்கம் . 

குலைச்சல் - அழிதல் . 
குலாசாரியன் - குலகுரு . 

குலைத்தல் - அவிழ்த்தல் ; பிரித்தல் ; ஒழுங்கறச் 
குலாதனி - கடுகுரோகிணி . 

செய்தல் ; அழித்தல் ; ஊக்கங்குன்றச் செய்தல் ; 
குலாதிக்கன் - குலத்தில் புகழ்மிக்கவன் . 

அசைத்தல் ; குலையாக ஈனுதல் ; 
குலாபிமானம் - குடிப்பற்று . 

குரைத்தல் . 
குலாம் - அடிமை . 
குலாமர் - உலோபிகள் , பிறருக்கு ஈயாதவர் . 

குலைதல் - அவிழ்தல் ; கலைதல் ; நிலைகெடுதல் ; 

மனங்குழைதல் ; நடுங்குதல் ; அழிதல் ; சினக் 
குலாயம் - பறவைக் கூடு ; மக்களால் செய்யப் 
படும் பறவைக் கூடு ; வலை . 

குறிப்புக் காட்டுதல் . 
குலாயனம் - மக்களால் செய்யப்படும் பறவைக் குலைதள்ளுதல் - குலைவிடுதல் . 
கூடு . 

குலைநோய் - மார்பெரிச்சல் . 
குலாரி - ஒருவகை வண்டி . 

குலைப்பன் - குளிர்காய்ச்சல் ; கக்குவான் . 
குலாலன் - குயவன் . 

குலைப்பு - நடுக்குவாதம் ; குலைத்தல் . 
குலாலி - குயத்தி . 

குலை யெரிவு - காண்க : குலைநோய் . 
குலாவுதல் - நட்பாடு தல் ; அளவளாவு தல் ; 

குலைவட்டம் -- அம்புக்குதை . 
உலாவுதல் ; ; ; 

விளங்குதல் ; மகிழ்தல் ; நிலை குலோமி - வெள்ளறுகம்புல் . 
பெறுதல் ; கொண்டாடுதல் ; வளைதல் ;; 

குலோமிசை - வசம்பு . 
வளைத்தல் ; வயப்படுத்துதல் . 

குவட்டிலுதித்தோன் - சொன்னபேதி . 
குலி - மனைவியின் மூத்த தமக்கை ; யாக்கை . 

குவடு - மலையுச்சி ; திரட்சி ; மலை ; குன்று ; 
குலிகம் - சாதிலிங்கம் ; சிவப்பு ; இலுப்பைமரம் . 

மரக்கொம்பு ; சங்கபாடாணம் . 
குலிங்கம் - ஊர்க்குருவி ; குதிரை ; ஒரு நாடு . 

குவலயம் - பூமி ; நெய்தல் ; கருங்குவளை ; செங் 
குலிசபாணி - தேவேந்திரன் . 

குவளை ; அவுபலபாடாணம் . 
குலிசம் - வச்சிரப்படை ; வயிரம் ; இலுப்பை 

வயிரம் ; இலுப்பை குவலயாபீடம் - கஞ்சன் கண்ணனைக் கொல்லும் 
மரம் ; வன்னிமரம் ; கற்பரி பாடாணம் ; நரக படி ஏவின யானை . 
விசேடம் . 

குவலிடம் - ஊர் . 


நாய் 


356 


குழவிஞாயிறு 


குவலை 


வகை . 


குவாகம் 


குவலை - பூங்கஞ்சாச் செடிவகை ; துளசி . குழந்தை - கைப்பிள்ளை ; சிறுபிள்ளை ; இளமைப் 
குவலையன் - துரிசு . 

பருவம் . 
குவவு - திரட்சி ; குவியல் ; கூட்டம் ; பிணைதல் ; | குழந்தை குட்டி - பல அகவையுள்ள குழந்தைகள் . 
பெருமை ; பூமி ; மேடு . 

குழந்தை குட்டிக்காரன் - பெரிய குடும்பமுடைய 
குவவுதல் - குவித்தல் ; குவிதல் . 

வன் , 
குவளை - கருங்குவளை ; செங்கழுநீர்ப்பூ ; ஒரு குழந்தைப்புத்தி - சிறுபிள்ளையறிவு . 
பேரெண் ; அணிகளில் மணிபதிக்குங் குழி ; | குழப்படி - காண்க : குழப்பம் . 
கடுக்கன்குவளை ; மகளிர் கழுத்தணிவகை ; குழப்படிகாரன் - சண்டை செய்வோன் ; கலகம் 
கண்குழி ; ஒருவகைப் பாண்டம் ; கண்ணின் செய்வோன் ; குறும்பன் . 
மேலிமை ; பாண்டத்தின் விளிம்பு . 

குழப்பம் - தாறுமாறு ; மனக்கலக்கம் ; கலகம் ; 
குவளைக்கடுக்கன் - மணியழு ;த்தின கடுக்கன் இராசகலகம் ; கொந்தளிப்பு . 

குழப்பன் - கலகக்காரன் . 
குவளைத்தாரான் குவளை மாலை அணிந்த குழப்பு - திராவகங்கள் முதலியவற்றைக் கலக் 
உதிட்டிரன் , தருமன் . 

குகை ; கலகமுண்டாக்குகை . 
குவளையச்சு - கடுக்கனில் குவளை அமைத்தற் குழப்புதல் - பிறழ்வித்தல் ; கலக்குதல் ; திகைக்கச் 
குரிய கருவி . 

செய்தல் ; மனத்தைக் கலக்குதல் ; 

காரியக் 
கமுகு ; ஒருவகைப் பிசின்மரம் . 

கேடாக்குதல் ; குழப்பம் பண்ணுதல் ; குழப்பிப் 
குவாதம் - கழாயம் ; குதர்க்கம் . 

பேசுதல் . 
குவாது - முறைகெட்ட தர்க்கம் . 

குழம்பல் - கலங்குகை ; குழம்பான பொருள் . 
குவால் - குவியல் ; கூட்டம் ; மேடு ; 

மேடு ; அதிகம் ; / குழம்பு - குழம்பான பொருள் ; காய்கறிக் குழம்பு ; 
நெற்போர் . 

குழைசேறு . 
குவி - சுவர் . 

குழம்புதல் - கலங்கு தல் ; நிலைகுலை தல் ; 
குவிகை - குவிதல் . 

தளித்தல் . 
குவித்தல் - கும்பலாக்குதல் ; தொகுத்தல் ; கூட்டு குழம்புப்பால் - வற்றக் காய்ச்சிய பால் . 
வித்தல் ; கைகூப்பு தல் ; கூம்பச்செய்தல் ; சுருக்கு குழம்புவைத்தல் - காய்கறி சேர்த்துக் குழம்பு 
தல் ; உதடுகளைக் கூட்டு தல் . 

காய்ச்சுதல் ; குழம்பு வடிவான மருந்து காய்ச்சு 
குவிதல் - கூம்புதல் ; நெருங்கக் கூடு தல் ; வாயிதழ் 

தல் . 
கூடுதல் ; குவியலாதல் ; உருண்டு திரளுதல் ; 

குழமகன் - இளமைத் தலைவன் ; 
கூடுதல் ; சுருங்குதல் ; ஒருமுகப்படுதல் . 

சிற்றிலக்கிய வகை ; மரப்பாவை . 
குவிமுட்கருவி யானையை அடக்கும் ஆயுதம் . 

குழமணம் - பாவைக்குச் செய்யும் கலியாணம் . 
குவியல் - குவிந்திருப்பது . 

குழமணன் - மரப்பாவை . 
குவிரம் - காடு . 

குழமணிதூரம் - தோற்றவர் ஆடும் ஒருவகைக் 
குவில் - அறுத்தல் ; கைப்பிடியரி .. 

கூத்து . 
குவிவு - குவிதல் ; கும்பவடிவு . 

குழல் - கூந்தல் ; மயிர்க்குழற்சி ; ஐம்பாலுள் 
குவேலம் - ஆம்பல் . 

சுருக்கி முடிக்கப்படுவது ; மயிர் ; துளையுடைய 
குவை - குவியல் ; குப்பைமேடு ; தொகுதி ; 

பொருள் ; இசைக்குழல் ; குழலிசை ; துப்பாக்கி ; 

உட்டுளை ; 
கூட்டம் ; கண்ணின் வெண்படலத்தில் 

ஒருவகைக் கழுத்தணி ; 

ஒரு 

மீன்வகை , 
உண்டாகும் நோய்வகை ; பொன்னுருக்கும் குழல்சுடுதல் – துப்பாக்கி சுடுதல் . 
குகை . 

குழல்விடுதல் – துளையுண்டாதல் . 
குழ - இளமையான . 
குழகம் - அழகு . 

குழல் ( லு ) தல் - சுருளுதல் ; சுருட்டி முடித்தல் . 

குழலூதி , 
குழகன் - இளைஞன் ; 

அழகன் ; 

முருகன் ; 

குழலோன் 
பிறர்க்கு இணங்குபவன் . 

குழவி - கைக்குழந்தை ; ஒருசார் விலங்கின் 
குழகு - இளமைச் செவ்வி ; அழகு ; குழந்தை . இளமைப் பெயர் ; புல் , மரம் முதலிய ஓரறி 
குழகுதல் - கொஞ்சிவிளையாடுதல் ; கவர்தல் . வுயிரின் இளமைப் பெயர் ; அம்மி கல்லுரல் 
குழகுழத்தல் - நெகிழ்ந்திருத்தல் ; 

உறுதி களில் அரைக்கும் கல் ; பெருமை . 
அறுதல் . 

குழவிக்கல் - அம்மி உரல்களில் அரைக்குங் கல் . 
குழகுழவெனல் - இளகியிருக்கும் குறிப்பு . குழவிகொள்பவர் - குழந்தையை வளர்ப்பவர் . 
குழங்கல் கழுத்தணி மாலைவகை . 

குழவிஞாயிறு - உதயசூரியன் . 


} - வேய்ங்குழல் வாசிப்போன் . 


மன 


குழவித்திங்கள் 


357 


குழைமறைவு 


கிணறு ; 


வயிறு ; 


குழவித்திங்கள் - இளம்பிறை. 

குழியம்மி - மருந்தரைக்கும் குழியுள்ள அம்மி , 
குழவு - இளமை . 

கலுவம் . 
குழற்காடு - கூந்தல் தொகுதி . 

குழியானை மணலில் 

குழிசெய்துகொண்டு 
குழற்கொத்து - மயிர்க்குழற்சி ; இடுமயிர் , சவுரி . அதனுள் விழும் எறும்பு முதலியவற்றை 
குழற்சி - சுருண்டிருக்கை ; சுருட்டி முடிக்கும் 

உண்ணும் சிறுபூச்சி . 
கொண்டை . 

குழியில் விழுதல் - தீநெறிப்படுதல் . 
குழற்சிகை - தலைமயிர் . 

குழிவு - குழிந்திருக்கை ; மாணிக்கக் குற்றங்களுள் 
குழற்பிட்டு - மூங்கிற் குழலில் வைத்து அவிக்கும் 

ஒன்று . 

குழிவெட்டி - குழி தோண்டுபவன் . 
குழற்றுதல் - குழறியொலித்தல் . 

குழு - மக்கட்கூட்டம் ; மகளிர் கூட்டம் ; ஆடு 

மாடு 
குழறுதல் - பேச்சுத் தடுமாறுதல் ; கூவு தல் ; 

முதலியவற்றின் கூட்டம் ; தந்திரம் ; 
கலத்தல் ; கேடுவிளைத்தல் . 

சாதுரியச்சொல் ; தொகுதி . 
குழுக்காலி - கட்டுக்கு அகப்படாது 

கொழுத் 
குழறுபடை - சொல் தடுமாற்றம் ; தாறுமாறு . 

திருக்கும் மந்தை மாடு . 
குழா அல் - கூடுகை . 

குழுதாழி - மாட்டுத்தொட்டி . 
குழாம் - கூட்டம் ; சபை . 

குழுப்படை - அரசனால் அமர்த்தப்பட்ட தலை 
குழாய் - துளையுடைய பொருள் ; துளை . 

வனையுடைய படை . 
குழாய்க்கிணறு - குழாய் இறக்கி உண்டாக்கிய குழும்பு - குழி ; திரள் . 
கிணறு ; ஆழ்கிணறு . 

குழுமல் - கூடுதல் ; கூட்டம் . 
குழி - பள்ளம் ; நீர்நிலை ; 

குழுமுதல் - கூடுதல் ; கலத்தல் ; கூடி முழங்குதல் . 
பாத்தி ; ஓர் எண்ணின் வருக்கம் ; 33 அங்குலங் குழுவல் - கூடுகை ; கூட்டம் . 
கொண்ட கோலின் சதுர நிலவளவை ; 

குழுவன் - காண்க : குளுவன் . 
கனவடி ; பன்னீரடிச் சதுரம் . 

குழுவுதல் - கூடுதல் ; கலத்தல் , 
குழிக்கண்ணி - குழிவான கண்ணுள்ளவள் . 

குழூஉ - கூட்டம் . 
குழிக்கணக்கு ஒருவகை நிலவளவை . 

குழூஉக்குறி --சிற்சில கூட்டத்தினர்க்குள் 
குழிக்குத்து - செடி முதலியவற்றைப் பிடுங்கி வழங்கும் குறிப்புச்சொல் . 
நடுங் குழி . 

குழூஉநிலை - கோபுரம் முதலிய கட்டடத்தின் 
குழிச்சட்டி - பணியாரஞ் சுடுங் குழியுள்ள மண் 

தளநிலைகள் . 

குழூஉப்பெயர் - கூட்டம்பற்றி 
சட்டி . 

வரும் பெயர்ச் 

சொல் . 
குழிங்கை - அகங்கை , உள்ளங்கை . 
குழிசி - பானை ; மிடா ; வண்டியின் குடம் . 

குழை - குண்டலம் ; தளிர் ; சேறு ; துளை ; காது ; 

குழல் ; காடு ; வானம் ; நெய்தல் ; சங்கு . 
குழிசீலை காண்க : குளிசீலை . 
குழித்தல் - குழியாக்குதல் ; செதுக்குதல் . 

குழைக்காடு - நாட்டுப்புறம் ; காட்டுப்புறம் . 

குழைகுழைத்தல் - குழம்பிக் கிடத்தல் . 
குழித்தாமரை - கொட்டைப்பாசி . 

குழைச்சரக்கு சாரமற்ற பண்டம் ; காக்கப்படும் 
குழிதல் - உட்குழிவாதல் . 

பொருள் . 
குழிநரி - குள்ள நரி ; காண்க : குழியானை . 

குழைச்சி - புற்றாஞ்சோறு . 
குழிநாவல் - நாவல் மரவகை . 

குழைச்சு - கயிற்றுச் சுருக்கு ; முடிச்சு ; உடலி 
குழிப்பிள்ளை - ஆழத்தில் நடுந் தென்னம் 

லுள்ள எலும்பின் சந்து ; ஆயுதக் குளசு . 
பிள்ளை . 

குழைசாந்து - கட்டடம் 

பூசுதற்கு உதவும் 
குழிப்பு - குழிசெய்கை ; தாழ்வு ; செய்யுட் சந்த கலவைச் சாந்து . 

குழைசேறு - கலங்கற்சேறு . 
குழிபறித்தல் - குழிதோண்டுதல் ; சூழ்ச்சிசெய்து குழைத்தல் - குழையச் செய்தல் ; ஒன்றாய்க் 
பிறர்க்குத் தீங்கு செய்ய முயலுதல் . 

கலத்தல் ; தழையச் செய்தல் ; திரட்டுதல் ; 
குழிமாற்று - வருக்க வாய்பாடு ; பெருக்கல் வாய் 

இளகுவித்தல் ; வளைத்தல் ; அசைத்தல் . 
பாடு . 

குழைதல் - இளகுதல் ; மனமிளகுதல் ; சோறு 
குழிமி - மதகு ; பாண்டத்தின் மூக்கு . 

அளிதல் ; நெருங்கி உறவாடல் ; வளைதல் ; 
குழிமிட்டான் - நத்தைச்சூரிப் பூண்டு . 

துவளுதல் ; தளர்தல் ; வருந்துதல் . 
குழிமுயல் - ஒருவகை முயல் . 

குழைநாற்றம் - அழுகிய இலை நாற்றம் . 
குழியச்சு - பொன்மணி உருவாக்கும் அச்சு . குழைமறைவு - தழையின் மறைப்பு ; மறைந்து 
குழியம் - திரள்வடிவு ; மண உண்டை ; வளைதடி . ஒதுங்குகை . 


- 


வகை . 


குழைமுகப்புரிசை 


358 


குளிர்காய்ச்சல் 


குளிகன் 


குழைமுகப்புரிசை - அந்தப்புரம் . 

குளம்பாசி - குளத்தில் மீன்பிடிக்கும் உரிமை , 
குழையடித்தல் - வேப்பிலையால் 

மந்திரித்து பாசிக்குத்தகை . 
நோய் தீர்த்தல் ; தழையை உரமாக இடுதல் ; குளம்பு - ஒருசார் விலங்குகளின் பாதம் . 
ஆளை வசப்படுத்துதல் . 

குளவஞ்சி - குளஞ்சி என்னும் மரவகை . 
குழையல் - இளகி ஒன்றுபட்டிருப்பது . 

குளவாழை - ஆறு 

மாதத்தில் பயிராகும் ஒரு 
குழையற்கறி - குழைய வெந்த கறி , அதிகமாக 

நெல்வகை. 
வெந்த கறி . 

குளவி - கொட்டும் இயல்புள்ள வண்டு ; காட்டு 
குழையற்பனாட்டு - பனம்பழச் சாற்றின் இறுகல் . மல்லிகை ; மலைமல்லிகை ; பச்சிலைமரம் . 
குழைவு - நெகிழ்கை ; இரக்கம் ; வாடுகை ; 

குளவிந்தம் - மருந்தாக உதவும் மஞ்சள் வகை . 
கலப்பு ; அணைவு ; வளைவு . 

குளவிமண் - குளவிக்கூட்டு மண் . 
குள்ளக்குடைதல் -- நீருள் மிகவும் குடைந்து 

குளறுதல் - பேச்சுத் தடுமாறுதல் ; உளறுதல் ; 
மூழ்குதல் . 

நரி முதலியன ஊளையிடுதல் ; கெடுத்தல் . 
குள்ளக்கெண்டை ஒரு மீன்வகை . 

குளறுபடி ( டை ) - குழப்பம் . 
குள்ளத்தாரா - குள்ளவாத்து , ஒருவகைச் சிறு 

குளாஞ்சி - காண்க : குளவஞ்சி . 
வாத்து . 

குளாம்பல் - குளத்தில் உண்டாகும் ஆம்பல் . 
குள்ளநரி - நரிவகை . 
தள்ளம் - குறள் ; குறுமை ; கொடுமை ; தந்திரம் . 

குளி - குளித்தல் ; முத்துக்குளி . 
குள்ளம்பாய்தல் - குறுகிக்கொண்டு வருதல் ; பிறர் 

எண்வகை நாகத்துள் ஒன்று ; காணப் 
அறியமுடியாதபடி தந்திரமாயிருத்தல் . 

படாத ஒரு கோள் . 
குள்ளன் - குறளன் ; விரகன் . 

குளிகாரன் - முத்துக்குளிப்போன் . 
குள்ளி - குள்ளமானவள் . 

குளிகுளித்தல் - மகப்பெறுதல் . 
குள்ளிருமல் - கக்கிருமல் . 

குளிகை - மாத்திரை ; மந்திர ஆற்றலுள்ள 
தளக்கட்டு - குளத்தின் கரையைக் கட்டுகை ; 

மாத்திரை . 
குளத்திற்குக் கட்டப்பட்ட கரை . 

குளிசதோசம் - கருப்பமாதலை வேண்டும் மகளிர் 
குளக்கால் - குளத்துக்கு நீர்வரும் வாய்க்கால் . 

ரட்சை கட்டிக்கொள்ளும்போது எதிர்ப்படும் 
குளக்கீழ் - குளத்தின் மதகையடுத்துள்ள வயல் . 

குழந்தைகளுக்கு வரும் ஒரு நோய் . 
குளக்குருவி - நண்டு . 

குளிசம் - இரட்டையாகக் கட்டிக்கொள்ளும் ஒரு 
குளக்கோடு - குளக்கரை . 

வகைத் தகடு ; நஞ்சு போக்குவோர் காப்பாகக் 
குளகம் - மரக்கால் ; ஆழாக்கு ; பல பாட்டுகள் 

கட்டிக்கொள்ளும் வேர் ; சக்கரம் வரைந்த 
ஒரு வினை கொள்ளுஞ் செய்யுள் ; குற்றெழுத் 

தகடு ; வளையம் ; குளிகை . 
துத் தொடர்ந்த செய்யுள் ; சருக்கரை . 

குளிசீலை - கோவணம் . 
குளகன் - இளைஞன் . 

குளித்தல் - நீராடுதல் ; பெண்கள் தீட்டு மூழ்கு 
குளகு - தழையுணவு ; தழை ; இலைக்கறி . 

உட் 

தல் ; தைத்தல் ; அழுந்துதல் ; வலிய 
குளகுளத்தல் - நெகிழ்ந்திருத்தல் . 

புகுதல் ; மறைதல் ; தோல்வியுறுதல் ; 
குளகுளெனல் - நெகிழ்ந்திருத்தல் ; 

முத்துகளை மூழ்கியெடுத்தல் . 
கொலிக் குறிப்பு . 

குளிப்பச்சை - ஒரு மணிவகை . 
குளசு - கயிற்றுச் சுருக்கு . 

, 
குளஞ்சி - கிச்சிலி மரம் . 

செய்தல் . 
குளநெல் - குளத்தின் நீர்ப்பிடிப்பில் 

குளிப்பு - குளித்தல் . 

தானாக 
விளையும் நெல் . 

குளியம் - வேங்கைப்புலி ; உருண்டை ; மருந்து . 
குளப்படி - குளம்புச் சுவடு ; குளம்புச் சுவட்டில் 

குளியல் - நீராடுதல் . 
தேங்கிய நீர் . 

குளியாமலிருத்தல் - கருவுற்றிருத்தல் . 
குளப்படுகை, ) 

குளிர் - குளிர்ச்சி ; சுரக்குளிர் ; பனிக்காற்று ; 
குளப்பாடு குளத்துக்கருகிலுள்ள நிலம் . 

நடுக்கம் ; வெண்குடை ; மீனொழுங்கு ; தங்கு 
குளப்பிரமாணம் - ஏரி நீரால் சாகுபடியாகும் தல் ; மத்தளம் ; கிளிகடிகருவி ; கவண் ; மழு 
மொத்த நிலம் ; ஒருவகைப் பொன்னிறை . 

வாயுதம் ; சூலம் ; அரிவாள் ; இலைமூக்கரி 
குளப்புக்கூறுகொள்ளுதல் - பெருந்துன்பமுறு 

கத்தி ; நண்டு ; கற்கடக ராசி ; ஆடிமாதம் . 
தல் . 

குளிர்காணல் - குளிர்ச்சி தாக்குகை ; உடம்பு 
குளம் - தடாகம் ; ஏரி ; மார்கழி ; நெற்றி ; நோயாற் சில்லிடுகை . 
சருக்கரை ; வெல்லம் . 

குளிர்காய்ச்சல் - குளிரோடு வரும் சுரம் . 


ஈரடுக் 


} 


குளிர்காய்தல் 


359 


குறட்டரியம் 


குளிர்காய்தல் - குளிர் வருத்தாதபடி வெப்பம் குற்றஞ்சாட்டுதல் , } - ஒருவன்மீது 


குற்றத்தை 


ஒருவன் 


குளிர்காலம் பனிக்காலம் . 

குற்றப்படுதல் - குற்றத்திற்குள்ளாதல் . 
குளிர்ச்சி - சீதளம் , குளிர்மை ; இனிமையானது ; 

குற்றப்பத்திரம் , நீதிமன்றத்தில் 
சில்லிடுகை . 

குற்றப்பத்திரிகை மீது குற்றத்தின் விவரங் 
குளிர்சுரம் - காண்க : குளிர்காய்ச்சல் . 

காட்டிப் படிக்கப்படும் பத்திரம் . 

குற்றப்பாடு - குற்றம் ; குற்றத்திற்கு உட்படுகை . 
குளிர்த்தி - காண்க : குளிர்ச்சி . 

குற்றம் - பிழை ; பழி ; துன்பம் ; உடற்குறை ; 
குளிர்தல் - குளிர்ச்சியடைதல் , சில்லிடுதல் ; 

தீங்கு ; அபராதம் ; தீட்டு . 
கண்ணுக்கு இனிமையாதல் ; ஆறுதலடைதல் ; குற்றம்பாராட்டுதல் - பிறர் குற்றத்தை மிகுதிப் 
அருளால் முகம் கனிதல் ; பனிக்காற்று உறைத் 

படுத்துதல் . 
தல் ; அம்மை முதலியவற்றால் இறத்தல் ; குற்றவாளி - குற்றம் செய்தவன் ; குற்றஞ் 
விதைத்தல் . 

சாட்டப்பட்டவன் . 
குளிர்ந்த குரல் - இனிய ஓசை . 

குற்றவீடு - காமம் , வெகுளி முதலிய குற்றங்கள் 
குளிர்ந்த கொள்ளி - நயவஞ்சகன் . 

நீங்குகை . 
குளிர்ந்தபேச்சு - இனிய ெமாழி . 

குற்றி - மரக்கட்டை ; வாய் குறுகிய சிறு 
குளிர்ந்தவேளை - சாயங்காலம் . 

பாண்டம் . 
குளிர்ந்து கிடத்தல் - சூடாறியிருத்தல் ; கைகால் 

குற்றிகரம் - காண்க : குற்றியலிகரம் . 
சில்லிடுதல் ; இறந்துகிடத்தல் . 

குற்றிசை - குறுகிய சந்தம் ; தலைவன் 
குளிர்மை - குளிர்ச்சி , சீதளம் ; அன்பு . 

தலைவியைப் புறக்கணித்து அறநெறி பிறழ்ந் 

தொழுகுவதைக் கூறும் புறத்துறை , 
குளிர்விடுதல் -அச்சம் நீங்குதல் . 
குளிரநோக்குதல் - அருளோடு பார்த்தல் . 

குற்றியலிகரம் - சார்பெழுத்துள் ஒன்றாய் அரை 
குளிரம் - நண்டு . 

மாத்திரையாகக் குறுகிய இகரம் . 
குற்றியலுகரம் - மாத்திரை 

குறுகிய 

உகரம் , 
குளிரி - பீலிக்குஞ்சம் ; நீர்ச்சேம்பு ; குளிர்ச்சி . 

சார்பெழுத்துள் ஒன்றாய்ப் பெரும்பாலும் 
குளிறு - ஒலி . 

மொழிகளின் ஈற்றில் வல்லின மெய்களைச் 
குளிறுதல் - ஒலித்தல் , சத்தமிடுதல் . 

சார்ந்து அரைமாத்திரையாய்க் குறுகிவரும் 
குளுகுளுத்தல் - செழித்து வளருதல் ; சோகை 

உகரம் . 
பற்றுதல் ; அழுகிப்போதல் . 

குற்றுடைவாள் - சுரிகை . 
குளுகுளுப்பை - காமாலை நோய் . 

குற்றுதல் - இடித்தல் ; தாக்குதல் ; நெரித்தல் ; 
குளுத்தி - குளிர்மை . 

ஊடுருவக் குத்துதல் . 
குளுந்தை - கத்தூரிவகை . 

குற்றுயிர் - இறக்கும் நிலையிலுள்ள உயிர் , குறை 
குளுப்பை - நோயால் முகம் ஊதுகை . 

யுயிர் ; குற்றெழுத்து . 
குளுப்பைதட்டுதல் - நோயால் 

ஊதித் 

குற்றுழிஞை - பகைவரது கோட்டை மதில்மேல் 
தோன்றுதல் , 

நின்று வீரனொருவன் தன் பெருமை 
குளுமை குளிர்ச்சி . 

காட்டுவது கூறும் புறத்துறை. 
குளுவன் - குறவனுடைய பாங்கன் ; பாம்பாட்டி . குற்றெழுத்து - ஒரு மாத்திரையளவு 

ஒலிக்கப் 
குளுவை ஊரற்பறவை . 

படும் எழுத்து ; அவை : 

உ , எ , ஒ 
குளைச்சக்கரம் - ஓடு . 

என்பன . 
குளைச்சு - நாலில் ஒன்று , கால் . 

குற்றேவல் - சிறுதொழில் ; பணிவிடை . 
குற்குலு - குங்கிலியம் . 

குறக்கூத்து - குறவராடுங் கூத்து . 
குற்சித்தல் - அருவருத்தல் . 

குறங்கறுத்தல் - கால்வாயினின்று வேறு தனிக் 
குற்சிதம் - அருவருப்பு . 

கால் பிரித்தல் ;தொடையைப் பிளத்தல் . 
குற்சை - இளிவரல் , அருவருப்பு ; இகழ்ச்சி . 

குறங்கு - தொடை ; கிளைவாய்க்கால் ; கொக்கி . 
குற்பகம் - நாணற்புல் . 

குறங்குசெறி - தொடையணி . 
குற்பம் - பரடு ; கணைக்கால் . 

குறஞ்சனம் - வெண்காரம் . 
குற்றங்காட்டுதல் - குற்றத்தை எடுத்துச்சொல்லு குறஞ்சி - செம் முள்ளிச் செடி ; ஈந்து ; 
தல் . 

மருதோன்றி . 
குற்றங்காணுதல் - தவறு கண்டுபிடித்தல் . குறட்டரியம் - குறை கூறுதல் ; குறையை மெல்ல 
குற்றச்சாட்டு - குற்றப்பத்திரிகை . 

வெளியிடுகை . 


முகம் 


குறட்டாழிசை 


360 


குறிஞ்சியாழ் 


- 


வறு 


குறட்டாழிசை - குறள் வெண்பாவிற்குரிய குறளிவித்தை - குறளியின் உதவியால் செய்யும் 
பாவினம் . 

மாயவித்தை . 
குறட்டுச்சுவர் - மண்தாங்கிச் சுவர் . 

குறளை கோள் சொல்லுதல் ; 

ம ; 
குறட்டுவாதம் - ஒருவகை வலிப்பு நோய் . 

நிந்தனை ; குள்ளம் . 
குறட்டை - உறக்கத்தில் மூச்சுவிடும் ஒலி ; சவரிக் குறாவுதல் - ஒடுங்குதல் ; வாடுதல் , மெலிதல் ; 
கொடி ; எலிவகை . 

புண் ஆறி வடுவாதல் . 
குறட்பா - குறள் வெண்பா .. 

குறாள் - கன்னி ; பெண்ணாடு . 
குறடா - குதிரைச்சவுக்கு . 

குறி - அடையாளம் ; இலக்கு ; குறியிடம் ; 
குறடு - கம்மியர் குறடு ; சுவடி தூக்குங் கயிற்றுக் நினைத்த இடம் ; நோக்கம் ; குறிப்பு ; மதக் 
குறடு ; பாதக்குறடு ; மரத்துண்டு ; பலகை ; கொள்கை ; முன்னறிந்து கூறும் நிமித்தம் ; 
இறைச்சி கொத்தும் பட்டடை மரம் ; தேர் சபை ; முறை ; காலம் ; ஒழுக்கம் ; ஆண்பெண் 
முதலியவற்றின் அச்சுக்கோக்குமிடம் ; குறி ; அடி ; இலக்கணம் . 
சந்தனக்கல் ; ஒட்டுத்திண்ணை ; திண்ணை ; குறிக்கொள்வோன் - செயல் முடிக்குந் துணிவுள் 
பறைவகை ; நண்டு . 

ளோன் . 
குறண்டி - செவ்வழிப் 

பண்வகை ; 

முட்செடி ; குறிக்கொள்ளுதல் - கைக்கொள்ளுதல் ; மனத்துட் 
தூண்டில் முள் . 

கொள்ளுதல் ; 

கவனமாகப் பாதுகாத்தல் ; 
குறண்டுதல் வளைதல் ; வலிப்புக் கொள்ளுதல் ; மேன்மைப்படுதல் ; ஒன்றையே குறியாகக் 
சுருளுதல் . 

கடைப்பிடித்தல் . 
குறத்தனம் - பாசாங்கு , கள்ளத்தனம் . 

குறிக்கோள் - மனஒருமை ; நினைவில் வைத்தல் ; 
குறத்தி - குறிஞ்சிநிலப் 

பெண் ; 

குறச்சாதிப் அறியுந்திறம் ; உயர்ந்த நோக்கம் ; நல் 
பெண் ; குறிகூறுபவள் ; நிலப்பனை . 

லுணர்வு ; யாழ் மீட்டுகையில் கருத்தோடு 
குறத்திப்பாட்டு - தலைவியின் 

காதல் முத செய்ய வேண்டிய பண்ணல் 

முதலிய 
லியவைபற்றிக் 

குறத்தி குறிசொல்வதாகப் தொழில்கள் . 
பாடும் நூல் . 

குறிகாணுதல் - அறிகுறி தோன்றுதல் ; 
அடை 
குறம் - குறச்சாதி ; குறத்தி சொல்லுங் குறி ; யாளந் தோன்றல் ; குறிப்பிடுதல் ; மகப் 
குறவர் கூற்றாக வரும் 

கலம்பகவுறுப்புள் 

பேற்றுக் குறிதோன்றுதல் . 
ஒன்று ; குறத்திப்பாட்டு . 

குறி கூடுதல் - நோக்கம் நிறைவேறுதல் . 
குறவஞ்சி - குறிசொல்லுங் குறத்தி மகள் ; குறிகெட்டவன் - நெறியற்றவன் . 
குறத்திப்பாட்டு . 

குறிகேட்டல் - குறிசொல்லுமாறு நிமித்திகனை 
ஒரு புழு . எருக் குவியலில் வினாவு தல் . 
தோன்றும் வெண்புழு . 

குறிச்சி - குறிஞ்சி நிலத்தூர் ; ஊர் . 
குறவழக்கு - தீராவழக்கு ; பிடிவாதமாய் மேற் குறிச்சூத்திரம் - ஒரு நூலிற் பயின்றுவருங் குறி 
கொள்ளும் தீய வழக்கு . 

யீடுகளைத் தெரிவிக்கின்ற நூற்பா . 
குறவன் - குறிஞ்சிநில மகன் ; நிலத் குறிசொல்லுதல் - குறியிடம் பார்த்துச் 

சாத் 
தவன் ; ஒரு சாதியான் ; பாசாங்கு பண்ணுகிற திரஞ் சொல்லல் , பின் நிகழப்போவனவற்றை 
வன் ; பாதரசம் . 

முன்னறிந்து கூறுதல் . 
குறவாணர் - மலைக்குறவர் . 

குறிஞ்சா - ஒரு கொடிவகை . 
குறவி - குறத்தி , குறச்சாதிப் பெண் . 

குறிஞ்சி - மலையும் மலை சார்ந்த இடமும் ; 
குறவை - ஒரு மீன்வகை . 

குறிஞ்சிப் பண் , ஒரு பண்வகை ; புணர் தலாகிய 
குறழ்தல் - குனிதல் . 

உரிப்பொருள் ; குறிஞ்சிப்பாட்டு ; மருதோன்றி ; 
குறள் - குறுமை ; ஈரடி உயரமுள்ள குள்ளன் ; 

செம்முள்ளி; குறிஞ்சிமரம் ; ஈந்து மரம் ; 
பூதம் ; சிறுமை ; இருசீரடி ; குறள் வெண்பா; 

குறிஞ்சிப்பூ . 
திருக்குறள் . 

குறிஞ்சிக்கிழவன் , 
குறள்வெண்பா - முதலடி நாற்சீரும் இரண்டா குறிஞ்சிக்கிறைவன் ,, முருகக்கடவுள் . 
மடி முச்சீருமாகி வரும் ஈரடி வெண்பா . 

குறிஞ்சித்தெய்வம் 
குறளடி - இருசீரான் வரும் அடி . 

குறிஞ்சிப்பண் - நால்வகைப் பெரும்பண்களுள் 
குறளன் - குள்ளன் ; 

அவதாரம் 

ஒன்று . 
செய்த திருமால் . 

குறிஞ்சிப்பறை - தொண்டகப் பறை . 
குறளி - குறியவள் ; குறளிப் பிசாசு ; குறளி குறிஞ்சிமன் - காண்க : குறிஞ்சிக்கிழவன் . 
வித்தை ; கற்பழிந்தவள் . 

குறிஞ்சியாழ் - குறிஞ்சி நிலத்து யாழ் , குறிஞ்சிப் 
குறளிக்கூத்து - குறும்புச் செயல்கள் . 

பண் . 


குறவணவன் 


பாலை 


வாமனனாக 


குறிஞ்சியாழ்த்திறம் 


361 


குறுக்குதல் 


குறிஞ்சியாழ்த்திறம் – எ ண்வகைத் தாய்க் 

தாய்க் குறிப்பெச்சம் - கூறிய சொற்களைக்கொண்டு 
குறைந்த சுரங்கள் கொண்ட குறிஞ்சிப்பண் . அவற்றின் கருத்தாகக் கொள்ளும் பொருள் . 
குறிஞ்சிலி - காதில் அணிதற்குரிய பூவகை . குறிப்பெழுத்து - சுருக்கெழுத்து .. 
குறிஞ்சிலைக்கல் - ஈரக்கல் . 

குறிப்பெழுதுதல் - பொருட்குறிப்பு எழுதுதல் ; 
குறிஞ்சிவேந்தன் - காண்க : குறிஞ்சிக்கிழவன் . சாதகக் குறிப்பெழுதுதல் ; பேரேட்டில் எழுது 
குறித்தல் - கருதுதல் ; தியானித்தல் ; வரையறுத் வதற்குமுன் கணக்கைக் குறிப்புப் புத்தகத்தில் 
தல் ; கோடு வரைதல் ; குறித்துக்கொள்ளுதல் ; எழுதுதல் . 
சுட்டுதல் ; பற்றுதல் ; இலக்குவைத்தல் ; அடை குறிப்பேடு - அன்றாட வரவு செலவுக் கணக்கு 
தல் ; பாவித்தல் ; சொல்லுதல் ; முன்னறிவித் களைப் பதியும் புத்தகம் ; நினைவுக் குறிப்புப் 
தல் ; ஊதியொலித்தல் . 

புத்தகம் , நாட்குறிப்பு . 
குறித்தழைத்தல் - கூட்டத்திலுள்ள ஒருவனைக் குறிப்போலை - செயல் குறித்திருக்கு மோலை ; 
குறிப்பிட்டழைத்தல் ; பாதுகாக்கும்படி பிறப்புக் குறிப்பு எழுதிய ஓலை . 
அழைத்தல் ; தேவதையைத் தோன்றும்படி குறிபார்த்தல் - நிமித்தம் பார்த்தல் ; நன்மை 
அழைத்தல் . 

தீமைகளைக் குறிபார்த்துச் சொல்லுதல் ; 
குறித்து - நோக்கி . 

இலக்குப் பார்த்தல் . 
குறிப்பறிதல் - நோக்கமறிதல் ; குறிப்பினாலறி குறிபிழைத்தல் - கு றி த வ று த ல் ; மழைக்குறி 
தல் . 

தோன்றியும் மழை பெய்யாது விடுதல் . 
குறிப்பாளி - உய்த்துணர்பவன் . 

குறி போடுதல் - அடையாளம் இடுதல் ; எண்ணு 
குறிப்பிடம் - குறித்த இடம் ; சுருக்கம் ; கிறித்து தற்குக் கோடு இடுதல் . 
பட்ட பாடுகளைக் காட்டும் படிமம் . 

குறியிடம் - தலைவனும் தலைவியும் கூடுதற்குக் 
குறிப்பித்தல் - குறிப்பினால் நினைவூட்டு தல் . குறித்த இடம் . 
குறிப்பு - அறிகுறி ; உட்கருத்து ; மனத்தால் குறியீடு – குறியாக இட்டாளும் பெயர் . 
உணரப்படுவது ; ஒன்பதுவகைச் சுவைகளினால் குறியெதிர்ப்பை - அளவுகுறித்து வாங்கி 

அவ் 
உண்டாகும் மனநிலை ; மன ஒருமை ; குறிப்புக் வாறே திருப்பிக் கொடுக்கும் பொருள் . 
குறி ; சைகை ; கூரிய அறிவு ; சுருக்கம் ; ஓசை , குறியோன் - அகத்தியன் ; குள்ளன் . 
நிறம் முதலிய பொருளைக் குறிப்பது ; வெளிப் குறில் - குற்றெழுத்து ; குறுமை . 
படையாக அல்லாது பொருளுணர்த்துஞ் குறுக்கடி - குறுக்குவழி ;; குறுக்கே 

புகுந்து 
சொல் ; அடையாளம் ; கைக்குறிப்பு ; ஏடு ; 

செய்யும் செயல் ; ஒழுங்கற்ற பேச்சு . 
சாதகம் ; சிறப்பியல்பு ; இலக்கு . 

குறுக்கம் - குறுகிய நிலை ; சுருக்கம் ; ஒருவகைப் 
குறிப்புச்சொல் - குறிப்பினாற் பொருள் உணர்த் 

புன்செய் நில அளவு வகை . 
தும் சொல் . 

குறுக்கல் - குறைத்தல் ; நெடிலைக் குறிலாக்குஞ் 
குறிப்புத்தொழில் - குறிப்பால் உணர்த்தும் 

செய்யுள் விகாரம் . 
செயல் ; இங்கிதச் செய்கை . 

குறுக்களவு - குறுக்குத் தூரம் . 
குறிப்புநிலை - காண்க : குறிப்புச்சொல் . 

குறுக்கிடுதல் - இடையே செல்லுதல் ; பிறர் 
குறிப்புப்பொருள் - குறிப்பால் உணர்த்தப்படும் செயலில் 

தலையிடுதல் ; தடையாக எதிர்ப் 
பொருள் . 

படுதல் . 
குறிப்புமொழி - காண்க : குறிப்புச்சொல் . 

குறுக்கீடு - குறுக்கிடுகை , தலையீடு . 
குறிப்புருவகம் - குறிப்பினாற் பெறப்படும் குறுக்கு - நெடுமைக்கு மாறான அகலம் ; குறுக் 
உருவகவணி . 

களவு ; குறுமை ; மாறு ; சுருக்கம் ; இடுப்பு . 
குறிப்புவமை - குறிப்பால் உணரப்படும் உவமை குறுக்குக்கேள்வி - வழக்கில் சாட்சியை மடக்கிக் 
யணி . - 

கேட்கும் கேள்வி ; ஒழுங்கற்ற கேள்வி ; பேசுகை 
குறிப்புவினை, 

யில் பிறன் ஒருவன் இடையில் கேட்கும் கேள்வி . 
சினை குணந் தொழில் குறுக்குச்சட்டம் - குறுக்காகப் போடுஞ் சட்டம் ; 
அடியாகத் தோன்றிக் காலத்தைக் குறிப்பாகக் 

கூரையின் குறுக்குக்கட்டை . 
காட்டும் வினை . 

குறுக்குச்சுவர் - பாகஞ்செய்துகொண்ட 
குறிப்புவினையாலணையும் பெயர் - முன்பு குறிப்பு யில் எல்லை குறித்தற்குக் குறுக்கே இடும் 
வினையாய்ப் பின்பு பொருள்களைக் குறித் சுவர் . 
தற்கு வரும் பெயர் . 

குறுக்குதல் - குறுகப்பண்ணுதல் ; குறையச் 
குறிப்புவினையெச்சம் - தொழில் காலங்களைக் செய்தல் ; சுருக்குதல் ; நெருங்கச் செய்தல் ; 
குறிப்பாகக் காட்டும் வினையெச்சம் . 

அண்மையாதல் . 
46 


குறிப்புவினைமுற்று } - பொருள் இடங் காலஞ் 


மனை 


குறுக்குப்பாதை 


362 


குறும்புக்காரன் 


குறுணல் 


} 


குறுகார் 


குறுக்குப்பாதை - குறுக்குவழி . 

- காண்க : குறுநொய் . 
குறுக்கும் நெடுக்கும் . } - இங்குமங்கும் . 

குறுணி -- எட்டுப் படி கொண்ட 

ஒரு தானிய 

அளவு . 
குறுக்குமறுக்கு - குறுக்கே மறுத்துப் பேசுகை . 

குறுணை -- காண்க : குறுநொய் . 
குறுக்குவழி - குறுக்குப்பாதை ; கோணல் வழி . 

குறுத்தல் - குறுகுதல் . 
குறுக்குவிசாரணை - வழக்கில் சாட்சியை 

குறுதல் - பறித்தல் ; மேலிழுத்து வாங்குதல் ; 
மடக்கிக் கேட்குங் கேள்வி . 

நெல் முதலியன குற்றுதல் ; நீக்குதல் . 
குறுக்கே - இடையே ; மத்தியில் ; எதிராக . குறுந்தடி - சிறிய கோல் ; பறையடிக்குங் கோல் ; 
குறுக்கேநிற்றல் - இயூைறாக இருத்தல் .. 

போதிகை ; உத்திரத்தைத் தாங்கும்படி 
குறுக்கேமடக்குதல் - இடையிற் பேசி வாயடக்கு சுவரோடு ஒட்டித் தூண்போல் எழுப்பிய 
தல் . 

கட்டடம் . 
குறுக்கை - புலி ; உடைவாள் ; ஒரு சிவதலம் . குறுந்தறி - போதிகை ; சிறுமூளை ; உத்திரத் 
குறுக்கையர் - திருநாவுக்கரசர் ; ஒரு வேளாளர் , தைத் தாங்கும்படி சுவரோடு ஒட்டித் தூண் 
வேளாள மரபில் திருநாவுக்கரசு நாயனார் போல் எழுப்பிய கட்டடம் . 
பிறந்த குடியைச் சார்ந்தவர் . 

குறுந்தாள் - குறுகிய படிக்கட்டு . 
குறுகல் - அணுகல் ; குறுகிய பொருள் . 

குறுந்தொட்டி - சிறுகாஞ்சொறிச்செடி ; சிற்றா 
குறுகலர் , 

முட்டி , 
பகைவர் . 

குறுநகை புன்சிரிப்பு . 
குறுகுத்தாளி - சிறுதாளிச்செடி . 

குறுநடை - குறுகிய நடை , சிறுநடை .. 
குறுகுதல் - குள்ளமாதல் ; சிறுகுதல் ; மாத்திரை குறுநணி - மிக அண்மை . 
குறைதல் ; அணுகுதல் . 

குறுநர் - களைபறிப்போர் . 
குறுகுறுத்தல் - வெறுப்புத் தோன்ற முணு குறுநறுங்கண்ணி - குன்றிப்பூ . 
முணுத்தல் ; மனம் உறுத்திக்கொண்டிருத்தல் ; குறுநாத்தகடு - பொன் போல் ஒளியுள்ள 
தினவுறுதல் . 

மெல்லிய தகடு . 
குறு குறு நடத்தல் - குறுகக்குறுக நடந்து செல்லு குறுநிகழ்ச்சி - மிக நுண்ணிய அளவுள்ள கணிகம் 
தல் . 

எனப்படும் காலம் . 
குறுகுறுப்பு -- விருப்பின்மை தோன்ற முணு குறுநிலமன்னன் - சிற்றரசன் . 
முணுத்தல் ; குறட்டை ; அச்சக்குறி காட்டுதல் ; குறுநிலைவழக்கு - குழூஉக்குறி வழக்கு . 
சுறுசுறுப்பு . 

குறுநெறி - குறுகிய மயிர்நெறிப்பு . 
குறுகுறுப்பை - காண்க : குறட்டை . 

குறுநொய் - அரிசி முதலியவற்றின் சிறு நொய் . 
குறுகுறென்று விழித்தல் - திருட்டு விழி விழித்தல் . குறும்படி - வாசற்படி . 
குறுகுறெனல் - கோபக் குறிப்பு ; விரைவுக் குறும்படை - கோட்டை . 

. 
குறிப்பு ; அச்சக்குறிப்பு ; சுறுசுறுப்பாயிருத்தற் குறும்பயிர் - இளம்பயிர் . 
குறிப்பு . 

குறும்பர் - குறுநில மன்னர் ; ஒருவகைச் சாதி 
குறுங்கண் - சாளரம் , சன்னல் . 

யார் ; வேடர் ; கீழ்மக்கள் ; குறும்பிடையர் . 
குறுங்கண்ணி - முடியிலணியும் மாலை . 

குறும்பலா - கூழைப்பலா ; ஒரு சிவாலயம் . 
குறுங்கணக்கு - உயிரும் மெய்யும் ஆகிய முப்பது | குறும்பறை - பறவைப்பேடு . 
முதலெழுத்து . 

குறும்பன் - குறும்புக்காரன் ; குறுநில மன்னன் . 
குறுங்கலி - பாலை யாழ்த்திறத்துள் ஒன்று ; தன் குறும்பாடு - குறும்புத்தனம் ; ஒருவகை ஆடு . 
மனைவியை விரும்பாது வேறுபட்ட ஒருவ குறும்பி - காதுள்ளழுக்கு ; மலம் மூத்திரம் முதலி 
னுடைய காதல் கெடும்படி சொல்லும் புறத் 
யவை . 
துறை . 

குறும்பிடி - சிறு கைப்பிடி ; உடைவாள் . 
குறுங்காடு - சிறுகாடு . 

குறும்பி வாங்கி - காதழுக்கு எடுக்குங் கருவி . 
குறுங்கிண்ணி - வெண்கலம் . 

குறும்பின்மை - துன்பம் விளைக்குங் குறும்பரசர் 
குறுங்குடியாள் - தாளகம் . 

இல்லாமையாகிய நாட்டமைதிவகை . 
குறுங்கூலி - நெல் முதலியன குற்றுங் கூலி .. 

குறும்பு - பாலை நிலத்தூர் ; ஊர் ; 

குறுநில 
குறுங்கோல் - சிறிய கோல் . 

மன்னர் ; பகைவர் ; சிறிய துணுக்கு ; அரண் ; 
குறுஞ்சிரிப்பு - புன்னகை . 

வலிமை ; குறும்பர் 

குறும்பர் சாதி ; குறும்புத்தனம் ;; 
குறுஞ்சீர்வண்ணம் - குற்றெழுத்துப் பயின்று போர் . 
வரும் சந்தம் . 

குறும்புக்காரன் - குறும்புத்தனம் செய்பவன் . 


குறுனாப்பட்டை } - முலாம் பூசின தகடு ; அழகு 
குறும்புழை 

363 

குறையரவு 
குறும்புழை - சிறிய வாயில் . 

குறைக்கருமம் , 

ஒரு செயலின் 

முடியாத 
குறும்பூழ் - காடை . 

குறைக்காரியம் பகுதி ; அரைகுறையா யிருக் 
குறும்பொறி - அரைப்பட்டிகை . 

குஞ் செயல் . 
குறும்பொறை - சிறுமலை ; குறிஞ்சிநிலம் ; குறிஞ்சி குறைகொள்ளுதல் - மனக்குறையைப் பாராட்டு 
நிலத்து ஊர் ; காடு . 

தல் ; தன் குறையைக் கூறிக்கொள்ளுதல் . 
குறும்பொறை நாடன் - முல்லைநிலத் தலைவன் . 

குறைகோள் - இரத்தல் . 
குறும்போக்கு - யாழ் வாசிக்கும் முறைகளுள் 

குறைச்சல் - குறைவு ; தாழ்ச்சி ; இழிவு . 
ஒன்று . 

குறைச்சால் - குறை உழவு . 
குறும்போது - மலரும் பருவமுள்ள அரும்பு . குறைசெய்தல் - மரியாதைத் தாழ்வு பண்ணு 
குறும ( மா ) க்கள் – சிறுபிள்ளைகள் . 

தல் ; வெட்டுதல் . 
குறுமகள் - இளம்பெண் ; மனைவி . 

குறைசொல்லுதல் - மனத்திலுள்ள குறையைப் 
குறுமடல் - திருநீறு வைக்குஞ் சிறிய மடல் . 

பிறரறியக் கூறுதல் ; தனக்குத் தேவை 
குறுமணல் - சிறுமணல் ; அயமணல் . 

யானதைச் சொல்லுதல் ; குற்றஞ்சாட்டுதல் . 
குறுமல் - பொடி . 

குறைஞ்சால் - காண்க : குறைச்சால் . 
குறுமுட்டு - அளவுகடந்த செருக்கு ; விரைவு ; குறைத்தல் - சுருக்குதல் ; தறித்தல் , வெட்டுதல் ; 
ஒடுக்கம் ; பலாத்காரம் ; திடீரென்று எதிர்ப் அறுத்தல் ; அராவுதல் ; முகத்தல் . 
படுகை . 

குறைத்தலை - தலையற்ற உடல் . 
குறு முடிகுடி - சிற்றரசுரிமையுடைய குலம் . குறைதல் - சிறுகுதல் ; இடம் பொருள் ஏவல் 
குறு முயல் - ஒரு முயல்வகை . 

முதலியவற்றால் தாழ் தல் ; பற்றாமற் 
குறுமுனி , 
- அகத்தியன் . 

போதல் , அரைகுறையாதல் ; விலையேறும்படி 

பண்டம் அருகுதல் ; எழுத்துக்கெடுதல் ; 
குறுமை - குறுகிய தன்மை ; குள்ளம் ; குறைவு ; வருந்தி உயிரொடுங்குதல் ; குறைவு ற்று வருந்து 
அண்மை . 

தல் ; 

ஊக்கங்குன்று தல் ; தோல்வியுறுதல் ; 
குறுமொழிக்கோட்டி - பிறரை இகழ்ந்து நகை அழிதல் . 
யாடுதலையே பொழுதுபோக்காகவுடைய குறைதீர்த்தல் - வேண்டியவற்றை உதவுதல் ; 
கீழ்மக்கள் கூட்டம் . 

கடமையைச் செய்து முடித்தல் . 
குறுவஞ்சி - படையெடுத்து வந்த பேரரசருக்குச் குறைதீர்தல் - மனக்குறை தீர்தல் ; முற்றுப்பெறு 
சிற்றரசர் பணிந்து திறை கொடுத்துத் தம் 

தல் . 
குடிகளைப் புரக்கும் புறத்துறை . 

குறைந்தடைதல் - குறையிரந்து வேண்டுதல் . 
குறுவால் - இத்திமரம் . 

குறைநயத்தல் - குறையை நீக்க உடன்படுதல் . 
குறுவாழ்க்கை - வறுமை ; சிறிதுகால இன்பம் .. 

குறைநரம்பு - குறைந்த சுரமுள்ள யாழ்த்திறம் . 
குறுவியர் - சிறிதாகத் தோன்றும் வியர்வை . 

குறைநிறை - ஏற்ற இறக்கம் ; குடும்பத்திலுள்ள 
குறுவிலை - பண்டங்கள் விலைக்கு அரிதாகக் 

குறையும் நிறையும் . 
கிடைத்தல் . 

குறைநேர்தல் - குறைநீக்க உடன்படுதல் . 
குறுவிழிக்கொள்ளுதல் - இதழ் குவிதல் . 

குறைப்பக்கம் - தேய்பிறை நாள் . 
குறுவிழிவிழித்தல் - சினம் , அச்சம் முதலியவற் 

குறைப்பிள்ளை - பருவம் நிரம்புமுன் பெற்ற 
றால் வெறித்துப் பார்த்தல் . 

கருப்பிண்டம் . 
குறுவேர்வை - அச்சம் முதலியவற்றால் சிறிதா 

குறைபடுத்தல் - முகத்தல் ; குறைவுண்டாக்குதல் ; 
கத் தோன்றும் வியர்வை . 

இழிவுபடுத்துதல் . 
குறுவை - ஒருகுறுகியகால நெல்வகை . 

குறைபடுதல் - குறைவாதல் ; துணிபடுதல் ; வருத் 
குறுவை நோவு - கால் நடைகளுக்குத் தொண்டை 
யில் உண்டாகும் நோய்வகை . 

தப்படுதல் . 

குறைபாடு - குறைவு ; மனக்குறை . 

; 
செய்யப் பயன்படும் வண் 

குறைமகன் - நிலைமை இழந்தவன் . 
ணத்தாள் . 

குறைமதி - தேய்பிறை . 
குறை - குற்றம் ; குறைபாடு ; வறுமை ; எஞ்சியது ; குறைமாதப்பிள்ளை - மாத அளவு நிரம்புமுன் 
மனக்குறை ; தவறு ; நேர்த்திக்கடன் ; இன்றி 

பிறந்த பிள்ளை . 
யமையாப் பொருள் ; செயல் ; வேண்டுகோள் ; குறைமாதம் - மாதத்தின் மிச்சம் ; கருமுற்றி 
வேண்டுவது ; துண்டம் ; ஆற்றிடைக்குறை ; 

மகப்பெறுதற்குரிய காலவரையில் குறைவு 
சொல்லின் எழுத்துக்குறை ; ஆறாம் வேற் 

பட்ட மாதம் . 
றுமை ; உண்ணுந்தசை ; அரசிறை . 

குறையரவு - காண்க : குக்குடசர்ப்பம் . 


குறையலாளி 


364 


கூகனம் 


குறையலாளி - குறையல் என்னும் பகுதிக்குத் குன்றி நிறக்கண்ணன் - குன்றி மணிபோற் சிவந்த 
தலைவரான திருமங்கை மன்னன் . 

கண்ணுடையவன் ; காட்டுப்பன்றி . 
குறையவை - அறிவு குணங்களாற் குறைவு குன்றிமணி - குன்றிக் கொட்டை , குன்றிக் 
பட்டார் கூடிய சபை . 

கொடியின் சிவப்பு விதை ; 4 நெல் அல்லது 
குறையறுத்தல் - குறை நீங்கக் கொடுத்தல் . 

. மஞ்சாடி எடையுள்ள பொன் நிறுக்கும் 
றையறுதல் - மனக்குறை நீங்குதல் . 

நிறைவகை ; அதிமதுரம் . 
தறையாக் கேள்வி - நிரம்பிய அறிவு . 

குன்றியறுகரம் - காண்க : குற்றியலுகரம் . 
குறையாற்றல் - காண்க : குறைதீர்த்தல் , 

குன்றிவேர் - அதிமதுரம் . 
குறையிரத்தல் - தன் குறை நீக்க வேண்டல் . 

குன்று - சிறுமலை ; மலை ; குறைவு ; சிறுகுவடு ; 
குறையுடல் - தலையற்ற உடல் , முண்டம் . 

சதயநாள் . 
குறையுறவு - மனக்குறை கொண்டிருக்கை . 

குன்று கூப்பிடுதல் - மலையில் எதிரொலியெழக் 
குறையுறுதல் - குறைகூறி வேண்டுதல் . 

கூப்பிடுதல் . 
குறைவயிறு - குறையாக உண்ட வயிறு . 

குன்றுதல் - குறைதல் ; அழிவுறுதல் ; நிலை 
குறைவாளர் - குறைவுடையவர் . 

தாழ்தல் ; எழுத்துக்கெடுதல் ; வாடுதல் ; 
குறைவில் - வானவில் . 

வளர்ச்சியறுதல் . 
றைவிலறிவுடைமை - குறைவில்லாத அறிவைக் 

குன்று பயன் - களவொழுக்கம் . 
கொண்டிருக்கின்ற இறைவன் எண்குணத்துள் 

குன்றுவர் - குறிஞ்சிநில மக்கள் ; வேட்டுவர் . 
ஒன்று . 

குன்றுவாடை - வடமேல்காற்று . 
குறைவு - குறைபாடு ; குற்றம் ; குறைந்த அள 

குன்றெடுத்தோன் - கோவர்த்தன மலையைக் 
வுள்ளது ; வறுமை ; காரியபலன் . 
குறைவேண்டுநர் - அனுகூல 

காரியங்களை 

குடையாக எடுத்துத் தாங்கிய கண்ணன் . 
விரும்புவோர் . 

குன்றெறிந்தோன் - கிரவுஞ்சமலையை வேலால் 
குறோக்கை - குறட்டை . 

எறிந்தவனான முருகக்கடவுள் . 
குறோட்டை - காக்கணங்கொடி ; பீச்சுவிளாத்தி . 

குன்றேந்தி - காண்க : குன்றெடுத்தோன் . 
குன்மப்புரட்டு - குன்மத்தால் 

குன்னம் - அவமானம் ; பழி . 

வாந்தியுண் 
டாக்கும் வயிற்றுநோய்வகை . 

குன்னாத்தல் - குளிரால் உடம்பு கூனிப்போதல் , 
குன்மம் - செரிப்பின்மை ; வலி முதலியன காணும் 

குனகுதல் - கொஞ்சிப்பேசுதல் . 
வயிற்றுநோய் ; ஒரு படைத்தொகை ; அடர்ந்த 

குனட்டம் - அதிவிடயப்பூண்டு .. 

குனாசகம் - சிறுகாஞ்சொறிச்செடி . 
தூறு . 
குன்றக்கூறல் பத்துவகை நூற்குற்றங்களுள் 

குனாசம் - குன்றிக்கொடி . 
கூறவேண்டியதைக் குறைவுபடச் சொல்லுகை 

குனாபீ - சுழிக்காற்று . 
யாகிய குற்றம் . 

வளைகை ; வில் . 
குன்றம் - சிறுமலை . 

குனித்தல் - வளைத்தல் ; ஆடுதல் ; குரல் நடுங்கு 
குன்றர் - காண்க : குன்றவர் . 

தல் . 
குன்றல் - குறைதல் ; கெடுதல் விகாரம் . 

குனிதல் - வளைதல் ; வணங்குதல் ; தாழ்தல் ; 
குன்றவர் - குறிஞ்சிநில மக்கள் . 

வீழ்தல் ; இறங்குதல் . 
குன்றவாணர் - காண்க : குன்றவர் . 

குனிப்பு - வளைகை ; 

ஆடல் ; 

கூத்துவகை ; 
குன்றவில்லி - சிவன் . 

குழிப்பு . 
குன்றாவாடை - வடகீழ்காற்று . 

குனிவு - தாழ்வு ; வளைவு . 
குன்றி - குன்றிக்கொடி ; குன்றிமணி ; மனோ குனுகுதல் - கொஞ்சிப் பேசுதல் . 
சிலை . 

குனை 

- கூர்மையான பக்கம் ; நுனி . 


குனி 


கூ 


கூ - ஓர் 

ஓர் உயிர்மெய்யெழுத்து ( க் + ° ) ; பூமி ; | கூக்கேட்டல் - ஏவல் கேட்கை . 
கூவுதல் ; கூக்குரல் ; கூழ் ; மலங்கழிக்கை . 

கூகம் - கோட்டான் , ஆந்தை ; மறைவு . 
கூக்குரல் - பேரொலி ; முறையிடுதல் ; கூகமானம் - மறைபொருள் . 
குழந்தைகள் கத்துவது போன்ற கூ வென்னுஞ் கூகனம் - மறைந்த பொருளுடைய 

சொல் , 
சத்தம் . 

அவைக்குப் பொருந்தாத மொழி ; மாய்மாலம் . 


கூகாகம் 


365 


கூட்டிவைத்தல் 


கூகாகம் - கமுகு , பாக்குமரம் . 

கூட்டநாட்டம் - பொதுமக்கள் கூடும் நிலைமை . 
கூகாரி - காகம் . 

கூட்டம் - கூடுகை ; திரள் ; சபை ; தொகுதி ; 
கூகாவெனல் - பேரொலிக் குறிப்பு ; முறை இனத்தார் ; நட்பினர்வகை ; போர் ; மெய்யுறு 
யிடுதற் குறிப்பு . 

புணர்ச்சி ; மிகுதி ; பிண்ணாக்கு ; மலையுச்சி . 
கூகு - எட்டாண்டுப் பெண் . 

கூட்டமை - கறிவகை . 
கூகூ - அச்சக்குறிப்பு ; ஓர் ஒலிக்குறிப்பு . 

கூட்டமைதல் - பலவகை உறுப்புகளும் சேர்ந்து 
கூகூவெனல் காண்க : கூகாவெனல் . 

அமைதல் . 
கூகை - கோட்டான் , பேராந்தை ; கூவைக் கூட்டமை தீ - மணவேள்வித் தீ . 
கிழங்கின் கொடி . 

கூட்டமைவு - கூடியிருக்கை . 
கூகைக்கட்டு - கூகைபோல முகத்தை வீங்கச் | கூட்டர் - தோழர் ; இனத்தார் . 
செய்வதான பொன்னுக்குவீங்கி என்னும் கூட்டரக்கு - செவ்வரக்கு . 
அம்மைக்கட்டு . 

கூட்டரவு - கூடுகை ; நட்பு ; பொருட்கூட்டம் ; 
கூகைநீறு - கூவைமா ; காட்டெருமைப் பால் ; சேர்க்கை . 
ஒரு மருந்து . 

கூட்டல் - ஒன்றுசேர்த்தல் ; அதிகப்படுத்தல் ; 
கூச்சக்காரன் - வெட்கப்படுபவன் ; உடற்கூச்ச வலிய அரசரது துணையை நாடு தல் ; எண் 
முள்ளவன் . 

களை ஒன்றோடொன்று கூட்டுதலாகிய கணித 
கூச்சம் - நாணுகை ; உடல் கூசுகை ; கண் , பல் வகை . 
முதலியன கூசுகை ; மனமெழாமை ; நடுக்கம் . 

கூட்டவணி - ஒரு 

காலத்திலுண்டாகும் பல 
கூச்சல் - இரைச்சல் , பேரொலி ; கக்கல் தொழில்களின் கூட்டத்தைக் கூறுவதாக 
கழிச்சல் , வாந்திபேதி . 

வேனும் தனித் தனியே தொழிலை விளைத்தற் 
கூச்சலிடுதல் - இரைதல் ; கூக்குரலிடுதல் . 

குரிய பல காரணங்கள் ஒன்றுகூடிய தால் ஒரு 
கூச்சி - விளாம்பழத்தின் சதை . 

தொழில் பிறப்பதாகக் கூறுவதாகவேனும் 
கூச்சித ( ர ) ம் - வெண்கடம்பு . 

வரும் ஓர் அணி . 
கூச்சு - கூரிய முனை ; புளகம் . 

கூட்டற்றவன் - சேரத்தகாதவன் ; ஒன்றுக்கும் 
கூசம் - கூச்சம் ; முலை . 

உதவாதவன் ; சாதிவிலக்குண்டவன் . 
கூசல் - கூச்சம் ; மனங்குலைகை ; அச்சக்குறிப்பு ; கூட்டாஞ்சோறு - கறிவகைகள் சேர்த்துப் 
கூக்குரல் . 

பொங்கிய சோறு ; கூடியுண்ணும் உணவு - 
கூசனம் - காண்க : கூகனம் . 

கூட்டாளன் - கூட்டாளி . 
கூசா - மண் , வெண்கலம் முதலியவற்றால் கூட்டாளி – தோழன் ; பங்காளி ; காரியம் பார்ப் 
செய்த பாண்டம் . 

பவன் ; கூடிநடக்கிறவன் ; உடனொத்தவன் ; 
கூசிதம் - பறவையினொலி . 

இரண்டில் ஒன்று . 
கூசிப்பார்த்தல் , . கண் கூச்சத்துடன் நோக்கு கூட்டிக்கொள்ளுதல் - கூட்டம் முதலியவற்றில் 

} 
கூசிவிழித்தல் தல் ; அருளுடன் பார்த்தல் . சேர்த்துக்கொள்ளுதல் ; மருந்து உணவு 
கூசுதல் - நாணுதல் ; கூச்சங்கொள்ளுதல் ; கண் , முதலியவற்றில் வேண்டும் பொருள்களைச் 
பல் முதலியன கூசுதல் ; அஞ்சிப் பின்வாங்கு 

சேர்த்தல் . 
தல் ; நிலைகுலைதல் . 

கூட்டிப்பிடித்தல் - சேர்த்துப் பற்றுதல் ; இழுத் 
கூசுமாண்டம்- பூசணி . 

துப் பிடித்தல் . 
கூட்டக்கட்டு - ஒற்றுமையோடு உதவக்கூடிய கூட்டிப்போதல் - கூட அழைத்துக் கொண்டு 
சுற்றத்தாரின் கட்டுப்பாடு , 

போதல் . 
கூட்டக்கலகம் - மக்கள் ஒன்றுகூடி விளைக்கும் கூட்டிமுடித்தல் - கூந்தல் முதலியவற்றைச் 
சண்டை . 

சேர்த்துக் கட்டுதல் ; முற்றுவித்தல் . 
கூட்டக்கொள்ளை - கூட்டமாகச் சேர்ந்தடிக்கும் கூட்டியுரைத்தல் - ஒரு சொல்லை மற்றோரிடத் 
கொள்ளை . 

தும் சேர்த்துப் பொருள் கூறுதல் . 
கூட்டச்சாலை - இருபக்கமும் மரங்கள் நிறைந்த கூட்டிவிடுதல் - கூட்டியனுப்புதல் ; கூட்டிக் 
பாதை . 

கொடுத்தல் ; சேர்த்துவைத்தல் . 
கூட்டடி - உப்புக் குவியற்களம் . 

கூட்டிவைத்தல் - வேண்டுவன புரிந்து நலஞ் செய் 
கூட்டத்தார் - ஒரு வகுப்பினர் ; ஒரு சமூகத்தின் தல் ; சேர்த்துவைத்தல் ; மாறுபட்டாரை 
உறுப்பினர் . 

இணங்கச்செய்து சமாதானப்படுத்துதல் . 


- 


கூட்டு 


366 


கூடு 


- 


கூட்டு - ஓரினமான பொருள் ; நட்பு ; துணை ; கூடத்தன் - பரப்பிரமம் ; முதன்மையானவன் ; 
தொடர்பு ; கூட்டு வாணிகம் ; திரள் ; ஒப்புமை ; ஆன்மா . 
கலப்பு ; கூட்டுக்கறி ; நீரால் பதப்பட்ட மண் கூடப ( பா ) தம் - பாம்பு .. 
திரள் ; வண்டிச் சக்கரம் முதலியவற்றிற்கு கூடபாகலம் - யானைக்கு வரும் ஒருவகைக் கடுஞ் 
இடும் மை ; கொள்ளைப் பொருள் ; திறை ; 

சுரநோய் . 
அரையிற் கட்டும் துகிலாகிய அரைஞாண் . 

கூடம் - வீடு ; வீட்டின் கூடம் ; தாழ்வாரம் ; 
கூட்டுக்கறி - கூட்டமுது , காய்கறியும் பருப்புங் 

யானைச்சாலை ; மேலிடம் ; கோபுரம் ; தேவ 

கோட்ட மன்றம் ; சம்மட்டி ; மலையினுச்சி ; 
கலந்து செய்த கறியுணவு . 

அண்டகோளகை ; திரள் ; மறைவு ; பொய் ; 
கூட்டுக்காரன் - கூட்டாளி . 

வஞ்சகம் ; இசை வாராது ஓசை மழுங்கல் ; 
கூட்டுக்கால் - பாய்ந்தோடுகை . 

யாழ் குற்றம் நான்கனுள் ஒன்று . 
கூட்டுக்குடும்பம் - பிரிவினையாகாத குடும்பம் . 

கூடம்பில் - சுரைக்கொடி . 
கூட்டுண்ணுதல் - கூடி உண்ணுதல் ; முற்றும் 

கூடயந்திரம் - பொறி ; வலை . 
துய்த்தல் ; திறைகொள்ளுதல் ; கலவி செய்தல் . 

கூடரணம் - திரிபுரம் . 
கூட்டுதல் - ஒன்றுசேர்த்தல் ; இணைத்தல் ; 

கூடல் - மதுரை ; பொருந்துகை; புணர்தல் ; ஆறு 
கலத்தல் ; அதிகப்படுத்தல் ; சபை கூட்டுதல் ; கள் கூடுமிடம் ; தேடல் ; தலைவனைப் பிரிந்த 
துடைப்பத்தாற் பெருக்குதல் ; உபதேசித்தல் . தலைவி அவன் வரும் நிமித்தமறியத் தரையில் 
கூட்டுப்பயிர் - பிறருடன் சேர்ந்து பயிர்செய்தல் . சுழிக்கும் சுழிக்குறி ; அடர்த்தியான தோப்பு . 
கூட்டுமா - கறியிற் சேர்க்கும் மா . 

கூடல் வளைத்தல் - மகளிர் விளையாட்டில் 
கூட்டு மூட்டு - பலரும் கூடுகை ; சதியாலோ 

ஒன்று . 

கூடலர் கூடார் , பகைவர் . 
சனைக் கூட்டம் ; பழிப்புரை . 
கூட்டுவர்த்தகம் , பலர் கூடிச் செய்யும் கூடலித்தல் - கிளர்ந்து வளைதல் .. 
கூட்டு வியாபாரம் வணிகம் . 

கூடலிழைத்தல் - தலைவனைப் பிரிந்த தலைவி 
கூட்டுறவு - சேர்ந்து வாழும் வாழ்க்கை ; 

அவன் வரும் நிமித்தம் அறியத் தரையில் 
இணைந்த உறவு ; நெருங்கிய தொடர்பு ; 

சுழி வரைதல் . 
நட்பு ; ஒற்றுமையாய் வேலைசெய்கை . 

கூடவற்சை - தவளை . 

கூடற்கோமான் - பாண்டியன் . 
கூட்டுறவுச் சங்கம் - ஐக்கிய நாணயச் சங்கம் . 

கூடற்றெய்வம் - கூடற்சுழிக்குரிய தேவதை . 
கூட்டெழுத்து - விரைவாகக் கூட்டியெழுதும் 

கூடன் 

காண்க : கூடசன் . 
எழுத்து ; பல எழுத்துகளைச் சேர்த்தெழுதும் 

கூடாக்கு - புகையிலை . 
எழுத்து , தொடரெழுத்து . 

கூடாகாரம் - மேல்வீடு ; கூடம் ; நிலவறை . 
கூட்டை - ஒரு கூத்துவகை . 

கூடாங்கம் - ஆமை . 
கூட்டோடு - அடியோடு . 

கூடாதார் - பகைவர் . 
உடன் ; ஒருங்கு ; மேற்பட ; உம்மைப் 

கூடாநட்பு - அகத்தாற் கூடாது புறத்தாற் கூடி 
பொருள் தரும் இடைச்சொல் . 

யொழுகும் நட்பு , தீயோர் நட்பு . 
கூடகம் - வஞ்சகம் . 

கூடார் - காண்க : கூடாதார் . 
கூடகாரகன் - வஞ்சகன் . 

கூடாரம் - சீலைவீடு , துணியால் அமைக்கும் 
கூடகாரம் - மேன்மாடம் ; மாளிகையின் நெற்றிக் 

வீடு ; வண்டிக்கூடு ; நெற்கூடு ; பெருங்காயம் . 
கூடு ; கூடம் . 

கூடாரவண்டி - மேற்கூடுள்ள வண்டி . 
கூடகாரன் காண்க : கூடகாரகன் . 

கூடாவொழுக்கம் - தகாத ஒழுக்கம் . 
, 

கூடியவரை - ஆனமட்டும் . 
கள் யாவும் ஏனை மூன்றடிக 
ளுள்ளும் மறைந்து நிற்குமாறு பாடப்பெறுஞ் கூடிலி - புலால் உண்போன் . 

கூடியற்பெயர் - கூட்டத்தைக் குறிக்கும் பெயர் . 
சித்திரகவி . 

கூடிவருதல் - சேர்ந்துவருதல் ; கைகூடிவருதல் ; 
கூடசன் - கணவனல்லாதார்க்குப் பிறந்த மகன் , 

மிகுதியாதல் . 
தந்தை இன்னானென்எறு அறியப்படாத 

கூடினரைப் பிரித்தல் - பகையரசர்களைத் தம்முட் 
புதல்வன் . 

பிளவுண்டாக்கிப் பிரிக்கை . 
கூடசன்மலி - முன்னிலவு நிரம்பிய நரகவகை . 

கூடு - உடல் ; பறவைக்கூடு ; விலங்கின் கூடு ; 
கூடசாரன் - அந்தரங்க தூதன் . 

நெற்கூடு ; உருண்டு திரண்டு கூடுபோலுள்ளது ; 
கூடசாலம் - ஏழு நரகத்துள் ஒன்று . 

மைக்கூடு ; வண்டிக் கூடு; சாட்சிக்கூடு ; 
கூடணை மயிற்றோகைக் கண் . 

கூடாரம் ; மீன்பறி . 


கூட 


கூட சதுர்த்தம் } - நான்காமடியிலுள்ள எழுத்து 


கூடுகொம்பன் 


367 


கூந்தாலி 


கூடுகொம்பன் - கொம்பின் 

முனைப்பாகம் 

கூத்தாடிச்சி - கூத்து நடிப்பவள் ; அடங்காது 
தம்முட் கூடிய மாடு . 

சத்தமிட்டுத் திரிபவள் . 
கூடுதல் - ஒன்றுசேர்தல் ; திரளுதல் ; பொருந்து கூத்தாடுதல் - நடித்தல் ; 

நடனம் ; 

மகிழ்ச்சி 
தல் ; இயலுதல் ; கிடைத்தல் ; நேரிடுதல் ; மிகுதல் ; செழித்திருத்தல் ; பிடிவாதமாய் 
இணங்குதல் ; தகுதியாதல் ; அதிகமாதல் ; வேண்டுதல் . 
தொடங்குதல் ; அனுகூலமாதல் ; உடன்படு கூத்தி - நாடகக் கணிகை ; வேசி . 
தல் ; நட்புக்கொள்ளுதல் ; புணர்தல் ; கூத்து - நடனம் ; பதினொருவகைக் 

கூத்து : 
அடைதல் ; மொத்தம் ; மேலெல்லை . 

நாடகம் ; தெருக்கூத்து ; வியத்தகு செயல் ; 
கூடுபூரித்தல் - நிரப்புதல் . 

கேலிக்கூத்து ; 

குழப்பம் ; நாடகம்பற்றி 
கூடுவாய்மூலை - மேற்கூரை இணையும் மூலை . அமைந்த ஒரு கடைச்சங்க நூல் . 
கூடுவிட்டுக் கூடு பாய்தல் - உயிர் ஓருடம்பை கூத்துக்களரி 

நடனசாலை . 
விட்டு மற்றோர் உடம்பிற் புகுதல் . 

கூத்துக்காரன் - கூத்தாடுவோன் ; கூத்தாட்டு 
கூடுவிடுதல் - இறத்தல் ; எலும்பு தோன்ற 

வோன் ; விகடக்காரன் . 
இளைத்தல் . 

கூத்துப்பண்ணுதல் - வேடிக்கை பண்ணு தல் ; 
கூடுவிழுதல் - சாதல் ; கட்டியின் ஆணிவேர் குழப்பஞ்செய்தல் . 
கழலுதல் . 

கூத்துப்பாட்டு - நாடகப் பாடல் . 
கூடை - பிரம்பு முதலியவற்றால் பின்னப்படும் கூத்துள்படுவோன் - ஆடல் ஆசிரியன் . 
கலம் ; பூக்கூடை ; ஈச்சங்கசங்கு , மூங்கில் | கூதல் - குளிர் ; காய்ச்சற் குளிர் . 
முதலியவற்றால் செய்த கூடை ; 

செய்த கூடை ; மழைநீர் | கூதளம் - கூதாளிச்செடி ; வெள்ளரிக்கொடி; 
படாதபடி உடல்மேல் போட்டுக்கொள்ளும் தூதுளைக்கொடி . 
சம்பைக் கொங்காணி ; அபிநயக் கைவகை . 

கூதறை - இழிந்தது ; இழிந்த குணமுடையவள் ; 
கூடைக்காரன் கூடை விற்போன் ; கூடையில் 

கிழியல் . 
காய்கறி விற்போன் . 

கூதனம் - இடக்கர்ச்சொல் , மறைத்த சொல் . 
கூடைப்பாடல் - சொற்செறிவும் இசைச்செறிவும் 

கூதாரி - வெள்ளரிக்கொடி . 
உடைய பாடல் . 

, 

தூதுளைக்கொடி ; செடிவகை . 
கூடையன் உடல் பருத்தவன் . 

கூதாளி 
கூண்டடுப்பு - வளைவினுள் 

கூதிர் - பனிக்காற்று ; ஒரு பெரும்பொழுது , 

அமைந்த அன 
லடுப்பு . 

ஐப்பசி கார்த்திகை சேர்ந்த பருவம் ; காற்று ; 
கூண்டாதல் - மயிர் சிக்குப்படுதல் . 

குளிர் . 
கூண்டு - கூடு ; பறவைக்கூடு . 

கூதிர்ப்பாசறை - போர்மேற் சென்ற 

அரசன் 
கூண்டுதல் - கூடுதல் . 

கூதிர்காலத்தில் தங்கும் படை வீடு . 
கூணிகை - வீணையின் ஓர் உறுப்பு . 

கூதுளம் - காண்க : கூதாளம் . 
கூத்தச் சாக்கையன் - கூத்து நிகழ்த்தும் சாக்கை 

கூதை - காற்று ; பனிக்காற்று . 
யர் குலத்தான் . 

கூதைசெய்தல் - காதை மூளியாக்குதல் . 

பெண்மயிர் ; 

கூந்தல் - மயிற்றோகை ; 
கூத்தப்பள்ளி - அரண்மனையைச் சார்ந்த நாடக 

மயிற் 
அரங்கு . 

பீலி ; யானைக் கழுத்தின் அடிமயிர் ; குதிரைப் 
கூத்தம்பலம் - கூத்தாடுதற்குரிய கோயிலரங்கு . 

பிடரிமயிர் ; கமுகு , பனை இவற்றின் ஓலை ; 
கூத்தர் - நாடகம் நடிப்போர் . 

கூந்தற் பனைமரம் ; பூ முதலியவற்றின் மெல் 

லியதோர் உறுப்பு . 
கூத்தராற்றுப்படை - தலைவனைக் கண்டு மீண்ட 
இரவலன் கூத்தாடுபவரைத் 

கூந்தல் கொள்ளுதல் , 
தலைவனிடம் 

- மகளிரைத் தழுவு தல் . 

கூந்தல் தொடுதல் 
செலுத்தும் புறத்துறை ; மலைபடுகடாம் . 

கூந்தலாற்றுதல் - ஈரமயிரைக் கோதி உலர்த்து 
கூத்தரிசி - குற்றிவிற்கும் அரிசி . 

தல் . 
கூத்தரிசிக்காரி - அரிசி குற்றி விற்பவள் . 

கூந்தளம்பாவை - பூவகை . 
கூத்தன் - உயிர் ; நாடகன் ; சிவன் ; ஒட்டக் 

கூந்தற்கமுகு - ஒருவகைக் கமுகு ; தாளிப்பனை . 
கூத்தன் ; துரிசு . 

கூந்தற்பனை - தாளிப்பனை மரம் ; திப்பிலிப் 
கூத்தன் குதம்பை - மூக்கொற்றிப்பூண்டு . 

பனைமரம் . 
கூத்தாட்டு - நடிப்பு , நடனம் . 

கூந்தன்மா - குதிரை . 
கூத்தாடி - நடன் ; கழைக்கூத்தன் ; கூத்தாடு கூந்தாலம் , 
வோன் . 

கடப்பாரை . 


} 


} 


} 


கூந்து 


368 


கூரைதட்டுதல் 


பொது . 


- 


களை 


கூந்து - கூந்தல் ; குதிரைப் பிடரிமயிர் ; யானைக் கூர்த்திகை - மட்டிப் படைக்கலம் ; ஆயுதப் 

கழுத்து மயிர் . 
கூப்பாடு கூப்பிடுதல் ; முறையிடுதல் ; கூர்தல் - மிகுதல் ; விரும்புதல் ; வனை தல் ; 
பேரொலி . 

குளிரால் உடம்பு கூனிப்போதல் . 
கூப்பிடு - முறையீடு ; கூப்பிடு தொலைவு . கூர்ந்தபஞ்சமம் - மருத யாழ்த்திறவகை . 
கூப்பிடுதல் - அழைத்தல் ; வரவழைத்தல் ; கூர்ப்பது - உள்ளது சிறத்தல் ; உறைப்பு ; கூர்மை ; 
அச்சம் , துயரம் முதலியவற்றால் கத்துதல் ; மிகுதி . 
பேரொலி செய்தல் ; தொழுதற்குக் கைகுவித் 

கூர்ப்பம் - புருவமத்தி . 
தல் . 

கூர்ப்பரம் - முழங்கை . 
கூப்பிடு தூரம் - கூப்பிட்ட சத்தம் கேட்கு கூர்ப்பிடுதல் - தீட்டிக் கூர்மையாக்குதல் . 
மெல்லை , குரோசம் . 

கூர்ப்பு - உள்ளது சிறத்தல் ; கூர்மை ; அறிவு 
கூப்பீடு - கூப்பிடுதல் ; முறையீடு ; கூப்பிடு நுட்பம் ; உவர்ப்பு , 
தொலைவு . 

கூர்மக்கை - பெருவிரலை நீட்டி மற்றை விரல் 
கூப்பு - குவியச்செய்கை . 

வளைத்துக் கீழ்நோக்கிப் பிடிக்கும் 
கூப்புதல் - கைகுவித்தல் ; குவித்தல் ; சுருக்குதல் ; 

அபிநயக் கைவகை . 
குவியச்செய்தல் . 

கூர்மம் - ஆமை ; திருமால் பிறப்புள் ஒன்று ; 
கூபகம் - இடுப்பிலுள்ள குழிவிடம் ; ஒரு நாடு . 

கூர்மபுராணம் . 
கூபம் - கிணறு . 

கூர்மயோகம் - ஒருவன் பிறக்குங் காலத்து 
கூபரம் - முழங்கை . 

அவனுக்கு உயர்ந்த நிலையைக் கொடுக்குமாறு 
கூபரி - தேர் . 

கோள்கள் சேர்ந்த ஒரு யோகம் . 
கூபாரம் - கடல் . 

கூர்மன் - தசவாயுக்களுள் இமைத்தல் விழித்தல் 
கூம்பல் - குமிழமரம் . 

களைச் செய்யும் வாயு . 
கூம்பு - பாய்மரம் ; தேர்மொட்டு ; பூவரும்பு ; 

கூர்மாதனம் - கால் மடித்து உட்காருகை , ஒரு 

வகை இருக்கை . 
சேறு . 

கூர்மிகை வீணைவகை . 
கூம்புதல் - குவிதல் ; ஒடுங்குதல் ; ஊக்கம் குறை 

கூர்முள் - குதிரை செலுத்துங் கருவி . 
தல் . 

கூர்மை - ஆயுதங்களின் கூர் ; நுட்பம் ; சிறப்பு ; 
கூம்புவிடல் - தளையவிழ்தல் . 

கல்லுப்பு ; வெடியுப்பு . 
கூர் - மிகுதி ; கூர்மை ; கூர்நுனி; குயவன் 

கூர்மைக்கரிவாள் - சவர்க்காரம் . 
சக்கரத்தைத் தாங்கும் ஓர் உறுப்பு ; இலையின் 

கூர்மைபார்த்தல் - ஆயுதக் கூர்மை சோதித்தல் ; 
நடுநரம்பு ; கதிர்க்கூர் ; காரம் ; குத்துப் 

ஒருவன் திறமையைச் சோதித்தல் . 
பாடான பேச்சு ; மிக்க ; சிறந்த . 

கூர்மையில்லோன் - மந்தன் . 
கூர்க்கறுப்பன் - ஒருவகை உயர்ந்த நெல் . 

கூர்வாங்குதல் - கருவியைக் கூர்மையாக்கு தல் . 
கூர்கெடுதல் - நுனி மழுங்கு தல் ; அறிவு மழுங்கு கூர்வாயிரும்பு - அரிவாள்மணை . 
தல் . 

கூர்வை - கப்பலின் குறுக்குக்கட்டை . 
கூர்கேவு - வெண்கடுகு . 

கூரணம் - கோடகசாலைப்பூண்டு ; பாகல் . 
கூர்ங்கண் - ஊடுருவிப் பார்க்குங் கண் . 

கூரம் - பாகற்கொடி ; கோடகசாலைப்பூண்டு ; 
கூர்ச்சகன் - நெய்வோன் . 

கொடுமை ; பொறாமை ; யாழ் . 
கூர்ச்சம் - கட்டடத்திற்கு உதவுஞ் சிறுகால் ; கூரல் - கூந்தல் ; இறகு ; ஒரு பெருமீன்வகை . 
தருப்பை ; தருப்பைக்கொத்து . 

கூரறுக்கும்வாள் - இரம்பவகை . 
கூர்ச்சரி - ஒரு பண்வகை . 

கூரன் - கூர்நெல் ; நாய் ; ஆண்பாற் பெயர்வகை . 
கூர்ச்சி - கூர்மை . 

கூராம்பிளாச்சு - மண்கொத்தும் மரக்கருவி . 
கூர்ச்சிகை - எழுதுகோல் . 

கூரியம் - கூர்மை . 
கூர்ச்சு - கூர்மை ; கூருள்ள தடி . 

கூரியன் - புத்திக்கூர்மையுள்ளவன் ; புதன் . 
கூர்ச்சேகரம் - தென்னைமரம் . 

கூரிலவணம் - அமரியுப்பு . 
கூர்ச்சீட்டு - கூறுசீட்டு , பாகபத்திரம் . 

கூருமி - உமிமூக்கு . 
கூர்சீவுதல் - கூராக்குதல் ; சீவுதல் ; பகை மூட்டு கூரை - வீட்டிறப்பு ; வீட்டுக்கூரை ; சிறுகுடில் . 
தல் , 

கூரைக்கட்டு - கூரைவீடு . 
கூர்த்தல் - மிகுதல் ; கூர்மையாதல் ; அறிவு கூரைதட்டுதல் - ஆண்பிள்ளைப் பிறப்புக்கு 
நுட்பமாதல் ; உவர்த்தல் ; சினத்தல் . 

மகிழ்ச்சிக்குறியாகக் கூரையைத் தட்டுதல் , 


கூரைவீடு 


369 


கூழைப்பார்வை 


கூவை 


பலவகை 


கூலம் 


கூழ்வடாம் } - அதிதியாக் கூழாற் செய்யப்படும் 


கூலப்பழைப்பு } 


தல் . 


- 


கூரைவீடு ஓலையாலேனும் புல்லாலேனும் கூவிளை வில்வமரம் ; கோளகபாடாணம் . 
வேய்ந்த வீடு . 

கூவுதல் - பறவை கூவு தல் ; சத்தமிடுதல் ; யானை 
கூலக்கடை - பலதானியக்கடை . 

முதலியன பிளிறுதல் ; ஓலமிடுதல் ; அழைத்தல் . 
கூலகம் - கரை ; கறையான் புற்று ; குவியல் . கூவுவான் சேவல் . 
கூலங்கசம் - ( இரண்டு கரையும் உராய்ந்து 

செடிவகை ; கூட்டம் . 
கொண்டு ) முழுதும் . 

கூவைநீறு கூகைநீறு , கூவைமா . 
கூலங்கடம் கடல் . 

கூழ் - மாவினாற் சமைத்த உணவு ; 
கூலபிந்து - எட்டிமரம் . 

உணவு ; பொருள் ; பொன் . 
பல தானியம் ; காராமணி ; பண்ணி 

கூழ்த்தல் - ஐயப்படுதல் . 
காரம் ; பாகல் ; நீர்க்கரை ; வரம்பு ; முறை ; கூழ்ப்பசை - கஞ்சிப்பசை ; மாப்பசை . 
விலங்கின் வால் ; பசு ; மரை ; குரங்கு ; குவியல் ; 

கூழ்ப்பு - ஐயம் . 
நெல் , துவரை முதலியவற்றிற்கு விதிக்கும் வரி . 

கூழ்படுதல் - கலக்கமுண்டாதல் . 
கூலவதி - யாறு . 

கூழ்முட்டை - கெட்டுப்போன முட்டை . 
கூலவாணிகன் - தானியம் விற்பவன் . 

அரிசிமாக் 
கூலி - வேலைக்குப்பெறும் ஊதியம் ; வாடகை ; 

வற்றல் 
கூலிக்காரன் . 

கூழ்வரகு - கேழ்வரகு . 
கூலிக்காரன் - கூலிக்கு வேலைசெய்பவன் . 

கூழங்கை - முடமான கை . 
கூலிக்குமாரடித்தல் - மனமின்றி வேலைசெய்தல் . கூழம் - எள்ளு . 
கூலிப்படை - கூலிக்கு 
கூலிக்கு அமர்த்தும் 

சேனை ; 

கூழன் - ஒருவகைப் பலா ; கண்டகிக்கல் ; 
கூலிக்காரனின் கூட்டம் . 

தெளிந்த அறிவில்லாதவன் . 
நாட்கூலி பெற்றுச் செய்யும் கூழன்பலா - ஒருவகைப் பலாமரம் . 
வாழ்க்கை . 

கூழா - நறுவிலிமரம் . 
கூலியாள் -- காண்க : கூலிக்காரன் . 

கூழாங்கல் - வழுவழுப்பான ஒருவகைச் சிறுகல் . 
கூவநூல் - கிணறு வெட்டுதற்குரிய இடம் 

கூழாதல் - சோறு குழைதல் ; முட்டை பதனழி 
முதலியவற்றை உணர்த்தும் நூல் . 
கூவநூலோர் கூவனூலில் வல்லோர் . 

கூழாம்பாணி - சருக்கரை கரைந்து கூழ் 

போலுள்ள நீர் . 
கூவல் - கிணறு ; பள்ளம் ; அமைத்தல் - 
கூவிடை - காண்க : கூப்பிடு தூரம் . 

கூழாமட்டி - அறிவிலான் . 
. 

கூழான் - கண்டகிக்கல் . 
கூவியர் - உணவு சமைப்போர் ; அப்பவாணிகர் . 

கூழை - பெண்டிர் தலைமயிர் ; இறகு ; மயிற் 
கூவிரம் - வில்வமரம் ; மலை மரவகை ; தேரில் 

றோகை ; நடு ; வால் ; குட்டையானது ; புத்திக் 
அமர்ந்து பிடித்துக்கொள்வதற்கு உதவுவதும் 
தாமரை மொட்டு வடிவில் அமைந்ததுமான 

குறைவு ; கூழைத்தொடை ; கூழைப்பாம்பு ; 

பொன் ; 
ஓர் உறுப்பு ; தேர்க்கொடி ; தேரின் 

கடைவரிசை ; படையின் 

தலை 
யலங்காரம் . 

பின்னணி . 
கூவிரி - தேர் . 

கூழைக்க ( கி ) டா - நீர்வாழ் பறவையுள் ஒன்று ; 
கூவிளங்கனி - நேர்நிரை நிரை குறிக்கும் வாய் 

வாலில்லா எருமைக்கடா . 
பாடு ; வில்வப்பழம் . 

கூழைக்கும்பிடு - போலிவணக்கம் . 
கூவிளங்காய் - நேர் நிரை நேர் 

குறிக்கும் கூழைக்குறும்பு - பிறர் அறியாமற் செய்யும் 
வாய்பாடு . 

குறும்புச் செயல் . 
கூவிளந்தண்ணிழல் - நேர் நிரை நேர் நிரை கூழைக்கை - குறைபட்ட கை . 
குறிக்கும் நாலசைச்சீர் வாய்பாடு . 

கூழைத்தனம் - போலியாகக் குழைந்து 
கூவிளந்தண்பூ - நேர்நிரைநேர்நேர் குறிக்கும் காட்டுகை . 
நாலசைச்சீர் வாய்பாடு . 

கூழைத்தொடை - அளவடியில் இறுதிச்சீர் ஒழிந்த 
கூவிளநறுநிழல் - நேர் நிரை நிரைநிரை குறிக்கும் மூன்று சீர்க்கண்ணும் மோனை முதலாயின 
நாலசைச்சீர் வாய்பாடு . 

வரத் தொடுப்பது . 
கூவிளநறும்பூ - நேர்நிரைநிரைநேர் குறிக்கும் கூழைநரி - வால் குட்டையான நரி . 
நாலசைச்சீர் வாய்பாடு . 

கூழைப்பாம்பு - தலைக்கும் உடலுக்கும் இடை 
கூவிளம் - வில்வமரம் ; நேர்நிரையசை குறிக்கும் யில் கழுத்தின்றி ஒன்றுபோல் தடித்துள்ள 

வாய்பாடு ; மாவிலங்கம் ; கோளகபாடாணம் . குள்ளவகைப் பாம்பு . 
கூவிளி - கூப்பிடும் ஓசை ; கூப்பிடுதொலைவு . கூழைப்பார்வை - வஞ்சகப் பார்வை . 

47 


கூவம் . 


கிணறு . 


- 


சேறு ; 


கூழைமுட்டை 


370 


கெக்கலிப்படுதல் 


படை . 


கூ 


கூழைமுட்டை - காண்க : கூழ்முட்டை . 

கூறுசெய்வான் - மணியக்காரன் ; பங்கு பிரிப்ப 
கூழைமுரண் - கடைச்சீரொழிந்த மற்றெல்லாச் 

வன் . 
சீர்க்கண்ணும் முரண்வரத் தொடுப்பது . கூறுதல் - சொல்லுதல் ; விலைகூறுதல் ; விளக்கிச் 
கூழைமை - கடமை ; குழைந்து நடக்கை . 

சொல்லுதல் ; கூறு சொல்லுதல் . 
கூழையன் - குள்ளன் ; முழுமடையன் . 

கூறுபடுத்துதல் - பிரித்தல் . . 
கூள் ( ளு ) தல் - திரளுதல் . 

கூறுபடுதல் - பிரிவுப்படுதல் . 
கூளப்படை பலவகையினர் கலந்த கூட்டுப் கூறுபாடல் - வாய்ப்பாட்டு . 

கூறுபாடு - பாகுபாடு ; பகுதி ; தன்மை . 
கூளம் - குப்பை , சண்டு ; திப்பி . 

றுவிக்குறுதல் - பிறரைக்கொண்டு 

சொல்லு 
கூளன் - பயனற்றவன் . 

வித்தல் . 
கூளி - கூட்டம் ; குடும்பம் ; உறவு , படைத் கூறை - ஆடை ; 

ஆடை ; கூறைப்புடைவை , கலியாண 
தலைவன் ; சாத்தான் ; பேய் ; சிவகணங் ஆடை . 
களாகிய பூதம் ; 

பெருங்கழுகு ; குற்றம் ; கூறைகோட்படுதல் - ஆடையைப் பறிகொடுத் 
குள்ளம் ; கற்பில்லாதவள் ; எருது ; பொலி தல் . 
காளை . 

கூறைப்பாய் - தோணிப்பாய் . 
கூளியர் - படைவீரர் ; வேட்டுவர் ; ஆறலைப் கூறைப்புடைவை - தாலிகட்டும் சமயத்திற்கு 

போர் ; குறவர் ; ஏவல் செய்வோர் ; நண்பர் . முன் மணமகளுக்கு மணமகன் வீட்டார் 
கூற்றம் - பகுதி ; கொடும்பகைவன் , யமன் ; 

கொடுக்கும் சேலை . 
அழிவுண்டாக்குவது ; நாட்டின் பகுதி ; சொல் . கூறையுடுத்தல் - நாத்தனார் மணமகளுக்குக் 
கூற்றரிசி - குற்றலரிசி . 

கூறைப்புடைவை உடுத்துகை . 
கூற்றன் - யமன் . 

கூன் -- வளைவு ; உடற்கூனல் ; கூனன் ; நத்தை ; 
கூற்றன் கொலையோன் - மயில்துத்தம் . 

ஆந்தை ; பெரும்பாத்திரம் ; செய்யுளடியில் 
கூற்றன்வாய் - தலைமதகு . 

அளவுக்குமேல் வரும் அசையும் சீரும் . 
கூற்று - கூறுகை ; மொழி ; கூறத்தக்கது ; யமன் , 

கூன் கிடை - ஐவகை மெய்க்குற்றங்களுள் ஒன் 
காலன் . 

றாகிய உடல் கூனிக்கிடக்கை . 
கூற்றுதைத்தான் யமனைக் காலால் உதைத்த 

கூன் முதுகு - ஆமையோடு . 
சிவன் . 

கூனல் வளைவு , 

கோணல் ; கூனல் முதுகு ; 
கூற்றுவன் - யமன் . 

கூனன் . 
கூறடைத்தல் - பகுதியாகப் பிரித்தல் . 

கூனலங்காய் - புளியங்காய் . 
கூறிட்டு மொழிதல் - வினாக்களுக்கு 

ஏற்பப் கூனற்கிழவன் - உடல் வளைந்த முதியோன் . 
பகுத்துக் கூறும் விடை . 

கூனன் 

கூன் முதுகுடையவன் . 
கூறிடுதல் - பங்கிடுதல் ; துண்டாக்குதல் . 

கூனன் முதுகு 

காண்க : கூன் முதுகு . 
கூறியது கூறல் - நூற் குற்றம் பத்தனுள் ஒன்று , 

கூனாள் 
முன்மொழிந்ததையே பயனின்றிப் பின்னும் 

கூனி - கூனுடையவள் ; இராமபிரான் முடிசூடு 
மொழிவது . 

தலைச் சூழ்ச்சிசெய்து தடுத்த மந்தரை ; வான 
கூறு - பகுதி , கூறுபாடு ; பங்கு ; பிளவுபட்ட 

வில் ; இறால் மீன்வகை; பங்குனி . 
துண்டு ; பாதி ; தன்மை . 

கூனிக்குயம் - கூனிரும்பு , அறுவாள் . 
கூறு கொள்ளுதல் - வாயில் திணித்துக்கொள்ளு | கூனிப்போதல் - மூப்பு முதலியவற்றால் உடல் 
தல் ; உரிமையாக்கிக்கொள்ளுதல் . 

வளைதல் ; அவமானம் முதலியவற்றால் உடல் 
பாகப்பிரிவினை ஆவணம் . 

குறுகுதல் . 

கூனிரும்பு - அறுவாள் . 
கூறுசெய்தல் - துண்டாக்குதல் ; பங்கிடுதல் ; கூனுதல் - வளைதல் ; முதுகு வளைதல் . 
மணியம் பண்ணுதல் . 

கூனை - மிடா ; நீர்ச்சால் . 


- கூனி . 


கெ 


கை 


- 


கெ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( க் + எ ) . 

கெக்கலி , 

மகிழ்ச்சியாற் 
கெக்கட்டம் - பெருஞ்சிரிப்பு . 

கொட்டிச் சிரித்தல் ; 

குலுங்கச் சிரித்தல் . 
கெக்கரித்தல் - கொக்கரித்தல் , ஆரவாரித்தல் ; கெக்கலித்தல் , 

குலுங்கச் 

சிரித்தல் ; 
மிக இனித்தல் . 

மகிழ்தல் . 


கெக்கல்கொட்டுதல் } 
கெக்கலிப்படுதல் } 


கெக்களம் 


371 


கெடும்பு 


} 


கெக்களம் - அதிகச் சிரிப்பு . 

கெட்டித்தனம் - திறமை ; செட்டு . 
கெக்களித்தல் - நெளித்தல் ; துருத்து தல் ; | கெட்டி பண்ணுதல் 

கெட்டிபண்ணுதல் - பலப்படுத்தல் ; உறுதியாக்கு 
தோல்விகாட்டல் . 

தல் . 
கெங்காதீரம் - கங்கைக்கரை . 

கெட்டி மூங்கில் - கல்மூங்கில் . 
கெச்ச - போ . 

கெட்டிமேளம் , 

தாலி 

கட்டுகை முதலிய 
கெச்சக்காய் - கழற்சிக்காய் . 

கெட்டிவாத்தியம் காலங்களில் 

முழங்கும் 
கெச்சங்கெட்டவன் - நாணமில்லாதவன் . 

அனைத்து வாத்தியம் . 
கெச்சம் - முல்லைக்கொடி ; அரசமரம் ; காற் 

கெட்டு - பக்கக்கிளை . 
சதங்கை . 

கெட்டுப்போதல் - அழிதல் ; அழுகிப்போதல் ; 
கெச்சிதம் - கெற்சிதம் , முழக்கம் ; பெருமிதம் , 

ஒழுக்கங்கெடுதல் ; வறுமையுறுதல் ; காணாமற் 
கம்பீரம் ; குணமடைந்துவருகை . 

போதல் . 
கெச்சை - காற்சதங்கை . 

கெட்டுப்போனவள் - கற்பழிந்ததனாற் சாதியி 
கெச்சைநடை - பெருமிதநடை . 

னின்று விலக்கப்பட்டவள் . 
கெச்சைமிதி - கூத்தின் விரைந்த நடை ; குதிரை கெட்டுவிடுதல் - அழிதல் ; அழுகிப்போதல் . 
விரைந்து செல்லும் நடைவகை ; பெருமித கெட்டுவைத்தல் - கிளைவிடுதல் . 

கெட்டேன் - இரக்கக் குறிப்பு . 
நடை . 
கெசக்கன்னி - வெருகங்கிழங்கு . 

கெடலணங்கு - மூதேவி . 
கெசகன்னம் காண்க : கசகர்ணம் . 

கெடலூழ் - தீவினை . 
கெசம் யானை ; இரண்டு முழ அளவு . 

கெடவரல் - மகளிர் விளையாட்டு ; மகளிர் 
கெசமாமுட்டி - எட்டிமரம் . 

கூட்டம் . 
கெசாசைநா - கையாந்தகரைப்பூடு . 

கெடி - நிறைவேறிவருஞ் செயல் ; அதிகாரம் ; 
கெஞ்சிக் கேட்டல் - தாழ்ந்த குரலுடன் வேண்டு 

மலைக்கோட்டை ; ஊர் ; வல்லமை ; புகழ் ; 
தல் . 

அச்சம் . 
கெஞ்சுதல் - இரந்து வேண்டுதல் , வருந்திக் கெடிமாடு - நீண்ட பயணத்தின் இடையிடையே 
கேட்டல் , மன்றாடுதல் . 

வண்டியில் மாற்றிப் பூட்டும் எருது . 
கெட்ட - அழிந்த ; தீய . 

கெடிலம் - ஆழமான 

ஓடை ; கடலூர்க்கருகி 
கெட்டகேடு - தாழ்ந்த நிலையைக் குறிக்கும் 

லோடும் ஓர் ஆறு ; ஒடுங்கிய வழி . 
ஓர் இழிசொல் . 

கெடிறு - காண்க : கெளிறு . 
கெட்டணை - இறுகும்படி கெட்டிக்கை . 

கெடு - கேடு ; வறுமை ; தவணை ; எல்லை . 
கெட்டதனம் , 

கெடுகாலம் - அழிவுகாலம் . 
கெட்டநடத்தை 

கெடுகிடுதல் - கெட்டொழிதல் . 
கெட்டம் - தாடி . 

கெடுகுறி - கேட்டிற்கு அறிகுறி , உற்பாதம் . 
கெட்டலைதல் - நிலைகெட்டுத் திரிதல் . 

கெடுத்தல் - அழித்தல் ; பழுதாக்குதல் ; ஒழுக்கங் 
கெட்டவன் - தீயவன் , தீயொழுக்கமுள்ளவன் . கெடுத்தல் ; அவமாக்குதல் ; செயலைத் தடை 
கெட்டவியாதி - கொடிய நோய் ; ஆண்பெண் செய்தல் ; இழத்தல் ; நீக்குதல் , நஞ்சு முதலிய 
குறிகளில் உண்டாகும் நோய் . 

வற்றை முறியச் செய்தல் ; முறியடித்தல் ; 
கெட்டவேளை - பொல்லாத காலம் , தீயநேரம் ; காணாமற் போகுதல் . 
சமயமல்லாத சமயம் . 

கெடுதல் - அழிதல் ; பழுதாதல் ; வறுமையடை 
, மிகுந்த 

திறமை ; 

மிக்க தல் ; ஒழுக்கங்கெடுதல் ; உருவழித்தல் ; 
திறமையுள்ளவன் . 

தோற்றோடுதல் ; விபத்து ; தீங்கு ; விகாரத் 
கெட்டி - உறுதி ; இறுக்கம் ; திறமை ; திறமை தால் எழுத்துக் கெடுதல் ; வழிதவறிப்போதல் . 
யுடையவன் ; உரத்த குரல் ; அழுத்தம் ; மிக கெடுதலை - அழிவு ; பழுது . 
நன்று . 

கெடுதி - ; ; 

- அழிவு ; இழப்பு ; இழந்த பொருள் ; 
கெட்டிக்காப்பு - உட்குழலில்லாத இந்தியக் காப்பு ஆபத்து ; துன்பம் ; தீமை . 
என்னுங் கையணி . 

கெடுநினைவு - தீயபுத்தி . 
கெட்டிக்காரன் - திறமையுடையவன் ; அறிவு கெடுப்பினை - வங்கமணல் . 
மிக்கவன் . 

கெடுபடுதல் - விபத்தடைதல் . 
கெட்டிக்கொலுசு - உட்குழலில்லாத கொலுசு . கெடுபிடி - தடபுடல் ; விரைவு . 
கெட்டிச்சாயம் - அழுத்தமான சாயம் . 

கெடுபுத்தி - கெடுநினைவு . 
கெட்டித்தல் - உறுதிப்படுத்துதல் . 

கெடும்பு - கெடு நினைவு ; கேடு . 


} - தீயொழுக்கம் . 


கெடுமதி 


372 


கெற்போட்டம் 


- 


கெடுமதி - கெடுபுத்தி , அழிதற்காம் அறிவு ; கெம்பளித்தல் - மகிழ்தல் . 
கெட்ட ஆலோசனை . 

கெம்பளிப்பு - மகிழ்ச்சி . 
கெடுவாய் - ஓர் இகழ்ச்சிமொழி . 

கெம்பு - பதுமராகம் , சிவப்பு இரத்தினக்கல் . 
கெடுவான் - ஒரு வசைமொழி .. 

கெம்புதல் - கொந்தளித்தல் ; இரத்தங்கொதித் 
கெடுவு - தவணை . 

தல் ; உரத்துப் பேசுதல் , ஆரவாரித்தல் . 
கெடை - மூங்கில் . 

கெம்புநீலம் - உயர்ந்தநீலம் . 
கெண்டம் - ஆபத்து . 

கெம்புமல்லிகை - மயிர்மாணிக்கம் . 
கெண்டன் - தடியன் , முரடன் . 

கெமித்தல் - போதல் ; புணர்தல் . 
கெண்டி - கெண்டிகை ; துண்டு . 

கெல்லுதல் - கல்லுதல் , தோண்டுதல் ; வயிற்றை 
கெண்டிகை - கமண்டலம் . 

அரித்துவிடுதல் . 
கெண்டிச்செம்பு - மூக்குள்ள செம்புவகை . கெலி - அச்சம் ; ஆசை ; பெருவயிறு . 
கெண்டுதல் - தோண்டுதல் ; அறுத்துத் தின்னு கெலிசு - முகம் வயிறுகளிற் காணும் வீக்கம் . 
தல் ; கிண்டுதல் . 

கெலித்தல் - வெல்லுதல் ; ஆசைப்படு தல் ; அஞ்சு 
கெண்டை - சேல் மீன் ; சரிகை ; கண்டை ; 

தல் . 
புயத்தின் முன்பக்கத்துச் சதை ; கணைக்கால் ; கெலிப்பு - வெற்றி ; மகிழ்ச்சி . 
ஏளனம் . 

கெலுழன் - கருடன் . 
கெண்டைக்கால் கணைக்கால் . 

கெவரி - வெள்ளைக் காக்கணங்கொடி . 
கெண்டைபுரட்டுதல் - பசிதாகம் 

முதலிய 

கெவியூதி - நாலரைக்கல் தொலைவு . 
வற்றால் கைகால்கள் வலித்திழுத்தல் . 

கெவுரா - துளசிச்செடி . 
கெணனை எண்ணிக்கை . 

கெவுரிசங்கம் - காண்க : கௌரிசங்கம் . 
செகெத்து - தந்திரம் ; தந்திரமான சொல் . 

கெவுளி - கவுளி , பல்லி ; மஞ்சள் நிறத் தேங்காய் . 
கெத்துதல் - கீறிப் பிளத்தல் ; மீன் முதலியவை கெவுனி - கோட்டைவாயில் . 

அறுத்தல் ; கொக்கரித்தல் ; ஏமாற்றுதல் . கெழி - நட்பு . 
கெதாயு -- ஆயுள் முடிந்தவன் . 

கெழீஇயிலி - பகைவன் . 
கெதி - கதி ; புகலிடம் . 

கெழு - நிறம் ; ஒளி ; ஒரு சாரியை . 
கெந்தகம் - கந்தகம் , ஒருவகைத் தாதுப்பொருள் ; கெழுதகைமை - உரிமை ; நட்பு . 
அப்பிரகம் ; நாய்வேளைப்பூடு . 

கெழுமுதல் - நிறைதல் ; முதிர்தல் ; முளைத் 
கெந்தசாலி - கந்தசாலி , 

உயர்ந்த தல் ; காமவிகாரங் கொள்ளுதல் ; கற்றல் ; 
செந்நெல் . 

பொருந்துதல் ; கூடுதல் . 
கெந்தபொடி - குளிக்கும்போது பயன்படுத்தும் கெழுமை - நிறம் ; ஒளி; வளமை . 
ஒருவகை மணப்பொடி . 

கெழுவு - நட்பு . 
கெந்தம் - கந்தம் , மணம் . 

கெழுவுதல் - பொருந்துதல் ; நிறைதல் ; பற்றுக் 
கெந்தனம் - கோடகசாலைப் பூண்டு . 

கொள்ளுதல் . 
கெந்தி - கந்தகம் ; பொன்னிறமான கல் . 

கெளிசு - காண்க : கெலிசு . 
கெந்தித்தல் - தத்துதல் ; நெளித்தல் . 

கெளித்தல் - நெளிந்துபோதல் . 
கெந்திபரம் - ஆடுதின்னாப்பாளைச்செடி . கெளிதம் - பெருங்கல் . 
கெந்தி வாருணி - பேய்த்தும்மட்டிக்கொடி , கெளிர்ச்சல்லியம் - மீன் எலும்பு . 
கெந்து - ஒற்றைக்காலால் தத்தியாடும் பிள்ளை 

விளையாட்டு ; கிட்டிப்புள் விளையாட்டு . 
கெந்துதல் - தத்துதல் ; நெளித்தல் ; கிட்டிப்புள் கெற்சி - சிறுவழுதலை . 
அடித்தல் . 

கெற்பாதானம் - கருத்தரித்த 

நாலா மாதஞ் 
கெபி ( வி ) - பள்ளம் ; குகை . 

செய்யும் ஒரு சடங்கு . 
கெம்பத்து - பகட்டு . 

கெற்பு - கிற்பு , திராணி , வலிமை .. 
கெம்பரை - கூடை . 

கெற்போட்டம் - காண்க : கர்ப்போட்டம் . 


வகை 


கெளுத் } - கெளிற்றுமீன் . 


கே 


கே 


கேதுமாலம் 


நூல் 


கே - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( க் + ஏ ) . 

கேட்போர் - அவைக்களத்துத் தலைமையேற்று 
கேகம் - வீடு . 

அரங்கேறும் நூலைக் 

கேட்டவர் ; 
கேகயப்புள் - அசுணமா . 

கேட்டற்குரிய மாணாக்கர் ; இன்னார் கூற இன் 
கேகயம் மயில் ; ஒரு நாடு ; பண்வகை ; அசுணப் 

னார் அதனைக் கேட்டாரென்னும் அகப்பாட் 
பறவை ; கவுரிபாடாணம் ; வில் . 

டுறுப்பு . 
கேகலன் - கூத்தாடி . 

கேடகம் - பரிசை ; மலைகள் அடுத்துள்ள ஊர் ; 
கேகி மயில் . 

பாசறை ; கேடயம் ; புறாமுட்டிச் செடி . 
கேகை - மயிற்குரல் . 

கேடம் - மலைகள் அடுத்துள்ள ஊர் ; கிளி ; ஆறு . 
கேசகன் - நாவிதன் . 

கேடயம் - கேடகம் ; தெய்வத் திருமேனியை 
கேச்கீடம் - பேன் . 

எழுந்தருளப்பண்ணும்போது உதவும் தோளுக் 
கேசதம் - கரிசலாங்கண்ணிப் பூண்டு . 

கினியான் என்னும் வாகனம் . 
கேசம் - மக்கள் தலைமயிர் ; விலங்கின் மயிர் . 

கேடன் - கெட்டவன் , கேடுடையவன் ; அழிப் 

பவன் . 
கேசமுட்டி - வேம்பு . 
கேசரஞ்சனம் - பொற்றலைக் கையாந்தகரை ; 

கேடிலி - அழிவில்லாதவன் ( ள் ) . 
தலைமயிர் வளர்க்குந் தைலவகை . 

கேடு - அழிவு ; இழப்பு ; வறுமை ; தீமை ; கெடு 
கேசரம் - பூந்தாது ; மகிழமரம் ; குங்குமப்பூ ; 

தல் ; வேறுபாடு ; அழகின்மை . 
வண்டு ; பெருங்காயம் ; பிடரிமயிர் . 

கேடுகாலம் - அழிவுறுங்காலம் . 
கேசரர் - வித்தியாதரர் . 

கேடுகெட்டவன் - நிலைமையழிந்தவன் . 
கேசரி - அரிமா , சிங்கம் ; அரியணை ; கொம்மட்டி 

கேடுபாடு - அழிவு ; வறுமைநிலை . 
கேண்மை - நட்பு ; உறவு ; 

கண்ணோட்டம் ; 
மாதுளை ; ஒருவகைச் சிற்றுண்டி . 
கேசரிகம் - நாயுருவிச்செடி . 

வழக்கு . 
கேசரியாசனம் கணைக்கால்கள் பிட்டத்தைத் 

கேணம் - செழிப்பு . 
தொடவும் விரித்த கைவிரல்கள் துடையிற் 

கேணி - கிணறு ; சிறுகுளம் ; அகழி ; தொட்டில் . 
படவும் வாய் மலர்ந்தும் பார்வை மூக்கு ! கேத்திரக்கியன் - ஆன்மா . 
நுனியை நோக்கியும் இருக்கும் யோகாசன கேத்திரகணிதம் - கோட்டுக்கணிதம் , இரேகை 
வகை . 

கணிதம் . 
கேசவம் - பெண்வண்டு . 

கேத்திரபாலன் - வயிரவன் , கோயிலைக் காக்கும் 
கேசவன் - கண்ணபிரான் ; சோழன் . 

தேவதை . 
கேசாதிபாதம் - முடிமுதல் அடிவரை ; கலிவெண் கேத்திரம் - புண்ணியத்தலம் ; விளைநிலம் . 
பாவால் ஒருவரை வருணித்துக் கூறும் ஒரு கேத்திரி - திருமால் . 
பிரபந்தம் . 

கேதகாரியம் - சாவுச்சடங்கு . 
கேசாரி - குதிரைக் கழுத்தின் மயிர் . 

கேதகி ( கை ) - தாழை . 
கேசி - அழகிய மயிர்முடி உடையவள் . 

கேதம் - துக்கம் ; இளைப்பு . 
கேசினி - சங்கங்குப்பிச்செடி . 

கேதல் - அழைத்தல் . 
கேட்டல் - செவிக்குப் புலனாகுதல் ; பாடங்கேட் கேதன் - காமன் . 
டல் ; வினாவல் ; விசாரித்தல் ; வேண்டுதல் ; கேதனம் - கொடி . 
கேள்விப்படுதல் ; கொடுக்கச் சொல்லுதல் ; கேதாரகவுளம் - ஒரு பண்வகை . 
தண்டித்தல் ; இரத்தல் ; நோய் முதலியன கேதாரம் - இமயமலையில் உள்ள ஒரு சிவதலம் ; 
நீக்குதல் ; விலை கேட்டல் ; ஏற்றுக்கொள்ளு விளைநிலம் ; ஒரு பண்வகை ; மயில் . 
தல் ; பொறுத்தல் ; தணிதல் ; கீழ்ப்படிதல் ; கேதாரயோகம் - ஏழு கோள்கள் இடையீடின்றி 
ஒலி எட்டுதல் ; செவியாற் கேட்குதல் ; அனுமதி 

நான்கு இராசிகளில் நிற்க வரும் யோகம் . 
பெறுதல் . 

கேதாரி -- குதிரைப் பிடரி ; குதிரைச் சுழிவகை . 
கேட்டித்தடி - தாற்றுக்கோல் ; சாட்டை . 

கேதாளி - குறிஞ்சி யாழ்த்திறத்துள் ஒன்று . 
கேட்டுக்கொள்ளுதல் - வேண்டிக்கொள்ளுதல் . 

கேது - ஒன்பது கோள்களுள் ஒன்று ; அடையா 
கேட்டு முட்டு - புறச்சமயத்தாரைப்பற்றிக் 

ளம் ; சுடர் ; ஒளி ; மயில் . 
கேட்டதனால் சைனர் மேற்கொள்ளும் தீட்டு . | கேதுக்கல் - வயலின் எல்லைக்கல் . 
கேட்டை - பதினெட்டாம் நாண்மீன் ; மூதேவி ; கேதுதல் - கதறியழைத்தல் . 
ஓர் அசைநிலை . 

கேதுமால் , 
கேட்டொறும் - கேட்கும் பொழுதெல்லாம் . 

ஒன்பது கண்டங்களுள் 

கேதுமால் வருடம் , 
கேட்பு - கேள்வி . 

கேதுமாலம் 

| ஒன்று . 


கே துரத்தினம் 


374 


கேனன் 


கே துரத்தினம் - வைடூரியம் . 

கேவலி - கேவல ஞானமுள்ளவன் . 
கேந்திரம் - வட்டத்தின் நடு ; பிறந்த இலக்கினத் கேவு - வெண்கடுகு ; தோணி முதலியவற்றில் 
திற்கு ஒன்று , நான்கு , ஏழு அல்லது பத்தாம் ஏற்று தற்குரிய கூலி . 
இடம் . 

கேவுதல் - மூச்சுத் திணறுதல் . 
கேந்திரித்தல் - கிரகம் கேந்திரம் பெற்று நிற்றல் . கேவேடன் 

கே வேடன் - மீன்வலைஞன் . 
கேந்து முறியம் - நாய்வேளைப்பூடு . 

கேழ் - ஒளி ; நிறம் ; ஒப்பு . 
கேப்பை - காண்க : கேழ்வரகு .. 

கேழ்த்த - நிறங்கொண்ட ; மிகுந்த 
கேமாச்சி - வெள்ளைக் காக்கணங்கொடி . 

கேழ்பவர் - நன்மையுடையார் . 
கேயம் - இசைத்தற்குரியது ; இசைப்பாட்டு . கேழ்பு - நன்மை . 
கேயிகம் - காவிக்கல் . 

கேழ்வரகு - ஒருவகைத் தவசம் , கேப்பை . 
கேயூரம் - தோளணிவகை. 

கேழல் - நிறம் ; பன்றி ; குளநெல் . 
கேரண்டம் - காக்கை . 

கேழற்பன்றி - ஆண்பன்றி . 
கேரளம் - சேரநாடு ; மலையாளமொழி ; வாய் கேள் - உறவு ; நட்பு ; நண்பன் ; கணவன் . 
விளங்கம் ; சோதிட சாத்திரத்துள் ஒன்று . கேள்வன் - தலைவன் ; 

கணவன் ; அன்பன் , 
கேரளன் - சேரன் ; கேரளநாட்டைச் 

தோழன் . 
சேர்ந்தவன் . 

கேள்வி - கேட்டல் ; கற்கை ; 

வினா ; 

நூற் 
கேருதல் - கோழி கத்துதல் ; குரல் கம்முதல் ; பொருளைக் கற்றறிந்தவர் சொல்வதைக் 
தொண்டைக் கட்டால் வருந்தி மூச்சுவிடுதல் ; கேட்டல் ; கல்வி ; சத்தம் ; வேதம் ; நூல் ; 
திகைத்தல் . 

சொல் ; அறிக்கை ; விசாரணை ; இசைச்சுருதி ; 
கேலகன் - கழைக்கூத்தாடி . 

ஏலம் கேட்டல் ; யாழ் . 
கேலம் - விளையாட்டு ; மகளிர் விளையாட்டு . 

கேள்விக்காரர் - ஏலங்கேட்போர் ; வேலைக்கு 
கேலி - ஏளனம் ; விளையாட்டுப் பேச்சு ; விகடம் . 

விண்ணப்பஞ் செய்வோர் . 
கேலிக்காரன் - சிரிப்புக்காட்டுவோன் , விகடன் ; 

கேள்விகேட்பாடு - நியாய விசாரணை . 
எள்ளி நகையாடுவோன் . 

கேள்விகொள்ளுதல் - ஐயங்கொண்டு கேட்டல் . 
கேலிகலை - கலைமகள் கையிலுள்ள வீணை ; 

கேள்வித்தானம் - சாதகன் பிறந்த இலக்கினத் 
பகடிப் பேச்சு . 
கேவணம் - மணிபதிக்குங் குழி . 

திற்கு இரண்டு அல்லது மூன்றாம் இடம் . 
. 

கேள்விப்படுதல் - பிறர் வாய்மூலமாகச் செய்தி 
கேவல் - வள்ளிக்கொடி . 

தெரிந்துகொள்ளுதல் . 
கேவலக்கிடை - ஆன்மா ஆணவத்தால் மறைப் 

கேள்விப்பந்தர் - பலர் கூடி நூல்கள் கேட்டற் 
புண்டு செயலற்றிருக்கும் நிலை . 
கேவலக்கிழவன் - அருகக்கடவுள் . 

குரிய இடமாக அமைந்த பந்தல் . 
கேவல ஞானம் - முக்கால் அறிவு . 

கேள்விமுறை - நியாய விசாரணை ; கட்டுப்பாடு . 
கேவலதிரவியம் - மிளகு . 

கேள்வியாதல் - கேள்வியால் தெரியவருதல் . 
கேவலப்படுத்துதல் - அவமதித்தல் . 

கேள்விவரி அரசன் கட்டளைகளைப் பதியும் 
கேவலப்படுதல் - மெலிதல் . 

புத்தகம் . 
கேவலப்பொருள் - பரப்பிரமம் . 

கேளல்கேளிர் - பகையும் நட்புமில்லாத அயலார் . 
கேவலம் - தனிமை ; இணையற்றது ; வீடுபேறு ;; 

கேளலர் - பகைவர் . 
சிறுமை ; முக்கால அறிவு ; கீழாலவத்தை ; 

கேளன் - தோழன் . 
தாழ்நிலை ; அவமானம் ; சாக்கிரம் முதல் 

கேளா - ஒருபயனுமின்றி . 
துரியாதீதம் வரையுள்ள ஐந்து நிலைகளிலும் 

கேளார் - பகைவர் ; செவிடர் . 
கீழ்நோக்கி மூலாதாரத்துக்குச் 

செல்லும் 

கேளி - மகளிர் விளையாட்டு ; தென்னைவகை . 
நிலை . 

கேளிக்கை - மகளிர் நடனம் ; விளையாட்டு . 
கேவலவுணர்வு - மெய்யறிவு , பரஞானம் . 

கேளிதம் - பெரும் பாறைக்கல் . 
கேவலன் - கைவல்ய பதவியடைய முயல்பவன் ; 

கேளிர் - தோழர் ; உறவினர் . 
சாமானியன் . 

கேளிவிலாசம் - வேடிக்கை விநோதம் . 
கேவலாவத்தை - கீழாலவத்தை ; 

கேனம் - பைத்தியம் ; பத்து உபநிடதத்துள் 
கேவலம் ; ஊழி இறுதிக்காலத்தில் ஆன்மாக் 

ஒன்று . 
கள் ஒடுங்கி படைப்புக்காலமளவும் மறைப் கேனவாயன் - பேதை . 
புண்டு யாதொரு நினைவுமின்றி யிருப்பது . கேனன் - பைத்தியக்காரன் . 


கார ண 


கை 


கை 


கை கொடுத்தல் 


கையை 


-- 


கை - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( க் + ஐ ) ; கரம் ; கைக்கொள்ளுதல் -- கையில் எடுத்துக்கொள்ளு 
யானைத் துதிக்கை ; கதிர் ; செங்கல் முதலிய தல் ; பேணிக்கொள்ளுதல் ; ஏற்றுக்கொள்ளு 
வற்றை எண்ணும் ஓரளவு ; அபிநயக்கை ; தல் ; அங்கீகரித்தல் ; பற்றுதல் ; கவர்தல் ; 
பக்கம் ; கட்சி ; கைமரம் ; இரயில் கைகாட்டி ; வளைந்து கொள்ளுதல் . 
சட்டையின் கை ; கைப்பிடி ; விசிறிக்காம்பு ; 

கைக்கொளவன் - காண்க : கைக்கோளன் . 
சிறகு ; படையுறுப்பு ; சேனை ; இடம் ; கைப் 

கைக்கோல் - ஊன்றுகோல் ; பற்றுக்கொடிறு . 
பொருள் ; செய்யத்தக்கது ; ஒப்பனை ; ஆற்றல் ; 

கைக்கோல் இளையர் - கையில் தண்டம் பிடித்துக் 

காவல் தொழில் புரிவோர் . 
கையளவு ; ஆள் ; சிறுமை ; உலகவொழுக்கம் ; 

கைக்கோளப்படை - சோழர் படையிலிருந்த 
ஒழுங்கு ; தங்கை ; தொழிற்பெயர் விகுதி ; ஒரு 

காலாட்படை 

யில் ஒரு 

பிரிவு , காண்க : 
தமிழ் முன்னொட்டு ; குற்றம் . 

வேளைக்காரர் . 
கைக்கட்டி - கைக்கவசம் ; அக்குள் புண் . 

கைக்கோளன் - செங்குந்தன் , நெசவுத்தொழில் 
கைக்கட்டு - கைகளுக்குக் கட்டுப்போடுதல் ; 

செய்யும் ஒரு சாதியான் . 
மகளிர் கையணிவகை . 

கைகட்டிநிற்றல் - கைகளைக் கட்டிக்கொண்டு 
கைக்கடன் - கைமாற்றுக்கடன் ; கடப்பாடு . 

வணங்கி நிற்றல் . 
கைக்கடனாற்றல் - உதவிபுரிதலாகிய வேளாண் 

கை கட்டுதல் கையை மடக்கிக்கொண்டு வணக் 
மாந்தர் இயல்பு . 

கங் காட்டு தல் . 
கைக்கணிசம் - கைமதிப்பு . 

கைகடத்தல் - வசப்படாமல் மீறுதல் ; 
கைக்கவசம் - கையுறை . 

விட்டுப் போதல் ; கைக்கு எட்டாமற்போதல் , 
கைக்காணி காணிக்கை . 

நீங்கல் . 
கைக்காப்பு - கையிலணியும் காப்பு . 

கைகண்ட - அனுபவசித்தமான . 
கைக்காறை - ஒருவகைக் கையணி . 

கைகண்டயோகம் - அனுபவசித்தமான மருந்து . 
கைக்கிளவன் காண்க : கைக்கோளன் . 

கைகயன் கேகய 

நாட்டரசன் ; கேகய 
கைக்கிளை - ஒருதலைக் காமம் ; ஐந்து விருத்தச் 

நாட்டைச் சேர்ந்தவன் . 
செய்யுளால் ஒருதலைக் காமத்தைப்பற்றிக் கைகரத்தல் - ஒளித்தல் . 
கூறும் நூல்வகை ; ஏழிசையில் மூன்றாவ 

கைகலத்தல் - நெருங்கிப் போரிடுதல் ; கூடுதல் . 
தாகிய காந்தார சுரம் ; மருட்பா , 

கை கழிதல் - எல்லை கடத்தல் . 
கைக்கிளைத் திணை - கைக்கிளையைப்பற்றிக் கைகழுவுதல் - விட்டுவிடுதல் ; பொறுப்பை நீக்கிக் 
கூறும் திணை , 

கொள்ளுதல் ; கையலம்புதல் . 

கைகாட்டு - கைச்சைகை . 
கைக்கீறல் - தற்குறிக்கீற்று ; கையெழுத்தின் 

கை காட்டுதல் 

காட்டுதல் , கையாற் 
குறிப்பு . 

குறிப்புக் காட்டல் ; சிறிது அறம் செய்தல் ; 
கைக்குட்டை - கையிற் பிடிக்கும் சிறு துணித் 

படையல் செய்தல் ; கொடியசைத்து அடை 
துண்டு . 

யாளங் காட்டுதல் ; இலஞ்சம் கொடுத்தல் . 
கைக்குடை - சிறுகுடை . 

கைகாணுதல் - அனுபவத்தில் அறிதல் ; அத் 
கைக்குத்து - கைமுட்டியால் தாக்குகை . 

தாட்சிப்படுதல் ; நிறைவேறுதல் . 
கைக்குதவுதல் - சமயத்திற்கு உதவுதல் . 

கைகாய்த்துதல் - எரியச்செய்தல் . 
கைக்குவருதல் - கையிற் கிட்டுதல் . 

கைகாரன் 

செல்வன் ; திறமையுடையவன் ; 
கைக்குழந்தை - இடுக்குப்பிள்ளை , சிறு குழந்தை . 

இராசியுள்ளவன் . 
கைக்குழவி -- சிறுகுழந்தை ; சிறிய அம்மிக்குழவி . 

கைகாவல் - சமயத்தில் உதவுவது . 
கைக்குற்றம் - கைத் தவறு ; சிறுபிழை . 

கைகுவித்தல் - கொம்மைகொட்டுதல் ; கும்பிடல் ; 
கைக்குறி - வாழ்வின் போக்கினைக் குறிப்பாகக் 

வணங்கல் . 
கருதும் கைரேகை ; கையளவு . 

கை கூசுதல் - அச்சத்தால் அல்லது வெட்கத்தால் 
கைக்குறிப்பு - நினைவுக்குறிப்பு . 

பின்னடைதல் ; கடும்பற்றுள்ளம் கொள்ளுதல் . 
கைக்கூட்டம் - அணிவகுப்புக் கூட்டம் . 

கை கூடுதல் - சித்தியாதல் ; கிட்டுதல் . 
கைக்கூட்டன் - காவற்காரன் . 

கை கூப்புதல் - கைகூப்பி வணங்குதல் . 

கைகொட்டுதல் - கொம்மை கொட்டுதல் 
கைக்கூலி - நாட்கூலி ; இலஞ்சம் , பரிதானம் ; 

கைகளைத் தட்டுதல் . 
கையிலே கொடுக்கும் விலைப்பொருள் ; | கைகொடுத்தல் - உதவிசெய்தல் ; 

உடல்வலி 
மணமகனுக்குப் பெண்வீட்டார் கொடுக்கும் யற்றவரைக் கைகொடுத்துத் தாங்குதல் ; 
தொகை . 

கைகுலுக்குதல் ; கையடித்து உறுதிகூறுதல் . 


- 


சைகை 


கைகோத்தல் 


376 


கைதட்டிப்பண்டாரம் 


. 


ரசீது . 


- 


கைகோத்தல் - தோளோடு தோள் பின்னுதல் ; கைசு காண்க : கஃசு . 
கைபிணைதல் ; நட்புச்செய்தல் ; சண்டை கைசெய்தல் - தொழிற்செய்தல் ; அலங்கரித்தல் ; 
பிடித்தல் . 

உதவி செய்தல் ; நடத்துதல் ; அறுவைச்சிகிச்சை 
கைகோத்தாடல் - குரவையாடல் . 

செய்தல் . 
கைகோலுதல் - முயலுதல் ; தொடங்குதல் ; கைசோர்தல் காண்க : கைசலி ( ளை ) த்தல் . 
சங்கற்பித்தல் ; கைகூப்புதல் . 

கைசோர்ந்துபோதல் - கை விட்டுப்போதல் ; 
கைகோள் - தலைவன் தலைவியரின் களவு கற்பு வறுமை நிலையை அடைதல் . 
ஒழுக்கங்கள் . 

கைஞ்ஞானம் - சிற்றறிவு . 
கைங்கரன் - அடிமை . 

கைடவை கொற்றவை , துர்க்கை . 
கைங்கரியம் - பணிவிடை , தொண்டு . 

கைத்தடி - ஊன்றுகோல் ; சிறு தடி ; பாகபத்திரம் ; 
கைச்சட்டம் - கூரையின் குறுக்குச்சட்டம் . 

தற்குறிக் கீற்று . 
கைச்சட்டை அரைச்சட்டை ; கைக்கவசம் . கைத்தண்டம் - கையிழப்பு ; ஊன்றுகோல் , 
கைச்சரக்கு - கற்பனையாகக் கூறுஞ்சொல் . கைத்தல் - அலங்கரித்தல் ; அலைத்தல் ; கசத்தல் ; 
கைச்சரசம் - இன்ப விளையாட்டு கைச் 

நைந்து வருந்துதல் ; சினத்தல் ; செலுத்துதல் ; 
சேட்டை .. 

ஊட்டுதல் - 
கைச்சரி - மகளிர் கையணிவகை . 

கைத்தலம் - கை ; உள்ளங்கை . 
கைச்சவளம் - கையீட்டி . 

கைத்தளம் - ஒருவகைக் கேடயம் . 
கைச்சாடு காண்க : கைக்கவசம் 

கைத்தாங்கல் - கையால் தாங்கி நிற்கை .. 
கைச்சாத்து - கையெழுத்து ; பொருட்பட்டி ; 

கைத்தாய் - வளர்ப்புத்தாய் . 

கைத்தாராளம் - எதிர்நோக்காது உதவிசெய்தல் . 
கைச்சி - கமுகு , 

கைத்தாள் - திறவுகோல் ; கையாலிடுந் தாழ்ப் 
கைச்சிமிட்டு - இரகசியமாகக் கைகாட்டுங் 

பாள் ; கோயில் விளக்குகளை ஏற்றப் பயன் 
குறிப்பு ; கைலாவகம் . 

படும் நீண்ட கைவிளக்கு . 
கைச்சிறை கைவசமானது . 

கைத்தாளம் - தாளக்கருவி ; சிறுதாளம் ; கையால் 
கைச்சீட்டு - கையால் எழுதிய குறிப்புச்சீட்டு . 

போடுந் தாளம் . 
கைச்சீப்பு - தோட்பட்டை எலும்பு . 

கைத்திட்டம் - கைமதிப்பு ; முடிவான கையிருப்புத் 
கைச் சுத்தம் - திருடாமை ; இலஞ்சம் தொகை . 
வாங்காமை ; திருத்தமான கைத்தொழில் . 

கைத்திரி - இடக்கையென்னுந் தோற்கருவி . 
கைச்சுரிகை உடைவாள் . 

கைத்தீட்டு - ஆவணம் , பத்திரம் . 
கைச்சுருள் மணமக்களு க் க் கொடுக்கும் கைத்தீபம் , 

கைவிளக்கு , கையிற் பிடிக்குந் 
வெற்றிலைச் சுருள் ; மணமக்களுக்குத் 

கைத்தீவட்டி , 

தீவட்டி , சிறு தீவட்டி . 
தாம்பூலத்துடன் கொடுக்கும் பணம் . 

கத்தீவர்த்தி 

பொன் ; 
கைச்சுழிப்படுதல் - சரியாக 

கைத்து - கையிலுள்ள பொருள் ; 
விதையாமையால் 

செல்வம் ; வெறுப்பு . 
பயிர் ஓரிடத்துக் குவிந்து வளர்தல் . 
கைச்சூடு – கையைத் தேய்த்தல் முதலியவற்றால் கைத்துடுக்கு - கையால் அடித்தல் முதலியன 
உண்டாகுஞ் சூடு ; பொறுக்கக்கூடிய சூடு . 

செய்யுந் தீய இயல்பு . 
கைச்செட்டு - சிக்கனம் ; சில்லறை வணிகம் . 

கைத்துடுப்பு - கூழ் முதலியன துழாவுங் கருவி ; 
கைச் செலவு - சொந்தச் செலவு ; சில்லறைச் படகு தள்ளும் சிறிய தண்டு . 
செலவு . 

கைத்துப்பாக்கி - சிறு துப்பாக்கி . 
கைச்சேட்டை கையால் செய்யும் குறும்புச் கைத் தூக்கு - கையினால் எடுக்கக்கூடிய ஒரு 
செயல் . 

தூக்களவு ; கைகொடுத்து உதவல் . 
கை சருவுதல் - கைகலத்தல் ; எதிர்த்தல் ; திருடு கைத்தூண் - பிறர் கையால் உண்கை ; சிறு தூண் . 
தல் ; பெண்களிடம் குறும்பு செய்தல் . 

கைத்தொண்டு கோயிற் பணிவிடை ; குற்றேவற் 
கைசலி ( ளை ) த்தல் - கைதளர் தல் ; வறுமை 

பணி . 
யுறுதல் . 

கைத்தொழில் - கைவேலை ; எழுதுதல் முதலியன 
கைசிகம் - ஒரு பண்வகை . 

வாகக் கைத்திறங்காட்டுந் தொழில் . 
கைசிகவிருத்தி - காமம் பொருளாகக் காமுக கைதகம் - தாழம்பூ . 
ராகிய மக்கள் தலைவராக வரும் நாடக கைதட்டிப்பண்டாரம் - வாய் திறவாது கைதட்டிப் 
நடை . 

பிச்சை வாங்கும் சைவ பண்டாரம் . 


கைது 


கைதட்டுதல் 


377 


கைப்பட்டை 


கைதருதல் } - உதவிசெய்தல் ; 


- 


யானை . 


கைதட்டுதல் - நகைப்பு , வெறுப்பு , வியப்பு கைதொழுதல் - கையினாற் கும்பிடல் , வணங்கு 
முதலியவற்றின் குறியாகக் கைகொட்டுதல் ; தல் ; கும்பிடுவதற்காகக் கையைத் தலைமேல் 
கையடித்தல் ; கைதப்புதல் ; பூப்பெய்துதல் . உயர்த்துதல் . 
கைதப்புதல் - கைதவறிப்போதல் ; லக்குத் 

கைதோய்வு - கையால் எட்டிப்பிடிக்கும் நிலை . 
தவறுதல் . 

கைந்தலை - கைம்பெண் . 
கைதரல் , உதவிசெய்தல் ; உறுதிசெய்தல் ; 

கைந்நவிலாளர் கையால் தொழில் செய்யப் 
மணம் புரிதல் ; மிகுதல் ; கை பழகியவர் . 
கூடுதல் . 

கைந்நாகம் 
கைதல் - தாழை . 

கைந்நிதானம் - கையால் எடை முதலியவற்றை 
கைதலைவைத்தல் - பெருந்துன்பமடைதல் . 

மதிப்பிடுகை . 
கைதவம் - கபடம் ; துன்பம் ; பொய் . 

கைந்நிறுத்துதல் - நிலைநிறுத்துதல் ; அடக்குதல் . 
கைதவறுதல் - கைப்பிழையாதல் ; தொலைந்து கைந்நீட்டு - கைப்பிடி ; கையை நீட்டுகை . 
போதல் ; கைதப்புதல் ; இறத்தல் . 

கைந்நீவுதல் - அவமதித்துக் கடத்தல் . 
கைதவன் - பாண்டியன் ; வஞ்சகன் . 

கைந்நூல் - கையிற் கட்டும் காப்புநாண் . 
கைதழுவுதல் - கைகோத்தல் . 

கைந்நொடி - கையை நொடிக்கும் நேரவளவு . 
கைதளர்தல் - சோர்தல் ; வறுமையுறுதல் . 

கைந்நொடித்தல் - விரலை நொடித்தல் , விரலைச் 
கைதாங்குதல் - உடல்வலியற்ற வருக்குக் கை சொடுக்கி ஒலியுண்டாக்குதல் . 
கொடுத்து 

உதவுதல் ; அழிவெய்தாமற் கைநடுக்கம் - மூப்பு , அச்சம் முதலியவற்றால் 
காத்தல் . 

கைநடுங்குகை . 
கைதி - சிறைப்பட்ட குற்றவாளி. 

கைநனைத்தல் - பிறர் வீட்டில் உணவு கொள்ளு 
கைதிட்டம் - திருந்திய அலங்காரம் ; கைமதிப்பு ; 

தல் . 
அறுதியிட்ட கையிருப்புத் தொகை . 

கைநாட்டு – படியாதவர்கள் கையெழுத்துக்குப் 
கைது - சிறைக்காவல் . 

பதிலாக இடும் கைக்கீறல் , தற்குறிக் கீறல் ; 
கைது செய்தல் - சிறைப்படுத்துதல் . 

கையெழுத்து . 
கை துடைத்தல் - விட்டொழிதல் . 

கைநாட்டுதல் - கையெழுத்திடுதல் . 
கைதூக்கிவிடுதல் - வறுமையால் வருந்துவோர் ,, கை நிரை - நிரைச்சல் . 
நீரில் அழுந்துவோர் முதலியோரைக் காத்தல் ; கைநிலை - வீரர்கள் தங்குவதற்குப் பாசறையில் 
கூட்ட நடுவில் கையைப் பிடித்து வெளியே தனித்தனியே அமைக்கப்பட்ட குடிசை . 
இழுத்துவிடுதல் . 

கைநிறை கையால் தூக்கி மதிக்கும் எடை . 
கை தூக்குதல் - வறுமையால் வருந்துவோர் ,, கைநீட்டுதல் - இரத்தல் ; திருடுதல் ; அடிக்கக் 
நீரில் அழுந்துவோர் முதலியோரைக் காத்தல் ; கையோங்குதல் ; இழவு விசாரித்தல் . 
உடன்பட்டதற்குக் குறியாகக் 

கைநீளம் - தாராளம் ; திருடுங்குணம் ; அடிக்குங் 
உயர்த்துதல் . 

குணம் . 
கை தூவல் - கையொழிதல் . 

கை நுணுக்கம் - அழகான வலைப்பாடு ; 
கை தூவாமை - கையொழியாமை . 

இவறல் . 
கை தூவு - செயலற்றிருக்கை . 

கைநெகிழ்தல் - கைதவறவிடுதல் . 
கை தூவுதல் கைவேலை நீங்குதல் ; செயலற் 

செயலற் | கைநெரித்தல் - துக்கம் , அச்சம் முதலியவற்றால் 
றிருத்தல் . 

கையை நெரித்தல் . 
கைதேர்தல் - திறமையடைதல் . 

கைநெல்லி - உள்ளங்கை நெல்லிக்கனி . 
கைதை - தாழை . 

கைநொடித்தல் - கைவிரலால் ஒலி உண்டாக்கு 
கைதைச்சுரிகையன் - தாழையை வாளாக 

தல் ; செல்வ நிலைமை கெடுதல் . 
உடைய மன்மதன் . 

கைநோட்டம் - கையினாற் குறிப்பிக்குஞ் சாடை ; 
கைதொடல் - உண்ணுதல் ; உணவு ; கலியாணம் . 

கைவேலைத்திறம் ; கையால் கணிக்கும் 

மதிப்பு . 
கைதொடன் - உதவி செய்வோன் ; புத்தி பூர்வ 

கைப்பக்கம் - அருகில் . 
மாக ஒன்றைச் செய்வோன் . 

கைப்பகர்ப்பு - அனுமதியின்றிப் பெற்றுக் 
கைதொடுத்தல் - திருமணஞ் செய்துவைத்தல் . 

கொண்டபடி . 
கை தொடுதல் - பரிசித்தல் ; சூளுரைத்தல் ; கைப்பட்டை - தோட்பட்டை ; கைப்பலகை ; கை 
உண்ணுதல் ; தொடங்குதல் : மணஞ்செய்தல் . மரம் தாங்கும் சட்டம் ; நீர் முகக்குஞ் சிறு 
கைதொடுமானம் - உதவி . 

பட்டை . 


- 


கையை 


- 


48 


கைப்பட 


378 


மைம்மணி 


கைப்பட -- சொந்தக் கையெழுத்தாக . 

கைப்புண்ணியம் - கைராசி ; தயாளம் . 
கைப்படுத்தல் - கைப்பற்றுதல் ; தெளிதல் . 

கைப்புலி - கையையுடைய புலி , யானை . 
கைப்படுதல் - கைவசமாதல் ; பார்த்தல் . 

கைப்பூட்டு - மல்லரின் கைப்பிடிவகை ; தோட் 
கைப்படை - ஆயுதம் ; மணியாசுப் பலகை . 

பொருத்து . 
கைப்பண்டம் - கையிலுள்ள பொருள் . 

கைப்பெட்டி - சிறு பெட்டி . 
கைப்பணம் - கையிலுள்ள தொகை ; சொந்தப் கைப்பொருள் -- கையிலுள்ள பொருள் . 
பணம் ; வாணிகத்தில் கடனின்றிக் கைமேல் கைப்பொல்லம் - சிறு துண்டு . 
கொடுக்கும் பணம் ; ரொக்கப்பணம் ; மூல கைப்பொறுப்பாய் - அக்கறையாய் . 
தனம் . 

கைப்பொறுப்பு - வாணிகம் முதலியவற்றில் 
கைப்பணி - மணியாசுப் பலகை ; குற்றேவல் . செலவு நட்டங்கள் தன் பொறுப்பு ஆகுகை ; 
கைப்பதற்றம் - அவசரத்தில் கைபதறுகை ; இழப்பு . 
திருடுங்குணம் . 

கைபடிதல் - தொழிலிற் கைதிருந்துதல் . 
கைப்பந்தம் - கைத்தீவட்டி . 

கைபதறுதல் - அவசரப்படுதல் ; கைந்நடுங்குதல் . 
கைப்பரிசு - சிறு தெப்பம் ; இலஞ்சம் . 

கைபரிதல் - ஒழுங்குகுலைதல் . 
கைப்பழக்கம் - கைப்பயிற்சி . 

கைபரிமாறுதல் - தூய்மை கெடும்படி தொடுதல் ; 
கைப்பள்ளம் - உள்ளங்கைக் குழி . 

கற்பையழித்தல் ; கவர்தல் ; அடிபிடி சண்டை 
கைப்பற்று - கைத்தாங்கல் ; கையில் பெற்றுக் யிடுதல் . 
கொண்ட தொகை ; சாதனம் ; 

உரிமை கைபறிதல் - கைதவறுதல் . 
மானியம் . 

கைபார்த்தல் கைத்தாதுவை அறிதல் ; 
கைப்பற்றுதல் - கையிற் கொள்ளுதல் ; கவர்தல் ; 

கைக்குறி பார்த்தல் ; நாடி 

பார்த்தல் ; 
மணம்புரிதல் . 

உதவி நாடுதல் ; பழுதுபார்த்தல் ; வாணிகப் 
கைப்பற்று நிலம் - நீண்டகாலம் அனுபவத்தி பொருள்களைச் சோதித்தல் . 
லிருக்கும் நிலம் . 

கைபிசைதல் - செய்வதறியாது திகைத்தல் . 
கைப்பாகம் - செய்பாகம் ; பதமறிந்து மருந்து கைபிடி - உறுதி ; கையிற் பெற்றுக்கொண்ட 
முதலியன பக்குவஞ் செய்யும் திறம் . 

பொருள் . 
கைப்பாடு - கைவேலை ; கைவசம் ; கையிழப்பு . கைபிடித்தல் - கைக்கொள்ளுதல் ; மணம்புரிதல் . 
கைப்பாடுபடுதல் - அரும்பாடுபட்டு உழைத்தல் . கைபுகுதல் - வசப்படுதல் ; ஒருவன் பேரிலிருந்த 
கைப்பாணி - மணியாசனப் பலகை ; 

முடவன் 

பத்திரம் பிறன் ஒருவனுக்கு மாறுதல் . 
தவழ்வதற்குக் கொள்ளும் கைப்பிடி . 

கைபுடைத்தல் - கைதட்டு தல் . 
கைப்பிசகு - கைக் குற்றம் , கைத்தவறு ; கைபுனை - அலங்கரிக்கை ; பூத்தொடுக்கை . 
சிறு பிழை . 

கைபுனைதல் - அலங்கீரித்தல் ; அழகுசெய்தல் ; 
கைப்பிடி - கையாற் பிடிக்கை ; பிடியளவு ; ஆயுதப் பூத்தொடுத்தல் . 
பிடி ; படிக்கட்டுகளில் பக்கத்தில் பிடித்துச் கைபூசுதல் - உண்ட கையைக் கழுவுதல் . 
செல்ல உதவும் சுவர்ச்சட்டம் முதலியன ; 

கைபோடுதல் - வாக்குக் கொடுத்தல் ; தொழி 
திருமணம் . 

லேற்கத் தொடங்குதல் ; பிறர் அறியாமல் 
கைப்பிடிச்சுவர் - படிக்கட்டு முதலியவற்றின் 
பக்கங்களிற் 

ஆடைக்குள் மறைத்துக்கொண்டு 
கையாற் பிடித்துக்கொண்டு 
செல்லுமாறு அமைக்கப்பட்ட சுவர் . 

கைக்குறிப்பால் விலை பேசுதல் ; காமவிச்சை 

யோடு தொடுதல் . 
கைப்பிடித்தல் - உறுதியாகக் கொள்ளுதல் ; 
மணஞ்செய்தல் . 

கைபோதல் - முற்றும் வல்லவனாதல் ; கடந்து 

செல்லுதல் . 
கைப்பிடியாய்ப்பிடித்தல் - கையும் களவுமாய்ப் 

கைம்பெண் 
பிடித்தல் . 

கணவனை இழந்தவள் . 
கைப்பிடிவாள் - கைவாள் , கைரம்பம் . 

கைம்பெண் கூறு ஆண்வழி இல்லாத கைம் 
கைப்பிள்ளை - கைக்குழந்தை . 

பெண்ணுக்குக் குடும்பச் சொத்திலிருந்து 
கைப்பு - கசப்பு , அறுசுவையுள் ஒன்று ; ஆடு 

கொடுக்கும் வாழ்க்கைப் பொருள் . 
தின்னாப்பாளை ; கைப்பான பொருள் ; 

கைம்பெண்டாட்டி - காண்க : கைம்பெண் . 
வெறுப்பு ; குடிவெறி . 

கைம்மகவு - காண்க : கைக்குழந்தை . 
கைப்புட்டில் - கைவிரலுறை . 

கைம்மடல் - தோட்பட்டை . 
கைப்புடை - விரலுறை ; வாயிற்காவலர் தங்கு கைம்மணி - பூசையில் கையாலசைக்குஞ் 

சிறு 
மணி ; கைத்தாளம் . 


கைகளை 


மிடம் ; அருகு . 


கைம்மதம் 


379 


கையடைப்பு 


கைம்மயக்கம், } - மோகமயக்கம் . 


யானை . 


கைம்மதம் - யானையின் துதிக்கையினின்று வெளி கைமாற்றுதல் - ஆளை வேலையினின்று முறை 
யேறும் மதநீர் . 

மாற்றுதல் ; பரிவர்த்தனை செய்தல் ; விற்றல் . 
கைமாறாட்டம் - கைத்தவறு ; கைவன்மையாற் 

செய்யும் ஏமாற்றம் . 
கைம்மரம் - வீட்டின் பாய்ச்சுமரம் . 

கைமாறுதல் - ஒருவர் கையில் இருந்து வேறு 
கைம்மருந்து 

கையிலுள்ள வசிய மருந்து ; ஒருவர் கைக்குச் செல்லுதல் ; விற்றல் ; வேலை 
அனுபவ மருந்து ; கணவனைத் தன்வசமாக்கப் 

யாள்கள் முறை மாறுதல் ; ஒழுக்கத்தைக் கை 
பெண்டிர் பயன்படுத்தும் மருந்து . 

விடுதல் ; கட்சிமாறுதல் ; பண்டமாற்றுதல் . 
கைம்மலை 

கைமிஞ்சுதல் - வரம்பு மீறுதல் ; பிற ரோடு 
கைம்மறதி - நினைவுத் தவறு ; கைப்பிழை . 

சண்டை செய்ய முற்படுதல் . 
கைம்மறித்தல் - கையால் தடுத்தல் ; கைகவித்து கைமுட்டி - விரல் மடக்கியுள்ள கை ; முட்டி 
விலக்கு தல் , 

யுத்தம் . 
கைம்மா கையை உடைய விலங்கு , யானை . 

கைமுடக்கம் - பணமுட்டுப்பாடு ; செய்கைக்குக் 
கைம்மாறு - மறு , பிரதி ; பதிலு தவி . 

கை பயன்படாமை . 
கைம்மாறுதல் - மேற்கொள்ளுதல் ; விற்றல் . கைமுடிப்பு - கைப்பொருள் ; கட்டுச்சோறு . 
கைம்மான் காண்க : கைம்மா . 

கைமுடை - கைமுடக்கம் ; பணமுட்டுப்பாடு . 
கைம்மிகுதல் - அளவுகடத்தல் ; சாதி அறத்திற்கு ! கைமுதல் - காண்க : கைம்முதல் . 
மாறுபட்டு ஒழுகுதல் ; அதிகப்படல் . 

கைமுதிர்தல் - இளமைப்பருவம் நிரம்புதல் . 
கைம்மீறுதல் - அளவுக்கு மிஞ்சுதல் . 

கைமுந்துதல் - கைமிஞ்சுதல் ; திருடுதல் . 
கைம்மீன் - அத்தநாள் . 

கைமுளி - மணிக்கட்டிலுள்ள எலும்பு . 
கைம்முகிழ்த்தல் - கடவுள் வழிபாடு , வணக்கம் 
முதலியவற்றில் கையைக் கூப்புதல் . 

கைமுறி - ஓலைத்துண்டு , ஓலைச்சீட்டு . 

அனுபவம் ; 
கைம்முதல் - வாணிகத்திற்கு வைத்த 

கைமுறை - கைமாற்று முறை ; 

முதற் 
பொருள் ; பொருள் ; சாதனம் , 

நாட்டியம் . 
கைம்முற்றுதல் - முடிவுபெறுதல் . 

கைமூட்டு - தோட்பொருத்து . 
கைம்மேலே உடனே . 

கைமூலம் - கமுக்கட்டு ; கைராசி ; கன்றிழந்த பசு . 
கைம்மேற்பணம் - உடனே கொடுக்கும் பணம் . 

கைமெய்யாய் - கையுங்களவுமாய் . 
கைம்மை - காதலனைப் பிரிந்திருக்கும் தன்மை , 

கைமேலே - காண்க : கைம்மேலே . 
கணவனை இழந்த நிலைமை ; கைம்பெண் ; கைமேற்பணம் - காண்க: கைம்மேற்பணம் . 
சிறுமை ; அறிவின்மை ; பொய் . 

கையகப்படுத்துதல் - சிக்கப்பண்ணுதல் ; தன் 
கைம்மைபெற்றோன் - கைம்பெண்ணுக்குப் பிறந் வசப்படுத்துதல் ; காட்டிக்கொடுத்தல் . 
தவன் . 

கையகலுதல் - விட்டு நீங்குதல் . 
கைம்மைவினை - கையால் வேலை செய்யுந்திறம் . கையடக்கம் - கைக்குள் அடங்குகை ; கைக்குள் 
கைமகவு - காண்க : கைம்மகவு . 

அடங்கிய பொருள் ; சேமித்து வைக்கப்பட்ட 
கைமட்டம் - கைமதிப்பு ; கையனுபவம் ; பொருள் ; ஒளித்துவைக்கப்பட்ட பொருள் . 
கொத்தன் மட்டம் பார்க்கும் கருவி ; பூமி 

கையடித்தல் - கையடித்து 

கையடித்து உறுதி தருதல் ; 
மட்டத்திலிருந்து தாழவிட்ட கைவரையி 

விலைக்கு விற்றல் ; கைவேலை செய்தல் . 
லுள்ள உயரம் . 

கைகளில் 
கைமட்டு , 

கையடிப்படுதல் - ஒரு பொருள் 
கையால் தூக்கி மதிக்கும் மதிப்பு ; 
கைமதிப்பு உத்தேச மதிப்பு . 

கடந்து செல்லுதல் . 
கைமயக்கு - வசிய மருந்து . 

கையடுத்தல் - கையடைத்தல் ; அடைக்கலம் புகு 
கைமரம் - வீட்டுக் கூரையின் கை . 

தல் . 
கைமலிவு -- விலைநயம் . 

கையடுப்பு - கையால் எடுத்துச்செல்லத்தகும் 
கைமறித்தல் - காண்க : கைம்மறித்தல் . 

சிற்றடுப்பு . 
கைமறிதல் - கைமாறுதல் . 

கையடை - பிறர் கையில் ஒப்புவிக்கை ; பாது 
கைமாட்டாதார் - வேலை செய்ய இயலாதார் . 

காக்குமாறு ஒப்படைத்த பொருள் ; அடைக் 
கைமாட்டிக்கொள்ளுதல் - அகப்பட்டுக்கொள்ளு 

கலப் பொருள் ; இலஞ்சம் . 
தல் , 

கையடைத்தல் - பிறர் கையில் ஒப்புவித்தல் ; 
கைமாற்று - கைக்கடன் ; கையை மாற்றி கடனைத் தீர்த்தல் . 
நீந்தும் நீச்சல் ; பரிவர்த்தனை ; விற்பனை . கையடைப்பு - கைவசமான பொருள் . 


பல 


கையமர்த்துதல் 


380 


கையுதவி 


வாரி 


} 


- 


தல் . 


கை 


கையமர்த்துதல் - கைகாட்டி அடங்கச் செய்தல் ; கையாடுதல் - கவர்தல் . 
கையால் சைகைகாட்டி உட்காரச் செய்தல் ; கையாந்தகரை - கரிசலாங்கண்ணிப் பூண்டு . 
அடக்கியாளுதல் . 

கையாலாகாதவன் - எவ்வேலையும் 

செய்யத் 
கையமர்தல் - கையமைத்தருளல் . 

திறமையற்றவன் . 
கையமைத்தல் - காண்க : கையமர்த்துதல் . 

கையாலாதல் - செய்யும் ஆற்றல் பெறுதல் . 
கையயர்தல் - நிலைமை தாழ்தல் ; சோர்வடை கையாள் - குற்றேவல் செய்வோன் ; 

உதவி 
தல் . 

செய்வோன் . 
கையர் - கீழ்மக்கள் ; கள்ளர் ; வஞ்சகர் ; மூடர் . கையாளுதல் - கையாலெடுத்து ஆளுதல் ; வழக் 
கையரி - தேடு தல் . 

கத்துக்குக் கொண்டுவருதல் ; பறித்தல் ; 
கையரிக்கொள்ளுதல் , ) தேடுதல் ; 

கற்பழித்தல் , 
கையரித்தல் 

அரித்துக் கொள்ளுதல் ; கையாளி - திறமையுடையவன் ; கொடியவன் , 
சேர்த்துக்கொள்ளுதல் . 

தீயன் ; பாசாங்கு செய்வோன் . 
கையரியம் - இரும்பு . 

கையாற்றுதல் - உதவி செய்து இளைப்பாறச் 
கையல்லது - தகாதது . 

செய்தல் . 
கையலகு கைமரம் . 

கையாறு - செயலொழிதல் ; ஒழுக்க நெறி ; 
கையலுத்தல் - நிலைமை தாழ்தல் ; சோர்வடை துன்பம் . 
தல் . 

கையாறுதல் - இளைப்பாறுதல் . 
கையலைத்தல் - துன்புறுத்துதல் . 

கையான் - கையாந்தகரைப்பூடு . 
கையளித்தல் - அடைக்கலம் புகுதல் ; ஒப்படைத் கையிகத்தல் - அளவுக்கு மேற்படுதல் ; மீறுதல் ; 

ஒழுங்கு தப்புதல் ; கடத்தல் . 
கையறம் - இரங்கற்பா ; வசைக்கவி . 

கையிசைதல் - மனம் இணங்குதல் . 
கையறல் ( வு ) - செயலறுதல் , செயலற்ற நிலை ; | கையிடுதல் - கையைத் தோய்த்தல் ; தலையிட்டுக் 
இறப்பு ; துன்பம் ; ஊடல் ; வறுமை ; ஒழுக்க 

கொள்ளுதல் ; ஒரு தொழிலில் வேண்டாது 
மின்மை . 

தலையிடுதல் . 
கையறிதல் - பழக்கமாதல் ; செய்ய முறைமை 

கையிணக்கம் - பொருத்தம் ; கையடக்கம் ; 

சண்டையிடுகை ; 

கலந்து 
அறிதல் . 

வைப்பாட்டி 

வைக்கை . 
கையறுத்துக்கொள்ளுதல் - பொருள் இழத்தல் . 

பணம் ; இருப்புத் 
கையறுதல் - செயலொழி தல் ; 

கையிருப்பு - கையிலுள்ள 

மனமழிதல் ; 
அளவுகடத்தல் ; மீட்சி அரிதாதல் ; இறத்தல் ; 

திட்டம் ; செங்குவளை . 

கையில் -- தேங்காய்ப் பாதி . 
ஒழுக்கம் நீங்குதல் . 

கையிலாகாதவன் - காண்க : கையாலாகாதவன் . 
கையறுதி - அறுதியாக விற்றல் ; கையுறுதி ; 

கையிலாதம் - கைலாசம் . 
கையடித்து விலை உறுதிசெய்கை ; முற்றும் 
கைவிட்டு நீக்குகை . 

கையிழத்தல் - காணாமற்போதல் . 

கையிளகுதல் - கைப்பிடிப்பு நெகிழ்தல் ; தாராள 
கையறு நிலை வாட்போரில் இறந்த 

மாதல் . 
வேந்தனைப் பார்த்து யாழ்ப்பாணருஞ் 

கையிளைத்தல் கைசலித்தல் ; செல்வநிலை 
சுற்றத்தாரும் அவன் பட்ட பாட்டைச் 

குன்றுதல் . 
சொல்லி இரங்குதல் ; தலைவனேனும் தலைவி 

கையிறக்கம் - சீட்டு விளையாட்டில் 

முதலில் 
யேனும் இறந்தமைக்கு அவர் சுற்றத்தார் 

சீட்டை இறக்குதல் ; செல்வம் முதலியவற்றின் 
முதலானோர் செயலற்று மிக வருந்தியமை நிலைகுன்றுகை . 
கூறும் புறத்துறை ; கையறுநிலைபற்றிய கையிறுக்கம் - சிக்கனம் ; ஈயாத்தன்மை . 
நூல்வகை . 

கையிறை - கைரேகை ; கைவிரலின் இடுக்கு . 
கையறை - செயலின்மை ; ஒழுக்கமின்மை ; சிறிய கையுங்களவுமாய் - கையும் களவுப் பொருளு 
சரக்கறை ; கண்ணி வாய்க்கால் . 

மாய் . 
கையன் - கயவன் ; கீழ்மகன் . 

கையுடன் 

காண்க : கையோடு . 
கையாட்சி - கைப்பழக்கம் ; தொழில் ; ஒருவன் | கையுடை கைக்கவசம் . 
வசமானது ; அனுபவத்தால் நன்மையெனத் | கையுண்ணுதல் - பிறர் 

எதிர்பார்த்து 
தெளிந்தது . 

உண்டு வாழ்தல் . 
கையாடல் - நம்பிக்கைக்குக்கு மாறாகப் 

பிறர் 

கையுதவி - சமயத்தில் செய்யும் உதவி ; துணை 
பொருளைக் கவர்தல் . 

யான உணவுப்பொருள் ; சிற்று தவி ; இலஞ்சம் . 


கையை 


கையுதிர்க்கோடல் 


381 


கைவசம் 


கை 


கையொலியல் } - சிரித்தும் சிறிய ஆடை. 


கை 


கையுதிர்க்கோடல் - விட்டு 

விலகுமாறு 

கையொத்துதல் - வணக்கம் செய்தல் , அஞ்சலி 
யசைத்துக் குறிப்பிடுதல் . 

செய்தல் . 
கையுபகாரம் - கையு தவி . 

கையொப்பம் கையெழுத்து ; கீறற் 
கையுயர்த்துதல் -- கையோங்குதல் ; கைதூக்குதல் ; யெழுத்து ; கையெழுத்துச் செய்யப்பட்ட 
கையெடுத்தல் . 

தொகை . 
கையுயர்தல் - கையோங்குதல் ; அடித்தல் ; கையொலி , தெய்வத் திருமேனிகளுக்குச் 
மேன்மைப்படுதல் . 

சாத்தும் . 
கையுறுதல் - கையிற் கிடைத்தல் , அகப்படல் ; 

கையொழிதல் - கைதூவுதல் ; கைவேலை நீங்கு 
தொடுதல் . 

தல் . 
கையுறுதி - கடனுக்கு வைக்கப்படும் ஈடு ; கை 

கையொழியாமை 

முயற்சி 

நீங்காமை ; நேர 

மின்மை . 
யடித்து விலையுறுதி செய்கை . 

பொருள் ; மொய்ப் 

கையொறுப்பு - சிக்கனச் 
கையுறை - காணிக்கைப் 

செலவு; 

இச்சை 
பணம் ; தலைவிக்கு அன்பு பாராட்டித் 

யடக்குகை . 
தலைவன் கொடுக்கும் தழை முதலிய நன் 

கையோங்குதல் - செழித்தோங்குதல் ; மேன்மைப் 
கொடை ; இலஞ்சம் ; கைக்கவசம் . 

படுதல் ; அடித்தல் , 

கையோட்டம் - செல்வ நிலைமை ; 
கையுறையெழுதுதல் - திருமணம் முதலியவற்றில் 

எ ழு து தல் 
மொய்க்கணக்கு எழுதுதல் . 

முதலிய வேலைகளிற் கைவிரைவு . 
கையூட்டு - இலஞ்சம் . 

கையோடு - உடன் ; பிடித்த பிடியோடு ; சித்த 
கையூழ் - இசைக்கரணம் எட்டனுள் ஒன்று , 

மாய் ; தாமதமின்றி . 
வண்ணத்திற் செய்த பாடலெல்லாம் இன்ப 

கையோடுகையாய் - செயலோடு செயலாய் ; 
மாக யாழிற் பாடுகை . 

தாமதமின்றி . 
கையெடுத்தல் - கும் பிடல் ; இரத்தல் ; 

கையோடுதல் - வேகமாக எழுதுதல் ; ஒரு தொழி 
யுயர்த்தித் தம் கருத்தை உணர்த்துதல் . 

லின் மனஞ் செல்லுதல் . 
கையெடுப்பு - கையையுயர்த்தி நிற்கும் ஒருவனது 

கையோடே கைவிடாமல் ; உடனே . 
உயரத்தினளவு . 

கையோலை - ஓலைத்துண்டு , ஓலைச்சீட்டு ; கை 
கையெழுத்து 

யுறுதி . 
கையாலெ ழு து தல் ; 

கையோலைசெய்தல் - தீர்மானித்தல் . 
யொப்பம் ; உடன்படிக்கை ; கைரேகை . 

கைரவம் - குமுதம் , வெள்ளாம்பல் . 
கையெழுத்துப் பிரதி - கையால் எழுதிய நூற்படி . 

கைரவி - நிலவு ; காந்திப்பூ ; வெந்தயம் . 
கையெழுத்துப் போடுதல் - கையொப்பமிடுதல் . 

கைராசி 

கைபடுவதனால் உண்டாவதாகக் 
கையெறிதல் - கைகொட்டுதல் ; உறுதி கூறிக் 

கருதும் நன்மை . 
கையடித்தல் ; கோபத்தாற் கைவீசுதல் . 

கைராட்டு கையால் நூல் நூற்கும் பொறி , 
கையேடு - நாட்குறிப்புக் கணக்கு ; சிறிய ஏட்டுப் 

இராட்டை . 
புத்தகம் ; பெருஞ் செலவுவிவரக் கணக்குப் 

கைரிகம் -- காவிக்கல் ; பொன் ; பொன் 
புத்தகம் . 

னூமத்தை . 
கையேந்தி - இரவலன் , பிச்சைக்காரன் . 

கைரேகை - கையில் அமைந்திருக்கும் கோடு . 
கையேந்துதல் - இரந்து வாங்குதல் , யாசித்தல் . 

கைலாகு - கைத்தாங்கல் . 
கையேற்பு - பெறுகை ; யாசிக்கை ; களப்பிச்சை 

கைலாகு கொடுத்தல் - அரசர் முதலியோர் 
வாங்குகை ; ஒரு தொழிலை ஏற்றுக்கொள்கை . 

நடக்கும்பொழுது மரியாதையாக 

அவர் 
கையேற்றம் - செல்வப்பெருக்கான நிலை . 

கைகளைத் தாங்குதல் ; உடல் வலியற்றவரைக் 
கையேறல் - நடுத்தரமான முத்து . 

கைகொடுத்துத் தாங்குதல் . 
கையேறுதல் - கையிற் கிடைத்தல் ; கைமாறுதல் .. 

கைலாகை - கைகொடுத்தல் . 
கையை - தங்கை . 

கைலாயத்து றைவனான 
கையைக்கடித்தல் - எதிர்பார்த்ததற்குமேல் செல 

கைலாசபதி 
வாதல் ; இழப்பாதல் . 

கைலாச ( ய ) ம் - எண்குல பர்வதங்களுள் ஒன்றும் 
கையைக் குறுக்குதல் - செலவைக் குறைத்தல் ; 

சிவபிரான் வாழ்விடமுமான ஒரு மலை . 
உலோபஞ் செய்தல் , 

கைலி - கையொலி ; ஓர் ஆடைவகை . 
கையைப்பிடித்தல் - திருமணஞ் செய்தல் ; காண்க : கைலேசு - கைக்குட்டை . 
கையைக்கடித்தல் ; கையைப் பிடித்து இழுத்தல் . கைலை 

கயிலைமலை . 
கையொட்டுக்கால் - கருப்பூரவகை . 

கைவசம் - தன்னிடம் உள்ளவை ; கைக்குட்படல் . 


- 


கை 


9 


கைலாசநாதன் , } - சிவன். 


கைவாக்கு, } - இகராசி ; கையால் ஆளுதற்குரிய 


. 


கைவறளுதல் - பொருளின்றி நிலைமை தாழ் கைவைத்தல் - புகுதல் ; திருடுதல் ; கைவைத்துக் 
கைவட்டணை 

382 

கொக்கரித்தல் 
கைவட்டணை - கையாற் செய்யும் அபிநயம் . 

கைராசி 
கைவட்டி - சிறிய ஓலைப்பெட்டி . 

கைவாகு 
கைவண்டி - கையால் இழுக்கும் வண்டி . 

கைவாங்குதல் - நீங்குதல் ; கையை வெட்டு தல் . 

கைவாசி காண்க : கைராசி . 
கைவந்தவன் - தொழிலிற் பழகித் தேர்ச்சியடைந் 

கைவாய்க்கால் - சிறு கால்வாய் . 
தவன் . 

கைவாரம் - கைதூக்கிக் கூறும் வாழ்த்து ; 
கைவந்தி - தோளின்கீழாகக் கையில் அணியும் 

செய்கைப்பங்கு , கூலி ; வயிரம் முதலியவற்றின் 
ஓர் அணி . 

முனை ; சரிவாரம் . 
கைவரிசை - திறமை ; கொடை ; சீட்டாட்டத் 

கைவாரிகள் - நின்றேத்துவோர் , 

அரசவையில் 
தில் முதலில் சீட்டை இறக்கும் உரிமை . 

வாழ்த்துக் கூறுவோர் . 
கைவருதல் - கைகூடுதல் ; ஒருங்கே நிகழ்தல் ; | கைவாள் - சிறுவாள் , கைரம்பம் . 
தேர்ச்சி பெறுதல் ; பழக்கம் ; ஒன்றைச் கைவாளம் , 
செய்யக் கையெழுதல் . 

கைவாளை 
கைவரை - காண்க : கைரேகை . 

கைவாறு - கைத்தாங்கல் ; தக்க சமயம் . 
கைவல்யம் காண்க : கைவல்லியம் . 

கைவிசேடம் - கைராசி ; பரிசு . 
கைவல்லபம் - ே தாள் வலிமை ; தொழில் 

கைவிஞ்சுதல் - அளவு கடத்தல் . 
செய்கைத்திறம் . 

கைவிட்டம் - வீட்டின் குறுக்குவிட்டம் .. 
கைவல்லியம் - ஒருமைத் தன்மை ; தனிமை ; 

கைவிடுதல் - கைவிட்டுவிடுதல் , விட்டொழிதல் . 
வீடுபேறு ; கைகூடுகை ; நூற்றெட்டு உபநிடதங் 

கைவிடுபடை - அம்பு . 
களுள் ஒன்று . 

கைவிதிர்த்தல் - மறுப்பு , அச்சம் , புகழ்ச்சி ஆகிய 
கைவலச்செல்வன் - அருகன் . 

வற்றின் குறியாகக் கையை அசைத்தல் . 
கைவலம் - வீடுபேறு . 

கைவிதை - வெந்தயம் ; நாற்றைப் பெயர்த்து 
கைவலிதல் - கைகடந்து போதல் . 

நடாது விதைத்தபடியே பயிர்செய்கை . 
கைவலை - சிறுவலை . 

கைவிதைப்பு - புழுதிவிதைப்பு . 

கைவிரித்தல் - இரத்தற்காகக் கையை நீட்டுதல் ; 
கைவழக்கம் -- கொடைக்குணம் ; கோயிலில் 

தன்னால் இயலாமை குறிப்பித்தல் , மறுத்தல் . 
பூசகர் முதலியோர்க்கு உரிய உரிமை ; தொழி 

கைவிரைவு - கையினால் 

விரைந்து தொழில் 
வின் திறமை ; ஈமக்கடன் ஆற்றிய பின்பு குடி 

செய்யும் தன்மை . 
மக்கள் ஐவர்க்கும் கொடுக்கும் 

பணம் 

கைவிலங்கு - கைக்கிடும் விலங்கு . 
முதலியன . 

கைவிலை - ரொக்க விலை ; நடப்பு விலை . 
கைவழங்குதல் - கொடுத்தல் ; கையடித்து உறுதி 

கைவிளக்கு - சிறு விளக்கு . 
கூறுதல் . 

கைவிளி - கையால் உதட்டை மடித்து 

ஊதி 
கைவழி - யாழ் ; கைவசமாக அனுப்பிய பொருள் ; 

யெழுப்பும் சீழ்க்கை ஒலி . 
ஒற்றையடிப்பாதை ; சிறு கிளையாறு . 

கைவினை - கைத்தொழில் ; கைவேலை . 
கைவளம் - கைராசி ; கைப்பொருள் ; செழுமை ; கைவினைஞன் - தொழிலாளி . 
கைத்தொழிலின் திறம் . 

கைவீச்சு கைவீசுகை ; 

கையிருப்புத் தொகை ; 
கைவளர்தல் - போற்றப்பட்டு வளர்தல் ; பழக்க கைத்திறம் . 
முறுதல் . 

கைவேகம் - கைவிரைவு . 
கைவளை கைத்தொடி ; கடகம் ; சிறுவளை ; கைவேல் கைவிடா வேல் ; கப்பணம் . 
மேற்கூரையைத் தாங்குமாறு சுவர் முதலிய கைவேலை - கையால் செய்தது ; கைத்தெ 
வற்றில் அமைக்குஞ் சட்டம் . 

திறம் ; கைத்தொழில் . 
, 1 

குரு புனிதமாக்குதல் ; அடித்தல் ; கற்பழித்தல் . 
கைவன்மை - கைத்திறம் . 

கைனி - அத்தநாள் ; கைம்பெண் . 


கொ 
கொ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( க் + ஓ ) . 

கொக்கரித்தல் - ஆரவாரித்தல் ; கோழி முதலியன 
கொக்கட்டி - குறுகி வளைந்த பனங்கிழங்கு . 

கூவு தல் . 
கொக்கரி - முழக்கம் ; வாத்தியவகை . 


கொக்கரை 


383 


கொஞ்சுநடை 


} 


2 


கொக்கரை வளைவு ; 

வைக்கோல் எடுக்கும் கொச்சகம் - கொச்சகக்கலிப்பா ; ஆடையுள் ஒரு 
கருவி ; வலம்புரிச்சங்கு ; வாத்தியவகை ; வில் ; வழிக் கொய்தடக்கிக் கட்டுவது ; அம்போ 
வலை ; பரம்பு ; தாளம் ; 

பனை ; தெங்கு தரங்க உறுப்புகளுள் ஒன்று ; பரிபாடல் உறுப்பு 
முதலியவற்றின் இளமடல் . 

களுள் ஒன்று ; இழிவு . 
கொக்கறை - பனை , தெங்கு 
தெங்கு முதலியவற்றின் கொச்சம் 

கொச்சம் - காண்க : கொச்சகக்கயிறு . 
வற்றியுலர்ந்த இளமடல் . 

கொச்சன் - சிறுபையன் . 
கொக்காட்டல் -- சீராட்டுகை . 

கொச்சி - ஓர் 

ஊர் : சேரநாட்டிலுள்ள 
கொக்காம்பாளை - ஒரு செடிவகை . 

நகரம் ; விளாம்பழத்தின் உள்ளீடு ; ஊசிமிள 
கொக்கான் - ஏழாங்காய் விளையாட்டுவகை . 

காய் ; நெருப்பு ; இளங்கொட்டாங்கச்சி . 
கொக்கி - கொளுவி ; துறட்டிநுனியிற் செருகும் கொச்சிக்குழந்தை - வைப்பரிதாரம் . 
இருப்புக்கருவி . 

கொச்சிமிளகாய் - ஊசிமிளகாய் .. 
கொக்கிப்பூட்டு - அணியிலுள்ள பூட்டு . 

கொச்சு - குஞ்சம் ; கத்தரிக்காய் முதலிய காய் 
கொக்கில் கொக்கி . 

கறிகள் சேர்ந்த குழம்புவகை ; சிறிய . 
கொக்கிறகு , 

காண்க : கொக்கு 

கொச்சை - இழிவு ; இழிந்தவன் ; சீகாழி ; 
கொக்கிறகுமந்தாரை மந்தாரை . 

திருந்தாத சொல் ; ஆடு ; வெள்ளாடு ; பால் 
கொக்கு - ஒரு பறவைவகை ; மூலநாள் ; மாமரம் ; 

முதலியவற்றின் முடைநாற்றம் . 
செந்நாய் ; குதிரை . 

கொச்சைச்சொல் - திருந்தாப் பேச்சு ; இழி 
கொக்குக்கல் - காண்க : சிலமான்கல் , மாந்தளிர்க் 

சொல் . 
கல் . 

கொச்சைநாற்றம் - ஆட்டுப்பால் நாற்றம் ; பால் 
கொக்குமந்தாரை - வெள்ளைமந்தாரை ; 

முதலியவற்றின் முடைநாற்றம் . 
பூமரம் ; காட்டத்தி மரம் ; புடைவைவகை . 

கொச்சையர் - இடையர் ; இளைஞர் . 
கொக்குவாய் 
குவாய் - கொக்கி அணிகலனிலுள்ள 

கொச்சைவயம் - சீகாழி என்னும் ஊர் . 
கொக்கி . 

கொசமசக்கு - குழப்பம் ; செயற்சிக்கல் .. 
கொக்கை கொக்கி . 

கொச ( சு ) வம் கொய்சகம் , ஓரங்கொய்து 
கொக்கைக்கல் - ஆட்டுக்காற்கல் . 

சுருக்கப்பட்ட உடை . 
கொக்கைச்சால் -- உழவுபடாத தரை . 

கொசிகம் 

ஆடை . 
கொக்கோவெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

கொசு -- சிறு கொதுகு ; பெருங்கொதுகு ; கச்சம் . 
கொங்கணம் - ஒரு நாடு ; ஒரு மொழி . 

கொசுகு - சிறுகொதுகு ; பெருங்கொதுகு . 
கொங்கணர் - கொங்கண நாட்டார் ; பண்டைத் 

கொசுத்தேன் - சிறு கொசு இனங்கள் சேர்த்து 
தமிழ்ச்சித்தருள் ஒருவர் . 
கொங்கணி - கொங்கு நாட்டான் ; மழையைத் 

வைக்குந் தேன் . 
தாங்க உடலில் கவிக்கும் சம்பங்கூடை . 

கொசு மூட்டம் - கொசுக்களைப் போக்குவதற்கு 
கொங்கரி - ஏல அரிசி . 

மூட்டும் புகை . 
கொங்கன் -- கொங்குநாட்டான் ; சேரன் . 

கொசுவுதல் - ஆடையைக் கொய்து அடுக்கு தல் . 
கொங்காணி - காண்க : கொங்கணி . 

கொசுறு - பிசுக்கு , கொசுர் . 
கொங்காரம் - குங்குமமரம் . 

கொஞ்சங்கொஞ்சமாய் - சிறிதுசிறிதாய் 
கொங்காளன் - ஒரு குதிரைவகை . 

கொஞ்சத்தனம் - எளிமை . 

கொஞ்சநஞ்சம் - சிறிதளவு . 
கொங்கு -- கோயமுத்தூர் , சேலம் , நீலகிரி , 

கொஞ்சப்படுத்துதல் - இழிவுபடுத்துதல் 
தருமபுரி , பெரியார் மாவட்டத்தின் 
பகுதியும் கருநாடக மாநிலத்தின் ஒரு பகுதியும் கொஞ்சப்பேர் - சிலர் ; இகழ் . 
இணைந்த ஒரு பழந்தமிழ் நாட்டுப் பகுதி ; 

கொஞ்சம் - சிறிது .. 
பூந்தாது ; மணம் ; தேன் ; கள் ; கருஞ் சுரைக் கொஞ்சல் - மழலைச் சொல் ; சரசப்பேச்சு ; 
கொடி ; புறத்தோல் . 

செல்லமாகப் பேசுதல் . 
கொங்கை 

முலை ; மரக்கணு ; கம்புத் கொஞ்சன் - அற்பன் . 
தானியத்தின் உமி . 

கொஞ்சி - காட்டுக்கொஞ்சி ; சீமைக்கொஞ்சி ; 
கொச்சகக்கயிறு - தெங்கின் கதம்பை நாராற் 

பூவைமரம் . 
செய்யப்படுங் கயிறு . 

கொஞ்சுதல் - மழலை பேசுதல் ; இன்பமாய்ப் 
கொச்சகக்கலிப்பா - தரவு , 

தர விணை பேசுதல் ; செல்லங்கொஞ்சுதல் ; இனிதாய் 
சிஃறாழிசை , பஃறாழிசை, மயங்கிசை ஒலித்தல் ; முத்தமிடல் . 
என்னும் ஐம் பிரிவுடைய கலிப்பாவகை . 

. 

கொஞ்சுநடை - மெதுவான நடை . 


* / 


. 


கொட்குதல் 


384 


கொட்டை நூற்றல் 


கூடை ; 


கூடை 


கொட்குதல் - ; ; 
சுழலுதல் ; சூழவருதல் ; திரிதல் ; கொட்டில் - மாட்டுத்தொழுவம் ; 

வில்வித்தை 
வெளிப்படுதல் . 

பயிற்றுமிடம் ; கொட்டகை ; சிறு குடில் . 
கொட்டகம் - காண்க : கொட்டகை . 

கொட்டு - அடி ; வாத்திய அடிப்பு ; வாத்தியம் ; 
கொட்டகாரம் - பண்டம் வைக்கும் அறை . 

தாளத்தில் அரைமாத்திரைக் காலம் ; 

தேள் 
கொட்டகை - தொழுவம் , மாட்டுக்கொட்டில் ; 

முதலியன கொட்டுகை ; தோண்டு கருவிவகை ; 
பந்தல்வகை ; சிற்றில் . 

மண்வெட்டி ; கொட்டுகை ; உடல் ; நெற்கூடு ; 
கொட்டங்காய் - தேங்காய் . 

பிரம்புக்கூடை ; பனந்துண்டு ; மலடி . 
கொட்டடி - சமையல் அறை ; மாட்டுக்கொட்டில் ; கொட்டுக்காரன் - மத்தளம் முதலியன வாசிப் 
சிறைச்சாலை அறை ; சேலைவகை . 

பவன் ; மேளகாரச் சாதி . 
கொட்டணக்காரி - கூலிக்கு நெற்குற்றுபவள் . கொட்டுக்கிடாரம் - பெரிய கொப்பரை . 
கொட்டணம் - நெற்குற்றுகை ; பஞ் சு கொட்டுக் கிணறு - பனந்துண்டுகளை வைத்துக் 
கொட்டுகை . 

கட்டிய கிணறு . 
கொட்டணை - ஒரு பூண்டுவகை . 

கொட்டுக்குடவை - உடுக்கைபோல் வடிவமைந்த 
கொட்டம் - இறுமாப்பு ; சேட்டை ; கடுகடுப்பு ; பாத்திரம் . 
முழக்கம் ; நீர் முதலியன ஒழுகுகை ; மாடு 

கொட்டுக்கூடை - கிண்ண வடிவமான 
களுக்கு மருந்து கொடுக்கும் மூங்கிற் குழாய் ; கூடைபோன்ற வடிவுள்ள உலோக பாத்திரம் . 
நூற்குங் கொட்டை ; சிறிய ஓலைப்பெட்டி ; 

கொட்டுதல் - வாத்தியம் முழக்கு தல் ; சம்மட்டி 
மாட்டுத்தொழுவம் ; ஒரு மணப்பண்டவகை ; யால் அடித்தல் ; கையால் தட்டுதல் ; பஞ்சரைத் 
வீடு . 

தல் ; நெற்குற்றுதல் ; அடித்தல் ; தேள் , குளவி 
கொட்டமடித்தல் - மனம் போனபடி அரட்டை முதலியன கொட்டல் ; சொரிதல் ; 
யடித்தல் . 

முதலியவற்றில் இருந்து 

பண்டங்களைக் 
கொட்டறை - காண்க : கொட்டடி . 

கொட்டுதல் ; அப்புதல் ; அறைந்து கொள்ளு 
கொட்டன் - கொட்டாப்புளி ; பருத்தவன் ; தல் ; பல்லி சொல்லுதல் ; உதிர்தல் ; கண் 
பருத்தது ; தேங்காய் . 

இமைத்தல் . 
கொட்டாப்பிடி , உளிமேல் அடிக்கும் ஆயுதம் , கொட்டுப்பிடி - கொட்டாப்புளி, உளியடிக்கும் 
கொட்டாப்புளி மரச்சுத்தியல் 

ஆயுதம் . 
கொட்டாய் - காண்க : கொட்டகை . 

கொட்டுமுழக்கு - விழாக்காலங்களில் முழக்கும் 
கொட்டாரம் - தானியக்களஞ்சியம் ; நெல் முதலிய மேளதாளம் முதலிய வாத்திய ஓசை . 

குற்றும் இடம் ; யானைக்கூடம் ; கொட்டுமுறி - உயர்ந்த பித்தளைவகை . 
அரண்மனை ; அரண்மனை முதலியவற்றின் 

முதலியவற்றின் கொட்டு மேளம் 

கொட்டுமேளம் - மேளவாத்தியம் . 
தலைவாயில் . 

கொட்டுரசம் - பருப்பிடாத இரசம் . 
கொட்டாவி - வாயைத் திறந்து வெளிவிடும் கொட்டுவாய் - தேள் முதலியன 

கொட்டின 
நெட்டுயிர்ப்பு . 

இடம் ; நெருக்கடியான சமயம் . 
கொட்டாவிவிடுதல் - வாயால் 

வாயால் நெட்டுயிர்த்தல் ; | கொட்டுவான் - தேள் ; கொட்டாப்புளி; கொட்டு 
இறத்தல் ; களைத்துப்போதல் . 

வேலை செய்யுங் கன்னான் . 
கொட்டாறு - உப்பளம் . 

கொட்டுவேலை - கொட்டுக் கன்னார் வேலை .. 
கொட்டி - நீர்க்கொடிவகை ; கொடு கொட்டி ; கொட்டை - விதை ; தாமரைசக்கொட்டை ; பலாப் 

தாளம் ; வாயில் ; கூட்டம் ; கோயில்வாசல் . பிஞ்சு ; உருண்டை வடிவம் ; மகளிர் தலையணி 
கொட்டிக்கொடுத்தல் - அதிகமாகக் கொடுத்தல் ; 

வகை ; 

கொட்டைக்கரந்தை ; பாதக் குறட் 
அதிகமாகக் கண்டித்தல் . 

டின் குமிழ் ; ஆடைத்தும் பினைத் திரள 
கொட்டிக்கொள்ளுதல் - நிரம்ப உண்ணுதல் ; 

முடிந்த முடிச்சு ; கிடுகு தாங்கும் கால் முதலிய 
மேற்போட்டுக் கொள்ளுதல் . 

வற்றின் பகுதி ; நூற்குங் கதிரின் கொட்டை ; 

பஞ்சுச் சுருள் ; யானையின் அணி விசேடம் ; 
கொட்டிச் சேதம் - பதினோர் ஆடல்களுள் திரிபுரம் 

சும்மாடு ; சிறு தலையணை ; நெல்வகை. 
எரித்த காலை சிவனாடிய கூத்து . 

கொட்டைக்கரந்தை - ஒரு கரந்தைச்செடிவகை . 
கொட்டிப்பேசுதல் - குத்திப்பேசுதல் 

கொட்டைக்காய்ச்சி - சதைப்பற்றுக் குறைந்து 
கொட்டிமத்தளம் - பெரிய மத்தளம் . 

கொட்டை பருத்துள்ள காய்காய்க்கும் மா ; 
கொட்டியம் - எருது ; பொதிமாட்டுத் திரள் . 

பனைமரம் . 
கொட்டியான் - சுமைகாரன் ; பயிரில் விழும் | கொட்டை நூற்றல் - பஞ்சு நூற்றல் ; பயனற்ற 
நோய்வகை ; கெடுதியை உண்டுபண்ணுவது . வேலை செய்தல் ; வீண்காலம் போக்குதல் . 


} 


தானியங் 


கொட்டைப்பயறு 


385 


கொடிமுந்திரிகை 


தாய் 


} 


} - ஒரு முந்திரிவகை . 


கொடித்தண்டு } 


கொட்டைப்பயறு - ஒரு பயறுவகை . 

கொடிகட்டுதல் - கொடியெடுத்தல் ; போருக்கு 
கொட்டைப்பாக்கு - வேகவைக்காமல் உணக்கிய 

வருதல் ; கொடியேற்றுதல் . 
முழுப் பாக்கு . 

கொடிச்சி - குறிஞ்சிநிலப் பெண் ; கொடிவேலி ; 
கொட்டைப்பாசி - நீர்ப்பாசிவகை . 

காமாட்சிப்புல் ; கன்னம் ; புற்றாஞ்சோறு . 
கொட்டைப்புளி - விதை எடுக்காத புளி . 

கொடிச்சிவால் - நுனி வெளுத்த பசுவின் வால் . 
கொட்டைபரப்புதல் - பகைவரது நாட்டை கொடிசுற்றிப்பிறத்தல் - பெற்றோர்க்கும் 
அழித்துத் தரைமட்டமாக்குதல் . 

மாமனுக்கும் தீங்கு விளைதற்கு அறிகுறியாகக் 
கொட்டை போடுதல் - விதை விதைத்தல் ; கொப்பூழ்க்கொடி சுற்றிக்கொண்டு குழந்தை 
கடலைக் கொட்டை போடுதல் ; பலாமரம் பிறத்தல் . 
பிஞ்சு பிடித்தல் ; தொழிலில் பழக்கப்படுதல் ; | கொடிஞ்சி - கைக்கு தவியாகத் தேர்த்தட்டின் 
சாதல் , 

முன்னே உள்ள அலங்கார உறுப்பு ; தேர் . 
கொட்டைமுத்து - சிற்றாமணக்கு விதை . 

கொடிஞ்சில் , 

எருதுகளைக்கொண்டு 
கொட்டை முந்திரி , 

கொடிஞ்சிற்பலகை ஆற்றுக்கால் தோண்டும் 
கொட்டை முந்திரிகை 

பலகை . 
கொட்டையாடுதல் - பஞ்சு பன்னுதல் , பஞ்சைப் கொடித்தடம் - ஒற்றையடிப் பாதை . 
பிரித்தெடுத்தல் . 

- காண்க : கொடிக்கம்பம் . 
கொட்டையிடுதல் - பஞ்சுச் சுருள் செய்தல் . 
கொட்பு - சுழற்சி ; சுற்றித்திரிகை ; மனச் சுழற்சி ; கொடித்தரம் - சூரியன் தோன்றும்போது உச்சி 
சரராசி ; வளைவு ; கருத்து ; நிலையின்மை . 

யில் தோன்றும் எட்டாம் நாள் சந்திரன் . 
கொட்பேரன் - கொள்ளுப்பேரன் . 

கொடித்தாலி - சரட்டுத் தாலி . 
கொடாக்கண்டன் - சிறிதும் ஈயாதவன் . 

கொடித்தீ - கொடிவேலி. 
கொடாரி காண்க : கோடரி . 

கொடிது - காண்க : கொடியது . 
கொடி - படர்கொடி ; ஆடையுலர்த்துங் கொடி ; 

கொடி நரம்பு - வெளியே தெரியும்படி ஓடியுள்ள 
கொப்பூழ்க்கொடி ; 

மகளிர் கழுத்தணி ; 

உடல் நரம்பு . 
அரைஞாண் ; ஒழுங்கு ; நீளம் ; சிறு கிளைவாய்க் கொடிநிலை - மும்மூர்த்திகளின் கொடிகளுள் 
கால் ; கொடி ; காற்றாடி ; கலத்துவசம் ஒன்றனோடு அரசன் கொடியை உவமித்துப் 
என்னும் யோகம் ; கேது ; காக்கை ; கிழக்குத் புகழும் புறத்துறை ; கீழ்த்திசையில் நிலையாக 
திசை . 

உதிக்கும் சூரியன் . 
கொடிக்கம்பம் - காண்க : கொடிமரம் . 

கொடிப்படை - படையின் முன்னணி . 
கொடிக்கயிறு - முறுக்கேறின 

கொடிப்பந்தர் - கொடிகள் படர்ந்த பந்தல் . 
யாகக் கட்டின கயிறு . 

கொடிப்பயறு - பயறுவகை . 
கொடிக்கரும்பு – நேராக வளர்ந்த கரும்பு . 

கொடிப்பவழம் - பவழம் . 
கொடிக்கவி - கொடியைப்பற்றிய பாட்டு ; கொடிப்பாதை - காண்க : கொடித்தடம் . 
கொடியேறும்படி பாடிய பாட்டு ; 

கொடிப்பாலை பாலைவகை ; பாலை யாழ்த்திற 
சித்தாந்த நூல்களுள் ஒன்று . 

வகை . 
கொடிக்கழல் - கழற்சிக்கொடி . 

கொடிப்பிணை - வங்கமணல் . 
கொடிக்கள்ளி - கொடிவகை ; கள்ளிச்செடிவகை. கொடிப்பிள்ளை - காக்கைக் குஞ்சு ; பள்ளையாடு . 
கொடிக்கால் - வெற்றிலை ; வெற்றிலைத் கொடிப்புல் - அறுகம்புல் . 
தோட்டம் ; காய்கறித்தோட்டம் ; வெற் கொடிப்பூ - கொடிகளிற் பூக்கும் பூ . 
றிலைக்கொடி ; படருங்கொம்பு ; கொடிக் கொடிமரம் - கோயில்களின் முன்னால் கொடி 
கம்பம் . 

யேற்றுவதற்காக நடும் மரம் ; கொடி கட்டும் 
கொடிக்கால்மூலை - ஊரின் வடமேற்கு மூலை . நீண்ட தடி . 
கொடிக்கூடை - நாணற்கூடை . 

கொடிமல்லிகை - மல்லிகை ; சாதிமல்லிகை . 
கொடிகட்டி நிற்றல் - கொடிகட்டுதல் ; உறுதிப் கொடிமாசிகள் - நிலையற்றோடும் மேகங்கள் . 
பாட்டுடன் முயற்சியை மேற்கொள்ளுதல் ; | கொடிமாதுளை - ஒருவகை மாதுளை மரம் . 
நோயாளி முதலியோர் கயிற்றைப் பிடித்துக் கொடிமின்னல் - கொடி போல வீசி ஒளிரும் 
கொண்டு நிற்றல் . 

மின்னல் . 
கொடிகட்டி வாழ்தல் - மிகுந்த செல்வ வாழ்க்கை கொடிமுந்திரி , 
யில் இருத்தல் . 


கயிறு ; 


கொடி 


சைவ 


கொடிமுந்திரிகை } - திராட்சை . 


49 


கொடி மூக்கு 


386 


கொடுப்பு 


} 


கொடிமூக்கு - நீண்ட மூக்கு . 

கொடுக்கு - தேள் முதலியவற்றின் கொட்டும் 
கொடியடுப்பு - அடுப்புவகை , பக்க அடுப்பு . 

உறுப்பு ; நண்டு முதலியவற்றின் இடுக்கிக்கால் ; 
கொடியது - கொடுமையானது . 

தீயவன் ; ஆடைத்தொங்கல் ; மகன் ; 
கொடியரசு அவரைக்கொடி ; அரசமரவகை . மூலத்தாறு . 
கொடியராகு - கோமேதகம் . 

கொடுகுதல் - குளிரால் ஒடுங்குதல் ; பற்கூசுதல் ; 
கொடியன் - தீயன் ; கேது . 

கொடுமையாதல் . 
கொடியாடு - ஆண்டுக்கொருமுறை 

ஒரு குட்டி 

கொடுகொட்டி - பதினோராடல்களுள் முப்புரம் 
போடும் நீண்ட காலுள்ள ஆடு . 

எரித்த காலையில் சிவபெருமான் ஆடிய கூத்து ; 
கொடியார் கூந்தல் - அம்மையார் கூந்தல் ஒரு பறைவகை . 
என்னும் சவரிக்கொடி . 

கொடுகொடுத்தல் - குளிரால் நடுங்குதல் ; 
கொடியாள் - கொடிபோன்ற பெண் ; கொடுமை 

விரைவுபடுதல் . 

கொடுங்கண் - தீமை விளைவிக்கும் பார்வை . 
யானவள் . 
கொடியாள் கூந்தல் - காண்க : கொடியார் கூந்தல் . 

கொடுங்கரி - பொய்ச்சாட்சி . 
கொடியான் - கொடுமையானவன் . 

கொடுங்காய் - வெள்ளரிக்காய் . 

. 
கொடியிறக்குதல் - ஏற்றின கொடியைத் தாழ்த்து 

கொடுங்குழை - வளைந்த காதணி . 

கொடுங்கை - மடித்த கை ; வளைந்த கை ; நீண்டு 
தல் ; திருவிழா முடிவில் கொடியைக் கீழிறக்கி 

வளைந்த வீட்டு உறுப்பு ; கொடுமை . 
விடுதல் ; காற்றாடியை இறக்குதல் . 

கொடுங்கோபிச்சிலை - ஒருவகை மஞ்சள் நிறக் 
கொடியீச்சு - சவ்வரிசி . 

கல் . 
கொடியெடுத்தல் - அறைகூவுகை ; வெற்றியின் 

கொடுங்கோல் , நீதி நெறி 

தவறிய 
அறிகுறியாகக் கொடி பிடித்தல் . 

கொடுங்கோன்மை 

அரசாட்சி . 
கொடியேற்றம் , கோயிலில் திருவிழாத் 

திருவிழாத் | கொடு சூரி - காண்க : கொடுஞ்சூரி . 
கொடியேற்று , தொடக்கத்தில் கொடி 

கொடுஞ்சி - காண்க : கொடிஞ்சி . 
கொடியேற்றுதல் மரத்தில் கொடியை 
உயர்த்துதல் . 

கொடுஞ்சூரி -- கொடியவள் . 

கொடுத்தல் - ஈதல் ; பெற்றெடுத்தல் ; பங்காடு 
கொடியோடுதல் - கொடியுண்டாகிப் படர்தல் ; 

தல் ; விற்றல் ; உடன்படுதல் ; சாகக்கொடுத் 
இரேகை நீளுதல் ; இறக்குந் தறுவாயில் மூச்சு 

தல் ; திட்டுதல் ; அடித்தல் ; ஒரு துணைவினை . 
இழைதல் . 
கொடியோன் - தீயவன் ; கற்றாழை . 

கொடுத்துவைத்தல் - ஒருவரிடம் பொருளை நம்பி 

வைத்தல் ; நல்வினை பெற்றிருத்தல் . 
கொடிவழி - ஒற்றையடிப் பாதை ; மரபுவழி . 

கொடுதி - மர ஆணி . 
கொடி வழித்தீர்த்தம் - திருப்பதி மலையிலுள்ள 

கொடுந்தமிழ் - செந்தமிழ் நாட்டைச் சூழ்ந்து 
ஒரு புண்ணிய தீர்த்தம் . 

வழங்கிவரும் தமிழ்மொழி . 
கொடிவாகனன் - காக்கையை ஊர்தியாகவுடைய கொடுந்தமிழ்நாடு - கொடுந்தமிழ் பேசப்படுவன 
சனி . 

வாகிய தென்பாண்டி , குட்டம் , குடம் , கற்கா , 
கொடிவிடுதல் - மிகுதியாதல் ; கொடியோடுதல் . வேணாடு , பூழி , பன்றி , அருவா , அருவா வட 
கொடிவீடு - படர்கொடிகளால் அமைந்த வீடு . தலை , சீதம் , மலாடு , புனனாடு என்னும் 
கொடிவேலி - சித்திரமூலம் என்னுங் கொடி . பன்னிரு நிலங்கள் . 
கொடிற்றுக்கோல் - கள்வர் பயன்படுத்தும் கருவி , கொடுந்தறி - வளைந்த முளைக்கோல் .. 
கன்னக்கோல் . 

கொடுந்துயர் - மிக்க துயரம் ; சாவு . 
கொடிறு - கதுப்பு ; யானை மதச்சுவடு ; குறடு ; கொடுந்தொழிலாளன் - கொடுஞ் செய்கையுள்ள 
பூசநாள் . 

வன் ; யமன் . 
கொடுக்கல்வாங்கல் - கொடுப்பதுவும் வாங்கு கொடுநாக்கு - தீய நாக்கு . 
வதுவும் , இலேவாதேவி . 

கொடுநாக்கெறிதல் - வி ருப்பக் குறிதோன்ற 
கொடுக்கறுத்தல் - குறும்புத்தனத்தை அடக்கு நாவால் வாய்ப்புறத்தைத் துழாவுதல் . 
தல் . 

கொடு நுகம் - நுகத்தடி ; கலப்பை ; மகநாள் . 
கொடுக்காய்ப்புளி - வளைந்த காயையுடைய கொடுப்ப ( பி ) னை - கொடுப்புவினை என்பதன் 
ஒரு மரவகை . 

மரூஉ ; பெண்ணை மணஞ்செய்து தருதல் . 
கொடுக்கி - ஆபரணப்பூட்டு ; தேட்கொடுக்கிப் கொடுப்பு - கொடுக்கை ; விளையாட்டாக 
பூடு ; கதவையடைத்து இடும் இருப்புப்பட்டை . அடிக்கை ; கதுப்பு . 


கொடுப்புப்பல் 


387 


கொண்டல் 


- 


மாசி 


கொடுப்புப்பல் கடைவாய்ப்பல் . 

கொடுவாள் - வளைந்த வாள் ; அறுவாள் ; மழு . 
கொடுப்பை - பொன்னாங்காணிக்கீரை . 

கொடுவினை - முற்பிறப்பிற் செய்த தீவினை . 
கொடுபடுதல் - கடன் முதலியன செலுத்தப் | கொடுவேலி 

கொடுவேலி - காண்க : கொடிவேலி , 
படுதல் . 

கொடுவை - முருட்டுத்தனம் , துட்டத்தனம் . 
கொடுபோதல் - கொண்டுசெல்லுதல் . 

கொடூரம் - கொடுமை , குரூரம் . 
கொடும்பகல் - நண்பகல் . 

கொடை - ஈகம் , தியாகம் ; ஈகை ; 

உதவிப் 
கொடும்பனிக்காலம் - பனி மிகுந்துள்ள 

பொருள் ; கைக்கொண்ட ஆநிரையை இரவ 
பங்குனி மாதங்கள் . 

லர்க்கு வரையாது கொடுக்கும் புறத்துறை ; 
கொடும்பாடன் - கொடியன் , மிகுந்த தீவினை ஊர்த்தேவதைக்கு மூன்று நாள் செய்யும் 
யாளன் . 

திருவிழா ; வசவு ; அடி . 
கொடும்பாடு - கொடுமைப்பாடு ; மாறுபாடு . கொடைக்கடம் - கொடையாகிய கடமை . 
கொடும்பாவி ( வை ) - பஞ்சம் முதலியன 

உண் 

கொடைக்கை கொடை காடுக்கும் கை ; 
டான காலங்களில் அவை தீரும்படி ஊர்க்குச் வீட்டின் முகடு . 
சாந்தியாகத் தெருக்களில் கட்டியிழுத்துக் கொடைநேர்தல் - மகளை மணஞ் 

செய்து 
கொளுத்தப்படும் வைக்கோல் உருவம் ; தாம் கொடுக்க உடன்படுதல் ; தேவதைக்கு விழாச் 
வெறுப்பவர்களைப்போல் செய்யப்படும் செய்யத் தீர்மானித்தல் . 
பதுமை . 

கொடைமடம் - அளவின்றிக் கொடுத்தல் . 
கொடும்பு - சிம்பு ; தவிட்டுப்பொடி ; கொடுமை . 

கொடைமுடி - சரக்கொன்றை . 
கொடும்புரி - கொடுமுறுக்கு ; கடுஞ்சூழ்ச்சி . கொடைமை - கொடைத்தொழில் . 
கொடும்புலி - சிங்கம் ; சிங்கராசி . 

காடையாளன் , 

ஈகையாளன் . 
கொடும்பை - நீர் அருவி ; குன்றம் ; 

குளம் ; 

கொடையாளி 
தூம்பு ; தாம்பு ; பச்சிலைப் பூண்டுவகை ; கொடையெதிர்தல் - கொடுத்தலை மேற்கொள்ளு 
கொடும்பாளூர் . 

தல் ; கொடுத்ததைப் பெற்றுக்கொள்ளுதல் . 
கொடுமடி - பண்டம் இடுதற்கு வளைத்துக் கொடையோன் - ஈகையுள்ளவன் . 
கட்டிய மடி . 

கொடைவஞ்சி - போரில் வென்று கொண்ட 
கொடுமரம் - வில் ; தனுராசி ; ஏணிப்பழு . 

பொருளைப் பாடிய பாணர்க்கு அரசன் 
கொடுமலையாளம் - அரிதிற் பொருள்படும் பரிசாக அளிப்பதைக் கூறும் புறத்துறை . 
மலையாள மொழிவகை ; கொடுமலையாளம் கொடைவள்ளல் - அளவில்லாமற் பொருளைக் 
பேசும் மலை நாட்டுப் பகுதி . 

கொடுப்பவன் . 
கொடுமுடி - மலையினுச்சி ; கோபுரத்தினுச்சி ; கொடைவினா - வினாவகையுள் ஒன்று , கொடுக் 
உப்பரிகை ; பாண்டிக் கொடுமுடி . 

கும் நோக்கத்தோடு கேட்கும் வினா . 
கொடுமுடிச்சு - அவிழ்க்க இயலாத 

கொடைவீரம் - பிறருக்குத் தன்னை அளித்தல் . 
கேடு சூழும் சூழ்ச்சி . 

கொண்கன் கணவன் ; நெய்தல் நிலத் 
கொடுமுறுக்கு - நூலில் ஏறிய அதிக முறுக்கு . 
கொடுமூலை - எளிதில் அறிந்து செல்ல கொண்கானம் கொங்கண நாட்டிலுள்ள 
முடியாத மூலையிடம் . 

மலை . 
கொடுமை - கடுமை ; முருட்டுத்தன்மை ; தீமை ; கொண்ட - ஓர் உவமச்சொல் . 
வளைவு ; 1.மனக்கோட்டம் ; அநீதி ; பாவம் ; 

கொண்டக்காரன் - மீன் பிடிப்போருள் ஒரு 
வேண்டாத சொல் . 

வகுப்பினன் . 

. 
கொடுமை சொல்லுதல் - கடுமையான சொல் 

கொண்டக்கிரி - ஒரு பண்வகை . 
லால் பேசுதல் . 

கொண்டகுளம் - எட்டிமரம் . 
கொடுமைத்தானம் - இலக்கினத்திற்கு எட்டா 
மிடம் . 

கொண்டங்கட்டிப் பாய்ச்சுதல் - அணை கட்டி 
கொடுவரி - புலி . 

மேட்டு நிலத்தில் நீர் பாய்ச்சுதல் . 
கொடுவருதல் - கொண்டுவருதல் . 

கொண்டச்சாணி - நஞ்சறுப்பான் பூண்டு . 
கொடுவாய் - வாள் முதலியவற்றின் வளைந்த 

கொண்டம் - குறிஞ்சாக்கொடி ; நீர் பாய்ச்சு 
வாய் ; குறளை ; பழிச்சொல் ; ஒரு 

மீன் வதற்குத் தேக்கிய நீர்நிலை . 
வகை ; புலிவகை ; வாயினின்று வடியும் நீர் . கொண்டல் - கொள்ளுதல் ; மேகம் ; காற்று ; 
கொடுவாயிரும்பு - தூ ண் டில் முதலியவற்றி கீழ்காற்று ; கிழக்கு ; மேடராசி ; கொண்டற் 
லுள்ள இரும்புக் கொக்கி . 

கல் ; மகளிர் விளையாட்டுவகை . 


முடிச்சு ; 


தலைவன் . 


- 


கொண்டல்வண்ணன் 


388 


கொண்டைப்பூ 


பொருள் 


. 


செல்லு 


மன 


கொண்டல்வண்ணன் 

மேக நிறமுடைய ஏற்ற இடங்களில் 

சேர்த்துப் 
திருமால் . 

கொள்ளும் முறை . 
கொண்டலாத்தி - ஒரு குருவிவகை . 

கொண்டு கூற்று - அயலார் நேரிற் சொல்வதாகக் 
கொண்டவன் கணவன் . 

கூறும் மொழி . 
கொண்டாட்டக்காரன் உற்சாகமுள்ளவன் ; கொண்டு கொடுத்தல் - பெண்ணைக் கொண்டுங் 
தோழன் . 

கொடுத்துஞ் சம்பந்தஞ்செய்தல் . 
கொண்டாட்டம் - பாராட்டுதல் ; மகிழ்ச்சி ; கொண்டு செல்லுதல் - எடுத்துப்போதல் ; நிரு 
திருவிழா முதலிய சிறப்புகள் . 

வகித்தல் . 
கொண்டாட்டு - சீராட்டு ; பாராட்டல் . 

கொண்டு நடத்துதல் - செயலை வருந்தியும் 
கொண்டாடுதல் - கூடிக்குலாவுதல் ; மெச்சுதல் , முடிவு வரை நடத்துதல் ; கொடுக்கல் வாங்கல் 
பாராட்டுதல் ; திருவிழா முதலியன கொண் செய்தல் , 
டாடுதல் . 

கொண்டு நிலை - குரவைக்கூத்தில் தலைவனது 
கொண்டாரணியம் - நுழைய முடியாத பெருங் வரைவுவேண்டிப் பாடும் பாட்டு . 
காடு . 

கொண்டு நிலைக்கூற்று - இறந்துபடாமல் தலை 
கொண்டான் மகளிர் 

விளையாட்டுவகை ; மகனைத் தாங்கிக் கூறுந் தோழியின் சொல் . 
கணவன் . 

கொண்டு போதல் - எடுத்துக்கொண்டு 
கொண்டான் கொடுத்தான் - பெண் கொடுத்தும் தல் ; 

அழைத்துச் 

செல்லுதல் ; கவர்ந்து 
எடுத்தும் சம்பந்தஞ் செய்தோர் . 

செல்லுதல் , 
கொண்டானடித்தல் - மகிழ்ச்சியால் கூத்தாடுதல் . கொண்டுவிற்றல் - அப்போதைக்கப் போது 
கொண்டி - பிறர் பொருள் முதலியவற்றைக் வாணிகத்துக்காகப் பண்டங்களை வாங்கி 
கொள்ளுதல் ; உணவு ; கப்பம் ; சங்கிலி மாட் 

விற்றல் . 
டும் இரும்பு ; கொள்ளை ; மிகுதி ; அடங்காத 

கொண்டேசன் - சுக்கு . 
வன் ; பரத்தை ; கதவுக்குடுமி ; களவு ; 

ஏர்க் 

கொண்டை மகளிர் கூந்தலைத் திரளாகச் 
கொழு முதலியவற்றைக் கொள்ளுதல் ; 

சேர்த்துக் கட்டும் முடிவகை ; சொருக்கு ; 
வருத்தம் ; பகைமை ; புறங்கூறுகை . 

குழந்தைகளுக்கு உச்சிக்கொண்டை கட்ட 
கொண்டிக்கதவு - குடுமிக்கதவு . 

உதவும் நார்வளையம் ; 

சூட்டு ; 
கொண்டி சொல்லுதல் - பகைமையால் கொடுமை ஆணி முதலியவற்றின் தலை ; இலந்தைப் 
பேசுதல் . 

பழம் . 
கொண்டித்தனம் - அடங்காத்தனம் . 

கொண்டைக்கரிச்சான் - உச்சிச்சூட்டுள்ள கரிக் 
கொண்டித்தொட்டி , பட்டி மாட்டை குருவி . 
கொண்டித்தொழு 

அடைக்கும் தொழுவம் . கொண்டைக்காரன் - தலைமயிரைத் திரளாக 
கொண்டிபேசுதல் - குறைகூறுதல் ; பகைமையால் முடித்துக் கட்டுபவன் ; மேன்மையுடையவன் ; 
கொடுமை பேசுதல் ; 

கோட்சொல்லுதல் ; செருக்கன் . 
குற்றம் சுமத்திப் பேசுதல் . 

கொண்டைக்கிரி - முல்லை நிலப் பண்வகை . 
கொண்டிமகளிர் - சிறைபிடிக்கப்பட்ட பெண் 

கொண்டைக்கிளாறு - காண்க : கொண்டலாத்தி . 
கள் ; பரத்தையர் . 

கொண்டைக்குச்சு - தலைமயிரோடு பின்னித் 
கொண்டிமாடு - பட்டிமாடு . 

தொங்கவிடுவதாய் இரண்டு மூன்று குச்சுகளை 
கொண்டியம் - புறங்கூறுதல் ; குறளை . 

யுடைய அணி ; கொண்டையிற் செருகும் ஊசி 
கொண்டியாரம் - நிந்தை ; செருக்கு ; பிறர் செய 
லில் தலையிடுகை ; சிறப்பு . 

கொண்டைக்குலாத்தி - காண்க : கொண்டலாத்தி . 
கொண்டியோட்டி - தொழுவத்திற்குப் 

பட்டி கொண்டைக்கோல் - தலையிற் கொண்டையுள்ள 
மாட்டை ஓட்டிச் செல்வோன் . 

கொம்பு ; ஆழத்திற்கு அறிகுறியாக நீரிடையில் 
கொண்டின்னி - தும்பைச்செடி . 

நடுங்கோல் ; மகிழ்ச்சிக் குறியாக உயர்த்தி 
கொண்டு - முதல் ; குறித்து ; மூ 

ன் 

அசைக்கும் ஆடை கட்டிய கோல் . 
வேற்றுமைச் சொல்லுருபு ; ஓர் அசைநிலை . 

கொண்டை குலைந்து போதல் - அவமானப்படு 
கொண்டுகண்மாறுதல் - நட்புக்கொண்டு 

புறக் 

தல் . 
கணித்தல் . 

மகளிர் தலையிலணியும் 
கொண்டு கூட்டு - பொருள்கோள் வகையுள் 

செவ்வந்திப்பூ வடிவின 
ஒன்று , செய்யுளடிகளில் உள்ள சொற்களை தான திருகாணிவகை . 


பறவைச் 


} 


- 


. 


வகை . 


றாம் 


கொண்டைத்திருகு , } 


கொண்டைமாறு 


389 


கொதுகு 


. 


கொத்தமல்லி, } 


கொண்டைமாறு - மரத்தின் உச்சியிலிருந்து கொத்துக்காடு - உழவின்றிக் கொத்திப் பயிரிடும் 
எடுக்கும் சுள்ளி ; கொண்டையுள்ள விளக்கு நிலம் . 
மாறு . 

கொத்துக்காரன் - கொத்துவேலை செய்வோன் ; 
கொண்டைமுசு - பெரிய கருங்குரங்குவகை . வேலையாள்களின் தலைவன் . 
கொண்டைமேற் காற்றடிக்க - உல்லாசமாய் . கொத்துக்காரி மரபுவழியுரிமையுடைய 
கொண்டையன் உச்சிக்கொண்டையுள்ள 

கோயில் தேவடியாள் . 
பருந்துவகை . 

கொத்துக்குறகு - நண்டு . 
கொண்டையூசி - மகளிர் தலையில் செருகும் ஊசி கொத்துக்கூலி - வேளாண்மை வேலையின் 
வகை ; குண்டூசி . 

பொருட்டுக் கொடுக்குங் கூலி ; கொத்தருக்குக் 
கொண்டோன் - கணவன் ; பொருள் முதலியன கொடுக்கும் கூலி . 
கொண்டோன் . 

கொத்துங்குறையுமாய் - அரைகுறையாய் . 
கொண்மூ - வானம் ; மேகம் . 

கொத்துச்சரப்பணி ( ளி ) - மகளிர் கழுத்தணிவகை . 
கொணசில் கோணல் , வளைவு . 

கொத்துதல் - இரை கொத்தியெடுத்தல் ; மண் 
, 

வெட்டுதல் ; பூமியைத் தோண்டுதல் ; குத்திக் 

கடித்தல் ; வெட்டுதல் ; தறித்தல் ; எழுத்து 
கொத்தடிமை - குடும்பத்தோடு அடிமையாதல் . 

முதலியன செதுக்குதல் . 
கொத்தம் - எல்லை ; கொத்துமல்லி . 

கொத்துப்பசளை - கொடிப் பசளைக்கீரை . 
கொத்தமுரி - ஒரு செடிவகை . 

கொத்துமாலை - பல சரங்கள் சேர்த்து ஒன்றாகக் 

கட்டிய பூமாலை . 
கொத்தல் - பறவை முதலியன கொத்துகை . 

கொத்துமானம் - நகாசுவேலை . 
கொத்தலரி - ஓர் அலரிவகை . 

கொத்து வேலை - கொத்திச்செய்யும் சித்திர 
கொத்தவரை - செடிவகை , சீனியவரை . 

வேலை ; கட்டட வேலை . 
கொத்தவால் - நகரத்தின் கடைத்தெரு முதலிய 
வற்றின் காவல் தலைவன் . 

கொத்தை - சொத்தை ; ஈனம் ; நூற்சிம்பு ; அரை 
கொத்தழிதல் - அடியோடழிதல் .. 

குறை ; குருடன் ; அறியாமை ; பாவி . 
கொத்தளத்தல் - கூலியாகத் தவசங் கொடுத்தல் , 

கொதி - நீர் முதலியவற்றின் கொதிப்பு ; 
கொத்தளம் - கோட்டை மதிலுறுப்பு . 

வெப்பம் ; உடம்பிற் காணும் சூடு ; காய்ச்சல் ; 
கொதிக் கழிச்சல் ; கோபம் ; கடுமை ; வருத்தம் ; 

செருக்கு ; ஆசை . 
கொத்தன் - கட்டட வேலைக்காரன் , கொல்லத் கொதிகஞ்சி - உலை நீரில் கொதிக்கும் 
துக்காரன் . 

யினின்று வடிக்குங் கஞ்சி . 
கொத்தனார் - தலைமைக் கொத்தன் . 

கொதிகருப்பநீர் - சுடவைத்த இனிப்புச் சாராயம் . 
கொத்தானை - கூட்டமாகச் செல்லும் சிறுமீன் கொதிகொதித்தல் - உலைப்பெய்த அரிசி 

முதலியவற்றிலிருந்து கொதியெழும்புதல் . 
கொத்தாள் - வயலில் கூலிக்கு வேலைசெய்யும் கொதித்தல் - நீர் முதலியன கொதித்தல் ; 
ஆள் ; அடிமை . 

சூடுடைய தாதல் ; சினத்தல் ; வருத்தமுறு 
கொத்தான் - காண்க : கொற்றான் . 

தல் ; வெப்பமாதல் ; கடுக்கல் ; ஆசைமிகக் 
கொத்தித்தழி - சரக்கொன்றை . 

கொள்ளுதல் ; சூட்டு மிகுதியால் வயிறு கழிதல் . 
கொத்தித்தின்னுதல் , ) மிகுதியாகத் துன்பப் 
கொத்திப்பிடுங்குதல் 

கொதிநீர் - சூடுள்ள நீர் , வெந்நீர் ; கொதிக்கும் 
படுத்து தல் . 
கொத்து - கொத்து கை ; கொத்துவேலை ; 

உலைநீர் . 
கொத்தனது ஒருநாள் வேலை ; கொல்லத்துக் 

கொதிப்பு - பொங்குகை ; வெப்பம் ; காய்ச்சல் ; 

கோபம் ; வயிற்றெரிச்சல் ; பரபரப்பு . 
காரன் ; களைபறிக்க உதவும் சிறு மண்வெட்டி ; 
பூ முதலியவற்றின் கொத்து ; திரள் ; குடும்பம் ; 

கொதிமந்தம் - வெப்பமந்தம் . 
ஆடையின் மடி ; தானியமாகக் கொடுக்குங் கொதியல் - கொதிப்பு ; நெகிழ்ந்த ஆபரண 
கூலி ; சோறு ; கைப்பிடியளவு ; நாழி . 

உறுப்பை இறுகச் செய்யும் வேலை . 
கொத்துக்கணக்கு - பரம்பரைக் கணக்குவேலை ; | கொதியன் - உணவில் ஆசைமிக்கவன் . 
கொத்தன் சம்பளக் கணக்கு . 

கொதியெண்ணெய் - கொதிக்க வைத்தெடுத்த 
கொத்துக்கரண்டி - கொத்து வேலைக்குரிய மருந்தெண்ணெய்வகை . 
அரசிலைக் கரண்டி . 

கொத 


கொத்தளிப்பாய் } - புற்பாய் . 


அரிசி 


வகை . 


} 


ரதுகு - கொசு . 


கொதுகொதுத்தல் 


390 


கொம்பு பிடித்தல் 


கொது கொதுத்தல்,, ஒலிக்குறிப்பு ; குளிரால் கொப்புளித்தல் - கொப்புளமாதல் ; நீர் முதலியன 
கொதுப்பு , - நடுங்குகை; நோவெடுத் 

குமிழிட்டு வெளிவருதல் ; வாய் குமிழ்த்தல் ; 
கொது கொதெனல் | தற் குறிப்பு : இலேசாய் 

நீரை வாயிலிட்டு உமிழ்தல் ; நீர் முதலிய 
உடம்பு காய் தற் குறிப்பு ; புண்கட்டி வீங்கிப் 

வற்றை வெளிவிடுதல் . 
பழுத்தற் குறிப்பு . 

கொப்புளிப்பான் - சின்னம்மை நோய்வகை . 
கொதுவை அடைமானம் . 

கொப்பூழ் - உந்தி ; கொப்புளம்போன்ற பரு . 
கொந்தகன் - படைத்தலைவன் . 

கொப்பூழ்க்கொடி - பிறந்த குழந்தையின் 
கொந்தம் - மாதர் மயிர்ச்சுருள் . 

கொப்பூழிலிருக்கும் கொடி 
கொந்தரிவாள் - முட்செடிகளை அழித்து நீக்க கொப்பூழறுத்தல் - பிறந்த குழந்தையின் நஞ்சுக் 
உதவும் அறுவாள்வகை . 

கொடியை அறுத்தல் . 
கொந்தல் - கொத்துகை; பறவை முதலியவற் கொப்பெனல் - விரைவுக்குறிப்பு . 
றால் கொத்துப்பட்ட கனி ; தணியாச் சினம் ; 

கொம்படித்தல் - கொம்பால் முட்டிப் பொருதல் ; 
கொடுங்குளிர் ; போலி நடத்தை . 

கடா முதலியன போர் செய்தல் ; அதிகாரம் 
கொந்தழல் - தீத்திரள் ; முறுகிய தீ . 

செலுத்துதல் . 
கொந்தளம் - மாதர் தலைமயிர் ; மாதர் தலை 

கொம்பர் - மரக்கொம்பு . 
மயிர்ச்சுருள் ; மாதர் குழற்கொத்து ; குழப்பம் ; 

கொம்பரக்கு - அரக்குவகை . 
கூத்துவகை ; காண்டாமிருகம் ; விலங்கின் 

கொம்பன் - கொம்புள்ள விலங்கு ; ஆற்ற 
இளமை ; ஏந்துமிக்க இடம் ; சாளுக்கியர் 

லுடையவன் ; அம்மை அல்லது பேதிவகை ;; 
ஆண்ட நாடு . 

மீன்வகை . 
கொந்தளித்தல் - பொங்கியெழுதல் . 

கொம்பனார் - கொம்பு போல் வளையும் 
கொந்தளை - கடற்பக்கத்து மரவகை . 
கொந்தாலி காண்க : குந்தாலி ( ளி ) . 

தன்மையுள்ள பெண்டிர் . 

கொம்பாலயம் - தெய்வந் தங்குவதற்காகக் 
கொந்தாழை - ஒரு கடற்றாழைவகை . 
கொந்தாளம் - நஞ்சு போக்கும் மருந்துவகை . 

கொண்டு வழிபடப்பெறும் சில மரக்கிளைகள் . 
கொந்தாளித்தல் - பொங்கியெழுதல் . 

கொம்பி - சனி . 
கொந்தி - வரிக்கூத்து வகை . 

கொம்பிலேயேறுதல் - கொம்பின்மேல் ஏறுதல் ; 
கொந்து - ஒற்றைக்காலால் குதித்தாடும் விளை வீண் செருக்குக் கொள்ளுதல் . 
யாட்டுவகை ; கோபம் ; கொத்து ; பூக்கொத்து ; கொம்பினர் - காண்க : கொம்பனார் . 
திரள் ; கொத்து மாலை ; நாட்டுப்பகுதி . கொம்பு - மரக்கொம்பு ; நாற்றுமுளை ; கோல் ; 
கொந்துதல் - பறவைகள் அலகினாற் கொத்து பல்லக்கு முதலியவற்றின் கொம்பு ; விலங்கின் 
தல் ; மூர்க்கங்கொள்ளுதல் ; குத்துதல் ; அச் கொம்பு ; யானை முதலியவற்றின் தந்தம் ; 
சுறுத்துதல் ; ஒற்றைக்காலால் குதித்தல் ; ஊது கொம்பு ; கொ முதலிய எழுத்து 
எரிதல் ; கோபம் மூளுதல் . 

களின் முற்பகுதியாய் அமைந்திருக்கும் 
கொப்பம் - யானை பிடிக்க வெட்டிய பெருங் அடையாளக்குறி . 
குழி ; ஓர் ஊர் ; ஒரு நாடு . 

கொம்புக்காரன் - கொம்பு வாத்தியம் ஊதுபவன் ; 
கொப்பரம் - முழங்கை ; மற்போரில் ஒருவகை . வாந்திபேதிக்குரிய தேவதை . 
கொப்பரி ( ரை ) - நீர்வற்றிய தேங்காய் . 

கொம்புகாவி - பல்லக்குத் தூக்குவோன் . 
கொப்பரை - கருப்பஞ்சாற்றைக் காய்ச்சும் கொம்புச்சுழி - சுழிவகை . 
பெரிய பாத்திரம் ; பிடியோடு கூடிய பெரும் கொம்புசீவிவிடுதல் - கொம்பைக் கூராக்கி 
பாத்திரம் ; உலர்ந்த தேங்காய்ப்பருப்பு . 

விடுதல் ; சண்டைமூட்டி விடுதல் ; உற்சாகப் 
கொப்பளம் - காண்க : கொப்புளம் . 

படுத்துதல் . 
கொப்பளித்தல் - காண்க : கொப்புளித்தல் . கொம்புத்தேன் - மரக்கிளையிலுள்ள தேனடை 
கொப்பாட்டன் - பாட்டனுக்குப் பாட்டன் .. 

யிலிருந்து எடுத்த தேன் ; தூய தேன் . 
கொப்பி - கும்மியாட்டம் . 

கொம்புத்தேனீ - தேனீவகை . 
கொப்பிகொட்டுதல் - கும்மியடித்தல் . 

கொம்புதல் - முயலுதல் ; சினத்தல் . 
கொப்பு - மரக்கிளை , கொம்பு ; மாதர் காதணி கொம்புப்பாகல் - நீண்ட பாகல்வகை . 
வகை ; மயிர்முடி . 

கொம்புப்பிடி - கத்தி முதலியவற்றிற்குக் 
கொப்புள் -- காண்க : கொப்பூழ் . 

கொம்பால் செய்த பிடி . 
கொப்புளம் - குமிழி ; கொப்புளம் போன்ற பரு . கொம்பு பிடித்தல் - கொம்பை ஊதுதல் . 


கொம்புமுளைத்தல் 


391 


கொல்லிவாடி 


ஆகாச 


மரப் 


} 


கொம்புமுளைத்தல் - பிறர்க்கில்லாத - சிறப்புண் கொல்குறும்பு - கொல்லும் வேடர் ஊர் , பாலை 
டாயிருத்தல் ; ஆடு மாடு முதலியவற்றிற்குக் நிலத்தூர் . 
கொம்பு முளைத்தல் . 

கொல்லங்கோவை - காக்கணங்கொடி ; 
கொம்பூதி - கொம்பூதுவோன் ; நத்தை . 

கருடன் . 
கொம்பேறி மூக்கன் , பச்சைப்பாம்பு , 

செய் 

கொல்லத்துக்காரன் கொத்து வேலை 
கொம்பேறி மூர்க்கன் பாம்புவகை . 

பவன் . 
கொம்மட்டி - கொடிவகை ; தும்மட்டிக்காய் . 

கொல்லம்பாகல் - ஒரு பாகல்வகை . 
கொம்மட்டிமாதுளை 

கொல்லமா - கொட்டை முந்திரிமரம் . 
ஒரு மாதுளை மரவகை . 
கொம்மி - மகளிர் கைகொட்டிப் 

பாடியாடும் 

கொல்லமிளகு - மிளகாய்வகை . 
விளையாட்டு . 

கொல்லர் - கம்மாளர் ; அரண்மனை வாயில் 
கொம்மெனல் - ஒலிக்குறிப்பு ; பெருக்கக்குறிப்பு ; 

காப்போர் , 
விரைவுக்குறிப்பு . 

கொல்லற்று வேலை - காண்க : கொத்து வேலை . 
கொம்மை - வட்டம் ; பெருமை ; 

திரட்சி ; கொல்லறு - காண்க : கொத்துக்கரண்டி ,. 

கொல்லன் - கம்மாளன் ; இரும்புவேலை செய் 
இளமை ; அழகு ; மார்பு ; இளமுலை ; வலிமை ; 
மேடு ; வீடு ; கொத்தளம் ; அடுப்புக்குமிழ் ; 

பவன் ; அரண்மனை வாயிற்காவலன் . 

கொல்லன் கம்மாலை காண்க : கொல்லன் 
கதவுக்குடுமி ; அழுக்குத் துணியிடும் பெட்டி ; 
கைகுவித்துக் 

பட்டரை. 
கொட்டுகை ; கொம்மட்டிக் 

கொல்லன்கோவை காண்க : கொல்லங்கோவை . 
கொடி ; கம்புவகை ; பதர் . 

கொல்லன்பகை - அஞ்சன நஞ்சு . 
கொம்மைகொட்டுதல் - கும்மியடித்தல் ; தட்டி 

கொல்லன்பட்டடை - அடைகல் . 
யழைத்தல் ; முதுகைத் தட்டிக்கொடுத்தல் . 
கொய் 

கொல்லன் உலைக்கூடம் . 

கொல்லன்பட்டரை 
மீன்வகை . 

கொல்லா - கருவூலவறையில் வேலைபார்க்கும் 
கொய்சகம் - ஓரம் கொய்து அடுக்கப்பட்ட 

நம்பிக்கையான வேலையாள் . 
உடை . 

கொல்லாக்கொலை - சித்திரவதை . 
கொய்தல் - பறித்தல் ; அறுத்தல் ; கத்தரித்தல் ; 

கொல்லாமை - உயிர்க்கொலை செய்யாமை . 
தெரிந்தெடுத்தல் ; சீலை கொய்தல் ; சிலிர்த் 

கொல்லாவண்டி - உயர்ந்தோர் ஏறிச் செல்கின்ற 
தல் , 
கொய்யகம் - கொய்சகம் ; மண்டபத்தில் அலங் 

மாட்டுவண்டி . 

கொல்லாவிரதம் - உயிர்க்கொலை செய்யாமை 
காரமாக ஓரம் சுருக்கி அமைத்துத் தொங்க 

யாகிய நோன்பு , 
விடப்படும் ஆடை . 

கொல்லாவிரதியர் - கொல்லாமையை நோன்பாக 
கொய்யடி , 

வண்டானம் என்னும் நாரை 
கொய்யடி நாரை 

உடையவர் ; சமணர் . 

கொல்லாவேதம் - சைனாகமம் . 
ஒரு பழமரவகை . 

கொல்லாவேதன் - கொல்லாவேதத்தை அருளிய 
கொய்யாக்கட்டை - இடுக்கிச்சட்டம் ; அச்சின் 

அருகன் . 
கொல்லி - கொல்லும் தன்மையது ; 

சேலம் 
மீது இரண்டு அருகுகளிலும் வண்டிச் 

மாவட்டத்திலுள்ள 

மலை ; 

மருத 
சட்டத்தைத் தாங்கும்படி குறுக்காக வைக்கப் 

யாழ்த்திறவகை, பண்வகையுள் ஒன்று ; 
படும் 

கொய்யா மரத்தின் 
கட்டைகள் ; 

கொல்லிப்பாவை . 
கட்டை . 

கொல்லிக்கௌவாணம் - முற்காலத்து வழங்கிய 
கொய்யுளை - குதிரைப் பிடரிமயிர் ; குதிரை . 
கொரடா - குதிரைச் சவுக்கு ; இடுக்கி . 

ஒரு சிறுபண்வகை . 

கொல்லிச்சி - கொல்லச் சாதிப்பெண் . 
கொரலி - தினை ; வெண்தினை . 

கொல்லிச்சிலம்பன் - கொல்லிமலைத் தலைவ 
கொரி - கன்றின் வாய்ப்பூட்டு .. 

னாகிய சேரன் . 
கொரிக்கம் - எழுத்தாணிப் பூண்டு . 

கொல்லித்திறம் - முற்காலத்து வழங்கிய ஒரு 
கொருடன் - கொவ்வைக்கொடி . 

பண்வகை . 
கொல் - இரும்பு ; உலோகம் ; கொலைத் கொல்லிப்பாவை கொல்லிமலையில் தேவரால் 
தொழில் ; வருத்தம் ; கொல்லன் ; கொல்லன் அமைக்கப்பெற்று நோக்குவோரைத் தன் 
தொழில் ; கதவில் தைக்கும் இரும்பு ; குறுக்குத் வயப்படுத்தும் மோகினிப் படிமை . 
தாழ் ; ஐயப்பொருள் தரும் ஓர் இடைச்சொல் ; கொல்லிமலை - சேரன்மலை . 
ஓர் அசைநிலை . 

கொல்லிவாடி - பாலை யாழ்த்திறவகை . 


} 


வகை . 


கொய்யல் } - ஒரு பழமரவகை 


கொல்லிவெற்பன் 


392 


கொழு ( ந் ) தாடை 


} 


கொல்லிவெற்பன் - காண்க : கொல்லிச்சிலம்பன் . கொலைநன் கொலைகாரன் . 
கொல்லுதல் - வதைத்தல் ; அழித்தல் ; வெட்டு கொலைப்பழி , ( கொல்லுதலாகிய பெரும் 
தல் ; கதிரறுத்தல் ; துன்பப்படுத்துதல் ; கொலைப்பாதகம் ) பாவம் ; பெருந் தீச்செயல் . 
கெடுத்தல் . 

கொலைப்பாதகன் - கொலைசெய்பவன் . 
கொல்லுலை -- கொல்லனின் உலைக்கூடம் ; 

கொலைமகள் - கொற்றவை , துர்க்கை . 
கம்மாளர் உலைமுகம் . 

கொலைமலை கொலை செய்யும் மலையாகிய 
கொல்லெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; ஒலியடங்குதற் 

யானை . 
குறிப்பு . 

கொலையாளன் , 

காண்க : கொலைகாரன் . 
கொல்லை - முல்லை நிலம் ; புன்செய்நிலம் ; தரிசு ; 

கொலையாளி 

கொலையுண்ணுதல் - கொலைசெய்யப்படு தல் . 
தினைப்புனம் ; தோட்டம் ; புழைக்கடை ; 
மலங்கழிக்குமிடம் ; மலம் ; வரம்புகடந்து 

கொலைவன் - கொலைகாரன் ; வேடன் ; சிவன் . 
ஒழுகுவோர் . 

கொவ்வை - கொவ்வைக்கொடி . 
கொல்லைக்காரன் -- தோட்டம் , வயல் முதலிய கொவ்வைக்காய்ப்பதம் - கொவ்வைக்காய் 
வற்றில் வேலை செய்பவன் ; குப்பையெடுப்ப 

போன்ற பசுமையாய் நெற்பயிரில் தோன்றும் 
வன் . 

இளம்பதம் . 
கொல்லைக்குப்போதல் - மலங்கழித்தல் . 

கொவிந்தம் - செம்முள்ளிச்செடி . 
கொல்லைப்பயிர் - மேட்டு நிலப் பயிர் . 

கொவிள் - ஒரு மரவகை . 
கொல்லைமை - வரம்புகடந்து நடத்தல் . 

கொழி ( ழு ) ஞ்சி - கிச்சிலி , ஒருவகை நாரத்தை 
கொல்லைவிளைவித்தல் - தோட்டம் பயிரிடுதல் , 

மரம் ; கொள்ளுக்காய்வேளை ; பூவாது 
கொல்லைவெளி - வயல்வெளி. 

காய்க்கும் மரம் . 
கொலு 

அரச சபை ; அர ச முன்னிலை ; கொழித்தல் - தெள்ளுதல் ; ஒதுக்குதல் ; வாருதல் ; 
திருவோலக்கம் உல்லாச வீற்றிருப்பு ; 

பொழிதல் ; கொப்புளித்தல் , குற்றங்கூறுதல் ; 
நவராத்திரிப் பண்டிகையில் பொம்மை முதலிய ஆராய்தல் ; பாராட்டிச் சொல்லுதல் ; 
வற்றை அலங்காரமாக அமைக்கை . 

தொனித்தல் ; செழிப்புறுதல் ; மேலே கிளம்பு 
கொலுக்கூடம் - கொலுமண்டபம் ; அரசவை . 

தல் . 
கொலுகொலுத்தல் - கலகலத்தல் ; 

மட்கிப் கொழிப்பு - கொழிக்கை ; செழிப்பு ; குற்றம் . 
போதல் ; வாதத்தில் தோற்றல் ; ஓயாமல் 

கொழிப்பூண்டு - குப்பைமேனிப்பூடு . 
பேசுதல் . 

கொழியல் - கொழிப்பு; தவிடெடுபடாத அரிசி . 
கொலுகொலுப்பு - பகட்டு , ஆடம்பரம் ; கொலு கொழியலரிசி - நன்றாகக் குற்றித் தீட்டப்படாத 
கொலுத்தல் ; ஓயாமல் பேசுதல் . 

அரிசி . 
கொலுசு - காலணியுள் ஒன்று , சங்கிலி . 

கொழு - கொழுப்பு ; உலோகக்கோல் ; ஏர்க்காறு , 
கொலுமண்டபம் - திருவோலக்க மண்டபம் . 

கலப்பையிற் பதிக்கும் இரும்பு ; 

துளையிடும் 
கொலுவிடுத்தல் - வீற்றிருத்தல் . 

பெரிய ஊசி . 
கொலை - உயிர்வதை , உயிரை உடம்பினின்று கொழுக்கட்டை - வெல்லம் முதலியன சேர்த்து 
நீக்கல் . 

அரிசி மாவால் செய்யும் சிற்றுண்டிவகை . 
கொலைக்கடம்பூட்டுதல் - கொலைத்தண்டனை 

கொழுக்கொடுத்தல் - இளக்காரங் கொடுத்தல் ; 
நிறைவேற்றுதல் . 

பெருமையுண்டாக்குதல் . 
கொலைக்களம் - கொல்லப்படும் இடம் . 

கொழுகொம்பு - கொடிகள் ஏறிப் படர்தற்கு 
கொலைக்குற்றம் - உயிர்வதை செய்தலாகிய நடும் கொம்பு ; பற்றுக்கோடு ; மரத்தின் நடு 
குற்றம் . 

கொம்பு . 
கொலைகாரன் கொலை செய்வோன் ; பழி கொழுங்கிரி - மல்லிகைச்செடி . 
பாவங்களுக்கு அஞ்சாதவன் . 

கொழுச்சிராய் - கலப்பையிற் கொழுவை இணைக் 
கொலைச்சிறை - சிறைச்சாலையில் 

கொலைத் 

கும் மரத்துண்டு . 
தண்டனைக்குரிய குற்றவாளிகளை வைக்கும் கொழுத்தட்டுதல் - கலப்பைக்காறைக் கூர்மை 
அறை . 

யாக்குதல் . 
கொலைசெய்தல் - கொல்லுதல் . 

கொழுத்தல் - செழித்தல் ; உடற்கொழுப்பு 
கொலைஞன் கொலைகாரன் ; வேடன் ; மிகுதல் ; வளம் மிகுத்தல் ; குழம்பாயிருத்தல் ; 
சண்டாளன் . 

திமிர்கொள்ளுதல் ; பூமி மதர்த்தல் . 
கொலை நவிலுதல் - கொலைசெய்தல் . 

கொழுத்( ந் )தாடை - கரும்பின் நுனிப் பகுதி . 


- 


கொழுதுதல் 


393 


கொள்ளிவாய்ப்பேய் 


பண் 


. 


} 


- 


மனைவி . 


கொழுதுதல் - கோதுதல் , குடைதல் ; பறித்தல் ; கொள்கையிடம் - தவச்சாலை . 
கிழித்தல் . 

கொள்கொம்பு - காண்க : கொழு கொம்பு . 
கொழுந்தன் - கணவனுடன் 

கணவனுடன் பிறந்தான் ; கொள்முதல் - வாங்கின விலை . 
அளியன் , மைத்துனன் ; கணவன் . 

கொள்வளவு , 

கொள் ளுகை 

கொள்வனை 
கொழுந்தன்பு - இளகிய அன்பு . 

கொள்ளுகை . 
கொழுந்தி - மனைவியின் தங்கை ; 

வாங் 
கொள்வனைகொடுப்பனை 
தம்பியின் 

கொடுக்கல் 

கல் ; திருமணத் தொடர்பாகப் பெண் கொடுத் 
கொழுந்து - இளந்தளிர் ; இளமையானது ; 

தலும் எடுத்தலும் . 
மென்மை ; மருக்கொழுந்து ; வெற்றிலைக் 

கொள்விலை - காண்க : கொள்முதல் .. 
கொடி ; சுடர் ; படையின் முன்னணி ; சாமரை 

கொள்விலைக்காணி - விலைக்கு வாங்கின நிலம் . 
முதலியவற்றின் நுனி . 

கொள்வினை - பெண்கொள்ளுகை . 
கொழுந்துக்கால் - வெற்றிலைக்கொடிக்கு நடும் 

கொள்வோன் - வாங்குவோன் ; கற்போன் ; 
கொழுகொம்பு . 

நான்காம் வேற்றுமை . 
கொழுந்துதல் - சுடர்விட்டு எரிதல் ; காய்ச்சப் கொள்ள - இன்னும் ; நிரம்ப ; காரணப்பொருளி 
படுதல் ; வெயிலிற் கருகுதல் . 

லேனும் காலப்பொருளிலேனும் செயவெ 
கொழுந்துவிடுதல் - சுடர்விடுதல் ; தளிர்விடுதல் . 

னெச்சத்துடன் கூடவருந் துணைவினை . 
கொழுந்தோடுதல் - தளிர்விடுதல் . 

கொள்ளப்படுதல் - மனத்துக் கொள்ளுதல் ; நன்கு 
கொழுநன் - கணவன் ; இறைவன் . 

மதிக்கப்படுதல் ; ஏற்கப்படுதல் . 
கொழுநனை - மலரும் பருவத்து அரும்பு . 

கொள்ளம் - குழைசேறு . 
கொழுநீர் - பெருகிய நீர் ; மிகப் புளித்த கள் ; 

கொள்ளாகொள்ளை - மிகுதி . 
வியர்வை . 

கொள்ளாமை மிகை ; பகை . 
கொழுப்பிறக்குதல் - செருக்கடக்குதல் . 

கொள்ளார் - மனம் பொறாதவர் ; பகைவர் . 
கொழுப்பு - செழிப்பு ; நிணம் ; செழுமை ; குழம்பா 

கொள்ளி - கொள்ளிக்கட்டை ; நெருப்பு ; 
யிருக்கை ; செருக்கு ; நிலத்தின் மதர்ப்பு , நில 

பொறாமையும் முன்கோபமும் உள்ளவன் ; 
வளம் . 

மகன் ; எருமைநாக்குப்பூண்டு . 
கொழுப்புக்கல் - சிவப்புக்கல்வகை . 

கொள்ளிக்கட்டை - எரியும் கட்டை . 
கொழுப்புக்குடல் - ஆட்டின் சிறுகுடல் . 

கொள்ளிக்கண் - தீய கண் . 
கொழும்புகை - நறும்புகை . 

கொள்ளிக்கண்ணன் கண்ணூறுகாரன் ; கொடி 
கொழுமிச்சை - கிச்சிலி; நாரத்தை . 

யவன் . 
கொழுமீதி - அரசாங்கத் தீர்வை போக நிலக் 

கொள்ளிக்கரப்பான் - குழந்தைக்கு வரும் கரப் 
கிழார் அடையும் நிலவருமானம் . 

பான் நோய்வகை . 
கொழுமுதல் - மரத்தின் பருத்த அடிப்பகுதி . 

கொள்ளிக்கால் - ஒரு 

வெள்ளையான 
கொழுமுறி - இளந்தளிர் . 

குதிரை ; குற்றம் ; நற்பேறில்லாத கால் . 
கொழுமை - செழுமை ; இளமை ; அழகு ; நிறம் ; கொள்ளிசெருகுதல் - தீவைத்தல் ; கேடுசெய்தல் . 
குளிர்ச்சி , 

கொள்ளித்தேள் - கடுமையாகக் கொட்டுந் தேள் 
கொழுலாபம் - வேளாண்மையிற் கிடைக்கும் 

கொள்ளிபெறுதல் - இறந்த கோயில் அடியாரை 
ஊதியம் . 
கொழுவுகதவு - கீற்கதவு . 

எரித்தற்காகக் கோயிலினின்று நெருப்புப் 
கொழுவுகோல் - காண்க : கொழுகொம்பு . 

பெறுதல் . 

. 
கொள் - காணம் ; குடைவேல் ; சிறு நிறையளவு . 

கொள்ளிமண்டிலம் - கொள்ளியைச் சுழற்று 
கொள்கலம் - பண்டமிடுங் கலம் ; அணி , ஆடை , 

வதால் ஏற்படும் வட்டம் . 

கொள்ளிமாலை - பிணத்திற்கு அணியும் மாலை . 
சாந்து , சாந்துமாலை முதலியன பெய்கலம் ; 

கொள்ளியம் - உமரிச்செடி ; புன்கமரம் . 
பனையோலை , மூங்கில் இவற்றால் ஆகிய 

கொள்ளியெறும்பு - கடியால் 

மிக்க நோவை 

உண்டாக்கும் சிற்றெறும்புவகை . 
கொள்கிரயம் - கொள் முதல் ; 

விலைக்குக் 

கொள்ளிவட்டம் - கொள் ளி சுழற்றுவ தனால் 
கொண்ட பொருள் . 

தோன்றும் வட்டம் . 
கொள்கை - கருத்து ; கோட்பாடு ; பெறுகை ; 

வாயில் 

நெருப் 
நோன்பு ; 

ஒழுக்கம் ; நிகழ்ச்சி ; இயல்பு ; கொள்ளிவாய்ப்பேய் புடையதாகக் கருதப் 
செருக்கு ; நட்பு ; பாண்டவகை . 

படும் பேய்வகை . 
50 


கால் 


வகை . 


கூடை . 


கொள்ளிவாய்ப்சோசம், } 


கொள்ளிவைத்தல் 


394 


கொற்றவைநிலை 


- 


கொள்ளிவைத்தல் - நெருப்புவைத்தல் ; எரிவினை நடத்தல் ; தண்டித்தல் ; சண்டை மூட்டுதல் ; 

செய்தல் ; தீங்கு செய்தல் ; கலகம் மூட்டுதல் . கடுமையாய் வெயில் காய்தல் ; தூற்றுதல் ; 
கொள்ளு - காணம் , ஒரு தானியவகை . 

வியக்கும்படி செயல்புரிதல் . 
கொள்ளுதல் - எடுத்துக்கொள்ளுதல் ; பெறுதல் ; | கொளுந்துதல் - தீப்பற்றுதல் . 
விலைக்குவாங்கல் ; உரிமையாகக்கொள்ளுதல் ; கொளுவி - கொக்கி . 
மணம் செய்து கொள்ளுதல் ; கவர்தல் ; உள்ளே கொளுவிக்கொள்ளுதல் - பின்னிக்கொள்ளுதல் ; 
கொள்ளுதல் ; முகத்தல் ; கற்றுக்கொள்ளுதல் ; பற்றுதல் . 
கருதுதல் ; நன்குமதித்தல் ; கொண்டாடுதல் ; கொளுவிப்பிடித்தல் - மாட்டி விடுதல் ; வசப் 
அங்கீகரித்தல் : மேற்கொள்ளுதல் ; 

மனம் 

படுத்துதல் ; வழக்குத் தொடுத்தல் . 
பொறுத்தல் ; ஒத்தல் ; பொருந்துதல் ; உடலிற் | கொளுவியிழுத்தல் - சண்டைக்கு இழுத்தல் ; 
காயம்படுதல் ; எதிர்மறை 

ஏவலொருமை 

துன்பத்துக்கு உள்ளாக்குதல் . 
வினையொடு சேர்க்கப்படும் ஓர் அசை . 

கொளுவுகயிறு - ஏடு கட்டும் கயிற்றின் முடிப்பு . 
கொள்ளுநர் - கொள்வோர் ; கற்போர் . 

கொளுவுதல் - கொள்ளச்செய்தல் ; தீ மூட்டுதல் ; 
கொள்ளுப்பாட்டன் - பாட்டனுக்குத் தந்தை , பூட்டுதல் ; தூண்டிலிடுதல் ; அகப்படுதல் ; 
இரண்டாம் பாட்டன் . 

மிதியடி முதலியன அணிதல் ; வேலையில் 
கொள்ளுப்பேரன் - பேரனின் மகன் . 

அமர்தல் ; சிக்குதல் ; தந்திரஞ்செய்தல் ; 
கொள்ளெனல் - பறை முதலியவற்றின் ஒலிக் குடல் தூக்கிக்கொள்ளுதல் . 
குறிப்பு ; மிகுதிக் குறிப்பு . 

கொளை - பிடிப்பு ; கோட்பாடு ; பயன் ; இசை ; 
கொள்ளை - சூறையாடுதல் ; மிகுதி ; கூட்டம் ; தாளம்போடுதல் ; பாட்டு . 

பெருவாரிநோய் ; தடை ; விலை ; பயன் . கொளையமைத்தல் - வில்லை நாணேற்றுதல் . 
கொள்ளைக்காய்ச்சல் - நச்சுச்சுரம் .. 

கொற்கைவேந்த ன் கொற்கைநகர்த் 
கொள்ளைக்காரன் கொள்ளையடிப்பவன் . 

தலைவனான பாண்டியன் . 
கொள்ளைகொடுத்தல் - பறிகொடுத்தல் . 

கொற்சேரி - கொல்லன் இருப்பிடம் . 
கொள்ளைகொள்ளுதல் - கவர்தல் ; கொள்ளை 

கொற்றக்குடை - அரசாங்கக் குடை . 
யடித்தல் . 

கொற்றத்தேவி - பட்டத்தரசி , 
கொள்ளைநோய் - பெருவாரிநோய் . 

கொற்றப்பெருங்கணி - அரசாங்கச் சோதிடன் . 
கொள்ளைபோதல் - பொருள் முதலியன பலவா 

கொற்றம் - வெற்றி ; வீரம் ; வலிமை ; வன்மை ; 
றாக அழிபடு தல் ; களவுபோதல் . 

அரசியல் . 
, 

கொற்றம்வைத்தல் - அரசாட்சியை ஒருவரிடம் 
- சூறையாடுதல் , 

ஒப்புவித்தல் . 
கொள்ளை யூட்டுதல் - கொள்ளைகொள்ளும்படி கொற்றமுரசு - அரசாங்கத்திற்குரிய வெற்றி 
விடுதல் . 

முரசு . 
கொளகொளத்தல் - தளர்தல் , இளகியிருத்தல் . கொற்றவஞ்சி - பகைவரை வாளோச்சி அழித்த 
கொளகொளெனல் - ஈரடுக் கொலிக்குறிப்பு ; அரசனது புகழைப் பெருக உரைக்கும் புறத் 
குழறு தற்குறிப்பு : இளகியிருத்தற்குறிப்பு . 

துறை . 
கொளல்வினா - ஒரு பண்டத்தைக் கொள்ளும் கொற்றவள்ளை - பகைவர் நாடு அழிவதற்கு 
நோக்கத்தோடு கேட்கும் கேள்வி . 

வருந்துவதைக் கூறும் முகத்தான் 
கொளாஅல் - கொள்ளச்செய்கை . 

புகழைச் சொல்லும் புறத்துறை ; நாடழிகை; 
கொளு - செய்யுள் முதலியவற்றின் கருத்தை தோற்ற வேந்தன் கொடுக்கும் திறை . 
விளக்கும் சொற்றொடர் ; பழுவெலும்பு ; | கொற்றவன் - அரசன் ; வெற்றியுடையோன் ; 
உருவுதிரையை மாட்டுங் கருவி . 

முடக்கொற்றான் . 
கொளுக்கி - கொக்கி . 

கொற்றவாயில் -- அரசவாயில் ; ஆசாரவாயில் . 
கொளுகொம்பு - காண்க : கொழுகொம்பு . 

கொற்றவி - அரசி . 
கொளுகொளுத்தல் - காண்க : கொளகொளத்தல் . கொற்றவுழிஞை - பகைவர் நகரைக் கைக்கொள் 
கொளுச்சொல் - கருத்து . 

ளுதற் பொருட்டு அரசன் படையெடுத்துச் 
கொளுத்து - உடற்சந்து ; ஆபரணங்களின் பூட்டு . செல்லுதலைக் கூறும் புறத்துறை . 
கொளுத்துதல் - கொள்ளச் செய்தல் ; விளக்குதல் ; | கொற்றவை - வெற்றிக்குரியவள் , துர்க்கை . 
அறிவுறுத்தல் ; தீப்பற்றவைத்தல் ; வீணை கொற்றவைநிலை - துர்க்கைக்குப் பலியிட்டுப் 
முதலியன வாசித்தல் ; நாடகம் முதலியவற்றை பரவும் புறத்துறை . 


அர சன் 


கொற்றன் 


395 


கோகனகன் 


கொறுக்காய்ப்புளி } 


வகை . 


- 


கொற்றன் - காண்க : கொத்தன் .. 

காண்க : கொடுக்காய்ப்புளி 
கொற்றாள் - கல் மண்களில் வேலைசெய்பவர் . 

ஈழப்புளி. 
கொற்றான் - இலையற்ற கொடிவகை . 

கொறுக்கு - ஆண்குறி நோய்வகை . 
கொற்றி - துர்க்கை ; ஒரு வரிக்கூத்துவகை ; 

கொறுக்கை - நாணல் ; கடல் ; ஆண்குறி நோய் 
பசுவின் இளங்கன்று . 
கொற்றியார் - துளசிமாலை முதலிய 

சின்னங் 

கொறுக்கோல் - காண்க : கொறு . 
களை அணிந்து திருமால் அடியராய்த் திரியும் கொறுகொறுத்தல் - சினங்கொள்ளல் ; குறட்டை 
பெண் துறவியர் ; கலம்பக உறுப்புள் ஒன்று ; 

விடுதல் . 
பிள்ளைப்பேற்றிற்குரிய தேவதை . 

கொறுகொறுவெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; சினக் 
கொற்று - கொற்றுத்தொழில் ; கொற்றர் ; ஒரு 

குறிப்பு . 
கொத்தன் செய்யும் வேலையளவு ; உணவு ; 

கொறுடு - கன்னம் . 
தானியமாகப் பெறும் கூலி . 

கொன் - பயனின்மை ; அச்சம் ; காலம் ; விடியற் 
கொற்றுதல் - கொற்றல் . 

காலம் ; பெருமை ; வலிமை . 
கொற்றுறை - கொல்லன்பட்டரை .. 

கொன்றை மரவகை : சரக்கொன்றை ; 

செங் 
கொற்றை - இழிவானது , கேவலமானது . 

கொன்றை ; மஞ்சட்கொன்றை . 
கொறகொறெனல் - தொண்டையின் கரகரப்புக் கொன்றை சூடி - கொன்றை மாலை சூடிய 
குறிப்பு . 

சிவன் . 
கொறடா - குதிரைச் சவுக்கு ; ஏவுநர் . 

கொன்றைப்பழக்குழல் கொன்றைப்பழத்தைத் 
கொறி - ஆடு ; மேடராசி ; பல் , அலகு முதலிய துளைத்துச் செய்யப்பட்ட ஊது குழல் . 
வற்றால் தானியத்தைப் பிரித்துத் தின்னுதல் ; | கொன்றைவேந்தன் , சிவபெருமான் ; ஔவை 
சிறிதுசிறிதாகப் பொறுக்கி உண்ணுதல் ; விட்டு கொன்றைவேய்ந்தன் ) யார் இயற்றிய ஒரு 
விட்டு ஒலித்தல் ; அலப்பு தல் . 

நீதி நூல் . 
கொறித்துப்பார்த்தல் - நெல் குற்றுவதற்குப் கொன்னாளன் பயனற்றவன் ; பாவி . 
பதமாக உள்ளதா என்று அறிய வாயிலிட்டுப் கொன்னித்தல் - பேச நாத் திரும்பாதிருத்தல் . 
பதம் பார்த்தல் ; செருக்கால் வெறித்துப் கொன்னுதல் - திக்கிப் பேசுதல் , குழறுதல் . 
பார்த்தல் . 

கொன்னேச்சன் - மாட்டிற் பற்றும் ஈவகை . 
கொறிதலை - நிலவேம்பு . 

கொன்னை - திருத்தமற்ற பேச்சு ; திக்கிப் 
கொறு - கன்றின் வாய்ப்பூட்டு .. 

பேசுகை , குழறுகை ; தொன்னை ; இகழ்ச்சி . 
கொறுக்கச்சி - நாணல்வகை . 

கொனை 


} 


நுனி . 


கோ 


கோ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( க் + ஓ ) ; இறை கோகண்டம் - நெருஞ்சிற்பூண்டு . 
வன் ; பேரரசன் ; அரசன் ; தந்தை ; தலைமை ; கோகத்தி - பசுக்கொலையாகிய பாவம் . 
மலை ; குயவன் ; பசு ; எருது ; தேவலோகம் ; கோகம் - சக்கரவாகப்புள் ; செந்நாய் ; தவளை ; 
வானம் ; பூமி ; திசை ; கதிர் ; சூரியன் ; சந்திரன் ; உலர்ந்த பூ . 
வச்சிரப்படை ; அம்பு ; கண் ; சொல் ; மேன்மை ; கோகயம் - தாமரை . 
நீர் ; இரசம் ; இலந்தைமரம் ; இரங்கற்குறிப்பு . கோகரணம் - பசுப்போல் காதசைக்கும் வித்தை ; 
கோக்கதவு - பெரிய கதவு . 

மலை நாட்டில் உள்ள ஒரு சிவ தலம் . 
கோக்கலம் - வெண்கலப் பாத்திரம் . 

கோகருணி - பெருங்குரும்பை . 
கோக்காமரம் - கடலிற் செலுத்தும் கட்டுமர கோகலி - கடப்பமரம் . 
வகைகளில் ஒன்று ; தூக்குமரம் . 

கோகழி - திருவாவடுதுறை என்னும் சிவதலம் . 
கோக்காலி - பாத்திரங்கள் வைப்பதற்குச் கோகன்னம் - மலை நாட்டில் உள்ள ஒரு சிவ தலம் ; 
சுவரை ஒட்டி அமைக்கப்படும் சட்டம் ; யோகாசனவகை . 
நெட்டையானவள் ; போரிலிருந்து வைக் கோகனகத்தி - திருமகள் ; கலைமகள் . 
கோலைக் கோத்தெடுக்கும் கருவி . 

கோகனகம் - செந்தாமரை . 
கோக்குஞ்சம் - அம்பறாத்தூணி . 

கோகனகத்தோன் , தாமரையில் பிறந்தவ 
கோகடம் - முயல்வகை . 

கோகனகன் 

னாகிய பிரமன் . 


ன் , } - 


கோகனதம் 


396 


கோட்டம் 


கோகனதம் - காண்க : கோகனகம் . 

கோசரம் - ஐம்பொறி , மனம் இவற்றுக்கு ஆதார 
கோகனதன் - நான்முகன் , பிரமன் . 

மானது ; பொறியுணர்வு ; 

ஊர் ; குறித்த 
கோகனதை - தாமரையில் இருப்பவளாகிய காலத்தில் கோள்கள் இருக்கும் நிலை ; கோசார 
திருமகள் . 

பலன் ; கோத்திரம் ; பூந்தாது ; மகிழமரம் . 
கோகனம் - கரிசலாங்கண்ணி ; நிலக்கடம்புப்பூடு ; | கோசரித்தல் - அறிவுக்குப் புலனாதல் . 
நிலவேம்பு . 

கோசலம் - பசுமூத்திரம் ; கோசல நாடு ; பதினெண் 
கோகிலம் - குயில் ; பல்லி ; குரங்கு ; துளை ; சிறு 

மொழியுள் ஒன்று . 
குறிஞ்சாக்கொடி ; கலப்பை ; உலக்கை . 

கோசலை - கோசலநாடு ; இராமனின் தாய் . 
கோகிலவாசம் - குயிலுக்கு இருப்பிடமாகிய கோசவதி - காண்க : கோசமம் . 
மாமரம் . 

கோசன் - சீர்பந்த பாடாணம் . 
கோகிலாட்சம் - நீர்முள்ளிச்செடி ; கொம்மட்டி கோசனை - கோரோசனை ; பேரொலி . 
மாதுளை மரம் . 

கோசா - அலி ; அன்னிய ஆடவர் காணாதபடி 
கோகிலோற்சவம் - குயிலுக்கு மகிழ்ச்சியை திரையிட்டு வாழும் பெண்கள் . 
விளைவிக்கும் மாமரம் . 

கோசாங்கம் - நாணற்புல் . 
கோகு - புயம் ; கபடம் ; அடைவுகேடு ; கழுதை . கோசாரம் - குறித்த காலத்தில் கோள்கள் இருக் 
கோகு கட்டுதல் - காண்க : கோகுதட்டுதல் . 

கும் நிலை . 
கோகுத்தம் - மல்லிகை . 

கோசாரி காண்க : கோசமம் . 
கோகுதட்டுதல் - தோள் தட்டி ஆரவாரஞ் செய் கோசாலை - ஓரங்கொய்து சுருக்கப்பட்ட 
தல் . 

ஆடை ; பசுக்கொட்டில் . 
கோகுலம் - கண்ணன் வளர்ந்த ஆயர்பாடி ; கோசாவித்திரி - பசுவைத் துதிக்கும் மந்திரம் . 
குயில் ; குரங்கு ; துளை ; கோயில் ; கொட்டில் ; கோசிகம் பட்டாடை ; ஒரு பண்வகை ; 
பசுக்கூட்டம் . 

வேதம் ; கூகை . 
கோகோவெனல் - பேரொலிசெய்தற் குறிப்பு . 

கோசிகன் - குசிகர் மரபில் வந்தவனான விசுவா 
கோங்கந்தட்டம் - கோங்கம்பூ . 

மித்திரன் . 
கோங்கம் - நெல்லிமரம் ; ஒரு மரவகை . 

கோசிகை - பட்டுச்சீலை . 


- 


சாம 


கோங்கலர் - முற்காலத்தில் வழங்கிய ஒரு துகில் கோசிலேபிடித்துவருதல், } - கசல்லும் படி கப்பம் 


வகை . 


கோங்கிலவு - ஒரு மரவகை . 

சுக்கானைத் திருப்புதல் . 
கோங்கு - கோங் குவகை ; நீர்க்கோங்கு ; 

கோசு - கூப்பிடு தொலைவு ; வீதி ; தோணிப் 
முள்ளிலவு ; மரவகை . 

பாயின் முன்புறக் கயிறு ; தடவை ; தோல்வி ; 
கோசக்கம் - குழப்பம் . 

செயல் ; முட்டைக்கோசு . 
கோசகாரம் - பட்டுப்பூச்சி . 

கோசுப்பாய் - கப்பலின் பின்புறப் பாய் . 
கோசங்கம் 

கோசு போதல் - தாழ்ச்சியாதல் ; தோல்வியுறுதல் . 
வைகறை . 
கோசணை - பேரொலி . 

கோசுமந்தில் - படகின் பின்பக்கத்துப் பாய் 
கோசம் - முட்டை ; 

தாங்கும் கட்டை . 
உறை , கவசம் ; ஐந்து 

கோட்காரன் - கோட்சொல்லுவோன் . 
கோசம் ; மதிலுறுப்பு ; ஆண்குறி ; கருப்பை ; 

கோட் கூறு - இராசியை முப்பது 

கூறுகளாகப் 
கருவூலம் ; கருவூல அறை ; அகரமுதலி முதலிய 

பிரிக்கை ; கிரகக்கோளாறு . 
புத்தகம் ; பட்டா ; அபிநயத்துக்குரிய அலிக்கை 

கோட்சொல்லி - குறளை சொல்லுவோன் . 
வகை ; தொகுதி ; சாதிக்காய் ; வீதி ; அடங்கல் 

கோட்டகம் - கரை ; பள்ளம் ; ஆழமான நீர்நிலை . 
கணக்கு . 
கோசம்பி - கௌசாம்பி என்னும் நகரம் . 

கோட்டங்காவலர் - சிறைக்கூடங் காப்போர் . 
கோசமதம் - ஆண்யானையின் குறியிலிருந்து 

கோட்டம் - வளைவு ; வணக்கம் ; நடுநிலை திறம் 
வரும் மதநீர் . 

புகை ; மனக்கோணல் ; பகைமை ; பொறாமை ; 
கோசமம் - பீர்க்கங்கொடி . 

நாடு ; நகரம் ; தோட்டம் ; கரை ; யாழ் ; மாக் 

கோலம் ; உண்பன ; பசுக்கொட்டில் ; பசுக் 
கோசமாற்றுதல் - பட்டா முதலியவற்றிற் பேர் 

கூட்டம் ; குளம் ; வயல் ; நீர்நிலை ; குரங்கு ; 
மாற்றுதல் . 

வெண்குட்டம் ; அறை ; கோயில் ; ஒருமணப் 
கோசர் - பழைய மறக்குடியினருள் ஒருசாரார் . பண்டவகை ; 

மாறுபாடு ; சிறைச்சாலை ; 
கோசரபலம் - சன்ம ராசியிலிருந்து தற்காலத்தில் இடம் ; வாசனைச் செடிவகை ; குராமரம் ; 
கோள்கள் இருக்கும் நிலையின் பலன் . 

பாசறை ; பச்சிலை . 


கோட்டரவு 


397 


கோடாஞ்சி 


உண் 


கோட்டரவு - மனவருத்தம் ; வாட்டம் ; துன்பம் . கோட்டைமேடு - அகழிக்குப் புறம்பேயுள்ள மண் 
கோட்டலை துன்பம் ; விகடக்கூத்து ; மூட 

மேடு . 
நடத்தை ; சரசம் . 

கோட்டைவெளி - கோட்டைக்கு வெளியிலுள்ள 
கோட்டான் - கூகை ; கொக்குவகை . 

இடம் . 
கோட்டி - துன்பம் ; பைத்தியம் ; பகடி ; நிந்தை ; கோட்படுதல் - கொள்ளப்படுதல் , பிடிக்கப்படு 
சபை ; குழு ; கூட்டம் ; பேச்சு ; 

அழகு ; தல் ; அறியப்படுதல் ; வலிமைகொள்ளுதல் . 
ஒருவரோடு கூடியிருக்கை ; கோபுரவாயில் ; கோட்படுபதம் - மாட்டுக்குளம்பு . 
மனைவாயில் ; கிட்டிப்புள் ; விகடக்கூத்து . கோட்பறை - செய்திகளை நகரத்தார்க்குத் தெரி 
கோட்டிக்காரன் - பைத்தியக்காரன் . 

விக்கும் பறை . 
கோட்டி கொள்ளுதல் - அவையிற் பேசுதல் ; துன் கோட்பாடு - கொள்கை ; நடத்தை . 
புறுத்தல் ; இகழ்தல் . 

கோட்பு - கொள்ளுகை ; வலிமை . 
கோட்டித்தல் - ஆரவாரித்தல் . 

கோட்புகுதல் - மரம் முதலியன பயன்கொள்ளும் 
கோட்டிலக்கம் - வகுத்த மிச்சம் ; 

ஒருவகைச் பருவத்தனவாதல் . 
சதுரக்கணக்கு . 

கோடகசாலை - ஒரு பூண்டுவகை . 
கோட்டினம் - எருமைக்கூட்டம் . 

கோடகம் - முடியுறுப்புள் ஒன்று . 

சிகரமாகச் 
கோட்டு - நெற்கூடு ; சீட்டாட்டத்தில் எல்லாப் செய்த முடிவகை ; பல தெருக்கள் கூடுமிடம் ; 
பிடிகளையும் பிடித்து வெல்லுதல் . 

குதிரை ; அசுவதிநாள் ; புதுமை ; குண்டிகை . 
கோட்டுதல் - வளைத்தல் ; ஓவியம் வரைதல் ; 

கோடங்கி - உடுக்கை ; உடுக்கை அடித்துக் குறி 
முறித்தல் ; கட்டுதல் . 

சொல்வோன் . 
கோட்டு நூறு - கிளிஞ்சிற் சுண்ணாம்பு . 

கோடங்கிழங்கு - சிற்றரத்தைச்செடி . 
கோட்டுப்பூ - மரக்கொம்புகளில் தோன்றும் பூ . 

கோடணை - ஒலி ; முழக்கம் ; யாழ் வாசித்தல் ; 
கோட்டுமண்கொள்ளுதல் - மண்ணைக் கொம் 

வாச்சியப் பொது ; அலங்காரம் ; கொடுமை . 
பாற் குத்திக் கிளறுதல் . 

கோடணைபோக்குதல் - பெரு முழக்கம் 
கோட்டுமலை - கொம்புள்ள 

மலையாகிய டாகச் செய்தல் . 

கோடதகம் - சுக்கு . 
கோட்டுமா - யானை ; காட்டுப்பன்றி ; எருமைக் கோடபதி - கோடவதி ; உதயணனுடைய யாழ் . 

கோடம் - பேரொலி ; வெண்கலம் ; எல்லை ; 
கோட்டுமீன் - சுறாமீன் . 

குதிரை ; கோட்டை ; குடில் ; மாமரம் ; 
கோட்டுவாத்தியம் - வீணைவகை . 

வளைவு ; 

செங்கருங்காலி ; முடியுறுப்பு 
கோட்டுவாய் - கோடைவாய் ; கொட்டாவி . 

ஐந்தனுள் ஒன்று ; ஒருகால் முடம் . 
கோட்டுவான் - கோட்டான் ; ஒரு நீர்ப்பறவை 

ஒரு நீர்ப்பறவை கோடரம் - மரக்கொம்பு ; மரம் ; சோலை ; தேரின் 
வகை . 

மொட்டு ; எட்டிமரம் ; குரங்கு ; மரப்பொந்து ; 
கோட்டூர்தி - யானைத் தந்தத்தாற் செய்த 

குதிரை . 
பல்லக்கு . 

கோடரவம் - துன்பம் , வருத்தம் . 
கோட்டெங்கு - குலைகளையுடைய தெங்கு . கோடரி - கோடாலி , மரம்வெட்டுங் கருவி . 
கோட்டை - மதிலரண் ; இஞ்சி ; காடு ; பூட்டின் கோடரிக்காம்பு - கோடாலி யின் பிடி ; தன் 
ஓர் உறுப்பு ; வீட்டின் உள்ளிடம் ; இருபத் குலத்தை அழிப்பவன் . 
தொரு மரக்கால் கொண்ட ஓர் அளவை ; கோடல் - கொள்ளுகை ; 

பாடம் 

கேட்கை ; 
நெல்லை உள்ளே பெய்து கட்டிய நெற் மனத்துக்கொள்ளுகை ; வளைவு ; முறித்தல் ; 
கோட்டை ; ஒரு நிலவளவு ; வைக்கோற்போர் ; வெண்காந்தள் . 
இலை , புளி முதலியவற்றின் கட்டு ; ஏராளம் ; 

கோடவதி - வீணை . 
பரிவேடம் . 

கோடவி - துர்க்கை . 
கோட்டைகட்டுதல் - மதிலர ண் எழுப்புதல் ; 

கோடா 
பெரும்பொருள் திரட்டுதல் ; மனோராச்சியம் 

சாராய வண்டல் ; கேலி . 
செய்தல் ; பொய்க்கதை கட்டுதல் ; பரிவேடம் 

கோடாகோடி - காண்க : கோடானுகோடி . 
கொள்ளுதல் ; நெல்விதையைக் கோட்டை 

கோடாங்கி - வரிக்கூத்துவகை ; மாதராடை ; 
யாகக் கட்டுதல் . 

உடுக்கை . 
கோட்டைப்போர் - வைக்கோற்போர் . 

கோடாசலம் - பேதியைக் கட்டும் மருந்துவகை . 
கோட்டைபிடித்தல் - பகைவரது நாட்டைப் | கோடாசுழி - கோடகசாலைப்பூண்டு . 
பிடித்தல் ; அரிய செயலைச் செய்து முடித்தல் . கோடாஞ்சி - பெரிய மரவகை . 


யானை . 


கடா . 


கோடாய் 


398 


கோணவாய் 


கோடாய் - செவிலித்தாய் . 

தண்டு ;. கெ , கே முதலியவற்றின் தலைப் 
கோடாரி காண்க : கோடரி . 

பிலுள்ள கொம்புக் குறியீடு ; பிறைமதி ; சங்கு ; 
கோடாலம் - பிறைபோல் வளைந்த மாலைவகை . 

குலை ; மயிர்முடி ; மலையுச்சி ; மலை ; மேட்டு 
கோடாலி - காண்க : கோடரி . 

நிலம் ; வரி ; ஆட்டம் முதலியவற்றிற்கு வகுத்த 
கோடாலிக்காம்பு - காண்க : கோடரிக்காம்பு . 

இடம் ; நீர்க்கரை ; குளம் ; காலவட்டம் ; 

வரம்பு ; ஆடைக்கரை ; முனை ; பக்கம் ; அர 
கோடானுகோடி - பலகோடி ; அளவில்லாமை . 
கோடி - நூறு நூறாயிரம் , 

ணிருக்கை ; கொடுமை ; நீதிமன்றம் . 
நூறு லட்சம் ; 

கோடு கீறுதல் - குறிப்பிட்டுக் காண்பித்தல் . 
சீலை ; புதுச்சீலை ; புதுமை ; வளைவு ; முடி 
மாலை ; தொகுதி ; அறுபத்து நான்கு அக்கு 

கோடுதல் - வளைதல் ; நெறி தவறுதல் ; நடுவு 
ரோணி கொண்ட படை ; இருபது ; வரிசை ; 

நிலைமை தவறுதல் ; வெறுப்புறுதல் . 
நுனி ; கடலுட் செல்லும் தரைமுனை ; மூலை ; 

கோடை - மேல்காற்று ; வேனிற்காலம் ; வெயில் ; 
வீட்டின் புறக்கோடி ; விளிம்பு ; 

படையின் 

கோடைப்பயிர் ; கோடைக்கானல் ; குதிரை ; 
பிற்கூழை ; தேவைக்கு அதிகமான தண்ணீர் ; வெண்காந்தள் ; செங்காந்தள் . 
குறிப்பு ; வயிரக் குணங்களுள் ஒன்று ; எல்லை . கோடைக்கிழங்கு - சிற்றரத்தை . 
கோடிக்கரை - தனுக்கோடி 

முதலிய தீர்த்த 

கோடைக்கொட்டை - நிலக்கடலை . 
கட்டம் . 

கோடைச்சவுக்கு - ஆற்றுச்சவுக்கு . 
கோடிக்கரையான் தோணி கள்ளத்தோணி . கோடைப்பூசணி - கோடைக்காலத்தில் காய்க்கும் 
கோடிக்கல் - கட்டடத்தின் மூலைக்கல் . 

பூசணிவகை . 
கோடிக்காரன் - மிக்க செல்வமுடையவன் ; கோடைப்போகம் - கோடைக்காலத்துப் பயிர் . 
கொடுக்கல் வாங்கல் செய்யும் மார்வாரி ; கோடையிடி - கோடைப்பருவத்து மழையிடி . 
சீபாதம் தாங்கி . 

கோண் - வளைவு ; மாறுபாடு ; கொடுங் 
கோடிக்குத்தல் - தெருப்பாய்ச்சல் . 

கோன்மை ; கோடம் ; 

நுண்ணிய பகுதி ; 
கோடிகம் - பூந்தட்டு ; குண்டிகை ; அணிகலச் பாத்திரத்தின் மூக்கு . 
செப்பு ; ஆடை . 

கோண்டம் - குறிஞ்சாக்கொடி ; நெருஞ்சில் . 
கோடிகர் - ஆடை நெய்வோர் .. 

கோண்டன் - கீழ்மகன் ; பெருங்கொப்பூழன் , 
கோடிகாண்பித்தல் - குறிப்புக் காட்டுதல் . கோண்டை - இலந்தைப்பழம் ; கமுகு . 
கோடித்தரை - விளைநிலமாகப் புதிதாகத் திருத் கோண்மா - புலி , சிங்கம் முதலிய கொடிய வன 
தப்பட்ட நிலம் . 

விலங்குகள் , 
கோடித்தல் - அலங்கரித்தல் ; ஒலித்தல் ; அமைத் கோண்மீன் - கிரகம் . 

தல் ; மனோரதஞ் செய்தல் ; வேண்டுதல் . கோண்விழுதல் - கோணலாதல் . 
கோடிதீர்த்தம் - தனுக்கோடி முதலிய கோடிக் கோணக்களிகிண்டுதல் - குழப்பம் உண்டாக்கு 
கரை . 

தல் . 
கோடிப்பருவம் - இளமைப் பருவம் . 

கோணக்கொம்பு - வாங்கல் என்னும் ஊதுகருவி ; 
கோடிப்பாம்பு - பழக்கப்படாத பாம்பு . 

வளைவான கொம்பு . 
கோடிப்பாலை பாலைவகை ; ஒரு பண்வகை . கோணங்கி - கோமாளி ; உடுக்கையடித்துக் குறி 
கோடி போடுதல் - கணவன் இறந்தவுடன் கைம் சொல்வோன் . 

பெண்ணுக்கு உற்றார் புதுப்புடைவை இடுதல் . கோணங்கிக்கூத்து - கோமாளிக்கூத்து ; ஒழுங் 
கோடி முரிதல் - வயிரக் குற்றம் பன்னிரண்டனுள் கற்ற நடையுடைகள் . 
ஒன்று . 

கோணங்கித்தாசரி உடலைக் கோணலாக 
கோடியர் - கூத்தர் ; பல்லக்குத் தூக்குவோர் . வளைத்து நடிக்கும் ஓர் இனத்தவன் . 
கோடியலூர்தி - யானைத் தந்தத்தாற் செய்யப் கோணம் - வளைவு ; வளைந்த வாள் ; யானைத் 
பட்ட வாகனம் . 

தோட்டி ; சிறு தெரு ; குதிரை ; மூக்கு ; மூலை ; 
கோடியில்லாமை - காண்க : கோடிமுரிதல் . 

ஒதுக்குப்புறமான இடம் ; வயற்காடு . 
கோடியோடுதல் - ஏரி நீர்நிரம்பி வழிதல் . 

கோணல் - வளைவு ; கூன் ; மாறுபாடு ; 
கோடிரம் - கீரி ; இந்திரகோபம் . 

வுளைச்சல் . 
கோடீசுவரன் - பெருஞ்செல்வன் . 

கோணல்மாணல் 

தாறுமாறு . 
கோடீரம் - முடி ; சடை ; இந்திரன் வில் . 

கோணல்மூஞ்சி - வெறுப்பு , சிரிப்பு 

முதலிய 
கோடு - வளைவு ; நடு நிலை நீங்குகை ; யானையின் வற்றைக் காட்டும் முகம் . 
தந்தம் ; விலங்குகளின் கொம்பு ; ஊது கொம்பு ; கோணவட்டம் காண்க : கோணாவட்டம் . 
நீர்வீசுங் கொம்பு ; மரக்கொம்பு ; யாழ்த் கோணவாய் - கோணலாயுள்ள வாய் . 


மன 


கோதை 


கோணியலூசி , } - சாக்குத் தைக்கும் ஊசி . 


மணி முதலியவற்றினோடு நூலைப் கோதாட்டம் , 
- குறும்பு விளையாட்டு . 
கோணன் 

399 
கோணன் - கூனன் ; நீதிக்கேடன் . 

கோத்துவாங்குதல் - ஆடைக்கரையை 
கோணாமுகம் - சூழ அகழியிருக்கை . 

நூலில் தனியாக நெய்தல் ; கோணி முதலியன 
கோணாய் - ஓநாய் ; ஆண் நரி . 

தைத்தல் . 
கோணாவட்டம் - கோணத்துள் வட்டம் ; அரச கோத்துவிடுதல் - துன்பத்துக்கு உள்ளாக்குதல் ; 
விருதுகளுள் ஒன்று . 

பகைமூட்டுதல் . 
கோணி - சாக்குப்பை ; எட்டு மரக்கால்கொண்ட கோத்தை - பழுது . 
ஓர் அளவு ; பன்றி ; அத்திமரம் . 

கோதடி - கப்பற்கயிற்றை உரைசாமற் காக்குந் 
கோணிக்கயிறு - சாக்குத் தைக்கும் சணல் நூல் . தடி . 
கோணிப்பை - சாக்கு . 

கோதண்டபாணி - கோதண்டத்தைக் 

கையில் 
கோணியல் - காண்க : கோணிப்பை . 

கொண்டவனான இராமன் . 
கோதண்டம் - வில் ; இராமனது வில் ; புருவ நடு ; 

பண்டைக்காலத்தில் பள்ளிச் சிறாரைத் 
கோணுதல் - வளைதல் ; கோணலாயிருத்தல் ; தண்டிக்கும் தொங்குகயிறு . 
நெறிபிறழ்தல் ; மாறுபடுதல் ; வெறுப்புக் கோதந்தி - கன்னம் ; தாடை . 
கொள்ளுதல் . 

கோதம் - பொல்லாங்கு ; சினம் ; கோத்திரம் , 
கோணை - கோணல் ; வளைவு ; 

கொடுமை ; 

குலம் . 
தொல்லை ; வலிமை ; அழிவின்மை ; பீடை . கோதமநதி - கோதாவரி . 
கோணைமாதம் - பீடைமாதமாகிய மார்கழி . கோதல் -- கேடடைந்த பொருள் . 
கோணையன் - வக்கிரகுண முள்ளவன் . 

கோதனம் - பசுவின் கன்று ; பசுச்செல்வம் . 
கோத்தணிகை - காண்க : கொடிமுந்திரிகை . கோதா - உடும்பு ; மற்கட்டுங் களம் . 
கோத்தல் 

வருந்துகை ; வஞ்சிக்கை ; 
புகுத்தியிணைத்தல் ; ஒழுங்குபடுத்துதல் ; கோதாட்டு 
முறையாகக் கூறுதல் ; தொகுத்துரைத்தல் ; கோதாட்டுதல் - சீராட்டுதல் ; குற்றங்களைப் 
தொடுத்தல் ; திறமையாகக் கதை முதலியன போக்குதல் . 
புனைந்து கூறுதல் ; உடுத்துதல் : கைபிணைத் கோதாணி - பெருங்குரும்பை . 
தல் ; ஒன்றுசேர்த்தல் ; கலந்துகொள்ளுதல் ; கோதாரி - கக்கல்கழிச்சல்நோய் , வாந்திபேதி ; 
எதிர்த்தல் , 

கொள்ளைநோய் . 
கோத்தனி - காண்க : கோத்தணிகை. 

கோதாவ ( வி ) ரி - கோதாவரி ஆறு . 
கோத்திரசம் - ஒரு குலத்தில் தோன்றியது . கோதாளை - கப்பற்குழாயின் வாய் . 
கோத்திரசன் - ஒரு குலத்தில் பிறந்தவன் . கோதானம் - ஒன்பது கொடைவகையுள் 

ஒன் 
கோத்திரப்பெயர் - குடிப்பெயர் . 

றாகிய பசுக்கொடை . 
கோத்திரம் - குலம் ; பூமி ; வரகு ; நெட்டிப்புல் . கோதி - கோதுமை . 
கோத்திரமின்மை - மறுபிறப்புக்குரிய கருமம் கோதிகை 

கோதிகை - உடும்பு ; முதலை . 
இல்லாமையாகிய 

அருகன் 

எண்குணத்துள் கோது - சக்கை ; பழம் முதலியவற்றின் தோல் ; பூ 
ஒன்று . 

முதலியவற்றின் நரம்பு ; குற்றம் ; பயனின்மை ; 
கோத்திரவம் - வரகு . 

நெறிதவறுகை ; உள்ளக்களிப்பு . 
கோத்திரி - நற்குலத்தோன் ; மலை ; முந்திரிகை | கோதுகம் , 
மரம் ; சிறுபந்தம் . 

- உள்ளக்களிப்பு . 
கோ 

துக ( கு ) லம் 
கோத்திரிகை - முந்திரிகைமரம் . 

கோதுதல் - மூக்கால் இறகைக் குடைதல் ; மயிர்ச் 
கோத்திரை - பூமி . 

சிக்கெடுத்தல் ; சிதறச் செய்தல் ; தோண்டுதல் ; 
கோத்திழைத்தல் - பாய் , கூடை முதலியவற்றைப் 

துளைத்தல் . 
பழுதுபார்த்தல் . 

கோதும்பை , 
கோத்து - பட்டாளந் தங்குமிடம் . 

ஒரு கூலவகை . 
கோத்துக்கொடுத்தல் - பிறருக்கு ஊசியில் 

கோதுமை 
நூலைக் கோத்துக்கொடுத்தல் ; இருவருக்குள் கோதூளி - மாலைநேரம் . 
பகையுண்டாகும்படி ஒருவர் பேச்சை மற்ற கோதை - பெண்கள் தலைமயிர் ; ஆண்டாள் ; 
வர்க்கு மாற்றி உரைத்தல் . 

பூமாலை ; முத்தாரம் ; ஒழுங்கு ; பெண் ; 
கோத்தும்பி - அரசவண்டு ; கோத்தும்பி என்னும் சேரன் ; காற்று ; பூதம் : உடும்பு ; வில்லாளர் 
தொடரை 

ஈற்றில் கொண்டுவரும் பாடல் கையில் பூணும் தோலுறை ; மரக்காற் பறை ; 
களையுடைய திருவாசகப் பதிகம் . 

கௌதமி . 


} - 


கோதும் , 


கோதையன் 


400 


கோமாரி 


-- 


. 


} - பட்டத்தரசி . 


கோதையன் - பயனில்லாப் பொருளைக் கோபாலிகை காண்க : கோபிகை . 
கூறுவோன் . 

கோபி - சின முள்ளோன் ( ள் ) ; இடைச்சி ; 
கோந்தச்சார் - சிறுமையன் , அற்பன் . 

நன்னாரி; கோபிசந்தனம் ; கோபிசந்தனத்தால் 
கோந்தளங்காய் - கடல்வழியாகக் கொண்டுவரப் அணியும் நெற்றிக்குறி ; கருநொச்சி . 
படும் ஒருவகை மருந்துப் பழம் . 

கோபிகை - இடைச்சி . 
கோந்தி - குரங்கு . 

கோபிசந்தனம் - ஒருசார் திருமால் அடியார்கள் 
கோந்து - பிசின் . 

அணியும் ஒருவகை மஞ்சள் திருமண் . 
கோந்துரு - பாட்டனுக்குப் பாட்டன் ; ஏளனம் . கோபித்தல் 

கோபித்தல் - சினத்தல் ; புண் முதலியன சினத் 
கோநகர் - தலைநகர் ; கோயில் . 

தல் ; கடிதல் . 
கோநாய் - ஓநாய் . 

கோபிதம் - கோபம் . 
கோப்பழித்தல் - சீரழித்தல் . 

கோபிதாரம் - குராமரம் . 
கோப்பன் - கெட்டிக்காரன் ; தேர்ந்த போக்கிரி . கோபிநாதன் - இடைச்சியர் நாயகனான கண்ண 
கோப்பாளி - வரிக்கூத்துவகை ; தேர்ந்த போக்கிரி . பிரான் , திருமால் , 
கோப்பிடுதல் - ஏற்பாடு செய்தல் . 

கோபிநாமம் - திருமால் அடியார்கள் 

அடியார்கள் கோபி 
கோப்பியம் - இரகசியம் ; அடக்கம் . 

சந்தனத்தால் அணியும் நெற்றிக்குறி . 
கோப்பு - கோக்கை ; ஒழுங்கு ; அமைப்பழகு ; சீர் ; கோபினை 

கோபினை - கோபம் . 
அலங்காரம் ; கவிவு ; பகட்டு ; டாகடி ; உபாயம் ; கோபீகன் - அதிக கோபமுள்ளவன் . 
தூக்கும் சுமை ; காய்கறிகள் ; அலுவலக கோபுரத்தும்பை - அடுக்குத்தும்பை . 
ஆவணத்தொகுப்பு . 

கோபுரந்தாங்கி - கோபுரத்தைத் தாங்குவது 
கோப்புமுறை - பொருந்தும் முறை . 

போலச் செய்திருக்கும் 

பதுமை ; காரிய 
கோப்பெண்டு - அரசமாதேவி ,. 

நிருவாகியாக நடிப்போன் . 
கோப்பெருங்கணக்கர் - அரசாங்கத்துத்கோபுரம் - நகரம் அல்லது கோயிலின் 

பெரு 
தலைமைக் கணக்கர் . 

வாயில் மேலமைப்பு ; வாயில் . 
கோப்பெருங்கிழவோள் , 

கோபுரவாச ( யி ) ல் - கோபுரத்தோடுங் கூடிய 
கோப்பெருந்தேவி 

வாயில் ; கோபுரத்தின் கீழ்நிலை . 
கோப்பெருமுதியர் - அரசாங்கத்தில் அனுபவம் கோம்பல் - முன்கோபம் ; தணியாக் கோபம் . 
முதிர்ந்த விருத்தர் . 

கோம்பறை - ஒன்றுமற்றது , பயனற்றது . 
கோப்பெருவேந்தன் - மன்னர்மன்னன் , 

அரசர்க் 

கோம்பி - பச்சோந்தி ; ஓணான் ; ஓந்திப்பொது . 
கெல்லாம் அரசன் , பேரரசன் , சக்கரவர்த்தி . 

கோம்பு - சினக்குறிப்பு . 
கோபக்காரன் - சினம் மிகுதியுள்ளவன் . 

கோம்புதல் - தேங்காய் முதலியவற்றின் மேல் 
கோபகுண்டம் - எட்டி மரம் . 

ஓடு ; அறிவிலி ; ஓர் ஊர் . 
கோபங்காய்ந்தோர் -- கோபத்தை அடக்கியவ கோமகள் - அரசி ; தலைவி . 
ரான முனிவர் . 

கோமகன் - இளவரசன் , அரசகுமாரன் ; அரசன் . 
கோபங்கொள்ளுதல் - சினம்கொள்ளுதல் ; புண் கோமடந்தை - இராசலக்குமி , திருமகள் ; அரசி . 
முதலியவை கடுமையாதல் . 

கோமணம் - காண்க : கோவணம் . 
கோபஞ்செலுத்துதல் - சினத்தை வெளிப்படுத்து கோமணாண்டி கோவணத்துடன் திரியும் 
தல் . 

பரதேசி . 
கோபத்திரம் - தாமரைத் தண்டிலுள்ள நூல் . 

கோமணிக்குன்றம் - வெண்கலமலை . 
கோபத் தீ - உயிர்த் தீக்களுள் ஒன்றான சினம் . 

கோமதி - ஓர் ஆறு . 
கோபதாபம் - பெருஞ்சினம் . 

கோமயம் - பசுவின் சாணம் ; கோமூத்திரம் . 
கோபதி - எருது ; இந்திரன் ; சிவன் ; சூரியன் . 

கோமரம் - தெய்வ ஆவேசம் ; சதுரக்கள்ளி . 
கோபம் - சினம் ; வெறுப்பு ; தம்பலப்பூச்சி ; 
ஒரு துகில்வகை . 

அழகு ; இளமை ; மென்மை ; 
கோபவல்லி - பெருங்குரும்பைக்கொடி . 

மகிழ்ச்சி ; கறவைப் பசு ; மாணிக்கவகை . 
கோபன் சிவன் ; டையன் ; ஆநிரை 

கோமாட்டி - தலைவி ; அரசி . 
காப்போன் . 

கோமாதாக்கள் - நத்தை , பத்திரை , சுரபி , 
கோபனம் - மறைவு , இரகசியம் . 

சுசீலை , சுமனை என்னும் ஐவகைப் பசுக்கள் . 
கோபனை - கவண் . 

கோமாயு - நரி . 
கோபாலகன் , கோக்களைக் காப்பவன் , 

கோமாரி - மாடுகளுக்கு வாயிலும் கால்களிலும் 
கோபாலன் இடையன் ; கண்ணபிரான் . 

வரும் நோய் . 


கோமளம் - அழகு ; 


} 


கோமாள் 


401 


கோரம்பலம் 


. 


கோமாள் காண்க : கோமகள் . 

கோயிற்கட்டி - உண்டைக்கட்டி . 
கோமாளம் - குதித்து விளையாடுகை ; குதித் | கோயிற்காலம் - கோயில்களில் அவ்வக் காலத்துச் 
தாடும் ஓர் அநாகரிகக் கூத்து . 

செய்யப்படும் பூசை . 
கோமாளி - தன் சொல்லாலும் செயலாலும் கோயிற்காளை - காண்க : கோயில்மாடு . 
மற்றவரைச் சிரிக்கச்செய்பவன் , விகடன் ; கோயிற்கிராமம் - கோயிலுக்குச் சொந்தமான 
காண்க : கோணங்கி . 

ஊர் . 
கோமாளிக்கூத்து - நகைப்பு விளைக்குஞ் செயல் . கோயிற்கூழைத்தனம் - அரசன் அவையிலுள் 
கோமான் - அரசன் ; பெருமையிற் சிறந்தோன் ; ளோர் காட்டும் போலி வணக்கம் . 
மூத்தோன் ; குரு ; பன்றி . 

கோயிற்சாந்து - அரசன் அணிதற்குரிய கலவைச் 
கோமி - கோமதி ஆறு . 

சந்தனம் . 
கோமியம் - காண்க : கோமயம் ; கோமேதகம் . கோயிற்சுற்று -- கோயிலை அடுத்துள்ள இடம் . 
கோமுகம் - பசுவின் முகம் போன்ற இருக்கை ; கோயிற்சேரி - கோயிலுக்குச் சொந்தமான 
பசு முதலியவற்றின் முகவடிவாகச் செய்யப் ஊர்ப்பகுதி . 
பட்ட நீர்விழும் வாய் . 

கோயிற்பற்று - கோயிலுக்குரிய நிலம் 
கோமுகாசனம் - பசுவின் முகம் போன்ற முதலியவை ; கிறித்தவக் கோயிலின் அதிகாரத் 
இருக்கை ; கணுக்கால்களை இடுப்புச் சந்தில் திற்குட்பட்ட ஊர்ப்பகுதி . 
சேர்க்கும் ஆசனவகை . 

கோயிற்புறம் - கோயிலுக்கு அறக்கட்டளையாக 
கோமுகி - பசு முதலியவற்றின் முகவடிவாகச் விடப்பட்ட நிலம் . 
செய்யப்பட்ட நீர்விழும் தூம்பு . 

கோயிற்பெருச்சாளி - கோயிலில் வாழும் பெருச் 
கோமுகை - காண்க : கோமுகி . 

சாளி ; கோயிற்சொத்தை அபகரிப்போன் . 
கோமுற்றவர் - அரசர் . 

கோயின்மேரை - விளைச்சலில் கோயிலுக்குக் 
கோமுறை - அரசிறை; அரசனது நெறி தவறாத 

கொடுக்கும் ஒரு பகுதி ; கோயிற்குறுணி . 
ஆட்சி . 

கோயின்மை - பெருமை ; செருக்கு . 
கோமுனி - தலைமை முனிவன் ; அரசமுனி .. 

கோர்க்கலம் - மட்கலம் , 
கோமூத்திரம் - பசுவின் சிறுநீர் .. 
கோமூத்திரிகை - ஒருவகைச் சித்திரகவி ; 

கோரக்கர்மூலி - கஞ்சா ; கோரக்கநாதர் பயன் 
புல் 

படுத்திய மூலிகை . 
கோமேதகம் - ஒன்பது வகை மணியுள் ஒன்று . 

கோரகம் - இளம் பூவரும்பு ; வட்டில் ; தக்கோலம் . 
கோமேதம் - காண்க : கோமேதகம் ; ஆவின் 

கோரகை - பௌத்தத் துறவியரின் பிச்சைப் 
கொழுப்பை அவியாகக் கொடுத்துப் புரியும் 

பாத்திரம் ; அகப்பை ; அரும்பு ; கஞ்சா . 

கோரங்கம் - நெல்லி 
கோய் - கள் முகக்கும் ஏனம் ; பரணிச் செப்பு ; 

கோரங்கி - சிற்றேலம் , 
பரணிநாள் ; குகை . 

கோரசம் - சிவல் என்னும் பறவை . 
கோயக்கண் - மாறுகண் . 

கோரண்டம் - பெருங்குறிஞ்சி ; மருதோன்றி 
கோயில் - அரண்மனை ; ஆலயம் , கடவுளை வழி மரம் ; செம்புள்ளி . 
படும் இடம் ; சிதம்பரம் ; திருவரங்கம் ; வீர கோரணி - கேலிக்கூத்து ; காக்காய்வலிப்பு , ஒரு 
சைவர் அணியும் இலிங்கச் செப்பு ; கோயிற் நோய் ; முணுமுணுப்பு . 
பற்று ; நாற்சீர்த் தூக்கு . 

கோரதந்தம் - காண்க ! கோரப்பல் . 
கோயில்கொள்ளுதல் - வாழுமிடமாகக் கொள்ளு கோரதம் - எருதினால் இழுக்கப்படும் தேர் . 

தல் . 
கோயில்மாடு - கோயிலுக்கு விடப்பட்ட மாடு ; 

கோரதரம் - ஒரு நரகம் . 
பெருமாள் மாடு ; அடங்காத் தடியன் . 

கோரப்பல் - வக்கிரதந்தம் , விகாரமான பல் ; 
கோயில்வாரியம் - கோயில் விசாரணைச் சபை ; 

பாம்பின் நச்சுப்பல் . 
கோயில்களைப் பராமரிக்கும் சபை . 

கோரம் - கொடுமை ; அச்சந்தருவது ; 
கோயிலார் - கோயில் வேலைக்காரர் . 

பட்டது ; வெம்மை ; 

நரகவகை ; 

விரைவு ; 
கோயிலாழ்வார் - கருவறை ; 

ஆராதனைப் சோழன் குதிரை ; குதிரை ; அகோரம் என்னும் 
பெட்டி . 

மந்திரம் ; கோளகநஞ்சு; பூவரும்பு ; வட்டில் . 
கோயிலாள் - பட்டத்தரசி . 

கோரம்பர் - கழைக்கூத்தர் .. 
கோயிற்கட்டணம் - அந்தப்புரம் ; கோயிலுள் கோரம்பலம் - கேளிக்கை ; சூழ்ச்சி ; வாய்ச் 
செல்லுவதற்குத் தரும் பணம் . 

சண்டை . 


வகை . 


ஒரு வேள்வி . 


வேறு 


51 


கோரம்பு 


402 


கோலாஞ்சி 


கோலச்சங்கம், } - முட்சங்குச்செடி 


கோலம் - அழகு ; 


பல் . 


மா , 


- 


} 


கோரம்பு - தீம்பு . 

கோலங்காட்டுதல் - மணமக்களை மணப்பந்த 
கோரரூபம் - அச்சுறுத்தும் வடிவம் ; நரக 

லுக்கு 

அழைத்துக்கொண்டு வருதல் ; 
விசேடம் . 

கோபித்துச் செல்லுதல் . 
கோரவாரம் - சந்தனமரம் . 

கோலங்காணுதல் - அலங்கரித்தல் ; துன்பத்திற்கு 
கோரவாரி - பெருங்காற்று , புயல் , 

உள்ளாதல் . 
கோரி - பார்வதி ; முகமதியர் பிணக்குழி மீதுள்ள கோலங்கொள்ளுதல் - சமயத்திற்கேற்ற வேடம் 
ஒரு கட்டடம் . 

பூணுதல் ; பொய்த்தோற்றங் காட்டுதல் ; 
கோரிக்கை - வேண்டுகோள் ; விருப்பம் . 

மந்தாரமாயிருத்தல் . 
கோரிகை - அகப்பை ; மரக்குதிரைமேல் வைக்கும் 

ஓலை நெற்கூடை . 
கோரித்தல் - கடுமையாதல் . 

கோலச்சாரி - வேடமகள் கொற்றவை 

உருக் 
கோரிதம் - துகள் . 

கொண்டு ஆடும் கூத்து . 
கோரியை - அகப்பை , 

கோலஞ்செய்வாள் - தலைவிக் கு ஒப்பனை 
கோருதல் - வேண்டிக்கொள்ளுதல் ; விரும்புதல் . செய்பவள் . 
கோரை - ஒரு புல்வகை . 

கோலப்பொடி - கோலமிடுவதற்குதவும் அரிசிமா 
கோரைப்பல் - விகாரமான பல் ; நீண்ட பெரிய அல்லது ஒருவகை வெள்ளைக் கற்பொடி . 
பல் ; பல் வரிசையின் முன்னுள்ள கூர்மையான 

நிறம் ; உருவம் ; தன்மை ; 
வேடம் ; 

ஆபரணம் ; அலங்காரம் ; 
கோரைப்பாய் - கோரைப்புல்லால் பின்னப்பட்ட 

கற்பொடி முதலியவற்றாலிடுங் கோலம் ; 
பாய் . 

விளையாட்டு ; பெருந்துன்பநிலை ; முயற்சி ;; 
கோரையுள்ளான் உள்ளான் பறவைவகை . 

சிறு நீரோட்டம் ; பன்றி ; முள்ளம்பன்றி ; 
கோரோசனம் , 

பசுவின் வயிற்றினின்று 

இலந்தைமரம் ; தெப்பம் ; குரங்கு ; பாக்கு ; 
கோரோசனை எடுக்கப்பெறும் மஞ்சள் நிற 

பீர்க்கங்கொடி ; கருக்கொண்ட மகளிர்க்குச் 
முள்ள மணப்பண்டம் . 
கோல் - கம்பு ; 

செய்யும் வளைகாப்புச் சடங்கு ; தக்கோலம் . 
மரக்கொம்பு ; ஊன்றுகோல் ; 

கோலம்போடுதல் - தரை 
செங்கோல் ; 

முதலியவற்றில் 
அளவுகோல் ; எழுதுகோல் ; 

முதலியவற்றால் அலங்கார வரியிடுதல் . 
ஓவியந்தீட்டுங் 

கோல் ; 

முத்திரைக்கோல் ; 
தீக்கடைகோல் ; பிரம்பு ; குதிரைச்சம்மட்டி ; 

கோலம்வருதல் - ஊர்வலம் வருதல் . 

கோலமா - காண்க : கோலப்பொடி . 
கொழு ; அம்பு ; ஈட்டி ; குடை முதலியவற்றின் 
காம்பு ; யாழ் நரம்பு ; துலாக்கோல் ; துலா 

கோலமாறுதல் முன் கொண்ட தோற்றம் 
ராசி ; அரசாட்சி ; ஐப்பசி மாதம் ; அணியின் 

மாறுதல் , மாற்றுருக் கொள்ளுதல் . 
சித்திரவேலை ; தூண்டில் ; இலந்தைமரம் ; கோலமிடுதல் - காண்க : கோலம் போடுதல். 
தெப்பம் ; திரட்சி . 

கோலரம் - முளை . 
கோல்கொடுத்தல் - குருடருக்குப் பற்றுக்கோடு 

கோலலவணம் துருசு . 
கொடுத்தல் ; கோலால் 

குருடனை நடத்தி 

கோலவேர் - நிலப்பனை . 
வருதல் . 

கோலறை - கூலியாள் 

வேலை 

செய்வதற்காக 
கோல் கொள்ளுதல் - தேர் முதலியன செலுத்து அளவுகோலால் அளந்து கொடுக்கப்படும் 
தல் . 

நிலம் . 
கோல்மட்டம் 

கோலறையிடுதல் - வேலை செய்யும் 

செய்யும் இடங் 
கோல்மரம் - வண்டியின் ஏர்க்கால் மரம் . 

களைக் கூலியாள்களுக்கு வகுத்துக் கொடுத் 
கோல்வலித்தல் - தண்டால் ஓடந்தள்ளுதல் . 

தல் . 
கோல்வள்ளம் - விளிம்புள்ள கிண்ணம் ; பிரம்பு கோலா - ஒரு மீன்வகை ; திப்பிலி ; ஒரு குடிநீர் 
கட்டின வட்டில் . 

வகை . 
கோல்வளை - ஒரு வளையல்வகை . 

கோலாகலம் - பேரொலி , கூக்குரல் ; பகட்டு . 
கோல் விழுக்காடு - தற்செயல் . 

கோலாகலம்பண்ணுதல் - ஒழுங்கீனமாய் நடத் 
கோலக்கல் - கோலப்பொடியாக இடித்தற்குரிய தல் ; பகட்டுச்செய்தல் . 
கல் . 

கோலாங்கூலம் - முசு . 
கோலக்காரன் - கேலிக்காரன் . 

கோலாச்சி - ஒரு மீன்வகை . 
கோலகம் - திப்பிலி . 

கோலாஞ்சி - தற்பெருமை , பகட்டு . 


மா 


கோல் அளவு . 


கோலாட்டம் 


403 


கோழிக்கால் 


- 


கோலாட்டம் - சிறார் கோல்களைத் தட்டி கோவலி - பற்கிட்டுகை . 
விளையாடும் ஒரு விளையாட்டுவகை ; ஐப்பசி , கோவலூர் - திருக்கோவலூர் . 
கார்த்திகை மாதங்கள் ஒன்றில் பெண்கள் கோவளம் - கடலுக்குள் நீண்ட தரை ; தரை 
கொண்டாடும் கோலாட்ட விழா . 

முனையில் உள்ள ஊர் . 
கோலாடி - அரசாணை செல்லும் இடம் . 

கோவளை வாழை . 
கோலாடு - ஆட்டுவகை . 

கோவன் இடையன் ; அரசன் ; 

சிவன் ; 
கோலாரிக்கம் - போர்க்கு அறை கூவல் ; வசிட்டன் . 
இருவரிடும் சண்டை . 

கோவாங்கு - படி தம் என்னும் மாணிக்க 
கோலாலம் - காண்க : கோலாகலம் . 

விசேடம் . 
கோலாள் - தேரோட்டி . 

கோவிட்டு - பசுச் சாணம் . 
கோலி - மயிர் ; இலந்தைமரம் ; திப்பிலி ; சிறு கோவித்தியர் - காண்க : கோவியர் . 
குண்டு 

போன்ற விளையாட்டுக்கருவி ; கோவிதன் - அறிஞன் . 
சிற்றழிஞ்சில் ; புன்குவகை . 

கோவிதாரம் - காட்டாத்தி ; குரா . 
கோலிக்கற்றை - சாமரம் . 

கோவிந்தம்போடுதல் - கோவிந்தா 

என்று 
கோலிக்கொள்ளுதல் - சேர்த்துக்கொள்ளுதல் . 

சொல்லிக் கையால் வணங்குதல் , 
கோலிகக்கருவி - நெசவுக்கருவி . 

கோவிந்தர் - காண்க : கோவலர் . 
கோலிகன் - நெசவுத்தொழில் செய்வோன் ; கோவிந்தன் - திருமால் ; நன்குணர்ந்தோன் . 
கோலிகரால் நெய்யப்பட்ட ஆடை . 

கோவியர் - இடைச்சியர் . 
கோலியள்ளுதல் - வாரியெடுத்தல் . 

கோவில் - கோயில் , ஆலயம் ; அரண்மனை ; 
கோலியன் காண்க : கோலிகன் . 

சிதம்பரம் ; திருவரங்கம் . 
கோலிவருதல் சுற்றிவருதல் . 

கோவில் வீடு - வீட்டிலமைந்த குலதெய்வங்களின் 
கோலிளகுதல் - அரசன் இறத்தல் . 

கோயில் ; கோயிலுக்குத் தருமமாக 

விடப் 
கோலுதல் - பாத்தி முதலியன வகுத்தல் ; வளைத் பெற்ற வீடு . 
தல் ; திரட்டிவைத்தல் ; நீர் முதலியவற்றை கோவிலங்கு - விலங்கு அரசனாகிய சிங்கம் . 
முகந்து அள்ளுதல் ; விரித்தல் ; தொடங்குதல் ; கோவிற்குடியான் - சங்கூதும் பணிசெய்வோன் . 
உண்டாக்குதல் ; ஆலோசித்தல் ; தியானித்தல் ; கோவிற்புறா - மாடப்புறா .. 
அமைத்தல் . 

கோவிற்றுறையார் - கோயில் வேலைக்காரர் . 
கோலுபட்டை - இறைகூடைவகை . 

கோவின்மை காண்க : கோயின்மை . 
கோலெரி விளக்குத்தண்டின் மேலுள்ள கோவெனல் - இரங்கற்குறிப்பு; பேரொலி 
விளக்கு . 

செய்தற்குறிப்பு . 
கோலை - மிளகு . 

கோவேள் - குயவர் . 
கோலொற்றுதல் - அம்பெய்தல் . 

கோவேறுகழுதை - அரசர் ஏறும் ஊர்தியாகிய 
கோலோகம் - பசுக்களுக்குரிய விண்ணுலகம் . 

கழுதைவகை . 
கோலோர் மதயானையை அடக்கும் குத்துக் கோவை - கோக்கை ; வரிசை , ஒழுங்கு ; கோத்த 
கோற்காரர் . 

மாலை , அணிவடம் ; ஏற்பாடு ; அகப்பொருட் 
கோவணம் - கீழாடை . 

கோவை ; கொடிவகை . 
கோவணவன் கோவணந் தரித்த சிவன் . 

கோவைசியர் பசுக்களைக் 

காத்து 

வாழும் 
கோவணன் - கோவணம் தரித்த சிவன் ; வணிகவகையார் . 
வசிட்டன் . 

கோழ் - வழுவழுப்பு ; செழிப்பு ; கொழுமை . 
கோவணாண்டி - கோவணம் மட்டும் 

கோழம்பம் - குழப்பம் . 
பிச்சைக்காரன் ; கதியற்றவன் . 

கோழரை - வழுவழுப்பான அடிமரம் . 
கோவணி - ஆத்திமரம் . 

கோழி -- குக்குடம் , ஒரு பறவை ; உறையூர் ; 
கோவதை - பசுக்கொலை . 

விட்டில் ; கோழியவரை ; பன்றிமோந்தான் 
கோவம் - கோபம் ; பொன் ; தம்பலப்பூச்சி . 

கிழங்கு ; இடலை .. 
கோவர்த்தனர் - இடையர் ; வணிகர் . 

கோழிக்கல் - குறுஞ்சிலைக்கல் . 
கோவல் - திருக்கோவலூர் . 

கோழிக்காரம் - கோழிமலம் கூட்டிச் செய்யப் 
கோவலர் - முல்லை நில மாக்கள் , இடையர் . பெறும் ஒரு மருந்துவகை ; கோழியெரு . 
கோவலன் - இடையன் ; கண்ணன் ; சிலப்பதி கோழிக்கால் - கொடியரசு ; கோழிக்கால் போன்ற 
காரத் தலைவன் . 

அடையாளக் குறிவகை . 


உடைய 


கோழிக்குடி 


404 


கோறல் 


வகை . 


கோழிக்குடி - அசோகமரம் . 

கோளகை வட்டவடிவம் ; யானையின் தந்தப் 
கோழிக்கூடு - கோழியை அடைத்துவைக்கும் பூண் ; மண்டலிப்பாம்பு ; உறை . 
இடம் . 

கோளம் - உருண்டை ; உயிரிகளின் உடலுக்குள் 
கோழிக்கொடியோன் - கோழியைக் கொடியில் நீர் ஊறும் தசைப்பற்று . 
கொண்ட முருகன் ; ஐயனார் . 

கோளயோகம் - ஓர் இராசியிலே ஏழு கோள்கள் 
கோழி கூவுநேரம் - கோழி கூவும் சமயம் , நிற்க வரும் யோகம் . 
விடியற்காலம் . 

கோளரி - சிங்கம் . 
கோழிச்சேவல் - ஆண்கோழி . 

கோளரிக்கொடியோன் - சிங்கக்கொடியை 
கோழித்தலைக் கந்தகம் - சிவந்த கந்தகம் . 

உடைய வீமன் . 
கோழிநெஞ்சு - அஞ்சி நடுங்கும் மனம் . 

கோளவங்கம் - ஈயமணல் . 
கோழிப்பசளை - உமரிக்கீரை . 

கோளன் - கோள் சொல்லுவோன் ; கைம்பெண் 
கோழிப்போகம் - விரைவில் விந்து வெளியேறும் பெற்ற மகன் . 
புணர்ச்சி . 

கோளாங்கல் - கூழாங்கல் . 
கோழிமுட்டை - சுன்னம் , சுழியம் ; கோழியினது கோளாம்பி - படிக்கம் . 
முட்டை . 

கோளார்த்தம் - நிலவுருண்டையின் பாதி . 
கோழிமுள் - கோழிக்காலிலுள்ள கூரிய நகம் . கோளாளன் - நூற்பொருள் முதலியவற்றை 
கோழிமுளையான் ஒரு பூண்டுவகை . 

மறவாது பற்றுவோன் . 
கோழியவரை - பெருங் கோழியவரைக் கொடி , கோளாறு - தாறுமாறு ; குற்றம் ; சண்டை ; வழி 

அவரைவகை . 
கோழியாகக் கூவுதல் - கோழிபோலக் கூவுதல் ; கோளி - கொள் வோன் ; ஆலமரம் ; அத்திமரம் ; 
மன்றாடுதல் . 

பூவாது காய்க்கும் மரம் ; கொழிஞ்சிமரம் ; 
கோழியான் -- முருகக்கடவுள் . 

நான்காம் வேற்றுமை ; கைம்பெண் பெற்ற 
கோழியுள்ளான் - ஒரு உள்ளான்குருவிவகை .. 

மகன் ; குதிரை கழுதைகளின் பெட்டை . 
கோழிவென்றி - சேவலின் போர்வெற்றியைக் கோளிகை - குதிரை கழுதைகளின் பெட்டை . 
கூறும் புறத்துறை . 

கோளிழைத்தல் - கொல்லுதல் . 
கோழிவேந்தன் - உறையூர் அரசனான சோழன் . கோளுரை - கோட்சொல்லல் . 
கோழை - கபம் ; உமிழ்நீர் ; மனத்திட்பமின்மை ; 

கோளேசம் - குங்குமப்பூ . 
இரக்கம் ; சிறுபிள்ளை , 

கோளை எலி ; 

குவளை ; தோழி ; கோதாவரி; 
கோழைத்தனம் - மனத்திட்பமின்மை , அச்சத் 

மனோசிலை ; நீர்ச்சால் . 
தன்மை . 

கோற்காரன் - ஊர் ஊழியக்காரன் ; ஓடந் 
கோழைதீர்தல் - மனத்திடம் பெறுதல் . 

தள்ளுவோன் . 
கோழைபடுதல் - கீழ்மையடைதல் , தாழ்வடை கோற்குத்து - கோல்முனையால் குத்தப்படும் 
தல் . 

அளவுள்ள நிலம் . 
கோழைபோக்கி - நறுந்தாளி . 

கோற்குறிப்பு - நிலவளவுக் கணக்கு . 
கோழையன் - மனத்திடமற்றவன் . 

கோற்கூத்து - வரிக்கூத்துவகை . 
கோழையிருமல் - கபக்கட்டால் வரும் இருமல் . கோற்கொடி - இலந்தை மரம் ; சுரைக்கொடி . 
கோழைவிந்து - துளசி . 

கோற்புழு - உலண்டு . 
கோள் - கொள்ளுகை ; துணிவு ; மதிப்பு ; வலிமை ; | கோற்றேன் - கொம்புத்தேன் . 
அனுபவம் ; புறங்கூறல் ; பொய் ; இடையூறு ; கோற்றொடி - வேலைத் திறனமைந்த கைவளை 
தீமை ; கொலை ; பாம்பு ; நஞ்சு ; இராகு ; 
கோள் ; மேகம் ; ஒளி ; பரிவேடம் ; குலை ; கோற்றொழில் - அரசாட்சி செய்கை ; அரிய 
இயற்கை , காவட்டம்புல் : 

முன் 

வேலைப்பாடு . 
னிலைப் பன்மை விகுதி . 

கோற்றொழிலவன் அரண்மனை வாயிலில் 
கோள் பிராது - காண்க : கோளுரை . 

கோல்கொண்டு காவல் செய்பவன் . 
கோள் முடித்தல் - புறந்தூற்றுதல் ; கோட்சொல்லி கோற்றொழிலாளர் - தண்டத்தைக் கையேந்தி 
இருவருக்குள் கலகம் விளைவித்தல் . 

அரசர்க்குமுன் வழிவிலக்குவோர் . 
கோள்வாய் - புதுப்புண் . 

கோறணி - கேலிக்கூத்து ; முகங்காட்டுகை ; திமிர் 
கோளக்கட்டி - புண்வகை . 

வாதம் ; முணுமுணுப்பு . 
கோளகம் - மிளகு , திப்பிலி; தாளகம் ; மண்டலிப் கோறம்பு - ஒரு நெற்றியணிவகை . 
பாம்பு . 

கோறல் - கொல்லுதல் . 


- 


யல் . 


கொழு ; 


-- 


கோறின்னல் 


405 


கௌவுதல் 


கோறின்னல் - கோலை மெல்லுகை ; 

பல் கோனடிதொடுதல் - அரசன் அடிமேல் ஆணையிடு 
விளக்கல் . 

தல் . 
கோறை - பழுது ; சிராய்த்த காயம் ; தொளை ; 

கோனான் - இடையர் பட்டப்பெயர் . 
மணிபதிக்குங் குழி . 
கோன் - அரசன் ; தலைவன் ; இடையர் பட்டப் 

கோனிச்சி - இடைச்சி . 
பெயர் . 

கோனோலை அர சனாணை எழுதப்பட்ட 
கோன்மை அரசாட்சி . 

திருமுகம் . 


கௌ 


சால 


- 


ஒரு பண் 


கௌ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( க் + ஔ ) ; கௌதுகம் - மகிழ்ச்சி ; 

விளையாட்டு ; 
கொள்ளு . 

காப்பாக மணிக்கட்டில் கட்டும் நூல் ; தாலி . 
கௌசல்யம் - திறமை . 

கௌதூகலம் - மிதிபாகல் . 
கௌசலம் - திறமை ; சூழ்ச்சி ; ஒரு நாடு . 

கௌந்தி - சமணப் பெண்துறவி ; வால்மிளகு ; 
கௌசனம் காண்க : கோவணம் . 

கடுக்காய்வேர் . 
கௌசனை உறை ; குதிரை முதலியவற்றின் கௌபீனசுத்தம் - பிற பெண்களைச் சேராதிருக் 
மேற் போடும் மெத்தை . 

கும் தூய தன்மை . 
கௌசிகபலம் - தேங்காய் . 

கௌபீனசுத்தன் - பிற பெண்களைச் சேராதவன் . 
கௌசிகம் 

கூகை ; பட்டாடை ; 

கௌபீனம் - காண்க : கோவணம் , கச்சைச்சீலை . 
வகை ; விளக்குத்தண்டு ; பாம்பு ; வியாழன் ; | கௌமாரம் - இளம்பருவம் ; முருகக்கடவுளே 
சோகி . 

பரம்பொருள் என்று வழிபடுவோரின் சமயம் . 
கௌசிகன் - குசிக மரபினன் , விசுவாமித்திரன் ; கௌமாரி - ஏழு மாதர்களுள் ஒருத்தி ; மாகாளி ,. 
இந்திரன் . 

கௌமுதி - திருவிழா ; நிலவு . 
கௌசிகை கிண்ணம் ; விசுவாமித்திரனின் கௌமோதகி - திருமாலின் தண்டாயுதம் . 
உடன் பிறந்தாள் . 

கௌரம் - வெண்மை ; பொன்னிறம் . 
கௌசுகம் - குங்கிலியம் . 

கௌரவம் - மேன்மை ; பெருமிதம் . 
கௌஞ்சம் -- கிரவுஞ்சம் ; அன்றிற்பறவை . 

கௌரவர் - குருகுல வேந்தனான திருதராட்டிரன் 
கௌஞ்சிகன் - பொன்வினைஞன் . 

மக்கள் , துரியர் . 
கௌடநெறி - செறிவு முதலிய வைதருப்ப நெறிக் கௌரி - பார்வதி ; காளி ; எட்டு அல்லது பத்து 
குரிய குணங்கள் நிரம்பிவாராமல் சொற் ஆண்டுப் பெண் ; பொன்னிறம் ; கடுகு ; புளி 
பெருகத் தொடுக்கும் செய்யுள் வகை . 

நறளைச் செடி ; துளசி ; பூமி ; ஒரு பண்வகை . 
கௌடம் - வங்கத்தில் உள்ள ஓர் இடம் ; கௌட கௌரிகேணி - வெள்ளைக் காக்கணங்கொடி . 
நெறி ; ஒரு மூலிகைவகை . 

கௌரிசங்கம் , 

இரட்டை உருத்திராட் 
கௌடி - ஒரு பண்வகை . 

கௌரிசங்காமணி ) 
சம் . 
கௌடிலம் - வளைவு . 

கௌரிசிப்பி , 
கௌணப்பொருள் - இலக்கணை 

சங்கு வடிவுடைய பாண்டம் . 
வகையாற் 

கௌரிபாத்திரம் ) 
கொள்ளும் பொருள் . 

கௌரிமைந்தன் - பார்வதி 

புதல்வனாகிய 
கௌணம் - முக்கியமல்லாதது . 

முருகன் ; விநாயகன் . 
கௌணியர் - திரு ஞானசம்பந்தர் ; பூமியி கௌரியம் - கருவேம்பு . 
லுள்ளோர் . 

கௌரியன் - பாண்டியன் பட்டப்பெயர் . 
கௌத்துவக்காரன் - வஞ்சகன் . 

கௌரிவிரதம் - ஐப்பசி மாதத்தில் கௌரியை 
கௌத்துவம் - அத்தநாள் ; திருமால் மார்பில் நோக்கிப் புரியும் நோன்பு . 
அணியும் மணி ; பதுமராகம் ; வஞ்சனை . 

கௌல் - தீ நாற்றம் ; நிலக்குத்தகை உடன் 
கௌதகம் - போதிகை . 

படிக்கை . 
கௌதம் - சிச்சிலிக்குருவி ; கட்டுமானவகை . 

கௌவியம் - பசுக் கொடுக்கும் பொருள்களான 
கௌதமன் - ஒரு முனிவன் ; புத்தன் ; நியாயஞ் பால் , தயிர் , நெய் , மூத்திரம் , சாணம் ஆகிய 
செய்த அக்கபாதர் ; கிருபாசாரியார் . 

வற்றின் சேர்க்கை . 
கௌதமி ( மை ) - கோரோசனை ; கோ 

தாவரி 

கௌவுகன் - கீழ்ப்பார்வை . 
ஆறு . 

கௌவுதடி - கவைத்தடி . 
கௌதாரி ஒரு பறவை . 

கௌவுதல் - வாயால் பற்றுதல் ; கவர்தல் . 


கௌவை 


406 


சக்கரவர்த்தினி 


கௌவை - ஒலி ; வெளிப்பாடு ; பழிச்சொல் ; | கௌளிப்பத்திரம் - வெள்ளை வெற்றிலைவகை . 
துன்பம் ; கள் ; எள்ளிளங்காய் ; ஆயிலிய நாள் ; 
செயல் . 

கௌளிபந்து - ஒரு பண்வகை . 
கௌளம் ஒரு பண்வகை . 

கௌளிபாத்திரம் - மஞ்சள் நிறக் காய்காக்கும் 
கௌளி - பல்லி ; நூறு வெற்றிலைகொண்ட 

தென்னை வகை ; தேங்காயோட்டினால் 
கட்டு ; ஒரு பண்வகை . 

செய்யப்பட்டுத் துறவியர் உணவுகொள்ளப் 
ள 

பயன்படுத்தும் பாத்திரம் . 


கௌளிக்காதல் } - நன்மை தீமைகளை அறிவிக் 


ங - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ங் + அ ) ; குறுணி ஙனம் - சுட்டுவினாவை யடுத்து இடம் , தன்மை 
யைக் குறிக்கும் குறி . 

முதலிய பொருள்களைத் 

தரும் இடைச் 
ஙகரம் - குறுணியளவு . 

சொல் . 


ச 


யாக 


மலை 


ச - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ச் + அ) . 

சக்கரதாரி - திருமால் . 
சஃகுல்லி - சிற்றுண்டிவகை . 

சக்கரப்பொறி - வைணவத்தைப் பெறுதற்கு 
சக்கட்டம் - பரிகாசம் ; நிந்தை . 

அடையாளமாக ஞான குருவால் வலத் 
சக்கட்டிசக்கட்டியெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

தோளில் பொறிக்கப்படும் சக்கரமுத்திரை ; 
சக்கட்டை திறமையின்மை ; இளப்பம் ; இயந்திரப் பொறி . 
மடையன் . 

சக்கரபதி - தகரச்செடி . 
சக்கட்டையாள் - வலியற்றவன் , ஆற்றலற்றவன் . | சக்கரபந்தம் - காண்க : சக்கரக்கவி . 
சக்கடி ( ணி ) - ஒரு கூத்துவகை . 

சக்கரபரிபாலனம் - அரசாட்சிசெய்கை . 
சக்கத்து - முத்துவகை . 

சக்கரபாணி - சக்கரப்படையைக் கையிலுடைய 
சக்கதேவி - காண்க : சக்கம்மா . 

திருமால் ; துர்க்கை . 
சக்கந்தம் - நிந்தை . 

சக்கரம் - வட்டம் ; உருளை ; குயவன் சக்கரம் ; 
சக்கப்பிரதமன் -- பலாப்பழங்கொண்டு செய்யப் சக்கரப்படை ; கிரகச் சக்கரம் ; சக்கரபந்தம் ; 
படும் பாயசவகை . 

சக்கரமாற்று ; பழைய நாணயவகை ; சக்கர 
சக்கம்மா - ஒரு பெண்தேவதை . 

வாகப் புள் ; சக்கர எந்திரம் ; செக்கு ; பூமி ; 
சக்கரக்கல் - திருமால்கோயில்களுக்கு இறையிலி மதில் ; கடல் ; மலை ; பிறப்பு ; 60 ஆண்டுக் 
விடப்பட்ட நிலங்களின் எல்லை 

காலம் ; வட்டவடிவு ; 

பெருமை ; 
குறிக்கும் திருவாழிக்கல் . 

மல்லிகை ; பீர்க்கு . 
சக்கரக்கவி வண்டிச் சக்கரம் போன்ற சக்கரமாற்று - சீகாழியின் பன்னிரு பெயர்களை 
சித்திரத்திலே அமையுமாறு பாடும் மிறைக் 

யும் செய்யுள்தோறும் அமைத்து ஒரு பாடலின் 

இறுதியிற் கூறிய பெயரை அடுத்த பாடலின் 
சக்கரக்கள்ளன் - உலோபி , ஒன்றுங்கொடாத 

முதலிற்கொண்டு கூறும் சம்பந்தர் தேவாரப் 
வன் . 
சக்கரக்காரன் - செல்வன் . 

பதிகம் . 
சக்கரச்செல்வம் - இந்திரனது செல்வம் ; பெருஞ் சக்கரயூகம் - ஒரு படையணி , சக்கர வடிவாக 
செல்வம் . 

அமைத்த படைவகுப்பு . 
சக்கரஞ்சுற்றுதல் - சுற்றி விளையாடுதல் ; சுழலு 

சக்கரரேகை - ஒருவனது நற்பேற்றைக் காட்ட 
தல் ; பெரிதும் துன்புறுதல் . 

வட்டவடிவாகக் கையில் அமைந்த கோடு . 
சக்கரத்தீவட்டி - வட்டத் தீவட்டி . 

சக்கரவர்த்தி - மன்னர் மன்னன் , அரசர்க்கரசன் , 
சக்கரத்தேமல் - நற்பேற்றைக் குறிப்பதாகக் பேரரசன் ; திகிரி மன்னவர் . 
கருதப்படும் வட்டமாக உள்ள தேமல் . 

சக்கரவர்த்தித்திருமகன் - தசரதச் சக்கரவர்த்தி 
சக்கரத்தேர் - இழுப்புத்தேர் . 

யின் மகனான இராமபிரான் . 
சக்கரதரன் - சக்கரத்தைத் தரித்த திருமால் ; | சக்கரவர்த்தினி - பேரரசி ; சடாமாஞ்சில் ; செம் 
படத்தோடு கூடிய பாம்பு . 

பஞ்சு . 


- 


கவி . 


சக்கரவாகம் 


407 


சககாரி 


(அணை 


சக்கரவாகம் - சக்கரவாளம் , இரவில் 

சக்கிரம் - வட்டம் . 
பிரிந்து வருந்துவதாகக் கூறப்படும் 

ஒரு சக்கிரமுகம் - பன்றி . 
பறவைவகை ; ஒரு பண்வகை . 

சக்கிரயானம் - வண்டி . 
சக்கரவாணம் - சக்கரம்போலச் சுழன்று சக்கிரலேகை - ஒருவனது நற்பேற்றைக் காட்ட 
பொறிகளைச் சிதறும் வாணம் . 

வட்டவடிவாகக் கையில் அமைந்த கோடு . 
சக்கரவாளக்கோட்டம் - காவிரிப்பூம் பட்டினத் சக்கிரவாதம் - சுழல் காற்று . 
தில் சுடுகாட்டுப் பகுதியில் உள்ள கோயில் . 

சக்கிரன் - இந்திரன் . 
சக்கரவாளம் - உட்புறம் ஒளியும் வெளிப்புறம் | சக்கிராதம் - பன்றி . 
இருளுங்கொண்டு நிலவுலகத்தைச் சூழ்ந்துள்ள சக்கிரி - சக்கரத்தை உடையவன் ; அரசன் ; 
தாகக் கருதப்படும் மலை ; மேருமலையின் 

திருமால் ; இந்திரன் ; குயவன் ; செக்கான் ; 
மூன்றாந் தாழ்வரை ; சக்கரவாளக்கோட்டம் ; 

பாம்பு . 
சக்கரவாகம் ; வட்டவடிவு - 

சக்கிரிகை - முழந்தாள் . 
சக்கரவிருத்தி - வட்டிக்கு வட்டி . 

சக்கிரிவதம் - கழுதை . 
சக்கரன் - திருமால் ; இந்திரன் ; பன்னிரு கதிர 

சக்கிலி - தோல்வினைஞன் ; சக்கிலியச்சாதி . 
வருள் ஒருவன் . 

சக்கிலிக்குருவி - மீன்கொத்திப்பறவை . 
சக்கராகாரம் - வட்டவடிவு . 

. 

சக்கிலிச்சி - சக்கிலிச்சாதிப் பெண் ; சத்திசாரம் 
சக்கராயுதன் - சக்கரப்படையை 

என்னும் மருந்து . 
திருமால் . 

சக்கிலியன் - தோல் வேலை செய்பவன் , 
சக்கராயுதி - கொற்றவை . 

செம்மான் . 
சக்கரைக்குத்தி - குத்தூசி , கோணியிலுள்ள 
பண்டத்தைச் சோதிக்கக் குத்தியெடுக்கும் 

சக்கு - கண் ; பூஞ்சணம் . 
ஊசி . 

சக்குக்கட்டுதல் - பூஞ்சணம் கட்டுதல் . 
சக்கல் - மக்கல் ; சக்கை ; சாரமற்றது . 

சக்குச்சக்கெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
சக்கவாலர் - சக்கரவாள மலையிலிருப்பவரான 

சக்குபு - கரிசாலைப்பூடு . 
வியந்திர தேவர்கள் . 

சக்குவரி - ஒற்றொழித்து அடியொன்றுக்குப் 
சக்களத்தி மாற்றாளான மனைவி ; போலிப் பதினான்கு எழுத்துகள் கொண்ட நாலடிச் 
பொருள் . 

சந்தவிருத்தம் . 
ஒருவனுடைய மனை சக்கை - கோது ; பட்டை ; சிராய் ; சிறு மரத் 
நிகழும் தக்கை ; துப்பாக்கித் தக்கை ; பலா ; காட்டுப் 

பலா . 
சச்சக்களமை சக்களத்திகளுக்குள் 

சக்கைப்போடு போடுதல் - திறமையாகச் செய்தல் . 
கடும்பகை . 

சக்கையன் - உடல்வலிமை இல்லாது படுத்திருப் 
சக்களவன் - ஒருத்தியைக் காதலிக்கும் பலருள் பவன் . 
ஒருவன் . 

சக்கையாய்ப் பிழிதல் கடுமையாக 

வேலை 
சக்களிதல் - தட்டையாதல் . 

வாங்குதல் . 
சக்களையன் - சோம்பேறித் தடியன் .. 

சக்கைவாங்குவாங்குதல் - சக்கையாய்ப் பிழிதல் ; 
சக்காத்து - இலவசம் , விலையின்றிப் பெறுகை . 

மிகக் கடிந்து பேசுதல் . 
சக்காந்தம் - ஏளனம் , பரிகாசம் . 

சக்கோலி - ஒரு பூடுவகை . 
சக்காரம் - தேமாமரம் . 

சக்தி - சத்தி , 

அருள் ; வல்லமை ; 
சக்கி - துண்டுச்சட்டம் . 

பார்வதி ; ஆற்றல் . 

பயன் 
சக்கிழுக்கிக்கல் } - படும் கல் , தீத்தட்டிக்கல் . சக்திபூசை - சத்தியை வழிபடுதல் . 
சக்கியம் - நட்பு , சிநேகம் ; இயன்றது . 

சக்திமான் - ஆற்றலுள்ளவன் . 
சக்கியன் - திறனுடையன் ; தோழன் . 

சக்திமுகம் - அரசனது ஆணைப்பத்திரம் . 
சக்கியார்த்தம் - சொல்லாற்றலால் உணரும் 

சக்தியானுசாரம் - ஆற்றலுக்கு ஏற்ப . 
பொருள் . 

சக - கூட என்னும் பொருள் தரும் ஒரு முன் 
சக்கிரநாயகம் - ஓமாலிகைகளுள் ஒன்றாகிய புலி 

னொட்டு . 
நகம் . 

சககமனம் - இறந்த கணவனுடன் மனைவி 
சக்கிரபாதம் - உருளைகளைக் காலாக 

உடன்கட்டை யேறுதல் . 
வண்டி ; வட்டவடிவுள்ள கால்களை 

சககாரம் - காண்க : சக்காரம் . 
சககாரி - துணைக்காரணம் . 


சண்டை . 


- 


பகைமை ; 


சிவனது 


உடைய 


உடைய 


யானை . 


சகச்சிரம் 


408 


சகரிகம் 


சாணம் . 


உடைய 


சகசா 


சகச்சிரம் - ஆயிரம் ; சிவாகமங்கள் இருபத் 

சகணம் 
தெட்டனுள் ஒன்று . 

சகணவர்த்தமரோகம் -- கண்ணோய்வகை , 
சகச்சை - பொன்னாங்காணிக்கீரை . 

சகத்குரு உலக்குரு ; பரமகுரு . 
சகசட்சு - உலகிற்குக் கண்ணான சூரியன் . சகத்தன் - நடுநிலையாளன் . 
சகசண்டி - பெருமுருடன் , நாணமற்றோன் . சகத்திரதாரம் - ஆயிரம் முனைகளை 
சகசநிட்டை - ஒருவனுக்கு இயற்கையாய் திருமாலின் சக்கரப்படை . 
அமைந்த தியான உணர்வு . 

சகத்திரதாரை - பல கண்களுள்ள அபிடேகத் 
சகசம் - இயற்கையானது ; 

உண்மை ; 

கூடப் தட்டு . 
பிறந்தது ; வட்டில் . 

சகத்திரநாமன் - ஆயிரம் பெயருடையவன் ; 
சகசமலம் -- உயிர்கட்கு இயல்பாயுள்ள தாகிய கடவுள் ; திருமால் . 

சகத்திரபே ( வே ) - பெருங்காயம் ; 
ஆணவமலம் . 

உலோக 
சகசரம் - சிறுகுறிஞ்சாக்கொடி . 

மண்வகை . 
சகசரி - பொன்னிறங் கலந்த கரும்பூவுள்ள மரு சகத்திரம் - ஆயிரம் ; சிவாகமம் இருபத்தெட்ட 
தோன்றிமரம் ; வாடாக் குறிஞ்சிமரம் ; தோழி ; 

னுள் ஒன்று . 
மனைவி . 

சகத்திரவீரியம் - அறுகம்புல் . 
சகசரிதம் - உடன் நிகழ்வது . 

சகத்து - உலகம் . 
சகசன் - உடன்பிறந்தான் , 

சகதண்டம் - உலகவுருண்டை . 
காண்க : சகசரம். 

சகதலப்புரட்டன் - உலகத்தையே புரட்டக் 
சகசாட்சி - உலக முழுவதையும் காண்பவனான 

கூடியவன் , பெருமோசக்காரன் . 
சூரியன் . 

சகதாந்திரி - உலகத்திற்குத் தாயான துர்க்கை . 
சகசாலம் - மாயவித்தை . 

சகதாமத்தி - தகரைச்செடி ; கையாந்தகரை . 
சகசிரம் - ஆயிரம் . 

சகதி - சேறு ; பொல்லாநிலம் ; பூமி . 
சகசை - உடன்பிறந்தாள் . 

சகதீசன் - உலகிற்குத் தலைவனான கடவுள் . 
சகசோதி - பேரொளி ; உலகிற்கு ஒளியாயிருப் சகதேவம் - உண்கலமாகப் 

பயன்படாத 
பவனாகிய கடவுள் . 

இலையையுடைய ஒரு மரவகை . 
சகட்டடி , 

சகதேவி - நிலமகள் ; நெய்ச்சிட்டிச்செடி . 
மொத்தம் ; சராசரி . 
is 

சகந்நாதன் , ) உலகிற்கு இறைவனான பூரியில் 
சகடக்கால் - வண்டிச்சக்கரம் . 

சகநாதன் 

கோயில் கொண்டுள்ள கடவுள் ; 
சகடப்பொறி - சக்கரவடிவான ஓர் எந்திரம் . 

திருமால் . 
சகடபலம் - நீர்க்கோழி . 

சகநாயகன் காந்தம் . 
சகடம் - வண்டி ; தேர் ; வட்ட வி யூகம் ; 

சகப்பிராந்தி - உலக இன்பத்தால் உண்டாகும் 
உரோகிணி ; சக்கரம் ; ஊர்க்குருவி ; துந்துபி ; 

மயக்கம் . 
வட்டில் ; தமரத்தைமரம் . 

சகபாடி - ஒரே பள்ளியிற் பயின்ற மாணாக்கன் ; 
சகடயூகம் - சகடவடிவாக அமைக்கப்பெறும் 

கூடப் பாடுவோன் ; மனைவியின் உடன்பிறந் 
படைவகுப்புவகை . 

தாள் கணவன் . 
சகடயோகம் - குருவுக்கு ஆறு , எட்டு , பன்னி 

சகம் உலகம் ; சகாப்தம் , ஆண்டுகளைக் 
ரண்டிற் சந்திரன் இருத்தலால் உண்டாகும் கணிக்கும் கணக்கு ; சக ஆண்டு ; வெள்ளாடு ; 
பலன் . 

பாம்புச்சட்டை ; சட்டை ; மார்கழி மாதம் . 
சகடான்னம் - கெட்ட உணவு . 

சகமார்க்கம் - இறைவடிவை ஒத்த நிலை பெறு 
சகடி - வண்டி . 

தற்குரிய யோகநெறி ; தோழமைநெறி . 
சகடிகை - கைவண்டி . 

சகமீன்றவள் - உலகங்களைப் பெற்றவளாகிய 
சகடு - வண்டி ; தேரைக் குறிக்கும் சதுரங்கக் பார்வதி . 
காய் ; உரோகிணிநாள் . 

சகர்ப்பபிராணாயாமம் - மந்திரத்தோடு செய்யப் 
சகடை - வண்டி ; துந்துபி என்னும் முரசு ; சாவுச் படும் மூச்சுப் பயிற்சி . 
சடங்கில் ஊதும் ஒரு வாத்தியம் . 

சகரச்சாரி - சத்திசாரம் . 
சகடை கொட்டி - முரசடிப்போன் . 

சகரநீர் - சகரர் தோண்டிய கடல் . 
சகடோல் - அம்பாரி , யானைமேற்பீடம் . சகரர் - கடலுண்டாகுமாறு பூமியைத் தோண்டி 
சகண்டை - துந்துபி என்னும் முரசு ; வாச்சியப் யவர்களான சகரபுத்திரர் . 

சகரிகம் - நாயுருவிச்செடி . 


} 


- 


பொது . 


409 


சகரையாண்டு 


சகோதரி 


சகல் 


சகாயன் }} - உதவிசெய்வோன் ; தோழன் . 


பகை வனான 


சகரையாண்டு - சகாப்த வருடம் . 

சகாமியம் - பயனை விரும்பிச் செய்யும் செயல் .. 
கொசு . 

சகாயதனம் - உதவியாகக் கொடுக்கும் பணம் .. 
சகலகம் - வெள்ளாட்டுக்கடா . 

சகாயம் - துணை , உதவி ; விலைநயம் , மலிவு ; 
சகலகலாவல்லவன் கலையறிவு அனைத்தையும் 

நலம் . 
அறிந்தவன் . 

சகாயன் , 
சகலகலாவல்லி கலை கள் அனைத்திற்கும் 

சகாயி 
உரியவளான கலைமகள் . 

சகாயித்தல் - உ த வி செய்தல் ; மலிவாய்க் 
சகலகுண சம்பன்னன் - நற்குணங்கள் எல்லாம் 

கொடுத்தல் . 
நிறைந்தவன் . 
சகலத்திராள் - எல்லாரும் . 

சகார்த்தம் - உடனிகழ்ச்சிப் பொருள் . 
சகலபாசனம் - அருகன் முக்குடையுள் ஒன்று . 

சகாரம் - ஏச்சு , இகழ்ச்சி . 
சகாரி - சகர்களின் 

விக்கிர 
சகலபாடி காண்க : சகலன் . 
சகலம் - எல்லாம் ; சகலாவத்தை ; துண்டு . 

மாதித்தன் . 
சகலமங்கலை - பார்வதி . 

சகாரித்தல் - ஏசுதல் . 
சகலமோகினி - உலகத் தோற்றத்திற்குக் காரண 

சகானா ஒரு பண்வகை . 
மான மாயா சக்தி . 

சகி - தோழன் ; தோழி . 
சகலர் ஆணவமலம் , கன்மமலம் , மாயாமலம் சகித்தல் - பொறுத்தல் , மன்னித்தல் . 
என்னும் மும்மலத்தையும் உடைய உயிர்கள் . 

சகித்துவம் - தோழமை . 
சகலன் - மனைவியின் உடன் பிறந்தாள் கணவன் . சகிதம் - கூட . 
சகலாத்தன் - அருகருள் நிகண்டவாதிகளால் 

சகிதன் - சேர்ந்திருப்போன் ; அஞ்சி நடுங்குபவன் . 
கடவுளென்று கொள்ளப்படுபவர் . 

சகிப்பாளி - பொறுமையுள்ளவன் .. 
சகலாத்து - ஒரு கம்பளித் துணிவகை . 

. 

சகிப்பு - பொறுத்தல் , 
சகலாவத்தை – ஓரவத்தை , மேலாமவத்தை ; 

சகியம் - நிலப்பனை ; மஞ்சள் ; மாமரம் ; காவிரி 
ஆன்மாக்கள் உடல் எடுத்துப் பிறப்பு இறப்பு 

யாறு தோன்றும் மலை . 
களுக்கு உட்படும் காரணாவத்தை . 
சகலி - ஒரு மீன்வகை . 

சகுட்டகம் , ) 

- ஆடுதின்னாப்பாளை . 
சகலிகரணம் - துண்டு துண்டாக்கல் . 

சகுட்டம் 

சகுடம் - நாய் ; சேம்பு . 
சகலை காண்க : சகலன் . 
சகவாசம் - நட்பு . 

சகுணத்தியானம் - கடவுளைக் குண உருவங்க 
சகளத்திருமேனி - சிவனது உருவவடிவம் . 

ளுடையவராக மனத்தால் வழிபடுதல் . 

. 
சகளநிட்களம் இ லிங்கமாகிய 

சிவனது 

சகுணம் - குணத்தோடு கூடியது . 
அருவுருவத் திருமேனி . 

சகுந்தம் - பறவை ; கழுகு ; கமுகு ; பூதம் . 
சகளம் -- உருவத்திருமேனி . 

சகுல்லியன் - உறவன் , பேரனுக்குப் பேரன் 
சகளன் - உருவத் திருமேனிகொண்ட சிவன் ; முதலிய தூர தாயாதி . 

மனைவியின் உடன் பிறந்தாள் கணவன் . சகுலி - அப்பவருக்கம் ; ஒரு மீன்வகை . 
சகளீகரித்தல் - உருவங்கொள்ளுதல் . 

சகுன்மம் - கருணைக்கிழங்கு ; காட்டுக்கருணை . 
சகன் - சாலிவாகனன் ; உலகநாயகன் ; தோழன் . சகுனத்தடை - கெட்டகுறி , தீநிமித்தம் .. 
சகன்மகதாது - செயப்படுபொருள் குன்றாத சகுனம் - பறவை ; பறவைகள் வலமிடமாதல் 
வினை . 

முதலிய நன்மைதீமைக் குறி ; நிலாமுகிப்புள் ; 
சகனம் - தொடையினுட்பக்கமாகிய பிருட்டம் ; 

ஒரு கால அளவு ; கிழங்கு ; பேரரத்தை . 
பொறுமை ; காண்க : சகாப்தம் . 

சகுனி - பறவை ; கூகை ; துரியோதனன் மாமன் ; 
தோழன் ; பாம்பு கொல்லிப்பூண்டு ; 
உதவி , துணை . 

சகுனி போன்றவன் ; நிமித்தம் பார்ப்போன் . 
சகாடி - பீர்க்கங்கொடி . 

சகுனிமாமன் - சகுனியைப்போல் கெட்ட புத்தி 
சகாத்தம் - காண்க : சகாப்தம் . 

கற்பிப்போன் . 
சகாத்தன் - தோழன் . 

சகேரா பண்டசாலை . 
சகாதி -- பாம்புகொல்லிப்பூண்டு . 
சகாதேவி - நிலமகள் ; நெய்ச்சிட்டிச்செடி . 
சகாப்தம் - கி.பி. 78 - ல் தொடங்குவதும் சாலி சகோத்திரம் - குலம் . 
வாகனன் பெயரால் வழங்குவதும் 

ஆன 

சகோதரன் - உடன்பிறந்தான் . 
ஆண்டுக்கணக்கு . 

சகோதரி - உடன் பிறந்தாள் . 
52 


- 


சகா 


- 


சகோடயாழ் } - பதினாறு நரம்புகொண்ட யாழ் . 


சகோரம் 


410 


சங்கலார் 


சைன 


நுனி 


சகோரம் - நிலாமுகிப்புள் , சக்கரவாகப் பறவை ; விளங்கிய தலைச்சங்கம் , இடைச்சங்கம் , 
செம்போத்துப் பறவை ; 

பேராந்தை ; கடைச்சங்கம் என்ற முச் சங்கங்கள் ; 
செம்பரத்தை . 

பௌத்தர்களின் சங்கம் ; சங்கு ; கைவளையல் ; 
சங்க இலக்கியம் - சங்ககாலத்தில் தோன்றிய நெற்றி ; குரல்வளை ; இலட்சங் கோடி ; படையி 
பத்துப்பாட்டும் எட்டுத்தொகையும் . 

லொஎரு தொகை ; குபேரனது ஒன்பது நிதியுள் 
சங்கக்காப்பு - மகளிர் கையிலணியும் சங்குவளை . ஒன்று ; கணைக்கால் ; அழகு ; கைக்குழி . 
சங்கக்குழையன் - சங்கினால் இயன்ற காதணியை சங்கம்வாங்குதல் - கூட்டிக்கொடுத்தல் . 
உடைய சிவன் . 

சங்கமம் - கூடுகை ; கலத்தல் ; ஆறு ஆற்றோ 
சங்கங்குப்பி - பீநாறிச்சங்குச்செடி . 

டேனும் கடலோடேனும் கூடுமிடம் ; சிவனடி 
சங்கச்செய்யுள் - சங்ககாலத்துப் பாடல் . 

யார் திருக்கூட்டம் ; கோள்கள் சேருகை ; 
சங்கஞ்செடி - செடிவகை . 

புணர்ச்சி ; இயங்குதிணைப் பொருள் . 
சங்கட்ட சதுர்த்தி - விநாயகரைக் குறித்து சங்கமர் - சிவனடியார் ; ரசைவருள் ஒரு . 
இருக்கும் ஒரு நோன்பு . 

சாரார் . 
சங்கட்டம் - வருத்தம் ; நோய் ; இறப்புத்துன்பம் . | சங்கமருவுதல் - பண்டைத் தமிழ்ச் சங்கத்தாரது 
சங்கடப்படலை - இருப்புக் கம்பியாலான தடை ஒப்புதல் பெறுதல் . 
வாசல் . 

சங்கமரூபம் - சிவவடிவம் . 
சங்கடப்படுதல் - வேதனையுறுதல் . 

சங்கமன்னர் - நட்பு வேந்தர் . 
சங்கடப்பாடு - வேதனையுறும் நிலை . 

சங்கமிருத்தல் - தமிழ்ச்சங்கத்தில் உறுப்பினரா 
சங்கடம் - வருத்தம் ; தடைவாசல் ; இடுக்குவழி ; யிருத்தல் . 
இரட்டைத்தோணி . 

சங்கமுகம் - ஆறு கடலுடன் கூடுமிடம் . 
சங்கடி - கேழ்வரகு களி . 

சங்கமுத்திரை - வலக்கைப் பெருவிரல் 
சங்கடை - இறக்குந்தறுவாய் ; வருத்தம் . 

சுட்டுவிரல் அடியைத் தொடும் முத்திரை . 
சங்கத்தமிழ் - சங்ககாலத்து வழங்கிய உயர்ந்த சங்கமேந்தி - சங்கினைத் தரித்தோனாகிய 
தமிழ் ; சங்கத்தமிழ் நூல்கள் . 

திருமால் . 
சங்கத்தார் - கூட்டத்தார் , அவையோர் ; சங்கயம் - ஐயம் , சந்தேகம் . 
பௌத்த சைன சங்கத்தார் ; மதுரைச் சங்கப் சங்கரசாதி - கலப்புச்சாதி . 
புலவர் . 

சங்கரநாராயணன் - சிவனும் திருமாலும் 
சங்கதம் - வடமொழி ; பொருத்தம் ; நட்பு ; இணைந்த வடிவமான சிவமூர்த்தம் . 
முறையீடு . 

சங்கரம் - கலவை ; சாதிக்கலப்பு ; நஞ்சு ; போர் . 
சங்கதி - செய்தி ; இசைவிகற்பம் ; தொடர்பு . சங்கரன் - இன்பத்தை அளிப்பவன் ; சிவன் ; 
சங்கநாதம் - சங்கின் முழக்கம் ; கோயிலில் சங்கு பதினோர் உருத்திரருள் ஒருவர் ; கலப்புச் 
ஊதுதற்கு ஏற்பட்ட இனாம் . 

சாதியில் பிறந்தோன் . 
சங்கநிதி - குபேரனது ஒன்பான் நிதிகளுள் சங்கராதனம் - இரு கால்களையும் மடக்கி இரு 
ஒன்று ; வட்டக் கிலுகிலுப்பைச் செடி . 

படத்தையுங் கூட்டி நேரே ஊன்றி இருகால் 
சங்கப்பலகை - மதுரையில் சங்கப் 

முகப்பின்மேல் நிற்பது . 
இருந்த இருக்கை , தகுதியுள்ள புலவர்க்கு சங்கராபரணம் - ஒரு பண்வகை . 
மட்டும் இடங்கொடுக்கக் கூடிய தாய்ச் | சங்கராலங்காரம் - கலவையணி . 
சிவபிரானால் சங்கத்தார்க்கு அருளப்பெற்ற 

சங்கரி - பார்வதி . 
ஒரு தெய்வப் பலகை . 

சங்கரித்தல் - அழித்தல் . 
சங்கப்புலவர் - முற்காலத்தே மதுரையிலிருந்த சங்கரீகரணம் - சாதிக்கலப்பு . 
சங்ககாலப் புலவர்கள் . 

சங்கருடணம் - இழுத்தல் ; உழுதல் . 
சங்கபரணி - சங்கைக் கையிலுடைய திருமால் . சங்கருடணன் - பலராமன் ; பலபத்திரன் ; 
சங்கபாலன் - எட்டுப் பெரிய நாகத்துள் ஒன்று . 

திருமாலின் வியூகமூர்த்தங்களுள் ஒன்றான 
சங்கபீடம் - நாணல் வகை. 

அழிக்கும் சக்தி . 
சங்கபுங்கி - கடுகுரோகிணிவேர் . 

சங்கரேகை - கையில் இருக்கும் சங்குவடிவான 
சங்கபுட்பம் - ஞாழல் . 

கோடு . 
சங்கம் - சேர்க்கை ; அன்பு ; புணர்ச்சி ; ஈராறுகள் சங்கலம் - கலப்பு ; ஊன் ; எண்கூட்டுதல் . 
கூடுமிடம் ; ஆறு கடலோடு கூடுமிடம் ; அவை ; சங்கலனம் - கலப்பு ; எண்கூட்டுகை . 
புலவர் ; கூட்டம் ; பாண்டியர் ஆதரவுடன் 

ஆதரவுடன் | சங்கலார் - பகைவர் . 


புலவர் 


சங்கலிகரணம் 


411 


சங்கிலி 


- 


சங்கிரமணம், } 


சங்கலிகரணம் - முறையிலாப் புணர்ச்சி ; உயிர்க் சங்காரன் - அழிப்பவன் . 
கொலையாகிய பாவம் . 

சங்காரி - குதிரைவாலிப் பயிர் . 
சங்கலிதம் - கலப்பு ; எண் கூட்டுகை ; தொடர்ந்து சங்காரித்தம் - ஏழுவகை மேகத்துள் பூப்பொழி 
செல்லும் எண்களின் தொடர் அல்லது 

யும் மேகம் . 
கூட்டம் . 

சங்காவியம் - அச்சத்தால் நிகழும் அவசர நிலை . 
சங்கலேகை காண்க : சங்கரேகை. 

சங்காளர் - காமுகர் , புணர்ச்சியை நாடுபவர் . 
சங்கவளை சங்கினால் செய்த வெள்வளையல் . சங்கி - தொடர்புடையது . 
சங்களை - மணற்கேணியில் கட்டுக்கட்டாக சங்கித்தல் - ஐயுறுதல் ; கனப்படுத்துதல் ; மனந் 
அமைக்கப்படும் பலகை . 

தடுமாறுதல் . 
சங்களைக்கிணறு பலகைக் கட்டுக்கிணறு . சங்கிதம் - ஐயுறப்பட்டது . 
சங்கற்பஞானம் - மூ வகை அறிவு ; அவை : சங்கிதை - செய்தித் தொகுப்பு ; வேதத்தின் ஒரு 
அறிபவன் , அறிவு , அன்பு . 

பகுதி ; வரலாறு . 
சங்கற்பம் - மனத்திட்பம் ; மனக் கற்பனை ; ஒரு சங்கியை - எண் ; எண்ணிக்கை; புத்தி ; ஆராய்வு . 
பொருளை இன்னதென்று உணரும் துணிவு ; சங்கிரக்கூர்மை - கடலுப்பு . 
கருத்து ; சித்தவிருத்தி ; விருப்பம் ; நியமம் ; | சங்கிரகணம் - ஏற்றுக்கொள்ளல் . 
எண்ணம் , கொள்கை . 

சங்கிரகம் - சுருக்கம் ; திரட்டல் . 
சங்கற்பமாசம் - சாந்திரமான மாதம் ; இரண்டு 

சங்கிரகித்தல் - சுருக்கித் திரட்டல் . 
அமாவாசைகளைக் கொண்ட மாதம் . 

சங்கிரந்தனன் - இந்திரன் . 
சங்கற்பனை - காண்க : சங்கற்பம் . 

சங்கிரம் - காடு . 
சங்கற்பனைஞானம் - காண்க : சங்கற்பஞானம் . 

கோள்களின் நடை , கோள் ஓர் 
சங்கற்பித்தல் - உறுதிசெய்துகொள்ளுதல் . சங்கிரமம் இராசியிலிருந்து அடுத்த 
சங்கற்பிதம் - முன்னமே உறுதிசெய்யப்பட்டது . இராசிக்குச் செல்லுகை ; சூரியன் ஓர் இராசி 
சங்கறுப்போர் - வளைபோழ்நர் ,, சங்குகளை யிலிருந்து அடுத்த இராசிக்குச் செல்லுகை ; 
அறுத்து வளை முதலியன செய்வோர் . 

சூரியன் வேறு இராசிக்குச் செல்லுங் காலம் . 
சங்கனனம் - நரம்பு . 

சங்கிரமித்தல் - இராசி மாறுதல் ; நோய் தொற்று 
சங்காசம் உவமை , ஒப்புமை . 

தல் ; சேர்தல் . 
சங்காட்டம் - சேர்க்கை . 

சங்கிராந்தசமவாதம் - பாசுபதமதம் . 
சங்காத்தம் - இணக்கம் , நட்பு ; வாழிடம் . சங்கிராந்தம் - ஒன்றிலிருந்து வேறொன்றிற்குப் 
சங்காத்தி - தோழன் . 

போதல் ; தொடர்பு ; மாதப்பிறப்பு . 
சங்காதம் - கூட்டம் ; அழித்தல் ; ஒரு நரகம் ; சங்கிராந்தவாதசைவன் - காண்க : சங்கிராந்த 
பாதங்களைக் கூட்டி ஐந்தடி எடுத்து வைக்கும் 

வாதி . 
நடிப்புவகை . 

சங்கிராந்தவாதம் - மலம் நீங்கிய ஆன்மாவின்கண் 
சங்காதமரணம் - எதிர்பாராத நிகழ்ச்சியால் திருவருள் பிரதிபலித்து அதனை அருள்வடிவ 
மக்கள் பலர் ஒருசேர மடிகை . 

மாக்கும் என்று கூறும் சமயம் . 
சங்காயம் - கரும்புத்தோகைச் சருகு ; 

வயலில் சங்கிராந்தவாதி - பாசுபத மதத்தைச் சார்ந்த 
களையோடு முளைக்கும் ஆனைப்புல் ; உழுந்து , 

வன் . 
துவரை முதலியவற்றின் முற்றாத மணி . சங்கிராந்தி - தைமாதப் பிறப்பு ; சூரியன் மகர 
சங்காரகர்த்தா - காண்க : சங்காரமூர்த்தி . 

ராசியில் புகும் நாள் ; பொங்கல் விழாக் 
சங்காரகாலம் - ஊழிக்காலம் . 

கொண்டாடும் தைமாதம் முதல் தேதி . 
சங்கார தூதன் - அழித்தல் தொழிலுக்குரிய சங்கிராந்தித்தல் - சம்பந்தப்படுதல் . 
தேவதூதன் . 

சங்கிராம சூரன் - போர்வீரன் . 
சங்காரம் - அழித்தல் ; ஒடுக்குகை ; மூலகாரணத் சங்கிராமம் - போர் ; மலைமேல் வழி . 
தில் அனைத்தும் ஒடுங்கும் உலகவழிவு ; ஏழு சங்கிராமவிலக்கணம் - அறுபத்து நான்கு கலை 
வகை மேகங்களுள் பூவைப் பொழியும் மேகம் ; யுள் ஒன்றாகிய போர்த்தொழில் . 
அடக்குகை. 

சங்கிருதம் - வடமொழி ; கலப்பு . 
சங்காரமுத்திரை - கட்டைவிரல் நிற்க மற்ற சங்கிலி - தொடர் ; இரும்பு முதலியவற்றால் 
நான்கு விரல்களையும் வளைத்துச் செய்யும் வளையமாகச் செய்து ஒன்றோடொன்று 
சிவபூசைக்குரிய முத்திரைவகை . 

சேர்க்கப்பட்டிருக்கும் கோவை ; ஒரு நிலவளவு ; 
சங்காரமூர்த்தி - அழித்தல் தொழிலைச் செய்யும் வயிரச்சங்கிலி என்னும் அணி ; விலங்கு ; சுந்தர 
சிவன் . 

மூர்த்தி நாயனார் மனைவியருள் ஒருத்தி . 


சங்கிலிக்கோவை 


412 


சச்சிதானந்தை 


நால்வகைப் 


சங்கிலிக்கோவை - தொடர்ச்சியானது . 

சங்குப்புரி - காண்க : சங்குச்சுரி . 
சங்கிலிப்பூட்டு - சங்கிலியின் பின்னல் ; சங்கிலி | சங்குபுட்பம் - ஞாழற்செடி . 
மாட்டும் அணி ; ஒருவகை மல்லுப்பிடி ; பெருஞ் சங்குமணி - சங்குகளாற் செய்த மணி . 
சிக்கல் . 

சங்குமதம் - புனுகு .. 
சங்கிலிவடம் -- சங்கிலிவடிவா யமைந்த கழுத் சங்குமரு - வேப்பமரம் . 
தணி ; தேரிழுக்குஞ் சங்கிலி . 

சங்குமூர்த்தினி - உச்சி . 
சங்கின்குடியோன் - நாகரவண்டு . 

சங்குருளை - ஆமை . 
சங்கினி - காமசாத்திரம் கூறும் 

சங்குலம் -- கூட்டம் ; போர் . 
பெண்களுள் மூன்றாம் இனத்தவள் ; பத்து சங்குவடம் - பரிசல் என்னும் ஒரு தோணிவகை . 
நாடியுள் ஒன்று ; சங்கங்குப்பி . 

சங்குவளை - சங்கினாற் செய்த வளையல் . 
சங்கீதக்கச்சேரி - பக்கவாத்தியங்களுடன் நிகழும் சங்கூதுதல் - கோயில் முதலியவற்றில் சங்கை 
பாட்டுக் கச்சேரி . 

ஊதுதல் ; 

வேலைக்களத்துக்கு ஆள்களை 
சங்கீதக்காரன் - இசைவல்லான் . 

அழைக்க இயந்திரத்தால் ஒலி எழுப்புதல் . 
சங்கீதம் - இசை ; இசைப்பாட்டு ; வாத்தியத் சங்கேதம் - குறி ; உடன்பாடு ; குழூஉக்குறி ; 
துடன் பாடுதல் ; இராக சாத்திரம் ; கிச்சிலிக் உறுதிமொழி ; கோயிலுக்கு இறையிலியாக 
கிழங்கு . 

விடப்பட்ட நிலம் ; சாதிசமயங்களால் 
சங்கீதலோலன் - இசையில் பெரிதும் 

ஈடு உண்டாகும் ஒற்றுமையுணர்ச்சி . 
பட்டவன் . 

சங்கேபம் - சுருக்கம் .. 

சங்கை 
சங்கீதவாத்தியம் - இசைக்கருவி . 

எண்ணம் ; வழக்கம் ; வறட்சுண்டி ; 
சங்கீர்த்தனம் - சொல்லுகை ; புகழ்கை , 

சுக்கு ; எண் ; அளவு ; கனம் ; கணைக்கால் ; 
துதிக்கை ; பாவ அறிக்கை. 

ஐயம் ; அச்சம் ; பகை ; பூத பிசாசு முதலியன . 
சங்கீர்தம் - ஒன்றுசேர்கை ; புணர்ச்சி . 

சங்கைக்கேடு - இகழ்ச்சி , அவமரியாதை . 
சங்கீரணசாதி - ஒன்பது அட்சரகாலங்கொண்ட சங்கைமா( வா ) ன் - மதிக்கத்தக்கவன் . 

சங்கோசபரிவாரம் - தக்கோரைப் போற்றுவதற் 
தாளவளவை . 
சங்கீரணம் - புணர்ச்சி ; கலப்பு ; கலவையணி ; கென்று அரசனால் அமர்த்தப்பட்ட 
சங்கீரணசாதி ; மத்தளவகை , 

கூட்டத்தார் , 

சங்கோசபிசுனம் - குங்குமம் . 
சங்கு - வலம்புரி , இடம்புரி , சலஞ்சலம் , பாஞ்ச 
சன்னியம் என்னும் 

சங்கோசம் - குங்குமம் ; 
நான்கு வகைப்படும் 

மஞ்சள் ; சுருங்குதல் ; 
நீர்வாழ் சங்கு ; ஐம்படை என்னும் அணியின் 

கூச்சம் . 
ஓர் உரு ; சங்கரேகை ; சங்கினாற் செய்த 

சங்கோபனம் - கமுக்கம் , இரகசியம் , மறைவு . 
கைவளை ; குரல் என்னும் இசை ; மிடறு ; ஒரு 

சச்சடம் - தாமரை . 
பேரெண் ; படையிலொரு தொகை ; பெருவிரல் சச்சடி - சந்தடி ; மக்கள் திரண்டு கூடுதல் . 
நிமிர மற்ற நான்கு விரல்களும் வளைந்து 

சச்சம் - உண்மை . 
நிற்கும் இணையாவினைக்கைவகை; கோழி ; | சச்சம்பிரதாயம் - நல்ல வரன்முறை . 
கடுகுரோகிணி ; சங்கஞ்செடி ; முளை ; மட்டிப் சச்சரவு - கலகம் . 
படைக்கலம் . 

சச்சரி - வாத்தியவகை . 
சங்குகர்ணம் - சங்குபோன்ற செவிகளையுடைய சச்சரை - கலகம் ; பிளந்த துண்டு ; ஒரு வாத்திய 

ஒட்டகம் ; கழுதை . 
சங்குச்சுரி - சங்கின் உட்பக்கத்துச் சுழி ; | சச்சற்புடம் - எட்டு மாத்திரைகொண்ட தாள 
புரியாணி . 

வகை . 
சங்குசிதம் - சுருக்கமானது . 

சச்சனம் - காவல் . 
சங்குட்டம் - எதிரொலி . 

சச்சாரம் யானைக்கூடம் . 
சங்குத்தாலி - சங்குருவமுள்ள தாலி ; சங்கினாற் | சச்சிதம் - அலங்கரித்துவைக்கை .. 
செய்யப்பட்டு மகளிர் அணியும் தாலி . 

சச்சிதானந்தம் - உண்மை , அறிவு , இன்பம் 
சங்குத்திரி - சங்கின் உட்சுழி . 

என்னும் பரம்பொருட்குரிய முக்குணங்கள் . 
சங்குதல் - பல்லாங்குழியில் ஆட்டமுறை இலாப சச்சிதானந்தன் - சச்சிதானந்தம் உடையவன் , 
மின்றி நின்றுவிடுதல் ; ஊக்கங்கெடுதல் . 

கடவுள் . 
சங்குதிருகி - சங்கறுக்குங் கருவி ; அடைத்த சச்சிதானந்தை - உண்மை , அறிவு , இன்பம் 
நெட்டித் தக்கையை இழுத்து வாங்கும் கருவி . 

னு 

ம் முக்குணங்களையுடைய சக்தி 
சங்குநிதி - வட்டக் கிலுகிலுப்பைச்செடி . 

வடிவம் . 


சிறு 


வகை . 


- 


என் 


சச்சு 


413 


சட்டக்கால் 


சச்சு - மட்டமான புகையிலை ; சிறுமை ! பதர் ; சஞ்சலை - மின்னல் ; திருமகள் ; திப்பிலி. 
சந்தடி ; தொந்தரவு ; பறவைமூக்கு ; கொஞ்சம் ; | சஞ்சாயம் - குடிவாரம் ; நாட்கூலி ; குத்தகைக்கு 
நீர்ச்சுண்டிச்செடி . 

விடாமல் நிலச்சொந்தக்காரரே நிலத்தைப் 
சச்சை - ஆராய்ச்சி ; பலமுறை ஓதுதல் . 

பயிரிடுதல் ; இலவசம் ; அதிக இலாபம் . 
சச்சையன் - உண்மைப் பொருளானவன் . 

சஞ்சாரபிரேதம் - நடைப்பிணம் ; பயனற்றவன் . 
சசகதி - குதிரை நடை ஐந்தனுள் முயலின் 

சஞ்சாரம் - யாத்திரை ; நடமாட்டம் ; சஞ்சரித் 
ஓட்டம் போன்ற நடை . 

தல் ; நெறிதப்பிய ஒழுக்கம் ; நடனத்துக்குரிய 
சசகம் காண்க : சசம் . 

பாத வைப்புவகை ஐந்தனுள் ஒன்று ; ஏற்ற 
சசசசவெனல் - காற்றின் ஒலிக்குறிப்பு . 

இறக்கக் கலப்பு . 
சசம் - முயல் . 

சஞ்சாரன் - உயிர் . 
சசம்பரி - ஆமணக்கஞ்செடி . 

சஞ்சாரி - திரிபவன் ; சங்கீத வர்ணபேதம் ; 
சசமதம் - கத்தூரி . 

குடியானவன் ; பெரிய குடும்பமுடையவன் . 
சசன் - முயற்சாதி ஆடவன் . 

சஞ்சாரிகன் - தூதன் , 
சசாபம் - சிறு நன்னாரிப்பூடு . 

சஞ்சாரிகை - தூதி . 
சசி - கற்பூரம் ; முயற்கறை உடைய சந்திரன் ; 

சஞ்சாலி - பெரிய துப்பாக்கி . 
இந்திராணி ; இந்துப்பு ; கடல் ; மழை . 

சஞ்சாலி ( ளி ) கம் - காண்க : சஞ்சரிகம் . 
சசிகன்னம் - பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள 

சஞ்சிகை - புத்தகப் பகுதி ; பத்திரிகைப் பகுதி . 
தொலைவு - 

சஞ்சிதம் - ஈட்டியது , திரட்டியது ; நுகர்ந்தது 
சசிகேந்திரம் - சந்திரன் இலக்கினத்துக்கு ஒன்று , 

போக எஞ்சியுள்ள வினை . 
நான்கு , ஏழு , பத்தாமிடங்களில் இருக்கை ; 

சஞ்சீவகரணி - புளியமரம் ; மூர்ச்சை தெளிவித்து 
சந்திர மந்தோச்சத்துக்கும் அப்போதப்போ 

உயிர்தரும் மருந்து . 
தமைந்த அதன் மத்திய நிலைக்குமுள்ள 

சஞ்சீவன் - மாமரம் . 
வேறுபாடு . 

சஞ்சீவனம் - உயிர்ப்பித்தல் . 

சஞ்சீவனி -- காண்க ! சஞ்சீவி . 
சிவன் . 

சஞ்சீவனை - காண்க : சஞ்சீவி ; நாங்கூழ் . 
சசிதேகம் - சந்திரவட்டம் . 

சஞ்சீவி - மூர்ச்சை தீர்த்து உயிர் தரும் மருந்து 
சசிமணாளன் - சசியின் கணவனான இந்திரன் . 

அல்லது மூலிகை ; சீந்திற்கொடி . 
சசியம் பயிர் ; தானியம் ; காய்கனி முதலிய சஞ்சீவிமூலிகை - உயிர்தரும் 

மருந்துப் 
விளைபொருள் ; மராமரம் ; இந்துப்பு ; கஞ்சாச் 

பச்சிலைவகை . 
செடி ; நிலப் பனங்கிழங்கு . 

சஞ்சீவினி - காண்க : சஞ்சீவி . 
சசிவல்லவன் காண்க : சசிமணாளன் . 

சஞ்சு - பறவைமூக்கு ; ஆமணக்கஞ்செடி ; குல 
சசிவன் - மந்திரி ; நண்பன் . 

தருமம் ; சாயல் . 
சசுபம் - அசோகமரம் , நெட்டிலிங்கம் . 

சஞ்சுப( வ ) ம் - அரசர்க் குரிய விருதுகள் ; 
சஞ்சடி - காண்க : சச்சடி . 

ஆயத்தம் . 

சஞ்சேபம் - சுருக்கம் . 
சஞ்சத்தகர் - சூளுரை தவறாது நடக்கும் அரச 
வீரக் கூட்டத்தார் . 

சஞ்சை - பெருங்காற்று ; பேரொலி ; பெருமழை ; 

சூரியன் மனைவி . 
சஞ்சம் - பூணூல் ; கச்சு . 

சட்சட்டெனல் - விரைவுக்குறிப்பு . 
சஞ்சயம் - கூட்டம் ; ஐயம் . 

சட்சம் - முத்திரைத் துளைக்கு அடுத்த துளை . 
சஞ்சயனம் - பால் தெளித்தலாகிய ஈமச்சடங்கு . 

சட்சமயம் - அறுசமயம் , ஆறு வகையான மதம் . 
சஞ்சரம் - சஞ்சலம் ; விரைந்து அசைகை ; உடல் ; 

சட்சு 

கண் . 
வழி . 

சட்ட - செவ்விதாக ; நன்றாக ; முழுதும் ; 
சஞ்சரிகம் - ஒரு வண்டுவகை . 

விரைவாக . 
சஞ்சரித்தல் - நடமாடுதல் ; வாழ்தல் ; திரிதல் ; | சட்டக்கதவு - சட்டங்களைக் கோத்து உள்ளே 
நெறிதப்பி ஒழுகுதல் . 

மெல்லிய துண்டுப் பலகைகளால் அமைக்கப் 
சஞ்சலம் - நிலையில்லாமை ; அசைவு ; விரைந்து பட்ட கதவு . 
அசைகை ; நடுக்கம் ; மனக்கவலை , துன்பம் ; சட்டக்கல்லி - வீண்பேச்சு . 
நோய் . 

சட்டக்கால் - கடைத் தட்டியைத் 
சஞ்சலரகிதன் - மனக்கலக்கமற்றவன் . 

நிறுத்துங் கால் . 


சசிசேகரன் , } - சந்திரனைத் தலையில் தரித்த 


தூக்கி 


சட்டகப்பை 


414 


சடக்கெனல் 


சட்டிபூர்த்தி சாந்தி } 


சட்டகப்பை - தட்டகப்பை , தோசைதிருப்பி சட்டிசுரண்டுதல் - சட்டியைச் சுரண்டிக் கழுவு 
என்னும் கருவி . 

தல் ; இழிதொழில் செய்தல் . 
சட்டகம் - சட்டம் ; மக்கட்படுக்கை ; வடிவு ; சட்டித்தலை - பெருந்தலை . 
உடல் ; பிணம் . 

சட்டிபானை - சமையல் 

முதலியவற்றிற்கு 
சட்டகல்லி - காண்க : சட்டக்கல்லி . 

உதவும் மட்பாண்டங்கள் . 
சட்டங்கட்டுதல் - ஒழுங்குபடுத்தல் ; ஏற்பாடு சட்டிபூர்த்தி 

அறுபதாம் 

ஆண்டு 
செய்தல் ; படங்களுக்குச் சட்டம்போடுதல் . 

நிறைவு ; 

அறுபதாம் 
சட்டசபை சட்டதிட்டங்களை உருவாக்கும் ஆண்டில் செய்யுமொரு சடங்கு . 
அவை , மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதி சட்டியுருட்டுதல் - சூதாடுதல் ; வாயால் உருட்டு 
நிதிகள் கொண்ட அவை . 

தல் ; மட்பாண்டங்களில் வைத்திருக்கும் 
சட்டதிட்டம் - சட்ட ஒழுங்கு ; நிருணயம் . 

பொருள்களைத் திருடி உண்ணுதல் ; காண்க : 
சட்டந்தட்டுதல் - புனுகு வழித்தல் . 

சட்டி சுரண்டுதல் . 
சட்டந்தைத்தல் - படம் முதலியவற்றிற்குச் 

சட்டியெடுத்தல் - இரத்தல் , பிச்சையெடுத்தல் . 
சட்டஞ் சேர்த்தல் ; வரிச்சலடித்தல் . 

சட்டிரசவர்க்கம் - அறுசுவைத் தொகுதி . 
சட்டநிர்மாணசபை காண்க : சட்டசபை . 

சட்டினி - ஒரு துவையல்வகை . 
சட்டப்பரம்பு - வயல் திருத்தும் பலகைவகை . 

சட்டு - ஆறு ; அழிவு ; சிக்கனம் . 
சட்டப்பலகை - மரச்சட்டம் ; எழுதுங் கற்பலகை ; 

சட்டுப்பண்ணுதல் - அழித்தல் ; செட்டாயிருத்தல் . 
வரியிழுக்குஞ் சட்டம் . 
சட்டம் - மரச்சட்டம் ; கம்பியிழுக்குங் கருவி ; 

சட்டுப்பார்த்தல் - அழித்தல் ; விழுங்குதல் . 
நகையின் உம்மச்சு ; மேல்வரிச் சட்டம் ; 

சட்டுபுட்டெனல் - விரைவுக்குறிப்பு . 
நியாய ஏற்பாடு ; செப்பம் ; நேர்மை ; ஆயத்தம் ; 

சட்டுவஞ்செலுத்துதல் 

உணவு 

பரிமாறுதல் ; 
புனுகு பூனையிடமிருந்து எடுக்கப்படும் நீர்மப் விருந்தோம்புதல் . 
பொருள் ; மாணிக்கவகை . 

சட்டுவம் - அகப்பை ; தோசைதிருப்பி . 
சட்டம்பி - ஆசிரியர் ; தலைவன் . 

சட்டுவர்க்கம் - இலக்கினத்திலிருந்து பிரியும் ஆறு 
சட்டம்பிப்பிள்ளை காண்க : சட்டாம்பிள்ளை . வருக்கம் ; அறுசுவை , 
சட்டம்பியார் காண்க : சட்டம்பி . 

சட்டெனல் - விரைவுக்குறிப்பு ; திடீரெனல் ; 
சட்டமழித்தல் - ஆணை மீறுதல் . 

குறிப்பு . 
சட்டமன்றம் - சட்டங்களை உருவாக்கி நிறை 

சட்டை மேலாடை ; தைத்த உடை ; பாம்புச் 
வேற்றும் சட்டசபை . 

சட்டை ; பாம்பின்தோல் ; உடம்பு ; மதிப்பு ; 
சட்டமிடுதல் - செய்யவேண்டிய கட்டளையைப் ஒருவகை நிறை ; பொதி ; தைவேளைப் பூண்டு . 
பணித்தல் . 

சட்டைக்காரன் -- ஐரோப்பியருக்கும் இந்தியருக் 
சட்டவட்டம் - திட்டம் . 

கும் பிறந்த சாதியான் . 
சட்டவளை - குறுக்குச் சட்டம் . 

சட்டை கழற்றுதல் - பாம்பு தோல் உரித்தல் . 
சட்டவாள் - பிடிவைத்த பெரிய இரம்பம் .. 

சட்டைநாதன் - சட்டை அணிந்தவன் ; 

அணிந்தவன் ; சிவன் ; 
சட்டவிளக்கு - கோயிலில் சட்டத்தில் அமைத்து 

வயிரவன் . 
இடும் விளக்குவரிசை . 

சட்டைப்புரை, மேலாடையில் அமைக்கப்படும் 
சட்டன் மாணாக்கன் . 

சட்டைப்பை 
சட்டாட்டம் - இராசிப் பொருத்தத்தில் சாதக சட்டைபண்ணுதல் - இலட்சியம் செய்தல் . 
னுடைய இராசி 

பெண்ணின் இராசிக்கு 
ஆறாவதாகவும் பெண்ணின் இராசி சாதகன் சட்பம் - அறுகம்புல் ; இளம்புல் ; 

சட்பதம் - அறுகால் வண்டு . 

ஆண்பெண் 
இராசிக்கு எட்டாவதாகவும் இருக்கை ; 
இராசிச் சக்கரத்தில் ஒரு கிரகம் மற்றொரு 

குறிகளை அடுத்துள்ள மயிர் . 
கிரகத்திற்கு எட்டாமிடத்தில் 

சட்பாவம் - உடலுக்குண்டாகும் 
இருக்கை ; 

இருத்தல் 
வாதாட்டம் . 

தோன்றுதல் , உருத்திரிதல் , வளர்தல் , சுருங்கு 
சட்டாம்பிள்ளை பள்ளிக்கூட 

வகுப்பில் தல் , அழிதல் என்னும் ஆறு நிலைகள் . 
தலைமை ஏற்கும் மாணவன் . 

சட்பிதாபுத்திரிகம் - ஐந்து தாளத்துள் ஒன்று . 
சட்டால் வில்வம் . 

சடக்கடை - ஒன்பது . 
சட்டி - மட்பாண்டம் ; ஆறாந் திதி ; அறுபது ; 

சடக்கரம் - காண்க : ஆறெழுத்து . 
தாமரை . 

சடக்கு - வேகம் ; செருக்கு ; உடல் . 
சட்டி சுரண்டி - சட்டிசுரண்டுங் கருவி ; சட்டி | சடக்குச்சடக்கெனல் - ஈரடுக்கு ஒலிக்குறிப்பு .. 
சுரண்டுபவன் ( ள் ) . 

சடக்கெனல் - விரைவுக்குறிப்பு . 


} 


பை . 


1. 


சடக்கோதன் 


415 


சடுதி 


- 


உமை . 


சடக்கோதன் -- வசம்பு . 

சடலை - பருத்திருப்பது ; வீண்செயல் . 
சடகம் - ஊர்க்குருவி ; கரிக்குருவி ; வட்டில் . சடவுப்பு - அமரியுப்பு ; சமாதியுப்பு . 
சடகோபம் - திருமால் கோயில்களில் தரிசிப்போர் சடன் - மூடன் , அறிவற்றவன் . 
முடிமீது வைக்கப்படும் திருமாலின் திருவடி சடாக்கரம் - காண்க : ஆறெழுத்து .. 
நிலை . 

சடாக்கரி காண்க : சடாட்சரி . 
சடகோபன் 

சடம் என்னும் வாயுவை வென்ற சடாகம் - அருநெல்லி மரம் . 
நம்மாழ்வார் . 

சடாட்சரம் - காண்க : ஆறெழுத்து . 
சடங்கப்படுதல் - மூட்டையாகக் கட்டப்படுதல் ; சடாட்சரி 
வேலை செய்து கொண்டிருத்தல் . 

சடாடவி - சடைத்திரள் , அடர்ந்த சடை . 
சடங்கப்பூட்டு - குண்டுக்கட்டாய்க் கட்டும் சடாதரம் - காண்க : சடாகம் . 
மற்பிடி வகை . 

சடாதரன் - சடைதரித்த சிவன் ; வீரபத்திரன் . 
சடங்கம் - வேதத்திற்கு அங்கமான அறுவகைச் சடாதரி - பார்வதி . 
சாத்திரம் ; அவை : சிட்சை , கற்பம் , வியா சடாதாரம் - ஆறு ஆதாரம் ; அவை : மூலாதாரம் , 
கரணம் , நிருத்தம் , சந்தோ பிசிதம் , சோதிடம் ; சுவாதிட்டானம் , மணிபூரகம் , அனாகதம் , 
பயணமூட்டை ; வருத்தம் ; வேலை ; பதினாறு விசுத்தி , ஆஞ்ஞை. 
தூக்களவு . 

சடாதாரி - சடைதரித்தவன் , சிவன் ; பார்வதி ; 
சடங்கம்போடுதல் - மூட்டையாகக் கட்டுதல் . 

கொடியாள் கூந்தல் ; வரிக்கூத்துவகை . 
சடங்கர் ( வி ) - மறைக்குரிய ஆறங்கங்களையும் | சடாபாரம் - சடைக்கற்றை .. 
அறிந்தவன் . 

சடாமகுடம் - சடைமுடி . 
சடங்காதல் - பெண்மகள் பூப்படைதல் . 

சடாமகுடன் - சிவன் . 
சடங்கு - சாத்திரமும் 

சடாமாஞ்சி , 
முறையை நடத்தும் கிரியை ; முதற்பூப்புச் 

சடாமாஞ்சில் 
சடங்கு ; சாந்திக் கலியாணம் ; குண்டுக் 

சடாமுடி - சடைமுடி , மயிர்த்திரள் . 
கட்டாய்க் கட்டும் மற்பிடிவகை. 

சடாமுனி - பேய்வகை . 
சடங்குகழித்தல் - பெண்ணின் முதல் பூப்பில் சடாய் 

சடாய் - சடாயு என்னும் கழுகுவேந்தன் ; காற் 
உரிய சடங்கு செய்தல் ; சில செயல்களுக்குரிய சோடுவகை . 
முறைகளைச் செய்தல் . 

சடாய்த்தல் - துப்பாக்கி கெட்டித்தல் ; பெருமித 

மாகப் பேசுதல் ; அதட்டுதல் . 
சடசடெனல் 

சடாரி - கவசம் ; சடகோபன் , நம்மாழ்வார் . 
சடசீதிமுகம் - ஆனி , 

புரட்டாசி , மார்கழி , 
பங்குனி மாதங்கள் பிறக்கும் நாள் ; சூரியன் 

பாகையிலும் , மீனம் சடாலம் - ஆலமரம் ; தேன்கூடு . 
22 ஆம் பாகையிலும் , மிதுனம் 18 ஆம் பாகை சடாவல்லவன் - சடைமுறையில் வேதப் பகுதி 
யிலும் , கன்னி 14 ஆம் பாகையிலும் செல்லும் 

களைச் சொல்வதில் வல்லவன் . 
காலம் . 

சடானன் - ஆறு முகத்தையுடைய முருகன் . 
சடப்பால் - முலைப்பால் .. 

சடிதி - விரைவு , சீக்கிரம் ; ஏலத்தோல் . 
சடபதார்த்தம் - அறிவில் பொருள் . 

சடிதிவு - ஏலத்தோல் . 
சடபுடெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; விரைவுக் 

சடிலம் - செறிவு , நெருக்கம் ; வேர் ; குதிரை ; 
குறிப்பு . 

சடையாக அமைந்த மயிர்முடி . 
சடம் - அறிவில் பொருள் ; அறியாமை ; உடல் ; 
பொய் ; வஞ்சகம் ; கொடுமை ; சோம்பல் ; 

சடினம் - வசம்பு ; நெட்டிவேர் . 
பிறக்கும்போது ஆன்மாவில் மோதி அதன் 

சடுகுடு - ஒருவகை விளையாட்டு . 
அறிவைக் கெடுக்கும் ஒரு வாயுவகை ; ஆறு 

சடுத்தம் - போட்டி ; போராட்டம் ; வீரவாதம் ; 
என்னும் எண் . 

வற்புறுத்தல் . 
சடம்பு - சணல் . 

சடுத்தாசனம் - பூசையில் சிவனது இலிங்கம் 
சடரம் - வயிறு . 

அமைவதற்குரிய அனந்தர் , தன்மம் , ஞானம் , 
சடராக்கினி - வயிற்றுத் தீ , மூலாக்கினி. 

வைராக்கியம் . ஐசுவரியம் , பதுமம் என்ற 
சடலபுடலம் - பருத்திருப்பது . 

அறுவகை இருக்கை . 
சடலம் - உடம்பு ; 

பருத்த உடல் அறிவில் சடுத்தி - சோதனை . 
பொருள் . 

சடுதி - விரைவு ; சோதனை . 


சடசடவெனல் , } - ஓர் ஒலிக்குறிப்பு . 


சடாரெனல் } - ஓர் ஒலிக்குறிப்பு. 


தனுசு 


26 ஆம் 


சடுரசம் 


416 


சண்ணக்கடா 


சடுலவாரவம் ) 


அணி . 


} 


- 


சடுரசம் - அறுசுவை 

சடைவாறுதல் - இளைப்பாறுதல் . 
சடுலம் - நடுக்கம் ; மின்னல் . 

சடைவில்லை காண்க : சடைப்பில்லை . 
தீக்கொழுந்து முதலியவற்றால் சடைவிழுதல் - மயிர் சடையாகப் பற்றுதல் ; 
சடுலவோசை எழும் ஒலி . 

பயன்படாது போதல் . 
சடுலை - மின்னல் . 

சடைவு - மனத் தளர்வு ; ஆணி முதலியன 
சடுவர்க்கம் - சாதகக் கணிப்பின் ஆறுவர்க்கம் . 

அறைகை . 
சடை - பின்னலாய் அமைந்த மயிர்முடி ; பின்னிய சண்டகோபி - கடுஞ்சினமுடையவன் . 
கூந்தல் ; அடர்ந்த மயிர் ; வேர் ; விழுது ; சண்டகோலாகலம் , 
இலாமிச்சை ; வெட்டிவேர் ; சடாமாஞ்சில் ; சண்டகோலாலம் , 

ஒரு நரகவகை . 
திருவாதிரை நாள் ; மிதுனராசி ; வேதமோதும் 

சண்டதரம் 

சிவன் 
ஒன்று ; 
முறைகளுள் கற்றை ; 

சண்டதாண்டவம் - காளியோடு 
ஆணியின் 

ஆடிய 
கொண்டை ; நெட்டி ; அடைப்பு . 

கூத்து . 
சடைக்குச்சு - தலைமயிரோடு பின்னித் தொங்க 

சண்டப்பிரசண்டம் - மிகு கடுமை ; ஆர்ப்பாட்டம் . 
விடுவதாய் இரண்டு மூன்று குச்சுகளையுடைய 

சண்டப்பை - கருப்பை . 

சண்டம் - கொடுமை ; கோபம் ; வேகம் ; வலிமை ; 
சடைக்குழல் - இரட்டை எருதுகளால் இழுக்கப் ஒரு நரகவகை ; அலி ; பெருமை . 
படும் ஏர்வகை . 

சண்டமாருதம் - பெருங்காற்று . 
சடைகந்தம் - வசம்பு . 

சண்டவேகம் - மிகு விரைவு . 
சடைச்சி - நெட்டிப்புல் ; கீரிப்பூண்டு ; புளியாரை ; 

சண்டன் கடுஞ்சினமுடையவன் ; 

யமன் , 
பாசி ; பொன்னிமிளை; மரவகை . 

காலன் ; சூரியன் ; சண்டேசுர நாயனார் ; 
சடைத்தல் - கிளைத்து நெருங்குதல் ; சோர் 

உருத்திரருள் ஒருவர் ; சிவன் ; அலி . 
வடைதல் . 

சண்டாளத்துரோகி , 

கொடுமை செய்தவன் ; 
சண்டாளப்பாவி 

கயமைத் தன்மையுள்ள 
சடைதல் - சோர்வடைதல் ; உள்ளடங்குதல் ; 

வன் . 
பயிர் முதலியன குன்றிப்போதல் ; 

ஆணி 

சண்டாளம் - கயமைத்தன்மை ; பேய் , 
முதலியன அறைதல் ; தடுத்தல் . 

சண்டாளர் - தீயவர் ; கொலைஞர் . 
சடைநாகம் - நாகம்போலச் செய்த ம்களிர் தலை 

சண்டாளன் - இழிஞன் ; கொடியவன் ; புலையன் . 
யணி . 

சண்டாளி - கொடியவள் ; புலைச்சி . 
சடைநாய் - உடலில் மயிர் அடர்ந்துள்ள நாய் 

சண்டி - கொடியவன் ( ள் ) ; இடக்குச் செய்ப 

வன் ; சண்டேசுர நாயனார் , 
சடைப்பயறு 

துர்க்கை ; 
ஒரு பயறுவகை . 

காளி ; மானமற்றவன் ; இலச்சைகெட்டமரம் . 
சடைப்பாசி சடைபோல் தடித்திருக்கும் 

சண்டிக்கடா - முரட்டு எருமைக்கடா ; 
பாசிவகை . 
சடைப்பில்லை - பெண்கள் 

பிடிவாதச் சோம்பேறி . 
தலைப் பின்னலில் 

சண்டிகை - துர்க்கை . 
செருகியணியும் தலையணிவகை . 

சண்டித்தனம் - பிடிவாதம் . 
சடைபற்றுதல் - சடைவிழுதல் ; அடர்த்தியாதல் . 

சண்டிலன் - சிவன் ; நாவிதன் . 
சடைபி காண்க : சடைப்பில்லை . 

சண்டிவாளம் - ஒப்பந்தத்தை நீக்கவோ ஒன்றை 
சடைபோட்டுக்கொள்ளுதல் - முடியைச் 

மீட்கவோ கொடுக்கும் பணம் ; கால்விலங்கு . 
யாக்கிக் கொள்ளுதல் ; தலைபின்னிக்கொள்ளு 

சண்டீனம் 

பறவை ; பறக்கும் வகையினுள் 
தல் , 
சடைமாரியாயி - அம்மைநோய்க்குரிய தேவதை . 

ஒன்று . 

சண்டு கூளம் ; பயிரில் விழும் வண்டுவகை ; 
சடைமுடி - அடர்ந்ததும் பின்னிமுடிக்கப்பட்டது 

புகைபிடிக்கும் அபினியுருண்டை ; எல்லைக் 
மான மயிர் ; சரக்கொன்றை . 

கோல் . 
சடைமுடியோர் சடைமுடியை உடைய முனிவர் . சண்டுதல் - நிறைய உண்ணல் . 
சடையப்பன் சடைமுடியையுடைய 

சிவன் ; சண்டை - சச்சரவு ; போர் ; பிணக்கு ; வாத்திய 
கம்பனை ஆதரித்த வள்ளல் . 
சடையன் சிவன் ; சடையையுடையவன் ; சண்டைக்காரன் - சண்டையிடுங் 

முடைய 
அறுபத்து மூவருள் ஒருவரான 

வன் ; பகைவன் . 
நாயனார் ; சடையப்பவள்ளல் . 

சண்டைக்கு நிற்றல் - போராடுதல் . 
சடையோன் 

சடையையுடையவன் ; சிவன் ; சண்டை பிடித்தல் - போரிடுதல் ; கடிந்து கூறுதல் . 
வீரபத்திரன் . 

சண்ணக்கடா - தின்று கொழுத்த கடா . 


வகை . 


ச டை 


வகை . 


குண 


சடைய 


- 


சண்ணம் 


417 


சத்தலோகம் 


ஏக 


சணல்- } - நார் தரும் ஒரு செடிவகை . 


- 


சண்ணம் - ஆண்குறி . 

சத்ததாளம் - துருவதாளம் , அடதாளம் , 
சண்ணித்தல் - பூசுதல் ; சார்ந்திருத்தல் . 

தாளம் , திரிபுடைதாளம் , ரூபகதாளம் , சம்பை 
சண்ணுதல் - தாக்குதல் ; நீக்குதல் ; நிறைய 

தாளம் , மட்டியதாளம் என்னும் ஏழுவகைத் 
உண்ணுதல் ; புணர்தல் ; செய்து முடித்தல் . 

தாளங்கள் . 
சண்பகம் ஒரு பூமரவகை . 

சத்ததீர்த்தம் - காண்க : சாத்தந்தி . 
சண்பங்காறை - தாலியின் உருவகை . 

சத்ததீவு - நாவல் , இரவி , குசை , கிரவுஞ்சம் , 
சண்பங்கோரை கோரைவகை . 
ஒரு 

இலவம் , தெங்கு , புட்கரம் என்னும் ஏழு 
சண்பனி - யோகினி . 

தீவுகள் . 
சண்பு - கோரைவகை ; நெட்டி . 

சத்தநதி - கங்கை , யமுனை , சரசுவதி , நருமதை , 
சண்பை - சீகாழிநகர் . 

காவிரி , குமரி , கோதாவரி என்னும் 

என்னும் ஏழு 
சண்மதம் - அறுவகைச் சமயம் . 

புண்ணிய ஆறுகள் . 
சண்முகன் - ஆறுமுகன் , முருகன் . 

சத்தப்பிரதி – கேள்விமூலம் தெரிவது . 
சணகம் - புளியாரைக்கீரை ; கடலை ; சணல் . 

சத்தப்பிரபஞ்சம் - சொல் உலகம் . 
சணப்பு - சணற்பயிர் ; கஞ்சா . 

சத்தப்பிரமம் - ஒலியே தெய்வம் என்னும் நூல் ; 

அறுபத்து நான்கு கலையுள் சுரபேதம் அறியும் 
சணப்பை சணல் . 

வித்தை . 
சணப்பொழுது - நொடி நேரம் . 

என்னும் 
சணம் - சணல் ; நொடிநேரம் . 

சத்தப்பிரமவாதம் - நாதமே பிரமம் 

கொள்கை . 
, 

சத்தப்பிரமாணம் - ஆகமப் பிரமாணம் , ஆப்த 
சணல் 

வசனமான வேதம் முதலியவற்றைக் கொண்டு 
சணற்பனார் - சணல் நார் . 

அறியும் அளவை . 
சணாய் 

கடலை . 
சணாய்த்தல் - காமங்கொள்ளல் ; கொழுத்தல் . 

சத்தபருணி - ஏழிலைப்பாலைமரம் . 

சத்தபுரி - மதுரை , அயோத்தி , மாயை , காசி , 
சணைத்தல் - கொழுத்தல் ; விரிந்துண்டாதல் . 

காஞ்சி , அவந்தி , துவாரகை என்னும் ஏழு 
சத்தக்கருவி - தோற்கருவி துளைக்கருவி , 

புண்ணிய நகரங்கள் . 
நரம்புக்கருவி , கஞ்சக்கருவி , மிடற்றுக்கருவி சத்தம் - ஒலி ; சொல் ; எழுத்து சொற்களைப் 
என்னும் ஐவகை இசைக்கருவிகள் . 

பற்றிய 

சத்தப்பிரமாணம் ; ஏழு ; 
சத்தக்கூலி - வண்டிக்கூலி , வண்டிவாடகை . 

வாடகை ; வண்டிக்கூலி . 
சத்தகம் - ஏழு கூடியது ; சிறுகத்திவகை ; இறுதிக் சத்தமண்டலம் - வாயு , வருணன் , சந்திரன் , 
கடன் . 

சூரியன் , நட்சத்திரம் , அக்கினி, மேகம் 
சத்தகன்னிகை - அபிராமி , இந்திராணி 

என்னும் ஏழு உலகங்கள் . 
கௌமாரி , காளி , நாராயணி , மயேசுவரி , 

சத்தமருத்து - கிழக்கு , தெற்கு , மேற்கு , வடக்கு , 
வராகி என்னும் ஏழு மாதர்கள் . 

மேல் , கீழ் , பலயோனியுயிர்கள் இவற்றினின்று 
சத்தகுலாசலம் - பூமியைத் தாங்குவனவாகக் 

வரும் ஏழுவகைக் காற்றுகள் . 
கூறப்படும் கைலை , இமயம் , மந்தரம் , 

சத்தமன் - யாவரினுஞ் சிறந்தவன் . 
விந்தம் , நிடதம் , ஏமகூடம் , நீலகிரி என்னும் 

சத்தமாங்கிசம் - இராசியை ஏழாகப் பிரித்துக் 
ஏழு மலைகள் . 

கோள்களின் நிலையைக் குறிக்குஞ் சக்கரம் ; 
சத்தங்காட்டுதல் - ஒலியிடுதல் ; தீங்கிழைக்கும் 

ஏழில் ஒரு கூறு . 
உயிரினங்கள் விலகும்படி கை தட்டுதல் ; 
ஆபத்துக்காலம் முதலியவற்றில் முறையிட்டுக் 

சத்தமாதர் , 

காண்க : சத்தகன்னிகை . 

சத்தமாதாக்கள் 
கூவுதல் . 

சத்தமி - ஏழாந் திதி ; ஏழாம் வேற்றுமை . 
சத்தங்கேட்டல் - வண்டிவாடகை பேசுதல் ; 
கேட்டல் . 

சத்தமுகில் , 

சம்வர்த்தம் ஆவர்த்தம் , 
சத்தமேகம் 

துரோணம் , புட்கலாவருத்தம் , 
சத்தசமுத்திரம் - உப்பு , நீர் , பால் , தயிர் , நெய் , காளமுகி , சங்காரித்தம் , நீலவருணம் என்னும் 
கருப்பஞ்சாறு , தேன் இவற்றையுடைய ஏழு 

ஏழு மேகங்கள் . 
கடல்கள் . 
சத்தசிப்பி - கிளிஞ்சில் . 

சத்தரிஷிகள் - இருடிகள் எழுவர் : அகத்தியன் , 

புலத்தியன் , அங்கிரசு , கௌதமன் , வசிட்டன் , 
சத்தசுரம் - ஏழு சுரம் . 

காசிபன் , மார்க்கண்டன் . 
சத்ததாது - உடம்பின் அமைப்பிலுள்ள இரதம் , சத்தலோகம் - பொன் , 

வெள்ளி , 

இரும்பு , 
குருதி , எலும்பு , தோல் , இறைச்சி , மூளை , செம்பு , ஈயம் , தரா , கஞ்சம் என்னும் ஏழு 
சுக்கிலம் என்னும் ஏழுவகைப் பொருள்கள் . 

வகை உலோகங்கள் . 
53 


நூல் ; 


} 


ஒலி 


2 


} 


சத்தவருக்கம் 


418 


சாத்தியோசாதம் 


கனை 


சத்தவருக்கம் - நெல்லி , வெட்டிவேர் , சாத்தி தீட்சை - வேண்டும் சாதனங்களையும் 
இலாமிச்சை வேர் , சடாமாஞ்சில் , இலவங்கம் , கிரியைகளையும் 
குரு தமது 

பாவனையால் 
ஏலம் , திராட்சை என்னும் ஏழுவகை மருந்துப் 

செய்துகொள்ளும் ஔத்திரி தீட்சைவகை . 
பொருள்கள் . 

சத்திநாதம் - பொன்னிறம் ; பொன்னிமிளை ; 
சத்தவிடங்கத்தலம் - தியாகராசர் கோயில் ஏமாப்பிரகம் . 
கொண்டுள்ள ஆரூர் , நாகை , 

சத்திநிபாதம் - பக்குவமுடைய ஆன்மாக்களிடம் 

நள்ளாறு , 
மறைக்காடு , காறாயில் , வாய்மூர் , கோளிலி 

திருவருள் பொருந்துதல் . 
என்னும் ஏழு தலங்கள் . 

சத்திநிபாதன் - திருவருள் பதியப்பெற்றவன் . 
சத்தன் - ஆற்றலுடையவன் ; அருவத் திருமேனி 

சத்திப்பு - கக்கல் , வாந்தி . 
கொண்ட சிவன் . 

சத்திபீடம் - சத்தியின் நிலைபேறுடைய ஆலயம் . 

சத்திபூசை - காண்க : சக்திபூசை . 
சாத்தாமாத்திரம் - கேவலம் உள்ளதாயிருக்கை . 
சத்தாய்த்தல் - தொந்தரவு செய்தல் ; எள்ளுதல் . 

சத்திமத்து - ஞானவதி , காண்க : சத்திதீட்சை . 
சத்தார்த்தம் - சொற்பொருள் . 

சத்திமான் - சத்தியையுடையோன் , ஆற்றல் 

படைத்தவன் ; காரியத்திற்குத் தகுதியாகும் 
சத்தாவத்தை - சீவான்மாவுக்கு நிகழக்கூடிய 

படி சுத்தமாயை நோக்கி நிற்கும் சிவன் ; 
அறியாமை , ஆவரணம் , விட்சேபம் , பரோட்ச 

சிவன் நோக்கி நின்றவழிக் காரியப்படுதற்குத் 
ஞானம் , அபரோட்ச ஞானம் , சோகநிவர்த்தி , தகுதியாகும் சுத்த மாயையின் பகுதி . 
தடையற்ற ஆனந்தம் என்னும் ஏழுவகை சத்திமுகம் - அரசனது ஆணைப்பத்திரம் . 
நிலைகள் . 

சத்தியசந்தன் - உண்மை பேசுபவன் . 
சத்தாவரணம் - திரு விழா முடிவில் சுவாமி 

சத்தியஞ்செய்தல் - பிரமாணம் பண்ணுதல் 
பிராகாரத்துக்குள்ளேயே ஏழுதரஞ் சுற்றுகை . சத்தியஞானம் - மெய்யுணர்வு . 
சத்தி - ஆற்றல் ; பிரபுசத்தி , மந்திரசத்தி , சத்தியநிருவாணம் - பிறவியறுத்தல் ; மாணாக் 
உற்சாக சத்தி மூவகை அரசர் 

உடனே 

வீடுபேறு எய்துவிக்கும் 
ஆற்றல்கள் ; மூன்று ; பெருங்கொடி ; கொடி 

நிருவாண தீட்சைவகை . 
நாட்டுங் குழி ; சிவனது அருள் ; உமை ; சத்தி சத்தியப் பிரமாணம் - சத்தியப்பிரமாணிக்கம் , 
தத்துவம் ; ஞானவதி ; வேல் ; சூலம் ; சொல் சத்தியஞ்செய்கை . 
லாற்றல் ; கந்தகம் ; நெல்லிக்காய்க் கந்தகம் ; சத்தியப்பொருள் - உள்பொருள் . 
நீர்முள்ளி ; வாந்தி செய்கை ; வேம்பு : சத்தியம் - உண்மை; பிரமாணம் ; துக்கம் , துக் 
கொம்மட்டி ; பேய்ப்புடல் ; விருந்து ; குடை ; 

கோற்பத்தி , துக்க நிவாரணம் , துக்க நிவாரண 

மார்க்கம் 
இசைச்செய்யுள் . 

நான்கு வகைப்பட்ட 

பௌத்த தத்துவங்கள் ; குறிஞ்சாக்கொடி . 
சத்திக்குடம் - மாளிகைமேல் வைக்கப்படும் சூலம் 

சத்தியம்பண்ணுதல் - காண்க : சத்தியஞ்செய்தல் . 
நாட்டிய குடம் . 

சத்தியயுகம் - கிரேதாயுகம் , உண்மையே 
சத்திக்கூற்றோன் - நவச்சாரம் . 

நிகழ்ந்த யுகம் . 
சத்திக்கொடி - தாடி மஞ்சம் என்னுங் கொடி சத்தியலோகம் - மேலேழு உலகத்துள் பிரமன் 

வசிக்கும் உலகம் . 
சத்திகம் -- குதிரை . 

சத்தியவசனம் 

உண்மை மொழி ; உண்மை 
சத்திகர் - கடவுளருளால் அற்புதஞ் செய்வோர் ; 

பேசுகை . 
தேவதூத வகையினர் . 

சத்தியவந்தன் - காண்க : சத்தியசந்தன் . 
சத்திகுருநாதன் - கஞ்சா . 

சத்தியவாசகம் - காண்க : சத்தியவசனம் . 
சத்திகோணம் - பார்வதிதேவியைக் குறிப்பதாக சத்தியவாதி - காண்க : சத்தியசந்தன் . 
வரையும் கோணம் . 

சத்தியவான் - உண்மையே பேசுபவன் ; சாவித்திரி 

யின் கணவன் . 
சத்திசாரணை - மூக்கிரட்டைக்கொடி . 
சத்தி செய்தல் - வாந்தியெடுத்தல் . 

சத்தியவிரதன் - உண்மை பேசுதலையே விரத 

மாக உடையவன் ; தருமபுத்திரன் . 
சத்தித்தல் - ஒலித்தல் ; கக்குதல் . 

சத்தியவேதம் - மெய்வேதம் , விவிலிய நூல் . 
சத்திதத்துவம் - சுத்த தத்துவங்களுள் ஒன்றாய்ச் | சத்தியானிருதம் - மெய்யும் பொய்யும் கலந்தது ; 
சிவனது வினையாற்றலுக்கு இடமாய்ச் சுத்த வாணிகத் தொழில் . 
மாயை செயற்படுவதாயுள்ள விருத்தி . 

சத்தியோசாதம் - சிவபிரானுடைய ஐம்முகங் 
சத்திதரன் - முருகன் ; வேற்படையை 

களுள் மேற்கு நோக்கிய முகம் ; ஒரு சைவ 
வன் . 

மந்திரம் . 


வகை . 


- 


உடைய 


சாத்தியோ நிர்வாண தீட்சை 


419 


சதமகன் 


- 


குடையை 


உடைய 


சதக்கிர (ரு)து , } 


} 


- 


சத்தியோ நிர்வாண தீட்சை, } 

காண்க : சத்திய சத்துவாலம் - ஓமகுண்டம் ; தருதப்பைப்புல் ; 
நிருவாணம் . 

கருப்பம் . 
சத்திரகன்மம் - ஆயுதத்தால் அறுத்துச் செய்யும் சத்துவேது - நேர்மையான காரணம் . 
சிகிச்சை . 

சத்தை - உளதாந்தன்மை ;; 

பலன் ; உண்மை ; 
சத்திரசாலை அன்னசாலை , அறக்கூழ்ச்சாலை . சாரம் ; வலிமை . 
சத்திரபதி - அரசன் ; 

சதக்கல் - சதுப்புநிலம் , சேற்று நிலம் . 
தலைவன் . 

காண்க : சதமகன் . 
சத்திரம் - அன்னசாலை ; பல நாள்கள் செய்யும் | சதக்கிருதன் 
வேள்விவகை ; 

கைவிடாப் படை ; இரும்பு ; | சதக்கினி - நூற்றுவரைக்கொல்லி என்னும் 
வேல் ; இரண வைத்தியக் கத்தி ; யசுர் வேதத் மதிற்பொறி . 
தின் ஓர் உட்பிரிவு ; குடை ; வியப்பு ; கவிழ் சதகம் - நூறு பாட்டுகள் கொண்ட ஒரு நூல் 
தும்பைச்செடி ; தும்பைச்செடி . 

வகை ; நூற்றாண்டு ; தான்றிமரம் . 
சாத்திரம் வைத்தல் - ஆயுதத்தாற் புண்ணை சதகுப்பி ( பை ) - ஒரு மருந்துப்பூண்டுவகை ; ஓமம் . 
அறுத்தல் . 

சதகோடி - நூறுகோடி ; நூறு முனைகளை 
சத்திரவித்தை - அறுவை மருத்துவம் ; படைக் யுடைய வச்சிரப்படை ; இடி . 
கலன் பயிலுங் கல்வி . 

சதகோடிசங்கம் - பெருங்கூட்டம் . 
சத்திராட்சி - அரத்தைச்செடி . 

சதங்கை - காலணி , கிண்கிணி ; பெண்களும் 
சத்திரி - யானை ; சத்திரியன் . 

குழந்தைகளும் அணியும் ஓர் அணிவகை . 
சத்திரித்தல் - ஆயுதத்தால் அறுத்துச் சிகிச்சை சதங்கைக் கொதி - உலைநீரின் 

ஒரு வகைக் 
செய்தல் . 

கொதிப்பு . 
சத்திரியன் - அரச வகுப்பினன் . 

சதங்கைத்தாமம் - ஒரு பூமாலைவகை . 
சத்திரூபம் - சிவனது அருள்வடிவம் . 

சதங்கைப்பூரமி , 

சதங்கைப்பூரான் 
சத்திலி - கருப்பூரம் . 

ஒரு பூரான்வகை . 
சத்தின் வட்டம் - விருந்தின் உணவுவகைகள் . 

சதங்கைமாலை - ஒருவகைக் கழுத்தணி ; மாலை 

வகை ; குதிரைகளின் கழுத்தணி . 
சத்து - உண்மை ; என்றும் உள்ளது ; நன்மை ; 
சாரம் ; வலிமை ; சித்து , அறிவு ; ஒழுக்கத்திற் 

சதசத்து - உள்ளதும் இல்லதும் ; ஆன்மா . 
சிறந்தவன் ; ஞானி ; மாவு ; கருப்பூரச் சிலா 

சதசதத்தல் - நொதுநொதுத்தல் , ஈரம் பற்றி 

யிருத்தல் . 
சத்து ; துத்தம் ; அமைதிகுறிக்குஞ் சொல் . 

சதசதப்பு - நொதுநொதுப்பு , ஈரப்பற்று . 
சத்துக்கொடுத்தல் - வலிமை உண்டாக்குதல் .. 

சதசல்லியம் - பெருந்தொந்தரவு . 
சத்துமா - வறுத்த அரிசியின் மாவு , பொரிமாவு . 

சதசு - கற்றோர் கூடிய அவை . 
சத்து மொத்தெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

சதஞ்சீவி - சிரஞ்சீவி ; நூறாண்டு வாழ்பவன் . 
சத்துராதி ( ளி ) , 
பகைவன் . 

சததம் - எப்பொழுதும் . 
சத்துரு 
சத்துருசங்காரம் - பகைவரை அழிக்கை . 

நூறு இதழ்களையுடைய தாமரை . 
சத்துருத்தானம் - இலக்கினத்துக்கு ஆறாம் வீடு , 

சத்தாரை நூறு முனைகளையுடைய வச்சிரப் 

படை ; இடி . 
சாதகனுக்குப் பகையிடம் . 
சத்துரு துரந்தரன் - பகைவர்களை வெல்பவன் . 

சதநியுதம் - கோடி . 

சதபத்திரம் - நூறு இதழ்களையுடைய தாமரை ; 
சத்துருப்பட்சத்தார் - பகையினத்தவர் . 

கிளி; மயில் ; வெண்ணாரை ; தச்சன் கருவி . 
சத்துருவாதி - பகைவன் . 
சத்துவகர் - வியத்தகு செயல்களை 

சதபத்திரி - ஆடுதின்னாப்பாளை ; நூறு இதழ் 

நிகழ்த்த 
வல்ல தேவதூதர் . 

களையுடைய தாமரை . 
சத்துவகுணம் - மூவகைக் குணத்துள் ஒன்று , நற் 

சதபதுமம் - நூறு இதழ்களையுடைய தாமரை . 
செயல்களில் மனத்தைச் செலுத்தும் குணம் . 
சத்துவம் - உளதாந்தன்மை ; சாரம் ; இயல்பு ; சதம் - நூறு , 

ஒரு ரூபாவின் 1/100 

பங்கு 
வலிமை ; சத்துவகுணம் ; உயிரி ; ஒரு மெய்ப் 

உள்ள தாய் 

இலங்கையில் வழங்கும் செப்பு 
பாட்டுவகை . 

நாணயம் ; இலை ; இறகு ; அறுபட்ட பயிர் ; 
சத்துவரம் - விரைவு ; வேதிகை . 

அழியாதது ; இறுதி ; தமாலமரம் . 
சத்துவாரி - பார்வை மங்கலாய்த் தெரிவது ; சதமகன் - நூறு வேள்விகள் செய்தவன் , 
வெள்ளெழுத்து . 

இந்திரன் . 


} 


சத்தளம் 


சதபுட்ட } - மருந்துப் பூண்டுவகை; ஓமம் . 


சதமுனை இடி 


420 


சதுட்பாதம் 





சதமுனை இடி காண்க : சததாரை . 

சதாவிருத்தி - சத்திரம் முதலியவற்றில் வழிப் 
சதமூலை - கொடிவகை . 

போக்கர் முதலானவர்க்குத் தினந்தோறும் 
சதயம் - ஒரு நட்சத்திரம் . 

அளிக்கும் உணவுப்பொருள் . 
சதவல் - சதுப்புநிலம் ; குப்பை . 

சதாவுதல் - பழுதாதல் . 
சதவீரியம் - வெள்ளறுகம்புல் . 

சதாவேரி - காண்க : சதாமூலம் . 
சதவீரு - காண்க : மல்லிகை . 

சதானந்தம் - நிலையான மகிழ்ச்சி . 
சதவுருத்திரம் - உருத்திரமூர்த்திக்கு உரிய வேத சதி - வஞ்சனை ; சோறு ; தீயுண்டாக்கும் கருவி ; 
மந்திரம் . 

சீக்கிரம் ; தாளவொத்து ; கற்புடையாள் ; 
சதளக்காரன் - பெருங்குடும்பக்காரன் . 

உரோகிணி ; பார்வதி ; இறந்த கணவனோடு 
சதளம் - கூட்டம் . 

மனைவி உடன்கட்டையேறுதல் ; 

வட்டம் ; 
சதனம் - இலங்கையில் வழங்கும் செப்பு 

கூட்டமாய்ச் செல்லுதல் . 
நாணயம் ; வீடு . 

சதிகாரன் - மோசக்காரன் . 
சதா - எப்பொழுதும் ; மரக்கலம் ; 

பழுது ; 

சதிகொலை - படுகொலை . 
தாமதம் . 

சதிங்கி -- கப்பற்பாயின் மூலைகளைப் பாய் 
சதாக்கினி - தேள் . 

மரத்தின் மேலாக இழுத்துக் கட்டுவதற்கு 
சதாகதி - இடைவிடாமல் இயங்கும் காற்று ; உதவுங் கருவி . 
சூரியன் . 

சதித்தல் - அழித்தல் ; வஞ்சித்தல் . 
சதாகாலம் -- எப்பொழுதும் . 

சதிபதி - சிவன் ; கணவன்மனைவியர் . 
சதாங்கம் - தேர் . 

சதிபாய்தல் - நாட்டியமாடுதல் . 
சதாசர்வகாலம் - எப்பொழுதும் . 

சதி புருட நியாயம் கணவன் மனைவிய 
சதாசாரம் - நல்லொழுக்கம் . 

ரிடையே உள்ள உரிமை . 
சதாசிவதத்துவம் - சுத்த தத்துவங்கள் ஐந்தனுள் 

சதிமானம் - வஞ்சனை . 
ஒன்றாகவும் சாதாக்கியத்துக்கு இடமாகவும் சதிமோசம் - படுமோசம் . 
ஞானமுங் கிரியையும் ஒத்து நிற்கும் நிலை . 

சதியன் - மோசக்காரன் , தீயோன் ,. 
சதாசிவம் - ஐந்து கர்த்தாக்களுள் முதல்வராய் 
உயிர்களுக்கு அருள் செய்யும்பொருட்டுச் 
சிவன் மேற்கொள்ளும் மூர்த்தம் ; உருவாய் 

சதிர் - திறமை ; பெருமை ; பேறு ; அழகு ; 
விளங்குதற்கு முன் உயிர்களின் பொருட்டுச் 

நிலைமை ; குறைந்த விலை ; செட்டு , சிக்கனம் ; 

எல்லை ; நாட்டியம் ; பெரும்பயன் அளிக்கும் 
சிவன் மேற்கொள்ளும் 

அருவுருவாகிய 

சிறு முயற்சி . 
மூர்த்தம் . 

சதிர்க்கச்சேரி - நாட்டியக் கச்சேரி . 
சதாசிவன் - அநுக்கிரக சிவமூர்த்தி .. 

சதிர்க்கிராமம் - எல்லைப்புறத்திலுள்ள ஊர் . 
சதாசேர்வை - எப்பொழுதும் ஊழியம் செய்கை .. 

சதிரம் - கக்கரிக்கொடிவகை ; நேர்கோணம் 
சதாட்டகம் - நூற்றெட்டு . 

உள்ளதும் 

அள 

வொத்த நான்கு எல்லை 
சதாபடம் - எருக்கஞ்செடி . 

வரம்புடையதுமான உருவம் ; உடல் . 
சதாபதி - என்றுமுள்ள கடவுள் ; மரவட்டை . 

சதிராட்டம் - நாட்டியம் . 
சதாபலம் - எலுமிச்சைமரம் . 

சதிரி - திறமையுடையவள் . 
சதாபிடேகம் - எண்பது ஆண்டுக்கு மேற்பட்டு சதிருக்குவருதல் - வெளிப்படையாதல் . 
வாழ்ந்து ஆயிரம் பிறை கண்டவர்க்குச் செய் 

சதிருசம் - ஒப்பு . 
யும் சடங்கு . 

சது - நான்கு ; சத்தமிடாது இருக்கவேண்டும் 
சதாபுசம் - வண்டுவகை . 

என்று குறிக்கும் சொல் . 
சதாபுட்பம் - வெள்ளெருக்கு ; முல்லை . 

சதுக்கபூதர் - நாற்சந்திக்கண் குடிகொண்டுள்ள 
சதாபுட்பி , 
- காண்க : சதாபடம் . 

பூதங்கள் . 
சதாபூடம் 

சதுக்கம் - நான்கு தெருக்கள் கூடுமிடம் , நாற் 
சதாமூர்க்கம் - பாம்பு கொல்லிப் பூண்டு சந்தி ; சந்து ; தலையிற் கட்டும் உருமால் . 
காண்க : அருவதா . 

சதுக்கல் - வழுக்கல் . 
சதாமூலம் - கொடிவகை . 

சதுட்டயம் - நான்கு மடங்கு கொண்டது ; 
சதாய்த்தல் - கேலிபண்ணுதல் , எள்ளுதல் . 

கேந்திரம் . 
சதாயுசு - முதிர்ந்தவன் ; நூறுவயதுள்ளோன் . சதுட்பாதம் - நாற்கால் விலங்கு ; நாய் ; கரணம் 
சதாரம் - நூறு முனைகளையுடைய வச்சிரப் பதினொன்றனுள் அமாவாசையின் முற் 

பகுதியில் நிகழும் காலக்கூறு . 


சதியாலோசனை , } - வஞ்சக ஆலோசனை , தீய 


} 


. 


படை . 


சதுப்பு 


421 


சதுரானன் 


- 


சதுப்புநிலம் } - சேற்றுநிலம் . 


என்று 


சதுரக்கல் 

சதுரவடிவான கல் . 
சதுரக்கள்ளி 

கள்ளிவகை . 
சதுப்புயன் - நான்கு தோள்களையுடைய 

சதுரகராதி - பெயரகராதி , பொருளகராதி , 
திருமால் . 

தொகையகராதி , தொடையகராதி 
சதுப்பேதி - நான்கு வேதங்களிலும் வல்ல 

நாற்பிரிவுகள் உடையதாகப் பதினெட்டாம் 
பார்ப்பனன் . 

நூற்றாண்டில் வீரமாமுனிவர் இயற்றிய 
சதும்பை - செடிவகை . 

அகராதி . 
சதுமணி - கழலை .. 

சதுரங்க சேனை 

யானை , குதிரை , 

தேர் , 
சதுமுகன் - நான்கு முகங்களையுடைய பிரமன் ; 

காலாள் சேர்ந்த நால்வகைப் படை . 
அருகன் . 

சதுரங்கபந்தம் - சதுரங்கக் கட்டத்தில் எழுத்து 
சதுர் - நான்கு ; திறமை ; விரகு , உபாயம் ; மலிவு ; 

கள் முறைப்படி அடையப் பாடப்பெறும் 
நாட்டியம் . 

மிறைக்கவிவகை . 
சதுர்க்கதி - ஆமை . 

சதுரங்கபலம் - காண்க : சதுரங்கசேனை . 
சதுர்க்கோணம் - நாற்கோணமுள்ள வடிவம் . 

சதுரங்கம் - யானைப்படை , குதிரைப்படை , 
சதுர்காணுதல் - விலை மலிவாதல் . 

தேர்ப்படை , காலாட்படை 
சதுர் கூலி - ஆவிரைச்செடி . 

எனும் நால் 

வகைப் படை ; நால்வகைச் சேனைகளாகக் 
சதுர்த்தசம் - பதினான்கு . 

காய்களை நிறுத்தி விளையாடும் 

ஒரு 
சதுர்த்தசி - பதினான்காம் திதி . 

விளையாட்டுவகை ; நாற்கோணம் . 
சதுர்த்தம் - நான்காவது ; நான்கு சுரமுள்ள பண் . 

சதுரச்சந்தி - நாற்சந்தி . 
சதுர்த்தி - நான்காம் 

நான்காம் 
வேற்றுமை ; திருமணத்தில் நான்காம் நாள் சதுரச்சிரம் - நிருத்தக்கைவகை ; 

தாளத்தின் 
இருக்கும் நோன்பு . 

சாதி ஐந்தனுள் ஒன்று . 
சதுர்த்திகை - காற்பலம் ; நான்காம் திதி . 

சதுரசிரசாதி - தாளத்தின் சாதி ஐந்தனுள் 
சதுர்த்தியறை - திருமணத்தில் நான்காம் நாள் 

ஒன்று . 
இரவு மணமக்கள் கூடி உறையும் அறை . 

சதுரசிரம் - காண்க ; சதுரச்சிரம் . 
சதுர்ப்பதம் -- காண்க : சதுர்ப்பாதம் . 

சதுரந்தயானம் - சிவிகை, பல்லக்கு . 
சதுர்ப்பாகம் - செலுத்தற்குரிய அரசிறையில் சதுரப்பலகை - சதுரங்கமாடும் பலகை ; தச்சன் 
காற்பகுதி செலுத்தி அனுபவிக்கும் மானிய 

கருவிவகை . 
நிலம் ; நிலவரியில் நாலில் ஒரு பாகத்தை சதுரப்பாடு - திறமை ; அறிவுக்கூர்மை ; நேர் 
அரசிடமிருந்து இனாம் பெறுதல் . 

கோணமுள்ளதும் அளவொத்த நான்கு 
சதுர்ப்பாடு - காண்க : சதுரப்பாடு . 

எல்லை வரம்புடையதுமான உருவம் ; 
சதுர்ப்பாதம் - கரணம் பதினொன்றனுள் 

உடலுழைப்பு . 
அமாவாசையின் முற்பகுதியில் நிகழும் காலக் சதுரப்பாலை - பாலை யாழ்த்திறவகை நான்க 
கூறு : சிவாகமங்களிற் கூறப்படும் சரியை ,, 

னுள் ஒன்று . 
கிரியை , யோகம் , ஞானம் என்னும் நான்கு சதுரம் - நேர்கோணமுள்ளதும் அளவொத்த 
பகுதிகள் . 

நான்கு எல்லை வரம்புடையதுமான உருவம் , 
சதுர்ப்புயன் - நான்கு தோள்களை 

அகலம் நீளம் ஒத்த நாற்கோணம் ; சதுரக் 
திருமால் ; சிவன் . 

கள்ளி ; சிறுவிரல் பின்பாக நிமிரப் பெருவிரல் 
சதுர்ப்பேதி - காண்க : சதுர்வேதி . 

உள்ளே வர மற்றை மூவிரல்களும் தம்முட் 
சதுர்முகன் - நான்முகன் ; அருகன் . 

சேர்ந்து 

இறைஞ்சி நிற்கும் இணையா 

வினைக்கை ; 
சதுர்யுகம் - கிரேதாயுகம் , திரேதாயுகம் , துவா 

திறமை ; அறிவுக்கூர்மை ; 
பரயுகம் , கலியுகம் என்னும் நான்கு யுகங்கள் ; 

நாகரிகம் ; விரைவு . 
நான்கு யுகங்கூடிய பெருங்காலம் . 

சதுரமாடம் - நான்கு புறமும் அளவொத்த மாடப் 
சதுர்விதோபாயம் -காண்க : சதுருபாயம் . 

புரை . 
சதுர்வேதம் - இருக்கு , யசுர் , சாமம் , அதர்வணம் சதுரவளவு - அகல நீளங்களைப் பெருக்கிவந்த 
என்னும் நான்கு வேதங்கள் . 

அளவு . 
சதுர்வேதி - நான்கு மறைகளிலும் வல்லவன் . சதுரன் - திறமையுடையவன் ; நகரவாசி ; 
சதுரக்கம்பம் - நாற்கோணமாய் அமைந்த தூண் பேராசைக்காரன் . 

சதுரானன் - நான்கு முகங்களை உடைய பிரமன் . 


உடைய 


வகை . 


சதுரித்தல் 


422 


சந்தனச்சாந்து 


} - இடியப்பக்குழல் . 


சந்திப்பாட்டு } 


. 


சதுரித்தல் - சரிசதுரமாக்கல் ; மரம் முதலிய சந்தகம் - இடியப்பம் ; மகிழ்ச்சி . 
வற்றை நான்கு பட்டையாகச் செதுக்கு தல் ; | சந்தகன் - சந்திரன் . 
கட்டடத்தின் அமைப்பெல்லையைப் பூமியில் சந்தகை , 
வரையறுத்துக் குறித்தல் ; எண்களை வர்க்க சந்தகைப்பலகை 
மாக்குதல் . 

சந்தசு - யாப்புவகை ; வேதாங்கங்களுள் ஒன்றாய் 
சதுரித்திருத்தல் - கவனமாயிருத்தல் .. 

யாப்பிலக்கணம் கூறும் நூல் ; வேதம் . 
சதுருபாயம் - அரசர்க்கென நீதி நூல்களில் கூறப் சந்தஞ்சம் - நாட்டியத்தில் காட்டும் ஆண்மக்கட் 
பட்டுள்ள சாமம் , பேதம் , தானம் , தண்டம் குரிய கைவகைகளுள் ஒன்று . 
என்னும் நான்குவகை உபாயங்கள் . 

சந்தடி - இரைச்சல் , ஆரவாரம் ; கூட்டம் . 
சதுரூடியங்கள் 

யானை , 

குதிரை , தேர் , சந்தடைப்பன் - மாட்டுநோய்வகை . 
காலாள் என்னும் நால்வகைப் படைகள் . சந்தணி - சந்தனம் . 
சதுவகை நால்வகை . 

சந்தணுகி - இடுகிய சந்துகளில் வாழும் பாம்பு . 
சதுவல் - காண்க : சதக்கல் . 

சந்தத்தாண்டகம் - சந்தவடியும் தாண்டகவடியும் 
சதுனி - வௌவால் . 

விரவி ஓசைகொண்டு வருஞ் செய்யுள் . 
சதேகமுத்தி - சீவன்முத்தி . 

சந்ததம் - எப்பொழுதும் . 
சதேகரு - இலவங்கப்பட்டை . 

சந்ததி - வழித்தோன்றல் ; மகன் ; மரபு . 
சதேகை - சீவன்முத்தித் தன்மையில் நிட்டை | சந்தப்பா , நான்கெழுத்து முதல் இருபத்தா 
பொருந்தியிருக்கை . 

றெழுத்து வரையுள்ள அடிகள் 
சதேந்திரர் - 42 பவணந்திரரும் , 32 வியந்தரேந் நான்கு கொண்ட பாவகை . 
திரரும் , 22 கற்பேந்திரரும் , சந்திரன் , சூரியன் , | சந்தப்பாணம் - புண்கட்டிக்கு இடும் ஒரு கலவை 
நரேந்திரன் , மிருகேந்திரன் என்னும் நால்வரும் மருந்து . 
ஆகிய இந்திரர் நூற்றுவர் . 

சந்தம் - அழகு ; நிறம் ; செய்யுள் வண்ணம் ; 
சதேரன் - பகைவன் . 

வடிவு ; சுகம் ; பழக்கம் : 

வேதத்தில் 
சதை - ஊன் ; பழத்தின் தசை ; முன்னைமரம் ; வரும் யாப்பைப்பற்றிக் கூறும் நூல் ; வேதம் ; 
பாலைமரம் ; இணை 

செய்யுள் ; சந்தப்பாட்டு ; சந்தனம் ; துளை ; 
சதைக்குந்தம் - கருவிழியிற் படரும் நோய்வகை . கருத்து . 
சதைக்குவை கடைக்கண்ணில் வரும் நோய் சந்தமாமா - சந்திரன் ; கூத்தில் கோமாளி தன் 

னோடு பேசுபவரைக் குறித்தற்குக் கூறும் 
சதைக்கொழுப்பு - உடம்பு கொழுத்திருக்கை ; சொல் . 
தடித்தனம் . 

சந்தயம் - ஐயம் ; ஐயவணி . 
சதைத்தல் - சதைபற்றுதல் ; நசுக்கு தல் ; நெரித் சந்தர்ப்பணம் - நிறைவு செய்தல் ; மகிழ்வித்தல் . 
தல் . 

சந்தர்ப்பம் - வாய்ப்பு , சமயம் ; முன் பின்னமைவு . 
சதைதல் - நசுங்குதல் , நெரிதல் . 

சந்தரி - துளசி . 
சதைப்படர்த்தி - கண்ணோய்வகை . 

சந்தவடி - நான்கு முதல் இருபத்தாறு வரையும் 
சதைப்பற்று - பழத்தின் தசை ; உடைமை ; ஊன் . உள்ள எழுத்துகளால் இயன்ற விருத்தத்தின் 
சதைப்புற்று - வெள்விழியிற் காணும் நோய் 

அடி . 

சந்தவாக்கு - இயற்கைக் குணம் ; இழிந்த பழக்கம் . 
சதையம் - காண்க : சதயம் . 

சந்தவிருத்தம் - இனிய ஓசையுடைய பாடல் . 
சதையல் - மூங்கில் பிளப்பு . 

சந்தனக்கட்டை - உரைத்தற்குரிய சந்தன மரக் 
சதைவலி - சதையில் வலி உண்டாக்கும் நோய் கட்டை , 

சந்தனக்கல் - சந்தனம் உரைக்குங் கல் . 
சதைவளர்ச்சி - சதைவளரும் நோய்வகை . 

சந்தனக்காப்பு - சந்தனத்தைக் கடவுளின் திரு 
சதைவுகாயம் - நசுங்கலால் உண்டாகும் காயம் . 

மேனியில் அப்புகை . 
சதைவைத்தவள் - மலடானவள் . 

சந்தனக்குடம் - முகமதியரின் ஒரு திருவிழா 
சதோக ( கு ) ரு - இலவங்கப்பட்டை . 

சந்தனக்குழம்பு - இழைத்த சந்தனம் , கலவைச் 
சதோடம் - குற்றத்துடன் கூடியது . 

சாந்து . 
சந்தக்கவி - காண்க : சந்தப்பா . 

சந்தனக்குறை - கலவைச் சாந்தில் பயன்படுத்தும் 
சந்தக்குழம்பு - மணமூட்டிக் குழைத்த சந்தனம் . சந்தனக்கட்டைத் துண்டு . 
- . 

, 
- 

- கலவைச் சந்தனம் . 


வகை . 


வகை . 


வகை . 


சந்தனச்சாரல் 


423 


சந்திரகாசம் 


- 


ஊ 


பலகை . 


தெரு 


} - 


சந்தனச்சாரல் சந்தன மரங்கள் நிறைந்த நட்பாக்குகை ; தறுவாய் ; மூங்கில் மரம் ; ஒரு 
மலைச்சரிவு . 

பெரும்பண்வகை ; நாடகச்சந்தி ; வரிக்கூத்து 
சந்தனச்சேறு - காண்க : சந்தனக்குழம்பு . 

வகை ; காலைமாலை நியமம் ; மாலைநேரம் ; 
சந்தனஞ்சாத்துதல் - சந்தனக்காப்பிடுதல் . 

சந்தியாவந்தனம் ; வணக்கம் ; திருவிழா ; 
சந்தனத்திரணை - சந்தனக்கட்டி . 

கோயிற்கட்டளை ; பாடை ; தக்க சமயம் ; 

கோயில் கால பூசை . 
சந்தனத்திரி - வதுவத்தி . 
சந்தனத்தேய்வை - காண்க : சந்தனக்குழம்பு . 

சந்திக்கரை - சாலை , ஆறு முதலியன கூடுமிடம் . 
சந்தன நறு நீர் - சந்தனங் கலந்த பனிநீர் . 

சந்திக்காப்பு - மாலையில் குழந்தைகளுக்குச் 
சந்தனப்பில்லை - மாடுகளில் காணப்படும் ஒரு 

செய்யப்படும் ஒரு சடங்குவகை . 

சந்திக்கூத்து - திருவிழாவில் பெண்கள் 
வகை மஞ்சள் நிறம் . 
சந்தனப்பீடிகை சந்தனமரத்தாலான மணைப் 

கோயிலின் முன்பு ஆடும் கூத்துவகை . 
சந்திக்கோணம் - தேர் உறுப்புகளுள் ஒன்று . 

சந்திகம் - சன்னிநோய்வகை . 
சந்தனப்பூச்சு உடலிற் சந்தனம் பூசுகை . 
சந்தனம் - சந்தனமரம் ; அரைத்த சந்தனம் ; தேர் . சந்திகை - சிற்றுண்டிவகை. 
சந்தனமிழைத்தல் - சந்தனம் உரைத்தல் . 

சந்தித்தம் - ஐயுறப்பட்டது . 
சந்தனவெற்பு - சந்தனமரம் உண்டாகும் மலை ; 

எதிர்தல் ; 
சந்தித்தல் - சேர்த்தல் ; 

தெரிந்து 
; 
பொதியமலை . 

கொள்ளுதல் . 
சந்தன வேங்கை - சந்தனமரவகை . 

சந்திப்பு - எதிர்கை ; இசைவு ; ஆறு ; 
சந்தனாசலம் , ) 

முதலியன கூடுமிடம் ; காணிக்கை . 
- காண்க : சந்தன வெற்பு . 
சந்தனாத்திரி 

சந்திபண்ணுதல் - சந்தியாவந்தனஞ் செய்தல் . 
சந்தனாதி - வேங்கைமரம் ; சந்தனாதித் தைலம் . சந்திமிதித்தல் - நான்காம் மாதத்தில் நல்ல 
சந்தனாதித்தைலம் - சந்தனம் முதலிய பொருள் 

வேளையில் குழந்தையைத் தெருச்சந்திக்குத் 
களினின்று வடிக்கும் தைலம் . 

தூக்கிச் செல்லுதல் . 
சந்தா - கட்டணம் . 

சந்திமுடித்தல் - நியமநிட்டைகளை நிறைவேற்று 
சந்தாபம் - சுடுதல் ; மனத்துன்பம் ; செய்த 

தல் . 
பாவத்திற்கு இரங்குகை . 

சந்தியாகாலம் - சாயங்காலம் , மாலைநேரம் . 
சந்தாயம் - நிலச் சொந்தக்காரர் குத்தகைக்கு சந்தியாமடம் - அன்றாடம் வழிபாடு செய்தற் 
நிலம் விடாமல் தாமே பார்த்தல் ; ஊர்ப் குரிய நீர்க்கரை மண்டபம் . 
பொதுச்சொத்தைப் பங்கிட்டு அனுபவித்தல் . 

சந்தியாராகம் - செவ்வானம் . 
சந்தானகரணி - முரிந்த வுறுப்புகளை இணைக் சந்தியாவந்தனம் , காலை , உச்சி , மாலைகளில் 
கும் மருந்து ; இலுப்பைமரம் ; அறுகம்புல் ; 

சந்தியாவந்தனை வேத மந்திரங்களால் செய் 
பெருமருந்து . 

யும் வழிபாடு . 
சந்தான குரவர் - சைவசித்தாந்தத்தைப் பரவச் 

சந்தியில் இழுத்தல் - பழிப்பிற்கிடமாக்குதல் , 
செய்த பின்வந்த மெய்கண்ட தேவர் , 

ஒருவன் 

குற்றங்குறைகளை வெளிப்படுத்தி 
அருணந்தி சிவாசாரியார் , மறை ஞான 

நிந்தைக்கிடமாக்குதல் . 
சம்பந்தர் , உமாபதி சிவாசாரியார் எனும் சந்தியில் நிற்றல் - ஆதரவின்றி இருத்தல் ; தெருச் 
நால்வர் . 

சந்தியில் நிற்றல் . 
சந்தானகுரு - மரபுவழிக் குரு . 

சந்தியை காலை , 

எனப்படும் நாட் 
சந்தானபரம்பரை - சந்தான குரவரான 

பிரிவுள் ஒன்று ; மல்லிகை . 
சாரிய பரம்பரை . 

சந்திரகணம் - நூலின் முதற் செய்யுளின் முதலில் 
சந்தானம் - மரபு , சந்ததி ; குருபரம்பரை ; அமையும்படி புளிமாங்காய் என்னும் வாய்பாடு 
தொடர்பு ; சிவாகமம் இருபத்தெட்டனுள் பற்றி வரும் நற்கணச் சீர்வகை . 
ஒன்று ; அம்பு எய்கை . 

சந்திரகம் - மயிற்றோகைக் கண் ; மயிற்றோகை ; 
சந்தானலட்சுமி - எண்வகை இலட்சுமி வடிவங் 

ஓலையின் உறைச்சுருள் ; 

வெள்ளைமிளகு ; 
களுள் ஒன்று ; மக்கட்பேறு . 

நகம் . 
சந்தானவிரதம் - மகப்பேறடைய நோற்கும் சந்திரகலை - சந்திரன்கூறு ; சந்திரிகை ; பெண் 
நோன்பு . 

களின் கொண்டையிலணியும் அணிவகை ; 
சந்தானி -- வெண்காரம் . 

இடைகலை . 
சந்தி - இசைப்பு ; கூடுகை ; தெருக்கள் | சந்திரகாசம் - சிவன் இராவணனுக்குக் கொடுத்த 
கூடுமிடம் ; எழுத்து சொற்களின் புணர்ச்சி ; வாள் ; காண்க : சந்திரகாசரசம். 


} 


மாலை 


சைவா 


பல 


சந்திரகாசரசம் 


424 


சந்திவேளை 


சாய 


- } 


- 


வகை . 


புதன் . 


சந்திரசாலிகை, } - நிலாமுற்றம் . 


சந்திரகாசரசம் - நீர்வடிவான ஒரு மருந்துவகை . 

சந்திரமானம் - சந்திரன் சஞ்சரிக்கும் அளவு .. 
சந்திரகாந்தக்கல் , 

சந்திரமுருகு - மகளிர் காதணிகளுள் ஒன்று . 
சந்திரகாந்தச்சிலை , காண்க : சந்திரமணி ; சந்திரமௌலி - சந்திரனை முடியில் கொண்ட 
சந்திரகாந்தம் , வெள்ளாம்பல் . 

சிவன் . 
சந்திரகாந்தமணி 

சந்திரரோகம் - பெருநோய்வகை ; பைத்தியம் . 
சந்திரகாந்தி - ஒரு பூச்செடிவகை . 

சந்திரலக்கினம் - சாதகன் பிறந்த காலத்தில் 
சந்திரகாம்புயம் - வெண்டாமரை . 

சந்திரனிருக்கும் இராசி . 
சந்திரகாவி - செங்காவிமண் ; சிவப்புச் 

சந்திரலோகம் - காண்க : சந்திரமண்டலம் . 
வகை ; ஒரு புடைவைவகை . 

சந்திரவட்டக்குடை , அரசச் சின்னங்களுள் 
சந்திரகாவிச்சேலை - ஒரு புடைவைவகை . 

சந்திரவட்டம் 

ன் றாகிய 

வெண் 
சந்திரகி - மயில் . 

கொற்றக் குடை . 
சந்திரகிரகணம் - சூரியன் , பூமி , சந்திரன் சந்திரவலயம் - சிலம்பு வடிவாயமைந்த வாச்சிய 
மூன்றும் நேர்கோட்டில் வரும் நிறைநிலாக் 
காலத்து இரவில் பூமியின் நிழல்பட்டுச் சந்திரவளையம் - ஒரு 

விளையாட்டுக் கருவி , 
சந்திரன் இருளுதல் ; இராகுவால் சந்திரன் 

தோற்கருவிவகை ; சந்திரவலயம் ; தொட்டில் 
பிடிக்கப்படுதல் . 

முதலியவற்றைத் தொங்கவிடுவதற்கு 
சந்திரகுரு - வெண்முத்து ; வெண்ணிறமுடைய 

மேலிடத்து மாட்டுவதற்குரிய வளையவகை ; 
அசுரகுரு , சுக்கிரன் . 
சந்திரகுலம் - சந்திரனைக் குலமுதல்வனாகக் 

கிணற்றுள் வட்டமாக அமைத்து இறக்கப்படும் 
கொண்ட அரசகுலம் . 

நெல்லிக்கட்டை . 
சந்திரசம்பவன் - சந்திரனிடம் தோன்றியவனான 

சந்திரவாதி - சந்திரலோகம் அடைவதே முத்தி 

யென்று வாதிப்போன் . 
சந்திரவாள் - காண்க : சந்திரகாசம் . 

சந்திரன் -- திங்கள் ; குபேரன் ; இடைகலை நாடி . 
சந்திரசூடன் , சந்திரனை முடியில் கொண்ட சந்திரன் சிப்பி - முத்துச்சிப்பி . 
சந்திரசேகரன் ) சிவன் . 

சந்திரனாள் - திங்கட்கிழமை . 
சந்திரஞானம் - ஒரு சைவாகமம் . 

சந்திராதபம் -- நிலவு . 
சந்திரதரிசனம் - குழந்தைக்கு நல்ல வேளையில் சந்திராதித்தம் - அருகன் முக்குடைகளுள் ஒன்று . 

; 

சந்திரர் சூரியர் 

உள்ள 
வளர்பிறையில் சந்திரன் 

வரையில் . 
தெரிதல் . 

சந்திராபீடன் - சந்திரனை முடியில் கொண்ட 
சந்திரதிசை - குபேரனது திசையாகிய வடக்கு . சிவன் . 
சந்திரதிலகம் - சந்தனம் ; சந்தனப்பொட்டு . சந்திராயுதம் - பிறைவடிவான அம்பு . 
சந்திரநாடி - பெண்குறிவாயினிற் படிந்திருக்கும் சந்திரிகம் - ஓலையின் உறைச்சுருள் . 
சவ்வு . 

சந்திரிகை - நிலவு ; பேரேலம் ; ஓலைச்சுருள் . 
சந்திரநாதம் - இராகு ; ஒரு மருந்துச்சரக்கு . சந்திரேகம் - கார்போக அரிசிவிதை . 
சந்திரப்பிரபை - நிலவு ; மகளிர் தலையணிகளுள் சந்திரோதயம் - நிலவினுதயம் ; குளிர்ச்சியைத் 
ஒன்று ; சந்திரன் வடிவாய் அமைந்த ஊர்தி தரும் ஒருவகை மாத்திரை . 

சந்திரோபாலம்பனம் - காதலருள் பிரிந்தோர் 
சந்திரப்பிறை - மகளிர் அணியும் பிறைபோன்ற விரக வேதனையால் சந்திரனைப் பழித்துக் 

கழுத்தணி ; மகளிர் தலையணிகளுள் ஒன்று . கூறுதல் . 
சந்திரபாணி - வயிரக்கல் . 

சந்தில் - சனி ; மூங்கில் . 
சந்திரபூரம் - பச்சைக் கருப்பூரம் . 

சந்தி வந்தனம் , 

- காண்க : சந்தியாவந்தனம் . 
சந்திரம் - கருப்பூரம் ; பொன் ; இரவின் 15 சந்திவந்தனை 
முகூர்த்தங்களுள் ஒன்பதாவது ; மிருகசீரிடம் ; | சந்திவழு - எழுத்திலக்கணத்திற்குரிய புணர்ச் 
நீர் . 

சிக்கு வழுவாய்த் தொடுப்பது . 
சந்திரமண்டலம் - சந்திரனது வட்டம் ; சூரிய சந்திவிக்கிரகம் - அடுத்துக்கெடுத்தல் , நட்புக் 
மண்டலத்திற்கு மேலுள்ளதும் புவர் உலகத் கொண்டு கெடுத்தல் . 
தைச் சார்ந்ததுமாகிய உலகம் . 

சந்திவிளக்கு - கோயிலில் மாலைக்காலத்து 
சந்திரமணி - சந்திரன் ஒளியில் நீர் சுரப்பதாகிய ஏற்றும் விளக்கு . 

சந்திவேளை - சாயங்காலம் . 


} 


வகை . 


} 


கல் . 


சந்து 


சப்பெனல் 


425 


சந்து - பொருத்து ; உடற்பொருத்து ; இடுப்பு ; | சந்தோடம் - பூரிப்பு , மகிழ்ச்சி ; இனாம் . 
பலவழிகள் கூடுமிடம் ; முடுக்கு ; தூதன் ; சமா சப்பட்டை - தட்டை ; தட்டையானது ; உள்ளீ 

டின்மை ; 
தானம் ; சந்தனமரம் ; இசை ; உயிர் . 

கெட்டவன் ; 

பதர் ; மடையன் ; 
சந்துக்கட்டு - செயல் செய்யும் காலம் ; நெருக் சப்பை ; சிறகு . 

சப்பட்டைவாக்கு - அவையில் கூறத்தகாத 
கடியான சமயம் . 

சொல் . 
சந்துக்காறை - ஒருவகைக் கைவளை . 
சந்து செய்தல் - பொருத்தல் ; துளைசெய்தல் ; | சப்படி - தட்டையானது ; 

சப்படி - தட்டையானது ; வயிரக் குற்றங்களுள் 
சமாதானஞ்செய்தல் . 

ஒன்று . 

அட்டணங்கால் 
சப்பணம் 

இடுதல் . 
வித்தல் . 
சந்துட்டி - மகிழ்ச்சி ; மனநிறைவு . 

சப்பரம் - தெய்வத்திருமேனி தாங்கி ; ஒருவகைச் 
சந்துநயத்தான் - தூதுளைக்கொடி .. 

சிறுதேர் ; ஒருவகைச் சித்திர இருக்கை ; யானை 
சந்துபார்த்தல் - சமயம்பார்த்தல் . 

மேற் றவிசு , அம்பாரி . 
சந்துபூசுதல் - சுவரில் கல்லுக்கிடையே சப்பரமஞ்சம் - மேற்கட்டமைந்த அலங்காரக் 
சுண்ணாம்பு முதலியன பூசுதல் ; சிறு துளை 

கட்டில் . 

சப்பரை - மூடன் . 
களை அடைத்தல் . 

சப்பல் - தட்டை ; தட்டையானது ; சப்புதல் ; 
சந்து பொந்து - மூலைமுடுக்கு ; பொந்துபுடைகள் . 

உணவின் எச்சில் . 
சந்துமந்து - குழப்பம் , தாறுமாறு ; முடுக்கு . 

சப்பளாக்கட்டை - தாளக்கட்டை . 
சந்து முட்டு - காலம் தவறிவரும் மாதவிடாய் . 

சப்பளாத்தி - பருத்தவுடலர் ; திறமையற்றவர் . 
சந்து முந்து - காண்க : சந்துமந்து . 

சப்பளிதல் - தட்டையாதல் . 
சந்துயிர் - எலும்பு . 

சப்பன் - பயனற்றவன் ; ஒரு மரவகை . 
சந்துவாசல் - திட்டிவாசல் . 

சப்பன்னம் - ஐம்பத்தாறு . 
சந்துவாதம் - இடுப்பு தொடைகளில் வரும் கீல் சப்பாணி 

சப்பாணி - கைசேர்த்துக் கொட்டுதல் ; அட் 
வாயு நோய்வகை . 

டணங்கா லிடுகை ; நொண்டி , 
சந்துவாய் - மூட்டுவாய் ; இடைப்பிளவு . 

சப்பாணிகொட்டுதல் - கைசேர்த்துக் கொட்டு 
சந்துவிடுதல் - இடைவெளிவிடுதல் ; நெக்கு தல் . 
விடுதல் . 

சப்பாணிப்பருவம் - பிள்ளைத்தமிழ்ப் பருவங் 
சந்தேகம் - ஐயம் ; கைகூடாமை ; குற்றமுள்ள களுள் குழந்தையைக் கைகொட்டி விளையாடு 
தென்ற ஐயம் ; இல்லாமை ; கேடு . 

மாறு வேண்டும் பருவம் . 
சந்தேகாலங்காரம் - ஐயவணி . 

சப்பாத்தி - ஒரு கள்ளிவகை ; ரொட்டிவகை . 
சந்தேகி - எதனிடத்தும் ஐயம் கொண்டவன் ( ள் ) . சப்பாத்து - செம்பரத்தைச்செடி ; சப்பாத்திக் 
சந்தேகித்தல் - ஐயப்படல் ; துணிவு கொள்ளா 

கள்ளி ; மிதியடி . 
திருத்தல் . 

சப்பாத்துக்கள்ளி - கள்ளிவகை . 

. 
சந்தேசம் - தூது . 

சப்பி - பதர் ; சப்புகிறவன் . 
சந்தை - பலவிடத்திருந்து ஓரிடத்தில் கொள்ளல் / சப்பிக்கொடுத்தல் - வாயிலிட்டுப் பதப்படுத்திக் 
விற்றற்குக் கூடுமிடம் ; குறித்த காலத்தில் 

குழந்தைக்குக் கொடுத்தல் . 
கூடும் கடைகள் ; கடைவீதி ; கூட்டம் ; புருவங் சப்பிட்டுப்போதல் - சுவையற்றுப் போதல் ; ஊக்க 
களின் நடுவிடம் ; வேதம் ; வேதம் முதலிய மற்றுப் போதல் . 
வற்றை ஆசான் சொல்ல மாணவன் இருமுறை சப்பியம் - சபைக்கேற்ற சொல் ; நெறிப்பட்ட 
மும்முறை திரும்பச் சொல்லுதல் ; செய்யுளில் 

பேச்சு . 
திரும்பத் திரும்ப வருஞ்சொல் ; செய்யுள் ; | சப்பிரம் - சப்பரத்தேர் ; யானைமேற் றவிசு ; ஒரு 
பெரியோர் கூற்று . 

வகைச் சித்திரவிருக்கை . 
சந்தைக்காரன் - சந்தையில் சரக்கு விற்பவன் . சப்பிரமஞ்சம் - காண்க : சப்பரமஞ்சம் . 
சந்தைக்கூட்டம் - பெருங்கூட்டம் . 

சப்பு - சவர்க்காரம் ; காரணம் . 
சந்தைச்சரக்கு - சந்தையிலுள்ள விற்பனைப் சப்புச்சவறு - கழிக்கப்பட்ட பொருள் . 
பொருள்கள் . 

சப்புதல் - மெல்லுதல் ; குதப்புதல் ; உறிஞ்சிக் 
சந்தையிரைச்சல் - அதிக இரைச்சல் , பேரொலி . குடித்தல் ; அதுங்குதல் ; சுருங்குதல் . 
சந்தைவெளி - சந்தை கூடும் வெளியிடம் . 

சப்பெனல் - சாரமின்மைக் குறிப்பு . 
54 


. 


. 


சப்பை 


426 


சம்பளப்பிடித்தம் 


இடம் . 


ஆய 


சம்பந்தக்குடியார் } - சம்பந்திகள் . 


சப்பை - தட்டையானது ; சுவையற்றது ; வலி சபையேறுதல் - சபைக்குமுன் வருதல் ; அரங்கேறு 
யின்மை ; பயனற்றது ; தாழ்ந்தது ; இடுப்பு , தல் ; திருட்டு முதலிய தீய வழியிற் பேரெடுத் 
தோள் இவற்றின் சந்து ; தேரின் சக்கரத்துக்கு 

தல் . 
அடியில் கொடுக்கப்படும் கட்டை ; வீட்டின் சம்சாரம் - உலக வாழ்க்கை ; குடும்பம் ; மனைவி . 
கூரைக் கைம்மரம் ; மரத்திற் பிளந்த துண்டு ; சம்சாரி மணமானவன் ; பெரிய 

குடும்பம் 
முத்திரை . 

நடத்துபவன் ; குடியானவன் ; வினைத் 
சப்பையெலும்பு - இடுப்புப்புறமுள்ள எலும்பு . தொடர்புடையவன் . 
சபக்கரம் , துணியப்பட்ட பொருள் இருக்கும் சம்பகம் - காண்க : சண்பகம் ; தற்பெருமை . 
சபட்சம் 

சம்பங்கி - சண்பகமரம் ; கொடிச்சம்பங்கி . 
சபதக்காரன் - சூளுறவு செய்வோன் . 

சம்பங்கூடு - சம்பங்கோரையாலோ தென்னை 
சபதம் - சூளுறவு ; பந்தயம் . 

யோலையாலோ செய்த கூடு . 
சபதமாயிருத்தல் - இறுமாந்திருத்தல் . 

சம்பங்கூடை - சம்பம்புல்லாற் செய்த கூடை ; 
சபதரித்தல் - சம்பாதித்தல் ; ஆதரித்தல் . 

சம்பங்கோரையாற் செய்த கொங்கணி . 
சபம் - கடவுளைத் துதித்தல் ; குதிரைக்குளம்பு ; சம்பங்கோரை - ஒரு கோரைவகை . 
ஆலமரம் முதலியவற்றின் விழுது ; மூங்கில் சம்பங்கோழி - காண்க : காட்டுக்கோழி . 
மரம் ; பிணம் . 

சம்படம் - கூறை ; ஒரு பழைய வரி ; சோம்பல் ; 
சபர் - கடற்பயணம் ; பொறுத்தற்குறிப்பு ; அரபி சிறு செப்பு . 
ஆண்டில் இரண்டாம் மாதம் . 

சம்பத்தி ( து ) - செல்வம் ; பொன் ; பேறு . 
சபரணை முழுமை ; ஆதரவு ; யத்தம் ; சம்பத்து வேட்டம் - தாளம் ஐந்தனுள் ஒன்று . 

ஒழுங்கு , 
சபரம் - கெண்டைமீன் . 
சபரன் - வேடன் . 

சம்பந்தங்கலத்தல் - பிள்ளைகள் திருமணத்தால் 
சபரியை - பூசை . 

பெற்றோர் உறவு கொள்ளுதல் . 
சபலங்கெட்டவன் - பயனற்றவன் . 

சம்பந்தம் - தொடர்பு ; கலப்பு ; இணக்கம் ; 
சபலம் - நிலையற்ற உள்ளம் ; ஆசை ; 

சாறு ; 

திருமண உறவு . 
மின்னல் ; மெலிவு ; பயனுள்ளது ; சித்தி . சம்பந்தம் பேசுதல் - மணம்பேசுதல் . 
சபலா - திப்பிலி . 

சம்பந்தி - மணமக்களின் பெற்றோர்கள் ; 
சபலை - மின்னல் ; மனத்திட்பமற்றவள் ; நிலை 

சம்பந்தமுடையோன் ; ஒற்றுமையானவன் ; 
யற்றவளாகிய திருமகள் ; திப்பிலி ; விலை 

துவையல்வகை . 
மகள் . 

சம்பந்தித்தல் - சேர்த்தல் ; உறவாதல் . 
சபாகம்பம் - அவைக்கு அஞ்சுகை . 

சம்பம் - வச் சிரப்படை ; இடி ; மரவயிரம் ; 
சபாகுசுமம் - செம்பரத்தம்பூ . 

எலுமிச்சை ; வீண்பெருமை ; அங்கநாடு . 

சம்பர்க்கம் - சேர்க்கை . 
சபாநாதன் , அவைத்தலைவன் ; சிதம்பர 
சபாநாயகன் , சபையின் 

தலைவனாகிய 

சம்பரசூதனன் - சம்பரனைக் கொன்ற காமன் ; 
சபாபதி நடராசமூர்த்தி . 

தசரதன் . 
சபாமண்டபம் அவை கூடுமிடம் . 

சம்பரம் - நீர் ; சரபம் என்னும் எண்காற்பறவை ; 
சபாரஞ்சகம் , அவையிலுள்ளோர் மனத்தைக் ஆடை ; பரபரப்பு ; களிப்பு ; சிறப்பு . 
சபாரஞ்சிதம் கவர்வது . 

சம்பரன் - காமனாற் கொலையுண்ட அசுரன் ; 
சபிண்டர் - பிதிர்ப்பிண்டம் இடுதற்குரியோர் . தசரதனாற் கொல்லப்பட்ட அசுரன் . 

பிதிர்பூசை , இறந்த பன்னி சம்பராரி சம்பரனது பகைவனாகிய மன்மதன் ; 
சபிண்டீகரணம் 

ரண்டாம் நாள் செய்யப் தசரதன் . 
படும் சிராத்தம் . 

சம்பரி - நேர்வாளமரம் . 
சபித்தல் - சாபமிடல் ; மந்திரத்தை உச்சரித்தல் . சம்பவம் - பிறப்பு ; நிகழ்ச்சி ; ஓரளவை . 
சபி ( பீ ) னம் - காண்க : வசம்பு . 

சம்பவித்தல் - நிகழ்தல் . 
சபைகூடும் மண்டபம் ; அவை ; கூட்டம் ; சம்பவை - பார்வதிதேவி . 
சிதம்பரத்தில் சிவபெருமான் நடனமாடும் சம்பளக்காரன் 

சம்பளக்காரன் - சம்பளம் பெறுபவன் . 
சபை ; அம்பலம் ; திருச்சபை . 

சம்பளத்துக்கிருத்தல் - மாதச் சம்பளத்திற்கு 
சபைகூட்டுதல் - கூட்டங் கூட்டுதல் . 

வேலைசெய்தல் . 
சபையார் சங்கத்தினர் ; திருச்சபையார் ; | சம்பளப்பிடித்தம் - உரிய சம்பளத்தைக் கொடாது 
வடமப் பிராமணருள் ஒரு சாரார் . 

நிறுத்திக்கொள்ளுகை ; சம்பளக் குறைவு . 


- 


} 


சபிண்டி , 


} 


சபை 


சம்பளம் 


427 


சம்மானம் 


பை . 


} 


} 


- 


தாங்கி . 


சம்பளம் - வழியுணவு ; வழிப்பொருள் ; மா த மரம் ; நாவலந்தீவு ; நாவலந்தீவைக் காக்கும் 
உழைப்பிற்குக் கிடைக்கும் ஊதியம் ; கரை ; தேவதை ; சம்புநதி ; செய்யுளும் உரை 
எலுமிச்சைமரம் ; பள்ளிக்கூடச் சம்பளம் . நடையும் விரவிவரும் நூல்வகை ; எலுமிச்சை 
சம்பளி - வெற்றிலைப் பை ; பொருள் வைக்கும் மரம் ; வச்சிரப்படை ; நரி ; சம்பங்கோரை ; 

நெட்டி . 
சம்பன்னம் - நிறைவு . 

சம்புகம் ( ன் ) - நரி . 
சம்பன்னன் - செல்வமுள்ளவன் ; நிறைந்தவன் . சம்புகேச்சுரம் - திருவானைக்கா என்னுந் தலம் . 
சம்பா - ஓர் உயர்ந்த நெல்வகை ; மிளகு சீரகங் சம்புச்சயனம் - திருமாலின் படுக்கையாகிய 
கலந்து சுவாமிக்குப் படைக்கும் அன்னம் ; ஒரு ஆலிலை . 
விளையாட்டு ; தாயவகை ; நால் விரலளவு . சம்புடம் - சிறு செப்பு ; புத்தகப் பகுதி ; இருக்கை 
சம்பாகம் - நாடு ; நன்றாய்ச் சமைத்தது . 

ஒன்பதனுள் ஒன்று . 
சம்பாடணை உரையாடல் . 

சம்புத்தி - ஒருமை விளி ; நற்புத்தி . 
சம்பாத்தியம் , 

சம்புத்தீவு - ஏழு தீவுகளுள் ஒன்றாகிய நாவலந் 
சம்பாதனம் , பொருள் ஈட்டுகை . 

தீவு . 
சம்பாதனை 

சம்புபட்சம் - சுத்தமாயைப் பிரபஞ்சத்தில் 
சம்பாதித்தல் - தேடிப்பெறுதல் . 

தொழில்புரியும் சிவபேதங்கள் . 
சம்பாபதி சம்பாபதியின் இருப்பிடமான 

சம்புரோட்சணம் , ) தூய்மைக்காகக் கோயில் 
காவிரிப்பூம்பட்டினம் ; சம்புத்தீவைக் காவல் 

சம்புரோட்சணை களில் செய்யும் சடங்கு . 
செய்யும் தேவதை . 

சம்புளி - காண்க : சம்பளி . 
சம்பாரங்கூட்டுதல் - கறிக்குக் கூட்டுவர்க்கஞ் சம்பூகம் - கிளிஞ்சில்வகை . 
சேர்த்தல் . 

சம்பூரணம் - நிறைவு ; முடிவு ; மிகுதி ; சம்பூரண 
சம்பாரப்பொடி - கறிக்கூட்டுவர்க்கம் . 

ராகம் ; பல பெண்குழந்தைகளைப் பெற்றுச் 
சம்பாரம் - கூட்டுவர்க்கம் ; நீர்மோர் ; கைமரந் சலித்தோர் மேலும் பெறுதலில் வெறுப்புற்று 

இதுவே கடைப்பெண்ணாகுக என்று பிறந்த 
சம்பாரி - சம்பன் என்ற அசுரனைக் கொன்ற பெண்குழந்தைக்கு இடும் பெயர் . 
இந்திரன் ; அக்கினிதேவன் . 

சம்பூரணராகம் - எல்லாச் சுரங்களும் அமைந்த 
சம்பால் - ஒரு பச்சடிவகை . 
சம்பாலம் - ஆட்டுக்கடா . 

சம்பை - சம்பங்கோரைப்புல் ; மட்டச் சரக்கு ; 
சம்பாவனை -- வெகுமானம் ; மரியாதை .. 

எளிதில் அழியக்கூடிய பண்டங்கள் ; மீன் ; 
சம்பாவிதம் - நிகழக்கூடியது . 

மின்னல் ; எழுவகைத் தாளத்துள் ஒன்று ; 
சம்பான் - தோணி , படகு . 

செழிப்பு. 
சம்பானோட்டி - தோணி வலிப்போன் . 

சம்பைச்சரக்கு - மட்டச் சரக்கு ; எளிதில் அழியக் 
சம்பிரதம் - விளைவு ; கலம்பக உறுப்புள் ஒன்று , 

கூடிய பண்டங்கள் . 
இந்திரசாலம் . 

சம்பைதாளம் - எழுவகைத் தாளத்துள் ஒன்று . 
சம்பிரதாயம் - குருபரம்பரையில் வந்த உபதேசம் ; சம்போக்கு - கப்பற் கூட்டம் . 
தொன்றுதொட்ட வழக்கம் ; திறமை . 

சம்போகம் - புணர்ச்சி . 
சம்பிரதாரணை - ஆராய்ந்து செய்யும் தீர்மானம் . சம்போதனம் - பன்மைவிளி . 
சம்பிரதானம் - கொடை ; நான்காம் வேற்றுமைப் சம்போதனை - விளிவேற்றுமை . 
பொருள் . 

சம்போர் - பூதம் . 
சம்பிரதி - தலைமைக் கணக்கன் ; ஊர்க்கணக் சம்மட்டி - குதிரையோட்டுங் கருவி ; சுத்தியல் 
கனுக்கு உதவிசெய்யும் எழுத்தர் ; வட்டத் வகை ; ஒரு பூண்டுவகை . 
தலைமைக் கணக்கர் . 

சம்மணம் காண்க : சப்பணம் . 
சம்பிரமம் - மகிழ்ச்சி ; பரபரப்பு ; மனக்களிப்பு ; சம்மதம் - உடன்பாடு ; நட்பு ; கொள்கை . 
சிறப்பு ; நிறைவு . 

சம்மதன் - நண்பன் ; மைத்துனன் . 
சம்பிராத்தி - பேறு . 

சம்மதி - உடன்பாடு . 
சம்பிரேட்சியம் - ஆராய்ந்தறிகை. 

சம்மதித்தல் - உடன்படுதல் ; நன்குமதித்தல் . 
சம்பிளி - காண்க : சம்பளி . 

சம்மாரம் - அழிவு . 
சம்பீரம் - எலுமிச்சைமரம் ; கிச்சிலிமரம் . 

சம்மான் - தோணி . 
சம்பு - இன்பத்தைத் தருபவனான 

சிவன் ; சம்மானம் - உபசாரச்சொல் ; வெகுமதி ; இறை 
திருமால் ; பிரமன் ; அருகன் ; சூரியன் ; நாவல் யிலியாக விடப்பட்ட நிலம் . 


பண் . 


சம்மியஞானம் 


428 


சமயசத்திரம் 


- 


சம்மோகனம் } - கவர்ச்சி . 


சமாட்சணம் } - காப்பாற்றுகை . 


சம்மியஞானம் - பேரறிவு . 

சமணர் சைனர் . 
சம்மியம் - கூத்தின் விகற்பம் . 

சமணி - இலவமரம் . 
சம்மியாகம் - கொன்றைமரம் . 

சமத்காரம் - பேச்சுத்திறன் ; செய்யுள் நயம் ; 
சம்மெனல் - கம்பீரக் குறிப்பு. 

தோற்றம் ; வனப்பு . 
சம்மேளனம் - கலப்பு ; கூட்டம் . 

சமத்தம் - எல்லாம் . 
சம்மோகம் , 

சமத்தன் - வல்லவன் . 

சமத்தானம் - இராச்சியம் ; தலை நகரம் . 
சம்யோகம் - புணர்ச்சி , சேர்க்கை ; இரண்டு சமத்து - வல்லமை ; திறமை உள்ளவன் ; 
பொருள்கள் கூடியிருத்தலாகிய சம்பந்தம் . நாட்டின் உட்பிரிவு . 

சமத்துக்காரம் - காண்க : சமத்காரம் . 

சமத்துக்காரன் - திறமையுள்ளவன் . 
சம்வரை - நவ பதார்த்தங்களுள் உயிரைக் 

சமதரிசி - பொதுநோக்குடையவன் . 
கன்மம் அணுகாமல் தடுப்பது . 

சமதலை - புடைவையின் உள் தலைப்பு . 
சம்வாகம் - நெல்லும் 

புல்லும் 

நிறைந்த சமதளம் - சமமான பூமி ; மக்கள் கூட்டம் . 
மலையூர் . 

சமதாளம் - ஒன்பதுவகைத் தாளத்துள் ஒன்று . 
சம்வாதம் - சொற்போர் , தருக்கம் ; உரையாடல் . 

சமதீதம் - ஐக்கியம் ; கழிந்தது . 
சம்வித்து - அறிவு . 

சமதை - ஒப்பு ; ஒருசார்பின்மை ; வன்மை , 
சம்வேகம் - அறத்திலும் அதன் பயனிலும் மென்மை , இடைமை இம் மூன்றும் சமமாகக் 
விருப்பமுடைமை . 

கலந்துவரத் தொடுக்கும் செய்யுட்குணம் . 
சமக்காளம் - விரிப்புவகை . 

சமநிலை - நடுவு நிலைமை ; வன்மை , மென்மை , 
சமகம் - சிவபிரானைத் துதிக்கும் 

ஒரு வேத 

இடைமை இம் மூன்றுஞ் சமமாகக் கலந்துவரத் 
மந்திரம் , 

தொடுக்கும் செய்யுட்குணம் ; நிறையொத்த 
சமகலி - அங்கக் கிரியைகளுள் ஒன்று . 

நிலை ; சாந்தம் என்னும் சுவை ; 

ஐவகைப் 
சமகன்னி - பூப்படைந்த பெண் . 

பாதங்களுள் ஒன்று . 
சமகாலம் - ஒரே காலம் . 

சமநிலைவஞ்சி - இருசீரடியால் வரும் வஞ்சிப் 
சமகோணம் - ஒத்த கோணங்களையுடைய 

பாட்டு . 
வடிவம் . 

சமப்பால் வன்பாலும் மென்பாலுமின்றி 
சமங்கை - தொட்டாற்சுருங்கி ; ஆடுதின்னாப் இடைத்தரமாயுள்ள பூமி ; முல்லை நெய்தல் 
பாளை . 

நிலங்கள் . 
சமசத்தமம் - வியாழன் நின்ற இராசிக்கு ஏழாம் சமபந்தி - ஒரே பந்தியில் உண்ணுமுரிமை ; 
இராசியிலே சுக்கிரன் நிற்கும் நிலை . 

விருந்தில் ஒரே வரிசை . 
சமசதுரம் - ஒத்த அளவுள்ள நாற்கோணம் . சமபூச்சியம் - ஒத்த மேம்பாடு . 
சமசம் - வேள்வியில் சோமரசம் வைக்கும் சமபூமி - மேடுபள்ளமில்லாத நிலம் ; போர்க் 
பாத்திரம் . 

களம் . 
சமசி - நிறைவு ; பாடிமுடிக்கும்படி ஒருவனுக்குக் சமம் - மன அமைதி ; ஒப்பு ; ஒத்த பொருள் ; 
கொடுக்கும் கவியுறுப்பு . 

நடுவு நிலைமை ; இரட்டையான எண் ; போர் ; 
சமசித்தத்துவம் - எல்லாவற்றையும் சமமாகக் முதுவேனில் ; 

ஏற்றத்தாழ்வின்மை ; ஒத்த 
கருதும் மனநிலை . 

அடிகளுடைய பாடல் ; சமவெடுப்பு . 
சமசியை காண்க : சமசி . 

சமம்பாவித்தல் - சமமாதற்கு முயலுதல் . 
கலகக்கூட்டம் . 

சமமுகம் - முக அபிநயம் பதினான்கனுள் 
சமசை - காண்க : சமசி . 

தியானிப்பதுபோல அசையாது இருத்தல் . 
சமசோடி - சரியான இணை . 

சமயக்கட்டு - மதக் கட்டுப்பாடு . 
சமஞ்சிதன் - ஊர்க்கணக்கன் . 

சமயக்கணக்கர் - மதவாதிகள் . 
சமட்டி - தொகுதி . 

சமயக்காட்சியர் – மதத்தை உணர்ந்தவர் . 
சமட்டுதல் - காலாலே துவைத்தல் . 

சமயக்காரர் - மதத்தைப் பின்பற்றுபவர் . 
சமட்டுப்படி 

- வண்டியில் ஏறியிறங்க அமைக்கும் | சமயங்கடத்துதல் - வீ ண்காலம் போக்குதல் , 
படி . 

செயலைச் செய்யாது நாள் கடத்துதல் . 
சமட்டுவண்டி - மிதிவண்டி . 

சமயச்சந்துக்கட்டு - நெருக்கடியான சமயம் . 
சமண் , 

சமயசத்திரம் - மதவாதத்தில் வெற்றிக்கு அறி 
குறியாகக்கொண்ட குடை . 


சமசு 


சமணம் } - அருகமதம் ; அம்மணம் . 


சமயத்தறுவாய் 


429 


சமாதானம் 


} 


சமயா 


உமை . 


சமயத்தறுவாய் - தக்க காலம் . 

சமரதன் - வேறு தேர்வீரனோடு சமமாய்ப் 
சமயத்தார் - ஒரு மதத்தைச் சார்ந்தவர் . 

போரிட வல்ல தேர்வீரன் . 
சமயதத்துவம் , மதத்தின் அடிப்படையான சமரம் - போர் ; முள்ளம்பன்றி ; கவரிமா ; 
சமயதருமம் உண்மைகள் . 

சாமரை . 
சமய தீட்சை - தீட்சை மூன்றனுள் சைவ 

சமரி - போருக்குரிய தெய்வமான கொற்றவை ; 
சாரத்தை அனுட்டிக்கும்படி முதலாவதாகச் பாம்பு . 
செய்யப்படுவது . 

சமரேகை - நிலநடுக்கோடு . 
சமயநிந்தை - மதப்பூசல் . 

சமலம் - மலம் ; அழுக்கு . 
சமயநிலை - மதக்கொள்கை ; மத அனுட்டானம் . சமலன் 

சமலன் - மலத்தோடுகூடிய ஆன்மா . 
சமயப்பற்று - மத அபிமானம் . 

சமவாசம் - நட்பு . 
சமயப்போர் - மதச் சண்டை . 

சமவாதசைவம் - முத்தி நிலையில் சிவமும் 
சமய பேதம் - மதவேறுபாடு ; பொருத்தமற்ற ஆன்மாவும் ஒக்கும் எனக் கொள்ளும் சைவ 
காலம் ; துன்பக் காலம் . 

மதவகை . 
சமயபோதனை - மதக்கொள்கைகளை உணர்த் சமவாயம் - தற்கிழமை . 
துகை ; மதக்கொள்கை . 

சமவிலை - ஏற்றமில்லாத நடுத்தர விலை . 
சமயம் - மதம் ; காலம் , தருணம் , அவகாசம் ; சமவேதம் - மற்றவற்றோடு நீக்கமின்றி இருக்கும் 
நூல் ; உடன்படிக்கை ; மரபு ; சமய தீட்சை . 

பொருள் . 
சமயம்பார்த்தல் - தக்க காலத்தை எதிர்பார்த் சமழ்த்தல் - வருந்துதல் ; நாணுதல் ; தாழ்தல் . 
திருத்தல் . 

சமழ்ப்பு - வருத்தம் ; இழிவு ; வெட்கம் . 
சமயமிருத்தல் - ஓலக்கமிருத்தல் . 

சமழ்மை - இழிவு . 
சமயமுதல்வி - சக்தி மதத்தின் 
சக்தி மதத்தின் இறைவியாகிய 

சமற்காரம் - பேச்சுத்திறம் ; செய்யுள் நயம் ; 

தோற்றம் . 
சமயலகனம் - மதக்கோட்பாட்டை மீறுகை . 

சமன் - ஏற்றத்தாழ்வின்மை ; இசை நூலில் வரும் 
சமயவாதம் - மதம்பற்றிய தருக்கம் . 

தான நிலை மூன்றனுள் ஒன்று ; ஆண்மை ; 
சமயவாதி - தன் சமயமே உயர்ந்த தென 

யமன் ; நீதிமன்ற அதிகாரியின் அழைப்புக் 
வாதிப்பவன் . 

கட்டளை . 
சமயவாற்றல் - சொல்லாற்றல் . 

சமனம் - தணியச்செய்கை ; ஆடுதின்னாப்பாளை ; 
சமயவிகற்பம் - மதவேறுபாடு . 
சமயாசமயம் - தக்கதும் தகாததுமான காலங்கள் ; 

வசம்பு ; ஐந்து செயல்களுள் ஒன்றாய் 

ஆன்மா தன் கன்மம் முடியும் வரையில் 
உரிய காலம் . 

உலகானுபவங்களில் உழன்று 
சமயாசாரம் - மத ஒழுக்கம் . 

மயங்கும்படி 
உண்மையை 

மறைத்தலைச் செய்யும் 
சமயி - மதத்தைச் சார்ந்தோன் ; சமயவாதி ; 

சிவபெருமானது அருட்செயல் . 
சமய தீட்சை பெற்றவன் . 
சமயோசிதம் - தருணத்திற்குரிய பொருத்தம் . 

பண்களை 

சமனாகத்தாக்குதல் - யாழில் 
சமர் - போர் ; முள்ளம்பன்றி . 

வலியவும் மெலியவும் தாக்காது அளவொத்த 
சமர்ச்சனம் - வழிபடுதல் . 

ஓசையெழும்படி செய்தல் . 
சமர்த்தல் - பொருதல் . 

சமனாதம் - உவர்மண் . 

சமனிகை - இடுதிரை . 
- வல்லவன் . சமனிசை - ஒத்த இசை ; அமைதி என்னும் சுவை , 

. 
சமர்த்தி - நிறைவு ; வல்லவள் ; பக்குவமடைந்த சமனியகரணி - புண்ணையும் தழும்புகளையும் 
பெண் . 

போக்கும் மருந்து . 
சமர்த்து - திறமை ; திறமையுள்ளவர் . 

சமனியம் பொதுவானது ; 

முழுமை ; சாதி 
சமர்ப்பணம் , . கடவுள் , பெரியோர்களுக்குக் 

என்னும் பொருள் ; பெறுதற்கு எளியது . 
சமர்ப்பணை , - காணிக்கை 

முதலியன 
சமர்ப்பித்தல் ) அளிக்கை . 

சமாசம் - சபை ; தொகைமொழி ; இலிங்கபாடா 
சமரகேசரி - போரில் அரியேறுபோன்ற பெரு 
வீரன் . 

சமாசாரம் - செய்தி . 
சமரகோலாகலன் - போரில் விருப்பமுடையவன் . | சமாதானம் - அமைதி ; இன்பதுன்பங்களைப் 
சமரங்கம் - போர்க்களம் . 

பொருட்படுத்தாத மன நிலை ; சம்மதம் ; 
சமரசம் - ஒற்றுமை ; நடுநிலைமை . 

இணக்கம் ; மனவொருமைப்பாடு . 


சமர்த்தாள் } - வல்லவன் . 


ணம் . 


சமாதி 


430 


சமுதாயச்சீர்திருத்தம் 


விறகு . 


சமிப்பாகம் } 


- 


சமாது 


சமு 


சமாதி - மனத்தைப் பரம்பொருளோடு ஒன்று விதம் கூடிய வேள்விக்குரிய சுள்ளிவிறகு , ஓம 
படுத்தி நிறுத்துகை ; சங்கற்பம் ; ஓர் அணி 
வகை ; கல்லறை . 

சமிப்பாகம் , 

- கொன்றைமரம் . 
சமாதிக்கல் - கல்றையை மூடுங் கல் . 

சமிபாகம் 
சமாதிக்குழி - நிமிர்ந்து உட்கார்ந்த நிலை சமிபாடு - செரிக்குங்காலம் ; செரித்தல் . 

இறந்தவர்களைப் புதைக்குங் குழி ; சமிர்த்தி - நிறைவு . 
கல்லறை . 

சமிரணன் வாயு . 
சமாதியடைதல் - யோக நிலையில் அமர்தல் ; 

சமிலாகி - திப்பிலி . 
சித்திபெறுதல் . 

சமீகம் - போர் . 
சமாதியில் வைத்தல் - இறந்தவர்களை இருக்க 

சமீபம் - அண்மை . 
வைத்துப் புதைத்தல் ; நாசஞ்செய்தல் . 

சமீபித்தல் - கிட்டுதல் , அணுகுதல் . 
ஊமத்தைச்செடி ; காண்க : சமாதிக்குழி . சமீரணம் - கிடாரைமரம் ; எலுமிச்சை . 
சமாப்தி - முடிவு . 

சமீரணன் - காற்று . 
சமாபந்தி - ஆண்டின் நிலவரித் தணிக்கை . 

சமீரணி 

வீமன் . 
சமாராதனை - அந்தணருக்கு உணவளித்தல் . சமீரன் - காற்று , வாயுதேவன் . 
சமாலம் - மயிற்றோகை விசிறி . 

729 தேரும் , 729 யானையும் , 2187 
சமாலி - பூச்செண்டு . 

குதிரையும் , 3685 காலாளுங்கொண்ட 
சமாலுகம் - குறிஞ்சாக்கொடி . 
சமாலேபனம் - சாணத்தால் மெழுகுகை . 

சமுக்கா - தொலைநோக்காடி ; திசையறிகருவி . 
சமாவர் ( ரு ) த்தனம் - பிரமசரியவிரதம் 

சமுக்காளம் - காண்க : சமக்காளம் . 
தற்குச் செய்யும் சடங்கு . 

சமுகம் - சன்னிதானம் ; நேர்காணல் ; முன்னிலை ; 
சமாளம் - களிப்பு . 

திரள் ; மரியாதைச்சொல் . 
சமாளித்தல் - சரிக்கட்டி நடத்துதல் ; பெரும் சமுச்சயம் - தொகுதி ; ஐயம் . 

முயற்சியோடு ஒன்றை நிறைவேற்றுதல் . சமுசயம் - ஐயம் . 
சமானகரணி காண்க : சமனியகரணி . 

சமுசாரக்காரன் - பெரிய குடும்பத்தை உடைய 
சமானதை - ஒப்பு . 

வன் . 
சமானம் - ஒப்பு ; ஒத்துள்ளது . 

சமுசாரம் - காண்க : சம்சாரம் ; செய்தி . 
சமானரகிதம் - ஒப்பில்லாதது . 

சமுசாரி - திருமணமானவன் ; குடியானவன் ; 
சமானன் - பத்து வாயுக்களுள் ஒன்றும் உண்ட குடும்பி ; வினைத்தொடர்பு உடையவன் . 
உணவைச் செரிக்கச் செய்வதுமான ஒரு வாயு சமுசாரித்தொழில் - வேளாண்மைத் தொழில் . 
வகை ; ஒத்தவன் . 

சமுசாரிமகன் - நல்ல குடும்பத்திற் பிறந்தவன் . 
சமானார்த்தபதம் - ஒருபொருட் பன்மொழி . சமுசு - கலகக் கூட்டம் ; தீய ஆலோசனை . 
சமானி - ஒப்பானவன் . 

சமுத்திரசுண்டி - கிளிஞ்சில் . 
சமானித்தல் - ஒப்பிடுதல் . 


படை . 


சமானோதகன் - பிதிர் களுக்கு நீர் விடுதற் சமுத்திரப்பச்சை } - ஒரு மருந்துக்கொடிவகை . 


ளான 


குரியோன் . 

சமுத்திரபகவான் - கடலுக்குரிய 

கடவு 
சமி - அருகன் ; வன்னிமரம் ; தணக்குமரம் ; வருணன் . 
வாழைமரம் . 

சமுத்திரம் - கடல் ; ஒரு பேரெண் ; படையிலொரு 
சமிக்கை - குறி ; செரிக்கை ; சைகை ; சங்கேதப் தொகை ; மிகுதி ; முடக்கொற்றான்பூண்டு . 
பெயர் . 

சமுத்திரராசன் - காண்க : சமுத்திரபகவான் . 
சமிஞ்ஞை சைகை ; பெயர் . 

சமுத்திரவிலாசம் - பிரிந்திருக்கும் தலைவனைக் 
சமித்தம் - வேள்விமண்டபம் . 

குறித்துத் தலைவி கடற்கரையிலிருந்து புலம்பு 
சமித்தல் - அழிதல் ; செரித்தல் ; சுவறுதல் ; வதாகப் பாடும் நூல் வகை . 
நடத்தல் ; பொறுத்தல் ; அடக்குதல் ; மனங் சமுத்திராந்தம் - சிறுகாஞ்சொறிக்கொடி ; 
கலங்கிப்போதல் . 

பருத்திச்செடி ; சாதிக்காய் . 
சமித்து - காண்க : சமிதை ; கஞ்சாச்செடி . 

சமுத்திராப்பழம் - குந்தளப்பழம் . 
சமிதம் - அமைதி . 

சமுதாயகாரியம் - பொதுச்செயல் . 
சமிதி - சபைக்கூட்டம் ; போர் . 

சமுதாயச்சீர்திருத்தம் - மக்களின் தொன்று 
சமிதை - அத்தி , அரசு , ஆல் , இத்தி , கருங்காலி , தொட்டுவரும் பழக்கவழக்கங்களை முன்னேற் 
நாயுருவி , பலாசு , மா , வன்னி என ஒன்பது றத்தின் பொருட்டுத் திருத்துகை . 


சமுதாயசோபை 


431 


சர்த்தி 


} 


சயிகை 


சமுதாயசோபை - உறுப்புகள் தனித்தனியாக சயபாளம் - நேர்வாளமரம் . 
வன்றி ஒருங்குகூடுதலால் தோன்றும் அழகு . 

சயபேரிகை - வெற்றிமுரசு . 
சமுதாயநிலம் - ஊர்ப் 

பொதுவாக 

இருந்து | சயம் - வெற்றி ; சூரியன் ; காண்க : காசநோய் ; 
அனுபவிக்கப்படும் நிலம் . 

சிதைவு ; சருக்கரை ; ஆம்பல் . 
சமுதாயம் - மன்பதை , மக்களின் திரள் ; | சயம்பு - தானே உண்டானது ; சிவன் ; பிரமன் ; 
பொருளின் திரள் ; கோயில் நிருவாக அதிகாரி அருகன் . 
களின் கூட்டம் ; பொதுவானது ; 

உடன் சயமகள் , வெற்றிக்குரிய கொற்றவை ; 

சயமடந்தை - மிதுனராசி . 
படிக்கை ; ஊர்ப் பொதுச்சொத்து . 
சமுதாயவாதி - மக்கள் நலனுக்காக உழைப்பவன் ; 

சயமரம் - காண்க : சுயம்வரம் ; வெற்றிக்குறியான 
மனம் புத்தி முதலிய அகச் சமுதாயத்தாலும் , தோரணம் . 
நிலம் நீர் முதலிய புறச் சமுதாயத்தாலும் 

சயனக்கிருகம் - படுக்கையறை , பள்ளியறை . 
உலகம் தோன்றுமென வாதிக்கும் பௌத்த | சயனம் - படுக்கை ; படுத்திருக்கை ; உறங்குதல் ; 
மதப் பிரிவினனாகிய சௌத்திராந்திகனும் புணர்ச்சி . 
வைபாடிகனும் . 

சயனித்தல் - உறங்குதல் ; படுத்தல் ; புணர்தல் . 
சமுதாய விண்ணப்பம் - பலர் ஒன்றுகூடிச் செய்து சயா - வாதமடக்கிமரம் ; கடுக்காய் . 
கொள்ளும் மனு .. 

சயிக்கம் - மென்மை . 
சமுதாயிகம் - ஒன்று கூடுவது . 

சயிக்கர் - அரசமரம் . 
சமுப்பவம் - தைவேளைப்பூண்டு . 

சயிக்கினை , 

} 
காண்க : சைகை . 
சமுன்னதி - அகந்தை . 
சமூகம் - காண்க : சமுகம் . 

சயித்தம் - புத்தர்கோயில் . 
சமூலம் - வேர்முதல் இலை யீறாகவுள்ள 

சயித்தல் - வெல்லுதல் . 
எல்லாம் ; முழுவதும் . 

சயித்தான் - பிசாசு . 
சமேதம் - உடனிருத்தல் , கூடியிருத்தல் . 

சயித்தி - அரசமரம் . 
சமேதன் - கூடியிருப்பவன் . 

சயித்தியம் - குளிர்ச்சி ; குளிர்காலம் ; ஒரு நோய் . 
சமை - ஆண்டு ; மன அமைதி ; பொறுமை . 

சயிந்தர் - சிந்து நாட்டினர் . 

சயிந்தவம் - குதிரை ; இந்துப்பு ; தலை . 
சமைகடை முடிவு . 
சமைத்தல் - படைத்தல் ; செய்தல் ; சித்தம் 

சயிந்தவ லவணம் - இந்துப்பு , 
செய்தல் ; அழித்தல் ; உணவு ஆக்குதல் . 

சயிந்தவி - ஒரு பண்வகை . 
சமைதல் - ஆயத்தமாதல் ; அமைதல் ; பொருத்த | சயிப்பு - பொறுமை ; வெற்றி . 
மாதல் ; தொடங்குதல் ; நிரம்புதல் ; புழுங்கு 

சயிரோகம் - மேகவண்ணப் பூவுள்ள மருதோன்றி 
தல் ; அழிதல் ; முடித்தல் ; பூப்படைதல் . 

மரம் . 
சமைப்பு - முயற்சி . 

சயிலகோபன் - மலைகளின்மீது கோபமுடைய 
சமையல் - உணவு ஆக்குதல் ; ஆக்கிய உணவு . 

இந்திரன் . 
, 

சயிலங்கமாலை - வெட்டிவேர் . 
சமையலறை . 
சமையற்கூடம் 

சயிலம் 
சமைவு - நிலைமை ; அழிவு ; மன அமைதி . சயிலாதி - மலைகளுள் முதன்மையான கைலாச 
அறுபதாண்டுக் கணக்கில் 

இருபத்தெட் மலை ; சிலாதனுக்கு மகனான நந்தி . 
டாம் ஆண்டு . 

சயிலேகம் - ஒரு மணப்பண்டம் . 
சயகண்டி ( டை ) - கோல்கொண்டு அடிக்கும் ஒரு சயினி - திப்பிலி . 
வட்ட மணிவகை . 

சயை - துர்க்கை ; திருதியை , அட்டமி , திரயோதசி 
சயகம் - பூவரும்பு . 

என்னும் திதிகள் ; முன்னைமரம் . 
சயசய - போற்றி போற்றி , 

வெற்றி குறித்த சர்க்கம் 

சர்க்கம் - சருக்கம் , நூற்பிரிவு ; படைப்பு . 
வாழ்த்து மொழி . 

சர்க்கரை - காண்க : சருக்கரை . 
சயசீலன் - வெற்றியாளன் . 

சர்க்கரைக்கிழங்கு - சர்க்கரைவள்ளிக்கிழங்கு . 
சயத்தம்பம் - வெற்றித்தூண் . 

சர்க்கரைப்பூசணி - பறங்கிக்காய் . 
சயதாளம் - தாளம் ஒன்பதனுள் ஒன்று . 

சர்க்கரைப்பொங்கல் - சர்க்கரை அல்லது 
சயந்தன் - இந்திரன் மகன் . 

வெல்லம் கலந்து சமைக்கப்படும் உணவுவகை . 
சயந்தனம் - தேர் . 

சர்ச்சரை - சுரசுரப்பு ; சச்சரவு . 
சயந்தி - பிறந்தநாள் விழா ; காண்க: வாதமடக்கி ; சர்ச்சை - ஆராய்ச்சி ; சொற்போர் . 
சிற்றகத்தி ; இந்திரன் மகள் . 

சர்த்தி - கக்கல் , வாந்தி . 


மலை . 


சய 


சர்ப்பசயனம் 


432 


சாடுதிரித்தல் 


} 


குண 


சர்ப்பசயனம் - திருமாலின் பாம்பணை . 

சரகு - உலர்ந்து வற்றிய இலை . 
சர்ப்பம் - பாம்பு ; பகற்பொழுது பதினைந்தனுள் சரகூடம் - எதிரிகளின் ஆயுதம் தாக்காதவாறு 
இரண்டாவது . 

அம்பினாற் கட்டும் பந்தல் . 
சர்ப்பராசி - நாணல் புல் . 

சரங்கட்டல் - பூவால் மாலை கட்டுதல் . 
சர்ப்பனை - வஞ்சனை . 

சரச்சிறு - குறிஞ்சாக்கொடி . 
சர்மம் - காண்க : சருமம் . 

சரச்சுவதி - காண்க ! சரசுவதி ; ஓர் ஆறு . 
சர்வசக்தி - அனைத்து வல்லமையுமுடையவன் . சரசக்காரன் - இனிய குண முடையவன் ; 
சர்வசங்கநிவர்த்தி - எல்லாப் பொருளிலும் விகடன் . 
பற்றுவிடுகை . 

சரசங்காட்டுதல் - உறுப்புகளைத் தொட்டுப் 
சர்வசித்து - அறுபதாண்டுக் கணக்கில் இருபத் பரிகசித்தல் . 
தொன்றாம் ஆண்டு . 

சரசசல்லாபம் , காதற்பேச்சு ; வேடிக்கைச் 
சர்வசுதந்தரம் - முழு உரிமை . 

சரசப்பேச்சு சொல் . 
சர்வஞ்ஞத்துவம் - முற்றும் உணர்ந்தவனாய் 

சரசம் - இனீய குணம் ; பரிகாசம் ; காம விளை 
இருக்கும் தன்மை . 

யாட்டு ; மலிவு ; தேக்கமரம் : வெண்ணெய் ; 
சர் ( ரு )வஞ்ஞன் - எல்லாமறிந்தவன் ; கடவுள் . உண்மை ; இனிமை . 
சர்வத்தியாகம் - முற்றுந் துறக்கை . 

சரசரத்தல் - சருகு முதலியவை ஒலித்தல் ; தொடு 
சர்வதா - எப்போதும் . 

தற்குச் சரசரவென்றிருத்தல் . 
சர் ( ரு ) வதாரி - அறுபதாண்டுக் கணக்கில் இருபத் சரசரப்பு - ஒலிக்கை ; சுரசுரப்பு ; மொருமொரு 
திரண்டாம் ஆண்டு . 

வென்றிருக்கை . 
சர் ( ரு ) வம் - முழுவதும் . 

சரசரெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; விரைந்து எளிதிற் 
சர் ( ரு ) வமானியம் - வரியின்றி விடப்படும் நிலம் . செல்கைக் குறிப்பு ; சுரசுரப்புக் குறிப்பு . 
சர்வமுகூர்த்தம் - எல்லா நற்செயல்களுக்கும் சரசலீலை - சுரத விளையாட்டு , புணர்ச்சி . 
உரிய நல்ல வேளை . 

சரசாங்கி - இருபத்தேழாவது மேளகர்த்தா . 
சர்வவல்லமை எல்லாம் வல்லனாய் இருக்குந் சரசி - பரிகாசக்காரன் ; இனிய 
தன்மை . 

முள்ளவன் ( ள் ) . 
சர்வவியாபி - எங்கும் நிறைந்தவன் , கடவுள் . 

சரசிசம் - குளத்தில் தோன்றுவதாகிய தாமரை . 
சர்வன் - சிவன் . 

சரசு - குளம் , நீர் நிலை . 
சர்வாதிகாரி - எல்லாச் செயல்களையும் கவனிக் சரசுவதி - பிரமன் தேவியாகிய கலைமகள் ; ஓர் 
கும் அதிகாரி . 

ஆறு ; நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று . 
சர்வேசன் - எல்லா உயிர்க்கும் தலைவனாகிய 

சரசுவதிபண்டாரம் - கலை மகளின் செல்வமாகிய 
கடவுள் . 

நூல் நிலையம் . 
சரக்கறை - பண்டங்கள் வைக்கும் 

சரசுவதிபீடம் - கல்வி விளங்கும் இடம் ; கல்வி 

அறை ; 
பொன் அறை : அணிகலன்கள் 

நிரம்பியவன் ; காண்க : சிக்குப்பலகை ; கலை 
வைக்கும் 

மகள் தங்குமிடம் . 
அறை . 
சரக்கு - வாணிகப்பொருள் ; பொன் ; கல்வியறிவு 

சரசுவதியூர்தி - பூரான் . 
முதலியவற்றால் ஏற்படும் தகுதி அல்லது 

சரசுவதி வாக்கு - கலைமகள் அருளால் இயற்கை 

யாகவே அமைந்த நினைவாற்றல் . 
திறமை ; கறிச்சரக்கு ; மருந்துப்பண்டம் ; 

சரசோதி - பிரமன் தேவியாகிய கலைமகள் . 
சாராயம் ; முண்டைரோகம் . 

சரட்டட்டிகை - பொற்கயிற்றில் பதக்கங் கட்டிய 
சரக்குப்பறித்தல் - பண்டங்களைக் கப்பலினின்று 

கழுத்தணிவகை . 
இறக்குதல் . 

சரட்டடைப்பன் - கால்நடை நோய்களுள் ஒன்று . 
சரக்குப்பிடித்தல் - வாணிகத்துக்குப் பண்டங் 

சரட்டுத்தாலி - பொன்கயிற்றில் 

பொன்கயிற்றில் கோத்தணியும் 
களை மொத்தமாக வாங்குதல் . 

தாலிவகை . 
சரக்கொன்றை - சரஞ்சரமாகப் பூக்கும் சரட்டெனல் - விரைவுக்குறிப்பு . 
கொன்றைமரம் . 

சரடம் - ஓந்தி ; பச்சோந்தி ; குசும்பாமரம் . 
சரகதி - அம்புபோல் 

செல்லும் குதிரையின் 

சரடு - முறுக்கு நூல் ; பொன் , வெள்ளிக் கம்பியி 
நடை . 

னாற் செய்த கழுத்தணிவகை ; தந்திரம் ; மூக் 
சரகம் - தேனீ; வண்டு ; எல்லை ; நாட்டின் கணாங் கயிறு . 
பகுதி . 

சரடுதிரித்தல் - கயிறுதிரித்தல் ; காண்க : சரடு 
சரகாண்டம் - அம்புக்கூடு . 

முறுக்குதல் . 


சரடுமுறுக்குதல் 


433 


சராங்கம் 


சரமழை } - அம்புமழை . 


- 


சரடுமுறுக்குதல் - தீயன செய்யத் தூண்டுதல் ; 

சரமண் சுண்ணச்சாந்துமண் . 
ஒரு செய்தியைப் பொய்யாகக் கற்பித்து சரமணி - சிறுமணிகள் கட்டிய அரைப்பட்டிகை . 
வெளியிடுதல் . 

சரமதசை - இறக்குந்தறுவாய் . 
சரடுவிடுதல் - மற்றவர் மூலமாகத் தன் கருத்தை சரமம் - முடிவு ; மேற்கு . 
வெளியிடுதல் ; தந்திரமாகப் பேசிப் பிறர் 
கருத்தை அறிய முயலுதல் ; காண்க : சரடு 
முறுக்குதல் . 

சரராசி மங்கலமாகக் கருதப்படும் 

மேழம் , 
சரண் - அடைக்கலம் ; பாதம் ; காண்க : அம்மை 

கடகம் , துலை , சுறவம் என்னும் இராசிகளுள் 
யார் கூந்தல் . 

ஒன்று . 
சரண்டம் -- பல்லி ; பறவைப்பொது . 

சரலாந்தல் - கிளைவிளக்குவகை . 
சரண்புகுதல் - அடைக்கலமடைதல் . 

சரவட்டை -- கீழ்த் தரமானது . 
சரணம் - அடைக்கலம் ; பாதம் ; மருத நிலத்தூர் ; 

சரவடி - காண்க : சரபடி . 
வீடு ; அரசமரம் ; மயிற்றோகை ; மயில் ; 

சரவணப்பொய்கை இமய மலைச்சாரலில் 
பெருங்காயம் ; யானைத்தோட்டி ; வேதப் 

உள்ளதும் முருகக்கடவுள் பிறந்ததுமான ஒரு 
பகுதி ; கீர்த்தனத்தின் மூன்றாம் உறுப்பு . 

நீர்நிலை . 
சரணம்புகுதல் - காண்க : சரண்புகுதல் . 

சரவணபவன் - சரவணப்பொய்கையில் 

பிறந்த 
சரணர் - வீரசைவப் பெரியோர் . 

முருகக்கடவுள் . 
சரணாகதம் - அடைக்கலம் , தஞ்சமடைதல் . 

சரவணம் - கொறுக்கைப்புல் ; நாணற்புல் ; 
சரணாகதன் - அடைக்கலம் புகுந்தோன் . 

காண்க : சரவணப்பொய்கை . 
சரணாகதி - அடைக்கலம் புகுகை . 

சரவணோற்பவன் - காண்க : சரவணபவன் . 
சரணாயுதம் - காலை ஆயுதமாக உடைய கோழி . 

சரவருடம் -- அம்புமாரி , 
சரணார்த்தி - அடைக்கலம் தேடுபவன் . 

சரவன் - அம்பெய்வோன் . 
சரணி -- வழி . 

சரவாச்சம் - கறியுப்பு . 
சரணியன் காப்பவன் . 

சரவாணி 

காண்க : சரவன் . 
சரதம் உண்மை . 

சரவியம் - அம்பினால் எய்யும் இலக்கு . 
சரதலம் - கோள் நிலை முதலியவற்றை உணரும் 

சரவிளக்கு - ஒன்றன்மேல் ஒன்றாக அடுக்கித் 
கணக்கு . 

தொங்கவிடும் கோயில்விளக்கு . 
சரந்தொடுத்தல் - அம்பெய்தல் ; மிகுதியாக 

சரவீணை வீணைவகை ; வீணைபோல் 
வைதல் . 

செய்யும் கருவண்டு. 
சர நட்சத்திரம் - புனர்பூசம் , சு வாதி 

சரவை - மேல் வரிச் சட்டம் ; தெளிவற்ற எழுத்து ; 
திருவோணம் , அவிட்டம் , சதயம் என்னும் 
நல்ல நட்சத்திரங்கள் . 

எழுத்துப்பிழை ; மூலத்தோடு ஒத்திடாத படி ; 
சரப்பணி - வயிரம் பதித்த கழுத்தணி . 

தொந்தரவு . 
சரப்பலகை - கடைகளின் அடைப்புப் 

சரவையிடுதல் - எழுத்துப்பிழை திருத்துதல் , 

பலகை ; 
தூண்களுக்கு நடுவில் செல்லும் பலகை . 

சரவையெழுத்து - திருத்தப்படாத முதற் படி ; 
சரப்பளி - காண்க : சரப்பணி . 

படியெழுதுகை . 
சரபடி - மரபுவழி .. 

சரளம் - எளிது ; தடையின்மை ; ஒழுங்கு ; சீமைத் 
சரபம் - சிங்கத்தைக் கொல்லவல்ல 

தேவ தாரு ; சிவதைக்கொடி , 

எண்காற் 
பறவை ; ஒட்டகம் ; மலையாடு ; குறும்பாடு ; 

சரளி - சுரவரிசை ; கோழை . 
விட்டில் பூச்சி ; நூற்றெட்டு உபநிடதங்களுள் 

சரளிக்கட்டு - சளிக்கட்டு . 
ஒன்று . 

சரளியாடுதல் - ஏழு சுரங்களையும் பாடிப் 
சரம் - அசைவு ; 

அசையும் பொருள் ; உயிர் ; பழகுதல் . 
நடை ; இயங்குதிணை ; மூச்சு ; காண்க : சரராசி ; சரளை - சிறுமணல் சேர்ந்து கெட்டித்த கல்வகை . 
சஞ்சலம் ; அம்பு ; ஐந்து ; திப்பிலி ; காண்க: சரளைகட்டித்தல் - சரற்கல் இடுவித்துப் 
நாணல் ; மணிவடம் ; மாலை ; கொத்து ; நீர் ; பாதையைச் செம்மையாக்குதல் . 
கூரைச்சரம் ; நீர்நிலை ; இசைச்சுரம் ; போர் ; சரற்காலம் - ஐப்பசியும் கார்த்திகையுமாகிய 
தனிமை ; காண்க : கொறுக்கச்சி ; கூதிர்காலம் ; கூதிர்காலம் ; கார்காலம் . 
அம்புக்கூடு . 

சரன் - தூதன் ; ஒற்றன் . 
சரம்பார்த்தல் - மூச்சுப்போக்குப் பார்த்தல் . சராகம் - நேர்வழி ; நாட்டின் பகுதி . 
சரமகவி - இறந்தவரைப்பற்றி இரங்கிப் பாடும் சராகை - வட்டில் . 
பாட்டு , கையறு நிலை . 

சராங்கம் - தடையின்மை ; நிறைவு ; நேர்மை . 
55 


ஒலி 


. 


434 


சராசரம் 


சரீரப்போக்கு 


} 


சரி - ஒப்பு ; 


சராசரம் - இயங்குதிணை நிலைத்திணைப் சரிப்படுத்துதல் - நேர்படுத்துதல் ; ஈடுசெய்தல் ; 
பொருள்கள் , அசையும் பொருள் அசையாப் ஒப்பிடுதல் ; ஒப்பச்செய்தல் ; இணக்குதல் ; 
பொருள்கள் ; உலகம் . 

கடனைத்தீர்த்தல் ; முடிவுபடுத்துதல் ; கொல் 
சராசரி - சரிவீதம் . 

லுதல் ; பழிவாங்கு தல் . 
சராசரிமேரை - ஊர்ச் சிப்பந்திக்குப் பிரித்துக் சரிப்பிடித்தல் - பி ற ருடன் ஒத்துச்செல்லுதல் ; 
கொடுக்கும் பாகம் . 

கேடு சூழ்தல் . 
சராசனம் - வில் ; அரசமரம் . 

சரிப்பித்தல் - நடப்பித்தல் . 
சராத்திரயம் - அம்புக்கூடு . 

சரிபங்கு - சமமான பங்கு ; பாதிப்பங்கு . 
சராப்பு - நாணய நோட்டக்காரன் ; காசுக் சரிபம் - அசோகமரம் . 

கடைக்காரன் ; கருவூல வேலைக்காரன் . சரிபாதி - பேர்பாதி . 
சராயு - கருப்பப் பை . 

சரிபார்த்தல் - ஒத்துப்பார்த்தல் ; கேடு சூழ்தல் . 
சராயுசம் - கருப்பையிற் பிறப்பது . 

சரிபோதல் - நேர்நடத்தல் ; சமாதானமாதல் ; 
சராவம் - அகல் ; இரும்புக்கம்பி . 

விருப்பப்படி நடத்தல் ; ஒத்தல் . 
சராளம் - எளிமை ; தடையின்மை ; ஒழுங்கு . 

சரிமணி , 

மகளிர் இடையிலணியும் 
சராளித்தல் - பேதியாதல் , கழிதல் . 

சரிமணிக்கோவை ஓர் அணிவகை . 
சம்மதக்குறிப்பு ; மலைச்சாரல் ; 

சரிமேரை - குடிகளின் உரிமை . 
வழி ; கூட்டம் ; கைவளை ; பொருத்தம் ; சரியம் - சிறுநன்னாரிப் பூண்டு . 
நடத்தை ; ஒழுங்கு ; சரியளவு . 

சரியாக்குதல் - சமனாக்குதல் ; செய்துமுடித்தல் ;; 
சரிக்கட்டுதல் - ஒப்பிடுதல் ; ஒப்பச்செய்தல் ; நேர் ஒத்திருக்கச் செய்தல் ; ஒழுங்காக்குதல் . 
படுத்துதல் ; இணங்குதல் ; கடனைத் தீர்த்தல் ; சரியாதல் - சமமாதல் ; ஒத்துவருதல் ; முடிவுறு 
ஈடுசெய்தல் ; முடிவுபடுத்துதல் ; கொல்லுதல் ; தல் ; நேர்வருதல் . 
பழிவாங்குதல் ; இணக்கமாகச் செய்தல் ; | சரியாபாதம் - சிவாகமப்பகுதி நான்கனுள் ஒன்று . 
உண்மையாதல் . 

சரியாவான் - சரியை நிலையில் ஒழுகுபவன் . 
சரிக்குச்சரி - பதிலுக்குப்பதில் ; பழிக்குப்பழி . 

சரியிடுதல் - படி முதலியவற்றை மூலத்தோடு 
சரிகமபதநி - ஏழு சுரங்கள் . 

ஒப்பிடுதல் . 
சரிகாணுதல் - நேரொத்தல் ; சரிபார்த்தல் , 

சரியை - ஒழுக்கம் ; பயிற்சி ; சிவனைச் சகளத் 
ஒத்திடுதல் ; பூர்த்திசெய்தல் ; கொலைசெய்தல் . 

திருமேனியராகக் கோயிலில் வைத்து வழி 
சரிகை - கூத்தின் அங்கக்கிரியைகளுள் ஒன்று ; 

படுகை ; பிச்சை ; சரிகை . 
சரியை ; ஆடைக்கரையிலுள்ள பொன் வெள்ளி சரியையில் ஞானம் - சிவபெருமானைக் குறித்த 
இழைகள் . 

தியானபாவனையில் உறைப்பான ஓரனுபவ 
சரிசமம் , 

உணர்ச்சி . 
சரிசமானம் } - நேரான ஒப்பு . 

சரிவர - முறையாய் ; முழுதும் ; திட்டமாய் . 
சரிசு 

சரிவருதல் - நேர்வருதல் ; சமமாதல் ; ஒத்து 
சரிசொல்லுதல் - ஒப்புக்கொள்ளுதல் ; பொறுப் 

வருதல் ; தீர்தல் . 
பேற்றல் . 

சரிவாரம் - நில உரிமையாளனும் பயிர்செய் 
சரித்தல் - சரியச்செய்தல் ; வெட்டித்தள்ளுதல் ; பவனும் விளைவைச் சமமாகப் பங்கிட்டுக் 
ஒரு பக்கஞ் சாயச்செய்தல் ; சஞ்சரித்தல் ; மேற் கொள்ளுதல் . 
கொண்டொழுகுதல் ; வசித்தல் ; செரித்தல் ; சரிவு - சரிந்துவிழுகை; சாய்வு ; நகரம் , ஆறு 
அசைதல் . 

முதலியவற்றின் ஓரம் ; மகளிர் முன்கை 
சரித்திரகாரன் - வரலாற்று ஆசிரியன் . 

வளையல் . 
சரித்திரம் - வரலாறு ; ஒழுக்கம் . 

சரிளப்பா - வெண்கடுகு . 
சரித்திரை - புளியமரம் . 

சரீரக்கட்டு - உடலுறுதி . 
சரித்து - ஆறு . 

சரீரக்கூறு - உடலின் பகுதி ; உடல் நிலை 
சரிதம் - காண்க : சரித்திரம் . 

சரீரசம்பந்தம் - உறவு ; புணர்ச்சி . 
சரிதல் - நழுவுதல் ; கீழே விழுதல் ; குலைதல் ; 

சரீரசரீரிபாவம் - உடலுக்கும் உடலுடைய 
பின்னிடுதல் ; சாதல் ; சாய்தல் ; சரிவாயிருத் வனுக்குமுள்ள தொடர்பு . 
தல் ; கூட்டமாய்ச் செல்லுதல் . 

சரீரத்திரயம் - தூல சூக்கும் காரண சரீரங்கள் , 
சரிதன் , ) 

பருவுடல் நுண்ணுடல் காரண உடல்கள் 
} - செயலிற் சிறந்தவன் . 

என்னும் மூவகை உடலங்கள் . 
சரிதை - காண்க : சரித்திரம் ; சரியை ; பிச்சை . சரீரப்போக்கு - உடம்பின் தன்மை . 


கைவளை . 


சரிதி 


435 


சரீரபதனம் 


சல்லித்தரை 


சரீரி 


சரீரபதனம் - உடம்பு விழுகையாகிய இறப்பு . சரேரெ ( லெ ) னல் - விரைவுக்குறிப்பு . 
சரீரம் - உடல் ; ஆள் . 

சரை - நரைமயிர் ; கிழத்தன்மை ; வைக்கோல் 
உடலையுடைய உயிர் . 

முதலியவற்றாற் செய்யும் மூடிவகை . 
சரு - சோறு ; தேவர் பிதிரர் உணவு . 

சரைத்தல் - கிழத்தனமடைதல் ; நரைத்தல் . 
சருக்கம் - நூற்பிரிவு ; அத்தியாயம் ; இலக்கியச் சரைமலம் - வயிரக்குற்றங்களுள் ஒன்று . 

செய்யுட் கூறுபாடு ; படலம் ; படைப்பு . சரையாப்பித்தல் - உள்ளே செலுத்துதல் . 
சருக்கரை - கருப்பஞ்சாற்றிலிருந்து உருவாக்கப் சரோசம் தாமரை . 
படும் ஓர் இனிப்புப்பொருள்வகை . 

சரோசனம் - கோபத்தோடு கூடியிருக்கை . 
சருக்கரைமாமணி - கற்கண்டு . 

சரோருகம் - தாமரை ; நரகவகை . 
சருக்கரைவள்ளி - வள்ளிக்கிழங்குவகை . 

சரோருகன் - தாமரையினின்று தோன்றிய 
சருகட்டை - மரவட்டைப்பூச்சி . 

பிரமன் . 
சருகாதல் - உடல் முதலியன வற்றி மெலிதல் ; சரோவரம் - சிறந்த பொய்கை . 
சருகுபோல் ஆதல் . 

சல்லகண்டம் - புறா .. 
சருகு - உலர்ந்து வற்றிய இலை ; வெற்றிலை ; | சல்லகம் - முள்ளம்பன்றி ; நார் ; கைத்தாளம் . 
கைவளை ; கூட்டம் . 

சல்லகி - ஆத்திமரம் ; வெள்ளைக்குங்கிலியம் ; 
சருகுதிர்தல் - உலர்ந்த இலை கீழே விழுதல் ; தேட்கொடுக்கிச்செடி ; இலவுவகை ; தளிர் ; 
தோல் உதிர்தல் . 

முள்ளம்பன்றி . 
சருகொட்டி - ஒரு பறவைவகை . 

சல்லடம் - குறுகிய காற்சட்டை . 
சருச்சரை - சுரசுரப்பு . 

சல்லடை - தானியம் முதலியவற்றைச் சலிக்கும் 
சருத்தி - தேர்க்கொடி ; விருதுக்கொடி . 

கருவி . 
சருப்பகுண்டலன் - பாம்பைக் குண்டலமாகக் 

சல்லடைக்கண் சல்லடையிலுள்ள துளை . 
கொண்ட சிவன் . 

சல்லபம் - முள்ளம்பன்றி . 
சருப்பதோபத்திரம் - மிறைக்கவியில் ஒன்று ; பல 

சல்லம் - பன்றியினது முள் ; நார் . 
நிறப் பொடிகொண்டு இடும் கோலம் ; எல்லாப் சல்லரி - பறைப்பொது ; திமிலைப்பறை ; கைத் 
பக்கங்களிலும் போர்புரியு மாறு 

அமைக்கப் தாளம் ; பூடுவகை . 
பட்ட படைவகுப்பு முறை . 

சல்லரிதல் – துண்டுதுண்டாக நறுக்குதல் . 
சருப்பம் - பாம்பு . 

சல்லவட்டம் - கேடயம் . 
சருப்பராச்சியம் - சங்கங்குப்பிச்செடி . 

சல்லா - மெல்லிய துணி ; இழைநெருக்கம் இல் 
சருப்பராசி - நாணல் . 

லாத துணி . 
சருமகன் , ) 

சல்லாபம் - சரசப்பேச்சு ; உரையாடல் ; 

வினா 
சருமகாரன் ) 

காண்க : சக்கிலியன் . 
சருமபந்தம் - மிளகு . 

சல்லாபன் - சரசன் . 
சருமம் - தோல் ; தோலாலாகிய பாய் ; கேடகம் ; சல்லாரி - இழைநெருக்கமில்லாத துணி , அலசற் 
மரப்பட்டை . 

சீலை ; பயனற்றவன் ; வேடக்காரன் ; கைத் 
சருமன் - காண்க : சருமகன் ; பார்ப்பனர் பட்டப் தாளம் ; ஒரு மரவகை . 
பெயர் . 

சல்லி - கல் முதலியவற்றின் உடைந்த துண்டு ; 
சருவக்கியத்துவம் - காண்க : சர்வஞ்ஞத்துவம் . சிறு கல் ; கிளிஞ்சில் ; சிற்றோடு ; சிறு காசு ; 
சருவக்கியன் - காண்க : சர் ( ரு )வஞ்ஞன் . 

சல்லிக்காசு ; மெலிந்தவன் ; துளை ; போக்கிரி ; 
சருவசித்து - அறுபதாண்டுக் கணக்கில் பொய் ; ஆபரணத் தொங்கல் ; பறைவகை ; 
இருபத்தோராம் ஆண்டு ; எல்லாவற்றையும் கெண்டைமீன்வகை ; அதிமதுரம் . 
வென்றவன் . 

சல்லிக்கட்டு - ஏறு தழுவும் விழா , முரட்டு எருது 
சருவந்து - தலைக்கவசம் . 

களைக் கொட்டுமுழக்குடன் வெளியில் விடுத்து 
சருவரி - இரவு ; இருள் . 

அவற்றினைத் தழுவிப் பிடிக்கச்செய்யும் ஒரு 
சருவல் - நேயப்பான்மை ; கொஞ்சுதல் ; விழா . 
தொந்தரவு ; சரிவான நிலம் . 

சல்லிக்கரண்டி - துளையுள்ள ஒரு கரண்டிவகை . 
சருவு - சரிவு ; கிட்டுகை ; சருகு . 

சல்லிக்காசு - சிறுகாசு . 
சருவுதல் - பழகுதல் ; கொஞ்சிக் குலாவு தல் ; | சல்லிகை - ஒருவகைப் பெரும்பறை . 
தொந்தரவு செய்தல் ; போராடுதல் ; கிட்டு சல்லிசு 

சல்லிசு - எளிதானது . 
தல் ; நழுவு தல் . 

சல்லித்தரை - கரடுமுரடான தரை ; கப்பியடித்த 
சரேந்திரன் - வில் வல்லவன் . 

தரை . 


- 


விடை . 


சல்லிப்பலகை 


436 


சலவன் 


சல்லிப்பலகை - கப்பலின் முகப்புப் பலகை . சலசல - நீர் பாயும் ஒலி ; ஓர் ஒலிக்குறிப்பு . 
சல்லிப்பொடி - உடைந்த துண்டு ; சிறு மீன் . | சலசலத்தல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; ஓயாமற்பேசுதல் . 
சல்லிமாடு - சல்லிக்கட்டுக்குரிய காளை ; பட்டி சலசலெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
மாடு . 

சலசலோசனன் 

தாமரைக் கண்ணனாகிய 
சல்லிமாலை பொங்கல் முதலிய நாளில் மாடு 

திருமால் . 
களுக்குக் கட்டும் மாலை . 

சலசாதி - நீர்வாழ்வன . 
சல்லியகரணி - ஆயுதத்தாற் பட்ட காயம் சலசூகரம் - கடற்பன்றி .. 
ஆற்றும் மருந்து ; எருக்கு . 

சலசூசி - நீரட்டை . 
சல்லியம் - அம்பு ; முள்ளம்பன்றி ; எலும்பு ; மாய 

சலசை திருமகள் . 
வித்தை ; ஆணி ; இருப்புக்கோல் ; ஆயுத நுனி ; சலஞ்சலம் - வலம்புரி ஆயிரம் சூழ்ந்த சங்கு .. 
ஈட்டி ; தொல்லை ; பூமிக்குள் இருப்பதை 

சலணி - வால்மிளகு . 
அறியும் ஆருடம் ; செஞ்சந்தனம் ; கருநூலுள் 

செஞ்சந்தனம் ; கருநூலுள் சலத்தம்பனம் - நீரின் ஆற்றலை மாற்றும் 
ஒன்று . 

வித்தை . 
சல்லியன் - நகுல சகாதேவருக்கு அம்மானாகிய சலதம் - நீரைத் தரும் மேகம் . 
ஒரு மன்னன் ; சுக்கிரன் . 

சலதரங்கம் - நீரலை ; பல கிண்ணங்களில் வெவ் 
சல்லிவேர் - ஆணிவேரின் பக்கத்திற் செல்லும் 

வேறு அளவில் நீர் 

நீர் ஊற்றிச் சிறு குச்சியால் 
சிறுவேர் . 

தட்டிவாசிக்கும் ஒரு வாத்தியவகை . 
சல்லுதல் - நீர்தெளித்தல் ; சல்லடையாற் சலதரம் - நீரைத் தாங்கும் மேகம் ; நீர் நிலை ; 
சலித்தல் . 

குளம் ; கடல் . 
சலக்கப்புரை - கழிப்பறை ; குளிக்கும் அறை . 

சலதளம் - அரசமரம் . 
சலக்கம் 

சலதாரி - கங்கைநீரைத் தரித்த சிவன் , 
காண்க : சலகம் . 
சலக்கரணை - ஏந்து , செளகரியம் ; தணிவு ; 

சலதாரை - நீரோட்டம் ; சாக்கடை ; நீர்க்கால் ; 
உரிமை ; 

மதகு . 
சலக்கிரீடை - ஆண்கள் பெண்களோடு கூடிப் 

சலதி - கடல் ; பொய்பேசுபவன் . 
புரியும் நீர் விளையாட்டு . 

சலநிதி - கடல் , 

சலப்பிரவாகம் - வெள்ளப்பெருக்கு . 
சலக்கு - நவச்சாரம் . 
சலக்கெனல் - முத்து , மணி போன்றவை கீழே 

சலப்பிரளயம் - பெருவெள்ளம் . 

சலபத்திரம் - அரசமரம் . 
உதிரும்போது உண்டாகும் ஓசைக்குறிப்பு . 
சலகம் - நீராடல் ; மலங்கழிக்கை ; பொட்டுப் 

சலபதி - கடல் அரசனான வருணன் . 

சலபம் - விட்டிற்பூச்சி . 
பூச்சி . 
சலகரங்கம் - சங்கு ; தாமரை ; திரை ; தேங்காய் . 

சலம் - அசைவு ; நீர் ; சீழ்நீர் ; மூத்திரம் ; நடுக்கம் ; 

அசையும் அம்புக்குறி ; இயங்குதிணை ; சுழற்சி ; 
. 

தணியாக் கோபம் ; கோபம் ; பொய்ம்மை ; 

வஞ்சனை ; பட்சபாதம் ; தீச்செயல் ; மாறு 
சலகு - முத்துச்சிப்பி ; விதையடித்தல் ; பயிற்சி . 

பாடு ; போட்டி ; முள்ளம்பன்றியின் முள் ; 
சலகுபிடித்தல் - விதையடித்தல் ; உடற்பயிற்சி 

இலாமிச்சை ; பிடிவாதம் . 
செய்தல் . 

சலம்பிடித்தல் - சீழ்கொள்ளல் ; பிடிவாதஞ் செய் 
சலகை அறுபது முதல் எண்பது படி வரை அள 

தல் . 
வுள்ள ஒரு தானிய அளவு ; சலகை விதைப் சலம்புரி - சங்கு . 
பாடுள்ள நிலம் ; தோணி ; தெப்பம் ; வெளிப் 

சலமலம் - நீரும் மலமும் ; கடற்பஞ்சு . 
பாடு ; காணிக்கைப் பொருள் . 

சலரசம் - உப்பு . 
சலங்கு - கட்டுப்படகு ; முத்துச் சலாபம் . 

சலராசி - கடல் நீரோடு தொடர்புடைய நண்டு , 
சலங்கை - சதங்கை என்னும் காலணி . 

மீன் முதலியவற்றின் கூட்டம் . 
சலசந்தி - இரண்டு கடல்களைச் 

சேர்க்கும் சலருகம் - தாமரை . 
குறுகிய நீர்ப்பகுதி . 

சலரோகம் - நீரிழிவுநோய் . 
சலசம் - நீரில் உண்டாவன : தாமரை , முத்து , சலலம் - முள்ளம்பன்றியின் முள் . 
பாசி . 

சலலிங்கம் - மார்பிலணியும் அங்க இலிங்கம் . 
சலசயனம் - நீரிடமாகிய படுக்கை . 

சலவர் - நெய்தல் நில மாக்கள் . 
சலசர்ப்பிணி - நீரில் செல்வதாகிய அட்டை . சலவன் - வஞ்சகன் ; பகைவன் ; கோபமுள்ளவன் ; 
சலசரம் - மீன் ; மீனராசி ; தோணி முதலியவை . விதையடித்த பன்றி . 


சலகன்பன்றி } - விதையடித்த பன்றி . 


சலவாதி 


437 


சவடால் அடித்தல் 


சலோர்ச்சம் } - குங்கிலியம் . 


வாகு 


வகை . 


சலவாதி - தணியாக் கோபமுள்ளவன் ; பிடி சலுகைக்காரன் - பெருமைபடைத்தவன் ; 
வாதக்காரன் ; சாவுச்செய்தி சொல்வோன் ; பரிபாலிப்போன் ; செல்வம் முதலியவற்றால் 
மலசலவுபாதி . 

செருக்குடையவன் . 
சலவியன் - கோபமுள்ளவன் . 

சலுகைகாட்டுதல் - பெருமையாய் இருத்தல் ; 
சலவை - ஆடை வெளுத்தல் ; வெளுத்த துணி ; அதிகாரதோரணை கொள்ளுதல் ; பரிவு 
சால்வை ; விதையடிக்கை ; சீதளம் ; வியாபாரப் காட்டுதல் . 
பிசுக்கு . 

சலுப்பு - துண்டு ; நுனிக்கொம்பு ; நீர்க்கோவை . 
சலவைக்கல் 

ஒரு வகை நிறமுடைய கல் ; சலூகை அட்டை . 
தாதுப்பொருள் வகை ; சூரியகாந்தக்கல் . சலேந்திரன் - வருணன் . 

. 
சலன் கால் . 

. 
சலனம் - அசைவு ; கலக்கம் ; துன்பம் ; சிவலிங்கம் ; 
கால் ; சஞ்சலம் ; காற்று . 

சவ்வரிசி - சவ்வு மரத்தின் சோற்றைக் காய்ச்சிச் 
சலனன் காற்று . 

செய்யப்படும் பண்டம் ; மரவள்ளிக்கிழங்கி 
சலாகு - சிறு நாராசம் , இருப்புக் கம்பி . 

லிருந்து செய்யப்படும் பொருள் . 
சலாகை - அம்பு ; ஈட்டி ; காந்தம் ; துப்பாக்கிச் 

சவ்வாது - ஒருவகைப் 

பூனையின் 

மணப் 
சலாகை ; இருப்புக் கம்பி ; அறுவைக் கருவி ; 

பொருள் ; மரவள்ளி . 
சிறு நாராசம் ; வரிச்சல் ; நன்மணி ; 

சவ்வியபலம் - யானைத்திப்பிலி . 
வளையம் ; நாணயவகை ; தட்டார் கருவி 

சவ்வியம் - இடப்பக்கம் ; மிளகு . 

சவ்வீரம் - ஒரு நாடு ; ஒரு மருந்துப் பொருள் ; 
சலாங்கு - பொய்யாப்புள் ; கொசு . 

காடி ; பறங்கிப்பாடாணம் . 
சலாசயம் - நீர்நிலை ; மூத்திரப் பை . 

சவ்வு - கண் முதலியவற்றின் மெல்லிய மூடு 
சலாஞ்செய்தல் - வணங்குதல் ; கையை நெற்றியில் தோல் ; புண்ணின் மூடுதோல் ; புண்சவ்வு ; 
வைத்து வந்தித்தல் . 

பழம் முதலியவற்றை மூடியுள்ள தோல் . 
சலாத்தி - திரைச்சீலை . 

சவக்கம் - சோர்வு ; சதுரவடிவான வைரம் . 
சலாத்துதல் - குலுக்குதல் . 

சவக்களித்தல் - சுவையற்றிருத்தல் . 
சலாந்தரு - நாட்டிய உறுப்புவகை . 

சவக்காடு - சுடுகாடு . 
சலாபக்குளி - முத்துக்குளித்தல் ;; வருமான சவக்காமியம் - நாய் . 
முள்ள தொழில் . 

சவக்காரம் - காண்க : சவர்க்காரம் . 
சலாபம் - முத்துக்குளிக்கை ; முத்துக்குளிக்கும் சவக்காலை கல்லறை . 
துறைமுகம் . 

சவக்குச்சவக்கெனல் - வளைந்து கொடுத்தற் 
சலாம் - வணக்கம் . 

குறிப்பு ; ஈரப்பசையால் பதங்கெடுதற் குறிப்பு . 
சலாவணி - நாணயம் முதலியன எங்கும் வழங் சவங்கட்டுதல் - சவத்தை 

ஆடையால் 

மூடி 
குகை ; செல்வாக்கு . 

மூன்று சிறு துணிகளால் கட்டுதல் . 
சலிகை காண்க : சலுகை . 

சவங்கல் - மழுங்கல் ; வலியற்றவன் ; 

மானம் 
சலித்தல் - ஒலித்தல் ; அசைத்தல் ; மனஞ்சலித் மழுங்கினவன் ( ள் ) . 
தல் ; சோர்தல் ; வெறுத்தல் ; சல்லடையினால் சவங்குதல் - மனந்தளர்தல் ; மானம் மழுங்கிப் 
சலித்தல் ; கோபங்கொள்ளுதல் ; அருவருப்புக் போதல் ; உடல் மெலிதல் ; வீக்கம் வற்றுதல் ; 
காட்டுதல் . 

மூர்ச்சை போதல் . 
சலிப்பு - அசைவு ; வெறுப்பு ; சோர்வு ; மனச் சவசவவெனல் - மிகுதிக்குறிப்பு ; பளபளப்புக் 
சலனம் ; கோபம் . 

குறிப்பு . 
சலிலம் - நீர் . 

சவட்டுதல் - வளைவாக்குதல் ; மெல்லுதல் ; 
சலினி - திப்பிலி. 

விழுங்குதல் ; அழித்தல் ; கொல்லுதல் ; மிதித் 
சலீகம் - போர் . 

தல் ; வெல்லுதல் ; மொத்து தல் . 
சலீசு - எளிது ; மலிவு . 

சவட்டுநிலம் - உவர்த்தரை , உப்புநிலம் . 
சலுக்குமொலுக்கெனல் - தவசங்களை உலக்கை சவடன் - பயனற்றவன் . 

யால் குற்றும்பொழுது எழும் ஓசைக்குறிப்பு . சவடால் - இடம்பம் , பகட்டு . 
சலுகை - செல்வாக்கு ; உரிமை ; பழக்கமிகுதி ; சவடால் அடித்தல் - இடம்பங்காட்டுதல் , வீண் 
ஆதரவு . 

செருக்குப் பாராட்டுதல் . 


- 


. 


சவடி 


438 


சவித்தாரம் 


சவளை 


சவரகன் 


சவடி - பொற்சரடுகளில் கொத்தாக அமைந்த சவள் , துவளுந் தடி ; தோணியோட்டுங் 
கழுத்தணிவகை ; காறையெலும்பு ; பெண்கள் 

சவள்தடி 

கோல் . 
காதணிவகை ; ஒரு பாம்புவகை ; கடலாத்தி . சவளக்காரர் - செம்படவர் , மீனவருள் ஓரினம் ; 
சவடி எலும்பு - காறையெலும்பு . 

ஓடம் விடுபவன் ; ஈட்டி பிடிக்கும் வீரர்கள் . 
சவடிப்பொட்டு - தாலிப்பொட்டு . 

சவளச்சி - காந்தாரியுப்பு . 
சவடு - உவர் மண் ; வண்டல் ; நெரிவு , 

சவளசோழியம் - நாகரிகம் நிரம்பிய கல்வியறிவு . 
சவணம் - கேள்வி . 

சவளம் - குந்தாயுதம் ; ஒரு மீன்வகை ; புளியின் 
சவத்தி - சக்களத்தி . 

முற்றிய பழச்சுளை . 
சவதம் - காண்க : சபதம் ; விலைமலிவு . 

சவளமரம் - படகு தள்ளுதற்குரிய தண்டுக்கோல் . 
சவதரித்தல் - சம்பாதித்தல் ; ஒத்துப்போதல் . சவளி - சீலை , வேட்டி முதலிய துணிச்சரக்கு ; 
சவதலை காண்க : சமதலை . 

மகளிர் அணியும் கழுத்தணி . 
சவம் - பிணம் ; விரைவு ; மூங்கில் ; பிசாசம் . சவளுதல் - வளைதல் ; துவளுதல் . 
சவர் - விளையாநிலம் ; உவர் . 

வங்கமணல் , ஈயமணல் . 
சவர்க்கம் - கல்லுப்பு . 

சவற்சவம் - கல்லுப்பு . 
சவர்க்காரம் - அழுக்கைப் போக்கும் ஒரு சவறு - குப்பை ; பயனற்றவன் . 

பொருள் , சலவைக்கட்டி , காண்க : வழலை . சவறுவிழுதல் - கருப்பம் நிரம்பாது வெளிப் 
சவர்க்குந்தா - கப்பலின் மேலிடத்துள்ள படுகை . 
மூன்றாம் பாய்மரம் . 

சவனம் - வேகம் ; வேள்வி ; பிருட்டபாகம் . 
சவரக்கத்தி - மழித்தற்கு தவுங் கத்தி . 

சவனன் - வேகமுடையவன் . 
அம்பட்டன் . 

சவனிக்கை - திரை ; இளைப்பாறு மண்டபம் . 
சவரட்சணை - காப்பாற்றுதல் . 

சவனிக்கைமண்டபம் - உற்சவமூர்த்தி வீதிப்புறப் 
சவரணை - காப்பாற்றுகை ; நேர்த்தி ; ஆயத்தம் ; பாட்டிற்குப்பின் இளைப்பாறு மண்டபம் . 
செல்வநிலை . 

சவாசு - சபாஷ் என்னும் வியப்பிடைச் சொல் . 
சவரம் - வெண்சாமரம் ; மயிர்கழிக்கை ; பவுன் சவாது - ஒருவகை மணப்பொருள் . 
நாணயம் . 

சவாய் - கப்பலிற் பாய்மரந் தாங்கும் கயிறு . 
வேடன் ; பாலை நில மாக்கள் ; பாலை சவாரி ஊர்தியேறிச் செல்லுதல் ; சுற்றுப் 
நிலத் தலைவன் ; ஒரு பொற்காசு . 

பயணம் ; ஊர்தி . 
சவரி - கவரிமான் ; சாமரம் ; மயிர்க்கற்றை ; சவாரிசெய்தல் - ஊர்திகளில் ஏறிச் செல்லுதல் . 
தென்னை நார் ; வேடகுலப்பெண் ; குறட்டைப் சவாரிபோதல் - சுற்றுப்பயணம் போதல் ; சவாரி 
பூடு . 

செய்தல் . 
சவரிமான் காண்க : கவரிமான் . 

சவால் - வினா ; ஒரு வகைப்பாட்டு ; அறை 
சவரிலோத்திரம் - குறட்டைப்பழம் . 

கூவுகை . 
சவலம் - பயனுடையது ; அரைக்கால் வராகன் . சவி - ஒளி ; அழகு ; நேர்மை ; வலிமை ; சுவை ; 
சவலை - மனக்குழப்பம் ; வருத்தம் ; காண்க : செல்வி ; சரமணிக்கோவை ; திருவிழா ; பலன் ; 
சவலைக்குழந்தை ; இளமை ; மின்னல் ; அடி 

மிளகு . 
குறைந்தும் மிக்கும் வரும் பாட்டு ; இசைப்பா சவிக்கை - சுங்கச்சாவடி . 

சவிகற்பக்காட்சி - ஒரு பொருளின் பெயர் , சாதி , 
சவலைக்கன்று - இளங்கன்று . 

குணம் முதலிய எல்லாக் கூறுகளும் புலப்படும் 
சவலைக்குழந்தை - தாய்ப்பாலின்றி மெலிந்த 

அறிவு . 
குழந்தை . 

சவிகற்பசமாதி - ஞேயம் , ஞாதுரு , ஞானம் என்ற 
சவலைநெஞ்சம் - உறுதியற்ற மனம் . 

வேறுபாட்டுணர்ச்சியோடு விளங்கும் ஐக்கிய 
சவலைப்பிள்ளை - காண்க : சவலைக்குழந்தை . 

பாவனையாகிய யோகநிலை . 
சவலைப்புத்தி - காண்க : சவலைநெஞ்சம் . 

சவிகற்பம் - காண்க : சவிகற்பக்காட்சி . 
சவலைபாய்தல் - தாய்ப்பாலின்றிக் குழந்தை 
மெலிதல் . 

சவிகி ( கை ) - சதுரத்திண்ணைக் கொட்டகை . 
சவலைமதி - இளம்பிறை . 

சவிசங்கம் - ஒரு வாதநோய் . 
சவலைவெண்பா - முதலடியும் மூன்றாமடியும் சவித்தல் - சபித்தல் , சாபமிடுதல் ; திட்டுதல் ; 
நாற்சீராய்க் கடையடியும் இரண்டாம் அடியும் மந்திரத்தை உச்சாரணம் செய்தல் ; 
முச்சீராய்த் தனிச்சொல் அற்று வரும் 

வேண்டுதல் . 
வெண்பாவகை . 

சவித்தாரம் - விரிவுடையது ; முக்கிய காரியம் . 


சவரன் 


- 


வகை . 


சவிதா 


439 


சளக்குப்புளக்கெனல் 


வகை . 


சவுக்களி 


சவிதா - சூரியன் . 

சவுந்தரம் - அழகு . 
சவியம் ஆனைத்திப்பிலி. 

சவுந்தரி - அழகுடையவள் ; பார்வதி . 
சவிர்சங்கி - சிறு பீரங்கி . 

சவுந்தரியம் - காண்க : சவுந்தரம் . 
சவுக்கடி - சாட்டையடி ; கடுக்கனில் உள்ள சவுபாக்கியம் - செல்வம் ; யோகம் இருபத்தேழ 
தொங்கல் . 

னுள் ஒன்று . 
சவுக்கடிக்கூடு - அணிகலனில் மணி பதிக்கும் சவுபானம் - படிக்கட்டு ; தாழ்வாரம் . 
நகைக் கட்டடம் . 

சவுரர் - சூரியனை வழிபடும் மதத்தார் . 
சவுக்கம் - சதுரம் ; துணித்துண்டு ; இலிங்கப் சவுரி - திருமால் ; திருடன் ; சனி ; யமன் ; குறட் 
பெட்டகம் ; தாளத்தின் விளம்பம் ; கல்தச்சன் டைப் பூண்டு . 
உளி . 

சவுரிகயிறு - தென்னை நார்க் கயிறு . 
சவுக்கவர்ணம் - நடனத்திற்குரிய இசைப்பாட்டு சவுரியம் - களவு ; சூரத்தனம் . 

சவுளம் - முடிவாங்குகை . 
காதணிவகை ; கடுக்கனோடு சவுளி - சீலை , வேட்டி முதலிய துணிச்சரக்கு . 
சேர்க்கும் தங்கத்தகடு ; ஒருவகைப் புடைவை . 

சவை - சபை ; ஆடவர் கூட்டம் ; கற்றறிந்தோர் 
சவுக்களித்தல் - காண்க : சவக்களித்தல் . 

கூட்டம் ; புலவர் ; மிதுனராசி . 
சவுக்காரம் - காண்க : சவர்க்காரம் . 

சவைக்கக்கொடுத்தல் - முலையூட்டுதல் . 
சவுக்கியம் - நலம் ; வசதி ; மலிவு ; மலங்கழிக்கை. 

சவைத்தல் - மெல்லுதல் ; முலையுண்ணுதல் .. 
சவுக்கு - குதிரைச்சாட்டை ; 

சவைமகள் - மிதுனராசி . 
மரவகை ; 

சவையல் 
சதுரத்திண்ணைக் கொட்டகை . 

பொழுதுபோக்கு . 
சவுக்கை 

சவையார் 

கொட்டகை ; 
சதுரத்திண்ணைக் 

சபையோர் ; பார்ப்பனருள் ஒரு 

பிரிவினர் . 
இளைப்பாறுமிடம் ; காவற்கூடம் ; 

விலை 
மலிவு ; சுங்கச்சாவடி ; ஒரு மரவகை . 

சழக்கன் - தீயவன் . 
சவுகதன் - புத்தன் . 

சழக்கு - குற்றம் ; தீமை ; பயனின்மை ; தளர்ச்சி ; 

பொய் . 
சவுகந்தி - வசம்பு . 
சவுகரியம் - ஏந்து , வசதி ; மலிவு . 

சழங்கு - முதுமைத் தளர்ச்சி . 
சவுங்கல் - வலியற்றவன் ( ள் ) ; மான மிழந்த 

சழங்குதல் - சோர்தல் ; நெகிழ்தல் ; தொங்கி 
வன் ( ள் ) . 

யசைத்தல் . 
சவுங்குதல் -- மனம் தளர்தல் ; மானம் மழுங்கிப் 

சழிதல் - சப்பளித்தல் ; தளர்தல் ; நெருங்கிக் 
போதல் ; உடல் மெலிதல் ; வீக்கம் வற்றுதல் ; 

கிடத்தல் ; ஊழற்சதை வைத்தல் . 
மூர்ச்சைபோதல் , 

சழிவு நெளிவு - கோணல்மாணல் . 

சழுக்கம் - நெகிழ்ச்சி ; மனமழிதல் . 
சவுசம் - தூய்மையாக்குதல் ; மலங் கழுவுதல் . 
சவுசயம் - முருக்கமரம் . 

சழுங்குதல் - நெகிழ்தல் ; தளர்தல் ; பிதுங்குதல் ; 

தொங்கியசைதல் , 
சவுசன்னியம் - அன்னியோன்னியம் ; இனிய 

சள்ளட்டியெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
குணம் . 
சவுடால் - காண்க : சவடால் . 

சள்ளல் - சேறு ; அபானவாயு பறிதல் ; இளகல் ; 

பிஞ்சு ; சிக்கல் ; சாரமற்றது . 
சவுடு - வண்டல் ; உவர்மண் ; நெரிவு . 

சள்ளிடுதல் - குரைத்தல் . 

சள்ளு - முற்றாத இளங்காய் ; தொந்தரவு . 
சவுண்டிகன் - கள் விற்போன் . 

சள்ளுக்காய் - முற்றாத இளங்காய் . 
சவுத்தல் - விலை நயத்தல் ; விலைப்படாமலிருத் 

சள்ளுச்சள்ளெனல் - நாய் குரைக்கும் ஒலிக் 
தல் ; அலுத்துப்போதல் ; மெலிதல் ; விளைவு 

குறிப்பு ; கோபங்காட்டிப் பேசுங்குறிப்பு . 
குன்றிப்போதல் ; சுவையற்றுப்போதல் ; முறு 

சள்ளுதல் - இளகுதல் ; 

- இளகுதல் ; சிக்குதல் ; அபானவாயு 
முறுப்பு அற்றுப்போதல் . 

விடுதல் . 
சவுத்து - மாதிரி ; முன்மாதிரி . 

சள்ளுப்படுதல் - தொல்லைக்குள்ளாதல் . 
சவுதம் - விலை மலிவு ; விற்பனையாகாமல் 

சள்ளுப்புள்ளு -- சண்டை ; தொல்லை . 
இருக்கும் பொருள் ; சோர்வு ; இளைப்பு ;; 

சள்ளுவாயன் 

- ஓயாது பேசுபவன் . 
நாட்டியவகை ; வைதிகச் சடங்கு ; தாளத்தின் 

சள்ளை துன்பம் ; தொந்தரவு ; ஒரு மீன்வகை ; 
விளம்பம் . 

இருப்பு . 
சவுதரித்தல் - ஒத்து நடத்தல் ; பொருளீட்டுதல் . சளக்குப்புளக்கெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 


சவுண்டம் , } - திப்பிலி . 


சளகந்தம் 


440 


சன்னல்பின்னல் 


சளகந்தம் - வசம்பு . 

சறாம்புதல் -- பேணாதிருத்தல் . 
சளகன் - நிலையற்ற மனமுடையவன் . 

சறுக்கல் - வழுக்கல் ; வழுக்கலிடம் ; கலிங்கு . 
சளசண்டி - பெருமூடன் . 

சறுக்கு - வழுக்குகை ; காண்க : சறுக்குக்கட்டை ; 
சளசளத்தல் - சேறாயிருத்தல் ; அலப்புதல் ; மழை நழுவுகை ; நெம்பு தடி ; சாக்குப்போக்கு ; 
முதலியவற்றின் வீழ்ச்சியால் அருவியில் உண் 

தடை . 
டாகும் ஒலி ; ஓர் ஒலிக்குறிப்பு ; தர்க்கம் சறுக்குக்கட்டை - தேர்ச்செலவை வழிப்படுத்தும் 
முதலியவற்றில் தளர்ச்சியடைதல் . 

முட்டுக்கட்டை ; ஆப்பு . 
சளசளவெனல் , நீர்பாயும் ஒலி ; அலப்புதற் சறுக்குதல் - வழுக்குதல் ; வழுவுதல் ; செயல் 
சளசளெனல் குறிப்பு . 

நழுவுதல் ; உராய்ந்து செல்லுதல் . 
சளப்புதல் - அலப்பு தல் , குழப்புதல் . 

சறுக்கை - மதகு . 
சளபுளத்தல் - ஒ லித்தல் ; மனங்கலங்குதல் ; 

சறுகுதல் - நழுவுதல் . 
குழப்பமாயிருத்தல் ; ஆற்றல் முதலியன குறை 

சறுதாசம் - வேங்கைமரம் . 
தல் . 

சறை - தாழ்வு ; சறைமணி . 
சளம் - மூர்க்கம் ; துன்பம் ; வஞ்சனை . 

சறைமணி - இடையர் அரையில் கட்டி ஒலிப் 
சளவட்டை - கீழ்த்தரமானது . 

பிக்கும் மணி . 
சளன் - வஞ்சகன் . 

சறையினான் - உடம்பைப் பேணாதவன் . 
சளாரெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

சன்மப்பகை - பிறவிப்பகை ; தீராப்பகை . 
சளி - குளிர்ச்சி ; மூக்குச்சளி; கபம் ; பிசின் . 

சன்மபூமி - பிறந்த ஊர் . 
சளித்தல் - சளிநோய் கொள்ளுதல் ; புளித்தல் ; 

சன்மம் - பிறப்பு ; தோல் . 
தளர்தல் ; பதனழிதல் . 

சன்மராசி - சாதகன் பிறந்த காலத்திற் சந்திர 
சளிப்பு - பதனழிதல் ; ஊழற்சதைபிடித்தல் ; 

னிருந்த இராசி . 
சளிகொள்ளுதல் . 

சன்மலி - காண்க : இலவு ; ஒருவகை நரகவிசேடம் . 
சளுக்கன் - சாளுக்கிய வேந்தன் . 

சன்மாந்தரம் - வேறு பிறவி . 
சளுக்கி - அகந்தைக்காரி ; சாளுக்கிய வேந்தன் . 

சன்மார்க்கம் - நன்னெறி ; ஞானநெறி . 
சளுக்கு - செருக்கு ; திரிகையின் ஓர் உறுப்பு ; 

சன்மானம் - உபசாரச்சொல் ; வெகுமதி ; இறை 
பகட்டு . 

யிலியாக விடப்பட்ட நிலம் . 
சளுகம் ( ன் ) - அட்டை . 

சன்மினி - துர்க்கைக்குத் தொண்டுசெய்யும் 
சளைத்தல் - சோர்தல் . 

பெண்பேய் . 
சற்கரித்தல் - போற்றுதல் . 

சன்னக்காரை - நன்கு அரைக்கப்பட்ட 
சற்கருமம் - நற்செய்கை . 

சுண்ணாம்பு . 
சற்காரம் - உபசாரம் . 

, 
சற்காரியவாதம் - தோற்றத்திற்கு முன்னும் 

வெண்கடுகு . 
காரியப்பொருள் , காரணப் பொருள்களில் 

சன்னஞ்சன்னமாக - சிறிதுசிறிதாக . 
உள்ளது என்னும் கொள்கை . 

சன்னத்தம் - அணியம் , ஆயத்தம் . 
சற்குணம் - நற்குணம் . 

சன்னத்தன் - கவசம் பூண்டவன் ; போர் முதலிய 
சற்குரு - ஞானாசிரியன் , 

வற்றிற்குத் தயாராக இருப்பவன் . 
சற்சங்கம் - நல்லோர் கூட்டுறவு . 

சன்னதம் - ஆவேசம் ; 
சற்சனர் - நல்லோர் . 

தெய்வங்கூறல் ; மிகு 

கோபம் ; வீறாப்பு . 
சற்சுகாதி - பெருமருந்துக்கொடி . 

சன்னதி - காண்க : சன்னிதி , 
சற்பாத்திரம் - கொடை பெறுதற்குத் தகுந்த 

சன்னபின்னம் கண்டதுண்டம் . 
வன் ; ஒழுக்கமுடையோன் . 

சன்னம் - நுண்மை ; நுண்ணிய பொடி ; பொடி 
சற்பாவம் - உளதாந் தன்மை ; சற்குருவைப் பிரம 

ரத்தினம் ; நேர்மை ; ரவைக்குண்டு ; மறை 
சொரூபமாகப் பாவிக்கை . 

பொருள் ; குரல் இழைவு . 
சற்பிரசாதம் - நல்லருள் . 

சன்னம்வைத்தல் - வெள்ளைவைத்தல் ; 
சற்புத்தி - நல்லறிவு . 

சிறிய 

மணிகளைப் பதித்தல் ; அழகாய்ப் பேசுதல் ; 
சற்புத்திரன் - நற்குண நற்செய்கை உள்ள 

பேச்சில் தந்திரம் காட்டுதல் . 
புதல்வன் . 

சன்னல் சாளரம் . 
சற்புருடன் - நல்லவன் , உத்தமன் . 

சன்னல் பின்னல் - கொடி முதலியவை ஒன்றோ 
சற்று - கொஞ்சம் ; அற்பம் ; எளிது . 

டொன்று பின்னியிருத்தல் ; சிக்கல் . 


சன் 


சன்னசாலை } - வெண்கடுகு 


சன்னலவங்கப்பட்டை 


441 


சாக்தம் 


தல் . 


அரசன் . 


சன்னலவங்கப்பட்டை . இலவங்கப்பட்டைவகை . சனகம் - புளியாரைக்கீரை ; சாதிக்குக் காரண 
சன்னவீரம் - ஒருவகை வெற்றிமாலை . 

சூக்கும வினைவகை . 
சன்னாகம் - போர்க்கவசம் ; போருக்கு 

ஆயத் 

சனஞ்சேர்த்தல் - ஆள் கூட்டுதல் ; படை திரட்டு 
தம் ; விருதுகளுடன் செல்லும் அரசன் ; வெளிப் 
புறப்பாடு . 

சளபதி 
சன்னாசம் - காண்க : சன்னியாசம் . 

சனம் - மக்கள் ; இனத்தார் ; கூட்டம் . 
சன்னாசி காண்க : சன்னியாசி . 

சனமாலி - இலவமரம் . 
சன்னி - ஒரு நோய்வகை ; பேருள்ளது . 

சனலோகம் - பிதிரர் முதலிய தேவர்கள் வாழும் 
சன்னிதானம் - மடாதிபதி 

முதலிய 

உலகம் . 
பெரியோரைக் குறிக்கும் மரியாதைச் சொல் ; சனனம் - பிறப்பு . 
திருமுன்பு ; தெய்வமேறல் . 

சனனமரணம் - பிறப்பு இறப்பு . 
சன்னிதி - கடவுளின் திருமுன்பு ; கோயிலுள் சனனி - தாய் . 
சுவாமி இருக்குமிடம் ; 

அண்மை ; 

சன்னி 

சனனித்தல் - பிறத்தல் . 
தானம் . 

சனாசாரம் உலகநடை , உ 

உலகியல் . 
சன்னிநரம்பு - காலின் கட்டைவிரல் நரம்பு . சனாதனதர்மம் - பழைமையான அறவொழுக்கம் . 
சன்னிநாயகம் , ) கருஞ்சீரகம் ; தும்பைப் | சனார்த்தனம் -- சுக்கு ; திருமால் தலம் . 
சன்னிநாயன் பூண்டு . 

சனார்த்தனன் - திருமால் . 
சன்னிபாதம் - சன்னிநோய் . 

சனி - ஒரு கோள் ; சனிக்கிழமை ; துன்பம் . 
சன்னியம் - காண்க : மரமஞ்சல் ; போர் . 

சனிக்கிழமை - வாரத்தின் ஏழாம் நாள் ,. 
சன்னியாசம் - துறவு ; நூற்றெட்டு உபநிடதங் சனித்தல் - பிறத்தல் , உண்டாதல் . 
களுள் ஒன்று . 

சனிதிசை - காண்க : சனிமூலை . 
சன்னியாசமுத்திரை - தண்டு ,, கமண் டலம் சனிபாகம் - காண்க : கொன்றை . 
முதலிய துறவிகளுக்குரிய அடையாளங்கள் . 

சனிபிடித்தல் - கேடு பிடித்தல் ; சனிக்கோளால் 
சன்னியாசி - துறவி . 

துன்பம் விளைதல் . 
சன்னிவேசம் - அமைப்பு . 

சனிமூலை - வடகிழக்கு மூலை . 
சன்னை - சமிக்கை ; எள்ளுதற் சொல் ; குறிப்பு ; சனியன் - ஒரு கோள் ; பீடைதருபவன் ( ள் ) ; 
பெரிய முரசு ; தேரின் உலுக்குமரம் . 

பீடை தருவது . 
சனக்கட்டு - உறவினர்களின் கூட்டம் ; உறவின சனீச்சுரன் - சனிக்கோள் . 
ரது பற்று ; சனங்களின் ஒற்றுமை . 

சனு - வேண்டியவன் ( ள் ) . 
சனகந்தம் - வசம்பு . 

சனுகம் - மிளகு . 


சா 


சா - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ச் + ஆ ) ; சாதல் ; சாக்கிரத்தானம் - விழிப்புநிலையில் ஆன்மாவின் 
தேயிலைச்செடி . 

இடமாகக் கருதும் புருவ நடு . 
சாக்கடை - கழிவு நீர் செல்லும் இடம் , சல சாக்கிரதை - விழிப்பு , எச்சரிக்கை . 
தாரை ; சேறு . 

சாக்கிரம் - ஆன்மாவின் விழிப்புநிலை . 
சாக்காட்டுப்பறை - பிணப்பறை . 

சாக்கு - வீண்காரணம் ; பொன் ; சட்டைப்பை ; 
சாக்காடு - இறப்பு ; கெடுதி . 

கோணிப்பை . 
சாக்காத்தல் - இறப்போர்க்கு அருகிலிருந்து சாக்குப்போக்கு - வீண்காரணம் . 
உதவு தல் . 

சாக்குருவி - தீநிமித்தமாகச் சத்தமிடும் என்று 
சாக்காளி - தன் உருவை மறைத்து வாழும் புழு கருதப்படும் ஆந்தைவகை . 

சாக்குறி - இறப்பு அடையாளம் . 
சாக்கி - சாட்சி ; சக்கிமுக்கிக்கல் . 

சாக்கை - புரோகிதன் ; அரசரின் கருமத் 
சாக்கிடுதல் - போக்குச் சொல்லுதல் . 

தலைவன் ; நிமித்திகன் . 
சாக்கியம் - புத்தமதம் ; சாட்சி . 

சாக்கையன் - கூத்தாடுபவன் ; நிமித்திகன் . 
சாக்கியர் - பெளத்தர் ; சமணர் . 

சாக்கோட்டி - கருப்பிணிக்கு வரும் மசக்கை . 
சாக்கியன் - சாக்கிய வமிசத்தில் தோன்றிய சாக்தம் - சக்தியையே தெய்வமாக வழிபடும் 
கௌதம புத்தர் ; சாக்கிய நாயனார் . 

சமயம் . 


வகை . 


56 


சாக்தன் 


442 


சாட்டி 


சாக்தேயன் } - சாக்த சமயத்தைத் தழுவியவன் . 


சாசிபம் 


சாங்கமிலார் - சாதியிலிருந்து விலக்கப்பட்டவர் . 

சாங்கரம் - கலப்புச்சாதி . 
சாகசக்கியம் - திறமை ; பாசாங்கு . 

சாங்கரர் - கலப்புச் சாதியார் . 
சாகசபட்சி - குலிங்கம் என்னும் பறவை , 

சாங்கரிச ( ய ) ம் - கலப்பு . 
சாகசம் - துணிவு ; பாசாங்கு ; மெய்மை ; யானை ; 

சாங்கிமம் - மருத யாழ்த்திறவகை , 
காண்க : சாகசபட்சி . 

சாங்கியம் - கபிலர் மதம் ; எண்ணிக்கைக்கு உட் 
சாகசன் துணிவுள்ளவன் . 

படுவது ; சடங்கு . 
சாகசிகன் துணிவுள்ளவன் ; பாசாங்கு செய் 

சாங்கியயோகம் - பிரமமே சீவன் சீவனே 
வோன் . 

பிரமம் என்னும் மதம் . 
சாகதன் - துணிவுள்ளவன் , வீரன் . 

சாங்கு - ஓர் அம்புவகை . 
சாகபட்சிணி - புல்லுண்ணி . 

சாங்குகௌரி - காண்க : புளிநறளை. 
சாகம் - வெள்ளாடு ; தேனீ ; இலைக்கறி ; இலை ; சாங்கேதிகம் - அடையாளம் ; கட்டுப்பாடு 
சிறுகீரை ; தேக்கமரம் ; இலைச்சாறு ; வில் ; 

முதலியவற்றால் நிகழ்வது . 
சாகத்தீவு . 

சாங்கோபாங்கம் - முழுமை . 
சாகரணம் - விழித்திருக்கை . 

சாசற்புடம் - ஐவகைத் தாளத்துள் ஒன்று . 
சாகரப்பிரபை - எப்பொழுதும் விழித்தே இருக்க சாசனம் கட்ட ளை ; 

அரசாணை முதலிய 
வேண்டிய ஒரு நரகம் . 

வற்றைக் குறிக்கும் கல்வெட்டு ; உறுதிப் 
சாகரம் - விழித்திருக்கை ; கடல் ; பதினாயிரங் 

பத்திரம் ; இறையிலி நிலம் ; அதிகாரச் 
கோடி . 

சின்னம் ; தண்டனை ; வேட்டுவச்சேரி ; வெண் 
சாகரி - ஒரு பண்வகை . 

கடுகு . 
சாகவாசம் காண்க : சகவாசம் . 

சாசனம்பண்ணுதல் - நிலம் முதலியவற்றை 
சாகவில்வம் - காண்க : சேம்பு . 

விற்பனைசெய்தல் . 
சாகளம் - வெள்ளாடு . 

சாசி - திராய்ப்பூண்டு ; முலைப்பால் . 
சாகாங்கம் - மிளகு . 

தவளை . 
சாகாடு - வண்டி ; வண்டியுருளை ; உரோகிணி 

சாசுவதம் - அசையா நிலை ; வீடுபேறு ; நிலை 

யுள்ளது . 
சாகாதுண்டம் - அகில்மரம் ; சீந்திற்கொடி . 

சாஞ்சலியம் - நிலையின்மை . 
சாகாமருந்து - தேவாமிழ்தம் ; ஒரு மூலிகைவகை . | சாட்குலி - ஊன் உண்போன் . 
சாகாமிருகம் - மரக்கிளையில் வாழும் விலங்கு ; சாட்கோல் - சாண் அளவுள்ள கோல் .. 
குரங்கு ; அணில் . 

சாட்சாத்கரித்தல் - நேரே காணுதல் . 
சாகாமூலி - சீந்திற்கொடி . 

சாட்சாத்காரம் - நேரில் உணர்கை . 
சாகாரம் - வடிவுடையது ; துயிலொழிகை .. சாட்சாத்து கண்கூடாக , வெளிப்படையாக . 
சாகி - மரம் ; ஈச்சமரம் ; காண்க : திராய் . 

சாட்சி - நேரிற் கண்டவர் ; வழக்கில் சாட்சி 
சாகித்தியசக்தி - கவிபாடுந் திறமை . 

கூறுவோர் ; எடுத்துக்காட்டு ; உடன் உண்ணும் 
சாகித்தியம் - செய்யுள் ; இசைப்பாட்டு ; விருந்து ; சைதன்னியம் ; சான்று . 
இலக்கியம் . 

சாட்சிக்காரன் - வழக்கில் சான்று சொல்வோன் . 
சாகியம் - நட்பு . 

சாட்சிப்படி - சாட்சிக்காரர்களுக்குச் செலவாகும் 
சாகினி - கீரைவகை ; பூங்கீரை ; துர்த்தேவதை . பணம் . 
சாகீர் மானியம் . 

சாட்சிபூதம் - சாட்சியாயிருத்தல் . 
சாகுபடி - பயிர் செய்தல் . 

சாட்சியம் - வழக்கில் கூறும் சான்று . 
சாகுபடிக்கணக்கு - பயிர்செய்யப்பட்ட நிலங் | சாட்சிவாங்குதல் - சாட்சிக் கையெழுத்து வாங்கு 
களின் கணக்கு . 

தல் ; சாட்சி விசாரித்தல் . 
சாகுபடித்திட்டம் - பயிர்செய்யத் தீர்மானித்த சாட்டம் - அடிக்கை ; செருக்கு . 

, இரு முழங் 
எதிர்பார்ப்புச் செலவு . 

சாட்டாங்கம் 

கால் , ே 
சாகை - மரக்கிளை ; கிளைக்குடும்பம் ; கை ; வேத மார்பு , நெற்றி என்னும் எட்டு உறுப்புகளும் 
நூற் பதிவு ; வேதம் ; இலை ; வட்டில் ; சாதல் ; நிலத்தில் தோய வணங்குதல் . 
வாழுமிடம் . 

சாட்டி - சாட்டை ; அறுவடையானபின் உழாது 
சாங்கம் - உறுப்புகள் அனைத்தும் ; சாயல் ; கிடக்கும் நிலம் ; பயிரிடுதற்காக உரமிடப்பட் 
முழுதும் ; பத்திரமாய் . 

டிருக்கும் நிலம் ; சவுக்கு . 


நாள் . 


நிலங்களின் விவரம் ; பயிரிடுவதற்கு ஏற்படும் சாட்டாங்க நமஸ்காரம் ,} - இருக்க, இ, தோள் , 


சாணை 


சாணாகம் 
சாட்டியம் 

443 

சாத்தன் 
சாட்டியம் - வஞ்சகம் ; பொய் ; சடத்தன்மை ; சாணம் - சாணி ; சாணைக்கல் ; சந்தனக்கல் : 
மந்தம் ; சுரக்குறி ; உடல்வலி ; பிடிவாதம் ; தழும்பு ; நாராலாகிய பொருள் ; சாதிலிங்கம் . 
அறுபது நாளில் விளையும் நெல் . 

சாணன் 

அறிவாற்றல் மிக்கவன் ; வீரன் . 
சாட்டு - ஒப்பிக்கை ; குற்றப்படுத்துகை . 

சாணாக்கி - மயிர்மாணிக்கப் பூண்டு ; முயற்செவி ; 
சாட்டுக்கூடை பெரிய கூடை . 

சனகிப்பூண்டு . 
சாட்டுதல் - பிறனிடம் சார்த்துதல் ; குற்றஞ் 

சாணி . 
சுமத்துதல் ; அடித்தல் . 

சாணாங்கி 
சாட்டுவளம் - பசும்புற்றரை ; காண்க : அறுகு ; 

சாணாத்தி - சாணாரப்பெண் . 
நாவல் மரம் . 

சாணாரக் கத்தி பாளை சீவும் அரிவாள் . 
சாட்டுவாய் - தூற்றின தானியத்தோடு பதர் சாணான் - கள் இறக்கும் தொழிலினன் , மரம் 
கலந்துள்ள தானியக் குவியல் . 

ஏறுபவன் . 
சாட்டை கசை ; பம்பரஞ்சுற்றுங் கயிறு ; மரத் 

சாணி - பசு முதலியவற்றின் சாணி ; புத்தி நுட்ப 
தால் செய்யப்பட்ட ஒரு குயக்கருவி வகை . முள்ளவன் . 
சாட்டைக்கூடை காண்க : சாட்டுக்கூடை . சாணிச்சுருணை - சாணமிட்டு மெழுகுதற்கு 
சாட்டைவார் - சவுக்கு . 

உரிய துணிக்கற்றை . 
சாடவம் - ஆறு சுரமுள்ள பண் . 

சாணிதட்டுதல் - சாணியை வறட்டியாக்குமாறு 
சாடா , 

தட்டுதல் . 
- முழுவதும் . 
சாடாவாக 

சாணிபோடுதல் - எருது , 

பசு முதலியன மலங் 
சாடி - கோள் மொழி ; தூள் , பொடி ; பாண்ட கழித்தல் . 
வகை ; கும்பராசி ; சீலை ; ஆண்கள் மயிர் ; சாணியுடம்பு - சதைமிக்கு வலியற்ற உடம்பு . 
திப்பிலி ; உழுசால் ; ஓர் அளவை . 

சாணைக்கல் ; வட்டமாகச் சுட்ட 
சாடித்தல் - கோட்சொல்லுதல் ; கண்டித்தல் ; பணியாரவகை ; கைக்குழந்தைகளை மூடிப் 
நொறுக்கல் ; இருபக்கமும் அசைதல் . 

பொதியும் சீலை . 
சாடிலி - காண்க : சாட்குலி . 

சாணைக்கல் - ஆயுதம் தீட்டுங் கல் . 
சாடு - மணி முற்றாத சோளம் ; கையில் இடும் | சாணைக்கூறை - திருணத்திற்கு முன் உறுதிச் 
உறை ; வாக்குவன்மை; புலவன் ; பெரிய கூடை ; சடங்கின் போது பெண்ணுக்குக் கொடுக்கும் 
வண்டி , 

புடைவை . 
சாடுகம் - வண்டி . 

சாணைதீர்தல் சாணை பிடிக்கப்படுதல் ; 
சாடுதல் - அடித்தல் ; மோதுதல் ; துகைத்தல் ; இரத்தினப்பட்டை தீட்டுதல் . 
குத்திக் கிழித்தல் ; வடுச்செய்தல் ; ஒடித்தல் ; சாணைபிடித்தல் - ஆயுதத்தைக் கூர்மைப் 
கொல்லுதல் ; அசைதல் : ஒரு கட்சிக்குச் சார் படுத்துதல் . 
பாய் இருத்தல் . 

சாத்தந்தை - சாத்தனுக்குத் தந்தை . 
சாடுமாலி - வீட்டைப் பெருக்கித் துப்புரவு செய் சாத்தம் - ஒலி அளவை ; வேதவாக்கு முதலிய 
பவள் ; கேவலமானவள் . 

வற்றைக்கொண்டு அறியும் 

அளவை ; 
சாடுவர் - நாவலர் . 

சத்தியைத் தெய்வமாகக் கொண்ட மதம் . 
சாடை - சாயல் ; ஒப்பு ; போக்கு ; சைகை ; சாத்தம்பி - கலவைச்சந்தனங் குழைத்தற்குரிய 
சிறுமை ; கோள்மொழி ; பொடி . 

அம்மி ; மெருகு சுண்ணாம்பு அரைக்கும் 
சாடைபண்ணுதல் - சைகைகாட்டுதல் ; 

பெரிய அம்மிவகை . 
காட்டுதல் . 

சாத்தர் - சத்திபூசை செய்வோர் ; வெளிநாடு 
சாடைமாடை - குறிப்பு ; சிறுக ; பார்த்தும் 

களில் சென்று வாணிகம் செய்யும் வாணிகக் 
பாராமல் . 

கூட்டத்தார் . 
சாண் - ஒன்பது அங்குல அளவு . 

சாத்தல் - வேதம் . 
சாண்டு ( டை ) - பூப்புநீர் . 

சாத்தவர் - வெளிநாடு 

சென்று 

வாணிகம் 
சாண்மா துரன் - முருகக் கடவுள் . 

செய்யும் வாணிகக் கூட்டத்தார் . 
சாணக்கியம் - சாணக்கியன் செய்வதுபோன்ற சாத்தவி - சத்தி . 
சூழ்ச்சி . 

சாத்தன் - காண்க : ஐயனார் ; அருகன் ; புத்தன் ; 
சாணகம் சாணி . 

சீத்தலைச்சாத்தன் ; 

ஒருவனைக் குறிப் 
சாணங்கி - துளசி . 

பதற்குச் சொல்லும் சொல் ; வாணிகக் 
சாணத்தனம் - கேலி . 

கூட்டத் தலைவன் . 


அருள் 


- 


சாத்தா 


444 


சாதரா 


- 


சாதகஞ் 

கணித்தல், } 


சாத்தா காண்க : ஐயனார் . 

சாத்துவம் சாத்துவிகம் . 
சாத்தாதவன் - காண்க : சாத்தானி. 

சாத்து வி சாத்துவ வடிவமாயுள்ள 
சாத்தாவாரி - தண்ணீர்விட்டான் கொடிவகை . சிவபெருமான் . 
சாத்தான் - பிசாசநாதன் . 

சாத்துவிகம் - முக்குணத்துள் ஒன்றாகிய உயர்ந்த 
சாத்தானி - கோயிலில் பூமாலைத் தொண்டு நற்குணம் . அஃது அருள் , ஐம்பொறியடக்கல் , 
புரிந்துவரும் பார்ப்பனனல்லாத வைணவன் . 

ஞானம் , தவம் , பொறை , 

மேன்மை , 
சாத்திக்கொள்ளுதல் - பகட்டாக மாலை முதலி மோனம் , வாய்மை என எண்வகைப்படும் . 
யன அணிதல் . 

சாத்துவிகன் - சாந்தகுணமுடையவன் . 
சாத்திகம் - முக்குணத்துள் ஒன்றான சாத்து 

சாத்துறி உறிவகை . 
விகம் ; சிற்ப நூலுள் ஒன்று . 

சாத்தெறிதல் - வாணிகக் கூட்டத்தைக் 
சாத்தியந்தன் - பிறவிக்குருடன் . 

கொள்ளையிடுதல் . 
சாத்தியம் - முடிக்கத்தக்கது , சாதிக்கத்தக்கது ; 

சாதகக்குணசலம் - கந்தகம் , 
அனுமான உறுப்புள் துணியப்பட வேண்டும் 

சாதகக்குறிப்பு - பிறந்த ஆண்டு , மாதம் , நாள் , 
பொருள் ; இருபத்தேழு யோகத்துள் ஒன்று ; 
தீர்க்கக்கூடியது . 

இராசி முதலிவற்றின் குறிப்பு . 
சாத்தியர் - தேவருள் ஒரு பகுதியார் . 

) ஒருவனது பிறந்த நாட் 

குறிப்பைக் கோள் 
சாத்தியரோகம் - தீர்க்கக்கூடிய நோய் . 

நிலையைக் கணக்கிட்டு அறிந்து எழுதுதல் . 
சாத்திரக்காரன் - குறிசொல்பவன் ; சோதிடன் . 
சாத்திரம் - நூல் ; வேதாந்தம் , தருக்கம் சாதகப்பட்டிகை - சாதகம் எழுதிய பத்திரம் , 
முதலிய நூல் . 

சாதகப்புள் - காண்க : சாதகபட்சி . 
சாத்திரம்பார்த்தல் - குறிபார்த்தல் ; சோதிட 

சாதகப்பொருத்தம் மணமக்களுடைய சாத 
நூலால் நன்மை தீமை பார்த்தல் . 

கங்கள் தம்முள் பொருந்துகை . 
சாத்திரவேரி - காண்க : சாத்தாவாரி . 

சாதகபட்சி - வானத்திலிருந்து விழும் மழைத் 
சாத்திரி - சாத்திரங் கற்றவன் . 

துளியைப் பருகி வாழும் ஒரு பறவைவகை . 
சாத்து - சாத்துகை ; காண்க சாத்துமுறை ; அடி ; 

சாதகபலன் - சாதகத்தின்படி யுள்ள நிகழ்ச்சிகள் . 
பெயர்த்து நடப்பெற்ற நாற்று ; வாணிகர் சாதகபுட்பம் - காண்க : கடனுரை . 
கூட்டம் ; கூட்டம் ; கைம்மரம் . 

சாதகபுடம் - சாதகம் கணித்தல் . 
சாத்துக்கவி - நூல்செய்தோன் பெருமை முதலிய | சாதகம் - பிறப்பு ; பிறவிக்குணம் ; சாதகப் 
வற்றை விளக்கும் சிறப்புப் பாயிரம் . 

பத்திரிகை ; ஒரு நூல்வகை ; பயிற்சி ; துணைக் 
சாத்துக்குடி கிச்சிலி வகை; தித்திப்பெலு 

காரணம் ; உதவி ; ஏந்து ; முடிக்கவேண்டியது ; 
மிச்சை . 

அனுகூலம் ; பிரமாணம் ; பூதம் ; சாதகப்புள் ; 
சாத்துதல் - அணிதல் ; தரித்தல் ; பூசுதல் ; அடைத் 

மறைப்பு ; எருக்கு . 
தல் ; நூலைப் படித்து முடித்தல் ; அடித்தல் ; 
பெயர்த்து நடுதல் . 

சாதகராகத்தி - கோழித்தலைக் கந்தகம் . 
சாத்துப்படி - கோயில் சிலைகளுக்கு மாலை 

சாதகருமம் - காண்க : சாதகன்மம் . 
முதலியன சாத்தி அலங்கரித்தல் ; சந்தனம் . 

சாதகன் - பயிற்சியுள்ளவன் ; யோகவழி 
சாத்துப்பயிர் - பிடுங்கி நடப்பெற்று வளர்ந்த 

போன் ; 

நிருவாண தீட்சை பெற்றவன் ; 
பயிர் . 

மாணாக்கன் ; இறப்புவரை இல்லற 

ஒழுக் 
சாத்துமாலை - அணிதற்குரிய பூமாலை . 

கத்தில் நிற்பவன் ; உதவியாளன் ; பூதம் ; 
சாத்துமுறை - கோயில் முதலிய இடங்களில் 

சாதகத்துக்குரியவன் . 
வைணவர் திவ்வியப் பிரபந்தத்தை ஓதியபின் சாதகன்மம் - பிள்ளை 

பிறந்த 

காலத்தில் 
இறுதியில் சில பாசுரங்களைச் சிறப்புத் 

செய்யும் சடங்கு . 
தோன்றத் தனியே ஓதுகை ; ஆழ்வாராதியர் சாதகும்பம் - பொன் . 
திருவிழாவின் 

முடிவு ; 

தெய்விக நூல்கள் சாதங்காண் ( ணு ) தல் - உலையிலிட்ட அரிசி அள 
பற்றிய உரைக்கோவையின் முடிவு . 

. 

வுக்குமேல் சோறாகத் தோன்றுதல் . 
சாத்துலம் - புலி . 

சாதம் - பிறப்பு ; தோன்றுவது ; இளமை 
சாத்துவதி - அறம் பொருளாகவும் , தெய்வ யுடையது ; உண்மை ; கூட்டம் ; சோறு ; பூதம் . 
மானிடர் 

தலைவராகவும் வரும் நாடக சாதர் - பிறந்தவர் ; உயர்ந்த சால்வை . 
விருத்தி . 

சாதரா - உயர்ந்த சால்வை . 


சாதரூபம் 


445 


சாதுகம் 


ஆவணம் . 


சாதரூபம் - நால்வகைப் பொன்களுள் ஒன்று . 

பம் பாய் ; ஆடாதோடை ; கள் ; சீந்தில் ; 
சாதரூபி -- பொன்னிறமுடைய அருகன் . 

புழுகுசட்டம் . 
சாதல் - இறத்தல் . 

சாதிக்கட்டு - சாதி ஒற்றுமை ; சாதி ஒழுக்கம் . 
சாதலம் -- திராய் என்னும் துலாக்கட்டை . சாதிக்கலப்பு - பல சாதியினர் திருமண சம்பந்தத் 
சாதவண்டு - ஒரு வண்டுவகை .. 

தால் ஒன்றுபடுகை . 
சாதவாகனன் ஐயனார் ; சாதவாகன மரபி 

சாதிக்காய் - ஐந்து மணச்சரக்குள் ஒன்று ; 
லுள்ள ஓர் அரசன் . 

சீமைக் கள்ளிமரம் . 
சாதவேதா - நெருப்பு ; கொடிவேலி . 

சாதிக்காய்ப்பெட்டி - சீமைக் கள்ளிப்பெட்டி 
சாதன்மியம் - ஒப்புமை . 

சாதிக்காரன் - கலப்பற்ற சாதியான் , 

ஒரே 
சாதனக்காணி - அரசனால் விடப்பட்ட உரிமை இனத்தைச் சேர்ந்தவன் . 
நிலம் . 

சாதிக்காரை - தகுதி . 
சாதன சாத்தியம் - காரணகாரியம் . 

சாதிகம் - காண்க : சாதிமுறை . 
சாதனப்படிசெலுத்துதல் - உயில் எழுதுதல் . சாதிகுலம் - உயர்குலம் . 
சாதனப்பத்திரிகை - விருப்ப ஆவணம் , உயில் ; சாதிகெட்டவன் - தாழ்குலத்தோன் ; சாதி 
பத்திரம் . 

மாறினவன் . 
சாதனபத்திரம் - உரிமைப்பத் திரம் ; 

விலை 

சாதிங்குலிகம் - சாதிலிங்கம் . 

சாதிசம் - நறும் பிசின் ; ஐந்து மணச்சரக்குள் 
சாதனம் - கருவி ; துணைக்காரணம் ; பயிற்சி ; 

ஒன்று . 
அனுமான உறுப்புகளுள் ஒன்றாகிய ஏது ; 

சாதிசனம் - இனத்தாரும் உறவினரும் . 
உருத்திராக்கம் முதலிய சின்னம் ; இலாஞ் சாதித்தல் - நிறைவேற்றுதல் ; நிலைநாட்டுதல் ; 
சனை; இடம் ; நகரம் ; ஆதாரபத்திரம் . 

விடாது பற்றுதல் ; மந்திரசித்தி பெறுதல் ; 
சாதனம்பண்ணல் - பழகல் ; உறுதிசெய்தல் . தேய்த்தல் ; கண்டித்தல் , அழித்தல் ; அளித்தல் ; 
சாதனன் - பிறந்தவன் . 

பரிமாறுதல் ; சொல்லுதல் ; மறைத்தல் ; அருள் 
சாதனை - செயல்முடிக்கை ; விடாத முயற்சி ; 

புரிதல் ; வெல்லுதல் . 
பிடிவாதம் ; சலஞ்சாதிக்கை ; நடித்துக் சாதித்து வாங்குதல் - முயன்று வாங்குதல் ; 
காட்டுகை ; பொய் . 

கோட்டை முதலியவற்றைப் பிடித்தல் . 
சாதா சாதாரணமான ; பகட்டில்லாத . 

சாதிப்பகை - சாதி வேற்றுமையால் மாந்தர் 
சாதாக்கொப்பு - மாதர் காதணிவகை . 

பாராட்டும் பகை . 
சாதாரண - அறுபதாண்டுக் கணக்கில் நாற்பத்து சாதிப்பதங்கம் - காண்க : சாதிலிங்கம் . 
நான்காம் ஆண்டு . 

சாதிப்பன்மை - இனத்தைக் குறிக்கும் பன்மை . 
சாதாரணதருமம் - எல்லாச் 

சாதியாரு க் ம் 

சாதிப்பெயர் - சாதியைக் குறிக்கும் பெயர் . 
பொதுவான ஒழுக்கம் ; உவமான உவமேயங் சாதிப்பெரும்பண் - அகநிலை , புறநிலை , அரு 
களின் பொதுத்தன்மை . 

கியல் , பெருகியல் என்னும் நால்வகைத் 
சாதாரணப்படுதல் - எல்லோராலும் 

தலைமைப் பண்கள் . 

அறியப் 
படுதல் . 

சாதிமல்லிகை - ஒரு மல்லிகைவகை . 
சாதாரணம் - பொதுவானது ; எளிது ; தாழ் சாதிமான் - நற்குலத்தோன் . 
வானது ; ஏதுப்போலி . 

சாதிமுறை - சாதிக்குரிய ஒழுகலாறு .. 
சாதாரம் - ஆதாரத்தோடு கூடியது , 

சாதிமை - பெருமை ; ஓர் இனத்துக்குரிய சிறப்புக் 
சாதாரி - செவ்வழி யாழ்த்திறவகை என்னும் 

சாதிருகியம் - ஒப்புமை . 
முல்லை நிலத்துப் பண் . 

சாதிரேக ( ச ) ம் - குங்குமப் பூ . 
சாதாவேலி - காண்க : சாத்திரவேரி . 

சாதிரை -- ஊர்வலம் . 
சாதாழை - கடற்பூண்டுவகை ; வலியற்றவன் . 

சாதிலிங்கம் - வைப்புப் பாடாணவகை . 
சாதாளநிம்பம் - எருக்கிலை . 

சாதிவிருத்தி - இனத்தொழில் . 
சாதாளி - மருத யாழ்த்திறவகை . 

சாதினி - காண்க : முசுக்கட்டை ; பீர்க்கங்கொடி . 
சாதி - குலம் ; பிறப்பு ; ஓரினப் பொருள்களின் சாதீக ( ய ) ம் - சாதியின் பழக்க வழக்கம் ; 
பொதுவாகிய தன்மை ; இனம் ; தன்மையிற் 

உயர்ந்தது . 
சிறந்தது ; திரள் ; சாதிமல்லிகை ; சிறு சண்பகம் ; சாது - துறவி ; நற்குணத்தோன் ; அருகன் ; 
சாதிக்காய் ; தாளப்பிரமாணம் பத்தனுள் பைராகி ; அப்பாவி ; தயிர் . 
ஒன்று ; போலிப் பதில் ; திப்பிலி ; பிரம்பு ; பிரப் | சாதுகம் - பெருங்காயம் . 


குணம் . 


446 


சாம்பார் 


சாதுகை 


} - தேர்ப்பாகன் ; அறிவுள்ளவன் . 


சாதுகை காண்க : சாத்துவிகம் . 

சாந்துப்பொட்டு - சாந்தினால் நெற்றியிலிடும் 
சாதுசங்கம் - பெரியோருடன் கூட்டுறவு . 

பொட்டு . 
சாது சரண 

ரம் சாதுக்களைச் சரண்புகுதல் . சாந்துப்பொடி - மணப்பொடி . 
சாதுயர் - இறப்புத் துன்பம் . 

சாந்துபூசுதல் - சந்தனம் முதலியவை பூசுதல் ; 
சாதுர்ப்பாகம் - நாலிலொரு பங்கு . 

சுண்ணாம்பு பூசுதல் . 
சாதுரங்கம் - நால்வகைப் படை ; மாணிக்கவகை . சாந்தை - மனவமைதியுடையவள் ; பூமி . 
சாதுரம் - தேர் . 

சாப்பறை - சாவில் அடிக்கப்படும் பறை . 
சாதுரன் , 

சாப்பாக்கொடுத்தல் - சுருதியோடு இசைய 
சாதுரிகன் 

வேண்டி மத்தளத்தைத் தட்டிப் பார்த்தல் . 
சாதுரியம் - திறமை ; நாகரிகம் . 

சாப்பாடு உணவு ; நல்ல அடி . 
சாதுரியன் - திறமையுள்ளவன் . 

சாப்பிடுதல் - உண்ணுதல் ; கைப்பற்றுதல் .. 
சாதுவன் - நல்லவன் ; ஐம்புலன்களடக்கியவன் ; 

சாப்பிள்ளை - செத்துப் பிறக்கும் பிள்ளை . 
அருகன் ; ஆதிரை கணவன் . 

சாப்பை - புற்பாய் ; வலிமையில்லாதவன் . 
சாதேவம் - குழிநாவல் மரம் ; சிறு நாவற்செடி . 

சாபங்கொடுத்தல் - சபித்தல் . 
சாந்தம் - அமைதி ; 

பொறுமை ; சந்தனம் ; 

சாபசரத்தி - தவப்பெண் . 
குளிர்ச்சி ; சாணி ; ஒன்பான் சுவைகளுள் ஒன்று . 

சாபத்திரி - சாதிபத்திரி . 
சாந்தம்பி - காண்க : சாத்தம்பி . 

சாபம் - வில் ; தனுராசி ; விலங்கின் 

குட்டி ; 
சாந்தவாரி - காண்க : சாத்திரவேரி . 

தவத்தோர் சபித்துக் கூறும் மொழி . 
சாந்தன் அமைதியுடையோன் ; அருகன் ; 

சாபமோசனம் - சாபத்திலிருந்து விடுபடுதல் . 
புத்தன் . 
சாந்தாற்றி - சிற்றாலவட்டம் ; பீலிவிசிறி . 

சாபல்லியம் - பயனுள தாதல் ; சபலபுத்தி . 

சாபலம் - விடாப்பற்று ; 
சாந்தி - அமைதி ; தணிவு ; கோளினால் ஏற்படும் 

வான கணித வாக்கிய 
கோளாறுகளைச் சாந்தப்படுத்தும் சடங்கு ; 

எண் ; எஎளிமை . 
விழா ; பூசை ; - சாந்திகலியாணம் ; சாந்தி சாபனை - சாபம் . 
கலை ; தீர்த்தங்கரர் இருபத்து நால்வருள் 

சாபாலன் - ஆட்டுவாணிகன் . 
ஒருவர் . 

சாபித்தல் - சாபமிடுதல் . 
சாந்திக்கூத்து - தலைவன் முதலியோர் சாபிதா - பண்டம் முதலியவற்றின் குறிப்பு . 
வமைதி அடைதற்கு ஆடுங் கூத்து . 

சாம்பசிவன் - அம்பிகையுடன் கூடிய சிவன் . 
சாந்திகலியாணம் திருமணமான பெண் சாம்பம் - காண்க : ஆனைநெருஞ்சி . 
முறைப்படி கணவனுடன் சேர்தற்குச் செய்யும் | சாம்பர் - சாம்பல் , எரிந்த நீறு . 
சடங்கு . 

சாம்பல் - எரிபட்ட நீறு ; வாடற்பூ ; முதுமை ; 
சாந்திகழித்தல் - சாந்திக் கிரியைகளால் கோள் நாவல் மரம் ; புகையிலை பருத்திப் பயிர்களைக் 
முதலியவற்றின் பீடையைப் போக்குதல் . 

கெடுக்கும் பூச்சி . 
சாந்திமுகூர்த்தம் - காண்க : சாந்திகலியாணம் . சாம்பல்மொந்தன் - வாழைவகை . 
சாந்திரம் சந்திரன் சம்பந்தமானது ; சந்திர சாம்பலச்சி - வெடியுப்பு . 
காந்தக் கல் . 

சாம்பலாண்டி - உடல் முழுதும் சாம்பல் பூசிய 
சாந்திரமானம் - சந்திரன் போக்கைக்கொண்டு பரதேசி ; கோமாளி. 
மாத ஆண்டுகள் கணக்கிடும் முறை . 

சாம்பலொட்டி - எருக்கு . 
சாந்திராயனம் - ஒரு நோன்பு ; இஃது ஒரு மாதத் சாம்பவம் - சிவசம்பந்தமானது ; சைவமதபேதம் ; 
தில் வெள்ளுவா முதல் காருவாவரை ஒவ் 

ஒரு புராணம் . 
வொரு பிடி சோறு குறைத்தும் காருவா 

சாம்பவ ( வா ) ன் சிவனை வழிபடுவோன் ; 
( அமாவாசை ) முதல் வெள்ளுவா ( பௌர்ணமி ) 

இராமாயணத்தில் கூறப்படும் கரடிவேந்தன் . 
வரை ஒவ்வொரு பிடி கூட்டியும் சாப்பிட்டு 
இருப்பது . 

சாம்பவி - பார்வதி ; ஒரு தீட்சைவகை ; நாவல் 

வகை . 
சாந்தந்து - ச 

சந்தனம் ; சந்தனமரம் ; கலவைச் 
சந்தனம் ; கருஞ்சாந்து ; திருநீறு ; விழுது ; 

சாம்பற்பூசணி - பூசணிவகை . 
சுண்ணாம்பு ; மலம் . 

சாம்பற்பூத்தல் - நெருப்பில் நீறுபூத்தல் ; காய் ,, 
சாந்துக்காறை - மகளிர் கழுத்தணிவகை . 

இலை முதலியவற்றில் சாம்பல் நிறம் படிதல் ; 
சாந்துக்கோய் - சாந்துச் செப்பு . 

சாம்பல் போல் உடல்வெளுத்தல் . 
சாந்து கூட்டுதல் - நெற்றிக்கு இடுஞ் சாந்து உண் 

சாம்பன் - சிவன் . 
டாக்குதல் . 

சாம்பார் - பருப்புக்குழம்பு . 


மன 


- 


- 


447 


சாம்பான் 


சாய்மணை 


} 


} 


சாம்பான் - பறையர் பட்டப்பெயர் . 

சாமானியன் - சாதாரண சக்தியுள்ள மனிதன் ; 
சாம்பி - உயரத் தூக்கும் கருவிவகை. 

தன் சாதியில் மட்டமானவன் , 
சாம்பிராச்சியம் - காண்க : சாம்ராச்சியம் . 

சாமி - கடவுள் ; முருகக்கடவுள் ; அருகன் ; குரு ; 
சாம்பிராணி - காண்க : பறங்கிச் சாம்பிராணி ; ஒரு 

தலைவன் ; மூத்தோன் ; தாய் ; தலைவி ; 
மரவகை ; மூடன் ; தூபவர்க்கத்துள் ஒன்று . 

பொன் ; செல்வம் ; சாமை ; 

மரியாதைச் 
சாம்பிராணிபோடுதல் - ஆவேசம் வரச்செய்தல் ; சொல் . 
தூண்டுதலைச் செய்தல் ; நறும்புகை காட்டு | சாமிபோகம் - மேல்வார தாரருக்குக் கொடுக்கும் 
தல் ; புகழ்தல் . 

துண்டுவாரம் . 
சாம்பு -- பறை ; படுக்கை ; புடைவை ; பொன் ; சாமியம் - ஒப்புமை ; சொத்துரிமை . 
நாவல்மரம் . 

சாமியாடுதல் - தெய்வமேறிய தால் குறி சொல்லு 
சாம்புதல் - இழுத்தல் ; அறைதல் ; உணர்வழிதல் ; தல் . 
வாடுதல் ; கூம்புதல் ; ஒடுங்குதல் ; கெடுதல் ; | சாமீகரம் - பொன் . 
குவிதல் ; ஒளிமழுங்குதல் . 

சாமீப்பியம் , அண்மை ; ஒரு பதவி ; கடவுளை 

சாமீபம் 
சாம்பு ( பூ ) நதம் - நால்வகைப் பொன்னுள் ஒன்று ; 

அணுகியிருக்கும் நிலை . 

சரியை கிரியை 
மேருமலைக்கு வடக்கிலுள்ள நாவற்சாறுள்ள சாமுசித்தன் - முற்பிறப்பிலே 

யோக முடித்து ஞானத்தோடு பிறந்தவன் . 
ஆறு . 
சாம்ராச்சியம் - தனியரசாட்சி ; பெரும்பதவி . சாமுண்டி - துர்க்கை ; அவுரிப்பூண்டு ; நாணல் ; 
சாமக்காவல் - இராக்காவல் . 

பொன்னாவிரை . 
சாமக்கிரி , உணவுப்பண்டம் ; துணைக் 

சாமுதம் - கடுக்காய் ; கோரைப்புல் . 
சாமக்கிரியை கருவி . 

சாமேளம் - சாப்பறை . 
சாமக்கோழி - நள்ளிரவில் கூவுங் கோழி . 

சாமை - ஒரு தானியம் ; வரகு ; கற்சேம்பு ; பெரு 
சாமகண்டர் - நீலகண்டமுடைய சிவன் . 

நெருஞ்சில் . 
சாமகம் சாணைக்கல் . 

சாமோபாயம் - நான்கு சூழ்ச்சிகளுள் 

ஒன்று , 
சாமகானம் - சாமவேதம் பாடுதல் . 

இன்சொற் கூறிப் பகைவனைத் தன்வச 
சாமணம் - தட்டார் கருவிவகை . 

மாக்கும் சூழ்ச்சி . 
சாமந்தம் - ஒரு பண்வகை ; பக்கம் . 

சாமோற்பலம் - யானை நெற்றியி லணியும் 
சாமந்தன் - சிற்றரசன் ; படைத்தலைவன் ; சிந்தூரம் . 
அமைச்சன் . 

சாமோற்பவை பெண்யானை . 
சாமந்தி - செவ்வந்தி ; பூச்செடிவகை ; சீமைச் 

சாய் - ஒளி ; அழகு ; நிறம் ; புகழ் ; தண்டாங் 
சாமந்தி . 

கோரைப்புல் ; செறும்பு . 
சாமம் - ஏழரை நாழிகைகொண்ட காலம் ; சாய்கால் - செல்வாக்கு . 
இடைச்சாமம் ; சாமவேதம் ; கானம் பண்ணப் சாய்த்தல் சாயச் செய்தல் ; ஒரு பக்கமாக 
படும் வேதச்செய்யுள் ; ஓர் உபாயம் ; கருமை ; ஓட்டுதல் ; கரைக்குச் செலுத்துதல் ; 
பச்சை ; பஞ்சம் ; அறுகு . 

கெடுத்தல் ; மெய்ப்படுத்துதல் ; முறித்தல் ; 
சாமர்த்தியம் - திறமை ; பூப்படைதல் . 

மிகுதியாகக் கொடுத்தல் ; மனம் சாயப்பண்ணு 
சாமரபுட்பம் - கமுகு ; மாமரம் . 

தல் . 
சாமரம் - கழு ; கவரிமான் மயிரால் அமைந்த சாய்த்துக்கொடுத்தல் - ஒருசேரக் கொடுத்தல் .. 
அரச சின்னம் ; சிவதைக்கொடி . 

சாய்த்துவிடுதல் - தள்ளிக் 

கொல்லுதல் ; 

ஒரு 
சாமரை - கவரிமான் மயிரால் அமைந்த அரச 

சேரக் கொடுத்தல் ; கவிழ்த்துவிடுதல் , 
சின்னம் . 

சாய்தல் - மெலிதல் ; கவிழ்தல் ; வளைதல் ;; 

திரண்டு செல்லுதல் ; நடுநிலைமை மாறுதல் ; 
சாமளம் . கருமை ; பசுமை . 

சார்தல் ; நடந்தேறுதல் ; ஒதுங்கு தல் ; கோள் 
சாமளாதேவி , பசிய நிறமுடைய பார்வதி . 

முதலியவை சாய்தல் ; படுத்தல் ; தோற்றோடு 
சாமளை 

தல் . 
சாமன் - புதன் ; மன்மதன் தம்பி . 

சாய்ப்பிடம் - படை பின்வாங்குமிடம் ; சிறு 
சாமாசி - நடு நிலையாளன் ; 

தூ தன் ; 

கொட்டகை . 
ஆலோசனை . 

சாய்ப்பு - தாழ்வு ; 

மலைச்சரிவு ; சாய்வான 
சாமான் - பண்டம் , பொருள் . 

கூரை ; சாய்வு ; இறப்பு ; இரிதல் ; மட்ட 
சாமானியம் - சாதாரணம் ; பொது ; பெறுதற் வெற்றிலை ; முகச்சாய்ப்பு . 
கெளியது ; முழுமை . 

சாய்மணை - சார்மணை ; திண்டு . 


- 


} 


சாய்மரம் 


448 


சார்மணை 


சாயங்காலம், } - மாலைநேரம் . 


சாயந்தோய்த்தல் } - 


சாய்மரம் - சிவதைக்கொடி . 

சாயுச்சியம் - ஆன்மா கடவுளிடம் ஒன்றும் நிலை . 
சாய்மானப்பலகை - சாய்ந்து கொள்ளுதற்குரிய சாயை - நிழல் ; சூரியனின் தேவி ; எதிரொலி ; 
பலகை ; துணிவெளுக்கும் பலகை . 

இராகுகேதுக்கள் ; புகழ் ; பாவம் ; பிரதேசம் ; 
சாய்மானம் - சார்மணை ; சாய்கை ; ஒரு சார்பு . 

தேயிலை ; ஒப்பு . 

சார் 
சாய்வு - சரிவு ; ஒருசார்பு நிற்றல் ; குறைவு ; 

கூடுகை ; இடம் ; 

ஏழனுருபு ; பக்கம் ; 
நிலைமைத் தாழ்வு ; வளைவு ; நோக்கம் ; அழிவு . 

அணைக்கரை ; தாழ்வாரம் ; ஒரு மரம் ; அழகு ; 
சாயக்காரன் -- வண்ணமிடுபவன் . 

ஒற்றன் ; வகை . 
சாயகம் - அம்பு . 

சார்க்கரம் - கற்கண்டு ; பாலின் ஆடை . 
சார்க்கேசபுஞ்சம் - இலவம் பிசின் . 
சார்கொடுத்தல் - அணுகவிடுதல் . 

சார்ங்கம் - திருமாலின் ஆயுதங்களுள் ஒன்றான 
- சாயம்போடுதல் . 

வில் . 
சாயப்பணி - செஞ்சாயமிடும் தொழில் . 

சார்ச்சார் - இடந்தொறு மிடந்தொறும் . 
சாயப்பாக்கு - சாயமேற்றிய பாக்கு . 

சார்ச்சி - சாய்வு ; தொடர்பு ; சேருகை ; வருகை ; 
சாயப்பிடித்தல் - காற்று வாக்கில் கப்பலைச் சார்விடம் . 
செலுத்துதல் . 

சார்த்து - பத்திரம் ; குறிப்பு . 
சாயம் - நிறம் , வண்ணம் ; உண்மைத் தன்மை ; சார்த்துகவி - ஒருவன் கவியிசையில் வேறொரு 
காண்க : சாயவேர் ; மாலைப்பொழுது . 

செய்யுள் இயற்றுவோன் . 
சாயம்பிடித்தல் - சாயம் போடுதல் . 

சார்த்துதல் இணைத்தல் ; சாரச்செய்தல் . 
சாயரட்சை - சாயங்காலம் ; கோயிலில் நடக்கும் சார்த்துவகை - தலைமை வகையானன்றி 
மாலைப்பூசை . 

உவமையாகிய சார்புவகையாற் கூறும் முறை . 
சாயரி பாலைப் பண்வகை . 

சார்த்துவரி - பாட்டுடைத் 

- பாட்டுடைத் தலைவன் பதி 
சாயல் - மென்மைத் தோற்றம் ; அழகு ; ஒப்பு ; யொடும் பேரொடுஞ் சார்த்திப் பாடும் வரிப் 
நிறம் ; மேனி ; மென்மை ; சாய்வு ; இளைப்பு ; பாட்டு வகை . 
நிழல் ; மாதிரி ; நுணுக்கம் ; துயிலிடம் ; சார்பு ; | சார்த்தூலம் - புலி . 
மஞ்சள் ; மேம்பாடு ; மேம்பாடாகிய சொல் ; சார்தல் - சென்றடைதல் ; புகலடைதல் ; அடுத் 
அருள் . 

தல் ; பொருந்தியிருத்தல் ; கலத்தல் ; உறவு 
சாயல்காட்டுதல் - நடித்தல் ; முன் குறியாகக் கொள்ளுதல் ; ஒத்தல் ; சாய்தல் . 
காட்டுதல் . 

சார்ந்தவர் , 
சாயல்மாயலாய் - சாடைமாடையாய் . 

- சுற்றத்தார் ; நண்பர் . 
சாயவிடுதல் - மரக்கலத்தைக் கரைசேரவிடுதல் ; சார்ப்பு - சார்ப்புக்கூரை ; ஆதாரம் . 
சாய்த்தல் ; ஏறவிடுதல் . 

சார்பறுத்தல் - துறத்தல் ; பிறப்பறுத்தல் . 
சாயவேர் - சாயமிடுதற்குதவும் பூண்டுவகை . சார்பிலா ( லோ ) ர் - முனிவர் ; பகைவர் . 
சாயவேளாகொல்லி - ஒரு பண்வகை . 

சார்பிற்றோற்றம் - இயற்கைத் தோற்றமுறை ; 
சாயனம் - கள் ; கிரகபுடம் ; இரசாயனம் . 

சார்பெழுத்து ; பெளத்தர் கூறும் 
சாயாக்கிரகம் - காணாக் கோள்களாகிய இராகு 

பன்னிரண்டு நிதானங்கள் . 
கேதுக்கள் . 

சார்பின் சார்பு - குறுகிய சார்பெழுத்து . 
சாயாகௌளம் ஒரு பண்வகை . 

சார்பு - இடம் ; பக்கம் ; அடைக்கலம் ; பற்று ; 
சாயாதனயன் சாயையின் மகனாகிய சனி . 

பிறப்பு ; பௌத்தர் கூறும் பன்னிரண்டு 
சாயாநீர் - கானல் நீர் . 

நிதானங்கள் ; ஒருதலை நிற்றல் ; அண்மை ; 
சாயாபடம் நிழற்படம் . 

கூட்டுறவு ; பொருத்தம் ; சார்ப்புக்கூரை ; 
சாயாபதி - சாயையின் கணவனாகிய சூரியன் . 

புகலிடம் ; கிட்டுகை . 
சாயாபுத்திரன் - காண்க : சாயாதனயன் . 

சார்புநூல் - முதல் நூல் வழிநூல்களது பொருட் 
சாயாபுருடன் - நிழல், வடிவாகத் தோன்றும் கூட்டத் திரிபு வேறுடைய நூல் . 
புருடன் . 

சார்பெழுத்து - குற்றியலிகரம் , குற்றியலுகரம் 
சாயான்னம் - மாலைப்பொழுது ; மாலையிற் முதலிய சார்பில் தோன்றும் எழுத்து . 
செய்யும் வழிபாடு . 

சார்மணை சாய்ந்து கொள்ளுதற்காகத் 
சாயானகம் - ஓந்தி , ஓணான் . 

திண்ணைகளில் அமைக்கப்படும் சாய்மானத் 
சாயினம் - மென்மையுள்ள மகளிர் கூட்டம் . 

திண்டு . 


)ர் } 


சார்மானம் 


449 


சாரூப்பியம் 


- 


கொக்கு ; 


- 


சார்மானம் காண்க : சாய்மானம் . 

சாரமிறக்குதல் - சாறுபிழிதல் ; சாற்றை 

சாற்றை உட் 
சார்வணை - சாய்ந்திருத்தற்குரிய அணை . 

செலுத்துதல் ; கட்டடச் சாரத்தைப் பிரித்தல் . 
சார்வபௌமம் - வடதிசை யானை . 

சாரமேயன் - நாய் . 
சார்வபௌமன் - ஒருவனைப் பணியாது உலகாள் சாரல் கிட்டுகை ; பக்கம் ; பக்கமலை ; மலை ; 
வோனாகிய பேரரசன் . 

தூவானம் ; மருதயாழிசை; தூற்றல் . 
சார்வரி - அறுபதாண்டுக் கணக்கில் முப்பத்து சாரலம் - எள் . 
நான்காம் ஆண்டு . 

சாரற்கட்டு - மலையில் கோடைக்காலத்தில் 
சார்வாரம் - கச்சின் தலைப்பு . 

மேகம் நிறைந்திருத்தல் . 
சார்வு - இடம் ; ஒட்டுத்திண்ணை ; புகலிடம் ; | சாரன் - ஒற்றன் ; 

சோர 

குதிரைவகை ; 
ஆதாரம் ; துணை ; வழிவகை ; பற்று ; இழ நாயகன் . 
வோலை ; அயலிடம் ; ஒருதலைப்பட்சம் . சாராம்சம் - வடித்தெடுத்த பகுதி ; பயன் . 
சார்வோலை - முதிர்ந்த குருத்தோலை . 

சாராயம் - காய்ச்சி வடித்த மது . 
சாரகம் - தேன் ; இந்துப்பு . 

சாரி - வட்டமாயோடுகை ; நடை ; ஊர்திமீது 
சாரங்கபாணி - சாரங்கத்தைக் கையிலுடைய 

செல்லுகை ; உலாவல் ; கூட்டம் ; இசைக்கருவி 
திருமால் . 

வகை ; பக்கம் ; சூதாடுகாய் ; தடவை ; மாதர் 
சாரங்கம் - மான் ; வானம்பாடி ; யானை ; மேகம் ; 

சீலைவகை ; அஞ்சனபாடாணம் . 
குயில் ; வில் ; வண்டு ; ஒரு பண் ; திருமால் வில் ; 

சாரிகை - வட்டமாயோடல் ; வையாளி ; கதி ; 
குறிஞ்சாக்கொடி ; சிறுகுறிஞ்சாக்கொடி . 

சுழற்காற்று ; நாகணவாய்ப்பறவை ; கவசம் ; 
சாரங்கன் - திருமால் ; குதிரைவகை . 

சுங்கம் ; பக்கம் . 
சாரங்கி - நரம்பு வாத்தியவகை . 

சாரிகொள்ளுதல் - நாட்டியத்தில் இடவலமாக 
சாரசம் - தாமரை ; 

வெண்ணாரை ; 

ஆடுதல் . 
இனியவோசை ; சீமை நன்னாரி . 

சாரிசம் - கறியுப்பு . 
சாரசன் - சோரபுத்திரன் . 

சாரிசெய்தல் - வரியினின்று நீக்குதல் ; 

நிலம் 
சாரசனம் மாதர் இடையணிவகை . 

முதலியவற்றைச் சாசனம்மூலம் உதவுதல் ; 
சாரசியம் - இனிமை . 

இழந்த அலுவலைத் திரும்பக் கொடுத்தல் ; 
சாரணர் - ஒற்றர் ; தூதுவர் ; சமண பௌத்தருள் ஆணையை உரியோர்க்குச் சேர்த்தல் . 
சித்திகளடைந்தோர் ; தேவகணத்தாருள் ஒரு 

சாரித்தல் - கீழே விழச்செய்தல் . 
சாரார் ; நாட்டுத்தொண்டர் . 

சாரித்திரம் - ஒழுக்கம் ; வரலாறு . 
சாரணை ஒரு பூடுவகை . 

சாரிதம் - இனிய குரல் . 
சாரத்தியம் - தேரோட்டுந் தொழில் . 

சாரிநாதன் - கத்தூரி விலங்கு . 
சாரத்தின் சத்துரு - முட்டை . 

சாரிபம் , 

காண்க : நன்னாரி . 
சாரத்துவம் - விபசாரம் . 

சாரியம் 
சாரத்துளை - சாரக்கட்டை வைக்கும் சுவர்த் 

எட்டிமரம் ; நன்னாரி . 

சாரியல் - இந்துப்பு . 
துளை . 
சாரதம் - பூதம் ; இனியவோசை ; ஓர் இசைப் 

சாரியன் - ஒழுக்கமுடையவன் . 
பாட்டுவகை . 

சாரியை - சார்ந்துவரும் இடைச்சொல் ; குதிரை 
சாரதர் - பூதகணத்தார் . 

யின் சுற்றுவரவு ; வீரனுடைய நடைவகை ; 
சாரதா - கலைமகள் . 

ஆடல்வகை . 
சாரதி - தேரோட்டி ; புலவன் . 

சாரீரகம் - உடலோடு சம்பந்தப்பட்டது , சாரீர 
சாரதை - காண்க : சாரதா . 

சம்பந்தமானது ; 

நூற்றெட்டு உபநிடதங் 
சாரப்பருப்பு - காட்டுமாவிரை . 

களுள் ஒன்று ; காண்க : பிரம்ம சூத்திரம் . 
சாரம் - மேலேறக் கட்டும் மரம் ; மேடு ; கோளின் 

சாரீரம் - உடலோடு தொடர்புடையது ; இனிய 
இயக்கம் ; சாறு ; இனிமை ; மருந்து ; சிறந்தது ; 
பயன் ; ஆற்றல் ; மரவயிரம் ; இலுப்பை ; 

சாரு - அழகு ; கிளி . 
கொட்டைமுந்திரிகைமரம் ; சித்திரப் பாலா சாருகம் - கொலை . 
டைப் பூடு ; நவச்சாரம் ; வண்ணான்காரம் ; சாருகன் - கொலையாளன் .. 
காரச் சாம்பல் ; விபசாரம் ; வடித்தெடுத்த சாருசம் - கல்லுப்பு . 
பகுதி ; மரவகை . 

சாரூப்பியம் - கடவுளைப்போல் உருப்பெற் 
சாரமாக்குதல் - பொருட்படுத்துதல் . 

றிருத்தல் . 
57 


சாரியை } 


குரல் . 


சாரூபம் 


450 


சாவட்டைப்பயிர் 


சா 


சாரூபம் - கடவுளைப்போன்ற வடிவம் பெறுதல் ; சாலாதார் - பெருமையற்றவர் . 
இணக்கம் ; பொன்வகை . 

சாலாபோகம் - அறச்சாலைகளுக்கு விடப்படும் 
சாரூரக ( ச ) ம் - காண்க : சாருசம் . 

இறையிலி நிலம் . 
சாரை - ஒரு பாம்புவகை ; நீளமான கோடு . சாலாரம் - ஏணி ; பறவைக்கூடு ; படி , 
சாரையோட்டம் - சாரைப்பாம்பின் போக்கு ; சாலி - செந்நெல் ; நெற்பயிர்ப் பொது ; கள் ; 
நேரே ஓடும்வகை . 

புழுகுசட்டம் ; அருந்ததி ; கவசம் ; மராமரம் ; 
சாரைவாலன் - நீண்ட வாலுள்ள எருது ; புகை வேலமரம் . 
யிலைவகை . 

சாலிகன் - நெசவுத் தொழில் செய்பவன் ; 
சாரோசி - நவச்சாரம் . 

சாலியன் நெய்த ஆடை . 
சாரோலை காண்க : சார்வோலை . 

சாலிகை - கவசம் ; சுங்கவரி . 
சால் - நிறைவு ; 

நீர்நிரப்பும் பானை ; நீர் | சாலியன் - துணி நெய்வோன் ; இலவங்கப் 
இறைக்கும் கலம் ; உழவுசால் ; கும்பராசி ; 

பட்டையை உரிக்கும் யாழ்ப்பாணத்துச் 
ஆண்டு . 

சாதியான் ; ஆடை . 
சால்கட்டுதல் - தலைச்சால் உழுதல் ; 

சாலில் 

சாலிவாகன சகாப்தம் - கி.பி. 78 ஆம் ஆண்டு 
விதைத்துச் செல்லுதல் . 

சித்திரை 

மாதத்தில் தொடங்கிச் லி 
சால்பு - மேன்மை ; நற்குணம் ; சான்றாண்மை ; வாகனன் பேரால் வழங்கும் ஆண்டு . 
தன்மை ; மனவமைதி ; கல்வி . 

சாலினி - அருந்ததி ; தேவராட்டி ; பேய்ப் 
சால்புமுல்லை - சான்றோருடைய அமைதிகூறும் பீர்க்கங்கொடி ; கள்வாணிச்சி . 
புறத்துறை . 

சாலுகம் - சாதிக்காய் ; தாமரை 

முதலிய 
சால்புளி - முறைப்படி . 

வற்றின் கிழங்கு . 
சால்வயிறு - பெருவயிறு . 

சாலுதல் - நிறைதல் ; பொருந்து தல் ; முற்றுதல் ; 
சால்வளைத்தல் - ஏர்ச்சால் உழுதல் . 

மாட்சிபெறுதல் . 
சால்வை மயிர்க்கம்பளம் ; பொன்னாடை . 

சாலூகம் - காண்க : சாலுகம் . 
சால - மிகவும் . 

சாலூரம் - தவளை ; மேன்மை . 
சாலக்காரன் - மாயவித்தைக்காரன் ; வஞ்சகன் . 

சாலேகம் - சாளரம் ; பூ வரும் பு ; சந்தனம் ; 
சாலக்கிராமம் - காண்க : சாளக்கிராமம் . 

சிந்தூரம் ; சலதாரை . 

சாலேசரம் - வெள்ளெழுத்து . 
சாலக்கு - சூழ்ச்சி ; போலி நடிப்பு ; திறமை . 
சாலகபங்கடர் - இராக்கதர் . 

சாலேயம் - செந்நெல் விளையும் நிலம் ; சிறு 
சாலகம் - வலை ; சிலந்திவலை ; யாகபத்தினியின் 

தேக்கு . 
நெற்றியிலணியும் 

சாலை - உணவளிக்கும் அறச்சாலை ; பள்ளிக் 
அணி ; பறவைக்கூடு ; 

யானை 

கூடம் ; குதிரை , 
பலகணி ; அரும்பு ; சாக்கடை ; சிறுகுறிஞ்சா; 

முதலியவற்றின் 
மாயவித்தை . 

கூடம் ; பசுக்கொட்டில் ; பொதுமண்டபம் ; 
சாலகராகம் - ஒரு பண்வகை . 

வீடு ; 

வேள்விக்கூடம் ; இருபக்கமும் மரம் 
சாலகன் - விரிவாகப் பேசுகிறவன் ; சகலன் . 

செறிந்த பாதை . 
சாலகிரி - அழுக்ககற்றுமிடம் ; அரண்மனையின் 

கடவுளுடன் ஓரிடத்தில் 

சாலோகம் 
ஒதுக்குப் புரை . 

உறைகை . 

சாவகக்குறிஞ்சி - குறிஞ்சி யாழ்த்திறவகை . 
சாலடித்தல் - சால்பட உழுதல் . 

சாவகநோன்பி - இல்லறத்திலிருந்து நோன்பு 
சாலபஞ்சிகை - மரப்பாவை . 

காப்போன் . 
சாலம் - கூட்டம் ; மதில் ; ஆச்சா ; பலகணி ; 
வலை ; 

சாவகம் - ஒரு தீவு ; ஒரு மொழி . 
பூவரும்பு ; கல்வி ; தாழ்வாரம் ; 
பெருமை ; வஞ்சகம் ; மாயவித்தை ; நடிப்பு ; 

சாவகன் 

சாவகத் தீவினன் ; மாணாக்கன் ; சனி ; 
சபை ; அகலம் ; குறளை ; மருத்துவ நூல் ; 

காண்க : சாவகநோன்பி . 
கொடிமரம் ; வகை . 

சாவகாசம் - 

விரைவின்மை ; வசதி , சௌகரிய 
சாலம்பம் - பற்றுக்கோடுள்ளது . 

சமயம் . 
சால மாலம் - வஞ்சகம் . 

சாவட்டை - ஈர் ; பயிர்ச்சாவி ; மெலிந்தவன் ( ள் ) ; 
சாலர் - அலங்காரத் தொங்கல்கள் ; நெய்தல் 

உலர்ந்த வெற்றிலை ; தட்டாரப்பூச்சி ; சிறு 
நில மக்கள் ; கைத்தாளவகை . 

வட்டத் தலையணை . 
சாலரி - ஒரு வாத்தியவகை . 

சாவட்டைப்பயிர் - சாவியான பயிர் . 


சாலோக்கியம் , } 


சாவடி 


451 


சான்றோன் 


- 


சாறடைணை); } | 


சாவடி வழிப்போக்கர் தங்குமிடம் ; ஊர்ச் 

சாளம் - குங்கிலியம் ; மணல் . 
சாவடி ; கச்சேரி ; ஊர்ப் பொதுவிடம் ; இறப்பு சாளர் - செவ்வழி யாழ்த்திறவகை . 
விளைக்கத்தக்க அடி . 

சாளரம் - பலகணி ; காண்க : சாலகராகம் . 
சாவணம் - கம்மியர் கருவியுள் ஒன்று ; மூக்குமயிர் சாளா - ஒரு மீன்வகை . 
பிடுங்குங் கருவி ; நாணல் ; நாளம் . 

சாளி - வண்டு ; குடைவேல் ; பணப்பை . 
சாவதானம் - எச்சரிக்கை ; விரைவின்மை . 

சாளிகம் - வண்டு . 
சாவம் - சாத்தீட்டு ; சாபம் . 

சாளிகை வண்டு ; பணப்பை ; சாடி . 
சாவயம் - உறுப்புகளோடு கூடியது . 

சாளியல் பணப்பை . 
சாவரம் - பாவம் ; குற்றம் . 

சாளியா - ஒரு மருந்துவிதை . 
சாவல் - சேவல் .. 

சாளேச ( சு ) ரம் - வெள்ளெழுத்து . 
சாவற்கட்டு - கோழிப்போர் . 

சாளை - ஒரு மீன்வகை ; குடிசை ; வழிந்து விழும் 
சாவற்பண்ணை - படர்செடிவகை . 

வாய்நீர் . 
சாவறுதி - இறக்குந்தறுவாய் ; வலிவின்மை . சாளையிறக்குதல் - குடிசை கட்டுதல் . 
சாவாக்கிழங்கு - கருடன் கிழங்கு . 

சாளைவாய் - நீர்வடியும் வாய் . 
சாவாஞ்செத்தவன் - வலுவற்றவன் . 

சாற்சமந்தம் - மலையாத்திமரம் . 
சாவாமூலி - மயிற்சிகைப்பூண்டு ; வேப்பமரம் . சாற்றமுது - இரசம் . 
சாவாவரம் - இறவாதபடி கடவுளிடம் பெறும் சாற்று - விளம்பரப்படுத்துகை ; ஓசை . 
வரம் . 

சாற்றுதல் - விளம்பரப்படுத்தல் ; விரித்துரைத் 
சாவாவுடம்பு - புகழ் . 

தல் ; சொல்லுதல் ; நிறைத்தல் ; அடித்தல் ; 
சாவி - மணிபிடிக்காமல் பதராய்ப்போன கதிர் ; புகழ்தல் ; அமைத்தல் . 
திறவுகோல் ; அச்சாணி . 

சாற்றுவாய் ( ரி ) - காண்க : சாளைவாய் . 
சாவிகொடுத்தல் - கடிகாரம் முதலியவை ஓடு | சாற்றோலை - ஆட்டுக்கிடையில் இடையர்கள் 
வதற்காக அவற்றின் சாவியை முறுக்குதல் ; ஒதுங்கியிருக்கும் மறைவோலை . 
தூண்டுதல் . 

காண்க : சாரணை . 
சாவித்தல் - திட்டுதல் . 

சாறணத்தி 
சாவித்திரம் - பூணூல் . 

சாறயர்தல் - விழாக் கொண்டாடுதல் . 
சாவித்திரி - கலைமகள் , பிரமன் மனைவியருள் சாறிப்போதல் - பயனின்றிப் போதல் . 
ஒருத்தி ; சத்தியவானின் மனைவி ; இரவு 15 சாறு - இலை , பழம் முதலியவற்றின் சாறு ; 
முகூர்த்தத்துள் 13 ஆவது ; காயத்திரி மந்திரம் ; மணப்பண்டங்கள் ஊறின நீர் ; இரசம் ; திரு 
நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று . 

விழா ; பூசை ; திருமணம் ; குலை . 
சாவிபோதல் - பயிர் பட்டுப்போதல் . 

சாறுதல் - நழுவுதல் ; வழுக்குதல் ; சரிதல் ; 
சாவிவைக்கோல் சாவியாய்ப்போன பயிரின் பெருக்குதல் ; கொத்துதல் . 
வைக்கோல் . 

சாறுதாரி - கரிசலாங்கண்ணி . 
சாவீடு - இழவுநேர்ந்த வீடு . 

சாறுபிழிதல் -- இரசமெடுத்தல் ; வருத்துதல் ; 
சாவு - இறப்பு ; பிசாசம் . 

நன்றாய் அடித்தல் . 
சாவெடி - பிணநாற்றம் . 

சாறுவேளை - பூண்டுவகை . 
சாவெழுத்து - நச்செழுத்து . 

சான்மலி - இலவமரம் ; இலவந்தீவு ; ஒரு நரகம் . 
சாவேரி ஒரு பண்வகை . 

சான்மலிசாரம் - இலவம்பிசின் . 
சாவோலை - இழவோலை . 

சான்றவர் - அறிஞர் ; சாணார் . 
சாழல் - மகளிர் விளையாட்டுவகை ; ஒரு நூல் 
வகை ; வரிக்கூத்துவகை ; கரடி . 

சான்றவன் - சாட்சி கூறுவோன் . 
சான்றாண்மை 

கல்வி கேள்விகளில் நிறைந்து 
சாழை - குடிசை ; மகளிர் கைகொட்டி ஆடும் 
விளையாட்டு . 

ஒழுகுந் தன்மை ; பெருந்தன்மை ; பொறுமை ; 
சாழை கொட்டுதல் - கைகொட்டுதல் . 

கள்ளிறக்குந் தொழில் . 
சாழையகத்தி - ஓர் அகத்தி மரவகை . 

சான்றார் - காண்க ! சான்றோர் . 
சாளக்கிராமம் - திருமால் உருவமாகக்கொண்டு 

சான்று - சாட்சி . 
பூசித்தற்குரிய ஒருவகைச் சிலை ; ஒரு திருமால் சான்றோர் - அறிவொழுக்கங்களால் நிறைந் 
தலம் . 

தோர் ; சங்கப் புலவர் ; வீரர் . 
சாளகம் - இசைப்பாவுக்குரிய சாதியோசை சான்றோன் - சூரியன் ; அறிவொழுக்கங்களாற் 
மூன்றனுள் ஒன்று . 

சிறந்தவன் ; மிருகசீரிட நாள் . 


- 


452 


சிகரி 


சான்னித்தியம் 


சீதை ; 


சான்னித்தியம் - தெய்வம் முதலியவற்றின் சானவி 

கங்கையாறு . 
வெளிப்பாடு . 

சானி - மனைவி ; பொதுமகள் . 
சானகம் வில் . 

சானிகை - மண்ணாற் செய்த தட்டு .. 
சானகி சீராமன் மனைவியாகிய 

சானித்தல் - தியானித்தல் . 
பொன்னாங்காணிக்கீரை ; கொற்றான் 
கொடி ; மூங்கில் . 

சானித்தியம் - காண்க : சான்னித்தியம் . 
சானம் - பெருங்காயம் ; சாதிலிங்கம் ; தியானம் ; 

சானினி - சிறுகீரை ; சேம்புச்செடி . 
அம்மி ; உரைகல் . 

சானு - தாழ்வரை ; மலை ; முழந்தாள் . 


} 


சி - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ச் + இ ) ; சிவம் ; சிக்குதல் - சிக்குப்படுதல் ; இறுகுதல் ; அகப் 
சிரஞ்சீவி ; ஒரு பெண்பால் விகுதி . 

பட்டுக்கொள்ளுதல் ; கிடைத்தல் ; இளைத்தல் . 
சிஃறாழிசைக் கொச்சகக் கலிப்பா - சில தாழிசை சிக்குப்பலகை - கலைமகள் பீடம் , புத்தகங் 
களோடு பிறவுறுப்புகளையும் கொண்டு களை விரித்துவைத்துப் படிப்பதற்கு உதவும் 
முடியும் கலிப்பாட்டு . 

கருவிவகை . 
சிக்க - நன்றாய் ; சுருக்கமாக . 

சிக்குப்பாடு , ) தொந்தரவு ; சிக்கலாயிருப்பது ; 
சிக்கடி - அவரைக்கொடி ; சிக்கல் . 

சிக்குப்பிக்கு இடையூறு 
சிக்கடிமுக்கடி - தாறுமாறு ; முட்டுப்பாடு . சிக்குரு - முருங்கை மரம் . 
சிக்கணம் - மழமழவென்றுள்ளது ,. வழுவழுப் சிக்குவாங்கி - சீப்புவகை. 
பானது . 

சிக்குவாங்குதல் - மயிர் முதலியவற்றின் சிக்கல் 
சிக்கத்துப்புழுதி - உழுதும் விதைக்கப்படா எடுத்தல் , 
துள்ள நன்செய் . 

சிக்குவாரி - காண்க : சிக்குவாங்கி . 
சிக்கம் - மெலிவு ; சிறைச்சாலை ; ஈயம் ; வெள்ளி ; சிக்குவை - நாக்கு ; தண்ணீர்விட்டான் கிழங்கு . 
செம்பு ; உறி ; வலை ; குடுமி ; உச்சி ; சீப்பு ; சிக்கென - உறுதியாக ; இறுக ; உலோபத்தன 
வலைப்பை . 

மாக ; விரைவாக . 
க்கர் - கள் ; தலைநோவுடையார் . 

சிக்கெனவு - உறுதி ; கையிறுக்கம் . 
சிக்கரத்தெளியல் - உசிலம்பட்டையி லிருந்து 

சிக்கை - பயிற்சி ; இசைப்பயிற்சி ; தண்டனை . 
இறக்கும் கள் . 

சிகண்டம் - மயிற்றோகை ; தலைமுடி . 
சிக்கல் - தாறுமாறு ; முட்டுப்பாடு ; காக்கைக் 

சிகண்டி - மயில் ; திருமால் ; அலி ; அம்பு ; கோழிச் 
கல் ; இளைத்தல் ; அகப்பட்டுக்கொள்ளுதல் ; 

சேவல் ; பாலையாழினோசை ; இசைநுணுக்க 
ஓர் ஊர் . 
சிக்கறுக்கி - சிணுக்குவாரி என்னும் சீப்புவகை . 

நூலாசிரியர் ; தொல்லைகொடுப்பவன் ; 
சிக்கறுத்தல் - நூல் முதலியவற்றைச் 

சிக்கு 

சிற்றாமணக்கு ; தலைமுடி . 
விடுத்தல் ; சிக்கலான வழக்கைத் தீர்த்தல் ; 

சிகண்டிகம் - கோழி . 
துறவறம் புகுதல் . 

சிகண்டிகை - கருங்குன்றி . 
சிக்கனம் - செட்டு ; இறுக்கம் . 

சிகண்டிசன் -- வியாழன் . 
சிக்கனவு - திண்மை ; மனவுறுதி ; சிக்கனம் . 

சிகதம் , 

வெண்மணல் . 
சிக்கி - நாணம் . 

சிகதை ) 

சிகநாதம் - அப்பிரகம் . 

. சிகரம் - மலையுச்சி ; மலை ; உயர்ச்சி ; கோபுரம் ; 
சிக்கு - நூல் முதலியவற்றின் சிக்கு ; சிக்கலான 

விற்பிடி ; நீர்த்துளி; அலை ; புளகம் ; வட்டில் ; 
செயல் ; கண்ணி ; தடை ; மாட்டிக்கொள் காக்கை ; கிராம்பு ; சுக்கு ; இலவங்கம் ; கவரிமா . 
ளுகை ; ஐயம் ; உறுதி ; எண்ணெய்ச் சிக்கு ; சிகரம்வைத்தல் - கோபுரம் முதலியவற்றின் 
சிக்கு நாற்றம் ; மாசு . 

உச்சியில் கலசம் வைத்தல் ; அணிகலனில் 
சிக்குக்கழித்தல் - கலியாணகாலத்தில் 

கொண்டைவைத்தல் ; மனத்திற் பதியும்படி 
னுக்குச் செய்யும் மயிர்கழி சடங்கு . 

திறமையாகப் பேசுதல் . 
சிக்குண்ணுதல் - அதிக முடிச்சுப்படுதல் ; அகப் 

சிகரி - மலை ; கோபுரம் ; கருநாரை ; புல்லுருவி ; 
படல் . 

எலிவகை . 


) 


சிக்கிமுக்கிக்கல் } - நெருப்புண்டாக்கும் கல் . 


மணமக 


சிங்காரநடை 


சிகரிகை 


453 


} -இரு கையின் 


} - நரசிங்கமூர்த்தி . 


/ 


- 


ஒரு விளை 


- 


சிகிக்கிரீவம் } - மயில் துத்தம் . 


சிகரிகை - நேர்வாளச்செடி . 

சிங்கநகக்கை , ஒரு கையின் விரல்களைச் 
சிகரிநிம்பம் - மலைவேம்பு . 

சிங்கநகம் 

சிங்க நகங்கள் போல் அகற்றி 
சிகரியந்தம் - புல்லுருவி . 

வளைத்தலாகிய அபிநயக்கைவகை. 
சிகல் - குறைவு ; கேடு .. 

சிங்கநாதம் - அரிமா முழக்கம் ; வீராவேசத்தால் 
சிகல் ( லு ) தல் - குறைதல் ; கெடுதல் . 

ஆரவாரித்தல் ; ஊதுகொம்பு ; போரில் வீரர் 
சிகலோகம் - காண்க : அகில் . 

செய்யும் முழக்கம் ; தொந்தரவு . 
சிகழி - தலைமயிரின் முடிப்பு . 

சிங்கநோக்கு - சிங்கத்தைப்போல் கழுத்தைத் 
சிகழிகை - மயிர் முடிப்பு ; தலையைச் சூழ 

திருப்பிப் பின்னும் முன்னும் பார்த்தல் , அரிமா 
அணியும் மாலைவகை ; மாலை . 

நோக்கம் . 
சிகா - எலி ; முத்திரை ; முடி . 

சிங்கப்பல் - முன்புறம் நீண்டுள்ள துணைப்பல் . 

சிங்கப்பிரான் , 
சிகாமணி - தலையில் அணியும் மணி ; சிறந் 
தோன் . 

சிங்கம் - மிக்க வன்மையுள்ள ஒரு விலங்கு ; சிம்ம 
சிகாரி - வேட்டை ; வேட்டைக்காரன் . 

ராசி ; ஆடாதோடை ; கொம்பு ; வாழையின் 
சிகாரியான் - வேட்டைக்காரன் ; வேட்டையில் 

இளங்கன்று ; ஒரு விளையாட்டு அளவு ; வேளா 
உதவி ஆள் . 

ளரின் பட்டப்பெயர் ; சரகாண்டபாடாணம் ; 
சிகாவர்க்கம் சுவாலைக் கூட்டம் . 

மணப்பண்டவகை . 
சிகாவரம் - பலாமரம் . 

சிங்கம்புள் -- கிட்டிப்புள் என்னும் 
சிகாவலம் - மயில் ; பாசி . 

யாட்டுக் கருவி . 
சிகாவளம் மயில் . 

சிங்கமடங்கல் - சிங்கக்குட்டி . 
சிகாவிம்பம் - வட்டவடிவாகிய தலை . 

சிங்கமடித்தல் - கிட்டியடித்தல் . 
சிகி - மயில் ; நெருப்பு ; கேது ; ஆமணக்கு; புத்தர் சிங்கமதாணி - வெற்றிவேந்தன் மார்பில் அணி 
களுள் ஒருவர் ; அம்பு ; எருது ; குதிரை ; சிலம்பு ; 

யும் சிங்கமுகப் பதக்கம் . 
சேவல் ; விளக்கு . 

சிங்க முகம்வைத்தல் - கோபங்கொண்டிருத்தல் . 

சிங்கமுகவோடம் - சிங்கத்தின் உருவை முகப்பிற் 
சிகிகண்டம் 

கொண்ட தோணி . 
சிகிச்சை - நோய்க்குச் செய்யும் பரிகாரம் , 

சிங்கல் - குறைதல் ; இளைத்தல் . 
மருத்துவம் . 

சிங்கவல்லி - தூதுளைக்கொடி . 
சிகிடிமா - கொட்டைமுந்திரிகைமரம் . 

சிங்கவாகினி - துர்க்கை . 
சிகிமுனி - காண்க : சிக்கிமுக்கிக்கல் . 

சிங்கவாதனம் காண்க : சிங்காசனம் . 
சிகில் -- ஆயுதங்களைத் துலக்குகை . 

சிங்கவிளக்கெரிக்கை பகைவர் தலையிலே 
சிகிலம் - சேறு . 
சிகிவாகனன் - மயில்வாகனன் , முருகக்கடவுள் . 

சாணத்தையிட்டு விளக்கேற்றி அவமதிக்கை . 

சிங்கவேரம் - சுக்கு ; இஞ்சி ; ஒரு மருந்துவகை . 
சிகுரம் - மயிர்ப்பொது . 

சிங்கவேறு - ஆண்சிங்கம் ; வீரன் . 
சிகுவை - நாக்கு ; பத்து நாடிகளுள் ஒன்று ; 

சிங்களம் - இலங்கை ; சிங்களமொழி ; ஒரு கூத்து . 
வாக்கு . 

சிங்களர் - ஈழநாட்டிலுள்ள சிங்கள மொழி 
சிகை - குடுமி ; தலைமயிர்முடி ; தலையின் உச்சி ; 

பேசுவோர் . 
மயிற்கொண்டை ; பந்தம் ; சுடர் ; உண்டிக் 

சிங்கன் - குறவன் . 
கவளம் ; வட்டி ; நிலுவை . 

சிங்கன்வாழை - ஒரு வாழைவகை . 
சிகைக்காய் - சீயக்காய் ,. 

சிங்காசனம் - அரியணை , சிங்கம் தாங்குவது 
. 

போல் அமைக்கப்பட்ட இருக்கை ; தவிசு . 

சிங்காடி - காண்க : சிங்காணி . 
சிகைமாலை தலைமாலை ; வாசிகை . 

சிங்காணம் - மூக்குச்சளி. 
சிங்கங்கீறுதல் - அக்கிநோய்க்குச் செம்மண்ணால் 

சிங்காணி உண்டை வைத்து அடிக்கும் ஒரு 
சிங்கவடிவம் எழுதுதல் ; கிட்டிப்புள்ளு விளை 

வில்வகை . 
யாட்டில் எண் குறித்தல் . 

சிங்காதனம் - காண்க : சிங்காசனம் . 
சிங்கச்சுவணம் - உயர்தரப் பொன் . 

சிங்காரக்காரன் - அலங்கார உடையுள்ளவன் . 

பூந்தோட்டம் ; அடிசில் 

தோட்டம் . 
சிங்கத்திசை - தெற்கு . 

சிங்காரநடை - ஒய்யார நடை , பெருமிதநடை . 


சிகைதாடுகுச்சு } - சீயக்காய் ; தலையணிவகை , 


சிங்கடியப்பன் - சிங்கடி என்னும் பெண்ணுக்குத் சிங்காரத்தோட்டம், } 


- 


சிங்காரப்பாய்ச்சல் 


454 


சிடுமூஞ்சி 


சர சப் 


சிசுவத்தி } - குழந்தையைக் கொல்லல் . 


சிங்காரப்பாய்ச்சல் - குழந்தைகள் முதலியோரின் சிசுரம் - கிலுகிலுப்பைச்செடி . 
துள்ளுநடை . 

சிசுரூசை ( டை ) - குற்றேவல் ; பணிவிடை . 
சிங்காரப்பேச்சு - வேடிக்கைப்பேச்சு ; 

பேச்சு ; அலங்காரப்பேச்சு . 
சிங்காரம் - அலங்காரம் ; ஒன்பான் சுவையுள் சிஞ்சிதம் - அணிகலவொலி .. 
ஒன்றாகிய இன்பச்சுவை . 

சிஞ்சினீ - வில் நாண் . 
சிங்காரி - அலங்காரமுடையவன் ( ள் ) . 

சிஞ்சுபம் - அசோகமரம் ; நூக்கமரம் . 
சிங்காரித்தல் - அலங்கரித்தல் ; அலங்கரித் சிஞ்சுமாரம் - முதலை . 
துரைத்தல் . 

சிஞ்சுரம் - புளி . 
சிங்கி - நஞ்சு ; ஓர் உலோக நஞ்சுவகை ; பின்னல் ; சிஞ்ஞாசு - மெய்யறிவை அடைய விரும்புவோன் . 
குறத்தி ; இராகுவின் தாய் ; நாணமற்றவள் ; சிட்சகன் - ஆசிரியன் ; தண்டிப்பவன் ; மாணாக் 
துணங்கைக்கூத்து ; பெண்சிங்கம் , மிருதார 

கன் . 
சிங்கி ; கற்கடகசிங்கி ; கடுக்காய் ; மீன்வகை ; சிட்சித்தல் - தண்டித்தல் ; கற்பித்தல் . 
சிங்கிறால் ; வல்லாரை ; மான்கொம்பு . 

சிட்சிப்பு - தண்டனை ; படிப்பிக்கை . 
சிங்கிகம் - சிறுவழுதலை என்னும் செடிவகை . 

சிட்சை - தண்டனை ; பயிற்சி ; இசைப்பயிற்சி 
சிங்கிகை புதல்வன் - கேது . 

முதலியன ; வேதாங்கத்துள் ஒன்று . 
சிங்கி கொள்ளுதல் - வயப்படுத்துதல் 

சிட்சைப்படுதல் - அறிவு பயிற்றப்படுதல் ; ஏவல் 
சிங்கிட்டம் - குடசப்பாலைக்கொடி . 

செய்தல் . 
சிங்கிநாதம் - இடம்பம்செய்கை ; வீண் காலங் சிட்டங்கட்டுதல் - செங்கல் உருகி உருக்குக் கல் 
கழிக்கை ; வீண்பேச்சு . 

ஆகுதல் ; திரிந்து கருகிப்போதல் . 
சிங்கியடித்தல் - ஒரு விளையாட்டுவகை ; கூத் 

சிட்டப்பட்டார் - அடியார் . 
தாடுதல் ; வறுமையால் முட்டுப்படுதல் ; 

சிட்டபரிபாலனம் - நல்லோரைக் காத்தல் . 
பெண்மைக்குணமின்றி ஒழுகுதல் . 

சிட்டம் - இரும்புக்கிட்டம் ; பெருமை ; நீதி ; 
சிங்கிரம் - காண்க : சிங்கிட்டம் . 

உயர்ந்தது ; நூற்சிட்டம் . 
சிங்கிலி - குன்றிக்கொடி ; காண்க : புலிதொடக்கி ; சிட்டர் - பெரியோர் ; கல்வி நிரம்பிய சான்றோர் . 
இண்டஞ்செடி . 

சிட்டன் மாணாக்கன் . 
சிங்கிவேரம் - சுக்கு . 

சிட்டா - குறிப்பேடு . 

போல 
சிங்கினி - வில் ; வில் நாண் . 

சிட்டாய்ப்பறத்தல் - சிட்டுக்குருவியைப் 
சிங்குதல் - குன்றுதல் ; இளைத்தல் ; கழிந்து 

விரைந்தோடிப் போதல் . 
போதல் ; அழிதல் ; சிக்கிக்கொள்ளுதல் . 

சிட்டி - உண்டாக்கப்பட்டன ; படைப்பு ; சிறு மட் 
சிங்குவம் - சுக்கு . 

கலம் ; ஓர் அளவுக்குறிப்பு ; சூது ; கருவியை 
சிங்குவை - நாக்கு . 

உருட்டும் செப்பு ; சீழ்க்கை ; ஒழுங்கு . 
சிங்கவை - நாக்கு ; பத்து நாடியுள் ஒன்று . 

சிட்டிக்கை - கைந்நொடி : கைந்நொடிப் 
சிச்சிரம் , ) - மீன்கொத்திப்பறவை . 

பொழுது ; விரற்பிடியளவு . 
சிச்சிலி | 

சிட்டித்தல் - படைத்தல் . 
சிச்சிலிப்பொறி - மதிற்பொறிவகை .. 

சிட்டிலிங்கி - காட்டுமரவகை . 
சிட்டு - சிட்டுக்குருவி ; இழிந்தது ; சிட்டுக்குடுமி ; 

பெருமை . 
சிச்சீ - இகழ்ச்சிக்குறிப்பு . 

சிட்டுக்குருவி - குருவிவகை . 
சிசம் - தமரத்தைமரம் . 

சிட்டை - ஆடைக்கரைவகை ; பெருஞ் செலவு 
சிசிரம் - சந்தனம் ; காண்க : சிசிரருது . 

களுக்கு விவரங்காட்டும் தனிக் கணக்குப் 
சிசிரருது - மாசி பங்குனி மாதங்களாகிய பின் 

புத்தகம் . 
பனிக்காலம் . 

சிடம் - சாதிக்காய் . 
சிசினம் - ஆண்குறி . 

சிடுக்கு - சிக்கு ; மகளிர் அணிவகை . 
சிசு - குழந்தை ; நூக்கமரம் ; கருப்ப சிசு . சிடுசிடுத்தல் - சினக்குறிப்புக் காட்டுதல் . 
சிசுகம் - ஒரு மரவகை ; கடற்பன்றி ; குழந்தை . சிடுசிடுப்பு - சினக்குறிப்பு ; காய்ச்சும் தைலத் 
சிசுத்துவம் - குழந்தைத்தன்மை . 

தில் நீரிருப்பதை உணர்த்தும் ஒலிக்குறிப்பு . 
சிசுநாயகம் - சிறுவர் ஆளும் கட்சி . 

சிடுமூஞ்சி - கடுகடுத்த முகம் ; கடுகடுத்த முக 
சிசுமாரம் - கடற்பன்றி ; முதலை . 

முடையவன் . 


சிச்சிலுப்பான் , } - அம்மைநோய்வகை . 


சிண் 


455 


சித்தி 


வகை . 


ஆறனுள் 


| 


சிண் - சூதாட்டத்திற் கூட்டாளி ; கூட்டாளி ; சித்தம் - மனம் ; முடிவான மனக்கொள்கை ; 
விளையாட்டில் பின்னும் ஒரு முறை ஆடுகை . திண்ணம் ; ஆயத்தமானது ; 

சிவாகமத்துள் 
சிண்டு - குடுமி ; ஒரு சிற்றளவு ; சிறு பாத்திர ஒன்று ; யோகத்துள் ஒன்று ; மூலப்பகுதி ; 

முருங்கைமரம் . 
சிண்டுதல் - சருவுதல் ; தொடுதல் ; நெருங்குதல் . சித்தமன் - ஆமணக்கஞ்செடி . 
சிண்டு முடிதல் - சண்டைமூட்டுதல் . 

சித்தமுகம் - கிலுகிலுப்பைச்செடி . 
சிணாட்டால் - பிடித்தல் . 

சித்தயோகம் - நட்சத்திர யோகம் 
சிணாட்டிப்பார்த்தல் - சண்டைக்கிழுத்தல் . 

ஒன்று ; 

நல்வேளை . 
சிணாட்டு - அடர்ந்த சிறு கிளைகள் . 

சித்தர் - ஞானசித்தி யடைந்தோர் ; சித்திபெற் 
சிணாட்டுதல் - நோய் திரும்பப் பற்றுதல் . 

றவர் ; தேவகணத்துள் ஒரு சாரார் . 
சிணாற்றைக்கழித்தல் - சிறு கிளைகளை வெட்டி சித்தரி - சிறுகுளம் . 
யெறிதல் ; வழக்குத் தீர்த்தல் . 

சித்தல் - சீலை . 
சிணாறு - அடர்ந்த மரக்கிளைகள் . 

சித்தலயம் - பரம்பொருளுடன் மனம் ஒன்றுகை. 
சிணி - கெட்ட நாற்றம் . 

சித்தவிகாரம் - மனவேறுபாடு . 
சிணுக்கம் - மூக்கால் அழுதல் ; சுருக்கம் விழுகை ; சித்தவிலாசம் - உலகப்பற்றில் ஈடுபடுதல் . 

உடன்பாடன்மையைக் குறிக்கும் முகக்குறி . சித்தவைத்தியம் - சித்தர்கள் கையாண்டதாகக் 
சிணுக்கன் - பயனற்றவன் . 

கருதும் தமிழ் மருத்துவமுறை . 
சிணுக்கு - சீண்டுகை ; சிக்கு ; அழுகை ; உழலை சித்தன் - சித்திபெற்றோன் ; முருகக்கடவுள் ; 
மரம் ; விரல் முதலியவற்றின் நொடிப்பு . 

அருகன் ; சிவன் ; 

வைரவன் ; வியாழன் ; 
சிணுக்குச்சிணுக்கெனல் - சிறிது சிறிதாக 

உண்மையுள்ளவன் ; மாய வித்தை செய்ப 
வெளிவருதல் ; சிடுசிடுப்புக் குறிப்பு ; அடிக்கடி 

வன் ; இலவமரம் ; காந்தக்கல் . 
அழுது தொந்தரவு செய்தற் குறிப்பு . 

சித்தன்வாழ்வு - முருகக்கடவுளின் வாழ்விடமான 
சிணுக்குதல் - சிக்குப்படுத்துதல் ; சிறிதுசிறிதாகத் 

திருவாவினன்குடி . 
தருதல் ; விட்டு விட்டு வருதல் ; துளித்தல் ; 

சித்தாகாரம் - உருவமின்மை , அருவம் . 
உடன்படாமையை உணர்த்த முகத்தைக் சித்தாதிகள் - சித்தர் ; இரசவாதம் 

முதலான 
கோட்டுதல் ; சீண்டுதல் ; பிள்ளையைத் 

அரிய வித்தைகள் கைவந்தவர் எனக் கருதப் 
திருடுதல் . 

படும் யோகிகள் . 
சிணுக்கு வாரி - சிக்கல் எடுக்குங் கருவி . 

சித்தாந்தசாத்திரம் - சைவ சித்தாந்தத்தைக் 
சிணுங்குதல் -- மூக்கால் அழுதல் ; மழை தூறுதல் ; 

கூறுவனவாகிய மெய்கண்ட சாத்திரம் முதலி 
கொஞ்சுதல் . 
சிணுசிணுத்தல் -- காண்க : சிணுங்குதல் .. 

சித்தாந்தசைவம் - சுத்தாத்துவித சைவ சமயம் . 
சித்தக்கல் - குறுஞ்சிலைக்கல் , 

சித்தாந்தம் - முடிந்த முடிவு ; சைவ சித்தாந்தம் ; 
சித்தகங்கை - ஆகாயகங்கை . 

வானசாத்திரம் கூறும் நூல் ; சிவாகமங்கள் ; 
சித்தகம் - தலைச்சீரா ; மெழுகு . 

பிடிவாதம் . 
சித்தசமாதானம் - மன அமைதி . 

சித்தாந்தன் - சிவன் ; நிச்சயிக்கப்பட்டவன் . 
சித்தசமுன்னதி - செருக்கு . 

சித்தாந்தி - சித்தாந்த சமயி ; கணிதன் ; தன் 
சித்தசலனம் - மனக்குழப்பம் . 

கொள்கையை நாட்டுபவன் ; சைவ சித்தாந் 
சித்தசன் - மனத்தில் தோன்றுபவனாகிய தத்தைச் சார்ந்தவன் . 
மன்மதன் . 

சித்தாமோகம் - பேரோசனை என்னும் உலோக 
சித்தசாதனம் - வெண்கடுகு ; முன்பே சாதித்த 

வகை . 
தொன்றைப் பின்னும் சாதிக்கை . 

சித்தார்த்தம் - வெண்கடுகு ; மெய்யறிவு . 
சித்த சாந்தி - மன அமைதி . 

சித்தார்த்தன் - புத்தன் . 
சித்தசுத்தி - மனத்தூய்மை . 

சித்தார்த்தி - அறுபதாண்டுக் கணக்கில் ஐம்பத்து 
சித்த சுவாதீனம் - மனம் வயப்பட்டிருக்கை . 

மூன்றாம் ஆண்டு . 
சித்தஞ்செய்தல் - காண்க : சித்தப்படுத்துதல் . சித்தி - கைகூடுகை ; வீடுபேறு ; 

எண்வகைச் 
சித்தநெறி - முடிவான வழி . 

சித்தி ; அறிவு ; சிவஞானசித்தியார் ; ஊறுசெய் 
சித்தப்படுத்துதல் - ஆயத்தம் செய்தல் . 

தல் ; சித்தித்தல் ; அற்புதவன்மை ; சவர்க் 
சித்தப்பிரமை - மனமயக்கம் ; பைத்தியம் ; சன்னி காரம் ; நிலப்பனை ; எட்டிமரம் ; பொன்னாங் 

காணி . 


யன . 


வகை . 


சித்திக்கல் 


456 


சித்து 


சித்திரகவி - நாற்கவிகளுள் சித்திரத்தில் அமைத் சித்திரவகம் , } - வேக 


சித்திரகாரம் } - ஓவியன் , படம் 


சித்திக்கல் - செடில் ஆட்டத்திற்காக நாட்டப் சித்திரம் - ஓவியம் ; சிறப்பு ; அழகு ; அலங் 
பட்ட தூண் ; குறுஞ்சிலைக்கல் . 

காரம் ; வியப்புடையது ; சித்திரகவி ; சிற்ப 
சித்திகணபதி - விநாயகன் .. 

நூல் முப்பத்திரண்டனுள் ஒன்று ; ஓட்டை ; 
சித்தித்தல் - கைகூடுதல் . 

குறைவு ; வெளி ; பொய் ; இரகசியம் ; உட் 
சித்திநெறி - முத்திவழி . 

கலகம் ; சித்திரப்பேச்சு ; தந்திரப்பேச்சு ; சிறு 
சித்திபத்தனம் - வீடுபேறு . 

குறிஞ்சா; கொடிவேலி ; ஆமணக்கஞ்செடி . 
சித்தியடைதல் - வீடுபேறடைதல் . 

சித்திரம் வெட்டுதல் - கல்லில் சித்திர வேலை 
சித்தியர் - தெய்வமங்கையர்வகை . 

செய்தல் . 
சித்திரக்கம்மம் - வியத்தகு வேலைப்பாடு ; 

வியச் சாலை ; 
சித்திரமண்டபம் 

ஓலக்க 
சித்திர வேலைப்பாடு . 

மண்டபம் . 
சித்திரக்கம்மி - ஆடைவகை . 

சித்திரமாடம் - சிங்காரமாளிகை . 
சித்திரக்கரணம் - நன்றாகக் கையினாற் செய் சித்திரமிருகம் - மான் . 
யுந் தொழில் ; புணர்ச்சிவகை . 

சித்திரமூலம் - கொடிவேலி; செங்கொடிவேலி . 
சித்திரக்கிரீவன் - அழகிய கழுத்தை உடைய 

சித்திரமேகலை - மயில் . 

சித்திரரதன் - சூரியன் . 
புறவு . 
சித்திரக்குள்ளன் - மிகக் குள்ளமானவன் . 

சித்திரரேகை - உள்ளங்கைக் கோடுகளுள் ஒன்று . 
சித்திரகடம் - பெருங்காடு . 

சித்திரவண்ணம் - நெடிலும் குறிலும் ஒப்ப 
சித்திரகம் - கொடிவேலி ; ஆமணக்கு . 

விரவிய சந்தம் . 

வேதனைப்படுத்திக் கொல் 
சித்திரகவி 

சித்திரவல்லாரி - சேங்கொட்டை . 
பாடுவோன் . 

சித்திரவேளாகொல்லி - யாழ்த்திறவகை . 
சித்திரகாயம் - புலி . 

சித்திரவோடாவி - ஓவியன் . 
, 

வரைபவன் ; 
சிற்பி . 

சித்திரன் - ஓவியன் ; தச்சன் . 
சித்திரகூடம் - சித்திரச்சாலை ; சீராமன் தங்கிய சித்திராக்கினை 

சித்திராக்கினை - காண்க : சித்திரவதை . 
ஒரு மலை ; சிதம்பரத்தில் உள்ள திருமால் சித்திராங்கி - தந்திரக்காரி ; கொடுநீலி . 
கோயில் ; தெற்றியம்பலம் . 

சித்திரான்னம் - புளி , எள் , சர்க்கரை முதலிய 
சித்திரச்சூடகம் - அழகிய வேலைப்பாடமைந்த 

வற்றைத் தனித்தனியே கலந்தட்ட சோறு . 
மோதிரம் . 

சித்திரிகை வீணைவகை ; நல்லாடைவகை . 
சித்திரச்சோறு - காண்க : சித்திரான்னம் . 

சித்திரிணி - காண்க : சித்தினி . 
சித்திரசபை - திருக்குற்றாலத்தில் உள்ள கூத்தப் சித்திரித்தல் - அலங்காரமாய்ப் பேசுதல் ; ஓவியந் 
பெருமான் ஆடும் சபை . 

தீட்டல் ; அலங்கரித்தல் ; கற்பனைசெய்தல் . 
சித்திரசாலை - காண்க : சித்திரமண்டபம் . 

சித்திரை - ஒரு 

நட்சத்திரம் ; தமிழாண்டின் 
சித்திரதாளம் - ஒன்பான் தாளத்துள் ஒன்று . 

முதல் மாதம் ; அம்மான் பச்சரிசிப்பூண்டு ; 
சித்திரப்படம் - ஓவியம் ; பூந்துகில் ; யாழ் முதலிய 

நாகணவாய்ப்புள் . 
வற்றின் பல நிறமுள்ள உறை; எழுதுசித்திரம் . சித்திரைக்கருந்தலை - சாகுபடி முற்றுப் 
சித்திரப்படாம் - பூந்துகில் . 

பெற்றதும் பின் ஏற்பாடுகளை நடத்தற்குரிய 
சித்திரப்பணி - வியத்தகு வேலை ; ஓவியம் .. 

சித்திரைமாத முடிவு . 
சித்திரப்பா - சித்திரகவிவகை . 

சித்திரோடாவி - கல்லில் உருவம் சமைக்கும் 
சித்திரப்பாலாடை ( வி ) - அம்மான் பச்சரிசிப் 

சிற்பி . 
பூண்டு . 

சித்திலி - சிற்றெறும்பு . 
சித்திரப்பூமி - விசித்திரமான சோலை , 

சித்திலிகை - வேலைப்பாடுள்ள ஆடைவகை . 

செய் 
குன்று முதலிய இடங்கள் . 

சித்தின்பம் - ஞானத்தால் உண்டாகும் பேரின் 

பம் . 
சித்திரப்பேச்சு - அலங்காரப் பேச்சு ; தந்திரப் 

சித்தினி - நால்வகைப் பெண்டிருள் 
பேச்சு . 

ஒருத்தி , 

பதுமினி வகைக்கு அடுத்த தரத்தவள் . 
சித்திரபானு - அறுபதாண்டுக் 

கணக்கில் 

சித்து - அறிவு ; அறிவுப்பொருள் ; 
பதினாறாம் ஆண்டு ; நெருப்பு ; சூரியன் . 

ஆன்மா ; 

அட்டமாசித்தி ; கலம்பக உறுப்பு ; வேள்வி ; 
சித்திரபுண்டரம் - வைணவர்கள் நெற்றியில் வெற்றி ; ஒரு வரிக்கூத்து வகை ; எழுத்தடிப்பு ; 
தரித்துக்கொள்ளும் திருமண்காப்பு . 

கொத்தனுக்கு உதவி செய்யும் சிற்றாள் . 


சித்துக்காரன் 


457 


சிந்தகம் 


- 


} 


சித்துக்காரன் - சாலவித்தை கற்றவன் . 

சிதல் - கறையான் ; ஈசல் . 
சித்துடு - நேர்வாளம் ; கிலுகிலுப்பைச்செடி . சிதலை கறையான் ; துணி ; நோய் . 
சித்து நீர் - இரசம் . 

சிதவல் - சீலைத்துணி ; கந்தைத்துணி ; கிழிந்த 
சித்துப்பறத்தல் - ஆகாசகமனஞ்செய்தல் ; விரை துண்டு ; வெட்டுகை ; குறைவுபட்டது ; சிதறு 
வில் மறைதல் ; செருக்குக் காட்டு தல் . 

தல் ; படுக்கை ; தேரின் கொடி ; புரையோடிய 
சித்துப்பொருள் - அறிவுமயமான பொருள் . 

புண் . 
சித்துரு - கடவுள் . 

சிதவலிப்பு - மனவுறுதி . 
சித்து ரூபம் - நேர்வாளக்கொட்டை . 

சிதள் - மீன்செதில் ; புண்ணின் அசடு ; எலும்பு 
சித்துவித்தை - மாயவித்தை . 

முதலியவற்றின் துண்டு . 
சித்துவிளையாடுதல் - சித்திகள் செய்தல் ; மாய சிதறடித்தல் , முறியடித்தல் ; கலங்கச் செய் 
வித்தை செய்தல் . 

சிதறவடித்தல் தல் . 
சித்தேசன் - பிறைச்சந்திர உருவமுள்ள தலைக் சிதறி - மழை ; பாதிரிமரம் . 

குட்டை அணிந்த ஒருவகைப் பிச்சைக்காரன் . சிதறுதல் - இறைத்தல் ; சிந்துதல் ; மிகுதியாகக் 
சித்தேரி - சிறிய நீர்நிலை . 

கொடுத்தல் ; கலைதல் ; அழிதல் ; பயனற்ற 
சித்தை - எண்ணெய்த் துருத்தி ; பார்வதி ; தகரக் 

தாதல் . 
கலம் . 

சிதன் - சுக்கிரன் ; அச்சமுடையவன் . 
சிதகம் - தூக்கணாங்குருவி . 

சிதனம் - கோடகசாலைப்பூண்டு . 
சிதகன் - சுக்கிரன் . 

சிதாகாச ( ய ) ம் - அறிவுவெளி, ஞானவெளி. 

. 
சிதகு - குற்றம் . 

சிதாத்துமா - கடவுள் . 
சிதகுஞ்சரம் - ஐராவதம் . 

சிதாப்பிரம் - வெள்ளைமுகில் . 
சிதகுதல் - உருவு தல் ; எழுதினதை அழித்தல் .. சிதாபாசம் - மயக்கு . 
சிதசத்திரம் - வெண்குடை . 

சிதாம்பு ( போ ) சம் - வெண்டாமரை . 
சிதசிந்து - கங்கை . 

சிதார் - சீலை ; மரவுரி ; ஒரு வாத்தியவகை . 
சிதடன் - குருடன் ; அறிவில்லான் ; பித்தன் . சிதாரம் - தேர்க்கொடி . 
சிதடி - சிள்வண்டு ; அறிவில்லாதவள் ; சிதாரி - தூபப்பண்டம் . 
பேதைமை . 

சிதானந்தம் - அறிவின்பம் , ஞானானந்தம் . 
சிதடு - குருடு ; பேதைைம , அறியாமை ; உள்ளீ | சிதானனன் 

சிதானனன் - கருடன் . 
டின்மை . 

சிதி - ஈமவிறகு ; கறுப்பு ; வெண்மை ; கோடரி . 
சிதப்பூரம் - பொன்னாங்காணிக்கீரை . 

சிதிரம் - கோடரி ; தீ ; வாள் . 
சிதம் - வெண்மை ; வெள்ளி ; வெற்றிகொள்ளப் சிதிலம் - சிதைவு . 
பட்டது ; மனைவாயில் ; அறிவு ; விண்மீன் ; சிதுமலர் - தண்ணீர்விட்டான்கிழங்கு . 
புளியாரை ; வெண்சிவதை ; சாதிக்காய் ; மீன் ; சிதுரம் - நேர்வாளக்கொட்டை . 
விண் ; விஷ்ணுக் கரந்தை . 

சிதுரன் - பகைவன் ; தீயவன் . 
சிதம்பர் - இழிந்தோர் . 

சிதேகி - கடுக்காய்மரம் . 
சிதம்பல் - பதனழிதல் , கெட்டுப்போதல் . சிதேதரம் - கருமை . 
சிதம்பு - பதனழிவு ; இழிவு ; தன்மையின் அழிவு . சிதேந்திரம் - கோயில் . 
சிதம்புதல் - பதனழிதல் ; நீரில் அதிக நேரம் சிதேந்திரியம் - அறிவுப்பொறி .. 
கிடத்தலால் கைகால்கள் வெளுத்தல் ; நீர்ச் சிதேந்திரியன் - புலன்களை வென்றோன் . 
சாவியாதல் . 

சிதை - சிதைவு ; பிணஞ்சுடு விறகு ; இழிவுச் 
சிதமருசம் - வெண்மிளகு . 

சொற்கள் ; கப்பற்பாய் ; கீழ்மக்கள் . 
சிதமை - வெள்ளாடு . 

சிதைசுற்று - ஆலை ; சக்கரம் ; செக்கு . 
சிதர் - மழைத்துளி; பூந்தாது ; பொடி ; துணி ; ! சிதைத்தல் - அழித்தல் ; கெடுத்தல் ; குலைத்தல் ; 
சீலை ; கந்தைத்துணி ; உறி ; வண்டு ; மெத் சிரைத்தல் ; களைதல் ; ஒலித்தல் ; தேய்த்தல் . 
தெனவு ; சிந்துகை ; சிச்சிலிப்பறவைவகை . சிதைதல் - தன்மை கெடுதல் ; சிதறுதல் ; அறுபடு 
சிதர்த்தல் - பிரித்தல் ; வெட்டுதல் ; சிந்துதல் . தல் ; கோபித்தல் ; சொல்சிதைந்து வழங்குதல் ; 
சிதர்தல் - சிதறுதல் ; பரக்கச் சொல்லுதல் ; படுத் பொய்யாதல் ; குலைதல் ; வரம்பழிதல் ; இசை 
தல் ; சிதறி வீழ்தல் ; நைதல் ; காலால் கிளைத் முதலியன கெடுதல் . 
தல் . 

சிதையர் - கீழ்மக்கள் . 
சிதர்வை - நைந்து கிழிந்துபோன துணி . 

சிதைவு - குற்றம் ; கேடு . 
சிதரம் - மழைத்துளி ; உறி . 

சிந்தகம் - புளியமரம் ; தூக்கணாங்குருவி . 
58 


சிந்தடி 


458) 


சிம்புளி 


தல் . 


சிந்தூரப்பொட்டு } - குங்குமப்பொட்டு . 


வகை . 


வகை . 


தல் . 


என் 


முதலிய 


சிந்தடி - செய்யுள் முச்சீரடி . 

சிந்துரித்தல் - உலோகங்களைப் பொடியாக்கு 
சிந்தம் - புளியமரம் ; பாவகை ; தூக்கணாங் 
குருவி . 

சிந்துரை - இந்திரன் யானையால் வளர்க்கப் 
சிந்தன் - குள்ளன் ; குறளனிலும் சிறிது நெடிய பட்டவளாகிய தெய்வயானை . 
வன் ; தூக்கணாங்குருவி . 

சிந்துவாரம் - நொச்சிமரம் ; கருநொச்சி ; வில் . 
சிந்தனை - எண்ணம் ; மீண்டும் மீண்டும் நினைத் சிந்தூரத்திலகம் , 
தல் ; தியானம் ; கவலை ; கவனம் ; குறிகேட்கும் சிந்தூரப்பொட்டு 
செய்தி . 

சிந்தூரம் - சிவப்பு ; செங்குடை ; நெற்றியில் 
சிந்தாக்கட்டிகை - கழுத்தணிவகை ; அட்டிகை 

அணியும் ஒருவகைச் சிவப்புப்பொடி ; செஞ் 

சுண்ணம் ; யானைப் புகர்முகம் ; வெட்சிச் 
சிந்தாக்கு - ஒரு விளையாட்டுவகை ; கழுத்தணி 

செடி ; யானை ; புளியமரம் ; சேங்கொட்டை . 

சிந்தூரித்தல் - உலோகங்களைச் சிந்தூரமாக்கு 
சிந்தாகுலம் - மனக்கவலை . 

சிந்தை - மனம் ; அறிவு ; எண்ணம் ; தியானம் ; 
சிந்தாத்திரி ( ரை ) - நல்ல பயணம் ; இன்ப வாழ்வு . 

கவலை . 
சிந்தாதேவி - கலைமகள் . 
சிந்தாமணி - வேண்டுவனவெல்லாம் அளிக்குந் 

சிந்தைகலத்தல் - மனமொத்தல் . 

கூர்மையான 
தெய்வமணி ; 

சிந்தை கூரியன் - புதன் ; 

புத்தி 
சீவகசிந்தாமணி 

னு 
தமிழ்க் காப்பியம் ; பண்வகை . 

யுடையவன் . 
சிந்தாமணிக்குளிகை , ) 

சிந்தை செய்தல் - நினைவில்வைத்தல் ; தியானம் 
களைப்பு 
சிந்தாமணிமாத்திரை ) வற்றை நீக்குங் குளிகை . 

செய்தல் ; கவலைகொள்ளுதல் . 
சிந்தாவிளக்கு - காண்க : சிந்தாதேவி . 

சிந்தைவிளக்கு - முக்காலமும் அறிகை . 
சிந்தித்தல் - நினைத்தல் ; மனனஞ்செய்தல் ; சிப்பந்தி - வேலைக்காரன் ; 

ஆயுதம் தரித்த 
தியானித்தல் ; எண்ணுதல் ; விரும்புதல் ; 

காவற்படை . 

சிப்பம் - சிறு மூட்டை ; புகையிலைச் சுமை . 
கவலைப்படல் . 
சிந்திதம் - நினைக்கப்பட்டது . 

சிப்பி - முத்தின் ஓடு ; சிப்பியோடுகூடிய நீர்வாழ் 
சிந்திதன் - நினைக்கப்பட்டவன் . 

உயிர்வகை ; கிளிஞ்சில் , இப்பி , சங்கு ; தயிர் 
சிந்தியம் - நினைக்கத்தக்கது ; சிவாகமத்துள் 

அளந்து விடும் கொட்டாங்கச்சி ; சிற்பி ; 
ஒன்று . 

தையற்காரன் . 
சிந்தியல் வெண்பா - மூன் றடியால் 

சிப்பியன் - கம்மியன் ; தையற்காரன் . 

வரும் 
வெண்பாவகை . 

சிபாரிசு - பரிந்துரை ; ஒருவனைக் குறித்துப் பிற 
சிந்தினர் - 

னிடம் ஆதரித்துப் பேசும் பேச்சு முதலியன . 
குள்ளர் . 
சிந்து - கடல் ; நீர் ; ஆறு ; சிந்து நதி ; சிந்துதேசம் ; சிம்பத்தை - சிறுபுள்ளடிப்பூடு . 

சிம்பல் -- ஒலித்தல் ; துள்ளுதல் ; சிம்பு . 
ஒரு மொழி ; ஒரு பண் ; கொடி ; இருவாட்சி ; 
குள்ளன் ; முச்சீரடி ; 

சிம்பல்சிலும்பல் - கந்தை . 
இசைப்பாவகை ; ஒரு 
வரிக்கூத்து வகை . 

சிம்பிலி - வெல்லமும் தேங்காயும் கேழ்வரகு 
சிந்து சங்கமம் - ஆறும் கடலும் ஒன்றாகச் சேரு 

மாவுஞ் சேர்த்துப் பண்ணின பிட்டு . 
மிடம் . 

சிம்பிளித்தல் - காண்க : சிம்புளித்தல் . 
சிந்துசம் - உப்பு . 

சிம்பு - சிராய் ; இரும்புத்துகள் ; செதும்பு ; 
சிந்துதல் - சிதறுதல் ; ஒழுகுதல் ; நீக்குதல் ; 

மூங்கிற் சிம்பு ; இளம் வளார் ; குற்றம் ; சுண்டி 
தெளித்தல் ; செலவழித்தல் ; 

இழுக்கை . 

பரப்புதல் ; 
மூக்கைச் சிந்து தல் ; அழித்தல் ; 

சிம்புகட்டுதல் - ஒடிந்த உறுப்புக்குப் பத்தை 
களை தல் ; 

வைத்துக் கட்டல் . 
பயனறச் செய்தல் ; வெட்டுதல் . 

சிம்புதல் - ஒலித்தல் ; துள்ளுதல் ; கோபக்குறி 
சிந்து நாடார் - நெய்தனில் மக்கள் . 

காட்டுதல் ; சுண்டியிழுத்தல் ; ஒன்று கூட்டுதல் ; 
சிந்துநாதன் - வருணன் . 

நன்றாய்த் தேய்த்தல் . 
சிந்துபுட்பம் - சங்கு . 

சிம்புரி - சும்மாடு ; புரிமணை . 
சிந்துரக்கட்டி - செங்காவிக்கல் . 

சிம்புவிடுதல் , 
சிந்துரம் - சிவப்பு ; நெற்றியில் அணிதற்குரிய சிம்பு வெடித்தல் 

- மரக்கன்று தளிர்த்தல் , 
ஒருவகைச் செம்பொடி ; பொட்டு ; யானை ; சிம்புள் - எண்காற்பறவை , சரபம் . 
செங்காவிப் பொட்டு ; புளியமரம் . 

சிம்புளி - கம்பளி ; செவ்வாடை . 


) 


சிம்புளித்தல் 


459 


சிரமநிலை 


} 


சிம்புளித்தல் - கண்ணை மூடிக்கொள்ளுதல் . சிமையம் - மலையுச்சி ; கொடுமுடி . 
சிம்பை - அவரைக்கொடி . 

சியச்சினி - வேலிப்பருத்திக்கொடி .. 
சிம்மதம் - பாம்பு . 

சியத்தினி - தக்காளி . 
சிம்மநகம் - அபிநயக்கைவகை . 

சியிருதம் - கடுக்காய் . 
சிம்மம் - சிங்கம் ; சிம்மராசி ; ஆவணிமாதம் . சியேனம் - பருந்து ; அணிவகுப்பு . 
சிம்மாசனம் - காண்க : சிங்காசனம் . 

சிரக்கம்பம் , தலையசைத்தல் ; ஏற்பு முதலிய 

சிரக்கம்பனம் 
சிம்மாத்தல் - செம்மாத்தல் , இறுமாத்தல் ; மிகக் 

வற்றின் அறி குறியாகச் 
களித்தல் ; வீறுபெறுதல் . 

செய்யும் தலையசைப்பு . 
சிம்மாளம் - மகிழ்ச்சி . 

சிரக்கோழி - குழலாதொண்டைக் கொடி ; 

வசம்பு . 
சிம்மு - எல்லை . 

சிரகபாலம் - தலையோடு . 
சிம்முதல் - கொப்புளங் குத்தி விடுதல் ; 

சிரகம் - திவலை ; கரகம் ; தலைச்சீரா . 
ஒலித்தல் . 
சிமட்டி - பேய்க்கொம்மட்டிக்கொடி . 

சிரகம்பிதம் - காண்க : சிரக்கம்பம் . 
சிமந்தூரி - காண்க : சிறுபுள்ளடி . 

சிரங்காடு - அடர்ந்த காடு . 

சிரங்காய் - காண்க : சிரங்கை . 
சிமயம் - இமயமலை ; பொதியமலை ; மலையுச்சி . 
சிமாளம் காண்க : சிம்மாளம் . 

சிரங்கு - புண் . 

சிரங்கை - கைகொண்ட அளவு . 
சிமாளித்தல் - மிக மகிழ்தல் ; சமாளித்தல் . 
சிமி - ஆண்களின் குடுமி . 

சிரச்சேதம் - தலையை வெட்டுதல் . 
சிமிக்கி - கம்மலில் தொடுத்து அணியப்படும் சிரசாவகித்தல் - மரியாதையுடன் ஏற்றுக் 

கொள்ளுதல் . 
முத்துக் கட்டிய காதணிவகை ; கொடிவகை . 
சிமிக்கிப்பூ - காண்க : சிமிக்கி ; கொடிவகை . 

சிரசு - தலை ; தலைமயிர் . 
சிமிட்டா - மயிர்பிடுங்குங் கருவி ; சாமணம் . 

சிரஞ்சீவி - நீண்ட ஆயுள் உடையவன் ( ள் ) ; பெரி 

யோர் வாழ்த்த வழங்குஞ் சொல் ; காகம் ; 
சிமிட்டி - ஒருவகைச் சுண்ணாம்புக் கலவை ; 
பேய்க்கொம்மட்டி , 

இலவமரம் ; மார்க்கண்டேய முனிவர் . 
சிமிட்டு - கண் சைகை ; இமைப்பு ; கள்ளவேலை ; 

சிரஞ்சீவியர் - நீடூழிகாலம் வாழ்ந்திருக்க வரம் 

பெற்றவரான அசுவத்தாமன் , மாவலி , மார்க் 
கைந்நொடி . 
சிமிட்டுக்கண் - கண் அசைத்தல் ; கொட்டுங்கண் . 

கண்டன் , வியாசன் , அனுமான் , விபீடணன் , 

பரசுராமன் என்னும் எழுவர் . 
சிமிட்டுக்கள்ளி - தந்திரக்காரி ; கற்புக் குன்றிய 

சிரட்டை - கொட்டாங்கச்சி ; பிச்சைக்கலம் . 
வள் . 

சிரணி - ஓமம் . 
சிமிட்டுதல் - கண்ணிமைத்தல் ; சாடைதோன்றக் 
கண் சிமிட்டுதல் ; தந்திரம் செய்து ஏமாற்றுதல் . சிரத்த ( தை ) காழகம் - மருக்காரைச்செடி . 
கள்ளவேலை ; வியத்தகு 

சிரத்தல் - தேய்த்தல் ; அழித்தல் ; எழுத்திலா 
சிமிட்டுவேலை 

வோசை . 
வேலைப்பாடு . 
சிமிண்டு - தடி . 

சிரத்தவன் - தலைவன் . 
சிமிண்டுதல் - நிமிண்டு தல் ; தூண்டிவிடுதல் ; 

சிரத்தியார் - சிறிய தாயார் . 

சிரத்துதல் - உரக்க ஒலித்தல் ; கோபித்தல் . 
கிள்ளுதல் ; சிமிட்டு தல் . 
சிமிலம் - மலை . 

சிரத்தை - அன்பு ; பத்தி ; நம்பிக்கை ; விருப்பம் ; 

ஊற்றம் . 
சிமிலி - குடுமி ; உறி ; தோணி ; சிள் வீடு ; பூளைச் 
செடி ; வெல்லங்கலந்த எள்ளின் பொடி . 

சிரந்தை - உடுக்கை . 

சிரநதி - கங்கை . 
சிமிழ் - செப்பு ; திமில் . 

சிரபங்கம் - காண்க : சிரச்சேதம் . 
சிமிழ்தல் - கட்டுதல் ; அகப்படுத்துதல் ; 

கண் 

சிரபாத்திரி - கபாலத்தைப் பிச்சைப் பாத்திர 
கொட்டுதல் . 

மாகக்கொண்ட சிவன் . 
சிமிழ்ப்பு - பந்தம் ; கட்டுகை . 

சிரபுரம் - சீகாழி . 
சிமிளி - வெல்லங் கலந்த எள்ளின் பொடி . சிரம் - தலை ; உச்சி ; மேன்மை ; நெடுங்காலம் ; 
சிமிளித்தல் , 
கண்கொட்டுகை . 

ஆமணக்கு ; கமுகமரம் ; கூவை நீறு ; வாத 
சிமிளிப்பு 

மடக்கி . 
சிமுக்கிடுதல் - எச்சரிக்கை செய்தல் ; அசைதல் . சிரமச்சாலை - படைக்கலம் பயிலிடம் . 
சிமுட்டி - கீழாநெல்லிப் பூடு . 

சிரமஞ்செய்தல் - சிலம்பம் முதலியன பழகுதல் . 
சிமை - மலையுச்சி ; குடுமி . 

சிரமநிலை - படைக்கலப் பயிற்சி . 


- 


சிரமபரிகாரம் 


460 


சிரோணி 


சிருங்கலம் , } - வில்லங்கம் . 


சிரமபரிகாரம் - இளைப்பாறுதல் . 

சிரீமுகம் - திருமுகம் . 
சிரமம் - களைப்பு ; உழைப்பு ; படைக்கலப் | சிரீவற்சம் - திருமால் மார்பின் மறு ; மார்பில் 
பயிற்சி . 

ஐந்து சுழியுள்ள குதிரை . 
சிரமன் அடிமை ; ஈனன் . 

சிரு - தோளின் பொருத்து . 
சிரமிலி - நண்டு .. 

சிருக்கு - வேள்வியில் பயன்படும் நெய்த்துடுப்பு , 
சிரமேற்கொள்ளுதல் - மரியாதையுடன் ஏற்றுக் இலைக்கரண்டி . 
கொள்ளுதல் . 

சிருகம் - அம்பு ; காற்று ; தாமரை . 
சிரல் - சிச்சிலிப்பறவை , மீன்கொத்திப்பறவை ; சிருகாலன் - நரி . 
முடிவிடம் . 

சிருங்கம் - விலங்கின் கொம்பு ; கொடுமுடி ; 
சிரவணம் - காது ; கேள்வி ; திருவோண நாள் . சிருங்கவான் . 
சிரவம் - காது ; கௌதாரிப் பறவை . 

விலங்கு ; இரும்புச் சங்கிலி ; 
சிரற்றுதல் - உரக்க ஒலித்தல் ; கோபித்தல் . 
சிரறுதல் - மாறுபடுதல் ; சிதறுதல் . 

சிருங்கவான் - பூமியின் எல்லையில் அமைந்த 
சிரஸ்தார் - நீதிமன்றம் , வட்டாட்சி அலுவலகம் 

மலைகளுள் ஒன்று . 
முதலியவற்றிலுள்ள ஊழியர்களுக்குத் சிருங்காடகம் - நாற்சந்தி . 

சிருங்காரநிலை - போர்க்களத்து இறந்துபட்ட 
தலைமை அதிகாரி . 
சிராங்கம் - தலை ; உடல்நலம் ; தடையின்மை . 

வீரனது மார்பை அவன் மனைவி தழுவுதலைக் 
சிராத்தம் - இறந்தோர்க்குச் செய்யுமோர் சடங்கு . 

கூறும் புறத்துறை . 
சிராந்தி - இளைப்பு . 

சிருங்காரம் - காண்க : சிங்காரம் . 
சிராபத்திரம் - விளாமரம் . 

சிருங்காரித்தல் - ஒப்பனை செய்தல் , சிங்காரித் 
சிராபரன் - இறைவன் . 

தல் . 
சிராய் - மரச்சக்கை ; பனஞ்செறும்பு ; செதுக்கிய சிருங்கி - நஞ்சு போக்கும் ஒரு மருந்துவகை ; 
மரத்துண்டு ; பருவின் முளை ; காற்சட்டை . 

சுக்கு ; பொன் ; குதிரையின் காதடியிலுள்ள 
சிராய்த்தல் - உராய்ந்து காயமேற்படுதல் . 

தீச்சுழிவகை. 
சிராய்பாக்கு - முற்றாத பாக்கு . 

சிருட்டி - படைப்பு ; படைப்புப்பொருள் ; சிறந் 
சிராய்விழுதல் - நார்ப்பழமாதல் . 

தது . 
சிரார்த்தம் - காண்க : சிராத்தம் . 

சிருட்டிகர்த்தா - படைப்போனாகிய பிரமன் . 
சிராவணம் - ஆவணி மாதம் ; புதுப் பூணூல் சிருட்டித்தல் - படைத்தல் ; கற்பனைசெய்தல் . 
தரிக்கும் சடங்கு ; கல் ; சாமணம் . 

சிருட்டியாளன் - சவர்க்காரம் . 
சிராவியம் - கேட்டற்கு இனியது . 

யானைத்தோட்டி ; பகைமை . 
சிரானந்தம் - அழியா இன்பம் . 

சிருதம் - நன்மை ; இனிமை . 

சிரும்பணம் - கொட்டாவி விடுகை . 
சிரி - நகைப்பு ; அம்பு ; வாள் ; வெட்டுக்கிளி ; 

சிரேட்டம் - தலைசிறந்தது . 
கொலைஞன் ; தீர்வைக்கு உட்பட்டநிலம் . 

சிரேட்டன் - தலைசிறந்தவன் . 
சிரிட்டம் - விளாம்பட்டை . 

சிரேட்டாதேவி - மூதேவி . 
சிரித்தபிழைப்பு - எள்ளத்தக்க வாழ்க்கை . 

சிரேட்டி - வணிகன் . 
சிரித்தல் - நகைத்தல் ; கனைத்தல் ; மலர்தல் ; 

சிரேணி - தெரு ; இடையர் வீதி ; வரிசை . 
எள்ளுதல் . 

சிரேணியம் - காண்க : சிரோணி . 
சிரிப்பாணி - அடங்காச் சிரிப்பு ; பகடி ; ஏளனம் . 

சிரேயசு - நன்மை ; புகழ் . 
சிரிப்பாணிப்படுதல் - சிரிப்புக் கிடமாதல் ; 

சிரேவனம் - காட்டாமணக்கஞ்செடி . 
சிறுமைப்படுதல் . 
சிரிப்பாய்ச்சிரித்தல் - இகழ்தல் ; மலிந்து கிடத் 

சிரை - நரம்பு ; குரங்கு ; கெட்ட இரத்தம் 

செல்லும் குழாய் . 
தல் ; நிலைகெட்டுத் திரிதல் . 
சிரிப்பு - நகைப்பு ; குதிரையின் கனைப்பு ; பகடி ; 

சிரைத்தல் - மயிர்கழித்தல் ; செதுக்குதல் . 
ஏளனம் . 

சிரைதொழில் - சிரைக்கும் வேலை ; வீண்வேலை , 
சிரீ - திருமகள் . 

சிரையன் - நாவிதன் . 
சிரீடம் - குன்றிமணி ; வாகைமரம் . 

சிரோசம் - தலைமயிர் . 
சிரீதரன் - திருமால் . 

சிரோட்டம் - கடுக்காய் , நெல்லிமரம் ; தான்றி 
சிரீமுக - அறுபதாண்டுக் கணக்கில் ஏழாம் மரம் . 
ஆண்டு . 

சிரோணி - காட்டாமணக்கு . 


சிருணி 


461 


சிலந்தி 


சிரோத்திரம் 


- 


சிரோத்திரம் - காது . 

சில்லான் - சிறு ஓணான் ; குருவிவகை ; ஒரு 
சிரோதரம் - கழுத்து . 

விளையாட்டு ; கறையான் . 

சில்லி - சுவர்க்கோழி ; 
சிரோந்தம் - மயிர்ச்செறிவு ; செறிமயிர்ப் பரப்பு . 

ஓட்டை ; வட்டம் ; 
சிரோபத்திய( ர ) ம் - கடுக்காய் . 

தேருருளை ; சிறுகீரை ; துண்டு . 
சிரோமணி - தலைமணி ; உயர்ந்தமணி ; தலை 

சில்லிக்காது - சிறு தொளையுள்ள காது . 
சிறந்தவன் ( ள் ) ; பண்டிதர் பட்டப்பெயர் . சில்லிக்கோல் - சிறு கம்பு . 
சிரோமுட்டி - கீழ்நோக்கி அம்பெய்கை . 

சில்லிகை - சுவர்க்கோழி ; நல்லாடைவகை ; 

சூரியகிரகணம் . 
சிரோரத்தினம் - தலைமணி . 

சில்லிடுதல் - குளிர்ந்து போதல் ; ஒலித்தல் ; 
சிரோருகம் - தலைமயிர் . 

நடுங்குதல் ; சினத்தால் முகம் சிவத்தல் . 
சிரோவல்லி மயிலின் உச்சிக்கொண்டை . 

சில்லிமூக்கு - இரத்தம் வடியும் மூக்கு ; மூக்கு 
சிரோவேட்டம் - தலைப்பாகை . 

நுனி . 
சிரௌதம் - சுருதி சம்பந்தமானது ; வேதத்தில் 

சில்லியகப்பை - சல்லடைக் கண்போன்ற சில்லி 
விதிக்கப்பட்டது . 

களையுடைய அகப்பை . 
சிரௌதி - வேதத்தில் கூறப்பட்ட கருமங்களில் 

சில்லியடை சல்லடைவகை . 
வல்லவன் . 

சில்லிரத்தம் - பொசியும் இரத்தம் .. 
சில் - சில ; சிறுமை ; நுண்மை ; சிறு துண்டு ; 

சில்லிவாயன் - பயனின்றி ஓயாது பேசுபவன் . 
ஒட்டுச்சீலை ; வட்டமானது ; உருளை ; 

சில்லு - துண்டு ; வட்டமாயுள்ள விளையாட்டுக் 
தலையணி ; கடற்சில் ; ஆரவாரம் ; மூடி ; மூக்குக் 

கருவி ; ஓடு ; நொண்டி விளையாட்டு ; சக்கரம் . 
கண்ணாடி . 

சில்லுக்கருப்பட்டி - ஒருவகைப் பனைவெல்லம் . 
சில்காற்று - தென்றல் . 

சில்லுண்டி - இழிந்தது ; இழிந்தவன் ; சிறு 
சில்குதல் - சிலவாதல் . 

குழந்தைகள் . 
சில்சொல் - மென்மொழி . 

சில்லுணா - சிற்றுண்டி . 
சில்பதவுணவு - உணவில் சிறிதளவே சேர்க்கப் 

சில்லூறு - காண்க : சிள்வண்டு . 
படும் பொருளாகிய உப்பு . 

சில்லெனல் - குளிர்ந்து இருத்தல் ; புலன்களுக்கு 
சில்பலி - சிறு பலி . 

இன்பமூட்டுங் குறிப்பு ; முகமலர்ச்சிக் குறிப்பு ; 
சில்லங்கெடுதல் - சிதறுண்ணுதல் . 

ஒலிக்குறிப்பு . 
சில்லத்து - சிறு சட்டை . 

சில்லை - இழிவு ; பழிச்சொல் : முரட்டுத்தனம் ; 
சில்லம் - தேற்றாமரம் ; எட்டி ; சிறு துண்டு . 

பிரண்டை ; நீர்ப்பறவை ; சுவர்க்கோழி ; கிலு 
சில்லம்பாய் - கிழிந்த பாய் , 

கிலுப்பை ; சிவல்வகை . 
சில்லர் - வேடர் ; சுவர்க்கோழி , கிறீச்சென்று சில்வண்டு - காண்க : சிள்வண்டு . 
ஒலிக்கின்ற பூச்சிவகை . 

சில்வாய் கடைவாய் . 
சில்லரி - சிலம்பின் பருக்கைக்கல் . 

சில்வானஞ்சேர்த்தல் - வீட்டுப் பொருள்களை 
-சில்லறை - சில்லறைச் சரக்கு , சிதறியவை ; மீதி ; 

மறைவாக விற்றுப் பணம் சேர்த்தல் . 
சில்வானம் ; தொல்லை ; ஒரு காதணி வகை ; 

சில்வானம் - செலவுக்குக் கொடுத்ததை மிகுத்து 
சிதறின தொகை ; சிறு தொகையாக மாற்றும் 

வைக்கும் பணம் ; சிறு தூறல் . 

சில - கொஞ்சம் . 
பணம் ; இழிந்தது . 
சில்லறைக்கடை - சிறிதளவாக 

சிலக்குணம் - திமிங்கிலம் . 
வாணிகஞ் 

சிலகம் - அகப்பை . 
செய்யுங் கடை ; பணமாற்றுங் கடை . 

சிலங்கம் - விளாம்பட்டை . 
சில்லறைக்கணக்கு - விவரம் விளங்காத சிறு 

சிலத்திற்கடுகு - காண்க : சிலக்குணம் . 
தொகைகள் ; சில்லறைக் குறிப்புகள் . 

சிலத்தின்பிருதிவி - கருப்பூரச் சிலாசத்து . 
சில்லறைக்காசு - சில்லறையாயுள்ள தொகை ; 

சிலதன் - மருதநிலத்தான் ; ஏவலாளன் ; 
கையூட்டு . 

யாளன் ; தோழன் ; தூதன் . 
சில்லறைக்குடி - குறைவாகப் பயிரிட்டு வாழும் சிலதி - தோழி ; வேலைக்காரி . 
குடிகள் . 

சிலதை - நீண்டு மெலிந்து கருநிறத்தவளாய்க் 
சில்லறைப்புத்தி - கயமைத்தனம் ; விபசாரம் . 

காம மிகுந்தவள் . 
சில்லறையாள்கள் - முதன்மையல்லாதவர் ; 

சிலந்தி - கொப்புளம் ; நச்சுக்கட்டி ; அபிநயத்துக் 
தொந்தரவு செய்யும் கீழோர் . 

குரிய ஆண்கையுள் ஒன்று : கருஞ்சிலந்திமரம் ; 
சில்லாட்டு - சில்லறை ; சிறு செயல் . 

சிலந்திப்பூச்சி ; கோரைவகை ; கோமேதக 
சில்லாடை காண்க : பன்னாடை . 

வகை . 


பணி 


சிலந்தியரிசி 


462 


சிலுக்குவெட்டு 


சிலந்தியரிசி - கோரைவகை . 

சிலாத்துமசம் - கல்லில் பிறந்த இரும்பு . 
சிலம் - இந்துப்பு . 

சிலாதலம் - பாறை ; கல் பரப்பிய இடம் ; 
சிலம்பக்காரன் - சிலம்பவித்தையில் வல்லவன் . கற்பாவிய ஆசன மேடை . 
சிலம்பக் கூடம் - சிலம்பம் பயிலுமிடம் .. 

சிலாதைலம் - பாறையில் உண்டாகும் மண் 
சிலம்பங்காட்டுதல் - அச்சுறுத்துதல் ; செயற் நெய் . 
கரிய செயலைச் செய்து முடிக்க முயல்வதாக சிலாந்தி - சீந்திற்கொடி . 
நடித்தல் ; சிலம்பவித்தை காட்டு தல் . 

சிலாநாகம் காண்க : சிலைநாகம் . 
சிலம்பம் - கழிவீசுதல் முதலிய படைக்கலப் 

சிலாப்பி - சோம்பேறி . 
பயிற்சி ; சூழ்ச்சித்திறன் . 

சிலாப்புட்டி - நீர் இறைக்க உதவும் தோற்பை 
, 

சிலம்பம் விளையாடு அல்லது நீர்ச்சால் . 

தல் , சிலம்பவித்தை சிலாப்புதல் - வீண்பொழுதுபோக்கல் ; நடித்தல் . 
காட்டுதல் . 

சிலாபம் - முத்துக்குளிப்பு . 
சிலம்பல் - யாழினோசை ; ஓயாது வீண்பேச்சுப் சிலாபேசி - சிவப்பு நெருஞ்சிப்பூண்டு . 
பேசுபவன் ( ள் ) . 

சிலாம்பு - மீன்செதிள் ; மரப்பொருக்கு ; 
சிலம்பன் - குறிஞ்சிநிலத் தலைவன் ; முருகன் ; சிறாம்பு . 

காவிரிப் புதுவெள்ளம் ; பழைய நாணயவகை . சிலாமணி - கருப்பூரச்சிலாசத்து ; எங்கும் செல்லக் 
சிலம்பாறு - அழகர் மலையில் தோன்றும் 

கூடியது . 
சிற்றாறு . 

சிலாமதம் - கன்மதம் ; பிறவிப் பாடாணவகை . 
சிலம்பி - சிலந்திப்பூச்சி . 

சிலாமனா - மனோசிலை . 
சிலம்பு - ஒலி ; மகளிர் காலணிவகை ; பூசாரிகள் சிலாயுதன் - ஆமை . 

கைச்சிலம்பு ; மலை ; பக்கமலை ; குகை . சிலார் ( ரு ) - குழப்பம் ; இனாம் . 
சிலம்புகழிநோன்பு - மணம் நடத்துமுன் பெண் சிலாலேகை - கல்வெட்டு . 

ணிற்குச் சிலம்பு கழற்று தலாகிய சடங்குவகை . சிலாவங்கம் ஈயக்கல் . 
சிலம்புதல் - ஒலித்தல் ; எதிரொலித்தல் . 

சிலாவட்டம் - சந்தனக்கல் ; சாணைக்கல் ; கற் 
சிலம்புரி - ஒரு சீலைவகை . 

பீடம் . 
சிலமம் காண்க : சிலம்பம் . 

சிலாவருடம் - கல்மழை ; கல்மாரி மேகம் . 
சிலமன் 

சிலாவி - கூரையைத் தாங்கும் வளைவு ; கல்நார் ; 
சிலமான்கல் ஒரு உயர்ந்த கல்வகை . 

சிற்பி . 
சிலமி - சிலம்பவித்தையில் வல்லவன் ; பிடிவாதக் சிலாவிந்து - கல்நார் . 

சிலாவுதல் - சுழலுதல் ; வட்டமாய் வார்த்தல் . 
சிலர் - சிலபேர் . 

சிலிங்காரம் - அலங்காரம் .. 
சிலவங்கம் - மீன் எலும்பு . 

சிலிட்டம் - செறிவு ; சிலேடைப் பொருளுள்ளது . 
சிலவர் - சிலபேர் ; பாலை நில மக்கள் ; வேடர் ; 

சிலியானை - முடக்கொற்றான் பூண்டு . 

சிலிர் 
பாலை நிலத் தலைவர் . 

மரவகை . 
சிலாக்கியம் - புகழத்தக்கது , 

மெச்சத்தக்கது ; 

சிலிர்சிலிர்த்தல் - உடல் புளகித்தல் . 
சிறந்தது ; புகழ் ; உரிமை . 

சிலிர்த்தல் --மயிர் நெறிக்கச் செய்தல் , 
சிலாக்கியன் - புகழ்தற்குரியவன் . 

தளிர்த்தல் ; உடல் புளகித்தல் ; சில்லிடுதல் . 
சிலாகித்தல் - புகழ்தல் . 

சிலீபதம் - யானைக்கால் நோய் . 
சிலாகை - புகழ்ச்சி ; துப்பாக்கிச் சலாகை ; 

சிலீமுகம் - அம்பு ; வண்டு ; முலைக்கண் ; போர் . 
நீலக்கல் . 

சிலீர்சிலீரெனல் - காண்க : சிலீரெனல் . 
சிலாசத்து - உலோகவகை ; மண்தைலம் ; ஒரு 

சிலீரிடுதல் - குளிருதல் . 
வகை மருந்துக் கல் ; கற்பூரச்சிலை . 

சிலீரெனல் - குளிரால் உண்டாகும் உணர்ச்சிக் 
சிலாசம் - இரும்பு , தாமிரம் முதலிய உலோகங் குறிப்பு ; புளகித்தற் குறிப்பு . 
கள் ; மலையிற் பிறப்பன; கருப்பூரச்சிலை . சிலுக்கன் - கலகக்காரன் ; தொந்தர 

செய்ப 
சிலாசாச ( த ) னம் - கல்வெட்டு , கல்லிற் செதுக்கப் வன் . 
பட்ட சாசனம் . 

சிலுக்கு - இரும்புவளையம் ; வாள் 

முதலிய 
சிலாசாரம் -- கல்லைப்போன்ற வன்மையுடைய 

வற்றின் பல் ; சிலும்பு ; 

சிறு துண்டு ; 
இரும்பு . 

தொந்தரவு ; சிறுகாயம் . 
சிலாஞ்சனம் - நீல மணிவகை . 

சிலுக்கு வெட்டு - சிறுகாயம் . 


சாடை . 


காரன் . 


463 


சிவசக்தி 


சிலுகன் 


- 


- 


சிலுகன் - காண்க : சிலுக்கன் . 

சிலேதம் - செம்முருங்கைமரம் . 
சிலுகி - கலகக்காரி . 

சிலேபணம் - உடலிலுள்ள கபக்கூறு ; இறக்குந் 
சிலுகிடுதல் - நிலைகுலைதல் ; சண்டையிடுதல் ; தறுவாயில் தோன்றும் மூச்சு . 
கூச்சலிடுதல் . 

சிலேபி - ஓர் இனிப்புப் பண்டம் . 
சிலுகு - சண்டை ; துன்பம் ; குழப்பம் ; கூச்சல் ; சிலேற்பனை - காண்க : சிலேபணம் . 
குறும்பு ; தடை ; கிட்டாமை . 

சிலை - கல்லிற் செதுக்கிய உருவம் ; முழக்கம் ; 
சிலுகு சிலுகெனல் - விரைவுக்குறிப்பு . 

வில் ; தனுராசி ; மார்கழி மாதம் ; மூல 
சிலுகுபாக்கி - கையிருப்பு . 

நாள் ; வானவில் ; ஒளி ; வால் ; மருந்து 
சிலுகை - கஞ்சாக்குடுக்கை . 

அரைக்கும் குழி அம்மி ; மலை ; அம்மி ; ஒரு 
சிலுசிலுத்தல் - ஒலித்தல் ; படபடவென்று பேசு மரம் ; சூதகபாடாணம் . 
தல் ; கோபித்தல் ; குளிர்வருதல் ; குளிர்ந் சிலைக்கல் ஈரக்கல் . 
திருத்தல் ; தூறுதல் . 

சிலைத்தல் - ஒலித்தல் ; முழங்குதல் ; யாழொலித் 
சிலுசிலுப்பு - குளிர்ச்சி ; சிறுகோபம் ; குறும்பு . 

தல் ; கொட்டுதல் ; சினங்கொள்ளுதல் ; 

பின்னிடுதல் . 
சிலுசிலெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; குளிரால் 
நடுங்குதல் குறிப்பு . 

சிலைநாகம் சூடாலைக்கல் . 
சிலுத்தல் - பதமாதல் ; சோறு பதனழிதல் , 

சிலைநார் - கல் நார் . 
சோறளிதல் ; கோபித்தல் ; குலுங்கக் காய்த் | சிலைநிறக்கல் - மாமிசச்சிலை . 
தல் ; கொஞ்சமாய்ச் சொரிதல் . 

சிலைபாரித்தல் - வில் வளைத்தல் . 
சிலுநீர் - இலையில் தங்கி விழும் மழைத்துளி. 

சிலைமா - மாக்கல் . 
சிலுப்பட்டை - அலப்புகிறவன் ; குறும்பு செய்யுஞ் சிலையடித்தல் - கல்லில் உருவம் செதுக்குதல் . 
சிறுவன் . 

சிலையாவி காண்க : சிலைநார் . 
சிலுப்பல் - காண்க : சிலும்பல் . 

சிலையிராசன் - இரத்தினங்களுள் அரசாகிய 
சிலுப்பு - நடுக்கம் ; கோபங்காட்டுகை ; அடங்கா 

வயிரம் . 
நடை . 

சிலையுடம்பு - பு ண்கட்டிகள் அடிக்கடி 
சிலுப்புதல் - தயிர்கடைதல் ; கலக்குதல் ; அசைத் 

புறப்படுதற்குரிய உடற்கூறு . 
தல் ; சுழற்றுதல் ; மயிர்நெறிக்கச் செய்தல் . 

சிலையோடுதல் - புரையோடுதல் ; எதிரொலித் 
சிலும்பல் - சிலிர்த்திருக்கை ; சீலை முதலியவற் 

தல் . 
றின் கரடு ; துணி முதலியவற்றின் பீறல் . 

சிலைவயிரம் - வயிரக்கல் . 
சிலும்பு - மரச்சிறாம்பு ; களிம்பு . 

சிலைவிந்து - காண்க : சிலைநார் . 
சிலும்புதல் -- மயிர் முதலியன சிலிர்த்தல் ; 

சிலோச்சயம் 

சிவ்வல் - கடற்பாசி . 
கட்டை முதலியவற்றில் தும்பு முதலியன 
வெளிப்பட்டு நிற்றல் ; பெருகிவருதல் ; ஒலித் 

சிவ்வெனல் - சிவத்தற்குறிப்பு ; விரைவுக்குறிப்பு ; 
தல் ; கலங்குதல் ; அசைதல் . 

இறுகற்குறிப்பு . 
சிலுவட்டை - கீழோர் , கயவர் . 

சிவக்குறி - சிவலிங்கம் . 
சிலுவல் - கந்தை ; எளிமை ; அழகின்மை ; ஒழுங் 

சிவகணம் - சிவசேவைப் பரிவாரம் . 
கின்மை ; மரியாதையின்மை . 

சிவகணமுதல் - சிவகணத்தின் தலைவராகிய 
சிலுவலி - சீர்கெட்டவள் . 

நந்திதேவர் . 
சிலுவாணம் - செலவுக்குக் கொடுத்ததில் 

சிவகதி - வீடு , முத்தி . 
மிகுத்து வைக்கும் பணம் . 

சிவகதிக்கிறை - சிவகதிக்குத் தலைவனான 
சிலுவை - கழுமரம் ; கிறித்து அறையப்பட்ட 

அருகன் . 
மரம் ; கிறித்தவ சமய சின்னத்துள் ஒன்று . 

சிவகம் - சாதிக்காய் ; நாய்ச்சீரகம் . 
சிலேட்டர் - செட்டிகள் , வணிகர் . 

சிவகரந்தை - ஒரு பூண்டுவகை . 
சிலேட்டி - செட்டி . 

சிவகாமி - சிதம்பரத்து அம்பிகை . 
சிலேட்டுமம் - உடலிலுள்ள கபக்கூறு . 

சிவங்கரன் மங்கலத்தைச் செய்பவனாகிய 
சிலேடித்தல் - இருபொருள்படப் பேசுதல் . 

சிவபெருமான் . 
சிலேடை - பல பொருள் தரும் பாட்டு ; ஒரு 

சிவங்கரி மங்கலத்தைச் செய்பவளாகிய 
வடிவாய் நின்ற சொற்றொடர் பல பொரு 

பார்வதி . 
ளுடைய தாக வரும் அணி ; இனிய சொற் 

சிவச்சி - சாதிக்காய் . 
றொடர் . 

சிவசக்தி - சிவனிற் பிரியாத சக்தி . 


மலை . 


சிவசத்தி 


464 


சிவனார்பாகல் 


ராக்கம் . 


சிவசத்தி - ஐந்து வகைச் சத்தி ; துரிசு . 

சிவப்புக்கல் - ஈரற்கல் ; ஒரு மணிவகை . 
சிவசமயம் - சைவமதம் . 

சிவப்புச்சிலை - கெம்பு . 
சிவசன் - சிவனிடம் பிறந்தவனாகிய சுக்கிரன் . சிவப்பூர்தல் - சிவந்த நிறமடைதல் . 
சிவசாதனம் - உருத்திராக்கம் , திருநீறு முதலிய சிவப்பேறு - சிவமாம் தன்மையை அடைகை . 
சைவசமயத்திற்குரிய சின்னங்கள் ; உருத்தி சிவபண்டாரி -- சிவாலயக் கருவூலக்காரன் . 

சிவபதம் - சிவனடியார்கள் தத்தம் பரிபாகத் 
சிவசாதாக்கியம் - அருட் சக்தியால் தியான திற்கு ஏற்ப அடையும் தான் ஆள் உலகிருத் 
மூர்த்தியாய் நின்ற சிவம் . 

தல் , தன்பால் இருத்தல் , தான் ஆம் பதம் 
சிவசித்தர் - சைவ சமயத்திற் கூறிய பரமுத்தியை பெறல் , தான் ஆகுதல் என்னும் நால்வகைச் 
அடைந்தவர் . 

சிவபதவி . 
சிவசிவ - ஓர் இரக்கக்குறிப்பு . 

சிவபாத்தியன் - சிவனடியான் . 
சிவசின்னம் - காண்க : சிவசாதனம் . 

சிவபீசம் - காண்க : சிவவிந்து . 
சிவஞானம் - இறையுணர்வு , தெய்வ அறிவு . 

சிவபுரம் - சிவலோகம் . 
சிவஞானி - சிவஞானம் பெற்றோன் . 

சிவபூசை - சிவவழிபாடு . 

சிவபோகம் - சிவானந்தம் . 
சிவண உவமைச்சொல் . 
சிவணுதல் - நட்புக்கொள்ளுதல் ; பொருந்துதல் ; 

சிவம் - மங்களம் ; உயர்வு ; களிப்பு ; நன்மை ; 
அளவளாவு தல் ; அணுகுதல் ; ஒத்தல் ; பெறு 

குறுணி ; முத்தி ; கடவுளின் அருவுரு நிலை ; 
தல் . 

சிவத்துவம் . 
சிவத்ததாசி செடிவகை ; செம்பருத்தி ; சிவமது - சிறுபுள்ளடிப்பூடு . 
செம்பரத்தை . 

சிவமயம் - சிவமாந்தன்மை ; மங்கலமொழி . 
சிவத்தம் - செம்முருங்கைமரம் . 

சிவமரம் - வெண்கடப்பமரம் ; சவுக்குமரம் . 
சிவத்தல் - சிவக்குதல் ; கோபித்தல் ; சினக் சிவமல்லி - காண்க ; கொக்குமந்தாரை . 
குறிப்பு . 

சிவயோகி - சிவயோகத்தால் முத்தியடைந் 
சிவத்துருமம் - வில்வமரம் . 

தோர் ; காண்க : வசம்பு . 
சிவதடி - வெள்ளரி . 

சிவரசம் - மூன்று நாள் ஊறிய கஞ்சி ; பாதரசம் . 
சிவதரம் - அதிக மங்களமானது . 

சிவராத்திரி - சிவனடியார்கள் நாள் 

முழுதும் 
சிவதலம் - சிவபிரான் கோயில் கொண்ட இடம் . 

பட்டினியிருந்து இரவெல்லாம் கண்விழித்துச் 
சிவதாரம் - தேவதாரு என்னும் மரவகை . 

சிவனைப் பலகாலம் அருச்சித்து மாசி மாதத் 
சிவதுளசி திருநீற்றுப்பச்சை . 

துக் கிருட்டின சதுர்த்தசியில் கொண்டாடும் 

மகாசிவராத்திரி விரதம் . 
சிவதூதி - துர்க்கை . 

சிவல் கவுதாரி ; காடைவகை ; செந்நிலம் ; 
சிவதை - கொடிவகை . 

பகன்றைக்கொடி . 
சிவந்த சோறு - தீய்ந்துபோன சோறு . 

சிவலை - சிவப்பு நிறமுள்ள ஆள் ; சிவப்புநிற 
சிவந்தவேசை - செம்பரத்தைச்செடி . 
சிவந்தி - பாலைவகை ; பூச்செடிவகை ; கடுக்காய் 

முள்ளது ; செந்நிற விலங்கு . 
சிவலோகச் சேவகன் - காந்தம் . 

சிவலோகம் - கைலாசம் . 
சிவந்திரம் - கைம்மாறு ; வேலையில் இருப் 

சிவவல்லபம் - எருக்கு ; ஒருவகை நாவல் ; செவந் 
பவர்க்கு அம் முறையில் கொடுக்கும் சுதந்தரம் . 

திச் செடி . 
சிவநாபம் - ஒருவகை இலிங்கம் . 
சிவநிசி - சிவராத்திரி . 

சிவவிந்து - இதள் , பாதரசம் . 

சிவவெற்பு - பழநி . 
சிவப்பன் - செந்நிறமுள்ளவன் . 

சிவவேடம் - உருத்திராக்கம் முதலிய சிவசின்னம் 
சிவப்பி - செந்நிறமுள்ளவள் ; செந்தெங்கு . 

தரித்த கோலம் . 
சிவப்பிராமணர் - காண்க : ஆதிசைவர். 

சிவளிகை - தலையணி . 
சிவப்பிரியம் - உருத்திராக்கம் . 

சிவளிகைக்கச்சு - உடைமேல் கட்டும் கச்சு . 
சிவப்பிரியை சிவ பிரானிடம் அன்புடையா 

சிவன் - மும்மூர்த்திகளுள் ஒருவரான அழிக்கும் 
ளாகிய பார்வதிதேவி . 

கடவுள் ; சிவனடியார்க்கு வழங்கிய சிறப்புப் 
சிவப்பு - செந்நிறம் ; சிவப்புக்கல் ; சீட்டு முதலிய பெயர் . 
விளையாட்டுகளில் வென்ற கட்சிக்கு இடும் சிவனார்கிழங்கு - காண்க : கார்த்திகைக்கிழங்கு . 
குறியீடு ; கோபம் ; கறுப்பு . 

சிவனார்பாகல் - கோவைக்கொடி ; ஐவிரலிக் 
சிவப்புக்கந்தி - கோழித்தலைக் கந்தகம் . 

கொடி . 


வகை . 


சிவனார்வேம்பு 


465 


சிற்றிரை 


} - சிவபூசை . 


சிற்பாசாரி , } 


அதிகம் 


சிவனார் வேம்பு - ஒரு செடிவகை . 

சிற்சத்தி - ஐவகை ஆற்றல்களுள் ஒன்று . 
சிவனி கழுதை . 

சிற்சபை - சிதம்பர நடனசபை . 
சிவா - கடுக்காய் ; கீழாநெல்லி ; ஆடுதின்னாப் சிற்சிலிர்ப்பான் - அம்மை நோய்வகை . 
பாளை ; வன்னிமரம் . 

சிற்சுகம் - அறிவின்பம் , ஞானானந்தம் . 
சிவாசாரியர் ஆதிசைவர்களுடைய பட்டப் சிற்பசாத்திரம் - சிற்பவித்தை . 
பெயர் . 

சிற்பசாலை - சிற்பவேலை செய்யுமிடம் . 
சிவாட்சம் - உருத்திராக்க மணி . 

சிற்பம் - கல்லில் செதுக்கிய உருவம் ; நுண் 
சிவாதரம் -- மரக்கொம்பு . 

தொழில் ; சிற்பக்கலை ; சிந்திக்கை ; அற்பம் ; 
சிவாயநம சைவர்களால் போற்றப்படும் ஐந் தொழில் திறமை . 
தெழுத்து மந்திரம் . 

சிற்பர் - சிற்பிகள் . 
சிவார்ச்சனம் , ) 

சிற்பரக்கூர்மை - கந்தகவுப்பு . 
சிவார்ச்சனை 

சிற்பரம் -- கடவுள் . 
சிவாருகம் - ஆலமரம் . 

சிற்பரவுப்பு - இந்துப்பு . 
சிவாலயம் - சிவன்கோயில் . 

சிற்பரன் - அறிவுக்கு எட்டாத கடவுள் . 
சிவானுபூதி - சிவனோடு இரண்டறக் கலக்கும் சிற்பரை - பார்வதி ; சலவைக்கட்டி ; பொன் 
அனுபவம் . 

னிமிளை . 
சிவிகரம் - சாதிக்காய் . 

சிற்பன் - படைப்புத்தொழிலில் வல்லவனான 
சிவிகை - பல்லக்கு ; எருது பூட்டிய வண்டிவகை . பிரமன் ; சிற்பத் தொழிலோன் . 
சிவிகையார் -- பல்லக்குச் சுமக்கும் சாதியார் . 

சிற்பக்கலை ஞ ன் ; நுட்பத் 
சிவிங்கி - ஒரு விலங்குவகை; ஒரு பறவைவகை ; சிற்பி தொழில் செய்வோன் ; கம்மியன் . 
சிறுத்தை . 

சிற்றகத்தி - ஒரு மரவகை . 
சிவிட்கு - கோபம் . 

சிற்றஞ்சிறுகால் - அதிகாலை , வைகறை . 
சிவிட்கெனல் - பொறுமையின்மைக் குறிப்பு ; | சிற்றடி - சிறிய கால் . 
விரைவுக்குறிப்பு . 

சிற்றடிப்பாடு - மனித நடமாட்டம் 
சிவிடு - சிறிது ; முந்நூற்றறுபது நெல் பிடிக்கும் இல்லாத ஒற்றையடிப்பாதை . 
அளவு . 

சிற்றடியார் - குற்றேவல் செய்வோர் . 
சிவிரம் - படையெடுத்த அரசன் தங்குமிடம் , சிற்றண்டம் - முட்டை . 
பாசறை . 

சிற்றப்பன் - சிறிய தகப்பன் ; மாற்றாந் தகப்பன் . 
சிவிறி - விசிறி ; நீர்வீசும் கருவி . 

சிற்றம்பலம் - சிதம்பரத்து நடனசபை . 
சிவிறுதல் - பரத்தல் ; காண்க : விசிறுதல் . சிற்றம்பலவன் - சிதம்பரத்தில் நடனமாடுஞ் 
சிவுகம் -- மோவாய் . 

சிவபெருமான் . 
சிவேதை - செடிவகை ; நாணல் . 

சிற்றரத்தை - ஒரு செடிவகை . 
சிவேரெனல் - செந்நிறக்குறிப்பு . 

சிற்றவை - சிறிய தாய் . 
சிவை - பார்வதி ; காளி ; நரி ; வேர் ; உலைமூக்கு ; சிற்றறிவன் - ஆன்மா . 
நெல்லிக்காய் . 

சிற்றறிவு - சுருங்கிய அறிவு , புல்லறிவு . 
சிவைக்கியம் - சிவனும் உயிரும் ஒன்றாய் இருத் சிற்றாடை - சிறுமியர் அணியும் உடை ; சிறிய 
தல் , 

ஆடை . 
சிவோகம்பாவனை - சிவனே நான் என்று பாவித் , சிற்றாத்தாள் - சிறிய தாய் . 
தல் . 

சிற்றாமணக்கு - ஓர் ஆமணக்குவகை . 
சிழகுதல் - விம்முதல் . 

சிற்றாமல்லி - காட்டு மல்லிகை . 
சிள்வண்டு , 

சிற்றாமுட்டி - ஒரு செடிவகை . 
சிள்வீ ( k ) டு 

சிற்றால் - கல்லத்திமரம் . 
சிள்ளுப்புள்ளெனல் - சினக்குறிப்பு . 

சிற்றாலவட்டம் - பீலிவட்ட விசிறி . 
சிள்ளெனல் - விரைவுக்குறிப்பு ; ஆரவாரக் சிற்றாள் - ஏவலாள் ; பையன் ; கொத்தனுக்கு 
குறிப்பு . 

உதவிபுரியுங் கூலியாள் . 
சிளுசிளுத்தல் - இரைச்சற்குறிப்பு ; பதனழிவு . சிற்றாறு - சிறு ஆறு . 
சிளுசி ( பு ) ளெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

சிற்றி - சிறிய தாய் ; பசளைக்கீரை . 
சிளைத்தல் - சோர்தல் . 

சிற்றிதழ் - அகவிதழ் ; அழகான பின்னல் . 
சிற்குணம் - மெய்யறிவு , ஞானமாகிய குணம் . சிற்றிரு - கிலுகிலுப்பைச்செடி . 
சிற்குணன் - கடவுள் . 

சிற்றிரை - சிற்றுயிர்களின் உணவு ; எளிய உணவு . 
59 


$6 }} - சுவர்க்கோழி . 


சிற்றில் 


466 


சிறாங்கித்தல் 


காம 


சிற்றில் - சிறு குடில் ; சிறு வீடு ; சிறுமியர் கட்டி சிறகு கோதுதல் - சிறகை அலகால் வகிர்தல் ; 
விளையாடும் மணல் வீடு ; காண்க : சிற்றிற் சிறகை உலர்த்துதல் . 
பருவம் ; கந்தை . 

சிறகு கோழி - காட்டுக்கோழிவகை 
சிற்றிலக்கம் - கீழ்வாயிலக்கம் . 

சிறகுதெரித்தல் - காண்க : சிறகு கோதுதல் . 
சிற்றிலிழைத்தல் - சிறுமியர் மணல் வீடு கட்டி சிறகுமுளைத்தல் - தற்காத்துக்கொள்ளும் வலி 
விளையாடுதல் . 

பெறுகை ; வெளியேறிவிடுகை . 
சிற்றிலை - கடுக்காய் ; குன்றிமணி ; நெய்ச்சிட்டி . சிறங்கணித்தல் - காண்க : சிறக்கணித்தல் . 
சிற்றிற்பருவம் - சிறுமியர் கட்டிய மணற் சிறங்கித்தல் - அவமதித்தல் ; சிறங்கையால் 
சிற்றிலைத் தலைவன் சிதைக்கும் பருவத்தைப் அளத்தல் . 
புனைந்து கூறும் ஆண்பாற் பிள்ளைத்தமிழ் . சிறங்கை - கைந்நிறையளவு . 
சிற்றின்பம் - இம்மைக்குரிய இன்பம் , 

சிறத்தல் - மேன்மையாதல் ; மேற்படுதல் ; கனத் 
வின்பம் . 

தல் ; இன்றியமையாதிருத்தல் ; மங்கலமாதல் ; 
சிற்றினம் - அறிவும் ஒழுக்கமும் அற்றோர் அன்பாதல் ; மகிழ்தல் ; அழகாதல் . 
கூட்டம் ; நல்லறிவு இல்லாத தாழ்ந்தோர் . 

சிறந்தோர் - உயர்ந்தோர் ; தேவர் ; உறவினர் ; 
சிற்றுண்டி - சிறு அளவான உணவு , எளிய உணவு ; 

துறந்தோர் . 
இனிப்பு உணவுவகை ; பலகாரவகை, பண்ணி சிறப்பணி - சாதி , குணம் , செயல் என்பவற்றால் 
காரம் . 

ஒரு பொருளைச் சிறப்பித்துக் கூறும் அணி ; 
சிற்றுணவு - சிற்றுண்டி ; கறி முதலியன . 

ஒப்புமையால் பொதுமையுற்றிருந்த இரண்டு 
சிற்றுதல் - சஞ்சலப்படுதல் . 

பொருள்களுக்கு ஒரு காரணத்தால் வேறுபாடு 
சிற்றுயிர் - குறுகிய காலமே வாழும் உயிர் ; 

தோன்றுவதைக் கூறும் அணி . 
இழிந்த உயிர் . 

சிறப்பாங்கல் - மாணிக்கவகை . 
சிற்றுரு - சின்னவுரு ; தாலியுடன் கோக்கும் உரு . 

சிறப்பாடு - மேம்பாடு . 
சிற்றுள் - சரக்கறை . 

சிறப்பித்தல் - அலங்கரித்தல் ; பெருமைப்படுத் 
சிற்றுளி - தச்சுக்கருவி . 

தல் ; புகழ்தல் . 
சிற்றூண் - காண்க : சிற்றுண்டி . 

சிறப்பிலாதாள் , ) மேம்பாடு இல்லாதவளாகிய 
. 

} 

சிறப்பிலாள் மூதேவி . 
சிற்றூர் - சிறிய ஊர் , குக்கிராமம் ; குறிஞ்சி 

சிறப்பு - பெருமை ; திருவிழா ; செல்வம் ; 
நிலத்தூர் . 

அன்பளிப்பு ; மதிப்பு ; தலைமை ; பகட்டு ; 
சிற்றூறல் - சின்ன நீரூற்று . 

காண்க : சிறப்பணி ; இன்பம் ; ஒன்றற்கேயுரியது ; 
சிற்றெண் - கீழெண் ; இருசீர் ஓரடியாய் வரும் வரிசை ; போற்றுகை ; மிகுதி ; வீடுபேறு . 
அம்போதரங்கவகை ; பரிபாடல் 

உறுப்பு சிறப்புச்செய்தல் - ஒப்பனைசெய்தல் ; 
களுள் ஒன்று . 

தல் ; விழாக்கொண்டாடுதல் . 
சிற்றெலி - சுண்டெலி . 

சிறப்புடைக்கிளவி - அன்பான சொல் . 
சிற்றெறும்பு - எறும்புவகை . 

சிறப்புப்பாயிரம் - ஒரு நூலுக்குச் சிறப்பாக 
சிறக்கணித்தல் - கண்ணைச் சுருக்கிப் பார்த்தல் ; அமைக்கப்பட்ட முன்னுரை , நூற்பெயரும் 

கடைக்கண்ணாற் பார்த்தல் ; அவமதித்தல் . காரணமும் ஆக்கியோன் பெயரும் அளவும் 
சிறகடித்தல் - பறத்தற்பொருட்டு இறக்கை பயனுமுரைப்பது . 
யடித்தல் . 

சிறப்புப்பெயர் - ஒன்றற்கே உரிமைபூண்டு வரும் 
சிறகர் - இறகு . 

பெயர் ; திணை , நிலம் , சாதி , குடி , உடைமை , 
சிறகறுதல் - வலியழிதல் . 

குணம் , தொழில் , கல்வி என்னும் எண்வகை 
சிறகாற்றுதல் - சிறகை விரித்தடித்து 

இளைப் 

யாலும் பொருள்களுக்குச் சிறப்பாகக் கூறும் 
பாற்றிக்கொள்ளுதல் . 

பெயர் ; அரசன் கொடுக்கும் பட்டப்பெயர் . 
சிறகி - பறவைவகை ; ஒரு மீன்வகை . 

சிறப்புரை - சிறப்புச் சொற்பொழிவு . 
சிறகிமீன் - பறவை மீன் . 

சிறப்புவிதி - ஒன்றற்குரிய சிறப்பான முறை . 
சிறகு - இறகு ; மீன்சிறகு ; படை 

படை முதலியவற் சிறப்பெடுத்தல் - திருவிழாக் கொண்டாடுதல் . 
றின் உறுப்பு ; தெருவின் பக்கம் ; தெரு ; கிளை சிறப்பெழுத்து - ஒரு மொழிக்குச் சிறப்பாக 
வாய்க்கால் ; பனையோலையிற் பாதி ; கதவு அமைந்துள்ள எழுத்து . 
முதலியவற்றின் இலை . 

சிறவு - சிறந்த செயல் . 
சிறகுகட்டிப்பறத்தல் - விரைந்து செல்லுதல் . சிறாங்கணித்தல் - காண்க : சிறக்கணித்தல் . 
சிறகுகதவு - இரட்டைக்கதவு . 

சிறாங்கித்தல் - உள்ளங்கையளவாக்குதல் ; 
சிறகுகுடில் - தூக்குங்குடிசை . 

உரிமையாக்குதல் ; இரத்தல் . 


போற்று 


சிறாங்கை 


467 


சிறு நுண்மை 


} 


சிறாங்கை - காண்க : சிறங்கை . 

சிறுச்சிறிது - கொஞ்சம்கொஞ்சமாக . 
சிறாம்பி - காவற்பரண் . 

சிறுசடாமாஞ்சில் - ஒரு மருந்துவகை . 
சிறாம்பித்தல் - ஒரு சேரத் திரட்டுதல் . 

சிறு சவளம் - குந்தப்படை . 
சிறாம்பு - மரச்சிலும்பு . 

சிறுசெங்குரலி - கருந்தாமக்கொடி . 
சிறாம்புதல் - குறுகுதல் ; இளைத்தல் ; உராய்தல் ; சிறுசெய் - பாத்தி . 
பிறாண்டு தல் . 

சிறுசொல் - பழிச்சொல் ; இழிசொல் . 
சிறாய் - மரத்துண்டு . 

சிறுசோற்றுவிழவு - சோற்றைத் தயிர் முதலிய 
சிறாய்த்தல் - உராய்ந்து ஊறுபடுதல் . 

வற்றோடு கலந்து உருண்டைகளாக்கி 
சிறாய்த்துக்குச்சி - செடிவகை . 

அவற்றை வருவோர்க்குக் கொடுத்து மகிழும் 
சிறார் - சிறுவர் . 

கொண்டாட்டம் . 
சிறிட்டம் - விளாம்பட்டை . 

சிறுசோறு - குழந்தைகள் விளையாட்டாகச் 
சிறிது - இழிந்தது . 

சமைக்கும் மணற்சோறு ; சித்திரான்னம் . 
சிறிதுரைத்தல் - இகழ்ந்து பேசுதல் . 

சிறுத்தல் - சிறிதாதல் ; சுருங்குதல் ; கோபித்தல் ; 
சிறி பலம் - வில்வமரம் . 

தடுத்தல் , 
சிறியசிந்தையர் - கீழோர் . 

சிறுத்தை - சிறு புலிவகை. 
சிறியத்தினி - வேலிப்பருத்தி . 

சிறுதகை , 

- தலைவணக்கம் . 
சிறிய தகப்பன் - தந்தைக்குப் பின்னோன் ; சிறிய சிறுதகைமை 
தாயின் கணவன் . 

சிறுதடி - சிறுவயல் ; பாத்தி . 
சிறிய தாய் - தாயின் தங்கை ; சிற்றப்பன் மனைவி ; 

சிறுதரம் - சிறிய அளவு ; இளம்பருவம் ; சிறு 
இளைய மாற்றாந் தாய் . 

தரத்துப் பிள்ளைகள் . 
சிறியநோக்குதல் - கடைக்கண்ணால் பார்த்தல் . சிறுதனம் - சிறுபிள்ளைத் தன்மை ; சிறுசேமிப்பு ; 
சிறிய மனம் - கயமைக்குணம் . 

சொந்த நிதிகள் . 
சிறியன் - சிறுவன் ; இழிந்தவன் . 

சிறுதாயார் - காண்க : சிறிய தாய் . 
சிறியிலை - சிறிய இலை . 

சிறுதாரை - நீர்வீசுந் துருத்தி . 
சிறிவில் - அகிலமரம் . 

சிறுதாலி - சிறிய தாலிவகை ; கணவனது வாழ் 
சிறுக்கன் - சிறுவன் . 

நாள் வரை 

மகளிர் 

கழுத்தில் சரட்டுடன் 
சிறுக்கி - இளம்பெண் ; வேலைக்காரி , 

எப்பொழுதுமுள்ள தாலி ; வைப்பாட்டிக்குக் 
சிறுக்குதல் - சிறுகச் செய்தல் ; சினத்தல் . 

கொடுக்குந் தாலி . 
சிறுகல் - சிறுகுதல் , குறைதல் . 

சிறுதானியம் - புன்செய்த் தானியம் . 
சிறுகாஞ்சொறி - ஒரு செடிவகை . 

சிறுதிகை ( சை ) - வடகிழக்கு , வடமேற்கு , தென் 
சிறுகாடு - தூறு அடர்ந்த காடு . 

கிழக்கு , தென்மேற்கு எனப்படும் கோணத் 
சிறுகாப்பியம் - பெருங்காப்பியத்திற்குள்ள திசைகள் . 
உறுப்புகளில் சில குறைந்து நடைபெறும் நூல் சிறுதிட்டை --சிறுமேடு .. 

சிறு துகில் - கந்தை . 

சிறு துடி - சிறிய உடுக்கைவகை . 
- சாதிக்காய் . 

சிறு துத்தி - ஒரு பூண்டு வகை . 
சிறுகால் - தென்றல் ; காண்க : காவட்டம்புல் . சிறுதேட்டு - காண்க : சில்வானம் . 
சிறுகாலை - உதயம் ; விடியற்காலை ; இளமைப் | சிறுதேர் - விளையாட்டு வண்டி ; காண்க : சிறு 
பருவம் . 

தேர்ப்பருவம் . 
சிறுகிராமம் - நூறு குடியுள்ள ஊர் . 

சிறுதேர்ப்பருவம் - தலைவன் சிறிய தேரைச் 
சிறுகீரை - ஒரு கீரைவகை . 

செலுத்தும் பருவத்தைச் சிறப்பிக்கும் 
சிறுகு - குழப்பம் ; துன்பம் ; தடை . 

ஆண்பாற் பிள்ளைத்தமிழ்ப் பகுதி . 
சிறுகுடல் - இரைப்பை முதல் பெருங்குடல்வரை | சிறுதேவபாணி - இசைப்பாவகை . 
யுள்ள உணவுக்குழாயின் பகுதி . 

சிறுதொழில் - இழிசெயல் . 
சிறுகுடி - குறிஞ்சி நிலத்தூர் ; சிற்றூர் ; ஏழைக் சிறுநகை - புன்சிரிப்பு . 
குடும்பம் ; சுருங்குதல் ; நிலை தாழ்தல் . 

சிறுநணி - விரைவாக . 
சிறுகுழி - 36 சதுர அடிகொண்ட ஓர் அளவை ; சிறுநனி - சிறிது பொழுது ; விரைவாக . 
கீழ்வாயிலக்கப் பெருக்கம் . 

சிறுநாக்கு - உண்ணாக்கு . 
சிறுகுறிஞ்சா - ஒரு மருந்துக் கொடிவகை . சிறுநீர் - மூத்திரம் . 
சிறுகுறிஞ்சி - நேர்வாளமரம் ; புளியாரைப் சிறு நுண்மை - அம்பெய்தற்குரிய நால்வகை 
பூண்டு . 

இலக்குகளுள் மிகவும் சிறியதான இலக்கு . 


வகை . 


சிறுகாரிடம் } 


சிறுநெறி 


468 


சிறுவோர் 


( ஆ 


சிறுநெறி - அரிய வழி ; தீய வழி . 

சிறு முத்தன் - ஆண்பொம்மை . 
சிறு நோக்கு - மதிப்பற்ற பார்வை .. 

சிறுமுதுக்குறைமை ளமையிற் 

பேரறி 
சிறுப்பம் - இளமை . 

வுடைமை . 
சிறுப்பனை - இழிவு ; வறுமை ; அவமரியாதை ; 

சிறு முது 

க் குறை 

வி இளம் பருவத்தே 
தொந்தரவு . 

பேரறிவினையுடையவள் . 
சிறுப்பித்தல் - சிறுகப்பண்ணுதல் ; மரியாதைக் சிறுமுறி 

சிறுமுறி - கைச்சீட்டு . 
குறைவு காட்டுதல் . 

சிறு மூசை - உலோகங்களை உருக்க உதவும் 
சிறுப்பிள்ளை வேலையாள் . 

சிறிய மண்குகை . 
சிறுப்பெரியார் - சிறுமைக் குணங்கொண்டு 

சிறு மூலகம் - பூண்டுவகை ; திப்பிலி . 
பெரியார்போலத் தோன்றுபவர் . 

சிறு மூலம் - சிறுகிழங்குச்செடி ; திப்பிலி . 
சிறுபசி - இளம்பசி . 

சிறுமை - இழிவு ; கயமைத்தனம் , கீழ்மை ; 
சிறுபஞ்சமூலம் - கண்டங்கத்தரி , சிறுமல்லிகை , 

இளமை ; நுண்மை ; எளிமை ; குறைபாடு ; 
பெருமல்லிகை , சிறுவழுதுணை , சிறுநெருஞ்சி 

வறுமை ; பஞ்சம் ; பிறர் மனத்தை வருத்துகை ; 
இவற்றின் வேர்கள் சேர்ந்த மருந்து ; ஒரு 

இளப்பம் ; குற்றம் ; நோய் ; துன்பம் ; மிக்க 
நூல் . 

காமம் ; கயமை . 
சிறுபட்டி - கட்டுக்கடங்காத இளைஞன் . 

சிறுமைத்தனம் - இளமை ; கயமைத்தனம் ; 
சிரமறுபதம் - வழி ; தண்ணீராகிய உணவு . 

நுண்மை ; குறைபாடு ; வறுமை . 
சிறுபயறு - பச்சைப்பயறு ; பனிப்பயறு . 

சிறுமைப்படுதல் - வறுமைப்படுதல் ; எளிமைப் 
சிறுபயிர் - குறுகிய காலத்தில் விளையும் பயிர் ; 
புன்செய்ப் பயிர் . 

படுதல் ; இடைஞ்சற்படுதல் ; கீழ்நிலை அடை 
சிறுபருப்பு - பச்சைப் பயற்றம்பருப்பு . 

தல் . 
சிறுபறை - கைம்மேளம் , தோற்கருவிவகை ; 

சிறுமையர் - கீழ்மக்கள் . 
காண்க : சிறுபறைப்பருவம் . 

சிறுவதும் - சிறிதும் . 
சிறுபறைப்பருவம் - தலைவன் சிறுபறை வைத்துக் 

சிறுவம் இளமை . 
கொண்டு அடித்து விளையாடும் பருவத்தைச் 

சிறு வயது - காண்க : சிறுபிராயம் . 
சிறப்பிக்கும் ஆண்பாற் பிள்ளைத்தமிழ்ப் 

சிறுவயல் - காண்க : சிறுசெய் , 
பகுதி . 

சிறுவரை - சிறிது நேரம் ; சிறுமூங்கில் ; அற்பம் . 
சிறுபான்மை - சிலவிடங்களில் ; கொஞ்சம் ; 

சிறுவல் - குழந்தை ; இளம்பருவம் ; தடை . 
அருகிவழங்கும் வழக்கு . 

சிறுவழுதுணை - கத்தரிச்செடிவகை ;; கண்டங் 
சிறுபிராயம் - இளம்பருவம் . 

கத்தரி . 
சிறுபிள்ளை - இளம்பிள்ளை . 

சிறுவன் - இளைஞன் ; சிறியன் ; மகன் ; 
சிறுபுறம் - பிடரி ; சிறுகொடை ; முதுகு . 

புள்ளடிவகை . 
சிறுபுள்ளடி - ஒரு செடிவகை . 

சிறுவாடு - ஜமீனுக்குரிய பண்ணை நிலங்கள் ; 
சிறுபூளை - நடைவழியில் முளைக்கும் 

ஒரு 

சில்வானம் , சிறுதேட்டு ; பற்றடைப்பு நிலம் . 
பூண்டுவகை . 

சிறுவாள் - கைவாள் . 
சிறுபெண் - இளம்பெண் . 

சிறுவி - மகள் . 
சிறுபொழுது - நாளின் பிரிவாகிய பொழுதுகள் ; சிறுவிடு - கொள்ளுத் தானியம் . 
அவை : மாலை , 

இடையாமம் , விடியல் , சிறுவித்தம் - சூதாட்டத்தில் பந்தயமாக வைத்த 
காலை , நண்பகல் , எற்பாடு . 

சிறுபொருள் . 
சிறுமகன் - அறிவற்றவன் ; சிறுவன் ; இழிந்தவன் . சிறுவிரல்- சுண்டுவிரல் . 
சிறுமட்டம் - சிறு குதிரை ; சிற்றளவு ; சிறுவாழை | சிறுவிலை - பஞ்சகாலம் ; இளைத்துள்ளது ; 
மரம் ; யானைக்கன்று ; குள்ளமானவன் ( ள் ) . 

விலைமிகுதி . 
சிறுமணி - காராமணிவகை ; சதங்கை ; 

ஒரு சிறுவிலைக்காலம் , வறுமைக்காலம் , பஞ்ச 
நெல்வகை. 

காலம் . 
சிறுமல் - தண்ணீர்விட்டான் கிழங்கு .. 

சிறுவீடு - சிறிய இல்லம் ; அதிகாலையில் பால் 
சிறுமலை - குன்று , பொற்றை . 

கறக்குமுன் மாடுகளை மேயவிடுதல் ; சிறுமியர் 
சிறுமாரோடம் - செங்கருங்காலிமரம் . 

கட்டியாடும் மணல் வீடு . 
சிறுமி - இளம்பெண் ; மகள் . 

சிறுவெண்காக்கை - கழுத்தில் சிறு 

கழுத்தில் சிறு வெண்மை 
சிறுமியம் - சேறு . 

நிறமுடைய காகம் . 
சிறுமீன் - அருந்ததி ; அயிரைமீன் . 

சிறுவோர் - சிறுபிள்ளைகள் . 


சிறு 


சிறுவிலைக்காலம், } 


சிறை 


: 


தனம் . 


சாலை . 


தல் 


* 


} 


சிறைசெய்தல் 
, - தடுத்தல் ; நீரைக் கட்டுதல் , 469 

சின்னி 
சிறை - காவல் ; காவலில் அடைக்கை ; சிறைச் சின்னச்சாதி - கீழ்ச்சாதி . 
சாலை ; அடிமைத்தனம் ; அடிமையாள் ; 

சின்னஞ்சிறிய - மிகச் சிறிய . 
பெண்டாகச் சிறைபிடிக்கப்பட்ட இளம் சின்னத்தட்டு - பொற்கொல்லர் தராசின் தட்டு 
பெண் ; அழகுள்ளவள் ; அணை ; நீர்நிலை ; 

சின்னத்தனம் - கயமைத்தனம் ; சிறுபிள்ளைத் 
இடம் ; பக்கம் ; கரை ; மதில் ; வரம்பு ; இறகு ; 
யாழ் நரம்புக் குற்றவகையுள் ஒன்று . 

சின்னத்துரை - இளவரசர் . 
சிறைக்கணித்தல் புறக்கணித்தல் . 

சின்னது - சிறியது . 
சிறைக்களம் , 
காவற்கூடம் , 

சிறைச் 

சின்னப்பட்டம் - பெரிய மடாதிபதிக்கு அடுத்த 
சிறைக்கூடம் , 
சிறைக் கோட்டம் 

நிலையில் உள்ளவர் ; குருவின் வாரிசு . 
சிறைகாவல் - சிறையிலிட்டுக் காக்குங் காப்பு . 

சின்னப்படுத்தல் - பங்கப்படுத்தல் , குறைப்படுத் 
சிறைகொள்ளுதல் - காவலில் வைக்கப் பிடித்துச் 
செல்லுதல் 

சின்னப்படுதல் - பங்கப்படுதல் ; பழுதடைதல் , 
சிறைச்சாலை காண்க : சிறைக்கூடம் . 

சிதைவடைதல் , பின்னமுறுதல் ; 

இகழ்ச்சி 

யடைதல் . 
சிறைச்சோறு - முப்பத்திரண்டு அறங்களுள் 

சின்னப்புத்தி - அற்பபுத்தி ; பிள்ளைப்புத்தி . 
சிறைப்பட்டார்க்கு உணவளிக்குஞ் செயல் . 

சின்னப்பூ - நூறு , 

தொண்ணூறு , 
சிறையில் வைத்தல் ; நீரைத் 

எழுபது , 

ஐம்பது , முப்பது இவற்றுள் ஓரெண்கொண்ட 
சிறைதல் - நிறங்கெடுதல் . 

நேரிசை வெண்பாக்களால் அரசனது தசாங் 
சிறைநோய் - சிறைத்துன்பம் . 

கத்தைப் புகழ்ந்து கூறும் நூல்வகை ; விடுபூ ; 
சிறைப்படுதல் - சிறையில் அடைபடுதல் ; தடை 

கிள்ளுப்பூ . 
படுதல் ; அகப்படுதல் ; மறக்கப்படுதல் . 

சின்னபின்னம் - கண்டதுண்டம் . 
சிறைப்பள்ளி - காண்க : சிறைக் கூடம் . 

சின்னம் - அடையாளம் ; பெண்குறி ; காளம் ; 
சிறைப்பாடு - சிறை ; தடை ; 

; தவறி விழுந்த அற்பம் ; சிறியது ; முறம் ; மழைத் தூறல் ; 
இடத்தில் பண்டங்கிடக்கை ; பக்கம் . 

இகழ்ச்சி ; முறிவுற்றது ; விடுபூ ; கிள்ளுப்பூ ; 
சிறைப்புறம் - ஒதுக்கிடம் ; தோழி தலைவியர்க் பொடி ; காசு ; வீரர்கள் போர்க்காலத்தில் தம் 
குள் நிகழும் செய்திகளைத் தலைவன் மறைந் 

இட்டுக்கொள்ளும் பொன் தகடு ; 
தறிதற்கு அனுகூலமாய்க் காவல் மனைப்புற சீந்திற்கொடி ; துண்டு . 
மாயுள்ள இடம் ; வேலிப்புறம் ; சிறைச்சாலை . சின்னம்படுதல் - இகழ்ச்சியடைதல் . 
சிறைபிடித்தல் - அடிமையாக்குதல் ; மனை வி சின்னம்மா - தாயின் தங்கை ; தந்தையின் தம்பி 
யாகவேனும் காமக்கிழத்தியாகவேனும் மனைவி ; திருமகள் . 
கொள்ளுமாறு பெண்ணைச் சிறைப்படுத்திக் சின்னம்மை - தாயின் தங்கை ; தந்தையின் 
கொண்டுபோதல் . 

தம்பி மனைவி ; அம்மைநோய்வகை . 
சிறைமீட்டல் - சிறையிலிருந்து விடுவித்தல் . 

சின்னமலர் - விடுபூ . 
சிறைமீள் ( ளு ) தல் - சிறையினின்றும் நீங்குதல் . சின்னமனிதன் - கயமைத்தனமுள்ளவன் . 
சிறையெடுத்தல் - காண்க : சிறை பிடித்தல் ; சின்னமுத்து - அம்மைநோய்வகை . 
பெண்ணைத் தன்வசத்தே சேர்த்தல் . 

சின்ன மூதி - அரசன் ஆணையைச் சின்னமூதிக் 
சிறைவன் - காவற்பட்டவன் . 

கொண்டு படைக்குச் சாற்றுவோன் . 
சிறைவீடு - சிறையினின்றும் வெளிவிடுகை . சின்னமேளம் - துருத்தி முதலிய வாத்தியங்க 
சிறைவைத்தல் - காவலில் வைத்தல் . 

ளுடன் தாசிகள் பாடிக்கொண்டு ஆடுதற்குரிய 
சின் - ஓர் அசைச்சொல் . 

சதிர்மேளம் . 
சின்மதி - ஏழைப்புத்தி . 

சின்னல் பகட்டு . 
சின்மயம் - அறிவு மயம் . 

சின்னன் - சிற்றுயிர் ; சிறுபொருள் . 
சின்மயன் - அறிவு மயமாக உள்ள உயிர் . 

சின்னாபின்னம் - காண்க : சின்னபின்னம் . 
சின்முத்திரை - சுட்டுவிரல் நுனியைப் பெருவிரல் சின்னாயி - தாயின் தங்கை ; தந்தையின் தம்பி 

நுனியுடன் சேர்த்துக் காட்டும் ஞானமுத்திரை . மனைவி . 
சின்மை -- சிறுமை , இழிவு ; குரலின் மென்மை . சின்னாருகம் - சீந்திற்கொடி , 
சின்மொழி - சில சொல் ; இழிவான சொல் . சின்னி - சிறியது ; முகத்தலளவை ; காண்க : 
சின்ன - சிறிய ; இழிந்த ; இளைய . 

சின்னிபொம்மை ; செடிவகை ; புரட்டுக்காரி ; 
சின்னகை புன்னகை . 

இலவங்கம் ; குன்றிமணி . 


வாயில் 


சின்னிபொம்மை 


470 


சீகம் 


ளு 


சின்னிபொம்மை பின்னல்மயிருள்ள தலையும் சினாது - மெலிந்தது ; மெலிவு . 
மரத்தால் செய்யப்பட்ட கைகளும் நீண்டு சினாவில் - தும்பைப்பூண்டு . 
தொங்கும் சட்டையும் கொண்டதாய் ஒருசில சினீவாலி - சந்திரகலை தோன்றும் அமாவாசை 
பிச்சைக்காரிகள் தம் பாட்டுக்கு ஏற்பத் தாளம் 

நாள் . 
இடும்படி செய்து கையில் வைத்தாட்டும் ஒரு 

சினேகபலம் - தைலத்தைக் கொண்ட எள் . 
வகைப் பொம்மை . 

சினேகம் - நட்பு ; எண்ணெய் . 
சின்னீர் - கலங்கலான நீர் ; மூத்திரம் . 

சினேசம் - சாதிக்காய் . 
சின்னூல் - சிறு நூல் ; நேமிநாதம் என்னும் சினேந்திரன் - புத்தன் ; அருகன் . 
இலக்கண நூல் . 

சினை - விலங்கு முதலியவை கருக்கொண்டிருத் 
சின்னெறி - கள்ளச் சிறுவழி . 

தல் ; கருப்பம் ; முட்டை ; பூவரும்பு ; உறுப்பு ; 
சின்னை பெரிய கடல் மீன்வகை . 

மூங்கில் ; மொட்டு ; மரக்கிளை . 
சினகர் சைனர் , சமணர் . 

சினை கொள்ளுதல் - கருக்கொள்ளுதல் . 
சினகரம் - கோயில் ; சமணக்கோயில் ; சிறு 

சினைத்தல் - தோன்றுதல் பூ அரும்புதல் ; 
கோயில் ; அரண்மனை . 

தழைத்தல் ; சிரங்கு புடைத்தல் ; கருக்கொள் 
சினத்தல் - கோபித்தல் ; புண் முதலியன சிவத் 

தல் ; பருத்தல் . 
தல் . 

சினைப்படுத்துதல் - காண்க : சினையாக்குதல் . 
சினந்தவிர்ந்தோன் - கோபம் தவிர்ந்தவனாகிய 

சினைப்படுதல் - காண்க : சினைகொள்ளுதல் . 
புத்தன் ; அருகன் . 

சினைப்பருவம் - கருக்கொள்ளும் பருவம் ; நெற் 
சினப்பு - கோபம் ; புண் முதலியவற்றின் வீக்கம் ; 

கதிரில் மணிபிடிக்கும் பருவம் . 
வேனற்கட்டி ; வெப்பத்தால் உடலில் உண்டா 

சினைப்பு - வெப்பத்தால் உடலில் உண்டாகும் 
கும் வியர்க்குரு . 

வியர்க்குரு ; கருக்கொள்ளுகை ; அரும்புகை ; 
சினம் - கோபம் ; நெருப்பு ; போர் ; வெம்மை , 

கொழுப்பு . 
சினவர் பகைவர் . 

சினைப்பூ - மரக்கொம்புகளில் தோன்றும் பூ . 
சினவரன் - சினத்தை அடக்கியவன் ; புத்தன் ; 

சினைப்பெயர் - உறுப்பைக் குறிக்கும் பெயர் : 

உறுப்புக் காரணமாய் வரும் பெயர் . 
சினவல் 

போர் . 
சினவுதல் - கோபித்தல் ; கொதித்தெழுதல் ; 

சினையாக்குதல் - கருவுண்டாக்குதல் ; தொல்லை 
பொருதல் . 

தருதல் . 
சினவுநர் - பகைவர் . 

சினையாகுபெயர் - சினைப்பெயர் 

அதன் 
சினன் - புத்தன் ; அருகன் . 

முதலுக்கு ஆகும் பெயர் . 
சினா - வட்டத்திருப்பிச்செடி ; பங்கம்பாளைச் 

சினையாறுபடுகை - வெள்ளம் வருதற் குறியாக 
செடி . 

ஆற்றுநீர் கசிதல் . 

சினைவினை - சினையின் தொழிலைக் காட்டி 
சினாடிகா ) 

நிற்கும் வினைச்சொல் . 


அருகன் . 


சினாடி . 


} - மூக்கிரட்டைக்கொடி . 


சீ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ச் + ஈ ) ; திருமகள் ; சீக்கிரபுத்தி - அவசரபுத்தி . 
சிறப்புக் குறிக்கும் ஓர் அடைமொழி ; சீழ் ; சளி ; சீக்கிரம் - விரைவு ; நோய் முதலியவற்றின் வீறு ; 
இகழ்ச்சி வெறுப்புகளின் குறிப்பு . 

உறைப்பு ; கோபம் ; குதிரை பூட்டிய பெட்டி 
சீக்கட்டுதல் - சீழ்பிடித்தல் . 

வண்டி ; அம்பு . 

சீக்கிரான் , 
சீக்கல் - நாவின் நுனியை மடித்துச் செய்யும் 

சீக்கிரி , 

உசிலமரம் . 
ஒலியாகிய சீழ்க்கை ; கல்வகை . 

சீக்கிரிய ( யா ) ன் 
சீக்காச்சா - நாய்ப்புடல் கொடி . 

சீக்குரு - முருங்கைமரம் . 
சீக்காய் - பழுக்காத பனங்காய் ; காண்க : 

சீக்கூட்டுதல் - காண்க : சீக்கட்டுதல் . 
சீழ்க்கை ; சீயக்காய் . 

சீக்கை - கோழை . 
சீக்கிரப்படுதல் - விரைவுபடுதல் ; எளிதிற் சினங் சீகத்தம் - அழகிய கை . 
கொள்ளுதல் . 

சீகம் - தமரத்தைமரம் . 


சீகம்புல் 


471 


சீதமயூகம் 


சீண்டல் , } - தயிர் முதலியவற்றின் தீநாற்றம் . 


சீசம் } - ஈயம் ; பைத்தியம் . 


சீகம்புல் - ஊகம்புல் . 

சீடு - நெசவில் பயன்படும் நூற்கண்டு . 
சீகரம் - நீர்த்துளி; ஆலங்கட்டி ; மழை ; அலை ; 

சீடை - உருண்டை 

வடிவான பலகாரவகை , 
செல்வச் செழுமை ; கவரி ; ஒருவகைக் கோயில் . நருங்கல் ; ஒருமீன் வகை . 
சீகரி - நீர்த்திவலை . 

சீண்டரம் - தொல்லை , தொந்தரவு . 
சீகா - ஐந்து உலோகம் . 

ட 
சீகாமரம் - மருத யாழ்த்திறங்களுள் ஒன்று . 
சீகாரம் - ஒரு பண்வகை . 

சீண்டுதல் - தொந்தரவு செய்தல் ; 

தீண்டி 
சீகாரியம் - கோயில் , மடம் முதலியவற்றின் யுணர்த்துதல் . 
மேல்விசாரணை ; மங்கலச் செயல் . 

சீணசந்திரன் - தேய்பிறை . 
சீகு - காண்க : சீகம்புல் . 

சீணம் - கேடு ; சோர்வு ; அழிவுறுகை . 
சீங்கண்ணி முதலைவகை . 

சீணித்தல் - வலிகுறைதல் ; அழிவடை தல் . 
சீங்குழல் - குழல்வகை . 

சீத்தடித்தல் - காற்று வாரிவீசுதல் . 
சீச்சீ - இகழ்ச்சிக்குறிப்பு . 

சீத்தல் - கீறிக் கிளறுதல் ; துடைத்தல் ; போக்கு 

தல் ; பெருக்கித் தள்ளுதல் ; கூர்மையாகச் 
. 

சீவுதல் ; தூயதாக்கல் . 
சீசா - கண்ணாடிக்குப்பி . 

சீத்தா - ஒரு பழமரவகை . 
சீட்டாடுதல் - சீட்டு விளையாடுதல் . 

சீத்தி - இளப்பம் ; தாழ்வு . 
சீட்டாள் - கடிதம் கொண்டு செல்பவனான சீத்துப்பூத்தெனல் - மூச்சுத் திணறுதல் குறிப்பு ; 
வேலைக்காரன் . 

பாம்பு சீறற்குறிப்பு ; முறுமுறுத்தற்குறிப்பு . 
சீட்டி - அச்சடித்த துணி ; சீழ்க்கை ; ஊதுகுழல் . 

சீத்துவம் - திறன் ; வளம் ; தூய்மை ; சத்து . 
சீட்டியடித்தல் - சீழ்க்கையடித்தல் . 

சீத்தை – குணமின்மை ; கைவிடப்பட்டவன் ; கீழ் 
சீட்டு - எழுத்துக் குறிப்பு ; பத்திரம் ; கூட்டுச் மகன் ; பதனழிவு ; சீட்டுச்சீலை . 

சீட்டு நிதி ; விளையாட்டுச் சீட்டு ; பட்டியல் . சீத்தைக்கண் - புளிச்சைக்கண் . 
சீட்டுக்கச்சேரி - சீட்டாட்டம் . 

சீத்தைக்காடு - அடர்ந்த காடு . 
சீட்டுக்கட்டு - விளையாடுஞ் சீட்டுத்தொகுதி . 

சீதக்கட்டு - சீதவழும்பு நோய் . 
சீட்டுக்கரைசுவான் - ஏலச்சீட்டு நடத்துபவன் . 

சீதக்கடுப்பு - சீதக்கட்டால் மலவாயிலில் 
சீட்டுக்கவி - ஓலைப்பாசுரம் , ஓலையில் கவி தோன்றும் வலி . 
வடிவில் எழுதிய கடிதம் . 

சீதக்கழிச்சல் - சீதபேதிவகை . 
சீட்டுக்கிழிதல் - இழத்தல் ; வேலையிலிருந்து சீதகண்டுவாதம் - பாத நரம்பில் சீதள மிகுதி 
நீக்கப்படுதல் . 

யால் உண்டாகும் நமைச்சல் நோய் . 
சீட்டுக்குலுக்குதல் - திருவுளச்சீட்டு உதறுதல் . 

சீதகம் - ஈயம் ; தரா . 
சீட்டுக்கொடுத்தல் - ஆதாரபத்திரம் முதலியன சீதகன் - சுக்கிரன் ; சோம்பன் ; சந்திரன் . 
கொடுத்தல் ; வேலையினின்று விலகக் 

சீதகிரணன் - சந்திரன் .. 
கட்டளையிடுதல் . 

சீதகும்பம் - அலரி . 
சீட்டுப்பிடித்தல் - கூட்டுச்சீட்டு ஏற்படுத்துதல் ; சீதசம்பகம் - கண்ணாடி . 
சீட்டில் ஏலமெடுத்தல் ; சீட்டு விளையாட்டில் சீதசுரம் - காண்க : குளிர்காய்ச்சல் . 
பிறர் சீட்டை வென்றெடுத்தல் . 

சீதநீர் - பனிநீர் . 
சீட்டுப்போடுதல் - திருவுளச்சீட்டு உதறுதல் ; 

சீதப்பற்று - காண்க : சீதக்கட்டு . 
கூட்டுச்சீட்டு நிதியில் பங்கெடுத்தல் ; சீட்டு சீதப்பிரபம் - கருப்பூரம் . 
விளையாட்டில் சீட்டுப் போடுதல் . 

சீதபானு - குளிர்ந்த கதிரையுடைய சந்திரன் . 
சீட்டுவாங்குதல் - தள்ளப்படுதல் ; எமனுடைய சீதபித்தசுரம் - மலைக்காய்ச்சல் . 
சீட்டுப்பெறுதலான இறத்தல் . 

சீதபேதி - பேதிவகை ; வயிற்றுளைச்சல் நோய் . 
சீட்டு விழுதல் - திருவுளச்சீட்டு முதலியன சீதம் - குளிர்ச்சி , நீர் ; மேகம் ; சோம்பு ; 
ஒருவன் சார்பாக உரிமையாதல் . 

சந்தனம் ; 

கொடுந்தமிழ் நாட்டில் 
சீட்டை - இரண்டாம் போகத்தில் விளையும் ஒன்றாகிய சீதநாடு ; சீதமலம் ; அகில் மரம் ; 
கதிர் ; சீழ்க்கை . 

ஒரு நரகம் ; காண்க : பெருநறுவிலி; பற்பாடகம் ; 
சீட்டைக்கதிர் - இரண்டாம் போகத்தில் விளை பிறவிப்பாடாணவகை . 
யும் கதிர் ; பணியாளர் அனுபோகத்தின் சீதமண்டலம் - சந்திரன் . 
பொருட்டு விடப்பட்ட கதிர் . 

சீதமண்டலி - பாம்புவகை . 
சீடன் மாணாக்கன் . 

சீதமயூகம் - கருப்பூரம் . 


கள் ; 


- 


சீதமேகரோகம் 


472 


சீமுகம் 


களை 


சீதமேகரோகம் - நீரிழிவுநோய்வகை . 

சீப்பிடுதல் - மயிர்சீவுதல் . 
சீதரன் - திருமால் . 

சீப்பு - மயிர்வாருஞ் சீப்பு ; வாழைக்குலைச் சீப்பு ; 
சீதவலயம் - நிலவுலகின் குளிர்மண்டலப் பகுதி . கதவின் தாள் ; கோரைவகை ; மதகிலுள்ள 
சீதவழும்பு - காண்க : சீதக்கட்டு . 

அடைபலகை ; கதவுக்கு வலியாக உள்வாயிற் 
சீதவாதம் - குளிர்முடக்கு . 

படியில் நிலத்தே வீழவிடும் மரம் ; விலா 
சீதவாரம் - மல்லிகைச்செடி ; 

உத்தாமணிக் எலும்பு ; தோட்சீப்பு ; நெய்யுங் கருவியின் ஓர் 
கொடி . 

உறுப்பு ; பாளம் ; காற்று முதலியவற்றால் 
சீதளகம் - காண்க : வெள்ளாம்பல் . 

அடித்துவரப்படுவது . 
சீதளங்காய் - காண்க : கொடிமாதுளை. 

சீப்புக்கோரை -- பயிரோடு முளைக்குங் 
சீதளங்கொள்ளுதல் - நீர்க்கொள்ளுதல் . 

வகை ; கோரை வகை . 
சீதளம் - குளிர்ச்சி ; ஈரம் ; சந்தனம் ; தாமரை ; 

சீப்பு நூல் - பட்டைநூல் . 
துருசு ; எலுமிச்சைவகை ; காண்க : கொடி சீப்புப்பணிகாரம் - அப்பவருக்கவகை . 
மாதுளை; சிற்றகத்திச்செடி ; பச்சைக் சீப்புப்போடுதல் - அடைபலகையால் மதகை 
கருப்பூரம் ; கோடகசாலைப்பூண்டு . 

யடைத்தல் . 
சீதளாதேவி - மாரியம்மன் . 

சீப்போம்பு - கப்பல் முகப்புக்கட்டை . 
சீதளி காண்க : பொன்னாங்காணி . 

சீபண்டாரம்- கோயிற்கருவூலம் ; கோயிற்சொத்து . 
சீதளை - கொடி மாதுளை ; கொம்மட்டி சீபதி - திருமகள் கணவனான திருமால் ; அருகன் . 
மாதுளை ; மாரியம்மன் . 

சீபலம் - வில்வம் . 
சீதன் - சந்திரன் . 

சீபலி - கோயிலில் இடும் அன்னபலி ; கோயில்பலி 
சீதனக்காணி - சீதனமாகப் பெற்ற பூமி . 

பூசைக்காக எழுந்தருளப்பண்ணும் தெய்வத் 
சீதனக்காரி - சீதனத்துடன் வந்த பெண் . 

திருமேனி ; நாள்விழா . 
சீதனச்சீட்டு - சீதனம் எழுதப்பட்ட ஓலை . சீபாதம் - திருவடி ; கோயிலில் கடவுளுக்குரிய 
சீதனம் - மணமகள் கொண்டு வரும் சீர்வரிசை . 

ஊர்தியைத் தாங்கிச் செல்வோர் . 
சீதனவாட்சி - சீதனவுரிமை . 

சீம்பால் - பசுவின் ஈன்றணிமைப் பால் . 
சீதனவுறுதி - சீதனம் எழுதப்பட்ட ஓலை . சீமங்கலி - நாவிதன் . 
சீதாங்கம் - ஒருவகைச் சன்னி ; பிறவிப்பாடாண சீமணல் - நாகமணல் . 

சீமத்து - செல்வம் . 
சீதாங்கனை - சீதை . 

சீமதி - அழகுள்ளவள் . 
சீதாபதி - சீதையின் கணவனான இராமன் . சீமந்தகலியாணம் - காண்க : சீமந்தம் . 
சீதாரி - செம்புளிச்சை ; சாம்பிராணி ; நகரம் . சீமந்தபுத்திரன் - சீமந்தச் சடங்கு செய்துகொண் 
- காண்க : தாளிப்பனை; கூந்தற்பனை . சீமந்த புத்திரி - சீமந்தச் சடங்கு செய்து கொண்ட 

டதும் பிறந்த பிள்ளை . 
சீதி - குளிர் ; பாவம் ; முற்றத் துறத்தல் . 

தும் பிறந்த பெண் . 
சீது - மது ; ஈயம் . 

சீமந்தம் - முதற் கருப்பத்தில் ஏழு அல்லது ஒன்ப 
சீதுகந்தம் - மகிழமரம் . 

தாம் மாதத்தில் கருக்கொண்ட பெண்ணுக்குச் 
சீதேவி - திருமகள் ; மகளிர் தலைக்கோல செய்யப்படும் சடங்கு . 
வுறுப்பு ; செங்கழுநீர் . 

சீமந்தரேகை - பெண்களின் தலைமயிரை வகிர் 
சீதேவியார் செங்கழுநீர் - ஒரு பூண்டுவகை . 

வதால் உச்சியில் உண்டாகும் கோடு . 
சீதை - உழுசாலில் தோன்றியவளான சீமந்தினி - பெண் . 
இராமனின் மனைவி ; உழுபடைச்சால் ; சீமம் - எல்லை . 
காண்க : பொன்னாங்காணி ; நூற்றெட்டு சீமாட்டி - செல்வமுடையவள் ; தலைவி . 
உபநிடதங்களுள் ஒன்று . 

சீமாவிவாதம் - எல்லைகுறித்த வழக்கு . 
சீதோதகம் - குளிர்ந்த நீர் . 

சீமாள் - காண்க : சீமாட்டி . 
சீந்தல் - மழைத்தூறல் ; மூக்குச்சளி ; சீந்துதல் . சீமான் - செல்வன் ; குபேரன் ; சிவபிரான் ; தலை 
சீந்தில் - ஒரு படர்கொடி . 

வன் ; திருமால் ; அருகன் . 
சீந்துதல் - கோபித்தல் ; சீறுதல் ; சிந்துதல் ; | சீமுக - அறுபதாண்டுக் கணக்கில் 

ஏழாம் 
மதித்தல் ; மூக்குச் சிந்துதல் ; தீண்டுதல் . 

ஆண்டு . 
சீப்பங்கோரை - ஒரு கோரைப்புல்வகை . 

சீமுகம் - குரு , அரசன்போன்ற பெரியாரின் 
சீப்பால் காண்க : சீம்பால் . 

திருமுகம் . 


வகை . 


சீதாளம் , } 


சீமுதகூடம் 


473 


சீரழிதல் 


முத கூடம் 


யானை . 


மலை . 

சீர்த்தல் - கோபித்தல் ; சிறத்தல் ; சமயம் வாய்த் 
சீமூதம் - நீருண்ட மேகம் ; ஊக்கம் ; 

பெண் தல் ; ஓசை இலயம்பட நிற்றல் . 

சீர்த்தி - மிகு புகழ் . 
சீமூதவாகனன் - மேகத்தை ஊர்தியாகக் சீர்த்துழாய் - துளசிச்செடி . 
கொண்ட இந்திரன் . 

சீர்தட்டுதல் - அழுக்குடையோர் 

அழுக்குடையோர் நெருங்குதலா 
சீமூதவாகி - புகை ; ஆவி ; அரி ; தூபம் . 

லேனும் தொடுதலாலேனும் குழந்தைக்கு 
சீமூதன் - இந்திரன் ; உழவன் ; சிவன் . 

நோய் மிகுகை . 
சீமூதை - திராட்சை . 

சீர்திருத்தம் - செம்மைப்பாடு . 
சீமை - எல்லை ; நாடு ; மேலை நாடு ; அதிகப் சீர்திருத்துதல் - செவ்வைப்படுத்துதல் . 
பிரசங்கி . 

சீர்திருந்துதல் - செப்பமாதல் . 
சீமைக்கள்ளி - காண்க : சாதிக்காய் . 

தூ க்குதல் - ஆராய்தல் ; ஒப்பு நோக்குதல் ; 
சீமைச்சரக்கு - வெளிநாட்டுச் சரக்கு ; அரிதிற் வரையறுத்தல் . 
கிடைக்கும் சரக்கு . 

சீர்தைத்தல் - காண்க : சீர்தட்டுதல் . 
சீமைச்சுண்ணாம்பு எழுதப் பயன்படும் சீர்ப்படுத்துதல் - குணப்படுத்துதல் . 
சுண்ணாம்புக்கட்டி . 

சீர்ப்படுதல் - ஒழுங்குபடுதல் ; குணப்படுதல் ; 
சீமைநிலாவிரை - சூரத்து நிலாவிரைச்செடி . செம்மைப்படுதல் ; அளவிற்படுதல் . 
சீமைப்பிரதானி - நாட்டை ஆளும் அதிகாரி . சீர்ப்பாடு - மேம்பாடு . 
சீய்த்தல் - பெருக்குதல் ; கிளறுதல் ; வெட்டுதல் ; சீர்ப்பிழை - குற்றம் ; தடை . 
போக்குதல் ; உரைசுதல் . 

சீர்ப்பு - சிறப்பு . 
சீயக்காய் - சீயக்காய்மரம் . 

சீர்பண்ணுதல் - ஆயத்தப்படுத்தல் ; ஒழுங்குபடுத் 
சீயம் - சிங்கம் ; சிம்மராசி ; எருக்கம்பால் ; ஒரு 

தல் , 
நாடு . 

சீர்பதி - கடவுள் . 
சீயர் வைணவத் துறவி ; பெரியோர் . 

சீர்பாதம் - திருவடி ; கோயிலில் கடவுளுக்குரிய 
சீயன் - திருமால் ; செல்வன் ; மூன்றாம் ஊர்தியைத் தாங்கிச்செல்வோர் . 
பாட்டன் ; ஒரு நாடு ; மட்டக்கெம்பு . 

சீர்மடக்கு - செய்யுளில் சீர் இடைமடக்கிவருதல் . 
சீயாள் - மூன்றாம் பாட்டி . 

சீர்மரம் - படமரம் என்னும் நெசவுக்கருவி . 
சீயான் - மூன்றாம் பாட்டன் ; ஒரு பூரான்வகை . 

சீர்மை -- சிறப்பு ; புகழ் ; கனம் ; அளவிற் 
சீயெனல் - வெறுப்புக்குறிப்பு . 

படுகை ; வழவழப்பு ; காண்க : சீமை ; நன்னடை . 
சீர் - செல்வம் ; அழகு ; நன்மை ;; பெருமை ; சீர்வண்டு - நெய்வார் கருவியுள் ஒன்று . 
தலைமை ; மதிப்பு ; புகழ் ; இயல்பு ; நேர்மை ; சீர்வரிசை - சீதனம் . 
செம்பொருள் ; சமம் ; துலாம் ; அளவு ; கனம் ; சீரகச்சம்பா - ஒரு செந்நெல்வகை , சம்பா நெல் 
துலாராசி ; கதவு தண்டு ; தண்டாயுதம் ; 
தாளம் ; பாட்டு ; செய்யுளின் ஒருறுப்பு ; வாத் சீரகத்தாம ( ரோ ) ன் - வணிகன் ; சீரகமாலை 
தியவோசை ; ஓசை ; சீர்சிறப்பு ; காலிலணியும் அணிந்த குபேரன் . 
தண்டை ; தளர்வு . 

சீரகம் - செடிவகை ; ஒரு நிறையளவு ; பன்றி . 
சீர்க்கம் - அலங்கார மண்டபத்தில் அமைக்கப் சீரகர் - மரப்பட்டை தரித்த பௌத்தர் . 
படும் சிற்பவகை . 

சீரணம் - உண்டது செரிக்கை ; பழுது . 
சீர்க்காரம் - எதிரொலி . 

சீரணி - காடு ; ஓமச்செடி ; கூடத்தின் வேறுபாடு ; 
சீர் 

பந்தத்தில் எரிதற்குச் சுற்றும் துணி ; ஒரு 

பணிகாரம் . 
சீர்கேடி - மூதேவி . 

சீரணித்தல் - காண்க : சீரணம் . 
சீர்கேடு - ஒழுங்கீனம் ; நிலை குலைவு ; சீரணை - பழக்கம் . 
அழகின்மை . 

சீரந்தாதி - பாட்டில் 

ஓரடியின் இறுதிச்சீர் 
சீர்கோடிகம் - பாலைப்பண்ணின் திறங்களுள் 

அடுத்த அடியின் முதற்சீரோடு தொடுத்து 
ஒன்று . 

வருவது . 
சீர்சிறப்பு - மிகு செழிப்பு ; சீதன வரிசை 

சீரம் - பால் ; மரவுரி ; கலப்பை ; இலாமிச்சை ; 
சீர்செய்தல் - ஒழுங்குபடுத்தல் , வரிசைப்படுத் சீரகம் . 
தல் ; திருமணம் முதலியவற்றில் பெண்ணுக் சீரமோடா - விழுதிச்செடி ; நார்ச்சீலை ; 
குச் சீர் கொடுத்தல் . 

காட்டெருமைப்பால் . 
சீர்ணபத்திரம் - வேம்பு . 

சீரழிதல் - காண்க : சீர்குலைதல் . 
60 


வகை . 


சீர்குலைதல் } - ஒழுங்கு கெடுதல் , தநிலைகெடு 


சீரா 


474 


சீவரத்தினம் 


வகை . 


வாயை 


சீருணம், } - செம்பு . 


சீரா - தலைச்சீரா ; பலாசு ; கவசம் ; சிற்றுண்டி சீலைநாட்டுதல் - குட்டி பால்குடிக்காதிருக்கும் 

பொருட்டு ஆட்டின் மடியில் துணிகட்டு தல் . 
சீராகம் - ஒரு பண்வகை . 

சீலைப்பாய் - கந்தைத் துணி ; கிழிந்த பாய் . 
சீராட்டு - செல்லம் பாராட்டுகை ; சிறு சண்டை . சீலைப்பிள்ளை - துணியாற் செய்யப்பட்ட 
சீராட்டுதல் - செல்லம் பாராட்டுதல் ; கொண் ஒருவிதப் பொம்மை . 
டாடுதல் , 

சீலைப்பேன் - சீலையிற் பற்றும் பேன் . 
சீராளன் - சிறப்புப் பெற்றவன் ; சிறுத்தொண்ட 

சீலைமண் - மருந்துச் 

சட்டியின் 
நாயனார் மகன் . 

அடைக்கும் சீலையில் பூசும் மண் . 
சீரி - புளியமரம் ; முக்காடு . 

சீவ - நீடு வாழ்க என வாழ்த்துதற் குறிப்பு . 
சீரிகை - சுவர்க்கோழி . 

சீவகம் -- இலந்தைப்பிசின் ; ஏலம் ; காண்க : 
சீரிடம் - வாய்த்த இடம் ; தலை ; வாகைமரம் . திருநாமப்பாலை ; வேங்கைமரம் . 
சீரிணன் - கற்றோன் . 

சீவகர் - புத்த சமயத்தார் ; பெளத்தத் துறவியர் ; 
சீரித்தல் - சிறப்புறுதல் . 

பிச்சைக்காரர் . 
சீரிப்பு - பழக்கம் . 

சீவகளை - உயிரின் தளிர்ப்பு . 
சீரியது - சிறந்தது . 

சீவகன் - சீவகசிந்தாமணிக் கதைத் தலைவன் ; 
சீரியார் - குணஞ் செயல்களால் சிறந்தவர் ; 

ஆசீவகன் . 
அறிஞர் ; புலவர் ; செல்வர் ; நல்லோர் ; ! சீவகாருண்ணியம் - பிற 

உயிர்களின் மீது 
உயர்ந்தோர் . 

வைக்கும் இரக்கம் . 
சீரிவிருட்சம் - புளியமரம் . 

சீவகாலம் - வாழ்நாள் . 
சீருகை காண்க : சீரிகை . 

சீவகோடி - உயிர்த்தொகுதி .. 
சீவசஞ்சீவி - சீந்திற்கொடி . 

சீவசாட்சி - பரப்பிரமம் ; உயிர்கள் அனைத்திற் 
சீருள் - ஈயம் ; செம்பு ; வெள்ளீயம் ; செல்வம் . 
சீருளியம் - செம்பு . 

கும் சாட்சி . 
சீரெடுத்தல் - திருமணம் முதலியவற்றில் வரிசை 

சீவசுத்தி -- சச்சிதானந்த மயமாகிய பிரமத்தைச் 
கொடுத்தல் . 

சீவன் அவ்வொளியே கண்ணாகக் கண்டறிந்து 
சீரை - மரவுரி ; சீலை ; கந்தை ; துலாத்தட்டு . 

அதில் சீவதற்போதம் அடங்கித் தனக்கு 
சீலக்கேடு - கெட்ட நடத்தை . 

அதிட்டானமாகிய பிரமம் தானாய் நிற்கை . 
சீலசம்பன்னன் - நற்குணன் . 

சீவசெந்து -- உயிருள்ளவை . 
சீலத்துவம் - குணம் .. 

சீவடம் - இழைப்பு . 
சீலம் - தன்மை ; ஒழுக்கம் ; நல்லுணர்வு ; நல் 

நல்லுணர்வு ; நல் சீவத்துவம் - ஆன்மசத்தி . 
லொழுக்கம் ; யானையைப் பயிற்றும் நிலை ; சீவதசை - காண்க : சீவகாலம் . 
தண்டனை ; சீந்தில் . 

சீவதம் - முகில் ; ஆமை ; மயில் . 
சீலவான் நற்குணமுடையவன் , 

ஒழுக்க 

சீவதயாபரன் - உயிர்வகைமீது அன்புடைய 
முள்ளவன் . 

இறைவன் . 
சீலவிருத்தன் - நற்குணம் முதலியவற்றால் 

சீவதயை - உயிர்களிடத்து அருள் காட்டுகை . 
உயர்ந்தவன் . 

சீவதருமம் - பசு புண்ணியம் . 
சீலன் காண்க : சீலவான் . 

சீவதன் - நீண்ட ஆயுளுடையவன் ; மருத்துவன் . 
சீலனம் - சாத்திரங்களைப் பலகால் பயிலுகை . 

சீவதாது - உயிர்நாடி . 
சீலா கடல் மீன்வகை ; 

படகின் 

இறை 
கூடை ; நீர்வாழ் பறவை . 

சீவதேகம் - உயிர் வாழும் உடல் . 
சீலாசாரம் - ஒழுக்கவகை . 

சீவந்தன் - உயிரோடிருப்பவன் . 
சீலாந்தி - பூவரசுமரம் . 

சீவந்தி - சீந்திற்கொடி ; பாலைமரம் ; கடுக்காய் ; 
சீலி - ஒழுக்கமுடையவன் ( ள் ) . 

கொடிப்பாலை ; வெட்பாலை ; புல்லுருவி , 
சீலித்தல் - நல்லொழுக்கத்தில் நிறுத்தல் ; பழகு 

சீவம் - உயிர் , சீவன் . 
தல் . 

சீவர் -- உயிருள்ளோர் . 
சீலை - துணி ; புடைவை ; 21 முழத் து ணி ; சீவர ஆடை - காவியாடை . 
கோவணம் . 

சீவரத்தார் - துவராடை தரித்த 

பௌத்தத் 
சீலை கொடுத்தல் கைம் பெண்ணு க் 

துறவியர் . 
புடைவைகொடுத்து அவளை மணம்புரிதல் . சீவரத்தினம் - பாம்புக்கு உயிராதாரமாயுள்ள 
சீலைத்துணி - சிறு துண்டு ; அலங்காரத் துணி ; தும் வேண்டியதைக் கொடுக்கவல்லதுமான 
ஆடை . 

மணி . 


- 


சீவரம் 


475 


சீனை 


சீவரம் - பௌத்தத் துறவியர் அணியும் துவர் சீவுதல் - செதுக்குதல் ; தலைவாருதல் ; மர 
பிடித்த ஆடை . 

மிழைத்தல் ; பெருக்குதல் ; பல் முதலியவை 

துலக்குதல் . 
சீவரர் - துவராடை தரித்த பௌத்தத் துறவியர் . 
சீவராசி - உயிர்த்தொகுதி . 

சீவுளி - இழைப்புளிவகை ; பலகைசுரண்டி 
சீவரேக்கு - சிற்பத் தீர்மான வேலை ; குந்தனத் என்னும் கருவி ; மெருகிடுங் கருவிவகை . 

சீவை - கூத்து . 
தகடு . 
சீவரேகை - உள்ளங்கையிலுள்ள ஆயுட்கோடு . 

சீவையர் - கூத்தியர் . 
சீவல் - செதுக்கினவை ; பாக்குச்சீவல் ; மெலிவு ; சீவோற்பத்தி - உயிர்த்தோற்றம் . 
நெகிழ்ச்சியானது ; மெலிந்தவர் . 

சீழ் - புண்ணில் வடியும் நீர் ; சீழ்க்கை . 
சீவல்வெற்றிலை - வெற்றிலைபாக்கு . 

சீழ்க்காது - காதிலிருந்து சீழ்வடியும் நோய்வகை . 
சீவற்சம் - திருமாலின் மார்பிலுள்ள மறு அல்லது ! சீழ்க்கை - நாவின் நுனியை மடித்து ஊதும் ஓர் 
மயிர்ச்சுழி ; சிறப்புக் காலங்களில் மங்கலக் ஒலிவகை . 
குறியாக எடுத்துச் செல்லும் திருமகள் உருவம். ! சீழ்க்கைக்கூத்து - சீழ்க்கையெழுப்பி ஆடுங் 

கூத்து . 
சீவன் - சீவாத்துமா ; உயிரி ; உயிர் ; ஆற்றல் ; 

சீழ்கு - ஊகம்புல் . 
வியாழன் ; காந்தம் ; வைடூரியம் . 

சீழ்குதல் - விம்முதல் . 
சீவன்முத்தர் - இம்மையில் முத்திநிலை அடைந்த 

சீழ்மரம் - மாமரம் . 
வர் . 

சீற்காரம் - மூச்சை உள் வாங்குதலால் எழும் ஒலி ; 
சீவன் முத்தி - ஆன்மா இம்மையிலேயே முத்தி 

சீழ்க்கையடித்தல் . 
யடைதல் . 

சீற்றம் - கோபம் ; கடுங்கோபம் . 
சீவனகம் - சோறு . 
சீவனந்தேடுதல் - பிழைக்கும்வழி நாடுதல் ; இரை சீறல் - பெருங்கோபம் ; பெருங்காயம் . 

சீறடி - சிறிய கால் . 
தேடுதல் . 

சீறளவு - தலைகட்டாமல் அளக்கும் அளவு . 
சீவனம் - உயிர்வாழ்தல் ; நீர் ; கஞ்சி . 

சீறிய கற்பு - மறக்கற்பு . 
சீவனாம்சம் - மணவிலக்குப் பெற்ற 

பெண் , 

சீறியாழ் - சிறிய யாழ் . 
கைம்பெண் முதலியோருடைய வாழ்க்கைக் 

சீறில் - சிறுவீடு . 
கென்று கொடுக்கும் பொருள் . 

சீறு - சீற்றம் . 
சீவனி - உயிர் தரும் மருந்து ; செவ்வழி யாழ்த்திற 

சீறுதல் - பாம்பு முதலியன சத்தத்துடன் வெகுளு 
வகை ; காண்க : மந்தாரச்சிலை ; வெட்பாலை ; 

தல் ; குதிரை முதலியன மூச்செறிதல் ; மூர்க்க 
பாலைமரம் ; ஆடுதின்னாப்பாளை ; 

மடைதல் ; தீ முதலியன முழங்கி எரிதல் ; 
செவ்வள்ளிக்கொடி . 

கோபித்தல் ; அழித்தல் . 
சீவனீயம் - நீர் . 

சீறுபாறெனல் - முரண்படுதற்குறிப்பு . 
சீவனோபாயம் - பிழைப்பிற்குரிய தொழில் . 

சீறுமாறு - சரியாய் நடத்தாமை ; தாறுமாறு ; 
சீவாத்துமா - உயிர் ; சிற்றுயிர் . 

குழப்பம் . 
சீவாதாரம் - வாழ்வுக்கு ஆதாரமானது ; உடல் ; 

சீறூர் - சிறிய ஊர் ; குறிஞ்சி நிலத்தூர் . 
உலகம் . 

சீறெலி - சுண்டெலி , 
சீவாந்தம் - வாழ்க்கை முடிவு . 

சீனக்காரம் - படிக்காரம் . 
சீவாளம் - வீணையின் சீர் . 

சீனக்குடை - கடுதாசிக் குடை . 
சீவான்மா - காண்க : சீவாத்துமா. 

சீனச்சூடன் - கருப்பூரவகை . 
சீவி - உயிருடைய பொருள் ; அழிஞ்சில் . 

சீனப்பட்டை - காண்க : பறங்கிப்பட்டை . 
சீவிக்கட்டுதல் - தலை வாரி முடித்தல் ; சீனப்பா - பறங்கிக்கிழங்கு ; 

காண்க : பெருங் 
பாளையைச் சீவிக் கள்ளுக்கட்டுதல் . 

கிழங்கு . 
சீவிகா - சாதிக்காய் . 

சீனம் - ஒரு நாடு ; ஒரு மொழி ; சீனத்துச் சரக்கு ; 
சீவித்தல் - உயிர்வாழ்தல் ; தொழிற்படுதல் . 

படிக்காரம் . 
சீவிதம் - உயிர்வாழ்க்கை ; பிழைப்பதற்குரிய சீனாப்பெட்டி - பெட்டிவாணம் . 
வழி ; உயிர்வாழ்தற்குக் கொடுக்கப்பட்ட சீனி - சருக்கரை , சீனிச்சருக்கரை ; சீனத்துப் 
இறையிலி நிலம் . 

பொருள் ; மரவகை ; சாத்துக்குடி ; சேணம் ; 
சீவிமுடித்தல் - தலைமயிரைக் கோதிக்கட்டுதல் . மரநங்கூரம் . 
சீவியம் - காண்க : சீவிதம்.. 

சீனிக்கிழங்கு - சருக்கரைவள்ளிக் கிழங்கு . 
சீவினி - சஞ்சீவி ; யாழின் ஓர் ஓசைவகை . 

சீனை - வன்னிமரம் . 


சு 


சு 


சுகப்பிரசவம் 


சு 


} - ஓர் ஒலிக்குறிப்பு . 


வகை . 


ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ச் + உ ) ; நன்மை , சுக்கிலமண்டலம் - வெள்ளை வி N ; விழியின் 
சுகம் , மங்கலம் , சொந்தம் முதலியவற்றைக் மேல்தோல் . 
காட்டும் வடமொழி இடைச்சொல் ; அதட்டும் சுக்கிலை - பராசத்தி பேதம் . 
ஓசை ; நாய் முதலியவற்றைத் துரத்தும் ஒலி . சுக்கு - உலர்ந்த இஞ்சி ; சிறு துண்டு ; பயனற்றது . 
சுஃறு , 

சுக்குச்சுக்காய் - துண்டுதுண்டாய் . 
சுஃறெனல் 

சுக்குதல் - செய்தல் ; புணர்தல் ; உலர்தல் . 
சுக்கங்காய் - மிதக்கங்காய் . 

சுக்குநாறிப்புல் - சுன்னாறிப் புல் . 
சுக்கங்கீரை - புளிக்கீரைவகை . 

சுக்குமம் - சிற்றேலம் . 
சுக்கஞ்செட்டி - கடுஞ்செட்டுள்ளவன் , கஞ்சன் . சுக்குமாத் ( ந் ) தடி - வைராகிகள் கொள்ளுங் கைக் 
சுக்கடித்தம் - அழுத்தமான புடைவை . 

கழி ; சிறு தெய்வங்களின் கையில் அமைக்கப் 
சுக்கம் - காண்க : தும்மட்டி ; வெள்ளரி ; களவு ; படும் சிறு தண்டம் ; மந்திரக்கோல் , 
ஆயம் . 

சுக்கை - நட்சத்திரம் ; பூமாலை ; கப்பற் சுங்கம் ; 
சுக்கம்வைத்தல் - களவாய்க் கைப்பற்றுதல் . காண்க : முசுமுசுக்கை . 
சுக்கல் - சிறு துண்டு ; கண்ணில் பூ விழும் நோய் சுகக்காரன் - இன்பம் நுகர்பவன் ; செல்லமாக 

வளர்ந்தவன் ; வேசிக்கள்ளன் . 
சுக்காஞ்செட்டி - காண்க : சுக்கஞ்செட்டி . சுகக்கேடு - உடல் நலக் குறைவு . 
சுக்கான் 

கப்பலைத் திருப்புங் கருவி ; சுகங்காட்டுதல் - இணங்கி மகிழ்வித்தல் ; உடல் 
சுண்ணாம்புக்கல் ; தும்மட்டிக்கொடி . 

நலக்குறி தோற்றுவித்தல் . 

மென்மையான 
சுக்கான்கல் - சுண்ணாம்புக்கல் ; ஒருவகைக் சுகசரீரம் - நோயற்ற உடல் ; 

உடல் . 
கட்டிமண் ; சுட்ட செங்கல் . 
சுக்கான் கீரை காண்க : சுக்கங்கீரை. 

சுகசன்னி - பொருந்தாப் புணர்ச்சி , அகாலப் 
சுக்கான்சுண்ணாம்பு - சுக்கான்கல்லை நீற்றி 

புணர்ச்சி இவற்றால் உண்டாகும் சன்னிநோய், 
யெடுத்த சுண்ணாம்பு . 

சுகசிம்பி - பூனைக்காலிச்செடி . 

சுகசீவி - இன்பமாக வாழ்பவன் . 
சுக்கான் திருப்புதல் - கப்பலை நடத்துதல் ; 

சுகட்டான் - முடக்கொற்றான் ; நாணற்புல் . 
பிறனைத் தன்வயப்படுத்துதல் . 

சுகத்திரம் - வாகைமரம் . 
சுக்கியானம் - பரஞானம் , மெய்யறிவு . 

சுகதம் - உறுப்பிக்கும் உறுப்புக்கு முள்ள 
சுக்கிரதசை - சுக்கிரனுக்குரிய இருபது ஆண்டு 

வேறுபாடு . 
ஆட்சிக்காலம் ; யோககாலம் . 

சுகதன் - அருகன் ; புத்தன் . 
சுக்கிரம் - ஆனிமாதம் ; கண்ணோய்வகை ; 

சுகதாரு - கடப்பமரம் . 
கழுநீர் ; கள் ; நீர் . 

சுகதுக்கம் - இன்பதுன்பம் . 
சுக்கிரவாரம் - வெள்ளிக்கிழமை . 

சுகந்தபரிமளம் - நறுமணப்பண்டம் ; நறுமணம் , 
சுக்கிரன் வெள்ளிக்கோள் ; அசுர குரு ; தீ ; சுகந்தம் - நறுமணம் ; நறுமணப்பொருள் ; வாழை 
கண்ணோயுள் ஒன்று . 

மரம் ; கிழங்கு ; சந்தனம் ; கந்தகம் ; கொடிச் 
சுக்கிராக்கினை - மிகக் கடுமையான கட்டளை ; சம்பங்கி ; ஈரவெண்காயம் ; அரத்தைச்செடி . 
சுக்கிரீவனது ஆணை . 

சுகந்தமா - கத்தூரி விலங்கு ; கருப்பூரமரம் . 
சுக்கிரிகை - புளியாரை . 

சுகந்தமூலி - வெட்டிவேர் . 
சுக்கில - அறுபதாண்டுக் கணக்கில் மூன்றாம் சுகந்தவர்க்கம் - நறுமணப்பண்டம் . 
ஆண்டு . 

சுகந்தவர்க்கமிடல் - நறுமணப்பொருள்களால் 
சுக்கிலத்தம்பம் - அறுபத்து நான்கு கலைகளுள் பிணத்தைக் கெடாது வைத்தல் . 
ஒன்றான விந்தைக் கட்டும் வித்தை . 

சுகந்தவாழை – பூவாழை . 
சுக்கிலத்தியானம் - தன்னைப் பரமான்மாவாகப் 

செவ்வந்திக்கல் , 
பாவித்தல் . 

வகை . 
சுக்கிலபக்கம் , ) வளர் பிறைக் காலம் , சுகந்திகம் - ஒரு நெல் வகை ; வெண்டாமரை . 
சுக்கிலபட்சம் அமாவாசைக்கு அடுத்த நாள் | சுகந்திரம் - உரிமைப்பேறு .. 

தொடங்கி பெளர்ணமி முடிய உள்ள காலம் . சுகப்படுதல் - நலமடைதல் , நோயின்றியிருத்தல் ; 
சுக்கிலபுட்டா - காண்க : குங்குமம் . 

நலமாயிருத்தல் ; மனமிணங்குதல் . 
சுக்கிலம் - வெண்மை ; விந்து ; காண்க : சுக்கில சுகப்பிரசவம் - வருத்தமின்றிக் குழந்தை பிறத் 
பட்சம் ; பாலைமரம் ; பழமுண்ணிப்பாலை . 

தல் . 


- 


ஒரு மணி 


சுகந்திக்கல் } 


சுகபலம் 


477 


சுசீலன் 


சுகபலம் - எருக்கஞ்செடி . 

சுகிர்புரிதல் - யாழ் நரம்பினை வடித்து முறுக்கு 
சுகபேதி - மருந்தால் வயிற்றுவலி முதலியன தல் . 
இன்றி மலம் பேதியாகக் கழிகை. 

சுகுச்சை - அறுவகை வெறுப்புகளுள் ஒன்றாகிய 
சுகபோகம் - இன்ப அனுபவம் . 

அருவருப்பு . 
சுகபோசனம் - உடல் நலத்துக்குரிய உணவு . சுகுடம் - சேம்பு . 
சுகம் - இன்பம் ; நன்மை தருவது ; நல்வாழ்வு ; சுகுணம் - நற்குணம் . 
இணக்கம் ; காண்க : சுகாசனம் ; கிளி ; முலைக் சுகுமாரதை - மென்மை ; காண்க : சுகுமாரநெய் ; 
கண் . 

வல்லொற்று நீங்கிய சொற்களால் ஆக்கப் 
சுகம்பல் - புளிநறளைச்செடி . 

பெற்ற மென்மை நிரம்பிய செய்யுட்குண 
சுகர்மம் - நற்செயல் ; யோகம் இருபத்தேழனுள் 

மாகிய ஓர் அணி . 
ஒன்று . 

சுகுமாரநெய் - பெண்களுக்கு மலடு நீங்கக் 
சுகரம் - எளிதில் செய்யக்கூடியது . 

கொடுக்கும் மருந்து நெய் . 
சுகவாகன் கிளியை ஊர்தியாகவுடைய 

மன் 

சுகுமாரம் - மென்மை ; காண்க : சுகுமாரநெய் ; 
மதன் . 

தானியவகை ; கரும்புவகை . 
சுகவாசி - தொழிலின்றி இன்பமாக வாழ்வோன் ; சுகுமாரன் - மெல்லிய உடலுள்ளவன் ; நன்மகன் . 
நிலைத்த குடியானவன் . 

சுகோததி - இன்பக்கடல் . 
சுகவாரி - இன்பக்கடல் ,. 

சுகோதயள் - சுகத்திற்கு இருப்பிடமானவள் . 
சுகவாழ்வு - நல்வாழ்க்கை . 

சுகோதரம் - காண்க : தாளிசபத்திரி , 
சுகவிருத்தி - நலம் ; இன்பச்செய்தி ; சுகாதாரம் . 

சுங்கக்காரன் - சுங்கம் வசூல் செய்பவன் ,. 
சுகவீனம் - நலமின்மை . 

சுங்கச்சாவடி - ஆயத்துறை . 
சுகாசனம் - ஆசனம் ஒன்பதனுள் யோகி தன் 

சுங்கம் - ஆயம் ; கீழறுக்கை ; திருட்டு ; காண்க : 
ப்பம்போல அமைத்துக்கொள்ளும் 

ஆடுதின்னாப்பாளை 

சுங்கம்பிடித்தல் - கடும்பற்றுள்ளத்தால் பொருள் 
ஆசனம் . 
சுகாசுகம் - இன்பதுன்பம் . 

சேர்த்தல் ; இடைலாப மெடுத்தல் . 
சுகாட்டம் - நாணல் ; முடக்கொற்றான் . 

சுங்கவிறை – ஆயம் . 
. 
சுங்கன் சுக்கிரன் ; ஒரு 

மீன் வகை . 
சுகாதிசயம் - நலம் ; பேரின்பம் . 
சுகாதீதம் - மேற்பட்ட சுகம் ; வீடுபேறு . 

சுங்கான் - கப்பல் திருப்பும் கருவி ; புகை குடிக்கும் 
சுகாந்தம் - வெண்காயம் . 

குழாய் . 
சுகாந்திக்கல் - செவ்வந்திக்கல் . 

சுங்கி - ஆலமரம் ; வன்னிமரம் . 
சுகானுபவம் - இன்பநுகர்ச்சி . 

சுங்கு - ஆடையில் தொங்கவிட்டுக் கட்டும் 
சுகி - இன்பம் நுகர்பவன் ; செல்வன் ; நோயி மூலை ; ஆடையின் கொய்சகம் ; சடைக்குச்சு . 
லான் ; இனிப்புப் பணிகாரவகை . 

சுங்குத்தான் குழல் - பறவை முதலியவற்றை 
சுகித்தல் - நலமாயிருத்தல் ; சிற்றின்பந் 

வீழ்த்தும் உண்டை யெறிகுழல் . 
துய்த்தல் . 

சுச்சு - இஞ்சி ; சுக்கு ; சுண்டிச்செடி ; பறவை 
சுகிதம் - பால் . 

மூக்கு . 
சுகிப்பு - இன்ப அனுபவம் ; சம்பிரமம் . 

சுசனம் - காற்று ; உறவினர் . 
சுகியன் - இன்பந்துய்ப்பவன் ; 

சுசனன் - நல்லவன் . 
பண்டவகை . 

சுசாதிபேதம் - சுயசாதியில் பல இனங்களுக்குள் 
உட்டுளை . 

மாறுபாடு . 
சுகிர்த்து - நண்பன் . 

சுசி -- சுத்தம் ; வெண்மை ; நெருப்பு ; சந்திரன் ; 
சுகிர்தகுணம் - நல்ல பண்பு , நற்குணம் . 

முதுவேனில் ; கோடைக்காலம் ; சுக்கிரன் ; ஆடி 
சுகிர்தசாலி - பாக்கியமுள்ளவன் . 

மாதம் ; சுசிகரம் ; காமக்கவலை ; பாதரசம் ; 
இணக்கம் ; கொடிவேலி . 

சுசிகம் - புளியாரைக்கீரை . 
சுகிர்தம் - நற்செயல் ; நன்மை ; இன்பம் ; நெய் . சுசிகரம் - தூய்மை ; மேன்மை . 
சுகிர்தல் - பஞ்சுகொட்டுதல் ; மயிர்வகிர்தல் ; சுசிதம் - மிக வெண்மையான பால் . 
கிழித்தல் ; வடித்தல் . 

சுசிரம் - நெருப்பு ; உட்டுளை ; ஊதுகுழல் . 
சுகிர்தவசனம் - நல்வாக்கு . 

சுசீலம் - இனிய பண்பு . 
சுகிர்தன் - நண்பன் ; புண்ணியசாலி . 

சுசீலன் - நல்லொழுக்கமுள்ளவன் . 


ஓர் இனிப்புப் சுசனன் 


சுகிர் 


- 


சுகிர்த புண்ணியம் } 

ம் } - நல்வினைப் பயன் . 


சுசீலை 


478 


சுடுகலம் 


பசு . 


சுசூகம் 


} 


சுசீலை - நல்லொழுக்கமுடையவள் ; புகை நிறப் ! சுட்டுப்பொருள் கருதிய பொருள் ; வழி 

பாட்டிற்காக மனத்தில் அமைக்கப்படும் 
சுசுகம் - முலைக்கண் . 

மூர்த்தம் . 
சுசுந்தரி - மூஞ்சூறு . 

சுட்டுவிரல் - ஆட்காட்டி விரல் . 
சுசுமை - கற்புடையவள் ; சுக்கிரன் மனைவி . 

சுட்டுவைத்தல் - ஒருவரை நினைத்தவண்ணமா 
சுசுருசை பணிவிடை . 

யிருத்தல் ; வழிபாட்டில் மனத்தை நிறுத்துதல் ; 
சுசுலம் - சிறுபண்டம் ; விழல் . 

இலக்குவைத்தல் . 
காண்க : சுசுகம் . 

சுட்டெழுத்து - சுட்டி உணர்த்தும் அ , இ , உ 
சுஞ்சுமாரம் - காலணி ; முதலை ; கழுத்தெலும்பு . 

என்னும் எழுத்துகள் . 
சுஞ்ஞானம் - காண்க : சுக்கியானம் . 

சுடர் - ஒளி ; சூரியன் ; வெயில் ; சந்திரன் ; கோள் ; 
சுட்கம் - வறட்சி ; உலர்ந்தது ; ஒரு நோய் ; பணம் 

ஆண்டு ; தளிர் ; விளக்கு ; சுடர் ; தீப்பொறி ; 
முதலியவற்றின் குறைவு ; கடும்பற்று . 

சுடரிலிருந்து விழும் எண்ணெய்த்துளி. 
சுட்குதல் - வறளுதல் . 

சுடர்க்கடை - மின்மினி ; மயில் . 
சூளையிற் சுடப்பட்ட செங் 
சுட்டசெங்கல் கல் . 

சுடர்க்கொடி - ஆரத்திக் கருப்பூரம் . 
சுட்டணி - காண்க : நிதரிசனம் . 

சுடர்ச்சக்கரம் - துருவச்சக்கரம் . 
சுட்டல் - காட்டுதல் ; குறித்தல் ; பொருண்மை ! சுடர்தல் - ஒளிவிடுதல் . 
மாத்திரம் காணும் அறிவு . 

சுடர்நிலை - விளக்குத்தண்டு ; விளக்கணி . 
சுட்டறிவு - புலன்களால் அறியும் அறிவு . 

சுடர்நிலைத்தண்டு - விளக்குத்தண்டு . 
சுட்டாமுட்டி - சுட்டுவிரல் . 

சுடர்நேமி காண்க : சுடர்ச்சக்கரம் . 
சுட்டி - குழந்தைகளும் மகளிரும் நெற்றியிலணி சுடர்மணிக்கோவை யானையின் அணிவகை . 
யும் அணி ; மாட்டின் நெற்றிச்சுழி ; மயிர்முடி ; 

சுடர்மௌலியர் - ஒளிவிடும் சென்னியராகிய 
பாம்பு முதலிய உயிர்களின் உச்சிவெள்ளை ; 

தேவர்கள் . 
நெற்றிப்பட்டம் ; தீயோன் ; நற்பேறு இல்லாத 

சுடர்விட்டெரிதல் , 
வன் ; புத்திக்கூர்மையுள்ளவன் ; 

- சுவாலைவிட்டு எரிதல் . 
அதன் 

சுடர்விடுதல் 
பொருட்டு ; நாக்கு ; ஆடைக்கரைவகை . 

சுடர்விழியோன் - வீரபத்திரன் ; சிவபெருமான் . 
சுட்டிக்காட்டுதல் - குறித்துக் காண்பித்தல் . 

சுடர்விழுதல் - விளக்கு முதலியவற்றிலிருந்து 
சுட்டிகை - மாதர் நுதலணி . 
சுட்டிச்சுண்ணம் - உடம்பைத் தூய்மை செய்தற் சுடரவன் , 

தீச்சிகை விழுதல் . 
குரிய நறுமணப்பொடி . 

சுடரோன் 
சுட்டிசுட்டியாக - வட்டம் வட்டமாக . 

சுடல் - சுடரிலிருந்து விழும் எண்ணெய்த் துளி ; 
சுட்டித்தலை - குறும்புத்தனம் ; முரடன் . 

திரியின் எரிந்த முனை முடிச்சு . 
சுட்டித்தலையன் - முரடன் ; உச்சிவெள்ளை 

காண்க : சுடுகாடு ; சவர்க்காரம் . 
யுடைய விலங்கு . 

சுடுகாடு . 
சுட்டித்தனம் - குறும்புத்தனம் . 

சுடலைக்கான் 
சுட்டிப்பேசுதல் - குறிப்பாய்ச் சொல்லுதல் . சுடலைநோன்பிகள் காபாலமதக் கொள்கை 
சுட்டிமுகடு - மகளிர் தலையில் அணியும் ஓர் யுடைய துறவியர் . 
அணிவகை . 

சுடலைமாடன் 

சுடுகாட்டிலுள்ள 
சுட்டு - குறிப்பிடுகை ; கருதப்படும் பொருள் ; 

பேய்வகை . 
நன்மதிப்பு ; காண்க : சுட்டெழுத்து ; சுட்டணி . சுடலையாடி - சுடுகாட்டில் ஆடுவோனாகிய சிவ 
சுட்டுக்கோல் - காண்க : உலையாணிக்கோல் ; பெருமான் ; சவர்க்காரம் . 
தீயோன் . 

சுடாரி - கவசம் ; கையுறை . 
சுட்டுச்சொல் - ஒன்றைக் குறித்துக்காட்டும் | சுடிகை - தலையுச்சி ; முடி ; நெற்றிச்சுட்டி ; 
மொழி . 

மயிர்முடி ; சூட்டு ; பொட்டு ; பனங்கள் . 
சுட்டுணர்வு - புலன்களால் அறியும் அறிவு ; சுடீரம் - துளை . 

பொருண்மை மாத்திரை காணும் அறிவு . சுடு - சுடுகை ; சும்மாடு . 
சுட்டுதல் - குறிப்பிடுதல் ; நினைத்தல் ; நோக்க | சுடுக்குதல் -- நெட்டிவாங்குதல் ; பேன் முதலிய 
மாகக் கொள்ளல் ; நன்கு மதித்தல் . 

வற்றை நெரித்தல் . 
சுட்டுப்பெயர் - சுட்டெழுத்தை முன்பெற்ற சுடுகண் - கொள்ளிக்கண் . 
பெயர் ; சுட்டுமாத்திரையாய் நிற்கும் பெயர் . 

சுடுகலம் சுடப்பட்ட மட்பாண்டம் . 


சுடவேன் } - ஒளியுடைய சூரியன் . 


சுடலை 


சுடலைக்களை } 


சுடுகாட்டுக்கோட்டம் 


479 


சுண்ணமிடித்தல் 


சுண்டால் , } 


யானை . 


சுடுசுண்ணச்சாந்து , } - நீற்றின சுண்ணாம்பு . 


சுடுகாட்டுக்கோட்டம் - காண்க : சக்கரவாளக் சுண்டாங்கி கறியோடு சேர்க்க அரைத்த 
கோட்டம் . 

கூட்டுப்பொருள் ; துவையல் ; அற்பம் ; அளவிற் 
சுடுகாட்டுப்பாட்டம் - மயான வரிவகை . 

குறைவு . 
சுடுகாடு - பிணம் எரிக்கும் மயானம் . 

சுண்டாங்கியார் - சிக்கனக்காரி . 
சுடுகோல் - சூட்டுக்கோல் . 

சுண்டாயம் 

விளையாட்டு . 
சுடுசுடுத்தல் - சினக்குறிப்புக் காட்டு தல் .. 

சுண்டாலி 
சுடுசுடெனல் - விரைவுக்குறிப்பு ; சினக்குறிப்பு .. 

சுண்டான் - கள்விற்போர் வழங்கும் 

மட்பாண்டச் சிற்றளவு ; குழந்தைகள் தீக் 
சுடுசுண்ணம் 

கொளுத்தி விளையாடும் குச்சி . 
சுடுசொல் - துன்புறுத்தும் மொழி .. 

சுண்டி - தொட்டாற்சுருங்கி ; நீர்ப்பூடுவகை ; 
சுடுசோறு - புதிதாகச் சமைத்த அன்னம் . 

சுக்கு ; காண்க : வறட்சுண்டி ; குறும்புக்காரன் ; 
சுடுதண்ணீர் - வெந்நீர் . 

இஞ்சிச்செடி ; கள் . 
சுடுதல் - காய்தல் ; காயச்செய்தல் ; எரித்தல் ; 

சுண்டிக்கீரை - நீர்ப்பூடுவகை . 
பலகாரம் செய்தல் ; காளவாயில் வேகவைத் 

சுண்டிகை - உள் நாக்கு . 
தல் ; மருந்து நீற்றுதல் ; வெடி சுடுதல் ; சூடிடு 

சுண்டில் - சுண்டிற்செடி ; தொட்டாற்சுருங்கி , 
தல் ; கெடுத்தல் ; தீயிலிடுதல் ; வருத்துதல் . 

சுண்டு - தெறிக்கை ; ஒரு சிற்றளவு ; சிறுபாத்திர 
சுடு துரத்தம் - சித்திரப்பாலாவிப் பூண்டு . 

வகை ; தலைப்பொடுகு ; காய்ச்சுகையில் பாத் 
சுடுநாற்றம் – மயிர் , பிணம் முதலியன சுடு தலால் திரத்தடியில் பற்றியது ; மூக்கு ; கீழுதடு ; 
உண்டாகும் நாற்றம் . 

சிறிது . 
சுடுநிலம் - காண்க : சுடுகாடு . 

சுண்டுக்கட்டை - நெய்வார் கருவியுள் ஒன்று . 
சுடுநீர் - வெந்நீர் . 

சுண்டுதல் - நீர் முதலியன வற்றுதல் ; குன்றிப் 
சுடுநோக்கு - கொள்ளிக்கண் ; கொடிய பார்வை போதல் ; நாணயம் முதலியவற்றைத் தெறித் 
உடைய கண் . 

தல் ; நோவுண்டாகும்படி நரம்பு முதலியன 
சுடுபடை - காண்க : சுடுகோல் . 

இழுத்தல் ; வேகவைத்தல் ; வயிறு இழுத்துப் 
சுடுபுண் - சுட்டதனால் உண்டான புண் . 

பிடித்தல் ; நாண் முதலியவற்றை இழுத்துத் 
சுடுபொன் - புடமிட்ட பொன் . 

தெறித்தல் ; இரப்பர் முதலியவற்றை இழுத்து 
சுடுமட்பலகை - செங்கல் . 

விடுதல் . 
சுடுமண் - சுட்ட ஓடு ; மட்பாண்டம் ; செங்கல் . சுண்டுவிரல் - சிறுவிரல் . 
சுடுமூஞ்சி - கடுகடுத்த முகம் ; கடுகடுத்த முக 

சுண்டுவில் - விளையாட்டுக்கு உதவும் ஒரு 

வில்வகை . 
முடையவன் ( ள் ) . 

சுண்டெலி - சிறிய எலி . 
சுடுவல் ( ன் ) - குருதி , இரத்தம் . 

சுண்டை 
சுடுவான் - மரக்கலத்திலுள்ள சமையலறை . 

சுண்டைச்செடி ; கள் ; யானைத் 
சுடுவு - சும்மாடு . 

துதிக்கை ; நீர் நிலை . 
சுண்ட - முற்றும் . 

சுண்டைக்காயன் - மதிப்பற்றவன் . 
சுண்டக்கட்டுதல் - இழுத்துக் கட்டு தல் . 

சுண்ணக்கல் - சுண்ணாம்புக்கல் . 
சுண்ணகக்குற்றி - நறுமணப்பொடி வைக்கும் 

சிமிழ் . 

சுண்ணகம் - நறுமணப்பொடி . 
சுண்டகம் - மூங்கில் வில் . 
சுண்டகன் - கள்ளிறக்குவோன் . 

சுண்ணச்சாந்து - சுண்ணாம்புக்காரை . 
. 

சுண்ணப்பொடி - நறுமணப்பொடி . 
சுண்டங்காய் சுண்டைக்காய் . 

சுண்ணம் - பொடி ; நறுமணப்பொடி ; பூந்தாது ; 
சுண்டப்பிடித்தல் - ஆடையை அளக்க இழுத்துப் 

மலர் ; புழுதி , சதய நாள் ; சுண்ணாம்பு ; 
பிடித்தல் ; வயிற்றில் பிடித்துக்கொள்ளுதல் ; 

ஈரடி எண்சீரைப் பொருள் முறையின்றித் 
பொருளை இறுக்குதல் . 

துணித்துச் செய்யுளியற்றும் முறை ; சொல் 
சுண்டம் - கள் ; யானைத்துதிக்கை . 

வகை நான்கனுள் நான்கடியான் வரும் இசைப் 
சுண்டல் - எரித்த பழங்கறி ; சுண்டின பயற்றுப் பாட்டு ; பட்டுவகை . 
பணிகாரம் ; சுண்டற்கடலை . 

சுண்ணமாடுதல் - விழா முதலிய காலங்களில் 
சுண்டற்கறி - எரித்த பழங்கறி . 

நறுமணப்பொடி தூவு தல் . 
சுண்டன் - அறிவிலி ; காண்க : மூஞ்சூறு ; சதய சுண்ணமிடித்தல் - நற்செயலுக்குச் செய்யும் ஒரு 
நாள் ; சிறிய மரவகை . 

சடங்கு ; நறுமணப்பொடி இடித்தல் . 


சுண்டக்காய்ச்சுதல், } - இறுகக் காய்தல் . நீர் 


- 


சுண்ணமொழிமாற்று 


480 


சுத்தன் 


. 


- 


உள்ளது . 


சுண்ணமொழிமாற்று - மொழிமாற்றுப் பொருள் சுணைக்கேடன் 

சுறுசுறுப்பு அற்றவன் ; 
கோள்களுள் ஒன்று ஈரடி எண்சீர்களில் மானமில்லாதவன் ; சுரணை இல்லாதவன் . 
பொருள் முறைக்கு ஏற்பச் சொற்களை சுணைக்கோரை - ஒரு புல்வகை . 
மாற்றிக் கூட்டுதல் . 

சுணைகெட்டவன் காண்க : சுணைக்கேடன் . 
சுண்ணவட்டு சுண்ணங் கலந்த நீரைவீசுங் சுணைத்தல் - தினவெடுத்தல் . 
கருவி . 

சுணைப்பு - சுரணை ; அறிவு . 
சுண்ணவாசி - காட்டுமல்லிகை . 

சுத்தக்கட்டி - கலப்பற்ற வெள்ளி தங்கங்களின் 
சுண்ணாம்படித்தல் - வெள்ளையடித்தல் , 

கட்டி . 
சுண்ணாம்பு - சுட்ட சுண்ணாம்புக் கல் ; நீற்றின சுத்தக்கிரயம் - எல்லா உரிமையையும் விலைக்குக் 
சுண்ணாம்பு ; சன்னச் சாந்தாக அரைத்த 

கொடுத்துவிடுகை . 
சுண்ணாம்பு . 

சுத்தகாந்தாரம் - பதினாறு சுரங்களுள் ஒன்று ; 
சுண்ணாம்புக்கல் - சுண்ணாம்புச் சத்துள்ள கல் . 

ஆசான் என்ற வகையைச் சார்ந்த ஒரு பண் 

வகை . 
சுண்ணாம்புக்காரை - கட்டடத்திற்குரிய 

சுத்தசாந்தம் - இன்பவடிவ சத்தி . 
சுண்ணாம்புச் சாந்து ; காய்ந்த சாந்து . 

சுத்தசாரி - நாட்டியவகை . 
சுண்ணாம்புக்காளவாய் - சுண்ணாம்பு நீற்றுஞ் சுத்தசிவபதம் - பரமுத்தி . 
சூளை . 

சுத்த சூனியம் - முழுப் பாழ் . 
சுண்ணாம்புத்துடுப்பு - கரண்டகத்தினின்று சுண் 

சுத்தசைதன்னியம் - அறிவு மாத்திரையாய் 
ணாம்பு எடுக்குங் கருவி . 
சுண்ணாம்புதடவுதல் - வெற்றிலை முதலியவற் சுத்தஞானம் - வினைக் கலப்பில்லாத வாலறிவு . 

றிற்குச் சுண்ணந் தடவுதல் ; ஏமாற்றுதல் . சுத்ததினம் - ஆண்டுப் பிறப்பு . 
சுண்ணாம்புப்பட்டை - நல்ல செம்மண் சுத்தநிருத்தம் - சொக்கம் என்னும் கூத்து . 
பட்டையை இடையிட்டு அடிக்கும் சுத்தநீர்க்கடல் - ஏழு கடல்களுள் 

நன்னீர் 
சுண்ணாம்புக்கோலம் ; ஓடு விலகாதிருக்கும் கொண்ட கடல் . 
பொருட்டுப் போடும் சாந்துப்பட்டை . 1 சுத்தப்பிரதி - ஒன்றைப் பார்த்துப் பிழையற 
சுண்ணித்தல் - நீற்றுதல் . 

எழுதப்பட்ட படி ; பரிசோதிக்கப்பட்ட 
சுணக்கம் - பிணக்கம் ; தாமதம் ; வாட்டம் ; புத்தகம் . 
முடை ; சோர்வு ; சரசவிளையாட்டு . 

சுத்தப்பொய் - முழுதும் பொய் . 
சுணக்கன் - நாய் ; நாய்போலத் திரிகிறவன் ; - சுத்தபரிசம் - கிரகணம் பிடிக்குங் காலம் . 
இழிந்தோன் . 

சுத்தம் - தூய்மை ; உண்மை ; முழுமை ; பிழை 
சுணக்குதல் - தாமதப்படுத்தல் . 

யின்மை ; சூனியம் ; நலம் ; கலப்பின்மை ; கபட 
சுணங்கத்திசை - தென்மேற்றிசை . 

மின்மை ; குற்றமற்றது ; சுக்கிலபட்சம் . 
சுணங்கம் - நாய் . 

சுத்தம்பண்ணுதல் - தூய தாக்கல் , துப்புர 
சுணங்கல் - வாட்டம் ; தாமதம் ; சோம்பேறி ; 

வாக்கல் . 
சரச விளையாட்டு . 

சுத்தமாய் - அடியோடு . 
சுணங்கழிதல் - செருக்குக் குறைதல் . 

சுத்தமாயை - துன்பமின்றி இன்பமே அளிப்பதும் 
சுணங்கறை - புணர்ச்சி . 

சுத்தப்பிரபஞ்சத்துக்கு முதல் காரணமானது 
சுணங்கன் காண்க ; சுணங்கம் . 

மான மாயை . 
சுணங்கு - மெலிவு ; அழகுதேமல் ; பசலை ; படர் 

சுத்தமார்க்கம் - உண்மையான பத்தி ; மெய்ந் 
புண் ; நாய் ; பூந்தாது . 

நெறி . 

சுத்தமூடன் - முழுமுட்டாள் . 
சுணங்குதல் - சோர்தல் ; தாமதித்தல் ; தடைப் 

சுத்தராகம் - நிரம்பிய இலக்கணமுடைய மூலப் 
படுதல் ; விடாமல் கெஞ்சுதல் ; மன நிறை 

பண் . 
வின்மையாதல் ; சரச விளையாட்டுப் புரிதல் . 

சுத்தவாசனை நறுமணம் . 
சுணங்கை - ஒருவிதப் பேய்க்கூத்து ; துணங்கைக் சுத்தவாளி - நியாய சபையில் குற்றமற்ற 
கூத்து . 

வனாகத் தீர்ப்பளிக்கப்பட்டவன் ; தூய்மை 
சுணம் - அழகுதேமல் ; நறுமணப்பொடி . 

யானவன் . 
சுணை சுரணை ; அறிவு ; கூர்மை ; தினவு ; சுத்தவீரன் - போரிற் பின்னிடாத வீரன் .. 
வைசூரியால் உடலில் தங்கும் அம்மைப்பால் ; | சுத்தன் - தூயன் ; சிவன் ; முத்திபெறும் நிலையி 
இலை காய்களின் மேலுள்ள சிறுமுட்கள் . 

லுள்ள உயிர் ; கபடற்றவன் ; மூடன் . 


- 


- 


சுத்தா 


481 


சுந்து 


மா 


சுதாததன் } - சந்திரன் . 


சுத்திகரிப்பு } - தூய்மைசெய்கை . 


சுத்தா - ஒருமிக்க . 

சுதரிசனம் - நற்காட்சி ; திருமாலின் சக்கரம் ; 
சுத்தாசுத்ததத்துவம் - காலம் , நியதி , கலை , அழகு ; கண்ணாடி . 
வித்தை , அராகம் , புருடன் , மூலப்பகுதி என்ற சுதருமம் - நல்லறம் ; இயல்பு ; அறநூல் விதித்த 
ஏழு பிரிவினதாய்ச் சுத்தமும் அசுத்தமும் 

படி நடத்தற்குரிய அவரவர் செயல் . 
கலந்த தத்துவ வேறுபாடு . 

சுதலம் - கீழேழுலகங்களுள் ஒன்று . 
சுத்தாத்துவைதம் - உயிர் இறைவனுடன் இரண் 

சுதன் - மகன் . 
டறக் கலந்து துய்க்கும் நிலை . 

சுதன்மம் - நல்லறம் ; ஆயுதம் ; இந்திரனின் 
சுத்தான்னம் - வெறுஞ்சோறு . 

அத்தாணி மண்டபம் . 
சுத்தி - மனமொழி மெய்களில் 

பாசின்மை ; 

சுதன்மை - இந்திரனின் அத்தாணி மண்டபம் . 
மருந்து முதலியவற்றின் குற்றம் நீக்குகை ; சுதனம் - நற்பேறு ; ஆயுதம் , 
சிப்பி ; கும்பிடுகிளிஞ்சில் ; சங்கு ; தலையோடு ; 

சுதா - தன்னடைவான ; அமிர்தம் . 
கரந்தை ; அகல் ; பாத்திரவகை ; சுத்தியல் ; 
அரைப்பலம் ; புறமதத்தாரை இந்துமதத்தில் சுதாகரன் - அமிர்த கதிரையுடைய சந்திரன் . 
சேர்க்குங்கால் செய்யும் சடங்கு ; வயிரக் 

சுதாச்சி - காண்க : சுதர்ச்சி . 
குணங்களுள் ஒன்று . 

சுதாமனு - மலை ; முகில் . 
சுத்திகை - கிளிஞ்சில் ; அகல் . 

சுதாரித்தல் - துணிவுகொள்ளல் ; திறமையாக 
சுத்தி செய்தல் - துப்புரவாக்கல் ; பொன் முதலிய 

நடத்துதல் . 
உலோகங்களைத் தூய்மைசெய்தல் ; மருந்துக் சுதாவாய் } - தானாகவே ; நேரில் . 

, 
காகப் பாடாணம் முதலியவற்றைத் தூய்மை 
செய்தல் ; மந்திரம் முதலியவற்றால் தூய்மை சுதி - இசைச் சுருதி ; யாழின் நரம்பு ; அறிஞன் ; 

மலவாய்த் துளை ; வளர்பிறை ; பெண் . 
செய்தல் . 

சுதிமதிகெட்டவன் - கேள்வியும் அறிவும் 
சுத்திபத்திரம் - பிழை திருத்தக் குறிப்பு . 

இல்லாதவன் . 
சுத்தியம் - உயர்ந்தரக ஆடை . 

சுதியேற்றுதல் - இசைச் சுருதியை மிகுதிப்படுத்து 
சுத்தியல் - கம்மாளர் கருவிகளுள் ஒன்றான 

தல் ; தூண்டிவிடுதல் . 
சிறு சம்மட்டி . 
சுத்தீகரணம் - தூய்மையாக்குகை . 

சுதிலயை - சுருதியோடு இசையொன்றுகை . 

சுதினம் - நல்ல நாள் . 
சுத்துரம் , 

} - கண்டங்கத்தரிச்செடி . 
சுத்துரு 

சுதும்பு - ஒரு மீன்வகை . 
சுத்தோதகம் - நல்ல தண்ணீர் . 

சுதேசம் - சொந்த நாடு . 
சுதகம் - குறைவு . 

சுதேசி - உள் நாட்டான் ; தனது நாட்டில் செய்த 

பண்டம் . 
சுதசனம் - ஆயுதம் . 
சுதசித்தம் - தானாகவே ஏற்பட்டது . 

சுதேசியம் - தனது நாட்டில் செய்த பொருள் . 
சுதை - தேவாமிர்தம் ; 

பால் ; 
சுதந்தரக்காணி - உரிமை நிலம் . 

சுவை ; 
சுதந்தரக்காரன் - சொத்து முதலியவற்றுக்கு 

ணாம்பு ; வெண்மை ; நட்சத்திரம் ; மின்னல் ; 
உரிமையுடையவன் . 

உதைகால்பசு ; கேடு ; மகள் . 
சுதந்தரம் - மரபுரிமை ; உரிமைப்பேறு ; 

சுதைக்குன்று சுண்ணாம்பு பூசிய செய்குன்று . 
விருப்பம் ; விடுதலை . 

சுந் சனி . 
சுதந்தரவறிவு - இயற்கைப் பேரறிவு . 

சுந்தரத்தோளுடையான் - அழகர்கோயில் 
சுதந்தரவாளி - சொத்தின் உரிமையாளன் .. 

திருமால் . 
சுதந்தரன் - சொத்தின் உரிமையாளன் ; தன் | சுந்தரப்பொடி - சிவப்பு நறுமணத்தூள் . 
விருப்பம்போல் நடப்பவன் . 

சுந்தரம் - அழகு ; நிறம் ; நன்மை ; சிவப்பு . 
சுதந்தரித்தல் - சொத்து முதலியவற்றின் உரிமை சுந்தரன் - அழகன் ; சுந்தரமூர்த்தி ; மதுரையில் 
பெறுதல் ; தன்வயத்தனாயிருத்தல் . 

கோயில் கொண்டுள்ள சிவபிரான் . 
சுதந்தி - வடமேற்றிசைப் பெண்யானை ; பெண் சுந்தரி - அழகி ; துர்க்கை ; இந்திராணி ; பார்வதி ; 

மூஞ்சூறு ; ஒரு மரவகை . 
சுதம் - இறங்குகை ; அழிவு ; பரமாகமம் ; சுந்தரேசன் - மதுரையில் கோயில் கொண்டுள்ள 

காண்க : சுருதஞானம் ; முறைமை ; நெருஞ்சில் . சிவபிரான் . 
சுதர்ச்சி - சதுரக்கள்ளிமரம் . 

சுந்து - நீர் . 


சுண் 


தன் 


யானை . 


61 


} - ஆகிய சிறகுகளையுடைய 


482 

சும்மா 
சுந்தோபசுந்தநியாயம் 
சுந்தோபசுந்தநியாயம் - சுந்தன் , உபசுந்தன் என்ற சுபந்தம் - உருபு ஏற்ற பெயர்ச்சொல் . 
இருவரும் திலோத்தமையை விரும்பி அவள் சுபம் - மங்கலம் ; நன்மை ; பேறு ; முத்தி ; 
பொருட்டு மாய்ந்தாற்போல் ஒன்றனை ஒன்று மங்கலச் செயல் ; அழகு ; வெண்மை ; இருபத் 
கெடுக்கும் நெறி . 

தேழு யோகத்துள் ஒன்று . 
சுப்பல் , 

சுபமங்களம் - வாழ்த்துப்பாட்டு ; முதிர்ந்த 
} - சுள்ளிவிற்கு . 
சுப்பி 

பருவத்தில் நேரும் நல்ல சாவு . 
சுப்பியம் -- காண்க : மாவிலிங்கம் ; விளாமரம் ; சுபமுகூர்த்தம் - நல்வேளை . 

பாம்பு கொல்லி ; மாவிலிங்கமரப்பட்டை . சுபர்ணன் , 
சுப்பிரசன்னம் - தெளிவு ; அருள் . 

சுபன்னன் 
சுப்பிரசுதை - காட்டெருமைப் பால் . 

சுபா - நாட்டின் பகுதி . 
சுப்பிரதந்தி - வடமேற்றிசைப் பெண்யானை . சுபாங்கி ( கை ) - அழகிய உறுப்புள்ளவள் . 
சுப்பிரதீபம் - மிக்க வொளி ; கூர்மையான அறிவு ; சுபாசுபம் - நன்மை தீமைகள் . 
வடகீழ்த்திசை யானை . 

சுபாலிகை - அடுப்பு . 
சுப்பிரதீபன் - சீர்த்தி பெற்றோன் . 

சுபாவக்காரன் - நல்லவன் ; மூடன் . 
சுப்பிரபாதம் - திருப்பள்ளியெழுச்சி . 

சுபாவங்காட்டுதல் - இயல்பைக் காட்டுதல் ; 
சுப்பிரம் - வெண்மை ; தூய்மை ; மிக்கவொளி ; 

இழிகுணம் காட்டுதல் ; நடித்தல் . 
யோகம் இருபத்தேழனுள் ஒன்று ; முத்துக் ! சுபாவசித்தம் - இயற்கையாகவே அமைந்திருப் 

பது . 
குற்றத்துள் ஒன்று ; சந்தனம் ; வெண்மை ; 
வெள்ளி . 

சுபாவப்பேச்சு - கபடமற்ற பேச்சு . 

சுபாவம் - இயல்பு ; இயற்கையுணர்வு ; உண்மை ; 
சுப்பிரமணியன் - முருகக்கடவுள் . 
சுப்பிரமதுவா - கூவை நீறு . 

இயற்கை ; கலப்பற்றது ; கபடின்மை ; மூடத் 

தன்மை . 
சுப்பிரயோகம் - மன்மதனின் ஐந்து மலரம்புத் 

சுபாவி - காண்க : சுபாவக்காரன் . 
துன்பத்துள் காதலரைக் குறித்தே நினைவும் 

சுபாவிகம் - இயற்கைத் தன்மை . 
பேச்சுமாயிருக்கும் நிலை . 

சுபானு - அறுபதாண்டுக் கணக்கில் பதினேழாம் 
சுப்பிராங்கி - இந்திரன் குதிரை . 

ஆண்டு . 
சுப்பிரி - நான்முகன் . 

சுபிட்சம் கால மழை முதலியவற்றால் 

உண் 
சுப்பிவிறகு - சுள்ளிவி )றெகு . 

டாகுஞ் செழிப்பு. 
சுப்பு - வேற்றுமையுருபு . 

சுபுகம் - மோவாய் . 
சுப்பெனல் - நீர்வற்றல் . 

சுபுட்பம் - காண்க : இலவங்கம் ; பவளமல்லிகை . 
சுபக்கம் - வாதத்தில் தன் கொள்கை ; சிவஞான சுபேதார் - ஓர் இராணுவ அதிகாரி . 
சித்தியாரில் சமயத்திற்குரிய கொள் 

சுபை - நாட்டுப்பகுதி . 
கையை உணர்த்தும் பகுதி . 

சுபையதார் - காண்க : சுபேதார் . 
சுபக்கிரகம் - நற்கோள் ; வளர்பிறைச் சந்திரன் ; சுபோதம் - மெய்யறிவு . 
புதன் , குரு , சுக்கிரன் ஆகிய நற்கோள் . 

சும்பகம் - ஊசிக்காந்தம் . 
சுபகரம் - நன்மை செய்வது . 

சும்பகன் - காமவேட்டைக்காரன் . 
, 

சும்பன் - மூடன் . 

சும்பனம் - இதழ் முதலியன சுவைக்கை ; முத்த 
சுபகிருது - அறுபதாண்டுக் கணக்கில் முப்பத் மிடல் ; சப்புதல் . 
தாறாம் ஆண்டு . 

சும்பித்தல் - முத்தமிடுதல் ; சப்புதல் . 
சுபங்கரி - மங்கலத்தைச் செய்பவளான சும்பிதகரணம் - புணர்ச்சிவகை . 
பார்வதி . 

சும்பிதம் - காண்க : சும்பனம் . 
சுபசரிதம் - நன்னடக்கை . 

சும்புதல் - வாடிச் சுருங்குதல் . 
சுபசரிதை - மங்கலவரவு . 

சும்புள் - கடப்பமரம் . 
சுபசூசக ( ன ) ம் - மங்கலத்தைக் காட்டுங் குறி . சும்புளித்தல் - பேரொளி முதலியவற்றால் கண் 
சுபசோபனம் - மங்கலச் செய்தி . 

கூசுதல் . 
சுபட்சம் - தன் கொள்கை ; சிவஞான சித்தியில் சும்மா - தொழிலின்றி ; இயல்பாய் ; அமைதியாய் ; 
சைவசமயப் பகுதி . 

வறிதாக ; காரணமின்றி ; பயனின்றி ; கருத் 
சுபத்திரை - அருச்சுனன் மனைவி ; கறுப்புப் பசு . தின்றி ; விளையாட்டாய் ; இலவசமாய் ; தடை 
சுபதம் - நன்மை தருவது ; அரசமரம் . 

யின்றி ; அடிக்கடி . 


சைவ 


சுபகன்மம் } - மங்கலச்செயல் . 


சும்மாடு 


483 


சுயாதீனம் 


பாளை . 


சும்மாடு - பாரத்தைத் தாங்குவதற்காகத் சுமைகாரன் மூட்டை தூக்குவோன் ; குடும்ப 
தலையில் வைக்கும் சுமையடை ; தானியமாகக் பார மிக்கவன் . 
கொடுக்கும் உரிமை . 

சுமைகூலி - மூட்டை தூக்குவதற்குக் கொடுக்குங் 
சும்மாடுகோலுதல் - துணியைத் தலைக்குச் கூலி . 
சும்மாடாகச் சுற்றிக்கட்டுதல் . 

சுமைத்தயிர் - ஆடைத்தயிர் , கட்டித் தயிர் . 
சும்மாது காண்க : சும்மா . 

சுமைதலை - பொறுப்பு . 
சும்மெனல் - மூச்சுவிடுதற் குறிப்பு . 

சுமைதாங்கி - பொறுப்பாளி; சுமையை இறக்கித் 
சும்மை - சுமை ; தொகுதி ; நெற்போர் ; ஊர் ; தலைப்பாரம் ஆற்றுதற்கு உதவியாக உயர்த்தி 
நாடு ; ஆவிரைச்செடி ; ஒலி ; யாழ் நரம்பின் நிறுத்தப்பட்ட கற்கட்டு ; இதணம் . 
ஓசை . 

சுமைதாங்கிபோடுதல் - மகப்பெறாமல் கருப்பத் 
சுமக்க - மிகவும் . 

துடன் இறந்தவள் பொருட்டு அவள் வயிற்றுப் 
சுமங்கலம் - பெரிதும் மங்கலமாயுள்ளது . 

பாரத்தால் உண்டான வருத்தம் நீங்குமாறு 
சுமங்கலி ( லை ) - மங்கலியப் பெண் , கணவனுடன் சுமைதாங்கிக்கல் நாட்டுதல் . 
வாழ்பவள் . 

சுமைதி - பாரம் ; மிகுதி ; பொறுப்பு . 
சுமங்கை - வறட்சுண்டிச்செடி ; 

ஆடுதின்னாப் சுமையடை காண்க : சும்மாடு . 

சுமையாள் - மூட்டை தூக்குவோன் . 
சுமடன் 

சுமப்பவன் ; அறிவில்லாதவன் ; சுமையிறக்கி - காண்க : சுமைதாங்கி . 
கீழ்மகன் . 

சுயகாரியதுரந்தரன் - தன்னலம் மிக்கவன் . 
சுமடி - அறிவிலாள் . 

சுயகாரியம் - சொந்த வேலை ; தன்னலம் . 
சுமடு ( டை ) - காண்க : சும்மாடு ; சுமை . 

சுயங்கிருதானர்த்தம் - தானாகவே 

விளைத்துக் 
சுமத்தல் -- பாரமாதல் ; சார்தல் ; மிகுதல் ; கொள்ளுந் தீங்கு . 

தாங்குதல் ; மேற்கொள்ளுதல் ; பணிதல் . சுயசாதிமானம் - தன் சாதியில் பற்றுவைத்தல் .. 
சுமத்தி - மிகுதி ; விலையேற்றம் ; கெட்டி . சுயஞ்சோதி - இயற்கையொளி ; கடவுள் . 
சுமத்துதல் - பாரமேற்றுதல் ; உடன்படச் செய் சுயநலம் - தன்னலம் . 
தல் ; கடன் முதலியன பொறுக்கவைத்தல் ; சுயபுத்தி - இயற்கையறிவு , 

சொந்த 

அறிவு ; 
குற்றம் முதலியன ஏற்றுதல் . 

மயக்கமற்ற அறிவு . 
சுமதலை - பொறுப்பு ; விலை முதலியவற்றின் சுயபோக்கு - தன்மனப்போக்கு . 
ஏற்றம் . 

சுயம் - சொந்தமானது ; சொந்தமான ; தானா 
சுமதி - பாரம் ; மிகுதி ; பொறுப்பு ; நல்லறிவு ; கப் பாடிய பாட்டு ; கலப்பற்ற . 
அறிஞன் ; தீர்த்தங்கரருள் ஒருவர் . 

சுயம்பாகம் - தானாகச் சமைத்துக்கொள்கை ; 
சுமந்த - அதிகமான . 

சத்திரம் முதலியவற்றில் கொடுக்கும் சமையற் 
சுமப்பு - பாரம் , சுமை . 

பொருள்கள் . 
சுமம் 

சுயம்பாகி - சமையற்காரன் ; சவர்க்காரம் . 
சுமரணம் , சுரணை , உணர்ச்சி ; அறிவு ; | சுயம்பாவித்தல் - அகங்கரித்தல் . 
சுமரணை நினைவு . 

சுயம்பிரகாசம் - காண்க : சுயஞ்சோதி . 
சுமருதல் - சுமக்குதல் . 

சுயம்பு - தானே தோன்றியது ; கடவுள் ; பிரமன் ; 
சுமனசம் காண்க : சுமம் . 

அருகன் ; இயற்கை ; தூயதான ; மடையன் . 
சுமனை - சிவப்புப் பசு . 

சுயம்புமூர்த்தி - தானாகத் தோன்றிய தெய்வத் 
சுமார் - ஏறக்குறைய ; மட்டம் . 

திருமேனி. 
சுமாரகம் - நினைப்பு . 

_ தன்னை விரும்பி வந்த அரசர் 
சுமாலி - கள் ; ஓர் அரக்கன் . 

சுயமரம் கூட்டத்தில் 

தலை 
சுமுகம் - இன்முகம் . 

வனைத் தானே தேர்ந்து வரித்துக்கொள் 
சுமுகன் - இன்முகமுள்ளவன் . 

ளுகை . 
சுமுத்திரை - சரியளவு ; சரியானது ; நேர்மை . சுயமாய் - தானாக ; அடிக்கடி . 
சுமேரு - தேவர்க்கு இருப்பிடமான மேருமுடி . சுயவலது - சொந்தத் திறமை . 
சுமை - சுமக்கை ; பாரம் ; தொகுதி ; ஓரங்குல சுயாதிபத்தியம் - தன் இச்சைப்படி நடத்தும் 
மழை ; 60 படி கொண்ட ஓர் அளவை ; ஆட்சி ; கோளின் தசையில் தனது ஆட்சி . 
பொறுப்பு ; 180 தேங்காய்கொண்ட அளவு ; சுயாதிபதி - தனியாட்சி செலுத்துபவன் . 
270 கவளிகொண்ட வெற்றிலைக்கட்டு . சுயாதீனம் - தன்வயமானது ; தன்விருப்பம் . 


பூ . 


} 


சுயம்வரம் . } 


தலைவி 


484 


சுயாதீனன் 


சுரலோகம் 


கள் . 


அடியில் 


சுரங்கமனுவத்தல் } 


; } - புன்னைமரவகை . 


சுயாதீனன் தன் விருப்பம் போல் நடப்பவன் . சுரதமங்கை - பொதுமகள் . 
சுயார்ச்சிதம் - சொந்த சம்பாத்தியம் . 

சுரதரு - தேவ தரு , கற்பகத்தரு . 
சுயிரகம் - தருப்பைப்புல் . 

சுரதலீலை - புணர்ச்சி . 
சுயேச்சை - தன்னிச்சை , தன்விருப்பம் , சுதந் சுரதாக்கு - அரத்தைச்செடி . 
தரம் . 

சுரநடை - பாலைநிலத்தில் தலைவியை இழந்து 
சுயோகி 

நின்ற தலைவன் நிலையைக் கூறும் புறத்துறை . 
சுர்க்கி - செங்கற்பொடி . 

சுரநதி - தேவநதியாகிய கங்கை . 
சுரக்கட்டி - வயிற்றுக்கட்டி . 

சுரப்பட்டைச்சத்து - கொய்னா . 
சுரகுரு -- தேவர்க்குத் தலைவனாகிய இந்திரன் ; | சுரப்பு - சுரத்தல் ; ஊற்று ; வீக்கம் . 
தேவர்க்குக் குருவாகிய வியாழன் ; சோழர் சுரப்புவிடுதல் - கறத்தற்கு 

சோழர் சுரப்புவிடுதல் - கறத்தற்கு ஏற்ப மடியினின்று 
குலத் தலைவன் . 

பால் சுரக்கத் தொடங்குதல் ; கன்றைவிட்டுப் 
சுரங்கப்பாதை - தரைமட்டத்திற்கு 

பால் சுரக்கச் செய்தல் . 
உள்ள பாதை . 

சுரபதம் - தேவருலகம் . 
சுரங்கம் - நிலவறை : கீழறுக்கும் அறை ; வீட்டில் சுரபதி - தேவர் தலைவனான இந்திரன் . 
நுழைவதற்குக் கள்வர் இடும் கன்னம் . 

சுரபி - காமதேனு ; 

வெள்ளைப்பசு ; மணம் ; 
பாறைகளை மருந்து காண்க : தேட்கொடுக்கி ; துளசி ; மல்லிகை ; 
சுரங்கமறுத்தல் 

வைத்து உடைத்தல் ; 

சாதிக்காய் ; பிரமிப்பூடு . 
கீழறுத்தல் ; கன்னமிடுதல் ; வஞ்சகத்தால் 

சுரபிபத்திரை - பெருநாவல் , 
தீங்கு விளைவித்தல் . 

சுரபு - இலவம் பிசின் ; ஒரு பஞ்சுமரவகை . 
சுரச்சதி - ஓர் இசைவகை . 

சுரபுன்னாகம் , 
சுரசம் - சூடு தோய்த்த மருந்துச் சாறு ; மதுரச் 

சுரபுன்னை 
சாறு ; சிறு கிழங்குச் செடி ; துளசிச்செடி ; 

சுரம் - பாலை நிலம் ; காய்ச்சல் ; காடு ; அருநெறி ; 
நொச்சி ; பாதரசம் ; அரத்தை . 

வழி ; இசைவகை ; ஏழிசை ; உயிரெழுத்து ; 
சுரசனி - இரவு . 

குரல் ; கள் ; உப்பு ; நகத்தின் அடி ; உட்டுளை , 
சுரசி வெண்ணொச்சிமரம் . 

சுரம்பாடுதல் - எடுத்துக்கொண்ட பண்ணுடக் 
சுரசுரத்தல் - சருச்சரையாதல் . 

கேற்ற சு ரவரிசைகளாலே கீர்த்தனம் 
சுரசுரப்பு - சருச்சரையாக இருக்கை . 

முதலியன பாடுதல் . 
சுரசை - சிற்றரத்தை . 

சுரம்போக்கு - தலைவனுடன் தலைவி பாலை 
சுரஞ்சனம் கமுகு . 

வழியிற் செல்லும் உடன்போக்குத் துறை . 
ஒரு பண்வகை . 

சுரம்போடுதல் - இசைப்பாடலுக்கு ஏற்ப இசை 
சுரண்டி - சுரண்டுங் கருவி ; தட்டிப் பறிப்பவன் ; 

அமைத்தல் . 
சிறிது சிறிதாகப் பொருள் சேர்ப்பவன் ; சுரண் 

சுரம்விழுதல் - குரல் தாழ்தல் ; செருக்குக் குறை 
டின பொருள் . 

தல் . 
சுரண்டுதல் - நகம் முதலியவற்றால் பிறாண்டு சுரமகளிர் - தெய்வப் பெண்டிர் . 
தல் ; நகம் அல்லது விரல் நுனியால் உடம்பைத் 

சுரமண்டலம் - ஒரு வாத்தியவகை . 
தீண்டிக் குறிப்பித்தல் ; சண்டைக்கு இழுத்தல் ; 
கவர்தல் ; செலவால் கரைத்தல் ; தூண்டிவிடு 

சுரமதி - சிலந்தி ; நச்சுச் சிலந்திவகை ; மேகப் 

புண்வகை . 
தல் ; விபசாரஞ் செய்தல் ; இரத்தல் . 

காண்க : செந் தீக்கரப்பான் ; 
சுரணை உணர்ச்சி ; அறிவு . 
சுரத்தல் - ஊறுதல் ; உடலில் நீர் முதலியன 

சுரமாந்தம் - குழந்தைகட்கு வரும் மாந்தநோய் 
பெருகி வீங்குதல் ; நிறைதல் ; பால்முதலியன 

வகை . 
சுரத்தல் ; இடைவிடாது சொரிதல் ; மிகக் 

சுரமேற்றுதல் - அடியோடு ஒழித்தல் ; தூண்டுதல் ; 
கொடுத்தல் . 

காட்டில் துரத்துதல் . 
சுரத்துய்த்தல் - வீரர் தாம் கவர்ந்த ஆநிரையை சுரர் - தேவர் . 
அரிய வழியில் நோவு படாதபடி நடத்திக் சுரர்குருநாள் - பூசநாள் . 
கொண்டு செல்லுதலைக் கூறும் புறத்துறை . சுரர்பகைவர் - தேவருக்குப் பகைவராகிய அசுரர் . 
சுரதநீர் - காமநீர் . 

சுரர்பதி - இந்திரன் ; தேவருலகம் . 
சுரத நூல் - காமநூல் . 
சுரதம் - புணர்ச்சி ; இனிமை ; சாறு ; பாதரசம் . 


சுரடி 


சுர்மலிகம் } - கொண்டிள்ம் . 


- 


சுரலோகம் } - தேவருலகம் , துறக்கம் . 


சுரவன் பாக்கு 


485 


சுருங்குதல் 


- 


பை . 


சுரவன்பாக்கு - உயர்ந்த பாக்கு வகை .. 

சுருக்கி - தொட்டாற்சுருங்கி ; சிறுகீரை ; ஆமை . 
சுரழ் - இலவம் பிசின் . 

சுருக்கிடுதல் - சுருக்குப்போடு தல் ; சுருக்கில் 
சுரளிகை - பாலைமரம் . 

மாட்டுதல் ; காண்க : சுருக்குக் கொடுத்தல் . 
சுரன் - அறிஞன் ; சூரியன் ; காடு ; சிறுமீன்வகை . சுருக்கிப்பிடித்தல் - செலவு முதலியன குறைத் 
சுரா - கள் . 

தல் ; வேலை முதலியவற்றைக் குறைத்து 
சுராகரம் - கள்ளுக்கு இருப்பிடமான தென்னை . 

முடித்தல் . 
சுராட்டு - ஏகாதிபத்தியமுடைய இந்திரன் ; சுருக்கு - சுருங்குகை ; ஆடை முதலியவற்றின் 
நான்கு அடியுற்ற செய்யுளில் இரண்டெழுத்து மடிப்பு ; குழைச்சு ; கண்ணி ; கட்டு ; குறைவு ; 
ஓரடியுள் மிக்குச் சீரொத்து வருவது ; 50 சுருக்கம் ; கடும்பற்றுள்ளம் ; விரைவு ; அக்கறை ; 
இலட்சத்துக்குமேல் ஒரு கோடிக்குக் கீழ் சுரணை ; காண்க : ஒட்டணி ; அடி ; வேள்வியில் 
இறைவருவாயுடைய அரசன் . 

உதவும் நெய்த்துடுப்பு ; பூமாலைவகை ; 
சுராதிராசன் - காண்க : சுரகுரு . 

வில்வம் . 
சுராரி - அசுரர் . 

சுருக்குக்கஞ்சிகை - வேண்டியபோது சுருக்கிக் 
சுராலயம் - தேவர் வாழிடமாகிய மேரு . 

கொள்ளுதற்குரிய திரை . 
சுராலை சாம்பிராணி . 

சுருக்குக்கொடுத்தல் - காண்க : சுருக்கேற்றுதல் ; 
சுராளம் - பெருமித நடை , 

அடிகொடுத்தல் ; கண்டிப்புக் காட்டுதல் . 
சுரி - சுழற்சி ; சுழி ; எருதின் நெற்றிவெள்ளைச் 

சுருக்குதல் - குறைத்தல் ; உள்ளிழுத்தல் ; ஆடை 
சுழி ; அணி உறுப்புவகை ; நரி ; சேறு ; துளை ; 

முதலியன சுருக்குதல் ; குடை முதலியன ஒடுக் 
ஏட்டுத் துளை ; ஏட்டில் துளையிடும் கருவி . 

குதல் ; 

வலை , பை முதலியன சுருக்குதல் ; 
சுரிகை கத்தி ; உடைவாள் ; கவசம் . 

முலாம் பூசுதல் ; ஓலை முதலியன அணிதல் . 
சுரித்தல் - சுழிதல் ; சுருளுதல் , திரை தல் ; வளை 

சுருக்குப்பை - வாயைச் சுருக்கக்கூடிய தையற் 
வாய்க் கிடத்தல் ; சேற்றிற் புதைத்தல் ; வற்று 
தல் ; சுருங்குதல் ; மனஞ்சுழலுதல் ; சேறாதல் ; 

சுருக்குப்போட்டுக் கொள்ளுதல் - கழுத்தில் 
உள்ளொடுக்குதல் ; சுளித்தல் ; துளைவிடுதல் . 

உருவுகயிறிட்டுத் தற்கொலை புரிந்துகொள்ளு 
சுரிதகம் - கலிப்பா உறுப்பு ஆறனுள் இறுதி 
உறுப்பு ; கூத்தில் சொல் நிகழும் வகையில் 

சுருக்குவலை ஒரு வலைவகை . 
வரும் எட்டடிப் பாட்டு ; ஒரு தலையணிவகை . 

சுருக்குவழி - குறுக்குப்பாதை ; கணக்குத் தீர்வ 
சுரிதம் - கலக்கப்பட்டது ; வெட்டப்பட்டது . 

தற்கான எளிய முறை . 

சுருக்குவார் - விலங்குகளைப் பிடித்தற்குரிய 
சுரிதல் - சுழிதல் ; சுருளுதல் ; மடிப்புவிழுதல் ; 

கருவிவகை. 
கடைகுழலுதல் . 

சுருக்கு விழுதல் - கயிறு முதலியவற்றில் முடிச்சு 
சுரிப்புறம் - சங்கு ; நத்தை ; ஓலை ஏட்டின் துளை 

விழுகை ; உடலில் மடிப்பு விழுகை ; மோசத்துக் 
யுள்ள பக்கம் . 

குள்ளாதல் . 
சுரிபோடுதல் - தமரிடுதல் . 

சுருக்குவைத்தல் - கண்ணிவைத்தல் ; செருக்கை 
சுரிமண் - புதைமணல் ; சேறு . 

ஒடுக்க வழிதேடுதல் . 
சுரிமுகம் - சுரிந்த முகமுடைய சங்கு ; நத்தை . 

சுருக்கேற்றுதல் - உலோகங்களைத் தூய்மை 
சுரியல் - வளைவு ; சுருண்ட மயிர் ; மயிர் ; பெண் 

செய்யும்போது மருந்து நீர் தெளித்தல் . 

சுருக்கை - பூமாலைவகை ; வில்வம் . 
சுரியாணி - முறுக்காணி . 

சுருங்கச்சொல்லணி - ஓர் அணிவகை . 
சுரியூசி - பனையேட்டில் துளையிடுங் கருவி . சுருங்கச்சொல்லல் - நூல் அழகினுள் ஒன்றான 
சுரீரெனல் - காய்ந்த இரும்பில் நீர் சுண்டும் சுருக்கமாகக் கூறுதல் . 
போது உண்டாகும் ஒ லிக் குறிப்பு ; தேள் சுருங்கப்பிடித்தல் - குறைத்தல் . 
கொட்டுதல் முதலியவற்றால் உண்டாகும் சுருங்கல் - சுருங்கினது ; கோட்டையின் கள்ள 
வலிக்குறிப்பு . 

வழி ; பூமாலைவகை ; நுழைவாயில் ; மடிப்பு . 
சுருக்க - சுருக்கமாக ; விரைவாக . 

சுருங்கில் - சிறுவீடு . 
சுருக்கம் - ஆடை முதலியவற்றின் சுருக்கு ; சுருங்கு - சலதாரை . 
சிறுமை ; வறுமை ; இவறல் . 

சுருங்குதல் - சிறுகுதல் ; ஒடுங்குதல் ; சுருக்க 
க் 

மாதல் ; உள்ளடங்குதல் ; ஒழுக்கம் தவறுதல் ; 
ஆடை முதலியன சுருக்கம் கொள்ளுதல் . 


தல் . 


- 


மயிர் . 


சுருக்களஞ்சி } - குழைச்சு; கண்ணி ; கட்டு . 


சுருங்கை 


486 


சுரோணி 


உடலை 


சுருங்கை - நீர் செல்லுதற்கு நிலத்துள் சுருதி கொடுத்தல் - இசைக்கு ஒத்த துணை ஒலி 
கற்களால் அமைக்கப்படும் கரந்துபடுத்த வழி ; எழுப்புதல் . 
கோட்டையின் கள்ளவழி ; நுழைவாயில் ; சுருதிசேர்த்தல் - காண்க : சுருதி கூட்டுதல் . 
மாளிகையின் சாளரம் . 

சுருதியான் - வேதத்திற்குரிய பிரமன் ; வேதத் 
சுருசுருத்தல் - ஒலித்தல் ; ஊக்கமாதல் . 

தால் அறியப்படும் கடவுள் . 
சுருசு ரெனல் - ஒலித்தற்குறிப்பு ; வேகத்தோடு சுரும்பர் - வண்டு . 

தீப்பற்று தற்குறிப்பு ; உடம்பு சுடுதற்குறிப்பு . சுரும்பாய ( வ ) ன் - வண்டாகிய வில் நாணை 
சுருட்கொண்டை - மயிர்முடிவகை . 

உடைய மன்மதன் . 
சுருட்கொள்ளுதல் - சுருண்டுவிழுதல் . 

சுரும்பித்தல் - ஒலித்தல் . 
சுருட்டி - ஆலவட்டம் ; ஒரு பண்வகை ; எடுபிடி சுரும்பு - வண்டு ; ஆண்வண்டு ; மலை . 
வகை ; பட்டுச்சீலைச் சுருட்டு ; காண்க : சுருவம் - வடிவம் ; தன்மை ; வேள்விக்குரிய 
மயிர்சிகைப்பூண்டு . 

நெய்த்துடுப்பு ; அகப்பைவகை . 
சுருட்டிக்கொள்ளுதல் - சூழ்ச்சியாய்க் கைப்பற்று சுருவை - வேள்விக்குரிய நெய்த்துடுப்பு . 
தல் ; ஆடை , பாய் முதலியவற்றைச் சுருட்டி 

சுருள் - வெற்றிலைச் சுருள் ; சுருளுகை ; சுருண்ட 
வைத்துக்கொள்ளல் . 

பொருள் ; கட்டு ; ஐவகைக் கூந்தல் முடிகளுள் 
சுருட்டிப்பிடித்தல் - நோய் முதலியன 

ஒன்று ; மகளிர் காதணிவகை ; ஓலைச்சுருளின் 
மெலிவித்தல் ; நோவுண்டாம்படி பசியால் 

மடிப்பு ; திருமணத்தில் மணமக்களுக்குத் 
குடல் சுருட்டப்படுதல் ; ஆடை முதலியவற் 

தாம்பூலத்துடன் கொடுக்கும் பரிசு ; நாளம் . 
றைச் சுருட்டிப் பிடித்தல் . 

சுருள்வைத்தல் - மணமக்களுக்குத் தாம்பூலத் 
சுருட்டி மடக்குதல் - வாதம் முதலியவற்றில் 

துடன் பரிசிற்பொருள் அளித்தல் . 
பிறரைக் கீழ்ப்படுத்துதல் ; சூழ்ச்சியாய்ப் 

சுருளமுது - தாம்பூலம் . 
பறித்தல் . 

சுருளல் - சு ரு ளுதல் ; மயிர் முதலியவற்றின் 
சுருட்டியடித்தல் - சுழற்றித் தள்ளுதல் ; வாதம் 

சுருள் . 
முதலியவற்றில் பிறரைக் கீழ்ப்படுத்துதல் . 

சுருளவாட்டுதல் - மருந்து முதலியவற்றுக்காகப் 
சுருட்டு - சுருட்டுகை ; சுருள் ; புகையிலைச்சுருள் ; 

பச்சிலை முதலியவற்றை வாட்டுதல் ; வருந்த 
தந்திரம் ; உயர்ந்த பட்டுவகை. 

வேலை வாங்குதல் . 
சுருட்டுக்குடித்தல் - சுருட்டுப் 

புகையை உட் 

சுருளி - தொழுகண்ணிச் செடி ; இலங்கை 
கொள்ளுதல் . 

மரவகை . 
சுருட்டுதல் - சுருளச்செய்தல் ; கவர்தல் . 

சுருளுதல் - சுருளாதல் ; சுருங்குதல் ; சோர்தல் ; 
சுருட்டுப்பட்டு - உயர்ந்த பட்டுவகை . 

துன்பத்திற்குள்ளாதல் . 
சுருட்டை - சுருண்ட மயிர் ; சுருட்டை மயிருள்ள 

சுருளை - சுருள் ; குருத்து ; காதணிவகை . 
பிள்ளை , 

ஒரு பாம்புவகை ; மிளகாய்ச் 

சுரூபம் - நல்லுருவம் ; வடிவம் ; தன்மை . 
செடியில் காணும் இலைநோய்வகை . 

சுரூபவதி - அழகி . 
சுருண்டு போதல் - வாடியொடுங்குதல் ; இறத்தல் . சுரூபி.- அழகுள்ளவன் ( ள் ) . 
சுருணி - யானைத்தோட்டி . 

சுரேசன் - இந்திரன் ; முருகன் . 
சுருணை - சுருட்டி வைத்த து ணி முதலிய சுரேசுவரி - உமை ; தேவகங்கை ; முசுமுசுக்கை . 
பொருள் ; கணக்கெழுதப்பட்ட ஓலைச்சுருள் ; சுரேந்திரன் - இந்திரன் . 
சாணிச் சுருணை ; தீப்பற்றுதற்குரிய பந்தம் ; சுரை - சுரைக்கொடி ; பசு முதலியவற்றின் மடி ; 
பூண் ; பந்து ; வைக்கோற் சுருள் ; கட்டட கறவைப் பசு ; கள் ; தேன் ; குழிந்த இடம் ; 
வளைவுவகை . 

உட்டுளை ; மூங்கிற்குழாய் ; திரிக்குழாய் ; 
சுருதஞானம் - கேள்வியால் உண்டாகும் அறிவு . திருகாணியைச் செலுத்துஞ் சிறுகுழாய் ; மூட்டு 
சுருதம் - காதாற் கேட்டது ; எழுதாக்கிளவியா வாய் ; அம்புத்தலை ; பூண் ; கூரான தோண்டு 
கிய வேதம் ; வரலாறு . 

பாரைவகை . 
சுருதி - காது ; சுதி ; ஒலி ; எழுதா மறை ; இசைச் சுரைக்கந்தகம் - ஒரு கந்தகவ 

வகை . 
சுரத்திற்கு ஆதாரமான ஒலி ; இருபத்திரண்டு சுரைக்குடம் - சுரைக்காயால் அமைந்த குடம் . 
வகைப்பட்ட இசைச்சுரம் ; புகழ் ; அசரீரி சுரைக்குடுக்கை - சுரைக்காய்க் குப்பி , உலர்ந்த 
வாக்கு ; பொய்ச் செய்தி ; வேதசுரம் . 

சுரைக்காய் . 
சுருதி கூட்டுதல் - வாத்திய நரம்புகளின் ஒலிகள் சுரைப்பழம் - சுரையின் பழம் ; பயனற்றவன் .. 
ஒத்திருக்குமாறு அமைத்தல் . 

சுரோணி - நிதம்பம் . 


487 


சுரோணிதம் 


சுவர்மேல்பூனை 


சுரோணிதம் - குருதி ; மகளிர் தீட்டு ; சுக்கிலத் 

சுவடித்தல் - தின்னுதல் ; ஒப்பனை செய்தல் . 
தோடு சேர்ந்து குழந்தை உண்டாகக் காரண சுவடியைக்கட்டுதல் - ஓலைச்சுவடியைக் 

கட்டி 
மாகும் மகளிர் இரத்தம் ; சிவப்பு . 

வைத்தல் ; படிப்பை நிறுத்துதல் ; பேச்சு 
சுரோத்தமன் - சூரியன் . 

முதலியவற்றை நிறுத்துதல் . 
சுரோத்திரம் - காது ; கேள்வி . 

சுவடு - தழும்பு ; அடையாளம் ; அடித்தடம் ; 
சுரோத்திரியம் - வேதமோதுவோர்க்கு விடப் 

அடிச்சுவட்டின் ஒலி ; அங்கவடி ; தூய்மை 
பட்ட இறையிலி நிலம் ; அரசாங்கவூழியஞ் 

யின்மை ; ஒன்றைப் பதித்தலால் ஏற்படும் 
செய்தவர்க்கு விடப்பட்ட வரியில்லா நிலம் . 

குறி ; ஆற்றல் ; பழக்கம் ; வழி ; வச்சிராங்கி ; 
சுரோதா - கேட்கிறவன் . 

நெல் இலக்கம் ; 360 நெற்கொண்ட அளவு ; 
சுல்கம் - மகள் கொள்ள அளிக்கும் 

பரிசம் ; 

கயிறு ; சுவை . 
பந்தயப் பொருள் ; விலைப்பொருள் . 

சுவண்டு - பொருத்தம் . 
சுல்லம் - கயிறு ; தாமிரம் . 

சுவணகாரகன் காண்க : சுவன்னகாரன் . 
சுல்லி - அடுப்பு ; மடைப்பள்ளி . 

சுவணம் - பொன் ; உலோகக் கட்டி ; கருடன் ; 
சுல்லு - வெள்ளி . 
சுல்வம் - தாமிரம் ; சிறங்கை ; சிறுமை . 

கழுகு . 

சுவத்தன் - உடல் நலமுள்ளவன் ; மனக்கவலை 
சுலபம் - எளிமை ; சிறுமை ; மலிவு . 

யின்றி இருப்போன் . 
சுலவுதல் - சுழலுதல் ; சுழற்றுதல் ; சூழ்தல் ; 

சுவத்திகம் மங்கல வடையாளம் ; சுவத்தி 
சுற்றுதல் . 
சுலனன் - நெருப்பு . 

வாசனம் ; நான்கு விரலும் தம்முள் ஒட்டி 

நிமிரப் பெரு விரல் குஞ்சித்து நிற்கும் 
சுலாவு - காற்று . 

பதாகைக் கை இரண்டனையும் மணிக்கட்டில் 
சுலாவுதண்ணீர் - வயலில் தேங்கிய நீர் . 
சுலாவுதல் - காண்க : சுலவுதல் . 

ஏற்றிவைக்கும் இணைக்கைவகை . 

சுவத்திகாசனம் - ஒன்பது வகை இருக்கைகளுள் 
சுலாவுரொட்டி - நன்கு அரைக்கப்பட்ட 
கோதுமைமாவைக் கொண்டு சுடும் ரொட்டி . 

கால்களைக் குறுக்கிட்டு வைத்துக்கொண்டு 

உடல் நிமிர அமரும் இருக்கைவகை . 
சுலு - எளிது ; தாமிரம் . 
சுலுகம் - சிறங்கை ; சேறு . 

சுவதந்திரம் - காண்க : சுதந்தரம் . 

சுவப்பிரம் 
சுலுப்பு - மரக்கலம் . 

வளை ; நரகம் . 
சுலோகம் - புகழ் ; பழமொழி ; 

சுவம் - பறவையலகு ; மூஞ்சூறு ; 

சொல் மாலை ; 
வடமொழிச் செய்யுள் . 

லோகம் ; சொந்தமானது ; உண்மை ; நன்மை . 
சுலோகி கள் . 

சுவர் - மதில் ; தேரின் உறுப்பு ; தேவலோகம் . 
சுலோசனம் - அழகிய கண் ; மூக்குக் கண்ணாடி . 

சுவர்க்கணம் - காண்க : இந்திரகணம் . 
சுலோபம் - எளிது ; இழிந்தது ; எறும்பு ; பழ 

சுவர்க்கம் - துறக்கம் , தேவலோகம் ; இன்பம் ; 
மொழி . 

முலை . 
சுவ - தன்னுடைய . 

சுவர்க்கர் - தேவர் . 
சுவகதபேதம் - உறுப்புக்கும் உறுப்பிக்கும் உள்ள 

சுவர்க்கவாசல் ஏகாதசி - மார்கழி மாதத்து 
வேற்றுமை . 

வளர்பிறையில் பதினோராம் திதி . 
சுவகதம் -- தனக்குள் 

பேசுகை ; உறுப்புக்கும் 

சுவர்க்கன் - தேவலோகத் தலைவனான 
உறுப்பிக்கும் உள்ள வேற்றுமை . 

இந்திரன் . 
சுவச்சம் ளி 

சுவர்க்கால் 

சுவர்மேற் கட்டும் 
வு ; தூய்மை ; நலம் ; 

சுவரடி ; 
நல்லெண்ணெய் ; கவலையின்மை . 

நீர்க்கால் . 
சுவசம் - தன்வயத்தில் உள்ளது . 

சுவர்க்கோழி - காண்க : சிள்வண்டு . 
சுவட்டவர் காடையைப் பழக்கிப் போர் 

சுவர்ணபூமி - அண்டத்தின் வரம்பையொட்டி 
மூட்டுவோர் . 

யுள்ள கடைசிப் பூகண்டம் ; துறக்கம் ; பர்மா 
சுவட்டிலக்கம் - நெல் இலக்கம் . 

நாடு . 
சுவடன் - சுவைஞன் . 

சுவர்ணம் பொன் ; நாணயம் . 
சுவடி - ஏட்டுப்புத்தகம் ; புத்தகம் ; பத்திரத் சுவர்ணாங்கி - நாற்பத்தேழாவது மேளகர்த்தா . 
தொகுதி . 

சுவர்தாங்கி - அணைசுவர் . 
சுவடி எழுதுதல் - எழுத்துகளை எழுதிப் பழகுதல் . 

சுவர்மேல்பூனை - சுவரின் மீதுள்ள பூனை ; ஈரடி 
சுவடி சேர்த்தல் - பிள்ளைகள் 

படிக்க ஓலைச் 

யாய் இருப்பவன் ; இதுவோ அதுவோ என 
சுவடி சேர்த்தல் . 

இரண்டுக்குற்ற நிலை . 


தேவ 


சுவர்யோனி 


488 


சுவேதநாதம் 


- 


கயிறு . 


} 


காய் 


சுவாரி 


- 


கனவு - 


சுவா 


- 


நாய் . 


சுவர்யோனி - தேவர் பிறப்பு . 

சுவாதீனம் உரிமை ; தன்வயமானது ; தன் 
சுவரகழ்கருவி - கன்னக்கோல் . 

விருப்பம் . 
சுவரணை காண்க : சுரணை . 

சுவாது சுவை , னிமை ; 

காண்க : 
சுவரம் - இசைச்சுரம் ; காய்ச்சல் . 

ஆடாதோடை . 
சுவரறை - நிலைப்பேழை , அலமாரி . 

சுவாந்தம் - மணம் . 
சுவரிதம் - நலிதலோசை . 

சுவாபம் - இயல்பு . 
சுவரூபம் - தன் இயல்பு ; அரசமரபு . 

சுவாபாவிகம் - இயல்பாயுள்ளது . 
சுவரொட்டி - விளம்பரத் தட்டி ; பிறரை ஓட்டி சுவாமி - கடவுள் ; முருகன் ; தலைவன் ; 

; 
யிருக்கும் குணம் உடையவர் ; சுவரில் ஒட்டப் மூத்தோன் ; ஒரு மரியாதைச் சொல் ; பொன் . 
படும் விளம்பரக் காகிதம் ; ஒற்றுக்கேட்பவன் ; சுவாமிநாதன் - சிவபெருமானுக்குக் குருவான 
சுவரில் மாட்டும் விளக்கு ; சுவர்முள்ளங்கிப் முருகக்கடவுள் . 
பூடு ; சுவரில் அடிக்கும் ஆட்டின் ஈரல் ; அணை சுவாமியார் - துறவி . 
சுவர் . 

சுவாய் - கப்பலின் 
சுவல் - பிடரி ; தோட்கட்டு ; முதுகு ; குதிரையின் சுவாய்ப்பற்றி - பாய்மரக் கயிறுகட்டுங் கட்டை , 
கழுத்து மயிர் ; மேடு ; தொல்லை . 

சுவாயம்புவம் - தானாகத் தோன்றியது ; சிவாக 
சுவல்வரி - முதுகில் கோடுள்ள அணில் . 

மத்துள் ஒன்று . 
சுவலை அரசமரம் , 

சுவார்ச்சிதம் - காண்க : சுயார்ச்சிதம் . 
சுவவு - பறவையின் அலகு ; மூஞ்சூறு ; துறக்கம் . 

சுவாரசம் , 
சுவற்றுதல் - வற்றச் செய்தல் ; முற்றும் அழித்தல் , 

சுவையானது ; விளாம்பட்டை . 

சுவாரசியம் 
சுவறுதல் - வற்றுதல் ; உறிஞ்சப்படுதல் ; 

காண்க : சவாரி ; கப்பலின் பின்னணியம் . 
தல் ; ஊறுதல் . 

சுவாலித்தல் - சுடர்விட்டெரிதல் . 
சுவன்னகாரன் - பொற்கொல்லன் , தட்டான் . சுவாலை - சுடர் , கனலொழுங்கு . 
சுவனம் 

சுவாவி 

உண்மையானவன் . 

சுவானசக்கரம் - நாய் கடியாது விலக்குவதாகக் 
சுவாகதம் - வரவேற்பு மொழி ; நல்வரவு ; கிளி . கருதப்படும் சக்கரம் . 
சுவாகா - ஆகுதி செய்யும்போது தேவதையின் சுவானம் - நாய் ; நாயுருவி .. 
பெயர்க்குப்பின் கூறும் மொழி ; அக்கினி சுவானுபவம் , 

} - தன் அனுபவம் . 
தேவன் மனைவி . 

சுவானுபூதி 
சுவாசக்குத்து - மூச்சுநோய் வகை ; மூச்சுப்பை சுவானுபூதிகம் - தன் அனுபவத்தால் உண்டாகும் 

யின் மூடுதோலில் உண்டாகும் நோய்வகை . அறிவு . 
சுவாசக்குழல் - மூச்சுக்குழாய் . 

சுவி - கல்லால மரம் ; இத்திமரம் ; துளசிச்செடி . 
சுவாசகம் - பேராமுட்டிக்கொடி ; எட்டி ; உவர் 

சுவிகை - கள் ; கச்சோலம் . 
மண் ; இன்மொழி பேசும் கிளி . 

சுவிசாலம் - மிகு அகலம் . 
சுவாசகாசம் ஈளைநோய் . 

சுவிசேடகன் - நற்செய்தி சொல்லுவோன் . 

சுவீகரித்தல் - ஏற்றுக்கொள்ளுதல் ; தத்தெடுத் 
சுவாசப்பை 

தல் ; உட்கொள்ளுதல் . 
சுவாசம் - உயிர்ப்பு ; நல்லி ருப்பிடம் ; நறுமணம் ; சுவீகாரபுத்திரன் - தத்துப்பிள்ளை . 
சவட்டுமண் . 

சுவீகாரம் - ஏற்பு ; தத்தெடுத்தல் . 
சுவாசம்வாங்குதல் - மரண மூச்சு வாங்குகை ; சுவீரியம் - இலந்தைக்கனி . 
மூச்சை இழுத்துப் பின் வெளிவிடுதல் ; மேல் சுவுகம் - மோவாய்க்கட்டை . 
மூச்சு விடுதல் . 

சுவேகம் - உறை . 
சுவாசித்தல் - மூச்சுவிடு தல் . 

சுவேச்சை - தன்னிச்சை , தன்விருப்பம் . 
சுவாத்தியம் - மனநிறைவு ; இன்பம் . 

சுவேதகம் - விளாம்பழம் . 
சுவாத்தியாயம் - தானாகக் கற்ற கல்வி . 

சுவேதகாண்டம் - வஞ்சிக்கொடி ; சீந்திற்கொடி . 
சுவாதம் - உயிர்ப்பு . 

சுவேதகாரி - வியர்வை பிறப்பிக்கும் மருந்து . 
சுவாதி - சோதிநாள் . 

சுவேதகுசுமம் - காண்க : வெள்ளெருக்கு . 
சுவாதிட்டானம் - ஆறாதாரத்துள் ஒன்று , | சுவேதசம் - வியர்வையில் தோன்றும் உயிர் . 
மூலாதாரத்துக்கும் கொப்பூழ்க்கும் இடையே சுவேதசாரம் - நாணற்புல் . 
யுள்ள இடம் . 

சுவேதநாதம் - விந்து . 


சுவாசகோசம், } - மூச்சுப்பை , நுரையீரல் 


சுவேதம் 


489 


சுழிவு 


சமண 


ஆசை 


சுவைமை 


சுவேதம் - வெண்மை ; பாதரசம் ; 

வெள்ளி ; | சுழற்று - சுழற்றுகை . 
வியர்வை ; நீர்வஞ்சி ; வஞ்சிக்கொடி ; | சுழற்றுதடி - சிலம்பத்தடி . 
மாவிலிங்கம் . 

சுழற்றுதல் - சுழலச்செய்தல் ; சுழற்றியாட்டு தல் ; 
சுவேதமூலம் - சாரணைப்பூடு . 

கிறுகிறுக்கச் செய்தல் . 
சுவேதமூலி - தொட்டாற்சுருங்கி 

சுழாரை - பொன்னாவிரைச்செடி . 
சுவேதவராககற்பம் - திருமால் பன்றியாகத் சுழி - உடற்சுழி ; நீர்ச்சுழி ; மயிர்ச்சுழி ; எழுத்துச் 
தோன்றிய காலம் . 

சுழி ; சுழலுகை ; தலைவிதி ; உச்சி ; உச்சிப்பூ ; 
சுவேதனை - தன்னறிவு . 

சுழிப்புத்தி ; மழையின் ஓரங்குல அளவு ; கடல் . 
சுவேதாம்பரர் - வெள்ளாடை தரித்த 

சுழிக்காற்று - காண்க : சூறைக்காற்று . 
முனிவர் . 

சுழிக்குணம் - தீயகுணம் . 
சுவை - ஐம்புலன்களுள் நாவின் உணர்வு , உருசி ; சுழிகுளம் - எவ்வெட்டு எழுத்துக்கொண்ட 
இன்பம் ; இரசம் ; இனிமை ; கவிதையின் 

நான்கடியாய் மேனின்று கீழிழிந்தும் , கீழ் 
இரசம் ; சித்திரை நாள் . 

நின்று மேல் ஏறியும் , புறம் சென்று உள் முடியப் 
சுவைகாட்டுதல் - சுவைதருதல் ; 

பாடப்படும் மிறைக்கவி . 
காட்டுதல் . 

சுழித்தல் - சுழலுதல் ; நீர்ச்சுழி யுண்டாதல் ; 
சுவைத்தல் - உருசிபார்த்தல் ; உண்ணுதல் ; 

உடற்சுழி யுண்டாதல் ; வேறிடத்தின்றி 
முத்தமிடுதல் ; இன்பம் நுகர்தல் ; உருசியாதல் ; 

ஒருங்கே திரண்டு நிற்றல் ; கண்குழிதல் ; அடி 
முலையுண்ணல் . 

படாமல் ஒதுங்குதல் ; தவறிப்போதல் ; அலை 
உருசி . 

யச் செய்தல் ; செலவு முதலியவற்றைச் சுருக்கு 
சுவையணி - உள் நிகழுந் தன்மை வெளிப்பட்டு 

தல் ; முகத்தைச் சுருக்குதல் ; கோபித்தல் ; சுழி 
விளங்க எண்வகை மெய்ப்பாட்டினாலும் 

யுண்டாக்குதல் ; மறைத்தல் ; தேர்வில் தேறாத 
நடக்கும் அணிவகை . 

படி செய்தல் . 
சுழங்குறுதல் - சுழலுதல் . 

சுழித்தனம் - காண்க : சுழிக்குணம் . 
சுழல் - சுழற்சி ; வளைவு ; சுழிநீர் ; சுழல்காற்று ; சுழித்துவாங்குதல் - சுழற்றி உள் இழுத்தல் ; 
காற்றாடி ; பீலிக்குடை ; ஏமாற்று ; சஞ்சலம் . 

மடக்கிவிடுதல் ; மூச்சைச் சிரமப்பட்டு வெளி 
சுழல்கால் , 

விடுதல் . 
சுழல்காற்று 

சுழிதல் - சுழிபோல வளைதல் ; முகஞ்சுருங்குதல் ; 
சுழல்தண்ணீர் - சுழலோடுகூடிய நீர்ப்பெருக்கு . 

கபடமாதல் ; மனங்கலங்குதல் ; இறத்தல் . 
சுழல் படை வளை தடி . 

சுழிப்பு - சஞ்சலம் . 
சுழல்மாறித்தனம் - ஏமாற்று . 

சுழிப்புத்தி - காண்க : சுழிக்குணம் . 
சுழல் மாறுதல் - திருடுதல் .. 

சுழிபேதம் - ஏமாற்றுதல் . 
சுழல்வன - இயங்குதிணைப் பொருள்கள் . 

சுழிமாந்தம் - கண்களின் 

சுழற்சியோடு 

கூடிய 
சுழல்வு - சுழல்கை ; அலைகை ; மனக்கலக்கம் . 

மாந்தவகை . 
சுழலமாடுதல் - ஒன்றைப் பெறுதற்கு இடை சுழிமுனை - காண்க : சுழுமுனை . 
விடாது முயலுதல் ; வஞ்சகமாகக் கொள்ளு சுழியச்சு - பொன்னை உருக்கி வார்க்கும் அச்சு . 
தல் ; அடிக்கடி போய் வணங்குதல் . 

சுழியப்பேசுதல் - வருந்தச் சொல்லுதல் . 
சுழலன் - ஏமாற்றுக்காரன் . 

சுழியம் - மகளிர் தலையணிவகை ; சுன்னம் . 
சுழலுதல் - உருளுதல் ; வட்டமாகச் சுற்றுதல் ; சுழியல் - சுழிந்திருக்கை ; சுருளாக மயிரை 
சுற்றித்திரிதல் ; அலைவு படுதல்; சஞ்சலப் முடிக்கை . 
படுதல் ; சோர்தல் ; பொறி மயங்குதல் . சுழியன் - வஞ்சகன் ; புத்திசாலி ; 

கோபி ; 
சுழலை - கொள்கலம் ; வஞ்சகம் . 

கொடிய குறும்பன் ; சுழல்காற்று . 
சுழலையாடுதல் - அலக்கழித்தல் ; வீணாகச் சுழியாணி - குடுமிக்கதவின் முள்ளாணி . 
செலவழித்தல் ; களைத்துப்போதல் . 

சுழியாணிக்கட்டை - குடுமிக்க தவின் முள்ளாணி 
சுழற்சி - சுழலுகை ; அலைகை ; மனக்கலக்கம் . 

யைத் தாங்குங் கட்டை . 
சுழற்றல் - கிறுகிறுப்பு . 

சுழியாணிக்கதவு - குடுமிக்கதவு . 
சுழற்றி - சுழற்றுக்கருவியின் பிடி ; துளையிடுங் சுழியிலெழுத்து - தலைவிதி . 
கருவி ; விசிறி ; கருவண்டு . 

சுழியோடுதல் - தண்ணீரில் மூழ்கிக் குளித்தல் ; 
சுழற்றியடித்தல் - சுழன்று வீசுதல் ; கொள்ளை மனத்தை ஆராய்தல் . 
நோய் வாருதல் . 

சுழிவு - மறைவு ; மனக்கவலை . 
62 


} - சூறைக்காற்று . 


சுழுத்தி 


490 


சுற்றி வாங்குதல் 


- 


சுழுத்தி - புலன்கள் செயலற்று நிற்கும் நிலை . சுளுக்கி - காண்க : சுளிக்கு 
சுழுந்து - காண்க : சுளுந்து . 

சுளுக்கு - நரம்புப் பிறழ்ச்சி . 
சுழுமுனை , இடைகலை 

சுளுக்குநாயகம் - நரம்புச்சுளுக்கைக் குணப் 
டையிலுள்ள நாடி ; மூலா படுத்தும் மருந்துச்செடி . 
தாரத்திலிருந்து உச்சித்துளை வரைக்கும் 

சுளுக்குப்பார்த்தல் - சுளுக்கு நீங்க மந்திரித்தல் . 
நிற்கும் நாடி . 

எண்ணெய் 
சுள் - உறைப்பு ; கருவாடு ; சிறுமை . 

சுளுக்கு வழித்தல் ) - வற்றால் களுக்கு நீங்கும் 
சுள்ளக்கம் - கோபம் ; மேட்டிமை ; வேர்க்குரு . 

படி மந்திரித்து உருவு தல் . 
சுள்ளக்கன் - கோபக்காரன் ; அடங்காத குதிரை 

சுளுக்கேறுதல் - சுளுக்கிக்கொள்ளுதல் . 
அல்லது மாடு . 

சுளுகு - நுட்ப அறிவு ; திறமைப் பேச்சு ; எளிது . 
சுள்ளக்காய் மிளகாய் . 

சுளுகுபின்னல் - ஒரு மயிர்ப்பின்னல்வகை .. 
சுள்ளம் - சினம் . 

சுளுகோடி - மேற்கூரை இணையும் மூலை . 
சுள்ளல் - மெல்லியது . 

சுளுந்து - மரவகை ; சுள்ளி முதலியவற்றாலான 
சுள்ளற்கோல் - வளையுந் தடி ; சவுக்கு . 

தீப்பந்தம் ; சுளுந்து மரக்கழியில் எரிக்குந் தீப் 
சுள்ளாணி - சிறிய ஆணி ; மெல்லிய ஆணி . 

பந்தம் ; ஒருவகை ஆரத்திக்கலம் . 
சுள்ளாப்பித்தல் - அடித்தல் ; கதிரடித்தல் . 

சுளுந்துக்காரன் - தீவட்டிக்காரன் , தீவட்டி 
சுள்ளாப்பு - உறைப்பு ; அடி ; பழிச்சொல் ; கடுமை ; 

பிடிப்பவன் . 
மழையின்பின் அடிக்கும் கடுவெயில் . 

சுளுவு - எளிமை . 
சுள்ளான் காண்க : சுள்ளெறும்பு ; கொசுவகை . 

சுளை - பலாப்பழம் முதலியவற்றின் சதைப் 
சுள்ளி - சிறு விறகு ; அனிச்சமரம் ; உலர்ந்த சிறு 

பற்று . 
கொம்பு ; சிறுகோல் ; மரக்கிளை ; சிறுமை ; 

சுளைப்பிடாம் - கம்பளி . 
மாமரம் ; ஆச்சாமரம் ; ஞாழல் ; மயிற் 

சுளையம் - திருட்டு . 
கொன்றைமரம் ; நாகமல்லி ; மல்லிகை ; குங்கு 

சுற்கம் - காண்க : சுல்கம் . 
மம் ; எலும்பு . 

சுற்பம் - செம்பு . 
சுள்ளிக்கோல் - சவுக்கு . 

சுற்றத்தார் - உறவினர் ; இனத்தார் ; துணைவர் ; 
சுள்ளிடுதல் - உறைத்தல் ; மனம் வருந்துதல் . 

பரிவாரம் . 
சுள்ளிடுவான் - மிளகு ; மிளகாய் ; 

ஒரு பூச்சி 

சுற்றந்தழால் - உறவினரைத் தழுவிக்கொள்தல் . 

சுற்றம் - உறவினர் ; பரிவாரம் ; அரசர்க்குரிய 
சுள்ளு - கருவாடு . 

துணையில் ஒன்று ; கூட்டம் ; ஆயத்தார் . 
சுள்ளுச்சுள்ளெனல் - கடுத்தற்குறிப்பு ; கோபக் 

சுற்றளவு - வட்ட அளவு . 
குறிப்பு . 

சுற்றாலை - சுற்றுச்சுவர் , பிராகாரம் . 
சுள்ளுப்பூச்சி - தெள்ளுப்பூச்சி . 

சுற்றிக்கட்டுதல் - எழுத்துச்சுழி வரைதல் ; 
சுள்ளெறும்பு - செந்நிறமுள்ள சிற்றெறும்புவகை . சூழ்ச்சிசெய்தல் ; நீரை வேறுவழி திருப்புதல் ; 
சுள்ளை மட்கலஞ் சுடுஞ் சூளை ; காளவாய் . பொய்யாகக் கற்பித்தல் ; இலஞ்சம் கொடுத் 
சுளகம் - உள்ளங்கை ; நன்மொழி , 

தல் . 
சுளகு - முறம் ; சுளகைப்போன்ற விசாகநாள் . 

சுற்றிக்கொள்ளுதல் - சூழ்ந்துகொள்ளுதல் ; கவர் 
சுளகுகட்டுதல் - முறம்முடைதல் . 

தல் ; வளைந்துகொள்ளுதல் . 
சுளகுபின்னல் - ஓலை முதலியவற்றில் பின்னும் சுற்றிச்சுழல் ( லு ) தல் - சுற்றிவருதல் ; 
ஒரு முடைசல்வகை ; ஒரு தலைப்பின்னல் பற்றித்தொடர்தல் ; விடாது கெஞ்சுதல் . 

சுற்றிச்சுழற்றுதல் - விளக்கமின்றி வளர்த்துப் 
சுளி - புளியாரைக்கீரை . 

பேசுதல் . 
சுளிக்கு - ஊன்றுகோல் ; முனை கூர்மையான சுற்றிப்பிடித்தல் - வளைந்து பற்றுதல் ; வயிறு 
ஒரு கைக்கோல்வகை . 

மிகவும் நோதல் ; பற்றிக்கொள்ளுதல் . 
சுளிகை - முருங்கைமரம் ; அணிகலவகை . 

சுற்றிப்போடுதல் , ) கண்ணேறு கழித்தல் ; மண 
சுளித்தல் - கோபித்தல் ; சினக்குறிப்பு ; காலால் | சுற்றியெறிதல் மக்கள் 

முதலியோரின் 
துகைத்தல் ; முறித்தல் ; வெறுத்தல் ; வருந்து முடியைச் சுற்றிப் பண்ணிகாரம் 

முதலிய 

வற்றை எறிந்து கண்ணேறு கழித்தல் . 
சுளிதல் - சினத்தல் . 

சுற்றி வாங்குதல் - தேசிக்கூத்துக்குரிய கால்வகை ; 
சுளிவு - சினக்குறிப்பு ; சினம் ; எளிது ; தணிவு. சுற்றிவந்து பெற்றுக்கொள்ளுதல் . 


வகை . 


விடாது 


வகை . 


தல் . 


சுற்று 


491 


சுறுக்கெனல் 


சுற 


சுற்றுக்கோயில் - ஆலயத்தின் சுற்றுப் பிராகாரத் சுறட்டுத்தனம், } - முருட்டுத்தனம் . 


சுற்று - வட்டமாயோடல் ; அச்சின்மேல் சுழற்சி ; சுற்றுவட்டாரம் - சுற்றுப்புறத்து ஊர்கள் . 
சுருளுதல் ; சுற்றளவு ; சுற்றுவழி ; சுற்றிடம் ; சுற்றுவரவு - சூழ்ந்துவருகை ; குதிரையின் வட்ட 
கால்விரலணி ; மதில் ; கோயிலின் சுற்றுமதில் ; சாரி ; மேல் வரும்படி . 
சொற்பொருள்களின் சிக்கல் . 

சுற்றுவழி - நேரற்ற பாதை ; தந்திரச் செயல் . 
சுற்றுக்கட்டு - வீட்டின் புறக்கட்டு ; அயலிடம் ; சுற்றுவளையம் - உருட்டி விளையாடும் சக்கரம் ;; 
உறவினர்களின் 

கூட்டம் ; கட்டுக்கதை ; வட்டம் ; தெருவில் சுற்றிக்கொண்டிருக்கை ; 
இலஞ்சம் . 

கைகட்டிச் சேவகம் . 
சுற்றுக்கட்டை - கொத்தன் பூசுவதற்குப் பயன் 

சுற்றுவாரி - சுவர்ப்புறத்து நீண்ட கூரை . 
படுத்தும் மணியாசிக்கட்டை . 

சுற்றுவீதி - கோயிலைச் சுற்றியுள்ள தெரு ; 
சுற்றுக்கள் - கொப்பு முதலிய நகையைச் சுற்றி 

வளைந்து செல்லும் சாலை . 
வட்டமாக அமைக்கும் மணிகள் . 

சுற்றுவேலை - உதவித்தொழில் .. 
சுற்றுக்காரியம் - காண்க : சுற்றுவேலை.. 

காண்க : சுறவம் , சுறவு . 
சுற்றுக்கால் - சுற்றுப்புறம் ; அயலிடம் ; சுற்றி சுறட்டன் - தொந்தரவுக்காரன் . 
யுள்ள கால்வாய் . 

சுறட்டு - கொடுமை , தொந்தரவு ; பிடிவாதம் ; 
சுற்றுக்காலிடுதல் - விடாது பற்றித் தொடர்தல் ; 

சிக்கு ; தலையிடுகை . 
விடாது கெஞ்சுதல் . 

சுறட்டுக்கோல் - காண்க : துறட்டுக்கோல் . 
தில் உள்ள சிறு சன்னதிகள் . 

} . 
சுற்றுக்கோள் - சுற்றிக்கொள்ளுகை . 

சுறட்டுவலி - வாதநோய்வகை ; பிடிவாதம் . 
சுற்றுச்சுவர் - சுற்றுப்புற மதில் . 

சுறட்டை - பசையின்றி வறண்டது . 
சுற்றுச்சுழற்சி - சுற்றுவழி ; செயற்சிக்கல் ; சுறண்டி - காண்க : சுரண்டி . 
குறித்த செய்தியை நேரின்றி வளர்த்துக் 

சுறண்டுதல் - நகம் முதலியவற்றாற் பிறாண்டு 
கூறுகை . 

தல் ; சண்டைக்கிழுத்தல் ; இரத்தல் ; தூண்டி 
சுற்றுடைமை வட்டவடிவு - 

விடுதல் ; கவர்தல் ; விபசாரம் செய்தல் . 
சுற்றுத் தேவதை - கோயிலிலுள்ள பரிவாரத் சுறணம் - காண்க : காறாக்கருணை . 
தெய்வம் ; பெரியோரை அடுத்திருப்பவர் . 

சுறவம் , ) 
சுற்றுதல் சுற்றி வரல் ; சுழன்றுசெல்லுதல் ; | சுறவு 

- சுறாமீன் , மகரமீன் . 
வளைந்தமைதல் ; கிறுகிறுத்தல் ; மனங்கலங்கு சுறவுக்குழை - மகரமீன் வடிவாகச் 

செய்த 
தல் ; தழுவுதல் ; விடாது பற்றுதல் : சூழ்ந்திருத் காதணி . 
தல் ; வளையச் சூடுதல் ; வளையக் கட்டுதல் ; சுறவுக்கோடு - நெய்தல் நில மக்கள் தெய்வமாக 
சுருட்டுதல் ; சிந்தித்தல் ; அலை தல் ; உடுத்து வைத்து வணங்கும் சுறாமீன் கொம்பு . 
தல் ; சுழற்றுதல் ; கம்பிகட்டு தல் ; வஞ்சித்தல் ; | சுறவுவாய் - மகரவாய் என்னும் தலைக்கோலம் . 
கைப்பற்றல் . 

சுறவை - கடுமை , உக்கிரம் . 
சுற்றுப்பட்டு - அயலிடம் . 

சுறா - மகரமீன் ; மகரராசி ; உடம்பில் பூக்கும் 
சுற்றுப்படாகை - சுற்றுப்புறத்து ஊர்கள் . 

உப்பு ; தேக அழுக்கு . 
சுற்றுப்பயணம் - இன்பப்பயணம் ; சுற்று வழி ; சுறாமுள் - சுறாமீன் எலும்பு . 
அதிகார முறையில் அதிகாரிகள் பல ஊர்களுக் சுறாளம் - வேகம் ; கோபம் . 
கும் சென்றுவருகை . 

சுறீரெனல் - கடுத்தற்குறிப்பு ; அச்சக்குறிப்பு ; 
சுற்றுப்பிராகாரம் - காண்க : சுற்றுமதில் . 

ஓர் ஒலிக்குறிப்பு . 
சுற்றுப்புடை கொள்ளுதல் - பக்கம் புடைத்திருத் சுறு - மயிர் முதலியன தீயிற் பொசுங்கு தலால் 
தல் . 

உண்டாகும் நாற்றம் . 
சுற்றுப்புறம் - அயலிடம் . 

சுறுக்கன் - சுறுசுறுப்புள்ளவன் ; கோபக்காரன் . 
சுற்றும் - சூழ . 

சுறுக்கு - விரைவு ; வேகம் ; 

ஆத்திரம் ; 
சுற்றுமண் - வார்ப்புக்கருவியின் புறம் பூசிய 

சுறுப்பு ; கூர்மை ; கடுமை ; காரம் ; விலை 
மண் ; ஓலைக் கடிதத்தில் இடும் முத்திரைமண் . யேற்றம் . 
சுற்றுமதில் - கோயில் 

முதலியவற்றைச் சுறுக்குக்காட்டுதல் - அடிகொடுத்து அச்சுறுத் 
சூழ்ந்துள்ள மதில் . 

தல் . 
சுற்றுமுற்றும் - நாலு பக்கமும் . 

சுறுக்கெனல் - கடுத்தற்குறிப்பு ; விரைவுக் 
சுற்றுலா - இன்பச்செலவு . 

குறிப்பு ; திடீரெனக் குத்து தற்குறிப்பு . 


} 


- 


சுறு 


492 


சூசிக்கை 


சுறுக்கொள்ளுதல் 


சுனம் 


} 


சுறுக்கொள்ளுதல் - மயிர்க்குச்செறிதல் ; தீய்ந்து சுனகன் - நாய் ; தென்மேற்றிசை . 
போதல் . 

வெள்ளுள்ளி . 
சுறுசுறுத்தல் - தீவிரப்படுதல் , கடுமையாதல் . சுனாசமாய் காண்க : சுனாயாசமாய் . 
சுறுசுறுப்பு - ஊக்கம் ; தீவிரம் . 

சுனாசி , 

சுனாசீரன் , - இந்திரன் . 
சுறுசுறெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு; விரைவுக் 

சுனாசு 
குறிப்பு ; உட்செல்லுதற்குறிப்பு ; கடுத்தற் 

சுனாயாசமாய் - வருத்தமின்றி . 
குறிப்பு . 

சுனாவணி 

விண்ணப்பம் வாசிக்கை . 
சுறுதி - சுறுசுறுப்பு . 

சுனி - பெண்நாய் . 
சுறை - இலையற்ற கொடிவகை . 

சுனிசனம் - புளியாரை . 
சுறோணிதம் - காண்க : சுரோணிதம் . 

சுனுக்கு , 

- காண்க : சுனக்குடம் . 
சுன்னச்சி - சத்திசாரம் . 

சுனை - மலையூற்று ; குகையிலுள்ள நீர்நிலை ; 
சுன்னத்துச்செய்தல் - ஆண்குறியின் முன்தோலை நீர்நிலையும் நிழல் மரமும் உள்ள பசும்புற் 
நீக்கும் சடங்கு செய்தல் . 

றரை ; தினவு ; சுரணை ; சுரசுரப்பு . 
சுன்னம் - சுழி ; சுண்ணாம்பு . 

சுனைக்கரந்தை - திருநீற்றுப்பச்சை . 
சுன்னிதம் - நுட்பம் . 

சுனைத்தண்ணீர் - சுனையிலுள்ள நீர் ; புண்ணீர் .. 
சுன்னுக்கட்டி - பாற்கட்டி . 

சுனைத்தல் - தினவெடுத்தல் . 
சுன்னை காண்க : சுன்னம் . 

சுனைதல் - குழைதல் ; வாடுதல் . 
சுனக்குடம் - சதுரக்கள்ளிமரம் . 

சுனைவு - சுனைநீர் ; பேய்க்கடலை . 


சனி . 


} -- 


சுன் 


சுனுகி 


- 


சூ 
சூ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ச் + ஊ ) ; நாயை சூகம் - தாமரைக்கொடி ; ஊர்வன ; நெல்வால் ; 
ஏவும் ஒலிக்குறிப்பு ; வியப்புச்சொல் ; வாண அம்பு ; இரக்கம் ; காற்று ; சுனை . 
வகை ; சுளுந்து . 

சூகரம் - பன்றி ; மான் வகை . 
சூக்கம் - நுண்மை ; தூலப்பொருளின் நுண்ணிய சூகரை - குளத்தில் உடைப்புநீர் வெளிப் 
உருவம் ; நுண்ணிய பொருள் ; கூர்மை . 

போகாதபடி இடும் அணை , அடைகரை . 
சூக்காட்டுதல் - நாயை ஏவுதல் ; சூவென்று சத்த சூகை - தலைசுற்றல் ; வீட்டின் பின்புறம் ; கரிய 
மிட்டு வெருட்டுதல் . 

சிற்றெறும்புவகை ; யானை . 

சூகைக்கண் - அண்மைப்பார்வை . 
சூக்காய் - நண்டுவகை . 

சூகையாடுதல் - தலைசுற்றுதல் . 
சூக்கீடம் - கம்பளிப்பூச்சி . 

சூங்குமம் - வேலிப்பருத்தி , 
சூக்குமசரீரம் - காண்க : சூட்சுமசரீரம் . 

சூச்சான் - கிட்டிப்புள் விளையாட்டு . 
சூக்குமதண்டுலம் - திப்பிலி . 

ச்சூவெனல் - சத்தத்தை அடக்குங் குறிப்பு ; 
சூக்குமதாரி - வஞ்சகன் . 

நாயை ஏவு தற்குறிப்பு . 
சூக்குமதேகம் - காண்க : சூட்சுமசரீரம் . 

சூசகம் - அறிகுறி ; தருப்பை . 
சூக்குமபத்திரம் - கடுகு ; கொத்துமல்லி ; சீரகம் ; 

சூசகவாயு காண்க : சூதகவாயு . 
செங்கரும்பு . 

சூசகன் - ஒற்றன் ; ஆசிரியன் ; பின்பற்றத்தக்க 
சூக்குமபுத்தி - கூர்மையான அறிவு . 

வன் , முன்மாதிரியான நடத்தையுடையவன் . 
சூக்குமம் - நுண்மை ; பருப்பொருளின் நுண்ணிய 

சூசம் - செம்மறியாட்டுக்கடா . 
வடிவம் ; காண்க : சீந்தில் ; ஏலம் ; சிவாகமம் . 

சூசனம் , 

குறிப்பிக்கை ; குறிப்பு ; திட்டம் ; 
சூசனை 

கூர்மை . 
சூக்குமாலங்காரம் - ஒரு கருத்தைக் குறிப்பினால் 

சூசி - ஊசி ; ஊசிமுனைபோல் அமைக்கும் படை 
உணர்த்தும் அணி . 

வகுப்புவகை ; மெல்லிய கரையுள்ள 
சூக்குமித்தல் - நுட்பமாதல் . 

வகை ; காண்க : சூசிக்கை ; அட்டவணை . 
சூக்குமில் - சிலந்திக்கூடு . 

சூசிக்கல் - ஊசிக்காந்தம் . 
சூக்குளி - வெற்றிலை . 

சூசிக்கை - நடுவிரலும் பெருவிரலுஞ் சேரச் 
சூக்கொட்டுதல் - சூவொலியிட்டுச் சம்மதங் சுட்டுவிரல் நிமிர மற்றை இருவிரல்களும் 
காட்டுதல் ; வெறுப்புக்குறி காட்டுதல் . 

முடங்கிநிற்கும் இணையாவினைக்கைவகை . 


- 


} 


துணி 


சூசிகம் 


493 


சூத்திரப்பொம்மை 


சூசிகம் 


சீலை . 


ஒரு வாத்தியவகை . 

சூட்டெண்ணெய் உடற்சூட்டைத் தணித்துக் 
சூசிகன் - தையற்காரன் . 

குளிர்ச்சி தரும் எண்ணெய் ; வேப்பெண்ணெய் . 
சூசிகாதரம் - துதிக்கையைக் கொண்டிருப்ப சூட்டோடு சூடாய் - உடன்தொடர்ச்சியாக . 
தாகிய யானை . 

சூடகம் - கைவளை ; கிணறு ; சடை . 
சூசிகாபாணம் - ஒரு கூரிய அம்புவகை . 

சூடங்கெட்டுப்போதல் - நிலைகெட்டு முடிவாதல் . 
சூசிகாமுகம் - ஊசி போன்ற கூர்வாயுடைய சூட்டித்தல் - காண்க : சூட்டுமிதி . 
சங்கு . 

சூடம் - கருப்பூரம் ; தலையுச்சி ; சீழ்க்கை . 
சூசிகாவாயு - காண்க : சூதகவாயு . 

சூடன் - கருப்பூரவகை ; மீன்வகை . 
சூசிகாவியூகம் - ஊசி முனை போல் முனை சூடாகரணம் - குழந்தைகட்குக் குடுமி வைக்கும் 
சிறுத்து வர அமைக்கும் படைவகுப்புவகை . சடங்கு . 
சூசிகை - ஊசி ; குறிப்பு ; யானைத்துதிக்கை . சூடாமணி - முடிமணி ; ஒரு தெய்வமணி . 
சூசித்தல் - சுருக்குதல் ; குறிப்பித்தல் . 

சூடாலம் - சணல்விதை ; தலை . 
சூசிப்பித்தல் - குறிப்பித்தல் ; சுருங்கச்சொல்லல் . சூடாலைக்கல் - ஒரு கல்வகை . 
சூசி ( சீ ) பத்திரம் - பொருளட்டவணை . 

சூடி 
சூசியம் - சூட்டிறைச்சி . 

சூடிக்கொடுத்தாள் - ஆண்டாள் நாச்சியார் . 
சூசுகம் - முலைக்கண் . 

சூடிகை - மணிமுடி ; தூண் . 
சூட்சக்காரன் - கூர்மையுள்ளவன் ; தந்திரமுள்ள சூடிச்சி - எவட்சாரம் . 
வன் . 

சூடு - வெப்பம் ; அரிக்குவியல் ; சுடப்பட்டது ; 
சூட்சி - வஞ்சகம் ; ஆலோசனை ; சூழ்ச்சி . 

சுடுபுண் ; சூட்டுக்குறி ; ஒற்றடம் ; கோபமுண் 
சூட்சித்தல் - ஆராய்ந்தறிதல் . 

டாக்குதல் ; கோபம் ; உணர்ச்சி ; விலையேற் 
சூட்சியன் - மந்திரி ; ஆலோசனை வல்லவன் . றம் ; கண்ணோய்வகை ; வடு . 
சூட்சுமசரீரம் - நுண்ணிய உடல் . 

சூடுகாட்டுதல் - சிறு சூடுபடுத்தல் ; ஒற்றடங் 
சூட்சுமபுத்தி - நுண்ணறிவு ; அறிவுக்காட்சி . கொடுத்தல் ; சூடாக்குதல் ; சுரக்குறி தோற்று 
சூட்சுமம் -- நுண்மை ; பொருளின் 

நுண்ணிய தல் ; கடுமைக்குறி காட்டுதல் . 
வடிவம் ; திறமை ; இழிந்தது ; அறிவு நுட்பம் ; சூடுகாணல் - சுட்டுக்கொள்ளுதல் ; சுரக்குறி 
சூழ்ச்சி ; சுருக்கம் ; செட்டு ; சுருக்க வழி ; தெரிதல் ; வெப்பமாக இருத்தல் . 
எச்சரிக்கை ; நுட்பமான கூறு . 

சூடுதல் - அணிதல் ; பெயர்முதலியன தரித்தல் ; 
சூட்டடுப்பு - அடுப்புவகை . 

கவிதல் ; வளைந்துபோதல் . 
சூட்டாணி - காண்க : சூட்டுக்கோல் . 

சூடுபிடித்தல் - நீர்க்கடுப்பு உண்டாதல் ; 
சூட்டிக்கை - கூரியவறிவு ; சுறுசுறுப்பு . 

வேகமாகச் செய்தல் . 
சூட்டிஞ்சி - ஏவறைகளைக்கொண்ட மதில் . சூடுபோடுதல் - விலங்குகளுக்குக் குறியிடுதல் . 
சூட்டிவிடுதல் - பெண்ணை மணஞ்செய்து சூடுமிதித்தல் - காண்க : சூட்டுமிதி . 
கொடுத்தல் ; நியமித்தல் ; ஒப்படைத்தல் . 

சூடை தலை ; குடுமி ; ஒரு மீன்வகை . 
சூட்டிறைச்சி - சுட்ட இறைச்சி . 

சூத்தாட்டி - வேலை கழப்புகிறவன் ; தகுதி 
சூட்டு - தரித்தல் ; மாலை ; நுதலணி மாலை ; கடந்து உடம்பட்டுத் தயை சம்பாதிப்பவன் . 
நெற்றிப்பட்டம் ; கோழி , மயில் முதலியவற் சூத்தி - மிதியடி . 
றின் உச்சிக்கொண்டை ; பாம்பின் படம் ; சூத்திரக்கயிறு - பாவையை ஆட்டும் கயிறு ; பை 
வண்டிச் சக்கரத்தின் விளிம்பில் வைத்த யின் சுருக்குக் கயிறு ; காற்றாடிப் பட்டத்தில் 
வளைந்த மரம் , வட்டகை ; ஏவறை ; சுடப் குறுக்கே கட்டும் கயிறு ; மந்திரம் செபிக்கும் 
பட்டது ; தீவட்டிவகை. 

போது அதன் தொகையை விரலில் சுற்றி 
சூட்டுக்கோல் - சூடு இடுதற்குரிய கம்பி . 

அறிதற்கு உதவும் செபக்கயிறு . 
சூட்டுதல் - அணிவித்தல் ; ஒருவரைப் பாட்டால் 

சூத்திரதாரன் - நாடகம் நடத்துவோன் . 
புனை தல் ; பட்டம் முதலியன கொடுத்தல் ; 

சூத்திரதாரி - பதுமையைக் கயிறு கட்டி ஆட்டு 
முடிபுனைதல் ; ஆணை முதலியன செலுத்து 

பவன் ; நாடகத்தை நடத்துபவன் ; கடவுள் . 
தல் ; பரப்புதல் ; சுமத்துதல் ; சூட்டிவிடுதல் . 

சூத்திரப்பதுமை - காண்க : சூத்திரப்பாவை . 
சூட்டுமாலை - தோளணிமாலை . 

சூத்திரப்பா - இலக்கணம் முதலியவற்றை 
சூட்டுமிதி - நெல் முதலியவற்றின் 

சூட்டைக் 

அமைத்தற்குரிய நூற்பா அகவல் . 
கடாவிட்டு உழக்குகை . 

சூத்திரப்பாவை , 
சூட்டுவலி - சூட்டினால் உடம்பில் ஏற்படும் 

முதலியவற்றால் 
சூத்திரப்பிரதிமை , 

ஆட்டப்படும் பொம்மை . 
நோவு ; மகப்பேற்று வலி . 

சூத்திரப்பொம்மை 


கயிறு 


சூத்திரம் 


494 


சூர் துங்கராகம் 


. 


குறி . 


றால் 


சூத்திரம் - பஞ்சுநூல் ; இயந்திரம் ; 

நுண்ணிய 

சூதானக்காரன் - முன்னெச்சரிக்கை உள்ளவன் . 
வேலை ; தந்திரம் ; இரகசியம் ; சில்லெழுத்திற் சூதானம் -- எச்சரிக்கை ; சேமம் ; பாதுகாப்பு . 
பலபொருள் தெரிவிக்கும் யாப்புச் செய்யு சூதி - பிள்ளைபெற்றவள் ; அசைவு ; தைத்தல் ; 
ளாகிய நுற்பா ; சூத்திர வடிவில் அமைந்த 

நடை . 
நூல் ; இயக்குவிக்குங் கயிறு ; பெயர் , விதி , 

சூதிகை - மகப்பெற்றவள் ; ஈனில் . 
விலக்குதல் , நியமம் , அதிகாரம் , ஞாபகம் 

சூது - சூதாட்டம் ; சூதாடுகருவி ; உபாயம் ; 
என்னும் அறுவகைச் சூத்திரங்கள் . 

வெற்றி ; இரகசியம் ; தாமரை ; காண்க : சூரிய 
சூத்திரன் - புட்பராகம் ; வைடூரியம் ; தச்சன் . காந்தி ; சூழ்ச்சி . 
சூத்திரி, பொம்மை முதலியவை ஆட்டு சூதுகருவி -- காண்க : சூதாடுகருவி . 
| பவன் . 

சூதுகளி - சூதாடுகை ; சூழ்ச்சி . 
சூத்து - மலவாயில் ; பிட்டம் ; ஆண்குறி ; பெண் 

சூதுகாரன் - சூழ்ச்சியாளன் . 

சூது பொருதல் - சூதாடுதல் . 
சூத்தை - கேடுற்றது ; சொத்தை . 

சூதுவாது - கள்ளங்கபடு . 
சூதகக்கட்டு - சூதகம் உரிய காலத்து வெளிப் 

சூதுவென்றி - சூதாட்டத்தில் நேர்ந்த வெற்றி 
படாமையாகிய நோய் . 

யைக் கூறும் புறத்துறை . 
சூதக சன்னி - மாதவிடாய்க் காலங்களில் 

சூந்துமம் - சிலந்திநாயகப்பூடு . 
ஏற்படும் சன்னிவகை . 

சூப்பி - குழந்தைகள் வாயில் சுவைத்தற்கேற்ப 
சூதகசூலை காண்க : சூதகவாயு . 

முலைக்காம்புபோல் அமைந்த குமிழ்க்கருவி ; 
சூதகப்பாண்டு - சூதகப்பெருக்கு முதலியவற் 

ஒரு சிற்றுண்டிவகை ; திரிந்து 

வாங்கித் 
இரத்தங் குறைந்த 

பெண்களுக்கு 

தின்பவன் ; ஆண்குறியின் நுனித்தோல் 
உண்டாகும் நோய்வகை . 

சூப்பிக்கலியாணம் - காண்க : சுன்னத்துச்செய்தல் .. 
சூதகப்பெருக்கு - பெரும்பாடுநோய் . 

சூப்பு - கறிரசம் ; கோழிக்குஞ்சு முதலியவற்றின் 
சூதகம் - அழுக்கு ; மாதவிடாய் விலக்கம் ; 

சத்தைக்கொண்டு சமைத்த ரசம் . 
றவினர்களின் 

பிறப்பு இறப்புகளில் 

சூப்புதல் - சப்புதல் ; உமிழ்ந்தெடுத்தல் ; சுருக்கு 
இருக்கும் தீட்டு ; பிறப்பு ; மாமரம் ; சிறுகிணறு ; 

தல் . 
முலைக்கண் ; பழைமை . 

சூபகன் , 
சூதகவாயு -- மாதவிடாய்க் காலத்து 

வாயு 

- சமையற்காரன் . 

சூபகாரன் 
மிகுதியால் ஏற்படும் நோய்வகை ;; காண்க : சூம்படைதல் - நிலைகெடுதல் ; சோம்பல் கொள் 

ளுதல் . 
சூதசாலை மடைப்பள்ளி . 

சூம்படைந்தவன் - சுறுசுறுப்பற்றவன் ; 
சூதடி - வஞ்சகம் . 

கெட்டவன் . 
சூதநதி - ஆன்பொருநை ஆறு . 

சூம்புதல் - மெலிந்து வாடுதல் ; இரத்தம் 
சூதநோக்கல் - நீலாஞ்சனக்கல் . 

முதலியன சுண்டிச் சிறுத்தல் ; சுவைத்தல் . 
சூதம் - மாமரம் ; பிறப்பு ; பாதரசம் ; புளிமா | சூமம் - வானம் ; நீர் ; பால் . 
மரம் ; காண்க : பவளமல்லிகை ; சூது ; சூதாடு சூர் - அச்சம் ; துன்பம் ; நோய் ; கடுப்பு ; 
கருவி ; வண்டு . 

வஞ்சகம் ; 

கொடுமை ; கொடுந்தெய்வம் ; 
சூதர் - அரசர் முன்னின்று அவர்களைப் தெய்வப்பெண் ; மிளகு ; வால் மிளகு ; சூர 
புகழ்வோர் ; பாணர் . 

பதுமன் ; வீரம் ; அஞ்சாமை ; சூரியன் . 
சூதரம் - மாங்கனி . 

சூர்ணம் - பொடி . 
சூதவஞ்சனம் - காண்க : சூதநோக்கல் . 

சூர்ணி , 

செய்யுட்கருத்தை விளக்கி நிற்கும் 
சூதவம் - வண்டு . 

சூர்ணிகை ) இனிய சொற்றொடர் . 
சூதன் - தேரோட்டி ; சூரியன் ; தச்சன் ; சூத சூர்த்தநோக்கு - கொடுமை , 
முனிவன் ; சூதாடுவோன் ; தந்திரக்காரன் ; சூர்த்தம் - நடுக்கம் . 
சமையற்காரன் ; புகழ்வோன் ; பாணன் . சூர்த்தல் - அச்சுறுத்தல் ; கொடுமை செய்தல் ; 
சூதனம் - அழித்தல் . 

சுழலுதல் . 
சூதாட்டம் - சூதாடல் ; தந்திரம் . 

சூர்தல் - பிரித்தல் ; மயிர் முதலியன வகிர்தல் ; 
சூதாடி - சூதாடுவோன் . 

பறித்தல் . 
சூதாடுகருவி - தாயக்கட்டை . 

சூர்துங்கராகம் - குறிஞ்சி யாழ்த்திறவகைகளுள் 
சூதாளி - தந்திரக்காரன் . 


} 


சூதக சன்னி . 


- 


லை 


1 


} 


ஒன்று . 


சூர்ப்பகை 


495 


சூவி 


--- 


} - வீரம் . 


- 


சூல் 


ர்ப்பகை - சூரபதுமன் பகைவனான முருகக் சூரியதிசை - கிழக்கு , சூரியனுக்குரிய திக்கு . 
கடவுள் . 

சூரியநாராயணன் - சூரிய மண்டல மத்தியில் 
சூர்ப்பம் - முறம் ; துணி . 

வசிப்பவராகக் கருதப்படும் திருமால் . 
சூர்ப்பு - கொடுந்தொழில் ; சுழற்சி ; கைக்கடகம் ; சூரியப்படாம் - விருதுவகை . 
வளைவு ; அச்சம் . 

சூரியப்பிரபை ( வை ) - வெயில் ; மகளிர் தலையணி 
சூர்மகள் - துர்க்கைக்கு ஏவல்செய்யும் யோகினி வகை ; சூரியன் வடிவாக அமைந்த ஊர்தி . 
என்ற பெண்பேய் ; வஞ்சகப்பெண் . 

சூரியபிம்பம் - சூரியவட்டம் . 
சூரசூதன் - அருணன் ; புதன் . 

சூரியபுடம் - வெயிலில் 

உலர்த்தும் 

மருந்துப் 
சூரடித்தல் - மயிர் 

முதலியன தீப்படுதலால் புடம் ; வானத்தில் சூரியனது உண்மைநிலை . 
கருகி நாற்றம் வீசுதல் . 

சூரியமண்டலம் - சூரியலோகம் ; சூரியவட்டம் . 
சூரணம் - தூள் ; பொடி ; கருணைக்கிழங்கு . சூரியவாதி - கதிரவனையே கடவுளாகக் கொள் 
சூரணிகை காண்க : சூர்ணிகை . 

ளும் சமயத்தான் . 
சூரணித்தல் - பொடி செய்தல் . 

சூரியன் - ஞாயிறு ; உபநிடதங்களுள் ஒன்று ; 
( சூரணை காண்க : சூர்ணிகை. 

சோழன் ; செவ்வெருக்கஞ்செடி ; செம்புமலை . 
சூரத்தனம் வீரத்தனம் . 

சூரியை - சூரியன்தேவி ; புது மணப்பெண் . 
சூரத்துவம் , || 

சூரியோதயம் - சூரியன் உதித்தல் ; உதயகாலம் , 
சூரதை 

அதிகாலை . 
சூரப்புலி - சுத்தவீரன் . 

சூரினர் - தெய்வப் பெண்கள் . 
சூரபுத்தி - அறிவாற்றல் . 

சூருமம் - தருப்பைப்புல் ; ஒரு மணப்புல் வகை . 
சூரம் - வீரம் ; அச்சம் ; கடலை ; ஒரு மரவகை . சூரை -- ஒரு செடிவகை ; மணிபிடியாப் பயிர் ; 
சூரரமகளிர் -- தெய்வப் பெண்டிர் . 

பயிரில் விழும் நோய்வகை ; ஒரு மீன் வகை ; 
சூரல் - சுழித்தடிக்கை ; பிரம்பு ; சூரைப்பூ ; தூதுளைக்கொடி ; கருஞ்சூரை . 
காண்க : நரியிலந்தை . 

கருப்பம் ; முட்டை ; மூன்று முனையுடைய 
சூரன் - வீரன் ; சூரபதுமன் ; நாய் ; சூரியன் ; 

ஆயுதவகை ; மேகம் நீர் நிரம்பியிருக்கை ; 
நெருப்பு ; கரடி ; சேவல் ; சிங்கம் . 

பயிர்க்கரு ; யானை , குதிரை முதலியவற்றிற்கு 
சூராட்டி - தேவராட்டி . 

இடும் அலங்காரப் போர்வை . 
சூரி - வீரமுடையவள் ; மாகாளி ; காடுகாள் ; 

சூல்காணுதல் - முதல்கருப்பந் தரித்திருக்கும் 
புலவன் ; நித்தியசூரி ; சூரியன் ; எருக்கு ; 

பெண்ணைத் தின்பண்டங்களோடு சென்று 
காண்க : சூரிக்கத்தி ; ஓலைச் சுவடியில் துளை 

பார்த்தல் . 
யிடுங் கருவி ; காண்க : வைசூரி . 
சூரிக்கத்தி கூர்மையான ஒரு கத்திவகை . 

சூலக்கல் -- சிவன் கோயிலுக்கு விடப்பட்ட நிலங் 
சூரியகரந்தை - ஒரு பூண்டுவகை . 

களின் எல்லையில் நடப்படும் சூலக்குறியுள்ள 

கல் . 
சூரியகலை - பிங்கலை , மூக்கின் வலப்பக்கத்துத் 

சூலக்காளை சிவன் கோயிலுக்காகச் சூலம் 
துளை . 
சூரியகாந்தக்கல் - வெயில் படும்போது நெருப்பு 

பொறித்து விடப்பட்ட காளை ; 

கண்டபடி. 
வெளிப்படுந் தன்மையுள்ள 

திரிபவன் . 

ஒரு வகைப் 
பளிங்குக்கல் . 

சூலக்குறடு -- காண்க : சூட்டுக்கோல் . 
சூரியகாந்தம் - காண்க : சூரியகாந்தக்கல் ; 

சூலத்திசை வாரசூலையுள்ள திக்கு . 
சூரியகாந்தி . 

சூலபாணி - சிவபெருமான் . 
சூரியகாந்தி - செடிவகை ; ஓரிலைத் தாமரை ; 

சூலம் - மூன்று முனைகளையுடைய ஆயுதவகை ; 
ஒருவகைக் கெட்டியான பட்டு . 

இடிதாங்கி ; கழு ; இரேவதிநாள் ; காண்க : 
சூரியகிரகணம் - சூரியன் , சந்திரன் , பூமி மூன்றும் 

வாரசூலை ; இருபத்தேழு யோகத்துள் ஒன்று ; 
நேர்கோட்டில் வரும் மறைநிலாக் காலத்துப் 

மாட்டுக்கு இடும் சூட்டுக்குறி ; சூலைநோய் 
பகலில் சந்திரன் சூரியனை மறைப்பது ; கேது 
என்னும் கோளால் சூரியன் பற்றப்படுகை 

சூலல் - தோண்டுதல் . 
சூரியகிரணம் - கதிரவனிலிருந்து வரும் கதிர் . 

சூலவேல் - சூலாயுதம் ; கழுமுள் . 
சூரிய குலம் - சூரியனைக் குலமுதல்வனாகக் 

சூலானோன் - சவர்க்காரம் . 
கொண்ட அரசகுலம் . 

சூலி - கருவுற்றவள் ; சூலப்படையை 
சூரியகௌளி - இளநீர்வகை . 

சிவபிரான் ; சூலப்படை தரித்த துர்க்கை ; 
சூரியசரம் - காண்க : சூரியகலை . 

காண்க : சதுரக்கள்ளி, 


வகை . 


உடைய 


சூலிகம் 


496 


சூன்றல் 


சூழியற்கம்பு } - வீட்டிறப்புத் தாங்கும் கம்பு . 


- 


சூளை 


சூறாவளி } - சுழல்காற்று 


கடல் 


சூலிகம் - கோழி . 
சூலிகை - இடிதாங்கி . 
சூலினி - சூலத்தை ஏந்திய பார்வதி ; வெற்றிலை ; சூள் -- ஆணை , சபதம் ; சத்தியம் ; சாபம் ; 
சவர்க்காரம் . 

தீவட்டி . 
சூலுதல் - தோண்டுதல் ; கருவுறுதல் ; அறுத்தல் . சூள்தல் - காண்க : சூளுறுதல் .. 
சூலை - காலந்தவறி நிகழும் மாதவிடாயால் சூளறவு காண்க : சூளுறவு . 
ஏற்படும் நோய் ; வயிற்றுவலி நோய் ; காண்க : சூளாமணி - முடிமணி ; ஒரு செய்யுள் நூல் ; 
வாரசூலை . 

இந்திரன் அணியும் மணி . 
சூலைக்கட்டி - புணர்ச்சியால் உண்டாகும் புண் சூளி 

உச்சிக்கொண்டை . 
கட்டி . 

சூளிகம் - அப்பவருக்கம் . 
சூலைக்குடைச்சல் -- சூலைநோயால் உண்டாகும் சூளிகை - நீர்க்கரை ; செய்குன்று ; யானைச் 
திருகுவலி . 

செவியடி ; நிலாமுற்றம் ; தலையணிவகை . 
லைசத்துரு - காண்க : ஆமணக்கு . 

சூளுறவு - ஆணையிடுகை . 
சூலைநீர் - கெட்ட நோயால் சிறுநீர்க்குழாய் சூளுறுதல் - ஆணையிடுதல் ; வஞ்சினங்கூறுதல் . 
வழியாக வெளிவரும் சீழ் ; காண்க : மேகநீர் . 

செங்கல் முதலியன சுடும் காளவாய் ; 
சூவானக்காரன் - சமையற்காரன் . 

ஈமவிறகு ; விலைமகள் . 
வானம் - அட்டில் . 

சூற்பெண்டு - கருவுற்றவள் .. 
வெனல் - நாயை ஏவு தற்குறிப்பு . 

சூறல் - தோண்டுதல் , 
சூழ் - ஆலோசனை ; ஆராய்ச்சி ; சுற்று ; தலை சூறன் - காண்க : மூஞ்சூறு .. 
மாலை ; கடலைப்பருப்பு . 
சூழ்கோடை - சூறாவளி. 
சூழ்ச்சம் - சூழ்ச்சி , ஆலோசனை ; வழிவகை. 

சூறு 

மலவாய் . 
சூழ்ச்சி - ஆலோசனை ; நுண்ணறிவு ; ஆராய் சூறுதல் - சூழ்தல் . 
தல் ; வழிவகை ; மனத் தடுமாற்றம் . 

சூறை - கொள்ளை ; சுழல்காற்று ; பனிச்சை 
சூழ்ச்சித்துணைவர் - அமைச்சர்கள் . 

என்னும் மயிர்முடிவகை ; சல்லடம் ;; 
சூழ்த்தல் - சுற்றுதல் ; சுற்றி மொய்த்தல் . 

மீன்வகை ; காண்க : சூறைக்குருவி ; கழுத்தின் 
சூழ்த்துதல் - சூழச்செய்தல் . 

பின்குழி ; பயிரில் விழும் நோய்வகை . 
சூழ்தல் - சுற்றியிருத்தல் ; சுற்றிவருதல் ; ஆராய் சூறைக்காரன் - கொள்ளையடிப்பவன் . 
தல் ; கருதுதல் ; சதியாலோசனை செய்தல் ; சூறைக்காற்று - சுழல்காற்று ; புயற்காற்று . 
தேர்ந்தெடுத்தல் ; அறிதல் ; பண்ணு தல் ; சூறைக்குருவி - சோளக்கொல்லையிற் கூட்டங் 
எழுதுதல் ; தாக்குதல் . 

கூட்டமாகக் காணப்படும் குருவிவகை . 
சூழ்தாழை - தாமரை . 

சூறைகொள்ளுதல் - காண்க : சூறையாடுதல் . 
சூழ்ந்திடல் - வளைந்து கொள்ளல் . 

சூறைகோட்பறை - வழிப்பறி செய்வோர்க்குரிய 
சூழ்போதல் - சுற்றிப்போதல் ; வலம்வருதல்; பாலைப் பறைவகை . 

வளைத்தல் ; ஆராய்தல் ; சுற்றிக்கிடத்தல் . சூறைச் சின்னம் - கொள்ளையிடுவோர்க்குரிய 
சூழ்வல்லோர் - காண்க : சூழ்ச்சித்துணைவர் . 

ஊதுகொம்பு . 
சூழ்வளி - சுழல் காற்று . 

சூறைத்தேங்காய் - நேர்த்திக்கடனாகத் தெய் 
சூழ்வார் - காண்க : சூழ்வோர் . 

வத்தின் முன்னிலையில் உடைக்கப்படும் சிதறு 
சூழ்வினை - சூழ்ச்சி , உபாயம் . 

தேங்காய் . 
சூழ்வு - ஆராய்கை ; வழிவகை . 

சூறையர் - பரத்தையர் . 
சூழ்வோர் - அமைச்சர் ; உறவினர் ; சூழ்ந்து சூறையாடுதல் - கொள்ளையடித்தல் ; 

தலை 
நிற்பவர் . 

சுற்றுதல் . 
சூழல் - சூழ்கை ; சுற்றுப்புறம் ; மணற்குன்று ; சூறைவிடுதல் - கொள்ளையிடச் செய்தல் ; 
கூட்டம் ; சூழ்ச்சி ; வழிவகை ; அவதாரம் . 

சொத்தைப் பிறர்க்கு வாரிவிடுதல் . 
சூழி - உச்சி ; 

உச்சிக்கொண்டை ; சேணம் ; சூன் - பிதுக்கம் ; வளைவு ; குற்றம் ; கபடம் ; 
யானையின் முகபடாம் ; நீர்நிலை ; கடல் ; கை முதலியன சூம்பியிருக்கை ; கமுக்கம் ; 
மேலிடம் . 

இரண்டு வீட்டுச் சுவர்களின் இடைச்சந்து ; 
சூழிகை - கள் . 

புறம்போக்கு நிலம் ; ஆங்கில ஆண்டில் ஆறாம் 
சூழியம் - உச்சிக்கொண்டை ; உச்சிக்கொண்டை மாதம் . 
யில் அணியும் நகை . 

சூன்றல் - தோண்டுதல் . 


497 


சூனம் 


செங்கமலை 


சூனம் - மான் ; பூமலர் ; வயிற்றுவீக்கம் . 

சூனியமாதல் - அழிவுறுதல் ; பயனின் றாதல் ; 
சூனர் - ஊன் விற்போர் . 

தவறிப்போதல் . 
சூனியக்காரன் - பில்லிசூனியம் வைப்பவன் . சூனியமெடுத்தல் - பிறரால் வைக்கப்பட்ட 
சூனியதிசை - அமங்கல திசையாகக் கருதப்படும் பில்லிசூனியத்தை அகற்றல் . 
தென்கீழ்த்திசை ; மூச்சுப்போகாத மூக்கின் | சூனியவாதம் - நாத்திக மதம் , கடவுள் இல்லை 
துளைப்பக்கம் . 

எனும் ஒரு சமயவாதம் . 
சூனியப்பார்வை - மந்திரவாதியின் தீக்கண் . சூனியவாதன் - நாத்திகன் . 
சூனியம் - இன்மை ; பூச்சியம் ; வறிதாயிருக்கை ; சூனியவாதி - நாத்திகன் ; சூனியக்காரன் . 
பயனற்றது ; மாயை ; இறப்பை விளைக்கச் சூனியவித்தை - பில்லிசூனியம் . 
செய்யும் கலை ; சூனியப்பொருள் ; தூய்மை சூனியன் -முடவன் . 
யின்மை . 

சூனு 

மகன் . 
சூனியம்வைத்தல் - ஒருவருக்குக் கேடு உண்டாதற் சூனை - வயிற்றுவீக்கம் ; சொத்தை ; குற்றம் ; 
பொருட்டுப் பில்லிசூனியம் செய்தல் . 

மகள் . 


செ 


செ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ச் + எ ) . 

| செகச்சாலம் மாயவித்தை ; பேரொளி , 
செக்கச்சிவத்தல் - மிகச் சிவத்தல் . 

செகசோதி , 
செக்கச்செவேரெனல் - மிகவுஞ் சிவந்திருத்தற் செகதம் - அழித்தல் ; கெடுத்தல் . 
குறிப்பு . 

செகநாதன் - உலகிற்கு இறைவனாகிய கடவுள் . 
செக்கடி - எண்ணெயாட்டும் இடம் . 

செகம் ( ன் ) - உலகம் . 
செக்கடித்தல் - செக்கில் எள் , வேர்க்கடலைக் | செகரிகம் - நாயுருவிச்செடி . 
கொட்டை , தேங்காய்க் கொப்பரை முதலிய செகன்மோகினி - உலகனைத்தையும் மயக்கும் 
வற்றை ஆட்டுதல் . 

பேரழகி . 
செக்கணி - ஒரு கூத்துவகை . 

செகில் - தோளின் மேற்புறம் ; சிவப்பு . 
செக்கம் - சிவப்பு ; கோபம் ; இறப்பு . 

செகிள் - கனித்தோல் ; கேழ்வரகின் கப்பி ; மீன் 
செக்கர் - சிவப்பு ; செவ்வானம் . 

செதிள் . 
செக்கர்ச்சிவப்பு - மிகு சிவப்பு. 

செகுத்தல் - வெல்லுதல் ; கொல்லுதல் . 
செக்கர்வானிறத்தன் - செவ்வானம்போல் செந் | செங்கட்டி - காவிக்கல் ; சாதி லிங்கம் ; 
நிறமுள்ள சிவன் ; வீரபத்திரன் . 

செங்கல்லின் துண்டு . 
செக்கல் - செவ்வானம் ; மாலைநேரம் . 

செங்கடம்பு - ஒரு கடப்பமரவகை . 
செக்கவுரி - ஒரு செடிவகை . 

செங்கண் - சிவந்த கண் ; ஒரு கடல் மீன்வகை . 
செக்காட்டி - எண்ணெயின் பொருட்டுச் செக்கு 

செங்கண்ணன் - சிவந்த கண்களையுடைய ஓர் 
ஆட்டுபவன் ; வாணியன் . 

எலிவகை . 
செக்காடுதல் - செக்கில் அரைபடுதல் ; எண்ணெ 

செங்கண்ணி - சிவந்த கண்களையுடைய 
யூற்றுதல் ; காற்றிலும் மழையிலும் செடிகள் மீன்வகை ; ஒரு செந்நெல்வகை . 
வேர்பறிந்து நிற்றல் . 

செங்கண்மா - சிவந்த கண்ணுடைய கரடி ; ஒரு 
செக்கான் - செக்காட்டும் வாணியன் .. 

நகரம் . 
செக்கில்வைத்தாட்டுதல் , மிகத் துன்புறுத்து செங்கண்மாரி 
செக்கிலிட்டுத்திரித்தல் தல் ; செக்கிலே செங்கண்மால் - சிவந்த கண்ணுடைய திருமால் . 
வைத்துத் திரித்தல் . 

செங்கணான் - திருமால் ; ஒரு சோழ அரசன் . 
செக்கு - எண்ணெய் ஆட்டும் எந்திரம் ; சதய செங்கதிர் - சிவந்த கதிர்களையுடைய சூரியன் . 
நாள் ; உண்டியல் . 

செங்கதிர்நாள் - சூரியனை அதிதேவதையாகக் 
செக்குமேடு - எண்ணெய் ஆடும் செக்குள்ள கொண்ட உத்தர நாள் . 
மேட்டிடம் . 

செங்கதிரோன் - சிவந்த கதிர்களையுடைய 
செக்குரல் - செக்கின் அடிப்பகுதி . 

சூரியன் . 
செக்குலக்கை - செக்குரலில் எள் முதலியவற்றை செங்கமலம் - செந்தாமரை . 
ஆட்டும் பருத்த மரத்துண்டு ; மிக்க வலிமை செங்கமலவல்லி , செந்தாமரை 

மலரில் வாழும் 
யுள்ளவன் . 

செங்கமலை கொடியாகிய திருமகள் . 


- 


காமாலை . 


} 


- 


செங்கமலவல்லி, } - செந்தாமரை மலரும் வாழும் 


63 


செங்கயல் 


498 


செஞ்சிலை 


வகை . 


செங்கயல் ஒரு மீன்வகை . 

செங்கீரைப்பருவம் - இருகை ஊன்றி ஒரு கால் 
செங்கரடு - செம்மண்குன்று . 

மடக்கி ஒரு கால் நீட்டி ஐந்தாம் திங்களிற் 
செங்கரப்பான் - எயிற்றுப்புண் . 

பிள்ளைகள் தலை நிமிர்ந்தாடும் பருவம் . 
செங்கருங்காலி - ஒரு மரவகை . 

செங்குங்குமம் - சந்தன மரவகை . 
செங்கரும்பு - செந்நிறமுள்ள கரும்புவகை . செங்குணக்கு - நேர்கிழக்கு . 
செங்கல் - சுட்ட மண்கல் ; காவிக்கல் ; செங்குத்தாய்விழுதல் - தலைகுப்புற விழுதல் . 
மாணிக்கம் . 

செங்குத்து - நேரே நிமிர்ந்து நிற்கும் நிலை . 
செங்கல்வராயன் செங்கல் வகிரி என்னும் செங்குந்தம் - கண்ணோய்வகை ; இரத்தத்தால் 
திருத்தணிகைமலைத் தலைவனான 

முருகக் 

சிவந்த ஈட்டி . 

செங்குமிழ் - ஒரு மரவகை . 
கடவுள் . 
செங்கல் வரை - திருத்தணிகைமலை . 

செங்குமுதம் - காண்க : செவ்வாம்பல் ; கண்ணோய் 
செங்கலங்கல் - செந்நிறமான கலங்கல் ; புது 

செங்குலிகம் - சாதிலிங்கம் . 
வெள்ள நீர் . 
செங்கலம் - செந்தாமரை . 

செங்குவளை - செங்கழுநீர்ப்பூ . 
செங்கழுநீர் - கொடிவகை ; 

செங்குளவி - மஞ்சள் நிறமுள்ள ஒரு குளவிவகை . 

செங்கு வளை ; 
செவ்வாம்பல் . 

செங்குறிஞ்சி - ஒரு மரவகை . 
செங்களம் - இரத்தத்தால் சிவந்த இடம் ; செங்குன்றி - ஒரு குன்றிக்கொடிவகை . 

செங்கை - கொடுக்குந் தன்மையுள்ள கை ; 
போர்க்களம் . 
செங்களி - செம்பஞ்சுக்குழம்பு ; பாக்கு ஊற 

அழகிய கை ; சிவந்த கை ; திருவாதிரைநாள் . 

செங்கொடிவேலி - ரோசா நிறப் பூவுள்ள ஒரு 
வைக்குஞ் சாயக்குழம்பு . 

கொடிவகை . 
செங்கற்கட்டளை - செங்கல் 
செங்கல் அறுத்தற்குரிய 

செங்கொல் - செம்பொன் . 
அச்சு . 

செங்கொல்லர் - தட்டார் . 
செங்கற்றலை - ஒரு மீன் வகை . 

செங்கொள் 
செங்கனல் - கொழுந்து விட்டெரியும் தீ ; 

ஒரு கொள்ளுவகை . 

செங்கோட்டியாழ் - நால்வகை யாழ்களுள் ஒன்று . 
கனிந்துகொண்டிருக்கும் அழல் . 
செங்காகம் - செம்போத்துப் பறவை . 

செங்கோடு - செங்குத்தான மலை ; செருந்தி 

மரம் ; ஒரு சிவதலம் . 
செங்காடு - திருச்செங்காட்டங்குடி என்னும் ஒரு 

செங்கோல் - அரசச் சின்னமாகிய நேர்கோல் ; 
சிவதலம் ; சிவந்த காட்டு நிலம் . 

நல்லரசாட்சி ; நெருப்புச் சலாகை . 
செங்காந்தள் - செந்நிறமுள்ள படர்கொடிவகை 

செங்கோல் கோடுதல் - அரசநீதி தவறுதல் . 
செங்காய் - பழுக்கும் பருவத்துள்ள காய் . 

செங்கோலம் - செம்புமணல் . 
செங்காய்ப்புண் - பழுக்காத புண் . 

செங்கோலறுகு - அறுகம்புல்வகை . 
செங்கார் - ஒரு கார்நெல்வகை .. 

செங்கோலோச்சுதல் - நீதி தவறாது 

அரசு 
செங்காரணி , ) 

புரிதல் . 
செங்காரி விலங்கு . 

செங்கோற்கடவுள் - யமன் . 
செங்காரித்தல் - கோபம் , வெயில் , கடுமை 

செங்கோன்மை - அரசநீதி . 
இவற்றால் முகஞ் சிவந்துகாட்டு தல் ; மழை 

செச்சை - சந்தனக்குழம்பு ; நீறு ; 

சட்டை ; 
யின்றிப் பயிர்கள் கதிர்வாங்காது செந்நிற 

வெள்ளாட்டுக்கடா ; ஆடு ; மேடராசி ; தழை 
மாதல் . 

கள் ; குடில் ; செங்காடு ; உதயசந்திரன் ; 
செங்காலி - செங்கருங்காலி மரம் . 

இலிங்கப்பெட்டகம் ; இரட்டை ; சிவப்பு ; 
செங்காவி - செங்கழுநீர் ; குங்குமக்காவி . 

வெட்சி ; செந்துளசிச்செடி . 
செங்கானாரை சிவந்த காலையுடைய நாரை செஞ்ச - நிறைய ; சேர ; நேராக ; முழுதும் . 

செஞ்சடையோன் - காஷ்மீரப் படிகம் ; சிவன் ; 
செங்கிடை - ஒரு முட்செடிவகை . 

வயிரவன் ; வீரபத்திரன் . 
செங்கிரந்தி - ஒரு மேகக்கட்டிவகை ; செந்நிறப் | செஞ்சந்தனம் - ஒரு சந்தனமரவகை . 
புண்கட்டி . 

செஞ்சம் - நேர்மை ; முழுமை . 
செங்கிளுவை - கீச்சுத்தாராப் பறவை ; ஒரு செஞ்சாந்து - குங்குமம் ; சந்தனக்கலவை . 
மரவகை . 

செஞ்சாலி - உயர் தரச் செந்நெல்வகை . 
செங்கீரை - ஒரு கீரைவகை ; செங்கீரைப் செஞ்சிலை - சிவந்த கல் ; செங்காவி ; 
பருவம் . 

அழகிய வில் . 


வகை . 


செஞ்சீரகம் 


499 


செதுவல் 


ஏராளம் . 


காக 


செஞ்சீரகம் - செந்நிறமுள்ள சீரகவகை . 

செண்டை - ஒரு கொட்டுவாத்தியவகை . 
செஞ்சு - நேர்மை ; முழுதும் . 

செண்ணம் - நுண்டொழில் ; அழகிய வடிவு . 
செஞ்சுடர் - சூரியன் ; தீ . 

செண்ணிகைக்கோதை 

- பூமாலைவகை . 
செஞ்சுடர்ப் பகவன் - தீக்கடவுள் ; கதிரவன் . செண்ணுதல்- அலங்கரித்தல் . 
செஞ்சுருட்டி - ஒரு பண்வகை . 

செண்பகம் - வண்டுண்ணாத மலர் ; செம்போத் 
செஞ்செயல் - நேர்மையான தொழில் . 

துப் பறவை ; சண்பகமரம் . 
செஞ்செவியர் - செல்வர் . 

செண்பகவருக்கை - ஒரு பலாமரவகை . 
செஞ்செவே - நேராக ; எளிதாக ; முழுவதும் . செத்தல் - சாதல் ; தேங்காய் நெற்று ; உலர்ந்து 
செஞ்செழிப்பு - முகமலர்ச்சி ; பயிர்ச்செழிப்பு; 

சுருங்கிய பனம்பழம் , மிளகாய் , வாழை 
முதலியன ; 

மெலிந்தது ; அறக்காய்ந்தது , 
செஞ்சொல் - திருந்திய சொல் ; வெளிப்படை பசுமையற்றது . 
யான சொல் . 

செத்து - செதுக்குகை ; கருதி ; ஐயம் ; ஒத்து . 
செஞ்சொன்மாலை - புகழ்மாலை . 

செத்துதல் - செதுக்குதல் . 
செஞ்சோற்றுக்கடன் - உணவு பெற்று உண்டதற் செத்தை - வைக்கோல் ; துரும்பு ; குப்பை ; 

வீரன் தன் உயிரையும் போரிடைக் உலர்ந்த சருகு முதலியன ; ஓலை வேலி ; 
கொடுத்தலாகிய கடமை . 

அழுகின தசை ; கடல் மீன்வகை . 
செஞ்சோறு - சிவப்பன்னம் ; காண்க : செஞ் செத்தைகுத்துதல் - மதிலில் முளைக்குஞ் செடி 
சோற்றுக்கடன் ; உரிமைச்சோறு . 

களைக் களைதல் . 
செஞ்ஞானி -- சிறந்த ஞானி . 

செத்தோர்ப்புணர்த்தல் - இறந்தோரை உயிர் 
செட்டி - முருகன் ; வாணிகன் ; வணிகர்களின் 

பெற்றெழச் செய்தல் . 
பட்டப்பெயர் ; 

செதில் ( ள் ) - மீனின்மேலுள்ள பிராலுறுப்பு ; 
காண்க : வெட்சி ; மல்லக 
செட்டி . 

தோல் ; தூளி ; மரப்பட்டை . 
செட்டிச்சி - வணிகக்குலப் பெண் . 

செதிளெடுத்தல் - தோலையுரித்தல் ; முற்றும் 
செட்டிமை - செட்டித் தன்மை ; வாணிகம் . 

போக்குதல் . 
செட்டியப்பன் - சிவன் . 

செதுக்கடவேலை - காண்க : செதுக்கு வேலை . 
செட்டு - சிக்கனம் ; கடும்பற்றுள்ளம் ; வாணிகம் . 

செதுக்கணார்தல் - கைம்மிஞ்சுதல் . 
செட்டுக்காரன் - அளவாய்ச் 

செதுக்கி - காண்க : செதுக்குப்பாரை. 

செலவிடுவோன் ; 
பிறருக்குக் கொடுக்காதவன் . 

செதுக்கு - செதுக்குகை ; பூ முதலியன வாடல் ; 
செட்டுப்பொட்டாதல் - வாணிகஞ் சிதைதல் . 

சேறு ; பூதம் ; மந்தி . 
. 

செதுக்குதல் - புல் முதலியன செதுக்குதல் ; மரம் 
செட்டை - இறகு ; தோட்பட்டை , மீன்சிறை ; 

முதலியன செதுக்குதல் ; வற்றியொடுங்குதல் . 
ஆடைக்கரைவகை . 
செடகன் 

செதுக்குப்பாரை - புல் , மண் முதலியன செதுக் 
வேலைக்காரன் ; அடிமை . 

குங் கருவி . 
செடி - பூண்டு; புதர் ; நெருக்கம் ; பாவம் ; தீமை ; செதுக்குவேலை - அ ணி கலன்களில் 

மணி 
துன்பம் ; தீநாற்றம் ; பதனழிந்தது ; அற்பம் ; 

பதிக்கும் தொழில் . 
ஒளி ; குற்றம் . 

செதுக்குளி - தச்சனின் உளிவகையுள் ஒன்று ; 
செடிக்காடு - புதர் . 

மணி பதித்தற்குரிய தட்டான் கருவி . 
செடிச்சி - இழிந்தவள் . 

செதுக்கை - தழும்பு . 
செடிசீத்தல் - காடுவெட்டுதல் . 

செதுகு – கூளம் ; சருகு ; தீங்கு . 
செண்டாடுதல் - பந்தாடுதல் ; நிலைகுலைத்தல் . 

செதுகுதல் - தவறுதல் . 
செண்டாயுதன் - ஐயனார் . 

செதுகை - தீமை . 
செண்டு - பூச்செண்டு ; பந்து ; 

குதிரைச் 

செதுத்தல் - ஒளிமழுங்குதல் ; சோர்தல் ; வற்றி 
சம்மட்டி ; வையாளிவீதி ; பந்தடிமேடை ; 

யொடுங்குதல் . 
நூற்செண்டு ; தீவட்டிச்செண்டு ; கூர்மை . 

செதும்பல் - காண்க : செதும்புதல் , 
செண்டுகோல் - பந்தடிக்குங் கோல் . 

செதும்பு - சேறு ; சிறிதளவு ஓடும் நீர் . 
செண்டுமல்லிகை - காண்க : குடமல்லிகை . செதும்புதல் -- ஈரம் உறைத்தல் . 
செண்டு வெளி - அரண்மனையைச் சார்ந்துள்ள 

சார்ந்துள்ள செதுமகவு - இறந்து பிறக்கும் பிள்ளை . 
வையாளிவீதி . 

செதுமொழி - பொல்லாச் சொல் . 
செண்டேறுதல் - சாரிகை புறப்படுதல் . 

செதுவல் - பட்டுப்போதல் . 


- 


} 


சில் . 


செந்தட்டு 

500 

செந்நிறுவுதல் 
செந்தட்டு - தன்மீது படும் அடியைத் தடுத்தல் ; | செந்தினை - கம்புப்பயிர் ; சிவந்த தினை . 
செயல் சித்திக்குமாறு செய்யும் மறைந்து செந்தீ - கொழுந்துவிட்டெரியும் தீ . 
கொள்ளல் முதலிய வழிவகை . 

செந்தீக்கரப்பான் - கரப்பான் சட்டிவகை . 
செந்தண்டு - செந்தண்டுக்கீரை ;; நோயாற் செந்தீவண்ணன் 

செந்தீவண்ணன் - நெருப்பின் நிறமுடைய 
சிவந்த கதிர் ; பவளம் . 

வனாகிய சிவன் ; செவ்வாய் . 
செந்தண்மை அருள் . 

செந்தீவளர்ப்போர் - வேள்வித்தீயை வளர்ப்பவ 
செந்தணக்கு காண்க : தணக்கு ; தணக்கு வகை ; ராகிய அந்தணர் . 
வெண்டாளி . 

செந்தீவேட்டல் - வேள்வி செய்தல் . 
செந்தணல் காண்க : செந்தீ . 

செந்து - அணு ; நரி ; உயிரினம் ; ஊர்வன முதலிய 
செந்தணற்கொடி - பவளக்கொடி . 

உயிரி ; ஏழு நரகத்துள் ஒன்று ; பெரும் 
செந்தமிழ் - கலப்பற்ற தூய தமிழ் . 

பண்ணுள் ஒன்று ; 

காண்க : சடாமாஞ்சில் ; 
செந்தமிழ்நாடு , வையையாற்றின் வடக்கும் , 

பெருங்காயம் . 
செந்தமிழ் நிலம் மருதயாற்றின் தெற்கும் , 

செந்துத்தி - சிறுதுத்திச்செடி . 
மருவூரின் மேற்கும் , கருவூரின் கிழக்கும் ஆகிய 

செந்துத்தீ - பெருங்காயம் ; காண்க : சடாமாஞ் 
செந்தமிழ் வழங்கும் நிலம் . 
செந்தயிர் - செந்நிறமுள்ள தயிர்க்கட்டி . 

செந்தும்பை - ஒரு தும்பைப்பூண்டுவகை . 
செந்தரா - கசப்புள்ள மருந்துக்கொடிவகை . 

செந்துரசம் - ஒரு பிசின் வகை . 
செந்தருப்பை - நச்சுப்புல்வகை . 

செந்துருக்கம் - ஒரு செடிவகை . 
செந்தலித்தல் - செழிப்பாதல் . 

செந்துருத்தி - செம்பாலைப் பண்களுள் ஒன்று . 
செந்தலிப்பு - செழிப்பு. 

செந்துருதி - குறிஞ்சி யாழ்த்திறத்துள் ஒன்று . 
செந்தலை - அரைக்கால் . 

செந்துளிர் - செந்நிறத் தளிர் . 
செந்தழல் -- பொங்கி எரியும் தீ ; செந்தணல் ; 
கேட்டைநாள் . 

செந்துறை - பாடற்கேற்ற பாட்டு . 
. 

செந்தூக்கு - நேராகத் தூக்குகை ; செங்குத்து ; 
செந்தழற்கொடி - பவளக்கொடி . 

தாளவகை ; ஒரு பாட்டுவகை . 
செந்தளித்தல் - செழிப்பாதல் ; செவ்வியுறுதல் . 
செந்தளிர் - செந்நிறமுள்ள இளந்தளிர் . 

செந்தூரத்தாசி - கந்தகம் . 

செந்தூரம் - சிவந்த பொடி . 
செந்தளிர்ப்பு - மகிழ்ச்சி ; செழிப்பு ; இளமை 

செந்தூள் - போர்க்களத்து இரத்தமயமான 
வளம் . 

துகள் . 
செந்தாது - பொன் . 
செந்தாமரை - சிவந்த தாமரை . 

செந்தூள்கருந்தூள் பறத்தல் - சண்டை முதலிய 
செந்தார் - ஆண்கிளியின் கழுத்திலுள்ள 

வற்றின் கடுமையை உணர்த்தும் குறிப்பு . 
கோடு . 

செந்தேன் - உயர்ந்த தேன் ; அறுவகைப் புகைக் 
செந்தாழை - செந்நிறமுள்ள 

கும் நறுமணப் பொருள்களுள் ஒன்று . 

தாழை வகை ; 
தணக்குவகை ; பார்வையை மறைக்கும் செந்தொட்டி - காஞ்சொறிக்கொடி . 
கண்ணோய் ; உதட்டில் புண் உண்டாக்கி 

செந்தொடை - சிவந்த மாலை ; மோனை எதுகை 
வாயில் தீநாற்றம் அடைவிக்கும் நோய்வகை ; 

முதலியன அமைக்கப்படாத பாட்டு ; அம்பு 
பயிரைச் செந்நிறமாக்கும் நோய்வகை ; நெல் 

முதலியவற்றை எய்யும் குறி . 

செந்தொடையன் - செந்நிறப் பூமாலையை 
செந்தாள் - நோயால் செந்நிறமான கதிர் . 

அணிந்தவனான வயிரவன் . 
செந்தாளி - ஒரு தாளிச்செடிவகை . 

செந்தோன்றி - காண்க : செங்கழுநீர் ; காந்தள் . 
செந்தி - காண்க : திருச்செந்தூர் . 

செந்நகரை - ஒரு மரவகை ; ஒரு கடல் மீன்வகை . 
செந்திரி ( ரு ) க்கம் - ஓலைக் கடிதத்தின் மூடு சுருள் ; 

செந்நாகம் - செந்நிறமுள்ள நாகப்பாம்புவகை ; 
கயிற்றில் ஏறிச் 

ஏறிச் செல்லுமாறு தொடுக்கும் 
ஓலைச்சுருள் . 

செந்நாடிக்கா - மூக்கிரட்டைக்கொடி .. 
செந்திரு - திருமகள் ; தாளகம் . 

செந்நாப்போதர் - திருவள்ளுவர் . 
செந்திருக்கை - ஒரு மஞ்சள் வகை . 

செந்நாயுருவி - ஒரு நாயுருவிச்செடிவகை . 
செந்தில் - முருகக்கடவுள் தலமாகிய திருச் செந்நிலம் - செந்தரை ; போர்க்களம் . 
செந்தூர் . 

செந்நிலை - கூத்து நிலைவகை . 
செந்திறம் - சிவப்பு ; குறிஞ்சி யாழ்த்திறத்துள் செந்நிறக்கல் - மாமிசச்சிலை . 
ஒன்று ; தெளிவு . 

செந்நிறுவுதல் - நேர்வழியில் நிறுத்துதல் . 


சங் 


வகை . 


கேது . 


செந்நீர் 


501 


செம்பால் 


- 


சிவந்த 


செந்நீர் - இரத்தம் ; புதுவெள்ளம் ; 

டி 

சாசனம் . 
நீர் ; சுரோணிதம் ; சாயச்சரக்கு . 
செந்நீர்ப்பவளம் - சிவந்த பவளம் . 

செப்புவழு - விடைக் குற்றம் . 
செந்நீர்முத்து - செந்நீரோட்டமுள்ள முத்து . 

செப்பேடு - காண்க : செப்புப்பட்டயம் . 

செப்போடு 
செந்நெல் - செஞ்சாலிநெல் ; நன்னீர் மீன்வகை . 

- செம்பாலாகிய ஓடு . 
செந்நெறி - நல்வழி , சன்மார்க்கம் . 

செபத்தியானம் - மந்திரத்தை உச்சரித்துக் 

கொண்டே கடவுளை நினைந்திருத்தல் . 
செப்பஞ்செய்தல் - ஒழுங்குபடுத்துதல் ; புதைத் 

செபம் - மந்திரமோதல் ; வேண்டுதல் ; சூழ்ச்சி . 
தல் . 

செபமாலை , ) செபஞ்செய்வதற்குரிய மாலை ; 
செப்பட்டை - பறவைச் சிறகு ; தோட்பட்டை ; 

செபவடம் மாதரின் அணிகலவகை . 
தூண்டியில் வைக்குஞ் சதுரக்கல் ; கன்னம் . 

செபித்தல் - மந்திரம் சொல்லுதல் ; வேண்டுதல் . 
செப்பட - செவ்விதாக . 

செம் - சிவப்பு ; செம்மை . 
செப்படி - காண்க : செப்படிவித்தை . 

செம்பக்கால் வெற்றிலைக்கொடி நடாத 
செப்படித்தல் - செப்படிவித்தைசெய்தல் . 

இளமையான அகத்திச் செடிகளையுடைய 
செப்படிவித்தை - செப்பைக்கொண்டு செய்யும் 

வெற்றிலைத் தோட்டம் . 
ஒருவகைத் தந்திரவித்தை ; தந்திரம் ; 

செம்பகம் -- காண்க : செண்பகம் . 
சூழ்ச்சியான செயல் ; சிக்கனம் . 

செம்பகை - யாழ்க்குற்றம் நான்கனுள் ஒன்று ; 
செப்பம் - செவ்வை ; நடுநிலை ; சீர்திருத்தம் ; 

இன்பமின்றி இசைத்தலாகிய தாழ்ந்த இசை . 
பாதுகாப்பு ; செவ்விய வழி ; தெரு ; நெஞ்சு ; | செம்பசலை ( ளை ) - சிவப்புப் பசளைக்கீரை . 
மனநிறைவு ; ஆயத்தம் . 

செம்பஞ்சி ( சு ) - ஒரு பருத்திவகை ; 
செப்பமிடுதல் - காண்க : செப்பஞ்செய்தல் , 

பஞ்சு ; செவ்வரக்குச் சாயமிட்ட பஞ்சு . 
செப்பல் - சொல்லுகை; காண்க : செப்பலோசை ; | செம்பஞ்சுக்குழம்பு - மகளிர் பண்டைக் காலத்தில் 
செந்நிறம் . 

அழகிற்காகப் பூசிய சிவப்புக் கலவை . 
செப்பல் பிரிதல் - பொழுதுவிடிதல் . 

செம்பஞ்சூட்டுதல் - மகளிர் அடிகட்குச் செம் 
செப்பலி - கடல் மீன் வகை . 

பஞ்சுக் குழம்பு பூசுதல் . 
செப்பலோசை - வெண்பாவுக்குரிய ஓசை . 

செம்பட்டை - சிவந்த மயிர் ; வாத்தியவகை . 
செப்பலோடுதல் - செந்நிறங்கொள்ளுதல் . செம்படத்தி - செம்படவப்பெண் . 
செப்பனிடுதல் - சீர்திருத்துதல் ; சமப்படுத்துதல் ; 

செம்படவன் - மீன் வலைஞன் . 
மெருகிடுதல் , 

செம்படாம் - சிவப்புச் சீலை . 
செப்பாடு - நேர்மை . 

செம்படை - சிவந்த மயிர் . 
செப்பிக்கூறுதல் - விடை சொல்லுதல் 

செம்படைச்சி - காண்க : செம்படத்தி . ! 
செப்பிடில் - காண்க : சடாமாஞ்சில் . 

செம்பத்தி உண்மையான அன்பு . 
செப்பிடு வித்தை - காண்க : செப்படிவித்தை . செம்பரத்தை - ஒரு செடிவகை . 
செப்பியம் - திரும்பத்திரும்ப உச்சரித்தல் . 

செம்பருத்தி - உயர்ரகப் பூணூல் நூற்க உதவும் 
செப்பிலை - காண்க : தும்பை , 

பருத்திவகை ; செம்பஞ்சு ; பருத்திவகை . 
செப்பு - சொல் ; விடை ; செம்பு ; சிமிழ் ; நீர் செம்பருந்து - கருடன் . 

செம்பலகை செங்கல் . 
வைக்கும் குடுவை ; சிறுமியர் விளையாட்டுப் 

செம்பலா - இலவங்கவகை . 
பாத்திரம் ; இடுப்பு . 

செம்பவளம் - வெளுப்புக் 
செப்புக்கட்டை - பொன் வளையல் முதலிய 

கலவாது நன்றாகச் 

சிவந்துள்ள பவளவகை ; உருண்டை வடிவுள்ள 
வற்றிற்கு உள்ளே இடும் தாமிரக் கட்டை . 
செப்புக்குடம் - செப்பு முதலிய உலோகங்களாற் செம்ப ( பி ) ளித்தல் - அச்சம் முதலிய 

காரணம் 
செய்த நீர்க்குடம் . 

பற்றிக் கண்ணை இடுக்கிக்கொள்ளுதல் . 
செப்புக்கோட்டை - செம் பி னாலியன்ற 

செம்பாகம் - சரிபாதி ; இனிமை ; நல்ல பக்குவம் . 
இராவணன் கோட்டை . 

செம்பாட்டுத்தரை , 
செப்புச்சிலை செம்பாலான உருவம் ; 

செம்பாட்டு நிலம் , - செம்மண் பூமி . 
மாந்தளிர்க்கல் . 

செம்பாட்டு மண் 
செப்புத்திருமேனி - செம்பினாலாகிய சிலை . செம்பாடு - செம்மண் பூமி ; செம்மண் படிந்தது . 
செப்புத்துறை - இடுகாடு . 

செம்பாதி - சரிபாதி . 
செப்புதல் - சொல்லுதல் ; விடை சொல்லுதல் . செம்பாம்பு - கேது . 
செப்பு நெருஞ்சி - சிவப்பு நெருஞ்சிப்பூடு . 

செம்பால் - காண்க : சுரோணிதம் ; சரிபாதி . 


பவளவகை . 


செம்பால்பாய்தல் 


502 


செம்மீன் வயிரம் 


வகை . 


- 


மலை . 


செம்பியன் தமிழ்ப்பேரரையன் , } -சிக்காலக்கச் செம்போக்கு - உயர்பதவிகளில் உயிர் செல்லல் , 


மலை . 


செம்பால் பாய்தல் - கட்டிளமையால் உடலில் செம்பொருள் உண்மைப்பொருள் ; நேர் 

இரத்த ஓட்டம் தெரியும்படியா யிருத்தல் . பொருள் ; சிறந்த பொருள் ; முதற்பொருளான 
செம்பாலை பாலைப் பண்வகை . 

கடவுள் ; அறம் . 
செம்பாளை - சம்பா நெல்வகை ; சிவப்பு நெல் | செம்பொருளங்கதம் - வாய் கரவாது சொல்லிய 

வசைப்பாட்டு . 
செம்பி - கருவண்டு ; மருதோன்றி ; சிவப்பி . செம்பொறி - அரச முத்திரை . 
செம்பித்தரோகம் - பித்தநோய்வகை . 

செம்பொன் - சிறந்த பொன் . 
செம்பியன் - முதலேழு வள்ளல்களுள் ஒருவன் ; செம்பொன்வரை 

செம்பொன் மயமான 

மேரு 
சிபியின் வழிவந்த சோழன் . 
, 

. 
சோழர்களால் செம்போத்து - ஒரு பறவை வகை 

கள்ளிக் 
வீரர்களுக்குக் கொடுக்கப்பட்டுவந்த பட்டங் 

காக்கை . 
களுள் ஒன்று . 

செம்போதகர் - சமணருள் ஒரு பகுதியார் . 
செம்பிற் பொருப்பு - செம்புத்தாதுள்ள 

பொதிய 

செம்மகள் - திருமகள் ; அனுபவமற்ற பெண் . 

செம்மட்டி - மரமஞ்சள் ; ஒரு சிப்பிவகை . 
செம்பிறப்பு - அறுவகைப் பிறப்பினுள் நான்காவ 

செம்மண் - சிவந்த மண் . 
தாகிய செம்புயிர்க்குரிய பிறப்பு . 

செம்மண்பட்டை - நல்ல நாள்களில் திண்ணை 
செம்பின் பச்சை - நாகப்பச்சை . 

முதலியவற்றில் சுண்ணாம்புப் பட்டையை 
செம்பு - தாமிரம் ; பொன் ; செம்பினாலான 

இடையிட்டு அடிக்கும் செம்மண்கோலம் . 
பாத்திரவகை ; மூன்றேகால் சேர்கொண்ட 

செம்மணத்தி - செம்புளிச்சை . 
ஒரு முகத்தலளவு ; தூர்தல் . 

செம்மணி - மாணிக்கம் ; சிவப்புமணி ; கெம்புக் 
செம்புகம் -- செம்போத்துப்பறவை ; நரி . 

கல் ; கண்ணின் கருமணியைச் சூழ்ந்திருக்கும் 
செம்பு கொட்டி - செம்புவேலை செய்யும் சாதி 

சிவந்த மணி . 
யான் , கன்னான் . 

செம்மரம் - அழிஞ்சில் மரம் ; ஒரு மரவகை ; 
செம்புண் - ஆறும் நிலையில் உள்ள புண் ; இரத் 

காண்க : மஞ்சாடி ; தேவதாரு ; செஞ்சந்தனம் . 
தத்தாற் செந்நிறமாயிருக்கும் புண் . 

செம்மருதர் - நல்ல உழவர்கள் , 
செம்புண்ணீர் - இரத்தம் . 

செம்மல் தலைமை ; 

வலிமை ; தருக்கு ; 
செம்புத்தீக்கல் - இரும்புஞ் செம்புங் கலந்த 
உலோகக்கட்டி . 

பெருமையிற் சிறந்தோன் ; இறைவன் ; சிவன் ; 

அருகன் ; புதல்வன் ; சாதிபத்திரி ; முல்லைப்பூ 
செம்புப்பற்று - பொன்னிற் கலந்த செம்பு . 
செம்புமணல் - செம்பு கலந்த மணல் . 

வகை ; பழம்பூ ; வாடாப்பூ ; நீர் . 

செம்மலை - ஆவிரைச்செடி . 
செம்புமலை - செம்புத் தாதுகளைத் 

செம்மலைப்பாலை பாலைப் பண்வகை . 
தன்னிடத்தே கொண்ட மலை . 
செம்புயிர் - கீழ்மக்கள் , விலங்கு இவற்றின் உயிர் . 

செம்மறி - ஓர் ஆடுவகை . 

செம்மறி 
செம்புலம் - செழிப்பான நிலம் ; போர்க்களம் ; செம்மறிப்புருவை - பெண் ணாடு ; 

யாட்டுக்குட்டி . 
பாலை நிலம் ; சுடுகாடு ; காண்க : செம்புமலை . 
செம்புலியாடு - செம்மறியாடு . 

செம்மாத்தல் - இறுமாந்திருத்தல் ; மிகக் களித் 
செம்புவரை - காண்க : செம்பிற்பொருப்பு . 

தல் ; வீறுபெறுதல் . 
செம்புள் - கருடன் . 

செம்மாத்தி - சக்கிலியச் சாதிப்பெண் . 
செம்புளிச்சை - காண்க : தேவதாரு ; மரவகை . 

செம்மாப்பு - அகமலர்ச்சி ; இறுமாப்பு ; 
செம்புனல் - இரத்தம் ; புது வெள்ள நீர் ; 

வீற்றிருக்கை . 
சிவந்த நீர் . 

செம்மாளி - செம்படவர் தரிக்கும் செருப்புவகை . 
செம்பூ -- செந்நிறப் பூவுள்ள செடிவகை . 

செம்மான் - சக்கிலியன் . 
செம்பூறல் - செம்பில் உண்டாகும் களிம்பு . 

செம்மானம் - செவ்வானம் ; மழை பெய்தலைக் 
செம்பை - காண்க : சிற்றகத்தி ; ஒரு மரவகை ; 

குறிக்கும் வானம் . 
நெற்பயிரின் நோய்வகை . 

செம்மீன் காண்க : அருந்ததி ; செவ்வாய் ; 
செம்பொடி - பூந்துகள் , மகரந்தப்பொடி ; செம் திருவாதிரை நாள் ; பெருந்தலைத் திமிங்கிலம் . 
மணல் ; நீலக்கல் ; சிந்தூரம் . 

செம்மீன்வயிரம் - செம்மீன் வயிற்றில் காணப் 
செம்பொத்தி - ஆடைவகை . 

படும் மீனம்பர் என்னும் மருந்துப்பண்டம் . 


செம்முதல் 


503 


செய்யுட்சொல் 


பையை 


} 


- 


பல 


} 


செம்முதல் - மூடுதல் ; தூர்த்தல் ; 

செய்கைச் சூத்திரம் - புணர்ச்சிவிதி முடி பு விதி 
நிறைத்து வாயைத் தைத்தல் ; புண்ணைக் கீறி முதலியவற்றை முடித்துக்காட்டும் விதிச் 

சூத்திரம் . 
விடுதல் ; புடைத்தல் ; கலங்குதல் ; கண் கலங்கி 
வீங்குதல் ; நிறம் முதலியன பரவுதல் . 

செய்கைச்சூழ்ச்சி - தந்திரச்செயல் , 

செய்கைத்தளை - பண்படுத்தப்பட்ட நிலம் ; 
செம்முல்லை - ஒரு முல்லைவகை , தளவம் . 

பட்டயக்காணி . 
செம்மேவல் - இணங்குகை . 
செம்மை - செவ்வை ; சிவப்பு ; நேர்மை ; மனக் 

செய்கைத்தாழ்ச்சி - மேற்பார்வைக் குறைவு ; 

தொழிற்குறைவு ; வயலின் செம்மைக் குறை . 
கோட்ட மின்மை ; ஒற்றுமை ; பெருமை ; 

செய்கையொப்பம் பட்டா . 
தூய்மை ; அழகு ; கேது ; கந்தகம் . 

செய்சுனை - அகழ்ந்து உண்டாக்கப்பட்ட நீர் 
செம்மைப்படுத்துதல் , ஒழுங்குபடுத்துதல் ; 

நிலை . 
செம்மைபண்ணுதல் 
தூ ய்மை செய்தல் ; 

செய்தல் - இயற்றுதல் ; உண்டாக்கல் ; சம்பாதித் 
முடித்தல் ; அலங்கரித்தல் . 

தல் ; ஒத்தல் . 
செம்மையாதல் - நேராதல் ; சீராதல் ; நிறைதல் . 

செய்தி - சமாசாரம் ; செயல் ; தொழில் ; 
செம்மொழி - நற்சொல் ; தொகைமொழி 

ஒழுக்கம் ; செய்நன்றி ; தன்மை . 
அல்லாத ஒரு மொழி . 

செய்திகொல்லுதல் - காண்க : செய்நன்றி 
செம்மொழிச்சிலேடை - பிரிவின்றியே 

கொல்லுதல் . 
பொருள் தரும் சொற்றொடர் . 

செய்திறம் - மருத யாழ்த்திறத்துள் ஒன்று . 
செமித்தல் - செரித்தல் ; பிறத்தல் ; பொறுத்தல் . செய்தொழில் - செய்கை . 
செய் - வயல் ; ஒன்றே முக்கால் ஏக்கர்கொண்ட செய்நன்றி - நன்றியறிவு ; உதவி .. 
நன்செய் நிலவளவு ; 100 சிறுகுழிகொண்ட செய்நன்றிக்கேடு , பிறன் 
நிலவளவு . 

செய்நன்றிகொல்லுதல் , உதவியை மறத்தல் . 
செய்க்கடன் - நிலவரி . 

செய்பவன் - கருத்தா . 
செய்கடன் - கடமைச் செயல் ; பிதிரர் கடன் ; செய்பாகம் -- மருந்து செய்யும் முறை ; ஒழுங்கு 
நேர்த்திக்கடன் . 

முறை ; கருத்து முற்று தற்கு ஏற்ற முறை . 
செய்கரை - செயற்கைக் கரை ; வரப்பு ; பாலம் . செய்பாவை - திருமகள் . 
செய்காரியம் செய்யப்பட்ட வேலை ; செய்பொருள் - செயப்படுபொருள் ; 

அறம் , 
சமாளிப்பு . 

பொருள் , இன்பம் , வீடு என நால்வகைப்பட்ட 

உறுதிப்பொருள் . 
செய்கால் - பயிரிடப்படும் நிலம் ; சோலை ; நற் 

செய்ய - சிவந்த ; செப்பமான . 
காலம் ; பயிர் செய்தற்கு வேண்டும் உழைப்பு . 

செய்யல் - ஒழுக்கம் ; காவல் ; 

செய் 
செய்கால் சாகுபடி - நன்செய் நிலத்தில் புன்செய்ப் 

தொழில் ; செய்தல் . 
பயிர்செய்கை . 

செய்யவள் காண்க : செய்யாள் . 
செய்காற்கரம்பு - தரிசாக விடப்பட்ட நிலம் . 

செய்யவன் ரியன் ; 

செவ்வாய் ; சிவந்த 
செய்குறை - பிழை ; அரைகுறை வேலையாயிருப் 

மேனியன் . 
பது . 

செய்யன் - சிவந்தவன் ; நேர்மையானவன் ; பாம்பு 
செய்குன்றம் , ) செல்வமக்கள் விளையாடற் 
செய்குன்று பொருட்டு அமைக்கப்படும் செய்யாக்கோலம் - இயற்கையழகு . 

செய்யாமொழி - செய்யப்படாத மொழியாகிய 
செய்கூலி - செய்த வேலைக்குப் பெறும் கூலி . 

வேதம் . 
செய்கை - தொழில் ; செயல் ; மன உடல் செய்கை 

செய்யார் - பகைவர் . 
கள் ; வேலைப்பாடு ; ஒழுக்கம் ; உடன் 

செய்யாள் - செந்நிறமுடைய திருமகள் ; தாயின் 
படிக்கை ; செயற்கைப் பொருள் ; காண்க : 

தங்கையான சிறிய தாயார் . 
செய்கைச் சூத்திரம் ; பில்லி சூனியம் ; 

செய்யான் - சிவந்தவன் ; ஒரு பூரான்வகை . 
வேளாண்மை ; அரசாங்க அனுமதிபெற்றுப் 

செய்யுட்கலம்பகம் - பலவகைப் பாடற்றிரட்டு . 
புதிதாகப் பண்படுத்திய நிலம் . 
செய்கைக்காணி - பற்றடைப்புநிலம் ; 

செய்யுட்கிழமை - ஆறாம் வேற்றுமைப் பொருள் 
சாசனக் 

களுள் இன்னாரது பாட்டு என ஆக்கியோ 
காணி . 

னுக்கும் அவன் பாட்டுக்கும் உள்ள உரிமை 
செய்கைக்காரன் - குடித்தனக்காரன் ; நல்ல யாகிய பொருள் . 
உழவன் ; மாந்திரிகன் . 

செய்யுட்கோவை - காண்க : செய்யுட்கலம்பகம் . 
செய்கைச்சரக்கு - வைப்புச்சரக்கு ; செயற்கைப் செய்யுட் சொல் - செய்யுளில் மட்டும் வழங்கும் 
பொருள் . 

சொல் . 


சேறு ; 


} 


வகை . 


மலை . 


504 


செருக்குதல் 


செய்யுட் பொருத்தம் 


- 


சீர் , 


செய்யுட் பொருத்தம் - மங்கலம் , சொல் , எழுத்து , செயபரம் காண்க : மரமஞ்சள் . 
தானம் , பால் , உண்டி , வருணம் , நாள் , கதி , செயம் - வெற்றி ; பிறந்த நாளிலிருந்து 360 ஆம் 
கணம் என்று பத்து வகையாய்க் காப்பியத்தின் நாளாகிய நன்னாள் . 
முதல் செய்யுள் முதன்மொழியில் பார்த்தற் செயர் - வீட்டுவரி, சந்தைவரி முதலிய பலவகை 
குரிய பொருத்தம் . 

வருவாய் . 
செய்யுட்போலி - உரைநடைவகையுள் ஒன்று . செயல் - தொழில் ; பொருள் தேடுகை ; இழைப்பு 
செய்யுண்முடிபு - செய்யுளில் மட்டும் வழங்குஞ் வேலை ; வேலைப்பாடு ; காவல் ; ஒழுக்கம் ; 
சொல்வழக்கு . 

வலிமை ; செல்வாக்கு ; செய்யல் ; நிலைமை ; 
செய்யுணடை - செய்யுளில் வழங்கும் நடை . 

சேறு . 
செய்யுள் - பாட்டு ; காவியம் ; உரை ; விளை நிலம் ; செயலழிதல் - வலியழிதல் . 
செய்கை . 

செயலறவு - வலியின்மை . 
செய்யுள் வழக்கு - செய்யுளில் வழங்குஞ் சொல் . செயலறுதல் - வலியழிதல் ; அழகு அழிதல் ; 
செய்யுள்வழு - யாப்பிலக்கணத்தோடு பொருந் 

ஒழுக்கம் கெடுதல் . 
தாத இயல்பினையுடைய குற்றம் . 

செயலை - அசோகமரம் . 
செய்யுள்விகாரம் -- வலித்தல் , மெலித்தல் , செயற்கை - இயற்கைக்கு மாறானது ; காண்க : 
நீட்டல் , குறுக்கல் , விரித்தல் . தொகுத்தல் , செயற்கைப்பொருள் ; தொழில் ; தன்மை . 
முதற்குறை , இடைக்குறை , கடைடக்குறை , 

செயற்கைச்சாக்காடு - பொய்ச் சாவு . 
எனச் செய்யுளில் சொற்கள் பெறும் ஒன்பது | செயற்கைப்பொருள் - காரணத்தால் தன்மை 
வகை மாறுபாடு . 

திரிந்த பொருள் ; உண்டாக்கப்பட்ட பொருள் . 
செய்யுளுறுப்பு - எழுத்து , அசை , தளை , செயற்கையழகு - புனைந்துண்டாகிய எழில் . 
அடி , தொடை 

என்னும் செய்யுளின் 

செயற்கையளபெடை - செய்யுளின் ஓசை நிரம்பப் 
உறுப்புகள் . 

புலவர் செய்துகொள்ளும் அளபெடை . 
செய்யோள் - திருமகள் ; சிவந்த நிறத்தினள் . 

செயற்கைவாசனை - உண்டாக்கப்பட்ட மணம் ; 
செய்யோன் - செந்நிறமுடையோன் ; செவ்வாய் ; சேர்க்கைக் குணம் . 
அருகன் ; சூரியன் . 

செயித்தல் - வெற்றியடைதல் ; செயல் கைகூடு 
செய்வது - செய்யத்தக்கது ; கருத்தா . 

தல் . 
செய்வினை - வினைமுதல் வினை ; முற்பிறப்பில் செயிர் - குற்றம் ; கோபம் ; போர் ; வருத்துகை ; 
செய்த கருமம் ; பில்லி சூனியம்; செய்யுந் 

நோய் . 
தொழில் . 

செயிர்த்தல் - வெகுளுதல் ; வருத்துதல் ; குற்றஞ் 
செய்வினை மடிதல் - உரிய தொழிலிற் சோம்பு 

செய்தல் . 
தல் , 

செயிர்ப்பு - குற்றம் ; சினம் . 
செய்சேதி - உப்பு . 

செயிரியர் பாணர் . 
செய அறுபதாண்டுக்கணக்கில் இருபத் 

செரித்தல் - சீரணமாதல் ; நிலையாகப் பெறுதல் . 
தெட்டாம் ஆண்டு ; வெற்றிக் குறிப்பான 

செரிப் பித்தல் - சீரணிக்கச் செய்தல் ; 
சொல் . 

தொல்லையை நீக்கு தல் ; நிலை நிறுத்துதல் ; 
செயத்தம்பம் - வெற்றித் தூண் . 

நிலையாகப் பெறுதல் . 
செயநீர் - சுண்ணாம்பும் நவச்சாரமும் கலந்த 
நீர் . 

செரு - போர் ; ஊடல் . 
செயநீர்க்கருத்தன் - நவச்சாரம் . 

செருக்கடுத்தல் - அகந்தைகொள்ளுதல் . 
செயப்படுபொருள் - வினைமுதலது தொழிலின் செருக்கம் ( ல் ) - கள் முதலியன உண்டலால் வரும் 

மயக்கம் . 
பயனை அடைவது ; நூலாசிரியன் கூறப்புகும் 
நூற்பொருள் . 

செருக்களம் - போர்க்களம் . 
செயப்படுபொருள் குன்றாதவினை - செயப்படு 

செருக்களவஞ்சி - போர்க்களத்தைச் சிறப்பித்து 
பொருளைப் பெறவல்ல வினைச்சொல் . 

அகவற்பாவாற் பாடப்படும் நூல்வகை . 
செயப்படுபொருள் குன்றியவினை - செயப்படு 

செருக்கு - அகந்தை ; மகிழ்ச்சி ; ஆண்மை ; 
பொருளைப் பெறமாட்டாத வினைச்சொல் . 

மயக்கம் ; செல்வம் ; செல்லம் . 
செயப்பாட்டுவினை - படு விகுதி புணர்ந்த 

செருக்குதல் - ஆணவங்கொள்ளுதல் ; பெருமித 
முதனிலைகளையுடையதாய்ச் செயப்படு முறுதல் ; களித்தல் ; மிகுத்தல் ; நன்கு நுகர்தல் : 
பொருளை எழுவாயாகக்கொண்ட 

மதர்த்தல் ; பாக்கு முதலியன தொண்டையில் 
பழவினை, 

அடைத்துக்கொள்ளுதல் ; மயங்குதல் . 


வினை ; 


செருக்கொடுத்தல் 


505 


செல்லுஞ்சொல் 


வகை . 


மலை . 


உண் 


செருக்கொடுத்தல் - எதிர்த்துப் போர்செய்தல் . செல்ல - அகல ; சிறிது காலங்கழித்து ; முடிய . 
செருகுகொண்டை - முடிக்குங் கொண்டைவகை . செல்லக்கட்டுதல் - திட்டமாய் முடித்தல் ; வசப் 
செருகுதல் - இடைநுழைத்தல் ; அடைசுதல் ; படுத்துதல் ; கடன் தீர்த்தல் . 
சிக்கு தல் ; கண் முதலியன செருகுதல் ; செரிக் செல்லங்கொஞ்சுதல் - குழந்தை , பெண்டிர் 
காமல் உணவு வயிற்றில் சிக்கிக்கொள்ளுதல் . முதலியவருடன் கொஞ்சிப்பேசுதல் . 
செருகுபூ - இடையிடையே வைத்துத் தொடுக்கப் செல்லங்கொடுத்தல் - அன்பு மேலீட்டால் 
பட்ட பூ . 

குழந்தைகட்கு அதிக இடங்கொடுத்தல் . 
செருத்தணி - திருத்தணிகை . 

செல்லச்சிரிப்பு - புன்சிரிப்பு . 
செருத்தல் - மாட்டுமடி . 

செல்லடித்தல் - கறையானால் தின்னப்படுதல் ; 
செருத்தி - வெற்றிக்கொடி . 

கடன் முதலியவற்றிற்குத் தொகை செலுத்திப் 
செருத்தொழிலோர் - படைவீரர் . 

பத்திரத்தில் பதிதல் . 
செருந்தி - வாட்கோரைப்புல் ; சிலந்தி மரம் ; செல்லத்தனம் - காண்க : செல்லம் . 
மணித்தக்காளிச்செடி ; குறிஞ்சி யாழ்த்திற செல்லநடை - குழந்தை முதலியோரின் தளர் 

நடை ; மந்தநடை . 
செருந்து - பூவிதழ் ; சிலந்திமரம் . 

செல்லப்பிள்ளை - அருமைக்குழந்தை ; சுகவாசி . 
செருநர் - படைவீரர் ; பகைவர் . 

செல்லப்பெண் - அருமைப்பெண் . 
செருப்படி - ஒரு படர்கொடிவகை . 

செல்லப்பேச்சு - மழலைச்சொல் ; 

மகளிரின் 
செருப்படை - ஒரு படர்கொடிவகை ; சிறந்த 

கொஞ்சற்பேச்சு . 
போர்வீரர்களைக்கொண்ட சேனை . 

செல்லம் - செல்வம் ; சொந்தக் கருவூலம் ; 
செருப்பு - மிதியடி ; பூழிநாட்டில் உள்ளவொரு வெற்றிலைபாக்கு வைக்கும் பெட்டி ; 

விநோதம் ; இளக்காரம் ; கொஞ்சற்பேச்சு . 
செருப்புக்கடி - செருப்பு அழுத்துதலால் 

செல்லரித்தல் - கறையானால் தின்னப்படுதல் . 
டாகும் புண் . 

செல்லல் - துன்பம் ; வெறுப்பு ; ஒரு மீன்வகை . 
செருப்புத்தின்னி - தோற்செருப்பைத் தின்னும் செல்லவைத்தல் - செல்லாத நாணயத்தைச் 

செலாவணியாக்குதல் . 
செருமகள் - போர்க்குரிய பெண்தெய்வமாகிய செல்லன் - அருமைக் குழந்தை ; சுகவாசி ; செல்வ 
கொற்றவை . 

முள்ளவன் . 
செருமல் - தொண்டையைத் தூய்மை செய்யக் செல்லாக்காசு - செலாவணியாகாத பணம் ; 
கனைத்தல் . 

நாணயம் செல்வாக்குகளை இழந்தவன் ; ஒரு 
செருமுதல் - நிரம்புதல் ; நெருக்கமாயிருத்தல் ; 

மீன்வகை ; மருந்துப்பச்சிலைவகை . 
பதிதல் ; விக்குதல் ; அடைத்தல் ; கனைத்தல் . 

செல்லாக்காலம் - செல்வாக்கு நீங்கின காலம் ; 
செருமுனை - போர்க்களம் ; போர்புரியும் படை . 

தள்ளாத கிழப்பருவம் . 
செருவஞ்செய்தல் - மாறுபடுதல் . 

செல்லாநெறி - செல்லுதற்கு அரிய வழியாகிய 
செருவிடைவீழ்தல் - அகழினையும் காவற் 

வான் . 
காட்டையும் காத்துப் பட்ட வீரரது வெற்றி 

செல்லாமை - பிரிந்துபோகாமை ; வறுமை ; வலி 
யைப் புகழும் புறத்துறை . 

யின்மை ; செய்யவேண்டியவை ; ஆற்றாமை . 
செருவிளை - வெள்ளைக்காக்கணம் .. 

செல்லாவாழ்க்கை - வறுமைவாழ்வு . 
செருவுறுதல் - ஊடுதல் . 

செல்லாவிடம் - வறுமைக்காலம் ; பலிக்காத 
செல் - போகை ; வாங்கிய கடனுக்குச் செலுத் 

இடம் . 
திய தொகை ; கடன் ; கடன் செலுத்திய செல்லாறு - கைக்கொள்ளும் முறை . 
தற்குப் பத்திரமெழுதுங் குறிப்பு ; கையொப் செல்லி - அருமைப்பெண் ; ஓர் ஊர்த்தேவதை . 
பம் ; சென்ற காலவளவு ; மேகம் ; வானம் ; 

செல்லிடம் - பொருளுள்ள காலம் ; பலிக்குமிடம் ; 
குடி ; வேல் ; கறையான் . 

போகுமிடம் . 
செல்கதி - புகல் ; உய்வு . 

செல்லியம் - கோழி . 
செல்காலம் - செல்வாக்குள்ள காலம் ; இறந்த செல்லு - காண்க : செல் . 
காலம் . 

செல்லுச்சீட்டு - ரசீது . 
செல்கை - காண்க : செல்வாக்கு . 

செல்லுஞ் சீட்டு - உண்மையான கையெழுத்து ; 
செல்சார் , 

செலாவணியான பத்திரம் முதலியன ; ரசீது . 

செல்லுஞ்சொல் - நாடெங்கும் செல்லும் மதிப்பு ; 
செல்சுடர் - மறையும் சூரியன் . 

பிறர்க்கு ஏற்கக்கூறும் சொல் . 


நாய் . 


செல்சார்வு } - பற்றுக்கோடு . 


64 


செல்லுதல் 


506 


செவ்வல் 


- 


- 


உலக 


செல்லுதல் - நிகழ்தல் ; வீழ்தல் ; ஆதல் ; பரவு செலவாதல் - காண்க : செலவழித்தல் . 
தல் ; பயனுறுதல் ; நிலைத்திருத்தல் ; செலா செலவாளி 

தாராளமாய்ச் 

செலவிடுபவன் ; 
வணியாதல் ; வேண்டிய தாதல் ; பொருந்துதல் ; அளவுக்குமிஞ்சிச் செலவழிப்போன் ; குடும்பச் 
விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படுதல் ; அடைதற் செலவு மிக்கவன் . 
குரிய தாதல் ; கழிதல் ; தணிதல் ; கெடுதல் ; செலவிடுதல் - காண்க : செலவழித்தல் ; அனுப்பு 
இறத்தல் ; கிட்டு தல் ; அடைதல் ; போதல் . தல் . 
செல்லுபடி செல்லான தொகை . 

செலவு - பணவழிவு ; போக்கு ; ஓட்டம் ; நடை ; 
செல்லுலகு - மக்கள் செல்லுதற்குரிய 

குதிரைநடை ; பயணம் ; படையெடுப்பு ; 
மாகிய மறுமை . 

ஐந்தொழில்களுள் கொள்ளும் நிலம் அறிந்து 
செல்வக்களிப்பு - செல்வத்தால் உண்டாகும் கொள்ளுகை ; நீட்சியளவு ; ஆலாபனம் ; வழி ; 
மதர்ப்பு . 

ஒழுக்கம் ; தேவை ; மொய் ; ஆணை ; சிறந்த 
செல்வக்கிடப்பு - செல்வ மிகுதி . 

காலம் ; பிரிவு ; சாவு ; காலக்கழிவு; எலிவளை 
செல்வச்சிரஞ்சீவி - வயதில் குறைந்த ஆண்பால 

முதலியன ; வீட்டுக்கு வேண்டிய உணவுப் 
ரைக் குறித்துப் பெரியோர் வாழ்த்துத் பண்டம் . 
தோன்ற வழங்கும் சொல் . 

செலவுகாரன் - காண்க ; செலவாளி. 
செல்வப்பொருள் - கல்விப்பொருளின் வேறான செலவுகொடுத்தல் - நட்ட மிறுத்தல் ; ஆணை 
செல்வமாகிய பொருள் . 

யளித்தல் . 
செல்வம் - கல்வி ; அழகு ; செழிப்பு ; நுகர்ச்சி ; செலவுகொல்லுதல் - வாங்கிய தொகையிற் 
துறக்கம் ; ஐசுவரியம் ; மகளிரின் கொஞ்சற் 

செலவிட்டதற்குக் கணக்கு ஒப்புவித்தல் ; 
பேச்சு . 

செலவிடுதற்கு விவரம் சொல்லுதல் . 
செல்வழி - நேர்வழி . 

செலவுபெயர்தல் - போதலைத் தவிர்தல் . 
செல்வன் - செல்வமுள்ளவன் ; றைவன் ; 

செலவுவாங்குதல் - கறிப்பண்டம் வாங்குதல் ; 
புத்தன் ; மகன் . 

விடைபெறுதல் . 
செல்வாக்கு - நாடெங்கும் செல்லும் மதிப்பு : செலாம ( வ ) ணி - புழக்கம் ; செல்லக்கூடியது ; 
புகழ் . 

செல்வாக்கு . 
செல்வி - திருமகள் ; தலைவி ; மகள் ; செல்வ 

செலியம் - இலாமிச்சைப்புல் . 
முடையவள் . 

செலு - மீன்செதிள் ; நறுவிலி மரம் ; மெலிந்த . 
செல்விக்கை - செல்வம் ; செட்டு . 

செலுத்துதல் - செல்லச்செய்தல் ; ஓட்டுதல் ; 
செல்விநாதன் - திருமகள் கணவனாகிய 

இறுத்தல் ; நடத்துதல் ; எய்தல் ; 

ஆணை 
திருமால் . 
செல்வு -- காண்க : செல்வம் . 

நடத்துதல் . 
செல்வுழி - செல்லுதற்குரிய கதி . 
செல்வைத்தல் - கடன் முதலியவற்றிற்குத் செலுப்பு - சிறு துண்டு ; 

பாக்குச்சீவல் ; நீர்க் 
தொகை செலுத்திப் பத்திரத்தில் பதிதல் . 

கோப்பு . 
செலக்குரு - நவச்சாரம் . 

செலுவன் - மெலிந்தவன் . 
செலக்கூபம் - நண்டு . 

செவ்வகத்தி - ஓர் அகத்தி மரவகை , 
செலக்கூர்மை - காண்க : செலக்குரு . 

செவ்வட்டை 

ஒருவகை அட்டைப்பூச்சி ; 
செலகம் காண்க : மல்லிகை . 

சருக்கரைவள்ளிநோய் . 
செலசரம் - நீர்வாழ்வன . 

செவ்வண் - செங்குத்து . 
செலதம் - கோரைக்கிழங்கு . 

செவ்வணம் - செவ்வையாக . 
செலம் - நீர் ; இலாமிச்சைப்புல் . 

செவ்வணி - தலைமகனுக்குத் தலைவியின் பூப்பு 
செலவடை - செலவு . 

உணர்த்தற் குறியாகத் தோழி அணிந்து 
செலவயர்தல் - செல்ல விரும்புதல் . 

கொள்ளும் செங்கோலம் . 
செலவழித்தல் - செலவிடுதல் ; கொடுத்துவிடுதல் ; | செவ்வந்தி - ஒரு பூச்செடிவகை . 
பொருளையழித்தல் . 

செவ்வரக்கு - சாதிலிங்கம் . 
செலவழிதல் - பொருள் முதலியன செலவாய்ப் 

செவ்வரத்தம் , 
போதல் ; சாதல் . 

செவ்வரத்தை 
செலவழிவு - செலவழிகை; இலாப நட்டம் . செவ்வரி - கண்ணிலுள்ள சிவந்த கோடு ; நாரை 
செலவழுங்குதல் - தலைவன் தலைவியைவிட்டுப் 
பிரிதலைத் தவிர்தல் . 

செவ்வல் - செம்மண் நிலம் ; செந்நிறம் . 


செலுத்தில் } - மெலிந்தது . 


- 


} - செம்பரத்தைச்செடி . 


வகை . 


செவ்வல்நார் 


507 


செவிப்பாடு 


} 


-- 


செவ்வாப்புக்கட்டி ) 


செவ்வல் நார் காண்க : செவ்வாம்பல் . 

செவ்வெண்ணெய் - பிறந்த குழந்தையின் வாயில் 
செவ்வல்லி - செவ்வள்ளிக்கொடி ; செந்நிறமான தடவும் தேன்கூட்டிய ஆமணக்கெண்ணெய் . 
அல்லிவகை ; காண்க : மஞ்சிட்டி . 

செவ்வே - நன்றாக ; நேரே ; மேல் முகமாக 
செவ்வலரி - ஓர் அலரிவகை . 

செவ்வேள் - முருகக்கடவுள் . 
செவ்வழி - நன்னெறி ; முல்லைப்பண் . 

செவ்வை - நேர்மை ; மிகுதி ; வழி 

முதலிய 
செவ்வழிப்பாலை - பாலை யாழ்த்திறத்துள் வற்றின் செப்பம் ; சரியான நிலை . 
ஒன்று . 

செவ்வைக்கேடு - ஒழுங்கின்மை . 
செவ்வழிபாடு - முற்றும் அடங்கி ஒழுகுகை . செவ்வைப்பூசல் - அறப்போர் . 
செவ்வழியாழ் - முல்லைப்பண் . 

செவத்தல் - காண்க : சிவத்தல் . 
செவ்வள்ளி - ஒரு வள்ளிக்கொடிவகை . 

செவந்தரை - காண்க : கோலாட்டம் . 
செவ்வன் , 

செவல் - செந்நிறமான விலங்கு செம்மண் 
- செவ்வகையாக . 
செவ்வனம் 

நிலம் . 
செவ்வனிறை - நேர்விடை . 

செவலை - செந்நிறமுள்ள விலங்கு . 
காமாலைவகை ; குழந்தை செவி - காது ; கேட்கை ; பாத்திரத்தின் காது 
களுக்குத் தலையிலுண் 

வளையம் ; வீணையின் முறுக்காணி ; ஓரங்குல 
டாகும் சிவப்புக் கட்டி . 

மழை . 
செவ்வாம்பல் - செந்நிறமான அல்லிவகை . 

செவிக்குத்து -- காதுநோவு . 
செவ்வாய் - ஒன்பது கோள்களுள் ஒன்று ; 

செவிக்கெட்டுதல் , ) கேள்விப்படுதல் ; கேட் 
செவ்வாய்க்கிழமை ; பிடாரிகோயில் திருவிழா . செவிக்கேறுதல் டற்கு இனிதாயிருத்தல் . 
செவ்வாய்நோன்பு - செவ்வாய்ப் பிள்ளையார் , 

செவிகொடுத்தல் - காதுகொடுத்துக் கேட்டல் . 
ஆண்டுக்கு இரு முறை செவ்வாய்க்கிழமை செவிகொள் ( ளு ) தல் - கேட்டல் . 
நள்ளிரவில் ஆடவரும் ஆண்குழந்தைகளும் 

செவிச்செல்வம் - கேள்வியாகிய செல்வம் . 
அறியாவகை வேளாள மகளிரால் மிக மறை 

செவிச்சொல் -- காதில் இரகசியமாகக் கூறுதல் . 
வாகக் கடைப்பிடிக்கப்படும் விரதம் . 

செவி 
செவ்வாரம் - நிலக்கிழானும் பயிரிடுவோனும் செவிசாய்த்தல் - சொல்வதைக் கேட்கச் 
பிரித்துக்கொள்ளும் சரிவாரம் . 

தாழ்த்தல் . 
செவ்வாழை - ஒரு வாழைவகை . 

செவிட்டுதல் - கொல்லுதல் ; ஒருபுறங் கண் 
செவ்வானம் செக்கர்வானம் . 

சாய்த்துப் பார்த்தல் . 
செவ்வி - காலம் ; ஏற்ற சமயம் ; காட்சி ; அரும்பு ; 

செவிடன் - காது கேளாதவன் . 
பக்குவம் ; புதுமை ; அழகு ; 

சுவை ; மணம் ; 

செவிடி - காது கேளாதவள் . 
தன்மை ; தகுதி ; சித்திரைநாள் . 

செவிடு - காது கேளாமை ; கன்னம் ; காது கேளா 
செவ்விதின் - செம்மையாக . 

தவர் ; ஆழாக்கில் ஐந்திலொன்றாகிய அளவு ; 
செவ்விது - நேரானது ; நன்று . 

காதணிவகை . 
செவ்விநிறம் - மாந்தளிர்க்கல் . 

செவிடுசெல்லுதல் , ) ஓசை மிகுதியால் 

காது 

போதல் ; 
செவ்விபார்த்தல் - ஒருவன் தக்க சமய 

செவிடுபடுதல் 

சமயத்தை 
எதிர்பார்த்து நிற்றல் . 

காண்க : செவிடெறிதல் . 
செவ்விய - நேர்மையான . 

செவிடெறிதல் - சத்தத்தால் அலைவுறுதல் . 
செவ்வியம் - மிளகு கொடி . 

செவித் துறண்டி - குறும்பிவாங்கி 
செவ்விய ( யா , யோ ) ன் - நேர்மையுடையவன் . செவிதாழ்த்தல் -- காண்க : செவிகொடுத்தல் .. 
செவ்விளகி - கழுதைவண்டு . 

. 

செவிதின்னுதல் - இரகசியம் பேசுதல் . 
செவ்விளநீர் - செந்தெங்கின் இளங்காய் . 

செவிநிறக்கல் - காண்க : மாந்தளிர்க்கல் . 
செவ்விளிம்பன் - சிவக்கத் தோய்ந்த விளிம்பினை செவிப்படுத்துதல் - காதில் மெல்ல அறிவித்தல் . 
உடைய ஆடை 

செவிப்படுதல் - கேட்கப்படுதல் . 
செவ்விளை காண்க : செவ்விளநீர் . 

செவிப்பண் - நீர்க்க ரகத்தை அடக்கிவைக்க 
செவ்விறகி - காண்க : செவ்விளகி . 

உதவும் பிரம்புக்கூடை . 
செவ்வினையாளர் - நற்செய்கை உடையோர் . செவிப்பறையறைதல் - மந்திரம் முதலியவற்றைப் 
செவ்வு - செம்மை ; நேர்மை ; திக்கு ; முத்துகளின் பிறர் செவியிற் படாதவாறு இரகசியமாகக் 
அளவுவகை . 

கூறுதல் . 
செவ்வெண் - பெயர்வினைகளுள் எண்ணிடைச் செவிப்பாடு -- கேள்வியால் வரும் இன்பம் ; காதில் 
சொல் தொக்குவருந் தொடர் . 

புகுகை . 


} 


கேளாது 


. 


செவிப்பாம்பு 


508 


செறிதல் 


செழிப்பும், } 


செழுப்பம் } - வளம் ; நிறைவு . 


செளுகம், } - அட்டை 


செவிப்பாம்பு - காண்க : செவிப்பூரான் ; மாட்டுக் செழிதல் - வளர்தல் . 
குற்றவகை . 

வளம் ; நிறைவு ; பொலிவு . 
செவிப்புலன் - காதால் உணரும் ஓசையுணர்வு . 

செழிப்பு 
செவிப்புற்று - காதுநோய்வகை . 

செழியன் - பாண்டியன் . 
செவிப்பூரான் - காதுக்குள் சென்று 

காதுக்குள் சென்று துன்புறுத் செழுகம் - அட்டை . 
தும் பூரான்வகை . 

செழுகை - சாணளப்பான் புழு . 
செவிபடுவாதம் - காது 

கேளாமற் செய்யும் ! செழுசெழுத்தல் - மிகு வளப்பமாதல் ; தழைத் 
நோய்வகை . 

தல் . 
செவிமடல் - காதின் வெளியுறுப்பு ; காண்க : செழுஞ்சோறு - கொழுத்த உணவு . 
செவிமலர் . 

செழுத்து - வளம் . 
செவிமடுத்தல் - கேட்டல் . 

செழுந்து - நிறைவு . 
செவிமந்தம் - செவிடு . 
செவிமலர் - ஒரு காதணிவகை ; மகளிர் காதணி செழும்பல் 
வகை ; தெய்வத் திருமேனிகளிற் சாத்தும் செழுமறை - நெருப்பு . 
காதோலை ; காதுநோய் நீங்கியமைக்காகச் 

செழுமை - செழிப்பு ; மாட்சிமை ; தழைவு ; 
செலுத்தும் செவியுருவம் ; உட்செவி . 
செவிமறை - செவியில் மறுவுள்ள எருது . 

செழுவிதின் - செம்மையாக ,. 
செவிமாட்டுதல் - பிறர் காதில் வலிய நுழைத்தல் . செள்ளு - தெள்ளுப்பூச்சி ; உண்ணிவகை . 
செவியடி - காதின் அடிப்பகுதி ; 

களத்தில் ! செளிம்பன் 

செளிம்பன் - குணக்கேடன் . 
கதிரடித்தவுடன் நெற்பட்டறை வைத்திருந்த செளிம்பு - களிம்பு ; பிடிவாதம் . 
இடம் . 

செளிம்பூறல் - களிம்புப் பற்று . 
செவியடித்தல் - காதாட்டுதல் . 
செவியம் - காண்க : செவ்வியம் . 

செளுகை 
செவியறிவு - காண்க : செவியறிவுறூஉ . 

செளைப்பு - சோர்வு . 
செவியறிவுறுத்தல் - நல்லறிவு புகட்டுதல் . 

செற்றம் - மனவயிரம் ; நெடுங்காலம் நிகழ்வ 
செவியறிவுறூஉ - அரசர் முதலியோர்க்குச் 

தாகிய பகைமை ; வெறுப்பு ; தணியாக் 
செவிக்கண் நிற்கக் கூறும் நீதி ; அரசர்க்கு 

கோபம் ; ஊடற்சினம் . 
நல்லறிவு புகட்டு தலைக் கூறும் புறத்துறை ; 

செற்றல் - கொல்லுதல் ; அழித்தல் ; கேடு ; 
ஒரு நூல்வகை . 
செவியறை - காண்க : காதறை . 

செறிவு ; ஈமுட்டை . 
செவியன் - முயல் . 

- பகைவர் . 
செவியான் - காண்க : செவிப்பூரான் . 

செற்றார் 
செவியிலி - காண்க : செவியறை . 

செற்று - நெருக்கம் . 
செவியுறை - காதுக்கிடும் மருந்து ; 

செற்றுதல் - கொல்லுதல் ; செதுக்குதல் ; பதித் 

செவிக்கண் 
நிற்கக் கூறும் நீதி . 

தல் ; அழுந்து தல் ; செறிதல் ; அழித்தல் . 
செவியுறையங்கதம் - அரசர்க்கு உறுதி கூறும் செற்றை - சிறு தூறு; கூட்டம் ; நன்னீர் மீன் . 
நோக்குடன் அறிஞர் கூறும் வசைச்செய்யுள் . 

செற்றோர் - பகைவர் . 
செவியேறு - கேள்வி . 

செறல் - கோபம் ; கொல்லுகை . 
செவிரம் - ஒரு பாசிவகை . 

செறி - நெருக்கம் . 
செவிலி - வளர்ப்புத்தாய் ; முன்பிறந்தவள் . 

செறிஞர் - உறவினர் . 
செவிலித்தாய் - வளர்ப்புத்தாய் . 

செறித்தல் - சேர்த்தல் ; இறுக்குதல் ; அடைதல் ; 
செவிள் - காதின் மேற்புறத்து உறுப்பு . 

அடக்குதல் ; வைத்தல் ; திணித்தல் ; பதித்தல் ; 
செவுள் - மீனின் மூச்சு உறுப்பு . 

அணியாக இடுதல் ; அடைவித்தல் ; ஏற்காத 
செவேரெனல் - சிவந்திருத்தற் குறிப்பு . 

பொருளைச் செய்யுளிற் புகவிட்டு உரை 
செவை காண்க : செவ்வை . 

கூறுதல் ; கொல்லுதல் ; அழித்தல் ; மூழ்குதல் ; 
செழிச்சி - செழிப்பு ; வளம் . 

திரட்டுதல் ; நெரித்தல் ; மூடுதல் . 
செழித்த கல் - சுக்கான் கல் . 

செறிதல் - நெருங்குதல் ; திண்ணிதாதல் ; இறுகு 
செழித்தல் - தழைத்தல் ; வளம் பெருகுதல் ; தல் ; அடங்குதல் ; பொருந்துதல் ; எல்லை 
சிறப்பு நிலையில் இருத்தல் ; அளவுக்கு மிஞ்சி கடவாதிருத்தல் ; மறைதல் ; மிகுதல் ; 
யிருத்தல் ; முகமலர்ச்சியுறுதல் . 

திரளுதல் ; கலத்தல் ; குளித்தல் ; புணர்தல் . 


செற்றலர் } 


செறிப்பு 


509 


சேகன் 


செறிப்பு - நெருக்கம் ; அடக்கம் ; சேர்த்தல் ; சென்மபூமி - பிறந்த நாடு . 
செறிவு ; பாத்தி ; நீர்நிலை ; உப்பங்கழி ; உழு சென்மம் - பிறப்பு ; முழு உரிமை . 
நிலம் ; பகை ; தலைவனைச் 

சந்திப்பதற்கு சென்மாந்தரம் - வேறுபிறவி . 
வாய்ப்பின்றிப் பெற்றோர் தலைவியை வீட்டி | சென்மித்தல் - பிறத்தல் . 
னுள் இருத்துகை . 

சென்ற ஞான்றை - நேற்றைத்தினம் . 
செறிமை - நெருக்கம் . 

சென்றது - வினாவோடு சேர்ந்து அடுக்கியும் 
செறிவன் - அருகன் ; சலியாதவன் . 

அடுக்காதும் வரும் அசைநிலை . 
செறிவு - நெருக்கம் ; மிகுதி ; கூட்டம் ; உறவு ; 

சென்றுதேய்ந்திறுதல் - நூற்குற்றம் பத்தனுள் 
பொந்து ; கலப்பு ; உள்ளீடு ; தன்னடக்கம் ; 

வரவரச் சொல் நயம் பொருள் நயம் குறைந்து 
எல்லைகடவா நிலைமை ; நெகிழிசையின்மை 
யாகிய செய்யுட்குணம் . 

வருதலாகிய குற்றம் . 

சென்று போதல் - இறத்தல் . 
செறு -- வயல் ; குளம் ; பாத்தி ; கோபம் . 

சென்னக்கூனி - சிறிய இறால் மீன் . 
செறுத்தல் - அடக்குதல் ; தடுத்தல் ; நெருக்குதல் ; 

சென்னடை - அன்றாடப் படித்தரம் . 
உள்ளடங்கச் செய்தல் , நீர் முதலியன அடைத் 
தல் ; 

சென்னம் - நீர்ப்பறவைவகை ; வடிவு . 
தூர்த்தல் ; சினத்தல் ; வெறுத்தல் , 
வெல்லுதல் ; கொல்லுதல் . 

சென்னல் - தேன் ; கெண்டைமீன் ; சாளரம் . 

சென்னாக்கூனி 

சினத்தல் , 
செறுதல் - அடக்குதல் , தடுத்தல் , 

காண்க : சென்னக்கூனி . 
வெறுத்தல் , வருத்துதல் , வெல்லுதல் , அழித்சென்னி தலை ; உச்சி ; சிறப்பு ; சோழன் ; 
தல் ; வேறுபடுதல் . 

பாணன் ; அசுவினி; கன்னம் . 
செறுதொழில் - தீச்செயல் . 

சென்னியம் - உண்டுபண்ணப்பட்டது . 
செறுநர் - பகைவர் . 

சென்னியர் - கூத்தர் . 
செறுப்பு - கட்டுப்பாடு ; நெருக்கம் ; கொலை . சென்னை - கோயில்மூர்த்தியின் 

புறப்பாடு 
செறும்பு - சிறாய் ; பனஞ்சிறாம்பு ; மனவயிரம் . அறிவிக்கும் மேளம் ; மீன்வகை ; கன்னம் ; 
செறும்புக்காரன் - மனத்திற் கறுவு கொண்டவன் . சென்னைப்பட்டினம் . 
செறு முதல் - கனைத்தல் ; தேம்பியழுதல் . 

செனகன் - தந்தை . 
செறுவர் - காண்க : செறுநர் . 

செனனம் - பிறப்பு . 
செறுவு - வயல் . 

சென்னி தாய் ; உயிர்களின் பிறப்புக்குக் 
சென்மசாபல்லியம் - பிறவிப்பயனை அடைகை . காரணமான சிவசத்தி . 
சென்மப்பகை - பிறவிப்பகை ; கடும்பகை . செனித்தல் - பிறத்தல் . 
சென்மப்பத்திரிகை - பிறப்பியம் , சாதகம் . செனு - பிறப்பிடம் . 


சே 


சேகண்டி 


- 


குறி . 


சே - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ச் + ஏ ) ; காளை ; சேக்கோள் - பகைவரது ஆநிரை கவர்தல் . 
இடபராசி ; சிவப்பு ; சேமரக்கொட்டை ; 

காவலாளர் உறைவிடம் ; கோல் 
அழிஞ்சில் மரம் ; வெருட்டுங்குறி ; வெறுப்புக் கொண்டு அடிக்கும் வட்டமணிவகை . 

சேகம் - மரவயிரம் . 
சேக்கரித்தல் - கொக்கரித்தல் . 

சேகரக்காரன் - பண்டங்களைச் சேகரிப்பவன் . 
சேக்காளி - தோழமையுள்ளவன் ( ள் ) . 

சேகரஞ்செய்தல் - சித்தஞ்செய்தல் . 
சேக்கிழார் - தொண்டைநாட்டு வேளாளரின் 

சேகரத்தார் - கூட்டத்தார் . 
குடிப்பெயருள் ஒன்று ; பெரிய புராணம் 

சேகரம் - சம்பாத்தியம் ; தயாரிப்பு ; கூட்டம் ; 
இயற்றிய ஆசிரியர் . 

பிரதேசம் ; இனவழி ; மணிமுடி ; தலை ; தலை 
சேக்கு – முலைப்பால் ; கன்னக்குடுமி ; துருப்புச் 

யில் அணிவது ; அழகு ; மாமரம் . 
சீட்டு . 

சேகரன் - சிறந்தோன் . 
சேக்குப்புள்ளி - உறவினர் அற்றுத் தனித்தவன் . 

சேகரி - நாயுருவிச்செடி. 
சேக்கை - கட்டில் முதலிய மக்கட்படுக்கை ; 
விலங்கின் படுக்கை ; தங்குமிடம் ; பறவைக்கூடு ; | சேகரித்தல் - தயார்செய்தல் ; சம்பாதித்தல் ; 
வலை ; முலை ; உடற்றழும்பு ; கடகராசி ; ஒன்று சேர்த்தல் ; சிறந்திருத்தல் . 
நண்டு ; சிவப்பு ; செம்பசளைக்கீரை . 

சேகன் - சேவகன் ; வேலையில் ஆற்றலுடைய 
சேக்கைப்பள்ளி - படுக்கை . 

வன் . 


சேகில் 


510 


சேதனை 


சேண 


சேகில் - சிவந்த எருது . 

சேடன் - ஆதிசேடன் ; நாகலோகவாசி ; நெசவுச் 
சேகிலி - வாழைமரம் . 

சாதியார் ; அடிமைக்காரன் ; கட்டிளமை 
சேகு - காண்க : சேகம் ; சிவப்பு ; திண்மை ; யோன் ; பெரியோன் ; தோழன் ; காதலுக்குத் 
குற்றம் ; ஐயம் ; தழும்பு . 

துணைபுரிபவன் ; கடவுள் . 
சேகை - சிவப்பு . 

சேடி - தோழி ; ஏவல் செய்வோள் ; இறையவள் ; 
சேங்கன்று - ஆண்கன்று . 

தெருச் சிறகு ; வித்தியாதர உலகம் . 
சேங்கொட்டை - சேமரக்கொட்டை ; சேமரம் . சேடிகை - பணிப்பெண் ; கன்னியாராசி . 
சேங்கொட்டைமரம் - ஒரு மரவகை . 

சேடித்தல் - எஞ்சுதல் ; குறைத்தல் . 
சேச்சே - அருவருப்புக் குறிப்பு ; அமர்த்துங் சேடியம் - ஊழியம் . 
குறிப்பு . 

சேடு - அழகு ; பெருமை ; திரட்சி ; நன்மை ; 
சேசே - வெறுப்புக் குறிப்பு ; மாடு முதலியன 

இளமை . 
ஓட்டு தற்குறிப்பு ; கூட்டத்தின் ஒலிக்குறிப்பு . 

சேடை 

மணமக்கள் மீது அரிசியிடும் மணச் 
சேட்சி - தொலைவு . 

சடங்கு ; சேடையரிசி ; தொளி உழவுக்காக நீர் 
சேட்டம் - அழகு ; 

ஆனிமாதம் ; 

செழிப்பு; கட்டப்பட்ட வயல் ; சேறு . 
மேன்மை ; வலிமை . 

சேடைபாய்ச்சுதல் - வயலில் நீர் பாய்ச்சுதல் . 
சேட்டன் - தமையன் ; 

மூத்தவன் ; உருத்திரர் சேடைபாய்தல் - வயலில் தானே நீர் பாய்கை . 
களுள் ஒருவன் ; பெரியோன் . 

சேடையரிசி - மணமக்களை வாழ்த்தி இடும் 
சேட்டனம் - முயற்சி . 

அரிசி . 
சேட்டாதேவி - மூதேவி . 

சேடைவைத்தல் - நிலத்தைச் சேறாக்குதல் . 
சேட்டி - அக்காள் ; தொழிற்படுத்துவோள் . 

சேண் - அகலம் ; நீளம் ; சேய்மை ; உயரம் ; 
சேட்டித்தல் - தொழிற்படுதல் ; தொழிற்படுத்து 

மலையினுச்சி ; வானம் ; தேவருலகம் ; நெடுங் 
தல் . 

காலம் . 
சேட்டிதன் - தொழிற்படுத்துவோன் . 

சேண்டிரவர் - சேணியர் . 
சேட்டுக்குழி - சேற்றுக்குழி . 

உயர . 
சேட்டுமம் - கபம் . 

சேணம் - மெத்தை ; கலணை . 
சேட்டை - குறும்புச்செய்கை ; குதிப்பு முதலிய 

சேணவி - அறிவு . 
செயல்கள் ; மூத்தவள் ; மூதேவி ; பெருவிரல் ; 

சேணாடர் - வானோர் . 
கேட்டைநாள் ; விசாக நாள் ; முறம் ; உறுப் 

சேணாடு - துறக்கம் . 
புப் புடைபெயர்க்கை ; செய்கை . 

சேணி - ஏணி ; முறை ; குழு ; செடி , 
சேட்டைக்காரன் - குறும்பு செய்பவன் ; தந்திர 

சேணியர் - வித்தியாதரர் ; ஆடை நெய்வோர் .. 
வேலை செய்பவன் ; காமக்குறிப்புக் காட்டு 

சேணியன் - இந்திரன் ; ஆடை நெய்வோன் ; 
வோன் . 

சேணை 

காண்க : சேணவி . 
சேட்படுதல் ? - எதிர்ப்படுதல் ; தொலைவாதல் ; 
நெடுங்காலத்ததாதல் . 

சேணோன் - மலையில் வாழ்பவன் ; பரணிலிருந்து 
சேட்படை – தொலைவிலிருத்தல் ; தலைவன் 

பயிர்களை யழிக்கவரும் விலங்குகளை விரட்டு 
தலைவியோடு சேராது தோழி தடுத்தல் . 

பவன் . 
சேட்புலம் - தொலைவிடம் . 

சேத்திரக்கிஞன் - உடலையறிபவனான ஆன்மா . 
சேடக்கிரியை - ஈமக்கடன் , இறுதிக்கடன் . 

சேத்திரபாலன் காக்கும் கடவுள் ; பைரவர் . 
சேடக்குடும்பி - கோயில் அருச்சகன் . 

சேத்திரம் - பன்னிரண்டு சாளக்கிராமம் 
சேடக்கோல் - தூக்குக்கோல் . 

கொண்ட தொகுதி ; புண்ணிய தலம் ; 
சேடகப்பிண்டி - கேடகம் பிடிக்கை . 

கருப்பை ; மனைவி . 
சேடகம் , 

சேத்து - சிவப்பு ; ஒப்பு ; கருத்து ; உறுப்பு : நிலம் ; 

ஐயம் ; அசைச்சொல் ; நெருக்கம் . 
சேடசேடிபாவம் - ஆண்டான் அடிமைத்திறம் . சேதகம் - சிவப்பு ; சேறு . 
சேடம் - மிச்சப் பொருள் ; கழிந்த மீதி ; எச்சில் ; சேதம் - கேடு ; இழப்பு ; பிரிப்பு ; வெட்டு ; துண்டு ; 
இறைவனுக்குப் படைக்கும் பொருள் ; அடிமை; கீழ்வாயிலக்கம் ; கூத்தின் ஓர் உறுப்பு . 
சிலேட்டுமம் . 

சேதனம் - அறிவுப்பொருள் ; அறிவு ; காண்க : 
சேடல் - காண்க : பவழமல்லிகை ; உச்சிச்செலுந் விருத்தசேதனம் ; பிளவு செய்கை . 
தில் மரம் . 

சேதனன் - அறிவுடையோன் ; உயிர் . 
சேடவட்டில் - உண்கலம் . 

சேதனை - அறிவு ; பிளவு செய்கை . 


- 


சேட கவட்டம் } - கேடகம் . 


சேதா 


511 


சேர்காலிடுதல் 


சேதா -- சிவப்புப் பசு . 

சேமவில் - உற்ற காலத்து உதவும்படி துணை 
சேதாம்பல் - காண்க : செவ்வாம்பல் . 

யாகக் கொள்ளும் வில் . 
சேதாரம் - தேமாமரம் ; தேய்மானம் ; நகை 

சேமவைப்பு - காண்க : சேமநிதி . 
செய்யும்போது ஏற்படும் இழப்பு ; வெட்சி சேமறி - மாட்டின் புணர்ச்சி . 
மரம் . 

சேமன் - போக்கிரி . 

சேமா 
சேதி - செய்தி ; தன்மை ; சேதிநாடு ; ஓர் அரச 

எருது . 
மரபு . 

சேமாறி - விதையடிப்போன் . 
சேதித்தல் - வெட்டுதல் ; அழித்தல் . 

சேமாறுதல் - எருதுக்கு விதையடித்தல் . 
சேதிம ( ய ) ம் - சமண பெளத்தப்பள்ளி ; சேமித்தல் - போற்றிவைத்தல் ; புதைத்துவைத் 
தேவாலயம் . 

தல் ; பாதுகாத்தல் . 
சேது - செய்கரை ; சேதுவணை ; இராமேசுவரம் ; 

சேமை - காண்க : சேம்பு ( பை ) . 

சேய் 
தனுக்கோடி முதலிய தீர்த்தக் கட்டம் ; சிவப்பு . 

மகவு ; சிவப்பு ; இளமை ; செவ்வாய் ; 
சேதுபந்தனம் - அணைக்கட்டு . 

முருகன் ; மகன் ; தலைவன் ; தொலைவு ; நீளம் ; 
சேந்தன் - முருகன் ; திவாகரஞ் செய்வித்தோன் ; பெருமை ; மனையிடம் ; மூங்கில் . 
சேந்தனார் என்னும் சிவனடியார் . 

சேய்குன்றம் - முருகக்கடவுள் 

வாழ்விடமாகிய 
சேந்தி - களஞ்சியம் ; பரண் ; 

கள் ; துலாக் 

திருப்பரங்குன்றம் . 
கட்டையின் மீது பலகைகளைச் சேர்க்கும்படி சேய்த்து - தொலைவானது ; நீளமானது ; 
இடைவெளியில்லாம லிடும் பலகை . 

செந்நிறமுடையது . 
சேந்து - சிவப்பு ; தீ ; அசோகமரம் . 

சேய்நீர் - சுண்ணாம்பும் நவச்சாரமும் கலந்த நீர் . 
சேந்துதல் - இறைத்தல் .. 

சேய்மரபு - இளமைப்பருவம் . 
சேந்துபந்தம் - அரக்கு . 

சேய்மை - தொலைவு ; நீளம் . 
சேந்தை - கட்டிலின் மேற்கட்டி . 

சேய்மைவிளி - தொலைவிலுள்ளோரை அழைக் 
சேப்பு - சிவப்பு ; தாமரைக்கிழங்கு ; சிவப்புக்கல் ; 

கும் விளி . 
சட்டைப்பை . 

சேயம் - கரை ; ஓட்டம் ; கூட்டப்பட்டது ; 
சேப்புதல் - தங்குதல் . 

வெற்றி . 
சேபம் – ஆண்குறி . 

சேயவன் - முருகன் ; செவ்வாய் . 
சேபாலம் - காண்க : சேங்கொட்டை . 

சேயன் - செந்நிறமுள்ளவன் ; தொலைவிலுள்ள 

வன் ; மகன் . 
சேம்பு - ஒரு செடிவகை ; வறட்சேம்பு . 

சேயா - காண்க : கடுக்காய் .. 
சேமக் ( ங் ) கலம் - கோல்கொண்டு அடிக்கும் 

சேயார் - தொலைவிலுள்ளோர் ; பகைவர் . 
வட்ட மணி . 

சேயான் - செந்நிறமுடையவன் . 
சேமக்காரன் நம்பிக்கையுள்ளவன் ; சிக்கன 

சேயிலம் - இலுப்பைமரம் . 
முள்ளவன் ; காவற்காரன் ; முன்னெச்சரிக்கை 

சேயேபசம் - காண்க : மரமஞ்சள் . 
யுள்ளோன் . 

சேயோன் - முருகக்கடவுள் ; சிவன் ; தொலைவி 
சேமகாலம் - செழிப்புக்காலம் . 

லிருப்பவன் . 
சேமஞ்செய்தல் - மூடிவைத்தல் . 

சேர் - திரட்சி ; வைக்கோற்புரியா லமைந்த 
சேமணன் - தந்தையற்றவன் . 

நெற்குதிர் ; களஞ்சியம் ; மாட்டின் இரண்டு 
சேமணி - மாட்டுக் கழுத்திற் கட்டும் மணி ; 

முன்னங்கால்களையும் சேர்த்துக் கட்டுந் 
காண்க : சேமக் ( ங் ) கலம் . 

தளை ; ஓர்ஏர் மாடு ; நிறுத்தலளவை ; ஒரு 
சேமத்தேர் - வைப்புத்தேர் . 

முகத்தலளவை ; சேங்கொட்டைமரம் . 
சேமநிதி - வைப்புப்பொருள் ; தன் நன்மைக் 

சேர்க்கை - திரளுகை ; கூடுகை ; 

பு 
காகப் பிறரிடம் வைக்கப்பட்ட நிதி . 

பொருள் ; கூட்டுறவு ; ஒன்றுதல் ; புணர்ச்சி ; 
சேமப்படை - வைப்புப்படை . 

வில்லையாகச் செய்த மணக்கூட்டுச் சரக்கு . 
சேமப்பொருள் - காண்க : சேமநிதி . 

சேர்க்கைப்பல்லி - நிலைப்பல்லி . 
சேமம் - நல்வாழ்வு ; இன்பம் ; காவல் ; சேர்க்கை மூலை - சந்து மூலை . 
அரணான விவிடம் ; சிறைச்சாலை ; 

; புதை சேர்க்கைவாசனை - செயற்கைக் குணம் . 
பொருள் ; ஓலைச்சுவடியின் கட்டு ; பகைவரது சேர்கட்டுதல் - தானியத்தை அளந்து நெற்கூட்டி 
அம்பு தன்மேற் படாமல் காக்குஞ் - செயல் ; லிடுதல் . 
சவச்சேமம் . 

சேர்கால் - தளைகால் . 
சேமரம் - அழிஞ்சில் மரம் ; சேங்கொட்டை மரம் . சேர்காலிடுதல் - கால் தளைதல் . 


கலப் 


512 


சேல் 


சேர்கொடுத்தல் 


- 


சேர்கொடுத்தல் - காட்டிக்கொடுத்தல் . 

சேர்வை - கூட்டுறவு ; கலவை ; மருந்து முதலிய 
சேர்ச்சி காண்க : சேர்க்கை . 

வற்றிற் கூட்டுங் கலப்புச் சரக்கு ; சீலையிற் 
சேர்த்தல் - இயைத்தல் ; தொடுத்தல் ; கலத்தல் ; பூசியிடும் மருந்து ; உலோகக் கலப்பு ; மகளிர் 

காதணிவகை ; 
புணரச்செய்தல் ; கூட்டிக்கொள்ளுதல் ; கட்டு 

கள்ளிறங்கும்படி 

சீவின 
தல் ; இடைச்செருகுதல் ; இலை பரிமாறுதல் ; பாளையைக் கள்ளுக்கலயத்துடன் 
திரட்டுதல் ; ஈட்டுதல் ; தன தாக்குதல் ; அடை இணைக்கை ; சேனை ; கூட்டம் ; இருபது 
வித்தல் . 

வெற்றிலைக்கட்டு ; கூத்துவகை ; வணக்கம் ; 
சேர்த்தி - கூடுகை ; கலப்புப்பொருள் ; கூட்டுறவு ; பற்று ; சில வகுப்பாரின் பட்டப் பெயர்வகை . 
புணர்ச்சி ; ஐக்கியம் ; இசைவு ; பொருத்தம் ; | சேர்வைக்காரன் - படைத்தலைவன்; பட்டப் 
ஒப்பு ; சொற்புணர்ப்பு ; கடவுள் தேவியுடன் பெயர்வகை . 
ஒருங்கு வீற்றிருக்கும் சமயம் . 

சேர்வைக்கால் - ஏ ணியைத் தாங்குங் கால் ; 
சேர்த்திக்கை - கூடுகை ; கலப்புப்பொருள் ; தட்டைத் தாங்கி நிற்கும் பீடக்கால் . 

இசைவு ; ஒப்பு ; கூட்டுறவு ; ஐக்கியம் ; புணர்ச்சி . சேர்வைகட்டுதல் - மரக்கிளைகளைச் சேர்த்துத் 
சேர்த்துக்கொள்ளுதல் - ஏற்றுக்கொள்ளுதல் ; தாழ்வாரம் இறக்குதல் ; வெற்றிலைக்கொடி 
கணக்கிற்பதிதல் ; கைப்பற்றுதல் . 

படரும்படி அகத்திக் கால்களை இரட்டை 
சேர்த்துதல் - காண்க : சேர்த்தல் . 

யிரட்டையாகச் சேர்த்துக் கட்டுதல் . 
சேர்த்துப்பிடித்தல் - வசப்படுத்துதல் ; சிக்கனம் சேர்வைகாரன் - கள்ளர் , மறவர் , அகம்படியர் , 
பண்ணுதல் ; சேர்த்துக்கொள்ளுதல் ; வைப்பு வன்னியர்க்கு வழங்கும் பட்டப்பெயர்வகை . 
வைத்தல் ; கைப்பற்றுதல் . 

சேர்வைச்சந்தனம் - கலவைச் சந்தனம் . 
சேர்த்து வைத்தல் - சொத்துச் சேர்த்தல் ; சேர்வையணி - வேறுபட்ட பல அணிகள் சேர்ந்து 
சமாதானப்படுத்துதல் . 

வரும் கலவையணி . 
சேர்தல் - ஒன்றுகூடுதல் ; இடைவிடாது நினைத் சேர - அணித்தாக ; முழுதும் ; கூட . 
தல் ; கலத்தல் ; சம்பந்தப்படுதல் ; நட்பாதல் ; சேரக்கட்டுதல் - சேர்த்தல் ; செலுத்துதல் . 
இயைதல் ; உரித்தாதல் ; சேகரிக்கப்படுதல் ; சேரங்கை - காண்க : சிறங்கை . 
திரளுதல் ; செறிதல் ; கிடத்தல் ; உளதாதல் ; சேரடி - நெற்கூடு நிற்குமிடம் . 
செல்லுதல் ; கூடுதல் ; பொருந்துதல் ; புணர் சேரமண்டலம் - சேரநாடு . 
தல் ; பெறுதல் ; சென்றடைதல் ; ஒப்பாதல் ; சேரமான் , ) 

. 
சேதித்தல் . 

சேரல் 
சேர்ந்தகை - கூட்டாளி . 

சேரலன் - தமிழ்வேந்தர் மூவருள் 

சேர 
சேர்ந்தகைமை - கூட்டுறவு . 

நாட்டரசன் ; பகைவன் . 
சேர்ந்தலை - புணர்ச்சி ; கூட்டுறவு . 

சேரலி - ஒரு நெல்வகை . 
சேர்ந்தார் - அடைக்கலமடைந்தவர் ; நண்பர் ; 

சேரன் - காண்க சேரமான் . 
உறவினர் . 

சேரா - கள் . 
தன்னை அடைந்த 

சேராங்கொட்டை காண்க : சேங்கொட்டை . 
பொருளை அழிக்கும் சேராச்சேர்த்தி - இசைவற்ற சேர்க்கை ; தகாத 
நெருப்பு . 

கூட்டுறவு ; தாறுமாறு ; எதிர்பாராத சந்திப்பு . 
சேர்ப்பன் - நெய்தல் நிலத் தலைவன் ; வருணன் . சேரார் - பகைவர் . 
சேர்ப்பு - இடம் ; வாழ்விடம் ; கடற்கரை ; சேரான் - சேங்கொட்டைமரம் . 
கலப்புப் பொருள் ; பிற்சேர்க்கை ; கப்பலி சேரி - ஊர் ; முல்லை நிலத்தூர் ; தெரு ; பறைச் 
லிருந்து சரக்கிறக்கும் பாலம் . 
சேர்ப்பூட்டு - இணையொத்தது . 

சேரிகை ஊர் . 
சேர்பந்து - கசை . 

சேரிடுதல் - பிணைத்தல் . 
சேர்பு - வாழ்விடம் ; வீடு ; காண்க : சேர்மானம் . சேரிடையாக - இடையீடின்றித் தொடர்ச்சியாக 
சேர்மானம் - இணைப்பு ; கூடுகை ; கலப்புப் சேரிப்பரத்தை - ஊர்ப்புறச் 

சேரியில் வாழும் 
பொருள் ; ஐக்கியம் ; கூட்டுறவு ; புணர்ச்சி ; பரத்தை . 
கலக்கும் பொருள் . 

சேரிமடை - கழிவுவாய்க்கால் . 
சேர்விடம் - வாழுமிடம் ; துயிலிடம் ; திரளுகை . சேருகம் - நாகணவாய்ப்புள் . 
சேர்வு - அடைதல் ; வாழிடம் ; திரட்சி ; ஒன்று சேரை - சிறங்கை ; காண்க : சாரை . 
சேர்கை ; ஊர் ; கூட்டம் , 

சேல் - கெண்டைமீன்வகை . 


சேரமான், } - சேர நாட்டரசன் 


சேர்ந்தாக்கிக்கொல்லி } - என்னை 


சேரி . 


சேலகம் 


513 


சேனைக்கணிமகன் 


.. 


சேலகம் - கோரைக்கிழங்கு . 

சேவையூர் - சிதம்பரம் . 
சேலம் - ஆடை ; ஓரூர் . 

சேழ் - மேலிடம் . 
சேலவன் - மீனாகப் பிறப்பெடுத்த திருமால் . சேழ ( ள ) ம் - மீதி . 

. 
சேலியால் - இலாமிச்சைப்புல் . 

சேற்கண்ணி - அரிதாரம் . 
சேலேகம் - சந்தன மரம் ; சிந்தூரம் . 

சேற்பனம் - கபம் .. 
சேலை 

புடைவை , மகளிர் சீலை ; ஆடை ; சேற்றுக்கடி - காண்க : சேற்றுப்புண் . 
அசோகமரம் ; முழுத் துணியின் பாதி . 

சேற்றுக்கால் - வயலில் தொளியடித்து நாற்று 
சேலை போடுதல் - கைம்பெண்ணானவட்குக் நட்டுப் பயிர் செய்யும் வேளாண்மை ; சேடை 
கோடிபோடுதல் . 

யாக்கி விதைக்கும் வயல் ; களிமண் வயல் . 
சேலோதம் - சந்தன மரம் . 

சேற்றுப்புண் - சேற்றால் கால்விரலிடையில் 
சேவகம் - ஊழியம் ; வீரம் ; யானைக்கூடம் ; 

உண்டாகும் அரிபுண் . 
உறக்கம் ; காண்க : பேயுள்ளி . 

சேற்றுப்புழி - உழப்பட்ட நிலம் . 
சேவகமெழுதுதல் - படையில் அமர்த்துதல் . 

சேற்றுமம் - கபம் . 
சேவகமோடி - போர்வீரனுக்குரிய கருவிகள் ; 

சேறடி ( டை ) - வண்டிச் சக்கரத்திற்படும் 
வீரம் ; வீரனுக்குரிய மாதிரிகை . 

சேற்றைத் தடுக்க அமைக்குங் கருவி . 
சேவகன் - வீரன் ; ஊழியன் ; காண்க : சேவகன் 

சேறல் - செல்லுகை . 
சேறாடி - ஒரு 

விருது வகை ; காண்க : 
பூடு . 
சேவகன்பூடு - காண்க : சிற்றாமுட்டி ; காந்தள் ; 

சேறடி ( டை ) . 
சிறுபுள்ளடி . 

சேறாடுதல் - வயலில் விதைத்தற்குச் சேறு கலக்கு 
சேவகனார் - வீரத் தெய்வமாகிய ஐயனார் . 

தல் ; துகைத்துக் குழைத்தல் . 
சேவடி - சிவந்த பாதம் . 

சேறு - சகதி ; குழம்பு ; சாரம் ; இனிமை ; கள் ; 
சேவதக்குதல் - எருதுக்கு விதையடித்தல் . 

தேன் ; திருவிழா ; பாகு ; சீழ் ; பனம்பழம் , 

செறிந்த 
தேங்காய் இவற்றின் 

உள்ளீடு ; 
சேவம் - பாம்பு ; ஆண்குறி ; உயரம் . 

விளாம்பழம் ; மணி ; நீரோட்டம் . 
சேவல் - மயில் ஒழிந்த பறவைகளின் ஆண் ; 
கோழியின் ஆண் ; ஆண் அன்னம் ; முருகக் 

சேறுகுத்தி - சேற்றைத் தள்ளற்கு உதவும் கருவி . 

சேறுஞ்சுரியுமாய் - குழைவாய் . 
கடவுள் ஊர்தியாகிய மயில் ; காவல் ; ஆண் 

சேனம் - பருந்து . 
குதிரை ; சேறு . 

சேனம்பாம்பு - ஒரு மீன்வகை . 
சேவலங்கொடியோன் , சேவலைக் கொடியிற் 

. 
சேவலோன் , கொண்ட முருகக் 

சேனன் - ஒரு பழைய பட்டப்பெயர் . 
சேவற்கொடியோன் கடவுள் . 

சேனா -- விலாங்குமீன் ; நிலாவிரைப்பூண்டு . 
சேவனை ஊழியத் தொழில் ; 

கோயில் 

சேனாங்கம் - படையுறுப்பு . 
தொண்டு ; விழாக்காலங்களில் மேளம் 

சேனாசமுத்திரம் - கடல்போன்ற பெரும்படை ; 
முதலியன சேவிக்கை . 

பெருங்கூட்டம் . 
சேவனைக்காரர் - கோயில் மேளக்காரர் . 

சேனாதிபதி ( ன் ) - படைத்தலைவன் . 
சேவா 

சேனாதிராயன் - முருகக்கடவுள் ; படைத் 
சேவாகாலம் - திருமால் கோயில் முதலியவற்றில் 

தலைவன் . 
திவ்வியப் பிரபந்தம் ஓதுகை . 

சேனாபத்தியம் - படைத்தலைமை . 
சேவாலங்கொட்டை - காண்க : நேர்வாளம் . 

சேனாபதி - படைத்தலைவன் ; ஒரு பண்வகை . 
சேவாலிகம் - காண்க : கருநொச்சி . 

சேனாமுகம் - முதற்படை ; படையின் ஒரு 

தொகை . 
சேவித்தல் -- பணிசெய்தல் ; வணங்குதல் ; காணு 

சேனாவரையன் - படைத்தலைவன் ; தொல் 
தல் ; திவ்வியப் பிரபந்தம் முதலியன ஓதுதல் ; 

காப்பிய உரையாசிரியருள் ஒருவர் . 
மருந்து முதலியன உட்கொள்ளுதல் . 

சேனாவு - தகரைச்செடி . 
சேவிதம் - தொண்டு . 

சேனை யானை , தேர் , குதிரை , காலாள் 
சேவியம் வெள்ளை வெட்டிவேர் . 

என்னும் 

நாற்படை ; ஆயுதம் ; கூட்டம் ; 
சேவுகம் - ஊழியம் ; வீரம் . 

நண்பரும் உறவினரும் ; தெரு ; கடைத்தெரு ; 
சேவை - தொண்டு ; வணக்கம் ; வழிபடுதல் ; 

சந்தை ; பல ; சேணம் ; கருணைக்கிழங்கு ; 
காட்சி ; ஒரு மரவகை ; காட்டு மங்குஸ்தான் ; சேனைப்பால் . 
திவ்வியப் பிரபந்தம் முதலியன ஓதுகை ; சேனைக்கணிமகன் சேனையிலுள்ள 
ஒருவகைப் பணிகாரம் . 

நிமித்திகன் . 


வாடகை . 


- 


65 


சேனைக்கால் 


514 


சைனியம் 


சேனைக்கால் - கோயிற்குட தீபக்கால் . 

சேனைப்பெருங்கணி - சேனையில் அமர்ந்துள்ள 
சேனைக் குடையார் - இலை விற்கும் ஒரு சோதிடத் தலைவன் , 
சாதியார் . 

சேனைப்பெருவாணிகன் - படைக்கு வேண்டிய 
சேனைத்தலைவர் - திருமாலின் கணத்தலைவர் ; உணவு முதலிய பண்டங்களைக் கொடுத்து 
இலை விற்கும் ஒரு சாதியார் ; படைத் உதவுபவன் . 
தலைவர் . 

திருமால்கணத் ; 
சேனைப்படைகள் - பெருங்கூட்டம் . 

சேனையர்கோன் கைக்கோளச் சாதியார் . 
சேனைப்பால் - குழந்தை பிறந்ததும் புகட்டும் சேனையுள்படுநன் - அரசன் ஆணையைக் காள 
இனிப்புக் கலந்த நீர்ம வடிவான உணவு - 

மூதிச் சேனைக்கு அறிவிப்போன் . 


சை 


- 


- 


சையோத்தியம் } - இணக்கம் . 


சைத்திரகம் , } - சித்திரை மாதம் ; ஓவிய வேலை 


சை - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ச் + ஐ ) ; இகழ்ச் சையமினி யமனது நகரம் . 
சிக் குறிப்பு . 

சையானம் காண்க : சையகம் . 
சைக்கினை காண்க : சைகை . 

சையெனல் - இகழ்ச்சிக்குறிப்பு . 
சைகதம் - மணல் ; மணற்கரை . 

சையை காண்க : சைகை . 
சைகதவுண்டை மணல் மலை . 

சையொத்திருத்தல் - இணக்கமாக இருத்தல் . 
சைகை சமிக்கை ; சாடை . 

சையோக சம்பந்தம் - இரண்டு பொருள்கள் 
சைங்கிகேயன் - இராகு . 

கூடியிருத்தலாகிய தொடர்பு . 
சைசவம் - இளமை ; பதினாறு வயதிற்கு உட் 

வயதிற்கு உட் சையோகம் - கலக்கை ; காண்க : யோகசம்பந்தம் ; 
பட்ட பருவம் . 

புணர்ச்சி . 
சைத்தான் - பிசாசு . 

சையோகித்தல் - புணர்தல் ; கலத்தல் . 
சைத்தியம் - பௌத்தராலயம் ; 

ளிர்ச்சி ; 
இறப்புக் கல்வெட்டு ; பலிபீடம் . 
சைத்தியன் - சுக்கிரன் . 

சைரிகம் - கலப்பை . 
; 

சைரிகன் - உழவன் ; ஏர்மாடு . 
. 

சைரிபம் எருமை . 
சைத்திரரதம் - குபேரனின் நந்தவனம் . 

சைலகம் - மலையிருவேலிப்புல் ; சாம்பிராணி . 
சைத்திராவலி - சித்திரை மாதத்து முழுநிலவு . 

சைலதரன் மலையைத் தாங்கியவனான 
சைத்திரி -சித்திரை மாதத்தில் நடைபெறும் 

கண்ணபிரான் . 
வேள்வி . 

சைலபதி - மலைகளுக்குத் தலைவன் எனப்படும் 
சைத்திரியஞானம் - கடவுள் உயிர்களைப்பற்றிய இமயமலை . 
அறிவு . 

சைலபித்தி - கல்லுளி. 
சைத்திரியம் - தெளிவு ; மனத்திட்பம் . 

சைலம் - மலை ; சேலை . 
சைத்திரோற்சவம் - சித்திரையில் நிகழும் கோயில் சைலாந்திரம் - மலைக்குகை . 
திருவிழா . 

சைவசித்தாந்தம் - சைவசமயத் தெளிவுண்மை . 
சைதன்னியதரிசனம் - தானுந் 

வனும் சைவம் - சிவசமயம் ; ஆகமம் ; சிவபுராணம் ; 
ஒன்றெனக் காண்டல் . 

இளமை ; புலால் தின்னாமலிருக்கை . 
சைதனம் - சீவான்மா . 

சைவர் - சிவசமயத்தார் ; ஊன் உண்ணாதார் . 
சைதனியம் - அறிவு ; சீவான்மா ; பரமான்மா . சைவரல் - இகழுதல் . 
சைதனியவான் - அறிவுள்ளவன் . 

சைவலம் - ஒரு பாசிவகை . 
சைந்தவம் - இந்துப்பு ; குதிரை ; தலை ; சிந்து சைவவாதி சைவசமயக் கொள்கையை எடுத்து 
நதி ; சிந்துதேசம் . 

வாதிப்போன் . 
சைந்தவி - ஒரு பண்வகை . 

சைவன் - சிவனை வழிபடுவோன் ; சிவன் ; 
சைமானம் - அன்பளிப்பு . 

புலால் உண்ணாதவன் . 
சையகம் - படுக்கை . 

சைனம் 

சமணமதம் . 
சையத்திருத்தல் - நல்ல நிலையில் இருத்தல் . சைனன் - அருகன் ; புத்தன் ; அருக சமயத்தவன் . 
சையம் - கல் ; குடகுமலை ; மலை ; நியமம் . சைனியம் 

சேனை . 


தடை 


- 


சொ 


சொ 


சொண்டு 


மணை 


| 


} 


பனை 


சொ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ச் + ஓ ) . 

சொச்சம் - மிச்சம் ; மாசின்மை ; 

காண்க : சில் 
சொக்கட்டாய் - எளிதாக . 

வானம் ; கழித்தல் வகுத்தல்களில் வரும் மீதி . 
சொக்கட்டான் - ஒரு புடைவைவகை ; 

கவறு 

சொட்டம் - குற்றமுள்ளவன் . 
உருட்டியாடுந் தாய விளையாட்டுவகை . சொட்டா - ஒரு வாள்வகை . 
சொக்கட்டான்கவறு - சொக்கட்டான் ஆட்டத் சொட்டு - குட்டு ; குற்றம் ; குற்றங்குறை வெளிப் 
தில் தாயங் குறிக்க உருட்டும் வட்டு . 

படக் கூஉறாது குறிப்பாற் கூறும் பேச்சு ; 
சொக்கட்டான் பந்தல் - சொக்கட்டான் 

சுன்னம் . 
போற் செய்த பந்தல் . 

சொட்டுச்சொட்டெனல் - துளித்தற்குறிப்பு . 
சொக்கத்தாண்டவம் - சுத்த நிருத்தம் . 

சொட்டுச்சொல் - பழிச்சொல் . 
சொக்கதேவன் - கூகைக்கட்டு நோய் ; காண்க : சொட்டுதல் - துளித்தல் ; கொத்துதல் ; வஞ்சித் 
கூகை . 

தல் ; பறித்தல் ; குட்டுதல் ; பால் கறத்தற்கு 
சொக்கநாதன் , ) 

விளங்கும் 

ஆட்டுமடியைத் தட்டுதல் ; அடித்தல் . 
அழகராய் 
சொக்க நாயகன் மதுரைச் சோமசுந்தரக் சொட்டுப்பால் - இறுகின பால் , 
கடவுள் . 

சொட்டுப்போடுதல் - அடி கொடுத்தல் ; குறை 
சொக்கப்பனை - கார்த்திகைத் திருவிழாவில் கூறுதல் ; தவறுதல் . 
கோயில்களுக்கு முன்பு 

எரிக்கும் 

சொட்டுவைத்தல் - குட்டுதல் ; நிந்தைக்குப் 
யோலைக் கூடு . 

பாத்திரமாக்குதல் . 
சொக்கம் - தூய்மை ; சுத்த நிருத்தம் ; கெம்புக் சொட்டை - பள்ளம் ; சுருக்கு முதலியவற்றை 
கல் ; துறக்கம் ; களவு . 

மாட்டும் இடம் ; வளைதடி ; வளைந்த வாள் ; 
சொக்கலி - சிறுபசளைக்கொடி . 

வளைவு ; பழிச்சொல் ; ஏளனம் ; வழுக்கைத் 

தலை ; தலைப்பொடுகு ; சொற்சித்திரம் ; 
சொக்கலிங்கம் - காண்க : சொக்கநாதன் . 

பார்ப்பனரது பழங்குடிகளுள் ஒன்று . 
சொக்கவெள்ளி - தூயவெள்ளி ; விடிவெள்ளி .. 

சொட்டைச்சொல் - பழிச்சொல் ; ஏளனம் . 
சொக்கறை - கன்னம் முதலியவற்றில் விழுங் 

சொட்டை சொள்ளை - குற்றங்குறை . 
குழி ; சிறிய அடைப்பு ; மதில் முதலியவற்றின் 

சொட்டைத்தலை - வழுக்கைவிழுந்த தலை .. 
துளை . 

சொட்டையாளன் படைவீரன் , 
சொக்கன் - அழகன் ; 

சிவன் ; வணிகரின் 

சொட்டைவாள் - வளைந்த வாள் வகை . 
கையாள் ; குரங்கு ; 
குரங்கு ; மூடன் ; 
மூடன் ; வேலைக்காரச் 

சொட்டைவிழுதல் - தலையில் வழுக்கை விழுதல் ; 
சிறுவன் . 

அதுங்கிப்போதல் . 
சொக்கா காண்க : சொக்காய் . 

சொடக்கு - நெட்டி ; சோம்பற்றன்மை ; கைந் 
சொக்காக்கீரை - ஒரு கீரைவகை . 

நொடிப்பு ; கைந்நொடிப்பொழுது ; துளைக் 
சொக்காய் - சட்டை . 

கருவி ; கிலுகிலுப்பைச்செடி ; கடுகு . 
சொக்காரன் - சொத்தின் 

உரிமையாளனான 

சொடக்குதல் - நெட்டிவாங்குதல் ; கைந்நொடித் 
தாயாதி ; சகலன் . 

தல் ; பேன் குத்துதல் . 
சொக்காலி ( ளி ) - சிறு துளைப்பூண்டு . 

சொடக்கெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
சொக்கிடுதல் - மயக்கப்பொடி தூவுதல் . 

சொடி - சுறுசுறுப்பு . 
சொக்கிடுவித்தை - காண்க : சொக்குவித்தை . 

சொடித்தல் - குறைவாய் விற்றல் . 
சொக்கு - அழகு ; மயக்கம் ; வயப்படுகை ; 

சொடிதல் - பயிர்கள் வெயிலில் வாடுதல் ; 
சொக்கநாதன் ; கன்னம் ; தூய்மை ; பொன் . 

குழைதல் . 
சொக்குதல் - மயங்குதல் ; மனம் பிறர்வயமாதல் ; சொடுகு - காண்க : சொட்டை . 
பிறர் மயங்குமாறு ஒழுகுதல் ; கண்ணுறக்க சொடுதலை - வாயகன்ற பாத்திரவகை . 
மாதல் ; குழிவு அல்லது வளைவு விழுதல் . 

சொண்டடித்தல் - பேசுதற்கு உதடு குவித்தசைத் 
சொக்குப்பொடி - பிறரை மயக்கித் தன் வயப் 
படுத்துதற்கு உதவும் மாயப்பொடி . 

சொண்டறை - இழிஞன் , புல்லன் . 
சொக்குவித்தை - மயக்குவித்தை . 

சொண்டன் - செருக்கன் . 
சொகினம் - நிமித்தம் . 

சொண்டி - சுக்கு . 
சொகுசா - துத்தமும் செம்பும் கலந்த உலோகம் . சொண்டிலி - இழிகுணத்தன் . 
சொகுசு - நேர்த்தி ; இன்பம் ; சிறப்பு , 

சொண்டு - குழிவு ; பறவை மூக்கு ; உதடு ; 
சொகுசுக்காரன் - இன்பமாயிருப்பவன் . 

தடித்த உதடு ; கனத்த பாத்திரவிளிம்பு ; 
சொங்காரன் - காண்க : சொக்காரன் . 

அற்பன் ; தலையழுக்கு ; பொடுகு ; ஆயுத நுனி ; 
சொங்கு - குற்றம் . 

உத்தியோகம் . 


தல் . 


சொண்டுக்கதை 


516 


சொல்லணி 


சொணைப்பு ) 


வன் . 


சொண்டுக்கதை - உணவுக்காகச் சொல்லுங் தருளுதற்கு உரியதும் , வைகுண்ட வாயில் 

கதை ; பிறரை மகிழ்விக்கப் புறங்கூறுகை . போலக் கருதிப் பலரும் செல்வதற்கு உரியதும் 
சொண்டுக்காரன் - தடித்த உதடன் . 

மற்றக் காலங்களில் 

திறக்கப்படாது 
சொண்டு சொல் - துன்புறுத்தும் மொழி . 

அடைத்துக்கிடப்பதுமான தனிவாயில் . 
சொண்டுத்தீன் - அடிக்கடி 

கொள்ளும் 

சொர்ணக்கல் - வைடூரியம் . 

சொர்ணசீரகம் - கரும்பு . 
சுவையுணவு . 

விளிம்புடைய 

சொர்ணம் - பொன் ; 
சொண்டுப்பானை - கனத்த 

கோடகசாலைப்பூண்டு ; 
பானை . 

சொர்னம் - பொன் ; நாணயம் . 
சொண்டுபண்ணுதல் - இகழ்ச்சி பண்ணுதல் , 

சொரங்கம் - ஏலத்தோல் . 
சொண்டு பேசுதல் - நிந்தித்தல் . 
சொண்டு விற்றல் - புறங்கூறுதல் . 

சொரசத்தோரசி - இலவங்கப்பட்டை . 
சொணை , 

சொரடு - துறட்டி . 
காண்க : சுணை . 

சொரணை - காண்க : சுரணை . 
சொத்தலி - கொட்டையில்லாப் பனங்காய் . 

சொரி - தினவு . 
சொத்தி - உடற்குறை ; நொண்டி .. 

சொரிதம் - நலிதல் ஓசை . 
சொத்தியன் - நொண்டி . 

சொரிதல் - உதிர்தல் ; மழைபெய்தல் ; மிகுதல் ; 
சொத்து உடைமை ; பொன் ; உடற்குறை ; 

பொழிதல் ; கொட்டுதல் ; மிகக் கொடுத்தல் ; 
உடலிற் பூசும் செம்பசை . 

காண்க : சொறிதல் ; சுழலுதல் . 

சொரிந்தளத்தல் பண்டங்களை 
சொத்துக்காரன் - செல்வன் ; பொருளுக்கு உரிய 

மேலே 

தூவியளத்தல் . 
சொத்துவம் - பொருள் உரிமை ; காண்க : சுயம்பு . சொரிமணல் 

சொரிமணல் - கால்வைத்தவரை இறக்கியமிழ்த் 
சொத்துவைத்தல் - தொகுத்துவைத்தல் ; புதல் 

தும் மணல் . 
வன் முதலியவர்க்குச் சொத்துச் சேர்த்து சொரிமித்தல் - இணங்குதல் . 
வைத்தல் . 

சொரிமிப்பு - இணக்கம் . 
சொத்தை - புழு , வண்டு முதலியன அரித்தது ; 

சொரிவாய் - குதிரிலிருந்து நெல் சொரிந்து விழுந் 
ஊனம் ; சீர்கேடு ; மெலிந்த உயிரி ; கன்னம் ; 

துளை . 
இலங்கைமரம் . 

சொரிவு - ஈவு ; உதிர்வு ; பொழிவு . 
சொத்தைப்பல் - கெட்டுப்போன பல் . 

சொருகுதலைப்பு - சீலையின் உள் ளி டமான 
சொத்தையிற்போடுதல் - கன்னத்தில் அடித்தல் . 

தலைப்பு . 

சொருணை 
சொதசொதெனல் - கசிதற்குறிப்பு . 

காண்க : சுரணை . 

சொருவு - உறை . 
சொதி - தேங்காய்ப்பால் அவியல் . 

சொரூபம் - இயற்கைத் தன்மை ; சாயல் ; வடிவம் ; 
சொதை - உடைமை ; பொன் ; இரட்டை . 

குணம் குறியின்றி ஒன்றாய் யாவுங் கடந்த பதி ; 
சொந்தக்கம்பத்தம் - தானே பண்ணைவைத்துச் 

அழகு , பரப்பிரம்மத்தின் சச்சிதானந்த 
செய்யும் வேளாண்மை . 

ரூபமான உண்மை இயல்பு ; சிறப்பியல்பு . 
சொந்தக்காரன் - உரியவன் ; உறவினன் . 

சொரூபானுபூதி - இறைவனுடன் உயிர் ஒன்றி 
சொந்தம் - தனக்குரியது ; நெருங்கிய உறவு . 

நிற்கும் நிலை . 
சொப்பட - நன்றாக . 

சொரூபி - உருவுடையவன் ; கடவுள் . 
சொப்பம் - ஒளியின்மை . 
சொப்பனம் - கனவு ; கனவு நிலை ; மாயத்தோற் சொல் - மொழி ; பேச்சு ; பழமொழி ; உறுதி 

சொரூபிகரித்தல் - உருவமுடைத்தாதல் . 
றம் . 

மொழி ; புகழ் ; மந்திரம் ; சாபம் ; கட்டளை ; 
சொம் - உடைமை ; சொத்து . 

புத்திமதி ; பெயர்ச்சொல் , வினைச்சொல் , 
சொம்பு - அழகு ; செம்பு . 

இடைச்சொல் , உரிச்சொல் என்னும் நால் 
சொம்மாளி - உரிமைக்காரன் . 

வகை மொழிகள் ; தமிழ்மொழியில் உள்ள 
சொம்மெடுத்தல் - வாரிசாகச் சொத்தையடை இயற்சொல் , திரிசொல் , திசைச்சொல் , வட 
தல் . 

சொல் நால்வகைப்பட்ட மொழிகள் ; 
சொயம் - காண்க : சுயம் . 

நாடகவரங்கில் பேசப்படும் உட்சொல் , புறச் 
சொர்க்கம் - தேவலோகம் , துறக்கம் ; முலை . சொல் , ஆகாசச் சொல் என்பன ; சத்தம் ; 
சொர்க்கவாசல் - திருமால் 

கோயில்களில் நாமகள் ; பேசச்செய்வதான கள் ; நெல் . 
மார்கழி மாதத்து வளர்பிறை ஏகாதசி முதல் சொல்லணி 

சொல்லணி - சொல்லின் ஓசை முதலிய இன்பம் 
பத்து நாள் வரை தெய்வத்திருமேனி எழுந் தோன்ற அமைக்கும் அணிவகை . 


என 


சொல்லதிகாரம் 


517 


சொற்பசீவனம் 


சொல்லதிகாரம் - சொல்லின் 

பாகுபாடு , சொல்லுரிமை - அழுத்தமாய்த் திருந்திய பேச்சு . 
செய்கை முதலியவற்றைப்பற்றிக் கூறும் சொல்லுருபு - வேற்றுமையுருபுகட்குப் பதிலியாக 
இலக்கணப் பகுதி . 

வழங்குஞ் சொல் . 
சொல்லழுத்தம் - ஊன்றியுச்சரிக்கை ; வாக்குறுதி . சொல்லுரை - சொற்பயன் . 
சொல்லற்பாடு - சொல்லப்படுகை . 

சொல்லுறுதி - வாக்கு நிறைவேற்றுகை . 
சொல்லறிகணை - ஒலியைக் கேட்டே மறைந் சொல்லெச்சம் - சொல் எஞ்சி நிற்பது . 

துள்ள இலக்கை அறிந்து எய்யுங் கணை . சொல்லேருழவர் - அமைச்சர் ; புலவர் . 
சொல்லறிபுள் - கிளி ; பூவை . 

சொல்வகை - சொல்லியற் பகுப்பு ; பேசுந்திறம் ; 
சொல்லறுதி - விலை முதலியவற்றை வரையறை கூத்துக்குரியதாய் வரும் பாட்டு . 
யாகக் கூறும் உறுதி . 

சொல்வழு - சொல்லிலக்கணத்தோடு பொருந் 
சொல்லாக்கம் - சொற்செய்து கொள்ளுகை . 

தாமையாகிய குற்றம் . 
சொல்லாகுபெயர் - நூலுக்கு உரை செய்தான் சொல்வளம் - சொற்பொலிவு . 
என்பதில் உரையென்பது அம் மொழியால் சொல்வளர்த்தல் - செய்தியைப் பலருமறியச் 
உணரப்படும் பொருளுக்கு ஆவது போன்ற செய்தல் ; வீணாகச் சொல்லைப் பெருக்கு தல் . 
ஆகுபெயர் . 

சொல்வன்மை - பேச்சுவன்மை ; சொல்திறம் . 
சொல்லாட்டி - திறமையாகப் பேசுபவள் . 

சொல்விழுக்காடு - பொருளின்றி வரும் துணைச் 
சொல்லாட்டு - பேச்சு , 

சொல் . 
சொல்லாடுதல் - பேச்சில் வழங்குதல் ; பேசுதல் , சொல்விளம்பி - பேசச் செய்யும் கள் . 
சொல்லாதசொல் - தகாத சொல் , 

இடக்கர்ச் 

சொல்வென்றி - வாதத்தில் வெல்லுதல் . 
சொல் ; வசை . 

சொலவு - சொல்லுகை ; பழமொழி . 
சொல்லாமற் சொல்லுதல் - தன் கருத்தைக் குறிப் சொலி - மரப்பட்டை . 
பாகச் சொல்லுதல் . 

சொலித்தல் - உரித்தல் ; போர்த்தல் ; ஒலித்தல் ; 
சொல்லாழம் - சொல்லின் பொருள் ஆழம் . 

எரிதல் . 
சொல்லாளி - வாக்குறுதி யுள்ளவன் ; செல்வாக் 

சொலிப்பு - சுடர் , ஒளி . 
குள்ளவன் ; சொற்றிறமையுள்ளவன் . 

சொலியன் - காண்க : முடக்கொற்றான் . 
சொல்லானந்தம் - பிரபந்தத் தலைவனது இயற் 

சொள்ளல் , ) சொத்தை ; ஒல்லி ; ஒன்றுக்கும் 
பெயரையடுத்துக் கேடு பயக்கும் அமங்கலச் சொள்ளை பயனற்றவன் ; அம்மை வடு ; 
சொல்லையமைத்துச் செய்யுள் செய்தல் . 

இழுக்கு ; செயற்கேடு . 
சொல்லிக்காட்டுதல் - பாடம் ஒப்பித்தல் ; விளக்கி சொற்காத்தல் - புகழைப் போற்றுதல் ; வாக்கை 
யறிவித்தல் ; குத்திக்காட்டுதல் . 

நிறைவேற்றுதல் ; அடக்கிப் பேசுதல் . 
சொல்லிக்கொடுத்தல் - படிப்பித்தல் ; புத்தி சொற்காரி - ஏழுவகை மேகங்களுள் ஒன்று . 
சொல்லுதல் ; அறிவித்தல் ; தூண்டிவிடுதல் . 

சொற்குற்றம் - சொல்லிலக்கணத்திற்கு மாறான 
சொல்லிக்கொள்ளுதல் - விடைபெறுதல் ; ஒரு 

குற்றம் ; சொல்லின் தீமை . 
வனுக்காகப் பிறனிடந் தாங்கிப் பேசுதல் ; 

சொற்கேட்டல் - ஏவற்படி 

நடத்தல் ; 
முறையிடுதல் ; தனக்குள் பேசுதல் ; பாடங் 

யைப் பொறுத்தல் ; வசைபெறுதல் . 
கேட்டல் . 
வெளியிடுதல் ; காட்டிக் 

சொற்கோ - திருநாவுக்கரசர் . 

; 
செய்தியனுப்புதல் ; அழைத்துவரச் செய்தி 
அனுப்புதல் . 

சொற்சிதைவு - சொல்லின் மாறுபட்ட உருவம் . 

பேசுகை ; 
சொல்லிவைத்தல் - முன்னறிவித்தல் ; கற்பித்தல் . சொற்சிமிட்டு - பொடிவைத்துப் 
சொல்லிழுக்கு - சொற்குற்றம் . 

சொல்வன்மை . 
சொல்லிறத்தல் - வாக்கை மீறுதல் . 

சொற்சீரடி – அம்போதரங்க வுறுப்பு . 
சொல்லின்பம் - சொற்சுவை . 

சொற்சுவை - சொல்லின்பம் . 
சொல்லின் முடிவின் அப்பொருள் முடித்தல் - சொல் சொற்செலவு - செல்வாக்கு ; பரிந்து பேசுகை . 
முடிந்தவிடத்து மற்றப் பொருள்களையும் சொற்செறிவு - சொல்வளம் . 
முடியவைக்கும் உத்திவகை . 

சொற்சோதனை - சொல்லாராய்ச்சி . 
சொல்லுதல் - பேசுதல் ; அறிவித்தல் ; திருப்பிக் சொற்சோர்வு - சொற்பிழை ; தடுமாறிப் 
கூறுதல் ; கட்டளையிடுதல் ; புத்திகூறல் ; புகழ் பேசுதல் . 
தல் ; களைதல் . 

சொற்பசீவனம் - வறுமைப்பட்ட வாழ்வு . 


வசை 


சொல்லிப்போடுதல் , } - கொடுத்தல் ஆள்மூலம் சொற்சாதுரியம் , } - 

சொற்சாதுரியம் , } - நாவன்மை ; பேச்சு நயம் . 


சொற்படுத்துதல் 


518 


சோகம்பாவனை 


அணுகி 


சொற்படுத்துதல் - இசைக்கு இணங்கப் சொற்றொடர்நிலைச்செய்யுள் - காண்க: அந்தாதி . 
பதமமைத்தல் . 

சொறி - தினவு ; காண்க : சொறிசிரங்கு ; சுர 
சொற்படுதல் - பலன் மிகு தல் . 

சுரப்பு ; காஞ்சொறிச்செடி ; மீன்வகை . 
சொற்பத்திலேபார்த்தல் - காரியங்களை எளிதின் | சொறிக்கல் - செம்பாறாங்கல் ; மஞ்சள் 
முடிக்க முயலுதல் ; நயமாக வாங்குதல் , 

அரைக்குங் கல் ; சுக்கான் கல் . 
சொற்பதம் - சொல்லளவு ; சொல்லாற் குறிக்கப் சொறிக்கிட்டம் - இரும்புத்துரு . 
படும் நிலை . 

சொறிகட்டை - காண்க : ஆதீண்டு குற்றி . 
சொற்பபுத்தி - குறைந்த அறிவு ; இழிதன்மை . சொறிகொள்ளிநாய் - பைத்தியம் பிடித்த நாய் . 
சொற்பம் - சிறியது . 

சொறிசிரங்கு - கடுந்தினவை உண்டாக்கக்கூடிய 
சொற்பவிலை - மலிவான விலை . 

சொறிவகை . 
சொற்பழி - பிறர் கூறும் நிந்தைமொழி . 

சொறிதல் - தினவு நீங்க நகத்தால் தேய்த்தல் ; 
சொற்பழுத்தவர் - நாவன்மையுடையவர் . 

கெஞ்சிக்கேட்டல் ; தினவுண்டாதல் . 
சொற்பனம் - காண்க : சொப்பனம் . 

சொறிதேய்த்தல் - தினவுக்காக உரைசு தல் ; 
சொற்பாடு - உடன்படிக்கை ; பழிச்சொல் . 

இழிவாய்க் கருதுதல் ; கோபமூட்டுதல் . 
சொற்பானு - இராகு . 

சொறிந்து கொடுத்தல் - தூண்டுதல் ; வாழ்வு 
சொற்பிரயோகம் - சொற்களை ஆளுகை . 

கருதி ஒருவனை 

இச்சகமாகத் 
சொற்பிழை - சொற்குற்றம் ; எ ழுத்து தொழில் செய்தல் . 
குற்றம் . 

சொறிபுண் - சிறு பிள்ளைகட்கு உண்டாகும் 
சொற்பின்வருநிலையணி - செய்யுளில் முன்வந்த கட்டுக்கரப்பான் . 
சொல்லே வெவ்வேறு பொருளில் பின்னும் சொறியன் - சொறியுள்ளவன் ; ஒரு வகைத் 
வரும் அணிவகை . 

தவளை ; காண்க : சிறுகாஞ்சொறி . 
சொற்பு - சொல்லுகை 

சொறிவு - தினவு . 
சொற்புத்தி - புத்திமதி . 

சொறுண்டுதல் - சொறிதல் . 
சொற்புரட்டு - பொய் . 

சொன்ஞானம் - அறிவுடைமொழி . 
சொற்புள் - பின் வருவதைச் சொல்லும் காக்கை . சொன்மகள் , சொல் மடந்தையாகிய கலை 
சொற்பெருக்கு - சொற்பொழிவு . 

மகள் . 
சொற்பொருட்பின்வருநிலை - சொல்லும் பொரு | சொன்மாரி - சொல்லாலாகிய மழை ; இடை 
ளும் ஒன்றே மறித்து வருவது . 

யறாத பெரும்பேச்சு . 
சொற்பொருள்விரித்தல் - சொற்பொருள் விளங்க சொன்மாலை - புகழ்ச்சி ; புகழ்மாலை . 
உருபு முதலானவற்றை விரித்துச் சொல்லும் சொன்மிக்கணி - காண்க: சொற்பின்வருநிலை 
உத்தி . 

யணி . 
சொற்பொழிவு - அவையில் உரையாற்றுகை . சொன்முதல் - நாதத்துக்குக் காரணமான மாயை . 
சொற்போர் - ஒரு பொருள் குறித்துப் பேசி 

பேசி | சொன்றி - சோறு ; சுக்கு . 
வாதிடுவது . 

சொன்னகாரன் - தட்டான் . 
சொற்றல் - சொல்லுதல் . 

சொன்னசீரம் - கரும்பு . 
சொற்றாமம் - புகழ்ச்சி ; புகழ்மாலை . 

சொன்னம் பொன் ; சோளம் ; கால்வாய் . 
சொற்றிரிபு - சொல்லின்கண் நிகழும் மாறுபாடு . சொன்னல் - சோளம் ; இரும்பு . 
சொற்றிருத்தல் - உச்சரிப்பு நேர்மை ; எழுத்துப் சொன்னி - மணம் . 
பிழையின் திருத்தம் . 

சொனகு - பெரும்புல் வகை . 
சொற்றொடர் - பல மொழிகள் கொண்ட சொனாகம் - வேலிப்பருத்தி , 

உத்தாமணிக் 
வாக்கியம் முதலியன . 


சொன்மகள்தை } 


கொடி . 


சோ 


சோ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ச் + ஓ ) ; உமை ; உணவில் வெறுப்புண்டாகச் செய்யும் மிகு 
அரண் ; வாணாசுரன் நகர் ; வியப்புப் பொரு துன்பம் ; சோம்பல் ; திரள் ; ஒட்டகம் ; துடை ; 
ளைத் தரும் ஓர் இடைச்சொல் . 

கடவுளும் ஆன்மாவும் ஒன்றெனப் பாவிக்கை ; 
சோகநீக்கி - மாதவிக்கொடி . 

அசோகமரம் ; கூம்புகை ; கடுகுரோகிணிப் 

பூண்டு ; உருண்டை . 
சோகம் - துன்பம் ; சோர்வு ; காமனது ஐந்தம்பு | சோகம்பாவனை - ஆன்மாவும் கடவு ளும் 
களால் ஏற்படும் துன்பநிலையுள் ஒன்றான ஒன்றெனப் பாவித்தல் . 


சோகரிகன் 


519 


சோதகன் 


சோகரிகன் - வேட்டைக்காரன் . 

சோடு - காலுறை ; கவசம் ; இரட்டை ; பறவை 
சோகாத்தல் - துன்பமடைதல் , வருந்துதல் . முதலியவற்றின் ஆண்பெண் இரட்டைகளுள் 
சோகாப்பு - துன்பம் . 

ஒன்று ; மிதியடிவகை ; ஓரிணை வரிசை ; ஒப்பு ; 
சோகாரி - காண்க : கடம்பு . 

ஓர் எடை ; ஓரளவு ; சுவடு . 
சோகி - பலகறை ; பாம்புப்பிடாரன் . 

சோடுகட்டுதல் - இணைசேர்த்தல் ; இரட்டை 
சோகித்தல் - துன்பமடைதல் ; மயங்குதல் . 

யாக்குதல் . 
சோகு - பேய் . 

சோடை - வறட்சி ; காய்ந்து போன மரம் ; 
சோகை - இரத்தக் குறைவால் முகம் வெளுத்து 

காரியக்கேடு ; ஒரு நோய்வகை ; சோர்வு ; 
ஊதுமாறு செய்யும் நோய்வகை . 

அறிவிலி ; விருப்பம் ; மகிழ்ச்சி ; தொழில் ; 
சோங்கம் - அகில் மரம் ; காண்க : கிச்சிலிக் கோடைகாலத்தில் வயல் வழிப் பாதையில் 
கிழங்கு . 

வண்டி சென்ற தடம் ; சுவடு . 
சோங்கு - மறதி ; துப்பாக்கிக்கட்டை ; மரக்கலம் ; 

சோடையன் - வலுவற்றவன் . 
கானாறு சூழ்ந்து விளங்கும் மலைச்சோலை ; சோணகிரி திருவண்ணாமலை . 
நாரை ; கோங்கிலவு மரம் . 

சோணங்கி - மெலிந்தவர் ; ஒரு நாய்வகை . 
சோங்குதல் - சரிவாதல் . 

சோணசைலம் - காண்க : சோணகிரி . 
சோச்சி - சோறு . 

சோணம் - சிவ்ப்பு ; ஓர் ஆறு ; பொன் ; இரத்தம் ; 
சோச்சிபாச்சி - சோறும் பாலும் . 

கடல் ; செங்கரும்பு ; செந்தூரம் ; தீ . 
சோச்சியகன் - கீழ்மகன் . 

சோணாகம் - பெருவாகைமரம் . 
சோசம் - தென்னை . 

சோணாடு - சோழநாடு . 
சோசனம் வெள்ளை வெங்காயம் . 

சோணி - பலகறை ; இரத்தம் . 
சோசித்தல் - வற்றுதல் ; துன்பப்படுதல் ; சோர் சோணிதக்கட்டு - சூதகக்கட்டு . 
வடைதல் . 

சோணிதம் - இரத்தம் ; 

காண்க : 

சிவப்பு ; 
சோசியம் - காண்க : சோதிடம் . 

சுரோணிதம் ; மஞ்சள் ; வாதநோய்வகை . 
சோசியன் - காண்க : சோதிடன் . 

சோணேசன் - திருவண்ணாமலையிற் கோயில் 
சோட்டா - சிறு கழி ; இலேசான ; சிறிய ; 

கொண்ட சிவபெருமான் . 

சோணை - காதின் அடித்தண்டு ; 
தடிக்கம்பு . 

புகையிலை 
சோட்டை - பேராவல் ; அன்பு . 

முதலியவற்றின் காம்பினடி ; சோணையாறு ; 
சோட்டைப்பண்டம் - விருப்பவுணவு . 

திருவண்ணாமலை ; திருவோண நாள் ; மண் 
சோடசம் - பதினாறு . 

வெட்டியில் காம்பு செருகும் அடிப்பகுதி ; 

கைப்பிடிச் சுவர் . 
சோடசோபசாரம் - பதினாறுவகைப் போற்றுகை; 

சோணைக்காது - அடிபெருத்த காது . 
அவை : தாம்பூலமளித்தல் , அமுதம் ஏந்தல் , சோத்தம் - இழிந்தார் செய்யும் வணக்கம் . 
வாய் கொப்புளிக்க நீர் தருதல் , ஆடை சோத்தாள் - வேலை செய்யாத சோம்பேறி .. 
சாத்தல் , கருப்பூர தீபம் ஏந்துதல் , கால் கழுவ சோத்தி - புலன்கள் செயலற்று உறங்கும் நிலை ; 
நீர்தரல் , இருக்கை யளித்தல் , சந்தனம் பூசல் , 

நடுஇரவு . 
நறும்புகை காட்டல் , நீராட்டுதல் , மஞ்சளரிசி சோத்தியம் - வியப்பு ; வியக்கத்தக்கது ; ஆராயத் 
தூவு தல் , மந்திரமலரால் வழிபடல் , பூச்சாத்து 

தக்கது ; குற்றச்சாட்டு ; தவறு ; கழிக்கப்படுந் 
தல் , முப்புரிநூல் தரல் , விளக்கேற்றல் . 

தொகை ; வினா ; நடு இரவு . 
சோடணம் - உலர்த்துதல் ; உலர்தல் . 

சோத்திரம் - காது ; கேள்வி . 
சோடல் புடைவை . 

சோத்திரியம் - வேதம்வல்ல பார்ப்பனர் முதலி 
சோடன் - சோம்பன் ; மூடன் ; கீழ்மகன் . 

யோர்க்கு ஆதியில் விடப்பட்ட இறையிலி 
சோடனை - அலங்கரிக்கை ; அழகு ; ஏறிட்டுக் நிலம் ; அரசாங்க ஊழியம் செய்தவர்க்கு விடப் 
கற்பிக்கை . 

பட்ட இறையிலி நிலம் . 
சோடி - இரட்டை ; ஒப்பு ; பட்டாவுரிமையை சோத்திரியர் - வேதாத்தியயனம் செய்த 
நீக்குகை ; வரிவகை ; உசிலம்பொடி . 

பார்ப்பனர் . 
சோடிசேர்த்தல் - பொலிகாளையோடு பசுவைப் சோத்தும் - காண்க : சோத்தம் . 

புணரவிடுதல் ; மாட்டிற்கு இணைசேர்த்தல் . சோதகம் - தூய்மை செய்தல் ; ஆய்வு ; கழிக்கும் 
சோடித்தல் - அலங்கரித்தல் ; கற்பித்தல் ; தொகை ; தலைப்பெயல் மழை ; மழைமுடிவில் 
புனைந்து பேசுதல் . 

விழுந் தூறல் . 
சோடிப்பு - அலங்கரிக்கை ; கற்பனை . 

சோதகன் - கல்விமான் . 


- 


சோதம் 


520 


சோமம் 


வான 


சோதம் - தூய நீர் . 

சோபம் அழகு ; ஒளி; இரத்தத்தைக் குறைக்கும் 
சோதரன் - உடன்பிறந்தான் .. 

நோய்வகை ; சோர்வு ; கள் ; துன்பம் ; சோம் 
சோதரி ( ரை ) - உடன் பிறந்தாள் . 

பல் ; இரக்கம் ; பத்துக்கோடி ; கோடாகோடி ; 
சோதனம் - சோதித்தல் ; உலோகங்களின் மூர்ச்சை . 

உலோகங்களைப் 
தரத்தை ஆய்தல் ; 

சோபலம் - சோம்பல் ; பெருஞ்சீரகம் , 

சோபலாங்கி - காண்க : சோப்பளாங்கி . 
புடமிடுகை ; நிமித்தம் . 
சோதனி - துடைப்பம் ; செத்தை . 

சோபனஞ்சொல்லுதல் - முதற்பூப்பு 

முதலிய 
சோதனை - ஆராய்ச்சி ; பரீட்சை ; 

வாழ்த்துக் 
ஆராய்வு , நற்செய்தி கூறுதல் ; 

கூறுதல் ; 

மங்களப்பாட்டுப் பாடல் . 
தெய்வசோதனை ; உலோகங்களின் தரத்தைச் 
சோதிக்கை ; குறிப்பு ; முகத்தலளவு ; தீமை 

சோபனப்பாட்டு - மங்களப்பாட்டு . 
செய்யத் தூண்டுகை ; பேதி மருந்து . 

சோபனம் - அழகு ; நன்மை ; வாழ்த்து ; வாழ்த் 
சோதி - கடவுள் ; சூரியன் ; ஒளி; அருகன் ; சிவன் ; 

துப் பாட்டு ; நற்செய்தி ; நன்னிமித்தம் ; நன் 
திருமால் ; கதிர் ; தீ ; நட்சத்திரம் ; விளக்கு ; 

முகூர்த்தம் ; நித்திய யோகத்துள் ஒன்று ; நற் 

செயல் . 
கருப்பூர தீபம் ; சாதிலிங்கம் ; ஞானம் ; பூநாகம் ; 
சுவாதிநாள் ; சுவர் முதலியவற்றில் காணும் சோபாதானம் - முதற்காரணமுள்ளது . 
வெடிப்பு . 

சோபாலிகை - அடம்பு ; விரிதூறு . 
சோதிக்குண்மணி - முத்து ; வெள்ளொளியால் 

சோபானம் -- படிக்கட்டு ; தாழ்வாரம் . 
சூழ்ந்த மணி . 

சோபானமுறை - படிமுறை . 
சோதிட நூல் , ) வானவியல் ; கோள்களின் சோபானவகை - பாரம்பரியம் . 

பலன்களை அறிவிக்கும் நூல் ; சோபித்தல் - ஒளிசெய்தல் ; அழகாதல் ; மேம் 
நிமித்தம் . 

படுதல் ; சோர்வுறுதல் . 
சோதிடர் - சோதிடம் கூறுவோர் ; சந்திரன் , சோபிதம் - அழகு ; ஒளி . 
சூரியன் , கோள் , மீன் முதலிய 

சோபை -- அழகு ; ஒளி ; ஒரு நோய்வகை. 
மண்டலங்கள் . 

சோம்பல் - மடிமை ; மயக்கத்தைத் தரும் அம்மை 
சோதிடவர் - சோதிடம் வல்லவர் . 

நோய் ; மயக்கம் . 
சோதிடன் - சோதிடம் கூறுவோன் . 

சோம்பலம் சேங்கொட்டை . 
சோதித்தல் - ஆராய்தல் ; விசாரணைசெய்தல் ; சோம்பன் - சோம்பேறி . 
தூய்மை செய்தல் ; சோதனைபண்ணுதல் ; சோம்பாகி ( யி ) - சமையற்காரன் . 
விளக்கமுறுதல் ; தீமை செய்யத் தூண்டுதல் . சோம்பி - காண்க : சோம்பன் . 
சோதிநாயகன் - ஒளிவடிவான கடவுள் . 

சோம்பு - சோம்பல் ; மந்தம் ; பெருஞ்சீரகம் . 
சோதிநாள் - சுவாதிநாள் . 

சோம்புதல் - சோம்பலடைதல் ; அறிவு மந்த 
சோதிப்பிழம்பு - கதிர்த்திரட்சி . 

மாதல் ; ஊக்கமிழத்தல் ; வாடுதல் ; கெடுதல் ; 
சோதிமயம் - ஒளிவடிவு ; காண்க: வாலுளுவை . 

பின்வாங்குதல் . 
சோதியம் - காண்க : வாலுளுவை . 

சோம்பேறி - சோம்பலாயிருப்பவன் ; தங்கத்தை 
சோதியன் - ஒளிவடிவான கடவுள் . 

இளக்கும் திராவகம் . 
சோதியான் - ஒளிப்பிழம்பான சூரியன் . 

சோமக்கிரணம் - காண்க : சந்திரகிரகணம் . 
சோதிராத்திரி - நள்ளிரவு . 

சோமகுண்டம் - காவிரிப்பூம்பட்டினத்தில் உள்ள 
சோதி விருட்சம் - இரவில் ஒளியுடன் விளங்குவ ஒரு புண்ணிய தீர்த்தம் . 
தாகக் கருதப்படும் மரவகை . 

சோம சுந்தரன் மதுரையில் கோயில் 
சோதினி - செத்தை ; துடைப்பம் . 

கொண்டுள்ள சிவபெருமான் . 
சோந்தை - பற்று ; இடையூறு . 

சோமசூத்திரம் - சிவன்கோயிலில் திருமுழுக் 
சோப்பம் - இரக்கம் . 

காட்டிய நீர் விழும் கோமுகம் . 
சோப்பளாங்கி - பயனற்றவன் ; வலுவற்றவன் . சோமசேகரன் - நிலவை முடியில் உடைய சிவன் . 
சோப்பி - ஈயோட்டி . 

சோமதாரி - இந்துப்பு . 
சோப்பு - அடி ; சவர்க்காரம் . 

சோமதிசை - குபேரனது திசையான வடதிசை . 
சோப்புதல் - சோர்வு றச் செய்தல் ; அடித்தல் . சோமநாதி - ஒருவகைப் பெருங்காயம் . 
சோபகிருது - அறுபதாண்டுக் கணக்கில் முப்பத் சோமபந்து - ஆம்பல் ; சூரியன் ; புதன் . 
தேழாம் ஆண்டு . 

சோமபானம் - வேள்வியில் குடிக்கும் சோமச்சாறு . 
சோபநித்திரை - புணர்ச்சி முடிந்தபின் நிகழும் சோமம் - யாகரசக்கொடி ; காண்க : கொடிக் 
அயர்ந்த உறக்கம் . 

கள்ளி ; ஒரு வேள்வி ; கள் . 


சோமராகம் 


521 


சோழியப்பை 


சோமராகம் - பாலைப் பண்களுள் ஒன்று . 

சோரம் - களவு ; வஞ்சனை ; விபசாரம் . 
சோமவட்டம் - அமிர்தம் பெருகும் இடம் என்று சோரம்போதல் - வைப்புப்பாடாணவகை ; களவு 
கருதப்படும் புருவமத்தி , 

போதல் ; விபசாரஞ்செய்தல் . 
சோமவல்லரி காண்க : பொன்னாங்காணி . 

சோரமார்க்கம் - விபசாரம் . 
சோமவல்லி - சீந்திற்கொடி . 

சோரல் - தளர்தல் ; கெடுதல் . 
சோமவாரம் - திங்கட்கிழமை . 

சோரவித்தை - திருட்டுத்தொழில் . 
சோமன் - சந்திரன் ; சோமசுந்தரன் ; குபேரன் ; சோரன் - திருடன் ; விபசாரம் செய்பவன் ; 
ஒரு வள்ளல் ; எட்டு வசுக்களுள் ஒருவன் ; ஆட்டுக்குட்டி . 
கருப்பூரம் ; சவர்க்காரம் ; வேட்டி ; ஆடை ; நீல சோராவ ( வா ) ரி - கொள்ளை ; வலாற்காரம் . 
பாடாணம் ; வெள்ளிமணல் . 

சோரி - இரத்தம் ; மழை ; சிறுசெருப்படிச்செடி . 
சோமாறி - சோம்பேறி ; ஏனாதியர் வகை ; சோரியிளநீர் - செவ்விளநீர் . 
சமையற்காரன் . 

சோல் ( லு ) தல் - கைப்பற்றுதல் ; மீட்டுக்கொள்ளு 
சோமாறுதல் - இரவல் வாங்குதல் ; ஒருத்தியைப் தல் . 
பலர் புணர்தல் ; திருடுதல் ; பண்டமாற்றுதல் ; | சோலி - செயல் ; தொந்தரவு ; 

முலைக்கச்சு ; 
ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொன்றிற்குப் தோணியிலொதுக்கிடம் ; இரவிக்கைவகை . 
பகிர்தல் ; சோம்புதல் ; பின்வாங்குதல் . 

சோலிக்காரன் - காரியக்காரன் ; தொல்லை 
சோமி - துர்க்கை . 

கொடுப்பவன் . 
சோமேசன் - காண்க : சோமசேகரன் . 

சோலிசெய்தல் - வேலைசெய்தல் ; நேரம் போக்கு 
சோர் - சோர்வு ; வஞ்சகம் ; பகட்டு . 

தல் . 
சோர்ச்சி - தளர்வு ; வஞ்சகம் . 

சோலிமாலி தொல்லை . 
சோர்த்தல் - திருடு தல் . 

சோலை - மரங்கள் செறிந்து நிழல் செய்யும் 
சோர்தல் - தளர்தல் ; மனம் தளர் தல் ; மூர்ச்சித் இடம் ; சீனிமரம் . 
தல் ; நழுவுதல் ; கண்ணீர் முதலியன வடிதல் ; சோலை நுகர்வு - வேனிற்காலத்துச் சோலையின் 
கசிதல் ; கழலுதல் ; வாடுதல் ; தள்ளாடுதல் ; குளிர்ச்சி இன்பம் துய்த்தல் . 
தடுமாறுதல் ; இறத்தல் ; விட்டொழிதல் ; சோலைமலை காண்க : அழகர்மலை . 
துயரப்படுதல் ; உடலில் தைலம் முதலியன சோவானை - மங்களகரமான ஆரத்திப் பாட்டு . 
இறங்குதல் . 

சோவி காண்க : சோகி . 
சோர்பதன் - தளர்ந்த காலம் . 

சோவெனல் - ஒலிக்குறிப்பு . 
சோர்பு - தளர்ச்சி . 

சோவை காண்க : சோகை . 
சோர்பொழுது மாலைக்காலம் . 

சோழகக்கச்சான் - தென்மேற்குக் காற்று . 
சோர்வு - தளர்ச்சி ; மறதி ; மெலிவு ; இழுக்கு ; சோழகக்கொண்டல் - தென்கீழ்த்திசைக் காற்று .. 
சொரிகை ; திருட்டு ; விபசாரம் . 

சோழகம் - தென்காற்று . 
சோர்வுபார்த்தல் - ஏமாறின சமயம் பார்த்தல் . சோழகன் - ஒரு காட்டுச் சாதியான் ; கள்ளர் 
சோரகவி - பிறர் பாடியதைத் தான் பாடிய 

பட்டப்பெயருள் ஒன்று . 
தாகக் கூறுபவன் ; திருட்டுப் பாடல் . 

சோழங்கன் - சோழன் . 
சோரகன் - திருடன் . 

சோழநாடு - சோழர் அரசாண்ட தமிழ்நாட்டுப் 
சோரங்கொடுத்தல் - பறிகொடுத்தல் ; மனைவி 

பகுதி . 
யின் கற்பழியப் பெறுதல் ; துன்புறுதல் . சோழம் - காண்க : சோழநாடு ; பார்ப்பனனைக் 
சோரத்தனம் - திருட்டுக்குணம் ; ஏமாற்றுங் கொன்ற ஒரு சோழனைப் பற்றியிருந்த பேய் ; 
குணம் ; விபசாரம் . 

விடாதுபற்றித் துன்புறுத்துவோன் ; சோம் 
சோரத்துவம் - திருட்டுக்குணம் . 

பேறி ; மூடன் . 
சோரப்பார்வை - திருட்டுப்பார்வை ; விபசாரி சோழமண்டலம் - காண்க : சோழநாடு . 
களின் நோக்கு . 

சோழன் - சோழவரசன் . 
சோரப்பெய்தல் - மழை மிகுதியாகப் பெய்தல் . 

சோழி - காண்க : சோகி , 
சோரப்போடுதல் - ஒரு செயலை ஆறப்போடுதல் ; | சோழிப்பல் - பலகறைபோன்ற பல் . 
பின் தள்ளிப் போடுதல் . 

சோழியக்கடகம் , மண் 

அள்ளும் 
சோரபயம் - கள்வர் பயம் . 

சோழியக்கூடை சாட்டுக்கூடை . 
சோரபுத்திரன் - கணவனல்லாத பிறனுக்குப் சோழியப்பாரை 

சோழியப்பாரை - மண்வெட்டிவகை . 
பிறந்த புதல்வன் . 

சோழியப்பை - இரப்போர் பை . 


- 


கூடை , 


66 


சோழியமணம் 


522 


சௌசேயன் 


- 


சோறு ; 


பனை 


} 


சோழியமணம் - இருபதினாயிரம் பாக்குக் சோற்றுப்பானை - சோறாக்கும் மட்பாண்டம் ; 
கொண்ட அளவு . 

பெருந்தீனிக்காரன் . 
சோழியன் - சோழநாட்டான் ; பார்ப்பனர் , சோற்றுப்பை - இரைப்பை . 
வேளாளர் முதலியோருள் சில வகுப்பினர்க்கு சோற்றுமயக்கம் 

சோற்று மயக்கம் - பேருணவு உண்டமையால் 
வழங்கும் பெயர் ; ஒரு மண்வெட்டிவகை . 

வரும் உறக்கம் . 
சோழியாவணம் - காண்க : சோழியமணம் , சோற்றுமாடு - பயனற்றவன் ; சோறு தின்பதற்கு 
சோளகம் - குடுமி வைக்கும் சடங்கு . 

மாத்திரமுள்ள மாடு போன்றவன் . 
சோளம் ஒரு தானியவகை ; 

சங்கஞ்செடி ; 

சோறாக்குதல் - உணவு சமைத்தல் . 
காண்க : சோழம் . 

சோறு - அன்னம் ; மிருதங்கத்தின் நடுவில் பூசும் 
சோளன் காண்க : சோழன் ; மக்காச்சோளம் ; 

கலவைச்சாந்து ; கற்றாழை முதலியவற்றின் 

முதலியவற்றின் உள்ளீடு ; 
ஒரு தானியவகை . 
சோளி , 

முத்தி ; பரணிநாள் . 
சோளிகை காண்க : சோழியப்பை . 

சோறு கொல்லி - பெருந் தீ 

பெருந்தீனிக்காரன் ; 
சோற்றமலை - காண்க : சோற்றுக்கட்டி . 

அன்னபேதி . 
சோற்றலகு - சிப்பல் ; மரத்தில் வயிரமில்லாத 

சோறுவடித்தல் - காண்க : சோறாக் குதல் ; 
பாகம் . 

சமைத்த சோற்றினின்று கஞ்சியை வடித்தல் . 

கடன் 
சோற்றி - மரத்தினுட்சோறு ; வயிரமின்மை ; 

சோறுவாய்த்தல் - செஞ்சோற்றுக் 
பழத்தின் சதைப்பாகம் ; 

பச்சிலைவகை ; 

கழித்தல் , 
சோறு . 

சோறூட்டல் - குழந்தைகளுக்கு முதன் முதலில் 
சோற்றிலை காண்க : சோற்றுக்கற்றாழை . 

சோறூட்டும் சடங்கு . 
சோற்றுக்கட்டி - அன்னவுருண்டை . 

சோன்மதன் - பித்தன் . 
சோற்றுக்கடன் - உண்ட சோற்றுக்குக் 

சோனகம் - ஒரு நாடு ; ஒரு மொழி . 

சோனகன் 
கைம்மாறாகச் செய்யும் செயல் ; கடமையாக 

யவன நாட்டான் . 
மாத்திரம் இடும் சோறு . 

சோனம் - மேகம் ; காண்க : சோனகம் . 

சோனாமா ( வா ) ரி - விடாமழை . 
சோற்றுக்கற்றாழை - வெள்ளிய உள்ளீடுடைய 

சோனாமேகம் - பெருமழை பொழியும் முகில் . 
கற்றாழைவகை . 

சோனி - வளர்ச்சியற்றது ; மெலிந்தவன் ( ள் ) . 
சோற்றுக்குவால் - அன்னக்குவியல் . 

சோனை - கார்மேகம் ; விடாமழை ; விடாமழைப் 
சோற்றுக்கை - சோற்றை எடுத்து தவும் 

பாட்டம் ; மழைச்சாரல் ; திருவோண நாள் ; 
வலக்கை . 

கைப்பிடிச் சுவர் . 
சோற்றுத்தடி - காண்க : சோற்றுக்கட்டி . 

சோனைகட்டுதல் - மழைபெய்யுங் குறிப்பாக 
சோற்றுத்துருத்தி - சோற்றால் நிரப்பிய துருத்தி ; ஓரிடத்தில் மேகம் கூடியிருக்கை . 
உடம்பு . 

சோனைப்புல் - ஒரு புல்வகை . 
சோற்றுப்பற்று - சோற்றுப்பருக்கை . 

சோனைமாரி - காண்க : சோனாமா ( வா ) ரி . 
சோற்றுப்பனை - வயிரம் அற்ற பனை . 

சோனைமேகம் காண்க : சோனாமேகம் . 


- 


சௌ 


சௌ - ஓர் உயிர்மெய்யெழுத்து 

( ச் + ஔ ) ; சௌகந்திகம் - வெள்ளாம்பல் ; காண்க : 
சிறுமி ; சுமங்கலிகளைக் குறிக்க வழங்கும் சௌகந்தி ; நீலோற்பலம் ; செங்குவளை . 
சௌபாக்கியவதி என்னும் சொல்லின் சௌகந்திகை - நறுமணமுடையது ; ஒருவகைத் 
முதலெழுத்துக் குறிப்பு . 

தாமரை . 
சௌக்கம் - பண்டங்களின் மலிவு . 

சௌகம் - நான்கு . 
சௌக்கியம் - ஆரோக்கியம் ; காண்க : 

சௌகரியம் - ஏந்து , வசதி ; மலிவு . 
சௌகரியம் ; மலங்கழிக்கை . 

சௌசம் - தூய்மை ; கால்கழுவு தல் . 
சௌகதன் - சூனியவாதி ; புத்தன் . 

சௌசன்னியம் - அன்பு , இனிய 
சௌகந்தம் - நறுமணம் . 

ஒற்றுமை . 
சௌகந்தி - ஒரு மாணிக்கவகை; கந்தக 

சௌசிகன் - தையற்காரன் . 
பாடாணம் . 

சௌசேயன் வண்ணான் . 


குணம் 


சௌடால் 


523 


ஞாடு 


சௌடால் காண்க : சவடால் . 

சௌமியத்துவம் - அழகு ; சாந்தம் ; மனவொடுக் 
சௌடு - வண்டல் . 

கம் . 
சௌண்டி - காண்க : திப்பிலி . 

சௌமியதாது - கோழை . 
சௌண்டிகன் - கள் விற்போன் . 

சௌமியம் - அழகு ; சாந்தம் . 
சௌத்தி - சக்களத்தி . 

சௌமியவாரம் - புதன்கிழமை . 
சௌத்திராந்திகம் - புத்தசமய வகையுள் ஒன்று . 

சௌமியன் - சாந்தமுள்ளவன் ; புதன் ; சிவன் ; 
சௌத்திராமணி - ஒரு வேள்விவகை . 

அருகன் ; சமணத்துறவி . 
சௌதம் - அரண்மனை ; சாலை ; வெள்ளி ; | சௌமேச ( ரு ) கம் - பொன் , 
மலிவு . 

சௌரகன் - நாவிதன் .. 
சௌதாயம் - மகளுக்குக் கொடுக்கும் சீர்வரிசை ; சௌரசனம்- சூரசேனி என்னும் பாகதமொழி . 
நன்கொடை . 

சௌரப்பியன் - குபேரன் . 
சௌந்தரம் - அழகு . 

சௌரம்- சூரிய சம்பந்தம் ; சூரியனை வழிபடுஞ் 
சௌந்தரன் - அழகன் ; சிவன் . 

சமயம் ; ஓர் உபபுராணம் ; மயிர்மழிக்கை . 
சௌந்தரி - அழகி ; பார்வதி . 

சௌரமாதம் - சூரிய கதியினால் ஏற்படும் மாதம் . 
சௌந்தரியம் - அழகு ; சாந்தம் . 

சௌரமானம் - சூரியகதியைக்கொண்டு காலம் 
சௌந்திரியவதி - அழகுள்ளவள் . 

கணிக்கும் முறை . 
சௌந்தரீகம் - பேரழகு . 

சௌரன் - கள்ளன் ; சனி ; சூரியன் ; சோமன் . 
சௌந்தரேசன் - மதுரைச் சொக்கநாதர் . 

சௌராட்டிரம் - ஒரு நாடு ; ஒரு பண்வகை . 

சௌரி - திருமால் ; சனி ; யமன் ; கன்னன் ; 
சௌப்திகம் - துயில்வோரை எதிர்த்துக் கொல் 

யமுனையாறு ; கவரிமான் மயிரால் அமைந்த 
லுகை . 
சௌபஞ்சனம் - புனல் முருங்கைமரம் . 

அரச சின்னம் . 

சௌரியம் - களவு ; வீரம் ; ஏந்து , வசதி . 
சௌபன்னம் - சுக்கு ; மரகதம் . 

சௌரியலட்சுமி - வெற்றித் திருமகள் . 
சௌபாக்கியம் - மிகுபேறு ; யோகத்துள் ஒன்று ;; 

சௌரியன் , 
உபநிடதத்துள் ஒன்று . 

சௌரியவான் 
சௌபாக்கியவதி - சிறு பெண்கள் ; சுமங்கலி 

சௌரு - கொச்சை நாற்றத்தோடுகூடிய சுவை ; 
களின் பெயர்க்கு முன் வழங்கப்படும் ஒரு 

உவர்ப்பு . 
மங்கலச்சொல் . 

சௌலப்பியம் - எளிவந்த தன்மை . 
சௌபானம் - படிக்கட்டு . 

சௌவீரகம் - இலந்தைமரம் . 
சௌமன் - சந்திரன் மகனான புதன் . 

சௌவீரம் - ஒரு மருந்துவகை ; இலந்தைமரம் . 
சௌமாரம் - இளமை . 

சௌளம் - மயிர்களைதல் ; குடுமிவைத்தல் . 
சௌமிய - அறுபதாண்டுக் கணக்கில் நாற்பத்து சௌளாம்பரம் 

சௌளாம்பரம் - பட்டாடை . 
மூன்றாம் ஆண்டு . 

சௌனிகள் - ஊன் விற்போன் . 


ஞ 
ஞஃகான் - ஞ என்னும் எழுத்து . 

ஞமலி - நாய் ; மயில் ; கள் . 
ஞஞ்சை - மயக்கம் . 

ஞமன் - யமன் ; துலாக்கோலின் சமன்வாய் . 
ஞஞ்ஞையெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

ஞயம் - நயம் ; இனிமை . 
ஞண்டு - நண்டு ; கற்கடகராசி . 

ஞரல் ( லு ) தல் - ஒலித்தல் ; முழங்குதல் . 
ஞத்துவம் - அறியுந்தன்மை . 

ஞரிவாளை ஒரு பூடுவகை ; ஒரு மரவகை . 
ஞமகண்டன் - யமகண்டன் .. 

ஞலவல் , ) 
ஞமர்தல் - பரத்தல் ; தங்குதல் ; முற்றுதல் ; | ஞவல் 

- கொசுவகை ; மின்மினிப்பூச்சி . 
ஒடிதல் ; நெரிதல் . 

ஞறா - மயிலின் குரல் . 


} 


ஞா 


ஞா - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ஞ் + ஆ ) ; கட்டு ; 

பொருந்து . 
ஞாங்கர் - இடம் ; பக்கம் ; மேல் ; அங்கே ; முன் ; 
இனி ; வேற்படை . 


ஞாஞ்சில் - கலப்பை ; மதிலுறுப்பு . 
ஞாட்பு - போர் ; போர்க்களம் ; படை ; கூட்டம் ; 

கனம் ; வலிமை . 
ஞாடு - நாட்டுப்பகுதி . 


ஞாண் 


524 


ஞானதீட்சை 


ஞான 


ஞாண் - கயிறு ; வில்லின் நாண் .. 

ஞாழல்மாது - காண்க : ஊமத்தை . 
ஞாத்தல் - கட்டுதல் ; பொருந்துதல் . 

ஞாழி - வள்ளைக்கொடி . 
ஞாதம் - அறியப்பட்டது ; அறிபவன் . 

ஞாளம் - தண்டு . 
ஞாதவ்வியம் - அறியவேண்டியது . 

ஞாளி - நாய் ; கள் . 
ஞாதா - ஞானவான் ; அறிகிறவன் . 

ஞாளிதம் - காண்க : ஞாழி . 
ஞாதி - பங்காளி, தாயாதி ; சுற்றம் ; தொலை ஞாளியூர்தி - நாயை 

ஊர்தியாக உடைய 
யுறவினர் ; பதினோர் உருத்திரருள் ஒருவர் . வைரவன் . 
ஞாதி ( து ) ரு - அறிபவன் ; ஆன்மா . 

ஞாற்சி ( று ) - தொங்குகை . 
ஞா துருத்துவம் - அறிகிறவனான தன்மை . ஞாற்றுதல் - தொங்கவிடுதல் . 
ஞாதேயம் - உறவு ; உறவுத்தன்மை . 

ஞாறுதல் - மணம்வீசுதல் ; தோன்றுதல் . 
ஞாபகக்கருவி - அறிதற்கு உதவுங் கருவி . 

ஞான்றஞாயிறு - சூரியன் மறையும் நேரம் . 
ஞாபகக்குறி - நினைவூட்டுவதற்கு அடையாள 

ஞான்று - நாள் ; காலத்தில் ; ஓர் இடைச்சொல் . 
மாக வைத்த பொருள் . 

ஞான்று கொள்ளுதல் - கழுத்திற் சுருக்கிட்டுச் 

சாதல் . 
ஞாபகக்குறிப்பு - நினைவூட்டுவதற்குரிய சீட்டு . 

ஞான்றை 

காலம் . 
ஞாபகக்குறை - நினைவின்மை . 
ஞாபகங்கூறல் - குறித்த 

ஞானக்கண் - அறிவாகிய பார்வை . 
பொருளை நேரே 

ஞானக்கந்தம் - காண்க : விஞ்ஞானம் . 
கூறாது வேறு வகையில் நினைவுபடுத்தும் 

ஞானக்காட்சி - இறையறிவு ; காண்க : 
ஒருவகைத் தந்திரவுத்தி . 

திருட்டி . 
ஞாபகசத்தி - நினைவாற்றல் . 

ஞானக்கூத்தன் - ஞானத்தில் கூத்தாடும் சிவன் . 
ஞாபகப்படுத்துதல் - நினைப்பூட்டுதல் ; நினை 

ஞானக்கை பரஞானமாகிய முத்திசாதனம் . 
விற் கொள்ளுதல் . 

ஞானகிருதம் - தெரிந்து செய்த பாவம் . 
ஞாபகம் - நினைவு ; அறிவு ; குறிப்பிப்பது ; நற் 

ஞானசத்தி - முத்தி எய்துமாறு செய்யும் 
பொருள் ; மேற்கோள் இலக்கியம் ; குறிப்பு . 

சிவபிரானது சத்தி . 
ஞாபகம்பண்ணுதல் - காண்க : ஞாபகப்படுத்துதல் ; | ஞானசபை - ஞானம் விளங்கும் சிதம்பரத்தில் 
மனப்பாடம் பண்ணுதல் . 

உள்ள சிற்சபை . 
ஞாபகமறதி - நினைவின்மை . 

ஞான சமாதி - துறவிகள் நிட்டையின்பொருட்டு 
ஞாபகவேது - அறிவிற்குக் காரணமாயது . 

நேராக நிமிர்ந்திருக்கும் நிலை . 
ஞாபித்தல் - நினைப்பூட்டுதல் . 

ஞானசரிதன் - ஞானநெறியில் ஒழுகுபவன் .. 
ஞாய் - தாய் ; உன் தாய் . 

ஞானசரீரம் - அறிவுமயமான உடம்பு . 
ஞாயம் - காண்க : நியாயம் . 

ஞான சாதகன் - மோட்சசாதன முறையில் ஞான 
ஞாயில் - கோட்டையின் ஏவறை . 

நெறி அடையவேண்டி முயல்பவன் . 
ஞாயிறு - சூரியன் ; ஞாயிற்றுக்கிழமை ; 

ஞானசாதனம் , மோட்சசாதன 

முறையில் 
சௌரமாதம் . 

ஞான சாதனை ஞான நெறி அடைதற்கு 

வேண்டும் பயிற்சி . 
ஞாயிறு திரும்பி - காண்க : சூரியகாந்தி . 
ஞாயிறுபோது - உச்சிப்போது . 

ஞானசித்தன் - அறிவு கைவரப்பெற்றவன் . 
ஞாயிறுவணங்கி - ஒரு செடிவகை . 

ஞானசுகம் - இறைவனோடு இரண்டறக் கலந்து 

நிற்கும் பேரின்ப மகிழ்ச்சி . 
ஞாலம் - உலகம் , பூமி , நிலம் ; உயர்ந்தோர் ; 

ஞான சூனியன் - அறிவற்றவன் . 
மாயவித்தை . 

ஞானத்தாளன் - காண்க : ஞானி . 
ஞாலமாது - ஊமத்தை ; நிலமகள் . 

ஞானத்தில் ஞானம் - ஞானநிட்டை கூடுகை . 
ஞாபாலி ( லு ) த்தட்டு , சிற்றுருக்களோடு சேர்த்து 

ஞானத்தில் யோகம் - ஞானத்தைச் 
ஞாலுதட்டு மகளிர் கழுத்தில் அணியும் 

சிந்தித்துத் 

தெளிகை . 
அணிகலவகை . 

ஞானத்திறைவி - அறிவிற்குரிய பெண்தெய்வ 
ஞாலுதல் - தொங்குதல் ; பொழுதுசாய்தல் . 

மான கலைமகள் . 
ஞாழ் - யாழ் . 

ஞான திட்டி , ) ஞானத்தால் அறிதல் ; 
ஞாழல் - காண்க : புலிநகக் கொன்றை ; மயிற் ஞானதிருட்டி முக்கால உணர்ச்சி ; ஆசாரிய 
கொன்றைமரம் ; பொன்னாவிரை ; குங்குமமரம் ; 

அருள் . 
கோங்குமரம் ; 

மரவயிரம் ; ஆண் மரம் ; ஞான தீட்சை ஞானவுபதேசவகை; ஞான 
மல்லிகைவகை . 

ஸ்நானக்கிரியை . 


} 


, } 


ஞானநாயகன் 


525 


ஞெமிர்தல் 


ஒன்று . 


கிணறு 


ஞானநாயகன் - கடவுள் ; மெய்யறிவால் சிறந்த சிவலிங்கம் அமைவதற்குரிய சலாசனங்களுள் 

வன் . 
ஞானநிட்டை - இறைவனோடு ஆன்மா ஒன்றி 

ஞானமார்க்கம் - ஞானநெறி , முத்தி எய்தற்குரிய 
நிற்கும் அனுபவ நிலை . 

தலைசிறந்த ஞானபாதம் . 
ஞானநிலை - காண்க : ஞானமார்க்கம் ; ஆத்தும ஞான மூர்த்தி - அறிவு உருவமான கடவுள் ; சிவன் ; 

அறிவுக்கு இறைவியாம் கலைமகள் . 
ஞான நிச்சயம் . 

ஞானவல்லியம் - பார்வதி ; 

முதலிய 
ஞானப்பல் கடைசிக் கடைவாய்ப்பல் . 

வெட்டுதற்குரிய நிலத்தின் இயல்பைக் கூறும் 
ஞானப்புதல்வன் - மாணாக்கன் . 

கூவநூல் . 
ஞானப்பூங்கோதை - திருக்காளத்தியில் உள்ள ஞானவான் காண்க : ஞானி . 
உமாதேவி . 

ஞானவிரல் - மோதிரவிரல் . 
ஞானப்பைத்தியம் - ஞானத்தால் உண்டாகும் ஞான விருத்தன் - அறிவால் முதிர்ந்தவன் . 
அறிவுமயக்கம் . 

ஞானவீரன் - பரஞானத்தில் வீரனாயுள்ளவன் . 
ஞானபரன் - ஞானத்தால் சிறந்த கடவுள் . 

ஞானன் - அறிவு முதிர்ந்தவனான பிரமன் . 
ஞானபாதம் - சிவாகமம் நாற்பாதங்களுள் பதி , ஞானாகரன் - அறிவிற்கு இருப்பிடமானவன் . 
பசு , பாசங்களாகிய முப்பொருளைப்பற்றிக் ஞானாகாசம் - ஞானியனைத்தையும் ஒருங்கு 
கூறும் முதற்பகுதி ; காண்க : ஞானமார்க்கம் ;; உணர்தற்குரிய பரவெளி. 
அருகக் கடவுளது திருமொழி . 

ஞானாசாரம் - முத்திமார்க்கத்தில் சிறந்ததாகிய 
ஞானபாரகன் - ஞானவறிவிலே 
ஞானவறிவிலே தெளிவடைந்த 

ஞானபாதத்திற்குரிய ஒழுக்கம் . 
ஞானாசாரியன் - மெய்யறிவு கொளுத்தும் 

ஆசிரியன் . 
ஞானபுத்திரன் - காண்க : ஞானப்புதல்வன் . 

ஞானார்த்தம் -- மெய்ப்பொருள் . 
ஞானபூசை - அறிவு நிலையில் 

அறிவு 

ஞானாரணியம் - அறிவை மறைப்பதான கருமம் . 
நூல்களை ஓதல் , ஓதுவித்தல் முதலிய பூசனை . 

ரூபானானந்தம் - பேரின்பம் . 
ஞானபூரணன் - அறிவு நிறைந்தவன் . 

ஞானானந்தன் கடவுள் . 
ஞானம் - அறிவு ; கல்வி ; பரஞானம் ; பூமி ; 

ஞானமுள்ளவன் ; 

நாலாம் 
தத்துவ நூல் . தசபாரமிதைகளுள் ஞானம் பாதத்தோன் ; பேரறிவுடையவன் ; அருகன் ; 
நிரம்புகை ; மதிஞானம் , சுருதஞானம் , அவதி நான்முகன் ; கேது ; சேவல் . 
ஞானம் , மனப்பரியய ஞானம் , கேவலஞானம் | ஞானேந்திரியம் - உணர்தற்குரிய மெய் , வாய் , 
என்னும் ஐவகை ஞானங்கள் ; சிவனைச் கண் , மூக்கு , செவி என்பன . 
சகளமும் நிட்களமும் கடந்த திருமேனி ஞானோதயம் - மெய்யறிவு தோன்றுகை. 
உடையவராகக் கேட்டல் முதலிய ஞான ஞானோபதேச ( ய ) ம் - ஞானபோதனை ; ( ஞானா 
முறைப்படி அறிவால் வழிபடுகை ; பூசையில் சிரியரிடத்தே உபதேசம் பெறுகை . 


வன் . 


நின்று 


-- 


( 6 


ஞானி 


ஜிமிர் - ஒலி . 
ஜிமிர்தல் - வண்டு முதலியன ஒலித்தல் ; நிமிர்தல் . 

ஞிமிறு - தேனீ; வண்டு . 


ஞெ 
ஞெகிழ்தல் - கழலுதல் ; தளர்தல் ; மனமிளகுதல் ; ஞெமல் - சருகு . 

மலர்தல் ; உருகுதல் ; மெலிதல் ; சோம்புதல் . ஞெமல் ( லு ) தல் - திரிதல் . 
ஞெகிழம் - சிலம்பு . 

ஞெமலி - மகநாள் . 
ஞெகிழி - கொள்ளிக்கட்டை ; தீக்கடைகோல் ; | ஞெமன் கோல் - துலாக்கோல் . 
தீ ; காண்க : கொடிவேலி ; சிலம்பு . 

ஞெமிடுதல் - கசக்குதல் . 
ஞெண்டு - காண்க : ஞண்டு . 

ஞெமிதல் - நெரிதல் . 
ஞெண்டுகம் - காண்க : பெருவாகை . 

ஞெமிர்த்தல் - ஒடித்தல் ; நெரித்தல் ; அழுத்தல் ; 
ஞெண்டுதல் - கிண்டுதல் . 

பரப்புதல் . 
ஞெப்தி - நினைவு ; அறிவு . 

ஞெமிர்தல் - பரத்தல் ; முற்றுதல் ; தங்குதல் ; 
ஞெமர்தல் - பரத்தல் ; நிறைதல் . 

ஒடிதல் ; நெரிதல் . 


ஞெமுக்கம் 


526 


தக்கார் 


பள்ள 


} 


ஞெமுக்கம் - அழுந்துகை ; அமுக்கம் . 
ஞெமுக்குதல் - நெருக்கி வருத்துதல் . 
ஞெமுங்குதல் - அழுந்து தல் ; செறிதல் . 
ஞெமை - ஒரு மரவகை . 
ஞெரல் - ஒலி ; விரைவு . 
ஞெரி - முரிந்த துண்டு . 
ஞெரிதல் - முரிதல் . 
ஞெரேரெ ( லெ ) னல் - அச்சக்குறிப்பு ; விரைவுக் 

குறிப்பு ; ஒலிக்குறிப்பு ; தன்மைக்குறிப்பு . 
ஞெலி , 
ஞெலிகோல் } - தீக்கடைகோல் . 
ஞெலிதல் - குடைதல் ; தீக்கடைதல் . 
ஞெலுவல் - காண்க : செத்தல் .. 


ஞெலுவன் - தோழன் . 
ஞெள்ளல் - உடன்படுதல் ; ஒலித்தல் ; 
மாதல் ; பூசல் ; விரைவு ; சோர்வு ; பள்ளம் ; 
மிகுதி ; மேன்மை ; குற்றம் ; வீதி . 
ஞெள்தல் , உடன்படுதல் ; ஒலித்தல் ; பள்ள 

மாதல் . 
ஞெள்ளெனல் - ஒலிக்குறிப்பு . 
ஞெள்ளை - நாய் . 
ஞெளிதல் - காண்க : நெளிதல் . 
ஞெளிர் - யாழ்முதலியவற்றின் உள்ளோசை ; 

ஒலி . 
ஞெளிர்தல் - எடுத்தலோசையுடன் ஒலித்தல் . 
ஞெறித்தல் - புறவிதழ் ஒடித்தல் ; நெரித்தல் . 


. 


ஞே 
ஞேயம் - அன்பு ; காண்க : சினேகம் ; அறியப்படும் | ஞேயர் - நண்பர் ; அறிவுடையோர் . 
பொருள் ; அறிதற்குரிய கடவுள் . 

ஞேயா - பெருமருந்துக்கொடி . 


ஞை 


ஞைஞையெனல் 

இகழ்ச்சிக்குறிப்பு ; கெஞ்சுதற்குறிப்பு ; அழுதற்குறிப்பு . 


ஞொ 
ஞொள்குதல் - மெலிதல் ; குறைவுபடுதல் ; ஞொள்ளெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
சோம்புதல் ; அஞ்சுதல் ; அலை தல் ; குலைதல் . 


த 
த - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( த் + அ ) ; குபேரன் ; | தக்கத்தடித்தல் - மிகப் பருத்தல் . 
நான்முகன் ; தைவதமாகிய விளரியிசையின் தக்கது - தகுதி ; தகுதியானது . 
எழுத்து . 

தக்கப்பண்ணுதல் - நிலைக்கச்செய்தல் ; வயப் 
தக்கடி - வஞ்சனை ; துரோகம் ; கடுமை ; குதர்க் படுத்துதல் ; ஒருவனது தகுதியைக் காட்டுதல் . 
கம் ; பொய் ; துலாக்கோல் ; பத்துச் சேர் | தக்கம் - நிலைபேறு ; பற்று ; பல்லாங்குழி விளை 
கொண்ட நிறையளவு . 

யாட்டில் காய்கள் இல்லாதிருக்கும் குழி ;; 
தக்கடிவித்தை - செப்படிவித்தை ; ஏமாற்று . 

பாண்டத்தின் அடியில் தங்கிய உணவு ; அற 
தக்கடை - இரட்டைத் தட்டுள்ள நிறைகோல் . 

நூல் பதினெட்டனுள் ஒன்று ; வாதம் ; முதல் . 
தக்கடைக்கல் - நிறைகல் . 

தக்கர் - சாடி . 

தக்கரம் - களவு ; வஞ்சகம் . 
தக்கணம் - தெற்கு ; வலப்பக்கம் ; தக்கண நாடு ; 

தக்கராகம் - பாலைப்பண்ணின் திறம் ஐந்தனுள் 
தாளப்பிரமாணத்தின் உட்பிரிவு ; உடனே . 

ஒன்று . 
தக்கணன் - காண்க : தக்கணாமூர்த்தித்தேவர் . 

தக்கல் - அடைப்பு . 
தக்கணாக்கினி - வேள்வித்தீ மூன்றனுள் ஒன்று , 

தக்கவர் - தகுதியுடையோர் . 
தென்முக அங்கி . 

தக்கன் - பிரசாபதிகளுள் ஒருவன் ;; எண்வகை 
தக்கணாதி - குறிஞ்சி யாழ்த்திறங்களுள் ஒன்று . 

நாகத்துள் ஒன்று ; கள்வன் . 
தக்கணாமூர்த்தித்தேவர் - தென் முகமாயிருக்கும் தக்காங்கு - தக்கபடி ; நடுவு நிலையாக . 
சிவமூர்த்தி . 

தக்காணம் - தெற்கு ; வலப்பக்கம் ; இந்தியாவின் 
தக்கணாயனம் - ஆடி முதல் சூரியன் தெற்கு தென்பகுதி . 
நோக்கிச் செல்லும் ஆறுமாத காலம் . 

தக்கார் - மேன் மக்கள் ; நடுவு நிலைமையுடை 
தக்கணை - காண்க : தக்கிணை . 

யோர் ; பெருமையிற் சிறந்தோர் ; உறவினர் . 


தக்காரி 


527 


தகலுபாசி 


தகதக் கினனல், } - அறிவீசுதற்குறிப்பு: 


ஒ லிக் 


தகமை 


தக்காரி - வாதமடக்கி . 

தகடுதைத்தல் - மரப்பெட்டி முதலியவற்றிற்குப் 
தக்காளி - காண்க : மணித்தக்காளி ; சீமைத் பட்டமடித்தல் . 
தக்காளி. 

தகண் - தடை ; தழும்பு ; பழக்கம் ; கிழங்கு 
தக்காளிப்பிள்ளை - பிள்ளைப்பூச்சி . 

விழுந்த பனங்கொட்டையின் உள்ளீடு . 
தக்காற்போல - தக்கபடி . 

தகணிதம் - துந்துபி ; உலோகமணல் . 
தக்கிணம் - தெற்கு . 

தகணேறுதல் - தழும்புபடுதல் ; பழக்கமாதல் ; 
தக்கிணாக்கினி காண்க : தக்கணாக்கினி. 

முற்று தல் . 
தக்கிணாமூர்த்தி - காண்க : தக்கணாமூர்த்தித் 

தகணை - உலோகக்கட்டி .. 
தேவர். 

தகத்து - அரியணை ; சிறந்த இடம் ; பெருமை ; 
தக்கிணாயனம் - காண்க : தக்கணாயனம் . 

மணத்துக்குரிய அலங்காரத் தேர் . 
தக்கிணை - குரு முதலியோர்க்குக் கொடுக்கும் 

பொருள் . 
தக்கிப்போதல் - நிலைபெறுதல் . 

தகப்படுதல் - மேன்மைதங்குதல் . 
தக்கியா - பக்கிரிகளின் இருப்பிடம் . 

தகப்பன் - தந்தை . 
தக்கிரம் – மோர் . 

தகப்பன்சாமி - தன் தந்தைக்குக் குருவான 
தக்கிருத்தல் - தனக்குத் தக வொழுகுதல் . 

முருகக்கடவுள் ; அடங்காப் பையன் . 
தக்கு - இசையின் தாழ்ந்த ஓசை ; தந்திரம் . தகம் - எரிவு ; சூடு . 
தக்குத்தக்கெனல் -- ஓர் அடுக்கொலிக்குறிப்பு . 

காண்க : தகைமை . 
தக்குத்தடவல் - தடவி நடக்கை ; தடுமாறிப் தகர் - பொடி ; தகர்ந்த துண்டு ; ஆட்டுப்பொது ; 
படிக்கை . 

செம்மறியாட்டுக்கடா ; வெள்ளாடு ; 

யாளி 
தக்குதல் - நிலைபெறுதல் ; பயன்படுதல் ; ஏற்ற 

யின் ஆண் ; ஆண்யானை ; ஆண்சுறா ; மேட்டு 
தாதல் ; அரக்கு தல் ; எல்லைகட்டுதல் ; நயப் நிலம் ; பூமி ; பலாசுமரம் . 
படல் . 

தகர் ( வி ) - தகர்என் ஏவல் ; அழி ; குட்டு என் 
தக்குவித்தல் - ஆட்சிக்குட்படுத்தல் . 

ஏவல் . 
தக்கெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

தகர்த்தல் - நொறுக்குதல் ; புடைத்தல் ; உடைத் 
தக்கேசி - மருதநிலப் பண்வகை . 

தல் ; சிதறடித்தல் ; குட்டு தல் ; அழித்தல் ; 
தக்கை - காதிலிடும் குதம்பை ; அகப்புற முழவு நெரித்தல் ; பரு முதலிய கட்டிகளைத் திறத் 
மூன்றனுள் ஒன்றாகிய ஒரு பறைவகை ; தல் ; மெச்சும்படி ஆற்றல் காட்டுதல் . 
பறை ; தெப்பம் ; நெட்டிவகை ; அடைப்பான் ; | தகர்தல் - நொறுங்குதல் ; உடைதல் ; நெரிதல் ; 
அடைப்பு ; தூண்டிலோடு சேர்த்து மிதக்க 

சிதறுதல் ; அழிதல் ; காய்ந்துபோதல் . 
விடும் சக்கைத்துண்டு ; 

தகர்ப்பு - உடைப்பு ; குட்டு . 
பனையின் அடிமரம் ; சோளம் , ஆமணக்கு தகர்ப்பொறி - கோட்டைமதிலிற் 

காப்பாக 
முதலியவற்றின் உலர்ந்த தட்டை ; கட்டி ; 

வைக்கும் ஆட்டின் வடிவான எந்திரவகை . 
கிழிந்த சீலையில் தைக்கும் ஒட்டுத்துண்டு . 

தகர்வு - உடைவு ; அழிவு . 
தக்கோர் - தகுதிவாய்ந்தவர் ; அறிஞர் . 
தக்கோர்மை - தக்கவர் தன்மையான நியாயம் , தகரஞாழல் - மயிர்ச்சாந்துவகை. 
தக்கோலம் - காண்க : வால்மிளகு ; தாம்பூலம் ; 

தகரடி - சிதறவடிக்கை ; பெருமிதப் பேச்சு . 

மணம் வீசும் 

மரவகை ; 
சிறுநாவற்பூ ; திப்பிலி ; திருவூறல் என்னும் தகரம் - மயிற்சாந்து ; 
தேவாரம் பெற்ற ஓர் ஊர் . 

மணம் ; வெள்ளீயம் ; உலோகத் தகடு ; இதயத் 
தக்கோலி - அகில்வகை . 

தின் உள்ளிடம் . 
தக்தம் - சுடப்பட்டது . 

தகரவித்தை - இறைவனை இதயவொளியில் 
தகசு - தவழ்கரடி என்னும் விலங்கு ; தகடு . 

வைத்துத் தியானம் செய்யும் முறையை 
தகட்டு முளை - கொக்கிவகை . 

உணர்த்தும் வித்தை . 
தகட்டுவைரம் - பட்டை தீட்டப்பெறாத வைரம் . தகரார் ( று ) - தடை , மறுப்பு ; விவாதம் . 
தகடி - பீதாம்பரம் ; ஏமாற்றுகை ; நீர் . 

தகல் - தகுதி ; காண்க : பவளப்பூண்டு ; ஒரு கீரை 
தகடு - மென்மையுந் தட்டையுமான வடிவு ; 

வகை . 
உலோகத் தட்டு ; வண்ணத் தகடு ; கம்மார் 

மோசக்காரன் ; பெரும் 
வெற்றிலை , கறுப்பு வெற்றிலை ; பூவின் புற 

புரட்டான் . 
விதழ் ; மண்படை ; அடர்ச்சி ; வாழை இலை தகலக்கட்டுதல் - ஏமாற்றுதல் . 
யின் நடுப்பகுதியை நறுக்கிய ஏடு . 

தகலுபாசி - காண்க : தகல்பாச்சி . 


பாலமாக 


இடும் 


தகல்பாச்சி , } 


தகலோன் 


528 ) 


தங்கக்குடம் 


தகலோன் - தகுதியை உடையவன் . 

தகுதி வழக்கு - பொருள்களுக்கு இயல்பாய் 
தகவல் - எடுத்துக்காட்டு ; நேர்விடை ; செய்தி . அமைந்த சொற்களை ஒழித்துத் தகுதியான 
தகவின்மை - தகுதியின்மை ; நடுநிலையின்மை ; வேறு சொற்களால் கூறும் இடக்கரடக்கல் , 
வருத்தம் . 

மங்கலம் , குழூஉக்குறி என்னும் மூவகை 
தகவு - தகுதி ; உவமை ; 

ரிமை ; குணம் ; 

வழக்கு . 
பெருமை ; அருள் ; நடுவு நிலைமை ; 

தகுந்தகுமெனல் - ஒலியோடு எரிதற்குறிப்பு ; ஒளி 
வலிமை ; அறிவு ; தெளிவு ; கற்பு ; நன்மை ; 

வீசுதற் குறிப்பு ; முழவு முதலியன ஒலித்தற் 
நல்லொழுக்கம் . 

குறிப்பு . 
தகவுரை - பரிந்துரை , சிபாரிசு . 

தகுந்தபுள்ளி - செல்வம் முதலியவற்றால் தகுதி 
தகழி - அகல் ; உண்கலம் . 

யானவர் . 
தகழிச்சி - கருப்பூரம் . 

தகுந்தவர் - ஒழுக்கமுடையவர் . 
தகளி - காண்க : தகழி . 

தகுந - தக்கவை . 
தகன் - வேர்விட்ட பனங்கொட்டை ; நெருப்பு 

தகுவ - இயன்றவை . 
கீரைவகை ; பூரான் : கிழங்குவிழுந்த பனங் 

தகுவன் - அசுரன் . 
கொட்டையின் உள்ளீடு . 

தகுவியர் - அசுரமகளிர் . 
தகனக்கிரியை - பிணத்தை எரிக்கும் சடங்கு . 

தகுளம் - மகளிர் விளையாட்டு . 
தகனபலி - நெருப்பிலிட்டுச் செய்யும் பலி . 

தகை - அழகு ; அன்பு ; அருள் ; கவசம் ; குணம் ; 
தகனம் - எரித்தல் ; பிணஞ்சுடுகை ; செரித்தல் ; 

தடை ; தகுதி ; பொருத்தம் ; ஒப்பு ; மேம்பாடு ; 
உணவு . 

பெருமை ; நன்மை ; இயல்பு ; நிகழ்ச்சி ; 
தகனன் - நெருப்பு . 

கட்டுகை ; மாலை ; தளர்ச்சி ; தாகம் ; 
தகனித்தல் - எரித்தல் . 

மூச்சிழைப்பு . 
தகனை - உலோகக்கட்டி . 

தகை ( வி ) - தடுத்துவிடு ; ஆணையிடு . 
தகா - பசிதாகம் ; மிக்க ஆசை ; மோகம் ; 

தகைத்தல் - தடுத்தல் ; கட்டு தல் ; சுற்றுதல் ; 
பொருளாசை ; மோசம் . 

வாட்டுதல் ; அரிதல் ; 
தகாதா ( தி ) - வழக்கு ; குற்றம் ; நெருக்குகை . 

நெருங்கப்பெறுதல் ; 

களைத்தல் . 
தகித்தல் - எரித்தல் ; பிணஞ்சுடுதல் ; சூடுசெய் 

தகைதல் - தடுத்தல் ; ஆணையிட்டுத் தடுத்தல் ; 
தல் ; செரித்தல் . 

பிடித்தல் ; அடக்குதல் ; உள்ளடக்குதல் ; 
தகிலன் - வஞ்சகன் . 
தகிலாயம் - நட்பு ; நன்றி . 

பிணைத்தல் ; தளர்தல் ; ஒத்தல் ; அழகு பெற் 

றிருத்தல் . 
தகிலித்தல் - உட்செலுத்துதல் ; வஞ்சித்தல் ; 

தகைப்பு - தடை ; மதிற்சுற்று : மாளிகைக் 
திருடிக் கொடுத்தல் ; பண்டமாற்றிக் கொள்ளு 

கட்டணம் ; வீட்டின் பகுதி ; படைவகுப்பு ; 
தல் ; உழக்குதல் ; குற்றஞ்சாட்டுதல் . 
தகிலிமா - சேங்கொட்டைமரம் . 

தளர்ச்சி ; மூச்சிழைப்பு . 
தகுணிச்சம் - பறைப்பொது ; 

தகைபாடுதல் - தலைவன் தலைவியின் 

நலம் 
அகப்புற முழவு 
மூன்றனுள் ஒன்று ; ஒரு வரிக்கூத்துவகை . 

பாராட்டுதல் . 

தகைமை - தன்மை , 
தகுணிதம் - வாச்சியப்பொது ; அகப்புற முழவு 

பெருமை ; 

தகுதி ; 

பொறுமை ; குணம் ; மதிப்பு ; அழகு ; ஒழுங்கு ; 
மூன்றனுள் ஒன்று . 

நிகழ்ச்சி . 
தகுதல் - ஏற்றதாதல் ; மேம்படுதல் ; தொடங்கு 
தல் ; கிட்டு தல் ; ஒத்தல் ; ஏற்குதல் ; இயலுதல் ; 

தகையணங்குறுத்தல் - தலைவியின் அழகு தலை 
தகுதியாதல் . 

வனை வருத்தமுறுத்தலைக் கூறும் அகத்துறை . 
தகுதி - பொறுமை ; பொருத்தம் ; தகுதிவழக்கு ; | தகைவிலாங் ( ன் ) குருவி - தரையில் 

தங்காது 
மேன்மை ; நல்லொழுக்கம் ; நடுவு நிலைமை ; 

பெரும்பாலும் பறந்துகொண்டே இருக்கும் 
ஆற்றல் ; அறிவு ; கூட்டம் ; தடவை ; குணம் ; 

குருவிவகை . 
நிலைமை . 

தகைவு - தடை ; இளைப்பு . 
தகுதியணி - தக்க இரண்டு 

பொருள்களின் தங்கக்கட்டி - பொற்கட்டி , மிக நல்லவன் ( ள் ) . 
சேர்க்கையை உணர்த்தும் அணி . 

தங்கக்கம்பி - பொன்னாலான கம்பி ; வணக்க 
தகுதியின்மையணி - தகாத இரண்டு பொருள் மொடுக்கமுள்ளவன் ( ள் ) . 

களின் சேர்க்கையை உணர்த்தும் அணி . தங்கக்கலசம் - கோபுரம் முதலியவற்றின் உச்சி 
தகுதியோர் - அறிஞர் ; சுற்றத்தார் ; பெருமை யில் அமைக்கும் தங்கப்பூச்சுப் பூசிய குடவுரு . 
யிற் சிறந்தோர் ; நடுவுநிலைமையோர் . தங்கக்குடம் - பொற்குடம் ; மிக நல்லவன் ( ள் ) . 


தங்கக்குணம் 


529 


தசமுகன் 


பன்மை 


தங்குடி சுற்றும் , } தாயத்தார் ; ஞாதியர் . 


தங்கக்குணம் - சிறந்த குணம் . 

தச்சன்குருவி காண்க : மரங்கொத்தி . 
தங்கச்சி - காண்க : தங்கை . 

தச்சாசாரி - மரவேலை செய்பவன் . 
தங்கசாலை நாணயம் அடிக்கும் சாலை . 

தச்சி - தயிர் ; தச்சிபாரா ஆட்டத்தில் எல்லாக் 
தங்கஞ்சலமாக்கி - சுவர்ணபேதி . 

காய்களும் நிமிர்ந்து விழும் விருத்தம் . 
தங்கப்பூச்சு - பொன் முலாம் . 

தச்சிச்சி - தச்சச் சாதிப்பெண் . 
தங்கம் - பசும்பொன் ; சிறந்தது ; 

கலப்பற்ற 

தச்சு - தச்சன் தொழில் ; தச்சனது ஒரு நாள் 
பொற்கட்டி ; மிக நல்லவர் . 

வேலை அளவு . 
தங்கமுலாம் - பொன்மெருகு . 

தச்சுக்கழித்தல் - புது வீட்டில் குடியிருப்பதற்கு 
தங்கரேக்கு - பொன்னிற் செய்த தகடு . 
தங்கல் - தங்கு தல் ; தாமதித்தல் ; தங்குமிடம் ; 

முன் பேயோட்டுதற்காகத் தச்சர்கள் செய்யும் 

சடங்கு . 
நிலைபெறுதல் ; அடியில் படிந்திருப்பது ; கெடி . 
தங்கலர் - பகைவர் . 

தச்சுக்கோல் - காண்க : தச்சக்கோல் . 
தங்கள் - உங்களுடைய ; படர்க்கைப் 

தச்சுவாடி - தச்சுவேலை செய்யுமிடம் ; வாடகை 
யுடன் சேர்ந்துவரும் சாரியை ; கடிதத்தில் கை 

வண்டிகள் நிற்கும் இடம் ; விறகுகடை . 
யெழுத்திடுவதன் முன் எழுதப்பெறும் ஒரு தச்சுவினைமாக்கள் - தச்சர் . 
வழக்கு மொழி . 

தச்சுவேலை - தச்சருக்குரிய தொழில் . 
தங்காள் - தங்கை ; அம்மா . 

தச - பத்து . 
தங்கான் - அரை என்னும் 
அரை என்னும் எண்ணின் குழூஉக் 

தசக்கிரீவன் , 

பத்துக் கழுத்துடைய 
குறி ; கொள்முதல் 

இராவணன் . 
தங்கு - தங்குதல் . 

தசகம் - பத்துச் செய்யுள் கொண்ட பிரபந்தம் . 
தசகூலி - பயிர் செய்வதற்கு ஏற்ற உழவு முதலிய 

பத்துவகைக் கூலி . 
தங்குதடை - தடங்கல் ; தடுமாற்றம் . 

தசசீலம் - பௌத்தத்துறவியருக்குரிய பத்துவகை 
தங்குதரிப்பு - காண்க : தங்குதடை ; அடக்கம் . 

யான ஒழுக்கவிதிகள் . 
தங்குதல் - வைகுதல் ; உளதாதல் ; அடங்குதல் ; 
நிலைபெறுதல் ; 

பார்ப்பனர்க்கு 
தணிதல் ; தாமதப்படுதல் ; தசதானம் - விழாக்காலங்களில் 
தடைப்படுதல் ; இருப்பாயிருத்தல் ; அடியிற் 

உப்பு , எள் , நெய் , நெல் , பசு , பூமி , பொன் , 
படுதல் ; சார்ந்திருத்தல் . 

ஆடை , வெல்லம் , வெள்ளி ஆகியவற்றைக் 
தங்கு துறை - கப்பல் தங்கிச்செல்லுமிடம் . 

கொடுக்கும் பத்துவகைக் கொடைப்பொருள் 
தங்குதேர்ப்படுதல் - இடையே தாமதித்தல் ; கள் . 
தேரிழுப்பில் நிலையை அடையாது ஓரிடத்தில் தசநாடி - பத்து நாடிகள் ; அவை : அத்தி , அலம் 
தங்குதல் . 

புடை , இடை , காந்தாரி , குகு , சங்கினி , 
தங்குநடை - தங்கித்தங்கி செல்லும் பயணம் . சிங்குவை , 

சுழுமுனை , பிங்கலை , புருடன் 
தங்குபடி - மீதி . 

என்னும் பத்துவகைப்பட்டு உயிர்வளி இயங்கு 
தங்குபிண்டம் - மா தவிடாய் வெளிப்படத் தற்குரிய வழியாகிய நாடிகள் . 
தேய்ந்து தங்கியிருக்கும் கருப்பிண்டம் . 

தசப்பொருத்தம் - பத்துவகையான கலியாணப் 
தங்கு மூச்சு - இறக்குங் காலத்தில் நின்று நின்று பொருத்தங்கள் ; அவை : தினம் , கணம் 
வரும் மூச்சு . 

மாகேந்திரம் , ஸ்திரிதீர்க்கம் , யோனி , ராசி , 
தங்கூசு - தூண்டிலில் கட்டுங் கயிறு . 

ராசியதிபதி , வசியம் , ரச்சு , வேதை என்பன 
தங்கை - இளைய சகோதரி ; தங்கை முறையாள் ; வாம் . செய்யுட்பொருத்தம் பத்து ; அவை : 
இளையாள் . 

மங்கலம் , சொல் , பால் , வருணம் , உண்டி , 
தங்கைச்சி - காண்க : தங்கை ; கருங்குவளை. தானம் , எழுத்து , நாள் , கதி 

கணம் 
தங்கையைக்கொல்லி - ஒரு பூடுவகை . 

என்பனவாம் . 
தச்சக்கோல் - 33 அங்குலமுள்ள தச்சுமுழம் . 

தசபலன் - தசபாரமிதையால் வன்மையுடைய 
தச்சகன் - குடும்பத் தலைவன் . 
தச்சவாடி - தச்சுவேலை செய்யுமிடம் . 

புத்தன் . 
தச்சவேலை - தச்சருக்குரிய தொழில் ; 

தசம் - சிவிகை ; பத்து . 
மரவேலை . 

தசமம் - பத்தாவது ; பத்தில் ஒன்று . 
தச்சன் - மரவேலை செய்பவன் ; தச்சுவேலை தசமி - பத்தாம் திதி ; தசமியில் உண்ணுவதான 
செய்யும் சாதியான் ; விசுவகர்மாவுக்குரிய 

ஒரு பணிகாரம் . 
சித்திரை நாள் . 

தசமுகன் - பத்து முகமுடைய இராவணன் . 
67 


. 


தசமூலம் 


530 


தட்டல் 


தசாக்கரி 


- 


தசமூலம் - கண்டங்கத்தரி , சிறுமல்லிகை , சிறு துளையை அடைத்துக்கொண்டு 

சதை 
வழுதுணை , தழுதாழை , நெருஞ்சி , பாதிரி , வளர்கை . 
பெருங்குமிழ் , பெருமல்லிகை , வாகை , வில்வம் தசைவைப்பு - கோளின் ஆட்சிமுடிவு . 
என்னும் பத்து மருந்துவேர்கள் . 

தஞ்சக்கேடு - வலுவின்மை ; வறுமை . 
தசரா - மாளய அமாவாசையை அடுத்துத் தஞ்சம் - எளிது ; தாழ்வு ; எளிமை ; பற்றுக்கோடு ; 
துர்க்கையை வணங்கி நிகழ்த்தப்படும் பத்து அடைக்கலப்பொருள் ; உறுதி ; பெருமை . 
நாள் விழா . 

தஞ்சன் - அறிஞன் . 
தசவவதாரன் - பத்து அவதாரங்கள் எடுத்த தஞ்சனன் - தன்னையுணர்ந்தவன் . 
திருமால் . 

தஞ்சு - காண்க : தஞ்சம் . 
தசவாயு - உடலில் நிற்கும் பத்து வாயு ; அவை : | தட்குதல் - தங்குதல் ; கட்டுதல் ; தடுத்தல் . 
அபானன் , உதானன் , கிருகரன் , கூர்மன் , தட்சகன் - எண்வகை நாகத்துள் ஒன்று ; குடும் 
சமானன் , தனஞ்சயன் , தேவதத்தன் , நாகன் , 

பத் தலைவன் . 
பிராணன் , வியாழன் என்பன . 

தட்சசங்காரன் - தக்கனை அழித்தவனான 
தசனப்பொடி - கருநிறமுள்ள பற்பொடிவகை . 

சிவன் . 
தசனம் - பல் , கவசம் ; மலைமுடி . 

தட்சணம் - தெற்கு ; வலப்பக்கம் ; அப்போதே . 
ஒரு பண்வகை . 

தட்சணாக்கினி காண்க : தக்கணாக்கினி. 
தசாங்கத்தயல் - ஆசிரியவிருத்தத்தால் அரசியல் 

தட்சணாமூர்த்தம் - காண்க : தட்சிணாமூர்த்தம் . 
உறுப்புகள் பத்தனையும் பாடும் நூல்வகை . 

தட்சணாமூர்த்தி - காண்க : தட்சிணாமூர்த்தி . 
தசாங்கம் - ஊர் , யானை , கொடி , செங்கோல் , 

தட்சணாயனம் காண்க : தக்கணாயனம் . 
நாடு , குதிரை , மலை , மாலை , முரசு , யாறு தட்சணை காண்க : தட்சிணை . 
என்னும் பத்து அரசியல் உறுப்புகள் . 

தட்சிணபூமி - பூகோளத்தின் தென் சீதளபாகம் . 
தசாட்சரி - ஒரு பண்வகை . 

தட்சிணம் - தக்கிணம் , தெற்கு ; வலப்பக்கம் ; 
தசாமிசம் - பத்தில் ஒரு கூறு ; பத்தில் ஒன்று . 

அறிவுக்கூர்மை ; தாராளம் . 
தசாவதாரம் - மீன் , ஆமை , பன்றி , நரசிங்கம் , 

தட்சிணாசலம் - பொதியமலை . 
வாமனன் , பரசுராமன் , இராமன் , பலராமன் , 

தென் முகமா 
கண்ணன் , கற்கி என்னும் திருமாலின் பத்துத் தட்சிணாமூர்த்தம் - சிவபிரான் 

யிருந்து பிரமபுத்திரர்களாகிய சனகாதியர் 
திருப்பிறப்புகள் . 
தசியு - ஆரியர் அல்லாத சாதிவகை ; திருடன் . 

நால்வருக்கும் உபதேசித்த திருவுருவம் . 

தட்சிணாமூர்த்தி - தென்முகமாயிருக்கும் சிவ 
தசிரம் - உட்டுளை ; மழைத்தூறல் . 

மூர்த்தம் ; தெற்கிலிருக்கும் அகத்தியர் ; நூற் 
தசுகரம் - களவு . 

றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று . 
மிடா ; கோபுரவிமானங் 
. 

தட்சிணாயனம் - காண்க : தக்கணாயனம் , 
தசுமன் - கள்வன் ; வேள்வி செய்விப்போன் . 

தட்சிணாவர்த்தம் - காண்க : வலம்புரிச்சங்கு . 
தசை - இறைச்சி , ஊன் , 

புலால் , மாமிசம் ; | தட்சிணை - குரு முதலிய பெரியோருக்குக் 
சதை , முடைநாற்றம் ; பழத்தின் 

கொடுக்கும் பொருள் ; பரிதானம் ; சிட்சை . 

சதை ; 
நிலைமை ; கோளின் ஆட்சிக்காலம் ; திரி . தட்டகப்பை - தட்டையாக இருக்கும் தோசை 
தசைக்கனி - சதைப்பற்றுள்ள பழவகை . 

திருப்பி என்னும் கருவி . 
தசைத்தல் - சதை பிடித்தல் ; கொழுத்தல் . தட்டத்தானி - தன்னந்தனி; முற்றும் தனித் 
தசைதல் - சதைப்பற்றாதல் ; பூரித்தல் .. 

திருக்கை . 

தட்டம் - உண்கலம் ; தாம்பாளம் ; துயிலிடம் ; 
தசைநார் 

படுக்கை ; கச்சு ; கைகொட்டுகை ; பரந்த 
தசைப்பற்று - தசைபிடித்திருத்தல் ; சதை . 

இதழையுடைய பூ ; நீர்நிலை ; பல் ; பாம்பின் 
தசைப்பு - கொழுப்பு ; சதைபிடித்திருத்தல் . 

நச்சுப்பல் ; நிலத்தில் வீழ்ந்து வணங்குகை ; 
தசைபிடி - சதைபிடிக்கை . 

யானை செல்லும் வழி ; மோவாய் ; அல்குல் ; 
தசையடைப்பு - காண்க : தசைவளர்ச்சி ; 

வயல் . 
கொழுப்புப் பிடித்தல் . 

தட்டம்மை - அம்மைநோய்வகை . 
தசையூறுதல் - சதைபிடித்தல் . 

தட்டல் - கை முதலியவற்றால் தட்டு தல் ; தாளம் 
தசைவலி - சதையில் உண்டாகும் நோவு . 

போடல் ; தடுத்தல் ; முட்டுப்பாடு ; ஐந்து என் 
தசைவளர்ச்சி - சதைப்பற்றுண்டாகை ; புண் பதன் குழூஉக்குறி ; தாலம் ; ஒன்றில் உள்ளதை 
ணைச் சுற்றிச் சதை மிகுகை ; மூத்திரத் வெளியில் கொட்டுகை . 


தசும்பர்; } - களின் உச்சிக்குடம் ; பொன் 


தசைநார்பு } - அசைவுகொடுக்கும் நரம்பு . 


தட்டல் தடவல் 


531 


தட்டுத்தாவரம் 


வகை . 


தாளம் 


தட்டல்தடவல் - முட்டுப்பாடு ; நடை தடு தட்டிப்போடுதல் - கவிழச் செய்தல் ; வெல்லுதல் ; 
மாறுகை . 

மறுத்தல் . 
தட்டழி - ஒரு வாத்தியவகை . 

தட்டியம் - நெடுங்கேடயம் . 
தட்டழிதல் - நிலைகுலைதல் ; திகைத்தல் ; தட்டியழைத்தல் - கைகொட்டிக் கூப்பிடுதல் ; 
தோல்வியுறுதல் ; சீர்கெடுதல் . 

போருக்கழைத்தல் . 
தட்டழிவு - கலக்கம் ; தோல்வி . 

தட்டியளத்தல் - தானியம் முதலியவற்றைத் 
தட்டறை - அடைப்பை முதலியவற்றிலுள்ள 

தலையை வழித்து அளத்தல் . 
சிறிய உட்பை . 

தட்டியோட்டுதல் - மாட்டையடித்துச் செலுத்து 
தட்டாக்குடி - தட்டார்கள் இருப்பிடம் . 

தல் . 
தட்டாத்தி - தட்டாரப்பெண் . 

தட்டிவிடுதல் - உற்சாகப்படுத்துதல் ; மாட்டை 
தட்டாரப்பூச்சி - ஒரு பூச்சிவகை ; பறக்கும் பூச்சி 

யடித்துச் செலுத்துதல் ; விரைந்து செய்தல் ; 

கவிழச் செய்தல் ; உழவில் ஏர்களை முன் பின் 
தட்டான் - பொற்கொல்லன் ; காண்க : தட்டாரப் 

னாக மாற்றுதல் ; பின்வாங்கச் செய்தல் ; 
பூச்சி ; வெண்கோட்டம் ; புடல்கொடி ; பேய்ப் 

மறுத்தல் ; திரும்ப உழுதல் ; வெட்டிவிடுதல் ; 
புடல் . 

தப்புதல் ; உழுத சாலில் திரும்ப உழுதல் . 
தட்டானுப்பி - ஒரு கொடிவகை. 
தட்டி - காவல் ; சிறை ; கதவு ; படல் ; பலகை ; 

தட்டிவைத்தல் - குறிப்பாகச் சொல்லுதல் . 

மோதுகை ; 
பிரம்பு முதலியவற்றால் பின்னிய மறைப்புத் தட்டு - தட்டுகை; அடி ; 
தடுக்கு ; ஆயுதவகை ; வாத்தியவகை ; அரைச் 

போடுகை ; விலக்குகை ; முட்டுப்பாடு ; தடை ; 
சல்லடம் ; தாம்பாளம் ; காண்க : வெண்கோட் 

குற்றம் ; தீனம் ; மறைவு ; காவல் ; பயிர்த் 
டம் ; வெற்றிலைக் கட்டு . 

தட்டை ; தராசுதட்டு ; வட்டம் ; வளைவு ; 
தட்டிக்கவி - கருப்பூர ஆரத்திப்பாட்டு . 

கேடகம் ; 

குயவன் சக்கரம் ; முறம் ; தேர் 
தட்டிக்கழித்தல் - விலக்குதல் ; சாக்குப்போக்குச் 

முதலியவற்றின் நடுவிடம் ; ஆசனத் தடுக்கு ; 
சொல்லுதல் ; ஒருவனுக்கு வரவேண்டிய கப்பல் தட்டு ; நெடுங்கை ; பூவிதழ் ; விபசாரி . 
தொகையிலிருந்து அவனால் செலுத்த தட்டுக்காரன் - ஏமாற்றுக்காரன் ; தந்திரக் 
வேண்டிய தொகையைக் கழித்துக் கணக்கு காரன் . 
முடித்தல் . 

தட்டுக்கிளி - கிளித்தட்டில் ஒரு பக்கத்துத் 
தட்டிக்கேட்டல் - அடக்கியாளுதல் ; காண்க : 

தலைவன் நிலத்தில் சதுரக்கோடு கீறி ஆடும் 
தட்டிச்சொல்லுதல் ; கண்டித்தல் . 

ஒரு விளையாட்டுவகை . 
தட்டிக்கொடுத்தல் - அமைதிபண்ணுதல் ; ஊக்கப் 

தட்டுக்கிளிபாய்தல் - நிலத்தில் சதுரக்கோடு கீறி 
படுத்தல் ; தூண்டுதல் ; ஒருவர் மீது தட்டிக் 

ஆடும் ஒரு விளையாட்டுவகை . 
குறிப்புக் காட்டுதல் . 
தட்டிக்கொள்ளுதல் - பறித்தல் ; திருடுதல் ; தளர் தட்டுக்கூடை - அகன்ற கூடைவகை . 
தல் ; மோதிக்கொள்ளுதல் ; தடைப்படுதல் ; 

தட்டுக்கெடுதல் - மனங்கலங்குதல் ; வறுமையால் 

நிலைகெடுதல் ; இழப்படைதல் ; 
பற்றாமற்போதல் . 

காண்க : 
தட்டிச்சுற்றுதல் - கொள்ளையடித்தல் . 

தட்டுண்டு போதல் ; தடுமாறிப்போதல் ; தாறு 
தட்டிச்சொல்லுதல் - மறுத்துரைத்தல் ; காண்க : 

மாறாதல் . 
தட்டிக்கேட்டல் ; திக்கிப் பேசுதல் . 

தட்டுக்கேடு - இழப்பு ; அழிவு ; 

குழப்பம் ; 
வறுமை . 

தட்டுக்கொட்டு - கொட்டு முழக்கு ; போலி 
தட்டித்திரிதல் - சிரமப்பட்டு அலைதல் . 

நடிப்பு ; மினுக்குப்பொருள் ; தந்திரம் . 
தட்டிப்பறித்தல் - அடித்துப் பிடுங்குதல் ; தந்திர தட்டுச்சரி - மகளிர் முன்கையில் அணியும் அணி 

மாய்ப் பறித்தல் . 
தட்டிப்பார்த்தல் - தேங்காய் , நாணயம் முதலிய தட்டுச்சுளகு - அகன்ற முறவகை . 
வற்றைச் சுண்டிப்பார்த்து அவற்றின் இயல்பை தட்டுண்டு போதல் - சிதறுண்ணுதல் ; கதிரடி 
அறிதல் ; இரகசியமறிய முயலுதல் . 

படுதல் ; தடைப்படுதல் ; கலங்குதல் ; சரக்கு 
தட்டிப்புடைத்தல் - முறத்தாற் கொழித்து நெல் மோசடியாய் மாற்றப்படுதல் . 

முதலியவற்றைப் பிரித்தெடுத்தல் . 
தட்டிப்பேசுதல் - மறுத்துரைத்தல் ; காண்க : 

- தடை ; தடுமாற்றம் . 
தட்டிக்கேட்டல் ; திக்கிப்பேசுதல் . 

தட்டுத்தாவரம் - புகலிடம் . 


தட்டுத்தடுமாறுதல் } - தடுமாறுதல் . 


வகை . 


தட்டுத்தடங்கல் , } 


தட்டுதல் 


532 


தடவுதல் 


வகை . 


தட்டுதல் - கதவு முதலியவற்றை அடித்தல் ; பொருளுக்குள்ள இலக்கணம் ; ஐந்தொழில் 
மோதுதல் ; கிட்டுதல் ; கொட்டுதல் ; உட்செல் களைப் பண்ணும் இறை நிலை . 
லுமாறு அடித்தல் ; தட்டித் தூசி போக்குதல் ; | தடத்தன் - நடுநிலையாளன் ; மேலோன் . 
உடைத்தல் ; கவர்தல் ; தள்ளுதல் ; அகற்றுதல் ; தடதடத்தல் - நாக்குத் தட்டல் ; தள்ளாடுதல் ; 
தடுத்தல் ; மறுத்தல் ; 

குலையச் செய்தல் ; 

குழறுதல் ; தளர்வாதல் . 
தப்புதல் . 

தடதடப்பு - தள்ளாட்டம் . 
தட்டுப்படுதல் - தடைப்படுதல் ; குறைவுபடுதல் ; தடதடெனல் - விரைவுக்குறிப்பு ; ஒலிக்குறிப்பு . 
புலன்களுக்குத் தெரிதல் . 

தடந்தேடுதல் - காண்க : தடங்கோலுதல் . 
தட்டுப்பறத்தல் - திடீரென்று மறைதல் . 

தடபெடெனல் - ஒலிக்குறிப்பு ; தள்ளாடற்குறிப்பு . 
தட்டுப்பாய்தல் - கிளித்தட்டு விளையாட்டு . 

தடபுடல் - விரைவு ; சந்தடி ; அபாய நிலை ; 
தட்டுப்பிழா - வட்டமாய் முடைந்த பெட்டி பகட்டு . 

தடம் - நீர்நிலை ; கரை ; வரம்பு ; வேள்விக்குழி ; 
தட்டுப்புடை - தானியத்தை முறம் முதலிய தாழ்வரை ; வெளியிடம் ; மலை ; மூங்கில் ; 
வற்றாற் புடைக்கை . 

இடம் ; உயர்ந்த இடம் ; வழி ; மனைவாயில் ; 
தட்டுமாறுதல் - நிலைகெடுதல் . 

சுவடு ; கண்ணி ; சுருக்கு ; பெருமை ; அகலம் ; 
தட்டுமானம் - ஏமாற்று ; தந்திரவழி . 

செல்வப்பகுதி ; வளைவு ; கடம்புவகை . 
தட்டுமுட்டு - வீட்டுப் பொருள்கள் ; கருவிகள் ; தடம்படுதல் - தழும்புபடுதல் ; பயிற்சியால் 
மூட்டைகள் . 

ஆற்றல் மிகுதல் . 
தட்டுருவுதல் ஊடுசெல்லுதல் . 

தடம்பார்த்தல் - அடிச்சுவடு பார்த்தல் ; கேட்டில் 
தட்டுவாணி - ஒரு குதிரைவகை ; விலைமகள் . உதவி தேடுதல் . 
தட்டுளுப்பு - தடுமாற்றம் . 

தடம்புரளுதல் - நிலை தடுமாறுதல் ; நிலைகெடு 
தட்டை - மொட்டை ; பரந்த வடிவம் ; முறம் ; 

தல் ; பாதம் நரம்பு பிசகுதல் ; பாதையை 
திருகாணி ; பயிர்களின் அடித்தாள் ; தினைத் 

விட்டு விலகுதல் . 
தாள் ; காண்க : மூங்கில் ; கிளிகடிகருவி ; கவண் ; தடமண் - சுதைமண் . 
கரடிகைப்பறை ; அறிவிலி ; தீ ; ஒரு தடயம் - பலபண்டம் ; அணிகலன்கள் ; களவு 
காலணிவகை . 

போய்த் திரும்பக் கிடைத்த பொருள் ; விலங்கு . 
தட்டைத்தலை - தட்டையான பெரிய தலை . தடல் - மேட்டு நிலம் ; பலாப்பழச்செதிள் ; வாழை 
தட்டைப்பயறு - பயறுவகை ; பெரும்பயறு . 

மடல் ; விலங்கு , மரம் முதலியவற்றின் தோல் . 
தட்டையம்மை - காண்க : தட்டம்மை . 

தடவக்கொடுத்தல் - முதுகைத் தடவ இடங் 
தட்டொளி - உலோகக் கண்ணாடி . 

கொடுத்தல் ; மிக இணங்குதல் . 
தட்டோடு - தட்டையோடு ; கூரையை மூடுமாறு தடவரல் - வளைவு . 
இடும் வளைவுள்ள ஒருவகை ஓடு . 

தடவருதல் - காண்க : தடவாதல் . 
தட்பம் - குளிர்ச்சி ; விசிறுதல் முதலிய போற் தடவல் - ஆறு என்னும் எண்ணின் குழூஉக்குறி ; 
றுகை ; அருள் . 

முறை ; முட்டுப்பாடு ; பொங்கல் 

முதலிய 
தட்பவெப்பம் - குளிர்ச்சியும் சூடும் . 

உணவுவகை . 
தட - பெரிய ; வளைந்த ; மெல்லிய . 

தடவாதல் - தடவுதல் ; பூசுதல் ; தேடுதல் ; யாழ் 
தடக்கம் - தடை . 

முதலியன வாசித்தல் . 
தடக்கிப்பேசுதல் - திக்கிப்பேசுதல் . 

தடவிக்கட்டுதல் - பதித்தல் . 
தடக்கு - தடை . 

தடவிக்கொடுத்தல் - தடவுதல் ; ஊக்கப்படுத்து 

தல் ; 
தடக்குதல் - தடைபண்ணுதல் ; 

சமாதானப்படுத்துதல் ; 
இடறுதல் ; 

குறையக் 

கொடுத்தல் . 
தடைப்படுதல் . 

தடவு - பருமை ; பகுதி ; தூபக்கால் ; வேள்விக் 
தடங்கல் - தடை ; மறுப்பு ; சுணக்கம் ; அடைப்பு ; 

குழி ; கணப்புச்சட்டி ; 
வேலையின்றியிருக்கை . 

ஒரு மரவகை ; 

சிறைச்சாலை . 
தடங்கல் பண்ணுதல் - நிறுத்திவைத்தல் ; தடை 

தடவுத்தாழி - பெருஞ்சாடி . 
செய்தல் . 

தடவுதல் - பூசுதல் ; வருடுதல் ; இருட்டில் கைகால் 
தடங்குதல் - காண்க : தடக்குதல் . 

முதலியவற்றால் துழாவு தல் ; தேடுதல் ; 
தடங்கோலுதல் - வழிசெய்தல் ; 

ஒருவனைக் 

குறைத்தளத்தல் ; யாழ் முதலியன மீட்டுதல் ; 
கெடுக்க வழி முதலியன தேடுதல் . 

திருடுதல் ; உரிமையில்லாதவரைப் புணர்தல் ; 
தடத்தம் - நடுநிலை ; இயற்கையானன்றிப் பிறி அசைதல் ; தடுமாறுதல் ; முட்டுப்பாடாயிருத் 
தொன் றன் சார்பு முதலியனபற்றிப் தல் ; தகட்டுப் பணிகாரம் செய்தல் . 


தடவுநிலை 


533 


தடைபண்ணுதல் 


தடியன் 


தடவுநிலை - துறக்கம் . 

தடிமன் - நீர்க்கோவை ; பருமை . 
தடவுவாய் மலைச்சுனை . 

தடிமாடு , 

| கொழுத்தவன் , பருத்தவன் ,, 
தடவை 

தடிமிண்டன் , 
முறை ; தவணை . 

முரடன் . 
தடறு - ஆயுத உறை . 
தடா பானை ; மிடா ; கணப்புச்சட்டி ; பருமை ; 

தடிவு - வெட்டு ; அழிக்கை ; கொலை . 
மிடாவினும் பெரிய கலம் . 

தடினி - ஆறு . 

தடு - தடுக்கை . 
தடாககருமம் - மலங்கழிக்கை . 

தடுக்கல் 

தடை . 
தடாகம் - குளம் . 

தடுக்கிநிற்றல் - தடையால் நின்றுபோதல் . 
தடாகவாதாரம் - ஏரிப் பாய்ச்சலுள்ள நிலம் . 

தடுக்கு - இடறுகை ; தட்டி ; பாய் ; தவிசு .. 
தடாதகை - தடுத்தற்கரிய தகையுடைய தடுக்குத்தள்ளுதல் - இச்சகம் பேசுதல் . 
மீனாட்சிதேவி . 

தடுக்குதல் - இடறுதல் ; தடைசெய்தல் . 
தடாதடி - குழப்பம் . 

தடுக்குப்பாய் - சிறுபாய் . 
தடாதடிக்காரன் - நியாயமின்றிப் பலவந்தஞ் தடுக்குப்போடுதல் - உட்காரச் சிறுபாய் இடுதல் ; 
செய்வோன் , அடாவடிக்காரன் . 

உபசரித்தல் . 
தடாபுடாவெனல் - கோபித்துப் பேசுங்குறிப்பு ; தடுத்தல் - தடைசெய்தல் ; அடைத்தல் ; வேறு 
கீழ்விழும் ஒலிக்குறிப்பு ; பகட்டுக்குறிப்பு . 

பிரித்தல் ; நிறுத்திவைத்தல் ; அடக்குதல் ; 
தடாம் - வளைவு . 

விலக்குதல் ; மறுத்தல் ; எதிர்த்தல் ; பயனறச் 
தடாரம் - ஈரொத்துத் தாளம் ; சின்னம்மை . செய்தல் ; எண்ணம் மாறச்செய்தல் . 
தடாரி - உடுக்கை ; கிணைப்பறை ; பம்பை ; | தடுத்தாள் ( ளு ) தல் - திருத்தி வயமாக்குதல் . 
வாத்தியப்பொது . 

தடுப்பு - தடுக்கை ; தடை . 
தடாரித்தல் - ஊடுருவு தல் ; மிகக் கண்டித்தல் . தடுமன் - காண்க : தடிமன் , 
தடாவுதல் - வளைதல் . 

தடுமாற்றம் - ஒழுங்கின்மை ; தள்ளாடுகை ; மனக் 
தடி - கழி ; தண்டாயுதம் ; தடிக்கொம்பு ; மரம் கலக்கம் ; ஐயம் ; தவறு . 
முதலியவற்றின் பிளந்த துண்டம் ; அளவு | தடுமாற்று - மனக்கலக்கம் . 
கோல் ; ஆற்றங்கரை ; உலக்கை ; பருமைவில் ; | தடுமாறுத்தி - காரியத்தைக் காரணமெனத் 
வயல் ; பாத்தி ; தசை ; கருவாடு ; உடும்பு ;; தடுமாறக் கூறும் அணிவகை . 
மிதுனராசி ; கீறற் கையெழுத்து ; மின்னல் . தடுமாறுதல் - ஒழுங்கீனமாதல் ; நெறியின்றிக் 
தடிக்கம்பு - கைக்கழி . 

கலந்து கிடத்தல் ; மனங்கலங்குதல் ; துன்பத் 
தடிக்கொம்பு - தடிக்கம்பு ; மாட்டுக் குற்றவகை . துக்குள்ளாதல் ; ஐயுறு தல் ; 

தவறுதல் ; 
தடிகாரன் - தடியையுடையவன் ; அழிப்பவன் . தள்ளாடுதல் . 
தடித்தல் - பெருத்தல் ; மிகுதல் ; உறைதல் ; தடுமாறுவமம் , 

காண்க : எதிர்நிலையணி . 
திரளுதல் ; தாமதித்தல் ; மரத்தல் ; உரப்பாதல் ; | தடுமாறுவமை ) 
வீங்குதல் , பருத்தல் , சித்தம் கடினமாதல் ; 

தடை - தடுக்கை ; இடையூறு ; மறுப்பு ; கவசம் ; 
நச்சுக்கடியினால் தடிப்புண்டாதல் . 

காப்பு ; காவல் ; வாசல் ; அணை ; அடைப்பு ; 
தடித்தனம் - முருட்டுத்தனம் ; மட்டித்தனம் ; 

மந்திரத் தடை ; காண்க : தடல் ; எண்பது பலங் 
சோம்பேறித்தனம் . 

கொண்ட அளவு ; நிறுக்கப்போகும் பொருளை 
தடித்து - மின்னல் . 

வைத்திருக்கும் பாத்திரம் முதலியவற்றிற்குரிய 
தடிதல் - வெட்டுதல் ; அழித்தல் ; குறைத்தல் . 
தடிப்பம் - பருமை ; வீக்கம் . 

தடைஇய - திரண்ட ; பெருத்த .. 
தடிப்பயல் - கொழுத்தவன் ; முரடன் ; மட்டி . 

தடைக்கட்டு - நிறை அளவுகளைப் பரிசோதிக் 

கும் உத்தியோகம் . 
தடிப்பு - கடினம் ; வீக்கம் ; உடல் தழும்பு ; பூரிப்பு ; 
கனம் ; செருக்கு . 

தடைகட்டுதல் - பாம்பு முதலியவற்றை மந்திரத் 
தடிபிணக்கு 

தால் தடுத்தல் ; தராசில் எடைத் தடையமிடு 
அடிதடி . 

தல் . 
தடிபோடுதல் - நிலம் அளத்தல் ; தேரை மரக் 
கட்டையால் நெம்பிக் கிளப்புதல் ; 

தடைத்தல் , 
இடை 

} - தடுத்தல் . 

தடைதல் 
யூறு செய்தல் ; வருந்தி முயன்று ஒருவனை தடைபடுத்துதல் , இடையூறு செய்தல் ; காவற் 
வேலையில் ஈடுபடும்படி செய்தல் . 

தடைபண்ணுதல் படுத்துதல் ; தடுத்து தல் . 


எடை . 


} 


தடையம் 


534 


தண்டாயம் 


தடையம் - அணிகலன்கள் ; தடை ; களவு முதலிய தண்டநாயகன் - படைத்தலைவன் ; தண்டனை 
குற்றங்களில் சம்பந்தப்பட்ட பொருள் ; செய்யும் அதிபதியாகிய அரசன் ; சிவகணத் 
கத்திப்பிடி ; பெற்றுக்கொண்ட பொன்னுக்குத் தலைவனாகிய நந்தி . 
தட்டார் கொடுக்கும் 

கொடுக்கும் பொன்னிறை கல் ; | தண்டநீதி - அரசியல் நூல் . 
தராசு தடை ; தட்டுமுட்டு ; நிறுக்கப்போகும் தண்டப்படுதல் - அபராதம் விதிக்கப்படுதல் . 
பொருளை வைத்திருக்கும் பாத்திரம் முதலிய தண்டப்பொருள் - அபராதமாகக் கொள்ளும் 
வற்றிற்குரிய எடை . 

பொருள் . 
தடையறுத்தல் - மந்திரத் தடை நீக்குதல் ; இடை | தண்டபாசிகன் - கொலைகாரன் . 
யூறு விலக்குதல் . 

தண்டபாணி - தண்டைக் கையிலுடைய முருகன் ; 
தடைவிடை - மறுப்பும் மாற்றமும் . 

திருமால் ; யமன் ; வீமன் . 
தண் - குளிர்ச்சி ; அருள் . 

தண்டம் - கோல் ; தண்டாயுதம் ; அபராதம் ; 
தண்கடற்சேர்ப்பன் - நெய்தல் நிலத் தலைவன் . 

தண்டனை ; குடைக்காம்பு ; உலக்கை ; படகு 
தண்கதிர் , குளிர்த்த ஒளியுள்ள 

துடுப்பு ; ஓர் அளவை ; உடம்பு ; படை ; படை 
தண்சுடர், 

கதிர்களையுடைய வகுப்புவகை ; திரள் ; வரி ; கருவூலம் ; இழப்பு ; 
தண்சுடர்க்கலையோன் சந்திரன் .. 

யானைகட்டும் இடம் ; யானை செல்லும் 
தண்டக்காரன் - வேலைக்காரன் . 

வழி ; ஒறுத்து அடக்குகை ; வணக்கம் ; ஒரு 
தண்டக்கூற்றம் - வரிவகை . 

நாழிகை நேரம் ; செங்கோல் . 
தண்டகநாடு - காண்க : தொண்டைநாடு . 

தண்டம்பண்ணுதல் - அடியில் வீழ்ந்து வணங்கு 
தண்டகம் காண்க : தொண்டைநாடு ; தண்ட 

தல் . 
காரணியம் ; தண்டனை ; வடமொழியில் தண்டம்பிடித்தல் - அபராதம் வாங்குதல் . 
ஒருவகைச் செய்யுள் ; வீணா தண்டம் என்னும் தண்டம்போடுதல் - அபராதமிடுதல் ; வணங்குதல் .. 
முதுகெலும்பு ; அணிகலன் ; கரிக்குருவி ; 

தண்டமானம் - வால் முறுக்குதல் . 
குறுந்தறி ; நுரை . 

தண்டமிழ் - தண்ணிய தமிழ் . 
தண்டகமாலை - முந்நூறு 

வெண்பாக்களால் தண்ட ( டி )யமரம் - கோக்காலி . 
பாடும் ஒரு நூல் வகை . 

தண்டயாத்திரை - படையெடுத்துச் செல்லுகை . 

தண்டர் - தண்டனை செய்வோர் . 
தண்டகன் ஒரு மன்னன் ; யமன் . 
தண்டகாகம் - காண்க : செம்போத்து . 

தண்டல் - வசூலித்தல் ; வசூலிக்கும் பொருள் ; 

தீர்வை வசூலிப்பவன் ; எதிர்த்தல் ; தண்டனை ; 
தண்டகாரணியம் - தக்கணதேசத்தில் துறவியர் 

படகு தலைவன் . 
வசித்துவந்த ஒரு காடு . 

தண்டலர் - பகைவர் . 
தண்டங்கொடுத்தல் - அபராதங் கட்டுதல் ; இழத் தண்டலாளன் - தீர்வை வசூலிப்போன் . 
தல் ; இழப்புக்கு ஈடு கொடுத்தல் . 

தண்டலை - சோலை ; பூந்தோட்டம் ; ஓர் ஊர் . 
தண்டச்சோறு - பயனற்றவனுக்கு இடும் உணவு ; தண்டவாளம் - புடைவை வகை ; இரும்புச் 
இலவசமாகக் கொடுக்குஞ் சோறு ; காண்க : சட்டம் . 
புல்லுருவி . 

தண்டற்காரன் - வரி முதலியன வசூலிப்போன் ; 
தண்டசக்கரம் - குயவனது சுழற்றுகருவி . 

தீர்வை வசூல் செய்யும் ஊர்ப் பணியாளன் ; 
தண்டசம் - கருவிவகை . 

படகு தலைவன் . 
தண்டஞ்செய்தல் - நிலத்தில் வீழ்ந்து வணங்குதல் ; தண்டன் - கோல் ; வணக்கம் . 
தண்டித்தல் ; கோலால் அளத்தல் . 

தண்டன் சமர்ப்பித்தல் - மார்பு நிலத்துற விழுந்து 
தண்டடித்தல் - பாளையம் அடித்துப் படை வணங்குதல் . 
இறங்குதல் . 

தண்டனம் - சிட்சை . 
தண்டத்தலைவன் - படைத்தலைவன் . 

தண்டனிடுதல் - கீழே விழுந்து வணங்குதல் . 
தண்டத்தான் - யமன் . 

தண்டனை - ஒறுப்பு . 
தண்டத்துக்கழுதல் - பொருள் முதலியவற்றைப் தண்டா - தொந்தரவு ; சண்டை ; சிக்கல் ; கதவை 

பயனின்றிக் கொடுத்தல் ; நட்டமாக இறுத்தல் . அடைத்து இடும் இரும்புத்தடி ; உடற்பயிற்சி 
தண்டதரன் - யமன் ; கதாயுதத்தையுடைய வகை . 
வீமன் ; அரசன் ; குயவன் . 

தண்டாமை - நீங்காமை . 
தண்டதாசன் - அடிமை . 

தண்டாயம் - பாரந்தாங்குந் தண்டு ; தவணைப் 
தண்டநாயகம் - படைத்தலைமையாகிய வேலை . பகுதி . 


தண்டாயுதபாணி 


535 


தண்ணீர்ப்பத்தாயம் 


தண்டாயுதபாணி - தண்டாயுதத்தைக் கையி விருப்பங்கொள்ளுதல் ; சினமூண்டெழுதல் ; 
லுடைய முருகக்கடவுள் . 

விலகுதல் . 
தண்டாயுதம் - கதைப்படை ; பாரந்தாங்கும் தண்டு போடுதல் - படகுதுடுப்புத் தள்ளு த ல் ; 
தண்டு . 

வாகனஞ்சுமத்தல் . 
தண்டாயுதன் - தண்டாயுதம் உடையவன் , தண்டுமாரி - சிறு தெய்வங்களுள் ஒன்று ; அடக்க 
முருகக்கடவுள் ; வைரவக்கடவுள் ; ஐயனார் ; மற்ற பெண் , 
வீமன் . 

தண்டுமிண்டு - மூர்க்கத்தனம் . 
தண்டாரணியம் - காண்க : தண்டகாரணியம் , ஓர் தண்டுலபலை - திப்பிலிச்செடி . 
ஆரிய நாடு . 

தண்டுலம் - அரிசி ; காண்க : தண்டிலம் . 
தண்டாரம் - குயவன் சக்கரம் ; மதயானை ; வில் ; | தண்டுலம்பு - அரிசி கழுவும் நீர் . 
தோணி ; வண்டி . 

தண்டுவலித்தல் - காண்க : தண்டு போடுதல் .. 
தண்டான் - கோரைவகை ; புடல்வகை . 

தண்டெடுத்தல் - படையெடுத்தல் . 
தண்டி - தண்டற்காரன் ; பருமன் ; மிகுதி ; தரம் ; | தண்டெலும்பு - முதுகெலும்பு . 
ஓர் அணி இலக்கண நூலாசிரியர் ; யமன் ; தண்டேறு - எலும்பு . 
சண்டேசுவர நாயனார் ; செருக்குள்ளவர் ; தண்டேறுதல் - பல்லக்கேறுதல் . 
எட்டு அடியுள்ள இசைப்பாட்டுவகை. 

தண்டை - மாதர் காலணியில் ஒன்று ; கேடகம் ; 
தண்டிகை - ஒரு பல்லக்குவகை ; பெரிய வீடு . வால் ; காண்க : தண்டைமாலை . 
தண்டித்தல் - பருத்தல் ; ஒறுத்தல் ; வெட்டுதல் ; தண்டைக்காரன் - வஞ்சகன் ; தொந்தரவு செய் 
கட்டளையிடுதல் ; வருந்தி முயலுதல் . 

வோன் . 
தண்டிதரம் - ஆற்றல் . 

தண்டைநோய் - நோய்வகை . 
தண்டிப்பு - தண்டனை ; வெட்டுகை . 

தண்டைமாலை - பூமாலை வகை . 
தண்டியக்கொம்பு - நடிக்கப் பழகுவோர் ஆதர தண்டைமானம் - வால் முறுக்கு தல் . 
வாகக் கொள்ளுங் கழி ; கூரை தாங்குங் குறுக் தண்டொட்டி - மாதரின் ஒரு காதணிவகை . 
குக் கட்டை ; மக்கள் நெருக்கி உட்புகாதபடி தண்டோரா - பறைசாற்றல் . 
இடும் குறுக்குமரம் ; பல்லக்குக் கொம்பு . தண்ண - எளிமையுடைய . 
தண்டியம் - கச்சூர்க்கட்டை ; புறக்கூரையைத் | தண்ணடை - மருதநிலத்தூர் ; நாடு ; பச்சிலை ; 
தாங்குங் கட்டை ; நடிக்கப் பழகுவோர் ஆதர காடு ; சிற்றூர் ; உடுக்கைவகை . 
வாகக் கொள்ளும் கழி ; வாயிற்படியின் மேற் தண்ணம் - ஒருகட்பறை ; மழுவாயுதம் ; 
கட்டை . 

குளிர்ச்சி ; காடு . 
தண்டியல் - பல்லக்குவகை . 

தண்ணவன் - குளிர்ந்த சந்திரன் .. 
தண்டியிற்புண் - ஆண்குறியில் வரும் புண்வகை . தண்ணளி - குளிர்ந்த அருள் . 
தண்டிலம் - ஓமம் பண்ணு தற்கு அமைத்துக் தண்ணாத்தல் - தாழ்த்தல் . 
கொண்ட இடம் ; சிவபூசைக்கு அமைத்துக் தண்ணியசொல் - இதப்படுத்துஞ்சொல் . 
கொண்ட இடம் . 

தண்ணீர் - குளிர்ந்த நீர் ; நீர் . 
தண்டு - கோல் ; மரக்கொம்பு ; திருமால் முதலி தண்ணீர்க்காரன் - நீர் சுமந்து கொடுப்போன் . 
யோர்க்குரிய கதாயுதம் ; தண்டாயுதம் ; வளை தண்ணீர்க்காரி - நீர் சுமந்து கொடுப்பவள் . 
தடி ; உலக்கை ; விளக்குத்தண்டு ; 

வீணை ; 

தண்ணீர்க்கால் - நீரோடும் வழி . 
செவித்தண்டு ; மூக்குத்தண்டு ; முதுகந்தண்டு ; தண்ணீர்க்குடம் - நீர் முகக்கும் குடம் ; காண்க : 
ஆண்குறி ; வரம்பு ; பச்சோந்தி ; தொளை 

பச்சோந்தி ; தொளை நீர்வாழை . 
யுடைய பொருள் ; மூங்கிற் குழாய் ; மூங்கில் ; | தண்ணீர்கட்டுதல் - வயல் முதலியவற்றில் நீர் 
பூவிதழ் ; சிவிகை ; செருக்கு ; மிதுனராசி ; தேக்குதல் ; நீர்க்கொப்புளங் கொள்ளுதல் . 
சேனை ; சேகரித்த பணம் முதலியன . 

தண்ணீர்காட்டுதல் - கால் நடைகளுக்குக் குடிநீர் 
தண்டுக்கீரை - பருத்த தண்டுடன் வளரும் கீரை . காட்டுதல் ; ஏமாற்றுதல் ; அலைக்கழித்தல் . 
தண்டுக்கோல் - படகு துடுப்பு ; படகு தள்ளுதற் | தண்ணீர்த் துரும்பு - இடையூறு .. 
குரிய சவளமரம் ; பிரமசாரிக்குரிய பலாசக் தண்ணீர்த்துறை - நீர்நிலையில் இறங்குமிடம் . 
கோல் . 

தண்ணீர்த்துறையேறுதல் - மாதவிடாயாதல் . 
தண்டுதல் - வசூலித்தல் ; வருத்துதல் ; இணைத் தண்ணீர்தெளித்தல் - தூய்மையின் பொருட்டு நீர் 
தல் ; நீங்குதல் ; விலகுதல் ; தணிதல் ; கெடுதல் ; தெளித்தல் ; தொடர்பை நீக்கிவிடுதல் . 
தடைபடுதல் ; தொடுதல் ; மனம் அமைதல் ; | தண்ணீர்ப்பத்தாயம் -- நீர்த்தொட்டி . 


தண்ணீர்ப்பந்தர் ( ல் ) 


536 


தத்தி 


தண்ணீர்ப்பந்தர் ( ல் ) - வெயிற்காலத்தில் வழிச் தணிக்கை - மேற்பார்வையிடுகை . 
செல்வோர்க்குக் குடிநீர் முதலியன உதவும் | தணிகை -- திருத்தணிகை . 
அறச்சாலை . 

தணிசு - விலைமலிவு ; சதைபிடிக்கை ; வளைவு . 
தண்ணீர்ப்பிடிப்பு - குளம் முதலியவற்றில் நீர் | தணித்தல் - ஆற்றுதல் ; குறைத்தல் ; புதைத்தல் ; 
பிடித்துள்ள அளவு ; உணவு முதலியவற்றின் 

தாழ்த்தல் ; தீர்த்தல் ; தண்டித்தல் ; அவித்தல் ; 
நீர்மத் தன்மை . 

பொறுத்தல் . 
தண்ணீர்பட்டபாடு - தாராளமாய்ச் செலவு தணிதல் - ஆறுதல் ; 

குறைதல் ; 

வற்றுதல் ; 
செய்கை ; எளிதாகச் செய்யவல்லது . 

விளக்கு முதலியன அவிதல் ; வேலை முதலிய 
தண்ணீர்மட்டம் - நீர்மட்டம் என்னும் கருவி ; வற்றினின்றும் நீங்குதல் ; தாழ்தல் ; ஒன்றோடு 
குளம் முதலியவற்றில் தண்ணீர் பிடித்துள்ள ஒன்று இசைதல் ; நிறைதல் ; மன நிறைவாதல் ; 
அளவு . 

பருத்தல் . 
தண் ணீர்மாறுதல் - ஓரிடத்திலிருந்து மற்றோர் | தணிப்பு - தணித்தல் ; காண்க : த 

ணி 

வு ; 
இடத்திற்கு நீரை மாற்றிப் பாய்ச்சுதல் . 

அதிமதுரம் முதலியவற்றைக் கியாழமிட்டுச் 
தண்ணீர்வார்த்தல் - வழிச்செல்வோர் 

முதலி 

செய்த ஒரு மருந்துவகை . 
யோர்க்கு நீர் கொடுத்தல் ; நோய் நீங்கினோர் தணியல் - காண்க : தணிவு ; திருத்தணிகை ; கள் . 
முதலியோரை நீராட்டுவித்தல் ; தொடர்பற தணிவு - குறைகை; வணக்கம் ; சாந்தம் ; நீர் 
நீக்கிவிடுதல் . 

வற்றுகை ; இழிவு ; தாழ்வு . 
தண்ணீர்விட்டான் - ஒரு கொடிவகை . 

தணுப்பு - குளிர்ச்சி ; நீர்க்கோவை . 
தண்ணீராக்குதல் - ஒருவனை இரக்கங் கொள் தத் - அது ; அந்த ; அதட்டற்குறிப்பு . 
ளும்படி செய்தல் ; உலோக முதலியவற்றை தத்தக்க பித்தக்கவெனல் - நடைதளர்தற்குறிப்பு ; 
நீர்மமாக்குதல் ; பால் 

முதலியவற்றில் நீர் பேச்சுத் தடுமாறற்குறிப்பு . 
கலத்தல் ; மனப்பாடம் பண்ணல் . 

தத்தகன் - காண்க : தத்துப்பிள்ளை . 
தண்ணீராதல் - நீர்மயமாய்ப்போதல் ; மனப் தத்தங்கொடுத்தல் - சுவீகாரங் கொடுத்தல் ; 
பாடமாதல் . 

காண்க : தத்தம்பண்ணுதல் . 
தண்ணுமை மத்தளம் ; முழவு ; உடுக்கை ; ஒரு 

தத்தடி - குழந்தையின் தளர்நடை . 
கட்பறை . 

தத்தபுத்திரன் - காண்க : தத்தகன் . 
தண்ணுமையோன் - மத்தள ஆசிரியன் . 

தத்தம் - நீர்வார்த்துக் கொடுக்கும் கொடை . 
தண்ணெனல் - குளிர்ச்சிக்குறிப்பு ; இரங்கற் தத்தம்பண்ணுதல் - பொருளை நீர்வார்த்துக் 
குறிப்பு ; தட்டுகைக்குறிப்பு . 

கொடுத்தல் ; பொருளைத் திரும்பப் பெறாத 
தண்ணெனவு - குளிர்ந்திருக்கை ; இரங்குகை . படி கொடுத்துவிடுதல் ; பிதிரர்க்கு நீரோடு 
தண்பணை - மருதநிலம் . 

பிண்டம் முதலியன கொடுத்தல் . 
தண்பதம் - புதுப்புனல் ; புதுப்புனல் விழா ; தாழ் தத்தயோகம் - தீயோகங்களுள் ஒன்று . 
நிலை . 

தத்தரசமயம் - நெருக்கடியான நேரம் . 
தண்பு - குளிர்ச்சி . 

தத்தரம் -- நடுக்கம் ; மிகுவிரைவு ; தந்திரம் . 
தண்மை குளிர்ச்சி ; சாந்தம் ; ன்பம் ; தத்தளம் - கட்டடத் 

தளங்களின் 

நெகிழ்ந்த 
மென்மை ; 

தாழ்வு ; விளைவுக் குறைவு ; நிலை . 
அறிவின்மை . 

தத்தளித்தல் - ஆபத்தில் அகப்பட்டுத் திகைத்தல் ; 
தணக்கம் - நுணா என்னும் கொடி . 

பஞ்சம் முதலியவற்றால் வருந்துதல் . 
தணக்கு - நுணாமரம் ; நுணாக்கொடி ; தணக்க தத்தளிப்பு - உயிர் தப்பவேண்டித் திகைக்கை ; 
மரம் ; முட்டைக் கோங்கிலவுமரம் ; வால் ; மனங்கலங்குகை . 
முட்டைக் கோங்கு என்னும் மரம் . 

தத்தன் -- காண்க : வளர்ப்புப்பிள்ளை .. 
தணத்தல் - நீங்குதல் ; போதல் ; நீக்குதல் ; தத்தாங்கி - சிறுமியர் கைகொட்டிப் பாடும் 
பிரிதல் . 

விளையாட்டுவகை . 
தணப்பு - நீங்குதல் ; தடை ; செல்லல் . 

தத்தாங்கி கொட்டுதல் - சிறு குழந்தைகள் 
தணல் - கனிந்த நெருப்பு ; நெருப்பு ; நிழலிடம் . கொட்டுதல் . 
தணல்விழுங்கி - தணலை விழுங்கும் தீக்கோழி . தத்தாபகாரம் - தானங் கொடுத்ததைத் திரும்ப 
காண்க : எருக்கு . 

வாங்குகையாகிய பாவம் . 
அரசமரம் . 

தத்தாரி - கண்டபடி திரிவோர் . 
தணி - மலை ; குளிர்ச்சி ; தேர்நெம்புங் கட்டை . தத்தி - கொடை ; சத்துவம் . 


தணலம் 
தணவம் 


- 


தத்திகாரம் 


537 


தந்தபலம் 


ததிசாரம் - வெண்ணெய் . 


} 


} 


தத்திகாரம் - பொய் . 

தத்துவாதீதன் - தத்துவம் கடந்த பரம்பொருள் . 
தத்திதம் ( ன் ) - பெரும்பான்மைப் பெயர்ச்சொல் தத்துறுதல் - தத்தி வருதல் ; வருத்தப்படுதல் ; 
லின்மேல் வரும் விகுதி ; பகுபதம் . 

நேர்தல் ; கிட்டுதல் . 
தத்திதாந்தம் - தத்தித வி கு தியைக்கொண்ட தத்தெடுத்தல் - பிறர் குழந்தையைத் தனக்கு 
பெயர் ; சிறிது மாறித் தன்னோடு இயை உரிமையாக ஏற்றல் . 
புடைய பொருளையாகிலும் தன் பொருளை தத்தை - கிளி ; தமக்கை . 
யாகிலும் உணர்த்துவது . 

தத்ரூபம் - முழுவதும் ஒற்றுமையான வடிவம் . 
தத்தியம் - மெய் ; துகில் வகை . 

ததபத்திரி - வாழை . 
தத்தியோதனம் - காண்க : ததியோதனம் . 

ததம் - அகலம் ; பின்பு . 
தத்தினம் - காண்க : சிராத்தம் . 

ததர் - செறிவு ; கொத்து ; சிதறுகை . 
தத்து - தாவிநடத்தல் ; பாய்தல் ; மனக்கவலை ; | ததர்த்தல் - வருத்துதல் . 
சாதகத்தின்படி நேரும் ஆபத்து ; தவறு ; ததர்தல் - நெரிதல் . 
சுவீகாரம் ; சுவீகாரபுத்திரன் ; சிறுதுளை ; | ததள் - தளரா நிலை . 
பூச்சிக்கடியாலாகிய தடிப்பு . 

ததா - அப்படி . 
தத்துக்கிளி - வெட்டுக்கிளி ; கிளிப் பிள்ளை ; 

ததாகதன் - புத்தன் . 
பிள்ளைகளின் விளையாட்டுவகை . 

ததி - தக்க சமயம் ; தயிர் ; சத்துவம் . 
தத்துதல் - குதித்தல் ; தாவிச்செல்லுதல் ; தாவி | ததிகேடு - வலியின்மை ; செல்வக்குறைவு . 
ஏறுதல் ; 

அடியால் அளத்தல் ; ததும்புதல் ; | ததிசம் , 
பரவுதல் ; ஒளி முதலியன வீசுதல் . 
தத்துப்பிள்ளை, 

ததிமண்டம் - மோர் . 
- சுவீகாரப்பிள்ளை . 
தத்துப்புத்திரன் 

ததியர் - அடியார் . 
தத்துமீட்டல் - நோயாளியை ஆபத்திலிருந்து ததியாராதனை - காண்க : ததீயாராதனம் . 
காத்தல் ; கண்டம். என்று 

கருதப்பட்ட ததியோதனம் - தயிர்ச்சோறு . 
காலத்தைக் கடத்தல் . 

ததீயாராதனம் , திருமால் அடியார்க்கு இடும் 
தத்துவசதுக்கம் - மணமேடை . 

ததீயாராதனை விருந்துணவு . 
தத்துவசாலி - அதிகாரபத்திரம் பெற்றோன் . 

ததும்புதல் - மிகுதல் ; நிறைதல் ; நிரம்பிவழிதல் ; 
தத்துவஞானம் - முடிவான உண்மையுணர்வு . 

மன நிரம்புதல் ; அசைதல் ; முழங்குதல் . 
தத்துவஞானி - முடிவான உண்மையை 

ததைத்தல் - கூட்டுதல் ; நெருக்கல் ; நிறைதல் . 
உணர்ந்தோன் . 

ததைதல் - நெருங்குதல் ; சிதைதல் ; சிதறல் ; 
தத்துவப்பொருள் பேருண்மையாய் 

வெளிப்படாதிருத்தல் . 
உள்ளவனான கடவுள் . 

தந்தக்கட்டில் - தந்தத்தினால் ஆன கட்டில் ; 
தத்துவம் - உண்மை ; பொருள்களின் குணம் ; 

உயர்ந்த கட்டில் . 
இயல்பான அமைப்பு ; உடற்பலம் ; இந்திரிய , தந்தக்காரி - காண்க : வாதமடக்கி . 
பலம் ; அதிகாரம் ; பரமான்மா ; ஆன்மா ; தந்தக்குறி - புணர்ச்சிகாலத்தில் பல்லால் உண் 
அதிகாரபத்திரம் . 

டான அடையாளம் . 
தத்துவமசி - ‘ அது நீயாக இருக்கிறாய் என்னும் | தந்தசடம் - காண்க : எலுமிச்சை ; விளாமரம் . 
பொருள் கொண்ட வேதவாக்கியம் . 

தந்தசடை - புளியாரைச்செடி . 
தத்துவரூபம் - தத்துவங்களின் குணங்களை தந்தசம் - காண்க : தந்தமாமிசம் . 

ஆன்மா காணும் நிலையாகிய தசகாரியவகை . | தந்தசுத்தி - பல் விளக்கல் . 
தத்துவவாதம் - இயற்கையே கடவுளென்னும் தந்த சூகம் - பாம்பு ; பாம்புகள் நிரம்பிய நரக 
மதம் . 

வகை . 
தத்துவவாதி - இயற்கையே கடவுள் என்று தந்த சூலை - பல்வலி . 
வாதிப்போன் . 

தந்ததாவனம் - காண்க : தந்தசுத்தி ; பற்குச்சி ; 
தத்துவவுணர்வு - கடவுளைப்பற்றிய 

உண்மை 

கருங்காலிவகை . 
யுணர்வு . 

தந்ததி - காண்க : சந்ததி . 
தத்துவன் - பேருண்மையாய் உள்ளவனான தந்தப்பூண் - யானையின் கொம்பில் அணியும் 
கடவுள் ; அருகன் . 

கிம்புரி . 
தத்துவாத்துவா ஆறு அத்து வாக்களுள் | தந்தபத்திரம் - மல்லிகைவகை . 
முப்பத்தாறு தத்துவங்களாகிய அத்துவாக்கள் . | தந்தபலம் - விளாமரம் . 
68 


தந்தபலை 


538 


தப்பறைக்காரன் 


உடைய 


யானை . 


உடைய 


தந்தபலை - திப்பிலி . 

தந்திரம் - வழிவகை ; தொழில்திறமை ; உத்தி ; 
தந்தபாகம் - யானையின் மத்தகம் . 

பித்தலாட்டம் ; சூழ்ச்சி ; கல்வி நூல் ; காண்க : 
தந்தம் - பல் ; யானை முதலியவற்றின் கொம்பு ; தந்திரசாத்திரம் ; படை ; காலாள் ; யாழ்நரம்பு ; 
மலைமுகடு ; நறுக்கி வைத்திருக்கும் பழத் கடவுள் வழிபாட்டில் காட்டும் கைச்செய்கை . 
துண்டம் . 

தந்திரமா - தந்திரமுள்ள விலங்கான நரி . 
தந்தமா - தந்தத்தை 

விலங்கான 

தந்திரர் - யாழ் வாசிப்பவரான கந்தருவர் . 

தந்திரவாயன் - சிலம்பி ; நெய்வோன் . 
தந்தமாமிசம் - பல்லின் ஈறு . 

தந்திரன் - காண்க : தந்திரக்காரன் . 
தந்தரோகம் - பல்நோய் . 

தந்திரி - தந்திரக்காரன் ; காண்க : தந்திரபலன் ; 
தந்தவேட்டம் - காண்க : தந்தமாமிசம் . 

மந்திரி ; கோயிலின் அருச்சகத் தலைவர் ; யாழ் ; 

குழலின் துளை ; யாழ்நரம்பு . 
தந்தனத்தோம் - ஓர் ஒலிக்குறிப்பு ; வில்லிசை . 
தந்தனப்பாட்டு - தெம்மாங்குவகை ; 

உறுப்பினுள் 
பெரும் 

தந்திரிகரம் - செங்கோட்டியாழ் 

ஒன்று . 
பாலும் பிச்சைக்காரர் பாடும் பாட்டு . 

தந்திரிகை - கம்பி . 
தந்தனப்பாட்டுப்பாடுதல் - ஏழைபோல் நடித்தல் . 

தந்திரை - சோம்பல் ; உறக்கம் . 
தந்தனம் - தந்திரம் ; ஆதாரமின்மை ; பொருட் 

தந்து - நூல் ; கயிறு ; கல்வி நூல் ; 

சந்ததி ; 
படுத்தாமை ; தற்பெருமை . 

உபாயம் ; தொழில்திறமை ; உத்தி . 
தந்தனவெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

தந்துகடம் - சிலந்திப்பூச்சி . 
தந்தாம் - தங்கள் , தங்களுடைய . 

தந்துகம் - கடுகு . 
தந்தாயுதம் - தந்தத்தை ஆயுதமாக 

தந்துகி - நாடி நுட்பக்குழல்கள் . 
யானை ; ஆண்பன்றி . 

தந்து கீடம் - நூலிழைக்கும் சிலந்திப்பூச்சி . 
தந்தார் - பெற்றோர் . 

தந்து சாரம் - காண்க : கமுகு . 
தந்தாலிகை - கடிவாளம் . 

தந்துபம் - கடுகு . 
தந்தாவளம் - யானை . 

தந்துமந்து - குழப்பம் . 
தந்தி - ஆண்யானை ; நச்சுப் பற்களையுடைய தந்துரம் - ஒழுங்கின்மை . 
பாம்பு ; யாழ்நரம்பு ; நரம்பு ; யாழ் ; காண்க : தந்துரை - நூற்குள் நுதலிய பொருள் அல்லாத 
நேர்வாளம் ; 

கம்பி ; மின்சாரக்கம்பிமூலம் வற்றைத் தந்து கூறும் பாயிரம் . 
அனுப்பும் செய்தி . 

தந்துரைக்கிளவி - பிறவுயிர்களைப் 

போன்று 
தந்திக்கடவுள் - யானை முகத்தையுடைய 

செய்யும் ஒலி . 
கடவுளான விநாயகர் . 

தந்துரைத்தல் - செய்யுள் 

மூலத்தில் 

இல்லாத 
தந்திக்கம்பி - வீணை 
- வீணை முதலியவற்றின் நரம்பு ; 

சொற்பொருளை வருவித்துக் கூறுதல் . 
செய்திகளை அறிவிக்கும் மின்சாரக்கம்பி ; 
மின்சாரக்கம்பி ; | தந்துவர் , 

தொழிலையுடைய கைக்கோளர் , 
புடைவைவகை . 

தந்துவை - மாமியார் ; மாமன் மனைவி . 
தந்தித்தீ - யானைத் தீ என்னும் பசிநோய் . 

தந்தை - தகப்பன் . 
தந்தி தந்தியாய் - வரிசைவரிசையாய் . 

தந்தைபெயரன் - தன் தந்தையின் பெயரினை 
தந்திபீசம் - காண்க : நேர்வாளம் . 

யுடையவனான மகன் . 
தந்திமருப்பு - காண்க : முள்ளங்கி . 

தந்தையன் - காண்க : தந்தை . 
தந்திமுகன் - காண்க : தந்திக்கடவுள் . 

தப்பட்டை - பறைவகை . 
தந்தியடித்தல் - தந்திமூலம் செய்தி அனுப்புதல் . 

தப்பட்டைக்காரன் - பறையடிப்போன் . 
தந்தியுரியோன் - யானைத்தோலைப் போர்த்த தப்படி - தவறான செய்கை ; ஐந்தடி அல்லது 
சிவன் . 

மூன்றடிகொண்ட கால் வைப்பு . 
தந்திரக்காரன் - சூழ்ச்சியுள்ளவன் , யுக்திக்காரன் . தப்பணம் - கோணியூசி . 
தந்திரகம் - காண்க : சீந்தில் . 

தப்பல் - குற்றம் ; அடி ; துவைத்தல் . 
தந்திரகரணம் - களவு நூல்; களவு நூ லிற் தப்பளம் - எண்ணெய் முதலியன நிரம்பத் 
சொல்லப்படுந் தொழில்கள் . 

தேய்க்கை ; பல காய்கறிகளைப் புளியிலிட்டுப் 
தந்திரசாத்திரம் - தெய்வ பூசனைக்குரிய மந்திர பக்குவப்படுத்திய குழம்பு . 
தந்திரங்களைக் கூறும் நூல் . 

தப்பளை - பெருவயிறு ; தவளை ; மீன்வகை . 
தந்திரசாலி - காண்க : தந்திரக்காரன் . 

தப்பறை - பொய் ; சூது ; கெட்ட சொல் . 
தந்திரபாலன் - படைத்தலைவன் . 

தப்பறைக்காரன் - பொய்யன் . 


தந்துவாயர் } - நெசவுகாரர் ; நூலால் நெய்யும் 


தப்பித்தல் 


539 


தம்பனம் 


கொள்ளுகை ; துணி துவைத்தல்; ஒரு பறை தபுதாரநிலை, } - துணரும் நிலையைக் கூறும் 


வகை . 


தப்பித்தல் - குற்றம் முதலியவற்றினின்று விலகு தபால் - அஞ்சல் ; நிற்குமிடம் . 
தல் . 

தபாற்காரன் - தபாற்கடி தங் கொடுப்போன் ; 
தப்பித்தவறி - தவறுதலாய் ; தற்செயலாய் . 

கடிதங்களை அஞ்சலில் கொண்டு செல்வோன் . 
தப்பித்தான் - தப்புச்செய்தவன் ; தப்பிச்சென்ற தபித்தல் - காய்தல் ; வருந்துதல் . 
வன் . 

தபுக்கெனல் - விழுதல் முதலியவற்றின் விரைவுக் 
தப்பிதம் - தவறு ; நெறிதவறுங் குற்றம் . 

குறிப்பு ; ஓர் ஒலிக்குறிப்பு . 
தப்பியார் - குற்றம் செய்தோர் . 

தபுத்தல் - கெடுத்தல் ; அழித்தல் . 
தப்பிலி - குற்றமற்றவன் ; போக்கிரி . 

தபுத்துதல் - ஈரம் புலர்த்துதல் . 
தப்பு - குற்றம் ; பொய் ; வஞ்சனை ; தப்பித்துக் தபுதல் - கெடுதல் ; இறத்தல் . 

; 

கணவன் 

துயருறும் 
தப்புக்கடலை , விளைச்சற்காலத்தில் 

புறத்துறை . 
தப்புக்கொட்டை 

} 

சிதறிப்போன நிலக்கடலை . தபுதி - அழிவு . 
தப்புச்செடி - தானே தோன்றிய செடி . 

தபோதன் , 
தப்புத்தண்டா - குற்றம் ; தொந்தரை . 

தபோதனன் , முனிவன் . 
தப்புதல் - தவறுதல் ; பயன்படாது போதல் ; 

தபோநிதி 
பிறழுதல் ; விட்டுப்போதல் ; அபாயத்திலிருந்து தபோபலம் - தவப்பயன் ; தவத்தால் உண்டாகும் 

வல்லமை . 
நீங்குதல் ; இறத்தல் ; பிழைசெய்தல் ; அழிதல் ; 
அடித்தல் ; சீலை தப்புதல் ; விட்டு விலகுதல் ; 

தபோலோகம் - மேலேழு உலகினுள் ஒன்று . 

தபோவனம் - தவம் செய்யும் காடு ; தவசிகள் 
காணாமற்போதல் ; தடவு தல் ; அப்பம் 
முதலியன தட்டு தல் ; கையால் தட்டு தல் ; 

தங்கும் சோலை . 
தடவிப்பார்த்தல் ; அப்புதல் ; செய்யத் தவறு 

தம் - ஒரு சாரியை இடைச்சொல் ; மூச்சடக் 
தல் ; தண்டு தல் . 

குகை , மூச்சு ; 
தப்பு நடத்தை - தீயவொழுக்கம் . 

தம்பகம் - ஒன்றுக்கும் பயன்படாது அங்கங்கே 
தப்புமேளம் - ஒரு பறைவகை . 

முளைத்துத் தீய்ந்துபோகும் தாவரவகை . 
தப்பெண்ணம் - தவறான கருத்து . 

தம்பட்டம் - ஒரு பறை வகை ; வாளவரைக் 
. 

கொடி . 
தப்பை - மூங்கிற்பட்டை ; முரிந்த எலும்பு 
பொருந்த வைத்துக் கட்டும் சிம்பு ; அடி ; 

தம்பட்டை வாளவரைக்கொடி . 

தம்பதி - கணவனும் மனைவியும் ; மருதமரம் . 
ஒரு சிறு பறைவகை . 

தம்பம் - தூண் ; யானை முதலியன கட்டுந் தறி ; 
தபச்சரணம் - தவஞ்செய்கை . 

விளக்குத்தண்டு ; பற்றுக்கோடு ; 

கொடிக் 
தபசி - காண்க : தவசி . 

கம்பம் ; கவசம் ; ஊருணி ; தம்புகைமரம் ; 
தபசியம் - பங்குனிமாதம் ; முல்லை . 

காண்க : தம்பனம் . 
தபசு - காண்க : தவம் . 

தம்பர் - தாம்பூல எச்சில் . 
தபதபவெனல் -- விரைவாகத் தொடர்தற் தம்பல் - காண்க : தம்பர் ; மழையால் 

வயல் 
குறிப்பு . 

இறுகுகை . 
தபதி - கல் தச்சன் , சிற்பி .. 

தம்பலடித்தல் - கனத்த மழையால் இறுகின 
தபம் - காண்க : தவம் ; மாசிமாதம் ; வெப்பம் . 

வயலை உழுதல் ; வயலிறுகிச் சமமாதல் . 
தபலை - தவலை ; பாத்திரவகை ; மத்தளவகை . தம்பலப்பூச்சி - இந்திரகோபம் என்னும் பூச்சி 
தபளா மத்தளவகை . 
தபன் - சூரியன் . 

தம்பலம் - வெற்றிலைபாக்கு ; காண்க தம்பர் ; 
தபனம் - வெப்பம் ; 

வெயிற்காலம் ; 

தாகம் ; 

தம்பலப்பூச்சி . 
ஒரு நரகவகை . 

தம்பலாடுதல் - வயலில் நீர்பாய்ச்சி மிதித்துச் 
தபனற்கஞ்சி - வெயிலில் நிறமிழக்கும் மஞ்சள் . சேறாக்குதல் . 
தபனன் - சூரியன் ; தீக்கடவுள் ; கொடிவேலி. தம்பலி - மருதமரம் . 
தபனியம் , 

தம்பலை - நிலவிலந்தை மரம் . 
தபனீயகம் - காண்க : தமனியம் . 

தம்பனகாரன் - பொருள்களின் இயற்கையைக் 
தபா தடவை . 

கட்டுப்படுத்தும் மந்திரவாதி . 
தபாது - தப்பு : ஏமாற்றுகை . 

தம்பனம் - அசைவற நிறுத்துகை ; எட்டுக் கருமத் 
தபாய்த்தல் - தப்பி விடுதல் ; கேலிபண்ணுதல் ; துள் ஒருவன் இயக்கத்தை மந்திரத்தால் 
ஏமாற்றிவிடுதல் . 

தடுத்து நிறுத்துகை . 


-- 


- 


வகை . 


} 


தம்பனை 


540 


தமிழ்நடவை 


தம்பிக்கை , } - ஒருவகைச் சிறுசெம்பு . 


} - 


} 


- 


தமனம் 


தம்பனை - ஒருவன் இயக்கத்தை மந்திரத்தால் | தமயன் - மூத்த சகோதரன் ; அண்ணன் 
தடுத்துக் கட்டுகை . 

முறையான் . 
தம்பா - கள் அளக்குங் கருவி . 

தமர் - உற்றார் ; தமக்கு வேண்டியவர் ; 
தம்பி - பின் பிறந்தோன் ; வயதிற் சிறியவனைக் சிறந்தோர் ; வேலையாள்கள் ; கருவியால் 
குறிக்கும் சொல் ; தம்பிமுறையான் . 

அமைத்த துளை ; துளையிடும் கருவி . 
தம்பி ( வி ) - வாயுவையடக்கு . 

தமர்ப்படுதல் - இணங்கல் ; விரும்பல் . 
தமர்மை - நட்பு . 

தமரகம் - மூச்சுக்குழல் ; உடுக்கை . 
தம்பிடித்தல் - மூச்சடக்குதல் . 

தமரகவாயு - நெஞ்சடைப்பு நோய் ; இரைப்பு 
தம்பித்தல் - அசையாதிருத்தல் ; மந்திர சக்தி 

நோய் . 
முதலியவற்றால் தடுத்தல் . 

தமரத்தை - ஒரு மரவகை . 
தம்பிராட்டி - தனக்குத்தானே தலைவி ; உடன் 

தமரம் - ஒலி ; அரக்கு ; தமரத்தைமரம் . 
கட்டையேறுபவள் . 

தமராணி - துளையாணி ; தமரில் மாட்டும் ஊசி . 
தம்பிரான் - கடவுள் ; தனக்குத்தானே தலைவன் ; தமரித்தல் - ஒலித்தல் ; விரும்பல் . 
திருவாங்கூர் அரசர் பட்டப்பெயர் ; சைவத் தமரிப்பு - விருப்பம் ; ஒலி . 
துறவி ; துறவித் தலைவர் . 

தமருகம் - உடுக்கை . 
தம்பிரான்தோழன் - சிவபிரானுக்குத் தோழனா தமரூசி - துளையிடும் ஊசி ; தமரில் மாட்டும் 
கிய சுந்தரமூர்த்தி நாயனார் . 

ஆணி . 
தம்புதல் - குட்டு தல் . 

தமரோசை - கிலுகிலுப்பைச்செடி .. 
தம்புரா , ) பக்கச் சுருதிக்குரிய ஒரு நரம்புக் | தமலி - சட்டுவம் . 
தம்பூரு கருவி . 

தமள் - உற்றாள் . 
தம்போலி - வச்சிரப்படை . 

தமன் - உற்றான் . 
தம்மடக்குதல் - காண்க : தம்பிடித்தல் .. 

தமனகம் , 
தம்மதம் - உடன்பாடு ; காண்க : நஞ்சுண்டை . 

காண்க : மருக்கொழுந்து . 
தம்மவன் - சுற்றத்தான் . 

தமனி - வன்னிமரம் ; நல்ல இரத்தம் ஓடும் 
தம்மனை - தாய் . 

குழாய் . 
தம்மாகும்மா செய்தல் - வீண்செலவு செய்தல் . 

பலர் கூடுதற்குரிய பொன் 
தம்மான் 

தலைவன் . 
தம்மி - தாமரை . 

தமனியம் - பொன் . 
தம்மிடுதல் - நிறுத்தப்படுதல் ; தணிதல் . 

தமனியன் - இரணியன் ; பிரமன் ; சனி . 
தம்மிலம் - மகளிர் மயிர்முடி . 

தமாசு - வேடிக்கை . 
தம்முன் - முன்னோன் , அண்ணன் . 

தமாலகி - காண்க : கீழாநெல்லி . 
தம்மோய் - காண்க : தம்மனை. 

தமாலம் - பச்சிலை மரம் ; இலை ; நுதற்குறி ; 
தம்மோன் - காண்க : தம்மான் . 

மூங்கில் தோல் . 
தமக்கை - அக்காள் ; தமக்கை முறையாள் . 

தமி - தனிமை ; ஒப்பின்மை ; கதியின்மை ; இரவு . 
தமகன் - கொல்லன் . 

தமிசிரம் - குறைவு ; இருள் . 
தமசம் , 

தமிசு - வேங்கைமரம் . 
தமசு 

தமிட்டம் - காண்க : தம்பட்டம் . 
தமத்தமப்பிரபை - காண்க : தமப்பிரபை. 

தமித்தல் - தனியாதல் ; தண்டித்தல் . 
தமத்தல் - தணிதல் ; விலை மலிதல் ; நிரம்புதல் . தமியம் - கள் . 
தமதமவெனல் - நெருப்பு முழங்கியெரியும் ஒலிக் தமியள் - திக்கற்றவள் ; தனியாயிருப்பவள் . 
குறிப்பு . 

தமியன் - திக்கற்றவன் ; தனித்தவன் . 
தமப்பன் - தகப்பன் . 

தமியாட்டி - காண்க : தமியள் . 
தமப்பிரபை - ஏழ் நரகவட்டங்களுள் இருள் தமிழ் - இனிமை ; நீர்மை ; தமிழ்மொழி ; தமிழ் 
நிறைந்த நரகம் . 

நூல் ; தமிழ்நாடு ; தமிழர் . 
தமம் - இருள் ; தாமதகுணம் ; இராகு ; சேறு ; | தமிழ்க்குச்சரி - குறிஞ்சி யாழ்த்திறவகை . 
கள்வரை வாட்டும் ஒருவகை நரகம் ; ஞானேந் தமிழ்க்கூத்தர் - தமிழக்கூத்து ஆடுபவர் . 
திரியம் கன்மேந்திரியங்களிற் செல்லாமல் தமிழ்நடவை - தமிழ் வழங்கும் இடமாகிய 
மனத்தை மறித்தல் . 

தமிழகம் . 


தமனியக்காதியில் } - வேய்ந்த தம்பலம் . 


- 


} - இருள் ; தாமதகுணம் . 


தமிழ்நதி 


541 


தர்மோபதேசம் 


தயாசீலன் 


தயாளத்துவம், } - அருள் . 


தயாளம் 


} - தமிழ்ப்பெண் . 


பானை . 


உடைய 


தமிழ்நதி - செந்தமிழ் நாட்டிற்குரிய ஆறான தயவு - அன்பு ; அருள் ; பக்தி . 
வையை ஆறு . 

தயனியம் - அருளத்தக்கது . 
தமிழ்நர் - தமிழர் . 

தயா 

காண்க : தயவு . 
தமிழ்நாடன் - தமிழ்நாட்டு வேந்தன் ; பாண்டிய 

அருளுடையவன் . 
அரசன் . 

தயாதர்மம் - அருளாகிய அறம் . 
தமிழ்ப்படுத்துதல் - பிறமொழியிலுள்ளதைத் தயாபரன் - அருள் மிக்க கடவுள் . 
தமிழில் மொழிபெயர்த்தல் . 

தயாபாரமிதை - அருள் மிகுகையாகிய பாரமிதை . 
தமிழ்மருந்து - தமிழ் மருத்துவ நூல்களிற் கூறிய தயார் - அணியம் , ஆயத்தம் . 
வாறு செய்யப்பட்ட மருந்து . 

தயாவம் - காண்க : தயவு . 
தமிழ்மலை - பொதியமலை . 

தயாவீரன் - அருளில் மேம்பட்ட புத்தன் . 
தமிழ்மறை - திருக்குறள் ; தேவாரம் ; திருவாசகம் ; | தயாவு - காண்க : தயவு . 

திவ்வியப் பிரபந்தம் . 
தமிழ்முனிவன் - அகத்தியன் . 
தமிழ்வாணன் - தமிழ்ப்புலவன் . 

தயாளன் , } 
காண்க : தயாசீலன் . 

தயாளு 
தமிழ்வேதம் - காண்க : தமிழ்மறை . 

தயித்தியர் - அசுரர் . 
தமிழ்வேளர்கொல்லி - மருத யாழ்த்திறவகை .. தயிர் - பிரையூற்றின பால் ; மூளைக் கொழுப்பு . 
தமிழக்கூத்து - தமிழ்நாட்டுக்குரிய கூத்து . தயிர்க்கோல் - மத்து . 
தமிழகம் - தமிழ்நாடு . 

தயிர்கடைதறி - தயிர் கடைவதற்குப் பயன்படுத் 
தமிழ ( N ) ச்சி , 

தும் தூண் . 

தயிர்கடைதாழி - மத்திட்டுக் கடையும் தயிர்ப் 
தமிழப்பல்லவதரையர் - தமிழ்நாட்டுப் பல்லவ 
அரசர் . 

தயிர்வேளை - தைவேளைப்பூடு . 
தமிழன் - தமிழைத் தாய்மொழியாக 

தயிரமுது - கடவுட்கு அல்லது அடியார்க்குப் 
வன் ; ஆரியனல்லாத தென்னாட்டான் . 

படைக்குந் தயிர் . 
தமிழாகரன் - தமிழுக்கு நிலைக்களமான தயிரியம் - மனத்திட்பம் , துணிவு . 
திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் . 

தயிரேடு - பால் ஆடை . 
தமிழியல்வழக்கு - பண்டைக் காலத்துத் தமிழ் தயிலக்காப்பு - கடவுள் திருமேனிக்கு எண்ணெய் 
நூல்களிற் கூறப்படும் காமக்கூட்டம் . 

இடுதல் . 
தமிழோர் - தமிழ்மக்கள் ; தமிழ்ப்புலவர் . 

தயிலம் - வடித்த மருந்தெண்ணெய் ; எண்ணெய் . 
தமுக்கடித்தல் - பறைசாற்றிச் செய்தியறிவித் தயிலமாட்டுதல் - பிணத்தை எண்ணெயிலிட்டுக் 
தல் ; தேவையின்றிப் பிறருக்கு அறிவித்தல் . 

கெடாமற் காத்தல் . 
தமுக்கம் - போருக்குச் 

தயிலமிறக்குதல் - பொருள்களினின்று தைலம் 

யானைகள் 
திரளுமிடம் ; வசந்தமாளிகை . 

வடித்தல் . 
தமுக்கு - செய்தி தெரிவிக்க முழக்கும் ஒரு பறை 

தயினியம் - எளிமை . 
தயை - அருள் ; அன்பு ; பக்தி . 

தர்க்கம் - காண்க : தருக்கம் . 
தமுக்குப்போடுதல் - காண்க : தமுக்கடித்தல் . 

தர்ச்சனி - சுட்டுவிரல் . 
தமை - ஆசை ; புலன்களையடக்கு தல் . 

தர்ப்பகன் - மன்மதன் . 
தமையம் - காண்க : அரிதாரம் . 

தர்ப்பணம் - தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் 
தமையன் - காண்க : தமயன் . 

பிதிரருக்கும் இறுக்கும் நீர்க்கடன் ; கண்ணாடி . 
தமோகுணம் - காம வெகுளி மயக்கங்களுக்குக் 

தர்ப்பணானனன் - எதிர் தோன்றினாரைக் காண 
காரணமான குணம் . 

மாட்டாத கண்ணாடிபோன்ற முகமுடைய 
தமோமணி - மின்மினி .. 

குருடன் . 
தய்யான் - தையற்காரன் . 

தர்ப்பீத்து - பயிற்சி ; ஒழுக்கம் . 
தயக்கம் - ஒளிவிடுகை ; தோற்றம் ; கலக்கம் ; தர்பார் - அரசன் முதலாயினரது ஓலக்கம் . 
அசைவு . 

தர்மம் - காண்க : தருமம் . 
தயங்குதல் - விளங்குதல் ; ஒளிவிடுதல் ; தெளிவா தர்மாசனம் - காண்க : தருமசபை ; பார்ப்பனருக்கு 

யிருத்தல் ; திகைத்தல் ; வாடுதல் ; அசைதல் . விட்ட இறையிலி நிலம் . 
தயல் - பெண் . 

தர்மோபதேசம் - அறவுரை . 


செல்லும் 


வகை . 


தரக்கு 


542 


தரிஞ்சகம் 


அளப் 


தரக்கு - புலி ; கழுதைப்புலி . 

தரவு கொச்சகம் - கொச்சகக் கலிப்பாவகை . 
தரகரி ( ன் ) - வாங்குவோர் விற்போர்களிடையே தரவை - கரம்பு நிலம் ; களை மூடிய உவர் நிலம் . 
நின்று பண்டங்களின் விற்பனைக்கு ஏற்பாடு தரள நீராஞ்சனம் - முத்தாரத்தி . 
செய்பவன் . 

தரளம் - நடுக்கம் ; முத்து ; உருட்சி . 
தரகு - தரகர் பெறும் கூலி ; வாசனைப் புல்வகை ; தரளை - கஞ்சி ; கள் . 
விலை இலாபம் ; காண்க : தரகுபாட்டம் ; ஏறக் தரன் - தரித்தவன் ; எட்டு வசுக்களுள் ஒருவன் . 
குறைய இரண்டு படியுள்ள ஓர் அளவுகருவி . 

தரா - ஒருவகைக் கலப்பு உலோகம் ; பூமி ; சங்கு . 
தரகுகாரன் - காண்க : தரகன் . 

தராங்கம் - மலை . 
தரகு கூலி - தானியம் வாங்குவோன் 

தராசம் - வயிரக் குணங்களுள் ஒன்று ; மரகதக் 
பவனுக்குக் கொடுக்கும் கூலி . 

குற்றம் எட்டனுள் ஒன்று . 
தரகுபாட்டம் - தரகரிடமிருந்து கொள்ளும் வரி . 

தராசு - நிறைகோல் ; ஓரளவு ; துலாராசி ; பரணி 
தரங்கம் - அலை ; கடல் ; மனக்கலக்கம் ; இசை நாள் ; வெள்ளெருக்கு . 
யலைவு ; ஈட்டி . 

தராசுக்குண்டு - நிறைகல் . 
தரங்கம்மி - நிலத்தின் தாழ்ந்த தரம் ; நிலவரிக் தராசுக்கொடி - காண்க : பெருமருந்து ; முல்லை .. 
குறைவு . 

தராசுக்கோல் - துலாக்கோல் . 
தரங்கிணி - ஆறு .. 

தராசுத்தட்டு - துலாத்தட்டு . 
தரங்கித்தல் - அலையுண்டாதல் ; மனம் அலை 

தராசுநா - காண்க : தராசுமுள் . 
தல் . 

தராசுப்படி - நிறைகல் ; காண்க : தராசுக்குண்டு . 
தரங்கு - வழி ; மண்வெட்டிப் பிடியின் அடியில் 

தராசுமுள் - தராசில் இரண்டு தட்டும் சமமாய் 
பொருத்தப்பட்டுள்ள இரும்பு வளையம் ; 

உள்ளதா என்பதைக் காட்டும் முள் . 
ஈட்டிமுனை ; அலை . 

தராதரம் - ஏற்றத்தாழ்வு ; உயர்வு தாழ்வு ; உயர் 
தரணம் - தாண்டல் ; பாலம் ; தரிக்கை ; அரிசி ; 

நிலை ; மலை . 
இமயமலை ; கதிரவன் ; பாவம் ; பூமி . 
தரணி -- பூமி ; மலை ; நியாயவாதி ; சூரியன் ; தராதலம் - பூமி; கீழேழு உலகத்துள் ஒன்று . 
மருத்துவன் ; படகு . 

} 

- அரசன் . 

தராபதி 
தரணிதரன் - அரசன் ; திருமால் . 

தராய் - மேட்டு நிலம் ; கீரைவகை ; பிரமிப்பூண்டு . 
தரணிபன் - அரசன் ; சூரியன் . 

தரி - இருப்பு ; நன்செய் நிலம் . 
தரணிவாரிக்கல் கானகக்கல் . 

தரிகொடுத்தல் - இடங்கொடுத்தல் . 
தரணீதரம் - ஆமை . 

தரிகொள் ( ளு ) தல் - இருப்புக்கொள்ளுதல் . 
தரத்தர - மேன்மேலே கொடுக்க . 

தரிசனபேதி - காண்க : தரிசனவேதி . 
தரதூது - முயற்சி ; வேளாண்மை . 
தரந்தம் - தவளை ; கடல் ; விடாமழை . 

தரிசனம் - காட்சி ; பார்வை ; கண் ; தோற்றம் ; 
தரப்பு - பக்கம் ; உத்தியோக நிலை ; அயன் பூமி . 

தரிசிக்கை ; சொப்பனம் முதலிய தோற்றம் ; 
தரபடி - நடுத்தரம் ; உட்சட்டை ; ஊர் நிலங் 

கண்ணாடி ; மதக்கொள்கை ; நூற்றெட்டு 
களின் தரவாரி முறை ; காண்க : தரவழி . 

உபநிடதங்களுள் ஒன்று . 
தரம் - தகுதி ; மேன்மை ; 

தலை ; 

தரிசனவிசுத்தி - வீட்டு நெறியை ஐயமின்றித் 

தெப்பம் ; 
வலிமை ; வீதம் ; வகுப்பு ; மட்டம் ; 

தெளிகை . 

தக்க 
சமயம் ; நிலப்பிரிவு ; தீர்வை ; மலை ; பருத்திப் தரிசனவேதி - தாழ்ந்த உலோகங்களை உயர்ந்த 
பொதி ; கூட்டம் ; சங்கு ; தடவை ; அச்சம் ; 

உலோகங்களாக மாற்றவல்ல பச்சிலைவகை . 
அரக்கு ; வரிசை ; பூமி . 

தரிசனாவரணியம் - எண்வகைக் குற்றத்துள் 
தரவழி - வகை ; நடுத்தரம் . 

உண்மைக் கொள்கையைக் காணவொட்டா 
தரவிணைக்கொச்சகம்- இரண்டு தரவு கொண்ட 

மல் தடுக்கும் கருமம் . 
கொச்சகக் கலிப்பாவகை . 

தரிசனீயம் - காட்சிக்கினியது . 
தரவு - தருகை ; கலிப்பாவின் முதலுறுப்பு ; தரிசனை - காட்சி ; அறிகை ; கண்ணாடி . 
கட்டளை ; 

தரகர்பெறுங் கூலி ; விலை தரிசித்தல் - பெரியோர் ; கடவுள் ; புண்ணியத் 
இலாபம் ; காண்க : தரகன் ; தரகரிடமிருந்து 

தலங்களைக் காணுதல் ; வழிபடல் . 
கொள்ளும் வரி ; வரி ; வரிதண்டுகை ; பிடர் . 

தரிசியம் - காணத்தக்கது . 
தரவுக்காரன் - தண்டக் கட்டளையை நிறை | தரிசு - பயிர் செய்யாத நிலம் ; உள்ளிடு பரல் . 
வேற்றுவோன் . 

தரிஞ்சகம் - அன்றிற்பறவை . 


தரித்தல் 


543 


தருமதானம் 


- 


தரிபெறுதல் } - நிலைபெறுதல் . 


தரித்தல் நிலை பெற்று நிற்றல் ; இருப்புக் தருப்பகன் மன்மதன் . 
கொள்ளுதல் ; ஊன்றி நிற்றல் ; அணிதல் ; | தருப்படன் - ஊர் காவற்காரன் . 
தாங்குதல் ; பொறுத்தல் ; அடக்கிக்கொள்ளு தருப்பணம் - தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் 
தல் ; மறவாது உள்ளத்தில் வைத்தல் ; பிதிரருக்கும் செய்யும் நீர்க்கடன் ; 

உணவு ; 
தாம்பூலம் தின்னுதல் . 

அவல் ; கண்ணாடி . 
தரித்திரப்படுதல் - வறுமையடைதல் ; உலோப தருப்பம் - அகங்காரம் ; புனுகு சட்டம் ; 
குணத்தையடைதல் . 

தருப்பைப்புல் . 
தரித்திரம் - வறுமை . 

தருப்பாக்கிரம் - தருப்பை நுனி . 
தரித்திரம் பிடித்தல் - வறுமையடைதல் ; 

வறுமையடைதல் ; தருப்பி - காண்க : தருவி . 
உலோபியாயிருத்தல் . 

தருப்பித்தல் - வழிபாடுகளால் கடவுளுக்குத் 
தரித்திரன் - வறியவன் . 

தன்னை ஒப்படைத்தல் . 
தரித்திரி - வறியவள் ; பூமி . 

தருப்பு - குறைந்த விலையுள்ள ஒரு வெள்ளைக் 

கல்வகை . 
தரிப்பு - தங்குகை ; நினைவு ; பொறுத்திருக்கை ; 
உறுதி ; இருப்பிடம் ; கையிருப்பு ; நிறுத்தும் தருப்பை - குசைப்புல் . 
இடம் ; காண்க : தருப்பு . 

தருமக்கட்டை - பிறர் தருமத்தால் வாழும் உட 

லான அநாதப்பிள்ளை ; ஆவுரிஞ்சு தறி . 
தரிப்புத்தட்டான் - செல்வன் . 

தருமக்கல் - ஒருவன் செய்த அறங்கள் வரையப் 

பட்ட கல்வெட்டு . 
தரியல ( லா ) ர் - பகைவர் . 

தருமக்கிழவர் - தருமத்தைக் காப்பவர் ; அறச் 

செயல் புரிதற்குரிய வணிகர் . 
தரியாபத்து - விசாரணை ; கண்டுபிடிக்கை ; 

தருமகர்த்தா - கோயில் அதிகாரி ; நீதி உரைக்கும் 
வழக்கு . 

அதிகாரி . 
தரியார் - பகைவர் . 

தருமகாரியம் - அறச்செயல் . 
தரு - மரம் ; கற்பகமரம் ; இசைப்பாட்டுவகை ; 

தருமச்செல்வி - காண்க : தருமதேவதை ; பார்வதி . 
ஒருவகைச் சந்தம் ; காண்க : தேவதாரு . 

தருமச்செலவு - அறத்திற்காகச் செய்யும் செலவு . 
தருக்கம் - நியாயவாதம் ; மேம்பாடு ; வாக்கு தருமசக்கரம் - அறவாழி . 
வாதம் ; நியாயவாத நூல் . 

தருமசங்கடம் - மாறுபட்ட இரு கடமைகளுள் 
தருக்கி - அகங்காரமுள்ளவர் ; நியாயவாத நூல் எதைச் செய்வது என்று அறியாது துன்புறும் 
வல்லோன் . 

நிலை . 
தருக்கித்தல் - வாக்குவாதம் பண்ணல் . 

தருமசத்திரம் - அறக்கூழ்ச்சாலை , அன்ன 
தருக்கு - செருக்கு ; வலிமை ; களிப்பு ; தருக்கம் . சத்திரம் . 
தருக்குதல் - அகங்கரித்தல் ; களித்தல் ; ஊக்க தருமசபை - நீதிமன்றம் . 
மிகுதல் ; பெருக்குதல் ; இடித்தல் ; வருத்துதல் ; | தருமசாச ( த ) னம் - அறச்செயலைக் குறிக்கும் 
உடைத்தல் ; மேற்கொள்ளுதல் . 

செப்புப் பட்டயம் . 
தருக்கோட்டம் - காவிரிப்பூம்பட்டினத்தில் தருமசாலி - அறஞ்செய்வோன் . 
கற்பகத்தரு நின்று விளங்கிய கோயில் . 

தருமசாலை - தருமசத்திரம் ; முப்பத்திரண்டு 
தருசாரம் - மரத்தின் சாரமாயுள்ள கருப்பூரம் . அறங்களையும் புரிதற்குரிய இடம் . 
தருசு - நெருங்கிய இழை . 

தருமசிந்தை - அறம்புரியுங் கருத்து . 
தருணம் - இளமை ; தக்க சமயம் ; நல்ல தருமசீலன் - அறஞ்செய்பவன் . 

எண்ணம் ; காண்க : பெருஞ்சீரகம் ; ஆமணக்கு . ! தருமசீலி - அறம்புரிபவள் . 
தருணன் - இளைஞன் . 

தருமணல் - புதிதாகக் 

கொணர்ந்து பரப்பும் 
தருணி - காண்க : தருணை ; கற்றாழை . 

மணல் . 
தருணை - இளம்பெண் , பதினாறு முதல் முப்பது | தருமத்தியானம் - ஆன்மா ஈடேறுவதைப்பற்றிய 
அகவைவரை யுள்ள பெண் . 

நினைவு . 
தருதல் - கொடை . 

தருமதலைவன் - தருமத்திற்குரிய தலைவனான 
தருநன் - கொடுப்பவன் . 

புத்தன் . 
தருநிலைக் கோட்டம் - காண்க : தருக்கோட்டம் . தருமதாயம் - அறத்திற்காக விடும் இறையிலி 
தருநிறப்பஞ்சரம் - காந்தம் . 

நிலம் . 
தருப்பகம் - தாழ்வு . 

தருமதானம் - சமய தருமப்படி செய்யும் தானம் . 


தருமதி 


544 


தலமுகம் 


தருமநிதாயம் , } - அறநூல்களில் கூறும் நீதி . 


தருமதி - நிலுவை . 

தருமாத்துமா - காண்க : தருமவான் . 
தருமதேவதை - அறக்கடவுள் ; இயக்கிதேவி ; தருமாதருமம் - நியாய அநியாயம் . 
யமன் . 

தருமி - காண்க : தருமவான் ; ஒரு வேதியத் 
தருமநாள் - பரணி நாள் . 

தொண்டன் ; தருமத்தையுடைய பொருள் . 
தருமிருகம் - குரங்கு . 

தருராசன் - மரங்களின் அரசனாகிய பனை . 
தருமப்பள்ளி - அறப்புறமான கல்விச்சாலை . 

தருவாரி - கல்லுப்பு . 
தருமப்பிணம் - ஊராராற் 
ஊராராற் சுடப்படும் அநாதப் தருவி - துடுப்பு ; ஓமத்திற்கொள்ளும் 

இலைக் 
பிணம் . 

கரண்டி ; பேர் மாத்திரத்துக்கு உள்ளது . 
தருமப்பெட்டி - தருமக் காணிக்கையிடும் பெட்டி . 

தருவித்தல் - வருவித்தல் . 
தருமபத்தினி - கணவனோடு உடனிருந்து 
வைதிகக் கருமங்களை நடத்தும் மனைவி . 

தருவை - பெரிய ஏரி . 

தரூடம் - தாமரைப்பூ . 
தருமபீடிகை - புத்தர் பாதங்கள் அமைந்த பீடம் . 

தரை - பூமி ; நிலம் ; ஆணித்தலை ; நரம்பு ; 
தருமபுத்திரன் - பாண்டவருள் மூத்தோன் ; தரும 
பத்தினியிடம் பிறந்த மகன் , 

சூற்பை , 
தருமபுரம் - யமலோகம் ; சைவமடமுள்ள 

தரைக்காற்று - பூமியில் எழுந்து வீசுங்காற்று . 
சோணாட்டுத்தலம் . 

தரைகாணுதல் - அளவிடுதல் ; கீழ்விழுதல் . 
தருமம் - நற்செயல் ; விதி : நீதி ; தானம் முதலிய தரைதட்டுதல் - கப்பல் தரையில் மோதுதல் . 
அறம் ; நல்லொழுக்கம் ; கடமை ; இயற்கை; தரைப்படுத்துதல் - தோற்கச்செய்தல் . 
பதினெண்வகைப்பட்ட அற நூல் . 

தரைமகன் - பூமியின் மகனான செவ்வாய் . 
தருமமன்று - தருமசபை . 

தரைமட்டம் - நிலமட்டம் . 
தருமமுதல்வன் - அருகக்கடவுள் . 

தரையர் - பூமியிலுள்ளோர் . 
தருமமூர்த்தி - தருமமே உருவானவன் , 

தரையிடுதல் - அடித்த ஆணியின் இருபுறத்தை 
தருமராசன் - பாண்டவருள் மூத்தவன் ; புத்தன் ; யும் மடக்குதல் . 
அருகன் ; யமன் ; பாலைமரம் . 

தரையோடு - தரையிற் பாவு தற்குரிய ஓடு . 
தருமரேகை - அறஞ்செய் குணத்தைக் குறிக்கும் தல்லம் - குழி ; நீரிருக்கும் பள்ளம் . 
கைரேகை . 

தல்லி - தாய் . 
தருமலோபம் - அறக்கடமை தவறுகை . 

தல்லிகை - திறப்பு . 
தருமவட்டி - நியாயவட்டி . 

தல்லு - புணர்ச்சி . 
தருமவதி - அறச்செயலுள்ள பெண் . 

தல்லுதல் - இடித்து நசுக்குதல் . 
தருமவந்தன் - காண்க : தருமவான் . 

தல்லுமெல்லு - இழுபறி . 
தருமவாகனன் - அறமே வடிவான 

தல்லை - தெப்பம் ; இளம்பெண் . 
ஊர்தியாகக்கொண்ட சிவன் . 

தலக்கம் - இழிசெயல் . 
தருமவாசனம் காண்க : தருமசபை . 

தலக்கு - நாணம் . 
தருமவாட்டி - அறச்செயலுள்ள பெண் . 

தலகம் - தடாகம் . 
தருமவாடி - பிச்சை வழங்குமிடம் . 

தலசம் - பூமியில் தோன்றிய முத்து . 
தருமவாளன் , 

} - அறச்சிந்தையுள்ளோன் . 
தருமவான் 

தலசயனம் - மாமல்லபுரம் முதலியவற்றிற் 
தருமவினைஞர் - அறப்புறங் காவலர் . 

போலத் திருமால் நிலத்திற் பள்ளிகொண்ட 
தருமவைத்தியசாலை - நோயாளிகளுக்குப் 

திருக்கோலமுள்ள இடம் . 
பொருள் வாங்காது மருத்துவம் செய்யுமிடம் . தலசுத்தி - உண்கலம் இடுவதற்குமுன் அது 
தருமன் - அறக்கடவுள் ; யமன் ; தருமபுத்திரன் ; 

வைக்குமிடத்தை நீரிட்டுத் தூய்மை செய்கை ; 
புத்தன் ; அருகன் ; பாண்டவருள் மூத்தோன் ; 

பிறப்பு இறப்பு நிகழ்ந்த வீட்டை மந்திர 
திருக்குறள் உரைகாரருள் ஒருவர் . 

நீரால் தூய்மை செய்தல் . 
தருமாசனத்தார் , 

தலத்தாது - காண்க : நிலப்பனை . 

தலத்தார் - கோயில் அதிகாரிகள் , 
தருமாசனம் - காண்க : தருமசபை ; பார்ப்பனருக்கு தலபுட்பம் - காண்க : தாழை . 
விட்ட இறையிலி நிலம் . 

தலம் - இடம் ; பூமி ; உலகம் ; தெய்வத்தலம் ; 
தருமாத்திகாயம் - சமணரது பஞ்சாஸ்திகாயத் ஆழம் ; காடு ; கீழ் ; வீடு ; செய் ; தலை ; நகரம் ; 
துள் மீனுக்கு நீர்போலச் சீவனது செலவுக்கு இலை ; உடலுறுப்பு ; இதழ் . 
உதவும் பொருள் . 

தலமுகம் - நிருத்தக் கைவகை . 


காளையை 


தருமாசனத்துக் கருத்தாக்கள் } - நீதிபதிகள் . 


தலவகாரம் 


545 


தலைச்சீரா 


வகை . 


தலவகாரம் - சாமவேத சாகைகளுள் ஒன்று . தலைக்கைதருதல்- கையால் தழுவி அன்புடைமை 
தலவாசம் - தெய்வத்தலத்தில் வாழ்தல் . 

காட்டுதல் . 
தலவாரி - வயல்வாரி . 

தலைக்கொம்பு - பல்லக்குத் தண்டின் வளைந்த 
தலன் - கீழானவன் . 

முன்பாகம் ; பல்லக்குச் சுமப்போரின் 
தலாடகம் - அகழ் ; காட்டெள் ; சுழல்காற்று ; முதற்றானம் ; சிறந்தவன் ( ள் ) . 
யானைச்செவி . 

தலைக்கொள்ளுதல் - தலைக்கேறுதல் ; மிகுதல் ; 
தலாடகன் - யானைப்பாகன் . 

இறத்தல் ; வெல்லுதல் ; மேற்கொள்ளுதல் ; 
தலாடம் - அணில் . 

கிட்டுதல் ; கைப்பற்றுதல் ; தொடங்குதல் ; 
தலாதலம் - கீழேழுலகத்துள் ஒன்று . 

கெடுத்தல் . 
தலாதிபதி ( ன் ) - மன்னன் , அதிகாரி , 

தலைக்கோதை - நெற்றிக் கட்டுமாலை . 
தலாமலம் - மருக்கொழுந்து . 

தலைக்கோல் - அரசனிடமிருந்து ஆடற்கணிகை 
தலை - சிரம் ; முதல் ; சிறந்தது ; வானம் ; இடம் ; 

யர் பெறும் பட்டம் . 
உயர்ந்தோன் ; தலைவன் ; உச்சி ; நுனி ; முடிவு ; | தலைக்கோலம் - மகளிர் தலையிலணியும் அணி 
ஒப்பு ; ஆள் ; தலைமயிர் ; ஏழாம் வேற்றுமை 
உருபு ; ஓர் இடைச்சொல் ; மேலே ; தபால் தலைக்கோலாசான் - நட்டுவன் . 
கடிதத்தில் ஒட்டும் முத்திரைத்தலை ; | தலைக்கோலி - ஆடிமுதிர்ந்த கணிகை .. 
தலையோடு . 

தலைக்கோற்றானம் - நாடக அரங்கு . 
தலைக்கட்டு - முடிவு ; குடும்பம் ; தலைப்பாகை ; | தலைகட்டுதல் - மயிர் முடித்தல் ; கணக்குப் 
கருமாதியின் இறுதியில் தலைப்பாகை கட்டும் 

புத்தகம் முதலியவற்றில் தலைப்பு எழுதுதல் ; 
நன்மைச் சடங்கு ; வீட்டின் முதற்கட்டு . 

விளிம்பு கட்டுதல் . 
தலைக்கடை முதல் வாசல் . 

தலைகவிழ்தல் - நாணம் முதலியவற்றால் தலை 
தலைக்கணை காண்க : தலையணை . 

சாய்தல் ; மேல்கீழாதல் ; அகங்கரித்தல் . 
தலைக்கருவி - தலைக்கவசம் . 

தலைகழித்தல் - கடமை முதலியவற்றைச் 
தலைக்கரை - வயலை அடுத்துள்ள நிலம் . 

செய்து தீர்த்தல் ; தலைமுடி கழித்தல் . 
தலைக்கழிதல் - பிரிதல் . 

தலைகாட்டுதல் - சிறிது நேரம் வந்து தங்கியிருத் 

தல் ; 
தலைக்கனம் - தலைநோவு ; செருக்கு . 

பலருமறிய வெளிவருதல் ; 

நன் 

னிலைமைக்கு வரத் தொடங்குதல் . 
தலைக்காஞ்சி - பகைவரையழித்துப் பட்ட 
தலையைப் புகழ்ந்து கூறும் 

தலைகாண் ( ணு ) தல் , } 
- பாதுகாத்தல் . 
புறத்துறை . 

தலைகிழக்காதல் - அழிவடைதல் . 
தலைக்காவல் - முதன்மைக் காவல் . 

தலைகீழாய் - நேர்நிலை தவறி ; முற்றவும் 
தலைக்கிறுகிறுப்பு - பித்த மயக்கம் ; அகம்பாவம் . 

நன்றாய் . 
தலைக்கீடு - போலிக் 

காரணம் ; 

காரணம் ; | தலைகீழாய்நிற்றல் - மிகச்செருக்குக்கொள்ளுதல் ; 
தலைப்பாகை . 

பெருமுயற்சியெடுத்தல் . 
தலைக்குட்டை - தலைப்பாகை . 

தலைகுலைதல் - நிலைகெடுதல் . 
தலைக்குடி - முதற்குடி ; பழங்குடி . 

தலைகுனிதல் - தலையால் வணங்குதல் ; தலை 
தலைக்குத்தலை நாயகம் - ஆளுக்காள் தலைமை . கவிழ்தல் . 
தலைக்குத்து - தலைவலி. 

தலைகொடுத்தல் - செயலிலே முன்னிற்றல் ; 
தலைக்கு மேலே - அளவுக்கு மிஞ்சி . 

செயலை ஆளுதல் ; பிறர் செயலில் வேண்டாது 
தலைக்குலை - முதற்குலை ; குலையின் நுனிப் இடைப்புகுதல் ; ஆபத்தில் உதவி புரிதல் . 
பாகம் . 

தலைகொழுத்தல் - அகங்கரித்தல் . 
தலைக்குறை - சொல்லின் 

முதற் குறை ; தலைச்சன் - முதற்பிள்ளை . 
முண்டம் . 

தலைச்சாத்து - தலைப்பாகை . 
தலைக்கூட்டு - வாணிகத்தின் தலைமைக் தலைச்சாவகன் - முதல் மாணாக்கன் . 
கூட்டாளி . 

தலைச்சாவிவெட்டுதல் - பயிர் மதர்த்துப் 
தலைக் கூட்டுதல் - கூட்டு வித்தல் ; 

போகாதபடி நுனியை வெட்டுதல் . 
வேற்றுதல் ; வைக்கோற்போரைச் செப்பமாக | தலைச்சிரங்கு - தலையில்வரும் புண் .. 
அமைத்தல் . 

தலைச்சிறத்தல் - மிகப் பெருகுதல் ; 

- மேன்மை 
தலைக் கூடுதல் - ஒன்றுசேர்தல் ; நிறைவேறுதல் . 

யுறுதல் . 
தலைக்கை தலைமையானவர் . 

தலைச்சீரா - தலைக்கவசம் . 
69 


வீரனது 


நிறை 


தலைச்சுமடு 


546 


தலைப்பணிலம் 


தலைச்சுமடு . } - பொறுப்பு : 


கனம் ; 

தலைப்பாரம் ; தலைதல் - மேன்மையாதல் ; கூடுதல் ; மழை 
தலைச்சுமை 

பெய்தல் ; மிகக் கொடுத்தல் ; பரத்தல் . 
தலைச்சுருளி - ஈசுரமூலிப்பூடு . 

தலைதாழ்தல் - வணங்குதல் ; நாணுதல் ; நிலை 
தலைச்சுழற்சி , } - கலைக் கிறுகிறுப்பு : ஆட்டு கெடுதல் . 
தலைச்சுற்று - காண்க : தலைச்சுற்றல் ; மரத்தின் தலை துவட்டுதல் - தலைமயிரின் ஈரந் துடைத் 

தல் . 
அடிச்சுற்று . 
தலைச்சூல் - முதன்முதலிற் கொள்ளும் கருப்பம் . தலைதெறிக்க - பொறிகலங்கும்படி . 

தலைதொட்டபிள்ளை - தத்துப்பிள்ளை . 
தலைச்சோடு - காண்க : தலைச்சீரா . 
தலைச்சோழகம் - தென்மேல்காற்று வீசத் தலைதொடுதல் - தலையைத் தொட்டு ஆணை 

யிடுதல் ; 
தொடங்குதல் . 

ஞானஸ்நானத்தில் 

தலையில் 

தொட்டு அருள் புரிந்து ஞானத் தந்தையாதல் . 
தலை சாய்த்தல் - நாணுதல் ; இறத்தல் ; வணங்கு 
தல் ; கீழே படுத்தல் ; கேட்டற்கு விரும்புதல் . 

தலைதோய்தல் - நீரில் தலைமுழுகுதல் 
தலைசாய்தல் - இறத்தல் ; நாணுதல் . 

தலைநகரம் - முதன்மையான நகரம் . 
தலைசிறத்தல் - காண்க : தலைச்சிறத்தல் . 

தலைநடுக்கம் , 

தலையாட்டம் ; தலைச் 
தலைசீய்த்தல் - முற்றுந்து டைத்தல் ; துன்ப 

தலைநடுக்குவாதம் ) சுற்று ; அச்சம் . 

தலைநடுங்குதல் - மயக்கமுறுதல் ; தலையாட்ட 
முறுதல் . 
தலைசீவுதல் - தலைமயிர் வாருதல் ; கழுத்தை 

மடைதல் ; அச்சமுறுதல் . 
யறுத்தல் ; ஒன்றன் மேற்பகுதியை நீக்குதல் . 

தலைநறுக்கு - ஓலையின் முன்பாகம் . 
தலைசுற்றியாடுதல் - இறுமாப்புக்கொள்ளுதல் . 

தலைநாள் - அசுவதி நட்சத்திரம் ; முதல் நாள் ; 
தலைசெய்தல் - தலைமை தாங்குதல் ; 

முந்திய நாள் ; முற்காலம் ; முற்பிறவி . 

தலை 
வைத்துப் படுத்தல் ; தலையெடுத்தல் . 

தலைநிம்பம் - சிவனார்வேம்பு . 
தலைத்தரம் - முதல் தரம் . 

தலைநிமிர்ச்சி - நன்னிமித்தமாக ஆடுமாடு முதலி 
தலைத்தருதல் - தலைமையான அன்பினைக் கை 

யன தலையை உயர்த்துகை ; பருவமடைகை ; 
யால் தழுவிக் காட்டுதல் . 

விருத்தியடைகை ; செருக்கு . 
தலைத்தலை - ஒவ்வொருவரும் ; இடந்தோறும் ; தலைநிமிர்த்துதல் - தலையை உயர்த்துதல் ; 
மேலும்மேலும் . 

நிலையைப் பெருக்கு தல் ; பருவம் வரும்வரை 
தலைத்தாழ்வு - தலை கவிழ்க்கச் செய்யும் மானக் வளர்த்தல் ; நிலைபெறச்செய்தல் . 
கேடு . 

தலைநிமிர்தல் - தலையை உயர்த்துதல் ; நிலை 
தலைத்தாள் - பெரியவன் ( ள் ) ; முன்னிலையில் . மேம்படுதல் . 
தலைத்திமிர் - தலைக்கனம் ; கொழுப்பு . 

தலைநிலம் - முதலிடம் . 
தலைத்திராணம் - காண்க : தலைச்சீரா . 

தலைநீங்குதல் - விட்டொழிதல் . 
தலைத்திவசம் - இறந்தவர்பொருட்டு 

முதலா தலைநீட்டுதல் - காண்க : தலைகாட்டுதல் . 
மாண்டு முடிவில் நடத்துஞ் சிராத்தம் . 

தலைநீர்ப்பாடு - கிளைக் கால்வாய்கள் பிரியும் 
தலைத்தீபாவளி - கலியாணத்தின் பின் மணமகள் முதல் மடை . 
வீட்டில் முதன் முதற் கொண்டாடுந் தலைநீர்ப்பெருந்தளி - காண்க : தண்ணீர்ப் 
தீபாவளிப் பண்டிகை . 

பந்தர் ( ல் ) . 
தலைத்தோற்றம் - வீரன் ஒருவன் பகைவரின் தலைநோய் ( வு ) - தலைவலி; தலைநோய்வகை . 
ஆநிரையைக் கைப்பற்றி வருதல் அறிந்து தலைப்படுத்துதல் - கூட்டுதல் . 
அவன் உறவினர் மகிழ்தலைக் கூறும் புறத் தலைப்படுதல் - ஒன்றுகூடுதல் ; எதிர்ப்படுதல் ; 
துறை . 

மேற்கொள்ளுதல் ; பெறுதல் ; முன்னேறுதல் ; 
தலைதகர்தல் - முனைமுரிதல் . 

தலைமையாதல் ; புகுதல் ; வழிப்படுதல் ; 
தலைதட்டுதல் - அளவுப்படியின் தலைமீதாக 

தொடங்குதல் . 
வுள்ள தானியத்தை வழித்தல் ; அடக்குதல் . தலைப்படுதானம் - அறத்தால் ஈட்டிய பொருளை 
தலைதடவுதல் - வஞ்சித்துக் கெடுத்தல் . 

முக்குற்றமற்ற நற்றவத்தோர்க்கு மனமுவந்து 
தலைதடுமாற்றம் - பெருங்குழப்பம் . 

ஈதல் . 
தலைதடுமாறு - மயங்குகை . 

தலைப்பணி - இடப்பக்கம் மதிப்பிறை போலவும் ,, 
தலைதடுமாறுதல் - கலங்குதல் ; ஒழுங்கு தவறு வலப்பக்கம் சூரியன்போலவும் நடுக்கோடு 
தல் ; சீர்கேடு அடைதல் . 

வகிர்மேல் செல்வதுமான மகளிர் தலையணி 
தலைதருதல் - முதன்மை அளித்தல் ; காண்க : 

வகை . 
தலைகொடுத்தல் . 

தலைப்பணிலம் - வலம்புரிச்சங்கு . 


தலைப்பந்தி 


547 


தலைமைப்பாடு 


தலைப்பாகை } - தலையிற் கட்டும் துணி . 


முதலில் 


தலைப்பந்தி - பந்தியின் முதலிடம் . 

தலைமகள் - தலைவி ; மூத்த பெண் ; அகப் 
தலைப்பறை - யானை முதலியவற்றின் முன்னே பொருள் தலைவி ; மனைவி . 
கொட்டும் பறை . 

தலைமகன் 

தலைவன் ; மூத்த மகன் ; அகப் 
பொருள் தலைவன் ; கணவன் . 
தன் 

தலைமடங்குதல் - கீழ்ப்படிதல் ; தலைகுனிதல் ; 
தலைப்பாட்டு - கூத்தின் முதலில் 

கூத்தின் முதலில் தொடங்கும் காண்க : தலைமடிதல் . 
பாட்டு . 

தலைமடிதல் - இறத்தல் ; கதிர் முதலியன 
தலைப்பாடு - கலந்திருக்கை ; தற்செயல் நிகழ்ச்சி . சாய்தல் . 
தன்தலைப்பாமாறி - தலைப்பாவை 

- தலைப்பாவை மாற்றுவோன் ; தலைமடுத்தல் - தலையணையாகக் கொள்ளுதல் . 
பெருமோசக்காரன் ; பக்காத்திருடன் . 

தலைமடை - கிளைக்கால் பிரியும் முதல் மடை ;; 
தலைப்பாரம் - தலைக்கனம் ; தலைச்சுமை ; நீர்ப்பாசனம் தொடங்கும் முதல் மடை . 
தோணியின் முற்பாகத்தில் மிக்க சுமையை தலைமண்டை - தலையோடு . 
ஏற்றுகை . 

தலைமண்டையிடுதல் - மிதமிஞ்சுதல் . 
தலைப்பாளை - தென்னை முதலியவற்றில் வரும் தலைமணத்தல் - நெருங்கிக் கலத்தல் ; ஒன்றோ 
முதல் பாளை ; மகளிர் தலையணிவகை . 

டொன்று பின்னுதல் . 
தலைப்பித்தம் - தலைச்சுற்றல் . 

தலைமயக்கம் - தலைச்சுழற்சி . 
தலைப்பிரட்டை - தவளைமீன் . 

தலைமயங்குதல் - பெருகுதல் ; கைகலத்தல் ; 
தலைப்பிரிதல் - நீங்குதல் . 

கலந்திருத்தல் ; கெடுதல் ; பிரிதல் . 
தலைப்பிள்ளை - முதற்பிள்ளை . 

தலைமயிர்வாங்குதல் - முடியிறக்குதல் ; 

கைம் 
தலைப்பு - நூல் முதலியவற்றின் தலைப்பெயர் ; பெண்ணாயினாள் தலைமயிரை 
ஆதி ; முன்றானை ; சீலை விளிம்பு ; தோன்றும் எடுப்பித்தல் . 
இடம் . 

தலைமறைதல் - ஒளிந்துகொள்ளுதல் ; மறைந்து 
தலைப்புணர்த்தல் - பை முதலியவற்றின் வாயைக் போதல் . 
கட்டுவதற்காகச் சுருக்குதல் . 

தலைமாடு - தலைப்புறம் ; பக்கம் ; தூரவளவு . 
தலைப்புணை - முக்கிய ஆதாரம் . 

தலைமாணாக்கன் முதல் மாணாக்கன் . 
தலைப்புரட்டு - தொல்லை ; பெரும்பொய் ; 

தலைமாராயம் 

பகைவனுடைய தலையைக் 
குழப்பம் ; செருக்கு . 

கொண்டுவந்தவன் மனமுவக்கும்படி மன்னன் 
தலைப்புரள் ( ளு ) தல் - நீர் சுருண்டு பாய்தல் ; செல்வமளித்தலைக் கூறும் ஒரு புறத்துறை . 
மேன்மேல் மிகுதல் . 

தலைமாலை - தலைக்கு அணியும் கண்ணி ; 
தலைப்புற்று - தலைப்புண்வகை . 

சிவபிரான் அணியும் தலையாலாகிய மாலை . 
தலைப்புறம் - முன்புறம் . 

தலைமாறு - படி ; மாற்று . 
தலைப்பெய்தல் - ஒன்றுகூடுதல் ; கிட்டு தல் ; தலைமிதழ் - மூளை . 
பெய்துரைத்தல் ; கூடுதல் . 

தலை முழுக்கு - மெய் முழுதும் குளிக்கை ; 
தலைப்பெயர்த்தல் - மீளச்செய்தல் . 

எண்ணெய்முழுக்கு ; மகளிர் சூதகம் ; நோய் 
தலைப்பெயல் - முதல் மழை . 

நீங்கிய பிறகு செய்யும் முதல் முழுக்கு . 
தலைப்பெயனிலை - மகப்பேறாகிய கடனை தலைமுழுகாமலிருத்தல் - கருவுற்றிருத்தல் . 
யிறுத்துத் தாய் இறந்த நிலையைக் கூறும் தலை முழுகுதல் - உடல் 

முழுதுங் 

குளித்தல் ; 
புறத்துறை ; போர்க்களத்தினின்று புறங் எண்ணெய் தேய்த்துக் குளித்தல் ; மாதவிடாய் 
காட்டிச் சென்ற மகனது செயற்காற்றாது முடிவில் குளித்தல் ; நிலைகெடுதல் ; தொடர்பு 
தாய் இறந்துபட்ட நிலை கூறும் புறத்துறை . அழித்தல் ; கைவிடுதல் . 
தலைப்பேறு - முதற்பிள்ளை ; முதற்பேறு ; தலைமுறை - பரம்பரை ; ஒருவர் இருந்து வாழும் 
தலைப்போடுதல் - மேற்கொள்ளுதல் . 

காலம் . 
தலைபணிதல் - வணங்குதல் . 

தலைமுறைதத்துவமாய் - வழிவழியாய் . 
தலைபிணங்குதல் - ஒன்றோடொன்று 

மாறு 

தலைமூர்ச்சனை - வருத்தம் . 
படுதல் . 

தலைமேற்கொள்ளுதல் - பயபத்தியாய் ஏற்றுக் 
தலைபோகுமண்டிலம் சைப்பாவகையுள் கொள்ளுதல் ; பொறுப்பை ஏற்றல் . 

தலைமை - முதன்மை ; மேன்மை ; எசமானத் 
தலைபோதல் - பெருங்கேடுறுகை . 

தன்மை ; உரிமை . 
தலைமக்கள் - மேன்மக்கள் ; படைத்தலைவர் . தலைமைப்பாடு - பெருமை . 


ஒன்று . 


548 


தலைவழுக்கை 


தலைமைவகை 


தலைமைவகை - ஒன்றன் சார்பானன்றித் தலையாரி - ஊர்க்காவற்காரன் . 
தலைமைபற்றிக் கூறும் முறை . 

தலையானடத்தல் - அகங்கரித்தல் ; பெருமுயற்சி 
தலையடி - காண்க : தலையடிப்பு . 

செய்தல் . 
தலையடித்தல் - தொந்தரவுபடுத்துதல் . 

தலையிடி - தலைவலி . 
தலையடித்துக்கொள் ( ளு ) தல் - தொந்தரவு தலையிடுதல் - காரணமின்றிப் பிறர் செயலில் 
படுதல் . 

புகுதல் ; நுழைதல் ; கூட்டுதல் . 
தலையடிப்பு - தொந்தரவு ; நெற்கதிரின் முதலடி . தலையில்லாச்சேவகன் - நண்டு . 
தலையடுத்தல் - சேர்த்துக் கூறுதல் . 

தலையிலடித்தல் - அநியாயஞ்செய்தல் ; ஒருவனது 
தலையணி - தலையில் அணியும் அணிவகை . தலையைத் தொட்டுச் சத்தியஞ் செய்தல் . 
தலையணை - தலைவைத்துப் 

தலைவைத்துப் படுப்பதற்காகப் தலையிலெழுத்து - விதி . 
பஞ்சு முதலியன அடைத்துத் தைத்த பை ; தலையிற்கட்டுதல் - ஒருவனை ஒன்றற்குப் 
ஆற்றின் உற்பத்திக்கு அருகில் கட்டும் பொறுப்பாக்குதல் ; ஏமாற்றிக் கொடுத்தல் . 
முதலணை . 

தலையிற்போடுதல் - பொறுப்பாக்குதல் ; பழி 
தலையணைமந்திரம் - கணவனுடன் தனித்திருக் சுமத்தல் . 

சாய்கையான 
கும்போது மனைவி கமுக்கமாகச் சொல்லும் தலையிறக்கம் - தலை 

துயரம் ; 
செய்திகள் ; கோள்மொழி . 

அவமானம் . 
தலையரங்கேறுதல் - தான் கற்ற வித்தையை 

தலையீடு - முதலீற்று ; முதல் தரம் ; தலைப்பி 
முதன்முறை அவையோர்க்குக் காட்டுதல் . 

லிருப்பது ; சுவரின் தலைப்பாகத்தில் கட்டப் 

படும் செங்கல் வரிசை . 
தலையரட்டை - வீண்பேச்சு ; செருக்குடன் வீண் 
பேச்சுப் பேசுபவன் . 

தலையீண்டுதல் - ஒன்றுகூடுதல் . 
தலையல் - சொரிகை ; தலைப்பெய்மழை ; மழை 

தலையீற்று - முதலீனுகை ; முதற் கன்று . 
பெய்துவிடுதல் ; புது நீர் வரவு . 

தலையுடைத்துக்கொள் ( ளு ) தல் - பெருமுயற்சி 
தலையலங்காரம் - தலையை அலங்கரித்தல் ; தேர் 

எடுத்தல் . 

தலையுதிர்நெல் - கதிரின் முதலடிப்பில் எடுக்கப் 
மொட்டு . 

படும் நெல் . 
தலையழித்தல் - அடியோடு கெடுத்தல் ; தலைமை 

தலையுவா - அமாவாசை . 
தீர்த்தல் . 

தலையெடுத்தல் - தலை நிமிர்தல் ; வெளித்தெரி 
தலையழிதல் - அடியோடு கெடுதல் . 

தல் ; வளர்ச்சியடைதல் ; உற்பத்தியாதல் ; 
தலையளி - இனியவற்றை முகமலர்ந்து கூறுதல் ; 

இழந்த நிலையைத் திரும்ப அடைதல் ; நீக்கு 
உயர் அன்பு ; அருள் . 

தல் . 
தலையளித்தல் - அருளோடு நோக்குதல் ; வரிசை 

தலையெடுப்பு - மேம்படுதல் ; செருக்கு ; தலை 
செய்தல் . 

நிமிர்ச்சி ; ஒரு துறையில் உயர்தல் ; மேன்மை . 
தலையற்றாள் - தலைவனை இழந்த கைம்பெண் . 

தலையெழுத்து - பிரமலிபியாகிய விதி ; 
தலையறை - உடற்குறை . 

முகப்பு ; உயிரெழுத்து . 
தலையன்பு - உயர் அன்பு . 

தலையேழுவள்ளல்கள் - சகரன் , காரி , நளன் , 
தலையாகுமோனை - செய்யுளின் ஓரடியில் துந்துமாரி , நிருதி , செம்பியன் , விராடன் . 
எல்லாச் சீரிலும் மோனையெழுத்து ஒன்றி தலையேறுதண்டம் - பொறுக்கமுடியாத 
வரத் தொடுப்பது . 

தண்டனை ; துன்பப்படுத்தி வாங்கும் வேலை ; 
தலையாகெதுகை - செய்யுள் அடிதோறும் மிக்க துன்பம் . 
முதற்சீர் முழுதும் ஒன்றிவரும் எதுகை . 

தலையோடு - மண்டையோடு , கபாலம் . 
தலையாட்டம் - தலை நடுக்கம் ; பேரச்சம் ; தலைவணங்குதல் - தலைசாய்த்து வணங்குதல் ; 
குதிரைத் தலையணிவகை . 

பயிரின் தலை வளைதல் . 
தலையாட்டி , 

தலைவரிசை - உயர்ந்த பரிசு . 

தலைவலி - தலைநோவு ; முகத்திலுள்ள நரம்பு 
பொம்மை ; எதற்கும் இணங்கி நடப்பவன் . நோவு ; தொந்தரவு . 
தலையாடி - பனைமரத்தின் நுனிப்பாகம் ; ஒரு தலைவழித்தல் - தலைச்சவரம் பண்ணுதல் ; 
செய்யுளின் பிற்பகுதி . 

தலை தட்டுதல் . 
தலையாப்பு - வடிசோற்றின் மேற்பரந்துள்ள தலைவழிதல் - நிரம்பிவழிதல் . 
கஞ்சியாடை . 

தலைவழுக்கை 

தலையை வழுக்கையாகச் 
தலையாயர் - பெரியோர் . 

செய்யும் நோய்வகை . 


நூலின் 


தலையாட்டிப் பொம்மை } - இங்குமங்கும் தலை 


ஆடும் 


தலைவன் 


549 


தவழ்சாதி 


தலைவன் - முதல்வன் ; 

அரசன் ; 

குரு ; தவச்சாலை - தவம் செய்யும் இடம் . 
மூத்தோன் ; சிறந்தவன் ; கடவுள் ; அகப் | தவசம் - தானியம் ; தொகுத்த பண்டம் . 
பொருட் கிழவன் ; கதைத் தலைவன் ; கணவன் . தவசி 

தவசி - தவஞ்செய்பவன் .. 
தலைவாங்கி - தூக்குப்போடுவோன் ; தீயன் . தவசிப்பிள்ளை - பூசைப் பணியாள் ; சைவருக்குச் 
தலைவாங்குதல் - சிரச்சேதஞ் செய்தல் ; காண்க : சமையற்காரன் . 
தலைமயிர்வாங்குதல் . 

தவசு - காண்க : தவம் . 
தலைவாசகம் - பாயிரம் . 

தவடை தாடை . 
தலைவாசல் காண்க : தலைவாயில் . 

தவண்டை - பேருடுக்கை ; ஒரு நீச்சுவகை ; 
தலைவாய் - முதன்மடை . 

தவிப்பு ; காண்க : தவடை . 
தலைவாய்ச்சேரி - முகப்பிலுள்ள ஊர்ப்பகுதி . தவண்டையடித்தல் - நீரில் விளையாடுதல் ; 
தலைவாயில் - முதல் வாசல் ; கதவின் மேல் நிலை . வறுமைப்படுதல் . 
தலைவாரி - சீப்பு . 

தவணை - கெடு ; சட்டம் பதிக்கும் காடி ; கட்டுப் 
தலைவாருதல் - தலைமயிர் சீவுதல் . 

பானைத் தெப்பம் . 
தலைவாழையிலை - நுனியோடு கூடிய வாழை 

தவணைச்சீட்டு - காலங் 

குறித்தெழுதும் 
இலை . 

பத்திரம் . 
தலைவி - தலைமைப் பெண் ; இறைவி ; அகப் தவணைப்பணம் - கெடு வின்படி 

செலுத்த 
பொருட் கிழத்தி ; கதைத்தலைவி ; மனைவி . 

வேண்டிய பணம் . 
தலைவிதி - ஊழ் . 

தவணைபார்த்தல் - சாகுபடிக் கணக்குப் பார்த் 
தலைவிரிகோலம் -- அலங்கோலம் . 

தல் . 
தலைவிரிச்சான் தலைமயிர் 

முடியாதவன் ; தவத்தர் - முனிவர் . 
சாரணைப்பூடு ; செருப்படைப்பூடு . 

தவத்தல் - நீங்குதல் , 
தலைவிளை - வயலின் முதல் விளைவு - 

தவதாயம் - இடுக்கண் . 
தலைவெட்டி - தலைமயிரைக் 

தவதாயித்தல் - துன்பநிலைக்குள்ளாதல் , 

கத்தரித்துக் 
கொள்வோன் ; 

தவந்து - தானியம் . 
காவாலி ; மோசக்காரன் ; 

தவநிலை - தவச்செயல் . 
ஆட்டுநோய்வகை . 
தலைவெட்டுதல் - சிரத்சேதம் செய்தல் ; காண்க : 

தவப்பள்ளி - முனிவர் வாழிடம் . 
தலைதட்டுதல் ; மோசஞ்செய்தல் ; பத்திரக் தவம் - பற்று நீங்கிய வழிபாடு ; புண்ணியம் ; 
காதுகுத்துதல் ; தலைமயிர் கத்தரித்தல் . 

இல்லறம் ; கற்பு ; தோத்திரம் ; தவத்தைப் 
தலைவைத்தல் - காண்க : தலையிடுதல் ; நீர் 

பற்றிக் கூறும் கலம்பக உறுப்பு ; வெப்பம் ; 
முதலியன பாயத் தொடங்குதல் . 

காட்டுத்தீ . 
தவ்வல் - சிறு குழந்தை ; மரம் விலங்கு முதலிய 

தவத்தில் முதிர்ந்தவள் . 

தவமுதுமகள் 
வற்றின் இளமை . 

தவமுதுமகன் - தவத்தில் முதிர்ந்த முனிவன் . 
தவ்வி - அகப்பை . 

தவர் - வில் ; துளை ; சிறு கப்பலில் சங்கிலி சுற்றும் 
தவ்வு - கெடுகை ; பலகையிலிடும் 

துளை ; 

கருவி . 
பாய்ச்சல் , 

தவர்தல் - துளைத்தல் . 
தவ்வுதல் - தாவுதல் ; குறைதல் ; குவிதல் ; 

தவராசம் - வெள்ளைச் சருக்கரை . 
கெடுதல் ; தவறுதல் ; மெல்ல மிதித்தல் ; அகங் தவல் - குறைவு ; கேடு ; குற்றம் ; இறப்பு : 
கரித்தல் . 

வறுமையால் வருந்துகை . 
தவ்வெனல் - சுருங்குதற்குறிப்பு ; மழையின் தவல் ( லு ) தல் - நீங்குதல் . 
ஒலிக்குறிப்பு . 

தவலத்து - ஆட்சி . 
தவ்வை - தாய் ; தமக்கை ; மூதேவி , 

தவலை - அகன்ற வாயுடைய பாத்திரவகை . 
தவ - மிக . 

தவலோகம் - மேலேழுலகினுள் ஒன்று . 
தவக்கம் - தடை ; இல்லாமை ; தாமதம் ; கவலை . 

தவவிளக்கு - முக்காலத்தை விளக்கும் தவமாகிய 
தவக்கு - நாணம் . 

தீபம் . 
தவக்கை - காண்க : தவளை . 

தவவீரர் - தவம் இயற்றுவதில் 

வீரரான 
தவக்கொடி - தவப்பெண் . 

முனிவர் . 
தவங்கம் - துன்பம் . 

தவவேடம் - முனிவர்கோலம் . 
தவங்குதல் - தடைப்படுதல் ; பொருட்குறை தவவேள்வி - நோன்பு இருத்தல் . 
யால் வருந்துதல் ; வாடுதல் . 

தவழ்சாதி - ஊர்ந்து செல்லும் உயிரினம் . 


தவழ்தல் 


550 


தழற்பூமி 


ணம் . 


பிரிதல் ; 


தவழ்தல் - ஊர்தல் ; தத்துதல் ; பரத்தல் . 

தவிட்டம்மை - சின்னம்மை . 
தவழ்புனல் - மெல்லச் செல்லும் ஆற்றுநீர் . தவிட்டான் - ஒரு மரவகை . 
தவழவாங்குதல் - ஒருவனைக் குனியவைத்துத் தவிட்டுக்கிளி - ஒரு தத்துக்கிளிவகை . 
துன்புறுத்தி அவன் சொத்து முழுவதையும் தவிட்டுக்கொய்யா - காண்க : தவிட்டான் . 
கவர்தல் ; மிகுதியான வேலைவாங்குதல் . தவிட்டுண்ணி - சிறிய உண்ணிவகை . 
தவள சத்திரம் - அரசர்க்குரிய வெண்கொற்றக் | தவிட்டுப்பழம் - தவிட்டுக்கொய்யா . 
குடை . 

தவிடு - அரிசியினின்றும் கழியும் துகள் ; தானியத் 
தவளத்தொடை - தும்பைமாலை . 

தவிடு ; பொடி . 
தவளம் - வெண்மை ; வெண்மிளகு ; சங்கபாடா | தவிடுபொடியாதல் - பொடிப்பொடியாதல் ; 

நிலைகுலைதல் . 
தவளிதம் - வெண்மை . 

தவித்தல் - இளைத்தல் ; வேட்கையெடுத்தல் ; 
தவளை - ஒரு நீர்வாழ் சாதிவகை . 

இல்லாமைபற்றி வருந்துதல் . 
தவளைக்கிண்கிணி - தவளைபோல் ஒலிக்கும் தவிப்பு - வேட்கை ; வருந்துகை . 
கிண்கிணிகொண்ட ஒரு காலணிவகை . 

தவிர்ச்சி - இடையீடு ; தங்குகை , 
தவளைக்குஞ்சு , } - தவளையின் இளமை . 

தவிர்த்தல் - நீக்குதல் ; நிறுத்திவிடுதல் ; தடுத்தல் ; 
தவளைக்குட்டி 

அடக்குதல் . 
தவளைக்குரங்கு - பணிப்பூட்டுவகை ; கொக்கித் 

தவிர்த்துவினைசெயல் - பகைவர் எய்யும் 
தாழ்ப்பாள் ; இரட்டைக்கொக்கி . 

அம்பினைத் தடுத்து அவர்மேல் அம்பு எய்யுஞ் 
தவளைப்பாய்த்து - சூத்திர நிலை நான்கனுள் 

செயல் . 
தவளைப் பாய்ச்சல்போல இடைவிட்டுச் 

தவிர்தல் - விலகுதல் ; தங்குதல் ; தணிதல் ; 
செல்லும் ஒரு நிலை . 

நீக்குதல் ; ஒழிதல் ; இல்லாமற் 
தவளோற்பலம் - காண்க : வெள்ளாம்பல் 

போதல் . 
தவற்றுதல் - விலக்கல் . 

தவிர - நீங்க . 
தவறு - பிழை ; செயல் கைகூடாமை ; நெறி 

தவில் - மேளவகை . 
தவறுகை ; அழுக்கு ; பஞ்சம் ; குறைவு . 

தவிவு - இடையீடு . 
தவறுதல் - வழுவுதல் ; பிசகுதல் ; சாதல் ; தப்பு 
தல் ; குற்றம் செய்தல் ; தாண்டுதல் ; வாய் தவிழ்தல் - காண்க : தவிர்தல் . 

| - சுண்ணச்சாந்து ; 
காமற் போதல் ; காணாமற்போதல் ; தோல்வி தவுக்கார் - 

எழுதக வளைவு ; 
யுறல் . 

மதிற் செங்கல்லின் இடைவெளி. 
தவறைவாரி - கப்பலின் இருப்புக்கருவிவகை . 

தவு செலம் - முருங்கைமரம் . 
தவன் - தவசி ; காண்க : தவம் ; தலைவன் . 

தவுடு - குதிரைப்பாய்ச்சல் ; படையெடுப்பு; 
தவனகம் - மருக்கொழுந்து . 

அரிசி தீட்டியபின் வரும் துகள் ; தாடை . 
தவனப்புளி - மிளகாயும் உப்பும் உளுத்தம் பருப் தவுடை - தாடை . 
பும் சேர்த்திடித்த புளி ; தாகத்தை நீக்கவல்ல தவுதல் - குன்றுதல் . 
புளி . 

தவுரிதகம் - குதிரை நடையுள் ஒன்று . 
தவனம் - வெப்பம் ; தாகம் ; ஆசை ; வருத்தம் ; தழங்கல் - ஆரவாரம் ; யாழ் நரம்போசை . 
மருக்கொழுந்து . 

தழங்குதல் - முழங்குதல் ; ஒலித்தல் . 
தவனன் - சூரியன் ; அக்கினி . 

தழங்குரல் - ஒலிக்குமோசை . 
தவனியம் - பொன் . 

தழம் - தயிலம் . 
தவாக்கினி - வேள்வித்தீ ; காட்டுத் தீ . 

தழல் - தீ , நெருப்பு ; கார்த்திகைநாள் ; நஞ்சு ; 
தவாநிலை - உறுதிநிலை . 

காண்க : கொடிவேலி ; கிளியோட்டுங்கோல் ; 
தவாவினை மலை ; முத்தி . 

கவண் . 
தவாளித்தல் - கால்வாய் முதலியன தோண்டுதல் . தழல் ( லு ) தல் - அழலுதல் ; ஒளிவிடுதல் . 
தவாளிப்பு - எழுதகக்குழி ; பார்வைக்கு மதிப்பா தழலாடி - தீயோடு ஆடும் சிவன் . 
யிருக்கை . 

தழலாடிவீதி - நெற்றி . 
தவிசணை - கட்டில் . 

தழலி - நெருப்பு . 
தவிசம் - கடல் ; வீடுபேறு . 

தழற்சி - அழலுதல் . 
தவிசு - தடுக்கு ; பாய் ; பீடம் ; மெத்தை ; தழற்சொல் - நெருப்பைப்போன்ற சுடுசொல் ; 
யானை முதலியவற்றின்மேலிடும் மெத்தை ; தண்டனையைத் தோற்றுவிக்கும் சொல் . 
திராவகம் . 

தழற்பூமி - உவர்மண் . 


551 


தழனாள் 


தளதளத்தல் 


தழனாள் 


தள்ளம்பாறுதல் , } - தள்ளாடுதல் 


- 


தள்ளிப்போடுதல் , } 


அக்கினியை அதிதேவதையாக தழைதாம்பு - தழையும் சிறுகொம்பும் . 
உடைய கார்த்திகைநாள் . 

தழைப்பு - செழிப்பு ; தளிர்த்தல் . 
தழாத்தொடர் - ஒரு சொல் அடுத்துவருஞ் தழையணி - காண்க : தழையுடை . 

சொல்லை நேரே தழுவாது அமையுந்தொடர் . தழையிடுவார் – பூவும் இலையும் கோயிலுக்குத் 
தழால் - தழுவுதல் ; சேர்த்துக்கொள்ளுதல் . 

தந்து பணிசெய்வோர் . 
தழிச்சுதல் - தழுவுதல் ; புகுதல் . 

தழையுடை - தழையாலான உடை . 
தழிஞ்சி - தாக்குண்ட படைவீரரை முகமன் | தழைவு - தளிர்ப்பு ; குழை ; செழிப்பு ; வளமை ; 
கூறியும் பொருள் கொடுத்தும் அரசன் தழுவிக் மிகுதி . 
கோடலைக் கூறும் புறத்துறை ; தோற்றவர் தழைவுகொடுத்தல் 

தழைவுகொடுத்தல் - பலமுடைமையாதல் . 
மேல் ஆயுதஞ் செலுத்தாத மறப்பண்பினைக் | தள் காண்க : தள்ளு . 
கூறும் புறத்துறை . 

அலைதல் ; 
தழீ இந்தழீ இமெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

அசைதல் ; தத்தளித்தல் ; 
தழு தழுவுகை . 

தருக்கத்தில் தோல்வி அடைதல் ; பெருங்கலக் 
தழுக்குதல் - செழிப்படைதல் . 

கத்தில் இருத்தல் . 
தழுத்தல் - காண்க : தழுதழுத்தல் . 

தள்ளல் - பொய் . 
தழுதணை - கற்பாசி ; படர்தாமரை . 

தள்ளாட்டம் - அசைவு ; தடுமாற்றம் ; சோர்வு . 
தழுதழுத்தல் - நாக்குழறுதல் ; நாத்தடுமாறிப் தள்ளாடுதல் - தடுமாறுதல் ; ஆடுதல் ; தத்தனித் 
பேசல் . 

தல் ; மனம் அலைதல் . 
தழுதாழை - வாதமடக்கிமரம் . 

தள்ளாதகாலம் - கிழப்பருவம் . 
தழும்பிடுதல் - புண் ஆறி வடுவாதல் . 

தள்ளாதவன் - வலுவற்றவன் . 
தழும்பு - வடு ; குறி ; குற்றம் ; சிதைவு . 

தள்ளாமை - தளர்ச்சி ; இயலாமை ; இல்லாமை . 
தழும்புதல் - தழும்புண்டாதல் ; பழகியிருத்தல் . தள்ளாவாரம் - சோம்பல் . 
தழுவணி - குரவைக்கூத்து . 

தள்ளிச்சி 

உவர்மண் என்னும் பூநீறு . 
தழுவணை - பக்கத்தில் அணைத்துக் கொள்ளும் தள்ளிப்போடுதல் , | நாள் ஒத்திவைத்தல் ; 
பஞ்சணை ; திண்டு ; கடலட்டை . 

விலக்கிவிடுதல் . 
தழுவல் - தழுவு தல் ; 

கையில் எடுக்கக்கூடிய தள்ளிவெட்டி - மதிற்பொறிவகை. 
நெல்லரித் தொகுதி . 

தள்ளிவைத்தல் - இடம்விட்டு வைத்தல் ; நாள் 
தழுவாவட்டை - காண்க : கடலட்டை . 

ஒத்திவைத்தல் ; விலக்கி விடுதல் ; விலக்கி 
தழுவு - அணைப்பு ; இருகையிலும் அணைக்கும் வைத்தல் . 
அளவு . 

தள்ளு - அகற்றுகை ; கழிவு ; நீக்குகை ; கைவிடல் . 
தழுவுதல் - அணைத்தல் ; மேற்கொள்ளுதல் ; தள்ளுண்டவன் - விலக்கப்பட்டவன் . 
அன்பாய் நடத்துதல் ; நட்பாக்கிக்கொள்ளு தள்ளுண்ணல் - தள்ளப்படுதல் . 
தல் ; உள்ளடக்கு தல் ; பூசுதல் ; பொருந்துதல் ; தள்ளுதல் - விலகுதல் ; குன்றுதல் ; மறதியால் 
சூழ்தல் ; புணர்தல் . 

சோர்தல் ; தடுமாறுதல் ; கழித்தல் ; புறம்பாக்கு 
தழுவு தொடர் - ஒரு சொல் மற்றொரு சொல்லை தல் ; ஏற்றுக்கொள்ள மறுத்தல் ; அமுக்குதல் ; 
நேரே தழுவி நிற்கும் தொடர் . 

வெட்டுதல் ; கொல்லுதல் ; மறத்தல் ; தூண்டு 
தழூஉ - அணைப்பு ; மகளிராடும் குரவைக்கூத்து . தல் ; தவறுதல் ; வலியுடைத்தாதல் ; வெளி 
தழை - இலை ; தளிர் ; மயிற்றோகை : பீலிக் யேறுதல் ; முன் செல்லுமாறு தாக்குதல் . 
குடை ; தழையாலான 

மகளிர் உடை ; 

ஒரு தள்ளுபடி - தள்ளப்பட்டது ; கழிக்கப்பட்டது ; 
மாலைவகை ; காண்க : பச்சிலை ; 

தழைகை ; 

நீக்கப்பட்டது . 
சீட்டாட்டத்தில் எண்ணிக்கையில் சேர்க்கப் தள்ளுமட்டம் - யானையின் இளங்கன்று . 
படாத சீட்டு . 

தள்ளுவண்டி - கையால் தள்ளிச் செலுத்தும் 
தழைக்கண்ணி - இலைமாலை . 

சிறுவண்டி . 
தழைத்தல் - செழித்தல் ; பூரித்தல் ; மிகுதல் ; தள்ளுறுதல் - தள்ளப்படுதல் ; வருந்துதல் . 
வளர்ச்சியடைதல் ; சீட்டாட்டத்தில் எண்ணிக் | தள்ளை - தாய் . 
கையில் சேராத சீட்டுகளை இறக்குதல் . தளகர்த்தம் - படைத்தலைமை . 
தழைத்தானை - இலையாற் செய்யப்பட்ட தளகர்த்தன் - படைத்தலைவன் . 
மேலாடை . 

தளசிங்கம் - பெருவீரன் . 
தழைதல் - தளிர்த்தல் ; செழித்தல் ; தாழ்தல் . தளதளத்தல் - பலமாதல் ; ஒளிர்தல் ; நெகிழ்தல் . 


552 


தளதளப்பு 


தற்காப்பு 


- 


தளர் , 


தளதளப்பு - பலம் ; வீக்கம் ; காந்தி . 

தளிதல் - தெளிதல் . 
தளதளெனல் - ஒளிவீசுதற் குறிப்பு ; பலமாதற் | தளிப்பெண்டுகள் - காண்க : ளிச்சேரிப் 
குறிப்பு : இளகுதற்குறிப்பு ; ஒலிக்குறிப்பு . 

பெண்டுகள் . 
தளப்படி - மனவுலைவு . 

தளிமம் - அழகு ; மெத்தை ; படுக்கை ; திண்ணை ; 
தன்களப்பம் 

வாள் ; வீடுகட்டும் இடம் . 
காதணி வகை ; 
மனவுலைவு ; ஒரு 
காண்க : தாளிப்பனை. 

தளியிலார் - தேவரடியார் . 
தளப்பற்றுக்காரன் - ஓலைபிடித்தெழுதுவோன் . 

தளிர் - முளைக்கும் பருவத்து இலை ; கொழுந்து . 
தளப்பு - சோர்வு ; கேடு . 

தளிர்தல் - துளிர்த்தல் ; தழைத்தல் ; செழித்தல் ; 
தளபதி - படைத்தலைவன் . 

மகிழ்தல் . 
தளம் - கனம் ; வெண்சாந்து ; செஞ்சாந்து ; தள 

தளிர்ப்பு - துளிர்க்கை ; மனவெழுச்சி . 
வரிசை ; உப்பரிகை ; தட்டு ; மேடை ; பூவிதழ் ; தளிவடகம் - இலைவடகம் . 
படை ; கூட்டம் ; சாணைபிடியாத கெம்பு ; 

தளிவம் - தகடு . 
சாடி ; அடிப்படை ; சுண்ணாம்பு . 

தளுக்கு - மினுக்கு ; பகட்டு ; மூக்கணி ; தந்திரம் ; 

அப்பிரகம் ; அப்பிரகத் திலகப்பொட்டு . 
தளம்பு - மதகு ; சேறுகுத்தி . 

தளுக்குணி - சுரணையற்றவன் ; ஏமாற்றுபவன் . 
தளம்புதல் - ததும்புதல் ; சாய்ந்தாடுதல் ; 

தளுக்குதல் - பூசுதல் ; துலக்குதல் ; ஒளிர்தல் . 
மனமலைதல் ; பழக்கமுறுதல் ; முட்டுப்படுதல் . 

தளுகன் - பொய்யன் . 
தளமெடுத்தல் படை யெடுத்தல் ; போர் 

தளுகு - புளுகு . 
தொடங்குதல் .. 

தளும்புதல் - ததும்புதல் , மேலெழுந்து வழிதல் ; 
சோர்வு ; நெகிழ்ச்சி ; சோம்பல் : 

மனமலைதல் . 
தளர்ச்சி வறுமை 

தளுவம் - கைத்துண்டு . 
தளர்த்துதல் - வலுக்குறைத்தல் ; நெகிழ்த்தல் . 

தளை - கட்டு ; கயிறு ; விலங்கு ; பாசம் ; மலர் 
தளர்தல் - நெகிழ்தல் ; சோர்தல் ; வலுக்குறை முறுக்கு ; சிறை ; தொடர்பு ; காற்சிலம்பு ; 
தல் ; மனங்கலங்குதல் ; இறத்தல் ; ஆண்கள் மயிர் ; வயல் ; வரம்பு ; யாப்புறுப்பு 
உயிரொடுங்குதல் ; நுடங்குதல் ; சோம்புதல் ; எட்டனுள் ஒன்று . 
தவறுதல் . 

தளை ( வி ) - தகை ; தடைசெய் ; பிணி . 
தளர்ந்து கொடுத்தல் - இணங்குதல் . 

தளைத்தல் - கட்டுதல் ; கொதித்தல் ; அடக்குதல் . 
தளர்நடை - குழந்தைகள் 
குழந்தைகள் தொடக்கத்தில் 

தளைதட்டல் - வேற்றுத் தளை விரவியதனால் 
தடுமாறி நடக்கும் நடை . 

எடுத்துக்கொண்ட செய்யுளின் தளை மாறுபடு 
தளர்வு - சோர்வு ; நெகிழ்கை ; தடுமாறுகை ; 

தல் . 
துன்பம் . 

தளைதல் - பிணித்தல் . 
தளரவிடுதல் - நெகிழவிடுதல் . 

தளைந்துவிடுதல் - விலங்கின் 

முன்கால்களைக் 
தளருடை - நெகிழ்ந்த உடை . 

கட்டி மேய்ச்சலுக்கு விடுதல் . 
தளவட்டம் - பூவிதழ்ச்சுற்று . 

தளைநார் - பனையேறிகள் காலில் மாட்டிக் 
தளவம் - முல்லைக்கொடி ; காண்க : செம்முல்லை . 

கொள்ளுங் கயிறு . 
தளவரிசை - கற்பரப்பு ; எழுதகம் . 

, 
தளவாடம் - வேலை 

செய்வதற்கு வேண்டிய 
கருவிகள் ; தட்டுமுட்டு . 

தளைபோடுதல் - குறுக்காக வரப்பிடுதல் . 

தளையம் - விலங்கு . 
தளவாய் ( ன் ) - படைத்தலைவன் . 

தளையல் - கட்டுகை ; மறியற்படுத்துகை . 
தளவு - யானையின் வாய் ; 

செம்முல்லை ; 

தளையவிழ்தல் - பந்தம் நீங்குதல் ; மலர் முறுக் 
முல்லை ; ஊசிமல்லிகை . 

கவிழ்தல் . 
தளா - செம்முல்லை ; முல்லை ; ஊசிமல்லிகை . 

தளையாளர் - காலில் தளையிடப்பட்டவர் . 
தளி - கோயில் ; 

இடம் ; நீர்த்துளி; தலைப் 

தளையிடுதல் - பிணித்தல் . 
பெயல் மழை ; மேகம் ; குளிர் ; விளக்குத் தளைவார் - விலங்கின் கால்களைக் கட்டும் வார் ; 
தண்டு ; விளக்குத்தாழி . 

காண்க : தளைநார் ; தளையிடுபவர் . 
தளிகை - உண்கலம் ; சமையல் ; இறைவனுக்குப் தற்கரன் - கள்வன் . 
படைத்த பொருள் ; கூழ்க்கட்டி . 

தற்கரிசனம் - தன்னலம் . 
தளிச்சேரி - தேவதாசிகள் வசிக்குந் தெரு . 

தற்காத்தல் - தன்னைத்தான் காத்தல் ; 
தளிச்சேரிப்பெண்டுகள் - தேவதாசிகள் . 

காத்தல் . 
தளித்தல் - துளித்தல் ; பூசுதல் ; தெளித்தல் . தற்காப்பு - தன்னைப் பாதுகாத்துக்கொள்கை . 


பாது 


தற்காலம் 


553 


தறுகட்பம் 


- 


தூண் , 


தற்காலம் - நிகழ்காலம் ; குறித்த காலம் . தற்பரம் - மேம்பட்டது ; பரம்பொருள் . 
தற்காவல் - காண்க : தற்காப்பு ; கற்புநிலை . தற்பரன் - பரம்பொருள் . 
தற்கிழமை - பிரியாதிருக்கும் தொடர்பு . 

தற்பரை - உமாதேவி ; ஒரு விநாடியில் அறுபதில் 
தற்கு - செருக்கு . 

ஒரு பகுதி ; ஒரு மாத்திரையில் முப்பதில் ஒன்று ; 
தற்குணம் - சிறப்புப்பண்பு ; ஒரு பொருளின் ஆன்மா தன்னைப் பதியாகக் கருதும் அறிவு . 
குணத்தை மற்றொரு பொருள் பற்று தலைக் தற்பலம் - வெள்ளாம்பல் . 
கூறும் அணி . 

தற்பவம் - தமிழுக்கேற்பத் திரிந்து வழங்கும் வட 
தற்குறி - கல்வியறிவில்லாதவர் கையெழுத்தாக மொழி ; அணிவகை . 

இடும் கீறல் ; எழுதப்படிக்கத் தெரியாதவன் . தற்பாடி - காண்க : வானம்பாடி . 
தற்குறிப்பு - தானாய் நியமிப்பது ; எழுதத் தற்பின் - தம்பி . 
தெரியாதவன் கையெழுத்தாக இடும் கீறல் ; | தற்பு - உள்ள நிலைமை ; செருக்கு . 
காண்க : தற்குறிப்பேற்றம் . 

தற்புகழ்ச்சி - தன்னைத்தான் புகழ்ந்து 
தற்குறிப்பேற்றம் - பொருளின் யல்பை கொள்கை . 
யொழித்து வேறு ஒரு பொருளை ஏற்றிச் | தற்புருடம் - சிவன் ஐம்முகத்துள் கிழக்கு நோக்கி 
சொல்லும் அணி . 

யிருப்பது . 
தற்குறைச்சல் - குறைவு ; தேய்வு . 

தற்போதம் - தன்னையும் கடவுளையும் அறியும் 
தற்கெலம் - வறுமை . 

அறிவு ; இயற்கையாகவுள்ள முற்றுணர்வு 
தற்கேடர் - அறியாது தமக்கே கேடு விளைவிப்ப 

ஆணவம் ; தன்னினைவு . 
வர் . 

தற்றெரிசனிகள் - ஆன்ம தரிசனம் 

செய்த 
தற்கொண்டான் கணவன் . 

பெரியார் . 
தற்கொலை - தானே தன்னுயிரை மாய்த்தல் . தறடிகம் - மாதுளை . 
தற்கோலம் - தாம்பூலத்துடன் உட்கொள்ளும் | தறதறத்தல் 

தற தற என்று ஒலித்தல் . 
வால்மிளகு . 

தற்தறெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
தற்சங்கை - தன்னிடத்துள்ள பற்று . 

தறி - வெட்டுகை ; நடுதறி ; 

முளைக் 
தற்சணம் - உடனே . 

கோல் ; நெசவுப் பொறி ; பறைக் குறுந்தடி ; 
தற்சமம் - ஒலிமாறுபாடு இன்றித் தமிழில் வழங் கோடரி ; பொத்தான் கொக்கி . 
கும் வடசொல் , ஆரியத்திற்கும் தமிழிற்கும் தறிக்கால் - கொடிக்காற் கால்வாய் ; சோதிடத் 
பொது . 

தில் பலன் சொல்ல உதவும் உறுப்பு . 
தற்சமயம் - குறித்த வேளை ; உற்ற வேளை ; 

தறிக்கிடங்கு - நெசவுத் 

கீழுள்ள 
இப்பொழுது . 

பள்ளம் . 
தற்சனி - சுட்டுவிரல் . 

தறிகிடங்கு - கரும்பின் ஆலைக்கிடங்கு . 
தற்சாட்சி - பரமாத்துமா ; மனச்சாட்சி . 

தறிகுற்றி - வயலுக்கு உரமாக விடும் தழை 
தற்சிவம் - முதற்கடவுள் . 

களைத் தறிக்க நடும் கருவி . 
தற்சுட்டு - தன்னைச் சுட்டுகை . 

தறிகை வெட்டப்படுகை ; கட்டுத்தறி ; 
தற்செய்கை - தன்னைச் சப்பமுடையவ 

கோடரி ; உளி . 
னாக்குகை ; தனது செயல் . 

தறிச்சன் - எருக்கு . 
தற்செயல் - தானே இயலுதல் ; பலித்தல் ; 

தறித்தல் - வெட்டுதல் ; கட்டவிழ்த்தல் ; கெடுத் 
தன்னைப் பெருக்குதல் . 

தல் ; பிரித்தல் ; தானியம் புடைத்தல் . 
தற்செயலாய் - எதிர்பாராமல் . 

தறிதல் - அறுபடுதல் , 
தற்செருக்கு - அகங்காரம் . 

தறிதலை - காண்க : தறுதலை . 
தற்செல்வம் - வலிமை ; சொந்தப் பொருள் . 

தறி போடுதல் - நெசவுத்தறியில் நெய்தல் . 
தற்பகன் - மன்மதன் . 

தறிமரம் - நெசவுத்தறியில் நெய்த ஆடையைச் 
தற்பகீடம் - படுக்கையில் பற்றுவதான மூட்டுப் 

சுருட்டும் மரம் . 
பூச்சி . 

தறிவலை - நடுதறியுடைய தாய் மான் பிடிக்க 
தற்பணம் - காண்க : தர்ப்பணம் ; முதுகெலும்பு ; 

உதவும் வலை . 
கண்ணாடி ; யானைமுதுகு . 

தறுக்கணித்தல் - பழம் கன்றிப்போதல் ; புண் 
தற்பதம் - தத் என்னும் சொல் ; இறையியல் . காய்த்துப்போதல் ; உணவுப்பொருள் இறுகு 
தற்பம் - அகந்தை ; பாவம் ; வஞ்சனை ; துயிலிடம் ; தல் ; நிறைத்தல் . 
மெத்தை ; மனைவி ; மேனிலை ; கத்தூரி . தறுகட்பம் - அஞ்சாமையாகிய வீரம் . 
70 


தறியின் 


554 


தறுகண் 


தன்னரசு நாடு 


தறுகண் - 


தறுகண்ணன் 


- 


. 


. 


கொடுமை ; அஞ்சாமையாகிய வீரம் ; | தன்மப்பயிர் - அறத்தை விளைவிக்கும் பயிரான 
கொல்லுகை . 

பேருபகாரி . 
வன்கண்மையுள்ளவன் ; வீரன் . தன்மபுத்திரன் - காண்க : தருமபுத்திரன் . 
தறுகண்மை காண்க : தறுகண் . 

தன்மம் - தருமம் ; சலாசனவகை . 
காண்க : தறுகண்ணன் . 

தன்மயம் - தன் இயற்கை ; திறமை ; வேறொன்ற 
தறுகணாளன் 
தறுகணி - வன்கண்மையுள்ளவள் . 

னொடு ஒன்றுபடுகை . 
தறுகுதல் - தடைப்படுதல் ; தவறுதல் ; திக்கிப் தன்மயமாதல் - வேறுபாடின்றி ஒன்றாதல் . 
பேசுதல் ; தாமதித்தல் . 

தன்மராசா - தருமபுத்திரன் ; பாலைமரம் ; அறச் 

சிந்தனையுள்ளவன் . 
தறுகுறும்பன் - தீயோன் ; முரடன் . 

தன்மன் - யமன் ; தருமபுத்திரன் ; திப்பிலி 
தறுகுறும்பு - முருட்டுத்தன்மை ; தீம்பு . 

தன்மாத்திகாயம் -பஞ்சாஸ் தி காயத்துள் 
தறுசு இழைக்குளிர்த்தி . 

மீனுக்கு நீர்போலச் சீவனது செலவுக்குச் 
தறுதல் - இறுக உடுத்துதல் ; கட்டுதல் , 

சாதனமான பொருள் . 
தறுதலை , 
தறுதலையன் , -- அடங்காதவன் . 

தன்மாத்திரை - ஐம்பொறிகளுக்குக் காரணமான 
தறுதும்பன் 

சுவை , ஒளி , ஊறு , ஓசை , நாற்றம் என்னும் 
தறும்பு - நீரணை ; முளை . 

மூலப்பொருள்கள் . 
தறுவாய் - உற்ற சமயம் ; பருவம் . 

தன்மானி - வறுமை . 
தறுவுதல் - குறைதல் . 

தன்மி - காண்க : தருமி . 
தறைதல் - ஆணி முதலியவற்றை இறுக்கல் ; 

இறுக்கல் ; | தன்மிட்டன் - அறச்சிந்தை உள்ளவன் ; நன்னெறி 
தைத்தல் ; குற்றப்படுத்துதல் ; தட்டையாதல் . யில் ஒழுகுபவன் . 
தறைமலர் - ஆணியின் மரை . 

தன்மூப்பு - இறுமாப்பு ; எதேச்சை . 
தறையடித்தல் - நிலத்தில் அசையாமல் இருத்து தன் மேம்பாட்டுரை - தற்புகழ்ச்சி அணி . 
தல் . 

தன்மை குணம் ; இயல்பு ; நிலைமை ; முறை ; 
தன் - தான் என்னும் சொல் வேற்றுமையுருபை 

பெருமை ; ஆற்றல் ; நன்மை ; மெய்ம்மை ; 
ஏற்குமிடத்துப் பெறும் திரிபு . 

தன்னைக் குறிக்குமிடம் ; ஓரணி . 
தன்கடையே - தன்னடைவே . 

தன்மை நவிற்சி - பொருள் முதலியவற்றை 
தன்காரியக்குட்டி - தன்னலக்காரன் . 

இயற்கையிலுள்ளவாறே கூறும் அணி . 
தன்காரியம் - சொந்தச் செயல் . 

தன்மைமிகுத்துரை - ஒரு பொருளின் இயல்பை 
தன் காலம் - உரிய பருவம் ; 

மிகுத்துக் கூறுகை . 

கள் மிகுதியாகக் 
கிடைக்கும் காலம் . 

தன்வசப்படுத்துதல் - தன்னுடைய தாக்குதல் . 
தன்கு - மகிழ்ச்சி . 

தன்வயத்தனாதல் - கடவுள் எண்குணத்துள் 
. 
தன்குலம்வெட்டி - தன்குலத்தை 

சுதந்தரனாந் தன்மை . 

அழிப்பதான 
கோடரிக்காம்பு . 

தன்வழி - தன் மரபு ; தன் விருப்பம் . 
தன்கோட் கூறல் - முன்னூல் ஆசிரியர் கூறியவாறு 

தன்வினை - ஊழ்வினை ; இயற்றுதற் கருத்தா 

வின் வினையை உணர்த்துஞ் சொல் ; தனது 
கூறாது தன் கோட்பாட்டாற் கூறுகை . 

செயல் . 
தன்தரை - வெறுந்தரை ; போடு மண்ணின்றி 

தன்வேதனை - தன் அனுபவம் . 
இயற்கையான தரை . 

தன்னடக்கம் - தன்னைக் கட்டுப்பாடு பண்ணல் ; 
தன்படியே - தானாகவே ; தன்னிச்சைப்படி . 

அமைதி . 
தன்படுவன் - தானாக உண்டாகும் விளையுப்பு . தன்னடிச்சோதி - பரந்தாமனது திருவடி 

யின் 
தன்பாட்டில் -- தானாகவே ; பிறர் செயலில் தலை ஒளியாகிய பரமபதம் . 
யிடாமல் . 

தன்னந்தனி - முற்றுந்தனிமை . 
தன்பாடு - தன் செயல் ; தன் உழைப்பு . 

தன்னந்தனித்தல் - முழுதும் தனிமையாதல் . 
தன்பிடி - தன் கொள்கை . 

தன்னம் - பசுவின்கன்று ; மான்கன்று ; மரக்கன்று ; 
தன்பேறு - சொந்தப் பயன் . 

சிறுமை . 
தன்பொறுப்பு - தனதாக ஏற்றுக்கொள்ளும் தன்னமை - நட்பு ; இணக்கம் . 

தன்னயம் - தன்னலம் . 
தன்மசரணம் - தருமத்தைச் சரண்புகுகை . தன்னரசு - சுதந்தர அரசு ; அரசியலற்றிருக்கை . 
தன்மணி - அறச்சிந்தனை உள்ளவன் . 

தன்னரசுநாடு - ஒருவன் தன் இச்சைப்படி ஆளும் 
தன்மதிப்பு - தற்பெருமை . 

நாடு ; அராசக நாடு . 


கடமை . 


தன்னலம் 


555 


தனிக்குடித்தனம் 


- 


தனயன் 


தல் . 


தன்னலம் - சுய நலம் . 

தனஞ்சயன் - அருச்சுனன் ; உடலைவிட்டு உயிர் 
தன்னவன் - தன்னைச் சேர்ந்தவன் . 

நீங்கினும் தான் நீங்காது சிறிது நேரம் நின்று 
தன்னறிவு - சுயவறிவு ; மயக்கமற்ற அறிவு . 

வெளியேறும் வளி ; நெருப்பு . 
தன்னாட்சி சுய ஆட்சி . 

தனஞ்செயகாரம் - படிக்காரம் . 
தன்னாரவண்ணம் - மனப்பாங்கின்படி . 

தனத்தோர் - பொருள் ஈட்டுதற்குரிய வணிகர் . 
தன்னிச்சை - தன்விருப்பம் ; சுதந்தரம் . 

தனதன் - குபேரன் . 
தன்னியம் - முலைப்பால் . 

தனதாள் - சொந்த வேலைக்காரன் ; 
தன்னியல்பு - சிறப்புக்குணம் . 

உடந்தையாயிருக்கும் ஆள் . 
தன்னியன் - செல்வமுடையோன் ; பாக்கியவான் . தனதானியம் - பொன்னும் விளைபொருள்களும் . 
தன்னியாசி ஒரு பண்வகை . 

தனது - சொந்தம் ; உரிமை . 
தன்னிலை இயல்புநிலை ; சமனாய் நிற்கை . தன துபண்ணுதல் - தன்வயப்படுத்துதல் . 
தன்னின முடித்தல் - ஒன்றைச் சொல்லுமிடத்து தனந்தயன் - பாலுண்ணும் குழந்தை . 
விரிவுறாமைவேண்டி அதற்கினமாகிய தனபதி - குபேரன் . 
மற்றொன்றையும் அதனோடு கூட்டி முடித்த தனபதித்துவம் - செல்வநிலை ; கொடைக்குணம் . 
லாகிய உத்தி . 

தனபாரம் - கொங்கைச்சுமை . 
தன்னினி - வேங்கைமரம் . 

தனம் - செல்வம் ; பொன் ; பொருள் ; முலை ; 
தன்னீங்கள் - எதேச்சை ; தன்னுரிமையாக்கல் ; 

தன்மை ; உத்திரம் ; பசுவின்கன்று ; வருத்தம் ; 
தொடர்பின்மை . 

கூட்டற்கணக்கு ; பண்புணர்த்தற்குப் பெயரின் 
தன்னுண்மை - பரப்பிரமத்தின் உண்மை அறிவு 

பின்வரும் 

இடைச்சொல் ; சாதகத்தில் 
இன்பமாய இயல்பு ; சிறப்பியல்பு . 

சென்மலக்கினத்திலிருந்து 

செல்வத்தைக் 
தன்னுணர்ச்சி - தன்னறிவு ; ஞாபகம் . 

குறிக்கும் இடமான இரண்டாம் வீடு . 
தன்னுதல் - சிறிதுசிறிதாக 

தனமதம் - பொருட்செருக்கு . 

எடுத்தல் ; 
தோணியை மெல்லத் தள்ளுதல் ; பொருந்து 

மகன் . 

தனயை - மகள் . 
தன்னுதோணி - சிறிய படகு . 

தனரேகை - பொருள் 

பொருள் நிலையைக் காட்டும் 
தன்னூட்டி - தாய்ப்பாலைத் தடையின்றி உண்டு 

கைக்கோடு . 
வளர்ந்த சேங்கன்று . 

தனலக்குமி - செல்வமாகிய திரு . 
தன்னேத்திரம் - காண்க : கோமேதகம் . 

தனவந்தன் - செல்வன் . 
தன்னேற்றம் - தன்னைச் சார்ந்த 
சார்ந்த இனத்தார் ; 

தனவனா - ஆச்சாமரம் . 
சிறப்பாய் அமைந்த பெருமை . 

செல்வன் . 
தன்னை - தலைவன் ; தமையன் ; தமக்கை ; 

தனவை - சிறுகாஞ்சொறி . 
தாய் . 

தனவைசியர் - மூவைசியருள் பொன்வணிகர் ; 
தன்னைக்கட்டுதல் - போதிய தாதல் ; மந்திரத் 

நாட்டுக்கோட்டைச் செட்டிமார் . 
தால் தன்னைக் காத்தல் ; வசப்படுத்துதல் ; | தனவையாதம் - காண்க : தனவை . 
சம்மதித்தல் ; குறை நீக்குதல் ; செட்டாக 

வணிகர் பட்டப்பெயர் . 
நடத்து தல் ; நிருவகித்தல் . 

ஒரு பண்வகை . 
தன்னையறிதல் - தனது உண்மைத் தன்மையை தனாட்டி - செல்வமுடையவள் . 
உணர்தல் ; பூப்படைதல் . 

தனாட்டியன் - செல்வன் . 
தன்னை வேட்டல் - தலைவனுடன் வீரன் தன் தனாதிபதி ( ன் ) - குபேரன் . 
னுயிர் மாய்த்தலைக் கூறும் புறத்துறை ; | தனாது - தன்னுடையது . 
இறந்த கணவனுடலைப் போர்க்களத்தில் தனி - ஒற்றை ; தனிமை ; ஒப்பின்மை ; உரிமை ; 
அவன் மனைவி தேடுதலைக் கூறும் புறத்துறை . கலப்பின்மை ; உதவியின்மை ; சீட்டாட்டத்தில் 
தன்னொழுக்கம் - தன்னிலைக்குத் தக்க நடை . ஒருவனே எல்லாச் சீட்டையும் பிடிக்கை ; தேர் 
தன்னோர் - தன்னைச் சார்ந்தவர் . 

நெம்புந் தடி . 
தனக்கட்டு - பெருஞ்செல்வம் . 

தனிக்காட்டுராசா - காட்டுத் தலைவன் ; 
தனகரன் - கள்வன் ; குபேரன் ; சுதந்தரன் . 

கட்டுக்கு அடங்காதவன் . 
தனகு - மனக்களிப்பு . 

தனிக்குடி - தனியாகப் பிரிந்துவாழுங் குடும்பம் . 
தனகுதல் - சரசஞ்செய்தல் ; உள்ளங்களித்தல் ; | தனிக்குடித்தனம் - குடும்பத்திலிருந்து பிரிந்து 
சண்டைசெய்தல் . 

தனித்து வாழ்ந்துவருகை ; மனைவியுடன் தனி 
தனசாரம் - காண்க : தன்னியம் . 

வீட்டில் வாழ்க்கை நடத்துகை . 


தனவான் 


தனன் 
தனாசி 


- 


தனிக்குடை 


556 


தனுவேதம் 


} - தனியரசாட்சி . 


எ 


வீடு ; 


வீடு ; 


தனிக்குடை , 

தனிமைப்பாடு - ஒன்றியான நிலை ; உதவியற்ற 
தனிக்கோல் 

நிலை . 
தனிகம் - கொத்துமல்லி . 

தனிமையாற்றல் வணிகர் ண் குணத்துள் 
தனிகன் - செல்வன் . 

வாணிகத்தின் பொருட்டுக் குடும்பத்தைப் 
தனிகை - இளம்பெண் ; கற்புடையவள் . 

பிரிந்திருக்கை . 
தனிச்சி - கணவனைப் பிரிந்து தனித்திருப்பவள் . தனிமொழி - தொகைப்படாது தனியே நிற்குஞ் 
தனிச்சித்தம் - அமைதியான மனம் . 

சொல் ; பிறமொழியினின்று பிறக்காத மொழி . 
தனிச்செய்கை - பிறருடன் 

சேராது 

தானே | தனியரசாட்சி - ஏகாதிபத்தியம் . 
செய்யும் வேளாண்மை . 

தனியன் - தனித்த ஆள் ; குரு வணக்கமான 
தனிச்சொல் - கலிப்பா முதலியவற்றில் ஆங்கு 

ஒற்றைச் செய்யுள் ; தனியானவன் ; இனத்தி 
என்பதுபோலத் தனித்து வருஞ்சொல் ; தனிச் 

னின்றும் பிரிந்தமையால் மூர்க்கம்கொண்ட 
சீர் . 

விலங்கு ; ஒரு நூலை அல்லது ஆக்கியோனைப் 
தனிசர் - கடன் வாங்கினோர் , கடன்காரராகிய 

புகழ்ந்து கூறும் தனிச் செய்யுள் . 
குறும்பரசர் . 

தனியா - கொத்துமல்லி ; அரைக்கச்சை . 
தனிசு - கடன் . 

தனியூர் - பெருநகர் . 
தனிட்டை - அவிட்டநாள் ; அவிட்டம் முதலிய தனிவலிப்பெருமாள் - குப்பைமேனிப்பூடு . 
ஐந்து நட்சத்திரங்கள் . 

தனிவழி துணையற்ற வழி . 
தனித்தகுடி - அநாதக் குடும்பம் . 

தனிவீடு - தனிமையான 

ஒற்றைக் 
தனித்தல் 

குடியுள்ள வீடு ; ஒரே சதுரமான 
- ஒன் றியாதல் ; நிகரற்றிருத்தல் ; 

வீடுபேறு . 
உதவியற்றிருத்தல் . 
தனித்தன்மைப்பன்மை - தன்னொருவனையே 

தனு - உடல் ; வில் ; தனுராசி ; சிறுமை ; நான்கு 
கரங்கொண்ட நீட்டலளவை ; 

எருத்தின் 
குறிக்கும் தன்மைப்பன்மை . 

முக்காரம் ; மார்கழி மாதம் ; ஊன்றிப் பேசுகை ; 
தனித்தனி - ஒவ்வொன்றாய் அல்லது ஒவ்வொரு 

தக்கன் மகளும் அசுரர்க்குத் தாயுமான காசிபர் 
வராய் . 

மனைவி . 
தனித்தாள் - ஒன்றியாள் ; உதவியற்ற ஆள் ;; 

தனுக்காஞ்சி - செவ்வழி யாழ்த்திறத்துள் ஒன்று . 
ஒற்றைக் காகிதம் . 

தனுகாண்டன் - அம்பு ; வில் ; விற்போர் வல்ல 
தனித்தி - தனியாக விடப்பட்டவள் . 
தனித்திருத்தல் - தனிமையாயிருத்தல் ; ஒன்றியா 

தனு கூபம் - மயிர்த்துளை . 
யிருத்தல் . 

மகன் ; தனுவினிடம் 

தோன்றிய 
தனிதம் - ஒலி ; முழக்கம் . 

அசுரன் . 
தனிதர் - ஒன்றியாயிருப்பவர் . 

தனுசாத்திரம் - வில்வித்தை . 
தனிநிலை - ஆய்த எழுத்து ; தனியே நின்று தனுசாரி - இந்திரன் ; திருமால் . 
பொருள் முடியும் செய்யுள் ; ஒப்பற்ற நிலை ; 

தனுசு - வில் ; தனுராசி .. 
தனித்து நிற்கை . 

தனுசை - மகள் . 
தனிநிலையொரியல் - தாள விகற்பங்களுள் 

தனுத்திரம் - கவசம் . 
ஒன்று . 

தனுத்துருவம் - வில்லுக்கு தவும் மரமான மூங்கில் . 
தனிப்படுதல் - பிரிந்து ஒன்றியாதல் . 

தனுமணி - ஒரு போரில் ஆயிரம்பேரைக் 
, ) 

கொன்ற வீரர் வில்லில் கட்டும் மணி . 

தனுமானசி - பொருள் மேல் பற்றறு தலையுடைய 
தனிப்பாடு - தனிமை ; முழுப் பொறுப்பு . 

மனநிலை . 
தனிப்புடம் - உட்காரும் வகை ஒன்பதனுள் ஒன்று . தனுமேகசாய்கை - நீலக்கல் . 
தனிப்புறம் - ஒதுங்கின இடம் . 

தனுர் - காண்க : தனுசு . 
தனிப்பொருள் - ஒப்பு உயர்வற்ற பொருள் . 

தனுர்மாதம் - மார்கழிமாதம் . 
தனிமம் - தனிப்பொருள் , மூலகம் . 
தனிமுடி - தனியரசு . 

. 
தனிமுதல் - கடவுள் ; தனிவாணிகம் ; கூட்டு தனுரசம் - உடலின் ரசமாகிய வியர்வை . 
வாணிகத்தில் ஒவ்வொரு பங்காளியும் இட்ட தனுருகம் - மயிர் . 
விடுமுதல் . 

தனுரேகை - வில்வடிவான கைக்கோடு . 
தனிமை - தனித்திருக்கும் நிலைமை ; உதவி | தனுவாரம் - போர்க்கவசம் . 
யின்மை ; ஒதுக்கம் ; ஒப்பின்மை . 

தனுவேதம் - காண்க : தனுர்வேதம் . 


வன் . 


- 


தனுசன் 


தனுர்ஜித்தை } - வில்வித்தை. 


தனுவேதி 


557 


தாசநம்பி 


தனையள் 


மகள் . 


தனுவேதி - வில்லாளி . 

. 
தனேசன் - குபேரன் . 
தனை - அளவு குறிக்கப் பிற சொல்லின் பின் 
வரும் ஒரு சொல் . 


தனையன் - மகன் . 


தனையை 


காண்க : தனையள் . 


தா 


தா - ஓர் உயிர் மெய்யெழுத்து ( த் + ஆ ) ; | தாகசுரம் - நீர்வேட்கையை உண்டுபண்ணும் ஒரு 
வலிமை; வருத்தம் ; கேடு ; குற்றம் ; பகை ; சுரநோய்வகை . 
பாய்கை ; குறை . 

தாகம் - நீர்வேட்கை ; ஆசை ; காமம் . 
தா ( வி ) - தா என்னும் ஏவல் ; ஒத்தவர் தமக் தாகமடக்கி - புளியாரை என்னும் பூண்டுவகை . 

குள் ஒன்றை வேண்டிச் சொல்லும் சொல் . தாகமெடுத்தல் - நீரில் விருப்பங்கொள்ளுகை . 
தா அம் - பரக்கும் . 

தாகீது - காண்க : தாக்கீது . 
தா அயது - தாவியது ; கடந்தது . 

தாகித்தல் - நீர்வேட்கை உண்டாதல் . 
தா அவண்ணம் - இடையிட்டு வரும் எதுகை 

தாங்கல் - தாங்குகை ; உட்கிடைக் கிராமம் ; 
யுடைய சந்தம் . 

மனக்குறை ; துன்பம் ; சகிப்பு ; பூமி ; நீர்நிலை ; 
தா அனாட்டித் தனா அது நிறுப்பு - எ ழு வகை 

பாசனத்துக்குப் பயன்படும் இயற்கை ஏரி ; 
மதங்களுள் தானே ஒரு பொருளைப் புதிதாய் 

தயக்கம் ; தூக்குகை . 
எடுத்துக்கூறி அதனை நிலை நிறுத்துகை . 

தாங்கள் - மரியாதையுடன் கூடிய முன்னிலைப் 

பன்மைச் சொல் . 
தாக்கடைப்பன் - மாட்டுநோய்வகை . 

தாங்கி - ஆதாரம் ; தாங்குபவன் ; ஒரு 
தாக்கணங்கு - தீண்டி வருத்துந் தெய்வம் ; காம 

பொருளைத் தாங்கி நிற்கும் கருவி ; பூண் ; 
நோயை உண்டாக்கி வருத்துந் தெய்வம் ;; 

பணிகளின் கடைப்பூட்டு ; யானைக் கொம்பில் 
திருமகள் ; உமாதேவியாரின் பரிவாரப் பெண் 

அணியும் கிம்புரி ; கப்பல் முதலியவற்றிலுள்ள 
பூதங்களுள் ஒருவகை . 

நீர் நிலை ; காண்க : மலைதாங்கி . 
தாக்கணித்தல் - மெய்ப்பித்துக் காட்டல் . 

தாங்கித்தடுக்கிடுதல் - மிகுந்த உபசாரம் 
தாக்கம் - தாக்கு ; எதிர்தாக்குகை ; வேகம் ; கனத் 

செய்தல் . 
திருக்கை ; மிக்கிருக்கை ; வீக்கம் ; 

முதற் 

தாங்கிப்பேசுதல் - பரிந்து பேசுதல் ; ஒருவர் 
கொண்டு , 

சொன்னதை ஆதரித்துப் பேசுதல் . 
தாக்கல் - எதிர்த்தல் ;; பாய்ந்து மோதுகை ; 

தாங்கு - தாங்கல் ; ஆதாரம் ; ஈட்டிக்காம்பு . 
பதிகை ; 

தகவல் ; சுவாதீனப்படுத்துகை ; தாங்குகோல் - தோணியை ஊன்றித் தள்ளும் 
செய்தி ; சம்பந்தம் . 

கோல் ; உதவி . 
தாக்காட்டுதல் - நாட்கடத்தி ஏமாற்றுதல் ; தாங்குசுவர் - முட்டுச்சுவர் .. 
பராக்குக்காட்டல் ; உதவி செய்தல் ; தந்திர தாங்குதல் - சுமத்தல் ; புரத்தல் ; ஆதரித்தல் ; 
மாய் வயப்படுத்தல் . 

தடுத்தல் ; பொறுத்தல் ; தோணி தள்ளுதல் ; 
தாக்காயணி - தக்கன் மகளாகிய உமாதேவி . 

வருந்துதல் ; மனத்திற் கொள்ளுதல் ; அன்பால் 
தாக்கீது ஆணை . 

நடத்தல் ; தாமதித்தல் ; நிறுத்துதல் ; குதிரை 
தாக்கு - அடி ; போர் ; படை ; வேகம் ; பாதிக்கை ; 

முதலியவற்றின் வேகத்தை அடக்கிச் செலுத்து 
சாதனை ; குறுந்தடி ; இடம் ; பெருக்கல் ; நெல் தல் ; நொண்டுதல் ; இளைப்பாற்றுதல் ; 
வயல் ; பற்று ; வளமை ; ஆணை ; நிலவறை ; ஏற்றுக்கொள்ளுதல் ; அணிதல் ; சிறப்பித்தல் ; 
மிகு சுமை ; எதிர்க்கை ; எதிரெழுகை . 

அழுத்துதல் ; பிடித்துக்கொள்ளுதல் . 
தாக்குதல் - எதிர்த்தல் ; மோதுதல் ; முட்டுதல் ; | தாங்குநன் - காப்பாற்றுவோன் . 
பாய்தல் ; தீண்டுதல் ; அடித்தல் ; வெட்டுதல் ; | தாச்சா - முந்திரிகை . 
பற்றியிருத்தல் ; எண்கூட்டிப் பெருக்கல் ; | தாச்சி - கருவுற்றிருப்பவள் ; தாய்ப்பால் கொடுப் 
குடித்தல் ; சரிக்கட்டுதல் ; உறைத்தல் ; கடுமை பவள் ; விளையாட்டில் ஒரு கட்சியிலுள்ள 
யாதல் ; பழிவாங்குதல் ; தலையிட்டுக்கொள்ளு தலைவன் ; விளையாட்டில் தொடவேண்டு 
தல் ; பலித்தல் ; பெருகுதல் ; பாரமாதல் ; மிடம் ; சோனைப்புல்வகை . 
நெளித்துப்போதல் . 

தாசத்துவம் - அடிமைத் தன்மை . 
தாக்கோல் - காண்க : தாட்கோல் . 

தாசநம்பி - பூணூல் அணியாத 

வைணவரின் 
தாகசாந்தி - நீர்வேட்கையைப் போக்குதல் . பட்டப்பெயர் ; பூணூல் தரியாத வைணவன் . 


- 


தாசநெறி 


558 


தாண்டகம் 


தாசமார்க்கம் } 


தாட்டோட்டும், } - புரட்டு ; குழப்பம் ; தாமதம் . 


- 


சமய 


தாசோகம் } - ஒட்டகம் . 


அடிமை நெறி ; சிவனை தாட்டி - திறமை ; தடவை ; துணிவு ; தடை 

உருவத் திருமேனியாகக் யின்மை ; பெருமிதம் ; கெட்டிக்காரி ; அகலம் ; 
கோயிலில் வைத்து வழிபடுகை . 

ஆண் தன்மை வாய்ந்தவள் ; வைப்பாட்டி . 
தாசரதி - தசரதன் மகனான இராமன் . 

தாட்டிகம் - வலிமை ; இறுமாப்பு . 
தாசரி - தாதன் ; மலைப்பாம்பு ; பாம்புப் 

தாட்டிகன் - பலவான் ; தீங்குபுரிவோன் . 
பிடாரன் . 

தாட்டுதல் - காலங்கடத்தல் ; நீக்குதல் ; மறுத்தல் . 
தாசன் - ஊழியக்காரன் ; 

அடிமை ; பக்தன் ; 

தாட்டுப்பூட்டெனல் - வெகுளிக்குறிப்பு ; பகட்டுக் 
வைணவர் கூறும் வணக்கச்சொல் . 

குறிப்பு . 
தாசனாப்பொடி - பற்பொடி . 

தாட்டுப்போட்டு - குழப்பம் . 
தாசி - தோழி ; தொண்டு புரிபவள் ; அடிமைப் 
பெண் ; விலைமகள் ; பரணிநாள் ; மரு 
தோன்றி மரம் . 

தாட்படை - கோழி . 
தாசியநாமம் உண்மை தெரிவிக்கும் 

தாட்பாள் - கதவடைக்குந் தாழ் ; எலிப் 
சடங்கில் ஞானாசாரியன் கொடுக்கும் 

பொறியின் தாள் . 
அடிமைப்பெயர் . 
தாசியம் - அடிமைத்தன்மை . 

தாடகம் - காண்க: நீர்முள்ளி ; வீழி . 
தாசினாப்பொடி - காண்க : தாசனாப்பொடி .. 

தாடங்கம் - பெண்கள் காதில் அணியும் தோடு . 
தாசு - நாழிகைவட்டில் ; இரண்டரை நாழிகை தாடபத்திரம் - ஓலையாலான காதணி . 
கொண்ட ஒருமணி நேரம் ; சூதாடுகருவி . 

தாடம் - அடிக்கை . 
தாசுவம் - கொடை . 

தாடனம் -- தட்டு தல் ; அடித்தல் ; வலக்கை இளம் 
பிறையாகவும் இடக்கை பதாகையாகவும் 
மார்பிற்கு நேரே எட்டுவிரல் 

உயர்த்திப் 
தாசோகம் - நான் அடியேன் என்று பொருள் பிடிக்கும் அபிநயக்கைவகை . 
படும் வணக்கச்சொல் ; வீரசைவர்களின் தாடாளன் - மேன்மையுள்ளவன் ;; பெருமுயற்சி 
மாகேசுர பூசை . 

யுடையவன் . 
தாட்கம் - கொடிமுந்திரிகை . 

தாடாற்றி - கடுமையைத் தணித்துச் 
தாட்கவசம் - செருப்பு . 

நிலைக்குக் கொண்டுவருகை . 
தாட் கூட்டு மகளிர் கையணிவகை . தாடி - மோவாய் ; மோ 

மயிர் ; சேவற் 
தாட்கோரை - கோரைப்புல்வகை . 

கழுத்தில் தொங்கும் சதை ; முதலிய 
தாட்கோல் - தாழ்ப்பாள் ; திறவுகோல் . 

வற்றின் அலை தாடி ; வாளின் பிடி ; தட்டுகை . 
தாட்சண்ணியம் , 

தாடித்தல் - அடித்தல் ; கொட்டுதல் . 
தாட்சணம் , 
தாட்சணியம் , 

காண்க : தாட்சிண்ணியம் . தாடிதபதம் - வலக்கால் படத்தின் நுனியை 
தாட்சணை 

இடக்கால் பக்கத்தில் ஊன்றி நிற்கும் நிலை . 
தாட்சம் - கொடிமுந்திரிகை ; பல்லாங்குழி தாடிமஞ்சம் - சத்திக்கொடி . 

விளையாட்டில் காய்கள் இல்லாதிருக்கும் குழி . தாடிமப்பிரியம் - மாதுளம்பழத்தை விரும்பும் 
தாட்சன் - கருடன் . 
தாட்சாயணி - தக்கன் மகளாகத் தோன்றிய தாடிமம் - சிற்றேலம் ; பூமாதுளை . 
உமாதேவி ; இருபத்தேழு நட்சத்திரப் பொது ; தாடிரி -- காண்க : கண்டங்கத்தரி . 
உரோகிணிநாள் . 

வலிமை ; தலைமை . 
தாட்சி - தாமதம் ; இழிவு ; தாழ்ந்து பணீகை . 

தாடை - கன்னம் ; தாடையெலும்பு ; பெரும்பல் ; 
தாட்சிண்ணியம் , இரக்கம் ; கண்ணோட்டம் ; 

விருப்பம் ; மோவாய் . 
தாட்சிணியம் , ஒருதலைச் 

சார்பு ; 
தாட்சிணை 

தாடை எலும்பு - கன்னத்தின் கீழெலும்பு . 
தாட்டன் - பெருமைக்காரன் ; தலைமை ஆண் தாண்டகச்சந்தம் - தாண்டக 

அடி மிக்குச் 
குரங்கு ; போக்கிரி 

ஒருவனை இகழ்ச்சி சந்த அடி குறைந்துவரும் செய்யுள் ; சந்த 
தோன்றக் குறிக்கும் சொல் . 

அடியும் தாண்டக அடியும் கலந்து ஓசையுடன் 
; 

அமையும் பாட்டு . 

தாண்டகம் - செய்யுள் வகை ; இருபத்தா 
தாட்டான் - தலைவன் ; கணவன் . 

றெழுத்தின் மிக்க எழுத்தான் அடி கொண்டு 
தாட்டானை - கிழக்குரங்கு . 

வரும் பா ; ஒரு நூல்வகை . 


சம 


- 


வாய் 


கிளி . 


தாடு 


மரியாதை . 


தாண்டகவடி 


559 


தாதெருமன்றம் 


வகை . 


தாண்டகவடி - இருபத்தாறுக்கு மேற்பட்ட தாதக்கூத்து - தாசரிகள் ஆடும் நடனம் . 
எழுத்துக்களால் இயன்ற அடி . 

தாதகி - ஆத்தி மரம் ; ஒரு தீவம் ; பேய்க் 
தாண்டவம் - தாண்டுதல் ; செலுத்தல் ; கூத்து 

கொம்மட்டி . 

தாதச்சி - தவப்பெண் . 
தாண்டவமூர்த்தி , 
தாண்டவராயன் , 

நடன மாடும் மூர்த்தியாகிய தாதமார்க்கம் - காண்க : தாசநெறி . 
நடராசர் . 

தாதரி - ஆடுதின்னாப்பாளை . 
தாண்டவன் 

தாதலம் - நோய் ; பாகம் ; மனத்திட்பம் . 
தாண்டி - நடனசாத்திரம் . 

தாதன் - தாசன் , அடியவன் ; தொண்டன் ; 
தாண்டி மண்டலம் போடுதல் - கோபாவேசத்தோடு 

வைணவப் பரதேசி ; தந்தை ; ஈகையாளன் . 
மேற்பாய்தல் . 

தாதா - தந்தை ; தாத்தா ; பெரியோன் ; கொடை 
தாண்டு - குதி ; வெற்றி ; அகங்கரிப்பு . 

யாளி ; பிரமன் ; காண்க : தாத்துரு . 
தாண்டுகாலி - கண்டபடி திரிபவன் ( ள் ) . 

தாதாத்மியம் - காண்க : தாதான்மியம் . 
தாண்டுகாற்போடுதல் - ஒரு 

வேலையும் செய் 

தாதான்மியசக்தி - சிவபெருமானை விடுத்து ஒரு 
யாமல் திரிதல் ; ஆற்றலுக்கு மீறிய வேலையை போதும் நீங்காத ஐவகை 

வினையுள் ஒரு 
மேற்கொள்ளுதல் ; நூலில் இங்கொரு பக்கம் 
வினைவகை . 
அங்கொரு பக்கமாகப் படித்தல் . 

தாதான்மியம் - ஒன்றுபட்டிருக்கை . 
தாண்டுதல் -- மிதமிஞ்சிப் பேசுதல் ; குதித்தல் ; | தாதானம் - கரிக்குருவி . 
கடத்தல் ; செலுத்தல் ; மேற்படுதல் ; செருக் தாதி - வேலைக்காரி ; செவிலித்தாய் ; தோழி ; 
கடைதல் . 

விலைமகள் ; பரணிநாள் ; வாதி . 
தாண்முளை மகன் . 

தாதிற் ( ன் ) றூள் - பூந்தாது , மகரந்தப் பொடி . 
தாணா - குதிரைக்குக் கொடுக்கும் 

அவித்து 

தாது - கனிப்பொருள் ; உலோகம் ; காவிக்கல் ; 
எடுத்த கொள்ளு ; காவல் நிலையம் ; 

பஞ்சபூதம் ; நாடி ; பூந்தாது ; தேன் ; தாது 
சிற்றுணவு . 

மாதுளமரம் ; கேள்வி ; உடலின் எழுவகைத் 
தாணாக்காரன் காவலன் . 

தாதுக்கள் ; சுக்கிலம் ; வாதபித்த சிலேட்டுமங் 
தாணி - தான்றிமரம் ; பூண்டுவகை. 

கள் ; நீறு ; பூவின் இதழ் ; மலர் ; அறுபதாண்டுக் 
தாணித்தல் - பதித்தல் ; கெட்டிப்படுத்துதல் ; கணக்கில் பத்தாம் ஆண்டு ; அடிமை ; 
துப்பாக்கியில் மருந்திடுதல் ; உறுதிப்படுத்து வினைப்பகுதி . 
தல் ; குற்றமேற்றல் ; விரைவில் கடைதல் ; தாது கட்டுதல் - இந்திரியம் அடக்குதல் .. 
இழையோட்டுதல் . 

தாதுகந்தம் - கந்தகம் . 
தாணு - சிவன் ; குற்றி ; 

நிலைபேறு ; | தாதுகலிதம் - காண்க : தாதுநட்டம் . 
மலை ; பற்றுக்கோடு ; செவ்வழி யாழ்த் தாதுகி - செங்கல் . 
திறவகை ; தாவரம் . 

தாது சேகரம் - துரிசு . 
தாணையம் - கோட்டைக்குள்ளிருக்கும் 

தாதுண்பறவை - வண்டு . 
பாளையம் ; மந்தை . 

தாதுநட்டம் - வீரியச்சிதைவு . 
தாணையம்போடுதல் - பாளையம் இறங்குதல் ; தாதுபரீட்சை - நோயறியுமாறு நாடி பிடித்து 
உறவினர் பலர் ஒரு வீட்டில் பலநாள் கூடி ஆய்தல் . 
யிருத்தல் . 

தாதுபார்த்தல் - கைந்நாடி யறிதல் . 
தாத்தா - பாட்டன் ; கிழவன் . 

தாதுபுஷ்டி - இந்திரியம் மிகுகை . 
தாத்தாரி - காண்க : நெல்லி . 

தாதுமாதுளை பூமாதுளை . 
தாத்தி - ஆத்திமரம் . 

தாதுராசகம் - இந்திரியம் , சுக்கிலம் . 
தாத்திரம் - கோடரி ; கூன்வாள் . 

தாதுவாதம் - அறுபத்து நான்கு கலைகளுள் 
தாத்திரி - தாய் ; பூமி ; நெல்லி மரம் ; ஆடு ஒன்றாகிய நாடியியல்பு அறிகை ; கபடம் ; 
தின்னாப்பாளை . 

பொய் ; உலோகப் பரிசோதனை . 
தாத்திரியம் - வறுமை . 

தா துவாதி - உலோகங்கள் பரிசோதிப்போன் . 
தாத்திருவாதம் - கபடம் ; பொய் . 

தாதுவிருத்தி - சுக்கிலப்பெருக்கு . 
தாத்துதல் - தாற்றுதல் , கொழித்தல் ; இழிந்ததை தாதுவிழுதல் - நாடி ஒடுங்குதல் . 
மேலாக மாற்று தல் ; ஒளித்துவைத்தல் ; | தாதுவைரி - கந்தகம் ; காண்க : கடுக்காய் . 
செலவழித்தல் , 

தாதெருமன்றம் - எருக்கள் நிறைந்த மரத்தடிப் 
தாத்துரு - பன்னிரண்டு ஆதித்தருள் ஒருவர் . பொதுவிடம் ; இடையர் குரவை முதலியன 
தாத்துவிகம் - தத்துவத் தொடர்புடையது . நிகழ்த்துவதற்குரிய இடம் . 


தூண் ; 


படை ; 


- 


560 


தாதை 


தாம்பூலங்கொடுத்தல் 


தாந்திரிகம் } 


} 


தாதை - தந்தை ; பாட்டன் ; பிரமன் ; காண்க : 

தாபரம் - மலை ; உடம்பு ; நிலைத்திணைப் 
பேய்க்கொம்மட்டி . 

பொருள் ; மரப்பொது ; இடம் ; ஆதாரம் ; 

பற்றுக்கோடு ; பூமி ; கோயில் ; 
பாட்டன் . 

இலிங்கம் ; 
தாதைதாதை 

உறுதி . 
தாந்தன் - ஐம்பொறிகளையும் வென்றவன் . 

தாபரன் - எல்லாவற்றுக்கும் ஆதாரமான 
தாந்தாமெனல் - மத்தளம் அடிக்கும் ஒலிக்குறிப்பு . 

கடவுள் . 
தாந்தி - மன அடக்கம் .. 

தாபரித்தல் - நிலைபெற்றிருத்தல் ; ஆதரித்தல் . 
} - ; 
ஆகம சம்பந்தமானது ; தந்திரம் . தாபவாகினி 

தாபவாகினி - வெப்பத்தைப் பரப்புங் கருவி .. 

தாபனம் - நிலை நிறுத்துகை; நிலையிடப் 
தாந்திரிகன் - ஆகமநூல் வல்லோன் . 

பெற்றது ; பிரதிட்டை செய்கை ; நிறுவனம் . 
தாந்தீமெனல் - இசையொலிக் குறிப்பு ; கண்ட 

தாபனன் - சூரியன் . 
படி செலவிடற் குறிப்பு . 

தாபி - புத்தன் ; யமுனையாறு ; வறிஞன் . 
தாந்துவீகன் - தையற்காரன் . 

தாபிஞ்சம் - ஆமணக்கஞ்செடி ; பச்சிலை மரம் . 
தாந்தோமெனல் - காண்க : தாந்தீமெனல் .. 

தாபித்தல் - நிலைபெறச்செய்தல் ; பிரதிட்டை 
தாநகம் - கொத்துமல்லி . 

செய்தல் ; மெய்ப்பித்தல் . 
தாப்பணிவார் கலணைக்கச்சை ; கசை . 

தாபிதம் - நிலை நிறுத்தப்பட்டது ; சூடு ; நிலை 
தாப்பிசை , 

செய்யுளில் நடுவி 

நிறுத்துகை ; பிரதிட்டை செய்கை . 
தாப்பிசைப் பொருள் கோள் ) லுள்ள மொழியை 
ஏனை ஈரிடத்துங்கூட்டிப் பொருள் கொள்வது . 

தாபே - சார்ந்தவன் ; வசம் . 

தாம் - அவர்கள் ; மரியாதை குறிக்கும் முன் 
தாப்பு - குறித்த சமயம் ; ஏந்து , வசதி . 

னிலைச் சொல் ; ஓரசைச்சொல் ; ஒரு சாரியை ; 
தாப்புக்கொள்ளுதல் - சமயம் பார்த்திருத்தல் . 

தாகம் ; விலை . 
தாப்புலி -- வலிமிக்க புலி ; ஒரு பழைய பாவகை , தாம்பணி - மாடுகளை வரிசையாகப் பிணைக்கும் 
தாபகம் - நிலைநிறுத்துகை . 

நீண்ட கயிறு . 
தாபகன் - நிலைநிறுத்துபவன் . 

தாம்பத்தியம் - குடும்பவாழ்க்கை . 
தாபச்சுரம் - கடுஞ்சுரம் . 

தாம்பாளம் - ஒரு தட்டுவகை . 
தாபசப்பிரியை - காண்க : கொடிமுந்திரி . 

தாம்பிகம் - பகட்டு . 
தாபசன் - துறவி . 

தாம்பிகன் - பகட்டன் . 
தாபசி - துறவி ; காண்க : ஆயா . 

தாம்பிரகம் - செம்பு . 
தாபசுரம் - காண்க : தாபச்சுரம் , 

தாம்பிரகருப்பம் - துரிசு . 
தாபசோபம் - மிகு துன்பம் . 

தாம்பிரகாரன் - செம்பு கொட்டியாகிய கன்னான் . 
தாபத்திரயம் - ஆதியான்மிகம் , ஆதிதெய்விகம் , தாம்பிரசூடம் - சேவல் ; நடுவிரலும் சுட்டு விரலும் 
ஆதி பௌதிகம் என்னும் மூவகைத் துன்பங் பெருவிரலும் தம்மில் நுனியொத்துக் கூடி 
கள் . 

வளைந்து சிறுவிரலும் அணிவிரலும் முடங்கி 
தாபதநிலை - தவ ஒழுக்கம் ; கைம்மை நோன்பு . நிமிரும் இணையாவினைக்கைவகை . 
தாபதப்பக்கம் - நீராடல் , நிலக்கிடைகோடல் , 

தாம்பிரபத்திரம் - செப்புப் பட்டயம் . 

தாம்பிரபன்னி - தாமிரபருணி ஆறு . 
தோலுடுத்தல் , எரியோம்பல் , 

உரை 

தாம்பிரம் - செம்பு ; சிவப்பு . 
யாடாமை , சடைபுனைதல் , காட்டிலுணவு , 
கடவுள் பூசை என்னும் தாபதற்குரிய எட்டு 

தாம்பிரவன்னி - காண்க : தாம்பிரபன்னி .. 
வகை ஒழுக்கத்தைக் கூறும் புறத்துறை . 

தாம்பு - கயிறு ; தாமணிக் கயிறு ; ஊஞ்சல் ; 
, 

அணையில் நீர் செல்லுதற்கென விட்ட வழி . 
தாபதம் 

தாம்புக்கயிறு - கயிறு . 
தாபதன் - முனிவன் ; சமணமுனிவன் . 

தாம்புந்தோண்டியுமாதல் ஒற்றுமையா 

யிருத்தல் ; இறைக்கும் கயிறும் குடமும் போன் 
- ; 

றிருத்தல் . 
தாபம் - வெப்பம் ; 

தாம்புலோவல்லி - மஞ்சாடிமரம் . 
துன்பம் ; தாகம் ; காடு ; 

தாம்பூரவல்லம் - வாழை . 
முத்திராதாரணம் . 

தாம்பூலங்கொடுத்தல் - வெற்றிலை பாக்கு 
தாபமாறி - காண்க : தான்றி . 

அளித்து முகமன் செய்தல் ; வெற்றிலைபாக்கு 
தாபமானி - தட்பவெப்பங்களின் அளவுகாட்டும் அளித்துக் கூட்டம் 

கூட்டம் கலைத்தல் ; 

கலைத்தல் ; வேலையி 
கருவி . 

லிருந்து நீக்க ஆணை தருதல் . 


மிக 


தாம்பூலதாரணம் 


561 


தாய்ச்சி 


தாமரையால்எள் ) } - திருமகள் ; அரிதாரம் . 


தாம்பூலதாரணம் - வெற்றிலைபாக்குப் போடுகை . தாமரைப்பாசினி - அரிதாரம் . 
தாம்பூலம் - வெற்றிலைபாக்கு . 

தாமரைப்பீடிகை - புத்தரது திருவடிப்பீடம் . 
தாம்பூலம் வைத்தல் - திருமணத்திற்கு வருமாறு 

தாமரைமணி - தாமரை விதை ; தாமரை மணி 
வெற்றிலைபாக்கு வைத்து ஒவ்வொருவரை 

யாலாகிய மாலை . 
யும் அழைத்தல் ; இரகசியத்தை வெளியாக்கு தாமரைமுகை - தாமரைமுகை வடிவான தேர் 
தல் . 

மொட்டு . 
தாம்பூலமாற்றுதல் - திருமணம் உறுதிசெய்தல் . தாமரையாசனன் - தாமரையில் வீற்றிருக்கும் 
தாம்பூலவல்லி - வெற்றிலைக்கொடி . 

பிரமன் . 
தாம்பூலவாககன் - அடைப்பைக்காரன் . 

தாமரையாசனி , 
தாம்பூலி - காண்க : தாம்பூலவல்லி . 
தாம்பூலிகன் - வெற்றிலை வாணிகன் . 

தாமரைவளையம் - தாமரைத்தண்டு . 
தாம்போகி - ஆற்றின் குறுக்கணையில் தடுப்பின்றி தாமரைவற்றல் - வற்றலாகச் செய்த தாமரைக் 
நீர் ஓடுவதற்குள்ள பகுதி ; ஏரியில் மிகுதி 

கிழங்கு . 
யான நீர் தானே வெளிச்செல்வதற்குக் கட்டிய 

தாமரைவாசி - காண்க : தாமரையால் ( ள் ) . 

தாமலகி - காண்க : கீழாநெல்லி . 
மதகு . 
தாமசபதார்த்தம் - தமோகுணத்தை அதிகரிக்கச் 

தாமளை - புன்னைமரம் . 
செய்யும் கள் , இறைச்சி முதலியன . 

தாமன் - சூரியன் . 

தாமான் - கப்பலின் பின்பக்கத்துக் கயிறு . 
தாமசம் - காண்க : தமோகுணம் ; தாமதம் . 

தாமிச்சிரம் - பேரிருள் ; மாயை ; ஒரு நரகவகை . 
தாமசாத்திரம் - பகைவருடைய கண்ணும் மன 

தாமிரக்கருணி - மேற்றிசைப் பெண்யானை . 
மும் இருளடையச் செய்யும் அம்புவகை . 

தாமிரசாசனம் - நிலம் முதலியவற்றைக் கொடுத் 
தாமசித்தல் காண்க : தாமதித்தல் . 

ததைக் குறிக்கும் செப்பேடு . 
தாமணி - கயிறு ; மாட்டைப் பிணிக்குந் தாம்பு ; 

கொண்டையுடைய 
மாடு கன்றுகளின் கழுத்தில் கட்டியிருக்கும் தாமிரசிகி - செந்நிறக் 

சேவல் . 
தும்பு ; கப்பற்பாயின் பின்பக்கக் கயிறு . 

தாமிரப்பட்டயம் - செப்பேட்டுச் சாசனம் . 
தாமதம் - காண்க : தமோகுணம் ; தாமசாத்திரம் ; 

தாமிரப்பல்லவம் - அசோகமரம் . 
மந்தகுணம் ; கால நீட்டம் . 

தாமிரபீசம் - காண்க : கொள் . 
தாமதவேளை - தீயநாளின் கடைப்பகுதி . 

தாமிரம் - செம்பு . 
தாமதித்தல் - காலந்தாழ்த்தல் ; தடைப்படுதல் ; 

தாமிரிகை - குன்றிக்கொடி . 
மனமின்றி இருத்தல் . 

தாமிரை - காண்க : தாமிரம் . 
தாமநிதி - ஒளியின் இருப்பிடமான சூரியன் . 

தாமீகன் - பகட்டன் . 
தாம நூல் - ஆயுள்வேதம் . 

தாமை - தாம்புக்கயிறு . 
தாமம் - பூமாலை ; கயிறு ; வடம் ; பரமபதம் ; தாமோதரன் - ஆய்ச்சியர் 

பிணித்த 
நகரம் ; ஊர் ; மலை ; இடம் ; உடல் ; ஒழுங்கு ; இடுப்பிலுடையவன் , கண்ணன் . 
பூ ; கொன்றைமரம் ; சந்தனம் ; ஒளி ; போர்க் தாய் - அன்னை ; ஐவகைத் தாயருள் ஒருத்தி ; 
களம் ; யானை ; புகழ் ; பிறப்பு ; பதினெட்டுக் 

தாயாகக் கருதப்படும் அரசன் தேவி , குருவின் 
கோவையுள்ள மாதர் இடையணி ; முடியுறுப்பு தேவி , அண்ணன் தேவி , மகள் கொடுத்தவள் 
ஐந்தனுள் ஒன்று . 

இவர்களுள் ஒருத்தி . 
தாமரசம் - காண்க : செந்தாமரை ; செம்பு . தாய்க்கட்டுமனை - வீட்டின் நடுப்பகுதி . 
தாமரை - தாமரைக்கொடி ; ஒரு பேரெண் ; பதும | தாய்க்கண் - தேங்காயின் மூன்று 

கண்களில் 
வியூகம் ; எச்சில் தழும்பு . 

மேலே உள்ள , கண் . 
தாமரைக்கண்ண ( ணா ) ன் - தாமரை போன்ற தாய்க்கரும்பு - விதையாக நட்ட முதற்கரும்பு . 
கண்ணுடையவனான திருமால் . 

தாய்க்காணி - முதல் தர நிலம் . 
தாமரைக்கொட்டை - பொகுட்டு; மகளிர் தலை தாய்க்கால்வழி - காண்க : தாய்வழி . 
யணிவகை . 

தாய்க்கிழங்கு - மூலமாயுள்ள முதற்கிழங்கு . 
தாமரைச்சிறகி - நீர்வாழ் பறவைவகை . 

தாய்க்கீழ்ப்பிள்ளை - எட்டிக்கன்று . 
தாமரைநண்பன் , 

தாய்ச்சங்கம் - முதலில் தோன்றிய அவை . 
தாமரைக்குக் காதலனான 
தாமரைநாதன் , 
சூரியன் . 

தாய்ச்சி - கருவுற்றவள் ; முலைப்பால் கொடுக்குந் 
தாமரைநாயகன் 

தாய் ; விளையாட்டில் தலைமையாள் ; விளை 
தாமரை நூல் - தாமரைத்தண்டின் நூல் .. 

யாட்டில் தொடவேண்டும் இடம் ; மூலம் . 


கயிற்றை 


71 


தாய்ச்சீட்டு 


562 


தாரகைக்கோவை 


. 


தாய்ச் சீட்டு - மூல ஓலை . 

செய் ; உடைமையைக் குறிக்கும் ஒரு சொல் ; 
தாய்ச்சீலை - கோவணம் . 

வீடு ; கீல் எண்ணெய் . 
தாய்தந்தை - பெற்றோர் . 

தார்க்கணித்தல் - சான்று காட்டி நிறுவுதல் ; 
தாய்தலைத்தென்றல் - நேராக அடிக்கும் முதல் தடுத்துச் சொல்லுதல் ; தாமதப்படுத்துதல் . 
தென்றல் . 

தார்க்காட்டுதல் - போக்குக்காட்டுதல் ; தாமதப் 
தாய்ப்பாட்டன் - தாயைப் பெற்ற தகப்பன் . 

படுத்துதல் . 
தாய்மாமன் - தாயுடன் பிறந்தவனான அம்மான் . தார்க்கிகன் - தருக்க நூல் வல்லவன் . 
தாய்வழி - உறவு முறையில் தாயின் தொடர்பு . தார்க்கியன் - கருடன் . 
தாய்வாய்க்கால் - கிளைக் கால்கள் பிரியும் தலை தார்க்குச்சு - நுனியில் இருப்புமுள் பதிக்கப்பட்ட 
வாய்க்கால் . 

மாடு ஓட்டும் கோல் . 
தாய்வேர் - ஆணிவேர் . 

தார்சுக்கட்டடம் - மெத்தைவீடு . 
தாயக்கட்டை - சூதாட்டத்தில் உருட்டும் கவறு . தார்ட்டியம் - வலிமை . 
தாயகம் - அடைக்கலம் ; பிறந்த இடம் . 

தார்த்தராட்டிரர் - திருதராட்டிரன் பிள்ளைக 
தாயத்தவர் - உறவுமுறைப் பங்காளிகள் . 

ளான துரியோதனன் முதலியோர் . 
தாயப்பதி -- பிறந்த ஊர் ; தனக்கு உரிமையாகக் | தார்தாராய் - துண்டுதுண்டாக . 
கிடைத்துள்ள வாழிடம் அல்லது ஊர் . 

தார்நிலை அரசனைப் பகைவர் 

சூழ்ந்தவழி 
தாயபந்து - உடன் பிறந்தான் . 

வேறிடத்திருந்த அவன் படைத்தலைவர் 
தாயபனுவல் - இடையிடையே இலக்கணங்கள் முதலியோர் விரைந்துவந்து 

உதவு தலைக் 
கலந்துவரும் இலக்கியவகை . 

கூறும் புறத்துறை ; பகைவரின் முன்னணிப் 
தாயபாகம் - உரிமைப்பங்கு . 

படையைத் தடுப்பேன் என்று ஒரு வீரன் 
தாயம் - 

- பங்கு ; தந்தைவழிச் சுற்றம் ; கவறு ; தனது அஞ்சாமையை வெளிப்படுத்தும் புறத் 
சூதாடுகருவி ; துன்பம் ; சமய வாய்ப்பு ; துறை . 
கொடை ; குழந்தை விளையாட்டுவகை ; கவறு தார்ப்பாய்ச்சுதல் - மூலைக்கச்சம் கட்டுதல் . 
உருட்ட விழும் ஒன்று என்னும் எண் ; பாகத்திற் தார்ப்பிடம் - காண்க : மரமஞ்சள் . 
குரிய முன்னோர் பொருள் ; தாமதித்தல் ; தார்ப்பூ - அரசருக்குரிய அடையாளப்பூ .. 
மேன்மை . 

தார்மபத்தனம் - மிளகு . 
தாயம் போடுதல் - கவறு உருட்டி ஒன்று எனும் தார்மிகன் - அறச்சிந்தனையாளன் . 
எண் போடுதல் . 

தார்யம் - தாங்கப்படுவது . 
தாயமாடுதல் - கவறாடுதல் ; கட்ட மாடு தல் ; தாரக்கம் - பத்திய உணவு . 
காலம் தாழ்த்தல் . 

தாரகத்தான் - பன்றிக்கொம்பு . 
தாயவிபாகம் - உரிமைப் பொருளைப் பிரித்தல் . தாரகப்பிரமம் - பிரணவ வடிவமான பரப்பிரமம் . 
தாயாதி - ஒரு குடியில் பிறந்த உரிமைப் பங்காளி. 

தாரகம் - கடப்பதற்குரிய கருவி ; ஆதாரம் ; 
தாயான் - ஒன்பது என்னும் குழூஉக்குறி . 

பிரணவமந்திரம் ; விண்மீன் ; உச்சவிசை ; 
தாயான் புலு - தொண்ணூறு என்னும் குழூஉக்குறி . பத்திய உணவு . 
தாயித்து - மந்திரத் தகடு அடங்கிய அணி ; | தாரகற்காய்ந்தாள் தாரகாசுரரனைக் 

கொன்ற 
அணிவகை . 

, திருச்சிராப்பள்ளிச் தாரகற்செற்றோன் - தாரகனைக் கொன்ற 

ஒரு சைவப் 

முருகக்கடவுள் . 
பெரியார் . 

தாரகன் - ஆதாரமானவன் ; கடப் பிப்பவன் ; 
தாயேடு - காண்க : தாயோலை .. 

முருகக்கடவுளால் கொல்லப்பட்ட சூரபதுமன் 
தாயைக்கொல்லி - தன் தாயைக் கொலைசெய்த தம்பி ; காளியால் கொல்லப்பட்ட அசுரன் . 
மாபாவி ; குலை ஈன்றதால் நசித்துப்போகிற தாரகாகணம் - விண்மீன் கூட்டம் . 
வாழை முதலியன ; புல்லுருவி . 

தாரகாபதி - விண்மீன்களுக்கு தலைமையான 
தாயோலை - மூலஓலை , முதலோலை . 

நிலா ; வியாழன் . 
தார் - பூ ; பூவரும்பு ; பூமாலை ; பூங்கொத்து ; | தாரகாரி - தாரகனைக் கொன்ற முருகக்கடவுள் ; 
கிண்கிணிமாலை ; சங்கிலி ; ஒழுங்கு ; படை ; காளி . 
கொடிப்படை ; கிளிக்கழுத்தின் கோடு ; பிடரி தாரகை - விண்மீன் ; கண்மணி ; பூமி . 
மயிர் ; கயிறு ; காண்க : தார்க்குச்சு ; தோற்கருவி தாரகைக்கோவை - ஏகாவலி என்னும் 
வகை ; உபாயம் ; ஏரி உள் வாயிலுள்ள புன் அணிகலன் . 


காளி . 


தாயுமானவர் } - சிவபெருமான ; 


தாரகைமாலை 


563 


தாரைமழுங்கல் 


நெல் 


தாரகைமாலை அருந்ததி போன்ற கற்புடை தாராபதம் - வானம் . 
மகளிர்க்குள்ள இயற்கைக் குணங்களைப் 

இயற்கைக் குணங்களைப் தாராபதி - உடுக்கள் தலைவனான சந்திரன் ; 
பாடும் இலக்கியவகை . 

தாரையின் கணவனான வியாழன் . 
தாரண - அறுபதாண்டுக் கணக்கில் பதினெட் | தாராபந்தி - நாண்மீன் வரிசை . 
டாம் ஆண்டு . 

தாராபலம் - நாண்மீன் பலன் . 
தாரணநட்சத்திரம் - மூலம் , ஆயிலியம் , கேட்டை , தாராமூக்கன் - பாம்புவகை . 
திருவாதிரை என்னும் நாண்மீன்கள் . 

தாராவணி - காற்று . 
தாரணம் - தரிக்கை ; உறுதிப்பாடு ; நிலைத் தாராளம் - உதாரகுணம் , கொடைப்பண்பு ; 
திருக்கை ; காண்க : தாரணநட்சத்திரம் ; ஓர் மிகுதி ; விசாலம் ; ஊக்கம் ; சாதுரியம் ; வெளிப் 
யோகம் . 

படை . 
தாரணி - பூமி ; மலை ; யமன் . 

தாரி - வழி ; முறைமை ; விலைவாசி ; அரிதாரம் ; 
தாரணித்தல் - தரித்தல் ; தாங்குதல் . 

வண்டு முதலியவற்றின் 

ஒலி ; 

தரிப்பவன் 
தாரணை - தரித்தல் ; உறுதி ; நினைவில் என்னும் பொருள்படும் விகுதிவகை . 
வைத்தல் ; மனத்தை ஒன்றன்மீது சிந்தை தாரிகம் - தீர்வை . 
வைத்திருத்தலாகிய அட்டாங்க யோகத்துள் தாரிசம் - ஒப்பந்தம் ; நியாயமானது . 
ஒன்று ; ஒழுங்கு ; வீதம் ; 

முதலிய தாரிணி - பூமி ; இலவ மரம் . 
பண்டங்களின் விலை . 

தாரித்தல் - உடைத்தாதல் ; பொறுத்தல் . 
தாரதண்டுலம் - வெண்சோளம் . 

) 

காண்க : தரித்திரம் . 
தாரதம்மியம் - ஏற்றத்தாழ்வு . 
தாரபரிக்கிரகம் - திருமணம் . 

தாரிப்பு - உதவி ; மதிப்பு ; தாங்கிப்பேசுதல் ; மேம் 
தாரம் - மனைவி ; திருமண நிலை ; அரிதாரம் ; 

படச்செய்தல் . 
அரும்பண்டம் ; வெள்ளி ; வெண்கலம் ; நா ; தாரிராட்டினம் - தார் நூல் சுற்றும் இயந்திரம் . 
ஏழிசையுள் ஒன்று ; வீணை நரம்பில் ஒன்று ; தாரின் வாழ்நன் - தார் நூலால் வாழ்பவனான 
விண்மீன் ; நீர் ; பார்வை ; முத்து ; பாதரசம் ; நெசவுத் தொழிலாளன் . 
சாதிலிங்கம் ; எல்லை ; பச்சைப்பாம்பின் நஞ்சு ; தாரு - மரம் ; மரக்கிளை ; மரத்துண்டு ; காண்க : 
எடுத்தலோசை ; நிடாதசுரம் ; பிரணவம் ; 

தேவதாரு . 
தரா என்னும் உலோகம் ; தெய்வலோக மரங் தாருகம் , 

காண்க : தாருகாவனம் . 
; தேவதாரமரம் ; 
கயிறு ; மிதுனராசி ; சிற்றரத்தை ; நாரத்தை . தாருகவிநாசினி,, 
தாரவெழுத்து - ஏழாவது சுரமாகிய தாரத்தைக் தாருகற்செற்றாள் , 

தாருகனைக் கொன்ற 

காளி. 
குறிக்கும் ஔ என்னும் எழுத்து . 

தாருகாரி 
தாரா விண்மீன் ; நாரைவகை ; ஒரு 

தாருகாவனம் - ஒரு தபோவனம் , முனிவர் பலர் 
வகை ; வாத்து நடை ; நீர்த்தாரை ; ஒரு சமண 

தவம் செய்து வாழ்ந்த சிறப்புடைய காடு . 
தேவதை . 

தாருண்ணியம் - இளம்பருவம் . 
தாராகணம் - விண்மீன்கூட்டம் . 

தாருணம் - அச்சம் . 
தாராகிருகம் - நீர்த்தாரையால் குளிர்ச்சி 

குளிர்ச்சி தாருணி -- காண்க: நத்தைச்சூரி . 
தருமாறு அமைத்த மாளிகை . 

தாருவனம் - காண்க : தாருகாவனம் . 
தாராங்கம் - வாள் . 

தாரை - ஒழுங்கு ; வரிசை ; கோடு ; அடிச்சுவடு ; 
தாராங்குரம் - ஆலங்கட்டி . 

பெருமழை ; நேராக ஓடல் ; கண்மணி ; கண் ; 
தாராசந்தானம் - நீர்த்தாரைபோல் நீங்காது கூர்மை ; சிறு சின்னம் ; சீலை ; நீர்வீசுங்கருவி ; 
வரும் தொடர்ச்சி . 

மாட்டின் மலவாய்ப்பக்கம் ; நீர் ஒழுக்கு ; 
தாராட்டு - தாலாட்டு . 

ஆயுதமடல் ; வயிரக்குணங்களுள் ஒன்று ; வழி ; 
தாராட்டுதல் - தாலாட்டுதல் . 

ஆடையின் விலக்கிழை ; நீண்ட ஊதுங்குழல் ; 
தாராடம் - குதிரை ; மதயானை ; மேகம் ; சாதகப் எக்காளம் ; சக்கரப்படை ; விண்மீன் ; 
புள் . 

வாலியின் மனைவி ; வியாழன் 

மனைவி 
தாராதத்தம் - நீர்வார்த்துப் பெண்ணைக் குதிரை நடை . 
கொடுத்தல் . 

தாரைகவணி - கோடு உள்ள ஆடைவகை . 
தாராத ( தா ) ரம் - மேகம் . 

தாரைப்பட்டு - கோடுகள் அமைந்த பட்டுவகை . 
தாராதீனன் - மனைவிக்கு அடங்கி நடப்போன் . தாரைமழுங்கல் - வயிரக்குற்றங்களுள் ஒன்று . 


} 


தாருகவனம் 


- 


வாத்து தாருகாவனம் 


தாரைவார்த்தல் 


564 


தாவணி 


பனை 


- 


தாலியம் 


தாரைவார்த்தல் - நீர்வார்த்துக் கொடுத்தல் ; தாலிக்கொடி - தாலி கோப்பதற்கான 

பொற் 
தொலைத்துவிடுதல் . 

சரடு . 
தால் - நாக்கு ; காண்க : தாலாட்டு ; பிள்ளைத் தாலிக்கொழுந்து - ஆமைத்தாலி; பனையின் 
தமிழ் உறுப்புகளுள் ஒன்று . 

வெண்குருத்தாலான அணிகலன் . 
தாலகி - கள் . 

தாலிக்கோவை - தாலி யுருவோடு கோப்பதற் 
, எழுதிய கொடியை 

கான பலவகை உருக்கள் . 
உடையோன் ; பலராமன் ; 

தாலிகட்டுதல் - திருமணம்புரிதல் . 
வீடுமன் . 

தாலிச்சரடு - காண்க : தாலிக்கொடி . 
தாலப்பருவம் - பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் தாலிப்பிச்சை - சுமங்கலியாய் ஒருத்தி வாழுமாறு 
பாட்டுடைத் தலைவன் தலைவியரைத் 

அவள் கணவன் உயிரைக் காப்பாற்றுகை . 
தாலாட்டு தலைக் கூறும் பகுதி . 

தாலிப்பொட்டு - வட்டமாகச் செய்த தாலியுரு . 
தாலப்புல் - பனை . 

தாலிபெருக்கிக்கட்டுகை - கலியாண காலத்தில் 
தாலபத்திரம் - பனையோலை ; காதில் அணியும் 

கட்டப்பட்ட தாலியுடன் மணிகளைக் 
சுருளோலை . 

கோக்கும் சடங்கு ; தாலியைப் பழைய நூலி 
தாலபத்திரி - காண்க : மரமஞ்சள் . 

லிருந்து வேறொரு சரட்டில் கோத்தல் . 
தாலபீசநியாயம் - பனை முந்தியதோ கொட்டை 

தாலிபெருகுதல் - தாலிச்சரடு அறுதல் . 
முந்தியதோ என்பதுபோல வழக்குரைக்கும் 

தாலிமணிவடம் - தாலியோடு மணிகள் சேர்ந்த 
பீசாங்குர நியாயம் . 

மாங்கலியக்கொடி . 
தாலபோதம் - காண்க : ஆவிரை . 

காண்க : பாதிரி. 
தாலம் - பனைமரம் ; கூந்தற்பனைமரம் ; 
காண்க : மடல்மா ; கூந்தற்கமுகு ; அனுடநாள் ; 

தாலியறுத்தல் - கணவனை இழந்து கைம்பெண் 

ணாதல் ; துன்பத்துக்குள்ளாதல் . 
பூமி ; 

நா ; தட்டம் ; உ ண்கலம் ; தால 
வடிவிலுள்ள யானைக்காது ; தேன் ; உலகம் ; தாலீபுலாகநியாயம் - ஒரு பானைச் சோற்றுக்கு 
மூன்று பிடிகொண்ட நீட்டலளவு . 

ஒரு சோறு பதம் என்னும் வழக்குப்போல 
தாலமூலி - காண்க : நிலப்பனை . 

ஒன்றன் ஒருபுடைத் தன்மையிலிருந்து அதன் 
தாலவ்வியம் - இடையண்ணத்தில் இடைநாவின் 

முழு நிலையையும் அறியும் முறை . 
முயற்சியால் பிறக்கும் எழுத்து . 

தாலு - நா ; அண்ணம் . 
தாலவட்டம் - விசிறி ; யானைச்செவி ; 

தாலுக்கா - மாவட்டத்தின் உட்பிரிவு . 

காண்க : வெள்ளைக்காக்கணம் . 
வால் ; பூமி . 
தாலவிருந்தம் - பேராலவட்டம் ; விசிறி . 

தாலுகா - காண்க : தாலுக்கா. 
தாலாட்டு - குழந்தைகளை உறங்கச் செய்வதற் 

தாலுகை - மேனாப்பல்லக்கு . 
கா க நாவசைத்துப் பாட்டுப்பாடுகை ; 

தாலுவுறுத்துதல் - தாலாட்டுதல் . 
‘ தாலேலோ என்று முடியும் 

தாலூரம் - சுழல்காற்று ; நீர்ச்சுழல் ; குங்குலிய 
ஒருவகைப் 

வகை . 
பாட்டு ; தாலாட்டுவதற்கு ஏற்ற தாய்ப் 

தாவகம் - வனம் ; காட்டுத்தீ . 
பாட்டுடைத் தலைவரின் சிறந்த செய்கை 
களைத் தெரிவிக்கும் பல கண்ணிகளையுடைய 

தாவசி - தவமுடையவன் . 

தாவட்டம் - சிற்ப நூல் முப்பத்திரண்டனுள் 
ஒரு நூல்வகை . 

ஒன்று ; ஒரு கல்வகை . 
தாலாட்டுதல் - குழந்தைகளைத் தொட்டிலில் 

கழுத்தணிமாலை ; உருத்திராக்க 
இட்டு உறங்கச்செய்யப் பாட்டுப்பாடு தல் . 

மாலை ; 

பூணூலை மாலையாகத் தரிக்கு 
தாலாப்பு - குளம் . 

முறை ; இருப்பிடம் . 
தாலாலம் - பழிமொழி . 

தாவடி - பயணம் ; போர் ; தாண்டுகால் . 
தாலி - திருமணத்தில் 

கணவன் 

மனைவிக்குக் தாவடித்தோணி - கரை வரையில் சென்று பகைக் 
கழுத்தில் கட்டும் அடையாள உரு ; காண்க : கப்பலை அழிக்கும் தோணி . 
ஐம்படைத்தாலி ; ஆமைத்தாலி ; சிறுவர் கழுத்தி 

தாவடி போதல் - படையெடுத்தல் 
லணியும் ஐம்படைத்தாலி ; கீழ்காய்நெல்லி ; | தாவடியிடுதல் - தாவி அடியிட்டு அளத்தல் .. 
மட்பாத்திரம் ; பனை ; பலகறை . 

தாவணி - மாட்டைப் பிணிக்குந் தாம்பு ; மாடு 
தாலிக்கட்டு - திருமணம் . 

களைக் கூட்டமாகக் கட்டுமிடம் ; சிறு பெண் 
தாலிக்கயிறு - மாங்கலியம் கோப்பதற்குரிய களின் மேலாடை ; குதிரையின் மேலாடை ; 
மஞ்சள் பூசிய சரடு . 

காண்க : கண்டங்கத்தரி . 


யானை 


- 


தாலுகண்ணி 


தாவடம் 


தாவணியடித்தல் 


565 


தாழிசை 


கோடு . 


தாவணியடித்தல் - காரியமின்றி ஒருவன் வீட்டில் ஆழம் ; இகழ்ச்சி ; ஏலாமை ; கால நீட்டிப்பு ; 
தங்குகை . 

தவறு ; நிலைகெடுதல் ; விழுதல் . 
தாவந்தம் - சங்கடம் ; இரக்கம் ; 

வறுமை ; 

தாழ்ச்சி உயர்ச்சி -- சிறுமை பெருமை . 
ஆத்திரம் ; நரகம் . 

தாழ்த்துதல் - அமிழ்த்துதல் ; கீழ்ப்படுத்துதல் ; 
தாவம் - காடு ; தீ ; காட்டுத்தீ ; வெப்பம் ; மரப் குறைத்தல் ; சாய்த்தல் ; தாமதித்தல் ; தங்கச் 
புழு ; துன்பம் . 

செய்தல் . 
தாவரசங்கமம் - இயங்குதிணை நிலைத்திணைப் தாழ்தல் - அமிழ்ந்து தல் ; சாய்தல் ; குறை தல் ; 
பொருள்கள் ; வீட்டுப்பண்டங்களான அசையும் சரிதல் ; நிலைகெடுதல் ; தாமதித்தல் ; தங்கு 
பொருளும் நிலம் , வீடு முதலிய அசையாப் தல் ; தொங்குதல் ; ஈடுபடுதல் ; விரும்புதல் ; 
பொருள்களும் ; சிவபெருமானது திருமேனி 

ஆசைப்பெருக்கம் ; வணங்குதல் . 
களாகக் கருதப்படும் இலிங்கமும் அடியார் தாழ்ந்தார் - பணியுள்ளவர் ; இழிந்தோர் . 
களும் . 

தாழ்ந்து கொடுத்தல் - இணங்கிப்போதல் . 
தாவரம் - நிலைத்திணைப் பொருள் ; ஆதாரம் : தாழ்ந்துபடுதல் - ஓரிடத்தே சேர்ந்து தங்குதல் . 

உறுதி ; மரப்பொது ; இடம் ; உடல் ; இலிங்கம் . தாழ்ந்து போதல் - ஒப்புமையில் குறைந்து 
தாவரலிங்கம் - திருக்கோயிலிலுள்ள சிவலிங்கம் . 

போதல் ; இழிந்த நிலையடைதல் ; தாழ்ந்து 
தாவரன் - கடவுள் . 

கொடுத்தல் . 
தாவரித்தல் - தாங்குதல் ; காப்பாற்றுதல் . 

தாழ்ப்பம் - ஆழம் . 
தாவல் - தாண்டல் ; பரப்பு ; வருத்தம் . 

தாழ்ப்பாள் - கதவடைக்குந் தாழ் . 
தாவழக்கட்டு கால்நடைகளின் முன்னங் 

தாழ்ப்பாளர் - உரிய காலத்தை எதிர்பார்த் 
காலிற்கும் கழுத்திற்கும் கட்டும் கயிறு . 

திருப்பவர் . 
தாவளக்காரர் - தேசாந்தர வணிகர் ; பொதி 

தாழ்ப்பு - இறக்குகை ; நீரில் அமிழ்த்துகை ; 
மாட்டுக்கார வணிகர் . 

புதைக்கை ; தாமதம் . 
தாவளம் - தங்குமிடம் ; மருதநிலத்தூர் ; பற்றுக் 

தாழ்புயல் - காலிறங்கின மேகம் . 
தாவளம் போடுதல் - காண்க : தாவணியடித்தல் . 

தாழ்மை - பணிவு ; இழிவு ; தாமதம் ; வறுமை ; 

கீழ்மை . 
தாவளி - கம்பளம் ; வெண்மை ; காண்க : கண்டங் 
கத்தரி . 

தாழ்வடம் - கழுத்தணி ; உருத்திராக்கமாலை . 
தாவளியம் - வெண்மை . 

தாழ்வர் ( ரை ) - மலையடிவாரம் . 
தாவளை - நோய் தணிந்திருக்கை ; ஒன்றைவிட தாழ்வறை - நிலவறை . 
மேலாயிருக்கை . 

தாழ்வாய் , 
தாவனம் - தூய்மைசெய்கை ; தோற்றுவித்தல் . 

தாழ்வாரம் - வீட்டிறப்பு , தாழ்ந்த இறப்பு ; 
தாவா - வழக்கு ; தடை . 

வீட்டைச் சாரப் புறத்தே சாய்வாக இறக்கப் 
தாவாரம் - காண்க : தாழ்வாரம் . 

பட்ட இடம் . 
தாவானலம் - காட்டுத்தீ . 

தாழ்வு - பள்ளம் ; குறுமை ; அவமானம் ; குற்றம் ; 
தாவு - பாய்கை ; செலவு ; குதிரை நடை ; 

தொங்கல் ; மலையடிவாரம் ; தங்குமிடம் ; 
எதிர்ப்பு ; கேடு ; வலிமை ; பற்றுக்கோடு ; துறை 

அடக்கம் ; வணக்கம் ; துன்பம் . 
முகம் ; உறைவிடம் ; பள்ளம் . 

தாழக்கோல் - தாழ்ப்பாள் ; திறவுகோல் . 
தாவுதல் - தாண்டுதல் ; தழைத்தல் ; பறத்தல் ; 

தாழங்காய் - தாழைக்காய் ; பயனற்றவன் . 
சாய்தல் ; குதித்தல் ; கடத்தல் ; பரத்தல் ; ஊடு 
செல்லுதல் ; பாய்ந்து எதிர்த்தல் ; அகங்கரித் தாழஞ்சங்கு - வாயகன்ற சங்கு ; இளங்குழந்தை 
தல் ; கெடுதல் ; ஒழிதல் . 

களுக்குப் பால் புகட்டும் சங்கு . 
தாவுவண்ணம் - தா அவண்ணம் , இடையிட்டு தாழம் - ஓசை முதலியவற்றின் தாழ்வு ; அமைதி ; 
வரும் எதுகையுடைய சந்தம் . 

தாமதம் . 
தாழ் - தாழ்ப்பாள் ; சீப்பு ; சுவர்ப்புறத்து நீண்ட தாழம்படுதல் – ஓசை தாழ்ந்துவருதல் . 
உத்திரம் ; தாழக்கோல் , திறவுகோல் ; முலைக் தாழறை - சிறிய அறை . 
கச்சு ; நீளம் ; வணக்கம் . 

தாழி - வாயகன்ற சால் ; இறந்தோரைப் 
தாழ்க்கோல் - தாழக்கோல் , தாழைத் திறக்குங் புதைக்க உதவும் பாண்டம் ; வைகுண்டம் ; 
கோல் , திறவுகோல் . 

சாடி ; பரணிநாள் ; அரிதாரம் ; சிவதை ; கடல் . 
தாழ்ச்சி - கீழ்மை ; தாழ்வு ; தாழ்மை ; குறைவு ; தாழிசை - தரவினின்றும் சுருங்கியதாய் வருவது ; 
பணிவை வெளிப்படுத்தும் சொல் ; வணக்கம் ; பாவினங்களுள் ஒன்று . 


தாழ்வாய்க்கட்டை } - மோவாய் . 


தாழை 


566 


தான் குறியிடுதல் 


கயிறு ; 


ஆதி ; 


கடை 


தாளக்கம் } - அரிதாரம் . 


விலை 


தாழை - செடிவகை ; தென்னை மரம் ; தென்னம் தாளித்தல் - கடுகு முதலியன இட்டு நெய்யில் 
பாளை , 

வறுத்துக் குழம்பு முதலியவற்றில் சேர்த்தல் ; 
தாள் - கால் ; மரம் முதலியவற்றின் அடிப்பகுதி ; மருந்தைச் சுவைப்படுத்து தல் ; புனைந்துரைத் 
முதலியவற்றின் காம்பு ; வைக்கோல் ; 

தல் ; சுண்ணாம்பைக் குழைத்தல் ; கண்டித்தல் ; 
முயற்சி ; தாழ்ப்பாள் ; படி ;: திறவுகோல் ; 

செருக்குக்கொள்ளுதல் ; தன் நிலைமைக்கு 
ஒற்றைக் காகிதம் ; சட்டையின் 

மீறிப் பகட்டாக வாழ்தல் . 
விளக்குத் தண்டு ; விற்குதை ; 

தாளித்துக்கொட்டுதல் - கடுகு முதலியவற்றை 
யாணி ; வால் மீன் ; சிறப்பு ; கொய்யாக் 

நெய்யில் வறுத்துக் குழம்பு முதலியவற்றிற்கு 
கட்டை ; தாடை ; கண்டம் . 

இடுதல் . 
தாளக்கட்டு - இசை ஒத்து அமைகை . 

தாளிதம் - கறி , குழம்பு முதலியவற்றிற்கு நறுமண 
முண்டாக்கக் கடுகு முதலியவற்றைப் பொரித் 

துக் கொட்டுதல் . 
தாளஞ்சொல்லுதல் - பாட்டுக்கு ஏற்பச் சுரம் 

தாளிப்பனை 
பாடுதல் ; கூத்தில் சுரக்கட்டுப் பாடுதல் . 

கூந்தற்பனைவகை . 
தாளிப்பு - காண்க : தாளி தம் ; 

மதர்ப்பு ; 
தாளடி - கதிர்த்தாள் ; கதிரை இரண்டாம் முறை 

தற்புகழ்ச்சி . 
அடிக்கை ; முதல் விளைவு எடுத்ததும் நடக்கும் 

தாளிம்பம் - நுதலணிவகை . 
வேளாண்மை ; இருபூநிலம் ; சாகுபடிக்காலம் . 

தாளியடித்தல் - நெருக்கமாய் முளைத்த பயிர் 
தாளடி நடவு - முதற்போகம் அறுவடையானபின் 

களை விலக்குவதற்காகவும் , எளிதில் களை 
வயலை உழுது நடுகை . 

யெடுப்பதற்காகவும் பல முனைகளையுடைய 
தாளப்பிரமாணம் - இசைத் தாளவறுதி ; காண்க : 

பலகையால் உழுது பண்படுத்துதல் . 
தாளப்பிராணம் . 

தாளுதல் - இயலுதல் ; 

; பொறுத்தல் ; 
தாளப்பிராணம் - காலம் , மார்க்கம் , கிரியை , 

பெறுதல் . 
அங்கம் , கிரகம் , சாதி , களை , இலயை , யதி , 

தாளுருவி - ஒரு காதணிவகை . 
பிரத்தாரம் என்னும் தாளத்து 

தாற்பரியம் - பொருள் ; விவரம் ; நோக்கம் ; 
உறுப்புகள் . 

ஆவல் ; பாராட்டு . 
தாளம் - பாட்டின் காலத்தை 

அறுதியிட்டு 

தாற்றுக்கோல் - இரும்பு முள்ளையுடைய கோல் ; 
அளக்கும் அளவு ; கைத்தாளக் கருவி ; பனை 

அங்குசம் . 
மரம் ; கூந்தற்பனைவகை ; அரிதாரம் ; தாளத் 

தாற்றுதல் - கொழித்தல் ; தரித்தல் . 
திற்கு இசையக் கூறும் அசைகள் ; காண்க :: 

தாற்றுப்பூ - கொத்துப்பூ . 
தாளிசபத்திரி . 
தாளம்போடுதல் - தாளங் கொட்டுதல் ; வறுமை 

தாறு - வாழை முதலியவற்றின் குலை ; பின்புறக் 

கச்சக்கட்டு ; இரேகை ; வரையில் ; உண்டை 
யால் துன்புறுதல் ; விடாது கெஞ்சுதல் . 

நூல் சுற்றும் கருவி ; முட்கோல் ; மாடோட்டும் 
தாளம்மை - பொன்னுக்குவீங்கி . 

கோலிலுள்ள முள் ; அங்குசம் ; விற்குதை ; கீல் 
தாளமானம் தாள அளவு . 

எண்ணெய் . 
தாளவொற்று - சதி ; தாளவு றுப்புகளைத் தாறுக்கண்டு - உண்டை நூல் கண்டு ; தறி நாடா . 
தவறாது கணக்கிட்டுப் போடும் தாளகதி . 

தாறுகன்னி - வெள்ளைக் காக்கணங்கொடி . 
பயனற்றவன் . 

தாறுதாறாய்க்கிழித்தல் - சிறு துண்டுகளாகக் 
தாளாண்மை - ஊக்கம் ; விடாமுயற்சி . 

கிழித்தல் . 
தாளாளன் - ஊக்கமுள்ளவன் , முயற்சியுடைய 

தாறுபாய்ச்சிக்கட்டுதல் - மூலக்கச்சம் கட்டுதல் . 
வன் . 

தாறுமாறாய்ப் பேசுதல் - முன் பின் மாறுபடப் 
தாளி - பனைமரம் ; கூந்தற்பனைவகை ; மருந்துச் 

பேசுதல் ; பிதற்றுதல் ; வைதல் . 
செடிவகை ; ஒரு கொடிவகை ; அனுடநாள் ; 

தாறுமாறு - ஒழுங்கின்மை ; குழப்பம் ; எதிரிடை ; 
மரவகை ; மண்ணால் செய்த விளக்கின் அகல் . 

முறையின்மை ; மரியாதைக் குறைவு . 
தாளிக்கம் - தழைப்பு ; திடன் . 

தான் - படர்க்கை ஒருமைப் பெயர் ; தேற்றச் 
தாளிக்கை - கறிக்குக் கடுகு முதலியவற்றை மண சொல் ; அசைச்சொல் ; முழுப் புடைவை ; 
முண்டாகும்படி யிடுதல் ; உயர்ந்த விலை . 

குழம்பில் போடப்படும் காய்கறித்துண்டம் ; 
தாளிகை - இதழ் ; செய்தித்தாள் , பத்திரிகை . அதுவன்றி இஃது ஒன்று என்று பொருள் 
தாளிசபத்திரி - ஒரு மருந்துச் சரக்கு , பெரிய படுவதோர் இடைச்சொல் . 

இலவங்கப்பட்டை மரம் ; சிறுமரவகை . தான் குறியிடுதல் - உலகத்து வழக்கமின்றித் 
தாளிசம் - ஒரு செடிவகை . 

தானே ஒரு பெயரிட்டு ஆளுகையாகிய உத்தி . 


தாளன் 


தான்மிகன் 


567 


தானைநிலை 


தான்மிகன் - அறச்சிந்தையாளன் . 

தானவிச்சை - வித்தையின் துறைகள் . 
தான்றி - தான்றிமரம் ; மருதோன்றி ; திரிபலை தானவீரன் - பெருங்கொடையாளி .. 
யுள் ஒன்று ; எல்லை . 

தானாக - தனியாக ; தன் விருப்பம்போல் . 
தான்றோன்றி - தானாகத் தோன்றியது ; சுதந் தானாகரன் - தானத்திற்கு இருப்பிடமான 
தரன் ; கடவுள் . 

பெருங்கொடையாளி. 
தானக்கணக்கு - கோயில் உத்தியோகங்களுள் தா அனாட்டித் தனாது நிறுப்பு - தானாக 

ஒன் 
ஒன்று . 

றனைக் கூறி அதனை நிலை நிறுத்துதல் . 
தானக்காரர் - கோயிற் சொத்துகளை மேற் தானாதல் - சுதந்தரனாதல் ; ஒன்றுபடுதல் . 
பார்வையிடுபவர் . 

தானாதிகாரி - கொடைக்குரிய அதிகாரி . 
தானக்கை - தகுந்த 

தகுந்த இடம் ; உடம்பின் உயிர் தானாதிபதி - படைத்தலைவன் ; தூதன் ; நடு 
நிலைப் பகுதி . 

நிலையாளன் . 
தானகம் - ஒரு கூத்துவகை ; பண்ணினை விவரித் தானாபத்தியம் - தூது ; நடுவு நிலைமை ; ஆசாரிய 
தல் . 

பதவி . 
தான சாசனம் - தானம் 

தானம் கொடுத்ததற்குரிய தானாபதி - படைத்தலைவன் ; தூதன் ; அந்தப் 
பத்திரம் . 

புரத் தூதி . 
தானசீலம் - கொடைக்குணம் . 

தானி - தானத்திலுள்ளது ; இடத்திலிருப்பது ; 
தானசீலன் ஈகையாளன் . 

இருப்பிடம் ; பண்டசாலை ; கொடுப்போன் . 
தான சூரன் - காண்க : தானவீரன் . 

தானிகம் - கோயிலுக்குப் பரம்பரையாயுள்ள 
தானத்தார் - கோயில் அதிகாரிகள் . 

உரிமை ; கோயில் செயல்களைக் 

கண் 
தானத்தான் - சிவாலயத்தில் 

பூசை 

செய்யும் காணிக்கும் உத்தியோகம் ; கொத்து மல்லி . 
குருக்கள் ; பரம்பரையாக வந்த தலைவன் . 

தானிகன் 

கோயில் செயல்களைக் கண் 
தானதருமம் - ஈகை . 

காணிப்பவன் . 
தானநிலை - இசைக் கூறுபாடு .. 

தானிகை - கொத்துமல்லி . 
தானப்பிரமாணம் - காண்க : தான சாசனம் . 

தானியகோட்டகம் - தானியக் களஞ்சியம் . 
தானப்பெருக்கம் - பத்து , நூறு , ஆயிரம் முதலிய தானியசாரம் - தூற்றின நெற்பொலி . 
எண்களால் பெருக்குகை ; மனக்கோட்டை தானியதவசம் - தானியமாகிய செல்வம் . 
கட்டுகை . 

தானியப்பொட்டு - பதர் ; அந்துப்பூச்சி ; பயிர் 
தானப்பொருத்தம் - நூலைத் தொடங்கும் நோய்வகை . 

செய்யுளிலுள்ள முதன்மொழிப் பொருத்தம் . தானியம் - நெல் முதலியன ; கொத்துமல்லி . 
தானபத்திரம் , 

தானியராசன் - கோதுமை ; கொத்துமல்லி . 
காண்க : தானசாசனம் . 
தானபத்திரிகை 

. 

தானியலட்சுமி - தானியமாகிய செல்வத்துக்குரிய 
தானம் - இடம் ; இருப்பிடம் ; பதவி ; கோயில் ; 

திருமகள் . 
இருக்கை ; சக்தி ; துறக்கம் ; செய்யுட் பொருத் தானியாகு பெயர் - இடத்தில் உள்ள பொருளின் 
தத்தில் வரும் நிலைகள் ; எழுத்துப் பிறக்கு 

பெயர் இடத்திற்கு ஆவது . 
மிடம் ; எண்ணின் தானம் ; நன்கொடை ; 

தானீகம் - கோயில் : செயல்களைக் 

கண் 
யானை மதம் ; நால்வகை உபாயத்துள் 

காணிக்கும் உத்தியோகம் . 
ஒன்றாகிய கொடை ; குளித்தல் ; இசைச்சுரம் ; 
சாதக சக்கரத்திலுள்ள வீடு ; ஆற்றலில் சமமா 

தானு காற்று ; கொடையாளன் ; வெற்றி 
யிருக்கை ; இல்லறம் ; மகரவாழை . 

யாளன் . 
தானம்பாடுதல் - ஒரு பண்ணினைச் சுரமுறையால் 

தானூரம் - சுழல்காற்று . 
விவரித்துப் பாடுதல் . 

தானெடுத்து மொழிதல் - முப்பத்திரண்டு உத்தி 
தானமானம் - இருக்கும் பதவியால் ஏற்படும் 

களுள் ஒன்றாகிய முன்னோர் மொழியை 
பெருமை . 

எடுத்தாளுதல் . 
தானவண்ணம் - ஓர் இசைப்பாட்டுவகை . 

தானை படை ; 

ஆயுதப்பொது ; ஆடை ; 
தானவர் - தனு என்பவளின் வழிவந்த அசுரர் ; மேடைத் திரைச்சீலை ; முசுண்டி 

; என்னும் 
வித்தியாதரர் . 

ஆயுதம் , 
தானவள் - அசுரப்பெண் . 

தானைநிலை - பகைவர் அஞ்சுதற்குரிய காலாட் 
தானவன் - சந்திரன் ; அசுரன் . 

படையின் நிலைமை கூறும் புறத்துறை ; 
தானவாரி - அசுரர்களுக்குப் 

இருபக்கத்துப் படையும் புகழும்படி போர் 
திருமால் ; இந்திரன் . 

செய்த வீரனது திறத்தைக் கூறும் புறத்துறை . 


} 


- 


பகைவனான 


தானைமறம் 


568 


திகுதிகெனல் 


வேந்தனது 


தானைமறம் - போர் செய்யவந்த இருவகைப் முற்படும் 

சிறப்புக் கூறும் 
படையும் போர் செய்து அழியாதபடி காத்த புறத்துறை . 
வீரன் ஒருவனது உயர்ச்சி கூறும் புறத்துறை ; 

தானைமாலை 

அரசனுடைய முன்னணிப் 

படையை ஆசிரியப்பாவால் புகழ்ந்து பாடும் 
சேனையின் அஞ்சாமையைப் புகழ்ந்து பகை 

இலக்கியவகை . 
வர் அழிந்ததற்கு இரங்குதலைக் கூறும் புறத் 

காண்க : தாணையம் : 

கால்நடை 
துறை ; உயிர்க்கேடுகட்கு அஞ்சாது பூசலுக்கு 

களின் மந்தை . 


- 


தானையம் 


} 


தி - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( த் + இ ) . 

திகசம் - காண்க : ஓமம் . 
திக்கங்கம் - எட்டுத்திக்குப் பாலகர் குறி . திகதி - தேதி . 
திக்கசம் - எட்டுத் திக்கிலுமுள்ள யானைகள் . திகந்தம் - திக்கின் முடிவு . 
திக்கம் - இளயானை . 

திகந்தராளம் - வானம் . 
திக்கயம் - காண்க : திக்கசம் . 

திகம் - மிகுதி ; புலித்தோல் ; அவாவறுத்தல் . 
திக்கரன் - இளைஞன் . 

திகம்பரம் - அம்மணம் . 
திக்கரி - இளம்பெண் , குமரி . 

திகம்பரன் - ஆடையணியாதவன் ; கதியற்றவன் ; 
திக்கரித்தல் - மறுத்தல் ; வெறுத்தல் . 

நிருவாண சந்நியாசி ; சமணமுனிவன் ; அருகன் ; 
திக்கரை - முருக்கு .. 

சிவன் . 
திக்கற்றவன் - கதியற்றவன் . 

திகம்பரி - திகம்பரனின் மனைவியான பார்வதி .. 
திக்காதிக்கு - பல திசையிலும் , 

திகரடி - சோர்வு ; மூச்சடைப்பு . 
திக்காரம் - நிந்தை ; இகழ்ச்சி ; பிடிவாதம் . திகரம் - சோர்வு ; ஈளை ; அவா , 
திக்கிடுதல் - அச்சமுறுதல் ; நடுக்குறல் . 

திகழ் , 

- ஒளி ; தோற்றம் . 
திக்கியானை - காண்க : திக்கசம் . 

திகழ்ச்சி 
திக்கிராந்தம் - கூத்து வகை . 

திகழ்த்துதல் - விளக்குதல் ; விளங்கக் காட்டுதல் ; 
திக்கு - திசை ; புகலிடம் ; வாய்த்தெ 
; ; 

அழகுறுத்தல் . 
சமயம் ; காண்க : கொடிவேலி . 

திகழ்தல் - விளங்குதல் ; சிறப்புறுதல் ; உள்ளடக் 

கிக் கொள்ளுதல் . 
திக்குக்கட்டு - பாதுகாப்புக்காகத் திக் குத் 

திகழ்வு - விளக்கம் ; ஒளி . 
தேவதைகளை மந்திரத்தால் கட்டுப்படுத்தி 
நிறுத்துகை . 

திகளர் - கன்னட நாட்டார் தமிழருக்கு வழங்கும் 

பெயர் . 
திக்குக் கெடுதல் - திசை தெரியாது மயங்குதல் ; 
உதவியற்றுத் திரிதல் . 

திகாந்தம் - காண்க : திகந்தம் 

திகிர் - நடுக்கம் ; பலிச்சடங்கில் பயன்படுத்தும் 
திக்குத்திக்கெனல் - அச்சத்தால் நெஞ்சு பதைத் 
தற்குறிப்பு ; தாளக்குறிப்பு . 

திகிரி - வட்டவடிவு ; உருளை ; சக்கரப்படை ; 
திக்குதல் - சொற்கள் தடைப்படத் தெற்றி 

தண்டசக்கரம் ; அரசாணை ; வண்டி ; தேர் ; 
யுச்சரித்தல் ; சொற்குழறிப் பேசுதல் . 

சூரியன் ; மலை ; மூங்கில் ; வேறு . 
திக்குப்பந்தனம் - காண்க : திக்குக்கட்டு . 

திகிரிக்கல் - சக்கரவாளகிரி ; ஆட்டுக்கல் ; 
திக்குப்பலி - திக்குத் தேவதைகளுக்கு இடும் பலி . 

கோரோசனை . 
திக்குப்பாலகர் - எண்திக்குப் பாலகர் ; இந்திரன் . 

திகிரிகை - சக்கரம் ; குயவன் சக்கரம் . 
திக்குப்பேச்சு - தெற்றிப் பேசும் சொல் . 

திகிரிப்புள் - சக்கரவாகப் பறவை . 
திக்குமாறாட்டம் - திசை தடுமாறுதல் . 

திகிரியான் - சக்கரப்படை தாங்கிய திருமால் . 
திக்குமுக்காடுதல் - மூச்சுவிட முடியாமல் திணறு திகில் - அச்சம் , பீதி . 
தல் . 

திகில்படுதல் , 
திக்குமுக்கு - மூச்சு முட்டுகை . 

பேரச்சங்கொள்ளுகை ; திடுக் 

திகில் பிடித்தல் , 
திக்குவாய் - குளறுவாய் ; தெற்றிப் பேசுபவன் . திகிலெனல் 

கிடுதற்குறிப்பு . 
திக்குவாயன் - வாய் தெற்றிப் பேசுபவன் . திகுதிகெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; புண்ணெரிச் 
திக்குவிசயம் - அரசர்கள் தம் பெருமை விளங்க சற்குறிப்பு ; நெருப்புப் பற்றியெரியுங்குறிப்பு : 
எல்லாத் திசைகளிலும் வெற்றிபெறுகை . 

சினக்குறிப்பு ; விரைவுக்குறிப்பு ; 

விரைவுக்குறிப்பு ; நீரொலிக் 
திக்குறு - காட்டு முருங்கைமரம் . 

குறிப்பு ; அச்சக்குறிப்பு . 


கயிறு . 


- 


திகை 


569 


திட்டை 


திகைப்பூண்டு } - சித்தவர்க 
ஆண்டுவகை 


திகை - திகைப்பு ; ஈளை ; மயக்கம் ; தேமல் ; | திசைமுகன் - நான்முகனான பிரமன் . 
திசை . 

திசைமொழி - காண்க : திசைச்சொல் . 
திகைத்தல் - மயங்குதல் ; அடங்குதல் ; சோர்தல் . திசையடித்தல் - நல்லூழ் வாய்த்தல் . 
திகைதல் - முடிவுறுதல் ; தீர்மானமாதல் . 

திசையானை காண்க : திக்கசம் . 
திகைதி - தேதி . 

திசையோனி - கொடி , புகை , சிங்கம் , நாய் , 
திகைப்பு - பிரமிப்பு ; ஈளை . 

இடபம் , கழுதை , யானை , காகம் என்னும் 
திகைப்பூடு , 

மிதித்தவர்களை மயங்கச் எண்திசைக் குறிகள் . 
திகைப்பூண்டு செய்யும் ஒரு பூண்டுவகை . திட்குதல் - மனங்குலைதல் . 
திங்கட்கண்ணியன் - சந்திரனை முடியிற் திட்டஞ்செய்தல் - கட்டளையிடுதல் ; ஏற்பாடு 
கொண்டவனான சிவன் . 

செய்தல் . 
திங்கட் கிழமை - சந்திரனுக்கு உரிய தான நாள் , திட்டம் - காணப்படுவது ; நிலவரம் ; கட்டளை ; 
வாரத்தின் இரண்டாம் நாள் . 

செவ்வை ; ஏற்பாடு ; மதிப்பு ; உறுதி ; நிறைவு ; 
திங்கட்குடையோன் - சந்திரனைக் குடையாகக் 

கட்டளை அளவு ; அரசிறை மதிப்பு , செலவு 
கொண்ட மன்மதன் . 

மதிப்பு , சாகுபடி மதிப்பு முதலியன . 
திங்கட்குலன் - சந்திரகுலப் பாண்டியன் . 

திட்டவட்டம்- செவ்வை ; ஏற்பாடு ; உறுதி . 
திங்கட்குழவி - பிறைச்சந்திரன் . 

திட்டனம் - இலுப்பை மரம் . 
திங்கண்முக்குடையோன் - அருகன் . 

திட்டாணி - மரத்தைச் சுற்றிய மேடை . 
திங்கணாள் - சந்திரனை அதிதேவதையாகக் திட்டாந்தப்பேச்சு - உறுதிவார்த்தை ; 

கற்பனை 
கொண்ட மிருகசீரிடம் . 

யாகப் பேசும் பேச்சு . 
திங்கள் - சந்திரன் ; மாதம் ; திங்கட்கிழமை ; திட்டாந்தப்போலி - இயைபில்லாத எடுத்துக் 
பன்னிரண்டு . 

காட்டு . 
திங்கள்மணி - காண்க : சந்திரகாந்தக்கல் . 

திட்டாந்தம் - எடுத்துக்காட்டு ; உறுதி . 
திங்க - வினைமுற்று விகுதிகள் . 

திட்டி - திட்டிவாயில் ; மேடு ; துவட்டா என்னும் 

தேவ தச்சன் ; பலகணி ; பார்வை ; காண்க : 
திசாதிசை - வேறுபட்ட திசைகள் . 

மஞ்சிட்டி ; திருட்டிப்பொட்டு ; 

கண்ணேறு ; 
திசாமுகம் - திக்கு 

தினை ; மூலைகளில் தேர் திரும்பும்போது 
திசாயம் - குங்கிலியம் . 

அதன் வடத்தை இழுப்பதற்கு வசதியாக 
திசாலம் - பொழுது . 

விடப்பட்ட சந்து . 
திசி - திசை , 

திட்டித்தம்பம் - கண்கட்டுவித்தை . 
திசிலன் - இராக்கதன் ; சந்திரன் . 

திட்டித்தல் புதிதாக உண்டாக்குதல் . 
திசை - திக்கு ; கோள் ஆட்சிக் காலம் ; நற்பேற்றுக் திட்டிப்பொட்டு - கண்ணேறு படாமலிருக்கக் 
காலம் ; திரி ; நிலைமை ; அதிகாரத்துக்குட் 

கன்னத்தில் வைக்கும் மைப்பொட்டு . 
பட்ட இடம் ; ஏழாம் வேற்றுமைச் 

திட்டிவாச ( யி ) ல் - பெரிய கதவுகள் சாத்தப்படும் 
சொல்லுருபு . 

போது உட்செல்வதற்கு உதவும் சிறிய வாயில் ; 
திசைக்கல் - எல்லைக்கல் . 

சிறிய வாயில் . 
திசைகட்டுதல் - காண்க : திக்குக்கட்டுதல் . 

திட்டிவிடம் - பார்வையால் கொல்லுந்தன்மை 
திசைகாவல் - நாட்டின் அமைதியைக் 

யுடைய பாம்பு . 
காப்போன் ; திசைகாவல் வரி . 

திட்டு - மேட்டு நிலம் ; சிறு குன்று ; ஆற்றிடைக் 
திசைச்சொல் - செந்தமிழ் நிலத்தைச் சேர்ந்த குறை ; வயலிலுள்ள களை 

களை முதலியவற்றின் 
பன்னிரு நிலப் பகுதிகளிலிருந்து தமிழில் வந்து கொத்து ; இடைச்சுவர் ; வசை ; 
வழங்கும் சொல் . 

கொண்ட காலாள் முதலியவற்றின் தொகை . 
திசைத்தல் - மயங்குதல் . 

திட்டுதல் - வைதல் . 
திசைதப்புதல் - வழிதவறுதல் . 

திட்டுமுட்டு - நெஞ்சடைப்பு ; குழந்தைகளுக்கு 
திசைநா - கொடிவேலிமரம் . 

வயிற்று வீக்கத்தோடு வரும் ஒரு நோய்வகை ; 
திசைநாற்கோணம் - நான்கு கோணத்திக்குகள் . எதிர்நிந்தனை . 
திசைப்பாலகர் - காண்க : திக்குப்பாலகர் . திட்டுமுட்டுப்படுதல் - மூச்சு விட இயலாது 
திசைப்பு - திகைப்பு ; ஈளை . 

துன்புறல் . 
திசைப்புரட்டன் - திசைகளை மாற்றுவோன் ; | திட்டெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
பெரும் பொய்யன் . 

திட்டை - மேட்டு நிலம் ; திண்ணை ; உரல் ; 
திசைபோதல் - எங்கும் பரவுதல் . 

காண்க : வெள்ளெருக்கு ; ஓர் ஊர் . 


நூறு எண் 


72 


திட்டையிடுதல் 


570 


திணி 


யானை ; 


. 


திட்டையிடுதல் - ஈறுகட்டல் ; புண்ணில் தசை திடுமெனல் - காண்க : திடீரெனல் . 
வளர்தல் . 

திண்கல் சுக்கான் கல் . 
திட்டையுரல் - அடி ஆழமற்ற உரல் .. 

திண்டகம் - கிலுகிலுப்பைச்செடி . 
திட்பம் - உறுதி ; வலிமை ; மனவுறுதி ; சொற் திண்டாட்டம், } - அலைக்கழிவு ; மனக்கலக்கம் . 

பொருள்களின் உறுதி ; காலநுட்பம் . 
திடகாத்திரம் - கட்டுள்ள உடல் . 

திண்டாடுதல் - அலைக்கழிதல் ; கலக்கப்படுதல் ; 
திடசித்தம் - உறுதியான மனம் . 

நெருக்கப்படுதல் ; மனம் கலங்கித் தடுமாறு 

தல் . 
திடத்துவம் - உறுதிப்பாடு , பலம் . 

காண்க : 
வலுப் திண்டி - பருமன் ; 
திடப்படுத்துதல் - உறுதிப்படுத்துதல் ; 

அரசு ; 
படுத்துதல் . 

பசளைக்கொடி ; தடித்தவள் ; தம்பட்டம் ; 

உணவு . 
திடப்படுதல் - உறுதிப்படு தல் ; ஊக்கமடைதல் . 
திடபத்தி - உறுதியான பக்தி . 

திண்டிப்போத்து - உண்டு கொழுத்துத் திரிபவன் ; 
திடபரம் - மனவலி ; உறுதி . 

உண்டு கொழுத்த கடா . 
திடம் ( ன் ) - உறுதி ; வலிமை ; கலங்காநிலை ; மன 

திண்டிமகவி - திண்டிமம் முழக்கிக்கொண்டு 
உறுதி ; மெய்ம்மை ; நிலை தவறாமை . 

வாதம் செய்யும் புலவன் . 
திடமனம் - உறுதியான மனம் . 

திண்டிமம் - காண்க : திடும் . 
திடமை - காண்க : வெள்ளெருக்கு . 

திண்டிறல் - மிகுந்த வலிமை . 
திடர் - மேட்டுநிலம் ; மலை ; குப்பைமேடு ; 

திண்டு - அரை வட்ட 

வடிவான 

பஞ்சணை ; 

முட்டாகக் கட்டப்படும் சிறு சுவர் . 
புடைப்பு ; தீவு ; திடமான பிரமாணத்தாலே 
ஏற்பட்டுத் தாபிதமானவர் . 

திண்டுமுண்டு - எதிரிடைப் பேச்சு . 
திடரிடுதல் - மேடாதல் . 

திண்ணக்கம் - நெஞ்சுரம் . 
திடல் - வெளியிடம் ; மேட்டுப்பகுதி 

திண்ணகம் - செம்மறியாட்டுக்கடா ; துரு 
திடவரம் - உறுதி ; மன உறுதி . 

வாட்டுக்கடா ; தட்டார் மெருகிடும் கருவி 

யுள் ஒன்று . 
திடவிரதம் - உறுதியான முடிவு . 

திண்ணம் - உறுதி ; 

வலிமை ; 

இறுக்கம் ; 
திடற்புன்செய் - நன்செய் மத்தியில் பயிராகும் 

பொய்ம்மை . 
புன்செய் மேட்டு நிலம் . 

திண்ணன் - வலியுடையோன் ; கண்ணப்ப 
திடறு - மேட்டுநிலம் . 
திடாரி - ஊக்கமுடையவன் . 

நாயனாருக்குப் பெற்றோர் இட்ட பெயர் . 
திடாரிக்கம் - மனத்திடம் . 

திண்ணனவு நெஞ்சுரம் ; உறுதி . 

திண்ணிமை மனவுறுதி . 
திடீரெனல் - பொருள் விழும்போது உண்டாம் 

திண்ணியன் வலியவன் ; மன உறுதியுள்ளவன் . 
ஓர் ஒலிக்குறிப்பு ; விரைவு , எதிர்பாராத நிலை 

திண்ணெனல் - உறுதியாயிருத்தற் குறிப்பு ; 
இவற்றை உணர்த்தும் குறிப்பு . 

வாத்திய நரம்பின் ஒலி . 
திடுக்கம் , 
திடுக்காட்டம் } - அச்சம் . 

திண்ணெனவு - நெஞ்சுரம் ; உறுதி . 
திடுக்கிடுதல் - அச்சமுறுதல் ; நடுக்கமுறுதல் . 

திண்ணை வேதிகை ; மேடு . 
திடுக்கு - அச்சம் . 

திண்ணைக்குறடு - பெரிய திண்ணையை ஒட்டிக் 
திடுக்குத்திடுக்கெனல் - அச்சம் சோர்வுகளால் 

கீழே 

கட்டப்பட்ட சிறு திண்ணை ; 
அடிக்கடி நடுங்கற்குறிப்பு ; அச்சத்தால் நெஞ் 

திண்ணையை ஒட்டியுள்ள படி . 

திண்ணைப்பள்ளிக்கூடம் - தெருப்பள்ளிக்கூடம் ; 
சடித்தற் குறிப்பு . 
திடுக்கெனல் - காண்க : திடீரெனல் . 

ஆசிரியர் வீட்டுத் திண்ணைகளில் நடத்தப் 

படும் கல்விக்கூடம் . 
திடுகூறு - விரைவு . 
திடுதிடெனல் - விரைவுக்குறிப்பு ; 

திண்பொறுத்தல் - பாரந்தாங்குதல் , 

காண்க : 
திடுக்குத்திடுக்கெனல் . 

திண்மை - வலிமை ; உறுதி ; கலங்காநிலைமை ; 

பருமன் ; உண்மை . 
திடுதிப்பெனல் - விரைவு , எதிர்பாரா 

திணர் - செறிவு .. 
நிலை இவற்றை உணர்த்தற்குறிப்பு . 

திணர்த்தல் - நெருக்கமாதல் ; கனமாகப் படிந் 
திடும் - ஒரு பறைவகை . 

திருத்தல் . 
திடுமல் - பெண்ணின் அடங்காத்தன்மை . திணர்தல் - சோர் தல் . 
திடுமலி - அடங்காதவள் . 

திணறுதல் - மூச்சுத் தடுமாறுதல் . 
திடுமன் - திண்மை ; அடங்காத தன்மை . 

திணி - திட்பம் ; செறிவு ; பூமி . 


- 


- 


திணிகம் 


571 


திப்பலி 


வகை . 


திணிகம் - போர் . 

தித்திப்பு - இனிப்பு ; இனிப்புப் பண்டம் . 
திணித்தல் - செறிய உட்புகுத்துதல் ; நெருக்கி தித்திமுளை - இரட்டைத் தித்திப்புப் பனங்கட்டி . 

வருத்துதல் ; இடைச்சேர்த்தல் ; பதித்தல் . தித்தியம் - வேள்விக்குழி . 
திணிதல் - செறிதல் ; இறுகுதல் . 

தித்திரம் - அரத்தைச்செடி . 
திணிநிலை - படைகள் நெருங்கிநிற்கும் நிலை . தித்திரி - கவுதாரி ; மீன்கொத்திவகை . 
திணிப்பு - வலிமை ; சுமத்துகை . 

தித்திரு , 
திணிம்பு - செறிவு ; நெருக்கம் . 

தித்திருச்சி ) 

நாணற்புல் . 
திணியன் - பயனற்றுப் பருத்தவன் ; பயனற்றுப் தித்துதல் - திருத்துதல் ; எழுத்துக் கற்க 
பருத்தது . 

வரிவடிவின்மேல் பலமுறை எழுதிப் பழகுதல் . 
திணிவு - நெருக்கம் ; வன்மை . 

தித்துப்பாடு - திருத்தம் . 
திணுக்கம் - செறிவு ; கட்டி . 

திதம் - நிலை ; அக்கினி; கட்டுக்கதை . 
திணுங்குதல் - செறிதல் ; உறைதல் . 

திதலை - தேமல் ; மகவீன்ற பெண்களுக்குள்ள 
திணை - நிலம் ; குலம் ; இடம் ; வீடு ; ஒழுக்கம் ; 

வெளுப்பு நிறம் . 
உயர்திணை அஃறிணை என்னும் பகுப்பு ; | திதளம் - காண்க : மாமரம் . 
தமிழ் நூல்களில் வரும் அகத்திணை புறத் 

திதனி - தேமல் 
திணை ஒழுக்கம் . 
திணைக்களம் - பல்வேறு அலுவலகப் பிரிவுகள் . 

திதி - நிலைமை ; நிலைபேறு ; சந்திரன் நாள் ; 
திணைகள் 

பிரதமை முதலிய திதிகள் ; சிராத்தம் ; 
சனங்கள் . 
திணைநிலைவரி - ஐந்திணைச் செய்திகளைக் 

செல்வம் ; சிறப்பு ; வாழ்வு ; வளர்ச்சி ; காப்பு ; 
காமக்குறிப்புத் தோன்றப் பாடும் ஒரு பா 

கனம் , இருப்பு ; அசுரர் மருத்துகளின் தாயான 

காசிபன் மனைவி . 
திணைநிலைப்பெயர் - சாதி குறிக்கும் பெயர் ; திதிகர்த்தா - காப்புக் கடவுளாகிய திருமால் .. 
திணையில் வாழும் மக்கட்கு வழங்கும் பெயர் ; | திதிகொடுத்தல் -- ஆண்டுதோறும் ஒருவர் இறந்த 
ஐந்திணைத் தலைமக்கட்கு வழங்கும் பெயர் . 

நாளில் சிராத்தம் செய்தல் . 
திணைப்பாட்டு - எடுத்த திணைக்கு உரிய திதிகொள்ளுதல் - ஒரே மாதத்தில் ஒரே திதி இரு 
தொழிலைப் பொதுப்படக் கூறும் பாடல் . 

முறை வரும்போது அவற்றுள் ஒன்றைச் 
திணைப்பெயர் - குறிஞ்சி முதலிய நிலங்களில் 

சிராத்தம் முதலியவற்றிற்குக் கொள்ளுதல் . 
வாழும் மக்கட்கு வழங்கும் பெயர் . 

திதியின் புதல்வர்களான அசுரர் . 
திணைமயக்கம் 

ஒரு நிலத்துக்குரிய காலம் 
கருப்பொருள்கள் வேற்று நிலத்துப் பொருள் திதிட்சயம் - காருவா , அமாவாசை . 
களுடன் கலந்து காணப்படல் ; அகம் புறம் திதிட்சை - பொறுமை . 
என்னும் திணைகள் ஒன்றுடனொன்று மயங்கி திதித்தல் - காத்தல் ; கட்டுதல் . 
வருதல் . 

திதித்திரயம் - ஒரு 

நாளில் 

மூன்று திதிகள் 
திணைவழு - உயர்திணை அஃறிணை இரண்டும் நேர்வது . 
தம்முள் மயங்கி வருவது . 

திதிநாடி - கிரகண நாழிகைக் காலம் . 
தித்தகம் - காண்க : மலைவேம்பு . 

திதிபரன் - திருமால் . 
தித்தம் - கசப்பு ; காண்க : நிலவேம்பு ; மலைவேம்பு ; திதிமைந்தர் - திதியின் மக்களான அசுரர் . 
தீ ; கட்டுக்கதை ; ஒளி . 

திதியம் - அழிவின்மை . 
தித்தா - காண்க : வட்டத்திருப்பி ; பீதரோகிணி . 

திதீக்கதை - பொறுக்குந்தன்மை . 
தித்தாவெனல் - பரதத்தில் வழங்கும் தாளக் 

குறிப்பு . 
தித்தி - இனிப்பு ; சிறுதீனி ; இன்பம் ; தேமல் ; திதைதல் - பரவுதல் . 
தாளச்சதி ; குரங்கு ; துருத்தி ; ஒரு வாத்திய 
வகை ; வேள்விக்குழி ; குரவமரம் ; பேரீந்து ; திந்திடீகம் 
தோற்பை . 

திந்திரிச்சி - நாணல் . 
தித்திக்காரன் - துருத்திவாத்தியம் ஊதுபவன் . திந்திருணி - புளியமரம் . 
தித்திகம் - காண்க : பேய்ப்புடல் ; அரத்தை . திந்நாகம் - திக்கு நாகம் , எட்டுத் திக்கிலுமுள்ள 
தித்திசாகம் - மாவிலிங்கமரம் . 

யானைகள் . 
தித்தித்தல் - இனித்தல் . 

திப்பம் ( லி ) - காண்க : திப்பிலி . 


தீதிசுதர் } 


திதீக்கை } - பொறுமை . 


திந்திடகம் } - புளியமரம் . 


திப்பி 


572 


தியாகராசர் 


ஆடும் 


திப்பி - கோது ; வாய் அகன்ற சிறு மண்சட்டி ; | திமிர்ப்பூச்சி - வயிற்றுப்புழு . 
கொட்டாங்கச்சி யகப்பை . 

திமிர்பிடித்தல் - கொழுத்தல் ; செருக்குக் கொள்ளு 
திப்பியம் - திவ்வியம் ; தெய்வத்தன்மையுடையது ; தல் ; மரத்தல் . 
துறக்கம் ; வியக்கத்தக்கது ; சிறந்தது ; காண்க : 

திமிர்வாதம் - உடல் மரத்துப் போவதால் உண் 
ஓமம் ; நெல்விசேடம் . 

டாகும் ஒரு நோய் ; உடற் கொழுப்பால் 
திப்பியன் - தெய்வத்தன்மையுடையோன் . 

ஏற்படும் மந்தபுத்தி ; காண்க : திமிர்வாயு . 
திப்பிரமை - திசைத் தடுமாற்றம் ; மனக்குழப்பம் . திமிர்வாயு - பக்கவாதம் ; வாதநோய் . 
திப்பிலாட்டம் - பிறனைக் கிள்ளியும் அலைத்தும் திமிர்விடுதல் - சோம்பல் முரித்தல் . 

விளையாட்டு ; விடுகதை ; பித்த திமிரகாசம் - கண்ணோய் வகையுள் ஒன்று . 
லாட்டம் . 

திமிரம் - இருள் ; கருநிறம் ; இரவு ; நரகம் ; 
திப்பிலி - ஒரு மருந்துச் சரக்கு . அது கண்ட 

கண்ணோய்வகை ; மாயை . 
திப்பிலி, யானைத் திப்பிலி முதலாகப் பல 

திமிரன் - மந்தன் . 
வகைப்படும் . 

திமிராரி - இருளின் பகைவனான சூரியன் . 
திப்பிலியாட்டம் - காண்க : திப்பிலாட்டம் . 

திமிராளி - திமிர்வாதக்காரன் ; சோம்பேறி . 
திப்பை - மேடு ; பருத்தது . 

திமில் - மீன்படகு ; மரக்கலம் ; எருத்தின் 
திபதை - இரண்டடிக் கண்ணிப் பாட்டு . 

கொண்டை ; வேங்கைமரம் ; பேரொலி . 
திம்மலி - உடல் பருத்தவள் . 

திமில்வாழ்நர் - படகினால் வாழ்க்கை நடத்துபவ 
திம்மன் - ஆண்குரங்குவகை . 

ராகிய செம்படவர் . 
திம்மை 

பருமன் ; சரிகை முதலியவற்றின் பந்து ; திமிலம் - பெருமீன்வகை ; பேரொலி . 
காண்க : திப்பிரமை . 

திமிலர் - நெய்தல் நில மக்கள் . 
திமி - பெருமீன் . 

திமிலி - காண்க : திம்மலி . 
திமிகோடம் - கடல் . 

திமிலிடுதல் - மிகவொலித்தல் . 
திமிங்கிலகிலம் - திமிங்கிலத்தை விழுங்கும் 

திமிலை - ஒரு 

பறைவகை ; மின்கதிர் ; கடல் 
பெருமீன் . 

மீன்வகை . 
திமிங்கிலம் - திமியை விழுங்கக்கூடிய பெருமீன் ; திமிறியடித்தல் - ஒருவன் பிடிப்பினின்றும் விடு 
பெருமீன்வகை . 

வித்துக்கொள்ளுதல் . 
திமிசடித்தல் - இளகிய தரையைத் திமிசுக் 

திமிறுதல் - மீறுதல் , வலிந்து தன்னைப் பிறரிட 
கட்டையால் கெட்டிப்படுத்துதல் . 

மிருந்து விடுவித்தல் ; நீண்டுவளர்தல் ; மாவு 
திமிசம் - வேங்கைமரம் . 

முதலியன சிந்துதல் . 
திமிசு - காண்க : திமிசம் ; நிலத்தை இறுகப் திமுதிமுவெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
பண்ணி மட்டஞ்செய்யுங் கட்டை . 

திமைத்தல் - கிளப்புதல் . 
திமிசு போடுதல் - காண்க : திமிசடித்தல் . 

தியக்கடி - சோர்வு . 
திமிதம் - பேரொலி ; குதித்தாடுகை ; உறுதி ; தியக்கம் , ) காண்க : தியக்கடி ; அறிவுக்கலக்கம் ; 
ஈரம் . 

மனச்சஞ்சலம் ; மயக்கம் . 
திமிதமிடுதல் - களிப்புக்கொள்ளுதல் . 

தியக்குதல் - மயங்கச் செய்தல் . 
திமிதிமி - தாளக்குறிப்புச்சொல் ; காண்க : தியங்குதல் - சோர்வெய்தல் ; கலங்குதல் ; புத்தி 
திமிங்கிலம் ; ஒலிக்குறிப்பு . 

மயங்குதல் . 
திமிதிமியெனல் - தாளக்குறிப்பு ; கூட்ட ஒலிக் தியசம் - காண்க: மரமஞ்சள் . 
குறிப்பு ; விரைவுக்குறிப்பு . 

தியதி - தேதி . 
திமிர் - குளிரால் உண்டாகும் விறைப்பு ; மரத்துப் தியந்தி - கீரைவகை ; துலாக்கட்டை . 

சோம்பல் ; தேகக் கொழுப்பு ; | தியரடி - காண்க : தியக்கடி . 
அறிவுடல்களின் சோர்வு . 

தியாகம் - பிறருக்காக ஒன்றனை விட்டுக்கொடுத் 
திமிர்ச்சி - காண்க : திமிர்வாதம் . 

தல் ; கைவிடல் ; கொடை . 
திமிர்த்தல் - கால் முதலியன மரத்துப்போதல் ; தியாகமாவிநோதன் - கொடுத்தலையே பொழுது 
கொழுத்துத் தடித்தல் ; தடவுதல் ; அடித்தல் ; போக்காக உடையவன் . 
குலுக்குதல் ; அருவருத்தல் ; உறுதிப்படுத்தல் ; | தியாகமுரசு - அரசருக்கு உரிய மூன்று முரசு 
பிரமை பிடித்தல் . 

களுள் கொடையளித்தலைக் குறிப்பதற்கு 
திமிர்தம் - பேரொலி . 

முழங்கும் முரச வாத்தியம் . 
திமிர்தல் - பூசுதல் ; தடவுதல் ; அப்புதல் ; வாரி தியாகர் , திருவாரூரில் கோயில்கொண் 
இறைத்தல் ; ஒலித்தல் ; வளர்தல் ; கம்பித்தல் . தியாகராசர் டுள்ள சிவபெருமான் . 


போதல் ; 


} 


தியாகவான் 


573 


திரள் கோரை 


ஆவணி , 


தியாகவான் , ) 

} - நிறப்பொருட்டுக் கடன் காலம் திரந்திகம் - திப்பிலிவேர் . 
தியாகி 

திரப்படுதல் - உறுதிப்படுதல் . 
தியாச்சியம் - தள்ளற்பாலது ; ஒவ்வொரு திரப்பியம் - காண்க : திரவியம் . 
நட்சத்திரத்திலும் நற்செயல்களுக்கு விலக்கப் திரபு - தகரம் ; நரகவகை . 
பட்ட நேரம் . 

திரம் - உறுதி ; வலி ; உரம் ; நிலவரம் ; வீடுபேறு ; 
தியாசம் - காண்க : மரமஞ்சள் . 

மலை ; பூமி ; தகரைச்செடி ; காண்க : திரராசி . 
தியாதன் - நினைக்கப்பட்டவன் . 

திரமம் - பழைய கிரேக்க நாணயவகை . 
தியாதிரு - தியானிக்கிறவன் . 

திரமாதம் - திரராசிகளில் சூரியன் இருக் கும் 
தியாமம் - காண்க : அறுகு ; இருவேலி . 

மாதம் ; அதாவது வைகாசி , 
தியாலம் - காலம் . 

கார்த்திகை , மாசி மாதங்கள் . 
தியானம் - சிந்தனை ; இடையறாச் சிந்தனை ; 

திரமிட ( ள ) ம் - திராவிடம் ; தமிழ்மொழி . 
தியானம் நிறைகை . 

திரயம் - மூன்று . 
தியானவான் , 
தியானி 

- விடாது சிந்திப்பவன் . 
} 

திரயம்பகன் - முக்கண்ணுடைய சிவபெருமான் . 
தியானித்தல் - ஒன்றை இடைவிடாது நினைத்தல் . திரயாங்கம் - திதி வார நட்சத்திரங்களைக் 
தியூதம் - சூதாட்டம் . 

காட்டும் குறிப்பு . 
தியோதம் - ஒளி ; வெயில் . 

திரயோதசி - தேய்பிறை வளர்பிறைகளில் வரும் 
திரக்கத்தாரு - நிலப்பனை . 

பதின்மூன்றாம் திதி . 
திரக்கம் - கொன்றைமரம் . 

திரராசி - நிலைநிற்கவேண்டும் செயல்களைத் 
திரக்கரித்தல் - விலக்கு தல் ; மறுத்தல் ; இகழ்தல் . தொடங்குவதற்கு ஏற்றனவாகக் கருதப்படும் 
திரக்காரம் - விலக்குகை ; அவமதிப்பு ; மறைக்கை . இடபம் , சிங்கம் , விருச்சிகம் , கும்பம் என்னும் 
திரக்குதல் - சுருங்குதல் ; தேடுதல் . 

இராசிகள் . 
திரகம் - காண்க : திரக்கம் . 

திரல் - காண்க : காட்டாமணக்கு . 
திரங்கம் - மிளகு ; நகரம் . 

திரலடி - காண்க : ஏலம் . 
திரங்கல் - முத்துக் குற்றவகை ; சுருங்கல் ; மிளகு . திரவம் - நீர்மம் ; நீர் முதலியவற்றின் நெகிழ்ச்சி ; 
திரங்குல் - வற்றிச் சுருங்குதல் ; உலர்தல் ; கசிவு ; திராவகம் . 
சுருளுதல் ; தளர்தல் . 

திரவாதி - காட்டாமணக்கஞ்செடி . 
திரச்சீனமுகம் - நாணத்தால் தலையாட்டும் திரவிடம் - காண்க : திராவிடம் ,. 
அபிநய முகவகை . 

திரவிடமொழிகள் - தமிழ் , தெலுங்கு , கன்னடம் , 
திரட்சி - உருண்டை ; திரண்ட தன்மை ; கூட்டம் ; 

மலையாளம் , துளு , குடகு , கோடா முதலிய 
முத்து ; காண்க : இருது சாந்தி . 

தென்னாட்டு மொழிகள் . 
திரட்சிக்கலியாணம் - இருது சாந்திச் சடங்கு . 

திரவிணம் - பொன் ; பாக்கியம் ; வலி . 
திரட்டு - திரட்டுகை; தொகை நூல்; பூப்படை திரவித்தல் - நீர் முதலியவற்றைப் பொசியப் 
தல் . 

பண்ணல் . 
திரட்டுக்கலியாணம் - காண்க : இருது சாந்தி . 

திரவியசம்பத்து - பேறு , பாக்கியம் . 
திரட்டுதல் - உருண்டையாக்குதல் ; 

ஒன்று 
கூட்டுதல் ; தொகுத்தல் ; கலத்தல் ; சுருக்குதல் , திரவியம் - பொருள் ; சரக்கு ; பொன் ; சொத்து ; 

ஒருவகைக் கலப்புமருந்து ; 
கட்டு தல் . 

அரும்பண்டம் ; 
திரட்டுப்பால் - சர்க்கரையிட்டு இறுகக் காய்ச்சின 

தருக்க நூல்களில் கூறப்படும் மண் , நீர் , தீ , 
பால் ; ஒருவகை இனிப்புப் பணிகாரம் . 

காற்று , வானம் , காலம் , திக்கு , ஆன்மா , 

மனம் என்னும் மூலப்பொருள்கள் . 
திரடு - மேடு . 
திரண்டகல் - உருளைக்கல் ; குண்டுக்கல் . 

திரவியம்ஐந்து – ஐந்துவகைப் பொருள்கள் : பசுவி 
திரண்டகொடிச்சி - உலோக மண்வகை . 

லிருந்து பெறப்படும் பால் , தயிர் , நெய் , 
திரணச்சி - நவச்சாரம் . 

மூத்திரம் , சாணம் என்னும் ஐந்து வகைப் 
திரணபதி - புற்சாதிக்கு அரசாகிய வாழை . 

பொருள்கள் ; மலை , கடல் , காடு , நாடு , நகர் 
திரணம் - அற்பம் ; துரும்பு ; புல் ; செத்தை . 

இவற்றில் உண்டாகும் பொருள்கள் . 
திரணி - கொடிப்புன்கு . 

திரவியவான் - செல்வன் . 
திரணை - உருண்டை ; மாலைவகை ; வைக்கோற் | திரள் - உருண்டை ; கூட்டம் ; 

மிகுதி ; 
புரிக் கற்றை ; திண்ணை ; கட்டட 

கட்டட எழுதக 

குலை ; மிக முடுகிய நடையையுடைய பாடல் . 
வேலை ; கொத்துக்கரண்டி . 

திரள் கோரை - கஞ்சாங்கோரைவகை . 


படை ; 


திரள 


574 


திரிசிகம் 


கயிறு . 


மாலை 


திரள - சுருக்கமாக ; முழுதும் . 

திரிக்கால் - முக்கால் . 
திரளாரம் - நிலப்பனை . 

திரிக்குழாய் - தீவட்டிக்கு எண்ணெய் வார்க்கும் 
திரளி - ஒரு மீன்வகை ; திரளிமரம் . 

கருவி . 
திரளுதல் - உருண்டையாதல் ; மிகக் கூடுதல் ; திரிகடுகம் - சுக்கு , மிளகு , திப்பிலி என்னும் 
பருத்தல் ; வீங்குதல் ; இறுகுதல் ; பூப்படைதல் ; 

மருந்துச் சரக்குகள் ; பதினெண்கீழ்க்கணக்கில் 
மிகுதல் . 

ஒன்றாகிய ஓர் அற நூல் . 
திரளை - கட்டி ; நூலுருண்டை ; கூட்டம் . 

திரிகடுகு - சுக்கு , மிளகு , திப்பிலி என்னும் 
திரா - பவழமல்லிகைமரம் . 

மூன்று மருந்துச் சரக்குகள் . 
திராங்கு - தாழ்ப்பாள் . 

திரிகண் - காண்க : மூங்கில் . 
திராசு தராசு ; குதிரையை வண்டியில் பூட்டும் 

திரிகண்டகம் , 

திரிகண்ட கி( கை , ம் ) } - நெருஞ்சிப்பூண்டு . 
திராட்சம் - திராட்சைக்கொடி . 

திரிகந்தம் - மூவகை மணப்பொருள்கள் : 
திராட்சாபாகம் - திராட்சைச்சாறு போலச் கிராம்பு , நாவற்பூ , செண்பகப்பூ அல்லது 
சுவைப்பதற்கு இனிதான எளிய செய்யுள் 

சந்தனம் , செஞ்சந்தனம் , அகில் . 
நடை . 

திரிகரணம் - உள்ளம் , உரை , உடல் என்னும் 
திராட்சை - திராட்சைக்கொடி . 

மூன்று கருவிகள் . 
திராணம் காத்தல் ; உறை . 

திரிகல் - திரிகை ; எந்திரம் . 
திராணி , 
திராணிக்கம் , ஆற்றல் , சத்தி . 

திரிகாலசந்தி - காலை , உச்சி , மாலை என்னும் 
திராணிக்கை 

மூன்று சந்தியாகாலங்களில் செய்யும் அனுட் 
திராணிசெலுத்தல் - அதிகாரம் செலுத்துதல் ; 

டானம் . 
பொறுப்பான வேலையை நன்கு பார்த்தல் ; திரிகாலஞானம் - முக்கால உணர்ச்சி . 
நாணயம் காத்தல் . 

திரிகாலம் - காலை , உச்சி , 

என்னும் 
திராணிவந்தன் - செயலாற்றுதற்குத் தக்கவன் . நாளின் மூன்று பகுதிகள் ; இறப்பு , நிகழ்வு , 
திராபை - பயனற்றவன் ; பயனற்றது . 

எதிர்வு என்னும் முக்காலங்கள் . 
திராமரம் - காண்க : திரா . 

திரிகாலவர்த்தமானம் - மூன்று காலத்தும் நிகழும் 
திராய் - ஒரு கீரைவகை ; துலாக்கட்டை . 

செய்தி . 
திராய்க்கம்பம் - உத்திரம் . 

திரிகாலோசிதம் - காண்க : தருப்பை . 
திராயந்தி - காண்க : கம்பந்திராய் . 

திரிகுணம் - சத்துவம் , இராசதம் , தாமதம் 
திராலம் - ஒரு வெள்ளிவகை . 

என்னும் மூவகைக் குணங்கள் . 
திராவகநீறு - வெடியுப்புச் சுண்ணம் . 

திரிகூடம் - மூன்று உச்சிகளையுடைய 
திராவகம் - செய்நீர் ; மருந்துச் சரக்குகளிலிருந்து திருக்குற்றாலமலை ; ஒரு மலை . 
இறக்கப்படும் சத்து நீர் . 

திரிகை - அலைகை ; சுற்றுகை , எந்திரம் ; குயவன் 
திராவகன் - அறிஞன் ; கள்வன் . 

சக்கரம் ; இடக்கைமேளம் ; கூத்தின் அங்கக் 
திராவடி - காண்க : ஏலம் . 

கிரியைவகை ; முந்திரிகைமரம் . 
திராவணஞ்செய்தல் - ஓட்டுதல் . 

திரிகோணப்பாலை பாலைப் பண்வகை . 
திராவணம் - ஓடுதல் . 

திரிகோணம் - முக்கோணம் . 
திராவிடப்பிரபந்தம் - ஆழ்வார்கள் அருளிச்செய்த திரிச்சீலை - புண்ணிலும் விளக்கிலும் இடும் திரி . 
நாலாயிரத் திவ்வியப் பிரபந்தம் . 

திரிசங்கு சுவர்க்கம் - திரிசங்குவுக்காக 
திராவிடம் - தமிழ்நாடு ; தமிழ்மொழி ; தமிழ் , 

விசுவாமித்திரர் படைத்த விண்ணுலகு ; இடை 
தெலுங்கு , கன்னடம் , மலையாளம் , துளு 

யில் நின்று வருந்தும் திண்டாட்ட நிலைமை . 
முதலிய திராவிட மொழிகள் ; தமிழ்நாடு , திரிசங்குமண்டலம் - திரிசங்குவின் உலகம் ; தென் 
ஆந்திரம் , கன்னடம் , மகாராட்டிரம் , கூர்ச் திசையிலுள்ள வானமண்டலம் . 
சரம் என்னும் ஐந்து திராவிட நாடுகள் . திரிசந்தி - காண்க : திரிகாலசந்தி . 
திராவிட வேதம் - காண்க : தமிழ்வேதம் . 

திரிசமஞ்சரி - துளசி . 
திரி - முறுக்குகை ; விளக்குத்திரி ; தீப்பந்தம் ; திரிசமம் - தீம்பு ; தொல்லை தரும் செயல் . 
தீக்குச்சி ; காதுக்கு இடும் திரி ; எந்திரம் ; | திரிசாகபத்திரம் - காண்க : வில்வம் . 
மெழுகுவத்தி ; புண்ணுக்கு இடும் திரி ; காண்க : திரிசி - இல்லறத்தான் . 
வெள்ளைப்பூண்டு ; பெண் ; மூன்று . 

திரிசிகம் - வில்வமரம் . 


திரிசிகை 


575 


திரிபுராந்தகன் 


} 


கல் . 


திரிசிகை - சூலப்படை . 

பிரிந்து வெவ்வேறு பொருள் பயக்கத்தக்க 
திரிசியம் - கண்ணுக்குப் புலனாவதாகிய மாயா தாகவும் பாடும் சித்திரகவிவகை . 
காரியமான சடப்பொருள் . 

திரிபதகை - கங்கை . 
திரிசிரசு - இராமாயணத்தில் கூறப்படும் மூன்று திரிபதாகை - அணிவிரலும் பெரு விரலும் 
தலையுள்ள ஓர் அரக்கன் . 

வளைந்து நிற்க ஏனைய விரல்களை நிமிர 
திரிசிரபுரம் - திரிசிரசு என்பவனால் அமைக்கப் நிறுத்தும் இணையா வினைக்கை . 
பட்டதாகக் கருதப்படும் ஊரான திரிசிராப் திரிபதார்த்தம் - சைவசித்தாந்த நூல்களுள் 
பள்ளி . 

சொல்லப்படும் பதி பசு பாசங்களாகிய முப் 
திரிசிரா - காண்க : திரிசிரசு . 

பொருள்கள் . 
திரிசுகந்தம் - சாதிக்காய் , சாதிபத்திரி , இலவங் திரிபதை - காண்க : திரிபதகை ; இசைப்பாவகை . 

கம் என்னும் மூன்றுவகை மணப்பண்டங்கள் . திரிபலம் , - கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக் 
திரிசுடர் - சூரியன் , சந்திரன் , அக்கினி என்னும் திரிபலை காய் என்னும் மூன்று காய்களின் 
முச்சுடர் . 

கூட்டம் . 
திரிசூலக்கல் - சிவன்கோயில் நிலங்களின் எல்லை திரிபழுகம் - பால் 

நெய் தேன்களால் 

ஆன 
குறிக்க நாட்டப்படும் திரிசூலக்குறி பொறித்த கூட்டுப்பண்டம் . 

திரிபன்றி - சுழலும் பன்றி வடிவாய் அமைக்கப் 
திரிசூலம் - முத்தலைச் சூலம் . 

பட்ட இலக்குவகை . 
திரிசூலன் - முத்தலை வேலையுடைய யமன் . திரிபாகி - ஒரு சித்திரகவிவகை ; மூன்று எழுத்து 
திரிசூலி - திரிசூலமுடைய சிவன் ; திரிசூலமுடைய களைச் சேர்க்க ஒரு மொழியாகவும் , அதன் 
காளி ; காண்க : கற்றாழை . 

முதல் இறுதி எழுத்துகளைச் சேர்க்க மற்றொரு 
திரிசொல் - செய்யுளில் மட்டும் வழங்கப்படுவதற் மொழியாகவும் , இடை கடை எழுத்துகளைச் 
குரிய தமிழ்ச்சொல் ; கற்றவர்க்கு மாத்திரம் சேர்க்க வேறொரு மொழியாகவும் வந்து 
பொருள் விளங்கும் சொல் . 

வெவ்வேறு பொருள் தரும் சித்திரகவி . 
திரிஞ்சில் - துரிஞ்சில் , வௌவால் . 

திரிபிடகம் - சூத்திர பிடகம் , வினய பிடகம் , 
திரித்தல் - சுழற்றுதல் ; முறுக்குதல் ; வேறுபடுத்து 

அபிதர்ம பிடகம் என்னும் மூவகை பௌத்த 
தல் ; மாவு அரைத்தல் ; அலைத்தல் ; வெட்டு ஆகமத் தொகுதி . 
தல் ; மொழிபெயர்த்தல் ; திரும்பச்செய்தல் . திரிபு - வேறுபாடு ; செய்யுள் வகை ; தோன்றல் , 
திரித்துவம் - கடவுளின் முத்தன்மை . 

திரிதல் , கெடுதல் என்னும் எழுத்துப் புணர்ச்சி 
திரிதசர் - தேவர் . 

விகாரம் ; விபரீத உணர்ச்சி . 
திரிதண்டசன்னியாசி - முக்கோல் தாங்கும் திரிபுகாட்சி - ஒன்றை வேறொன்றாய்க் காணு 
வைணவசமயத் துறவி . 

தல் . 
திரிதண்டம் 

சன்னியாசியின் திரிபுச்சம் - இசைக்குரிய கமகம் பத்தனுள் மும் 
கையிலுள்ள முக்கோல் . 

மூன்றாக விரைந்து அடுக்கிப் பாடுவது . 
திரிதண்டி காண்க : திரிதண்ட சன்னியாசி . 

மூன்று 

எல்லைக் கோடுகளை 
திரிதரல் - திரிதல் ; சுழலல் ; மீளல் . 

யுடைய முக்கோணம் . 
திரிதல் - அலைதல் ; எழுத்து மாறுதல் ; பால் 

திரிபுடி - அறிவுக்குரிய காண்பான் , காட்சி , 
தன்மை கெடுதல் ; கெடுதல் ; சுழலல் ; வேறு 

காட்சிப்பொருள் என்பன . 
படல் ; சலித்தல் ; மயங்குதல் ; கைவிடுதல் ; திரிபுடி பலம் 

திரிபுடிபலம் - காண்க : ஆமணக்கு .. 
திருகுறுதல் ; போதல் ; திரும்புதல் . 

திரிபுடை - ஏழு தாளத்துள் ஒன்று . 
திரிதியம் - செவ்வள்ளிக்கொடி . 

திரிபுண்டரம் - சைவர் நெற்றியில் அணியும் 
திரிதியை - தேய்பிறை வளர்பிறைகளில் வரும் மூவரிகொண்ட திருநீற்றுப் பூச்சு . 
மூன்றாந் திதி . 

திரிபுரசுந்தரி - பார்வதி . 
திரிதூளி சின்னபின்னம் . 

திரிபுரதகனன் - முப்புரம் எரித்த சிவன் . 
திரிதேகி - பற்பாடகப்புல் . 

திரிபுரம் - வானில் உலாவிய பொன் , வெள்ளி , 
இரும்பு இவற்றாலான மூன்று அசுரர் 

நகரங்கள் . 
திரிபங்கம் - முத்திறமாக உடம்பை வளைத்து திரிபுரமல்லிகை - மல்லிகைவகை . 
நிற்கும் உருவங்களின் நிலை . 

திரிபுரமெரித்தான் - மூன்று நகரங்களை எரித்த 
திரிபங்கி - ஒரு செய்யுளாய் நின்று ஒரு பொருள் சிவன் ; மாவிலங்கை ; காண்க : நொச்சி . 
பயப்பதன்றி அதுவே மூன்று செய்யுளாய்ப் ! திரிபுராந்தகன் - காண்க : திரிபுரதகனன் . 


ைவ ண வ 


திரிபுடகம் } - மூன்று 


திரிநேத்திரன் } - முக்கண்ணனாகிய சிவன் . 


திரிபுரி 


576 


திருக்கண்மலர் 


- 


தானியம் 


திரிபுரி - சாறடை ; சாறணைப்பூண்டு . 

திரில் - குயவன் சக்கரம் . 
திரிபுரை - காண்க : திரிபுரசுந்தரி ; நூற்றெட்டு | திரிலவங்கம் - சிறுநாகப்பூ , செண்பகப்பூ , 
உபநிடதங்களுள் ஒன்று . 

கிராம்பு என்னும் மூவகை மணச்சரக்கு . 
திரிபுவனசக்கரவர்த்தி - சோழர் பட்டப்பெயர் . திரிலிங்கம் - ஸ்திரீலிங்கம் என்னும் பெண்பால் ; 
திரிபுவனம் - காண்க : திரிலோகம் ; 

சோழ 

அபிநயக்கை வகைகளுள் ஒன்று ; காண்க : 
நாட்டில் உள்ள ஒரு சிவ தலம் . 

தான்றி . 
திரிபோது - காண்க : திரிகாலம் . 

திரிலோகம் - திரிபுவனம் ; பூமி , பா தலம் , துறக் 
திரிமஞ்சள் - மஞ்சள் , கத்தூரிமஞ்சள் , 

கம் என்னும் உலகங்கள் ; பொன் , வெள்ளி , 
மஞ்சள் என்னும் மூவகை மஞ்சள் . 

செம்பு என்னும் மூன்று உலோகங்கள் . 
திரிமணி - பௌத்தர் வணங்கும் புத்தன் , புத்த திரிலோகாதிபதி - திரிலோகத்தின் அதிபதியாகிய 
தருமம் , புத்த சங்கம் 

புத்த சங்கம் என்னும் மூன்று இந்திரன் . 
பொருள்கள் . 

திரிலோகேசன் - சூரியன் . 
திரிமணை புரிமணை ; வட்டவளையமாய் ! திரிலோசனன் முக்கண்ணனாகிய சிவன் . 
வைக்கோல் , நார் முதலியவற்றால் திரிலோசனி - முக்கண்ணுடைய துர்க்கை . 
பாத்திரங்கள் வைப்பதற்குப் பயன்படுத்தும் திரிவட்டம் - நூல் சுற்றுங் கருவிவகை . 
பீடம் . 

திரிவிக்கிரமன் - மூன்றடியால் உலகம் அளந்த 
திரிமரம் - திரிகை ; 

முதலியவற்றை திருமால் ; சூரியன் . 
மாவாக்கப் பயன்படும் கருவி . 

| திரிவிதசேதனர் - பத்தர் , முத்தர் , நித்தியர் 
திரிமலம் - மும்மலமாகிய ஆணவம் , மாயை , என்ற மூவகை ஆன்மாக்கள் . 
கன்மம் . 

திரிவு - காண்க : திரிபுகாட்சி ; வேறுபாடு ; 
திரிமார்க்கம் - முச்சந்தி . 

தவறுகை ; கேடு ; இயக்கம் ; சரியில்லாததால் 
திரிமுண்டம் - காண்க : திரிபுண்டரம் .. 

திருப்பித்தரப்பட்டது . 
திரிமூர்த்தி - மும்மூர்த்திகளாகிய பிரமன் , திரிவுக்காட்சி - ஒரு 

பொருளைப் பிறிதொன் 
திருமால் , உருத்திரன் . 

றாகக் காணும் காட்சி . 
திரிமூலம் - மூவகை வேர்களாகிய கண்டு மூலம் , திரிவேணி , 

மூவாறு கூடுமிடம் ; 
சித்திரமூலம் , திப்பிலிமூலம் . 

திரிவேணிசங்கமம் அலகாபாத் என வழங்கும் 
திரிய - திரும்ப . 

பிரயாகையில் கங்கை , யமுனை , அந்தர்வாகினி 
திரியக்கி - மூன்று கண்ணுடைய தேங்காய் . 

சரசுவதி என்னும் மூன்று ஆறுகள் 
திரியக்கு - குறுக்கானது ; விலங்கு . 

கூடுமிடம் . 
திரியக்கோடல் - ஒன்றை மற்றொன்றாக 

றான்றாக திரீ - பெண் , ஸ்திரீ . 
மாறுபடக் கருதுதல் . 

திரீலிங்கம் - காண்க : திரிலிங்கம் . 
திரியட் சி - காண்க : திரியக்கி . 

திரு - திருமகள் ; செல்வம் ; சிறப்பு ; அழகு ; 
திரியம்பகம் - சிவனுடைய வில் . 

பொலிவு ; நல்வினை ; தெய்வத்தன்மை ; 
திரியம்பகன் - மூன்று கண்களையுடைய சிவன் , பாக்கியம் ; மாங்கலியம் ; பழங்காலத் தலை 
அருகன் , திருமால் , விநாயகன் , வீரபத்திரன் யணிவகை ; சோதிடங் கூறுவோன் ; மகளிர் 
என்போர் . 

கொங்கைமேல் தோன்றும் வீற்றுத்தெய்வம் . 
திரியம்பகி - திரியம்பகன் மனைவியாகிய சத்தி . | திருக்கடைக்காப்பு - தேவாரம் முதலிய பதிகங் 
திரியல் - திரிதல் . 

களின் பலன் கூறும் இறுதிச் செய்யுள் . 
திரியவும் - திரும்பவும் . 

திருக்கண் - அருட்பார்வை ; திருவிழாவில் சுவாமி 
திரியாமை - இரவு ; யமுனையாறு ; நீலக்கல் . புறப்பாட்டில் சுவாமி எழுந்தருளும் மண்டகப் 
திரியிடுதல் - காது வளர்க்கத் துணித்திரி இட்டு படி . 
வைத்தல் . 

திருக்கண்சாத்துதல் - அருளுடன் பார்த்தல் ; 
திரியேகக்கடவுள் - பிதா சுதன் ஆவிகளாகிய மண்டகப்படிக்கு எழுந்தருளப்பண்ணுதல் ; 
முத்திறக் கடவுள் . 

பார்வையிடுதல் . 
கடவுளின் முத்திறத் திருக்கண்ணமுது - திருக்கன்னலமுது , பாயசம் . 
தன்மை . 

திருக்கண்ணாமடை - அரிசி சருக்கரை வாழைப் 
திரியேற்றுதல் - புண் முதலியவற்றில் காரச்சீலை பழங்களால் ஆக்கப்பட்ட ஓர் இனிய உணவு 
யிடுதல் . 

வகை . 
திரிராத்திரி - காண்க : திரிமஞ்சள் , 

திருக்கண்மலர் - தெய்வத் திருமேனியின் கண் 
திரிரேகம் - சங்கு . 

களில் சாத்தும் மலர்போன்ற கண் உரு . 


} 


யான 


திரியேகத்துவம், } 


. 


திருக்கம் 


577 


திருட்டாந்தம் 


மரை ; சுரி . 


பின்னு 


வகை . 


திருக்கம் - வஞ்சகம் . 

திருகு - முறுக்கு ; கோணல் ; மாறுபாடு ; 
திருக்கலசமுடித்தல் - குடமுழுக்காட்டல் . 

ஏமாற்றும் பேச்சு ; குற்றம் ; அணியின் திருகு 
திருக்கலியாணம் - கோயிலில் தெய்வங்களுக்குச் 
செய்விக்கப்படும் திருமணவிழா . 

திருகுகம்மல் - மகளிர் அணியும் திருகோடுகூடிய 
திருக்கற்றளி - கருங்கல்லால் கட்டப்பெற்ற காதணிவகை . 
கோயில் . 

திருகுகள்ளி - கள்ளிவகை ; கொம்புக்கள்ளி . 
திருக்காட்சி - தெய்வத்தியானம் . 

திருகுகொம்பன் - வளைந்த கொம்புடைய 
திருக்காப்பிடுதல் - கோயிற்கதவு மூடுதல் . 

விலங்குவகை . 
திருக்காப்பு - தெய்வக்காவல் ; திருமுறைகளைக் திருகுதல் - முறுக்கு தல் ; மாறுபடுதல் ; 
கயிற்றால் கட்டிவைத்தல் ; அந்தியில் குழந்தை 

தல் ; பறித்தல் . 
களுக்குச் செய்யும் இரட்சைச் சடங்கு . 

திருகுதாழை - காண்க : வாதமடக்கி . 
திருக்காப்புச்சாத்துதல் - காண்க : திருக்காப்பிடு திருகுதாளம் - புரட்டு . 
தல் . 

திருகுப்பூ - செவந்தி வடிவான மகளிர் தலையணி 
திருக்கார்த்திகை - விளக்கீட்டுத் திருவிழா ; 
கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத் 

திருகுபலை - வலம்புரிக்காய் . 
தில் விளக்கேற்றிவைத்துக் கொண்டாடும் 

திருகுமணை - தேங்காய் துருவும் மணை . 
திருவிழா . 

திருகுமரை - திருகு முதலியவற்றின் சுரிந்த வரை ; 
திருக்கிடுதல் - நீள முறுக்கிடுதல் . 

திருகாணி ; திருகாணியின் தலை . 
திருக்கு - முறுக்கு ; மாறுபாடு ; அணித்திருகு ; 

திருகு மூலம் - முடக்கொற்றான் . 
துகில்வகை ; 

திருகுவட்டம் - நூல் சுற்றும் கருவி . 
சங்கடம் ; வஞ்சகம் ; 

கண் ; 

திருகுவில்லை - காண்க : திருகுப்பூ . 
காண்பவன் . 
திருக்குதல் - முறுக்குதல் ; முறுக்கிப் பறித்தல் ; 

திருகுளி - உளிவகை ; திருப்புளி ; காண்க : 
வளைத்தல் , 

திருகூசி . 
திருக்குறிப்பு - திருவுள்ளக் கருத்து . 

திருகூசி - துளையிடும் கருவிவகை ; கிணற்றுத் 
திருக்கூட்டம் - தொண்டர்குழாம் . 

துலாவின் குறுக்கே இடும் அச்சுக்கட்டை . 
திருக்கூத்து - கடவுளின் 

திருச்சபை - சிதம்பரத்தில் நடராசர் எழுந்தருளி 
திருவிளையாட்டு ; 

யிருக்கும் திருக்கோயில் ; கிறித்தவர் கூடித் 
சிவபெருமான் திருநடனம் . 

தொழும் இடம் . 
திருக்கை - கடல் மீன்வகை . 

திருச்சியம் - காணப்படுகிற பொருள் . 
திருக்கைக்கோட்டி - திருமுறைகள் ஓதுதற்குரிய 
கோயில் மண்டபம் ; கோயிலில் திருமுறைப் 

திருச்சிற்றம்பலம் - சிதம்பரத்திலுள்ள சிற்சபை ; 

சைவர்கள் வழங்கும் வணக்கச்சொல் ; ஓர் ஊர் . 
பாசுரம் ஓதுவோர் . 

திருச்சின்னம் - தெய்வம் , அரசன் முதலாயி 
திருக்கைச்சிறப்பு - ஏனாதிப்பட்டத்திற்கு அறி னோர் முன் ஒலிக்கும் ஊதுகுழலுள்ள விருது 

குறியாய் அளிக்கும் மோதிரம் . 
திருக்கோலம் - கடவுளுக்குச் செய்யும் திருச்சீரலைவாய் - காண்க : திருச்செந்தூர் . 
அலங்காரம் ; நின்ற திருக்கோலம் , இருந்த திருச்சுற்றாலயம் - கோயிலின் பிராகாரத்தி 
திருக்கோலம் , கிடந்த திருக்கோலம் 

லுள்ள பரிவார தேவதைகளின் கோயில் . 
மூவகையாய்த் திருமால் கோயில் கொண் 

திருச்சுற்றாலை - காண்க : திருச்சுற்றாலயம் ; 
டிருக்கும் திருமேனி நிலை . 

திருச்சுற்று மாளிகை . 
திருக்கோவை - சுவாமிக்கு முன் நின்று வேதம் , திருச்சுற்று - கோயிற்பிராகாரம் . 
பிரபந்தம் முதலியன ஓதும் கூட்டம் . 

திருச்சுற்றுமாளிகை - கோயிலின் உட்பிராகா 
திருகணி - காண்க : திருகாணி ; சங்கின் சுழி . ரத்தை ஒட்டியிருக்கும் மண்டபம் . 
திருகணை - புரிமணை . 

திருச்செந்தூர் - திருநெல்வேலி மாவட்டத்தி 
திருகம் - காட்டுச்சாதிக்காய்மரம் ; துளை . 

லுள்ளதும் முருகக்கடவுள் ஆறுபடை வீடுகளில் 
திருகல் - முறுக்கு ; மாறுபடுதல் ; மாணிக்கக் ஒன்றுமான தலம் . 

குற்றவகை ; இடர்ப்பாடுள்ள சொற்றொடர் . திருச்செவிசாத்துதல் - கேட்டருளுதல் . 
திருகல்முறுகல் - கோணல் ; மனவேறுபாடு ; | திருசி - கண் . 
இடர்ப்பாடுள்ள சொற்றொடர் . 

திருசியம் - காணப்படும் பொருள் . 
திருகாணி - அணியின் திருகுமரை ; பெண்கள் திருசை - காண்க : திருசி . 
காதிலும் மூக்கிலும் அணியும் திருகோடுகூடிய திருசோபம் - வெண்டாமரை . 
அணிவகை . 

திருட்டாந்தம் - எடுத்துக்காட்டு . 


வகை . 


என 


73 


திருட்டாந்தவாபாசம் 


578 


திருநீற்றுக்கோயில் 


திருட்டாந்தவாபாசம் - உதாரணப்போலி . திருத்தொண்டு - கடவுளடியார்க்குச் செய்யும் 
திருட்டாபோகம் - இம்மையில் நுகரும் இன்பம் . பணிவிடை . 
திருட்டி - கண் ; பார்வை ; நோக்கம் ; தீக்கண் ; திருத்தோப்பு - கோயிலுக்குரிய நந்தவனம் . 
கண்ணெச்சில் . 

திருதம் - தரிக்கை ; தாளவகை . 
திருட்டித்தல் - கண்ணுக்குப் புலனாதல் ; தோற்று திருதி - உறுதி ; துணை ; யோகம் இருபத்தேழ 
வித்தல் . 

னுள் ஒன்று ; திராவகம் ; சத்து ; விரைவு . 
திருட்டிபந்து - மின்மினிப்பூச்சி . 

திருதிமை - மனத்திட்பம் . 
திருட்டிபோகம் - கண்ணுக்கினிய காட்சி . 

திருதியை - தேய்பிறை வளர்பிறைகளில் வரும் 
திருட்டியம் - ஞானம் , அறிவு . 

மூன்றாம் திதி . 
திருட்டு - களவு ; வஞ்சகம் . 

திருந்தகைமை - மேன்மை . 
திருட்டுத்தனம் - கள்ளக்குணம் ; தந்திரம் ; திருந்தலர் , 

} பகைவர் . 
அயோக்கியத்தனம் . 
திருட்டுவழி - கள்ளப்பாதை ; திட்டிவாசல் . திருந்தினர் - ஒழுக்கமுள்ளவர் . 
திருட்டுவாசல் - இரகசிய வழி . 

திருந்துதல் - சீர்ப்படுதல் ; செவ்வி தாதல் ; பண் 
, 

படுத்தப்படுதல் ; தொழில் முற்று தல் ; அழகுபடு 

தல் ; மேன்மையாதல் ; பயிற்சி மிகுதல் . 
திருடதை – உறுதி ; பலம் ; மிகுதி . 

திருநகர் - செல்வநகரம் . 
திருடபலம் - கொட்டைப்பாக்குவகை . 

திருநட்சத்திரம் - பெரியோர் பிறந்த நட்சத்திரம் ; 
திருடம் - வலிமை ; இரும்பு . 

பெரியோர் மறைந்த நட்சத்திரம் ; வயது . 
திருடமூலம் - தேங்காய் . 

திருநடனம் - இறைவன் திருக்கூத்து . 
திருடன் - கள்வன் ; தந்திரக்காரன் ; காண்க : திருநடைமாளிகை - கோயிற்பிராகாரம் . 
விட்டுணுக்கரந்தை . 

திருநந்தவனம் - கோயில் நந்தவனம் . 
திருடி - திருடுபவள் ; கள்ளிச்செடி . 

திருநந்தாவிளக்கு - சுவாமி திருமுன் எப்பொழு 
திருடு - களவு . 

தும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு . 
திருடுதல் - களவாடுதல் . 

திருநல்லியாண்டு - நல்ல வளமையான ஆட்சி 
திருணகம் - வாளுறை . 

ஆண்டு . 
திருணசிங்கம் - கோடரி . 

திருநாடலங்கரித்தல் - வைகுண்டத்தை 
திருணதை - வில் . 

கரிக்கும் நற்கதியடைதல் . 
திருணபதி - புல்லின் அரசனான பனை . 

திருநாடு - வைகுண்டம் . 
திருணபூலி - புல்லாலாகிய பாய் , கோரைப்பாய் . திருநாமக்கத்திரி - ஒரு பாம்புவகை . 
திருணம் - உலர்ந்த புல் ; 

உடைவாள் ; 

வில் ; திருநாமச்செடி - ஒரு செடிவகை . 
தேள் ; தேனீ . 

திருநாமத்துக்காணி - தேவதான நிலம் . 
திருணராசன் - காண்க : திருணபதி . 

திருநாமத்துத்தி - ஒரு பூடுவகை . 
திருணோற்பவம் - காட்டுப்பயிர் . 

திருநாமப்பாட்டு - இயற்றியவரின் பெயர் , பயன் 
திருத்தம் - ஒழுங்கு ; திட்டம் ; பிழைதிருத்துகை ; முதலியவை கூறும் பதிகவிறுதிப் பாட்டு . 
செப்பனிடுதல் ; முன்னுள்ளதைச் சிறிது மாற் 

திருநாமப்பாலை - ஒரு பூடுவகை . 
றுகை ; உச்சரிப்புத் தெளிவு ; புண்ணிய நீர் . 

திருநாமம் - தெய்வம் அல்லது பெரியோரின் 
திருத்தல் - திருத்தம் ; வயல் . 

பெயர் ; வைணவர் தரிக்கும் ஊர்த்துவ புண்ட 
திருத்தன் - தூய்மையானவன் ; கடவுள் . 

ரம் ; மதிப்புவாய்ந்த மக்கள் . 
திருத்தி - மன நிறைவு . 
திருத்து - பண்படுத்தப்பட்ட நிலம் ; நன்செய் 

திருநாள் - விழாநாள் ; பிறந்த நாள் . 
நிலம் ; ஒப்பனை . 

திருநாளைப்போவார் நாயனார் - தில்லையைக் 
திருத்துதல் - செவ்விதாக்கு தல் ; சீர்ப்படுத்துதல் ; 

காண நாளைப் போவேன் என்றவராகிய 
மேன்மைப்படுத்துதல் ; செம்மையாகச் 

நந்தனார் . 
செய்தல் ; நிலம் முதலியவற்றைப் பண்படுத் திருநிலைமகளிர் - சுமங்கலிகள் . 
தல் ; இலை , காய் முதலியன நறுக்குதல் ; திருநீலகண்டன் - கரிய கழுத்தையுடையவனான 
செம்மைபெற அணிதல் ; 

உறவாக்குதல் ; சிவன் ; ஒரு பூரான்வகை ; தீயன் . 
மெருகிடுதல் ; மேற்பார்த்தல் ; அழைத்தல் . திருநீற்றுக்காப்பு - பெரியோரால் ஒருவருக்குக் 
திருத்துழாய் - காண்க : துளசி . 

காப்பாக இடப்படும் திருநீறு ; திருநீறு . 
திருத்தொண்டர் - இறைவனடியார் . 

திருநீற்றுக்கோயில் - திருநீற்றுப் பை . 


அலங் 


திருநீற்றுப்பச்சை 


579 


திருமண் 


} 


தாலி 


திருநீற்றுப்பச்சை , 

திருப்பாவை 
- ஒரு செடிவகை . 

நாலாயிரத் திவ்வியப் 
திருநீற்றுப்பத்திரி 

பிரபந்தத்துள் பாவை நோன்பு குறித்து 
திருநீற்றுப்பழம் - திருநீற்றுருண்டை . 

ஆண்டாள் பாடியதொரு நூல் . 
திருநீற்றுமடல் - திருநீறு வைக்கும் கலம் . 

திருப்பாற்கடல் - திருமால் பள்ளி கொண்டருளும் 
திருநீறு - விபூதி . 

இடம் . 
திருநுந்தாவிளக்கு - காண்க : திருநந்தாவிளக்கு . திருப்பி - ஆணியைத் திருகி உட்செலுத்தும் 
திருநோக்கம் , கடவுள் , குரு முதலியோரின் 

ஆயுதவகை ; காண்க : வட்டத்திருப்பி . 
திருநோக்கு அருட்பார்வை . 

திருப்பு - தடவை ; ஒரு மீன்வகை . 
திருப்தி - காண்க : திருத்தி . 

திருப்புகழ் - தெய்வப் புகழ்ச்சியான பாடல் ; 
திருப்படிமாற்று - திருக்கோயிலில் மூர்த்திகளுக் அருணகிரிநாதர் முருகக்கடவுள் மீது பாடிய 
குப் படைக்கும் அரிசி முதலிய பண்டம் . 

நூல் . 
திருப்படிமாறுதல் - சுவாமிக்குப் படையற் திருப்புதல் - திரும்பச் 

செய்தல் ; மாற்றுதல் ; 
பொருள் அமைத்தல் . 

பாடத்தை மறுமுறை ஓதல் ; மொழிபெயர்த் 
திருப்படைவீடு - கடவுள் கோயில் கொண்டுள்ள தல் ; ஏட்டின் பக்கத்தைத் தள்ளுதல் ; முறுக்கு 
தலம் . 

தல் ; கவிழ்த்தல் ; சாவி கொடுத்தல் ; திருப்பிக் 
திருப்பணி - கோயில் தொண்டு ; கோயில் கட்டு 

கொடுத்தல் ; விதிர்த்தல் ; நோய் முதலியன 
தல் புதுப்பித்தல் முதலிய வேலை ; பெரியோர் 

தணித்தல் ; சூனியத்தைத் திரும்பச் செய்தல் . 
களுக்குச் செய்யும் தொண்டு ; நற்காரியம் . 

திருப்புளி - திருகாணி இறுக்கும் கருவி . 
திருப்பணிமாலை - கோயில் திருப்பணி விவரம் திருப்பூட்டு - தாலி ; மணமகளுக்குத் தாலி 
கூறும் நூல்வகை . 

கட்டுகை . 
திருப்பதி - புண்ணியத்தலம் ; திருவேங்கடம் திருப்பூட்டுதல் - மணமகள் கழுத்தில் 
என்னும் திருமால் தலம் . 

கட்டுதல் . 
திருப்பதிக ( ய ) ம் - தெய்வத்தைப் புகழ்ந்துரைக் திருப்பூவல்லி - மகளிர் பூக்கொய்தலைப்பற்றிக் 
கும் பத்து அல்லது பதினொரு 

பாடல் 

கூறும் திருவாசகப் பகுதி . 
கொண்டது . 

திருப்பொறி - அரசர் முதலியோர்க்குரிய உடல் 
திருப்பம் - திரும்புகை ; திரும்பும் தெருக்கோடி ; இலக்கணம் . 

சவரி என்னும் மயிர்முடி ; பண வாணிகம் . திருப்போனகம் - கடவுளுக்குப் படைத்த அமுது . 
திருப்பரிவட்டம் - தெய்வத் திருமேனிக்குச் திரும்புகால் - மீளும் சமயம் . 
சாத்தும் ஆடை ; கோயில் மரியாதையாகப் | திரும்புதல் - மாறுதல் ; மீளுதல் ; விலகுதல் ; 
பெரியோர் தலையில் சுற்றிக் கட்டப்படும் வளைதல் ; சூரியன் சாய்தல் . 
கடவுளின் ஆடை . 

திருமகள் - செல்வத்துக்குத் தலைவியான 
திருப்பல்லாண்டு - பல்லாண்டு பல்லாண்டு என்று 

திருமால் மனைவி . 
கடவுளரைப் புகழ்ந்து பாடும் பாடல்வகை ; திருமகள் கொழுநன் - திருமகளின் 
சிவபெருமான் மீது சேந்தனார் பாடிய நூல் ; 

திருமால் . 
நாலாயிரத் திவ்வியப் பிரபந்தத்துள் திருமகள்மைந்தன் - திருமகளின் புதல்வனான 
பெரியாழ்வார் பாடிய நூல் . 

மன்மதன் . 
திருப்பள்ளி - திருக்கோயில் ; தெய்வசயனம் . 

திருமகளாடல் - பாவை என்னும் கூத்து . 
திருப்பள்ளித்தாமம் - கோயில் மூர்த்திகளுக்குச் 

திருமகன் - திருமகள் கொழுநனான திருமால் ; 

திருமகள் மைந்தனான காமன் ; செல்வமகன் . 
சாத்தப்படும் மாலை . 

திருமங்க ( கி ) லியம் - தாலி . 
திருப்பள்ளிபடுத்துதல் - சன்னியாசிகளை 

அடக் 

திருமஞ்சனம் - திருமுழுக்கு ; திருமுழுக்குக்குரிய 
கம் செய்தல் . 

நீர் . 
திருப்பள்ளியெழுச்சி - தேவர்கள் உறக்கம் விட் 
டெழுதல் ; கடவுளைத் துயிலெழுப்புவதாக திருமடந்தை - திருமகள் . 

திருமஞ்சனமாட்டுதல் - திருமுழுக்காட்டு தல் . 
அமைந்த பாடல்கள் அடங்கிய பதிகம் . 

திருமடம் - குருவின் மாளிகை .. 
திருப்பாட்டு - கடவுளைப்பற்றிப் பெரியோர் 

திருமடவளாகம் - கோயிலைச் சுற்றியுள்ள 
பாடிய பாட்டு ; தேவாரம் ; வசைச்சொல் . 

இடம் . 
திருப்பாவாடை - கோயில் மூர்த்திக்குப் படைக் திருமடைப்பள்ளி - சமையலறை . 
கும் பெரிய நிவேதனம் ; நிவேதனம் படைக்கும் திருமண் - வைணவர் நெற்றியிலணியும் நாமம் ; 
ஆடை . 

நாமக்கட்டி . 


கணவனான 


580 


திருமை 


திருமண்காப்பு 


S 


திருமாமகள் } - திருமகள் . 


திருமண்காப்பு - வைணவர் நெற்றியில் இடும் திருமாளிகை - கோயில் மதிலை 

உட் 

ஒட்டி 

புறத்து 
திருநாமம் . 

கட்டட 
அமைத்துள்ள 

வரிசை ; 
திருமணம் - கலியாணம் .. 

பெரியோர் வாழும் இல்லம் . 
திருமணம்பரிமாறுதல் தாளித்தல் ; பொய் திருமானகரம் - காண்க : திருநாடு . 
கலந்து பேசுதல் . 

திருமுகம் - கடவுள் சன்னிதானம் ; பெரியோர் 
திருமணிகுயிற்றுநர் - முத்துக்கோப்போர் . 

வரைந்து அனுப்பும் ஓலை ; அரசனது சாசனம் . 
திருமதில் - கோயிலின் சுற்றுமதில் . 

திருமுட்டு - பூசைத்தட்டு முதலியன . 
திருமதுரம் - பழம் , நெய் , சருக்கரை சேர்த்துச் | திருமுடி - கோயில்மூர்த்தியின் தலைப்பகுதி ; 
செய்யப்படும் படையற்பொருள் . 

மதிப்புவாய்ந்த மக்கள் ; கொத்துவேலை 
திருமந்திரம் - சிவஐந்தெழுத்து ; திருமால் எட் செய்வோர் . 

டெழுத்து ; திருமூலர் இயற்றிய நூல் ; கோயில் . | திருமுடிச்சாத்து - தலைப்பாகை . 
திருமந்திரவோலைநாயகம் - அரசவை எழுத் திருமுடிச்சேவகர் - ஐயனார் . 
தாளர் தலைவன் . 

திருமுடித்திலகம் - திருமுடியில் சூட்டும் மணி . 
திருமரம் - அரசமரம் . 

திருமுடியோன் - முடிசூடிய அரசன் . 
திருமலர் - திருமகள் வீற்றிருக்கும் தாமரைமலர் . திருமுண்டம் - சைவர்கள் 
மூ 

ன் வரியாக 
திருமலை - தூய்மையான மலை ; கயிலாயமலை ; நெற்றியில் இடும் திருநீற்றுக்குறி . 
திருவேங்கடமலை . 

திருமுதல் - திரும்புதல் ; நன்றாகத் தேய்த்தல் . 
திருமறுமார்பன் - அருகன் ; மார்பில் அழகிய திருமுழுக்கு - காண்க : திருமஞ்சனம் ; மார்கழி 
மறுவையுடைய திருமால் . 

மாதத்தில் பாவை நோன்பு கொண்டு மகளிர் 
முழுகும் நீராட்டு . 

திருமுளைப்பாலிகை - திருமணம் முதலிய சிறப்பு 
திருமாமணி மண்டபம் - பரமபதத்துள்ள திரு நிகழ்ச்சிகளில் தானிய முளை வளர்க்கப்பெறும் 
வோலக்க மண்டபம் . 

மண்குடுவை . 
திருமால் - விட்டுணு ; அரசன் . 

திருமுற்றத்தார் - கோயிற்பணி செய்வோர் . 
திருமால்குன்றம் - அழகர்மலை . 

திருமுற்றம் - கோயிற் சன்னிதானம் ; குதிரை 
திருமால் கொப்பூழ் - திருமாலின் கொப்பூழி வையாளிவீதி . 
லிருந்து உண்டான தாமரை . 

திருமுறை - இறைவனிடம் முறையிட்டுப் பாடும் 
திருமால் நிலை - திருமாலின் பரம் , 

வியூகம் , தெய்வப்பாடல்கள் , தேவாரம் , திருவாசகம் , 
விபவம் , அந்தர்யாமித்துவம் , அர்ச்சை 

திருவிசைப்பா , திருப்பல்லாண்டு , திருமந்திரம் , 
என்னும் ஐவகை வடிவங்கள் . 

பதினோராந் திருமுறை , பெரிய புராணம் 
திருமால்புதல்வன் - திருமாலின் 

என்னும் சைவத் திருநூல்கள் ; இராமலிங்க 
மன்மதன் ; பிரமன் . 

அடிகள் பாடிய நூல்கள் . 
திருமாலவதாரம் - மீன் , 

ஆமை , பன்றி , திருமுன் , 
நரசிங்கம் , வாமனம் , பரசுராமன் , இராமன் , திருமுன்பு, சன்னிதி ; சன்னிதியில் . 
பலராமன் , கண்ணன் , 

கற்கி என்னும் திருமுன்னர் 
திருமாலின் பத்துப் பிறப்புகள் ; சனகன் ,, திருமெய்க்காப்பு - கோயில் காப்போன் . 
சனந்தனன் , சனாதனன் , 

சனற்குமாரன் , திருமெய்ப்பூச்சு 

திருமெய்ப்பூச்சு - கோயில்மூர்த்தங்களின்மேல் 
நரநாராயணன் , கபிலன் , இடபன் , நாரதன் , பூசப்படும் மணப்பூச் சு ; புனுகு , களபம் 
அயக்கிரீவன் , தத்தாத்திரேயன் , மோகினி , முதலியன . 
வேள்வியின்பதி , வியாதன் , 

தன்வந்தரி , திருமெழுக்கு 

திருமெழுக்கு - சாணம் ; கோயி லிடத்தை 
புத்தன் எனப் பதினைந்து கூறுகளையுடைய 

மெழுகுகை . 
பிறப்புகள் . 

திருமேற்பூச்சு - காண்க : திருமெய்ப்பூச்சு . 
திருமாலாயுதம் - திருமாலின் ஐம்படைகளான திருமேனி - கடவுள் , முனிவர் முதலியோரது 
பாஞ்சசன்னியம் என்னும் சங்கு , சுதரிசனம் தெய்வ உடல் ; சிலை ; பெண்கள் காதணி ; 
என்னும் சக்கரம் , சார்ங்கம் என்னும் வில் , காண்க : குப்பைமேனி. 
நாந்தகம் 

என்னும் வாள் , கௌமோதகி | திருமேனிகாவல் - கோயிற்காவல் . 
என்னும் தண்டு . 

திருமேனியழகி - காண்க : குப்பைமேனி . 
திருமாலிருஞ்சோலை - காண்க : அழகர்மலை . திருமை - அழகு . 


மகனான 


} 


திருமொழி 


581 


திருவிளக்கு 


வகை . 


} 


வகை . 


திருமொழி - பெரியோர் சொல் ; ஆகமம் ; | திருவாங்குதல் - தாலி களைதல் . 
தருமம் ; நாலாயிரத் திவ்வியப் பிரபந்தத்துள் திருவாசகம் - திவ்விய வாக்கு ; மாணிக்கவாசகர் 
ஒன்றான பெரிய திருமொழி . 

அருளிய துதிநூல் . 
திருவகுப்பு - சந்தக் குழிப்பில் அமைந்த செய்யுள் | திருவாசி , 

வாகனப் பிரபை ; 
திருவாசிகை , 

ஒரு மாலை 
திருவட்டி - காண்க : திருகுகள்ளி. 

திருவாட்சி 
திருவடி - சீபாதம் ; சுவாமி ; முனிவர் ; திருமாலின் திருவாட்டி - செல்வி , செல்வமுடையவள் . 
பாதத்தில் இருக்கும் அனுமான் ; கருடன் ; | திருவாடுதண்டு - கோயில் ஊர்தியைச் சுமக்க 
திருவாங்கூர் அரசர் ; நோவில்லாத புண் ; உதவும் தண்டு ; ஒரு பல்லக்குவகை . 
கோமாளி விகடம் . 

திருவாணை 

அரசாணை . 
திருவடிக்கம் - திருமால் கோயிற் படிக்கத்தி திருவாத்தான் - காண்க : திருவளத்தான் . 
னின்று எடுத்து வழங்கும் சுவாமி தீர்த்தம் . 

திருவாத்தி - ஒரு பூமரவகை . 
திருவடிசம்பந்தி - சீடன் . 

திருவாதிரை - இருபத்தேழு நட்சத்திரங்களுள் 
திருவடித்தலம் - கடவுள் முதலியோர் பாதுகை . 

ஆறாவது நட்சத்திரம் ; காண்க : ஆருத்திரா 
திருவடி தீட்சை - சீடன் தலையில் குரு தன் 

தரிசனம் ; சடங்குவகை . 
பாதத்தை வைத்தருளும் தீட்சைவகை . 

திருவாபரணம் - கடவுளர்க்கு அணியும் அணி 
திருவடி தொழுதல் - கடவுள் முதலியோரை 

கலன் . 
வணங்குதல் . 

திருவாய்க்கேள்வி - அரசனது ஆணை ; இராச 
திருவடிநிலை - சிலை வைக்கும் மேடை ; 

விசாரணை . 
கடவுளர் முதலியோர் மிதியடி . 

திருவாய்மலர்தல் - கூறியருளுதல் ; பெரியார் 
திருவடிபிடிப்பான் - கோயில் அருச்சகன் . 

சொல்லுதல் . 
திருவடையாளம் - சைவசமயத்திற்குரிய திருநீறு 
முதலிய சாதனங்கள் . 

திருவாய்மொழி - தெய்வவாக்கு ; நாலாயிரத் 
திருவணுக்கன் - திருவாயில் 

திவ்வியப் பிரபந்தத்துள் நம்மாழ்வார் அருளிய 

கருவறையை 
அடுத்துள்ள இடம் . 

தமிழ்நூல் . 
திருவணை - சேது . 

திருவாராதனம் - கடவுட்பூசை ; இறைவனது 
திருவணைக்கரை - தனுக்கோடி . 

ஐயாற்றலுள் ஒன்று . 
திருவத்தவர் - செல்வம் படைத்த நல்வினை 

திருவாலி - புரட்டன் . 
யாளர் . 

திருவாழ்த்தான் - காண்க : திருவளத்தான் . 
திருவத்தியயனம் - திவ்வியப் பிரபந்தம் ஓதுகை ; 

திருவாழி - திருமாலின் சக்கரம் ; மோதிரம் . 
சிராத்தம் . 

திருவாழிக்கல் - முத்திரையிடப்பெற்ற எல்லைக் 
திருவந்திக்காப்பு - திருவிழாக் காலத்தில் சுவாமி 

கல் . 
புறப்பாட்டின் முடிவில் கண்ணேறு போகச் திருவாளர் - ஒருவர் பெயருக்கு முன் வழங்கும் 
செய்யும் சடங்கு . 

மரியாதைச் சொல் . 
திருவம்பலம் - தென்னார்க்காட்டு மாவட்டத்தி திருவாளன் 

திருவாளன் - விகடன் ; தெய்வத் திருவருள் பெற் 
லுள்ள புகழ்வாய்ந்த சிவதலம் , சிதம்பரம் . 

றவன் . 
திருவமால் - திருமால் . 

திருவாறாட்டு , | தெய்வத் திருமேனியை 
திருவமுது - நிவே தனவுணவு . 

திருவாறாடல் / நீராட்டுகை . 
திருவரங்கு - கோயிலுள்ள முதன்மை மண்டபம் . திருவி - செல்வம் உள்ளவள் . 
திருவலகிடுதல் -- கோயிலைப் பெருக்கித் துப்புர திருவிடையாட்டம் - கோயில் தொண்டு ; 

தேவ 
வாக்கல் . 

தான மானியம் . 
திருவலகு - கோயிலைப் பெருக்கும் துடைப்பம் . 

திருவிருந்து - திவ்விய விருந்து ; நல்லருள் . 
திருவள்ளுவப்பயன் - திருவள்ளுவர் தந்த திருவிருப்பு - கோயில் அமைந்த இடம் . 

திருக்குறள் . 
திருவளத்தான் - நகைச்சுவை நடிகன் , கோமாளி , 

திருவில் - அழகிய வில்லான வானவில் . 
விகடன் . 

திருவிலி - தாலியற்ற கைம்பெண் . 
திருவறம் - மததருமம் ; சமண ஒழுக்கம் . 

திருவிழா - கோயிலில் நிகழும் திருநாள் . 
திருவன் - செல்வன் ; திருமால் ; விகடக்காரன் ; | திருவிழாப்புறம் - திருவிழா நடத்துவதற்காக 
புரட்டன் ; ஒரு மீன்வகை . 

விடப்பட்ட இறையிலி நிலம் . 
திருவாக்கு - தெய்வப் பெரியோர்களின் வாய் திருவிளக்கு - கோயில் 

மங்கலமாக 
மொழி . 

வைக்கும் விளக்கு . 


விளக்கு ; 


582 


திரோதை 


திருவிளக்குநாச்சியார் 


இரண் 


திரேதாரகம் , } - நான்கு யுகங்களுள் 


} 


திருவுளக் குறிப்பு } 


வயது 


திருவிளக்குநாச்சியார் - விளக்குத் தெய்வம் ; திருவோணம் - இருபத்தேழு நாள்களுள் 
கையில் விளக்கு ஏந்திய பதுமை . 

இருபத்திரண்டாவது நாள் ; திருவோணத் 
திருவிளம் - காண்க : திராய் ; சிவதை . 

திருவிழா . 
திருவிளையாட்டு - தெய்வ விளையாட்டு . திருவோலக்கம் - அத்தாணி மண்டபத்தில் வீற் 
திருவிளையாடல் - தெய்வலீலை ; திரு விளை றிருக்கை ; தெய்வ சன்னிதானம் . 
யாடற் புராணம் ; சிற்றின்பக் களியாட்டம் . 

திருவோலை - காண்க : திருமுகம் . 
திருவினாள் - திருமகள் . 

திரேக்காணம் - இராசியின் மூன்றில் ஒரு பாகம் . 
திருவினை - நல்வினை . 

திரேதம் - காண்க : திரேதாயுகம் . 
திருவீதியலங்கரித்தல் - கோயில்மூர்த்தி தெருவில் திரேதாக்கினி 

திரேதாக்கினி - காண்க : முத்தீ . 
உலாவரல் . 
திருவுடம்பு - தெய்வக்களை பொருந்திய உடம்பு ; திரேதை டாவது . 
தெய்வத்திருமேனி . 

திரை - அலை ; ஆறு ; பூமி ; கடல் ; ஏழு என்னும் 
திருவுண்ணாழி , 
கருவறை . 

குழூஉக்குறி ; திரைச்சீலை ; தோற்சுருக்கம் ; 
திருவுண்ணாழிகை 

வெற்றிலை ; வெற்றிலைச் சுருள் ; வைக்கோற் 
திருவுரு - தெய்வ வடிவம் ; தெய்வத் திருமேனி . 

புரி ; பஞ்சுச்சுருள் . 
தெய்வசித்தம் ; பெரியோர் 
உள்ளக்கருத்து . 

திரைச்சீலை - இடுதிரை . 
திருவுளச்சீட்டு - தெய்வசித்தமறியுஞ் சீட்டு . 

திரைத்தல் - சுருக்குதல் ; சுருட்டுதல் , தன்னுள் 
திருவுளச்செயல் - தெய்வச்செயல் . 

அடக்குதல் ; ஒதுக்குதல் ; ஆடைகொய்தல் ; 
திருவுளத்தடைத்தல் - மனத்திற்கொள்ளுதல் . 

அலையெழுதல் ; அணைத்தல் ; தோல் சுருங்கு 
திருவுளம்பற்றுதல் - ஏற்றுக்கொள்ளுதல் ; கேட்க 

தல் . 
மனங் கொள்ளுதல் ; அருள் புரிதல் ; கருதுதல் . 

திரைத்தவிர்தல் - விட்டுவிட்டு ஒளிவிடல் . 
திருவுளம்வைத்தல் - அருள் புரிதல் ; விருப்பங் திரைத்துப்பாடுதல் - திரும்பத்திரும்ப நீட்டிப் 
கொள்ளுதல் . 

பாடுதல் . 
திருவுளமடுத்தல் - எண்ணுதல் . 

திரைதல் - சுருங்குதல் ; 

முதிர்ச்சியால் 
திருவுளமறிய - தெய்வசாட்சியாய் . 

தோல் சுருங்குதல் ; அலையெழுதல் ; மிதந்து 
திருவுறுப்பு - மகளிர் நெற்றியில் அணியும் சீதேவி 

ஆடுதல் ; திரிதல் ; திரளுதல் ; இழை விலகுதல் . 
என்னும் அணி . 

திரைப்பு - சுருங்குகை ; அலையெழுகை ; திரை 
திருவூசல் - கோயில்மூர்த்திகள் 

யால் மறைத்த இடம் . 

எழுந்தருளி 
யிருந்து ஆடும் ஊஞ்சல் . 

திரையல் - சுருங்கல் ; வெற்றிலை ; வெற்றிலைச் 
திருவூறல் - ஊற்று நீர் ; வெயிற்காலத்திலே 

சுருள் . 
ஆற்றிடைக்குறையில் நடத்துந் திருவிழா . 

திரையன் - நெய்தல் நிலத் தலைவன் ; 
திருவெம்பாவை - மார்கழி மாதத்தில் ஓதப்படும் 

தொண்டைநாட்டு அரசன் . 
திருவாசகப் பகுதி . 

திரைராசிகம் - முத்தொகை வினா . 
திருவெழுச்சி - திருவிழா . 

திரைலோக்கியம் - மூவுலகம் ; பேரழகுள்ளது . 
திருவெழுத்து - அரசன் கையெழுத்து ; கொச்சி , திரைவிழுதல் - தோல் சுருக்குவிழுதல் . 
திருவிதாங்கூர் அரசர்களின் கட்டளை ; 

திரைவு - தோல் சுருங்குகை ; அலையெழுகை . 

ஐந் 
தெழுத்து மந்திரம் . 

திரோகிதம் - மறைவு ; மறைக்கப்பட்டது . 
திருவேகம்பம் - காஞ்சிபுரத்தில் விளங்கும் சிவன் திரோதகம் - மறைத்தலைச் செய்வது . 
திருக்கோயில் . 

திரோதசத்தி , மறைத்தல் ஆன்மாக் 
திருவேங்கடம் - திருப்பதி 

திரோதம் , 

களுக்கு 
வழங்கும் 

அனுபவங் 
திரோதயம் , 

களைக் கொடுத்து 
திருத்தலம் . 

திரோதாயி , 

உண்மையை மறைத்தல் 
திருவேடம் - திருநீறு , கண்டிகை முதலிய சைவக் | திரோதானகரி , செய்யும் சிவபெருமானின் 
கோலம் ; சைவ மடங்களில் உள்ள துறவியர் திரோதானசத்தி ஐவகை ஆற்றலுள் ஒன்று . 
அணியும் காதணிவகை . 

திரோதானம் - மறைப்பு ; ஒரு நரகம் ; காண்க : 
திருவொற்றாடை - திருமுழுக்குச் செய்ததும் 

திரோதான சத்தி ; திரோப ( பா ) வம் . 
சுவாமி 

திருமேனியில் ஒற்றி உபசரிக்கும் திரோதித்தல் - மறைத்தல் ; ஆன்மாவை மயக்க 
ஆடை . 

முறச் செய்தல் . 
திருவோடு - பரதேசிகளின் பிச்சைப்பாத்திரம் . திரோதை - காண்க : திரோதசத்தி . 


உலக 


என்று 


583 


திரோப ( பா ) வம் 


திவள் ( ளு ) தல் 


உலக 


திரௌபதியர் } - திரௌபதியின் புதல்வர் . 


திரோப ( பா ) வம் - ஆன்மா தன் கன்மம் முடியும் திலு - மூன்றனைக் குறிக்க வழங்கும் குழூஉக் 
வரையில் அனுபவங்களில் 

உழன்று 

குறி . 
மயங்கும்படி உண்மையை மறைத்தலைச் திலுப்புலு - முப்பது என்பதனைக் குறிக்கும் 
செய்யும் சிவபெருமானது அருட்செயல் . 

குழூஉக்குறி . 
திரோபவித்தல் - மறைத்தல் ; ஆன்மாவை மயக்க திலோத்தமை - தெய்வலோக ஆடல் மகளிருள் 
முறச் செய்தல் . 

ஒருத்தி , 
திலோதகம் - காண்க : திலதர்ப்பணம் . 

திவ்வியகவி - தெய்வப்புலவன் . 
தில் , விழைவு , காலம் , ஒழியிசை என்னும் திவ்வியசட்சு - காண்க : திவ்வியதிருட்டி . 

} - ஓர் 
தில்ல 

திவ்வியத்தொனி - தேவர்கள் அருகக்கடவுள் 
தில்லம் - காடு . 

முன்பு செய்யும் ஆரவார ஒலி . 
தில்லானா - தாளக்குறிப்பு ; ஒரு சந்தக்குழிப்பு : திவ்வியதிருட்டி - முக்கால உணர்வு , தீர்க்க 
தில்லா அல்லது தில்லானா என்று முடியும் தரிசனம் ; தீர்க்கதரிசி . 
இசைப்பாட்டுவகை . 

திவ்வியதீர்த்தம் - வெயில் காயும்போது பெய்யும் 
தில்லி - டில்லிப்பட்டணம் ; மிகச் சிறிய நிலப் மழையில் நீராடல் . 
பகுதி . 

திவ்வியதேசம் - ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 
தில்லியம் - நல்லெண்ணெய் ; புதிதாகத் திருத்தப் திருப்பதிகள் . 
பட்ட விளைபுலம் . 

திவ்வியப்பிரபந்தம் - பன்னிரு ஆழ்வார்களின் 
தில்லுப்பில்லு, } - பொய்புரட்டு . 

அருளிச் செயல்களாகிய நாலாயிரம் பாடல் 
தில்லுமுல்லு 

கொண்ட தொகுதி . 
தில்லை - ஒரு மரவகை ; சிதம்பரம் ; தில் என்னும் திவ்வியபோதனை - ஞானோபதேசம் . 
இடைச்சொல் ; சம்பாநெல்வகை . 

திவ்வியம் - தெய்வத்தன்மையுள்ளது ; மேன்மை 
தில்லைநாயகம் - ஒரு சம்பாநெல்வகை . 

யானது ; ஒரு சந்தனவகை . 
தில்லை மூவாயிரவர் - சிதம்பரம் திருக்கோயிலின் 

திவ்வியமங்களவிக்கிரகம் - அருச்சனை 

செய்து 
உரிமைக்குருக்கள் , தில்லைவாழ் அந்தணர் . 

வழிபடற்குரிய தெய்வத்திருமேனி. 
தில்லையம்பலம் , 

- கனகசபை , சிதம்பரத்தில் திவ்வியமாக - நன்றாக . 
நடராசர் கோயில் கொண்டுள்ள பொன்னம் 

திவ்வியமுத்திரை - கட்டைவிரலும் மோதிரவிர 
பலம் . 

லும் சேர்ந்த முத்திரை . 
தில்லைவனம் - தில்லை மரக் காடாகிய 

திவ்வியரத்தினம் - சிந்தாமணி 
சிதம்பரம் . 

தெய்வமணி . 
திலகடம் - எள்ளுப்பிண்ணாக்கு , 

திவ்வியவராடி - குறிஞ்சிப்பண்வகை . 
திலகம் -- நெற்றிப்பொட்டு ; சிறந்தது : திவ்வியவருடம் - தேவ ஆண்டு ; அது மானுட 

கட்டளைக் கலித்துறைவகை ; மஞ்சாடிமரம் . ஆண்டு முந்நூற்றறுபத்தைந்து கொண்டது 
திலகலம் - செக்கு . 

என்பர் . 
திலகன் - சிறந்தவன் . 

திவ்வியாத்திரம் - தெய்வப்படைகள் . 
திலகாதுகன் - எண்ணெய் வாணியன் . 

திவ்வியாதிவ்வியம் - தெய்வத் தன்மையும் 
திலகை - எள்ளுப்போலக் கருநிறமுள்ள கத்தூரி மானுடத் தன்மையும் சேர்ந்துள்ளது . 

திவ்வியாபரணம் - அரசர் முதலியோர் அணியும் 
திலதண்டகன் - காண்க : திலகாதுகன் . 

சிறந்த அணிகலன் . 
திலதண்டுலம் - எள்ளுடன் கலந்த அரிசி ; புணர்ச் 

திவசம் - பகல் ; நாள் ; சிராத்தம் ; ஒருவர் இறந்த 
சிக் காலத்துச் செய்யும் எண்வகை ஆலிங்கனத் 

திதி . 
துள் ஒன்று . 

திவம் - பகல் ; பரமபதம் ; வானம் . 

திவரம் - நாடு . 
திலதம் - காண்க : திலகம் . 
திலதர்ப்பணம் - பிபிதிரர் பொருட்டு 

திவலை - சிதறுந் துளி ; மழைத்துளி; மழை . 

எள்ளுந் 
தண்ணீரும் இறைத்தல் . 

திவவு - யாழின் தண்டில் நரம்புகளை வலிபெறக் 
கட்டும் வார்க்கட்டு ; மலை மேல் 

ஏறும் 

ம் 
திலதைலம் - நல்லெண்ணெய் . 

படிக்கட்டு . 
திலப்பொறி -- எள் இட்டு ஆட்டும் செக்கு . 

திவள் ( ளு ) தல் - துவளுதல் ; வாடுதல் ; திளைத் 
திலம் - எள்ளு ; மஞ்சாடிமரம் . 

தல் ; அசைதல் ; விளங்குதல் ; தொடுதல் ; 
திலவகம் - விளாம்பட்டை . 

தீண்டி யின்புறுத்துதல் . 


முதலிய 


வகை . 


திவறுதல் 


584 


தின்னுதல் 


திவாராத்திரி , } 


திவறுதல் - சாதல் . 

திறபடுதல் - திறக்கப்படுதல் ; வெளியாதல் . 
திவா பகல் ; நாள் ; நற்செயலுக்கு ஆகாதென திறம் - கூறுபாடு ; வகை ; சார்பு ; மிகுதி ; 
நீக்கப்படும் காலம் . 

கூட்டம் ; நிலைபெறுதல் ; வலிமை ; திறமை ; 
திவாகரன் - சூரியன் ; திவாகரம் என்னும் நூலின் 

மேன்மை ; கற்பு ; நேர்மை ; மருத்துவத் 
ஆசிரியன் . 

தொழில் ; வழி ; வரலாறு ; குலம் ; ஒழுக்கம் ; 
திவாந்தகாலம் - மாலை . 

சுற்றம் ; ஆடு 80 , பசு 80 , எருமை 

80 

கூடின 
திவாந்தம் - பகற்குருடாகிய ஆந்தை . 

கூட்டம் ; கோட்பாடு ; விரகு , உபாயம் ; ஐந்து 
திவாபீதம் - வெண்டாமரை . 

சுரமுள்ள இசை ; பாதி ; உடம்பு ; வேடம் ; 

இயல்பு ; செய்தி ; காரணம் ; பேறு . 
பகலும் இரவும் . 

திறம்புதல் - மாறுபடுதல் ; தவறுதல் ; நரம்பு 
திவால் கடனைத் தீர்க்க வலுவற்ற நிலை . முதலியன பிறழ்தல் . 
திவான் - முதலமைச்சன் ; அரசிறையதிகாரி . திறமை - சாமர்த்தியம் ; 

வலிமை ; 

துணிவு ; 
திவானி - நீதிமன்றம் . 

மேன்மை ; மிகுதி ; பேறு . 
திவி - துறக்கம் ; பகற்பொழுதில் நற்செயலுக்கு திறமைக்காரன் - வல்லவன் ; செல்வன் . 
ஆகாதென விலக்கப்பட்ட காலம் . 

திறல் - வலிமை ; ஊக்கம் ; பகை ; போர் ; ஒளி ; 
திவிதிராட்சம் - காண்க : கொடிமுந்திரிகை. 

வெற்றி . 
திவிபிநாமம் - காண்க : கொடிவேலி . 

திறலோன் - வல்லமையுள்ளவன் ; பதினைந் 
திளைத்தல் - நெருங்குதல் ; நிறைதல் ; அசைதல் ; 

தாண்டுப் பருவத்தான் . 
விளையாடுதல் ; 

முழு குதல் ; நுகர்தல் ; திறவது - உறுதியானது ; செவ்வையானது . 
தொழிலில் இடைவிடாது பயிலல் ; மகிழ்தல் ; திறவறிதல் - உபாயமறிதல் ; இரகசியத்தை 
பொருதல் ; துளைத்தல் ; கொதிக்கக் காய்ச்சு வெளியிடும் தகுதியறிதல் ; பட்டறிதல் . 
தல் ; இடைவிடாது ஒழுகுதல் . 

திறவான் - வல்லவன் . 
திற்றி - கடித்துத் 
கடித்துத் தின்னுதற்குரிய 

தின்னுதற்குரிய உணவு ; திறவிது - செவ்விது ; உறுதியானது . 
இறைச்சி . 

திறவு - திறத்தல் ; வாயில் ; வழி ; வெளியிடம் ; 
திறக்கு - செயல் .. 

உளவு ; காரணம் . 
திறக்குதல் - அதிகப்படுதல் . 

திறவுகோல் - காண்க : தாழக்கோல் , சாவி .. 
திறத்தகை - வலியவன் . 

திறவோன் - பகுத்தறிவுள்ளவன் ; 
திறத்தல் - கதவு முதலியவற்றின் காப்பு நீக்கு யுடையவன் . 
தல் ; பூட்டு முதலியவற்றைத் திறத்தல் ; வழி திறன் - கூறுபாடு . 
முதலியவற்றின் அடைப்பு நீக்குதல் ; வெளிப் திறனில்யாழ் - நெய்தல் யாழ்த்திறம் . 
படுத்துதல் ; புத்தகம் முதலியவற்றை விரித் திறாங்கு - கதவடைதாழ் . 
தல் ; துளைத்தல் ; பிளத்தல் . 

திறாணி - காண்க : திராணி . 
திறத்தவன் - செல்வம் படைத்தவன் ; வலியவன் ; | திறுத ( தி )ட்டம் - நேர் நிற்கை . 
திறமையுடையவன் . 

திறுதிறுக்கல் - அஞ்சி விழித்தல் . 
திறத்தி - மருத்துவச்சி . 

திறுதிறெனல் - அச்சத்தோடு நோக்கும் குறிப்பு .. 
திறத்திறம் - நான்கு சுரமுள்ள பண் . 

திறை - அரசிறை , கப்பம் . 
திறந்தவெளி - வெளியான இடம் . 

திறையளத்தல் - கப்பங்கட்டுதல் . 
திறந்தறை - காவலற்ற 

இடம் ; 

தின்பண்டநல்கல் - முப்பத்திரண்டு அறங்களுள் 
இல்லாப் பூமி ; மறைவை 

வெளிப்படுத்து 

வழிச்செல்வோருக்கு உணவிடும் அறச்செயல் . 
வோன் . 

தின்பண்டம் - உணவுப்பொருள் ; பண்ணிகாரம் . 
திறந்துகாட்டுதல் - வெளிப்படையாக்குதல் ; தின்பன - திற்றி . 
தெளிவாக விளக்குதல் . 

தின்ம( மா ) ர் - தின்பவர் . 
திறந்து பேசுதல் - மனத்தைவிட்டுப் பேசுதல் . தின்மை - தீமை ; சாவு ; தீய செயல் . 
திறப்படுதல் - கூறுபடுதல் ; சீர்ப்படுதல் . 

தின்றல் - உண்ணல் ; மெல்லுதல் . 
திறப்பண் - குறைந்த நரம்புள்ள பண்கள் . 

தின்றி - காண்க : தின்பண்டம் . 

கண்ட 
திறப்பணம் - காண்க : துறப்பணம் . 

இடங்களிலெல்லாம் 

தின்னிமாடன் தின்பவன் . 
திறப்பாடு - கூறுபாடு ; சீர்ப்படுகை ; திறமை . 

தின்னுதல் - உண்ணுதல் ; கடித்தல் ; மெல்லுதல் ; 
திறப்பு - வெளியிடம் ; திறவுகோல் ; வாயில் ; அரித்தல் ; அழித்தல் ; வருத்துதல் ; வெட்டுதல் ; 
பிளப்பு ; அரசு தீர்வை நிலம் . 

அராவு தல் ; பெறுதல் . 


வலிமை 


விளைவு 


தினகரன் 


585 


தீக்கை 


. 


தினகரன் - பகலைச் செய்வோனான சூரியன் . தினமானம் - காண்க : நாள்தோறும் ; கலியுகம் 
தினகவி - நாள்தோறும் கவிபாடுவோன் ; தொடக்கமாகக் கணிக்கப்பட்ட நாட்கணக்கு . 
அரசன் திருவோலக்க மண்டபத்தில் உட்காரும் | தினமுகம் - நாளின் முகமான விடியற்காலை . 
போதும் எழுந்திருக்கும்போதும் பாடும் தினவர்த்தமானம் - நாட்செய்தி . 
பாட்டு . 

தினவர்த்தமானி - செய்தித்தாள் . 
தினகாரி - காண்க : தினகரன் . 

தினவாரி - நாள்தோறும் . 
தினகாலம் - எப்போதும் . 

தினவிருத்தி - காண்க : தினவாரி ; நாள் வேலை . 
தினசரி - நாள்தோறும் ; நாட்குறிப்பு ; நாட் | தினவு - சொறி . 
செயல் . 

தினவுதென்றல் } - அரிப்புண்டாதல் . 
தினசரிக்குறிப்பு - நாட்குறிப்பு . 
தினத்திரயம் - மூன்று நட்சத்திரங்கள் வரும் தினாமிகம் - நாளின் பகுதி . 

தினாரம்பம் - விடியற்காலம் . 
தினிகை - நாட்கூலி . 

தினிசு பொருளின் தரம் . 
தினநாதன் - நாளுக்குத் தலைவனான சூரியன் . 

தினிசுவாரி - தரந்தரமாய் , வகைவகையாய் . 
தினப்படி - நாள்தோறும் ; நாட்படித்தரம் . 

தினை சிறுதானியவகை ; தினைவகை ; 
தினப்பாடு - தின்னுகை ; நாள்தோறும் . 

ஒரு 
தினப்பொருத்தம் - காண்க : நட்சத்திரப் 

புல்வகை ; காண்க : சாமை ; தினையளவு . 
பொருத்தம் . 

தினைக்குருவி - ஒரு சிறுகுருவிவகை . 

காண்க : சாமை . 
தினம் - நாள் ; பகல் ; நட்சத்திரம் ; நாள்தோறும் . தினைச்சாமை 
தினம்பார்த்தல் - நல்ல நாள் பார்த்தல் . 

தினைப்புனம் - தினை விளையும் புலம் . 
தினமணி - சூரியன் . 

தினையளவு - மிகச் சிறிய அளவு . 


நாள் . 


தினந்தோறும் } - ஒவ்வொரு நாளும் . 


- 


தீ 


தீ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( த் + ஈ ) ; பஞ்ச | தீக்கலம் - காண்க : தீச்சட்டி ; ஈமப்பள்ளி . 
பூதத்துள் ஒன்றாகிய நெருப்பு ; வேள்வித் தீ ! | தீக்கனா - தீமை விளைவிக்கும் கனவு . 
கோபம் ; அறிவு ; தீமை ; நஞ்சு ; நரகம் ; விளக்கு ; தீக்காய்தல் - குளிர்காய்தல் . 
உணவைச் செரிக்கச்செய்யும் வயிற்றுத் தீ ; | தீக்காரியம் - காண்க : தீக்கருமம் . 
வழிவகை . 

தீக்காலி - தன் வரவால் குடிகேடு விளைப்பவள் ; 
தீக்கஞ்சி - நெருப்புக்கு அஞ்சுவதான ஆரத்திக் ஓர் அசுரன் . 
கருப்பூரம் . 

தீக்காற்று - நெருப்புக்காற்று , அனற்காற்று . 
தீக்கடவுள் - அக்கினிதேவன் . 

தீக்கித்தல் - நோன்பு கொள்ளல் . 
தீக்கடன் - இறுதிச்சடங்கு ; அக்கினிகாரியம் . தீக்கிதர் - காண்க : தீட்சிதர் . 
தீக்கடைகோல் - கடைந்து நெருப்புண்டாக்க தீக்குச்சி - தீ உண்டாக்கும் குச்சி ; தீங்கு 
உதவும் அரசு அல்லது வன்னிமரத்துச் சிறு விளைவிப்போன் . 
கட்டை . 

தீக்குண்டம் - ஓமகுண்டம் . 
தீக்கடைதல் - கடைந்து நெருப்புண்டாக்குதல் . 

தீக்குணம் - கெட்ட குணம் ; வெப்பம் . 
தீக்கணம் - செய்யுள் முதற்சீராக அமைக்கத் 

தீக்குணர் - கீழ்மக்கள் ; தீயர் . 
தகாததும் நிரைநேர்நிரை என வருவதுமாகிய 
செய்யுட்கணம் . 

தீக்குதித்தல் - ஆவேசம் முதலியவற்றால் 
தீக்கதி - கொடிய உலகமாகிய நரகம் ; கொடிய 

வேண்டுதலுக்காகத் தீக்குழியில் 
விதி . 

நடத்தல் ; தீப்பாய்தல் . 
தீக்கதிர் - உலையாணிக்கோல் . 

தீக்குருவி - காண்க : தீக்கோழி . 
தீக்கரண்டி - நெருப்பு எடுக்கும் கருவி . 

தீக்குளித்தல் - நெருப்பில் பாய்ந்து இறத்தல் . 
தீக்கரும்பு - விறகு . 

தீக்குறி - கெடுவது காட்டுங் குறி ; தீநிமித்தம் . 
தீக்கருமம் - தீய செயல் ; தீக்கடன் , ஈமக்கிரியை . தீக்கூர்மை - இந்துப்பு ; திலசாரம் என்னும் 
தீக்கரை - காண்க : முள்ளுமுருங்கை . 

உப்பு . 
தீக்கல் - தீத்தட்டிக் கல் ; இரும்புச் சத்துள்ள கல் . தீக்கை - காண்க : தீட்சை . 


இறங்கி 


74 


தீக்கொள்ளி 


586 


தீத்தகம் 


கலக 


- 


முதலிய 


மீன் ஓடு . 


சோறு 


தீக்கொள்ளி , ) நெருப்பிடுவோன் ! 

தீட்சை - அறிவுரை ; நோன்பு : சங்கற்பம் ; 
மூட்டுபவன் . 

குருவின் அருளுரை ; ஞானபோதனை ; 
தீக்கோழி - நெருப்புக்கோழி . 

அறிவுரை கேட்டல் ; பக்குவ ஆன்மாவைக் 
தீக்கோள் - கேடு தரும் கிரகம் . 

கரையேற்றல் ; சமய தீட்சை , விசேடதீட்சை ,, 
தீகுறுதல் - தீயினால் அழிதல் . 

நிர்வாண தீட்சை என்னும் மூவகைச் சைவ 
தீங்கனி - இனிய பழம் . 

சமயச் சடங்கு ; நயன தீட்சை , பரிசதீட்சை 
தீங்கு - தீமை ; குற்றம் ; துன்பம் . 

எழுவகையான சைவ சமயச் 
தீச்சகுனம் - தீநிமித்தம் . 

சடங்குகள் ; குறித்த காலத்தின் முடிவுவரை 
தீச்சட்டி - வேண்டுதலுக்கு எடுக்கும் நெருப்புச் மயிர் வளர்க்கை . 
சட்டி ; கணப்புச்சட்டி . 

தீட்சைகேட்டல் - குருவினிடமிருந்து உபதேசம் 
தீச்சடம் - சிறுநீர் . 

பெறுகை . 
தீச்சலம் - ஒரு பணிகாரவகை ; ஒருவகைக் கடல் தீட்சைபண்ணுதல் - உபதேசந்தரல் . 

தீட்டணசாரம் - காண்க : இலுப்பை . 
தீச்சனகம் - காண்க : இலுப்பை . 

தீட்டணம் - காண்க : கஞ்சாங்கோரை. 
தீச்சனம் - காண்க : மிளகு . 

தீட்டம் - மலம் ; தீண்டுகை ; மகப்பேறு , இறப்பு 
தீச்சார்பு - தீயோர் தொடர்பு , கெட்டவர் 

முதலியவற்றால் உண்டாவதாகக் கருதப்படும் 
சேர்க்கை . 
தீச்சுடர் - தீக்கொழுந்து ; வெடியுப்பு . 

தீட்டு ; மாதவிடாய் . 
தீச்சொல் - பழிச்சொல் . 

தீட்டலரிசி - தவிடு நீக்கிய அரிசி . 
தீசகன் - ஆலோசனையுள்ளவன் ; ஆசிரியன் . 

தீட்டிப்பார்த்தல் - கல்வி முதலியவற்றைச் 
தீசல் - சமையலில் கருகியது ; தீக்குணமுள்ளவர் ; 

சோதித்தல் . 
தீக்குணமுள்ளது . 

தீட்டு - கூராக்குகை ; மாதவிடாய் ; பிறப்பு 
தீஞ்சு போதல் - எரிந்துபோதல் ; பயிர்முதலியன 

இறப்பு முதலியவற்றால் உண்டாவதாகக் 
கருகுதல் ; முதலியன காந்துதல் ; 

கருதப்படும் தீட்டு ; தீண்டுகை ; சீட்டு ; பூச்சு ; 
சீற்றம் கொள்ளுதல் ; அழிதல் . 

அடி ; துப்புரவாக்குதல் . 
தீஞ்சுவை இன்சுவை . 

தீட்டுக்கல் சாணைக்கல் . 
தீஞ்சேறு - இனிய பாகு . 

தீட்டுக்கவி - காண்க : சீட்டுக்கவி . 
தீஞ்சொல் - இனிய மொழி . 

தீட்டுக்காரி - மாதவிடாய் கொண்டவள் . 
தீட்சணகண்டகம் - முள் நாவல் . 

தீட்டுக்குற்றி - ஆயுதம் தீட்டும் தடி . 
தீட்சணகந்தகம் - வெங்காயம் . 

தீட்டுகோல் - எழுதுகோல் . 
தீட்சணகம் காண்க : வெண்கடுகு . 

தீட்டுதல் - கூராக்கு தல் ; துலக்குதல் ; மினுக்கு 
தீட்சணசாரம் - காண்க : இலுப்பை . 

தல் ; அரிசி குற்றித் தூய்மை செய்தல் ; 
தீட்சணதண்டுலம் - திப்பிலி . 

கோதுதல் ; தூய்மை செய்தல் ; பூசுதல் ; 
தீட்சணபத்திரம் - அலரி . 

எழுதுதல் ; சித்திரித்தல் ; சொல்லுதல் ; 
தீட்சணபுட்பம் - இலவங்கம் . 
தீட்சணம் - உறைப்பு ; கடுமை; கூர்மை ; ஆயுதம் தீட்டுப்படுதல் - தீண்டத்தகாதவரைத் 

அடித்தல் ; சாத்துதல் . 

தீண்டு 
மிளகு ; கஞ்சாங்கோரை ; இரும்பு ; கொள்ளை 
நோய் ; இறப்பு . 

தலால் தூய்மை கெடுதல் . 
தீட்சணரோகம் - கொடிய நோய் . 

தீட்டுப்பலகை - கத்தி முதலியன தீட்டும் பலகை . 
தீட்சணியம் - உறைப்பு ; கடுமை ; கூர்மை . 

தீட்டுவீடு - பிறப்பாலும் இறப்பாலும் தீட்டுள்ள 
தீட்சாகுரு - ஒருவனுக்குத் தீட்சைச் 

வீடு . 

சடங்கு 
செய்யும் ஆசாரியன் . 

தீட்பு - இழிவு ; ஒழுக்கத் தவறுதலால் நேரும் 
தீட்சித்தல் - நோக்கம் , தொடுகை , உபதேசம் 

குற்றம் . 
முதலியவற்றால் அருளுடன் குரு தீட்சை தீண்டல் - தீண்டுதல் ; பிறப்பு இறப்பு முதலிய 
செய்வித்தல் ; பேரூக்கம் காட்டுதல் ; விரத 

வற்றால் உண்டாவதாகக் கருதப்படும் தீட்டு ; 
நியமம் கொள்ளுதல் . 

மாதவிடாய் ; வயல் . 
தீட்சிதர் - யாகம் செய்தோர் ; 

தில்லை தீண்டியம் - காண்க : பவளக்குறிஞ்சி . 
மூவாயிரவர் ; வேள்வி செய்த பார்ப்பனர் தீண்டுதல் - தொடுதல் ; பற்றுதல் ; பாம்பு முதலி 
தரிக்கும் பட்டப்பெயர் ; சங்கற்பம் யன கடித்தல் ; அடித்தல் ; தீட்டுப்படுத்துதல் . 
கொண்டவர் ; சமய தீட்சை பெற்றோர் . தீத்தகம் - பொன் . 


தீத்தட்டி 


587 


தீபாவலி ( ளி ) 


- 


கல் . 


} 


- 


கல் . 


தீத்தட்டி , 

தீப்படுதல் - நெருப்புப்பற்றுதல் ; இறத்தல் . 
தீத்தட்டிக்கல் , 

காண்க : சிக்கிமுக்கிக்கல் . தீப்படை - தீக்கடவுளின் ஆயுதம் . 
தீத்தட்டிக்குடுக்கை 

தீப்பறவை - காண்க : தீக்கோழி . 
தீத்தபிங்கலம் - சிங்கம் . 

தீப்பாய்தல் - உடன்கட்டையேறுதல் . 
தீத்தம் - தீர்த்தம் ; பெருங்காயம் ; சிவாகமம் 

தீப்பி - நெருப்பு . 
இருபத்தெட்டனுள் ஒன்று . 

தீப்பிடித்தல் - நெருப்புப்பற்றுதல் . 
தீத்தரசம் - நாங்கூழ்ப் புழுவகை . 

தீப்பிணி - கொடிய நோய் ; காய்ச்சல் . 
தீத்தருகோல் - காண்க : தீக்கடைகோல் . 

தீப்பியம் - காண்க : ஓமம் ; தீச்சுடர் . 
தீத்தல் - சுடுதல் ; பயிர் முதலியன கருகச் செய் 

தீப்பிரகாசி - காண்க : குங்கி ( கு ) லியம் . 
தல் ; காந்தவைத்தல் ; காயச்செய்தல் . 

தீப்பிரயகம் - காண்க : தீப்பியம் . 
தீத்தலோகம் - வெண்கலம் ; நிறம் ; மாந்தளிர்க் 

தீப்புட்பம் - சண்பகப்பூ . 

தீப்புண் - தீயாற் சுட்ட புண் . 
தீத்தலோசனம் - பூனை . 

தீப்பொறி - நெருப்புப்பொறி . 
தீத்தாங்கம் - மயில் . 

தீபக்கால் - விளக்குத்தண்டு ; தீபாராதனைக் 
தீத்தாங்கி - தீயை மறைக்கும் பலகை ; அடுப்பின் 

கருவி . 
மேலே அமைக்கப்பட்ட பரண் . 

தீபக்கிட்டம் - விளக்குப்புகை திரண்ட மை . 
தீத்தாட்சம் - பூனை ; மயில் . 

தீபக்கொடிச்சி - கருப்பூரவகை . 
தீத்தி - ஒளி ; அழகு ; வெண்கலம் . 

தீபகம் - விளக்கு ; ஓரிடத்து நின்ற மொழி பல 
தீத்தியம் - காண்க : அரத்தை . 

விடத்தும் சென்று பொருள் விளக்கும் அணி 
தீத்திரள் - தீக்கொழுந்தின் கூட்டம் ; ஊழித்தீ . 

வகை ; பார்வை விலங்கு . 
தீத்திறம் - கொலை முதலிய கொடுஞ்செயல்கள் ; 

தீபகாந்தி , 

தீபவொளியுடைய வயிரக் 
தீயில் செய்யும் வேள்வி வழிபாடு . 

தீபகாந்தியோன் ) 
தீத்தீண்டல் - திருமணச் சடங்குமுறை . 

தீபகூபி - விளக்குத்திரி . 
தீத்தீண்டுகையார் - வேங்கைமரம் . 

தீபங்காட்டல் - தீபார்ச்சனை செய்தல் . 
தீத்தெய்வம் - அக்கினிதேவன் , தீக்கடவுள் . தீபசாந்தி - இந்திரவிழா. 
தீத்தொழில் - பாவச்செய்கை ; அக்கினிகாரியம் ; தீபசாலம் - காண்க : தீபமரம் . 
வேள்வி . 

தீபத்தம்பம் - விளக்குத்தண்டு கலங்கரை 
தீதல் - எரிந்துபோதல் ; பயிர் முதலியன கருகு விளக்கம் . 
தல் ; சோறு முதலியன காந்துதல் ; அழிதல் ; | தீபதூபம் - விளக்கும் நறும்புகையும் . 
சினத்தல் . 

தீபபுட்பம் - காண்க : தீப்புட்பம் . 
தீது - தீமை ; குற்றம் ; பாவச்செயல் ; துன்பம் ; | தீபம் - விளக்கு ; விளக்குத்தண்டு ; சோதிநாள் ; 
இறப்பு ; கேடு ; உடம்பு ; இடையூறு . 

சோதிமரம் ; தீவு . 
தீதை - கன்னிப்பெண் ; அறிவு . 

தீபம்பார்த்தல் - கோயில் முதலிய இடங்களில் 
தீந்தமிழ் - இனிய தமிழ் . 

விளக்கிடுதல் ; கோயில் முதலியவற்றில் இட்ட 
தீந்தொடை - யாழ்நரம்பு ; யாழ் ; தேனடை . விளக்கை அவியாமல் பார்த்துக்கொள்ளுதல் . 
தீநா - தீச்சுடர் ; கப்பல்களுக்குத் திசை | தீபமரம் - சோதிமரம் . 
தெரிவிக்கப் பனைகளைக் காலாக நாட்டி தீபவதி - ஆறு . 
அதன்மீது மண் இட்டு எரிக்கும் விளக்கு ; | தீபவராடி - வராடிப் பண்வகை . 
கப்பற்காரர் துறையறியக் கொளுத்தும் தீப் தீபவிருட்சம் - தீபமரம் ; விளக்குத் தண்டு . 
பந்தம் ; கலங்கரைவிளக்கம் . 

தீபனம் - அதிகப்படுத்துவது ; பசி ; உ ணவு ; 
தீநாக்கு - தீயின் நாக்காகிய சுடர் ; கருநாக்கு . 

மஞ்சள் ; அதிக ஒளி ; படையல் ; செய்கை . 
தீநாய் - சுடுகாட்டில் திரியும் ஒரு நாய்வகை . 

தீபாந்தம் - பெருச்சாளி. 
தீநிமித்தம் - கெட்ட குறி . 

தீபாந்தரம் - காண்க : தீவாந்தரம் . 
தீநீர் - நன்னீர் ; மருந்துக்கு உதவும் வடிநீர் ; | தீபாரத்தி , 

இனிய இளநீர் ; இனிய குடிநீர் ; திராவகம் . தீபாராதனை 
தீநுரை - கடல் நுரை . 

தீபாவலி ( ளி ) - தீபவரிசை ; விளக்குகளை வரிசை 
தீப்தம் - ஒளி ; சிங்கம் ; பெருங்காயம் ; சிவாகமம் யாய் ஏற்றிவைக்கும் பண்டிகை ; ஐப்பசி 
இருபத்தெட்டனுள் 

ஒன்று ; 

பண்வகையுள் மாதத்தில் சதுர்த்தசி நாளில் கொண்டாடும் 
ஒன்று . 

ஓர் இந்துப் பண்டிகை ; பொருளை இழந்து 
தீப்பசி - கொடும்பசி . 

வறுமையடைதல் . 


} - விளக்குக் காட்டிப் பூசித்தல் . 


தீபி 


588 


தீர்க்கம் 


-- 


தீபி - புலி . 

தீயழல் - தீக்கொழுந்து . 
தீபிகை - விளக்கு . 

தீயளி - பசுங்காய் . 
தீபு - கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி . 

தீயறம் - பொல்லாங்கு . 
தீம் - இனிமை ; இனிய ; அமுது . 

தீயாக்கீரை - பொன்னாங்காணிக் கீரை . 
தீம்பண்டம் - இனிய தின்பண்டம் . 

தீயாடி - ஈமத்தீயில் ஆடுபவனான சிவபெருமான் . 
தீம்பன் - கீழ்மகன் . 

தீயார் - கொடியோர் ; கீழ்மக்கள் ; வேடர் . 
தீம்பி - தீயவள் . 

தீயினம் - தீயோர் கூட்டம் . 
தீம்பு - தீது ; தாழ்வு ; கேடு ; குறும்பு . 

தீயுண்புள் - காண்க : தீக்கோழி . 
தீம்புகை - நறும்புகை . 

தீயெச்சம் - அவிக்கப்படாத நெருப்பின் மிச்சம் . 
தீம்புழல் - இனிய பணியாரம் ; இலுப்பைப் பூ . தீயொழுக்கம் - கெட்ட நடத்தை . 
தீம்புளி - கருப்புக்கட்டி கூட்டிப் பொரித்த புளி . தீயோம்புதல் - ஓமத்தீ வளர்த்தல் . 
தீம்பூ - ஒரு மரவகை ; மணப்பொருள்களுள் 

தீயோர் - காண்க : தீயார் . 
ஒன்று . 

தீர்க்கக்கிரீப ( வ ) ம் - நீள்கழுத்துடைய ஒட்டகம் . 
தீமகம் - பகைவரைக் கொல்வதற்காகச் செய்யும் தீர்க்ககணம் - வெண்சீரகம் . 
வேள்வியாகிய ஆபிசாரயாகம் . 

தீர்க்ககதி - ஒட்டகம் . 
தீமடுத்தல் -நெருப்பு மூட்டு தல் ; நெருப்பி தீர்க்ககந்தை - வெருகங்கிழங்கு . 
லிடுதல் . 

தீர்க்ககாண்டம் - கோரைப்புல் . 
தீமிதி - வேண்டுதல் நிமித்தம் நெருப்புக்குழியில் தீர்க்கசங்கம் - ஒட்டகம் ; நாரை . 
இறங்கி நடத்தல் . 

தீர்க்க சத்திரம் - பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு 
தீமிதித்திருவிழா - திரௌபதையம்மன் கோயி 

மேல் நடைபெறும் வேள்வி . 
லில் அடியார்கள் 

வேண்டுதல் பொருட்டு தீர்க்கசதுரம் - கோணங்கள் ஒத்ததும் பக்கங்கள் 
நெருப்புக்குழியில் நடக்கும் திருவிழா . 

ஒவ்வாததுமான நாற்கோட்டு உருவம் . 
தீமுகம் - நெருப்பெரியுமிடம் ; உலைவாய் . 

தீர்க்கசந்தி - எழுத்து விகாரமுற்றுப் புணரும் 
தீமுறை - நெருப்பில் செய்யும் ஓமச்சடங்கு . 

வடமொழிப் புணர்ச்சியுள் ஒன்று . 
தீமூட்டு - தீ மூட்டுவதற்குரிய பொருள் . 

தீர்க்கசாலம் - ஆச்சாமரம் . 
தீமூட்டுதல் - நெருப்புப் பற்றவைத்தல் ; 

தீர்க்கசிகுவம் - பாம்பு . 
மூட்டுதல் . 

தீர்க்கசீவம் - நீண்ட ஆயுள் . 
தீமேனியான் - தீப்போலும் உடல் நிறமுடைய தீர்க்கசுமங்கலி 

தீர்க்கசுமங்கலி - சுமங்கலியாய் 
சிவபெருமான் . 

நெடுங்காலம் 

வாழ்பவள் ; தேவரடியாள் . 
தீமை - கொடுமை ; குற்றம் ; பாவச்செயல் ; 

தீர்க்கசுரம் - நெடில் ; நீண்டகாலம் இருக்கும் 
குறும்பு ; இறப்பு ; முதலியன . 

காய்ச்சல் . 
தீமொழி - பொல்லாச்சொல் ; சாபம் . 

தீர்க்கசுவாதம் - பெருமூச்சு . 
தீய்த்தல் - பயிர் முதலியன கருகச்செய்தல் ; 
காந்தவைத்தல் ; காயச்செய்தல் ; சுடுதல் . 

தீர்க்கதண்டம் - தரையில் படிந்து வணங்குகை ; 
தீய்தல் - எரிந்துபோதல் ; பயிர் முதலியன கருகு 

ஆமணக்கு . 
தல் ; சோறு முதலியன காந்துதல் ; சீற்றம் தீர்க்கதண்டன் -- தரையில் கவிழ்ந்து வணங்கும் 
கொள்ளுதல் ; அழிதல் . 

வணக்கமுறை , 
பயிர் முதலியன பட்டுப்போகை ; 

தீர்க்கதரிசனம் - மேல் வருவதை அறியும் அறிவு . 
பயிர் கரிந்து போகை . 

தீர்க்கதரிசி - முக்கால நிகழ்ச்சியை உணர்பவன் . 
தீய - தீமையான ; போலியான . 

தீர்க்கதரு - பனைமரம் . 
தீயகம் - நெருப்புள்ள இடமான நரகம் . 

தீர்க்கதாரு - நிலப்பனை . 
தீயது - இனியது ; தீங்குள்ளது ; சைவ உணவு . 

தீர்க்கநாதம் - சங்கு . 
தீயபுட்பம் - காண்க : தீப்புட்பம் . 

தீர்க்க நித்திரை - நெடுந்தூக்கம் ; இறப்பு . 
தீயம் - இனிப்பு . 

தீர்க்கபர்ணி - நீண்ட இலையுள்ள, வாழை . 
தீயர் - கீழ்மக்கள் ; கொடியோர் ; வேடர் ; மலை தீர்க்கபாதப ( வ ) ம் - தென்னை . 
யாளச் சாதியாருள் ஒரு வகையர் . 

தீர்க்கம் - நீட்சி ; நெட்டுயிரெழுத்து ; முழுமை ; 
தீயல் - சமையலில் கருகினது ; பொரிக்கறி ; உறுதி ; அறிவுத் தெளிவும் கவர்ச்சியுமுள்ள 
குழம்புவகை . 

தோற்றம் ; பெருமிதத் தோற்றம் ; துணிகரச் 
தீயவை - தீய செயல் ; துன்பம் ; கீழ்மக்கள் செயல் ; தெளிவு ; சன்மலக்கினத்துக்கு 6 , 7 
கூட்டம் . 

ஆம் இராசிகள் . 


கலக 


தீயவுகரிவு } 


589 


தீர்க்கம் போடுதல் 


தீவலஞ்செய்தல் 


- 


தீர்க்காயுசு } 


தீர்க்கம் போடுதல் - நெட்டெழுத்தின் நீட்சிக்குறி | தீர்ப்பு - முடிவு ; நியாயத்தீர்ப்பு ; தீர்மானம் ; 
யிடுதல் . 

தண்டனை ; ஒழிப்பு ; கழுவாய் . 
தீர்க்கமாருதம் - யானை . 

தீர்ப்புக்கட்டுதல் - முடிவை 

- முடிவை உறுதிப்படுத்துதல் ; 
தீர்க்கமூலம் - முடக்கொற்றான் ; வில்வவகை ; மதிப்பிடுதல் ; இலாப நட்டக் கணக்கு முடிவு 
தொட்டாற்சுருங்கி . 

கட்டுதல் . 
தீர்க்கயோசனை - ஆழ்ந்த சிந்தனை . 

தீர்பு - தீர்தல் . 
தீர்க்கரசனம் - பாம்பு . 

தீர்மானம் - தண்டனை ; தாளத்தீர்ப்பு ; முடிவு ; 
தீர்க்கரதம் - பன்றி . 

முழுமை ; சுண்ணாம்பு மட்டிப்பூச்சின்மேல் 
தீர்க்கலோகிதம் - காண்க : சிலந்தி ; தருப்பை . வெள்ளையால் மெருகிடுகை . 
தீர்க்கவசனம் - உறுதிச்சொல் . 

தீர்மானித்தல் - கணித்தல் ; முடித்தல் ; தாளந் 
தீர்க்கவர்ச்சிகை - முதலை . 

தீர்த்தல் . 
தீர்க்கவிருக்கம் - பெருமரம் . 

தீர்மை - நீக்கம் . 
தீர்க்கவைரம் - நெடுநாளைய பகைமை . 

தீர்வு - நீங்குகை ; கழுவாய் ; தாளத்தீர்ப்பு . 
தீர்க்காயு , 

நீண்ட ஆயுள் ; காக்கை ; மார்க் தீர்வை - உறுதி ; கணக்கு ; முடிவு ; விதி ; வரிப் 
கண்டன் . 

பணம் ; கழுவாய் ; கீரிப்பிள்ளை . 
தீர்க்காயுதம் -- ஈட்டி ; பன்றி . 

தீர்வைக்காரன் - ஆயக்காரன் ; வரிதண்டுவோன் . 
தீர்க்காயுள் - நீண்ட வாழ்நாள் . 

தீர்வைச்சரக்கு - சுங்கவரி இடு தற்குரிய பொருள் . 
தீர்க்காலோசனை - ஆழ்ந்த யோசனை . 

தீர்வைத்துறை - சுங்கத்துறை . 
தீர்த்தகர், 

தீர்வையிடுதல் தீர்மானித்தல் ; முடிவு செய்தல் . 
காண்க : தீர்த்தங்கரர் ; தூயோர் . 
தீர்த்தகரர் ) 

தீர - முற்ற ; மிக . 
தீர்த்தங்கரர் - சமணருள் அருக பதவியடைந்த தீரக்கழிய - மிக அதிகமாய் . 
இருபத்து நான்கு சமண குருமார் . 

, 
தீர்த்தங்கொடுத்தல் - திருக்கோயிலில் சுவாமி 
தீர்த்தம் அளித்தல் ; திரு நாள் முடிவில் தீரம் - துணிவு ; அறிவு ; கரை ; செய்வரம்பு ; 
அடியார்கள் நீராடும்படி சுவாமி தீர்த்தத் அம்பு ; மஞ்சள் . 
துறையில் திருமஞ்சனமாடுதல் . 

தீரவாசம் - ஆற்றுப்பாய்ச்சலுள்ள இடம் . 
தீர்த்தத்துறை - புண்ணிய நீரில் இறங்கும் துறை . தீரவாசி - ஆற்றங்கரையில் வாழ்வோர் . 
தீர்த்தம் - நீர் ; தூய்மை ; ஆராதனை நீர் ; | தீரன் - மன உறுதியுள்ளவன் . 
புண்ணிய நீர்த்துறை ; திருமஞ்சன நீர் ; தீராந்தி -- விட்டம் . 
திருவிழா ; தீ ; வேள்வி ; பிறப்பு ; சிராத்தம் ; | தீராமாற்று - கழுவாயில்லாத செயல் . 
பெண்குறி . 

தீராமை --- கொடுமை ; கடுந்துரோகம் ; பொய்க் 
தீர்த்தமாடுதல் - நல்வேளையில் புண்ணிய நீரில் குற்றச்சாட்டு ; பேர நீதி ; வன்மத்தாற் 
முழுகுதல் . 

சொல்லுங் கோள் ; ஆற்றாமை . 
தீர்த்தயாத்திரை - புண்ணியப் புனல்களில் நீராடும் தீராமைக்காரி - வன்கண்மை உள்ளவள் .. 
பொருட்டுச் செய்யும் பயணம் . 

தீரிக்கை - ஒழிந்த வேளை . 
தீர்த்தல் - விடுதல் ; முடித்தல் ; போக்குதல் ; | தீரை - துணிவுள்ளவள் . 
அழித்தல் ; கொல்லுதல் ; தீர்ப்புச்செய்தல் ; தீவகச்சாந்தி - முற்காலத்தில் காவிரிப்பூம் 
நன்றாகப் புடைத்தல் ; கடன் முதலியன பட்டினத்தில் நடந்த இந்திரவிழா . 
ஒழித்தல் ; மனைவியை விலக்குதல் . 

தீவகம் - காண்க : தீபகம் ; தீவு ; பார்வை விலங்கு .. 
தீர்த்தவாசி - பு ண் ணியத் துறைப் பக்கத்து தீவகமிருகம் - பார்வை விலங்கு . 

வாழ்பவன் ; தீர்த்தயாத்திரை செல்வோன் . தீவட்டி - தீப்பந்தம் ; பயனற்ற அறிவிலி . 
தீர்த்தன் - தூயோன் ; கடவுள் ; அருகன் ; குரு . தீவட்டித்தடியன் - பயனற்ற அறிவிலி .. 
தீர்த்திகை - தீர்த்தம் ; ஆறு . 

தீவண்ணன் - நெருப்பு நிறத்தவனான சிவன் . 
தீர்தல் - உள்ளது ஒழிதல் ; முற்றுப்பெறுதல் ; | தீவத்தி - காண்க : தீவட்டி .. 
உரிமையாதல் ; இல்லையாதல் ; அழிதல் ; | தீவம் - விளக்கு ; தீவு . 
கழிதல் ; செலவாய்ப்போதல் . 

தீவர்த்தி - காண்க : தீவட்டி . 
தீர்ந்தவன் - தேறினவன் ; துறந்தவன் ; ஊக்க தீவலஞ்செய்தல் - திருமணம் ; திருமணச் சடங்கு 
முடையவன் . 

முதலியவற்றில் ஓமத்தீயை வலமாகச் சுற்றி 
தீர்ப்பான் - மருத்துவன் . 

வருகை . 


தீவளர்த்தல் 


590 


துக்காதீதம் 


தீவளர்த்தல் - உடன்கட்டையேறல் முதலியவற் தீவிளி - காயாமரம் ; பசுங்காய் ; கொடுஞ்சொல் . 
றிற்கு நெருப்பு வளர்த்தல் ; வேள்வித்தீயைப் கடுங்காற்று ; தீபாவளி . 
பெருக்குதல் . 

தீவினை - பாவம் ; கொடுஞ்செயல் ; அக்கினி 
தீவளர்ப்போர் - முத்தீயைப் பேணுவோராகிய 

காரியம் ; தீ வழிபாடு . 
அந்தணர் ; முனிவர் . 

தீவினையச்சம் - தீய செயல்களைச் செய்வதற்கு 
தீவளி - கடுங்காற்று . 

அஞ்சுதல் . 
தீவறை - பெருநெருப்பெரிக்கும் குழியடுப்பு . 

தீவு - நாற்புறமும் நீர் சூழ்ந்த நிலம் ; தொலை 
தீவனம் - பசி ; கால் நடைகளின் உணவு . 

நாடு ; பயிர் கரிந்துபோதல் ; இனிமை . 
தீவாணம் - அரசாட்சி ; அறங்கூறவையம் . 

தீவுக்குருவி - அயல்நாட்டுப் பறவை . 

தீவுச்சரக்கு - வெளிநாட்டுச் சரக்கு . 
தீவாந்தரம் - தூரத்தீவு . 

தீவேட்டல் - திருமணஞ்செய்தல் ; வேள்வி 
தீவாளி - காண்க : தீபாவலி( ளி ) . 

செய்தல் . 
தீவாளிகுளித்தல் - வீண்செலவு செய்து வறியவ தீவேள்வி - தீச்சான்றாகச் செய்யும் மணவினை . 
னாதல் . 

தீழ்ப்பு - கீழ்மை ; தீட்டு . 
தீவாளியாதல் - கடனால் நிலைகுலைதல் . தீற்றுதல் - சுண்ணம் முதலியவற்றால் துளை 
தீவான் - காண்க : திவான் ; தீவில் வாழ்பவன் ; அடைத்தல் ; ஊட்டுதல் ; பூசுதல் ; மெழுகுதல் ; 
எரிக்கப்படத்தக்க புல்லன் . 

ஆடையைச் சுருக்கெடுத்து மெதுவாக்குதல் ; 
தீவானம் - பைத்தியம் . 

கயிற்றின் முறுக்காற்றுதல் ; பல்விளக்குதல் . 
தீவி - புலி ; பறவைவகை . 

தீன் - மதம் ; உணவு . 
தீவிகை - விளக்கு . 

தீன்பண்டம் - காண்க : தின்பண்டம் . 
தீவிதிராட்சம் - வெளிநாட்டுக் கொடிமுந்திரிகை . | தீனக்காரன் - நோயாளி. 
தீவிய - இனிமையான . 

தீனபந்து - எளியார்க்கு அன்பன் ; கடவுள் . 

தீனம் - வறுமை ; நோய் ; கொடுமை ; நட்பு . 
தீவிரகந்தம் - துளசி . 

தீனரட்சகன் - எளியவரைக் காப்பவன் ; கடவுள் . 
தீவிரம் - விரைவு ; கடுமை ; கொடுமை ; சூரியக் தீனன் - வறியவன் ; இரப்போன் ; தீ ம்பன் ; 
கதிர் ; உறைப்பு : ஒரு நரகம் ; பெருங்கோபம் . 

பெருந்தீனி தின்பவன் . 
தீவிரித்தல் - விரைவுபடுத்துதல் ; காடுமை 

தீனி - கொழுத்த உணவு ; சிற்றுண்டி ; விலங் 
யாதல் . 

குணவு . 
தீவிழித்தல் - சினத்துடன் பார்த்தல் . 

தீனிப்பை - இரைப்பை . 


து - ஓர் உயிர் மெய்யெழுத்து ( த் + உ ) ; உணவு ; துக்க நிவாரணம் - துயரிலிருந்து விடுபடுகை ; 
அனுபவம் ; பிரிவு ; ஒருமைத் தன்மை விகுதி ; அவா என்னும் பற்றுவிட்டு நிற்கும் நிலையே 
சுட்டுப்பெயர் வினாப்பெயர்களில் ஒன்றன் வீடு என்னும் பௌத்தமதக் கொள்கை . 
பால் குறிக்கும் விகுதி ; ஒன்றன்பால் விகுதி ; துக்க நிவாரணமார்க்கம் - வாய்மை நான்கனுள் 
பகுதிப்பொருள் விகுதி . 

பற்று இல்லாமையே துக்க நீக்கத்திற்கு வழி 
துக்கக்காரன் - இழவு கொண்டாடுவோன் . 

என்னும் பௌத்தமதக் கொள்கை . 
துக்ககன் - துயரமுள்ளோன் . 

துக்கம் - துன்பம் ; வாய்மை நான்கனுள் உலகப் 
துக்கங்கேட்டல் - இழவு விசாரித்தல் . 

பிறப்பே துன்பம் என்று கூறும் பௌத்த மதக் 
துக்கங்கொண்டாடுதல் - இழவு கொண்டாடுதல் . கொள்கை ; நோய் ; சயரோகம் ; 

நரகம் ; 
துக்கசகிதர் - மானிடர் . 

வானம் . 
துக்க சாகரம் - துயர்க்கடலாகிய பெருந்துயர் . 

து 

பக்கர் - காசநோயாளிகள் . 
துக்கடா -- சிறு துண்டு ; உணவிற்குரிய பச்சடி | துக்கரம் - செய்தற்கரியது .. 
முதலிய துணை உணவுப்பொருள் ; மிகச் 

துக்கராகம் - இழவுக்குரிய பண்வகை ; 
சிறிதான . 

யாழ்த்திறவகை . 
துக்கடி - சிறு துண்டு ; நிலப்பகுதி . 

துக்கவீடு - இழவு கொண்டாடும் வீடு . 
துக்கத்திரயம் - ஆதிதெய்விகம் , ஆதியான் மிகம் , துக்காணி - இரண்டு அல்லது நான்கு தம்படி 
ஆதிபௌதிகம் என்னும் மூவகைத் துன் மதிப்புக்கொண்ட சிறு செப்புநாணயம் . 
பங்கள் . 

துக்காதீதம் - இன்பம் . 


பாலை 


துக்கி 


591 


துட்டக்கிளவி 


துக்கி - துயரமுடையோன் ( ள் ) . 

துங்கரிகம் - காவிக்கல் . 
துக்கித்தல் - மனம் வருந்துதல் . துங்கன் - தூயவன் ; உயர்ந்தோன் ; 

மேன்மை 
துக்கிதம் - துன்பம் . 

யுடையோன் ; கதிவலயத்திலிருந்து சந்திரன் 
துக்கிதன் - துயரமுடையோன் . 

செல்லும் அதிக தூரம் . 
துக்கு - கீழ்மை ; பயனின்மை ; உதவாதவன் ; துங்கி - இரவு . 

. 
உதவாதது ; துரு ; துவக்கு என்னும் தோல் ; | துங்கீசன் - சூரியன் ; சிவன் ; திருமால் ; சந்திரன் . 
துக்குடி - காண்க : துக்கடி . 

துங்கீபதி -- சந்திரன் . 
துக்குணி - மிகச் சிறியது . 

துச்சத்தரு - ஆமணக்கு . 
துக்குப்பிடித்தவன் - பயனற்றவன் . 

துச்சதானியம் - பதர் . 
துக்கை - துர்க்கை ; மகளிர் மாதத்தீட்டு . துச்சம் - இழிவு ; கீழ்மை ; வெறுமை ; பதர் ; 
துக்கோற்பத்தி - வாய்மை நான்கனுள் அவாவே நிலையின்மை ; பொய் ; பேய்க்கொம்மட்டிக் 
எல்லாவகைத் துயரத்திற்கும் காரணம் 

கொடி ; இன்மை ; கொம்மட்டி மாதுளைக் 
என்னும் பௌத்தமதக் கொள்கை . 

கொடி . 
துகத்தல் - கசத்தல் . 

துச்சரிதம் - தீயொழுக்கம் . 
துகம் - நிலத்தாக்கு ; பங்கு . 

துச்சவனன் - இந்திரன் . 
துகள் - தூளி ; குற்றம் ; பூந்தாது . 

துச்சன் - இழிந்தவன் . 
துகளிதம் - தூளி . 

துச்சாரி - தீய நடத்தையுள்ளவன் . 
துகளிலி - குற்றமற்றவனான கடவுள் . 

துச்சி - உண்ணுகை; அனுபவம் ; தேர்வு ; பூநீறு . 
துகிதை - மகள் . 

துச்சிமை - கீழ்மை . 
துகிர் - பவளம் ; பவளக்கொடி . 

துச்சில் - ஒதுக்கிடம் ; தங்குமிடம் ; மயில் 
துகிர்த்தாளி - காண்க : பவழமல்லிகை . 

முதலியவற்றின் கொண்டை 
துகிரிகை - எழுதுகோல் ; சாந்து ; சித்திரம் . 

துச்சு - இழிவு . 
துகில் - நல்லாடை ; துணிக்கொடி ; விருதுக் துசகம் - மாதுளை மரம் ; கொம்மட்டிமாதுளை . 
கொடி . 

துசம் - கொடி ; பல் ; உமி ; குங்கிலியம் ; முட்டை 
துகிலிகை - எழுதுகோல் ; 

; சித்திரம் ; 

யில் பிறப்பது . 
கொடி . 

துசன் - பார்ப்பான் . 
துகிற்கிழி - உறை . 

துஞ்சர் - அசுரர் . 
துகிற்பீசம் - பருத்திவிதை . 

துஞ்சரித்தல் - கண்விழித்தல் . 
துகின்மனை - கூடாரம் . 

துஞ்சற - முழுமையும் . 
துகின்முடி - தலைப்பாகை .. 

, 
துகின் முடித்தல் - தலைப்பாகை கட்டுதல் . 

விட்ட கூந்தல்வகை . 
கி னசயிலம் பனிமலையான இமயமலை . 

துஞ்சுதல் - தூங்குதல் , துயிலுதல் ; சோம்புதல் ; 
துகினம் - பனி ; நிலாவின் கதிர் . 

தொழிலின்றி இருத்தல் ; சோர்தல் ; இறத்தல் ; 
துகினூல் - வெண்ணூல் . 

வலியழிதல் ; குறைதல் ; தொங்குதல் ; தங்கு 
துகு - வருத்தம் . 

தல் ; நிலைபெறுதல் , 
துகுத்தல் - தொகுதியாக்குதல் 

துஞ்சுநிலை - கட்டில் .. 
துகுதல் - தொகுதியாதல் . 

துஞ்சுமரம் - மதில் வாயிலில் இடும் 
துகுதுகுவெனல் - பெருங்கூட்டம் வருகையில் 

மரம் ; கழுக்கோல் . 
எழும் ஒலிக்குறிப்பு . 
துகூலம் - நுண்ணிய சீலை ; வெண்பட்டு . 

துஞ்சுமன் - சோம்பலுள்ளவன் . 
துகைத்தல் - மிதித்து ழக் குதல் ; 

துஞ்சை - காண்க : துஞ்சுகுழல் . 

இடித்தல் ; 
வருத்துதல் ; திரிதல் . 

துட்கரம் - வருந்தி முடித்தற்குரியது . 
துகையல் - தேங்காய் காய்கறிகளை அரைத்துச் 

துட்கிரமம் - ஒழுங்கற்றது ; எட்டாதது . 
செய்யும் உணவின் துணைப்பொருள்வகை . 

துட்கு - அச்சம் . 
துங்கசேகரம் - மலை . 

துட்குதல் - அச்சங்கொள்ளுதல் . 
துங்கதை - உயர்ச்சி ; பெருமை . 

துட்கெனல் - அச்சக்குறிப்பு . 
துங்கபத்திரி - துங்கபத்திரையாறு . 

துட்சணத்துவம் - குறும்புத்தனம் . 
துங்கம் - உயர்வு : அகலம் ; பெருமை ; நுனி ; துட்சணம் - குறும்புத்தனம் ; அவையில் கூறத் 
தூய்மை ; மலை ; வெற்றி ; கதிவலயத்திலிருந்து தகாத சொல் . 
சந்திரன் செல்லும் அதிக தூரம் . 

துட்டக்கிளவி - தீய சொல் . 


துணிக் 


துஞ்சு குழல் } - ஐம்பால்களுள் பின்னித் தொங்க 


கணைய 


துட்டகண்டகன் 


592 


துடைத்தல் 


ட , } - குறுந்தடி . 


கன்று . 


துட்டகண்டகன் - மிகக் கொடியவன் ; பிறரை காண்க : துடிக்கூத்து ; துடி கொட்டுபவன் ; 
வருத்தி வேலைவாங்குவோன் . 

சிறுமை ; திரியணுகம் . 
துட்டகம் - பொல்லாங்கு . 

துடிக்கூத்து - பகைவரை அழித்தபின் முருகக் 
துட்டகன் - தீமை புரிவோன் . 

கடவுளும் எழுமாதர்களும் துடிகொட்டி ஆடிய 
துட்டத்தனம் - தீக்குணம் . 

கூத்து . 
துட்டதேவதை - மாடன் , காட்டேறி முதலிய துடிகம் - தும்பைச்செடி . 
கொடுந்தெய்வங்கள் . 

துடித்தல் - படபடவெனச் 

சலித்தல் ; 

மனம் 
துட்டநிக்கிரகம் - தீயோரையழித்தல் . 

பதைத்தல் ; பரபரத்தல் ; மின்னுதல் ; பசி 
துட்டம் - தீமை ; கொடுமை ; மரகதக் குற்றங் 

முதலியவற்றால் வருந்துதல் ; துடுக்காதல் . 
களுள் ஒன்றாகிய நீலோற்பல நிறம் . 

துடிதலோகம் - பௌத்தமத நூல்களில் கண்ட 

தேவலோகம் . 
துட்டரி ( வி ) - தொடரிச்செடி . 

துடி துடித்தல் - மனம் பதைபதைத்தல் ; கடுகடுத் 
துட்டன் - தீயோன் ; தேள் . 

தல் . 
துட்டாட்டம் - முருட்டு தனம் ; தீய வாழ்வு . 

துடிநிலை - போர்க்களத்திலே மறவருடைய 
துட்டாப்பு - சிட்டை மரத்திடையே கட்டிய வீரம் மிகத் துடிகொட்டுதலைக் கூறும் புறத் 
பாரம் சுமத்தல் ; செரியாமை . 

துறை ; வழிவழியாய்த் துடிகொட்டி 
துட்டி - மனநிறைவு ; கெட்டவள் ; சாவுத்தீட்டு ; வருபவனது குணங்களைப் புகழும் புறத்துறை . 
சாதுயர் ; சம்பளம் பிடிக்கை . 

துடி நூல் - உடலில் 

நாடித்துடிப்புகளைக் 
துட்டு - பணம் ; இரண்டு அல்லது நான்கு தம்படி 

கொண்டு விளைவுகூறும் அறிவியல் நூல் . 
மதிப்புக்கொண்ட செப்புநாணயம் ; தீமை . துடிப்பு - நாடியடிக்கை ; நடுக்கம் ; பரபரப்பு ; 
துட்டுக்கட்டை , 

சினம் ; பிரம்பு முதலியவற்றின் வீச்சு ; செருக்கு ; 
துட்டுத்தடி 

விலை முதலியவற்றின் ஏற்றம் ; ஊற்றம் , 
துட்டுத்துக்காணி - பணம் ; சில்லறைப்பணம் ; 

துடியடி - துடிபோன்ற காலையுடைய யானைக் 
செல்வம் . 
துட்டுவம் - சிறுமை ; புன்மை . 

துடியன் - து டி கொட்டுபவன் ; சுறுசுறுப் 

புள்ளவன் ; சினமுள்ளவன் ; தீயன் . 
துட்டை -- கட்டுக்கடங்காதவள் ;; கற்பில்லாத 

துடியாஞ்சி - காண்க : சங்கஞ்செடி . 

துடியாடல் - காண்க : துடிக்கூத்து . 
துட்பதம் - பாசாங்கு . 

துடுக்கன் - செருக்குள்ளவன் . 
துடக்கம் - காண்க : தொடக்கம் .. 

துடுக்கு - குறும்புத்தனம் ; சுறு சுறுப்பு ; 
துடக்கறுப்பான் - காண்க : முடக்கொற்றான் ; 

தீச்செயல் . 
கொற்றான்கொடி , 

துடுக்குக்காரன் - செருக்குள்ளவன் ; தீயவன் . 
துடக்கு - சம்பந்தம் ; தன்னகப்படுத்துவது ; மாத துடுப்பாற்றி - ஒரு கடல் மீன்வகை . 
விலக்கு ; உறவினர்களின் பிறப்பிறப்புகளில் துடுப்பு - சட்டுவம் ; அகப்பை ; வலிதண்டு ; பூங் 
காக்கும் தீட்டு . 

கொத்து ; அகப்பை போன்ற காந்தள் மடல் . 
துடக்குதல் - கட்டுதல் ; அகப்படுத்துதல் ; துடும்புதல் - ததும்புதல் ; கூடுதல் . 
தொடங்குதல் ; சம்பந்தப்படுத்துதல் . 

துடுமெனல் 

லிக்குறிப்பு ; நீரில் விழுதற் 
துடங்குதல் - காண்க : தொடங்குதல் . 

குறிப்பு , 
துடப்பம் - துடைப்பம் . 

துடுமை - ஒரு தோற்கருவிவகை.. 
துடர் - சங்கிலி . 

துடுவை 

நெய்த்துடுப்பு . 
துடர்தல் - காண்க : தொடர்தல் . 

தொடை என்னும் உறுப்பு ; 

உறுப்பு ; சுவர்க் 

கட்டை ; சுவர்ப்புறத்து நீண்ட உத்திரம் ; 
துடராமுறி - விடுதலை ஆவணம் . 
துடரி - தொடரிச்செடி ; 

அரசமரம் ; காண்க : விடமூங்கில் . 
புலி தொடக்கி ; 
திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள ஒரு மலை . 

துடைகாலன் - தன் குடும்பத்துக்குக் கேடு 

விளைவிக்கும் இயல்புடையோன் . 
துடவர் - நீலகிரி மலைச்சாதியார் . 

துடைகாலி -- தன் குடும்பத்துக்குக் கேடு 
துடவை - தோட்டம் ; சோலை ; விளைநிலம் . 

விளைவிக்கும் இயல்புடையவள் . 
துடி - சலிப்பு ; காலநுட்பம் ; வேகம் ; சுறுசுறுப்பு ; துடைத்தல் - தடவிப்போக்குதல் ; பெருக்கித் 
அறிவு நுட்பம் ; மேன்மை ; வலி ; அகில் மரம் ; தள்ளுதல் ; அழித்தல் ; துவட்டுதல் ; கொல்லு 
காண்க : தூதுளை ; கூதாளிச்செடி ; சங்கஞ் தல் ; தீற்றுதல் ; காலியாக்குதல் ; நீக்குதல் ; 
செடி ; ஏலச்செடி ; மயிர்ச்சாந்து ; உடுக்கை ; கைவிடுதல் ; ஒப்பமிடுதல் . 


வள் . 


ஒ 


துடை 


துடைப்பக்கட்டை 


593 


துணுங்குதல் 


துணர்த்தல் , } - கொத்துடையதாதல் . 


சிறு 


துடைப்பக்கட்டை - காண்க : துடைப்பம் ; தேய்ந்த துணங்கு - இருள் . 
துடைப்பம் . 

துணங்கை - பேய் ; முடக்கிய இரு கைகளையும் 
துடைப்பம் - விளக்குமாறு . 

விலாப்புடைகளில் ஒற்றியாடும் கூத்துவகை ; 
துடையரசு - காண்க : விடமூங்கில் . 

திருவிழா ; திருவாதிரை நாள் . 
துடைவாழை - தொடையில் உண்டாகும் கட்டி துண துணத்தல் - விடாதுபேசுதல் . 
வகை ; அரையாப்புக்கட்டி . 

துணர் - பூ ; பூங்கொத்து ; பூந்தாது ; குலை . 
துடைவை 

காண்க : துடவை . 
துண்டம் - துண்டு ; சிறு துணி ; பிரிவு ; சிறிய வயற் துணர்தல் 
பகுதி ; சிறிய வாய்க்கால் ; மூக்கு ; பறவை 

துணரி - பூங்கொத்து . 
யலகு : 

யானைத் துதிக்கை ; முகம் ; ஆயுத துணவு - விரைவு ; நுணாமரம் . 
வலகு ; சாரைப்பாம்பு ; மீன் துண்டம் . 

துணி - ஒளி ; தெளிவு ; துண்டம் ; மரவுரி ; சோதி 
துண்டமதி - பிறைச்சந்திரன் . 

நாள் ; உறுதி ; ஆடை ; தொங்கல் ; தேரில் 
துண்டமிழுத்தல் - தோட்டங்களில் 

கட்டிய கொடி . 
வாய்க்கால் அமைத்தல் . 

துணிக்கை - சிறுதுண்டு . 
துண்டரிக்கம் - கொடுமை ; தொல்லை : 

துணிகரம் - துடுக்கு . 
கண்டிப்பு ; முகக்களை . 

துணிகரித்தல் - துணிவு கொள்ளுதல் , ஊக்கங் 
துண்டரிகம் - கொடுமை ; தொல்லை . 

கொள்ளுதல் . 
துண்டன் - கொலைஞன் . 

துணிச்சல் - காண்க : துணிகரம் . 
துண்டாடுதல் - துண்டுதுண்டாக வெட்டுதல் . 

துணித்தல் - வெட்டுதல் . 
துண்டாயம் - பொற்பணம் ; பொன்மணல் . 

துணிதல் - வெட்டுண்ணுதல் ; நீங்குதல் ; கிழிதல் ; 
துண்டி - துண்டு நிலம் ; கொப்பூழ் ; பறவையலகு . 

தெளிவாதல் ; உறுதிசெய்தல் ; ஊக்கமடை 
துண்டி ( வி ) - பிள ; வெட்டு ; கூறுபடுத்து . 

தல் ; தொடங்குதல் . 
துண்டிகை - கொப்பூழ் .. 

துணிதாண்டுதல் - ஆடையைத் தாண்டிச் 

சத்தியம் பண்ணுதல் ; உறுதிமொழி கூறுதல் . 
துண்டித்தல் - சுருக்கிப்பேசுதல் ; வெட்டல் ; 
மரித்தல் ; கிழித்தல் ; கண்டித்தல் ; மறுத்தல் . 

துணிந்தவன் - எதற்கும் அஞ்சாதவன் . 
துண்டில் - மூங்கில் . 

துணிந்துமணியங்கட்டுதல் - பிடிவாதமாயிருத் 

தல் ; ஊக்கத்தோடு முயலுதல் . 
துண்டீரபுரம் - துண்டீர னது நகரமான 

துணிநிலா - பிறைச்சந்திரன் . 
காஞ்சிபுரம் . 
துண்டு - சிறுதுணி ; சீட்டு ; கையொப்பச் சீட்டு ; 

துணிபு - காண்க : துணிவு ; கொள்கை . 
பாக்கி ; இழப்பு ; கூறு ; 

புகையிலைக்கட்டு ; துணிபொருள் - துணிந்த மெய்ப்பொருள் ; உறுதி 

செய்யப்பட்ட பொருள் ; சித்தாந்தம் ; தத்து 
வெற்றிலைக்கட்டு ; மொத்த விளைவில் நிலக் 
கிழாருக்குரிய பகுதி ; தனியானது . 

வம் ; பரம்பொருள் . 
துண்டுகத்தரி - ஒரு நச்சுப்புழுவகை . 

துணியல் - துண்டு . 
துண்டு துடுக்கு - சிறு துணுக்கு ; தீண்டக்கூடாத 

துணிவு - தெளிவு ; மனத்திட்பம் ; நம்பிக்கை ; 
பொருள் . 

நோக்கம் ; துண்டு ; ஆண்மை ; துணிச்சல் ; 
துண்டுந்துணியுமாக - துண்டுதுண்டாக . 

உறுதி ; முடிவு ; கொள்கை ; தாளம் ; கைக்கிளை 
துண்டுப்பத்திரிகை - தனிக் கடிதமாக வெளி 

வகையுள் ஒன்று . 
யிடும் செய்திச்சீட்டு . 

துணிவுவமை - உவமேயத்தை உவமானமாக 

முதலில் ஐயுற்றுப் பின் உவமேயமாகவே 
துண்டுபடுதல் , 

அளவுக்குமேல் 
மிச்சப்பகுதி அமைதல் ; 

துணியும் அணிவகை . 
வேண்டிய அளவுக்குக் குறைவுபடுதல் ; இழப் துணுக்கம் - நடுக்கம் ; அச்சம் ; உள்ளோசை . 
புண்டாதல் . 

துணுக்கிடுதல் - திடுக்கிடுதல் ; அஞ்சுதல் . 
துண்ணிடுதல் - அச்சம் முதலியவற்றால் ; திடுக் துணுக்கு - துண்டு ; காண்க : துணுக்கம் . 
கிடுதல் . 

துணுக்குறுதல் - அச்சங்கொள்ளுதல் . 
துண்ணெனல் - திடுக்கிடுதற்குறிப்பு ; 

துணுக்கெறிதல் - அச்சத்தால் துள்ளுதல் . 
குறிப்பு ; விரைவுக்குறிப்பு . 

துணுக்கெனல் - அச்சக்குறிப்பு . 
துணங்கல் - கூத்து . 

துணுக்கை - காண்க : துணியல் , 
துணங்கறல் - இருள் திருவிழா . 

துணுங்குதல் - வெருவுதல் . 


துண்டு விழுதல் } - வேண்டிய 


75 


594 


துணை 


துப்பறிதல் 


இடம் 


படை . 


. 


துணை - அளவு ; இணை , ஒப்பு ; ஆதரவு , உதவி ; துத்துக்கோல் - நெசவுப்பாவினுள் நெய்வோர் 
உதவுவோன் ; காப்பு ; கூட்டு ; இரண்டு ; செலுத்துங் கழி . 
இரட்டை ; கணவன் ; மனைவி ; உடன் பிறப்பு : துத்துமாற்று - சூழ்ச்சி ; வஞ்சனை ; பொல்லாங்கு . 
புணர்ச்சி ; வரை ; ஆயுதமுனை ; அம்பு ; துத் தூரம் - காண்க : ஊமத்தை . 
நட்பினன் ( ள் ) . 

துதம் - தோத்திரம் ; அசைவு . 
துணைக்கருவி - உதவிக்கருவி ; வழிவகை . துதமுகம் - வேண்டாமை குறித்தற்கு 
துணைக்காரணம் - காரியம் முடியும் வரையில் வலமாகத் தலையாட்டல் . 
இருந்து பின் நீங்கும் கருவி . 

துதி - தோத்திரம் ; புகழ் ; நுனி; துருத்தி ; உறை ; 
துணைச்சொல் - வழிமொழிகை. 

காண்க : தூதுளை. 
துணைத்தல் - மாலை கட்டல் ; ஒத்தல் . 

துதிக்கை - தும்பிக்கை . 
துணைதல் - ஒத்தல் . 

துதிகை ( யை ) - வளர் பிறை தேய்பிறைகளில் 
துணைப்படை - தனக்கு உதவும் நட்பரசனின் இரண்டாம் திதி ; இரண்டாம் வேற்றுமை . 

துதித்தல் - புகழ்தல் ; தொழுதல் ; நினைத்தல் . 
துணைப்பேறு - உதவிபெறுகை. 

து தியம் - குறட்டைப்பழம் .. 
துணைப்பொருள் - ஒப்புமை கூறப்படுவது . 

துதியரிசி - மங்கலவரிசி . 
துணைப்போதல் - ஒப்பாதல் . 

துதிவாதம் - புகழுரை . 
துணைமுத்தம் - பல வடம் சேர்ந்த முத்து . துது - இருது , மாதப்பருவம் . 
துணைமை - உதவி ; பிரிவின்மை ; ஆற்றல் . துதை - நெருக்கம் , 
துணையல் பூமாலை . 

துதைத்தல் - நெருக்கு தல் . 
துணையறை - அணிகலன் முதலிய 

துதைதல் - செறிதல் ; மிகுதல் ; படிதல் . 
தொங்கல் . 

துந்தகூபதி - கொப்பூழ் . 
துணையாளன் - உதவிபுரிவோன் . 

துந்தம் - வயிறு . 
துணையிருத்தல் காவலாய் உடனிருத்தல் . துந்தமம் - ஒரு பறைவகை . 
துணைவஞ்சி பிறரை 

வெல்லவோ துந்தி - வயிறு ; கொப்பூழ் ; வாய்ப்புண்வகை . 
கொல்லவோ நிற்கும் வீரனைச் சில கூறிச் துந்திகன் - பெருவயிறு . 
சந்து செய்வித்தலைக் கூறும் புறத்துறை . துந்திரோகம் - பெருவயிறு , மகோதரம் . 
துணைவன் - உதவி செய்வோன் ; தோழன் ; துந்துபம் - கடுகு . 
கணவன் ; மந்திரி ; உடன்பிறந்தான் . 

துந்துபி - பேரிகை ; வாத்தியப்பொது ; 
துணைவி - மனைவி ; தோழி ; உடன்பிறந்தாள் . அறுபதாண்டுக் கணக்கில் ஐம்பத்தாறாம் 
துத்தநாகம் - ஓர் உலோகம் . 

ஆண்டு ; ஓர் அசுரன் . 
துத்தபேனம் - பால் நுரை . 

துந்துமி - பேரிகை ; பேரொலி ; மழைத்துளி. 
துத்தம் - ஏழிசையுள் ஒன்று ; சமனிசை ; 

, 
ஓமாலிகைவகை ; கண்மருந்தாக உதவும் துரிசு ; 

துந்துருமாலை 
நாணற்புல் ; காண்க : நீர்முள்ளி ; நாய்ப்பாகல் ; 

துந்துளம் - காரெலி .. 
நாய் ; வயிறு ; பால் ; வைப்புப்பாடாணவகை . 

துந்நிமித்தம் - தீக்குறி . 
துத்தரி - ஊதுகொம்புவகை . 

துந்நெறி - கெட்ட வழி . 
துத்தல் - உண்ணுதல் ; நுகர்தல் . 

துப்பகம் - காண்க : துப்பம் . 
துத்தன் - வஞ்சகன் . 

துப்பட்டா - மேல்விரிப்பு ; மேலுக்கு அணியும் 
துத்தாத்தி - பாற்கடல் . 

விலையுயர்ந்த ஆடை . 
துத்தாரி - ஒருவிதச் சீலை ; ஊதுகுழல்வகை . துப்பட்டி - குளிருக்காகப் போர்த்துக்கொள்ளும் 
துத்தி - பாம்பின் படப்பொறி ; உடலில் துணிப்போர்வை ; மேல்விரிப்பு ; விழாக்காலங் 
தோன்றும் தேமல் ; யானை மத்தகப்புள்ளி ; 

களில் பரவமகளிர் போர்த்துக்கொள்ளும் 
செடி வகை ; ஒத்துக்கருவி ; திருவடி நிலை ; போர்வை , 
திருமண் ; காண்க : பெருந்துத்தி ; வட்டத்துத்தி ; | துப்பம் - நெய் ; குருதி . 
முசுக்கட்டைமரம் ; முள்வெள்ளரிவகை . 

துப்பல் - உமிழ் நீர் ; பயனற்றது ; ஆணை . 
துத்தியம் - புகழ்ச்சி . 

துப்பற்காளாஞ்சி - எச்சில் உமிழும் கலம் . 
துத்து - பொய் ; வஞ்சனை ; தப்பிதம் ; சேணம் துப்பற்றவன் - திறமையில்லாதவன் ; கதியற்ற 
முதலியவற்றின் உள்ளிடும் கம்பளி ஆட்டுமயிர் வன் . 
முதலியன ; கம்பளிப்போர்வை . 

துப்பறிதல் - உளவறிதல் . 


துப்பன் 


595 


துமித்தல் 


வகை . 


பனை 


துப்பன் - வலிமையுள்ளவன் ; ஒற்றன் . 

தும்பிக்கை - யானைத் துதிக்கை . 
துப்பாக்கி - துமுக்கி , சுடுங்கருவி ; கதிர்த் தும்பிச்சி - கற்பில்லாதவள் ; பழைய 

நாணய 
தலையைத் தாக்கும் நெற்பயிர்நோய் . 
துப்பாக்கிக்குதிரை - துப்பாக்கி சு டுதற்குக் தும்பிப்பதக்கம் - வண்டின் வடிவாகச் செய்யப் 
கையினால் இழுத்துவிடும் உறுப்பு . 

பட்ட அணிவகை . 
துப்பாசி - இடைநின்று மொழிபெயர்ப்போன் ; | தும்பியூதுதல் - வண்டுபோல ஒலித்தல் ; ஓசை 
ஐரோப்பியரின் வாணிகத்தில் இடைநின்று யோடு வலிந்து மூச்சு வாங்குதல் ; எச்சில் , 
உதவும் இந்தியத் தரகன் . 

சவர்க்காரநீர் முதலியவற்றை ஊதிக் குமிழி 
துப்பார் - உண்பவர் . 

உண்டாக்குதல் . 
துப்பிரசம் - கருஞ்சுண்டிமரம் . 

தும்பிலி - ஒரு மரவகை ; கடல்மீன்வகை . 
துப்பு - வலிமை ; அறிவு ; திறமை ; ஆராய்ச்சி ; தும்பினி - மின்மினிப்பூச்சி . 
முயற்சி ; பெருமை ; 

துணை ; ஊக்கம் ; | தும்பு - கயிறு ; நார் ; சிம்பு ; தாலியுரு ; நெருஞ்சி ; 
பொலிவு ; நன்மை ; பற்றுக்கோடு ; தன்மை ; கரும்பு ; வரம்பு ; தூசி ; குற்றம் ; அநாகரிகச் 
தூய்மை ; உளவு ; பகை ; பவளம் ; அரக்கு ; சொல் . 
சிவப்பு ; நுகர்ச்சி ; நுகர்பொருள் ; உணவு ; | தும்புக்கட்டு - தேங்காய் 

நாரால் 

செய்த 
துரு ; உமிழ்நீர் ; நெய் ; ஆயுதப்பொது . 

துடைப்பம் . 
துப்பு ( வி ) - துப்புஎன் ஏவல் ; காறியுமிழ் . 

தும்புக்கயிறு - தென்னை , 

முதலிய 
துப்புக்கூலி - உளவு கண்டுபிடித்தற்கு உதவும் வற்றின் 

நாரால் திரிக்கப்பட்ட கயிறு ; 
பொருள் . 

மாட்டுத்தும்பு . 
துப்புக்கெட்டவன் - திறமையில்லாதவன் ; | தும்புதட்டுதல் - நையப் புடைத்தல் . 
அறிவற்றவன் ; அழுக்குப் பிடித்தவன் . 

தும்பு போடுதல் - கயிறு திரித்தல் ; துருவியறிதல் . 
துப்புக்கேடு - சீர்கேடு . 

தும்புரு - யாழ்வகை ; ஒரு கந்தருவன் . 
துப்புண்ணி - சீர்கெட்டவர் . 

தும்பு வெட்டு - ஆடையின் ஓரத்தைக் கத்தரித் 
உளவு கண்டு பிடித் தல் . 
தல் ; விவரமாக 

தும்பை - ஒரு செடிவகை ; போர் செய்வோர் 
விசாரித்தல் . 

அணியும் அடையாளமலை ; போர் ; தும்பைத் 
துப்புதல் - உமிழ்தல் . 

திணை ; கூட்டம் ; வெற்றிலை ; ஒரு மீன்வகை ; 
துப்புரவாய் - தூய்மையாய் ; முழுதும் . 

தானியவகை . 
துப்புரவு - தூய்மை ; நுகர்ச்சிப்பொருள் ; 

தும்பைத்திணை - பெருவீரச் செயல் காட்டிப் 
ஐம்பொறி நுகர்ச்சி ; அனுபவம் ; திறமை ; 

பகைவரோடு போர் செய்தலைக் கூறும் பகுதி . 
முறைமை ; மேன்மை ; வேண்டற்பாடு ; தும்பைமாலை தும்பைமாலை 

அணிந்து 
அழகு . 

பெரும்போர் புரிந்த வீரனைப் புகழ்ந்து கூறும் 
துபாக்கி - காண்க : துப்பாக்கி . 

நூல்வகை . 
துபாசி - காண்க : துப்பாசி . 

தும்மட்டி - சிறு கொம்மட்டி . 
தும் - தூசி ; இறப்பு எதிர்காலங்களைக் காட்டும் 
தன்மைப் பன்மை வினைமுற்று விகுதி . 

தும்மல் - தும்முதல் ; மூச்சு . 
தும்சம் - அழிவு . 

தும்மற்காதல் - தும்மலைக்கொண்டு 

சொல்லுகை . 
தும்பகா - காண்க : தும்பை . 
தும்படைசி - நாடாவில் ஓர் உறுப்பு . 

தும்மு - தும்முதல் ; கொசு . 
தும்பரம் - அத்திமரம் . 

தும்முட்டி - சிறு கொம்மட்டி . 
தும்பராட்டகம் - காண்க : பேரரத்தை . 

தும்முதல் - தும்மல் , மூச்சுத் தடைப்பட்டு 

ஒலியுடன் மூக்கு வாய்வழியாய் வெளிவருதல் ; 
தும்பன் - தீயவன் . 

விடுதல் ; மூச்சுவிடுதல் . 
தும்பால் - இறையிலி நிலம் . 

துமாலா - இறையிலி நிலம் ; வெள்ளி அல்லது 
தும்பாலை - சுரைக்கொடி . 

பொன்சரிகை யிழுக்கும் தொழிலின் கடைசிச் 
தும்பி - யானை ; வண்டு ; ஆண்வண்டு ; கரு 

செயல் . 
வண்டு ; கறுப்புமரவகை ; காண்க : காட்டத்தி ; 
சுரைக்கொடி ; முடக்கொற்றான் கொடி ; 

துமானம் - அணிகலப்பெட்டி . 
கரும்பு ; ஒரு மீன்வகை ; கற்பில்லாதவள் ; 

துமி - வெட்டு ; தூறல் ; மழைத்துளி; நீர்த்துளி. 
கருந்தாளிவகை ; பானத்துக்குரிய பாத்திர | துமித்தல் - வெட்டுதல் ; அறுத்தல் ; விலக்குதல் ; 
வகை . 

துளித்தல் . 


துப்புத்துருவிவீசாரித்தல் } 


குறி 


துமிதம் 


596 


துர்ப்பரிசம் 


} 


துமிதம் - மழைத்துளி . 

துயிலிடம் - உறங்கும் இடம் ; மக்கட்படுக்கை . 
துமிதல் - வெட்டுண்ணல் ; உமிதல் ; அழிதல் ; 

அழிதல் ; துயிலுணர்தல் - விழித்தல் . 
விலக்குதல் . 

துயிலுதல் - உறங்குதல் ; தங்குதல் ; இறத்தல் ; 
துமுக்கி - துப்பாக்கி . 

மறைதல் . 
துமிலம் - பேராரவாரம் . 

துயிலெடுத்தல் , ) தூக்கத்திலிருத்து எழுப்பு 
துமுலம் - குழப்பம் . 

துயிலெடுப்பு தல் . 
துய் - உணவு ; பஞ்சு ; பஞ்சின் நுனி ; புளியம் துயிலெடை - துயிலெழுப்பல் . 
பழத்தின் ஆர்க்கு ; மென்மை ; கதிர் , பூவிதழ் துயிலெடைநிலை - பாசறையில் வேந்தர் புகழ் 
முதலியவற்றின் மெல்லிய பகுதி ; சிம்பு ; 

கூறி அவரைத் துயிலெழுப்புவதாகக் கூறும் 
கூர்மை . 

புறத்துறை ; 

அரசர் முதலியோர் துயில் 
துய்த்தல் - புலன்களால் நுகர்தல் ; உண்ணுதல் ; நீங்குதல் பற்றிப் பாடப்படும் நூல்வகை . 
நூல் நூற்றல் ; நாடகச் சந்தி ஐந்தனுள் இறுதி துயிலெடைமாக்கள் - அரசரைத் துயிலெழுப்பும் 
யானது . 

சூதர் . 
துய்ப்பு - நுகர்ச்சி . 

துயிலெழுதல் - உறக்கம் விட்டு எழுதல் . 
துய்ய - தூய்மையுள்ள ; கலப்பற்ற ; உறுதியான . துயிலெழுமங்கலம் - பாணர் முதலியோர் அரச 
துய்யம் - தூய்மை . 

ரைத் துயிலெழப் பாடும் மங்கலப்பாடல் . 
துய்யமல்லி - நான்கு முதல் ஆறுமாதங்களில் துயிலேற்றல் 

துயிலேற்றல் - உறக்கம்விட்டு எழுதல் . 
விளையக்கூடிய சம்பாநெல்வகை . 

துயிற்சி - தூக்கம் . 
துய்யன் - தூயன் ; வெள்ளிமணல் . 

துயிற்றுதல் - உறங்கச்செய்தல் ; தங்கப்பண்ணு 
துய்யா - திரைகளின் ஓரத்தில் அமைக்கப்படும் 

தல் . 
அலங்காரப் பின்னல் ; நெசவுப் பின்னல் கயிறு . துயினடை - தூக்கத்திடையே எழுந்து செல்லச் 
துய்யாள் - தூய்மையுடையாள் ; நாமகள் . 

செய்யும் நோய் . 
துயக்கம் - சோர்வு ; தடை . 

துயுலி - கீரைவகை . 
துயக்கன் - மனத்திரிவை உண்டாக்குபவன் . துர் - தீதுப்பொருள் தரும் ஒரு வடமொழி முன் 
துயக்கு - சோர்வு ; துயரம் ; 

மனமயக்கம் ; 

னொட்டு . 
ஆசை ; பந்தம் ; தடை ; மனத்திரிவு . 

துர்க்கடம் - இடர்ப்பாடு . 
துயக்குதல் - தளரச்செய்தல் , 

துர்க்கதன் - வறுமையுற்றவன் . 
துயங்குதல் - சோர்தல் . 

துர்க்கதி - கெட்ட நடத்தை ; வறுமை ; நரகம் . 
துயம் - இரண்டு ; திருமாலைத் தேவதையாகக் துர்க்கந்தம் - தீநாற்றம் . 
கொண்டதும் இரண்டு வாக்கியங்கள் உடை 

துர்க்கம் - அரண் ; மலைக்கோட்டை . 
யதுமான மந்திரம் ; கொடி . 

துர்க்கருமம் - தீச்செயல் . 
துயர் - துன்பம் ; அரசர்க்கு உரிய சூது முதலா 

துர்க்காதேவி - கொற்றவை ; பார்வதி . 
கிய விதனம் . 

துர்க்காபூசை - நவராத்திரியில் துர்க்காதேவி 
துயர்தல் - வருந்துதல் ; தொடர்தல் ; 

யைக் குறித்துச் செய்யும் மூன்று நாள் பூசை . 
துயரடி - துன்பம் ; சோர்வு . 

துர்க்குணம் - தீக்குணம் . 
துயரம் - துன்பம் ; மனத்துக்கம் ; இரக்கம் ; மழை . 

துர்க்குணன் - தீயவன் . 
துயரி -- யாழ்நரம்பு . 

துர்க்குறி - தீச்சகுனம் , தீநிமித்தம் , கேட்டைக் 
துயல்வருதல் - அசைதல் . 

குறிக்கும் அடையாளம் ; சென்றவிடங்களில் 
துயல் ( லு ) தல் - அசைதல் ; தொங்குதல் ; பறத் 

தீமை விளைவிக்கக்கூடிய தீயூழினர் . 
தல் . 

துர்க்கை - சிவபிரான் தேவியும் பாலை நிலத் 
துயவு - அறிவின் திரிபு . 

தேவியுமாகிய பெண்தெய்வம் ; பூர நாள் . 
துயில் - உறக்கம் ; கனா ; தங்குகை ; இறப்பு ; 

இறப்பு ; துர்ச்சரிதம் - கெட்ட நடத்தை . 
புணர்ச்சி ; ஆடை . 

துர்ச்சனன் - தீயவன் . 
துர்த்தினம் - தீய நாள் ; சூரிய கிரணமின்றி மேக 

மூட்டமுள்ள நாள் . 
துயில்வு - உறக்கம் .. 

துர்த்தூரம் - ஊமத்தஞ்செடி . 
துயிலார் - உறக்கமில்லாத தேவர் . 

துர்த்தேவதை - சிறுதெய்வம் . 
துயிலார்தல் - உறங்குதல் . 

துர்நடத்தை - தீயொழுக்கம் . 
துயிலி - ஒரு கீரைவகை ; ஓர் ஆடைவகை . துர்ப்பரிசம் - காண்க : சிறுகாஞ்சொறி . 


துயில் கூந்தல் } - உறங்குதல் 


துர்ப்பலம் 


597 


துருக்கம் 


முதலிய ஆராகிருதம் } 


துர்ப்பலம் - வலுவின்மை ; தாழ்நிலை . 

உரிமை இல்லாவிடத்து வலிய 
துர்ப்பலன் - வலியற்றவன் ; 

கோள் துராகிருதம் நிகழ்த்தும் செயல் ; 

கெட்ட 
வற்றின் தீப்பயன் . 

நடத்தை ; பலவந்தக் கற்பழிப்பு ; நிந்தை . 
துர்ப்பிட்சம் - பஞ்சம் . 

துராசர் - கெட்ட ஆசையை உடையவர் . 
துர்ப்புத்தி - கெடுமதி ; தீய கொள்கை ; கெடுமதி துராசாரம் - தீயொழுக்கம் ; அவமரியாதை ; 
யுடையோர் ; தீயுரை . 

ஒழுக்கக்கேடு . 
துர்மரணம் - தற்கொலை முதலியவற்றால் உண் 

துராசாரி - தீயொழுக்கமுடையான் ( ள் ) . 
டாகும் சாவு - 

துராசை - தகாத இச்சை . 
துர்லபம் - பெறுதற்கரியது . 

துராத்தியம் - ஏழைமை . 
துர்வாதம் - நேர்மையற்ற வாதம் . 

துராத்துமா - தீயோன் . 
துர்விநியோகம் - தீயவழியில் செலவிடுகை . 

துராய் - அறுகம்புல்லால் திரித்த பழுதை ; தலை 
துரக்கு - ஐயப்பாடு . 

யணிவகை ; செடிவகை . 
துரகதம் - குதிரை . 

துராய்க்கட்டை - தரா என்னும் உலோகத்தாற் 
துரகதாமன் - அசுவத்தாமன் . 

செய்த பாத்திரம் . 
துரகம் - குதிரை ; காண்க : கு திரைத்த றி ; 
குதிரைப்பல் பாடாணம் . 

துராரம்பலம் - தீச்செயல் . 
துரங்கம் - குதிரை ; மனம் . 

துரால் - செத்தை ; துன்பம் . 
துரங்கமம் - குதிரை . 

துராலபம் - சிறுகாஞ்சொறிச்செடி ; அடைதற்கு 
துரங்கவதனன் - குதிரை முகத்தையுடையவ 

அரியது . 
னான கின்னரன் . 

துராலோசனை - தீய யோசனை . 
துரங்காரி - எருமை . 

துராலோபம் - சிறுகாஞ்சொறிச்செடி . 
துரங்கி - குதிரைக்காரன் , 

துரி - எழுதுகோல் ; பாரம் ; பாவாற்றி . 
துரட்டன் - தீநெறி ஒழுகுபவன் . 

துரிசு - துன்பம் ; 

துன்பம் ; குற்றம் ; குறும்பு ; மயில் 
துரட்டு - முள் மரவகை ; சிறுமரவகை ; சிக்கல் ; 

துத்தம் . 
அபாயம் . 

துரிஞ்சில் - வௌவால்வகை ; சீக்கிரிமரம் . 
துரத்தல் - ஓட்டிச் செலுத்துதல் ; எய்தல் ; 

துரிதம் - விரைவு , வேகம் ; ஆடல்பாடல்களில் 
போக்குதல் ; அடித்தல் ; தூண்டுதல் ; முடுக்கி 

தாள விரைவு ; பாவம் ; கலக்கம் ; கேடு . 
உட்செலுத்துதல் ; முயலுதல் ; வீசுதல் ; 

துரியசிவன் - மும்மூர்த்திகட்கும் மேலான சிவன் . 
எரிதல் ; போதல் . 
துரத்துதல் - வெருட்டி ஓட்டுதல் ; அப்புறப்படுத் துரியத்தானம் - ஆன்மா துரிய நிலையில் அடங்கு 
தல் ; திருடன் முதலியோரைப் பிடிக்கப் பின் 

வதற்குரிய உந்திப்பகுதி . 
தொடர்தல் ; வண்டிமாடு முதலியவற்றைத் துரியம் - நான்காவது ; நான்காம் அவத்தை ; 
தூண்டி விரைந்தோடச் செய்தல் . 

யோகியர் தன்மயமாய் நிற்கும் உயர்நிலை ; 
துரதிட்டம் - நல்வினையின்மை , நற்பேறின்மை . 

பொதியெருது ; சுமத்தல் . 
துரந்தரம் - பொதியெருது ; பொறுப்பு . 

துரியன் - சுத்தான் மா ; கடவுள் . 
துரந்தரன் - பொறுப்பு ஏற்பவன் ; முயன்று நிற் துரியாதீதம் - துரியம் என்னும் 

நான்காம் 
போன் ; வெற்றிபெற்றவன் . 

நிலைக்கும் மேம்பட்ட 

ஐந்தாம் நிலை ; 
துரந்தரி - பொறுப்பு ஏற்போள் . 

நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று . 
துரப்பணம் - காண்க : துறப்பணம் .. 

துரீ - நெசவுப் பாவாற்றி . 
துரப்பு - முடுக்குதல் ; அகற்றுதல் ; மலையிற் 

துரீயம் - பொதியெருது ; சுமக்கை . 
குடையப்பட்ட பாதை . 

துரீலெனல் - எதிர்பாராது விரைந்துவருதற் 
துரப்புதல் - தேடுதல் . 

குறிப்பு . 
துரபிமானம் - தகாத இடத்தில் வைக்கப்பட்ட 
பற்று ; வீண்பெருமை ; வெறுப்பு . 

துரு - இருப்புக்கறை ; களிம்பு ; குற்றம் ; 
துரம் - பொறுப்பு ; சுமை ; ஓர் இசைக்கருவி ; 

செம்மறியாடு ; வேதம் முதலியன ஓதும் சந்த 
கோயிற்குரிய வரிவசூலிக்கும் அலுவலகம் . 

வகை ; மரவகை . 
துரமி - தொடரிச்செடி ; தூதுளைக்கொடி . 

துருக்கம் - செல்லுதற்கு அரிய இடம் ; ஒடுக்க 
துரவு - பாசனத்துக்கு உதவும் பெருங்கிணறு ; வழி ; மலையரண் ; மதில் ; குறிஞ்சிநிலம் ; 
மணற்கேணி ; தூது . 

காடு ; கலக்கம் ; கத்தூரி ; காண்க : குங்குமம் ; 
துரவுவாரகம் - கிணறுவெட்டக் கொடுக்கும் குங்குமமரம் ; காண்க : குந்துருக்கம் ; கத்தூரி 
கடன் . 

மான் . 


598 


துருக்கல் 


துரைத்தனம் 


துருக்கல் - செம்புறைக்கல் ; இரும்புக்கிட்டம் . துருமவருணி - காட்டாமணக்கஞ்செடி . 
துருக்கன் - துருக்கி நாட்டான் ; முகமதியன் . துருமவியாதி - கொம்பரக்கு . 
துருக்கு - துருக்கருக்கு 

உரியது ; துருக்கர் | துருமாரி - யானை . 
மொழி ; துருக்கி நாட்டான் . 

துருமோற்பலம் - கோங்குமரம் . 
துருகம் - மதில் . 

துருவகம் - குற்றி . 
துருசி - காண்க : துருசு . 

துருவங்கட்டுதல் - சோதிடத்தில் கிரகணம் 
துருசிகுரு - நவச்சாரம் . 

முதலியன அறிதற்கு முறையமைத்தல் ; வழி 
துருசு - மயில்துத்தம் ; களிம்பு ; மாசு ; விரைவு ; வகை தேடுதல் ; கணக்கு முதலியவற்றிற்குச் 
ஆத்திரம் . 

சூத்திரவிதி உண்டாக்குதல் . 
துருஞ்சில் - காண்க : துரிஞ்சில் . 

துருவசக்கரம் - இரவு பகல்களை உண்டாக்கு 
துருணன் - சிவபிரான் . 

வதாகக் 

கருதப்படும் வான வட்டம் ; 
துருத்தி - ஆற்றிடைக்குறை ; தோல் ; 

ஊதுந் சப்தவிருடி மண்டலம் . 
துருத்தி ; உலைத்துருத்தி , உலையூதுகருவி ; துருவண்ணம் - வெள்ளி .. 
தோற்பை ; நீர் வீசுங் கருவி ; தோலால் துருவதாளம் - தாளவகையுள் ஒன்று ; எழுவகைத் 
அமைந்த ஓர் இசைக்கருவி ; காண்க : ஒத்து ; தாளத்துள் ஒன்று . 
வயிறு ; கவறாட்டத்து வழங்கும் ஒரு குழூஉக் | துருவம் - அசையா நிலை ; துருவமீன் ; ஒப்பு ; 
குறி ; துட்டப்பெண் . 

கோல் நடையின் தூரநிலை ; என்றுமிருப்பது : 
துருத்துதல் - வெளித்தோன்றுதல் ; வெளித் நவதாளத்துள் ஒன்று ; யோகத்துள் ஒன்று ; 
தள்ளுதல் , 

உபாயம் ; ஒடுக்கவழி ; வீடுபேறு ; ஊழ் ; மலைக் 
துருத்தூரம் - ஊமத்தை . 

கோட்டை ; உறுதி ; பூமியின் முனை ; கூத்து 
துருதம் - விரைவு . 

விகற்பம் . 
துரு துருத்தல் - ஆத்திரப்படல் ; அமைதியின்றி | துருவமண்டலம் - வானிடத்திலுள்ள துருவப் 
யிருத்தல் ; துடிதுடித்தல் . 

பகுதி . 
துருதுருப்பு - அமைவின்மை ; சுறு சுறுப்பு ; துருவர்ணம் - காண்க : துருவவண்ணம் . 

துருவல் - தேடல் ;; துளைத்தல் ; துருவிய 
துருதுரும்பை - குழந்தை விளையாட்டுவகை . பொருள் ; தேங்காய் முதலியன துருவும் கருவி . 
துருதுருவெனல் , ) 

குழந்தை நிலையில் அமைதி துருவல்மணை , 
யின்மைக் குறிப்பு . 

துருவலகு , - தேங்காய் துருவும் கருவி . 
துருதை - தினவு ; ஆசைப்பாடு . 

துருவலகுகுற்றி 
துருந்துதல் - துளை பெரிதாக்குதல் ; ஆராய்தல் . துருவாக்கியம் - சோதிடத்தில் பயன்படுத்தும் 
துருநாமம் - மூலநோய் . 

கணக்கு வாய்பாட்டுவகை . 
துருப்பணம் - காண்க : துறப்பணம் . 

துருவாட்டி - ஏலம் . 
துருப்பிடித்தல் - இரும்பில் கறைபற்றுதல் ; குற்ற துருவாடு - செம்மறியாடு . 
அடையாளம் கண்டுபிடித்தல் . 

துருவாதி - காட்டாமணக்கஞ்செடி . 
துருப்பு - படை ; சீட்டுத்துருப்பு . 

துருவு - துருவல் ; தேடுகை ; தொளை . 
துருப்புக்கூடு - தூற்றாப் பொலி . 

துருவுதல் - தேடுதல் ; ஆராய்தல் ; தொளைத்தல் ; 
துருபவருணி - காட்டாமணக்கஞ்செடி .. 

கடைதல் ; தேங்காய் முதலியன கடைந்து 
துரும்பன் - கீழ்ச்சாதிகளுக்கு வெளுக்கும் 

சீவுதல் ; துன்புறுத்துதல் . 
வண்ணான் ; ஒன்றுக்கும் உதவாதவன் ; கீழ்த் துருவுமணை - காண்க : துருவல்மணை .. 
தரச் சாதியான் . 

துருவை - செம்மறியாடு ; ஆடு ; இசையுறுப்புள் 
துரும்பு - கூளம் ; சிராய் ; சக்கை ; கண்ணுக்கு மை ஒன்று ; பார்வதி . 

இடும் கருவி ; ஒரு சாதி ; சீட்டுத் துருப்பு . துருளக்கம் - குந்துருக்கம் ; சாம்பிராணி . 
துரும்புமுறித்துப்போடுதல் - தடையுண்டாக்கு துரை - தலைவன் ; ஐரோப்பியன் ; வேகம் ; 
தல் ; பகையுண்டாக்குதல் . 

மிகுதிப்பாடு . 
துருமசிரேட்டம் - பனை மரம் . 

துரைச்சி - தலைவி ; ஐரோப்பியப் பெண் ; 
துருமதி - கெடுமதி ; கெட்ட எண்ணமுடையவர் . உலோக நிமிளை . 
துருமநகம் - முள் . 

துரைசானி - தலைவி ; ஐரோப்பிய மாது . 
துருமம் - கற்பகத்தரு ; மரம் ; மனக்கலக்கம் ; துரைத்தனக்காரர் - அதிகாரமுள்ளோர் . 
சாப்பிராமரம் . 

துரைத்தனம் - அரசாங்கம் . 


விரைவு . 


} 


- 


துருதுரெனல் 


துரைப்பெண் 


599 


துவ்வு 


, 

துலாதரன் - சூரியன் . 
துரைமகள் 

துலாதாரம் - நிறைகோல் ; தராசுக்கயிறு . 
துரைமகன் - தலைவன் . 

துலாதாரன் - வணிகன் . 
துரோகம் - ஐவகை நன்றியில் செய்கை ; தீங்கு ; 

துலாதானம் - ஒருவன் தன் நிறையுள்ள 
ஏமாற்றுகை . 

பொன்னைப் பார்ப்பனர்க்குக் கொடுக்குங் 
துரோகி - இரண்டகம் எ ண் ணு பவன் ; கொடை 

டை . 
ஏமாற்றுவோன் ; கொடும்பாவி ; 

இரக்க 

துலாந்து - துலாக்கட்டை ; வீட்டில் பொருள் 
மற்றவன் . 

வைக்க உதவும் ஒரு பரண் வகை . 
துரோட்டி – அங்குசம் ; துறட்டுக்கோல் . 

துலாபாரதானம் , 
துரோணம் - பதக்கு என்னும் ஓர் அளவை ; ஏழு 

துலாபாரம் , 

காண்க : துலாதானம் . 
மேகங்களுள் மண்பொழிவது ; சரபம் ; எண் 

துலாபாரமேறுதல் 
காற் பறவை ; காக்கை ; தும்பைச்செடி ; வில் ; 

துலாம் - நிறைகோல் ; ஒரு நிறையளவு ; துலா 
தனுராசி ; கிணற்று அருகிலுள்ள நீர்நிலை ; 

ராசி ; ஐந்துவீசை , நூறுபலம் , இருநூறுபலம் 
தொன்னை ; தேக்குமரம் . 

கொண்ட நிறைகள் ; ஐப்பசிமாதம் ; துலாக் 
துரோணி - தோணி . 

கட்டை ; உத்திரக்கட்டை ; தூண்மேலுள்ள 
துரோணிகை - காண்க : ஆவிரை. 

போதிகையின்கீழ் வாழைப்பூ 

வடிவில் 
துரோணிதலம் - காண்க : தாழை . 

அமைந்த அலங்கார உறுப்பு ; ஏற்றமரம் . 
துரோதரம் - சூதாட்டம் . 

துலாம்பரம் - வெளிப்படை ; ஐப்பசி வானம் 
துரோபவம் - மயக்கு , மாமாயம் . 

போன்றதான துலக்கம் . 
துல்லபம் - அருமை . 

துலி - பெண்ணாமை . 
துல்லம் - பேரொலி . 

துலிதம் - நிறுக்கப்பட்டது ; அசைவு . 
துல்லிபம் - ஒப்பு . 

துலுக்கப்பூ - செடிவகை . 
துல்லியம் - ஒப்பு ; உவமை ; ஒப்பக் கையெழுத்து ; 

துலுக்கன் - துருக்கி நாட்டான் ; முகமதியன் . 
தூய்மை ; அப்பிரகம் . 

துலுக்காணம் - துருக்கித்தானம் என்னும் நாடு ; 
துல்லியோகிதாலங்காரம் , 

கூட்ட 

ஒருவகைச் சதுரங்க விளையாட்டு ; துருக்க 
துல்லியோகிதை 

அணி . 

சம்பந்தமானது ; துருக்க இராச்சியம் . 
துலக்கம் - விளக்கம் ; ஒளி , பளபளப்பு , மெருகு ; துலுக்காணியம் , ) 
தெளிவு . 

துலுக்காவணம் } - துருக்க அரசாட்சு . 
துலக்குதல் - தேய்த்துக்கழுவுதல் ; வெளிப்படுத் துலுக்கி - சிங்காரி . 
தல் ; மெருகிடுதல் ; ஒளிரப்பண்ணுதல் ; துலுக்கு - அசைக்கை ; முகமதியர் பேசும் மொழி .. 
தூய்மை செய்தல் ; தீட்டுதல் . 

துலுக்குதல் - குலுக்குதல் ; செருக்கி நடத்தல் ; 
துலங்கு - தொழுமரம் . 

அசைத்தல் , 
துலங்குதல் - ஒளிர்தல் ; விளங்குதல் , தெளிவா துலுங்குதல் - அசைதல் . 
தல் ; சிறத்தல் ; கலங்குதல் ; தொங்கியசைதல் ; துலை - நிறைகோல் ; காண்க : துலாதானம் ; 
ஒப்பமிடப்படுதல் . 

துலாராசி ; கிணற்றிலிருந்து இறைக்கும் நீர் 
துலங்கூர்தி - காண்க : தூங்குகட்டில் . 

தங்குமிடம் ; ஏற்றமரம் ; மடைமுகம் ; நூறு 
துலம் - கனம் ; துலா நிறை ; நீர்முள்ளிச்செடி ; 

பலம் கொண்ட நிறை ; ஒப்பு ; வெகு தூரம் ; 
கோரைப்புல் ; பருத்தி ; நிறைகோல் . 

தூரப்பிரதேசம் ; தோட்டம் . 
துலவம் - பருத்தி . 

துலைக்குழி - ஏற்றச் சாலிலிருந்து நீர் கொட்டும் 

பள்ளம் . 
துலா - நிறைகோல் ; ஏற்றமரம் ; திராவி ; தூண் 

துலைநா - தராசுமுள் . 
மேலுள்ள போதிகையின்கீழ் வாழைப்பூ 

, ; கிணற்றிலிருந்து 
வடிவில் அமைந்த அலங்கார உறுப்பு ; துலா 

துலைவாய் 
ராசி ; வண்டி ஏர்க்கால் . 

துலோபம் - கருஞ்சுண்டி . 
துலாக்கட்டை - திராவி ; வண்டியச்சுக்கட்டை . துவ்வாதவன் - வறிஞன் . 
துலாக்கொடி - ஏற்றமிழுக்குங் 

ஏற்ற துவ்வாமை 
துவ்வாமை - நுகராமை ; வறுமை ; 

வேண் 
மிழுக்கும் சிறுமூங்கில் . 

டாமை ; வெறுப்பு . 
துலாக்கோல் - நிறைகோல் . 

துவ்வான் - காண்க : துவ்வாதவன் . 
துலாகோடி - ; 

நிறைவகை ; பத்துக்கோடி ; மகளிர் | துவ்வு - உணவு ; அனுபவம் ; ஐம்பொறி 
காலணிவகை . 

நுகர்ச்சி ; இழிவு . 


} - ஒப்புமைக் 


துலைமுகம் } இறைக்கும் நீர் தங்குமிடம் . 


கயிறு ; 


துவ்வுதல் 


600 


துவனித்தல் 


உள 


துவ்வுதல் - நுகர்தல் ; வலிமைபெறுதல் ; பற்றுக் சிவப்பு ; பவளம் ; காவி ; துவரை ; பாக்கு ; 
கோடாதல் ; நீங்கியொழிதல் . 

துண்டு ; கோது . 
துவ்வை - பருகுதற்குரியது ; இறைச்சி ; துவர்க்கட்டி - காசுக்கட்டி . 
பிண்ணாக்கு . 

துவர்க்கண்டல் - செந்தாழை . 
துவக்கம் - தொடக்கம் . 

துவர்க்காய் - பாக்கு . 
துவக்கு கட்டு ; தொடர்பு ; பற்று ; செடிகொடி துவர்ச்சிகை - கடுக்காய்ப்பிஞ்சு ; கூவை மா . 
களின் பிணக்கு ; சங்கிலி ; தோல் ; உடல் ; துவர்த்தல் - துவர்ப்புக்கொள்ளுதல் ; சிவத்தல் ; 

; 
மறு உணர்கருவி ; துப்பாக்கி . 

பூசுதல் ; ஈரம்போக்கல் . 
துவக்குதல் - கட்டுதல் ; கட்டுண் ணுதல் ; 
தொடங்குதல் ; வயப்படுத்தல் . 

துவாத்து முண்டு } - ஈரம் துவட்டும் துணி . 
துவங்கிசம் - தேசம் ; இழப்பு ; துன்பம் . 

துவர்தல் - பிரிதல் ; வகிர்தல் ; தெளிதல் ; உலரு 
துவங்குதல் - தொடங்குதல் . 

தல் ; புலர்த்துதல் ; பூசுதல் ; முதிர்தல் ; முழுது 
துவசங்கட்டுதல் - வெற்றி முதலியன குறிப் 

மாதல் ; ஆடுதல் . 
பதற்குக் கொடியேற்றுதல் ; முயன்று நிற்றல் ; | துவர்ப்பசை - குரோதம் , மானம் , மாயை , 
எதிராளியாய் நிற்றல் . 

உலோபம் என்னும் நான்கு பாவங்கள் . 
துவசத்தம்பம் - கோயிற் கொடிமரம் . 

துவர்ப்பிடித்தல் - தடுத்திடுமாறு ஆடையைப் 
துவசம் - கொடி ; அடையாளம் ; ஆண்குறி ; பிடித்தல் . 
வணிகம் குறிக்க அமைக்கும் குறி . 

துவர்ப்பு - அறுசுவையுள் ஒன்று ; நகைச்சுவை ; 
துவசமங்கையர் - கள் விற்கும் பெண்கள் . 

இரதி , அரதி , சோகம் , பயம் , சுகுச்சை 
துவசர் - கள் விற்போர் . 

என்னும் குண வேறுபாடுகள் ; உயிர்த்துன்பம் ; 
துவஞ்சம் - அழிவு . 

பத்து . 
துவட்சி - அசைவு ; ஒசிவு ; சோர்வு ; வாடுகை ; துவர - மிக ; முழுதும் . 
வறட்சி . 

துவரம் - துவர்ப்பு ; கறிவகை . 
துவட்சிகை - கடுக்காய்ப்பிஞ்சு. 

துவராடை - காவியூட்டிய ஆடை . 
துவட்டர் - சிற்பியர் . 

துவரி - காவி நிறம் ; இலவம்பூ . 
துவட்டல் -- காண்க : துவட்டுதல் ; கறிவகை . துவரிதம் - யானை . 
துவட்டா - தேவதச்சனாகிய விசுவகருமன் . துவரை - துவரஞ்செடி ; காண்க : காட்டத்தி ; 
துவட்டாநாள் - சித்திரை நாள் . 

துவாரகை ; கோவணம் . 
துவட்டு - கறிவகை ; துவட்டுதல் . 

துவல் - அருச்சிக்கும் பூ ; விரைவு . 

துவலுதல் - துளித்தல் ; நிறைதல் ; விரைதல் ; 
துவட்டுதல் - நீரைத் துடைத்தல் ; கறி முதலியன 

சாதல் . 
துவட்டுதல் ; கறிப்பண்டங்களைத் தொட்டுக் 
கொள்ளுதல் ; கசக்குதல் . 

துவலை - நீர்த்துளி, மழைத்தூவல் ; கூட்டம் . 

துவள் - காண்க : துவட்சி ; குற்றம் . 
துவடா பகைவர் . 

துவள்வு - காண்க : துவட்சி . 
துவணுகம் - இரண்டு பரமாணுக்களின் கூட்டம் . 

ஒசிதல் ; நெளிதல் ; ; 
துவந்தன் - தம் முன் மாறுபட்ட இருவகை 

கசங்குதல் ; துடித்தல் 
நிலைத் துன்பத்துக்கு இடமாயிருப்பவன் . 

தல் ; ஒழிதல் ; அடர்தல் ; இறுகுதல் ; ஒட்டுதல் ; 
துவந்தனை - கட்டு ; தடை ; துன்பம் . 

புணர்தல் ; 

மெல்லியதாய் இருத்தல் ; 
துவந்தித்தல் - தொடர்புறுதல் . 

தொடுதல் . 
துவந்துவம் - இரட்டை ; தொடர்பு ; பழவினைத் துவளை - மேற்பூச்சு ; ஒற்றடம் ; வாட்டம் . 
தொடர்பு ; தம்முள் மாறுபட்ட இருவகை துவற்றுதல் - தூவுதல் ; கெடுத்தல் . 
நிலை ; நோய்களின் பிணைப்பு ; சண்டை ; துவறல் - மழை தூவுகை ; விரைவு . 
ஐயம் . 

துவன் - காண்க : வட்டத்திருப்பி . 
துவம் - இரண்டு ; அசையா நிலை; பண் 

துவன்று - நிறைவு . 
புணர்த்தும் ஒரு வடமொழி விகுதி . 

துவன்றுதல் - சாதல் ; நிறைதல் ; நெருங்குதல் ; 
துவயம் - இரண்டு ; இரண்டு வாக்கியமாய்த் 

கூடி நிற்றல் ; குவிதல் . 
திருமாலைப்பற்றியமைந்த மந்திர விசேடம் . 
துவர் - துவர்ப்பு ; துவர்ப்புடைய பொருள்கள் ; 
பகை ; செருக்கு ; உலர்ந்த விறகு ; சருகிலை ; | துவனித்தல் - முழங்குதல் . 


துவள்ளு ) தல், } -இதுகுத் தெளிதல்த் வாடுதல் 


துவனம் , } - ஒலி . 


601 


துள்ளுமறி 


துவா 


துவாரபாலகர் } - வாயில் காவல் தெய்வங்கள் . 


துவி 


துவா - இரண்டு ; தொழுகை . 

துவை - மிதிக்கை ; துவையல் ; இறைச்சி ; பருகும் 
துவாதசம் - பன்னிரண்டு . 

உணவுவகை ; ஆணம் ; புளிங்கறி ; பிண்ணாக்கு ; 
துவாதசாதித்தர் - பன்னிரு சூரியர் . 

துளசி ; ஆடைவெளுக்கை . 
துவாதசாந்தம் - உச்சிக்குமேல் பன்னிரண்டு துவைத்தல் - ஒலித்தல் ; யாழ் ஒ லித்தல் ; 
அங்குலத்தில் உள்ள யோகத்தானம் . 

ஆரவாரித்தல் ; புகழப்படுதல் ; மிதித்துழக்கு 
துவாதசி - பன்னிரண்டாம் திதி . 

தல் ; துணிதுவைத்தல் ; தோய்த்தல் ; குற்று 
துவாந்தம் - இருள் ; நரகம் . 

தல் ; இடித்தல் ; கடைதல் ; சேர்த்துவைத்தல் ; 
துவாபரம் , 

8,64,000 ஆண்டுகள் கொண்ட உறையச்செய்தல் ; ஆயுதத் துவைச்சலிடுதல் . 
துவாபரயுகம் ) மூன்றாம் யுகம் . 

துவைதம் - கடவுளும் உயிரும் வேறென்பதும் 
துவாரடை - மரக்கலவுறுப்புகளுள் ஒன்று . 

மத்துவாசாரியரால் பரப்பப்பெற்றது மான 
வாயில் காப்போர் ; கோயிலின் 

சமயம் . 

துவைதல் - தோய்தல் ; உறைதல் ; கஞ்சியிடுதல் ; 
துவாரம் - தொளை ; மனைவாயில் ; வழி ; மூலம் . 

ஆயுதத் துவைச்சலிடுதல் ; மிதித்து உழக்கப் 
துவாரிகன் - வாயிற்காவலன் . 

படுதல் . 
துவாலை - உதிரப்பெருக்கு ; உடலில் பூசும் 

துவைபாயனன் - தீ வில் பிறந்தவனான 
பூச்சு ; துணித்துண்டு ; மேற்பூச்சு மருந்து . 

வேதவியாசன் . 
துவாலையிறைப்பு - ஒரு நோய் ; சூதகப்பெருக்கு . 

துவையல் - தொகையல் எனப்படும் உணவு ; 
துவாளித்தல் - கால்வாய் முதலியன தோண்டு 

ஆடை வெளுக்கை ; உருக்கைத் துவைச்சல் 
தல் . 

இடுகை . 
இரண்டு . 

துழத்தல் - துழாவு தல் . 
துவிச்சக்கரவண்டி - ஈருருளி , மிதிவண்டி . 

துழதி - துன்பம் . 
துவிசம் - இருமுறை தோன்றுவது ; பல் ; முட்டை 

துழவை - துழாவிச் சமைத்த கூழ் ; 

கூழ் ; மூங்கிற் 
யிற் பிறப்பது . 

பற்றை . 
துவிசன் -- இரு பிறப்புடைய முதல் மூன்று 

துழனி - ஒலி ; குறைகுற்றம் . 
வகுப்பான் ; பார்ப்பனன் . 

துழாதல் - காண்க : துழாவுதல் . 
துவிதம் - இரண்டு ; இருமை . 

துழாய் - துளசிச்செடி . 
துவிதவாதம் - பகைவர் இருவரைத் தம்முள் 

துழாய்மௌலி1 - துளசிமாலை முடியினனாகிய 
பொருமாறு செய்து இருவருக்கும் உதவு 

திருமால் . 
பவனாக நடித்துத் தான் பொதுப்பட 

துழாவாரம் - வம்புப்பேச்சு . 
இருக்கை ; கடவுளும் சிவனும் வேறெனக் 

துழாவுதல் கையாலளைதல் ; கிளறுதல் ; தடவு 
கொள்ளுஞ் சமயமாகிய துவைதமதம் . 

தல் ; நாடுதல் ; ஆராய்தல் ; தண்டுவலித்தல் ; 
துவிதவாதி - கடவுளுஞ் சீவனும் வேறெனக் 

தடுமாறுதல் ; அளவளாவு தல் . 
கொள்ளுஞ் சமயத்தான் . 

துழைதல் - துடுப்பால் துழாவிச் செலுத்துதல் . 
துவிதாகதி - நண்டு . 

துள் - குதிப்பு ; செருக்கு . 
துவிதாத்துமகம் - சாதிக்காய் . 

துள்ளம் - சிறுதுளி . 
துவிதாதகி - முதலை . 

துள்ளல் - துள்ளுதல் ; கூத்து ; கலிப்பாவுக்குரிய 
துவிதியை - இரண்டாம் திதி ; இரண்டாம் 

துள்ளலோசை ; முடுகிசை ; கூத்தன் ; ஆடு ; 
வேற்றுமை ; கோரோசனை . 

கொசு ; ஆட்டுநோய்வகை . 
துவிதீயம் - இரண்டாவது ; இரண்டாம் மனைவி . 

துள்ளலோசை - கலிப்பாவுக்குரிய ஓசை . 
துவிபடி - காண்க : துப்பட்டி . 

துள்ளாட்டம் - களிப்பு ; செருக்கு . 
துவிபாசி - இருமொழி தெரிந்தவன் . 

துள்ளி - திவலை . 
துவியம் - இரண்டாவது . 

துள்ளு - காண்க : துள் . 
துவிரதம் - இருகொம்புடையதான யானை . 

துள்ளுச்சீட்டு - அடைக்கலச்சீட்டு . 
துவிரம் - தேனீ . 

துள்ளுதல் - குதித்தல் ; தாவிச் 

செல்லுதல் ; 
துவிருத்தி - கூறியது கூறல் ; இரண்டுபடச் செருக்கடைதல் ; மிகுதல் ; பதைத்தல் ; கவலை 
சொல்லல் . 

யின்றித் திரிதல் . 
துவிரேபாரி - வண்டுணா மலரான சண்பகம் . துள்ளுப்பூச்சி - தானியத்தைக் கெடுக்கும் பயிர்ப் 
துவீபம் - தீவு ; புலித்தோல் . 

பூச்சிவகை . 
துவேச ( ட ) ம் - பகை ; வெறுப்பு . 

துள்ளுமறி - ஆட்டுக்குட்டி . 


- 


76 


துள்ளுமா 


602 


துறப்பணம் 


துள்ளுமா - தேவதைகளுக்கு வெல்லத்துடன் துளைக்கருவி - உள்ளே 

துளையுடைய 
கலந்து படைக்கும் மாவகை . 

வாத்தியம் . 
துள்ளொலி - அலை எழும் ஓசை . 

துளைக்கை - தும்பிக்கை .. 
துளக்கம் - அசைவு ; நடுக்கம் , மனக்கலக்கம் ; துளைச்செவி - உட்செவி ; உட்செவியுள்ள 
குறைதல் ; சோதிநாள் ; ஒளி . 

உயிர்கள் . 
துளக்கு - அசைவு ; வருத்தம் . 

துளைத்தல் - தொளைசெய்தல் ; ஊடுருவுதல் ; 
துளக்குதல் - அசைத்தல் ; விளக்குதல் ; 

; வணங்கு வருத்து தல் ; நுட்பமாய்க் கேட்டல் . 
தல் . 

துளைதல் - நீரில் விளையாடுதல் ; அழுந்திக் 
துளங்குதல் - அசைதல் ; நிலைகலங்குதல் ; தளர் கிடத்தல் . 

தல் ; வருந்துதல் ; ஒலித்தல் ; ஒளிசெய்தல் . துளைநிறை - காண்க : துளைப்பொன் . 
துளங்கொளி - மிக்க ஒளி ; கேட்டைநாள் . 

துளைப்பு - துளைத்தல் ; இடை விடாத் 
துளசி - காண்க : குழிமிட்டான் ; திருத்துழாய் . 

தொல்லை . 
துளசிமணி - திருமாலடியார் அணியும் துளசிக் / துளைப்பொன் - புடமிட்ட தூய பொன் . 
கட்டையைக் கடைந்து செய்த மணி . 

துளையடித்தல் துளைத்தல் ; தொளையுண் 
துளசிமாடம் - வழிபடப்படும் 

துளசியைக் 

டாக்குதல் . 
கொண்ட மேடை . 

துளையம் - நீரில் துளைகை . 
துளசிமாலை - துளசியிலைக் கொத்தால் கட்டிய துற்கதம் - தொல்லை ; வறுமை . 
மாலை ; துளசிமணிமாலை . 

துற்கதி - ஒடுங்கிய பாதை ; வறுமை ; கெட்டவிதி ; 
துளபம் - காண்க : துளசி . 

துன்பக்காலம் ; கெட்ட நடத்தை ; 
துளம் - காண்க : மாதுளை ; மயிலிறகின் அடி . 

தீய வாழ்க்கை ; நரகம் . 
துளம்பிக்கிரி - ஆதொண்டைக்கொடி . 

துற்கை - காண்க : துர்க்காதேவி . 
துளர் - பயிரின் களை ; களைக்கொட்டு . 

துற்பரிசம் - சிறுகாஞ்சொறி . 
துளர்தல் - நிலம் முதலியவற்றைக் கொத்துதல் ; 

துற்றர் - உண்பவர் . 
மணம் முதலியன வீசுதல் . 

துற்றவை - நுகர்பொருள் . 
துளவம் - காண்க : துளசி . 

துற்றி - உண்பவை . 
துளவன் - துளசி அணிந்த திருமால் . 

துற்று - உணவு ; கவளம் ; கூட்டம் . 

துற்றுதல் - உண்ணுதல் ; கவ்வுதல் ; குற்றுதல் ; 
துளவு - காண்க : துளவம் . 
துளவை - துளை ; மூங்கிற்பற்றை . 

நெருங்குதல் ; மேற்கொண்டு நடத்தல் . 
துளாரி - நெய்வார் கருவியுள் ஒன்று . 

துறக்க நாடு , 

} - சுவர்க்கம், தேவருலகம் . 
துளி - திவலை ; மழை ; ஒரு சொட்டு அளவு ; துறட்டி – அங்குசம் ; காய் முதலியன பறிக்குந் 
சிறிதளவு ; நஞ்சு ; பெண்ணாமை ; துளித்தல் . 

துறட்டுக்கோல் ; சிக்கு ; காண்க : துறட்டிச் 
துளித்தல் - துளியாய் விழுதல் ; சொட்டுதல் ; செடி . 
மழைபெய்தல் . 

துறட்டிச்செடி - ஒரு முட்செடிவகை . 
துளிநசைப்புள் மழைத்துளி விரும்பும் 

துறட்டி போடுதல் - இரகசியத்தை உசாவி உளவறி 
வானம்பாடி . 

தல் ; தன்வயப்படுத்த முயலுதல் . 
துளிர் - தளிர் . 

துறட்டிரும்பு - இரும்புக்கொக்கி . 
துளிர்த்தல் - தளிர்த்தல் ; செழித்தல் . 

துறட்டு - முள் மரவகை ; சிறுமரவகை ; சிக்கல் ; 
துளு - துளுநாடு ; துளுநாட்டு மொழி . 

கேடு . 
துளுப்பிடுதல் - கலக்குதல் . 

துறட்டுக்கோல் - காய் முதலியன பறிக்க உதவும் 
துளும்புதல் - அசைதல் ; தளும்புதல் ; துள்ளுதல் ; 

கோல்வகை . 
மேலெழுதல் ; திமிறுதல்; வருந்துதல் ; விளங்கு - துறட்டுப்பிடி - காண்க : துறட்டுவாதம் . 
தல் ; மிகுதல் ; இளகுதல் ; சோதிவிடுதல் . 

துறட்டுமுள் - இரும்புக்கொக்கி ; துறட்டிச்செடி . 
துளுவம் - காண்க : துளு . 

துறட்டுவாதம் - பிடிவாதம் . 
துளுவவேளாளர் - துளுவ நாட்டி லி ருந்து துறடு – அங்குசம் ; காய் முதலியன பறிக்கும் 
தொண்டைநாட்டிற்கு வந்து 

குடியேறிய 

துறட்டுக்கோல் ; சிக்கு . 
வேளாளவகையினர் . 

துறத்தல் - கைவிடுதல் ; பற்றற்றுத் துறவுபூணு 
துளுவன் - ஒரு வாழைவகை ; துளுநாட்டான் . தல் ; நீங்குதல் . 
துளை - தொளை ; உட்டுளை ; மூங்கில் ; வாயில் ; | துறந்தா ( தோ ) ர் - பற்றுவிட்ட முனிவர் . 
சுருட்சி ; வயிரக் குற்றங்களுள் ஒன்று . 

துறப்பணம் - துளையிடும் தச்சுக்கருவி . 


துறக்கம் 


துறப்பணவலகு 


603 


துனாவி 


வளை . 


கல் . 


துறப்பணவலகு - துறப்பணக் கோலிலுள்ள ஊசி . 

துறைமுழுக்கு - ஐப்பசித் திங்களில் பெண்கள் 
துறப்பு - பிரிவு ; துறவு ; பூட்டு ; திறவுகோல் ; ஆற்றில் முறைப்படி நீராடுகை ; துறை மூழ்கல் . 

விடுதல் ; துறவிகளுக்கு விதித்துள்ள அறம் . துறைமுன்றில் - வீட்டின் முற்றம் . 
துறம் - காண்க : துறவு . 

துறைவன் - நெய்தல் நிலத் தலைவன் . 
துறவர் - முனிவர் ; துறந்தவர் . 

ன் 
துறவறம் - இல்லறந்துறத்தல் ; பற்றற்ற நிலை ; துன்பம் - மனவருத்தம் ; மெய்வருத்தம் ; நோய் ; 
துறவியருக்கு விதித்துள்ள அறம் . 

கெடுதி ; வறுமை . 
துறவி - சன்னியாசி ; சன்னியாசம் ; துறவியருக்கு துன்பன் - துன்பமுள்ளவன் . 
விதித்துள்ள அறம் . 

துன்பு - காண்க : துன்பம் . 
துறவு - விடுதல் ; இரகசியம் ; வாய்ப்பான நிலை ; | துன்புறுத்துதல் - வருத்துதல் . 
வெளியிடம் ; சன்னியாசம் ; துறவியருக்கு துன்புறுதல் - வருந்துதல் .. 
விதித்துள்ள அறம் . 

துன்மதி - கெடுமதி ; தீயோன் ; மூடத்தன்மை , 
துறவோர் - முனிவர் . 

அறுபதாண்டுக் கணக்கில் ஐம்பத்தைந்தாம் 
துறு - நெருக்கம் ; உண்ணுகை ; செம்பூரான்கல் . 

ஆண்டு . 
துறுகல் - பாறை ; குன்று ; நீர்க்கால் அடைக்குங் துன்மந்திரி - தீயவுரை சொல்லும் அமைச்சன் ,. 

துன்மரணம் - தற்கொலை முதலியவற்றால் 
துறுட்டி - ஏலவகை . 

நேரும் சாவு . 
துறுத்தல் - அமைத்தல் ; அமுக்கல் ; திணித்தல் ; 

துன்மார்க்கம் - தீநெறி . 
வெளியே நீளல் . 

துன்மார்க்கன் - தீநெறியாளன் . 
துறுதல் - நெருங்குதல் ; குவிதல் ; அடைதல் ; 

துன்முகி - அறுபதாண்டுக் கணக்கில் முப்பதாம் 
சூட்டுதல் . 

ஆண்டு ; தீய முகத்தோற்றமுள்ளவன் . 
துறு துறுவெனல் - காண்க : துரு துருவெனல் . 

துன்மை - தீமை . 
துறுபடை - போர்ப்படை . 
துறுபவம் - நெருக்கம் . 

துன்றுதல் - நெருங்குதல் ; கிட்டுதல் ; பொருந்து 

தல் . 
துறும்புதல் - காண்க : துறுமுதல் . 
துறுமல் - நெருக்கம் ; திரட்சி . 

துன்றுநர் - நண்பர் . 
துறுமுதல் - நெருங்குதல் ; திரட்டல் . 

துன்னகாரர் , 

} - தையற்காரர் . 
துன்ன நாயகர் 

துன்ன போத்து - உழவெருமை . 
துறை - இடம் ; நீர்த்துறை ; நியாயவழி ; பகுதி ; 

துன்னம் - தையல் ; ஊசித்துளை ; ஒரு மரவகை . 
உபாயம் ; சபை கூடுமிடம் ; ஆறு ; வண்ணார் துன்னம்பெய்தல் - தைத்தலைக்கொள்ளுதல் . 
துறை ; கடல் ; கடற்றுறை ; நூல் ; வரலாறு ; துன்னர் - தையற்காரர் ; தோல்வினைஞர் . 
அகமும் புறமும்பற்றிய பொருட்கூறு ; பாவி துன்னல் - நெருங்கல் ; தைத்தல் ; சிறு திவலை . 
னங்களில் ஒன்று ; அலுவலகத் துறை , இலாகா . 

துன்னலர் , 
துறைக்குறை - ஆற்றிடைக்குறை , துருத்தி . துன்னாதார் , 

- பகைவர் . 
துறைகாட்டுதல் - வழிகாட்டுதல் . 

துன்னார் 
துறைகூட்டுதல் - துறைமுழுக்கைப் பூர்த்திசெய் துன்னிமித்தம் - தீய சகுனம் . 
தல் . 

துன்னியார் - அடுத்தோர் ; நண்பர் . 
துறைத்தோணி - கரைகடத்துந் தோணி . 

துன்னீதி - தீயவழி . 
துறைப்பேச்சு - கொச்சைப்பேச்சு ; நாட்டு 

துன்னீர் - எச்சில் ; கழிவுநீர் . 
மொழி . 

துன்னு - இறைச்சி ; முதுகு ; தசை . 
துறைபடிதல் - நீர்நிலைகளில் நீராடுதல் . 

துன்னு ( வி ) - நெருங்கு ; பொருந்து . 
துறைபிடித்தல் - துறைமுகம் சேர்தல் ; வழிவகை 
தேடுதல் ; மனத்துக்கு ஏற்றதாதல் . 

துன்னுதல் - பொருந்துதல் ; மேவு தல் ; அணுகு 
துறைபோதல் - நிரம்புதல் ; செயல் முடிவாதல் ; 

தல் ; செறிதல் ; செய்தல் ; அடைதல் ; 
முழுமையுங் கற்றுத்தெளிதல் . 

ஆராய்தல் ; தைத்தல் ; உழுதல் . 
துறைமாறுதல் - முன் பயின்ற தனைவிட்டு வேறு துன்னுநர் - நண்பர் . 
தொழிலில் புகுதல் ; வழிதவறுதல் . 

துன்னூசி - தையலூசி ; கலப்பையின் கொழு . 
துறைமுகம் - கப்பல்கள் வந்து தங்கும் கடற் துன்னெறி - தீயவழி . 
றுறை ; கடற்கரைப்பட்டினம் . 

துனாவி - திப்பிலி . 


அறுவுதல் } - நெருங்குகை ; நுகர்ச்சி ; உண்ணல் . 


துனி 


604 


தூங்கலாளி 


துனி - வெறுப்பு ; சினம் ; புலவி நீட்டம் ; பிரிவு ; | துனிநாதம் - கடல் . 
துன்பம் ; அச்சம் ; நோய் ; குற்றம் ; இடையூறு ; | துனிப்பு - வெறுப்பு . 
ஆறு ; வறுமை . 
துனித்தல் - வெறுத்தல் ; சினத்தல் ; கலாய்த்தல் ; 

துனைதல் - விரை தல் . 
நெடிது புலத்தல் . 

துனைவு - விரைவு . 


s } 


கயிறு . 


தூ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( த் + ° ) ; தூயது ; தூக்கிலிடுதல் - மரணதண்டனையாகத் 
தூய்மை ; வெண்மை ; பற்றுக்கோடு ; வலிமை ; தூக்கிலே போடுதல் . 
பகை ; இறைச்சி ; பறவையின் இறகு ; இகழ்ச் | தூக்கிவிடுதல் - மேலுயர்த்தல் ; தூண்டிவிடு தல் ; 
சிக் குறிப்பு . 

உதவிபுரிந்து காத்தல் ; காண்க : தூக்கிலிடுதல் . 
தூக்கணக்கயிறு - ஆழமான நீருள் முக்குளிப் தூக்கு - தொங்கவிடும் பொருள் ; உறி ; உயர்ச்சி ; 
பவனை முக்குளிக்கும் காலத்துக் கட்டியிருக் நிலைகோல் ; துலாராசி ; ஐம்பது பலமுள்ள 
கும் கயிறு . 

நிறை ; பாட்டு ; கூத்து ; இசை ; பாக்களைத் 
தூக்கணங்குரீஇ , ) தொங்குங் கூடு கட்டும் 

துணித்து நிறுக்கும் செய்யுளுறுப்பு ; ஆராய்ச்சி ; 
தூக்கணங்குருவி குருவிவகை . 

காண்க : தூக்கணங்குருவி ; வாரடை ; கனம் . 
தூக்கணம் தொங்கல் ; 

உறி ; காண்க : 

தூக்கு ( வி ) - ஆராய் ; உயர்த்து ; நிறுத்து . 
தூக்கணங்குருவி ; தூக்கணக்கயிறு . 

தூக்குக்கோல் - நிறுக்கும் தராசுவகை . 
தூக்கணாங்கயிறு - எருதுக்கு இடும் மூக்குக் | தூக்குணி - தூக்குண்டவன் ; மானமற்றவன் ; 

தூக்குக்கு அஞ்சாதவன் ; சாப்பாட்டுக்குத் 
தூக்கணாங்குருவி - காண்க : தூக்கணங்குருவி . தொங்குகிறவன் . 
தூக்கம் - உறக்கம் ; அயர்வு ; சோம்பல் ; வாட் தூக்குத் தூக்கி - சுவடித் தூக்கைத் தூக்குபவன் . 
டம் ; முகச்சோர்வு ; காற்று முதலியவற்றின் தூக்குதல் - உயர்த்துதல் ; நிறுத்தல் ; ஆராய்தல் ; 
தணிவு ; விலையிறக்கம் ; ஆபரணத் தொங்கல் ; ஒப்புநோக்குதல் ; மனத்திற்கொள்ளுதல் ; 
காதணி ; அலங்காரத் தொங்கல் ; காண்க : தொங்கவிடுதல் ; காண்க : தூக்கிலிடுதல் ; 
தூக்கணங்குருவி ; கால நீட்டிக்கை ; நிறுப்பு ; உதவி செய்தல் ; நங்கூரம் வலித்தல் ; அசைத் 
விலையேற்றம் ; உயரம் . 

தல் ; ஒற்றறுத்தல் . 
தூக்கம்விடுதல் - உறக்கம் நீங்குதல் ; அலங்காரத் தூக்கு நூல் - சுவரின் ஒழுங்கை அறியத் தொங்க 
தொங்கல் கட்டுதல் . 

விடும் கயிறு . 
தூக்கல் - விலை முதலியவற்றின் ஏற்றம் ; தூக்குமரம் - தூக்குத்தண்டனைக்கமைந்த மரம் . 
ஆராய்தல் ; உயரம் . 

தூக்குமாலை - ஊர்தியில் தொங்கவிடும் மாலை . 
தூக்கிப்பிடித்தல் - எடுத்து நிறுத்துதல் ; நுணுகிக் 

தூக்குவிளக்கு - தொங்குவிளக்கு . 
குற்றம் காணுதல் ; உலோபங் காட்டுதல் . தூகம் - காண்க : புளிநரளை. 
தூக்கிப்போடுதல் - வெளியேயெறிதல் ; திடுக்கிடு | தூகுதல் - குப்பை முதலியவற்றைக் கூட்டித் 
மாறு செய்தல் ; சண்டைமூட்டுதல் ; மரண தள்ளுதல் , திருவலகிடுதல் . 
தண்டனையாகத் தூக்கிலிடு தல் . 

பாளை . 
தூக்கியடித்தல் - உயர்த்தி மோதுதல் ; தூங்கணம் - தொங்கல் ; காண்க : 

தூக்கணங் 
மற்போரில் எளிதாகத் தோற்கச்செய்தல் ; 

குருவி , 
தான் மேம்பட்டுப் பிறனைப் 

பின்வாங்கச் 

தூங்கமளி - ஊஞ்சற்கட்டில் . 
செய்தல் ; மறுத்தல் . 

தூங்கமுட்டு - கோரைக்கிழங்குவகை . 
தூக்கியெறிதல் - ஏற்றுக்கொள்ள மறுத்தல் ; தூங்கல் - தொங்கல் ; தராசு ; தாழ்கை ; நெருங் 
அக்கறை காட்டாதிருத்தல் ; 

குகை ; உறக்கக்கலக்கம் ; சோம்பல் ; சோர்தல் ; 
மேம்பட்டுப் பிறனைப் பின்வாங்கச் செய்தல் . ஓரிசை ; வஞ்சிப்பா ஓசை ; கூத்து . 
தூக்கிரி - ஊர்காவற்காரன் . 

தூங்கல்வண்ணம் - வஞ்சி ஓசை பயின்றுவரும் 
தூக்கிரிமேரை - களத்தில் அளிக்கப்படும் ஊர் சந்தவகை . 
காவற் சுதந்தரம் . 

தூங்கலன் - சோம்பன் . 
தூக்கிரும்பு - இரும்புத் துறட்டி . 

தூங்கலாளி - மந்தன் , சுறுசுறுப்பில்லாதவன் ; 
தூக்கிலி - ஆராயுந் திறனற்றவன் . 

சீமைவாகை ; காண்க : கரிசலாங்கண்ணி . 


தூகை 


தான் 


தூங்கலோசை 


605 


தூதாள் 


தூடணம் , 


ஒன்று 


- 


உ 


தூங்கலோசை - வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை .. தூட்டிகம் - காண்க : தும்பை . 
தூங்காமை செயலில் சோர்வில்லாமை . 

நிந்தை ; நிந்தைச்சொல் ; 
தூங்காவிளக்கு - எப்போதும் அணையாது 

தூடணை 

கண்டனம் . 
எரியும் விளக்கு . 

தூடிதம் - கெடுக்கப்பட்டது . 
தூங்கானைமாடம் - யானையின் முதுகுபோன்று தூடியம் - கூடாரம் . 
அமைக்கப்பட்ட கோயில் ; தென்னார்க்காட்டு தூண் - தம்பம் ; கட்டடத் தூண் ; பற்றுக்கோடு ; 
மாவட்டத்துள்ள பெண்ணாகடச் சிவன் தறி . 
கோயில் . 

தூண்டாவிளக்கு - எப்பொழுதும் எரியும் நந்தா 
தூங்கிசை - செய்யுளுக்குரிய நால்வகை ஓசையுள் 

விளக்கு ; நாகரத்தினமாகிய மணிவிளக்கு . 

தூண்டிக்காட்டுதல் - விவரித்தல் ; பிறன் செய்த 
தூங்கிசைச்செப்பல் - இயற்சீர் வெண்டளையால் குற்றத்தை 

அவனிடம் 

குத்திக்காட்டுதல் ; 
மாமுன் நிரையும் விளமுன் நேருமாக வரும் தூண்டிக் கொடுத்தல் . 
வெண்பாவுக்குரிய ஓசை . 

தூண்டிக்கொடுத்தல் - நினைப்பூட்டுதல் ; 
தூங்கிசைத்துள்ளல் - கலிப்பாவுக்குரிய ஓசை . 

குற்றத்தை வெளியிடுதல் ; குறிப்பாக அறிவித் 
தூங்கிசையகவல் - நிரையொன்றாசிரியத் தளை 

தல் ; கோட்சொல்லுதல் . 
யான் வரும் அகவற்பாவுக்குரிய ஓசை . 

தூண்டில் - மீன் பிடிக்கும் ஒரு கருவி ; கொக்கி ; 
தூங்கிருள் - செறிந்த இருள் , மிகுந்த இருள் . 

வரிக்கூத்துவகை . 
தூங்குகட்டில் - தொங்கியாடும் கட்டில் .. 

தூண்டில் போடுதல் ளவறிதல் ; தன்வயப் 
தூங்குதல் - அசைதல் ; தொங்குதல் ; ஊசல் 

படுத்துதல் ; தூண்டிலிடுதல் . 
முதலியவற்றில் ஆடுதல் ; சோம்பலாயிருத்தல் ; 

தூண்டில் முள் - தூண்டிலின் கொக்கிமுனை . 
வாடுதல் ; சாதல் ; இடையறாது விழுதல் ; 

தூண்டில் வேட்டுவன் - தூண்டிலைக் கொண்டு 
ஒலித்தல் ; நிலையாகக் தங்குதல் ; மெத்தென 

வேட்டையாடுபவனான மீன் பிடிப்போன் . 
நடத்தல் ; செறிதல் ; கூத்தாடுதல் ; துயிலுதல் ; 

தூண்டிவிடுதல் - காண்க : தூண்டிக்கொடுத்தல் ; 
தாமதித்தல் ; அழுந்துதல் ; மிகுதல் . 

விளக்கைத் தூண்டுதல் . 
தூங்குதோல் - பாம்பின் சட்டை . 

தூண்டுகோல் - விளக்குத்திரியைத் தூண்டும் 
தூங்குமஞ்சம் - தொங்கி ஆடும் கட்டில் . 

ஈர்க்கு ; ஏவிவிடுவோன் . 
தூங்குமூஞ்சி - மந்தன் ; சீமைவாகைமரம் ; 

தூண்டுதல் - செலுத்துதல் ; ஏவு தல் ; தள்ளுதல் ; 
காண்க : கரிசலாங்கண்ணி . 

விளக்கைத் தூண்டுதல் ; நினைப்பூட்டுதல் ; 
தூங்கெயில் - சோழன் 

செலுத்துதல் ; அனுப்புதல் ; கிளப்பிவிடுதல் . 
ஒருவனால் அழிக்கப் 
பட்டதாகக் கூறப்படும் ஆகாயக்கோட்டை . 

தூண்மாலை - தூண்போல அலங்கரிக்கப்படும் 

மாலை . 
தூசக்குடிஞை - கூடாரம் . 
தூசம் - யானையின் கழுத்திலிடுங் கயிறு . 

தூண் ; பற்றுக்கோடு ; பகை ; அம்புக் 
தூசர் - வண்ணார் ; படைவீரர் . 

கூடு ; தீய நாள் வகை ; பாத்திரம் தூக்க இடும் 
தூசரம் - சாம்பல் நிறம் . 

கயிற்றுச் சுருக்கு . 
எண்ணெய் வாணிகன் . 

தூணி - அம்புக்கூடு ; நான்கு மரக்கால் கொண்ட 

ஓர் அளவு . 
தூசறுத்தல் - அடியோடு அழித்தல் . 
தூசனம் - நிந்தைச்சொல் . 

தூணிகர் - வாணிகர் , தனவணிகர் . 
தூசி - குதிரை ; கொடிப்படை ; போர் ; உச்சி ; 

தூணித்தல் - பருத்தல் . 
கூத்துத் தொழில்வகை ; மிகச் சிறிது ; புழுதி . 

தூணியங்கம் - அத்திப்பிசின் . 
தூசிகம் - காண்க : புளியாரை . 

தூணீரம் - அம்புக்கூடு . 
தூசிதாங்கி - அழுக்குத் தாங்க உடையின் மேலே தூத்தியம் - தூதன் செயல் அல்லது மொழி . 

கட்டுந் துண்டுப் புடைவை ; மேல் மறைப்பு . தூதம் - அசைவு ; நிந்தை . 
தூசிப்படை – கொடிப்படை . 

தூதளை 

காண்க : தூதுளை. 
தூசியம் - கூடாரம் . 

தூதன் - செய்தியறி விப்போன் ; அரசனின் 
ஆடை ; பஞ்சு ; முன்னணிப்படை ; 

தூதன் ; ஒற்றன் ; ஏவலாளன் ; புதன் ; காமக் 
சித்திரைநாள் ; யானைக் கழுத்திடுகயிறு ; கூட்டத்துக் காதலரை இணக்குவோன் ; 
புழுதி ; மிகச் சிறிது ; தூய்மை . 

தேவதூதன் . 
தூசுப்பு - தண்ணீர்விட்டான்கொடி . 

தூதாடுதல் - தூதாகப் போதல் . 
தூட்டி - ஆடை . 

தூதாள் - காண்க : தூதன் . 


தூணம் 


தூசரன் 


- 


தூசு 


தூதி 


606 


தூயாள் 


} 


தூதுணி 


- 


தூதி - தூது செல்பவள் ; பாம்பின் நச்சுப் பற் தூம் - முகத்தலளவை ; ஒரு நிறை . 
களுள் ஒன்று . 

தூம்பல் - சுரைக்கொடி . 
தூதிகை - தூது செல்பவள் . 

தூம்பா - காண்க : தும்பை ; தூம்பை . 
தூது - இருவரிடையே பேச்சு நிகழ்தற்கு உதவி | தூம்பாமடை - காண்க : தூம்புவாய் , 
யாக நிற்கும் ஆள் ; இராசதூதர் தன்மை ; தூம்பிரம் - தூமலம் ; கருஞ்சிவப்பு . 
ஒரு நூல்வகை ; கூழாங்கல் ; தூதுமொழி ; தூது | தூம்பு - உள் துளை ; உள் துளைப் பொருள் ; 
வளைக் கொடி ; காமக் கூட்டத்துக் காதலரை மதகு ; வாய்க்கால் ; 

சலதாரை ; மூங்கில் ; 
இணக்கும் செயல் ; செய்தி . 

பெருவங்கியம் ; இசைக்குழல் ; நீர்ப்பத்தர் ; 
தூதுணம்புறவு , ) _ கூழாங்கல்லை 

உண்ணும் காண்க : மரக்கால் ; மனைவாயில் ; இடுக்குவழி ; 
புறா வகை ; தூக்கணங் 

ஈயம் ; பாதை . 
குருவி . 

தூம்புவாய் - சலதாரை . 
தூதுவளை - ஒரு கொடிவகை. 

தூம்பை பாடை . 
தூதுவன் - காம வாயிலோன் ; தூதன் ; புதன் . 

தூமக்குடம் - தூமகலசம் . 
தூதுளை காண்க : தூதுவளை . 

தூமக்கொடி - புகையொழுங்கு .. 
தூதூவெனல் - உமிழ்தற்குறிப்பு . 

தூமக்கொடியோன் - அக்கினிதேவன் . 
தூதை - சிறு மட்கலம் ; சிறு மரப்பானை ; சிறு 
சம்மட்டி ; ஒரு சிறிய அளவு . 

தூமக்கோள் - வால்வெள்ளி ; விண்வீழ்கொள்ளி . 

தூமகேது - நெருப்பு ; 
தூதைகூலம் - பஞ்சுபன்னும் வில் . 

விண்வீழ் 

தீமைக்குறி ; 
தூந்து துருப்பிடித்தல் - நுணுகி ஆராய்ச்சி செய் கொள்ளி ; கொடுமை ; வால்வெள்ளி . 
தல் . 

தூமணி - முத்து . 
தூப்பு - தூத்தல் ; பெருக்குகை ; தூய்மை ; துளை, தூமதேவன் - காண்க : தூமக்கொடியோன் . 
தூப்புக்காரன் - தெருப்பெருக்குவோன் . 

தூமப்பிரபை - எழுவகை நரகங்களுள் ஒன்று . 
தூபக்கால் - புகைகாட்டும் கருவி . 

தூமம் - புகை ; நறும்புகை , தூபகலசம் ; மண்கலச் 
தூபகலசம் - காண்க : தூபமுட்டி ,, நறும்புகைப் 

சூளை ; காண்க : தூமகேது ; புளிநறளை . 
பண்டம் எரிக்கும் கலசம் . 

தூமம்போக்கி - புகைபோக்கி . 
, கடவுள் முதலியோர்க்கு தூமமணி - காண்க : தூபமணி . 
நறும்புகை காட்டு தல் ; 

தூமமுட்டி - தூபகலசம் . 
நிவேதனம் செய்தல் . 

தூமயோனி - மேகம் . 
தூபதீபங்காட்டுதல் - பூசையின்போது நறும்புகை 
யும் விளக்கும் எடுத்து வழிபடல் . 

தூமரதம் - புகைவண்டி . 

தூமலம் -- காண்க : தூமிரம் ; பாவம் . 
தூபம் - புகை ; நறும்புகை ; நெருப்பு ; காண்க : 
வெள்ளைக்குந்துருக்கம் ; நீண்ட 

தூமான் அணிகலச்செப்பு ; அரியணை . 

மரவகை ; 
கடப்பமரம் ; அபிநயவகை ; காண்க : கருங் தூமியம் - புகை . 
குங்கிலியம் . 

தூமிரகம் - ஒட்டகம் . 
தூபம் போடுதல் - ஆவேசம் 

தூமிரம் - கருஞ்சிவப்பு . 

வருவதற்காகச் 
சாம்பிராணி புகைத்தல் ; சாம்பிராணி புகைத் 

மகளிர் சூதகம் ; 

காண்க : தூய்மை ; 
தல் ; தூண்டிவிடுதல் ; வீணாய்ப் புகழ்தல் . 

வெண்மை . 
தூபமணி - கடவுட்கு நறும்புகை காட்டும்போது தூய்தன்மை - தூய்மையின்மை ; தீட்டு . 
கையால் ஆட்டி ஒலிக்கும் கைம்மணி . 

தூய்து - தூய்மையானது . 
தூபமுட்டி - நறும்புகைப்பண்டம் எரிக்கும் தூய்மை - துப்புரவு ; மெய்மை ; வீடுபேறு ; 
கலசம் . 

நன்மை ; வெண்மை . 
தூபரதண்டி - கண்டபடி செலவழிப்பவர் ; தூய - தூய்மையான , பரிசுத்தமான . 
சொன்னபடி கேளாதவர் . 

தூயவன் - மாசிலான் ; திருமால் . 
தூபரம் - கொம்பில்லா விலங்கு . 

தூயவுடம்பினனாதல் - இறைவன் எண்குணத்துள் 
தூபவருக்கம் - நறும்புகைப்பண்டம் . 

பரிசுத்தத் திருமேனியனாம் தன்மை . 
தூபாயிதம் - நெருப்பினால் நேரும் சாவு . 

தூயவெள்ளை - நல்ல 

வெள்ளை , 

கலப்பற்ற 
உச்சி ; மலைமுகடு ; கோபுரம் ; 

வெள்ளை . 
விமான சிகரம் . 

தூயன் - காண்க : தூயவன் . 
தூபிதம் - சூடு ; சுடுகை ; தீயில் இறந்துபடுகை . தூயாள் - பரிசுத்தமானவள் ; கலைமகள் . 


தூபங்ககாடுத்தல் } 


- 


தூமை 


தூர் 


607 


தூவி 


தூர் - வேர் ; அடிப்பக்கம் ; பனையின் வேர்ப் தூரா தூரம் - வெவ்வேறு தொலைவு ; நெடுந் 
பற்றுள்ள அடிப்பகுதி ; அடிமரம் ; பாத்திரத்தி தொலைவு . 
னடிப்புறம் ; சேறு ; கிணற்றில் தேங்கிய தூரி - பலகறை ; சிறு தூம்பு; காண்க : தூரிகை ; 
வண்டல் முதலிய கசடுகள் ; பனைவடலி 

தூரிவலை ; எருது ; ஊசல் ; தூரியம் என்னும் 
முதலியன ; பழிச்சொல் . 

ஒரு வாத்தியவகை . 
தூர்க்கை - பூரநாள் .. 

தூரிகை - எழுதுகோல் . 
தூர்கட்டுதல் - மரம் செடி முதலியன அடிபருத்து தூரிது - சேய்மையானது . 
எழுதல் ; கொத்தாய்க் கிளைத்தெழுதல் . 

தூரிய - தொலைவான . 
தூர்ச்சடி - பாரமான சடையையுடைய தூரியம் - பறைப்பொது ; மங்கலப்பறை ; முரசு ; 
சிவபெருமான் . 

பொதியெருது ; 

எழுதுகோல் ; கைவேல் ; 
தூர்த்தம் - தீநெறி ; ஊமத்தஞ்செடி ; அரப்பொடி . நல்லாடை ; ஈயம் ; நஞ்சு . 
தூர்த்தல் - அடைத்தல் ; மறைத்தல் ; தூரியன் - தூரத்திலுள்ளவன் . 
உட்செலுத்துதல் ; மிகப் பொழிதல் ; 

தூரு - காண்க : தூர் . 
பெருக்கித் துப்புரவு செய்தல் . 

தூருதல் - அடைபடுதல் ; நிரம்புதல் , மலங் 
தூர்த்தன் - காமுகன் ; பரத்தமை கொண்டு ஒழுகு கழித்தல் . 
வோன் ; கொடியோன் . 

தூரேத்தி - கம்பந்திராய்ப் பூண்டு . 
தூர்த்தை - காமவெறி பிடித்தவள் , கற்பில்லாத தூரோணம் - கவிழ்தும்பைச்செடி . 
வள் . 

தூலகம் - பருத்தி . 
தூர்தல் - நிரம்புதல் ; நெருங்குதல் ; அடைபடு தூலகன்மம் - உள்ளம் உரை உடல்களால் ( மனம் 
தல் ; மறைதல் ; அழிதல் . 

வாக்கு காயங்களால் ) செய்யப்படும் செயல் . 
தூர்மம் - தேட்கொடுக்கிச்செடி . 

தூலகாலம் - வாழ்நாள் . 
தூர்வகம் - பொதிமாடு ; சுமக்கை . 

தூலசர் ( ரு )க்கரை - உப்பு ; பருத்திவிதை . 
தூர்வாரி - கிணறுகளில் தூர்வாரியெடுப்பவன் . 

தூலசரீரம் - உண்டானவுடல் ; நுண்ணுடலைப் 
தூர்வாருதல் கிணற்றில் படிந்த சேற்று 

போர்த்தியிருக்கும் ஐம்பூத பரிணாமத்தால் 
வண்டலை வாரி எடுத்தல் . 

உண்டான பருவுடல் . 
தூர்வு - கிணறு முதலியன சேற்றால் அடைபடு 

தூலசித்து - சீவான்மா , உயிர் . 
தல் . 
தூர்வை - கிணற்றடை தூர் ; கிணற்றைச் 

தூலதேகம் - காண்க : தூலசரீரம் . 
சார்ந்த நிலம் ; கொத்தப்பட்ட மண் ; அறுகம் 

தூலம் - பருத்தி ; இலவ மரம் ; பஞ்சு ; கோரைப் 
புல் ; செத்தை . 

புல் ; நீர்முள்ளிச்செடி ; பருமை ; வானம் ; 
தூர்வைசெய்தல் - நிலத்தை வெட்டித் திருத்து 

கண்ணுக்குப் புலனாவது ; வீட்டினுத்திரம் ; 
தல் , 

நெற்போரடிக்கும் கோல் ; நஞ்சு ; பொதுமை . 
தூர்வைத்தைலம் - அறுகம்புல்லுத் தைலம் . 

தூலலிங்கம் - கோபுரம் ; சிவாலயம் . 
தூர்வைப்படுத்துதல் - காண்க : தூர்வைசெய்தல் . தூலி , காண்க : தூரிகை . அன்னத்தின் 
தூர்னா - அறுகு . 

தூலிகை | இறகு ; மெத்தை ; விளக்குத்திரி . 
தூர - விலக . 

தூலித்தல் - பருத்தல் ; பெருகுதல் . 
தூரக்காரி - வீட்டுக்கு விலக்கானவள் . 

தூலினி - காண்க : இலவு . 
தூரகமணம் - தொலை தூர நாட்டுப் பயணம் . தூலை - பருத்தி . 
தூரகாரி - வருகாரியம் அறிவோன் ( ள் ) . 

தூவத்தி - வாள் . 
தூரதரிசி - முக்காலமுணர்வோன் , தீர்க்கதரிசி ; தூவரம் - துவர்ப்பு ; காளை ; கொம்பில்லா 
பண்டிதன் ; பருந்து . 

விலங்கு . 
தூரதிட்டி - சேய்மைப் பார்வை ; முன்னுணர்ச்சி ; - தூவுகை ; மழை ; இறகு ; எழுதும் இறகு ; 
தீர்க்கதரிசி . 

பேனா ; அம்பின் இறகு ; ஓவியந்தீட்டுங்கோல் ; 
தூரம் - சேய்மை ; புறம்பு ; மகளிர் தீட்டு ; துவலை . 

தூரத்து உறவு ; ஓர் இசைக்கருவி ; ஊமத்தஞ் தூவழி - பண்வகை . 
செடி ; சிறுமரவகை ; வேறுபாடு . 

தூவானம் - சிதறுமழை ; அருவிவீழ் இடம் . 
தூரல் - நிறைகை ; துன்பம் . 

- பறவை இறகு ; மயிற்றோகை ; அன்னத்தி 
தூரவுறவு - தொடர்பில்லாத உறவுமுறை . 

னிறகு ; அன்னப்பறவை ; சூட்டு ; எழுதுகோல் ; 
தூராதி தூரம் - மிக்க தொலைவு . 

தூள் ; மீன் சிறகு . 


} 


தூவல் 


தூவி 


தூவிப்பொன் 


608 


தெட்சணம் 


- 


தூவிப்பொன் - கிளிச்சிறை என்னும் பொன் . தூற்று - பொலி தூற்றுகை ; பழிப்பு . 
தூவியளத்தல் - எளிதாகப் பெய்து அளத்தல் .. தூற்றுக்காடு - சிறு தூறு . 
தூவு ஊன் . 

தூற்றுக்கூடை, பொலி தூற்றுவதற்கு 
தூவு ( வி ) - தூவு என் ஏவல் ; சிதறு ; தெளி . தூற்று கூடை உதவும் தட்டுக்கூடை ; 
தூவுதல் - தெளிதல் ; இறைத்தல் ; அளக்கும் பொலி தூற்றுவதற்கு உதவும் முறம் . 
போது எளிதாக மேலே பெய்தல் ; அருச்சித் தூற்றுத்தலையன் - பிராய்மரம் . 
தல் ; மிகச் சொரிதல் ; ஒழிதல் ; மழைபெய்தல் . தூற்றுதல் - சிதறுதல் ; தூசுபோகத் தானியங் 
தூவுரை - நல்லுரை . 

களைத் தூவு தல் ; புழுதி முதலியவற்றை 
தூவெள்ளறுவை - அழுக்கற்ற வெண்ணிறமுள்ள இறைத்தல் ; பரப்பு தல் ; அறிவித்தல் ; பழிகூறு 
ஆடை . 

தல் ; வீண்செலவு செய்தல் . 
தூவெளி - அறிவுவெளி, சிதாகாசம் . 

தூற்று முறம் - நெற்பொலி தூற்றுவதற்கு 
தூவையர் - புலாலுண்போர் . 

உதவும் முறம் . 
தூள் - துகள் ; புழுதி ; பூந்தாது ; மருந்துப்பொடி ; தூறல் - காண்க : தூற்றல் . 
திருநீறு ; கறிப்பொடி ; மூக்குத்தூள் ; சிறியவை ; தூறன் - அவதூறு சொல்பவன் ; காமுகன் ; 
சிறுமுத்து . 

குடிக்குப் பழியாயுள்ளவன் . 
தூள்படுத்துதல் - முற்றும் 
முற்றும் அழித்தல் ; அட்ட 

தூறாக்குதல் - பழித்தல் . 
காசம் செய்தல் . 

தூறு - புதர் ; குவியல் ; குறுங்காடு ; சுடுகாடு ; 
தூள்படுதல் - கடுமையாகச் செயல் புரிதல் . 

காண்க : திராய் ; மஞ்சள் ; பழிச்சொல் ; தீங்கு . 
தூள் ; திருநீற்றை நீரில் குழையாது 

தூறுகுணம் - காண்க : கடம்பு. 
பூசுதல் . 

தூறுதல் - மழை தூவுதல் ; கிளைத்தல் ; செய்தி 
தூளி - புழுதி ; பூந்தாது ; குதிரை ; குதிரையின் 
ஆர்ப்பு : ஏணை , குழந்தைத் தொட்டில் . 

பரவுதல் ; சடைபற்றுதல் ; நிந்தித்தல் . 
தூளிசாலம் - அருகன் கோயிலின் முதல் மதில் ,. 

தூறுதலை - சிலும்பலான மயிர்த்தலை . 

தூறுதலையன் - பற்றைத் தலையன் ; காண்க : 
தூளித்தல் - பருத்தல் ; திருநீற்றால் உத்தூளனஞ் 
செய்தல் . 

பிராய் . 
தூளித்துவசன் - காற்று . 

தூறுபடுதல் - சிதறிப்போதல் ; சடை பற்றுதல் ; 
தூளிதம் - பொடிக்கப்பட்டது ; திருநீறு . 

பழிமொழி கூறப்படல் . 
தூளிமட்டம் - தரைமட்டம் . 

தூறுபுட்பம் - சீந்திற்கொடி ; சிலந்தி . 
தூற்றல் - பழிச்சொல் ; சிறுமழை . 

தூறுமாறு - தீநெறி . 
தூற்றாப்பொலி - தூற்றாத நெற்குவியல் . தூறுவாதி - தீம்பாலைமரம் . 
தூற்றி - புறங்கூறுவோன் ; பெருக்குவோன் . தூனம் - வருத்தம் ; அசைவு . 
தூற்றிக்கொள்ளுதல் - தெரிந்துகொள்ளுதல் . தூனனம் - அகற்றல் ; அசைதல் . 


தூளம் , 
தூளனம் 


} 


தெ 
தெ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( த் + எ ) . 

தெகுள்தல் - நிறைதல் ; பெருகுதல் . 
தெக்கணம் - தெற்கு ; வலப்பக்கம் . 

தெகுளம் - நிறைவு ; பெருக்கம் . 
தெக்கணை - தட்சிணை , குரு முதலியோருக்குக் | தெங்கங்காய் - தேங்காய் . 
கொடுக்கும் நன்கொடை . 

தெங்கம் - தென்னைமரம் . 
தெக்கு - தெற்கு . 

தெங்கம்பழம் - தேங்காய்நெற்று . 
தெக்குதல் - கொள்ளுதல் . 

தெங்கு - தென்னைமரம் ; தித்திப்பு ; 

தித்திப்பு ; போர்ச் 
தெகிட்டு - தெவிட்டுகை ; வாந்தி வருகை . 

சேவலின் தன்மை குறிக்கும் குழூஉக்குறியுள் 
தெகிடி -- சூது விளையாட்டுவகை ; புரட்டு . 

ஒன்று ; ஏழு தீவுகளுள் ஒன்று . 
தெகிழ்தல் - விளங்குதல் ; வாய்விடுதல் ; நிறை 

தெசலம் - மாமரம் . 
தல் . 
தெகிள் - கொடிப்புன்கு . 

தெட்சகன் - இரட்சகன் ; 

எட்டு 

நாகத்துள் 
தெகுட்டி , 

ஒன்று . 
தெகுட்டிகை 

தெட்சணதேசம் - விந்திய மலைக்குத் தெற்கே 
தெகுட்டுதல் - தெவிட்டுதல் . 

உள்ள நாடு . 
தெகுடாடுதல் - திண்டாடுதல் . 

தெட்சணம் - தெற்கு ; வலப்பக்கம் ; காளாமுகம் . 


} - தேட்கொடுக்கிச்செடி . 


தெட்சணாவிருத்தம் 


609 


தெய்வஞானம் 


தெய்வக்குற்ற } 


தெட்சணாவிருத்தம் - வலம்புரிச்சங்கு . 

தெப்பை - காண்க : தெப்பம் . 
தெட்சணை காண்க : தட்சிணை . 

தெம்பல் - சேறு ; மழையால் வயல் இறுகுகை . 
தெட்சிணம் - காண்க : தட்சணம் . 

தெம்பாங்கு - ஒரு சந்தன வகை ; --காண்க: 
தெட்ட - முற்றிய ; தெளிவான . 

தெம்மாங்கு . 
தெட்டத்தெளிய - மிகத் தெளிவாய் . 

தெம்பு - உடல் வலிமை ; ஊக்கம் ; துணிவு ; 
தெட்டத்தெறித்தல் - இரண்டாய் முரிதல் . 

செருக்கு . 
தெட்டரசர் - வென்று கீழ்ப்படுத்தப்பட்ட அரசர் . தெம்மாங்கு - நாட்டுப்புற இசைப்பாடல்வகை. 
தெட்டல் - ஏமாற்றுதல் ; பறித்தல் . 

தெம்மாடி - ஒன்றுக்கும் உதவாத அறிவீனன் . 
தெட்டவர் - தெளிந்தவர் . 

தெம்முனை - போர்க்களம் . 
தெட்டி - வஞ்சிப்பவன் ( ள் ) ; யானை ; வாணிகன் . தெய் - கொலை ; தெய்வம் . 
தெட்டு - வஞ்சனை ; பறிக்கை ; யானைக் தெய்தெய் - தாளக்குறிப்பு . 
கணையம் .. 

தெய்தெய்யெனல் - கோபத்தால் குதித்தாடும் 
தெட்டுண்ணுதல் - கவர்ந்து உண்ணுதல் ,. 

குறிப்பு ; மாடுகளை ஓட்டும் ஒலிக்குறிப்பு 
தெட்டுதல் - காண்க : தெட்டல் . 

தெய்ய - ஓர் அசை நிலை . 
தெட்பம் - தெளிவு ; மனத்தேற்றம் ; முதிர்ச்சி ; - தெய்வக்கண்ணோர் - கேவலஞானமுடையவர் . 
மூதறிவு . 

தெய்வக்கல் - தெய்வ உரு அமைத்தற்குரிய கல் . 
தெடாரி - தடாரிப் பறை . 

தெய்வக்காப்பு - பாட்டுடைத் தலைவனைத் 
தெண் - தெளிவு . 

தெய்வம் காக்க எனக் கூறும் பிள்ளைத்தமிழ்ப் 
தெண்டகை - நெருக்கடி ; தேவை . 

பகுதி . 
தெண்டன் - கோல் ; வணக்கம் . 

தெய்வக்கிளவி - தெய்வத்தின் திருவாக்கு . 
தெண்டிரை - கடல் . 

பூசை முதலியன செய்யா 
தெண்டு - கோல் ; கற்றை ; ஓணான் . 

மையால் 

வரும் தெய்வக் 
தெண்டுதடி - கனமுள்ள பொருள்களை மேலே கோபம் . 
கிளப்பும் கருவி , நெம்புகோல் . 

தெய்வகடாட்சம் - தெய்வத்தின் திருவருள் . 
தெண்டுதல் - கிளப்புதல் ; மிண்டுதல் ; நரம்பு தெய்வகணம் - தேவக்கூட்டம் . 
வலித்தல் ; இரத்தல் . 

தெய்வகளை - தெய்வவிளக்கம் .. 
தெண்டை - காண்க : தெண்டகை . 

தெய்வகற்பனை - தெய்வக் கட்டளை ; விதி . 
தெண்ணர் - அறிவில்லாதவர் . 

தெய்வகாரியம் - தெய்வத்துக்குச் செய்யும் 
தெண்ணீர் - தெளிந்த நீர் . 

திருப்பணி . 
தெண்மை - தெளிவு ; அறிவின் தெளிவு . 

தெய்வகுஞ்சரி - காண்க : தெய்வயானை . 
தெத்து - மூலை ; வேலியடைப்பு ; ஏமாற்று . தெய்வங்கொண்டாடி - தெய்வம் , பேய் முதலிய 
தெத்துமாற்று - வஞ்சகம் . 

வற்றால் ஆவேசிக்கப்பட்டு ஆடுபவன் , வெறி 
தெந்தனம் - கவலையற்ற தன்மை ; சோம்பல் ; யாடுபவன் . 
தாமதம் . 

தெய்வங்கொள்கை - கடவுள் உண்டு என்னும் 
தெந்தனமடித்தல் - வீணே திரிதல் ; வேலையை கொள்கை . 
உழப்புதல் . 

தெய்வச்சாயல் - காண்க : தெய்வகளை . 
தெந்தனா - தாளச் சொற்கட்டு .. 

தெய்வச்சிலையான் - திருப்புல்லாணியில் கோயில் 
தெந்தி - நேர்வாளமரம் . 

கொண்டுள்ள திருமால் . 
தெப்பக்கட்டை - மிதவை ; வண்டியச்சுக் கோத்த தெய்வச்செயல் - தெய்வத்தின் செய்கை ; எதிர் 
மரம் ; கிணற்றடியில் வைத்துக் கட்டப்படும் பாராது நிகழ்கை . 
மரச்சட்டம் ; ஏற்றமரத்தில் நீர்ச்சாலைக் தெய்வசகாயம் - கடவுள் துணை . 
கட்ட உதவும் மரக்கட்டை . 

தெய்வசங்கற்பம் - தெய்வத்தின் தீர்மானம் . 
தெப்பத்திருநாள் , ) கோயில் திருக்குளத்தில் தெய்வசாட்சி - கடவுள் சாட்சி . 
தெப்பத்திருவிழா தெப்பத்தில் சுவாமியை தெய்வசிந்தனை - கடவுள் நினைப்பு . 
வைத்துக் கொண்டாடும் திருவிழா . 

தெய்வசுரபி - காமதேனு . 
தெப்பம் - மிதவை , புணை . 

தெய்வசோதனை - கடவுளின் சோதிப்பு . 
தெப்பமண்டபம் - தெப்பத்திருவிழா நடைபெறும் தெய்வஞ்செப்புதல் - கடவுளைத் துணைவேண்டி 
குளத்தில் நடுவில் உள்ள மண்டபம் . 

வழிபடுதல் . 
தெப்பலங்கெட்டவன் - உடல்வலியற்றவன் . தெய்வஞானம் - தெய்வத்தைப்பற்றிய அறிவு . 


- 


77 


610 
--தெய்வத்தச்சன் 

தெரிசம் 
தெய்வத்தச்சன் - தேவலோகத்துச் சிற்பியான | தெய்வமரம் - கற்பகதரு ; தேவ தாருமரம் . 
விசுவகன்மா . 

தெய்வமாடம் - தெய்வத் திருக்கோயில் . 
தெய்வத்தரு - காண்க : தேவதாரு . 

தெய்வமாடுதல் - தெய்வம் ஏறப்பெறுதல் . 
தெய்வத்தன்மை - கடவுளின் இயல்பு . 

தெய்வமானுடம் - தெய்வத்தன்மையோடு கூடிய 
தெய்வத்தானம் - கடவுட்கோயில் , தேவாலயம் . மானுடத்தன்மை . 
தெய்வத்துவம் - கடவுள் தன்மை . 

தெய்வ மு றுதல் - ஆவேசமடைகை; தெய்வத் 
தெய்வத்துவனி - தேவர் அருகதேவருக்குச் தன்மை பெறுகை . 
செய்யும் சிறப்புகளுள் ஒன்று . 

தெய்வமேயென்று - எவ்வகை உதவியுமின்றிக் 
தெய்வதம் - தெய்வம் ; ஆண்டு . 

கடவுளே கதியாக ; பிறர் செயல்களில் தலை 
தெய்வதயானை - காண்க : தெய்வயானை . 

யிடாமல் ; வாளா . 
தெய்வதலம் - கோயில் ; திருப்பதி . 

தெய்வமேறுதல் - காண்க : தெய்வமுறுதல் . 
தெய்வதுந்துமி - தேவலோகத்து முரசு . 

தெய்வயாகம் - கடவுளரின் பொருட்டுச் செய்யப் 
தெய்வதூடணம் - கடவுள் நிந்தனை . 

படும் வேள்வி . 
தெய்வதை - கடவுள் ; பேய் . 

தெய்வயானை - இந்திரனின் யானையாகிய 
தெய்வநதி - கங்கையாறு . 

ஐராவதம் ; முருகப்பெருமானின் தேவியருள் 
தெய்வப்பசு - காமதேனு . 

ஒருத்தி . 
தெய்வப்பாவை - காண்க : கொல்லிப்பாவை . தெய்வயானைகாந்தன் தெய்வயானையின் 
தெய்வப்பிரமம் - தெய்வத் தன்மையுடைய பிரம 

கணவனான முருகக்கடவுள் . 
வீணை . 

தெய்வலோகம் - மேலுலகம் , துறக்கம் . 
தெய்வப்பிறப்பு , ) தெய்வத்தினிடமிருந்து பிறக் தெய்வவணக்கம் - கடவுளை வணங்குகை ; 
தெய்வப்பிறவி | கும் பிறப்பு ; தெய்வக் கூறான நூலின் முதலில் கூறப்படும் கடவுள் வாழ்த்து . 
பிறப்பு . 

தெய்வவாக்கு - கடவுளின் திருவாக்கு ; உருவிலி 
தெய்வப்புணர்ச்சி - முன்பின் அறியாத ஆணும் வாக்கு . 
பெண்ணும் எதிர்பாராத நிலையில் கண்டு தெய்வவிசுவாசம் 

தெய்வவிசுவாசம் - கடவுள் உண்டு என்னும் 
காதலித்துக் கூடும் கூட்டம் . 

கொள்கை ; கடவுளிடம் நம்பிக்கை ; 
தெய்வப்புலமை - தெய்வ அருளினால் வந்த கடவுளிடத்துக் காட்டுவதுபோன்று காட்டும் 

புலமை ; தெய்வத்தன்மை வாய்ந்த புலமை . நம்பிக்கை . 
தெய்வப்புள் - தெய்வத்தன்மையுள்ள பறவை தெய்வவிரதன் -சிறப்பு மிக்க நோன்பைக் 
யான கருடன் . 

கொண்ட வீடுமன் . 
தெய்வப்பெண் - தேவலோகத்துப் பெண் . தெய்வவீடு - விமானம் . 
தெய்வபத்தி - கடவுளிடத்தில் செய்யும் அன்பு . தெய்வவுத்தி - சீதேவி என்னும் தலைக்கோலம் . 
தெய்வபயம் - கடவுளாணைக்கு அஞ்சுதல் . தெய்வாதனம் - ஒருகால் மடித்து ஒருகால் ஊன்றி 
தெய்வம் - கடவுள் ; ஊழ்வினை ; தெய்வத் யிருக்கும் இருப்புநிலை . 
தன்மை ; எண்வகை மணத்துள் ஒன்றாகிய தெய்வாதீனம் - தெய்வச்செயல் ; தற்செயல் , 
தெய்வமணம் ; தெய்வச்செயல் ; 

ஆண்டு; 

எதிர்பாரா நிகழ்ச்சி . 
புதுமை ; தெய்வத்தன்மை உள்ளது ; மணம் . தெய்வாவி - பரிசுத்த ஆவி . 
தெய்வமணம் - மிக மேலான மணம் ; காண்க : தெய்வி ( வீ ) கம் - தெய்வத்தன்மையுள்ளது ! 
தெய்வப்புணர்ச்சி ; வேள்வி செய்விக்கும் 

தெய்வச்செயல் ; தற்செயல் ; மகிமை ; ஒன்பது 
ஆசிரியன் ஒருவனுக்குத் தன் பெண்ணை அலங் 

பனை உயரமுள்ள ஓரளவு . 
கரித்து அந்த வேள்வித் தீ யின் முன்னர்க் 

தெய்வீகமாதல் - இறத்தல் . 
கொடுப்பது . 
தெய்வமணி - சிந்தாமணி ; இழிந்த தாதுப் 

தெய்வோபாசனை - கடவுள் வழிபாடு . 
பொருள்களைப் பொன்னாக்கும் 

தெரிக்கல் - விரித்துக் கூறுதல் . 

மருந்து ; 
குதிரைக் கழுத்திலுள்ள நற்சுழி ; நற்சுழியுள்ள 

தெரிகடை - நல்லவை தெரிந்தெடுத்தபின் 
குதிரைவகை . 

எஞ்சியது . 
தெய்வமந்திரி - தேவர்களுக்குரிய அமைச்சனான 

தெரிகவி - தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்யுள் 
வியாழன் . 

திரட்டு . 
தெய்வமயக்கம் , | தெய்வ ஆவேசம் ; தெய்வத் 

தெரிகோல் - பொருள்களை ஆராயும் துலாக் 
தெய்வமயக்கு | 

ஏற்பட்ட 

சித்த 

கோல் . 
மயக்கம் . 

தெரிசம் - அமாவாசை . 


தால் 


தெரிசி 


611 


தெவ் 


பட்டது . 


தெரிசி - குதிரை . 

தெரிவு - அறிவு ; தெரிந்தெடுக்கை ; தெரிந் 
தெரிசித்தல் - காண்க : தரிசித்தல் . 

தெடுக்கப்பட்டது ; தோற்றம் ; அறியப் 
தெரிசியம் - காட்சி . 
தெரிசொல் - சத்தியம் ; தெரிந்த காரணம் ; அருஞ் தெரிவை - பெண் ; இருபத்தைந்து முதல் முப்பத் 
சொல் விளக்கம் . 

தொரு வயதிற்குட்பட்ட பெண் ; கன்னியா 
தெரித்தல் - வெளிப்படுத்துதல் ; காலங்கழித்தல் ; ராசி . 
சொல்லுதல் ; குறிப்பிட்டு விளக்குதல் ; எழுது தெரு - வீதி ; வழி . 
தல் ; தெரிந்தெடுத்தல் ; கொழித்தல் ; பங்கிடு தெருக்கூத்து - தெருவெளியில் நடக்கும் 
தல் ; மாறுபடுதல் . 

நாடகம் ; எல்லோரும் நகைக்கத்தக்கது . 
தெரிதரல் - அறிதல் ; தோற்றுதல் . 

தெருட்சி - அறிவு ; தெளிவு ; முதற்பூப்பு . 
தெரிதருதேற்றவுவமை - ஐயுற்றதனைத் தெரிந்து 

ஐயுற்றதனைத் தெரிந்து தெருட்டல் - தெளியச்செய்தல் ; யாழ்நரம்பை 
துணிவதை விளக்கும் உவமையணி . 

உருட்டும் இசைக்கரணவகை . 
தெரிதல் - தோன்றுதல் ; விளக்கமாதல் ; அறிதல் ; | தெருட்டு - அறிவிப்பு ; தேற்றுகை; பூப்படைதல் . 
ஆராய்தல் ; தெரிந்தெடுத்தல் ; அரித்தெடுத் தெருட்டுக்கலியாணம் - இருதுசாந்தி ; கலியாண 
தல் ; காணும் ஆற்றலைப் பெற்றிருத்தல் ; மாதற்குரிய பருவத்தில் செய்யும் சடங்கு . 
மனமறிதல் ; கேட்டல் . 

தெருட்டுதல் - அறிவுறுத்துதல் ; மனத்தைத் 
தெரிந்தவன் - அறிவுடையோன் . 

தெளிவித்தல் ; ஊடல் தீர்த்தல் ; யாழ்நரம்பு 
தெரிந்து செயல்வகை - ஒருவன் தான் செய்யும் திருத்துதல் . 

வினைகளை ஆராய்ந்து செய்யும் திறம் . தெருண்ட பெண் - பூப்படைந்த பெண் . 
தெரிந்துணர்ச்சி , } - அறிந்துணரும் உணர்வு . 

தெருணை - ஒரு மரவகை . 

தெருமரல் - மனச்சுழற்சி ; அச்சம் . 
தெரிந்துதெளிதல் - அமைச்சர் முதலாயினாரைப் தெருமருதல் - மனம் சுழலுதல் . 

பலவகையானும் ஆராய்ந்து தெளிகை . தெருவம் - காண்க : தெரு . 
தெரிந்துவினையாடல் - அமைச்சர் முதலாயினார் தெருவாசல் - வெளிவாசல் ; வெளிவாசலின் 
செய்யவல்ல செயல்களை ஆராய்ந்து அவற் பக்கத்திலுள்ள திண்ணை . 
றின்கண்ணே அவரை ஆளும் திறம் . 

தெருவிலழகி - காண்க : குப்பைமேனி . 
தெரிநிலை - தெளிவுபட அறிவிக்கும் நிலை ; தெருவு - காண்க : தெரு . 
விளங்கி நிற்பது ; ஆராய்ந்து அறியும் நிலை ; தெருவுபாடு - வீட்டின் முன்புறம் . 
எல்லா விரலும் விரிந்து குவிந்து நிற்கும் தெருள் , 

- அறிவின் தெளிவு . 
ணையாவினைக்கைவகை ; தெரி நிலை தெருள்வு 
வினை . 

தெருளான் - அறிவிலி . 
தெரிநிலைவினை - காலத்தை வெளிப்படை தெருளுதல் - உணர்வுறுதல் ; தெளிதல் ; விளங்கு 
யாகக் காட்டும் வினைச்சொல் . 

தல் ; பூப்படைதல் . 
தெரிப்பு - அறிவிப்பு ; சொல்லுகை ; ஆராய்வு ; தெல் - தெல்லுக்காய் .. 
எழுதுகை ; கொழிப்பு ; சீட்டு ; கொழிக்கப்பட் தெல்லாட்டம் - ஒரு விளையாட்டு வகை ; 

வஞ்சனை . 
தெரிபடுதல் - தெரிந்தெடுக்கப்படுதல் ; தோன்று தெல்லு - தெல்லுக்காய் ; ஒரு விளையாட்டுவகை ! 

பல்லக்குப்போகிகள் தோள் மாற்றும் அஞ்ச 
தெரிபொருள் - அறிபவனான ஆன்மா . 

லிடம் ; நீண்ட பாத்தி ; நெடுங்கிடங்கு . 
தெரிமா - அரிமா , சிங்கம் . 

தெல்லுக்கட்டுதல் - இழுபறிப்படுதல் ; பாத்தி 
தெரியக்காட்டுதல் - வெளிப்படுத்துதல் . 

கட்டு தல் . 
தெரியத்தெரிதல் - தெளிவாயறிதல் . 

தெல்லுக்காரர் - தோள் மாற்றும் பல்லக்குப் 
தெரியப்படுத்துதல் - அறிவித்தல் . 

போகிகள் ; அஞ்சற்காரர் . 
தெரியல் - தெரிந்துகொள்ளுதல் ; பூமாலை . 

தெல்லுப்பு - வளையலுப்பு . 
தெரியலர் - அறிவில்லார் ; பகைவர் . 

தெல்லோட்டு - ஓய்வில்லாத அலைக்கழிப்பு . 
தெரியவுணர்தல் - தெளியவறிதல் . 

தெலிங்கம் - காண்க : தெலுங்கம் . 

தெலுகு , 
தெரியாத்தனம் - அறியாமை . 

தெலுங்கம் , - ஒரு நாடு ; தெலுங்குமொழி . 
தெரியுமோர் - தெரிவோர் . 

தெலுங்கு 
தெரிவித்தல் - அறிவித்தல் ; வெளிப்படுத்தல் . தெவ் பகை ; பகைவன் ; போர் ; கொள்ளுகை . 


} 


டவை . 


தல் . 


தெவ்வம் 


612 


தெறிக்கப்பேசுதல் 


தெவ்வம் - பகைவன் . 

தல் ; ஒழிதல் ; துளைத்தல் ; அறிதல் ; முடிவுக்கு 
தெவ்வர்முனைப்பதி - பாசறை . 

வருதல் ; ஆராய்தல் ; தேறுதல் ; நம்புதல் ; 
தெவ்வன் - காண்க : தெவ்வம் .. 

இலாபம் காணுதல் . 
தெவ்வினை - போர் . 

தெளிநீர் - தூய நீர் , நன்னீர் . 
தெவ்வு - பகை ; சந்திரன் ; கொள்ளுகை . 

தெளிப்பு - தூய்மை செய்கை ; தூவுகை ; 
தெவ்வுதல் - கொள்ளுதல் ; கவர்தல் ; நிறைத்தல் ; கொழிக்கை; வடிக்கை . 
மன்றாடிக் கேட்டல் . 

தெளிர் - யாழின் உள்ளோசை . 
தெவம் - மாமரம் . 

தெளிர்த்தல் - ஒலித்தல் ; செழித்தல் ; மகிழ்ச்சி 
தெவிட்டல் - உமிழப்பட்டது . 

யுறுதல் . 
தெவிட்டு - உணவில் வெறுப்பு . 

தெளிர்தல் - ஒளிபெறுதல் . 
தெவிட்டுதல் - தேக்கிடுதல் ; அசையிடுதல் ; திரளு தெளிவு - விளக்கம் , துலக்கம் ; உடற்செழிப்பு ; 
தல் ; நிறைதல் ; தங்குதல் ; ஒலித்தல் ; உமிழ்தல் ; பதநீர் ; நினைவு ; மன அமைவு ; அறிவு ; நற் 
அருவருத்தல் ; அடைதல் ; அடைத்தல் ; காட்சி ; உளக்குறிப்பு ; நீக்கம் ; சான்று ; 
வெல்லுதல் ; மறைத்தல் ; நினைத்தல் . 

ஆராய்வு ; நம்பிக்கை ; சாறு ; கஞ்சித்தெளிவு ; 
தெவிளுதல் - திரளுதல் ; நிறைதல் . 

இலாபம் ; பொருள் புலப்பட அமையும் செய்யு 
தெவு - கொள்ளுகை . 

ளின் குணம் ; பாடற்பயன் வகை . 
தெவுளுதல் - காண்க : தெவிளுதல் . 

தெளிவெண்ணெய் பச்சையாக வடித்த 
தெழ்கு - இடையில் அணியும் அணிவகை . 

வேப்பெண்ணெய் , 
தெழி - ஒலி . 

தெற்கு - தென்றிசை . 
தெழித்தல் - அதட்டு தல் ; மிதித்துழக்கு தல் ; , தெற்குமுகமாய்ப்போதல் - இறத்தல் . 
முழக்குதல் ; ஆரவாரித்தல் ; ஒலித்தல் ; அடக்கு தெற்றல் - மாறுபாடுடையவன் ; அறிவில் 
தல் ; வருத்துதல் ; நீக்குதல் , பிரித்தல் . 

தெளிந்தவன் . 
தெழிப்பு - ஆரவாரம் . 

தெற்றி - சித்திரகூடம் ; திண்ணை ; மேட்டிடம் ; 
தெள் , 

மரவகை ; பழி பாவம் விளைவிப்பவன் ; 
தெள்கு ) - தெள்ளுப்பூச்சி . 

மாடம் . 
தென்குதல் - தெளிவாதல் ; தேங்குதல் . 

தெற்றியம்பலம் - கோயில் முதலியவற்றில் 
தெள்விளி - தெளிந்த ஓசை ; தெளிந்த சொல் ; அமைந்த சித்திரகூடம் . 
இசைப்பாட்டு ; கூவி வெருட்டும் ஓசை . 

தெற்று - பின்னல் ; வேலி அடைப்பு ; செறிவு ; 
தெள்ளத்தெளிதல் - மிகத் தெளிவாதல் . 

இடறுகை ; மாறுபாடு ; தவறு ; தேற்றம் . 
தெள்ளி யானை . 

தெற்றுதல் - இடறுதல் ; தடைப்படுதல் ; மாறு 
தெள்ளிச்சி - பூநீறு , உவர்மண் . 

படல் ; பிழைசெய்தல் ; பின்னல் ; பிணங்குதல் ; 
தெள்ளிதின் - தெளிவாக . 

தொடுத்தல் ; இறுக்குதல் ; பல்லைக் கடித்தல் ; 
தெள்ளிமை - தெளிவு ; அறிவு நுட்பம் . 

வாய்கொன்னுதல் ; அலைத்தல் ; தடுத்தல் ; 
தெள்ளியர் தெளிந்த அறிவுடையவர் . 

இகலுதல் ; செறிதல் ; மோதுதல் ; மாற்றுதல் . 
தெள்ளு - பூச்சிவகை ; காண்க : இரிக்கி . 

தெற்றுப்பல் - ஒன்றோடொன்று பின்னியிருக்கும் 
தெள்ளுதல் - தெளிவாதல் ; ஆராய்தல் ; படைத் 
தல் ; கொழித்தல் ; அலைகொழித்தல் , தெளி தெற்றுமாற்று - ஏமாற்று . 
வித்தல் ; அனுபவமுதிர்தல் . 

தெற்றுவாசல் - திட்டிவாயில் . 
தெள்ளேணம் - கைகொட்டிப் பாடியாடும் மகளிர் தெற்றுவாய் - காண்க : திக்குவாய் . 
விளையாட்டு . ) 

தெற்றென - விரைவாக ; உடனே ; தெளிவாக . 
தெளி - தெளிவு ; சாறு ; ஒளி ; விதைப்பு . 

தெற்றெனவு - தெளிவு ; வெட்கமின்மை . 
தெளிஞன் - அறிஞன் . 

தெறல் - அழித்தல் ; கோபித்தல் ; வருத்துதல் ; 
தெளித்தல் - தெளிவித்தல் ; வெளிப்படுத்துதல் ; 

வெம்மை . 
துப்புரவாக்கல் ; ஊடலுணர்த்துதல் ; விதைத் தெறி - சிதறுகை ; அணி , அங்கி முதலிவ 
தல் ; கொழித்தல் ; புடைத்தல் ; சாறு வடித்தல் ; கடைப்பூட்டு ; குறும்புப் பேச்சு . 
நிச்சயித்தல் ; சூளுறுதல் ; தூவுதல் ; நீக்குதல் ; தெறிக்கடித்தல் -சிதறவடித்தல் ; 

எதிரி 
உருக்கி ஓடவைத்தல் . 

அடங்கும்படி பேசுதல் . 
தெளிதல் - தெளிவாதல் ; அமைதியுறுதல் ; ஒளிர் தெறிக்கப்பேசுதல் - நிதானமின்றிக் கடுத்துப் 
தல் ; வெண்மையாதல் ; குணப்படுதல் ; செழித் பேசுதல் . 


} 


பல் . 


தெறிகெடுதல் 


613 


தென்னமட்டை 


- 


தென்பாண்டிநாடு } 


உண் 


தெறித்துநடை, } - துள்ளுநடை 


யம 


தெறிகெடுதல் - நிலைகுலைதல் . 

தென்கோடு - தென்முனை ; பிறைச்சந்திரனின் 
தெறித்தல் - சிதறுதல் ; குலைதல் ; துள்ளிவிழு தென்முனை . 
தல் ; முரிதல் ; பிளத்தல் ; உடைத்தல் ; அறுதல் ; தென்படுதல் - புலப்படுதல் ; பயிற்சி அடைதல் . 
வேறுபடுதல் ; நீங்குதல் ; தவறுதல் ; செருக்கா தென்பல்லி - புல்லகம் என்னும் தலையணியின் 
யிருத்தல் ; பிதுங்குதல் ; குறும்புபண்ணுதல் ; உறுப்பு இரண்டனுள் ஒன்று . 
நரம்புதுடித்து நோவுண்டாக்குதல் ; விரலால் 

நாஞ்சில் நாடாகக் கருதப் 
சுண்டுதல் ; விரலால் உந்துதல் ; முற்றுதல் ; 

படும் பாண்டிநாட்டின் 
தாக்கப்பட்டு வெளிப்படுதல் , 

தென்பகுதி . 
தெறித்தளத்தல் - ஒன்றைத் தட்டுதலால் தென்பார் - தென்னாடு ; 

பூமியின் 

தென்பாக 
டாகும் ஒலியின் தன்மையை நிதானித்துச் 

மாகிய பாண்டி நாடு . 
செவியால் அளப்பது . 

தென்பு - காண்க : தெம்பு . 

தென்புலக்கோன் - தென் திசைக்குத் தலைவ 
- . 

னாகிய யமன் . 
தெறிப்பு - செருக்கு மேலிட்ட நடக்கை ; கடைப் தென்புலத்தார் - தென் திசையிலுள்ள பிதிரர் ; 
பூட்டு ; அதிர்கை ; சிணுக்கி . 

யமபடர் . 
தெறிபடுதல் - சிதறுண்ணுதல் ; அலைந்துலைதல் ; தென்புலத்தார்வேள்வி - இறந்தோர் பொருட்டுச் 
தோற்றோடுதல் ; திக்கறுதல் ; கலங்குதல் ; செய்யும் நீர்க்கடன் . 
தவறுதல் . 

தென்புலம் - தென்னாடு ; பாண்டிநாடு ; 
தெறிமுற்றுதல் - முழுதும் பழுத்தல் . 

னுலகம் ; பிதிரர்கள் வாழிடம் . 
தெறிவில் - சுண்டுவில் . 

தென்புலர் - யமபடர் . 
தெறு - சுடுகை ; கோபம் ; அச்சம் ; துன்பம் . தென்மலை - பொதியமலை ; சோலைமலை . 
தெறுக்கால் - தேள் ; விருச்சிகராசி . 

தென்முனி - தெற்கில் வாழும் முனிவராகிய 
தெறுத்தல் - நெரித்தல் ; குவித்தல் . 

அகத்தியன் . 
தெறுதல் - சுடுதல் ; காய்ச்சுதல் ; கோபித்தல் ; தென்மொழி , ) தென் திசையில் வழங்கும் 
வருத்துதல் ; தண்டஞ்செய்தல் ; அழித்தல் ; | தென்றமிழ் மொழியாகிய தமிழ் . 
கொட்டுதல் ; பகைத்தல் ; கொல்லுதல் ; தென்றல் - தென்காற்று . 
தங்கல் ; நெரித்தல் . 

தென்றல்வருமலை - பொதியமலை . 
தெறுநர் -- பகைவர் ; கொலையாளர் . 

தென்றற்கோன் - தென்றலையுடைய அரச 
தெறுவி - அகப்பை . 

னாகிய பாண்டிய மன்னன் . 
தெறுழ் - ஒரு காட்டுக் கொடிவகை ; காண்க : தென்றற்றேரான் - தென்றலைத் தேராகவுடைய 
புளிமா . 

மன்மதன் . 
தென் - அழகு ; இனிமை ; இசை ; இசைப்பாட்டு ; தென்றி - தெற்கு ; காண்க : தென்றல் . 
கற்பு ; தெற்கு ; தென்னை மரம் ; வலப்பக்கம் . 

, 
தென்கயிலை - கயிலாயத்தை ஒத்ததும் தென் தென்றிசைக்கோன் , 

தென்றிசைப்பாலன் , னாகிய யமன் . 
னாட்டில் உள்ளதுமான சிதம்பரம் , தென்றிசைமுதல்வன் 
திருக்காளத்தி , திருவையாறுபோன்ற சிவ 

தென்றிசையங்கி - காண்க : தக்கணாக்கினி.. 
தலங்கள் . 

தென்றுதல் - சிதறுதல் ; இனம் பிரிதல் . 
தென்கலை - தென்னாட்டுக்குரிய 

தென்னகர் தெற்கிலுள்ள நகரமாகிய யமபுரம் . 
தமிழ் . 

தென்னங்கிடுகு - தென்னங்கீற்றால் முடைந்த 
தென்கலைநாமம் - தென்கலை வைணவர் தரிக் 

தட்டி ; விரியிலைத் தட்டி . 
கும் திருமண்குறி . 

தென்னங்குரும்பை - இளநீர் பிடியாத இளங்காய் 
தென்கலையார் - தென்கலை நாமம் 
நாமம் தரிக்கும் தென்னம்பாளை - தென்னம் பூ 

உள்ளடங்கிய 
வைணவப் பிரிவினர் . 

உறை ; தென்னம்பூவின் உறை . 
தென்கால் , தென்றல் . 

தென்னம்பிள்ளை - தென்னங்கன்று ; 
தென்காற்று 

தென்னை 

மரம் . 
தென்கிழக்கு 
கோணத்திசை . 

தன்னம் பொருப்பு - தெற்கின்கண் உள்ள 

பொதியமலை . 
தென்கீழ்த்திசைப்பாலன் , தென் கீழ்த்திசை 
தென்கீழ்த்திசையிறை , யின் 

தலைவனான 

தென்னமட்டை - தென்னையோலையின் 
தென்கீழ்த்திசையோன் அக்கினிதேவன் . லுள்ள மட்டை ; தேங்காயின் கூந்தல் . 


} 


s 


கலையான 


} 


தென் கீழ்த்திசை, } - தெற்கும் கிழக்கும் கூடும் 


நடுவி 


தென்னமரம் 


614 


தேங்காய்மரம் 


வை ண வ 


தென்னமரம் - தெங்கு . 

தென்னாசாரியர் தென்கலை 
தென்னர் - தெற்கு ; தென்னாட்டவர் ; பாண்டிய 

ஆசாரியர் . 
அரசர் ; பகைவர் . 

தென்னாதெனாவெனல் - தாளச் சொற்கட்டு . 
தென்னல் - காண்க : தென்றல் . 

தென்னி 

வாழை . 
தென்னவன் - தென்னாட்டு 

தென்னிலை - காண்க : தென்னோலை . 
அரசனாகிய 

தென்னுதல் - கிளம்புதல் ; நெம்புதல் . 
பாண்டியன் ; யமன் ; இராவணன் . 

தென்னுரை - காண்க : தென்மொழி . 
தென்னவெல்லம் - தென்னஞ்சாற்றிலிருந்து தென்னுலகு - பிதிரர் உலகம் . 
செய்யும் இனிய கட்டி . 

தென்னை தெங்கு . 
தென்னவெனல் - இசைக்குறிப்பு . 

தென்னோலை - தென்னையோலை . 
தென்னன் - காண்க : தென்னவன் . 

தெனாது - தெற்கில் உள்ளது ; தெற்கு . 


தே 


என்று 


தே - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( த் + ஏ ) ; தேகராசம் - காண்க : கையாந்தகரை . 
தெய்வம் ; கொள்ளுகை ; தலைவன் ; மாடு தேகவியோகம் - உடலிலிருந்து நீங்குதலாகிய 
துரத்தும் ஒலிக்குறிப்பு . 

சாவு . 
தேஎம் - தேயம் , நாடு ; இடம் . 

தேகளி - இடைகழி . 
தேக்கம் - தேங்குகை ; நீரோட்டத்தின் தடை ; தேகளீதீபநியாயம் - இடைகழியில் 

வைத்த 
நிறைவு ; மனக்கலக்கம் ; ஏப்பம் ; தடை ; விளக்கு இருபுறமும் ஒளிவீசுதல்போல ஒரு 
அச்சம் . 

பொருள் இடையிலிருந்து இரண்டிடத்தும் 
தேக்கர் - மிகுதி . 

பயின்றுவரும் நெறி . 
தேக்கிடுதல் - ஏப்பமிடுதல் ; நிரம்பி வழிதல் ; 

வழிதல் ; | தேகனி - மஞ்சள் . 
உணவின் மிகுதியால் அதனில் வெறுப்பு நிலை தேகாத்துமவாதம் - உடம்பே ஆன்மா 
அடைதல் . 

கூறும் சாருவாகமதம் . 
தேக்கு - தேக்குமரம் ; கமுகமரம் ; தெவிட்டு ; தேகாந்தம் - உடலின் இறுதியாகிய இறப்பு . 
ஏப்பம் ; காண்க : சம்பகம் . 

தேகாபிமானம் - உடம்பினிடத்து வைக்கும் 
தேக்குதல் - நீர் முதலியவற்றை ஓரிடத்தில் பற்று . 
தேங்குமாறு கட்டுதல் ; தடைபண்ணுதல் ; தேகி - ஆன்மா ; புல்லுருவி . 
நிரம்பப் பருகுதல் ; நிறைதல் ; தெவிட்டு தல் ; 

தேகியெனல் – ஈ என இரத்தற்குறிப்பு . 
ஏப்பம்விடுதல் . 

தேங்காய் - தெங்கங்காய் ; இனிய காய் . 
தேக்கெறி தல் - தெவிட்டுதல் ; ஏப்பமிடுதல் ; 

தேங்காய்க்கண் - தேங்காயின் மேலிடத்துள்ள 
நிறைதல் ; நிரம்பவுண்ணுதல் . 

முக்கண் . 
தேக்கொக்கு - தேமா . 
தேகக்கூறு - உடலின் இயல்பாயுள்ள நிலை . 

தேங்காய்த்தண்ணீர் - முற்றின தேங்காயின் நீர் . 
தேககாங்கை - உடற்சூடு . 

தேங்காய்த் துருவல் - தேங்காய்ப்பருப் பின் 
தேக காந்தி - உடல் ஒளி , மேனியின் பளபளப்பு . 

துருவிய பூ . 
தேககோசம் - தோல் . 

தேங்காய் துருவி - தேங்காய்ப்பருப்புத் 

துருவும் 
தேகசம்பந்தம் - புணர்ச்சி ; உறவு . 

கருவி . 
தேகசாரம் - மூளை . 

தேங்காய்நெய் - தேங்காய்ப்பாலினின்றும் 
தேகசுத்தி - உடலின் தூய்மை ; உடல் தூய்மை 

காய்ச்சி எடுக்கப்படும் எண்ணெய் ; 
செய்யும் சடங்கு . 

கொப்பரையைச் செக்கிலிட்டு ஆட்டி எடுக்கும் 
தேகத்தடிப்பு - கரப்பான் வகை . 

எண்ணெய் . 
தேகதாரகம் - எலும்பு . 

தேங்காய்ப்பால் - தேங்காய்த் துருவலினின்று 
தேக திடம் - உடல்வலிமை . 

பிழிந்த பால் ; தேங்காய்ப்பாலுடன் சருக்கரை 
தேகபந்தம் - உடல்மேல் வைக்கும் பற்று . 

யிட்டு ஆக்கும் குடிநீர்வகை . 
தேகம் - உடம்பு ; கமுகு . 

தேங்காய்ப்பூ - காண்க : தேங்காய்த் துருவல் . 
தேகயாத்திரை - உடலோம்புதல் ; இறப்பு . தேங்காய்மரம் - தென்னை மரம் ; 

கத்தூரிமண 
தேகரசம் - வியர்வை . 

மரவகை . 


தேங்காய்முறி 


615 


தேது 


தேங்காய்மூர், } - இரண்டதாக உடைத்த தேங்கா 


தேசவழக்கம் } - நாட்டுவழக்கம் . 


இரண்டாக உடைத்த தேங்கா வழக்கு ; கூத்துவகை ; ஒளி ; அழகு ; 

பொன் . 
தேங்காய்மூரி - தேங்காயின் நரம்பு . 

தேசிகன் - குரு ; ஆசான் ; மடாதிபதிக்கு வழங் 
தேங்காய்வழுக்கை - தேங்காயின் முற்றாத கும் பட்டப்பெயர் ; தந்தை ; சைவகுருக்கள் 
உள்ளீடு . 

மரபினன் ; வணிகன் ; அழகன் ; வேதாந்த 
தேங்காயெண்ணெய் - காண்க : தேங்காய்நெய் , தேசிகன் ; அயல் நாட்டான் . 
தேங்காயெறிதல் - சிதறுதேங்கா யுடைத்தல் . தேசியம் - அந்தந்த நாட்டுச்சொல் ; கூத்துவகை . 
தேங்குதல் - நிறைதல் ; தங்குதல் ; மிகுதல் ; தேசு - ஒளி; பொன் ; அழகு ; விந்து ; அறிவு ; 
மனங்கலங்குதல் ; அஞ்சுதல் ; தாமதித்தல் ; 

புகழ் ; பெருமை . 
கெடுதல் . 

தேசோமந்தரம் - காண்க : நெல்லி . 
தேங்குழல் - முறுக்குவகை . 

தேசோமயம் - பேரொளி . 
தேசகன் - நாடாள்வோன் . 

தேட்கடை - மூலநாள் ; பூடுவகை . 
தேசகாலம் - இடமும்பொழுதும் ; கால நிகழ்ச்சி . தேட்குடிச்சி - கருவண்டு . 
தேசத்தொண்டு - நாட்டிற்குழைத்தல் . 

தேட்கெண்டை - ஒரு மீன்வகை . 
தேசப்படம் - நாட்டு அமைப்பைக் காட்டும் தேட் கொடுக்கி - சிறுசெடிவகை . 
படம் . 

தேட்கொடுக்கு - சிறு செடிவகை ; தேளின் வாலி 
தேசப்பழமை - காண்க : தேசவழக்கம் . 

லுள்ள கொடுக்கு . 
தேசபரிச்சேதம் - இடத்தால் அளவிடுகை . தேட்டக்காரன் - பொருள் தேடுவோன் ; திருடன் . 
தேசம் - நாடு ; இடம் ; ஒளி . 

தேட்டம் - தேடிய பொருள் , சம்பாத்தியப் 
தேசமுகி - அரசிறை அதிகாரி . 

பொருள் ; சேகரிப்பு ; கவலை ; விருப்பம் . 
தேசலம் - மாமரம் . 

தேட்டாக்கூறு - காண்க : தேடாக்கூறு . 
தேட்டாண்மை - நாட்டம் ; விசாரிப்பு ; சம்பாத் 

தியம் . 
தேசவாசி - நாட்டில் வாழ்வோன் ; கண்டபடி 
அலைவோன் ; நாட்டு நடப்பு அறிபவன் . 

தேட்டாளன் - சம்பாத்தியம் மிக்கவன் ; புதல்வன் . 
தேசவியவகாரம் - நாட்டு வழக்கம் . 

தேட்டு - விருப்பம் ; துருவிக்கொள்கை ; சம்பாத் 

தியப் பொருள் ; சாப்பாடு முதலியவற்றின் 
தேசன் - ஒளிமயமாயுள்ளவன் ; பெரியோன் . 

சிறப்பு ; பாதுகாப்பு . 
தேசனம் - திருத்தம் ; மூங்கில் . 

தேட்டை - காண்க : தேட்டம் ; தெளிவு ; தெளிந்த 
தேசனி - மருள் ; மஞ்சள் . 

நீர் ; உயர்ந்தது . 
தேசா - ஒரு பண்வகை . 
தேசாக்கிரி - பாலை யாழ்த்திறவகை . 

தேடாக்கூறு - பாதுகாப்பின்மை . 
தேசாசாரம் - காண்க : தேசவழக்கம் . 

தேடாத்தேட்டம் - பெருமுயற்சி அல்லது தீயவழி 

யால் சேர்த்த பொருள் . 
தேசாட்சரி - உச்சிவேளையில் பாடப்படுவ தாகிய 

தேடி - அதிவிடயப்பூண்டு . 
ஒரு பண்வகை . 
தேசாதிபத்தியம் - நாடாளும் தலைமை . 

தேடிப்பிடித்தல் - ஆராய்ந்து கண்டெடுத்தல் ; 

சோரபுருடனைப் பெறுதல் . 
தேசாதிபதி - நாடோள்வோன் .. 
தேசாதேசம் - பற்பல நாடு . 

தேடியோடித்திரிதல் - பெருமுயற்சிசெய்தல் . 
தேசாந்தரம் - அயல்நாடு . 

தேடிவைத்தல் - பொருள் சேர்த்துவைத்தல் . 
தேசாந்தரி - அயல் நாட்டான் ; 

தேடுதல் - ஆராய்தல் ; துருவி நாடுதல் ; சம்பாதித் 
பயணிகளை 

தல் ; விசாரித்தல் , ஓம்புதல் ; முயலுதல் . 
உண்பிக்கும்பொருட்டு ஏற்பட்ட கோயிற் தேண்டுதல் - துருவி நாடுதல் . 
கட்டளை . 

தேணிறம் - மாந்தளிர்க்கல் . 
தேசாந்திரி - பல இடங்களுக்குச் 
வாழ்பவன் ; பயணி ; பரதேசி . 

தேத்தடை - தேனிறால் . 
தேசாவரம் - பூடுவகை ; கண்டதிப்பிலி ; திப்பிலி தேத்தண்ணீர் - தேயிலைப் பானகம் . 
மூலம் . 

தேத்தாலடித்தல் - பலவிடத்தும் மலிவாக 
தேசி - பெரிய குதிரை ; ஒரு 

பண்வகை ; 

ஒரு 

விற்றல் . 
கூத்துவகை ; அழகு ; ஒளிரும் அழகுள்ளவள் ; தேத்திறால் - தேன் இறால் . 
எலுமிச்சை மரம் . 

தேதாவெனல் - இசைக்குறிப்பு . 
தேசிகம் - அவ்வந்நாட்டுச்சொல் ; அயல் நாட்டுச் தேதி - நாள் . 
சொல் ; இசைப் பாடல்களில் வரும் சொல் / தேது - காண்க : தேசு . 


சென்று 


தேதேயெனல் 


616 


தேர்ந்தவன் 


} -இசைக்குறிப்பு . 


தேதேயெனல் , 

தேயம் - நாடு ; இடம் ; உடல் ; பொன் ; பொருள் ; 
தேந்தேமெனல் 

களவு ; 

அழகு ; புகழ் ; அறிவு ; பெருமை ; 
தேநீர் -- காண்க : தேத்தண்ணீர் . 

வீரியம் . 
தேப்பை - தெப்பம் . 

தேயவியற்கை - நாட்டு வழக்கம் . 
தேபூசை - தெய்வவழிபாடு . 

தேயன் - நினைக்கப்படுவோன் ; திருடன் . 
தேம் - இனிமை ; நறுமணம் ; தேன் ; தேனீ ; தேயாமண்டிலம் - தேய்ந்து குறையாத சூரிய 
வண்டு ; கள் ; ஈரம் ; மதம் ; நெய் ; இடம் ; நாடு ; மண்டலமான ஆதித்தமண்டிலம் . 
திக்கு ; ஏழாம் வேற்றுமைச் சொல்லுருபு . தேயாமணி - வைரமணி . 
தேம்பல் - தேம்புதல் ; வாட்டம் ; இளைத்தல் ; தேயாமதி - முழுநிலா . 
குறைந்த நிலை ; வருத்தம் ; விம்மியழுதல் ; : தேயிலை - தேயிலைச்செடி ; தேயிலைத்தூள் . 
பழம்பூ ; காண்க : தேமல் . 

தேயு - நெருப்பு ; மயக்கம் . 
தேம்புதல் - வாடு தல் ; மெலிதல் ; வருந்துதல் ; தேயுசகா - தீயின் நண்பனான காற்று . 
விம்மியழுதல் ; அழிதல் ; நுகர உரிய தாதல் ; தேயுடலி - காண்க : தேவாங்கு . 
வலி குறைதல் . 

தேயுலிங்கம் - அக்கினி வடிவமாகத் திருவண்ணா 
தேமம் - ஈரம் . 

மலையில் உள்ள சிவலிங்கம் . 
தேமல் - சுணங்கு ; ஓர் உடற்புள்ளிவகை ; மேகப் தேர் - இரதம் ; சிறுதேர் ; காண்க : கொல்லா 
படை ; தோலைப்பற்றி வரும் நோய்வகை . 

வண்டி ; உ.ரோகிணிநாள் ; கானல் ; பௌத்த 
தேமா - மாமரவகை ; நேர்நேர் என வரும் சீரைக் 

முனிவர் . 
குறிக்கும் வாய்பாடு . 

தேர்க்கவி - காண்க : இரதபந்தம் . 
தேமாங்கனி - நேர்நேர் நிரை என வரும் சீரைக் தேர்க்கால் - தேர்ச்சக்கரம் ; குயவனின் சக்கரம் . 
குறிக்கும் வாய்பாடு . 

தேர்க்குடம் - காண்க : தேர்க்குழிசி ; தேர்முடி ; 
தேமாங்காய் - நேர்நேர்நேர் எனவரும் சீரைக் தேரின் அலங்காரக்குடம் . 
குறிக்கும் வாய்பாடு . 

தேர்க்குழிசி - தேரின் சக்கரக்குடம் . 
தேய்கடை - தேய்ந்தது ; வளர்ச்சியற்றது . தேர்க்கூம்பு - கொடிஞ்சிமரம் ; தேரின் முடி . 
தேய்கடைப்பிள்ளை - வளராப்பிள்ளை . 

தேர்க்கொடி - தேரில் கட்டிய கொடி . 
தேய்த்தல் - உரைசச்செய்தல் ; துலக்குதல் ; தேர்க்கொடிஞ்சி - கைக்கு உதவியாகத் தேர்த் 
குரைத்தல் ; செதுக்கு தல் ; அழித்தல் ; துடைத் 

தட்டின் முன்னே நடப்பட்ட உறுப்பு ; தேரின் 
தல் ; எண்ணெய் முதலியன அழுந்தப் பூசுதல் . 

நுகக்காலை இணைக்கும் அடிமரம் ; கொடிஞ்சி 
தேய்த்துக்குளி -- எண்ணெய் முழுக்கு . 

மரம் ; இரதத்தின் சிகரம் . 
தேர்க்கொடுங்கை - தேரின் 

வெளிப்பக்கத்து 
தேய்தல் - உரைசுதல் ; குறைதல் ; மெலிதல் ; வலி 

வளைவு . 
குன்றல் ; கழிதல் ; அழிதல் ; சாதல் . 

தேர்க்கொற்றன் - தேரோட்டுவோன் . 
தேய்தவளை - தேரை . 

தேர்ச்சி - ஆராய்ச்சி ; கல்வி ; தெளிவு ; பயிற்சி ; 
தேய்ந்துமாய்ந்து போதல் - கவலையால் உடல் 

தேர்வில் வெற்றிபெறுகை ; ஆலோசனை . 
மெலிதல் . 

தேர்ச்சித்துணைவர் - மந்திரத்தலைவர் ; அமைச் 
தேய்நீர் - காண்க : தேநீர் . 

சர் ; நட்பினர் . 
தேய்ப்புணி - செட்டுள்ளவன் . 

தேர்ச்சில் - தேர்ச்சக்கரம் . 
தேய்ப்புத்தாள் - உப்புத்தாள் . 

தேர்ச்சிவரி - உறவினர்க்குத் தன் துன்பங்களைத் 
தேய்பிறை - குறைமதி ; இருட்பக்கமாகிய தெரிவிக்கும் கூத்துவகை . 
கிருட்டினபக்கம் . 

தேர்ச்சினை - தேர்மொட்டு . 
தேய்மானம் - தேய்வு ; பொன்னை உரைத்ததால் ! தேர்த்தட்டு - தேரின் உட்பரப்பு . 
உண்டாகும் குறைவு ; சிக்கனம் ; சோம்பல் . 

தேர்த்தல் - கலத்தல் . 
தேய்வு - குறைபாடு ; பொன்னை உரைத்தலால் தேர்த்தானை - தேர்ப்படை .. 

உண்டாகும் குறைவு ; இழிவு ; மெலிவு ; அழிவு . தேர்த்திருநாள் - கோயில் தேர்த்திருவிழா . 
தேய்வை - சந்தனக்குழம்பு . 

தேர்தல் - ஆராய்தல் ; சிந்தித்தல் ; அறிதல் ; 
தேயசு - காண்க : தேசு . 

தெளிதல் ; தெரிந்தெடுத்தல் ; தேடுதல் ; உறுதி 
தேயபரிச்சேதம் - இடத்தால் அளவிடுகை ; ஒரு 

கொள்ளல் ; பயிற்சியடைதல் ; 
நாட்டில் உண்டென்பது வேறு ஒரு நாட்டில் ஐயுறுதல் . 
இல்லையென்பது . 

தேர்ந்தவன் - அறிஞன் ; கற்றவன் ; புலவன் . 


. 


செய்தல் ; 


தேர்ந்து செயல் 


617 


தேவதாசி 


தேவகோட்டம் } - கோயில் . 


தேர்ந்து செயல் - செயல் கைகூடும் வகையறிந்து தேவகண்ணி - மலைவேப்பமரம் . 
செயல்புரிகை . 

தேவகணம் - தேவர்களின் கூட்டம் ; அசுவினி , 
தேர்நிலை - தேர் நிலையாக நிற்குமிடம் . 

மிருகசீரிடம் , புனர்பூசம் , பூசம் , அத்தம் , 
தேர்ப்பாகன் - தேரோட்டி , வலவன் , சாரதி ; சுவாதி , அனுடம் , திருவோணம் , இரேவதி 
புதன் . 

என்னும் ஒன்பது நட்சத்திரங்கள் . 
தேர்ப்பார் - தேரின் உட்பரப்பு . 

தேவகணிகை - காண்க : தேவதாசி . 
தேர்மரச்சுற்று - தேர்த்தட்டைச் சுற்றி வர தேவகதி - நால்வகைப் பிறப்புகளுள் 

ஒன்று , 
அமைக்கும் பலகை . 

தெய்வப்பிறப்பு . 
தேர்மறம் - அரசனது போர்த் தேரின் சிறப் தேவகந்தம் - குங்கிலியம் ; நெய்ச்சிட்டிப்பூண்டு . 
பினைக் கூறும் புறத்துறை . 

தேவகன்மி - கோயிலில் கடவுள் காரியம் பார்ப் 
தேர்முட்டி - கோயில் தேர் நிற்கும் இடம் . 

பவன் . 
தேர்மொட்டு - கொடிஞ்சிமரம் ; தேர்க் கூம்பு; | தேவகாந்தாரி - ஒரு பண்வகை . 
பூவரசின் முதிர்ந்த மொட்டு . 

தேவகானம் - தேவர்கள் பாடும் இசை . 
தேர்வடம் - தேரிழுக்கும் பெரிய கயிறு . 

தேவகுசுமம் - கிராம்பு . 

தேவகுஞ்சரி - தெய்வயானை . 
- தேர்ப்பாகன் . 

தேவகுண்டம் - தானாக உண்டான ஊற்று . 
தேர்வீரர் - தேர்நடத்திப் போர் புரியும் வீரர் . தேவகுமாரன் - கடவுளின் புதல்வனான இயேசு 
தேர்வு - ஆராய்ச்சி ; தேர்ந்தெடுத்தல் ; பயிற்சி ; கிறிஸ்து . 
சுவை . 

தேவகுரு - தேவர்க்கு ஆசானான 

வியாழன் ; 
தேரகன் - தேரோட்டி . 

காண்க : தேவகுருவம் . 
தேரடி - தேர்ச்சக்கரம் ; திருமாலின் சக்கரப் தேவகுருவம் - அறுவகைப் போக பூமிகளுள் 
படை ; காண்க : தேர்முட்டி . 

ஒன்று . 
தேரர் - பௌத்தமுனிவர் ; சித்தருள் ஒருவர் . தேவகுலம் , 
தேரலர் - பகைவர் . 
தேரறேர் - உண்மைத் தேர் அல்லாத தேரான தேவகோடி - ஒரு பேரெண் . 
கானல் நீர் . 

தேவசடங்கு - சங்கநிதி . 
தேரன் - பௌத்தன் ; தமிழ் மருத்துவ நூல்கள் தேவசபை - இந்திரசபை . 
பல இயற்றிய சித்தரான தேரையர் . 

தேவசாட்சியாய் - தெய்வமே சான்றாக ; 
தேராணி - தேரின் அச்சாணி . 

உண்மையாய் . 
தேராது தெளிதல் - ஆராயாது ஒன்றை மற் 

தேவசிந்தனை - கடவுள் தியானம் . 
றொன்றாக உறுதிசெய்தல் . 

தேவசேவை - தெய்வ ஊழியம் . 
தேரார் - கல்லா தார் ; கீழோர் ; பகைவர் . தேவசேனாபதி - தேவர்களின் படைத் 
தேரி - மணல் தரை ; மணற்குன்று . 

தலைவனான முருகக்கடவுள் . 
தேரிடக்கியம் - காண்க : தேர்க்கொடி . 

தேவடியாள் - காண்க : தேவதாசி . 
தேரை - தவளைவகை ; 

தூண்டிலில் 

உணவு , 

தேவதச்சன் - தெய்வலோகத்துத் தச்சனாகிய 
தேங்காய்நோய் ; கல்லின் குற்றம் . 

விச்சுவகருமா . 
தேரைபாய்தல் - பிறக்கும் குழந்தை இளைக்கும் தேவதத்தம் - கோயிலுக்கு அளிக்கும் கொடை ; 
படி கருப்பிணிமீது தேரை விழுகை ; நோய்ப் அருச்சுனன் கைச்சங்கு . 
பட்டு உடல் தேய்தல் . 

தேவதத்தன் - யாரேனும் ஒருவனைக் குறிக்கும் 
தேரோர் - தேர்வீரர் ; ஏர்க்களம் போர்க்களம் 

சொல் ; 

கொட்டாவியை உண்டுபண்ணும் 
இவற்றை இசைக்கருவிகளுடன் பாடியாடும் வாயு . 
புலவர் . 

தேவதரு - ஐந்தருக்களுள் ஒன்றான கற்பகம் ; 
தேரோன் - தேருடையவனான சூரியன் ; தேர்ப் மதகரி வேப்பமரம் . 
படைவீரன் . 

தேவதா - தெய்வம் ; பிசாசம் . 
தேலிக்கை - எளியது . 

தேவதாகாரம் - கோயில் . 
தேலுதல் - தப்புதல் ; காண்க : தேறுதல் . 

தேவதாசன் - தெய்வத் தொண்டன் ; 

அரிச் 
தேவக்கிரியை - ஒரு பண்வகை ; தெய்வச்செயல் . சந்திரன் மகன் . 
தேவகங்கை - ஆகாயகங்கை . 

தேவதாசி - கோயிற் பணிவிடைபுரியும் கணிகை ; 
தேவகடாட்சம் - இறைவனருள் . 

தேவலோகத்து நாடகமகளிர் . 


78 


} 


தேவதாடம் 

618 

தேவார்ப்பணம் 
தேவதாடம் - இராகு ; தீ . 

சிறப்புப்பெயர் ; முக்குலத்தோரின் பட்டப் 

பெயர் . 
தேவதாமரை - பதுமநிதி . 
தேவதாயம் - கோயிலுக்கு விடப்பட்ட பூமி தேவர்கோன் - தேவர்க்கு அரசனான இந்திரன் . 
முதலிய தருமம் . 

தேவரகசியம் - தேவர்க்கு மட்டும் தெரிந்த 
, க்களுள் ஒன்று ; 

வண்டு செய்தி . 
கொல்லிமரம் ; நெட்டி லிங்க தேவரகண்டன் - திருவாரூர்ச் சிவபெருமான் . 
மரம் ; மதகரி வேப்பமரம் . 

தேவரங்கம் - பணிப்புடைவை . 
தேவதானம் - கோயிலுக்கு விடப்பட்ட வரி தேவரடியார் - தேவதாசிகள் . 
இல்லா நிலம் . 

தேவரம்பை - தெய்வப்பெண் ; தெய்வலோகத்து 
தேவதீபம் - கண் . 

நாடக மகளிருள் ஒருத்தி . 
தேவதுந்துபி - தேவவாத்தியம் . 

தேவரன் - கணவனுடன் பிறந்தான் . 
தேவதூடணம் - தெய்வ நிந்தை . 

தேவராசன் - தேவர்களுக்கு அரசனான இந்திரன் . 
தேவதூதன் - தெய்வச் செய்தி கொண்டு தேவராட்டி - தெய்வமேறி ஆடுகிறவள் . 
வருவோன் . 

தேவராலயம் - தேவர்க்கு ருப்பிடமான 
தேவதூபம் - வெள்ளைக் குங்கிலியம் .. 

மகாமேரு . 

தேவராளன் - தெய்வமேறி ஆடுகிறவன் . 
. தேவரான் - காமதேனு . 

. 
தேவதை - தெய்வம் ; பேய் . 

தேவருணவு - தேவரின் உணவான அமுதம் . 
தேவநகர் - கோயில் ; துறக்கம் . 

தேவலகன் - கோயில் அருச்சகன் . 
தேவநாகரம் , ) வடநாட்டில் உண்டாகி தேவலன் - நன்னெறி நடப்போன் ; பார்ப்பான் ; 
தேவநாகரி வழங்கும் ஆரிய மொழியின் காண்க : தேவரன் . 
வடிவெழுத்து . 

தேவலோகம் - துறக்கம் . 
தேவநாயகன் - தேவர்கள் தலைவன் . 

தேவவசனம் - கடவுள் திருவாக்கு . 
தேவப்பசு - காமதேனு . 

தேவவருடம் - தேவர்க்குரியதும் முந்நூற்றறுபத் 
தேவப்பிரமா - நாரதன் . 

தைந்து மானுட ஆண்டு கொண்டதுமான 
தேவப்புள் - தெய்வத் தன்மையுள்ள பறவையான ஆண்டு . 
அன்னம் . 

தேவவிரதன் - தேவனை வழிபடுவோன் ; வீடுமன் . 
தேவபதம் - வானம் ; அரசர் முன்னிலை . 

தேவளம் - கோயில் . 
தேவபதி - இந்திரன் . 

தேவன் - கடவுள் ; அருகன் ; அரசன் ; கொழுந்தன் ; 
தேவபாடை - தேவர்களின் மொழியான 

பரிசைக்காரன் ; ஈட்டிக்காரன் ; மடையன் ; 
மொழி . 

முக்குலத்தோருக்கு வழங்கும் பட்டப்பெயர் . 
தேவபாணி - தேவரை வாழ்த்தும் பாட்டுவகை . தேவனம் - தாமரை ; சூதாட்டம் . 
தேவபூமி - தேவலோகம் . 

தேவாங்கம் - பட்டுச்சீலை . 
தேவபோகம் - காண்க : தேவதானம் . 

தேவாங்கு - உடல் இளைத்துத் தோன்றும் ஒரு 
தேவம் - கடவுள் ; அனிச்சை ; காண்க : குழிநாவல் ; விலங்குவகை ; வேலைப்பாடு அமைந்த ஆடை 

மாமரம் . 
தேவமாதா - தேவர்களின் 

தாயான அதிதி ; தேவாசிரியன் - திருவாரூரில் உள்ள ஆயிரக்கால் 
கன்னிமரியாள் . 

மண்டபம் . 
தேவமானம் - தேவர்க்குரிய காலவளவு . 

தேவாசுரம் - தேவர்க்கும் அசுரர்க்கும் நடந்த 
தேவயாத்திரை - தலயாத்திரை ; கோயில் 

பெரும்போர் . 
மூர்த்தியின் புறப்பாடு . 

தேவாத்துமா - அரசமரம் . 
தேவயானம் - கடவுளர் ஊர்தி ; அர்ச் சிசு தேவாதிதேவன் - முதற்கடவுள் . 
முதலாகிய தேவதைகளைக் கடந்து மோட்சத் தேவாதீனம் - தெய்வத்தின் முடிவு . 
துக்குச் செல்லும் வழி . 

தேவாபீட்டை - தேவர்களுக்கு உகந்ததாகிய 
தேவயானை - இந்திரன் பட்டத்து யானையான வெற்றிலை . 
ஐராவதம் ; முருகன்தேவி . 

தேவாமுதம் - காண்க : தேவருணவு. 
தேவர் - கடவுளர் ; நால்வகைத் தேவவகையார் ; தேவாயதனம் - கடவுளர்க்குரிய கோயில் . 
ஐவகைத் தெய்வசாதியினர் ; திருவள்ளுவர் ; தேவாயுதம் - வானவில் . 
திருத்தக்கதேவர் ; உயர்ந்தோரைக் குறிக்கும் தேவார்ப்பணம் - தெய்வத்துக்குப் படைத்த 
சொல் ; அரசர் துறவியர் முதலியோருடைய பொருள் . 


வட 


வகை . 


தேவாரம் 


619 


தேனு 


சைவ 


தேறலலா)ர், } - அறியாதார் ; பகைவர். 


தேவாரம் - பூசனை ; வீட்டில் வைத்து வழிபடும் தேற்றேகாரம் - உறுதிப்பொருளை உணர்த்தும் 
கடவுள் ; மாளிகையில் ஒரு பகுதி ; 

ஏகாரம் . 
சமய குரவர் மூவர் அருளிய சைவத் தேறகம் - கடல்மீன்வகை . 
திருப்பாடல்கள் . 

தேறத்தெளிதல் - தடைபோக 

- தடைபோக விசாரித்தறிதல் ; 
தேவாராதனை - கடவுள் வழிபாடு . 

முற்றுமாய் அறிகை . 
தேவாலயம் கடவுளருக்குரிய கோயில் ; தேறல் - தெளிவு ; தெளிந்த கள் ; தேன் ; சாறு . 

மேருமலை . 
தேவான்னம் - கடவுளுக்கு படைக்கப்பட்ட தேறார் 
அமுது . 

தேறினர் - ஆராய்ந்து கொண்ட நண்பர் . 
தேவி - தெய்வமகள் ; பார்வதி ; சீதேவி ; மூதேவி ; | தேறினவன் - கலை முதலியவற்றில் தேர்ச்சி 
காளி ; மனைவி ; தலைவி ; நூற்றெட்டு 

பெற்றவன் ; பட்டறிவுமிக்கவன் . 
உபநிடதங்களுள் ஒன்று ; மாரியம்மன் . 

தேறு - தெளிவு ; உறுதி ; தேற்றாங்கொட்டை ; 
தேவிகை - ஊமத்தை . 

துண்டு ; கொட்டுகை . 
தேவிகோட்டம் - காளிகோயில் . 

தேறுகடை – தீர்மானம் . 
தேவிமை - தலைவியாம் தன்மை . 

தேறுதல் - தெளிதல் ; நீர்தெளிதல் ; துணிதல் 
தேவில் - கடவுளுக்குரிய கோயில் . 

ஆறுதல் ; பலித்தல் ; மனத்திண்மையுறுதல் ; 
தேவு - தெய்வம் ; தெய்வத்தன்மை . 

முதிர்தல் ; செழித்தல் ; தேர்ச்சியடைதல் ; 
தேவேக்கியம் - காண்க : ஓமம் . 

தங்கல் ; கூடுதல் ; சோறு முதலியன விறைத் 
தேவேசியம் - வியாழன் . 

தல் ; நம்புதல் ; மயக்கம் தெளிதல் . 
தேவேத்தனம் - தெய்வச்செயல் . 

தேறுதலை - ஊக்கம் , துணிவு ; ஆறுதல் . 
தேவேந்திரன் - தேவர்களின் அரசன் . 

தேறுநர் - கற்றோர் ; நம்பத்தக்கவர் ; சேர்ந் 
தேவை - செயல் ; விருப்பம் ; அவசரம் ; தோர் . 
கட்டாயம் ; அடிமைத்தனம் ; இராமேசுவரம் ; தேறுமுகம் - பற்றுக்கோடு . 
மகள் கொடுத்தவர் திருமணத்தின் பின் மண தேன் - மது ; தேனிறால் ; கள் ; இரசம் ; இனிமை ; 
மகனை அழைத்துச் செய்யும் முதல் விருந்து . வண்டுவகை ; பெண்வண்டு ; மணம் . 
தேவோத்தியானம் - கோயிலைச் சார்ந்த தேன்கதலி - ஒரு வாழைவகை . 
நந்தவனம் . 

தேன்குழல் , 

காண்க : தேங்குழல் . 
தேள் - கொடுக்காற் கொட்டித் துன்புறுத்தும் 
ஓர் உயிரி ; விருச்சிகராசி ; அனுடநாள் . 

தேன் கூடு - தேனிறால் ; தேன் கூட்டின் 
தேளி - ஒரு மீன்வகை ; கேளித் தேங்காய் 

உள்ளறை ; தேனீக்கள் தங்கும் கூடு . 
என்னும் ஒரு தேங்காய்வகை . 

தேன்மரம் - மகாகனிமரம் . 
தேளை - இதயத்துடிப்பு . 

தேன்மெழுகு - தேனடையிலுள்ள மெழுகு . 
தேற்றம் - தெளிவு ; மனங்கலங்காமை ; உறுதி ; தேன்வதை - தேன்கூடு . 
ஆறுதல் ; செழிப்பு ; சூளுறவு . 

சேர்த்துவைக்க மெழு 
தேற்றரவாளன் , ) கிறித்தவசமய பரிசுத்த ஆவி ; 

கால் தேனீக்கள் கட்டும் கூடு . 
தேற்றரவாளி ஆறுதல் சொல்லுவோன் ; தேனம் - பெருங்கடல் . 
திடனுடையோன் . 

தேனருவி - குற்றாலமலையின் மேலுள்ள 
தேற்றரவு - காண்க : தேற்றம் . 

அருவி . 
தேற்றன் - உண்மை அறிவுள்ளவன் . 

தேனழித்தல் - தேன்கூட்டைக் கலைத்துத் தேன் 
தேற்றன்மை - தெளிவு . 

கொள்ளுதல் . 
தேற்றா - தேற்றாமரம் . 

தேனன் - திருடன் . 
தேற்றாங்கொட்டை - கலங்கல் நீரைத் தெளியச் தேனி - காண்க : கடுகுரோகிணி ; கொத்துமல்லி . 
செய்யும் தேற்றாமர விதை . 

தேனித்தல் - இனித்தல் ; மகிழ்தல் ; தியானித்தல் . 
தேற்றார் - அறிவிலார் ; பகைவர் . 

தேனிரும்பு - இரும்புவகை . 
தேற்றாவொழுக்கம் - ஐயுறத்தக்க தீயநடை . 

தேனிழைத்தல் - தேன்கூடுகட்டுதல் . 
. 

காண்க : தேனடை . 
சூளுறுதல் ; ஆற்றுதல் ; தேறுதல் 

கூறுதல் ; தேனீ 

தேனீ - தேன் சேர்க்கும் வண்டு . 
தூய்மை செய்தல் ; குணமாக்குதல் ; தேனு - பசு ; காமதேனு ; எருமை ; குதிரை : 
முண்டாக்குதல் ; ஊக்கப்படுத்துதல் . 

களவு - 


தேர் கொடுக்கார் கொட்டித் துன்புறுத்தும் தேன்குழாய் } 


தேன்ாைடு , } - தேனைத் 


} 


ஓர் 


தேனுகம் 


620 


தைவரல் 


ப ைக வ னா ன 


தேனுகம் - பெண்யானை . 
தேனுகாரி - தேனுகனுக்குப் 

கண்ணபிரான் . 
தேனூறுதல் இனிமையாதல் . 


தேனெய் - தேன் . 
தேனெறும்பு - இனிய பொருளில் விருப்பமுடைய 
பெரிய எறும்பு ; நஞ்சுள்ள எறும்புவகை . 


தை 


நடை . 


தை - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( த் + ஐ ) ; ஒரு | தைப்பொங்கல் - தைமாதம் முதல் நாள் பொங்க 
மாதம் ; பூசநாள் ; மகரராசி ; நாய்க்கடுகு லிட்டு வழிபடும் பெருநாள் . 
செடி ; தையல் ; தாளக் குறிப்பினுள் ஒன்று ; | தையல் - தைப்பு ; தையல்வேலை ; அலங்காரத் 
அலங்காரம் ; மரக்கன்று . 

துணி ; புனையப்படுவது ; கட்டழகு ; பெண் ; 
தை இ ( வி ) - கோத்து ; தொடுத்து . 

மேகம் . 
தை இய ( வி ) - இழைத்த ; கோலஞ்செய்த ; தையற்காரன் - தைப்போன் ; பின்னல் வேலை 
தொடுத்த . 

செய்வோன் . 
தைச்சங்கிராந்தி - சூரியன் மகரராசியில் புகும் தையெனல் - இசைக்குறிப்பு . 
தைமாத முதல் நாள் . 

தைரியசாலி - மனத்துணிவுள்ளவன் . 
தைசதம் - இராசதகுணம் மேலிட்ட அகங்காரம் ; | தைரியஞ்சொல்லுதல் - ஊக்கங்கொடுத்தல் .. 
அகங்காரத் திரயத்துள் சத்துவகுணம் மேலிட் தைரியம் - மனத்துணிவு ; குதிரையின் பெருமித 
டது ; பலம் ; நெய் ; ஒளி சம்பந்தமானது ; 
மகரராசி . 

தைரியலட்சுமி - துணிவு தரும் தேவதை . 
தைசதன் - நுண்ணுடலை யான் என்று கருதும் தைலக்காப்பு - கோயில் தெய்வத் திருமேனி 
சீவன் . 

களுக்கு எண்ணெய் சாத்துகை ; எண்ணெய் 
தைசம் - பூசநாள் . 

தேய்த்துக்கொள்ளுகை . 
தைத்தல் - தையலிடுதல் ; ஆணி முதலியன அடித் தைலசௌரிகை - வௌவால் ; கரப்பான்பூச்சி . 
தல் ; பொருத்துதல் ; இணைத்தல் ; படைத்தல் ; தைலபிபீலிகை - செவ்வெறும்புவகை . 
இடுதல் ; வலை பின்னுதல் ; தொடுத்தல் ; தைல பீதம் - அத்திப்பிசின் . 
கோத்தல் ; அலங்கரித்தல் ; சித்திரித்தல் ; பதித் தைலம் - எண்ணெய் ; நல்லெண்ணெய் ; மரச் 
தல் ; அடைத்தல் ; உடுத்தல் ; உட்புகுதல் ; சத்து ; மணப்பண்டங்களுள் ஒன்று ; கூட்டெண் 
ஊடுருவுதல் . 

ணெய் ; ஆமணக்கெண்ணெய் . 
தைத்தியகுரு , ) 

அசுரர் குருவான 

தைலமாட்டுதல் - எ ண்ணெய்க் காப்பிடுதல் ; 
தைத்தியபுரோகிதன் , 
சுக்கிரன் . 

பிணத்தைத் தைலத்தால் கெடாமல் பாதுகாத் 
தைத்தியமந்திரி 

தல் . 
தைத்தியர் - திதி என்பவளின் 

மைந்தரும் தைலமிறக்குதல் , எண்ணெய் 

வடித்தல் ; 
பதினெண்கணத்துள் ஒரு வகையினருமான 

தைலமெடுத்தல் ) சத்தியை வாங்கிவிடுதல் . 
அசுரர் . 

தைலா - மரப்பெட்டி . 
தைத்தியாரி - தைத்தியர்களுக்குப் பகைவனான 

தைலாங்குருவி - காண்க : தகைவிலாங் ( ன் ) குருவி . 
திருமால் . 

தைலி - பணப்பை ; காண்க : தைலிகன் . 
தைத்திரம் - காண்க : மீன்கொத்தி . 

தைலிகன் - எண்ணெய் வாணிகன் ; மருத்துவன் . 
தைத்திரீயம் - எசுர்வேத சாகைகளுள் ஒன்று ; | தைவகருமம் - தீயிலிடும் பலி . 
உபநிடதம் பத்தனுள் ஒன்று . 

தைவதம் - தெய்வம் ; தெய்வாராதனை ; ஏழு 
தைதம் - விரல் நுனி . 

சுரத்துள் ஒன்று . 
தைதிலம் - காண்டாமிருகம் ; கரணம் பதினொன் தைவதீபம் - தெய்வம் அருளிய விளக்கா 
றனுள் ஒன்று . 

கண்கள் . 
தைதேயர் - அரக்கர் . 

தைவம் - கடவுள் ; தெய்வத்தின் வடிவு ; பரார்த்த 
தைந்நீராடல் - தை மாதத்தில் கன்னிப்பெண்கள் 
லிங்க வகைகளுள் தேவர்களால் நிறுவப் 

காலையில் நீராடும் சடங்கு . 
தைப்பான் - ஊசி ; தையற்காரன் . 

தைவரல் - வருடல் ; தடவல் ; அலங்கரித்தல் ; 
தைப்பூசம் - தை மாதத்துப் பூசத்திருநாள் .. 

கலைத் தொழில் எட்டனுள் அனுசுருதி 
தைப்பை - சட்டை . 

ஏற்றுகை . 


. 


} 


- 


ன 


பெற்றது . 


தைவருதல் 


621 


தொகை மோசம் 


} 


தைவருதல் , வருடுதல் ; தடவி வருதல் ; 

களால் 

நிறுவப்பெற்றது ; தெய்வத்தன்மை 
தைவாதல் தொட்டுச் சீர்ப்படுத்துதல் ; மாசு உடையது . 
நீக்குதல் ; அனுசுருதியேற்றல் . 

தைவி ( வே ) ளை - நாய்க்கடுகுசெடி . 
தைவிகம் - பரார்த்தலிங்க வகைகளுள் தேவர் | தைனியம் - எளிமை ; கீழ்மை ; பொருளாசை . 


தொ 


தொ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( த் + ஒ ) . தொகுதி - கூட்டம் ; சேர்க்கை ; மந்தை ; பகுதி ; 
தொக்கட்டி - மரத்தில் பழங்களைப் பொதிந்து வரிசை ; சாதி ; உருபு முதலியவற்றின் மறைவு ; 
வைக்கும் ஓலை மறைவு ; பழம் வைக்கும் சிறு மொத்த எண் ; சபை ; சிறு செப்பு . 
கூடை ; காவற்குடிசை . 

தொகுதிப்பெயர் - குழுவைக் குறிக்கும் பெயர் ; 
தொக்கடம் - மிதித்து உழக்குகை ; பழம் வைக்கும் குழூஉக்குறிப்பெயர் ; மொத்த எண் . 
சிறுகூடை . 

தொகுப்பு - தொகை ; கூட்டம் ; எல்லை . 
தொக்கடம்போடுதல் - உடம்பு பிடித்தல் ; கசக்கிச் 

தொகை - கூட்டம் ; சேர்க்கை ; கொத்து ; 
சாறுபிழிதல் . 

மொத்தம் ; பணம் ; எண் ; கணக்கு ; தொக்கு 
தொக்கடவு - குறுக்குவழி . 

நிற்றல் ; திரட்டு நூல் ; விலங்கு முதலியவற்றின் 
தொக்கடி - காண்க : தொக்கட்டி , 

திரள் ; கூட்டல் ; தொகுத்துக் கூறுகை ; 
தொக்கடை - வறுமை . 

வேற்றுமைத்தொகை 

முதலிய தொடர் 
தொக்கணம் - காண்க : தொக்கடம் . 

சொற்கள் . 
தொக்கம் - செரியாமல் வயிற்றில் சிக்கிக்கொள் 

தொகைக்காரன் - செல்வன் .. 
ளும் பொருள் ; வழக்கு . 
தொக்கார் - கூட்டத்தார் ; தோழர் . 

தொகைச் சூத்திரம் - ஒரு பொருளின் பகுப்பை 
தொக்கி - சமுத்திராபச்சைச் செடி . 

எண்ணிக்காட்டும் சூத்திரம் . 
தொக்கு - தொடுவு ணர்ச்சியை அறிகருவி ; தொகைநிலை - வென்ற வேந்தன் தன் படைக்குச் 
உடம்பின்தோல் ; கனியின் தோல் ; மரப் 

சிறப்புச் செய்யுமாறு அதனை ஒருங்குதொகுக் 
பட்டை ; ஆடை ; பற்று ; துவையல் , சிறுமை ; 

கும் உழிஞைத்துறை ; பகைவேந்தர் எல்லாம் 
எளிது ; இளப்பமானவன் ; நேர்மை . 

ஒருங்குபணிதலைக் 

கூறும் புறத்துறை ; 
தொக்குத்தொக்கெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு ; 

சுமுகமாய் நிற்கை ; சுருங்கிநிற்கை ; காண்க : 
தள்ளாடற்குறிப்பு . 

தொகைநிலைத்தொடர் ; போரில் இருதிறத் 
தொக்குநிற்றல் - வெளிப்படாது நிற்றல் . 

தாரும் மாய்ந்ததைக் கூறும் புறத்துறைவகை ; 
தொகக்காரன் - மதிப்பிடுவோன் . 

காண்க : தொகைநிலைச்செய்யுள் . 
தொகம் - மதிப்பு . 

தொகைநிலைச்செய்யுள் -- பொருள் , பாட்டு , 
தொகம்பார்த்தல் - மதிப்பிடுதல் . 

அளவு முதலியனபற்றி ஒருங்கு திரட்டப்பட்ட 
தொகாநிலை , 

செய்யுள் நூல் . 

தொடர் 
முதலிய தொடர்சொற்கள் . 

யன இடையே மறைந்து நிற்கவரும் சொற் 
தொகுத்தல் - எண் கூட்டல் ; திரட்டிக் கூட்டு தல் ; றொடர் . 
அடுக்குதல் ; மதிப்பிடுதல் ; தொக்கு நிற்கச் 

தொக்கு நிற்கச் தொகை நூல் - பலரால் பாடப்பட்ட பாடல்கள் 
செய்தல் ; சொல்லின் முதல் இடை இறுதியில் 

ஒன்றாகத் திரட்டப்பட்ட நூல் . 
எழுத்துகளை நீக்குதல் ; சுருக்குதல் ; 

தொகைப்படுத்துதல் - மொத்தத் தொகையாக 
சம்பாதித்தல் . 

வளரச்செய்தல் ; பெரும்பொருள் திரட்டுதல் ; 
தொகுத்துக்கூறல் , முப்பத்திரண்டு உத்தி 

பிரித்துக்காட்டுதல் . 
தொகுத்துச்சுட்டல் களுள் நூற்பொருளை 
ஓரிடத்தே சுருக்கிக் கூறுவது . 

தொகைப்பொருள் - பிண்டப்பொருள் ; தொகை 
தொகுத்துரை - பொழிப்புரை . 

நிலைத் தொடரின் பொருள் . 
தொகுதல் - கூடுதல் ; நெருங்குதல் ; ஒன்றாதல் ; தொகைபூட்டுதல் - கணக்குச் சரிக்கட்டுதல் ; 
அடுக்கிவருதல் ; ஒடுங்குதல் ; மறைதல் ; 

கணக்கு மொத்தம் கட்டுதல் . 
மொத்தமாதல் ; ஒத்தல் ; உள்ளடங்குதல் ; | தொகை மோசம் - கணக்குத் தவறுகை ; 
சுருங்குதல் ; குட்டையாதல் ; வீணாதல் . 

இழப்பு . 


} 


பண 


தொகையகராதி 


622 


தொட்டுக்கொள்ளுதல் 


சுண்டி 


வகை . 


தொகையகராதி - சதுரகராதியில் தொகை தொங்குபறிவு - ஒட்டியும் ஒட்டாமலும் இருத் 
யுடைய பொருளைக் காட்டும் அகராதி ; எண் தல் ; விலக வழிபார்த்தல் 
தொகையால் சுட்டும் பொருள் விளக்க தொங்குபாலம் - நீர்ப்பரப்பில் தாங்கு தூண்க 
அகராதி . 

ளின்றிப் பிணைக்கப்பட்டிருக்கும் பாலம் . 
தொகையடியார் - ஒத்த தன்மையால் ஒரு நெறிப் தொங்கு புழுதி - வயலில் இறுகாது நிற்கும் புழுதி . 
பட்ட தொண்டர் குழு ; ஒன்பது பிரிவினரா தொசம் - கொடி . 
யுள்ள கூட்டு அடியார் . 

தொட்ட - பெரிய . 
தொகையாக்குதல் - காண்க: தொகைப்படுத்துதல் . தொட்டகுறை - முற்பிறவியில் தொடங்கிவிட்ட 
தொகையுவமம் - பொதுத்தன்மை வெளிப்பட்டு வினைக்குறை ; 

தொடங்கிவிட்ட 

முற்றாப் 
வாராமல் ஆராய்ந்துணரும்படி மறைந்து 

பணி ; பயன் துய்க்காமை . 
நிற்கும் உவமை . 

தொட்டடி - செய்யுளின் முதலடி 
தொகையேற்றுதல் - சிறுகச்சிறுக கொடுத்துக் தொட்டப்பன் - தலைதொட்ட ஞானத்தந்தை .. 
கடன் ஏற்றுதல் ; எண் கூட்டுதல் ; கணக்குப் தொட்டம் - சிறு நிலம் . 
பதிதல் . 

தொட்டல் - தீண்டல் ; உண்டல் ; கட்டுதல் ; 
தொகைவிரி - விரித்துக் கூறியதனைத் தொகுத் 

தோண்டல் . 
தும் தொகுத்துக் கூறிய தனை விரித்தும் கூறும் தொட்டவிரல் தறித்தான் பெருங்குறிஞ்சாக் 

கொடி . 
முறை . 
தொங்கட்டான் - உடையைத் தளர்வாகக் 

. 
கட்டுகை ; தொங்கலாயுள்ள காதணிவகை . 

தொட்டாய்ச்சி - ஞானத்தாய் . 
தொங்கணி - தொங்கலாயுள்ள அணிவகை . 

தொட்டால்வாடி , தொட்டால் சுருங்கும் 
தொங்கல் - தொங்குதல் ; தொங்கற்பொருள் , தொட்டாற்சிணுங்கி , ச டிவகை; 
ஒட்டுப்பற்றியிருத்தல் ; அலங்காரத் தூக்கம் ; தொட்டாற்சுருங்கி 
அணிகலத் தொங்கல் ; அணிகலக் கடைப் தொட்டி - நீர்த்தொட்டி ; மரம் , விறகு முதலியன 
பூட்டு ; காதணிவகை ; முன்றானை ; விற்குமிடம் ; வேலியடைப்பு ; அம்பாரி ; கள் ; 
பெண்கள் மேலாக்கு ; பருத்த பூமாலை ; சிற்றூர் ; அழி ; குப்பைத்தொட்டி ; காண்க : 
ஆண்மயிர் ; பீலிக்குஞ்சம் ; மயில்தோகை ; தொட்டிக்கட்டு ; சிறுகாஞ்சொறி ; சிற்றாமுட்டி ; 
வெண்குடை ; மகளிர் ஐம்பாலுள் ஒருவகை ; அபராதம் . 
குடை , சாமரம் முதலிய விருது . 

தொட்டிக்கட்டு - வீட்டின் நடுவில் திறந்தவெளி 
தொங்கல்போடுதல் - மேலாக்கிடுதல் . 

யுடன்கூடிய சதுரக்கட்டு . 
தொங்கல்விழுதல் - குறைவாதல் . 

தொட்டிக்கால் -- கவட்டுக்கால் . 
தொங்கன் - கள்வன் . 

தொட்டிச்சி - தொட்டியச் சாதிப் பெண் . 
தொங்காரப்பாய்ச்சல் - குதிரை முதலியவற்றின் தொட்டிமை 

முதலியவற்றின் தொட்டிமை - ஒற்றுமை ; அழகு . 
ஓட்டம் . 

தொட்டியம் - ஒரு நாடு ; ஒரு மொழி ; சூனிய 
தொங்காரம் - ஏளனம் .. 

வித்தை . 
தொங்கி - கள்ளி . 

தொட்டில் - குழந்தைகளை வைத்து ஆட்டுஞ் 
தொங்கிசம் - கேடு ; துன்பம் . 

சிறு கட்டில் ; தூளி; நீர்த்தொட்டி 
தொங்கிப்பாய்தல் - குதித்தோடுதல் ; அகங்கரித் தொட்டிலிடுதல் - பிறந்த குழந்தையை முதன் 
தல் . 

முறையாய்த் தொட்டிலில் இடும் சடங்கு . 
தொங்கிப்போதல் வைத்தது 

காணாமற் தொட்டிவயிறு - பெருவயிறு . 
போதல் ; பொருள் மோசம் போதல்; வழியிற் தொட்டிவீடு - தொட்டிக்கட்டுள்ள வீடு , 
களைத்துத் தங்குதல் ; சாதல் ; ஓடிப்போதல் . 

தொட்டு – தொடங்கி ; குறித்து . 

தொட்டுக்காட்டுதல் - ஒன்றைச் 
தொங்குகாது - வடிந்த காது ; மாட்டுக் குற்ற 

செய்துகாட்டு 
தல் . 

தொட்டுக்கொண்டு போதல் - ஒன்றைச் சுமப்பது 
தொங்குகிழவன் - தொண்டுகிழவன் . 

போல் தொட்டுச்செல்லுகை ; பாடையைப் 
தொங்குங்கள் - ஆட்டுஉரல் . 

பிடித்துக்கொண்டு செல்லுதல் ; 

பிணச் 
தொங்குதல் - நூலுதல் ; அண்டிக்கிடத்தல் ; சடங்கில் துணிமூலை பிடித்தல் . 
நிலைத்து நிற்றல் ; இருத்தல் ; திடமாதல் ; | தொட்டுக்கொள்ளுதல் - எட்டிப் பிடித்தல் ; 
குதித்தல் ; சாதல் ; முடிவு பெறாது தாமதித் ணவுத்துணையாக ஊறுகாய் முதலிய 
திருத்தல் ; உதவியற்றிருத்தல் ; கிடைத்தல் . வற்றைச் சிறிய அளவு உட்கொள்ளுதல் . 


வகை . 


தொட்டுத்தெறித்தல் 


623 


தொடுப்புக்கத்தி 


மண 


தொட்டுத்தெறித்தல் - ஆலாத்தி நீரை தொடர்மொழி - இரண்டெ 

இரண்டெழுத்துக்கு மேற்பட்ட 
மக்கள் மேல் தெளித்தல் ; மிகச் சிறிய அளவு எழுத்துகளைக்கொண்ட சொல் ; இரண்டு 
கொடுத்தல் . 

சொற்களால் ஆகும் தொடர் . 
தொட்டுத் தொட்டு - சிறுகச்சிறுக . 

தொடர்வட்டி - வட்டிக்கு வட்டி . 
தொட்டுப்பிடித்தல் - மகப்பேறு காலத்தில் தொடர்வண்டி - இரயில்வண்டி , புகைவண்டி . 
பக்கத்திலிருந்து உதவி செய்தல் . 

தொடர்வு - காண்க : தொடர்ச்சி . 
தொட்பம் - திறமை . 

தொடரர் - மேவினர் . 
தொடக்கம் - தொடங்குகை ; ஆரம்பம் ; ஆதி ; 

ஆதி ; தொடராமுறி - விடுதலைப்பத்திரம் ; ஒருவர் மீது 
செல்வம் ; வருக்கம் . 

இனி வழக்குத் தொடர்வதில்லை என்று உறுதி 
தொடக்கு - கட்டு ; பற்று ; மகளிர் சூதகம் . 

செய்து எழுதிக்கொடுக்கும் ஆதரவுச்சீட்டு . 
தொடக்குதல் - சிக்கிக்கொள்ளுதல் ; ஆரம்பித் தொடரி - செடிவகை ; முட்செடிவகை ; காண்க : 
தல் ; கட்டுதல் ; அகப்படுத்துதல் ; தரித்தல் ; புலிதொடக்கி . 
பொருத்தல் . 

தொடரெழுத்து - நிலைமொழி ஈற்றையும் 
தொடங்கல் - தொடங்குதல் , 

தொடங்குதல் , ஆரம்பிக்கை ; வருமொழி முதலையும் தழுவி நிற்கும் 
முதற்படைப்பு ; செய்ய முயலுகை . 

எழுத்து . 
தொடங்கு - கால்விலங்கு , தளை . 

தொடல் - சங்கிலி . 
தொடங்குதல் - ஆரம்பித்தல் ; முயலுதல் ; தொடலை - தொங்கவிடுகை ; மாலை ; 

மகளிர் 
ஒத்தல் . 

விளையாட்டு வகை ; 

மணிக்கோவைகளால் 
தொடர் - தொடர்கை ; சங்கிலி ; விலங்கு ; பஞ்சு ; 

தொடுக்கப்பட்ட மேகலை . 
வரிசை ; பிசின் ;; பூமாலை ; மரபுவழி ; 

தொடி - வளைவு ; கைவளை ; தோள்வளை; 
சொற்றொடர் ; பழைமை ; நட்பு ; உறவு ; 

வீரவளை ; சுற்றுவட்டம் ; பூண் . 
உலோகங்களை உருக்க உதவும் மட்பாண்டம் . தொடிசு 

தொடிசு - காண்க : தொடுசு . 
தொடர்ச்சி - தொடர்கை ; உறவுமுறை ; பரம் தொடித்தடி - வளைதடி ; பூண்கட்டிய ஊன்று 

கோல் . 
பரைத் தொடர்பு ; நட்பு ; வழக்குத் 
தொடர்ச்சி ; . பூங்கொத்து ; முயற்சி ; வரிசை ; 

தொடிமகள் - காண்க : விறலி . 
காரணகாரியத் தொடர்பு ; தொடுசு ; செறிவு . தொடு - தோட்டம் ; மருதநிலம் ; வஞ்சகம் . 
தொடர்ச்சொல் - சொற்களின் தொடர் ; தொடர் 

தொடுக்கம் - பொன் . 
மொழி . 

தொடுக்கை - ஆடு அடைக்கும் இடம் ; தொடுத் 

தல் . 
தொடர்ச்சொற்புணர்த்தல் - முப்பத்திரண்டு 

தொடுகழல் - செருப்பு . 
தந்திர உத்தியில் ஒன்றற்கொன்று தொடர் 

தொடுசு - தொடர்ச்சி ; கூத்திவைப்பு . 
புடைய சொற்களைச் சேர்த்துவைத்தல் . 
தொடர்தல் - இடையறாது வருதல் ; பிணைந்து 

தொடுத்தல் - இயைத்தல் ; தொடங்குதல் ; கட்டு 
நிற்றல் ; அமைதல் ; தாக்குதல் ; பின்பற்றுதல் ; 

தல் ; பூட்டுதல் ; வளைத்தல் ; எய்தல் ; 
மிகுதல் ; நெருங்கு தல் ; கட்டல் ; தேடல் ; 

அணிதல் ; சேர்த்துவைத்தல் ; பாத் தொடுத் 

தல் ; உண்டாக்குதல் ; வழக்குத்தொடர்தல் ; 
வழக்கிற்கு இழுத்தல் . 

பூ முதலியன இணைத்தல் . 
தொடர்ந்தார் - நண்பர் . 

தொடுதல் - தீண்டுதல் ; தோண்டுதல் ; பிடித்தல் ; 
தொடர்நிலைச்செய்யுள் - பழையதொரு கதை 

பிழிதல் ; தொடங்குதல் ; உண்ணல் ; ஆணை 
மேல் நாற்பொருளும் வனப்பும் அமைய 

யிடுதல் ; செலுத்துதல் ; வாச்சியம் வாசித்தல் ; 
இயற்றப்படும் செய்யுள் நூல் . 

அடித்தல் ; செருப்பணிதல் . 
தொடர்ப்பாடு - தொடர்ச்சி ; பற்று ; 

தொடு துணை - உதவி . 
நுகர்ச்சி . 

தொடுதோல் - காண்க : தொடுகழல் . 
தொடர்ப்பூ - விரிபூ . 

தொடுப்பி - புறங்கூறுவோன் . 
தொடர்பற - முழுதும் . 

தொடுப்பு - தொடுத்தல் ; தொடர்ந்திருக்கை ; 
தொடர்பு - தொடர்கை ; நட்பு ; உறவு ; நியதி ; கட்டு ; சேர்க்கை ; சங்கிலி ; கலப்பை ; சா 
ஒட்டுகை ; பாட்டு ; பரம்பரைத் தொடர்பு ; வளைத்து உழுதல் ; விதைப்பு ; புறங்கூறல் ; 
வரிசை ; காரண காரிய சம்பந்தம் . 

செய்கைத் தொடர்ச்சி ; கட்டுக்கதை ; செருப்பு ; 
தொடர்முழுதுவமை - உவமானம் உவமேயம் 

பழக்கம் ; கள்ளக்கணவன் ; ஆசைநாயகி ; 
இரண்டிலும் பொதுத்தன்மையைத் தெரி 

களவு . 
விக்கும் சொல் தனித்தனி வரும் அணி . தொடுப்புக்கத்தி - பட்டாக்கத்தி . 


காம 


தொடுப்புக்காரன் 


624 


தொண்டையடைப்பு 


பிணையடி 


தொடுப்புக்காரன் - நெருங்கிய நண்பன் ; கள்ளக் தொண்டரடிப்பொடி - தெய்வ அடியார்களின் 
கணவன் . 

காலில் ஒட்டிய தூசி ; தொண்டரடிப் 
தொடுபதம் - சோறு . 

பொடியாழ்வார் . 
தொடுவழக்கு - தொடர்ந்து வரும் வழக்கு ; கள்ள தொண்டலம் - யானைத்து திக்கை ; கள் . 
வழக்கு ; விடாது பற்றிவரும் வழக்கம் . 

தொண்டன் - அடியான் . 
தொடுவாய் - ஆறுங் கடலுஞ் சேருமிடம் ; புறங் தொண்டாடுதல் - பணிசெய்தல் . 
கூறுதல் . 

தொண்டி - சோழர்க்குரிய 

ஒரு துறைமுகப் 
தொடுவான் - அடிவானம் ; 

மாடு பட்டினம் , சேரர்க்குரிய ஒரு துறைமுகப் 
களைத் தொடுக்குங் கயிறு . 

பட்டினம் ; வேலியைத் தாண்டாவண்ணம் 
தொடுவானம் - அடிவானம் . 

மாட்டின் கழுத்தில் கட்டித் தொங்கவிடப் 
தொடுவிலங்கு - இருவரைப் பிணைக்கும் விலங்கு . படும் 

கட்டை ; தொண்டுசெய்பவள் ; சிறு 
தொடுவு - கொல்லை ; களவு . 

தோட்டம் ; துளை ; நெல்லாலாக்கின கள் ; 
தொடுவை - தொடுத்திருப்பது ; புதிய யானை மரவகை ; காண்க : கலப்பைக்கிழங்கு . 
யைப் பயிற்றும் யானை ; பாங்கன் ; வைப்புக் தொண்டிக்கள் - நெல்லாற் சமைத்த கள் . 
காதலர் . 

தொண்டிச்சி - அடிமைச்சி ; தேவடியாள் . 
தொடுவைவள்ளம் - துணைச் சிறுபடகு . 

தொண்டியோர் - சோழகுலத்தோர் ; சேரர் . 
தொடை இடையறாமை ; தொடர்ச்சி ; தொண்டீரன் - தொண்டைமண்டல அரசன் .. 
அம்பெய்கை ; கட்டு ; தேனடை ; அம்பு ; நாண் ; | தொண்டு - அடிமைத்தனம் ; அடிமையாள் ; 
பூமாலை ; பூங்கொத்து ; மதிற்சுற்று ; செய்யுள் கடவுள் வழிபாடு ; ஒடுக்கவழி ; அணிவகை ; 
உறுப்புள் ஒன்று ; சந்து ; பாட்டு ; சுவர்ப்புறத்து பழைமை ; ஒன்பது ; ஒரு பூண்டு ; கோழி 
நீண்ட உத்திரம் ; சட்டம் ; 

வேலியைத் 

யுள்ளான் ; 
துடை என்னும் 

தாண்டாவண்ணம் 
உறுப்பு . 

மாட்டின் கழுத்தில் தொங்கவிடும் கட்டை ; 
தொடைக்கயிறு - எருதைக் கலப்பை நுகத்தோடு 

தேங்காய் ; பலா முதலியவற்றின் மேற்றோல் . 
பிணிக்கும் சிறுகயிறு , பூட்டாந்தளை . 

தொண்டுகிழவன் - முதிர்ந்த கிழவன் . 

தொண்டு துரவு - பணிவிடை ; உளவு . 
தொடைதட்டி வேளாளர் - தொடையில் சவரக் 

தொண்டை - குரல்வளை ; 
கத்தியைத் தட்டித் தீட்டும் நாவிதர் . 

கழுத்து ; குரல் ; 
தொடைதட்டுதல் - தொடையில் அடித்துக் 

யானைத் துதிக்கை ; ஆதொண்டைக்கொடி ; 

சிறு கடல் மீன்வகை ; தொண்டைமண்டலம் . 
கொண்டு வீரவாதம் செய்தல் ; சண்டைக் 

தொண்டைக்கட்டு - கபத்தால் தொண்டை 
கழைத்தல் . 

அடைத்துக்கொள்ளுகை ; உண்ணவும் பேச 
தொடைமுரண் - சொல்லாலும் பொருளாலும் 

வும் முடியாதவாறு தொண்டை புண்படுகை ; 
மாறுபட அமைக்கும் முரண்தொடை என்னும் 

தொண்டைநோய்வகை . 
செய்யுளின் தொடை அமைப்பு . 

தொண்டைக்கதிர் - கதிர் வெளிப்படுதற்குரிய 
தொடையகராதி - சதுரகராதிப் பகுதியு பருவம் . 
எதுகையாக வருதற்குரிய சொற்களைக் கூறும் தொண்டைக்குழி - குரல்வளைக் குழி . 
அகராதி . 

தொண்டைகத்துதல் - பெருங்குரலிடுதல் . 
தொடையல் - தொடர்ச்சி ; கட்டுகை ; பூமாலை ; தொண்டைகம் முதல் - கபத்தால் தொண்டை 
தோளணிமாலை ; தேன்கூடு ; அழிவு . 

அடைத்துக்கொள்ளுதல் . 
தொடைவாழை - மருந்துச் செடிவகை ; அடித் தொண்டைகாட்டல் - உரத்துப் பேசல் . 
தொடையில் புறப்படும் மேகக்கட்டி ; வீக்கக் | தொண்டைத்தூரு - உள் நாக்கு வளரும் நோய் . 
கால் . 

தொண்டை திறத்தல் - இசைக் குரல் சுத்தப் 
தொடைவில்லை - சிறிய வட்டத் தலையணை ,. படுகை ; உரக்கக் கத்துகை . 
தொண்டகம் - குறிஞ்சிநிலப் பறை ;; ஆகோட் தொண்டைநாடு - தமிழ்நாட்டுப் பகுதிகளுள் 
பறை . 

ஒன்று . 
தொண்டச்சி - பணிப்பெண் ; தேவடியாள் . தொண்டைப்புகைச்சல் - தொண்டை புகைந்து 
தொண்டர் - அடியார் ; அடிமைகள் ; உலகப் இருமுதல் . 
பற்றில் ஈடுபட்டவர் . 

தொண்டைமணி - குரல்வளை . 
தொண்டர்சீர்பரவுவார் - அடியார் பெருமைகளை தொண்டையடைத்தல் - பேசமுடியாதபடி தொண் 
வெளிப்படுத்தியவரான பெரிய புராணம் டையில் அடைப்புண்டாகை . 
பாடிய சேக்கிழாரது பட்டப்பெயர் . 

தொண்டையடைப்பு - தொண்டை நோய்வகை . 


ள் 


தொண்டையுடைதல் 


625 


தொம்பைக்கூடு 


ஒலிக் 


போகை . 


பாளை 


தொண்டையுடைதல் - பருவத்தாற் குரல் மாறு தொந்தனை - இணைவிழைச்சு ; பிணைப்பு . 
தல் . 

தொந்தார்த்தம் - இருபொருள் படுதல் ; முற்பிறப் 
தொண்டையோர் - தொண்டைமண்டல அரசர் . பில் செய்த இருவினைப்பயன் . 
தொண்டைவிடுதல் - தெளிவாய்க் குரலிடுதல் ; தொந்தி - வயிறு ; தொப்பை , பெருவயிறு ; தசை 
பெருங்குரலிடுதல் . 

மடிப்பு ; நோய்வகை ; பரவமகளிர் அணியும் 
தொண்டைவைத்தல் - கூவுதல் . 

கைக்காப்பு . 
தொண்டொண்டொடெனல் - பறையின் 

தொந்தித்தல் - பற்றுதல் ; கலத்தல் ; தாறுமாறா 
குறிப்பு . 

தல் ; தொடர்தல் . 
தொண்ணாத்தல் - கெஞ்சிநிற்றல் . 

தொந்திதள்ளுதல் - வயிறு பருத்தல் ; வளைந்து 
தொண்ணூறு - ஓர் எண் , ஒன்பது பத்து , நூறுக் 
குப் பத்துக் குறைந்த எண் . 

தொந்திப்பு - நோய்க்கலப்பு ; நட்பு ; தீராப்பகை . 
தொணதொணப்பு - வெறுப்புண்டாகும்படி ஓயா தொந்திவிழுதல் - காண்க : தொந்திதள்ளுதல் . 
மல் பேசுகை . 

தொந்திவைத்தல் - காண்க : தொந்தி தள்ளுதல் ; 
தொத்தல் - வலியற்றவர் ; வலுவில்லாதது . 

செல்வவானாகை . 
தொத்தன் - அடிமையாள் . 

தொந்தோமெனல் - தாள வொலிக்குறிப்பு . 
தொத்தா - சிறிய தாய் . 

தொப்பணம் - விநாயகர் வணக்கம் முதலியவற் 
தொத்தாள் - அடிமை ; காண்க : தொத்தா . 

றில் வலக்கையால் இடக்காதையும் , இடக்கை 
தொத்திப்பிடித்தல் - ஒட்டிக் கொள்ளு தல் ; 

யால் வலக்காதையும் பிடித்து உட்கார்ந்து 
ஆதாரமாகப் பற்றுதல் ; அடைக்கலம் புகுதல் . 

எழுந்திருக்கை . 
தொத்தியேறுதல் - கைகால்களால் பற்றியேறு தொப்பாரம் - தோட்சுமை ; துணிப்பெருமூட்டை ; 
தல் ; அதிகாரங்காட்டு தல் . 

புற்கட்டு ; கொப்புளம் ; ஒரு முடியலங் 
தொத்து - பூங்கொத்து ; திரள் ; பற்று ; சார்பு ; காரவகை ; முகமூடிவகை ; பெரிய கட்டடம் . 
அடிமை ; பழமையாய் வரும் நட்பு ; தொப்பி - தலையணி ; கள் ; கமுகின் 
வைப்பாட்டி ; தொற்று நோய்க்குணம் ; 

மடல் ; மிருதங்கத்தின் இடப்பக்கம் . 
ஆதாரப்பொருள் . 

தொப்பிக்காரர் - தொப்பி அணிபவராகிய 
தொத்துதல் - ஒட்டுதல் ; பற்றுதல் ; படர் தல் ; ஐரோப்பியர் . 
தொங்குதல் ; தொடர்தல் ; நோயொட்டுதல் . தொப்பிமடல் - கமுகம்பாளை மடல் . 
, 

தொப்புத்தொப்பெனல் - கீழ்விழுதற்குறிப்பு : அடி 
- காண்க : தொற்று நோய் . 

விழுதற்குறிப்பு . 
தொத்து வேலை - இணைக்கும் வேலைப்பாடு ; தொப்புள் - கொப்பூழ் . 
சரியாய் முடிக்காத வேலை . 

தொப்பெனல் -- காண்க : தொப்புத் தொப்பெனல் . 
தொத்துளிப்பாய் - பாய்வகை . 

தொப்பை - தொந்தி ; கொப்புளம் ; மத்தளத்தில் 
தொத்தூன் - தொங்கு சதை . 

அடிக்கும் நடுவிடம் . 
தொந்தக்காரர் - உறவினர் ; பழம்பகைவர் . தொப்பைக்காரன் - பெருந் 

பெருந்தொந்தியுடைய 
தொந்தப்படுதல் - சம்பந்தப்படுதல் ; ஒட்டு நோய் 

செல்வன் . 
பற்றுதல் . 

தொம்பதம் - தத்துவ மசி என்னும் வேதவாக்கி 
தொந்தப்பழி - தலைமுறை தலைமுறையாக 

யத்தில் துவம் என்னும் சொல் . 
வரும் பழிப்பு ; பரம்பரையாக வரும் பகை . 

தொம்பம் - கழைக்கூத்து . 
தொந்தப்பாடு - தொடர்பு , சம்பந்தம் . 

தொம்பரம் - பலருக்குச் சமைத்த ஊண் ; பெரிய 
தொந்தம் - இரட்டை ; புணர்ச்சி ; தொடர்பு ; 

கட்டடம் ; சமையற் பானை . 
பகை ; மரபுவழிநோய் ; ஆயுதவகை ; பழமை ; 

தொம்பரவன் - காண்க : தொம்பன் . 
நெருங்கிய பழக்கம் . 

தொம்பரை - ஊர்சுற்றி ; நெற்குதிர் . 

பெருவயிறன் : 
தொந்தயுத்தம் - இருவர் 

தொம்பறை - களஞ்சியம் ; 

ஒருவருக்கொருவர் 
செய்யும் போர் . 

மூங்கிலாலான நெற்குதிர் . 

தொம்பன் - கழைக்கூத்தன் . 
தொந்தரவு - துன்பம் ; தொல்லை . 

தொம்பாரம் - பெரிய கட்டடம் . 
தொந்தரித்தல் - வருத்துதல் . 

கடவுளுக்குமுன் கொண்டு 
தொந்தரை - காண்க : தொந்தரவு . 

தொம்பைக்கூடு } - செல்லும் 
எடுபிடிகளில் 
தொந்தவினை - முற்பிறப்பில் செய்த இருவினைப் ஒன்று ; மூங்கிலாலான நெற்குதிர் ; தேர் 
பயன் . 

முதலியவற்றின் ஆடைத்தொங்கல்வகை . 


தொத்து வியாதி } 


79 


தொம்மனை 


626 


தொழிற்றுறை 


தொம்மனை - மிகப் பருமன் ; காண்க : தொம்பை . தொலைச்சுதல் - கொல்லுதல் ; முடித்தல் ; 
--தொம்மெனல் - ஒலிக்குறிப்பு . 

செலுத்துதல் . 
தொம்மை - பருமன் ; காண்க : தொம்பை . 

தொலைத்தல் - அழித்தல் ; கழித்தல் ; நீக்குதல் ; 
தொய் - குற்றம் . 

கெட்டுப்போக்குதல் ; சிதைத்தல் ; தோல்வி 
தொய்தம் - காண்க : துவைதம் . 

யடையச்செய்தல் ;; முற்றுப்பெறச்செய்தல் ; 
தொய்தல் - இளைத்தல் ; சோர்தல் ; துவளுதல் ; முடித்தல் . 
வளைதல் ; கெடுதல் ; பயன்குறைதல் ; வினை தொலைதல் - அழிதல் ; முடிதல் ; முற்றுதல் ; வழி 
செய்தல் ; உழுதல் ; வயிறு முதலியன வாடுதல் ; முதலியன கழிதல் ; சோர்தல் ; நீங்குதல் ; 
மூச்சுத்திணறுதல் . 

தோற்றுப்போதல் ; வருந்துதல் ; காணாமற் 
தொய்படுதல் - நனைதல் , வளைவுறல் . 

போதல் . 
தொய்யகம் - தலைக்கோலத்தின் ஓர் உறுப்பு . 

தொலை தூரம் - மிகத் தொலைவு . 

பொரு 
தொய்யப்போடுதல் - ஒரு பயன் கருதிச் செயலைச் தொலைநோக்காடி - சேய்மையிலுள்ள 

ளைக் காண உதவும் கருவி . 
சிறிது தாழ்த்துதல் . 
தொய்யல் - சோர்வு ; துன்பம் ; சேறு ; உழவு ; 

தொலைநோக்கு - நெடுந்தொலைவு பார்க்கும் 
களிப்பு . 

பார்வை . 
தொய்யவாங்குதல் - மெல்ல மூச்சுவருதல் ; நிலை தொலைபு - அழிகை. 

தொலைவு - அழிவு ;; சோர்வு ; 
தாழ்த்துதல் . 

குறைகை ; 
தொய்யவிடுதல் - கயிறு முதலியவற்றைத் தளர 

தோல்வி ; முடிவு ; தூரம் . 
விடுதல் ; செயலை நிறுத்திவைத்தல் ; விலை தொலைவெட்டு - காண்க : தொலை தூரம் . 
யேறு தற்பொருட்டு விலைப்பொருள்களை தொழித்தல் - கோபித்தல் ; ஒலித்தல் . 
முடக்கிவைத்தல் ; இணங்குதல் . 

தொழிதல் - சிதறுதல் . 
தொய்யா , 

தொழில் - செயல் ; அலுவல் ; தந்திரம் ; பெருமை ; 
தொய்யாக்கீரை } - கீரைவகை . 

வினைச்சொல் ; ஏவல் ; திறமை ; களவு . 
தொய்யில் - மகளிர் தோள் முலைகளில் வரிக் தொழில்மாறுதல் - ஒரு வேலையைவிட்டு வேறு 
கோலம் 

வேலைக்குச் செல்லுகை . 
எழுதும் சந்தனக்குழம்பு ; மகளிர் 
தனங்களில் சந்தனக் குழம்பால் எழுதும் தொழில் முடக்கம் - தொழில் செய்ய மறுத்திருத் 

தல் , 
கோலம் ; உழுநிலம் ; கீரைவகை ; அழகு ; 
கிளர்ச்சி ; நீர்க்கொடிவகை . 

தொழில்வரி - தொழில்பற்றி விதிக்கும் வரி . 

தொழிலாகுபெயர் - வற்றல் என்பதுபோலத் 
தொய்வு - கட்டின் நெகிழ்ச்சி ; இளைப்பு ; ஈளை ; 

தொழிலின் பெயர் அதனையுடைய பொரு 
மூச்சுமுட்டு . 

ளுக்கு ஆகிவருவது . 
தொல் - பழைய ; இயற்கையான . 

தொழிலாளன் - வேலைக்காரன் ; வேலைத் 
தொல்கதை - தொன்மம் , புராணம் . 

திறமையுள்ளவன் . 
தொல்காப்பியம் - தமிழிலுள்ள மிகப்பழமையான 

தொழிலாளி - வேலைக்காரன் ; வேலைத்திறம் 
இலக்கண நூல் . 

படைத்தவன் . 
தொல்படை - அரசனுடைய முன்னோர் காலத்தி தொழிலோர் - தொழிலாளர் . 
லிருந்து தொடர்ந்துவரும் படை . 

தொழிற்குறிப்பு - வினைக்குறிப்புச் சொல் . 
தொல்பதி - பழமையான ஊர் . 

தொழிற்சாலை - வேலைக்களம் , பணிக்களரி . 
தொல்லியல் - பழைய உழுவலன்பு . 

தொழிற்சொல் - வினைச்சொல் ; தொழிற்பெயர் , 
தொல்லெழில் - இயற்கையழகு . 

தொழிற்படுத்துஞ்சொல் - ஏவல்வினை . 
தொல்லை - பழமை ; துன்பம் ; செயல் . 

தொழிற்படுதல் - செயல் நடத்தல் ; வேலையிற் 
தொல்லையார் - பழமையோராகிய தேவர் . 

புகுதல் . 
தொல்வரவு - பழைய குடிப்பிறப்பு . 

தொழிற்பண்பு - செய்கை குறிக்கும் பண்புச்சொல் , 
தொல்வரைவு - அடிப்பட்ட குடியொழுக்கம் . 

தொழிற்பயில்வு - தொழில் மேன்மேலும் 
தொல்வினை - பழவினை . 

நிகழ்கை . 
தொலி - தோல் ; உமி . 

தொழிற்பாடு - வேலை ; வேலைத்திறம் . 
தொலித்தல் - உமி அல்லது தோடுபோக இடித் தொழிற்பெயர் - வினைப்பெயர் ; வினையாலணை 
தல் ; உரித்தல் ; புடைத்தல் . 

யும் பெயர் . 
தொலியல் - உமி போக்கிய அரிசி . 

தொழிற்றுறை - வாணிகம் ; தொழிற்சாலை ; 
தொலை - ஒப்பு ; அழிவு ; தூரம் ; அக்கரைச்சீமை . பணிக்களம் . 


தொழின் முதல் 


627 


தொன்னீர் 


தொழின் முதல் - ஏவுதல் கருத்தா . 

தொள்ளாடுதல் - வலிதளர்தல் . 
தொழின் மொழி - வினைச்சொல் . 

தொள்ளாயிரம் - ஒன்பது நூறு . 
தொழீஇ - தொழில் செய்பவள் ; பணிப்பெண் . தொள்ளாளி - தொழிலாளி. 
தொழு - மாட்டுக்கொட்டில் ; பட்டிமாடுகளை தொள்ளி - சேறு . 
அடைக்கும் இடம் ; சிறைக்கூடம் ; குட்ட தொள்ளுதல் 

தொள்ளுதல் - துளைத்தல் ; நெகிழ்தல் . 
நோய் ; இரேவதி ; இல்வாழ்க்கை ; கள்ளுச்சாடி தொள்ளை - துளை ; துளையுடைய பொருள் ; 
யிருக்கும் ஏணி ; உழலைமரம் ; காட்டுவிலங்கு குழி ; மரக்கலம் ; குற்றம் ; அறியாமை ; 
களை அடைக்கும் கூண்டு ; நீர்நிலை . 

மரக்கால் என்னும் அளவுகருவி ; பழைமை . 
தொழுக்கன் - அடிமை . 

தொள்ளைக்காது - பெருந்துளையுள்ள 

காது : 
தொழுகண்ணி - செடிவகை . 

அணி நீங்கிய தொளைக்காது . 
தொழுகள்வர் - பாசாங்கு செய்வோர் . 

தொளதொளத்தல் - தளர்வுறுதல் ; 

இளகிப் 
தொழுகு - மாட்டுத்தொருஎழு . 

போதல் ; ஊறுதல் ; மனவுறுதியற்றிருத்தல் . 
தொழுகுலத்தோர் - தொழத்தக்க குலத்தார் ; தொளதொளெனல் - நெகிழ்தற்குறிப்பு ; ஊறுதற் 
பார்ப்பனர் . 

குறிப்பு . 
தொழுகுலம் - அந்தணர்குலம் ; குலதெய்வம் ; தொளி - சேறு ; வீதி . 
குலமாகத் தொழத்தக்கவர் . 

தொளியடித்தல் - வயலில் சேறுகலக்குதல் . 
தொழுகை - வணங்குகை ; தெய்வ வழிபாடு . தொளிவிதை( ரை ) ப்பு - வயலைச் சேறாகக் கலக்கி 
தொழுத்தை - காண்க : தொழும்பி ; பணிப்பெண் ; விதைத்தல் . 
கற்பில்லாதவள் . 

தொளுக்குக் கொண்டை - அவிழ்ந்த மயிர்முடி . 
தொழுதகுதல் - நன்கு மதித்தல் ; விரும்புதல் . தொளுக்குதல் - தொடுத்தல் ; தளரக்கட்டுதல் . 
தொழுதகுதெய்வம் - வணங்குதற்குரிய வளான தொளை -- துளை ; மூங்கில் . 
அருந்ததி . 

தொளைத்தல் - துளையிடுதல் ; தொந்தரவு 
தொழுதல் - வணங்கல் . 

செய்தல் ; செய்தி அறியும்பொருட்டு ஆழம் 
தொழுதி - கூட்டம் ; திரட்சி ; பறவைக்கூட்டம் ; பார்த்தல் . 
பறவையொலி . 

தொற்பதம் - காண்க : தொம்பதம் . 
தொழுந்தகை - தொழத்தக்கவன் ( ள் ) . 

தொற்று - சம்பந்தம் ; மூலைக்கையோடணைத்த 
தொழுநோய் - குட்டநோய்வகை . 

மரம் ; நோயின் ஒட்டுத்தொடர்பு . 
தொழுப்பிறப்பு - தன் தொழுவிலேயே பிறந்து தொற்றுதல் - பற்றியிருத்தல் ; ஒட்டித்தொடர் 
வளர்ந்த மாடு . 

தல் ; கைகளால் பற்றி ஏறுதல் ; படர்தல் . 
தொழுப்பு - உழுதொழில் வளைப்பு . 

, 
} - அடியவன் ; இழிந்தோன் . 

தொறு - பசுக்கூட்டம் ; 

தொழுவம் ; இடைச் 
தொழும்பி - அடிமைப்பெண் . 

சாதி ; கூட்டம் ; மிகுதி ; அடிமை ; ஓரிடைச் 
தொழும்பு - அடிமை ; அடிமைத்தொழில் ; அடிமை சொல் ; அடிமையாள் . 
யாள் ; கடவுள் திருப்பணி . 

தொறுத்தி - காண்க : தொறுவி . 
தொழுமகளிர் - குற்றேவல் மகளிர் . 

தொறுவன் - இடையன் . 
தொழுமரம் - தொழுக்கட்டை . 

தொறுவி - இடைச்சி . 
தொழுவம் - மாட்டுக் கொட்டில் . 

தொறுவிடம் - மாட்டுத்தொழு . 
தொழுவர் - தொழில் செய்வோர் ; உழவர் . தொறுவு - அடிமைத்தனம் ; கூட்டம் ; பசுக் 
தொழுவறை - காண்க : தொழுவம் . 

கூட்டம் ; செய்தொழில் ; தொழு ; இடைச் 
தொழுவன் - காண்க : தொள்ளாளி ; பயிரிடுவோன் . சாதி ; மிகுதி ; அடிமையாள் . 
தொழுவை - மடு . 

தொன்மம் - பழங்கதை , புராணம் . 
தொழுனை - யமுனையாறு ; காண்க : தொழு தொன்மரம் - பழைமையான மரமான ஆலமரம் . 
நோய் . 

தொன்மை -- பழைமை ; செய்யுள் வனப்பில் 
தொள்கல் - துளைக்கை . 

ஒன்று ; உரை விரவிப் பழமையாகிய கதை 
தொள்கு - வலை ; சேறு ; பள்ளம் . 

பொருளாகச் செய்யப்படுவது ; தன்மை . 
தொள்ளம் - தெப்பம் ; சேறு . 

தொன்று - பழைமை ; பழையது ; ஊழ் . 
தொள்ளல் துளை. 

தொன்றுதொட்டு - அனாதிகாலமாய் , பழங் 
தொள்ளாடி - வலுவற்றவன் ( ள் ) ; வலுக்குறை காலம் தொடங்கி . 
தல் . 

தொன்னீர் - கடல் . 


தொற்றுவியாதி } - ஒட்டித்தொடரும் நோய் . 


தொழும்பாளன் } 


628 


தொன்னூல் 


தோண்டான் 


தொன்னூல் தொன்மம் , புராணம் ; ஓர் தொனியர்த்தம் 

தொனியர்த்தம் - ஆற்றலாலன்றிக் குறிப்பால் 
இலக்கண நூல் . 

அறியப்படும் பொருள் . 
தொன்னை - இலைக்கலம் ; ஈனன் . 

தொனிவைத்தல் - குறிப்புப் பொருள் அமைத்தல் , 
தொனி - ஒலி ; காண்க : தொனியர்த்தம். 

பேரொலி செய்தல் . 
தொனித்தல் - ஒலித்தல் ; சொல்லுதல் ; குறிப்புப் தொனு - உக்காரம் . 
பொருள் தோன்றுதல் . 

தொனுப்புதல் - அலப்புதல் . 


சோலை . 


துயரம் . 


தோ 
தோ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( த் + ஓ ) ; நாயைக் தோட்டப்பயிர் - காய்கறிகள் . 
கூப்பிடும் ஒலி . 

தோட்டம் - வீட்டுக் கொல்லை ; படப்பை ; 
தோக்கியம் - காண்க : தோக்குமம் . 
தோக்கு - கைத்துப்பாக்கி . 

தோட்டவாரியம் - தோட்டக் கண்காணிப்பு . 
தோக்குமம் - காதின் குறும்பி ; முகில் . 

தோட்டா - துப்பாக்கியிலிடும் வெடி மருந்துச் 
தோக்குளம் - காண்க : பருத்தி . 

சுருள் . 
தோக்கை - முன்றானை ; 

கொய்சகம் ; சீலை ; தோட்டி - ஆணை ; காவல் ; கதவு ; மனைவாயில் ; 
மேற்போர்வை . 

காண்க : தோணாமுகம் ; கட்டழகு ; 

; 

செங் 
தோகசம் - பால் . 

காந்தள் மலர் ; நெல்லி மரம் ; அங்குசம் ; 
தோகதம் - வயாநோய் ; விருப்பம் . 

கொக்கி ; வெட்டியான் ; குப்பை முதலியன 
தோகம் - சிறுமை ; இளங்குழந்தை ; பால் ; வாருவோன் , துப்புரவாளன் . 

தோட்டிச்சி - தோட்டிப்பெண் . 
தோகல் - காண்க : சோனைப்புல் . 

தோட்டிமை - ஒற்றுமை ; வெட்டியான் வேலை . 
தோகலி - அசோகமரம் . 

தோட்டுக்காது - ஓலைச்சுருள் முதலியன இட்ட 
தோகை - மயில் ; மயிற்பீலி ; பெண் ; 

பெண் ; இறகு ; காது ; காதின் அடித்தண்டு . 
விலங்கின் வால் ; முன்றானை ; பெருங்கொடி ; தோட்டுச்சக்கரம் -- சக்கரவாணம் . 
நெல் , கரும்பு , வாழை முதலியவற்றின் இலை ; 

தோட்டுச்சிரங்கு - கொப்புளச்சிரங்கு . 
பனங்கிழங்கின் வாற்றோல் ; ஆண்குறியின் 

தோட்டுணை - கணவன் . 
நுனித்தோல் ; பெண்மயிர் ; ஆடை ; கொய் 

தோட்பட்டை - தோட்புறத்து எலும்பு . 
சகம் ; தொங்கல் ; மீன்வகை . 

தோடகச்சிரங்கு - காண்க : தோட்டுச்சிரங்கு . 
தோகைப்பகை - மயிலுக்குப் பகையான ஓந்தி .. 

தோடகம் - தாமரை ; கொப்புளம் . 
} 

தோடத்திரயம் - வாதம் பித்தம் சிலேட்டுமம் 

என்னும் முப்பிணிகள் . 
தோகைமுகபூடணம் - பெண்களின் முகத்தை தோடம் - குறை ; பாவம் ; பிணி , சன்னி ; கிச்சிலி 
அலங்கரிப்பதான மஞ்சள் . 

வகை ; மகிழ்ச்சி ; இரவு ; நாடிக்கொதிப்பு ; 
தோசம் - குற்றம் ; பாவம் ; குறை ; நாடிக் 

விடக்காய்ச்சல் ; 
கொதிப்பு ; சன்னி ; விடக்காய்ச்சல் ; குழந்தை 

பித்தவாதசுரம் ; குழந்தை 
நோய்வகை . 

நோய்வகை ; மூவகை இலக்கணக்குற்றம் . 
தோசி - நற்பேறு அற்றவன் . 

தோடயம் - நாடகத்தின் முன்மொழிப் பாட்டு . 

தோடா - கையணிவகை ; 
தோசை மாவாலாகிய ஒரு பணிகாரவகை . 

கல்வித்திறமைக்குப் 

பரிசிலாகப் பெறும் பொற்காப்பு . 
தோசைதிருப்பி - கல்லில் வார்க்கும் தோசையைத் 
திருப்பவும் எடுக்கவும் உதவும் கருவி . 

தோடி - ஒரு பண்வகை . 
தோட்கட்டு - தோட்சந்து ; தோள் . 

தோடு - பூ ; பூவிதழ் ; ஓலை ; காதோலைச்சுருள் ; 
தோட்காப்பு - தோள்வளை . 

காதணி ; பழத்தின் ஓடு ; வட்டமாக அரிந்தது ; 
தோட்கோப்பு - கட்டுச்சோறு . 

வட்டத்திரணை ; தொகுதி ; தோல் ; இலை ; 
தோட்சுமை - தோளில் தாங்கும் சுமை ; மூட்டை ; கதிர்த்தாள் . 
காண்க : காவடி . 

தோடை - மாட்டுநோய்வகை ;; ஆடாதோடை ; 
தோட்டக்காரன் - தோட்டத்தைப் பார்க்கும் கிச்சிலிவகை ; முத்துக் குளியலில் ஒரு முழுக்கில் 

வேலையாள் ; தோட்டத்தின் சொந்தக்காரன் . கிடைக்கும் சிப்பிகள் . 
தோட்டக்கால் - கேணிப் பாய்ச்சலுள்ள தோடையம் - காண்க : தோடயம் . 
கொல்லை நிலம் . 

தோண்டான் - ஓநாய் . 


தோண்டி 


629 


தோரணக்கால் 


நல் 


சுமையை 


வகை . 


தல் . 


தோண்டி - தண்ணீரிறைக்குஞ் சிறு பாத்திரம் ; தோப்பி - நெல்லாற் சமைத்த கள் ; கள் . 
காண்க : கரந்தை ; வறட்சுண்டிச்செடி . 

தோப்பு - சோலை . 
தோண்டுச்சால் - நாற்றங்காலில் தேங்கின நீரை தோப்புக்கண்டம் , 

இருகை 
வடிக்கத் தோண்டும் சிறுகால் . 

தோப்புக்கரணம் போடுதல் 
தோண்டுதல் - அகழ்தல் ; குடைதல் ; முகத்தல் ; 

இருகால் முடக்கியிருந்து எழுதல் ; 

பிறர் 
விவரம் விசாரித்தல் ; பண்டம் இறக்குதல் , 

சொன்னபடியெல்லாம் நடத்தல் . 
தோண்மாற்றுதல் - மணமகனும் மணமகளும் 

தோப்பை - திண்மையின்றிப் பருத்தது ; தொங்கு 
மாலைமாற்றுதல் ; 

ஒரு தோளி 

சதை . 
லிருந்து மற்றொரு தோளுக்கு மாற்றிக்கொள் தோம் - குற்றம் ; தீமை ; துன்பம் . 
ளுதல் ; ஒருவர் தோட்சுமையை மற்றவர் 

தோம்பு - சிவப்பு ; நிலவிவரக் கணக்கு . 
தோளுக்கு மாற்றுதல் . 

தோமம் - கூட்டம் ; சாமவேதத்தின் தொகுதி 
தோண் முதல் - புயவலி . 
தோண்மேல் - பிடரி . 

தோமரம் - எறியாயுதம் ; கைவேல் ; தண்டா 
தோண்மை - காண்க : தோண்முதல் . 

யுதம் ; ஒரு வாச்சியவகை . 
தேதோணாமுகம் - அகழ்சூழ்ந்த பெரிய நகரம் . 

தோய்ச்சல் - உறைகை ; இரும்பைத் துவைச்ச 
தோணி - ஓடம் ; மிதவை ; மரக்கலம் ; நீர் ; நீர்த் 

லிடுகை . 
தொட்டி ; சேறு ; மதிலுறுப்பு ; அம்பு ; 

தோய்த்தல் - நனைத்தல் ; துவைச்சலிடுதல் ; சாய 
இரேவதி நட்சத்திரம் ; சிறுவழுதுணங்காய் . 

மேற்றுதல் ; ஆடைதுவைத்தல் ; உறையச் 
தோணிக்காரன் - படகோட்டி . 

செய்தல் . 
தோணித்துறை - துறைமுகம் . 

தோய்தல் - முழுகுதல் ; நனைதல் ; நிலத்துப் 
தோணிதள்ளுதல் - ஓடத்தை நீரில்விடுதல் . 

படிதல் ; செறிதல் ; அணைதல் ; உறைதல் ; 
தோணிதாங்குதல் - படகைக் கழையால் தள்ளு 

கலத்தல் ; பொருத்துதல் ; முகத்தல் ; கிட்டுதல் ; 
தல் . 

ஒத்தல் ; அகப்படுதல் ; நட்டல் ; துவைச்சலிடு 
தோணிப்பாலம் - தோணி போல் அமைக்கப் 
படும் கற்பாலம் . 

தோய்ந்தார் - நண்பர் . 
தோணிபுரம் - சீகாழி . 

தோய்ப்பன் - சுகியன் என்னும் பணிகாரம் . 
தோணியம் - அம்பு . 

தோய்ப்பாடி - தீயன் . 
தோணுதல் - தோன்றுதல் . 

தோய்ப்பு - காண்க : தோய்ச்சல் . 
தோணோக்கம் மகளிர் விளையாட்டுவகை . 

தோய்பனி - மிகுபனி . 

தோயசம் - தாமரை . 
தோத்திரப்பாட்டு - 
- துதிப்பாட்டு . 

தோயசூசகம் - தவளை . 
தோத்திரம் - புகழ்ச்சி ; வணக்கமொழி ; காண்க : தோயதம் - மேகம் ; வெண்ணெய் ; நெய் . 
தோத்திரப்பாட்டு . 

தோயதரம் - நீரைக்கொண்டதான மேகம் . 
தோத்திரித்தல் - புகழ்தல் . 

தோயதி - கடல் . 
தோதகத்தி - நீண்ட மர வகை; 

வஞ்சகி ; தோயதிப்பிரியம் - காண்க : இலவங்கம் .. 
கற்பொழுக்கமற்றவள் . 

தோயப்பம் - சுகியன் ; தோசை . 
தோதகம் - வருத்தம் ; வஞ்சகம் ; சாலவித்தை ; 

தோயபாணம் - காண்க : பொடுதலை . 
கற்பு ஒழுக்கமின்மை . 

தோயம் - நீர் ; கடல் . 
தோதகமாடுதல் - தொந்தரவு பண்ணு தல் ; 

தோயல் - தோய்தல் ; கலத்தல் ; குளித்தல் ; தயிர் . 

தோயல்வாய்த்தல் - சமயம்வாய்க்கை .. 
ஒழுக்கமற்றிருத்தல் , 
தோதகன் - வஞ்சகன் ; ஒழுக்கமற்றவன் ; 

தோர்த்தல் - தோல்வியுறல் ; ஒப்பில் தாழ்தல் ; 
கடுகடுப்புள்ளவன் . 

இணங்குதல் ; இழத்தல் 
தோதம் - பசுவின் கன்று ; வருத்தம் . 

தோர்வை - தோல்வி . 

தோரணக்கந்து - கோயில் முதலியவற்றின் முன் 
தோதனம் – அங்குசம் ; ஈட்டி . 

வாயிலில் அலங்கார வளைவைத் தாங்கி 
தோது - ஏந்து , வசதி ; பொருத்தம் ; ஒப்பு ; 

நிற்கும் தூண் ; அலங்காரத் தொங்கல் 
வீதம் ; உபாயம் ; தொடர்பு ; போட்டி . 

கட்டும் கால் . 
தோப்பாடி - துட்டன் , தீயன் . 

தோரணக்கல் - நீர் ஆழம் அறியுங் கல் . 
தோப்பாண்டி - திருநந்தவனப் பணி செய்யும் தோரணக்கால் - காண்க : தோரணகம்பம் ; அலங் 
பரதேசி . 

காரத் தொங்கல் கட்டும் கால் ; திருவாசிக்கால் . 


தோரணகம்பம் 


630 


தோற்கிடங்கு 


தோரியமடந்தை } - நாட்டியம் ஆடி முதிர்ந்த 


தோரணகம்பம் - காண்க : தோரணக்கந்து . தோலுழிஞை - கிடுகுபடையைச் சிறப்பித்துக் 
தோரணம் 

அலங்காரவாயில் ; தெருவில் கூறும் புறத்துறை . 
குறுக்காகக் கட்டும் அலங்காரத் தொங்கல் ; தோலோதோல் உடம்படாமைக் குறிப்பு : 
ஊர்தி ; குரங்கு ; நீராடுமிடத்திற் கட்டும் 

எவ்விதமும் . 
வரம்பு ; தராசுதாங்கி ; யானைநடை . 

தோவத்தி - ஆண்மக்களின் அரையாடை . 
தோரணவாயில் - அலங்கார வளைவுள்ள வாயில் . தோவம் - ஒரு கால அளவு .. 
தோரணவீதி - தோரணங்களால் அலங்கரிக்கப் தோவாளம் - கிணற்றைச் சுற்றி எழுப்பிய சுவர் . 
பட்ட தெரு . 

தோழ் -- மாட்டுத்தொழுவம் . 
தோரணன் யானைப்பாகன் . 

தோழம் - மாட்டுக்கொட்டில் ; கடல் ; பேரெண் . 
தேதாரணி ( ணை ); } - நல்லொழுங்கு ; முறை , 

தோழமை - நட்பு . 

தோழன் - நண்பன் . 
தோரத்தம் - தொந்தரவு ; கட்டாயம் ; சண்டை தோழி - பாங்கி ; பணிசெய்பவள் ; செவிலித் 
யிடும் குணம் . 

தாயின் மகள் ; தேவி ; அரக்கு . 
தோராயம் - எதிர்பார்ப்பு , உத்தேசம் . 

தோழிச்சி - பாங்கி ; செவிலித்தாயின் மகள் ; 
தோராவழக்கு - ஓயாத வழக்கு . 

தேவி . 
தோரி - சோறு . 

தோள் - புயம் ; கை ; தொளை . 
தோரியம் - கூத்து ; வாச்சியம் . 

தோள் கொட்டுதல் - வீரக்குறியாகப் புயங்களைத் 

தட்டுதல் . 

தோள் கொடுத்தல் - உ தவு தல் ; சுமையைத் 
தோரை - ஒரு மலைநெல்வகை ; மூங்கிலரிசி ; 

தாங்குதல் , 
கைவரை; இரத்தம் ; மங்கல் நிறம் ; ஒருபனை தோள் சேர்தல் - தழுவுதல் . 
வகை ; மயில்விசிறி ; நான்கு விரற்கிடையுள்ள தோள்தட்டுதல் - காண்க : தோள் கொட்டுதல் .. 
நீட்டலளவை ; அணிவிடம் . 

தோள்படிகொள்ளுதல் - ஒன்றைப் பற்றாகக் 

கொள்ளுதல் . 
தோல் - சருமம் ; உடம்பின் மேலுள்ள தோல் 
புறணி ; விதையின் மேற்றோல் , கேடகம் ; 

தோள்மாற்றுதல் - காண்க : தோண்மாற்றுதல் . 

மாறிக்கொடுத்தல் ; 
துருத்தி ; மெல்லென்ற சொல்லால் விழுமிய தோள்மாறுதல் - தோளை 

மனம் வேறுபடுதல் . 
பொருள் பயப்பச் செய்யும் நூல் ; புகழ் ; அழகு ; 
சொல் ; யானை ; தோல்வி ; நற்பேறின்மை ; தோள்வந்தி - தோளில் அணியும் வளைவகை . 
உடம்பு ; பக்கரை ; மூங்கில் . 

தோள்வலி - புசபலம் ; தோள் நோவு 

தோள்வளை - தோளில் அணியும் அணிவகை . 
தோல்முட்டை - கருவில்லாத முட்டை.; தோடு 

தோளணி - தோளில் அணியப்படும் அணிகல 
கடினமாவதற்குமுன் இடப்பட்ட முட்டை . 
தோல்வி - வெற்றியின்மை . 

தோளாமணி - தொளையிடப்படாத இரத்தினம் . 
தோல்வினைமராக்கள் } - சங்கிலியர் , செம்மார் . 

தோளி - அவுரிப்பூண்டு ; அரக்கு ; நன்னீர் மீன் 
தோல்வு - காண்க : தோல்வி . 

தோளிற்கொள்ளுதல் - திருமணஞ் செய்து கொள் 
தோலடிப்பறவை - தோலால் இணைக்கப்பட்ட 

ளுதல் . 
காலுள்ள பறவை . 

தோளுதல் - துளைத்தல் ; தோண்டுதல் ; நீக்கு 
தோல ( லா ) ன் - புல்லன் , அற்பன் . 

தல் . 
தோலனம் - நிறுத்தல் . 

தோளோச்சல் - தோளையெடுத்தல் ; 
தோலா - ஒரு ரூபா எடை . 

உயர்த்துதல் . 
தோலாட்டம் - கயமைத்தனம் . 

தோற்கட்டு -- முன்கைத் தோற்கவசம் . 
தோலாண்டி - இழிஞன் . 

தோற்கடித்தல் - தோற்றோடப்பண்ணல் . 
தோலாநாவினர் - நாவன்மையுடையவர் . 

தோற்கருவி - தோலாற் செய்யப்பட்ட இசைக் 
தோலாமை - ஈடழியாமை , தோல்வியின்மை . கருவிவகை . 
தோலாவழக்கு - முடிவு பெறாத வழக்கு . 

தோற்கருவியாளர் - வாச்சியம் இசைப்போர் . 
தோலாள் - பயனற்றவள் . 

தோற்கவசம் - தோலால் அமைந்த சட்டை . 
தோலி - ஒரு மீன்வகை ; அரக்கு ; பழத்தோல் . தோற்காது - காண்க : தோற்செவி . 
தோலிகை - ஊஞ்சல் ; காது . 

தோற்காற்பறவை - காண்க : தோலடிப்பறவை . 
தோலின் துன்னர் - தோல்வேலை செய்வோர் . தோற்கிடங்கு - தோல் பதனிடும் இடம் . 


வகை . 


வகை . 


கையை 


தோற்கைத்தாளம் 


631 


தெளவை 


தோற்கைத்தாளம் - முன்கையில் அணியும் தோற் தோற்றுதல் - காண்க : தோன்றுதல் ; தோன்றச் 
கவசம் . 

செய்தல் ; பிறப்பித்தல் . 
தோற்சித்தை - எண்ணெய் வைக்க 

உதவும் தோற்றுருத்தி - உலைத்துருத்தி ; உடம்பு . 
தோலாலான பாத்திரவகை . 

தோற்றுவாய் - தொடக்கம் ; தொடங்குமிடம் ; 
தோற் செருப்பு - செருப்புவகை . 

பாயிரம் ; பின் வருவதை முன்னர்க் கூறும் 
தோற்செவி - புறச்செவி ; புறச் செவியுடைய 

குறிப்பு . 
உயிரினங்கள் . 
தோற்பரம் - கேடகம் ; நெடுஞ்செருப்பு . 

தோற்றுவித்தல் - தோன்றச்செய்தல் : உண்டாக் 

கல் ; பிறப்பித்தல் . 
தோற்பாடி - வேசி ; இழிஞன் . 
தோற்பாய் - தோலால் அமைந்த தவிசு . 

தோற்றுன்னர் - சக்கிலியர் ; செம்மார் . 
தோற்பாவை - தோலால் செய்யப்பட்ட 

ஒவ்வொரு 

சே 
பொம்மை ; காண்க : தோற்பாவைக்கூத்து . 

பொருளில் 
தோற்பாவைக்கூத்து - தோற்பாவையைக் 

வரும் ஓர் இடைச்சொல் . 
கொண்டு ஆட்டும் கூத்து . 

தோன்றக் கொடுத்தல் - போதுமானபடி கொடுத் 
தோற்பு - தோல்வி . 

தல் . 
தோற்புரை - தோலின் துளை ; மேற்றோல் ; தோன்றல் - தோற்றம் ; தலைமை ; உயர்ச்சி ; 
சவ்வுள்ள உடலிடம் . 

விளக்கம் ; தலைவன் ; முல்லை நிலத் 
தோற்பை- தோலால் செய்யப்பட்ட 

தலைவன் ; தமையன் ; அரசன் ; 

மகன் ; 
உடம்பு ; துளையுள்ள தோல்குல்லா . 

மொழிப்புணர்ச்சியில் வரும் தோன்றல் 
தோற்றம் - காட்சி ; விளக்கம் ; சாதி ; படைப்பு ; 

விகாரம் . 
சாயை ; புகழ் ; பார்வை ; உயர்ச்சி ; உற்பத்தி ; | தோன்றல்விகாரம் - மொழிப்புணர்ச்சியில் 
பிறப்பு ; உருவம் ; தன்மை ; வலிமை ; சொல் எழுத்து , சாரியை முதலியன தோன்றுகை . 
உறுப்பு ; உத்தேசம் ; தோன்றாத்துணை - பிறரறியாமல் 

உதவுவோ 
பிரதேசம் ; எண்ணம் ; மாயை ; இருவகைத் 

னாகிய கடவுள் . 
திணை ; காண்க : உயிர்த்தோற்றம் . 

தொடரில் 

வெளிப் 
தோற்றரவு - காட்சி ; உற்பத்தி ; வெளிப்படல் ; தோன்றாவெழுவாய் - ஒரு 

படச் சொல்லப்படாத எழுவாய் . 
உயர்பிறப்பு ; ஆவேசம் . 
தோற்றல் - தோன்றுகை ; 

வலிமை ; 

புகழ் ; 

தோன்றி - இரத்தம் ; காந்தள் ; ஒரு மலை . 
தோல்வி ; வீண் எண்ணம் . 

தோன்றிகர் வணிகர் ; செல்வர் . 
தோற்றவொடுக்கம் - பிறப்பிறப்பு . 

தோன்றுதல் - கண்காண வெளிப்படல் ; அறியப் 
தோற்றனம் - சுணைக்கேடு . 

படுதல் ; பிறத்தல் ; முளைத்தல் ; விளங்குதல் ; 
தோற்றாங்கொள்ளி - அஞ்சிப் புறங் கொடு நிலைகொள்ளுதல் ; வருதல் ; 

சாரியை 
தோடுபவன் . 

முதலியன சொற்களிடையே வருதல் ; 
தோற்று - தோன்றுகை . 

உண்டாதல் . 


பை ; 


மாலை ; 


நாடகப் 


G. 


தௌ 


தௌ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( த் + ஔ ) . தௌர்ப்பாக்கியம் - நற்பேறின்மை . 
தௌகித்திரன் - மகளுக்கு மகன் . 

தௌரிதகம் , 
தௌரிதம் , 

விரைவு ; குதிரை நடை . 
தெளகித்திரி - மகளுக்கு மகள் . 

தௌரீதகம் 
தௌசாரம் - குளிர் ; பனி . 

தெளலம் - துலாக்கோல் . 
தௌத்தியம் - தூது ; துதி ; ஒருத்தியைக் கூட்டி | தௌலிகன் - வன்னக்காரன் , ஓவியன் . 
விடுகை . 

தௌலேயம் - ஆமை . 
தெளதசிலம் - பளிங்கு . 

தெளவல் - கேடு . 
தெளதம் - வெள்ளி; துவைத்த ஆடை ; குளியல் . தௌவாரிகன் - வாயில் காப்போன் . 
தௌதிகம் - முத்து . 

தெளவுத்தல் - கெடுதல் ; தத்துதல் . 
தெளர்ப்பல்லியம் - வலுவின்மை . 

தௌவை - காண்க : தவ்வை . 


ந 


நகரி 


ந - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ந் + அ ) ; சிறப்பு , நகக்காளான் - தரையில் எறிந்த நகத்திலிருந்து 
மிகுதி , எதிர்மறைப் பொருள்களை உணர்த் முளைப்பதாகக் கருதப்படும் காளான் வகை . 
தும் ஓர் இடைச்சொல் . 

நகக்குத்தன் - அம்பட்டன் . 
நக்கசாரணர் - ஆடையின்றி வாழும் நாகர்சாதி நகக்குறி -- கலவிக்காலத்தில் மகளிர் உறுப்பில் 
யினர் . 

ஆடவர் 

நகத்தால் பதிக்கும் அறுவகை 
நக்கத்தனம் - இவறல் , கடும்பற்றுள்ளம் . 

அடையாளங்கள் . 
நக்கபாரம் - காண்க : நக்கவாரம் . 

நகங்கிருதி - புண்ணியம் ஏழனுள் அகங்காரம் 
நக்கம் - காண்க : நக்கனத்துவம் . 

இன்மை என்னும் குணம் . 
நக்கரம் - முதலை . 

நகச்சுற்று - நகக்கண்ணில் வரும் ஒரு புண்வகை . 
நக்கரித்தல் - நகர்ந்து செல்லுதல் ; தவழ்தல் ; நகச்சூடு - இளஞ்சூடு . 
படுகிடையாதல் ; படுக்கையிற் புரண்டு நகடு - உடல் வெளுக்கை . 
கிடத்தல் . 

நகதி - ரொக்கக்காரன் ; பொன்கட்டி ; நிலத் 
நக்கல் - நக்கியுண்ணும் பொருள் ; நக்கியுண்ணும் 

தீர்வை ; கருவூலம் . 
இளகம் ; சோறு ; எச்சில் ; உண்ணல் ; தீண்டுகை ; நகநந்தினி 

நகநந்தினி - இமயமலையின் மகளான பார்வதி . 
இவறலன் , உலோபி ; சிரிப்பு ; ஏளனம் ; ஒளி ; நகநோக்கி - வேலிப்பருத்திக்கொடி . 
படி . 

நகப்புண் - நகங்கீறுவதால் உண்டாகும் புண் . 
நக்கவாலப்படுதல் - மிக்க வறுமையடைதல் . நகம் - மலை ; பூமி ; மரம் ; நாகணம் என்னும் 
நக்கவாரப்பேச்சு - நம்பிக்கையற்ற பேச்சு . 

மணப்பொருள் ; உகிர் ; பறவை நகம் ; விரல் 
நக்கவாரம் - வங்காளக்குடாக் கடலில் உள்ள ஒரு உறை ; அடிக்குளம்பு ; பங்கு . 
தீவு ; வறுமை . 

நகம்வெட்டி - நகம் வெட்டும் கருவி . 
நக்கவாரம்பிடித்தல் - வறுமையாதல் . 

நகமுகம் - வில் . 
நக்கவாரி - நக்கவாரத் தீவினர் ; ரொக்க நகர் - நகரம் ; மாளிகை ; அரண்மனை ; கோயில் ; 
வணிகன் ; நம்பிக்கையற்ற வணிகன் ; குள்ள சடங்குசெய்யும் இடம் ; விழாக்கள் நிகழும் 
மானது ; மூன்று 

ஆண்டுகளில் காய்க்கும் மண்டபம் ; மனைவி . 
தென்னைவகை . 

நகர் ( வி ) - அசை ; பெயர் . 
நக்கன் - அம்மணன் ; அருகன் ; சிவன் ; தேவ நகர்த்துதல் - இடம்விட்டுப் பெயர்த்தல் ; சிறிது 
தாசிகளின் சிறப்புப்பெயர் ; நரி . 

தள்ளுதல் ; காலம்கடத்தல் ; சிறுகச்சிறுக 

கவர்தல் ; நன்றாகப் புடைத்தல் ; செவ்வை 
நக்கனம் 

யாய்ச் செய்தல் . 
நக்கி - நக்கி உண்பவனான ஏழை ; இவறலன் , நகர்தல் - ஊர்தல் ; தவழ்தல் ; மறைவாய்ப் 
உலோபி ; ஆடை , திரை முதலியவற்றின் ஓரங் போதல் . 
களில் அலங்காரமாக அமைக்கும் பின்னல் . நகரப்பதி - தலை நகர் . 
நக்கிதம் - இரண்டு . 

நகரப்பதிவாழ்நர் - தலைநகரில் வாழ்வோர் ; 
நக்கிரப்பலகை - முதலை 

வடிவுள்ள காலால் நாகரிகமுள்ளோர் . 
தாங்கப்பட்ட பலகை . 

நகர்ப்புறம் - புறநகர் . 
நக்கிரம் - காண்க : நக்கரம் ; மேல்வாயிற்படி . நகர்படு திரவியம் - நகரத்தில் உண்டாகும் 
நக்கிரா - தேட்கொடுக்கிச்செடி . 

பொருள்களான கண்ணாடி , பித்தன் , கருங் 
நக்கினம் - காண்க : நக்கணத்துவம் ; இறந்தவர் குரங்கு , யானை , அரசன் என்பவை . 
பொருட்டுச் செய்யும் 

முதல் சிராத்தம் ; 

நகரசம் - யானை . 
பெண்குறி . 

நகரத்தார் - நகரவாழ்நர் ; நாட்டுக்கோட்டைச் 
நக்கினிகை அம்மணமாயுள்ள பெண் ; செட்டிமார் . 
பத்தாண்டுப் பருவத்தாள் . 

நகரம் - பேரூர் ; அரண்மனை ; கோயில் ; வாழு 
நக்கு - அம்மணம் . 

மிடம் ; பறவை உகிர் ; உகிர் . 
நக்குணி - ஒரு பாம்புவகை ; உணவுக்குத் திண் நகரமாந்தர் - அரசர்க்குரிய எண்பெருந் துணை 
டாடுபவன் ; சிறுபிள்ளை . 

வருள் தலைமைபெற்ற நகர் வாழ்நர் . 
நக்குதல் - நாவாலெடுத்துண்ணுதல் ; தீண்டுதல் ; நகரவிரம் - மயில் . 
அழித்தல் ; சுடுதல் ; வறுமைப்படுதல் . 

நகரா - பெருமுரசுவகை . 
நக்குப்பொறுக்கி - எச்சிற் பொறுக்கி உண்போன் . நகராமுசி - ஈரல் . 
, 

நகரி - நகரம் ; அரசுக்குரிய புறம்போக்கு ; வறட் 
நகக்கால் 

சுண்டிச்செடி . 


நக்கனத்துவம், } - அம்மணம் . 


- 


நகரிபகம் 


633 


நச்சுப்புல் 


நங்குதாட்டுதல் , } 


} 


நா 


நச்சறுப்பாய்ஞ்சான் , } 


என்று 


நகரிபகம் காகம் . 

நகைமுகம் - சிரித்த முகம் ; உடன்பட்டமை 
நகரூடம் - மூக்கு . 

தோற்றும் முகப்பொலிவு . 
நகரை - பேய் நவரை மரம் ; ஓர் அரிசிவகை ; ஒரு நகையாடுதல் - சிரித்தல் ; எள்ளுதல் . 
மரவகை . 

நகையால் - பகன்றைச்செடி . 
நகல் - சிரிக்கை ; மகிழ்ச்சி ; நட்பு ; ஏளனம் ; படி . நகைவர் - நட்பினர் . 
நகவிலோகம் - நகக்கோடு . 

நகைவேழம்பர் - விகடஞ்செய்வோர் . 
நகழ்தல் - நகர்ந்து செல்லுதல் . 

நங்கணவாய்ச்சி 

ஒரு பறவைவகை . 
நகழ்வு - துன்பம் ; ஆசனவகை . 

நங்கள் - நாங்கள் என்பது வேற்றுமையுருபை 
நகளுதல் - காண்க : நகழ்தல் ; நசுக்குண்ணு தல் . ஏற்கும்போது அடையும் உருவம் . 
நகாஅர் - சிரிப்பில் தோன்றுவதான பல் . 

நங்கனை - அரைப்பட்டிகையின் உறுப்பு .. 
நகா அல் - சிரிப்பு . 

நங்கு - ஏளனம் , பரிகாசம் . 
நகாசு - நெற்றி ; காண்க : நகாசு வேலை . 

- எள்ளிநகையாடுதல் . 
நகாசு வேலை - நகைகளில் செய்யப்படும் அலங் நங்குதல் 
காரவேலை . 

நங்குரம் - காண்க : நங்கூரம் . 
நகாயுதம் - நகத்தை ஆயுதமாகக் கொள்ளு நங்கூரந்தூக்குதல் - நங்கூரத்தைக் கடலிலிருந்து 
வதான சிங்கம் ; புலி ; பூனை . 

மேலேயெடுத்தல் ; கப்பல் புறப்படுதல் . 
நகாரி - இந்திரன் . 

நங்கூரம் - கப்பலை நிறுத்திவைக்கும் கருவி . 
நகில் , 

நங்கை - பெண்ணிற் சிறந்தவள் ; மருமகள் . 
கிலம் முலை . 

நங்கைநாச்சி - தலைவி . 
நகுடம் - மூக்கு . 

காண்க : நஞ்சறப் 
நகுத்தம் - புன்கமரம் ; காட்டுப்பச்சிலைவகை . 

பாய்ஞ்சான் . 
நகுதல் - சிரித்தல் ; மகிழ்தல் ; மலர்தல் ; கட் நச்சறை - நஞ்சுக்கிருப்பிடம் . 
டவிழ்தல் ; ஒளிவிடுதல் ; புள்ளிசைத்தல் ; 

நச்சி - வீண்வார்த்தை பேசித் துன்புறுத்துபவள் . 
அவமதித்தல் ; தாழ்த்துதல் . 

நச்சினி - கேழ்வரகு ; 

நாலாமாதம் 
நகுதா - மாலுமி ; காக்காய்ச்சரிகைநூல் . 

பொருள் கொண்ட மருத்துவக் குழூஉக்குறி . 
நகுநயமறைத்தல் - களவுக் கூட்டத்தின் முன் 

நச்சு - ஆசை ; விரும்பப்படும் பொருள் ; தொந் 
தலைவி நாணத்தால் உள்ளடங்கிய தன் 

தரவு ; அலப்பல் ; தாமதம் ; சிறிய . 
மகிழ்ச்சியைத் தலைவற்குப் புலனாகாதவாறு 

நச்சுக்கண் - கொடும்பார்வை . 
மறைக்கை . 

நச்சுக்கத்தி - நஞ்சூட்டிய 

கெட்டவர் . 
நகுநலம் - கீரிப்பிள்ளை . 
நகுலன் - பரிமாவுகைப்போன் ; சிவன் ; அறிஞன் ; நச்சுக்குழல் - தொலைநோக்கி ; காண்க : சுங்குத் 
புதல்வன் ; பஞ்சபாண்டவருள் ஒருவன் . 

தான்குழல் . 
நகேசன் - மலைகட்குத் தலைவனான 

நச்சுக்கொடி - காண்க : நஞ்சுக்கொடி . 
இமய 

நச்சுச்சொல் - செய்யுளில் வழங்கக்கூடாத 
நகேசனங்கை - இமயமலையின் பெண்ணான 

தீச்சொல் ; கொடுஞ்சொல் . 
பார்வதி . 

நச்சுதல் - விரும்புதல் ; அலப்புதல் ; தொந்தரவு 
நகை - சிரிப்பு ; மகிழ்ச்சி ; இன்பம் ; மதிப்பு ; 

செய்தல் . 

நச்சுநச்செனல் - தொந்தரவு செய்தற் குறிப்பு ; 
இனிப்பு ; இகழ்ச்சி ; நட்பு ; நயச்சொல் ; விளை 
யாட்டு ; மலர் ; பூவின் மலர்ச்சி ; பல் ; பல்லீறு ; 

அடுத்தடுத்துப் பல்லி சொல்லுதற் குறிப்பு ; 
முத்து ; முத்துமாலை ; அணிகலன் ; ஒப்பு . 

ஓசையிடுதற் குறிப்பு . 

நச்சுப்படைக்கலம் - நஞ்சு தோய்க்கப்பட்ட 
நகை ( வி ) -- சிரி ; பழி . 

ஆயுதம் . 
நகை கொட்டுதல் - மிகச் சிரித்தல் . 

நச்சுப்பல் பாம்பின் நச்சுப்பல் ; தீப்பயன் 
நகைச்சொல் - வேடிக்கைப்பேச்சு ; இகழ்மொழி . 

விளைக்கும் பல் . 
நகைத்தல் - சிரித்தல் ; நிந்தித்தல் . 

நச்சுப்பார்வை மோகப்பார்வை ; 

கோபப் 
நகைத்திறச்சுவை -- விதூடகக் கூத்து . 

பார்வை ; கண்ணூறு . 
நகை நட்டு , 

நச்சுப்பால் - கள்ளிப்பால் ; சீம்பால் ; குழந்தை 
நகை நாணயம் 

களின் உடம்பிற்கு ஏலாத பால் . 
நகைப்பு - சிரிப்பு ; ஏளனம் . 

நச்சுப்பிச்சு - ஓயாத் தொந்தரவு ; அலப்புகை . 
நகைப்புலவாணர் - நட்புக்குரியரானவர் . 

நச்சுப்புல் - உண்டார்க்கு நோய் விளைக்கும் புல் . 


கத்தி ; 


மலை . 


} - நகை முதலிய பொருள்கள் . 


80 


நச்சுப்பொய்கை 


634 


நஞ்சுண்டோன் 


பணி . 


வகை . 


நசற்காரன் } - நோயாளி , 


. 


நச்சுப்பொய்கை - நச்சுநீர் நிறைந்த நீர்நிலை . நசுக்குநசுக்கெனல் - ஒட்டுதற்குறிப்பு ; தொந்த 
நச்சுமரம் - எட்டி முதலிய நஞ்சுள்ள மரம் . 

ரவு செய்தற் குறிப்பு . 
நச்சுமழை - விடாத சிறு தூறல் ; காலம் தப்பிப் நசுகுணி - சிறியது ; கூழையன் . 
பெய்து கேடு விளைக்கும் மழை . 

நசுங்கச்சப்பி - உலோபி , கருமி , இவறலன் . 
நச்சுவாக்கு - தீச்சொல் . 

நசுங்கடித்தல் - பலங்கெடுத்தல் , நொறுக்கல் . 
நச்சுவாய் - கேடு விளைக்கும் வாய் , 

நசுங்கல் - மெலிந்தது ; நைந்த காயம் ; 
நச்சுவாயன் - ஓயாமற் பிதற்றுபவன் . 

இவறலன் , உலோபி ; உறுதியற்றவன் . 
நச்சுவிறகு - கள்ளி , எருக்கு முதலிய நஞ்சுச் நசுங்கல ( லா ) ன் - உறுதியற்றவன் , காண்க : 
சாரமுள்ள விறகுகள் . 

நசுக்குணி . 
நச்சுவேலை - தொந்தரவை உண்டாக்கும் நசுங்குதல் - நசுக்கப்படுதல் ; பிதுங்துதல் ; கசங்கு 
வேலை ; எளிதில் செய்யலாகாத சிக்கலான தல் ; செயல் கெடுதல் ; நழுவிவிடுதல் ; நிலை 

குலைதல் . 
நச்செலி - சுண்டெலி ; மூஞ்சூறு ; நஞ்சுள்ள எலி ! நசுநசுத்தல் - தடுமாறுதல் ; விடாது 

தூறிக் 

கொண்டிருத்தல் ; ஈரமாயிருத்தல் ; தொடக் 
நச்செழுத்து - நூலின் முதற் செய்யுளில் 

குழைதல் ; தாராளமின்றியிருத்தல் ; தொந் 
முதலெழுத்தாக அமைக்கத்தகாத எழுத்து 

தரவு செய்தல் . 
கள் . 

நசுநசெனல் , ) 

மழை 

தூறற்குறிப்பு ; ஈரக் 
நசல் - நோய் . 

நசுபிசெனல் 

குறிப்பு ; தொந்தரவு செய்தற் 
நசலாளி , ) 

குறிப்பு ; வளைந்து கொடுத்தற் குறிப்பு ; மனம் 

சஞ்சலப்படுதற் குறிப்பு . 
நசனை - மாணிக்கக் குற்றத்துள் ஒன்று . 

நசுவல் - இவறலன் , உலோபி ; முயற்சியற்றவர் ; 
நசாரி - எட்டிமரம் . 

மெலிந்தது ; குழப்பமானது ; மலம் ; மெலிந் 
நசித்தல் -- அழிதல் ; குறைதல் ; சாதல் ; 

தவர் ; தொந்தரவு செய்வோன் . 
அழித்தல் ; அரைத்தல் ; கசக்குதல் ; அடக்கிப் 

நசை - ஆசை ; அன்பு ; நம்பிக்கை ; எள்ளல் ; 
பேசுதல் ; எளிதாக்குதல் . 

குற்றம் ; ஈரம் . 
நசிதல் - அழிதல் ;; நசுங்குதல் ; குறைதல் ; 

நசைகுநர் - காண்க : நசையுநர் . 
அடக்கிப் பேசப்படுதல் ; நிலைமை சுருங்குதல் ; 

நசைதல் - விரும்புதல் ; அன்பு செய்தல் . 
திரைதல் . 

நசைநர் . 
நசிந்து கொடுத்தல் - பழுத்து மெதுவாயிருத்தல் ;; 

நசையுநர் 
இணங்குதல் . 

நசையுரை - காதற்பேச்சு . 
நசிப்பு - அழிவு . 

நசைவினை - நற்செயல் . 
நசியம் - மூக்கிலிடும் மருந்து ; மூக்குப்பொடி . 

நசைவு - தரையில் உண்டாகும் ஈரம் . 
நசியல் - நெரிந்தது ; தட்டையானது ; வளைந்து நஞ்சபாதம் - குதிரைக் குற்றங்களுள் ஒன்று . 
கொடுப்பது . 

நஞ்சம் - நஞ்சு . 
நசியலன் - கழப்புணி .. 

காண்க : கொடிப்பாலை ; 
நசிவு - நெரிவு ; நிந்தை ; கேடு . 

படுவங்கீரை . 
நசிவுகாணுதல் - நைந்து சேதப்படுதல் ; 

மனம் 

நஞ்சன் - தீயவன் . 
வேறுபடுதல் ; நிலையற்றிருத்தல் . 

நஞ்சி - குன்றிமணி . 
நசிவுகாயம் ஊமைக்காயம் . 

நஞ்சீடு - நஞ்சு இடப்படுகை . 
நசிறாண்டி , தொந்தரவு செய்வோன் ; நஞ்சு - விடம் ; தீயது ; குழந்தை பிறந்தபின் 
நசிறாணி ஒன்றுங் காடாதவன் வெளிப்படும் தசை முதலியன . 
இவறலன் . 

நஞ்சுக்கொடி - கொப்பூழ்க்கொடி ; குழந்தை 
நசினை காண்க : நசனை . 

பிறந்தபின் வெளிப்படும் தசை முதலியன . 
நசுக்கான் - சிறியது . 

நஞ்சுச்சுரம் - மகப்பேற்றுக் காய்ச்சல் , 
நசுக்கு - நெரிவு ; சிறியது . 

நஞ்சுண்டம் 

மரவகை . 
நசுக்குணி - சிறியது ; கூழையன் ; பின்னிடு நஞ்சுண்டான் - நஞ்சுண்ட சிவபிரான் . 
வோன் ; தொந்தரவு செய்வோன் . 

நஞ்சுண்டை மரவகை . 
நசுக்குதல் - நசுங்கச்செய்தல் ; கழப்பிப் பேசு நஞ்சுண்டோன் - சிவபிரான் ; கள்ளர் பட்டப் 
தல் ; தடுத்தல் ; கீழ்ப்படுத்து தல் ; அடித்தல் . பெயர் . 


நஞ்சறப்பாய்ஞ்சான் , } 


} 


-- 


நஞ்சு பாய்ச்சுதல் 


635 


நட்பாளர் 


நஞ்சுபாய்ச்சுதல் - வஞ்சகஞ் செய்தல் ; ஆயுதம் நட்டநடுப்பெற - நடுமத்தியில் ; மரியாதையின்றி ; 
முதலியவற்றுக்கு நஞ்சு ஏற்றுதல் . 

உலகப்பழியைக் கவனியாது . 
கஞ்சுபிடித்தம் - நஞ்சுக்கொடி தங்குதலால் நட்டபாடை - குறிஞ்சிப் பண்வகை . 
உண்டாகும் நோய் . 

நட்டம் -- நடனம் ; பிரத்தியயம் ஆறனுள் ஒன்று ; 
நஞ்சுமுறிச்சான் - காண்க : நஞ்சறப்பாய்ஞ்சான் . இழப்பு ; நேர்நிலை ; கோவணம் மட்டும் 
நஞ்சுவிழியரவு - திட்டிவிடம் . 

கட்டிக்கொண்டு ஆடையின்றி இருக்கை ; 
நஞ்சுறுதல் - மனம் உருகுதல் . 

இழந்த பொருளைப்பற்றி நிமித்தத்தால் 
நஞ்சூட்டுதல் - ஆயுதம் முதலியவற்றிற்கு விட அறியும் கலை . 

மேற்றுதல் ; நஞ்சைக் கலந்து கொடுத்தல் . நட்டமாய்நிற்றல் - அடங்காதிருத்தல் . 
நஞ்செடுத்தல் - நஞ்சு முறித்தல் . 

நட்டராகம் - காண்க : நட்டபாடை . 
நஞ்சை - நன்செய் . 

நட்டவம் - காண்க : நட்டுவம் . 
நட்சத்திரகண்டகி - காண்க : அன்னாசி . 

நட்டவர் - நண்பர் . 
நட்சத்திரச்சக்கரம் - விண்மீன் வட்டம் ; சந்திர | நட்டழிவு - நடவுச்சேதம் . 
மண்டலத்திற்குரிய நட்சத்திரங்கள் ; நட்டாத்திசூத்திரம் - கொள்ளைப்பொருள் . 
கலப்பைச் சக்கரம் முதலியன போலச் நட்டாமுட்டி - நடுத்தரமானது ; வஞ்சகம் ; 
சோதிடங் கணித்தகுரிய சக்கரவகை . 

கீழ்மை ; ஒரு நூல் . 
நட்சத்திரச்சீரகம் - பெருஞ்சீரகம் . 

நட்டாமுட்டிவேலை - சில்லறை வேலை . 
நட்சத்திரதீபம் - ஒரு விளக்குவகை . 

நட்டார் - நண்பர் ; உறவினர் . 
நட்சத்திரநேமி -- சந்திரன் ; திருமால் ; துருவ நட்டாற்றில்விடுதல் - கேட்டில் கைவிட்டுப் 
மீன் . 

போதல் ; ஆற்றின் நடுவில் விடுதல் . 
நட்சத்திரப்பொருத்தம் - பத்துவகைக் கலியாணப் நட்டி - இழப்பு . 
பொருத்தங்களுள் மணமக்களின் நட்சத்திரப் நட்டியும் குட்டியும் - சிறியதும் குறியதும் , சின்னஞ் 
பொருத்தம் . 

சிறிது . 
நட்சத்திரம் - அசுவினி முதலாக இரேவதி | நட்டு - உப்புக் கொட்டிவைக்கும் மேடை ; 
இறுதியாகவுள்ள இருபத்தேழு நாள் மீன் ; நாட்டியம் ; காண்க : நட்டுவன் ; நாட்டியக் 
வான மண்டலத்தில் தோன்றும் மீன் ; சந்திரன் காரன் ; கீழ்மை ; சரிநடு ; நட்டம் . 
நாண்மீனில் தங்கிச்செல்லும் காலம் . 

நட்டுக்கதை - கட்டுக்கதை ; நிந்தைமொழி . 
நட்சத்திரமண்டலம் - விண்மீன் வட்டம் . 

நட்டுச்சினை - நண்டுமுட்டை . 
நட்சத்திரமாதம் - அசுவினி முதல் இருபத்தேழு நட்டுமுட்டு - ஆடல்பாடல் ; மத்தளக்காரனும் 

விண்மீன்களைக்கொண்டு கணக்கிடும் மாதம் . தாளக்காரனும் ; நடனத்துக்குரிய கருவிகள் . 
நட்சத்திரமாலை - விண்மீன் கூட்டம் ; விண் | நட்டு முட்டுக்காரர் - நட்டுவ மேளக்காரர் . 
மீன்கள் செறிந்து தோன்றும் பால்வீதி நட்டுவம் - நாட்டியம் பழக்கி ஆட்டுவிக்குந் 
மண்டலம் ; சந்திரனுக்குரித்தான இருபத்தேழு தொழில் . 
விண்மீன்கள் ; இருபத்தேழு பாடல் கொண்ட நட்டுவன் - நாட்டியம் பயிற்றும் ஆசிரியன் . 
பிரபந்தவகை ; ஒரு சோதிட நூல் . 

கவ்விக்கொட்டும் தன்மை 
நட்சத்திரவீதி - சந்திரன் திரியும் வானவழி ; நட்டுவாய்க்காலி யுள்ள ஒரு சிற்றுயிரிவகை . 
விண்மீன்கள் செறிந்து தோன்றும் பால்வீதி நட்டுவிழல் , தலைகீழாய் விழுதல் ; மெய்க் 
மண்டலம் . 

குற்றம் ஐந்தனுள் தலை 
நட்சத்திரேசன் - சந்திரன் . 

சாய்கை ; செருக்குறுதல் . 
நட்ட சந்திரன் - ஆவணி மாதத்து வளர்பிறைச் நட்டுவைத்தல் - மரக்கன்று முதலியவற்றை 
சதுர்த்திப் பிறை . 

நடுதல் ; குடும்பம் முதலியவற்றை நிலை நிறுத் 
நட்டணை - கூத்து ; கோமாளிக் கூத்து ; 

தல் . 
கொடுமை ; நடிப்பு ; 

மனைவி | நட்டுவைத்தவன் - ஆதரித்தவன் . 
போன்றவருள் ஒற்றுமையின்மை ; யோசனை நட்டோடு - நண்டின் மேலோடு . 
யின்மை ; பொறுமையின்மை . 

நட்டோர் - காண்க : நட்டார் . 
நட்டணைக்காரன் - செருக்குக் கொண்டவன் . நட்பாடல் - நட்புச் செய்தல் . 
நட்டதுட்டி - வருவாய்க் குறைவு . 

நட்பாராய்தல் - நட்புக்குரியாரை ஆராயுந்திறம் . 
நட்டநடு - நடுமையம் . 

நட்பாளர் - உற்ற நண்பினர் ; அரசர் உறுதிச் 
நட்டநடுநாள் - உச்சிக்காலம் ; உரியகாலம் . 

சுற்றத்துள் நம்பிக்கைக்குரிய நண்பர் . 


நட்டுவாங்ககளில் } 
நட்டுவிழுதல் } 


கணவன் 


நடல் , 


நடவடிக்கை } - நடத்தை ; செயல் . 


நடத்தை கெட்டவள் } 


- 


நட்பு 

636 

நடுக்குடி 
நட்பு - சிநேகம் ; உறவு ; சுற்றம் ; 

நடராசன் - சிவபெருமானின் பல மூர்த்தங்களுள் 

நண்பன் ; 
யாழின் நாலாம் நரம்பு ; காதல் ; அரசாங்கம் ஒன்றான நடனமாடும் உருவம் . 

ஊன்றுகை . 
ஆறனுள் ஒன்றாகிய நட்பரசர் ; கையூட்டு ; 

நடலம் - செருக்கு ; அதிநாகரிகங் காட்டுகை ; 
மாற்றரசரோடு நட்புச்செய்கை . 
நட்புக்காட்டுதல் - சிநேகபாவங் காட்டுதல் ; 

பாசாங்கு ; வீண்செலவிடுகை ; இகழ்ச்சி . 
குழந்தைகட்குத் தின்பண்டம் உதவு தல் ; நடலம்பண்ணுதல் - அதிநாகரிகம் காட்டுதல் . 
இலஞ்சம் கொடுத்தல் . 

நடலமடித்தல் - பாசாங்கு செய்தல் . 
நட்புவைத்தல் - சிநேகஞ்செய்தல் . 

நடலை - வஞ்சனை ; 

துன்பம் ; 

பொய்ம்மை ; 
நடக்குமிடம் - செல்வாக்குள்ள இடம் . 

பாசாங்கு ; அசைவு . 
நடக்கை - ஒழுக்கம் ; செல்கை ; வழக்கு . 

நடவடி , 
நடத்தல் - நடந்து செல்லுதல் ; ஒழுகுதல் ; பரவு 

நடவு - நாற்று நடுகை ; நட்ட பயிர் ; நடவுக் 
தல் ; நிகழ்தல் ; நிகராதல் ; நிறைவேறுதல் . 

கணக்கு . 
நடத்துதல் - நடக்கச்செய்தல் ; அழைத்துப் 

நடவுகம்பு - தளிர்த்து வரும் பொருட்டு நடப் 
போதல் ; செயல் புரிதல் ; கற்பித்தல் ; 

படும் கம்பு . 
செலுத்துதல் ; அரைத்தல் . 
நடத்தை 

நடவுகாரிகள் - நாற்று நடும் வேலைக்காரிகள் , 
காண்க : நடக்கை ; செல்வாக்கு ; 
இயல்பு . 

நடவு கொத்து - வயல் நடுகைக்காகக் கொடுக்கப் 

படும் கூலி . 
நடத்தைக்காரன் - செல்வாக்குள்ளவன் . 

நடவுசெய்தல் - அரசாளுதல் ; நாற்று நடுதல் . 
விலைமகள் . 

நடவுதல் - செலுத்துதல் ; செயல் நடத்துதல் . 
நடத்தைப்பிழை - ஒழுக்கத்தவறு . 

நடவுப்பயிர் - முதலில் நட்ட பயிர் . 
நடந்தசெய்தி - உண்மை நிகழ்ச்சி . 

நடவுபோடுதல் - நாற்று நடுதல் . 
நடந்து கொள்ளுதல் - மேலோரிடத்து ஒழுகுதல் . 

நடவை வழி ; 

கடவைமரம் ; வழங்குமிடம் ; 
நடந்து வருதல் - நிகழ்தல் . 

உபாயம் ; காண்க : நடவு ; தணக்கமரம் . 
நடந்தேறுதல் - நிறைவேறுதல் . 

நடன் - கூத்தன் .. 
நடப்பன காலால் நடந்து செல்லும் உயிர் 

நடனசாலை - கூத்துப் பயிலிடம் . 

கூத்து ; பாசாங்கு ; குதிரை நடை ; 
நடப்பிப்பு - சிக்கனம் ; மேற்பார்வை . 

இந்திரசாலம் . 
நடப்பு - நடத்தை ; போக்குவரவு ; தீய காமத் : நடனர் - கூத்தர் . 
தொடர்பு ; கருமாந்தரத்துக்கு முதல் நாளில் ! நடனியர் - கூத்தியர் . 
கல்நடுஞ் சடங்கு ; செல்லுதற்குரிய இடம் ; நடாத்துதல் - காண்க : நடத்துதல் . 
தற்காலம் ; தாலிவாங்குகை . 

நடாவுதல் - காண்க : நடவுதல் . 
நடப்புக்காரன் - காண்க : நடத்தைக்காரன் ; நடி - நாட்டியப்பெண் ; ஆட்டம் . 
வாடிக்கைக்காரன் ; கள்ளக்கணவன் . 

நடித்தல் - கூத்தாடுதல் ; பாசாங்கு செய்தல் ; 
நடப்புவட்டி - நடைமுறை வட்டி . 

கோலங்கொள்ளுதல் . 
நடப்புவிலை - தற்கால விலை . 

நடிப்பு கூத்து ; பாவனைகாட்டல் . 
நடபடி - நடத்தை ; செயல் ; நிகழ்ச்சி ; வழக்கம் ; நடு - இடை ; மையம் ; வானத்தின் உச்சி ; நடுவு 
ஒழுக்கம் . 

நிலை ; இடுப்பு ; நீதி ; மிதம் ; வழக்கு ; பூமி ; 
நடபாவி - படியுள்ள கிணறு . 

இடைப்பட்டது ; அந்தரியாமியான கடவுள் . 
நடம் - கூத்து . 

நடுக்கட்டு - அரைக்கச்சை ; பெரிய வீட்டின் 
நடம்பயிலுதல் - காண்க : நடமாடுதல் . 

நடுவிலுள்ள பகுதி . 
நடமண்டனம் - அரிதாரம் . 

நடுக்கண்டம் - மத்தியத்துண்டு ; மத்தியப்பகுதி . 
நடமாட்டம் - நடக்கை ; வலிமை ; செல்வாக்கு ; நடுக்கம் - நடுங்குகை ; மிக்க அச்சம் ; துன்பம் ; 
பழக்கம் ; கூடுமிடம் ; நடனம் . 

கிறுகிறுப்பு . 
நடமாடுதல் - நடத்தல் , உலாவுதல் ; திரிதல் ; நடுக்கல் - நடுங்கல் ; காண்க : நடுக்கல்வாதம் . 
ஊடாடுதல் ; வழங்குதல் ; கூத்தாடு தல் ; பரவி நடுக்கல்வாதம் - உதறுவாதம் . 
யிருத்தல் ; துன்பம் முதலியவற்றால் அடை நடுக்கற்சுரம் - குளிர்காய்ச்சல் . 
பட்டிருந்து வெளிவருதல் . 

நடுக்கு - காண்க : நடுக்கம் ; மனச்சோர்வு . 
நடமாளிகை , 

நடுக்குடி - நடுநிலைமையிலுள்ள குடும்பம் ; ஓர் 
நடமாளிகைமண்டபம் 

இனத்தின் தலைமைக் குடி ; நடுவூர்க் குடி . 


வகை . 


நடனம் 


, 


நடுக்குதல் 


637 


நடுவே 


நடுப்பெற } - மத்தியில் . 


நடுக்குதல் - காண்க : 

- காண்க : நடுக்குறுத்தல் ; மயங்கச் நடுநிற்றல் - பிணைபடுகை . 
செய்தல் ; நடுங்குதல் . 

நடுநெஞ்சு - நடுமத்தியம் . 
நடுக்குவாதம் - காண்க : நடுக்கல்வாதம் . 

நடுப்பகல் - மத்தியானம் , உச்சிவேளை , உருமம் . 
நடுக்குறுத்தல் - நடுங்கச் செய்தல் . 

நடுப்பாதை - நடைவழியின் நடுவிலுள்ள பகுதி . 
நடுக்கேட்டல் - வழக்கு விசாரித்தல் ; நியாய நடுப்பார் - மத்தி . 
மாகத் தீர்ப்புச் சொல்ல வேண்டுதல் . 

நடுப்பார்த்தல் - மத்தியத்தம் பார்த்தல் . 
நடுகல் - போரில் இறந்துபட்ட வீரனைத் நடுப்புற , 

தெய்வமாக நிறுத்தும் கல் . 
நடு கூலி - நாற்று நட்ட கூலி . 

நடுப்பேசுதல் -- ஒருவருடைய வழக்கை எடுத்துப் 
நடுகை - நாற்று நடவு - 

பேசுதல் . 
நடுங்க - ஓர் உவம உருபு . 

நடுமத்தி - காண்க : நடுமையம் . 
நடுங்க நாட்டம் - தோழி தலைவி நடுங்குமாறு 

நடுமத்தியானம் - உச்சிக்காலம் , உருமம் . 
பேசும் ஒரு துறை . 

நடுமையம் - நடுமத்தி ; உச்சி . 
நடுங்கல் - அச்சம் . 

நடுராசி - நடுத்தரம் . 
நடுங்கலன் - நடுக்கல் வாதக்காரன் . 

நடுவண் - இடையில் . 
நடுங்குதல் - அசைதல் ; அஞ்சுதல் ; மனங்குறை நடுவத்தசாமம் - நள்ளிரவு . 

டைப் 
தல் ; பதறுதல் ; நாத் தடுமாறுதல் ; தலை 

நடுவயது - இளமைக்கும் மூப்புக்கும் 
யசைத்தல் ; ஒப்பாதல் ; அதிர்தல் . 

படட் பருவம் . 
நடுச்சாமம் - நள்ளிரவு ; மூன்றாம் சாமம் . 

நடுவர் - நீதிபதி . 
நடுச்செய்தல் - நியாயம் சொல்லுதல் . 

நடுவழி - பயணத்தின் மத்தி ; நடைவழியின் 
நடுச்சொல்லுதல் - தீர்மானஞ்செய்தல் ; 

நடுவிலுள்ள பகுதி . 
காண்க : நடுச்செய்தல் ; சான்று கூறுதல் , 

நடுவறுத்தல் - சீர்தூக்கிப் பார்த்தல் ; வழக்குத் 
நடுச்சொல்வார் - சான்று கூறுவோர் . 

தீர்த்தல் . 
நடுத்தரம் - மத்திய நிலை . 

நடுவறுத்தான் - மூக்கிரட்டைக்கொடி . 
நடுத்தலை - உச்சந்தலை ; மத்தியமான இடம் . 

நடுவன் -- காண்க : நடுவர் ; நமன் ; நடுநிலைமை 

யோன் . 
நடுத்திட்டம் - நடுவு நிலைமை . 

தீர்மானம் ; 
நடுத்தீர்ப்பு - நியாயத் 

நடுவனாள் - பரணி . 

தெய்வத் 
தீர்ப்பு ; கர்த்தருடைய கடைசித் தீர்ப்பு . 

நடுவாந்தரம் - உதவியற்ற நிலை ; செயலினிடை 

யில் ; எதிர்பாராதபடி ; மத்தியப்பகுதி . 
நடுத்துஞ்சல் - காண்க : அவமிருத்து . 
நடுத்தெரு - ஊரின் மத்தியிலுள்ள வீதி ; தெரு 

நடுவிரல் - ஐவிரல்களுள் இடையிலுள்ள விரல் . 
வின் மத்தி . 

நடுவிலவன் , 
நடுவிலான் 

- புதல்வர்களுள் நடுவுள்ளவன் . 
நடுத்தெருவில் விடுதல் - ஆதரவின்றிக் கைவிட்டுப் 

நடுவின்மை - நீதிக்கேடு . 
போதல் . 

நடுவீடு - பூசைக்குரிய 

உள் வீடு ; 

சாப்பாட்டு 
நடுதல் - ஊன்றுதல் ; வைத்தல் ; நிலைநிறுத்து 

அறை . 

நடுவு - இடை ; நடுவு நிலைமை ; மாதரிடுப்பு ; நீதி . 
நடுதறி - நட்ட கம்பம் ; கன்றாப்பூரில் உள்ள 

நடுவுநிலை - ஒருபக்கம் சாராமை ; சாந்தம் 
சிவபிரான் . 

என்னும் சுவை . 
நடுநடுங்குதல் - பயத்தால் மிகக் கலங்குதல் ; 

நடுவுநிலைத்திணை - பாலைத்திணை . 
குரல் இசைக்கேடாகக் கம்பித்தல் . 

நடுவுநிலைமை - காண்க : நடுநிலை ; செம்மை ; 
நடுநாடி காண்க : சுழுமுனை . 

நிதானம் . 
நடு நாயகம் - அணிகலன் மத்தியில் பதிக்கும் மணி ; 

நடுவுபாடு - மத்தியப்பகுதி . 
சிறந்தவன் . 

நடுவுள்ளவன் இடையிலுள்ளவன் ; புதல்வர் 
நடுநாள் - நண்பகல் ; இடையாமம் ; சித்திரை 

களுள் மத்தியில் உள்ளவன் . 
நாள் . 

நடுவூர் - ஊரின் நடுவிடம் . 
நடுநிலை - நீதி ; மத்திய நிலைமை , நியாயம் ; 

நடுவெலும்பு - முதுகெலும்பு . 
சைவத்திற்கு யோக பூசைவகை . 

நடுவெழுத்து - பத்திரம் எழுதுபவன் ; பத்திரப் 
நடுநிலைஞாயம் - மத்தியத்தம் . 

பதிவு அலுவலன் . 
நடுநிலைமை - மத்திய நிலைமை ; நியாயம் ; நடுவெளி - இடைவெளி ; பரந்தவெளி . 
காண்க : நடுநிலைஞாயம் . 

நடுவே - இடையில் . 


தல் . 


. 


நடேசன் 


638 


நண்ணுவழி 


நடை 


கூடமான 


- 


- 


நடேசன் காண்க : நடராசன் . 

நடைமாடு - ஆடுமாடுகள் . 
காலாற் செல்லுகை ; பயணம் ; 

; அடி நடைமாற்று காண்க : நடைபாவாடை . 
வைக்குங் கதி ; வாசல் ; இடைகழி ; ஒழுக்கம் ; நடைமுதல் - நடப்பிலுள்ள ஆண்டு .. 
வழக்கம் ; நீண்டநாள் ; நடைகூடம் ; இயல்பு ; நடைமுறை - வழக்கமாக நடைபெறும் செயல் 
அடி ; கூத்து ; தொழில் ; செல்வம் ; ஒழுக்க கள் ; பரம்பரை வழக்கம் . 
நூல் ; நித்திய பூசை ; கோயில் ; கோள் முதலிய நடையறிதல் - ஊர் வழக்கங்களையறிதல் ; 
வற்றின் கதி ; கப்பல் ஏறும் வழி ; மொழியின் 

எழுத்து நடையை அறிதல் . 
போக்கு ; வாசிப்பின் நோட்டம் ; தடவை . 

நடையன் - நடக்கிறவன் ; உழவு மாடு , குதிரை 
நடைக்காவணம் - காண்க : நடைப்பந்தல் . 

முதலியன ; செருப்பு . 
நடைக்குநடை - ஒவ்வொரு தடவையும் . 

நடையாட்டம் - வழக்கிற் பயின்றுவருகை . 
நடைக்கூடம் வாயிலிடம் ; மாளிகையின் 

நடையாடுதல் - சஞ்சரித்தல் ; பரவுதல் . 
முகப்புக்கூடம் ; நடந்து செல்லும் 

நடையில்விடுதல் - மாடு முதலியவற்றைப் பெரு 
உடம்பு . 

நடையிற் செலுத்துதல் . 
நடைகாவற்காரன் - கோயில் முதலியவற்றின் 

நடையுடைபாவனை - மக்களின் வழக்கவொழுக் 
வாயில்களின் காவலாய் நிற்பவன் . 

கம் முதலியன . 
நடைகிணறு - இறங்க ஏற உதவும் படிகள் 

நடையுடையோன் - காற்று . 
கொண்ட கிணறு . 

நடையொத்து ஒரு தாளவகை . 
நடை கூடம் காண்க : நடைக்கூடம் . 

நடைவண்டி - சிறுபிள்ளைகள் நடைபழகுதற்கு 
நடைகூலி - நடந்து செல்வதற்குரிய கூலி . 

உதவும் சிறுவண்டி . 
நடைச்சலங்கு - சிறுபடகு . 

நடைவரம்பு - நடந்து செல்லுவதற்குத் தக்கபடி 
நடைசாரி - குதிரையின் மந்த நடை ; உலாவுகை ; 

அமைந்த வயல் வரப்பு . 
இடையறாத நடை . 

நடைவழி -- மூன்று முழ அகலமுள்ள பாதை : 
நடைத்திண்ணை - இடைகழித் திண்ணை . 

நடக்கும் வழி . 
நடைத்தேர் - சிறுதேர் . 

நடைவாவி 

படிகளமைந்த கிணறு . 
நடைநீர் - ஓட்டமுள்ள தண்ணீர் . 

நடைவானம் காண்க : நடைப்பந்தல் . 
நடைப்பட ( டா ) ம் - நடத்தற்பொருட்டு வழியில் நடைவிளக்கெரித்தல் - தண் டனையாகத் 
விரிக்கும் ஆடை . 

தலையில் 

விளக்கை வைத்துக் குற்றஞ் 
நடைப்பந்தல் - விழாக்காலத்தில் நடந்து செல்வ செய்தோரை ஊரில் வலம்வரச் செய்தல் . 
தற்கு அமைக்கும் பந்தல் ; புறப்பாட்டில் 

நடை வெள்ளம் - தோட்டம் முதலியவற்றிற்குத் 
சுவாமியுடன் செல்லுமாறு அமையும் பூப் 
பந்தல் , 

தானாகவே பாயும் நீர் . 
நடைப்பரிகாரம் - வாழ்க்கைக்கு 

நண்டு - நீர் ஓரம் வாழும் ஒருவகைச் சிறு உயிரி ; 

வேண்டிய 
பண்டங்கள் ; பயணத்திற்கு வேண்டிய 

கற்கடகராசி . 

நண்டுக்கரம் - தெரிநிலைக்கையிரண்டும் அங்குலி 
பொருள்கள் ; பத்தியமில்லாத மருந்து . 
நடைப்பிணம் - பயனற்றவன் ; நடக்கும் பிணம் . 

பிணைந்துவரும் இணைக்கைவகை . 
நடைப்பெருவாயில் - கோயிலின் தலைவாசல் . 

நண்டுக்காற்கீரை - ஒரு கீரைவகை. 
நடைப்பொன் - நடப்புச் செலவுக்குத் தேவை 

நண்டுக்காற்புல் - ஒரு புல்வகை . 
யான பணம் . 

நண்டுக்கொடுக்கு - நண்டின் முன்புறத்துள்ள 
நடைபடம் - காண்க : நடைபாவாடை . 

உறுப்பு . 
நடைபடி - நடத்தை ; வழக்கம் ; நீதிமன்ற நட 

நண்டுச்செலவு - நண்டு இருக்கும் வளை . 
வடிக்கை . 

நண்டுஞ்சுண்டும் , ) சிறியவும் பெரியவுமான 
நடைபரிதல் - விரைந்து நடத்தல் . 

இளங்குழந்தைகள் . 
நடைபழகுதல் - நடக்கக் கற்றல் ; 
கற்றல் ; தாமதமாய் 

நண்டுவாய்க்காலி - காண்க : நட்டுவாய்க்காலி. 
நடத்தல் . 

நண்ணம் - சிறிது . 
நடைபாதை - நடக்கும் பாதை . 

, 

பகைவர் . 
நடைபாவாடை - நடத்தற்பொருட்டு வவழியில் 

நண்ணார் 
விரிக்கும் ஆடை . 

நண்ணுதல் - கிட்டுதல் ; பொருந்துதல் ; செய்தல் ; 
நடைபாவி - படிக்கிணறு ; படிக்கட்டு . 

இருத்தல் . 
நடைமலை நடக்கும் மலையாகிய யானை . நண்ணுநர் - நட்பினர் . 
நடைமனை நடக்கும் வீடாகிய உடல் . 

நண்ணுவழி - அருகிலுள்ள இடம் . 


நண்ணவர் } 


நண்பகல் 


639 


நந்நான்கு 


- 


} 


நணுகார் 


} 


- 


நண்பகல் - நடுப்பகல் . 

நந்தநந்தனன் கண்ணன் . 
நண்பல் இருபற்களினிடை . 

நந்தம் - சங்கு ; கத்தூரி ; காக்கை ; குபேரனது 
நண்பன் - தோழன் ; காதலன் ; குறிஞ்சிநிலத் ஒன்பதுவகை நிதிகளுள் ஒன்று ; நாரத்தை ; 
தலைவன் ; காண்க : சணல் . 

பெருமுயற்சி . 
நண்பு - அன்பு ; உறவு ; நட்பு . 

நந்தமாலம் - காண்க : நத்தமாலம் . 
நண்மை - அண்மை .. 

நந்தல் - ஆக்கம் ; கேடு ; நிந்தை . 
நணந்தம் சணற்பயிர் ; காண்க : காட்டுப் நந்த ( தா ) வனம் - பூந்தோட்டம் . 
பச்சிலை ; புன்கமரம் . 

நந்தன் - காண்க : நந்தகோபாலன் ; திருநாளைப் 
நணி - அணிமையான இடம் . 

போவார் நாயனார் ; இடையன் ; திருமால் ; 
நணியான் - அருகிலிருப்பவன் . 

புதல்வன் ; வாழைவகை . 
நணுகலர் , 

நந்தன - அறுபதாண்டுக்கணக்கில் இருபத் 
பகைவர் . 

தாறாம் ஆண்டு . 
நணுகுதல் , 

கிட்டுதல் , சார்தல் , ஒன்றிக் நந்தனம் - பூந்தோட்டம் ; இந்திரனது பூங்கா 
நணுங்குதல் கலத்தல் ; அணுகுதல் . 

வனம் ; சோலை ; நந்தன ஆண்டு ; நத்தை ; 
நத்தப்பாழ் - அழிந்துபோன சிற்றூர் . 

தவளை ; நாரத்தை ; மகிழ்ச்சி . 
நத்தம் - இருள் ; இரவு ; ஆக்கம் ; ஊர் ; ஊரின் 

நந்தனவனம் - இந்திரனது பூங்காவனம் ; பூந் 
குடியிருப்பிடம் ; மனைநிலம் ; இடம் ; நத்தை ; 

தோட்டம் ; சோலை . 
சங்கு ; வாழை ; காண்க : எருக்கு ; நத்தமாலம் ; நந்தனன் - மகன் . 
கடிகார ஊசி . 

நந்தனி ( னை ) - மகள் . 
நத்தமாலம் - புன்கமரம் . 

நந்தாமணி 

- காண்க : நத்தாமணி . 
நத்தாசை - விருப்பம் ; பற்று ; பேராசை . 

நந்தாவிளக்கு - கோயில் கருவறை முதலியவற்றி 
நத்தாமணி - காண்க : வேலிப்பருத்தி .. 

லுள்ள அணையாவிளக்கு . 
நத்தி - இன்மை ; மீனினுடைய மிதவைப் பை . 

நந்தி - காளை ; சிவகண நாதராகிய நந்தி ; இடப் 
நத்திதம் - நாணயமிடப்பெற்றது . 

ராசி ; சிவன் ; நந்திதுர்க்கம் என்னும் மலை ; 
நத்து - சங்கு ; நத்தை ; மூக்கணிவகை ; 

சமணர் 

பட்டப்பெயர் ; உபபுராணத்துள் 
பறவைவகை ; விருப்பம் . 

ஒன்று ; ஓர் ஊர் ; நந்தியாவட்டச் செடி ; 
நத்துதல் - விரும்புதல் . 

பல்லவ அரசர் பெயர் . 
- ஓடு 

நந்திகேச்சுரன் , 

சிவன் ; 

காண்க : நந்தி 
; . நந்திகேசன் 

. 
நத்தைச்சுண்டி , ) 
ஒரு செடிவகை . 

நந்திதேவன் - சிவகண நாதராகிய நந்திதேவர் . 
நத்தைச்சூரி 

நந்திப்பூசணி - சாம்பற் பூசணிக்கொடி . 
நத்தைப்படுவன் - கண்ணில் உண்டாகும் கட்டி . 

நந்தியாவட்டம் ஒரு பூச்செடிவகை . 
நதம் - மேற்கு நோக்கியோடும் ஆறு ; உச்சத் 

நந்தியாவர்த்தம் - நந்தியாவட்டம் என்னும் ஒரு 
திருந்து கிழக்கிற்கு அல்லது மேற்கிற்குள்ள 

செடிவகை ; ஒரு கட்டடவகை . 
தூரம் ; நந்தியாவட்டச்செடி . 

நந்தியாவருத்தனன் - நண்பன் ; மகன் ; சிவன் . 
நதி - கிழக்கேயோடும் ஆறு ; ஆறு ; வணக்கம் . 

நந்தி விருட்சம் - சின்னிமரம் . 
நதிகரந்தை - திப்பிலிமூலம் . 

நந்தினி - 

- காமதேனுவின் கன்று ; மகள் . 
நதிகேள்வன் - ஆறுகளின் தலைவனான வருணன் . 
நதிசரம் - ஆற்றுச்சார்பிற் பிறந்த யானை . 

நந்து - ஆக்கம் ; சங்கு ; பறவை ; நத்தை . 
நதிதீரம் - ஆற்றங்கரை . 

நந்துதல் - கெடுதல் ; சாதல் ; அவிதல் , மறைதல் ; 
நதிபதி - கடல் ; வருணன் . 

தழைத்தல் ; விளங்குதல் ; செருக்கு தல் ; 
நதீசம் - ஆற்றில் பிறப்பதாகிய தாமரை . 

தூண்டுதல் ; வளர்தல் ; நிந்திக்கப்படுதல் . 
நதீரம் - காண்க : நதிதீரம் . 

நந்துருணி - புறங்கூறுவோன் ; ம தி யீனன் ; 
நதீரயம் - நீர்ப்பாய்ச்சல் . 

இழிஞன் , 
நதுத்தல் - அவித்தல் ; கெடுத்தல் ; மறைத்தல் . 

நந்துருணிப்பேச்சு - கோட்சொல் ; நம் பிக்கை 
நந்த - ஓர் உவமவுருபு ; பெருக , விளங்க . 

யற்ற பேச்சு , 
நந்தகம் - காண்க : நாந்தகம் . 

நந்தை - கொற்றான்கொடி ; தேற்றாமரம் ; 
நந்தகி - திப்பிலி. 

பிரதமை சட்டி ஏகாதசி என்னும் திதிகள் ; 
நந்தகோபன் , கண்ணபிரானை வளர்த்த 

கபிலைப்பசு . 
நந்தகோபாலன் ) - தந்தை ; கண்ணபிரான் . நந்நான்கு - நான்கு நான்காக . 


நப்பாசை 


640 


நயகுணம் 


. 


வகை . 


நப்பாசை - நாவின் தீராத ஆசை ; 

வீணான 

நம்பெருமாள் - திருவரங்கத்துத் திருமால் . 
ஆசை . 

நம்மனோர் - காண்க : எம்மனோர் . 
நப்பிரிதல் - நம்மைப் பிரிதல் . 

நம - வணக்கம் , 
நப்பின்னை - கண்ணனுக்குகந்த தேவியருள் நமக்கரித்தல் - வணங்குதல் . 
ஒருத்தி . 

நமக்காரம் - காண்க : நம . 
நப்புணர்தல் - நம்மைச் சேர் தல் . 

நமக்காரி - தொட்டாற்சுருங்கிச் செடி ; 
நபம் - வானம் ; ஆவணிமாதம் ; கார்காலம் . 

வறட்சுண்டிச்செடி . 
நபர் - ஆள் .. 

நமகம் - உருத்திரனைக் குறிக்கும் ஒரு வேத 
நபனம் - நீராட்டம் ; திருமஞ்சனம் . 

மந்திரம் . 
நபாகம் - இருள் . 

நமச்சிவாய - ஐந்தெழுத்து , பஞ்சாட்சர 
நபி - தீர்க்க தரிசி ; முகம்மது . 

மந்திரம் , 
நபுஞ்சகம் - காண்க : நபுஞ்சகன் ; ஆண் தன்மை நமசம் - இணக்கம் . 
யின்மை ; நபுஞ்சலிங்கம் . 

நமசன் - உதவுபவன் , அனுகூலன் . 
நபுஞ்சகலிங்கம் - அலிப்பால் . 

நமசிதன் - வழிபடத்தக்கவன் . 
நபுஞ்சகன் - அலி ; ஆண் தன்மை இழந்தவன் . நமட்டுச்சிரங்கு - காண்க : நமட்டுச்சொறி . 
நபோமணி - விண்மணியான சூரியன் .. 

நமட்டுச்சிரிப்பு - எள்ளற்சிரிப்பு . 
நம் - எல்லாம் என்னும் சொல் உயர்திணை நமட்டுச்சொறி - சிரங்கு ; சொறிபுண் ; சிரங்கு 
யாயின் அஃது உருபேற்கும்போது கொள்ளுஞ் 
சாரியை ; வணக்கம் . 

நமடுகடித்தல் - குழந்தைகள் உதட்டைக் 
நம்பகம் காண்க : நம்பிக்கை . 

கடித்தல் . 
நம்ப ( பா ) ன் - ஆணிற்சிறந்தோன் ; கடவுள் ; நமத்தம் - சடாமாஞ்சில் பூண்டு . 
சிவன் , 

நமதன் - ஆண்டவன் . 
நம்பி - ஆணிற்சிறந்தவன் ; 

முழுமையன் ; 

நமர் - நம் இனத்தவர் ; நம்முடைய உறவினர் . 
கடவுள் ; காண்க : நம்பியான் ; ஒரு செல்லப் நமர்த்தல் - ஈரம் ஏறுதல் . 
பெயர் ; நம்பியாண்டார் நம்பி ; நாற்கவிராச நமரி - நீண்ட எக்காளவகை . 
நம்பி . 

நமருதல் - ஊறுதல் , பெருகுதல் . 
நம்பிக்கை - விசுவாசம் ; உறுதிப்பாடு ; ஆணை ; நமலுதல் - வணங்குதல் . 

நம்பி யொப்புவிக்கப்பட்டது ; உண்மை . நகவாரிதி - தொடை . 
நம்பிக்கை செலுத்துதல் - நம்பிக்கைக்குக் குறைவு 

நமன் - யமன் ; நம்மவன் , சுற்றத்தான் . 
வாராது நடந்து கொள்ளுதல் . 

நமிடு - பேன் முட்டை ; நாரைவகை . 
நம்பிக்கைத் துரோகம் - இரண்டகம் . 

நமித்திரர் - பகைவர் . 
நம்பிக்கைபண்ணுதல் - உறுதிசெய்தல் ; ஆணை 

நமுகுதல் - குழைதல் . 
யிடுதல் ; காண்க : நம்பிக்கை செலுத்துதல் . 

நமுடு - ஈர் ; கீழுதடு ; கொக்கு ; பட்டு நூல்களில் 
நம்பிக்கையுள்ளவன் - நம்பத்தக்கவன் ; பிறரிடம் 

விழும் முடிச்சு . 
உண்மையாய் நடப்பவன் ; தெய்வ நம்பிக்கை நமுத்தல் - காண்க : நமர்த்தல் . 
யுள்ளவன் . 

நமூது - சாட்சி ; பொறுப்பாளி ; விவரக்குறிப்பு . 
நம்பியாரூரர் - சைவசமய குரவருள் ஒருவரான 

நமூனா - மாதிரிப் படிவம் . 
சுந்தரர் . 

நமேரு - புன்னைமரம் ; சுரபுன்னைமரம் . 
நம்பியான் - கோயில் அருச்சகரின் பட்டப்பெயர் . நமை - தினவு ; வைக்காலிமரம் . 
நம்பிராட்டி , - அரசன்தேவி ; கடவுள்தேவி . 

நமைக்காய் - கத்தரிக்காய் . 

நமைச்சல் - காண்க : நமைப்பு . 
நம்பிரான் - கடவுள் ; தலைவன் ; ஊர்திக்கு திரை . நமைத்தல் - காண்க : நமைதல் ; வருத்துதல் ; 
நம்பு - அருச்சகம் ; நாவல் ; விருப்பம் ; கோயிலில் 

சூட்டுதல் ; கட்டளை இடுதல் . 
பூசை செய்யும் உரிமை . 

நமைதல் -- தினவெடுத்தல் . 
நம்பு செய்வார் - அருச்சகர் . 

நமைப்பு - தினவு ; சிரங்கு ; வருத்தம் . 
நம்புண்டல் - நம்பும்படி செய்கை . 

நமோ 

காண்க : நம . 
நம்புதல் - விரும்புதல் ; நம்பிக்கைவைத்தல் ; எதிர் | நயக்கன் - நாய் . 
பார்த்தல் ; ஏற்பளித்தல் . 

நயக்கிளவி - அசதியாடல் . 
நம்பூதிரி - மலையாள அந்தணர் வகையினன் . நயகுணம் - நற்குணம் . 


நம்பிராட்டியார் } 


நயங்காட்டுதல் 


641 


நரகி 


- 


} 


நயனை 


நயங்காட்டுதல் - இன்சொல் முதலியவற்றால் நயவான் - நயப்புள்ளோன் ; ஆதாயக்காரன் ; 
வயப்படுத்துதல் . 

உபகாரி ; விரும்பாதவன் . 
நயச்சொல் - இனிய சொல் ; முகமன்வார்த்தை ; நயவுரை - இனிய சொல் . 
இச்சகம் ; அசதியாடல் . 

நயன் 

காண்க : நயம் ; நயவான் ; பசை ; உறவு ; 
நயத்தகுதல் - விரும்பல் ; நன்மையாதல் . 

கொடையாளி ; விரகு , உபாயம் ; நீதி . 
நயத்தல் - விரும்புதல் ; பாராட்டுதல் ; சிறப்பித் 

சிறப்பித் நயன்மை - நீதி . 
தல் ; பிரியப்படுத்தல் ; தட்டிக்கொடுத்தல் ; | நயனகாசம் - கண்மேற் படர்சதை . 
கெஞ்சுதல் ; அன்பு செய்தல் ; பின்செல்லுதல் ; நயனத்தானம் - துயிலணை . 
மகிழ்தல் ; இன்பமுறல் ; இனிமையுறுதல் ; நயன தீட்சை - அருட்பார்வையால் 

சீடனுக்கு 
இணங்கிப்போதல் ; பயன்படுதல் ; மலிதல் ; 

ஞானம் உண்டாக்குதல் . 
மேம்படுதல் ; ஈரம் ஏறுதல் ; நட்பாடல் ; தலை 

நயனப்பார்வை - கண்ணோக்கு ; காதல் நோக்கம் . 
வனைக் கண்ட தலைவி தனது ஆசைப்பாடு 

நயனம் - கண் . 
கூறும் புறத்துறை . 

நயனமாலை உருத்திரபாக்கமாலை . 
நயத்தவிலை - மலிந்த விலை . 

நயன மோக்கம் , சிற்பிகள் சிலை முதலிய 

நயனமோட்சம் வற்றிற்குக் கண்ணைத் 
நயந்து சொல்லுதல் - பயன்படச் சொல்லுதல் ; 
வேண்டிக்கொள்ளுதல் . 

திறந்துவிடுகை . 
நயனரோகம் 

கண்ணோய் . 
நயந்தோர் - நண்பர் ; கணவர் . 

நயனவாரி கண்ணீர் . 
நயநயவார்த்தை - உறுதியில்லாச் சொல் . 

கண்மணி . 
நயநிலைப்படலம் - நாடகம் . 
நயப்பாடு - பயன் ; மேம்பாடு . 

நயனோற்சவம் - கண்காட்சி ; காட்சிக்கு 
நயப்பித்தல் - விரும்பும்படி செய்தல் ; மகிழ்வித் 

விருந்தான அழகுமிக்க பொருள் ; விளக்கு . 

நயாசலன் - நீதிநெறி வழுவாதவன் . 
தல் ; உடன்படுத்தல் ; பயன்படுத்தல் ; 
மலிவாக்குதல் . 

நயிச்சியஞ்செய்தல் - தன்வயப்படுத்துதல் . 

நயிட்டிகப்பிரமசாரி - வாழ்நாள் முழுதும் பிரம 
நயப்பு - அன்பு ; விருப்பம் ; இன்பம் ; தலைவி 

சாரியாய்க் கழிப்போன் ; மாணவன் . 
எழிலைப் புகழ்கை ; மலிவு ; இலாபம் ; மேம் 

நயிட்டிகர் - நிட்டை தவறாதோர் . 
பாடு ; நன்மை . 
நயப்புணர்வு - கண்ணோட்டம் . 

நயிந்தை - தலைவன் ; ஒரு பட்டப்பெயர் . 

நயினார் - ஆண்டவன் ; தலைவன் ; காண்க ! 
நயபயம் - அன்பும் கண்டிப்பும் . 

ஐயனார் ; சித்திரகுப்தன் ; சமணர்க்குரிய 
நயம் - இன்பம் ; அருள் ; மகிழ்ச்சி ; விருப்பம் ; 

பட்டப்பெயர் . 
நன்மை ; மேன்மை ; போற்றுகை ; அன்பு : 

நர்த்தகன் - கூத்தாடுவோன் . 
பக்தி ; நற்பயன் ; மலிவு ; மிகுதி ; பயன் ; 

நர்த்தகி கூத்தாடுபவள் . 
நுண்மை ; இனிமை ; 

கொடையாளி; 

நர்த்தனம் - கூத்து . 
கனமும் தேசிகமும் கலந்து பாடும் வகை . 

நரகபாதாளம் - ஆழ்நரகம் . 
நயம்பண்ணுதல் - உதவிசெய்தல் . 

நரகம் - உயிர்கள் தீவினையின் பயனை நுகரும் 
நயம்பாடு - காண்க : நயப்பாடு ; அழகுபடுகை . 

இடம் , பாதாள உலகம் . 
நயம்பாடுதல் இனிமையாய்ப் பாடுதல் ; 

நரகர் - நரகத்தில் வாழ்பவர் . 
முகமன் கூறுதல் . 

நரகரி - நரசிம்மமூர்த்தியாகிய திருமால் . 
நயம்பேசுதல் - மகிழப் பேசுதல் ; இனிமையாய் 

நரகல் - மலம் ; தூய்மையின்மை . 
ஒலித்தல் . 
நயமாலி - மனோசிலை என்னும் மருந்து . 

நரகலித்தல் - அருவருத்தல் ; அழுக்குடைத் 

தாதல் . 
நயமொழி - இன்மொழி ; நலம்பயக்கும் சொல் . 

நரகவாய் - நிரயவாய் ; நரகம் . 
நயர் - அறிவுடையார் . 

நரகவேதனை - நரகத்தில் நுகரும் துன்பம் . 
நயவசனம் இனிய சொல் ; பணிவான சொல் . 

நரகன் - நரகத்திலுள்ளோன் ; மாபாவி ; கண்ண 
நயவஞ்சகம் - இனிமைகாட்டி ஏமாற்றுகை . 

பிரானால் கொல்லப்பட்ட ஓர் அசுரன் . 
நயவர் - காதலர் ; நண்பர் ; நீதியுடையோர் . 

நரகாரி , நரகாசுரனைக் கொன் 

றவனான 
நயவருதல் - விரும்புதல் ; நன்மையுண்டாதல் . நரகாந்தகன் திருமால் . 
நயவன் - சுவைஞன் . 

நரகாலி - கால்நடைகளுக்கு வரும் ஒரு நோய் 
நயவார் - பகைவர் . 
நயவார்த்தை - காண்க : நயவசனம் . 

நரகி - நரகலோகத்துள்ளவள் . 


. 


- 


} 


- 


வகை . 


81 


நரகீலகன் 


642 


நரிதல் 


நரகம் . 


} 


நரகீலகன் - குருவைக் கொலை செய்தவன் . நரம்புவீக்கம் - விதைவீக்கம் ; காண்க : நரம்புவலி . 
நரகு 

நரம்பெடுத்தல் - கடுமையாக வேலை புரியச் 
நரகேசரி - காண்க : நரவரி ; மக்களுள் சிறந் செய்தல் ; துணிவைக் கெடுத்தல் ; உடம்பு மிக 
தவன் . 

மெலிந்துபோதல் . 
நரங்கடித்தல் - அழித்தல் . 

நரம்பெரிச்சல் - நரம்பு நோய்வகை . 
நரங்குதல் - கடையாதல் ; மெலிதல் ; நொறுங்கு நரமடங்கல் - காண்க : நரசிங்க மூர்த்தி . 
தல் . 

நரமாமிசம் - மனித ஊன் . 
நரசிங்கம் , 

நரனும் சிங்கமும் கூடிய நரமேதம் - மாந்தரைக் கொன்று 

கொன்று செய்யும் 
நரசிங்க மூர்த்தி , - உருவுட 

ன் பிறப்பெடுத்த 

வேள்வி . 
நரசிம்மன் 

திருமால் . 
நரசீவன் - மனிதன் . 

நரல் - செத்தை ; மக்கட்கூட்டம் . 
நரத்துவம் - மானிடத்தன்மை . 

நரல்வு - யாழின் உள்ளோசை ; ஒலிக்கை ; எடுத்த 

லோசை . 
நரதுங்கன் - மாந்தரிற் சிறந்தவன் . 

நரலுதல் - ஒலித்தல் ; கத்துதல் . 
நரதுதி - மாந்தரைப் புகழ்தல் . 

நரலை - கடல் ; மதிலுறுப்புகளுள் ஒன்று ; ஒலி . 
நரதேவன் - மக்கள் தலைவனான அரசன் . 

நரலோகம் மக்கள் உலகமான மண்ணுலகம் . 
நரந்தம் - கத்தூரிவிலங்கு ; கத் தூ ரி ; மணம் ; 

நரவரி - நரசிங்கமூர்த்தி . 
மணப்புல்வகை ; காகம் ; நாரத்தை . 

நரவல் காண்க : நரகல் . 
நரப்பிரதிட்டை - மக்களால் நிறுவப்பட்டது . 

நரவாகனம் - மக்களால் சுமக்கப்படும் சிவிகை ;, 
நரப்புக்கருவி - நரம்புடைய யாழ் முதலிய 

ஊர்தி ; குபேரனது ஊர்தி . 
இசைக்கருவிகள் . 

நரவாகனன் 

நரனை ஊர்தியாகக்கொண்ட 
நரப்புக்கருவியாளர் - யாழ் முதலியன 

வாசிப் 

குபேரன் . 
போர் . 

நரளி - கடலை . 
நரபதி - மக்கட்குத் 
மக்கட்குத் தலைவனான 

அரசன் ; 
சோழ , விசயநகர வேந்தரின் பட்டப்பெயர் . 

நரற்றுதல் - ஒலித்தல் ; ஒலிக்கச்செய்தல் . 
நரபாலன் மக்கள் தலைவனான அரசன் . 

நரன் - மாந்தன் ; அருச்சுனன் ; ஒரு முனிவன் ; ஓர் 
நரம் - மாந்தப்பிறவி . 

இயக்கன் . 
நரம்பன் - ஒல்லியானவன் ; 

நரா 

கன்றுகை . 
ஒரு புகையிலை 

நராங்குதல் - வளர்ச்சி குன்றிப்போதல் . 
நரம்பின்மறை - யாழ்நூல் . 

நராதிபன் - அரசன் . 
நரம்பு - தசைநார் ; நாடி ; இரத்தக்குழாய் ; யாழ் 

நராந்தகம் - இறப்பு . 
நரம்பு ; இலை முதலியவற்றின் நரம்பு ; வில் 

நராந்தகன் - மக்களை அழிக்கும் யமன் ; கொடி 

யோன் . 
நரம்புக்கடுப்பு - நரம்புநோய்வகை. 

நராந்தகம் - காக்கை . 
நரம்புக்கருவி - நரம்புகள் கொண்ட இசைக்கருவி . நராப்பற்றுதல் - பழம் முதலியன கன்றிப்போதல் . 
நரம்புக்கழலை - நிணநீர் நரம்பின் வீக்கம் . 

நராபோகம் - நினைத்திராத வாழ்வு பெறல் ; 
நரம்புக்காய் - நீண்டுமெலிந்த காய் ; முருங்கைக் 

ஒருவன் போகம் நுகரும் வாழ்நாள் எல்லை . 
காய் . 

நராயணன் - திருமால் . 
நரம்புச் சிலந்தி - தோலில் புழுக்களை உண் நராலை நரகம் . 
டாக்கும் ஒரு புண்வகை ; நரம்பின்மேல் ! நரி - ஒரு விலங்குவகை ; புலி ; வைக்கோற்புரிக் 
உண்டான புண்கட்டி . 

கருவி , 
நரம்புச்சுற்று - நரம்பின் வீக்கம் . 

நரிக்குழி - நரிவளை. 
நரம்புசன்னி - இழுப்புநோய் . 

நரிக்கொன்றை - செங்கொன்றை மரம் . 
நரம்புப்பல் - காண்க : நரம்புச்சுற்று . 

நரிகுளிப்பாட்டுதல் - நல்ல சொற்களால் ஏமாற்று 
நரம்புப்பிசகு - காண்க : சுளுக்கு . 

தல் . 
நரம்புமண்டலம் - உடம்பிலுள்ள 

நரம்புகளின் நரிச்சல் 

வௌவால்வகை . 
கூறுபாடு . 

நரித்தல் - காண்க : நரிதல் ; நொறுக்குதல் ; கெடுத் 
நரம்புவலி - காண்க : நரம்பெரிச்சல் , 

தல் ; நிந்தித்தல் , இகழ்தல் ; திகைத்தல் ; நரித் 
நரம்புவாங்குதல் - இலை முதலியவற்றின் தன்மை அடைதல் . 
நரம்பை நீக்குதல் ; 

குதிகாலின் நரம்பை நரித்தலை - முழங்கால் முட்டு . 
வெட்டு தலான துன்புறுத்தல் . 

நரிதல் - வருத்துதல் . 


வகை . 


நாண் . 


நரிநிறம் 


643 


நல்லவை 


பல 


நரிநிறம் - பலநிறக்கலப்பு ; 

எண்ணம் ; நல் - நல்ல ; வறுமை . 
வெறுப்பு . 

நல்கல் - பெருங்கொடை ; அன்பு ; கொடுக்கை ; 
நரிப்பு - நரித்தன்மை ; இகழ்வு ; வியப்பு ; அருள் . 
நொறுங்குகை . 

நல்குதல் - கொடுத்தல் ; விரும்புதல் ; தலையளி 
நரிப்புத்தி - தந்திரபுத்தி . 

செய்தல் ; படைத்தல் ; வளர்த்தல் ; தாமதித் 
நரிப்புறம் - மிருகசீரிடநாள் . 

தல் ; பயன்படுதல் ; உவத்தல் ; அருள் செய்தல் . 
நரிமருட்டி - கிலுகிலுப்பைச்செடி . 

நல்குரவு - வறுமை . 
நரிமிரட்டல் - இளங்குழந்தைகட்குத் தூக்கத்தில் நல்கூர் - எளிமை . 
உண்டாகும் அழுகையும் சிரிப்பும் . 

நல்கூர்தல் - வறுமையடைதல் ;; களைப்படை 
நரியன் - குள்ளன் ; சூதுள்ளவன் ; பெருநெல்வகை . தல் ; துன்புறுதல் . 
நரியிலந்தை - இலந்தைவகை . 

நல்கூர்ந்தா ( தோ ) ன் - வறியோன் .. 
நரியுடை - முசுமுசுக்கை . 

நல்ல - நன்மையான ; மிக்க ; கடுமையான . 
நரியுணி - நரியால் உண்ணப்படுவதான நண்டு . 

நல்லசேவகன் - சிறந்த வீரன் ; ஐயனார் . 
நரியுப்பு - கறியுப்பு . 

நல்லணி - மங்கல நாண் . 
நரிவாற்புல் - ஒரு புல்வகை . 

நல்லதண்ணீர் - குடிதண்ணீர் ; சுவையுள்ள நீர் . 
நருக்கல் - நசுக்குண்டது; குத்தல்வலி ; வேகாத நல்லதனம் - நட்பு ; ஒத்துப்போகும் இயல்பு . 
சோறு ; வயிற்றுவலிவகை . 

நல்லதனம்பண்ணுதல் - சாந்தப்படுத்துதல் .. 
நருக்கு - குட்டுகை . 
நருக்குதல் - நொறுக்குதல் ; கொல்லுதல் ; துண் நல்லது - அறம் ; நன்மையானது ; காண்க : நல்ல 
டாக்குதல் ; குட்டுதல் , 

பாம்பு . 

நல்லது சொல்லுதல் - புத்திமதி சொல்லுதல் ; 
நருக்கெனல் - குத்தல் ஒலிக்குறிப்பு ; விரைவுக் 
குறிப்பு . 

அன்பாய்ப் பேசுதல் ; வழியனுப்புதல் . 
நருங்குதல் - நொறுங்குதல் ; தேய்தல் . 

நல்லது பண்ணுதல் - இணக்குதல் . 
நருநருத்தல் - நெறுநெறுத்தல் ; புன்மையாதல் . 

நல்லது பொல்லாது - நன்மை தீமை . 
நருநரெனல் - நெறுநெறெனற் குறிப்பு . 

நல்லநடத்தை - நல்லொழுக்கம் . 
நருமுதல் - பல்லால் கடித்தல் ; பல்லைக் 

நல்லநினைப்பு - நல்லெண்ணம் ; சிறந்த ஞாபகம் . 
கடித்தல் . 

நல்லப்பன் - தந்தையுடன் பிறந்தவன் . 
நருவல் - நருங்கினது ; மலம் . 

நல்லபழக்கம் - நற்பயிற்சி ; நெருங்கின நட்பு ; 
நருவிசு - நாகரிகம் ; சிக்கனம் ; துப்புரவு ; 

நல்லோர் இணக்கம் . 
நேர்மையானது . 

நல்லபாம்பு - நாகப்பாம்பு . 

நல்லபுத்தி - மயக்கமற்ற அறிவு ; கூரிய அறிவு ; 
நரேந்திரன் } - மக்கள் தலைவனான அரசன் . 

நற்போதனை . 
நரை வெண்மை ; வெண்மயிர் ; எருது ; இடப நல்லம் - கறுப்பு ; கரி ; இஞ்சி . 
ராசி ; சாமரம் ; கவரிமா ; மூப்பு ; பெருமை ; நல்லமழை - அதிக மழை . 
வெள்ளைக்கு திரை ; பறவைவகை ; நாரை . நல்லமனம் - விரிந்தவுள்ளம் ; தூய சிந்தை . 
நரைக்கொம்பு - வெள்ளைக் கழியான எலும்பு . நல்லமாதிரி - நல்லவகை ; நல்லொழுக்கம் . 
நரைச்சல் பயிர் முதலியவற்றின் வெளிறின 

நல்லவர் - அறிஞர் ; நல்லோர் ; நண்பர் ; 
தன்மை . 

பெண்கள் ; காண்க : நல்லபாம்பு . 
நரைஞர் - முதியவர் ; முடி வெளுத்தவர் . 

நல்லவழி - நல்ல பாதை ; நன்னடக்கை ; 
நரைத்தல் - மயிர்வெளுத்தல் ; பயிர்வெளிறு தல் ; 

நற்குலம் ; மோட்சவழி . 
நிறம் வெளுத்தல் . 

நல்லவளம் - மிகுந்த செழிப்பு ; தக்க சமயம் . 
நரைதிரையில்லான் - மூப்படையாத காகம் . 

நல்லவார்த்தை - இன்சொல் ; உவப்புச்சொல் ; 
நரைப்பு - மயிர் வெண்மையாகை . 

வாழ்த்துரை ; கெஞ்சுமொழி ; சமாதானப் 
நரைமை - மூப்பு . 

பேச்சு . 
நரையல்லி - காண்க : வெள்ளாம்பல் . 

நல்ல வெல்லம் - கரும்பு வெல்லம் ; கருப்புக்கட்டி . 
நரையன் - நரைத்தவன் ;; பருவமின்றி நரைத் 
தவன் ; வல்லூறுவகை ; சாம்பல் நிறமுள்ள 

நல்லவேளை - நற்சமயம் ; நல்ல நெருக்கடியான 
விலங்கு . 

நேரம் ; நாய்க்கடுகுசெடி . 
நரையான் - சின்னது ; நாரை ; மீன்கொத்திப் நல்லவை 

நல்லவை - நற்செயல்கள் , அறிவு , ஒழுக்கம் 
பறவை ; காகம் ; 

நெல்வகை ; நாரைப்பசு ; முதலியவற்றால் உயர்ந்தோர் சபை ; நியாயம் 
நருங்கின குழந்தை . 

பேசுவோர் சபை . 


நூல் . 


644 

நவக்கிரகம் 
நல்லறம் 
நல்லறம் - நல்வாழ்க்கை , இல்வாழ்க்கை , நலங்கிடுதல் - மணமக்களுக்கு எண்ணெய் சீயக் 
மேன்மையான தருமம் ; சமய தருமம்; 

காய் மஞ்சட்பொடி முதலியவற்றைப் பூசுஞ் 
நல்லொழுக்கம் . 

சடங்குசெய்தல் ; மணமக்களுக்கு நலங்கு. 
நல்லறிவு - நற்புத்தி ; நற்போதனை ; ஒரு நீதி நடத்துதல் . 

நலங்கு - நறுங்கூட்டு ; ஒரு கலியாணச் சடங்கு ; 
நல்லாக - நன்றாக . 

ஒரு மருந்து . 
நல்லாங்கு - நன்மை . 

நலங்குதல் - நொந்துபோதல் ; வருந்துதல் ; 
நல்லாச்சி - நல்லம்மாள் ; சிற்றன்னை . 

நுடங்குதல் ; கசங்குதல் . 
நல்லாடை - சிறந்த துகில் . 

நலஞ்சாற்றுதல் - அரசன் ஆணையை வெளியிடு 
நல்லாப்பு - நன்மை . 

தல் . 
நல்லாய்ச்சி - சிறிய தாய் முறையாள் . 

நலத்தல் - நலமாதல் ; விரும்புதல் . 
நல்லார் - நற்குணமுடையோர் ; பெரியோர் ; நலந்தட்டுதல் - விதையடித்தல் . 
கற்றார் ; மகளிர் . 

நலப்பாடு - நன்மை ; ஆதாயம் ; நற்பேறு . 
நல்லாள் - நற்குணமுடையவள் ; தக்கவர் . 

நலப்பு - நன்மை ; வெற்றி . 
நல்லாறு - நல்வழி . 

நலம் - நன்மை ; இன்பம் ; உதவி ; கண் 
நல்லாறுடையான் - நல்வழிச் செல்வோன் . 

ணோட்டம் ; அழகு ; அன்பு ; ஆசை ; குணம் ; 
நல்லி - பெண் ; முதுகெலும்பு ; விலங்குக் காலின் பயன் ; புகழ் ; உயர்வு ; நல்வாழ்வு ; நிறம் ; 
எலும்பு . 

செம்மை நிறம் ; விருச்சிகராசி ; எருதின் விதை ; 
நல்லிசை மறையாத புகழ் . 

சுக்கு ; அறம் . 
நல்லிருப்பு - வாளாவிருத்தல் ; நல்வாழ்வு . நலம்பாடு - தகுதி . 
நல்லிளம்படியர் - அழகிய இளம்பெண்டிர் . நலம்பாராட்டல் , ) தலைவியின் அழகைத் தலை 
நல்லினம் - நல்லவர் கூட்டம் ; பசுக்கூட்டம் . நலம்பாராட்டு | வன் வியந்துரைக்கும் அகத் 
நல்லுயிர் - மனைவிக்கு உயிர்போன்ற கணவன் . 

துறை . 
நல்லுறவு - நெருங்கின உறவு . 

நலம்பாராட்டுதல் - அலங்கரித்தல் , ஒப்பனை 
நல்லூழ் - புண்ணியம் , தவப்பயன் . 

செய்தல் . 
நல்லெண்ணம் - நல் நினைவு . 

நலம்பொலம் - நன்றுதீது .. 
நல்லெண்ணெய் - எள்ளிலிருந்து எடுக்கும் நலவர் - நல்லோர் . 
எண்ணெய் . 

நலவல் - நாவல் மரம் . 
நல்லேர்கட்டுதல் - நல்லவேளையில் பருவத்திற் நலவு - நன்மை ; மன்னிப்புக் கேட்கும் மொழி . 
குரிய உழவைத் தொடங்குதல் . 

நலி - நோய் . 
நல்லேறு - இடபம் ; ஆண்எருமை . 

நலித்தல் - துன்புறுத்தல் . 
நல்லொழுக்கம் - நன்னடக்கை ; ஒழுக்கம் . ! நலிதல் - சரிதல் ; மெலிதல் ; வருந்தல் ; அழிதல் ; 
நல்லோர் - அறிஞர் ; மகளிர் . 

நெருக்கல் . 
நல்வசி - சூலம் . 

நலிபு - ஆய்தவெழுத்திற்குச் செய்யுளில் வழங்கும் 
நல்வழி - நல்லொழுக்கம் ; ஒளவையார் இயற்றிய 
நீதிநூல் . 

நலிபுவண்ணம் - ஆய்தவெழுத்துப் பயின்றுவருஞ் 
நல்வாக்கு - நன்னிமித்தமான சொல் ; வேண்டு 
கோட் சொல் ; வாழ்த்துரை . 

சந்தப்பாட்டு . 

நலிவு - துன்பம் ; கேடு . 
நல்வார்த்தை - காண்க : நல்வாக்கு ; சிறந்த 

நவ்வல் காண்க : நலவல் . 
செய்தி . 

நவ்வார் - பகைவர் . 
நல்வாழ்வு - இன்பமான இல்லற வாழ்க்கை ; 

நவ்வி - பெண்மான் ; 
சீருஞ்சிறப்புமாய் வாழ்கை . 

மான்குட்டி ; 

இளமை ; 
நல்விதி - தவப்பயன் . 

அழகு ; அத்தநாள் ; காண்க : நவ்வு . 
நல்வினை - அறச்செயல் ; முற்பிறப்பிற் செய்த நவ்வு - மரக்கலம் . 
புண்ணியச் செயல் . 

நவ்வுதல் - முழுதும் நம்புதல் ; ஆசையோடு எதிர் 
நலக்குதல் - கசங்கச்செய்தல் ; அழுக்காக்குதல் ; 

பார்த்திருத்தல் . 
நன்மைபயத்தல் . 

நவக்கிரகம் - சூரியன் , சந்திரன் , செவ்வாய் , 
நலங்கனிதல் - அன்பு முற்றுதல் ; அழகு முற்று புதன் , வியாழன் , சுக்கிரன் , சனி , இராகு , 
தல் . 

கேது ஆகிய ஒன்பது கோள்கள் . 


ஒரு பெயர் . 


645 


நவகண்டம் 


நவியம் 


வகை . 


நவழுகில், } - பட்கலம் , துரோணம் , 


நவகண்டம் - கீழ்விதேகம் , மேல்விதேகம் , வட நவநிதி - கச்சப நிதி , கற்பநிதி , சங்கநிதி , நந்த 
விதேகம் , தென்விதேகம் , வடவிரேபதம் , நிதி , நீலநிதி , பதும நிதி , மகா நிதி , மகாபதும 
தென்விரேபதம் , வடபரதம் , தென்பரதம் , நிதி , முகுந்தநிதி ஆகிய ஒன்பது வகைப்பட்ட 
மத்திய கண்டம் என்னும் பூமியின் ஒன்பது குபேர நிதி . 
கண்டங்கள் ; காண்க : நவவருடம் . 

நவநீதகம் - நெய் . 
நவகருமம் - புதுப்பிக்கும் வேலை . 

நவநீதம் - வெண்ணெய் ; புதுமை . 
நவகோடிசித்தபுரம் - திருவாவடுதுறை என்னும் நவப்பிரீதி - வெடியுப்பு .. 
ஊர் . 

நவபண்டம் - காண்க : நவதானியம் . 
நவகோணத்தாள் - பார்வதிதேவி . 

நவபுண்ணியம் - எதிர்கொள்ளல் , பணிதல் , 
நவச்சாரப்பற்று - நவச்சாரத்தினால் உலோகங் உட்காருவித்தல் , கால்கழுவல் , அருச்சித்தல் , 
கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்துமாறு செய்யும் நறும்புகை காட்டல் , விளக்குக் காட்டல் , 
பற்று . 

அறுசுவையுணவு படைத்தல் , புகழ்தல் என 
நவச்சாரம் - ஓர் உப்புவகை . 

ஒன்பது வகைப்பட்ட போற்றுகைகள் . 
நவசத்தி - வாமை , சேட்டை , ரௌத்திரி, காளி , நவம் - புதுமை ; நட்பு ; பூமி ; ஒன்பது ; கார் 
பலவிகரணி , பல பிரமதனி, சர்வபூததமனி , 

காலம் ; காண்க : சாரணை . 
சக்தி , மனோன் மணி ஆகிய ஒன்பது நவமணி - கோமேதகம் , நீலம் , பவளம் , புருட 
சிவசத்திகள் . 

ராகம் , மரகதம் , மாணிக்கம் , முத்து , வயிரம் , 
நவசாரத்தான் - பொன்மணல் . 

வைடூரியம் என்னும் ஒன்பது மணிவகைகள் . 
நவசி - ஒரு தென்னைமரவகை ; ஒரு கமுகமர 

நவமி - ஒன்பதாந் திதி . 

ஆவர்த்தம் , சம்வர்த்தம் , 
நவத்தம் - சடாமாஞ்சில் மருந்து . 

புட்கலம் 

காளம் , 

நீலம் , வாருணம் , வாயுவம் , தமம் ஆகிய 
நவத்துவாரம் - கண்கள் , காதுகள் , மூக்குத் 
துளைகள் , வாய் , மலத்துளை , நீர்த்துளை நவரசம் - நகை , அழுகை , இளிவரல் , மருட்கை , 

ஒன்பதுவகை மேகங்கள் . 
என்னும் ஒன்பது உடல் வாயில்கள் . 

அச்சம் , பெருமிதம் , வெகுளி , உவகை , 
நவதளம் - தாமரைத் தளிர் . 

அமைதி என்னும் ஒன்பான் சுவைகள் . 
நவதாரணை - சதுரங்க தாரணை , சத்தாரணை , நவரத்தினம் - காண்க : நவமணி . 
சித்திரதாரணை , நாமதாரணை , பேத நவரதம் - காண்க : நவரசம் , 
தாரணை , மந்திரதாரணை , மாயா தாரணை 

நவராத்திரி - புரட்டாசி மாதம் வளர்பிறை 
வச்சிர தாரணை ; வத்துத்தாரணை என்னும் 

பிரதமை முதல் கொற்றவை , திருமகள் , கலை 
ஒன்பது 

அவதான வகைகள் ; யோகத்தில் மகள் ஆகிய சத்திகளைப் பூசிக்கும் ஒன்பது 
ஒன்பது வகைப்பட்ட மனோதாரணை . 

நாள் . 
நவதாளம் - அரிதாளம் , அருமதாளம் , நவரோசு 

ஒரு பண்வகை . 
தாளம் , சயதாளம் , சித்திரதாளம் ,, 

துருவ 

நவலோகம் - பொன் , இரும்பு , செம்பு , ஈயம் , 
தாளம் , நிவிர்த்ததாளம் , படிமதாளம் , விட வெள்ளி , பித்தளை , 

தரா , துத்தநாகம் ,, 
தாளம் என்னும் ஒன்பது தாளவகை . 

வெண்கலம் ஆகிய ஒன்பது உலோகங்கள் . 
நவதானியம் - உழுந்து , நெல் , எள்ளு , கடலை , நவவருடம் - குரு , இரணிய , இரமிய , இளா 
கொள்ளு , 

அவரை , பயறு , 

விருத , கேதுமால , பத்திர , அரி , கிம்புருட , 
துவரை ஆகிய ஒன்பது தவசங்கள் . 

பாரத என்னும் பூமியின் ஒன்பது பெரும் 
நவதி - தொண்ணூறு . 

பிரிவுகள் . 
நவதிகை - தூரியக்கோல் . 

நவாக்கரி - ஒன்பது எழுத்துகளுள்ள மந்திர 
நவதீர்த்தம் - கங்கை , யமுனை , சரசுவதி , வகை . 
நருமதை , சிந்து , காவேரி , கோதாவிரி , துங்க நவாங்கிசம் - இராசியை ஒன்பதாகப் பகிர்தல் . 
பத்திரை , சோணையாறு என்னும் ஒன்பது நவாடா - தோணி .. 
புண்ணிய தீர்த்தங்கள் . 

நவாது - வெண்மையான சருக்கரைவகை . 
நவதை - புதுமை . 

நவாமிசம் காண்க : நவாங்கிசம் . 
நவநாதசித்தர் - ஒன்பது சித்தராகிய அனாதி நவி - கோடரி , 
நாதர் , ஆதிநாதர் , கடேந்திரநாதர் , கோரக்க நவித்தல் - அவித்தல் . 
நாதர் , சதோகநாதர் , சத்திய நாதர் , நவியம் - காண்க : நவி , மழுப்படை ; புதுமை ; 
மர்சேக்கிரநாகர் . மகங்கநாதர் , வகுளிநாதர் . புதியது . 


, 


சம 


- 


கோதுமை , 


நவிர் 


646 


நற்சார்வு 


- 


நூலின் 


நவிர் - ஆண்மயிர் ; முள் முருக்கமரம் ; துரும்பு ; நளத்தம் - சடாமாஞ்சில் பூண்டு . 
மருதயாழ்த்திறம் ; வாள் ; புன்மை . 

நளபாகம் - நளன் செய்த சமையல் போன்ற தான 
நவிரம் - ஆண்மயிர் ; உச்சி ; தலை ; மயில் ; மலை ; உயர்ந்த சமையல் , நன்றாய்ச் சமைத்த 
நன்னன் மலை ; மருதயாழ்த்திறவகை ; உணவு . 
புன்மை ; வாள் . 

நளம் - அகலம் ; காண்க : தாமரை ; சிற்ப நூல் 
நவிரல் ஒரு மரவகை . 

களுள் ஒன்று ; நளவசாதி . 
நவிலுதல் - சொல்லுதல் ; கற்றல் ; பெரிதொலித் நளி - அகலம் ; பெருமை ; செறிவு ; குளிர்ச்சி ; 
தல் ; பாடுதல் ; செய்தல் ; பழகுதல் ; தாங்கு 

கூட்டம் ; செருக்கு ; நிந்தை ; எள்ளல் ; தேள் ; 
தல் ; விரும்புதல் ; குறித்தல் ; மிகுதல் . 

காண்க : வெண்சாரணை . 
நவிழ்த்தல் - அவித்தல் . 

நளிதல் - செறிதல் ; பரத்தல் ; ஒத்தல் . 
நவிற்றுதல் - சொல்லுதல் ; ஆராய்தல் ; அதிகாரத் நளிப்பு - காண்க : நளிவு , 
தோடு உரைத்தல் . 

நளிய - ஓர் உவம உருபு - 
நவின்றோர்க்கினிமை 

பத்தழகினுள் நளிர் - குளிர்ச்சி ; ளிர்காய்ச்சல் ; பகை ; 
ஒன்று . 

செறிவு ; பெருமை ; நண்டு . 
நவீனம் - புதிய முறையில் எழுதப்பட்ட கதை . 

நளிர்வித்தல் - நடுங்கச் செய்தல் . 
நவுதல் - நெகிழ்தல் ; மட்கிப்போதல் . 

நளிவிடம் - தேள் . 
நவுரி - எக்காளவகை . 

நளிவு - செறிவு . 
நவை - குற்றம் ; இழிவு ; தண்டனை . 

நளினக்காரன் - நயப்பேச்சுள்ளவன் ; 

விகடன் ; 
நவைத்தல் - கொல்லுதல் . 

எள்ளிநகையாடுவோன் . 
நழுக்கம் - ஆழமின்மை ; மழுங்குதல் . 

நளினம் - தாமரை ; 

தண்ணீர் ; நயச்சொல் ; 
நழுக்குதல் - வருத்துதல் ; அரிசியை ஒன்றிரண் 

இங்கிதம் ; நிந்தை ; ஏளனம் . 
டாகக் குற்றுதல் ; மழுங்கச்செய்தல் ; தந்திர 

நளினாட்சமாலை - தாமரைமணிமாலை . 
மாய் விட்டுவிலகுதல் ; கீறுதல் ; சிறிதுசிறிதாக 

நளினி - திருமகள் ; தாமரைப் பொய்கை ; ஒரு 

பண்வகை . 
மலம்போதல் . 
நழுங்குதல் - மழுங்குதல் ; கீறப்பெறுதல் ; வழுவு 

நளினை - திருமகள் , 
தல் . 

நளுக்கல் - நெல்லின் இரண்டாம் குற்று . 
நழுநழுத்தல் - பிடிகொடாது பேசுதல் . 

நளுக்குதல் - நடுக்குதல் . 
நழுப்புதல் - மயங்கச்செய்தல் ; 

வேலை 

செய்ய நளுங்கு - ஒரு கிளிஞ்சில்வகை ; காண்க : அழுங்கு . 
மறுகுதல் . 

நளுத்தை - ஒரு பண்வகை . 
நழுவமுது - கூழ் . 

நளை - ஏலத்தோல் . 
நழுவல் - பிடிகொடாது 

பேசுகை ; 

மறைந்து நற்கதி - துறக்கம் முதலிய நற்பதவி . 
சொல்லுகை ; ஓர் அபசுரம் . 

நற்கந்தம் - நறுமணம் . 
நழுவுதல் - வழுவுதல் ; தந்திரமாய் நீங்குதல் ; நற்காட்சி - நல்லறிவு ; கண்ணுக்கினிமையான 
பிடிகொடாது பேசுதல் . 

காட்சி ; இரத்தினத்திரயத்துள் ஒன்று ; 
நள் - நடு ; இரவு ; உச்சிப்பொழுது ; திருவோண பழுதில்லாத கருத்து . 
நாள் ; செறிவு . 

நற்காமம் - ஒத்த காமம் . 
, 

நற்காலம் - நல்லகாலம் ; ஆங்காலம் ; காலவகை 
பகைவர் . 
நள்ளார் 

ஆறனுள் ஒன்று . 
நள்ளி - நண்டு ; கற்கடகராசி ; உறவு ; | நற்கீர்த்தி - பெரும்புகழ் . 
கடையெழு வள்ளலுள் ஒருவன் . 

நற்கு - நன்மை ; நன்றாக . 
நள்ளிடை - நடு இடம் . 

நற்குடி - காண்க : நற்குலம் . 
நள்ளிருணாறி - இரவில் மணக்கும் இருவாட்சிப்பூ . நற்குணம் - நல்ல தன்மை . 
நள்ளிருள் - செறிந்த இருள் . 

நற்குலம் - உயர்குடி . 
நள்ளு - மருங்கு ; காண்க : நள்ளுதல் , 

நற்குறி - நன்னிமித்தம் . 
நள்ளுதல் - நட்புக்கொள்ளுதல் ; விரும்புதல் ; நற்கோள் - புதன் , வியாழன் , வெள்ளி முதலிய 
அடைதல் . 

நன்மை செய்யும் கோள்கள் . 
நள்ளுநர் - நண்பர் . 

நற்சாட்சி - பரிந்துரை ; அனுகூல சாட்சி . 
நள்ளெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

நற்சாந்து - சுண்ணச்சாந்து ; சன்னச்சாந்து . 
அறுபதாண்டுக் கணக்கில் ஐம்பதாம் 

ஐம்பதாம் நற்சார்வு - நல்லோர் கூட்டம் ; நல்லடைக்கலம் ; 
ஆண்டு . 

அறச்சிந்தை . 


நள 


நற்சாரி 


647 


நன்மை 


- 


நறுமண் 


நற்சாரி - நவச்சாரம் . 

நறுநாற்றம் - நல்ல மணம் . 
நற்சிலை - கருங்கல் . 

நறுநெய் - பசுவின் நெய் . 
நற்சீரகம் - நச்சீரகம் ; கருஞ்சீரகம் ; சன்னச்சீரகம் . நறும்பிசின் - காண்க : கரியபோளம் ; பிசின்வகை . 
நற்செங்கல் - காவிக்கல் . 

நறும்புகை - மணப்புகை . 
நற்செய்தி - நல்ல செய்தி . 

நறும்புன்னை - காண்க : நறுந்தாது . 
நற்சொல் - நன்னிமித்தமொழி . 

நறுமடி - அழகிய துகில் . 
நற்பலம் - வெட்பாலைமரம் . 

மகளிர் 

கூந்தலில் தேய்த்துக் 
நற்பிரியம் - மிக்க அன்பு ; பற்பாடகச்செடி , 

கொள்ளும் வாசனை மண்வகை . 
நற்பு - நன்மை . 

நறுமருப்பு - இஞ்சி . 
நற்புத்தி - நல்லறிவு . 

நறுமா - எளியது ; எளியவன் ; புறக்கணிப்பு , 
நற்பேறு - சிறந்த செல்வம் ; நல்லூழ் . 

அலட்சியம் ; வெறுமை ; புல்லன் . 
நற்போர் - அறநெறி தவறாத சண்டை , அறப் நறுமாதுளம் - தித்திப்பு மாதுளை .. 
போர் . 

நறுமுதல் - பல்லைக்கடித்தல் ; பல்லாற்கடித்தல் . 
நற்றம் - நற்குணம் . 

நறுமுறுத்தல் - முறு முறுத்தல் ; உறுமுதல் ; 
நற்றரித்தல் - நன்றாக நிலைத்தல் . 

பொறாமை கொள்ளுதல் . 
நற்றவம் - வீடு பெறுதற்குச் செய்யுந் தவம் . நறுமுறெனல் - முறுமுறுத்தற்குறிப்பு . 
நற்றாய் - பெற்ற தாய் . 

நறுமை - நன்மை ; நன்மணம் . 
நற்றிறம் - நன்மை ; நீதிநெறி ; நோன்பு . 

நறுமொறுத்தல் - காண்க : நறுமுறுத்தல் .. 
நற்று - நன்மை . 

நறுவட்டாணி - மிகு திறமை ; பொருளின்றி 
நற்றுடி - புன்னாகமரம் ; வேர் . 

நயமாய்ப் பேசுந் திறம் . 
நற்றுணை - நல்வாழ்வுக்குத் துணை நிற்கும் நறுவியது - நல்லது ; மணப்பண்டம் . 
பொருள் . 

நறுவிலி - ஒரு மரவகை ; பெருநறுவிலி . 
நற்றுளி - அத்திப் பிசின் ; அத்திமரம் . 

நறை - கள் ; தேன் ; நறும்புகை ; மணம் ; மணப் 
நற்றோழி - அருமைத்தோழி .. 

பண்டம் ; மணக்கொடிவகை ; குற்றம் . 
நற - தேன் ; கள் . 

நறைக்காய் - சாதிக்காய் . 
நறநறப்பு - மனவேற்றுமை . 

நன்கலந்தருநன் - இரத்தினப் பணித்தட்டான் . 
நறவம் - தேன் ; கள் ; பால் ; மணம் ; காண்க : நன்கனம் - நன்றாக . 
மயிற்கொன்றை ; ஞாழல் ; குங்குமமரம் ; நன்காடு - சுடுகாடு ; இடுகாடு . 
அனிச்சமரம் . 

நன்கு - அழகு ; மிகுதி ; நல்லது ; நலம் ; நிலை 
நறவு - தேன் ; கள் ; மணம் ; மணக்கொடிவகை ; 

பேறு ; நன்னிமித்தம் ; மகிழ்ச்சி ; மிகவும் ; 
சேரநாட்டிலுள்ள ஓர் ஊர் . 

இதம் . 
நறளை மரவகை; பிரண்டைவகை . 

நன்குமதித்தல் - சிறப்பித்தல் . 
நறா - கள் ; தேன் ; மணம் . 

நன் கொடை - பரிசில் ; உதவிப்பொருள் ; தருமம் . 
நறுக்கரிசி - பாதி வெந்த சோறு . 

நன்செய் - நெல்லும் கரும்பும் விளையும் வயல் . 
நறுக்கு -- துண்டு ; ஓலைச்சீட்டு ; நாகசுரத்தின் நன்சொல் - இன்சொல் ; நற்போதனை ,. 
நாக்கு . 

நன்பகல் , 

உச்சிக்காலம் . 
நறுக்குத்திப்பிலி - தேசாவரம் என்னும் சரக்கு , 
நறுக்குதல் - வெட்டுதல் ; துண்டித்தல் ; நொறுக்கு நன்பால் - நல்லொழுக்கம் . 

நன்பு - நன்மை ; செவ்வையாய் . 
நறுக்கு மூலம் - கண்டதிப்பிலி ; வெட்டிவேர் . நன்பொருள் – மெய்ப்பொருள் ; மகன் . 
நறுகுமுறுகெனல் - பொறாமைக்குறிப்பு . 

நன்மக்கள் - நல்ல பிள்ளைகள் ; சான்றோர் . 
நறுசுவொறுசாக - செட்டாக ; நேர்த்தியாக . நன்மார்க்கம் - நன்னெறி , நல்வழி . 
நறுஞ்சுதை - தூய ஆவின் பால் . 

நன்முகம் - அழகிய முகம் ; இன்முகம் ; தாராளம் . 
நறுதடி - அடைகல் . 

நன்முத்து - சிப்பியிலிருந்து எடுக்கும் முத்து . 
நறுந்தாது - முப்பத்திரண்டு ஓமாலிகைகளுள் நன்மை நலம் ; 

பயன் ; 

உதவி ; சிறப்பு : 
ஒன்றான மணச்சரக்கு . 

நன்னெறி ; நற்குணம் ; ஆக்கம் ; நற்செயல் ; 
நறுந்தொடை - மணமுள்ள மாலை . 

நல்வினை ; வாழ்த்து மொழி ; மிகுதி ; 
நறுநறெனல் - பல்லைக் கடித்தற் குறிப்பு ; மேம்பாடு ; புதுமை ; அழகு ; நல்லருள் : 
சுரசுரப்புக் குறிப்பு . 

காண்க : நன்மையாதல் . 


நன்பகலந்தி ) 


தல் . 


நன்மைப்பகுதி 


648 


நாக்கு விழுதல் 


நன்மைப்பகுதி , } 


நன்றாக 


நன்னர் - நன்மை . 
- நல்வினைப்பயன் . நன்னாட் கொள்ளுதல் - மங்கலமான 

நாளைக் 
நன்மையாதல் - பூப்படைதல் . 

குறிப்பிடுதல் , 
நன்மொழி - இன்மொழி ; உறுதிமொழி ; தேவ நன்னாரி - கொடிவகை . 
பாணி . 

நன்னாள் - நல்ல நாள் ; விழாநாள் . 
நன்மொழிபுணர்த்தல் - நூலழகு பத்தனுள் இனிய நன்னி - சிறியது . 
மொழிகளைச் சேர்த்து வழங்குகை . 

நன்னிக்கல் - மருந்தரைக்கும் அம்மி . 
செம்மையாக ; 

ஒரு வாழ்த்துத் நன்னிலம் - நன்செய் . 
தொடர் . 

நன்னிலமிதித்தல் - மணமகனான அரசன் தன் 
நன்றாய் - தாராளமாய் ; காண்க : நன்றாக . 

மனைவியைவிட்டு முதன் முதல் அத்தாணி 
நன்றாயிருத்தல் - நல்ல நிலைமையிலிருத்தல் ; மண்டபத்திற்கு அடிவைக்கும் சடங்கு . 
நல்வாழ்வோடிருத்தல் . 

நன்னிலை - நல்ல நிலைமை ; நல்லொழுக்கம் ; 
நன்றி - நன்மை ; உதவி ; செய்ந்நன்றி ; அறம் . 

தவம் ; உலகம் . 
நன்றிகெட்டவன் - செய்ந்நன்றியை மறந்தவன் . 

நன்னிறம் - வெண்ணிறம் . 
நன்றிகேடு , 

நன்னீர் - தூயநீர் ; பனிநீர் ; நல்ல இயற்கை . 
நன்றிகொல்லுதல் , செய்ந்நன்றி மறக்கை . 
நன்றிகோறல் 

நன்னுதல் - பல்லாற் கடித்தல் ; நறுக்குதல் . 
நன்றி சொல்லுதல் - செய்ந்நன்றியறிவித்தல் 

நன்னெறி - நல்ல வழி ; ஒரு நீதி நூல் . 
நன்றி மறத்தல் - செய்ந்நன்றி மறந்துவிடுதல் . 

நனந்தலை - அகன்ற இடம் ; மண்டலம் ; நடு ; 
நன்றியற்றவன் - செய்ந்நன்றி மறந்தவன் . 

உச்சந்தலை ; உச்சி ; திசை . 
நன்றியறிதல் - செய்ந்நன்றியுணர்தல் . 

நனம் - அகற்சி , அகலம் . 
நன்றியில் செல்வம் - பயன்படாச் செல்வம் . நனவு - மெய்ம்மை ; விழிப்பு; நினைவு ; களன் ; 
நன்றியீனம் - காண்க : நன்றிகேடு . 

போர்க்களம் ; தேற்றம் ; அகலம் . 
நன்று - நல்லது ; சிறப்பு ; பெரிது ; அறம் ; நனா - நனவு நிலையான விழிப்பு . 
இன்பம் ; நல்வினை; உதவி ; வாழ்வின் 

நனி - மிகுதியாய் ,. 
நோக்கம் ; துறக்கம் ; ஏற்கைக்குறிப்பு . 

நனை - பூவரும்பு ; தேன் ; கள் ; யானைமதம் . 

நனைத்தல் - ஈரமாக்குதல் . 
நன்னடை 

நனைதல் - ஈரமாதல் ; அரும்புதல் ; தோன்று 
நன்னயம் ன் சொற் 

செயல்கள் ; நல்ல தல் . 
உதவிகள் ; உபசாரம் ; நன்மை ; நினைவு . நனைவு - ஈரம் . 


} 


நன்னடத்தை , } - நல்லொழுக்கம் . 


- 


2 


நா 


நா 


- 


ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ந் + ஆ ) ; சொல் ; நாக்கு நீட்டுதல் - அளவு கடந்து பேசுதல் . 
நடு ; மணி முதலியவற்றின் நாக்கு ; தீயின் நாக்குநீளுதல் - விருப்பமிகு தல் ; கடுமையாய்ப் 
சுடர் ; திறவுகோலின் நாக்கு ; நாகசுரத்தின் 

பேசுதல் . 
ஊதுவாய் ; துலை நாக்கு ; அயல் ; பொலிவு . நாக்குப்புண் - நாவில் தோன்றும் நோய்வகை . 
நாக்கரளை - நாவில் வரும் ஒரு நோய்வகை . நாக்குப்புரட்டு - பொய் . 
நாக்களாம்பூச்சி - காண்க : நாக்குப்பூச்சி . நாக்குப்புரளுதல் - சொல் தவறுதல் . 
நாக்கறுத்தான்புல் - தருப்பை . 

நாக்குப்புற்று - நாவில் உண்டாகும் புண்வகை . 
நாக்கு - நாக்கு என்னும் உறுப்பு ; சொல் ; நடு ; நாக்குப்பூச்சி - மலப்பையில் வாழும் சிறு புழு ;; 
துலைநா ; மணியின் நாக்கு ; தீயின் சுடர் ; 

ர் ; வயிற்றில் உள்ள நீண்ட புழுவகை; நாங்கூழ் . 
பூட்டின் தாள் ; திறவுகோலின் நாக்கு ; நாக நாக்குவழித்தல் - நாவின் அழுக்கினை வழித்து 
சுரத்தின் ஊதுவாய் ; அயல் ; தானியக்கதிர் ; நீக்குதல் . 
படகு வலிக்கும் தண்டு . 

நாக்குவளைத்தல் - பழித்தல் . 
நாக்குத்தவறுதல் - சொல் தவறுதல் ; பொய் நாக்குவாங்குதல் - நாக்கை உள்ளிழுத்தல் ; 
சொல்லுதல் . 

களைத்துப்போதல் ; வில்லங்கப்படுத்துதல் ; 
நாக்கு நரம்பற்றவன் - தீயவை பேசுபவன் ; அளவு களைக்கப்பண்ணுதல் . 
கடந்து பேசுபவன் . 

நாக்குவிழுதல் - பேச நாவெழாதிருத்தல் . 


நாக்குழறுதல் 


649 


நாகவல்லி 


நாக்குழறுதல் - நாத்தழுதழுத்தல் . 

வகை ; படமெடுத்த நாகத்தின் உருக்கொண்ட 
நாக்குறுதி சொல் தவறாமை . 

தோளணிவகை . 
நாக்கைப்பிடுங்கிக்கொள்ளுதல் - தவறு நடந்த நாகபந்தம் - ஒரு சித்திரகவிவகை . 
தற்கு மிக்க வருத்தங்காட்டுதல் ; நாவைப் நாகபந்து - அரசமரம் . 

. 
பிடுங்கிக்கொண்டு தற்கொலை 

செய்து 

நாகபாசம் - பாம்புருவான ஒரு படைக்கலம் . 
கொள்ளுதல் ; முயற்சியெடுத்துக்கொள்ளுதல் ; ! நாகம் - வானம் ; துறக்கம் ; மேகம் ; ஒலி ; காண்க : 
அதிகமாகப் பேசுதல் . 

நல்லபாம்பு ; நாகப்பச்சை ; நாவல் ; பாம்பு நஞ்சு ; 
நாக்கொட்டுதல் - நாவறளுகை . 

நாகலோகம் ; யானை ; குரங்கு ; கருங்குரங்கு ; 
நாகக்குவடு - செம்புமலை . 

காரீயம் ; துத்தநாகம் ; நற்சீலை ; மலை ; 
நாககர்ணம் - செவ்வாமணக்கஞ்செடி . 

புன்னைமரம் ; ஞாழல் ; சுகம் . 

நாகம்மா - பாம்புத் தேவதை . 
நாககற்பம் - செவ்வீயம் . 
நாககன்னிகை - நாகலோகத்துப் பெண் . 

நாகமணி - நாகத்தின் தலையில் இருப்பதாகக் 
நாககெந்தி - நேர்வாளம் ; 

வஞ்சிக் 
காண்க : 

கருதப்படும் இரத்தினம் . 

நாகமல்லி - கொடிவகை . 
கொடி . 
நாகசம் - சிந்தூரம் ; ஈயம் .. 

நாகமாதா - துளசி . 
நாகசரம் - காண்க : நாகசுரம் . 

நாகமாபுரம் - மதுரை . 
நாகசாபம் - நல்லபாம்பைக் கொல்வதனால் 

நாகமுகன் - யானைமுகத்தவனான கணபதி . 
ஏற்படும் பழிவினை. 

நாகர் - தேவர் ; மகளிர் தலையணிவகை ; பாதி 
நாகசுரம் - துளைக்கருவிவகை . 

மக்கள் வடிவும் பாதி நாகவடிவு மாய் அமைந்த 
நாகசேதகன் - மலைகளின் சிறகை அரிந்தோ 

நாகலோகவாசிகள் ; ஒரு பழைய சாதியார் . 
னாகிய இந்திரன் . 

நாகரகன் - சித்திரகாரன் ; கள்வன் . 
நாகணம் - நறும்பண்டவகை ; நேர்வாளம் . 

நாகரத்தினம் - காண்க : நாகமணி . 
நாகணவாய் , 

நாகரம் - காண்க : தேவநாகரி ; வடமொழி 
நாகணவாய்ச்சி , - பூவைப் பறவை . 

எழுத்து ; சுக்கு ; தேன்றொடை . 
நாகணவாய்ப்புள் 

நாகரவண்டு -- பொன்வண்டு ; நத்தைவகை ; சிறு 
நாகணை - திருமாலின் பாம்புப் படுக்கை . 

குழந்தை . 
நாகணையினான் பாம்பைப் படுக்கையாகக் நாகரன் - நகரத்தான் ; சிறந்தோன் ; கணவன் ; 
கொண்ட திருமால் . 

உடன் பிறந்தான் . 
நாகத்திசை - வடமேற்கு . 

நாகராகம் - பெரும் பண்களுள் ஒன்று . 
நாகதந்தம் - யானைக்கொம்பு ; பாம்பின் பல் ; நாகராசன் - காண்க : ஆதிசேடன் . 
முளையாணி . 

நாகரி - குருக்கத்திக்கொடி . 
நாகதாளி - காண்க : சப்பாத்துக்கள்ளி . 

நாகரிகம் - நகரவொழுக்கம் ; காண்க : தேவ 
நாகதிசை - மேற்கு . 

நாகரி ; செப்பம் ; கண்ணோட்டம் ; மரியாதை ; 
நாகதீபம் - ஐந்தலை நாகத்தின் வடிவம்போன்ற பிலுக்கு . 
விளக்கு . 

நாகரிகர் கண்ணோட்டமுடையவர் ; 
நாகதேவன் - காண்க : ஆதிசேடன் . 

நகரத்தார் ; பல்கலை வல்லோர் ; காமுகர் ; 
நாகதேனி - காண்க : பெருமருந்து . 

சதுரர் ; சுவைஞர் . 
நாகதொனி - மருதப் பண்களுள் ஒன்று .. 

நாகரிகி - செப்பமான நடையுடையவள் . 
நாகந்தி காண்க : நேர்வாளம் . 

நாகரையன் - காண்க : ஆதிசேடன் . 
நாக நாடு - துறக்கம் ; நாகர் என்னும் மனித சாதி நாகல் - நாவல் . 
யார் வாழும் நாடு ; பவணலோகம் . 

நாகலதை - ஆண்குறி . 
நாகநாதன் - துறக்கத்துக்கு இறைவனான நாகலிங்கம் - நாகத்தால் கவிக்கப்பெற்ற 

தேவேந்திரன் ; காண்க : ஆதிசேடன் ; சிவன் . இலிங்கம் போன்ற உருவத்தைக்கொண்ட 
நாகப்பகை - பாம்பிற்குப் பகையான கருடன் . பூவுள்ள மரவகை . 
நாகப்பச்சை பச்சைக்கல்வகை . 

நாகலோகம் - தேவலோகம் ; கீழேழுலகுள் ஒன்று , 
நாகப்பாம்பு - நல்லபாம்பு ; வயிற்றுப்பூச்சி . 

பாதலம் . 
நாகப்பூ - ஒரு மரவகை . 

நாகவடம் காண்க : நாகபடம் . 
நாகப்பூச்சி - காண்க : நாக்குப்பூச்சி . 

நாகவராளி ஒரு பண்வகை . 
நாகபடம் - ல்லபாம்பின் படம் ; பாம்புப் நாகவல்லி வெற்றிலைக்கொடி ; திருமண 
படத்தின் உருவம் கொண்ட ஒரு 

காதணி 

நிறைவுச் சடங்கில் ஒன்று . 


- 


82 


நாகவள்ளி 


650 


நாட்கால் 


- 


- 


- 


நாகவள்ளி வள்ளிக்கிழங்கு ; வெற்றிலைக் நாசகாலம் - அழிவுகாலம் . 
கொடி . 

நாசகாலன் பொருளை அழிப்பவன் ; 
நாகவாய் கடைசற் கருவிவகை . 

கொடியோன் , 
நாகவாயு - தசவாயுக்களில் ஒன்றான விக்கல் நாசநட்சத்திரம் - சுக்கிரன் நின்ற நாளுக்குப் 
முதலியவற்றை உண்டாக்கும் காற்று . 

பத்தாம் நாள் . 
நாகவாரிகம் - மயில் ; கருடன் ; அரசர் ஏறுதற் 

கருடன் ; அரசர் ஏறுதற் நாசம் - அழிவு ; சாவு ; காண்க நாசநட்சத்திரம் . 
குரிய யானை . 

நாசமிலி - கேடற்ற சிவபிரான் . 
நாகவாரிகன் யானைப்பாகன் . 

நாசமோசம் - கேடு , அபாயம் . 
நாகவீதி - பால்வீதி மண்டலம் . 

நாசயோகம் - கேடு விளைக்கும் வார நட்சத் 
நாகவீதியர் -- துறக்கலோகத்திற்குச் 

செல்லும் திரங்களின் சேர்க்கை . 
வழியில் வாழும் தேவசாதியார் . 

நாசன் - அழிப்போன் ; யமன் .. 
நாகன் காண்க : நாகவாயு . 

நாசனம் காண்க : நாசம் . 
நாகாசனன் பாம்பை உணவாகவுடையவனான 

நாசனன் அழிப்பவன் . 
கருடன் . 

நாசனி - அழிப்பவள் . 
நாகாத்திரம் - காண்க : நாகபாசம் . 

நாசாக்கிரம் - காண்க : நாசிகாக்கிரம் . 
நாகாதிபன் - இந்திரன் ; ஐராவதம் ; ஆதிசேடன் ; 

நாசி - மூக்கு ; மூக்குத்துளை ; 

சலதாரையின் 
இமயமலை ; மேருமலை ; குறிஞ்சித் 

வாய் ; கதவு நிலையின் மேற்சட்டம் ; மாளிகை 
தலைவன் . 

மேனிலையுறுப்பு ; இசைக்குற்றவகை . 
நாகாந்தகன் - நாகங்களைக் கொல்பவனான நாசிகாக்கிரம் - நுனிமூக்கு . 
கருடன் . 

நாசிகாபரணம் - மூக்குத்தி . 
நாகாபரணன் - நாகங்களை அணிகலனாக நாசிகாபீடம் - மூக்குள் வளரும் சதைவகை . 
உடைய சிவபிரான் . 

நாசிகாமலம் - மூக்குச்சளி, மூக்குப்பீ . 
நாகாயுதம் - ஒரு படைக்கலவகை . 

நாசிகேது - அக்கினி. 
நாகாரி - கருடன் ; தேவேந்திரன் . 

நாசிகை - மூக்கு ; மாளிகையின் மேனிலையில் 
நாகாலயம் - பாதலம் ; தேவர்களிருப்பிடம் . 

உள்ள உறுப்பு ; காண்க : நாசிதாரு . 
நாகியர் - தேவமாதர் . 
நாகினி - காண்க : வஞ்சிக்கொடி ; வெற்றிலை . 

நாசித்துவாரம் - மூக்குத்துளை . 

நாசிதாரு - கதவு நிலையின் மேற்சட்டம் . 
நாகு - இளமை ; பெண்மை ; எருமை , மரை , 
பெற்றம் , நந்து என்பவற்றின் பெண் ; நத்தை ; 

நாசியம் - மூக்கணாங்கயிறு . 
பசு ; கிடாரிக்கன்று ; சங்கு ; இளமரம் ; பெண் 

நாசுக்கு - அழகு . 
மீன் ; புற்று ; மலை . 

நாசுவன் - அம்பட்டன் . 
நாகுகன்று - கிடாரிக்கன்று . 

நாசோற்பத்தி - உலகம் மாறி மாறி அழிந்து 
நாகேசுரம் - சிறுநாகப்பூ . 

பிறப்பது . 
நாகேசுவரன் - பாம்புகளை அணிந்த சிவபிரான் . 

நாஞ்சில் - கலப்பை ; மதிலுறுப்பு ; வள்ளுவன் 
நாகேந்திரன் - காண்க : ஆதிசேடன் . 

என்ற ஒரு தலைவனின் மலை ; நாஞ்சில் நாடு . 
நாகை - சோழநாட்டிலுள்ள ஒரு 

கலப்பைப் 
துறைமுகப் நாஞ்சிலான் , 

படையுடை 
பட்டினம் ; காண்க : நாவல் ; பாம்பு . 
நாங்கு - மரவகை ; தானியமாகச் செலுத்தும் 

நாட்கடத்துதல் நாட்கழித்தல் ; நாள் தள்ளி 
வட்டி . 

வைத்தல் . 
நாங்குதல் - ஆற்றல் குறைதல் . 

நாட்கடன் காலைக் கடமை . 

நாட்கணக்கன் - வாழ்நாளுக்குக் கணக்கு வைத் 
- காண்க : நாக்குப்பூச்சி . 
நாங்கூழ 

திருப்பவனான யமன் . 
நாச்சி - தலைவி . 

நாட்கணக்கு - அன்றாடக் கணக்கு ; அன்றாட 
நாச்சிமார் - திருமாலின் தேவிமார் ; 

வேலை ; வாழ்நாளின் எல்லை . 
தேவியர் . 

நாட்கவி - அன்றன்று அரசனைப் புகழ்ந்து கூறும் 
நாச்சியார் - அரசி அல்லது தலைவி ; பெண் பாடல் . 
தெய்வம் ; ஆண்டாள் . 

நாட்கழிவு - காலக்கழிவு ; சம்பளம் போடுகை 
வசை . 

யில் நாளைக் குறைத்துவிடுகை . 
நாசகாரி - கேடுசெய்பவன் ( ள் ) . 

நாட்கால் - முகூர்த்தக்கால் ; காண்க : நாட்காலம் . 


நாஞ்சிற்படையோன் } - யோனாகிய பலராமன் . 


- 


நாங்குழு , } 


நாச்செறு 


நாட்காலம் 


651 


நாட்பொருத்தம் 


நாட்டியம் - கை முதலியவற்றால் காட்டும் 
- 

குறிப்பு ; கூத்து . 
நாட்குறித்தல் - ஏற்ற நாளைக் கணித்தறிதல் . நாட்டிருவமுது - காலைப் படையற்பொருள் . 
நாட்கூலி - அற்றைக்கூலி. 

நாட்டிலமிர்து - நாட்டில் விளையும் செந்நெல் , 
நாட்கூறு - முற்பகல் . 

சிறுபயறு , பசுநெய் , கரும்பு , வாழை ஆகிய 
நாட்கொடி --சிறப்பு நாளை அறிவித்தற்குக் 

பொருள்கள் . 
கட்டுங் கொடி ; அரசன் நாடோறுஞ் செய்த நாட்டு - நிலை ; சுவர் எழுப்புகையில் குறுக்கே 
வெற்றிக்கு அறிகுறியாகக் கட்டிய கொடி . வைக்கும் கல் . 
நாட்கொல்லி - ஆயுளைப் போக்குபவனான நாட்டுக்கவுண்டன் - கொங்கு வேளாளரிற் 
யமன் ; வீண்காலம் போக்குபவன் . 

பெருஞ்செல்வன் . 
நாட்கொள்ளுதல் - நன்னாளில் தொழில் | நாட்டுக்காவல் - நாடுகாக்குந் தொழில் . 
தொடங்குதல் ; அரச சின்னங்களாகிய குடை , நாட்டுக்குற்றம் - ஊருக்குத் 

விளைப்பன 
வாள் முதலியவற்றைப் புறவீடு விடுதல் . 

வாகிய விட்டில் , கிள்ளை , யானை , தன்னரசு 
நாட்கோள் அரச சின்னங்களைப் 

புற வீடு 

இழப்பு , மிகுகாற்று , மிகுமழை , வேற்றரசு . 
விடுதல் . 

நாட்டுச்சந்தம் - பட்டிக்காட்டுத்தனம் . 
நாட்செய்தல் - நல்ல வேளையில் செயலில் நாட்டுச்சரக்கு - உள்நாட்டுப் பண்டம் . 
இறங்குதல் . 

நாட்டுச்சார்பு - மருதநிலம் . 
நாட்செல்லுதல் - நெடுங்காலம் நிற்றல் ; வயதா நாட்டுச்சிறப்பு - நாட்டுவளம் . 
தல் . 

நாட்டுத்தேவர் - நாட்டில் வணங்கப்படும் தேவர் 
நாட்செலவு - நாள் கழிகை; அன்றாடம் ஆகும் கள் ; அந்தணர் . 
பணச்செலவு . 

நாட்டுதல் - நடுதல் ; படைத்தல் ; நிலை நிறுத்து 
நாட்சோறு - காலையுணவு ; 

மணம் செய்யப் 

தல் ; எழுதுதல் ; வாழவைத்தல் . 
புகுவோர்க்கு அவர் உறவினர் கொடுக்கும் நாட்டுப்படை - அறுவகைப் படையுள் 

நாட்டு 
விருந்து . 

மக்களாலியன்ற படை . 
நாட்டம் - நோக்கம் ; கண் ; பார்வை ; அழகு ; | நாட்டுப்பழம் - நாட்டு வாழைப்பழம் ; ஒட்டுக்கனி 
ஆராய்ச்சி ; சோதிடநூல் ; செவ்வழி யாழ்த் 

அல்லாத பழம் . 
திற வகையுள் 

ஒன்று ; விருப்பம் ; ஐயம் ; | நாட்டுப்புறத்தான் - பட்டிக்காட்டான் . 
திரிதல் ; நிலை நிறுத்துகை ; நாட்டுத் தலைமை ; 

நாட்டுப்புறம் - பட்டிக்காடு . 
ஐயம் ; வாள் . 

நாட்டுப்போக்கு - நாட்டுவழக்கம் ; பொதுவாக 
நாட்டம்கார் - ஒரு நிலத்தைப் பயிரிடுவதற்குச் 

வழங்கும் முறை . 
சிறந்த உரிமையுடையோன் . 

நாட்டு வழக்கம் - நாட்டுப்பழக்கம் . 
நாட்டமிலி - குருடன் . 

நாட்டுவளப்பம் - நாட்டின் செழிப்பு ; 

நாட்டு 
நாட்டமைதி - நாடு குழப்பமின்றி இருக்கும் 

வழக்கம் ; நாட்டு அமைதி . 
நிலை ; நாட்டின் சிறப்பிற்குரியவான செல்வம் , 

நாட்டுவளம் - நாட்டுச் சிறப்பு ; நாட்டமைதி . 
விளைவு , செழுவளம் , செங்கோல் , 

நாட்டை 

ஒரு பண்வகை . 
நோயின்மை , குறும் பின்மை . 

நாட்பட்டிருத்தல் - நெடுங்கால மிருத்தல் . 
நாட்டவன் - நாட்டுப்புறத்தவன் ; நாட்டான் . 

நாட்படுதல் - நாட் செல்லுதல்; நெடுங்காலந் 
நாட்டாசாரம் - நாட்டுவழக்கம் . 

தங்குதல் ; தற்காலத்துக்குத் தகுதியற்றதாதல் . 
நாட்டாண்மை ஊரதிகாரம் ; சயலாற்றும் 

நாட்பணம் - முன்பணம் , அச்சாரம் .. 
திறம் . 

நாட்பணிவிடை - அன்றாட 

வேலை ; 

நன் 
நாட்டார் - தேசத்தார் ; ஊர்ச் சபையார் ; 
தென்னார்க்காட்டு மாவட்டத்திலுள்ள ஒரு 

ஒரு முகூர்த்தத்திற் செய்யும் வேலை . 
வேளாள வகுப்பார் ; செம்படவர் ,, 

கள்ளர் நாட்பறை - நாழிகைப் பறை . 
குலப் பட்டப்பெயருள் ஒன்று . 

நாட்பார்த்தல் - மங்கலச் 

செயல்களுக்கு 

நல்ல 
நாட்டாள் - கூலிவேலை செய்வோன் . 

நாள் பார்த்தல் . 
நாட்டியக்காரன் - கூத்தன் . 

நாட்பு - காண்க : ஞாட்பு . 
நாட்டியக்காரி - நாட்டியம் ஆடுபவள் ; பகட்டுக் | நாட்பூ - அன்றலர்ந்த பூ . 
காரி . 

நாட்பொருத்தம் - காண்க : நட்சத்திரப்பொருத்தம் ; 
நாட்டியப்பிரியன் - சிவபிரான் ; நடனப்பிரியன் ; செய்யுள் முதன்மொழிப் பொருத்தத்துள் 
கருத்து ; பகட்டன் . 

ஒன்று . 


நாட்போது 


652 


நாண்மலர் 


நாடியொடுங்குதல், } 


} 


நாட்போது - அன்றலர்ந்த போது . 

யாழின் நரம்பு ; உட்டொளை ; பூவின் தாள் ; 
நாடகக்கணிகை - நாட்டியப் பெண் . 

நாழிகை ; மூக்கு ; மோவாய் ; மாளிகையின் 
நாடகக்காரன் - நாடகமாடுவோன் ; காமுகன் ; மேற்பாகத்தோர் உறுப்பு ; சோதிட நூல் ; 
பாசாங்குக்காரன் . 

தாது நரம்பு ; இலை நரம்பு . 
நாடகக்காரி - நாடகமாடுவோள் ; பாசாங்குக் நாடிகேளம் - காண்க : நாளிகேர ( ள ) ம் . 
காரி . 

நாடிதாரணை - நாடிகளின் நடைமுறை . 
நாடகச்சந்தி முகம் , பிரதிமுகம் , கருப்பம் , நாடிநரம்பு - நாடியோட்ட நரம்பு . 
விளைவு , துய்த்தல் என்னும் ஐவகைப்பட்ட நாடிப்பரீட்சை - நாடியைச் சோதித்து அறிகை . 
நாடகக் கதைப்பொருத்து . 

நாடி பார்த்தல் - தாது பார்த்தல் . 

. 
நாடகசாலை - கூத்து நிகழும் இடம் ; நாடகக் நாடிமண்டலம் - சூரிய வீதி . 
கணிகை . 

தாதுவின் ஒடுக்கம் ; 
நாடகசாலையர் -- கூத்தர் , நடிகர் . 

ஊக்கமிழத்தல் . 
நாடகத்தமிழ் - முத்த மி ழில் கூத்துப்பற்றி நாடு - நாட்டுப்பகுதி ; இடம் ; பூமி ; உலகம் ; 
வழங்கும் தமிழ் இலக்கியப் பகுதி . 

நாட்டுப்புறம் ; மருதநிலம் ; பக்கம் ; இடப் 
நாடகத்தரம்பையர் - மேனகை , அரம்பை , பரப்பு ; பூவுலகப்பொது ; ஒரு பேரெண் . 
ஊர்வசி , திலோத்தமை 

என்னும் தேவ 

நாடு சார்நிலம் - நாட்டின் பக்கத்திலுள்ள கழனி 
கணிகையர் . 

முதலியவை . 
நாடகத்தரு - நாடகப் பாடல்வகை . 

நாடுதல் - தேடுதல் ; ஆராய்தல் ; விரும்புதல் ; 
நாடகத்தி - கூத்து நிகழ்த்தும் பெண் ; விபசாரி . 

தெரிதல் ; ஒத்தல் ; அளத்தல் ; கிட்டுதல் ; 
நாடகத்துறை - நடனவித்தை . 

நினைத்தல் ; மோப்பம் பிடித்தல் ; அளவு 
நாடகப்பண் - நாடகத்தில் வழங்கும் பண்வகை . 

படுதல் . 
நாடகப்பரத்தை , 
காண்க : நாடகக்கணிகை. 

நாடுபடு திரவியம் - நாட்டிலுண்டாகும் பொருள் 
நாடகப்பெண் 

களான செந்நெல் , செவ்விளநீர் , சிறுபயறு , 
நாடகபாத்திரம் - நாடக மேடையில் 

நடிப் 

ஆனெய் , வாழை , கரும்பு . 
போன் ( ள் ) . 

நாடுபிடித்தல் - நாட்டை வென்று கைக்கொள்ளு 
நாடகம் -- கலை அறுபத்து நான்கனுள் ஒன்று ; 

தல் ; குத்தகையெடுத்தல் . 
காண்க : நாடகத்தமிழ் ; கதை மாந்தர்களின் நாடுரி - ஒன்றரை நாழிகொண்ட முகத்தல் 
வடிவம் பூண்டு ஒரு கதையை நடந்ததுபோல் 

அளவை . 
நடித்துக்காட்டுவது . 

நாடேயன் - நாடகக் கணிகையின் மகன் . 
நாடகமகள் நாடகமாடுங் கணிகை . 

நாடோடி - ஊர்சுற்றித் திரிபவன் ; நாட்டுக் 
நாடகமாடுதல் -- கூத்து நடித்தல் . 

குரியது ; சாதாரண வழக்கில் உள்ளது . 
நாடகமேடை - நாடகமாடும் அரங்கு . 

நாடோடிப்பேச்சு வழக்குச்சொல் ; சாதாரணப் 
நாடகர் - கூத்தர் . 

பேச்சில் வழங்கும் மொழி . 
நாடகவழக்கு - நாடகத்திற்குரிய நெறி ; புனைந் நாடோறும் - தினமும் . 
துரை வழக்கு . 

நாண் - வெட்கம் ; மகளிர்க்குரிய கூச்சம் ; வில் 
நாடகவிருத்தி - சாத்துவதி , 

ஆரபடி , கைசிகி , 

நாண் ; கயிறு ; மாங்கலியங் கோத்த சரடு ; 
பாரதி என்னும் நால்வகை நாடகநடை . 
நாடகன் - நடனமாடுவோன் . 

காண்க : அரைஞா( நா ) ண் . 

நாண்ஞாயிறு காலை . 
நாடகாங்கம் - அபிநயம் . 
நாடகியர் - கூத்தர் . 

நாண்புடை - வில்லின் நாணொலி . 

நாண்பூட்டுதல் - காண்க : நாணேற்றுதல் . 
நாடல் - ஆராய்தல் . 

நாண்மகிழ் , 
நாடவர் - தேசத்தார் . 

நாண்மகிழிருக்கை 
நாடறிவான் - நாடுகளை அறிபவனான சந்திரன் . நாண்மங்கலம் - அறம் விளைக்கும் செங்கோ 
நாடன் - தேசத்தான் ; ஆளுந்தலைவன் ; குறிஞ்சி லினையும் அருளினையும் விரும்பியோன் 
நிலத் தலைவன் ; கார்த்திகைநாள் . 

பிறந்த நாளின் சிறப்பைச் சொல்லும் புறத் 
நாடன்பருத்தி - ஒரு செடிவகை . 

துறை ; அரசற்கு யாண்டு இத்துணை சென்றது 
நாடா - நெசவுக்கருவிவகை ; நூற்பட்டை ; அணி 

என்று எழுதும் மங்கலம் . 

நாண்மதி , 
நாடி - நாட்டிலுள்ளவள் ; நாட்டையுடையவள் ; 
இரத்தக்குழாய் முதலியன ; மூச்சுக்குழாய் ; நாண்மலர் - அன்றலர்ந்த பூ . 


- 


} - நாளோலக்கம் . 


வகை . 


நாண்மதியம் } - முழுநிலா . 


நாண்மீன் 


653 


நாதான் 


} 


- 


நாண்முழவு 


- 


வகை . 


- 


- 


-- 


நாண்மீன் - அசுவினி முதலிய விண்மீன் . 

வில்லை வளைத்து நாணைக் 
நாண்முதல் - அதிகாலை . 

நாணேறிடுதல் கொளுவுதல் . 
நாண்முல்லை - போரின் பொருட்டுக் கணவன் நாணையம் காண்க : நாணயம் . 
பிரிந்த இல்லிலே தலைவி தற்காத்துத் தங்கிய நாத்தலைமடிவிளி - சீழ்க்கை . 
நிலைமை கூறும் புறத்துறை . 

நாத்தழும்பிருத்தல் , பலமுறை சொல்லு தலால் 
காலை முரசு ; நாழிகைப் பறை . 

நாத்தழும்புதல் , நாவுக்குப் பழக்கமுண்டா 

நாத்தழும்பேறுதல் தல் . 
நாண்மேயல் காலை மேய்ச்சல் . 

நாத்தனார் ( ள் ) - கணவனுடன் பிறந்தாள் . 
நாண்மை வெட்கம் ; மகளிர் கூச்சம் . 

நாத்தாங்கி - காண்க : நாதாங்கி ; இலைக்கள்ளி 
நாணக்கேடு வெட்கமின்மை . 
நாணகம் நாணயம் . 

நாத்தாங்கிப்பேசுதல் எண்ணிப் பேசுதல் ; நாக் 
நாணநாட்டம் - தலைவி நாணும் வகையால் 

குழறிப் பேசுதல் . 
அவளுக்குத் தலைவனுடன் கூட்டமுண்மையை 

நாத்தி - கணவனுடன் பிறந்தவள் ; ஒன்றுக்கு 
ஆராய்ந்தறிகை . 
நாணம் - வெட்கம் ; அறிவு ; பயபக்தி ; மானம் ; 

உள்ள தான ஒரு பொருள் மற்றொன்றுக்கு 
தணிகை ; கூச்சம் ; மகடூஉக் குணம் நான்கனுள் நாத்திகம் - கடவுள் இல்லை என்னும் கொள்கை ; 

இல்லாதாகை ; இன்மை ; அழிவு ; தாழ்வாரம் . 
ஒன்று . 

தெய்வ நிந்தனை . 
நாணயக்காரன் - காசுக்கடைக்காரன் ; செயலில் 

நாத்திகன் - கடவுளும் இருவினைப் பயனும் 
நேர்மையாக நடப்பவன் . 

இல்லை என்னும் கொள்கை உள்ளவன் ; சமய 
நாணயஞ்செலுத்துதல் - செயலில் தகுதிகாட்டு 

ஒழுக்கம் அற்றவன் . 
தல் . 
நாணயத்தப்பு - நேர்மை தவறுகை . 

நாத்தூண் - காண்க : நாத்தனார் ( ள் ) . 

நாதக்குடம் - சங்கு . 
நாணயம் நேர்மை ; மனச்சாட்சி ; செயல் 

நாதக்குமிழ் - விந்து தங்கும் உடலுறுப்பு . 
முதலியன குறித்த பயன் தவறாமை ; நேர்த்தி நாதக்குழல் - ஊதுகருவி ; விந்துக்குழல் .. 
யானது ; முத்திரையிடப்பட்ட காசு ; கட்டுப் 
பாடு ; விலங்கின் மூக்கிலிடுங் கயிறு ; இயற்கை 

நாதகிருத்தியர் - நற்செயல்கட்கு அனுப்பப்படும் 

தேவ தூதர் . 
நிகழ்ச்சி . 

நாதகீதன் - சிவபிரான் , 
நாணயவான் நேர்மை தவறாதவன் . 

நாததத்துவம் - ஞானசத்தியின் இருப்பிடமும் 
நாணயவேலை - நேர்த்தியான வேலை . 

சுத்த தத்துவங்களுள் ஒன்றுமாகிய தத்துவம் . 
நாணல் ஒரு புல்வகை ; வெட்கப்படுதல் ; 

நாதம் - சத்தம் ; ஒலி ; வாச்சிய ஓசை ; இசைப் 
வளைதல் ; தருப்பைவகை . 

பாட்டு ; சிவபிரானது ஒன்பதுவகை மூர்த்தங் 
நாணற்கரும்பு - கரும்புவகை . 
நாணாளும் - தினந்தோறும் . 

களுள் ஒன்று ; பாதி வட்டமான மந்திரலிபி ; 
தலைவனையுடைமை ; 

செம்பால் , 
நாணி - நாணமுடையாள் ; வில்நாண் . 

சோணிதம் . 
நாணிக்கொள்ளுதல் 

காண்க : நான்று கொள்ளு 
தல் . 

நாதரவி - உடற்கொழுப்பு . 
நாணித்தல் -- நாணுதல் . 

நாதரூபதரை - பார்வதி . 
நாணிலி - நாணம் அற்றோர் . 

நாதரூபம் - சிவனது ஒலிவடிவு . 
நாணிழல் - காலை நிழல் . 

நாதவத்தம் - காண்க : யானை நெருஞ்சி . 
நாணீர் - புதுப்புனல் . 

நாதவுப்பு - பூமியில் உண்டாகும் உப்பு . 

நாதன் - தலைவன் ; அரசன் ; கணவன் ; முனிவன் ; 
நாணு நாணம் . 

குரு ; இறைவன் ; சிவன் ; அருகன் ; தமையன் . 
நாணுகம் - குதிரை . 

நாதாக்கள் - ஞானியர் . 
நாணுதல் - வெட்கப்படுதல் ; மனங்குன்றுதல் ; 

நாதாக்கியை -- காண்க : நாதரூபதரை . 
பயபக்தி காட்டுதல் ; அஞ்சுதல் ; பிணங்குதல் ; 

நாதாங்கி - பூட்டு , தாழ்ப்பாள் , சங்கிலி 
அடங்குதல் ; குவிதல் . 

இவற்றை மாட்ட உதவும் கதவுநிலை உறுப்பு . 
நாணுவம் - நாகணவாய்ப்புள் . 

நாதாந்தம் - ஞானநெறிகளுள் ஒன்று . 
நாணுவரையிறத்தல் - பத்து அவத்தையுள் நாண் நாதாந்தன் - சிவன் . 
நீங்குதலாகிய அவத்தைவகை . 

நாதாந்தி - பொன்னிமிளை . 
நாணெறிதல் - நாணைத் தெறித்து ஒலியெழுப்பு நாதார் - ஏழைக்குடிகள் . 
தல் . 

நாதான் - தலைவன் . 


- 


நாதி 


654 


நாய்ச்சீரகம் 


- 


நாப்புக்காட்டுதல் , } 


நாதி - ஞாதி ; உறவினன் ; காப்பாற்றுவோன் ; | நாமஞ்செய்தல் - பெயரிடுதல் . 
பெருங்காயவகை . 

நாமடந்தை - காண்க : நாமகள் . 
நாதிக்காரன் - ஞாதி ; உறவினன் . 

நாமடிக்கொள்ளுதல் - நாவை மடித்தல் . 
நாதித்தல் - ஒலியெழுதல் ; ஒலியெழுப்புதல் . நாமத்தாலி - கார்காத்த வேளாளரது விளக்கிடு 
நாதியன் - காண்க : நாதான் . 

கலியாணத்தில் பெண் கழுத்தில் அணியும் 
நாதேயம் காண்க : வஞ்சிக்கொடி ; சீந்திற் 

தாலிவகை . 
கொடி ; துரிசு ; இந்துப்பு . 

நாமதாது - பெயரடியாகப் பிறந்த வினை .. 
நாந்தகம் - திருமாலின் வாள் ; வாள் . 

நாமதாரணம் - பெயர் 

தரிக்கை ; திருமண் 
நாந்தல் - மந்தாரம் ; ஈரம் ; மந்தாரமாய் தரிக்கை . 
இருக்குங் காலம் . 

நாமதாரி - நாமந்தரிப்பவனான வைணவன் ; 
நாந்தி - நாடக முன்னுரை ; பாயிரம் ; சிராத்த மூங்கில்வகை ; சீலைவகை . 
வகை ; முதுகு . 

நாமதேயம் - பெயர் ; யாகாதிகளுக்குப் பெயரிடும் 
நாந்தி கந்துரு - மரமஞ்சள் . 

வேதவாக்கியவகை . 
நாந்துதல் - நனைதல் . 

நாமநீர் - அச்சத்தைத் தரும் கடல் . 
நாநல்கூர்தல் - பேசாதிருத்தல் . 

நாமம் - திருமண் கட்டி ; அச்சம் ; நிறைவு ; புகழ் ; 
நாநீட்டுதல் -- நாவை நீட்டிப் பேசுதல் . 

திருமாலின் பன்னிரண்டு பெயர்களைக் கூறி 
நாப்பண் - நடு ; தேர் நடு ; யாழினுறுப்பு . 

உடலில் இடும் திருமண் காப்பு ; பேர் ; தும்பைச் 
நாப்பாடம் மனப்பாடம் பண்ணிய வாய்ப் செடி ; முள் தராசின் நடு ; காண்க : நாரத்தை ; 
பாடம் . 

பாசி . 
நாப்பு - பரிகாசம் , ஏளனம் . 

நாமமிடுதல் - காண்க : நாமஞ்சாத்துதல் . 
-_ அழகுகாட்டுதல் ; வஞ்சித் | நாமமோதிரம் - பெயர் எழுதிய மோதிரம் . 
தல் . 

நாமயம் - தற்போதம் . 
நாப்புற்று - நாநோவுவகை . 

நாமராசி - பெயர்ப் பொருத்தம் ; 

இராசிப் 
நாபதி - பேச்சாற்றல் படைத்தவன் ; பேச்சு 

பொருத்தம் . 
அருளுவோன் . 

நாமவந்தம் - காண்க : யானை நெருஞ்சி . 
நாபி - கொப்பூழ் ; கத்தூரி ; காண்க : வச்சநாபி ; 

வச்சநாபி முறிவு என்னும் ஒரு மருந்துவகை . 
நாபிக்கொடி - கொப்பூழ்க்கொடி . 

நாமறுதல் - பேருமில்லாதபடி முற்றும் அழிந்து 
நாபிசன் - திருமாலின் உந்தியில் பிறந்தோனான 

போதல் . 
நான் முகன் . 

நாமனூரலைவாய் - திருச்செந்தூர் . 
நாபிதன் - காண்க : நாவிதன் . 

நாமாபது - காண்க : நாமகள் . 
நாபிநாடி , 

- காண்க : நாபிக்கொடி . 
நாபிநாளம் 

நாமாவளி - திருப்பெயர் வரிசை . 
நாபிரம் - விந்து . 

நாமிதம் - வளைவு . 
நாபீலம் - கடிதடம் ; கொப்பூழ்க்குழி . 

நாமுடி - நாநுனி. 

நாமோச்சாரணம் - திருப்பெயரைச் சொல்லுதல் . 
நாம் - அச்சம் ; தன்மைப் பன்மைப் பெயர் ; 

நாய் - ஒரு விலங்கு ; சூதாடுகருவி , 
தாங்கள் . 
நாம்பல் - இளைப்பு ; இளைத்த விலங்கு . 

நாய்க்கடி - நாயின் கடிப்பு ; நாய்க்கடியால் 
நாம்பன் - இளவெருது . 

உண்டாகும் சன்னி நோய் . 
நாம்பு - மெலிந்தது ; மெல்லிய கொடி . 

நாய்க்கடுகு - நாய்வேளைப்பூடு . 
நாம்புதல் - இளைத்தல் . 

நாய்க்கரந்தை - குன்றிக்கொடி . 
நாமக்கட்டி - வைணவர் அணியுந் திருமண் கட்டி , 

நாய்க்குட்டி - குட்டி நாய் ; ஒரு பணிவுமொழி . 
நாமக்காரர் வைணவர் . 

நாய்க்குணம் - இழிகுணம் ; முருட்டுத்தனம் . 
நாமகரணம் - பெயரிடுஞ் சடங்கு . 

நாய்க்கெரித்தல் - நாய்க்குச் சோறு சமைத்த 
நாமகள் - பிரமன் நாவில் வசிக்கும் கலைமகள் . 

லான இழிதொழில் செய்தல் . 
கடவுள் திருப்பெயர் 

நாய்க்கெரிப்போன் - நாய்க்குச் சோறு சமைப்ப 
ஓதுகை . 

வனான சண்டாளன் . 
நாமசேடம் - பெயர்மட்டும் மிஞ்சும் சாவு . 

நாய்கன் வணிகன் ; 

தலைவன் ; கணவன் ; 
நாமஞ்சாத்துதல் - பெயரிடுதல் ; நெற்றியில் தந்தை . 
நாமம் இடுதல் ; ஏமாற்றுதல் . 

நாய்ச்சீரகம் - ஒரு பூண்டுவகை . 


நாமவெகுண்டம், } - தும்பைப்பூடு . 


} 


- 


நாமசங்கீர்த்தனம் } 


நாய்த்திசை 


655 


நாராசம் 


} 


- 


ஆடும் நாயுருவி 


பனை 


வகை . 


நாய்த்திசை - தென்மேற்குத் திசை . 

நாயிகை - தலைவி . 
நாய்த்தீற்றி - நாய்க்குரிய இழிவான உணவு . நாயில் - காண்க : ஞாயில் . 
நாய்த்துளசி - கஞ்சாங்கோரைப் பூண்டு . 

நாயிறு - காண்க : ஞாயிறு . 
நாய்நாக்கி ( கு ) - இலைக்கள்ளிமரம் . 

நாயிறு திரும்பி , 

நாயிறுவணங்கி 
நாய்ப்புட ( டோ ) ல் - ஒரு கொடிவகை . 

காண்க : ஞாயிறுவணங்கி 
நாய்வேட்டம் - நாயின் உதவி கொண்டு 

ஒரு பூண்டுவகை . 
வேட்டை ; நாய்கள் வேட்டையில் உயிர்களை நாயுள்ளி - நரிவெண்காயம் . 
வருத்துவது போன்ற தொல்லை . 

நாயுறக்கம் - பொய்யுறக்கம் . 
நாய்வேளை - ஒரு பூடுவகை . 

நாயோட்டம் - குதிரை நடையில் ஒன்று . 
நாயக்கன் - படைத்தலைவன் ; வடுகருள் 

சி 
நாயோட்டுமந்திரம் - திருவைந்தெழுத்தில் 
ஒரு 

என்னும் எழுத்து . 
சாராரின் சாதிப் பெயர் ; வன்னியர் , வேடர் , 

நார் - மட்டை முதலியவற்றின் நார் ; கயிறு ; 
இருளர் முதலிய தமிழ்ச்சாதியாரின் பட்டப் 

வில்லின் நாண் ; பன்னாடை ; கல்நார் ; அன்பு . 
பெயர் . 

நார்க்கயிறு கொச்சைக்கயிறு . 
நாயகத்தி - காண்க : நாயகி . 

நார்ச்சீலை - மரவுரி ; காண்க : நார்மடி . 
நாயகப்பத்தி - நாடகமாடும் தலைமையிடம் . 

நார்ப்பட்டு - காண்க : நார்மடி . 
நாயகப்பானை - கோயிலில் பொங்கலிடும் பெரிய 

நார்மட்டை - நார் உரிக்கத் தகுதியான 
பர்னை . 

மட்டை . 
நாயகம் - தலைமை ; 

மேம்பாடு ; சிறப்பின் நார்மடி - பட்டாடை போல்வதும் நாரால் 
மிக்கது ; வேலைக்காரரின் தலைவன் ; காண்க : 

செய்ததுமான ஆடைவகை . 
நாயகமணி ; கிரந்திநாயகச்செடி . 

நாரகர் - நரகத்துக்குரிய பாவிகள் . 
நாயகம்பண்ணுதல் - முதன்மை செலுத்தல் . நாரங்கம் - காண்க : நாரத்தை , 
நாயகமணி - மணிமாலை நடுவிலே கோத்திருக் | நாரசிங்கம் - உபபுராணத்துள் ஒன்று ; மருந்து 
கும் பெருமணி ; அணிகலன்களின் நடுவில் 
அமைக்கும் இரத்தினம் . 

நாரசிங்கன் காண்க : நரசிங்கம் . 
நாயகமுத்து -- மாலையின் நடுவிலே அமைந்த நாரணவன் - கிருமிவகை ; மாட்டுநோயுள் ஒன்று .. 
பெருமுத்து . 

நாரணன் - திருமால் . 
நாயகமேனி - மரகதப்பச்சை . 

நாரணி - துர்க்கை . 
நாயகன் - தலைவன் ; கணவன் ; அரசன் ; கடவுள் ; நாரணியவன் துர்க்கையை 
நடத்துவோன் ; கதைத் தலைவன் . 

சிவபிரான் . 
நாயகாதிபன் - அரசன் . 

நாரத்தம் - சடாமாஞ்சில் என்னும் மருந்து ; 
நாயகி - மனைவி ; தலைவி ; பார்வதி ; கதைத் 

காண்க : வசம்பு . 
தலைவி ; ஒரு பண்வகை . 

நாரத்தம்புல் - ஒரு புல்வகை . 
நாயரஞ்சி - நாயுருவிச்செடி . 

நாரத்தை - ஒரு சிறுமரவகை ; கடாரநாரத்தை ; 
நாயன் - கடவுள் ; அரசன் ; தலைவன் . 

காட்டுநாரத்தை ; கொழுஞ்சிவகை . 
நாயன்தே - சுவாமி என்ற பொருள்படும் நாரதம் - மேகம் ; பெரிய யாழ்வகை ; பதினெண் 
தொடர் . 

புராணத்துள் ஒன்று . 
நாயன்மார் - தலைவர்; பெரியபுராணத்தில் கூறப் நாரதன் - பிரமபுத்திரராகிய பெருமுனிவர் ; 
பெறும் சிவனடியார்கள் ; கடவுளர் . 

புத்தருள் ஒருவர் ; கலகஞ் செய்பவன் . 
நாயனகாரன் - நாகசுரம் வாசிப்போன் . 

நாரதீயம் - பதினெண் புராணத்துள் ஒன்று ; ஓர் 
நாயனம் - நாகசுரம் . 

உபபுராணம் . 

நாரநிதி - நீர்நிலையாகிய கடல் . 
நாயனாய்ச்சியர் - உமையும் சிவனும் ; தலைவனும் 

நாரப்புண் -- காண்க : நரம்புச் சிலந்தி . 
தலைவியும் . 

நாரம் - நீர் ; பாசி ; மக்கட்கூட்டம் ; நீர்வாழ் புள் ; 
நாயனார் தலைவர் ; கடவுள் ; சிவன் ; 

பசுவின்கன்று ; ஆன்மாக்கள் ; மரவகை . 
சிவனடியார் ; தந்தை ; திருவள்ளுவர் ; சில 

நாரன் - காமமூட்டுவோனான மன்மதன் . 
சாதியாரின் பட்டப்பெயர் . 

நாராங்கி - கதவின் தாழ்ப்பாள் ; காண்க ; 
நாயாட்டம் - உளைச்சல் ; பேயாட்டம் . 

நாதாங்கி . 
நாயாடி - வேட்டையாடுவோன் ; திருவிதாங்கூரில் நாராசம் - இருப்புச் சலாகை ; இரும்பாணி ; 
உள்ள காட்டுச் சாதியார் . 

எழுத்தாணி ; குறுக்குச் சந்து ; விட்டம் . 


உடையவனான 


நாராயணகோபாலர் 


656 


நாலைங்கள்ளி 


. 


- 


வகை . 


நாராயணகோபாலர் - திருமாலுருவுடையோர் . நால்வகையரண் காட்டரண் , மலையரண் , நீர் 
நாராயணகௌளம் ஒரு பண்வகை . 

அரண் , மதிலரண் . 
நாராயணப்பிரியன் - திருமாலின் நண்பனான நால்வகையாச்சிரமம் - நான்குவகை வாழ்க்கை 
சிவபிரான் . 

நிலை : மாணவநிலை , இல்லற நிலை , 
நாராயணம் - அரசமரம் ; நூற்றெட்டு உபநிடதங் வன நிலை , துறவு நிலை . 
களுள் ஒன்று ; கடல் மீன் வகை . 

நால்வகையாழ் - பேரியாழ் , மகரயாழ் , சகோட 
நாராயணன் - நீரை இடமாக உடைய திருமால் ; யாழ் , செங்கோட்டியாழ் . 
சிவன் ; நான்முகன் ; 

வருணன் ; சந்திரன் ; நால்வகையிழிச்சொல் - குறளை , பொய் , கடுஞ் 
திருமாலின் அவதாரமான 

முனிவன் ; சொல் , பயனில்சொல் . 
நாரைவகை . 

நால்வகையுகம் - கிரேதா , திரேதா , துவாபரம் , 
நாராயணாத்திரம் - திருமாலை அதிதேவதையாக கலி . 
உடைய ஓர் அம்பு . 

நால்வகையுணவு உண்ணல் , தின்னல் , நக்கல் , 
நாராயணி - துர்க்கை ; திருமகள் ; பார்வதி ; 

பருகல் . 
கங்காதேவி ; தண்ணீர்விட்டான் கிழங்கு ; நால்வகையுபாயம் - இனியவை கூறல் , வேறுபடுத் 
குறிஞ்சி யாழ்த்திறத்துள் ஒன்று . 

தல் , ஈதல் , ஒறுத்தல் ( சாம , பேத , தான , 
நாராயம் - அம்பு ; எழுத்தாணி ; அளவுப் படி 

தண்டம் ) . 

நால்வகை யூறுபாடு - குத்தல் , வெட்டல் , எய்தல் , 
நாரி - வில்லின் நாண் ; பன்னாடை ; யாழ்நரம்பு ; 

எறிதல் . 

நால்வர் - சைவசமய குரவர் நால்வர் : திருஞான 
தேன் ; பெண் ; பார்வதி ; சேனை ; மணம் ; 

சம்பந்தர் , திருநாவுக்கரசர் , சுந்தரர் , 
காண்க : நன்னாரி ; இடுப்பு ; கள் . 

மாணிக்கவாசகர் . 
நாரிக்குத்து - இடுப்புவலி , 

நால்வாய் - தொங்கும் வாய் ; யானை . 
நாரிகேர ( ள ) ம் - காண்க : நாளிகேர ( ள ) ம் . 

நால்வாயன் - யானைமுகத்தவனான விநாயகன் ;; 
நாரிகேளபாகம் - மிக்க வருத்தத்துடன் பொருள் 
களைக் காணும் இயல்புடைய செய்யுள் நடை 

ஐராவத யானையையுடைய இந்திரன் . 
நால்விதப்பண் - காண்க : நாற்பண் . 

! நால்விதப்புண்ணியம் - கொடை , கல்வி , தவம் , 
நாரிகை பெண் . 

ஒழுக்கம் . 
நாரிப்பிடிப்பு - இடுப்புப் பிடிப்பு . 

நால்வேதம் - தைத்திரியம் , பௌடியம் , தலவ 
நாரிபாகன் - பெண்ணைப் பாகத்தில் கொண்ட 

காரம் , சாமவேதம் ; இருக்கு , யசுர் , சாமம் , 
சிவபிரான் . 

அதர்வணம் . 
நாரியங்கம் - கிச்சிலிவகை . 

நாலம்பலம் - கோயிலுள் ஒரு பகுதி . 
நாரை - ஒரு நீர்ப்பறவைவகை ; வெண்கொக்கு ; 

நாலல் - காண்க : தணக்கு .. 
பறவை வகை ; மாட்டின் அலைதாடி . 

நாலா பல ; வாய்க்கால் ; பள்ளத்தாக்கு . 
நால் - நான்கு ; நாலடியார் என்னும் தமிழ்நூல் . நாலாகாரியம் - பல தொழில் . 
நால்கு - நான்கு . 

நாலாம் பொய்யுகம் - கலியுகம் . 
நால்வகைச்சாந்து 

பீதம் , புலி , நாலார ( ரை )ச்சக்கரம் - சித்திரகவிவகை . 
வட்டிகை என்னும் நால்வகையாலான சாந்து . நாலாவான் - நான்காமவன் . 
நால்வகைச்சேனை - காண்க : நாற்படை . 

நாலாவிதம் - பலவிதம் . 
நால்வகைச்சொல் - பெயர்ச்சொல் , வினைச் நாலி - முத்து ; காண்க : கார்த்திகைப்பூ ; கந்தைத் 

சொல் , இடைச்சொல் , உரிச்சொல் . 
நால்வகைத்தோற்றம் - காண்க : உயிர்த்தோற்றம் . 

நாலிகம் 

எருமை ; காகம் ; தாமரை . 
நால்வகைப்பா - வெண்பா , சிரியப்பா 

நாலிகை - மூங்கில் . 
கலிப்பா , வஞ்சிப்பா . 

நாலு - நான்கு ; சில ; பல ; நாலடியார் . 
நால்வகைப்பூ , , 

- கொடிப்பூ , கோட்டுப்பூ , நீர்ப்பூ , நாலுகட்டு - நாற்புறமும் சுற்றுக்கட்டுத் 
நிலப்பூ . 

திண்ணைகொண்ட வீட்டின் பகுதி . 
நால்வகைப்பொருள் - அறம் , பொருள் , இன்பம் , நாலுசதுரக்கமலம் - காண்க : மூலாதாரம் . 

நாலுதல் - தொங்குதல் ; கழுத்திற் சுருக்கிட்டுக் 
நால்வகைப்பொன் - சாதரூபம் , கிளிச்சிறை , கொள்ளுதல் . 
ஆடகம் , சாம்பூந்தம் . 

நாலைங்கள்ளி - இலைக்கள்ளிமரம் . 


வகை . 


கலவை 


. 


துணி . 


நாவசைத்தல் 


657 


நாள் வைத்தல் 


நாவரசர் } - திருநாவுக்கரசு நாயனார் . 


நாவசைத்தல் - பேசுதல் . 

நாவியம் - காந்தள் மலர் . 
நாவடக்கம் - மந்திரத்தால் வாயைப் பேச நாவிலை 

நாவிலை - வெற்றிலை . 
வொட்டாமற் செய்கை ; மோனம் . 

நாவிழுதல் - பேச நாவெழாது போதல் . 
நாவடம் - காதணிவகை ; தாலியுருவகை . 

நாவின்கிழத்தி - கலைமகள் . 
நாவடை -- கிணற்றில் இறைப்பவன் நீர்ச்சாலைச் நாவினார் - நாவலர் . 
சாய்க்கும் இடம் . 

நாவு - நாக்கு . 
நாவடைத்துப்போதல் - பேசமுடியாமற்போதல் . நாவுதல் - கொழித்தல் ; நாக்கு வளைத்தல் ; 
நாவணம் - உள் நாக்கு . 

நாவினால் குறிகாட்டி நகையாடல் . 
நாவமிர்தம் - பேச்சு ; அறிவுரை . 

நாவுரி - காண்க : நாடுரி . 

நாவுழலை - நாக்குழறுகை ; நாவால் வரும் 
நாவரசு 

குற்றம் . 
நாவரணை - நாப்புற்றாகிய ஒரு நோய்வகை. நாவுழற்றுதல் - பொறாமைப்பட்டுப் பேசுதல் . 
நாவரையர் காண்க : நாவரசர் . 

நாவேறுசெல்வி - கலைமகள் . 
நாவல் - நாவல்மரம் ; காண்க : நாவலந்தீவு ; நாவை - கலப்பை நா ; கொழுநுனி. 
வெற்றியொலி ; போருக்கு அழைக்கை ; நெற் நாழ் - குற்றம் ; செருக்கு ; இல்லாதது 
போரிடுவோர் மகிழ்ச்சியினாலிடும் ஒலி ; நெற் சொல்லுகை ; திறமை ; நாள் . 
போர் தெழிக்கும் பகட்டினங்களைத் துரப்ப நாழ்மை 

நாழ்மை - செருக்கு ; குற்றம் . 
தோர் சொல் ; துன்பக் குறிப்பு . 

நாழம் - வசை . 
நாவலகலிடம் , 
நாவலந்தீவு , ஏழு தீவுகளுள் உப்புக்கடல் நாழல் - காண்க : ஞாழல் . 

நாழி - உட்டுளைப் பொருள் ; அளக்கும் ஒரு படி ; 
நாவலம்புவி சூழ்ந்த தீவு . 

காற்படி ; நாழிகை; நூல் நாழி ; அம்பறாத் 
நாவலம்பொலம் - சாம்பூநதம் என்னும் பொன் . 

தூணி ; பூரட்டாதிநாள் . 
நாவலர் - பேசுதலில் வல்லவர் ; புலவர் ; | நாழிக்கிணறு 

நாழிக்கிணறு - மகளிர் விளையாட்டுக்கு அமைக் 
அமைச்சர் ; பார்ப்பார் . 

கப்பட்ட கிணறு ; சிறுகிணறு . 
நாழிகை - கால அளவு ; அறுபது விநாடிகொண்ட 

அளவு ; நாடா ; உத்தரட்டாதிநாள் ; 
நாவலோநாவல் - வெற்றிக் குறியாக இடும் ஒலி ; 

கோயிற்பகுதி . 
நெற்போரிடுவோர் மகிழ்ச்சியினாலிடும் ஒலி . 

நாழிகைக்கணக்கன் - நாழிகைவட்டிலில் நேரம் 
நாவழி - நாக்கு வழிக்குங் கருவி . 

அறிந்து கூறுவோன் . 
நாவற்பொழில் - காண்க : நாவலந்தீவு . 

நாழிகைக்கவி - அரசரும் கடவுளரும் நாழிகை 
நாவறட்சி - நீர்வேட்கை . 

தோறும் செய்யும் செயல்களைக் கூறும் 
நாவன்மை - பேச்சாற்றல் ; சொல்லாற்றல் . 

நூல்வகை . 
நாவாய் - உள்ளீடற்ற கதிர் ; மரக்கலம் ; இரேவதி நாழிகைத் தூம்பு - நீர்வீசுங் கருவிவகை. 
நாள் ; காண்க : நாவாய்ப்பறை . 

நாழிகைப்பறை - நாழிகை அறிவிக்க அடிக்கும் 
நாவாய்ப்பறை - நெய்தனிலப் பறை . 

பறை . 
நாவாள் கலைமகள் . 

நாழிகைவட்டம் - சூரியக்கடிகாரம் ; நாழிகை 
நாவி - கொப்பூழ் ; கத்தூரிமான் ; கத்தூரி ; 

வட்டில் ; கடிகாரம் ; கால்வாயிலிருந்து நீரைப் 
புழுகுபூனை ; புழுகு ; 

காண்க : ஊமத்தை ; 

பகிர்ந்துகொள்ளும் முறை . 
மரக்கலம் . 

நாழிகைவட்டில் - நாழிகையை அறிவிக்கும் கருவி . 
நாவிக்குழம்பு - புழுகு . 

நாழிகைவெண்பா - காண்க : நாழிகைக்கவி . 
நாவிகன் - கப்பற்காரன் . 

நாள் - தினம் ; காலம் ; வாழ்நாள் ; நல்ல நாள் ; 
நாவிச்சட்டம் - கத்தூரிச்சட்டம் ; புழுகுசட்டம் . காலை ; முற்பகல் ; நட்சத்திரம் ; FF ; புதுமை ; 
நாவிசம் - நாவிதத்தொழில் . 

அன்றலர்ந்த பூ ; வெண்பாவின் ஈற்றடி 
நாவித்தண்டை - எருமுட்டை ; பீநாறிப் பூண்டு . யிறுதியில் வரும் ஓரசைச்சீர் வாய்பாடு . 
நாவிதச்சி - அம்பட்டச்சி . 

நாள் கேட்டல் - நல்லநாள் குறிக்கும்படி கேட்டல் . 
நாவிதன் - அம்பட்டன் ; கார்த்திகைநாள் ; நாள்தள்ளுதல் - காலங்கழித்தல் ; காலங்கடத்தல் . 

நாள்வழிக்கணக்கு - அன்றாடக் கணக்கு . 
நாவிநெய் காண்க : நாவிக்குழம்பு . 

நாள் வேலை - அன்றைய பணி ; கலியாணத்தன்று 
நாவிப்பிள்ளை - கத்தூரி விலங்குக் குட்டி . 

மணமகன் செய்து கொள்ளும் சவரச் சடங்கு . 
நாவிப்புழுகு - மான்மதம் , புழுகு . 

நாள் வைத்தல் - திருமண நாள் குறித்தல் . 


நாவலர்கோன் , } - நாவலூரினரான சுந்தரர் . 


கால 


பூரநாள் . 


83 


658 


நாற்றம் 


நாளகம் 


- 


நாளகம் - இலாமிச்சம்புல் . 

நாளைய தற்காலத்துக்குரிய ; நாளுக்குரிய ; மறு 
நாளங்காடி - பகற்கடை . 

நாட்குரிய . 
நாளடைவில் - நாள் செல்லச்செல்ல . 

நாளோட்டுதல் - காலங்கழித்தல் ; காலங்கடத்து 
நாளதினாலே - நடப்புத் தினத்தில் .. 

தல் , தாமதஞ் செய்தல் . 
நாளது - நடப்பு . 

நாளோதி - பஞ்சாங்கமோதுவோன் . 
நாளந்தி - விடியற்காலம் , 

நாளோலக்கம் - கடவுளர் அல்லது அரசர் காலை 
நாளம் - உள் துளை; தண்டு ; நரம்பு ; பொன்னரி யில் அத்தாணியில் வீற்றிருத்தல் . 
தாரம் . 

நாளோலை - சாதகம் ; முகூர்த்த ஓலை ; நல்ல 
நாளரம் - காண்க : நாளகம் . 

முகூர்த்தத்தில் வீட்டுக்கு ஓலை வேய்கை . 
நாளரும்பு -- புதிய அரும்பு . 

நாற்கணம் - நால்வகை எழுத்தான உயிர்க்கணம் , 
நாளவை நாளோலக்கம் . 

வன்கணம் , மென்கணம் , இடைக்கணம் . 
நாளறுதி காலவெல்லை ; நாளடைவில் . 

நாற்கதி - நால்வகைப் பிறப்பான தேவகதி , 
நாளன்று நாளை நின்று , நாளை மறுநாள் . 

மக்கள் கதி , விலங்குகதி , நரககதி . 
நாளாதல் - காலங்கழிகை ; காலத்திற்கு உரிய தன் | நாற்கவி - நான்குவகைப் பாட்டான ஆசு , 
றாகை . 

மதுரம் , சித்திரம் , வித்தாரம் ; ஆசுகவி முதலிய 
நாளாய்ந்தோர் வாழ்நாளைக் கணிப்பவரான நால்வகைப் புலவர்கள் . 
மருத்துவர் . 

நாற்காலி - நான்கு கால்களையுடைய விலங்கு ; 
நாளார் யமன் . 

நான்கு காலுள்ள இருக்கை . 
நாளாவட்டத்தில் காண்க : நாளடைவில் . 

நாற்காற்சீவன் - நான்கு காலுள்ள விலங்கு . 
நாளி - கள் ; நாய் ; 

அறுபது விநாடிகொண்ட நாற்குணம் - அறிவு , நிறை , ஓர்ப்பு , கடைப்பிடி 
நேரம் ; ஒரு கால அளவு ; காண்க : நாடா . 

ஆகிய ஆடவர்குணம் ; நாணம் , மடம் , அச்சம் , 
நாளிகம் - காண்க : நாளகம் ; வெள்ளைக்கொடி ; 

பயிர்ப்பு ஆகிய பெண்டிர் குணம் . 
தாமரை ; கோட்டை மதிற்சுவரில் அமைக்கப் நாற்கோணம் - நான்கு கோணமுள்ள உருவம் . 
படும் எறிபடைவகை . 

நாற்சதுரம் - சமநீளமும் சமகோணமுமுடைய 
நாளிகேர ( ள ) ம் - தென்னை . 

உருவம் ; காண்க : பிரண்டை . 
நாளிடுதல் - நல்ல நாள் குறித்தல் . 

நாற்சந்தி - நாலு தெருக்கள் கூடுமிடம் . 
நாளிதழ் - செய்தித்தாள் , தினசரிப் பத்திரிகை . நாற்சி - தொங்குதல் . 
காண்க : நாளது . 

நாற்படை - தேர்ப்படை , குதிரைப்படை , 
நாளிருக்கை - காண்க : நாளவை . 

யானைப்படை , காலாட்படை . 
நாளில் காண்க : நாளடைவில் , 

நாற்பண் - நான்கு நிலத்துக்குரிய குறிஞ்சி , 
நாளினி - புளிமாமரம் . 

பாலை , மருதம் , நெய்தல் ( செவ்வழி ) என்னும் 
நாளினுநாளும் - காண்க : நாளுக்குநாள் . 

பண்கள் . 
நாளுக்கு - ஒரு நாளில் ; நல்ல நாளில் . 

நாற்பது - நான்கு பத்துக்கொண்ட எண் . 
நாற்பயன் - காண்க : நாற்பொருள் . 

நாற்பாட்டன் - பாட்டனுக்குப் பாட்டன் . 
நாளும்ம் - தினந்தோறும் . 

நாற்பால் நால்வகைச் சாதிப் பகுப்பான 
நாளுலத்தல் - இறத்தல் ; நாட்கழிதல் . 

அந்தணர் , அரசர் , வணிகர் , வேளாளர் . 
நாளெடுத்தல் - நன்முகூர்த்தஞ் செய்தல் . 

நாற்பால்மரம் - பால் மிகுதியாயுள்ள ஆல் , அரசு , 
நாளெல்லை - மறையும் நேரம் , அத்தமனம் ; அத்தி , இத்தி என்னும் நால்வகை மரங்கள் . 
இறுதிக்காலம் . 

நாற்பான் - காண்க : நாற்பது : 
நாளேரடித்தல் - நல்ல நாளில் உழத்தொடங்கு நாற்பொருள் - நான்கு உறுதிப்பொருள்களாகிய 
தல் . 

அறம் , பொருள் , இன்பம் , வீடு . 
நாளை - அடுத்த தினத்தில் ; நாளுக்குரிய . 

நாற்பொன் - காண்க : நால்வகைப்பொன் . 
நாளைக்கழித்து - அடுத்த தினத்தின் பின் நாள் . 

நாற்றங்கால் - நாற்றுக்காக விதையிடும் வயல் ; 
நாளைக்கு - அடுத்த தினத்தில் . 

மூலம் . 
நாளைநின்று . 

நாற்றங்கேட்டல் - மணமறிதல் . 

நாற்றடி - காண்க : நாற்றங்கால் . 
நாளைமற்றைநாள் - நாளை அல்லது நாளை | நாற்றம் - மணம் ; மூக்கால் அறியும் புலனறிவு ; 
நின்று ; இனிமேல் . 

தீநாற்றம் ; கள் ; தொடர்பு ; தோற்றம் . 


நாளிது 


நாளுக்குநாள் . } - ஒவ்வொரு நாளும் . 


- 


2 . 


நாளை நீக்கும். } - பிற்றை நாளை அடுத்து . 


நாற்றம்வீசுதல் 


659 


நிக்கிரகித்தல் 


} - தீயநாற்றமடித்தல் . 


நான்று 


- 


விதை 


நாற்றம்வீசுதல் , 

நான்மறை - காண்க : நால்வேதம் . 
நாற்றமெடுத்தல் 

நான்மறை முதல்வன் - அந்தணன் . 
நாற்றவுணவு - அவியாகிய உணவு . 

நான்மறையாளன் - நான்கு வேதங்களில் வல்லவ 
நாற்றி - நான்கு மடங்கு . 

னான பார்ப்பனன் . 
நாற்றிசை - நான்கு திக்குகளான கிழக்கு , தெற்கு , நான்மறையோன் - பிரமன் ; நான்கு வேதங்களில் 
மேற்கு , வடக்கு . 

வல்லவனான பார்ப்பனன் . 
நாற்று - பிடுங்கிநடும் பயிர் . 

நான்மாடக்கூடல் - மதுரை நகர் . 
நாற்றுதல் - தொங்கவிடுதல் ; தூக்குப்போடுதல் . 

நான்முகத்தோன் - நான்கு முகமுடைய பிரமன் . 
நாற்று நடவு - நாற்று நடுகை . 
நாற்றுப்பாக்கு - விதைக்குரிய பாக்கு . 

நான் முகப்புல் - காண்க : நாணல் . 
நாற்றுப்பாத்தி - நாற்று உண்டாக்கும் இடம் . 

நான்முகன் - பிரமன் ; அருகன் . 
நாற்றுப்பாவுதல் - விதை தெளித்தல் ; தானியம் 

நான்முகன்கிழத்தி - பிரமன் மனைவியாகிய கலை 
முதலியன பதிபோடுதல் ; இளஞ்செடிப் பதியம் 

மகள் . 
வைத்தல் . 

நான்முகன் தேவி கலைமகள் ; காண்க : 
நாற்றுமரம் - நாற்றுவிட்டுப் பிறகு எடுத்து நட்டு 

மனோசிலை. 
வளர்க்கும் மரம் . 

நான் முலையாயம் - பசுக்கூட்டம் . 
நாற்று முடி - ஒருசேரக்கட்டிய நாற்றின் முடிப்பு . 

காலம் . 
நாற்றுவிடுதல் - நாற்று உண்டாக்க 

கழுத்தில் 
விதைத்தல் . 

டுக் கொண்டு சாதல் . 
நாறல் - நாறுதல் ; தீநாற்றம் ; நாற்றமுடையது . நானச்செப்பு - புழுகுசெப்பு . 
நாறனா - கிடேச்சு , நெட்டி . 

நானம் 

மணப்பண்டம் ; கத்தூரி; கத்தூரி 
நாறி - நன்னாரிக்கொடி ; கற்றாழைச்செடி . 

விலங்கு ; புழுகு ; பூசுவன ; மணப்பொடி ; கவரி 
நாறு - காண்க : நாற்று ; பயிர்முளை . 

மான் ; ஞானம் ; சுத்தி செய்தற்கு நீரில் 
நாறுகட்டி - பெருங்காயம் . 

மூழ்குகை . 
நாறுகரந்தை - ஒரு பூண்டுவகை . 

நானமா - கத்தூரிவிலங்கு . 
நாறுதல் - மணத்தல் ; தோன்றுதல் ; பிறத்தல் ; நான வெண்ணெய் - நீராடும்போது தேய்த்துக் 

முளைத்தல் ; மோத்தல் ; தீநாற்றம் வீசுதல் . கொள்ளும் மணஎண்ணெய் . 
நான்காம்வேதம் – வேதத்துள் நான்காவதான 
அதர்வணம் . 

நானார்த்தபதம் - பலபொருள் ஒருசொல் . 
நான்கு - மூன்றுக்குமேல் ஒன்று கொண்ட எண் ; 

நானாவிகாரி - பலவிதமாகப் பரிணமிக்கும் ஒரு 
நாலில் ஒரு பங்கு ; வட்டிக்காகச் சேர்த்து 

பொருள் . 
அறுவடையானதும் கொடுப்பதாகச் சம்மதித் 
துப் பெறும் தானியக் கடன் . 

நானாவிதம் - அநேகவகை , பலவிதம் . 
நான்மருப்பியானை - நான்கு கொம்புடைய 

நானாளைமாறன் - நான்கு நாளைக்கு ஒரு முறை 
யானையாகிய ஐராவதம் . 

வரும் காய்ச்சல் . 
நான்மருப்பியானையூர்தி - ஐராவதத்தை ஊர்தி 

நானாற்றிசை - பல திசை . 
யாக உடையவனான இந்திரன் . 

நானிலம் - குறிஞ்சி , முல்லை , மருதம் , நெய்தல் 
நான்மலத்தர் - ஆணவம் , கன்மம் , சுத்தமாயை , 

என்னும் நால்வகை நிலம் . 
திரோதாயி என்னும் நான்கு மலமுடைய 

நானூல் - மார்பில் தொங்கும் நூலாகிய பூணூல் . 
பிரளயாகலர் . 

நானூறு - நான்கு நூறுகொண்ட எண் . 


நானா 


பல . 


நி - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ந் + இ ) ; இன்மை , | நிக்கா - முகமதியர் கலியாணம் ; கைம்பெண் 
மறுதலை , மிகுதி , அண்மை , உறுதி , வன்மை , 

மணம் . 

நிக்கிரகத்தானம் - வாதிகள் தோல்வியுறு தற்கு 
விருப்பம் இவற்றைக் காட்டும் வடமொழி 

ஏதுவாகியது . 
முன்னொட்டு ; நிடாதம் எனப்படும் தார இசை 

சை 

நிக்கிரகம் - அழிக்கை ; அடக்குதல் ; தண்டனை ; 
யின் எழுத்து . 

வெறுப்பு ; வாதத் தோல்வி ; எல்லை . 
நிக்கிரகித்தல் - கொல்லுதல் ; அடக்குதல் ; 
விடுதல் ; ஒறுத்தல் . 


கை 


நிக்கந்தத்தேவர், } - பற்றற்றவனாகிய அருகன் . 


உவமை . 


நூல் ; 


நிக்கிரானுக்கிரகம் 

660 

நிச்சித்தம் 

நிகற்பம் - பத்து இலட்சங் கோடி . 
நிக்கிரானுக்கிரகம் - ஒறுத்தலும் அருளுதலும் . 

நிகாசம் 
நிக்குரோதம் - ஆலமரம் ; காட்டாமணக்கு . 

நிகாதம் - நரகம் . 
நிகசலாகம் - தனியிடம் . 

நிகாதன் - வஞ்சகன் . 
நிகடம் - அண்மை . 

நிகாயம் - கூட்டம் ; இடம் ; வீடு ; நகரம் . 
நிகண்டவாதம் - நிகண்டவாதியின் கொள்கை . 

நிகாயன் - வடிவமற்ற கடவுள் . 
நிகண்டவாதி - சமணருள் ஒரு பகுதியார் . 

நிகாரணம் கொலை ; காரணமற்றது . 
நிகண்டவாய்ச்சொல்லுதல் - உண்மை கூறுதல் . 

நிகாரணன் காண்க : நிசாரணன் . 
நிகண்டாயிருத்தல் - உண்மையாதல் . 

நிகாரம் - அவமரியாதை ; தவறு ; பணி ; தூற்று 
நிகண்டு - சொற்பயன் விளக்கும் 

தல் ; விழுங்குதல் . 
அகரமுதலி, அகராதி ; படலம் ; உறுதி ; வேதச் நிகிதம் - படை ; இதமின்மை . 
சொற்றொகுதி . 

நிகிர்தம் - காண்க : பிசி 
நிகண்டுபேசுதல் - எல்லாந் தெரிந்ததுபோற் 

நிகிருட்டம் - இழிவு . 
பேசுதல் . 

நிகிருதி - வறுமை ; பொல்லாங்கு ; நிந்தை .. 
நிகணம் - வேள்விப் புகை . 

நிகிலம் - எல்லாம் . 
நிகதம் - பேச்சு . 

நிகீயெனல் - குதிரையின் கனைப்புக் குறிப்பு . 
நிகதி - காண்க : நியதி . 

நிகீனன் - கீழ்மகன் . 
நிகப்பிரபை - இருள் . 

நிகு - மஞ்சள் ; அறியுங் கருவி . 
நிகம் - ஒளி . 

நிகுஞ்சம் - புதர்வீடு ; குகை ; சிறு குடிசை . 
நிகமம் - முடிவு ; வேதம் ; நகரம் ; நெடுந்தெரு ; நிகுஞ்சனம் 

நிகுஞ்சனம் - கொலை ; கூத்தின் உடற்செய்கை 
கடைவீதி ; வாணிகம் ; வாணிகக் கூட்டம் . 

களுள் ஒன்று . 
நிகமனம் -- அனுமான உறுப்பு ஐந்தனுள் இறுதி நிகுட்டம் - தொனி . 
யானது . 

நிகுத்தை - கதவு . 
நிகர் - ஒப்புமை ; சமானம் ; ஒளி ; போர் . 

நிகுதி - காண்க : நியதி ; வரி . 
நிகர்த்தல் - ஒத்தல் ; மாறுபடுதல் ; விளங்குதல் ; 

நிகுநிகுவெனல் - மினுமினுத்தற் குறிப்பு . 
போர் . 

நிகும்பம் - நேர்வாளக்கொட்டை . 
நிகர்தி - இருப்புலக்கை . 

நிகூடம் -- ஆழம் ; மறைவு . 
நிகர்ப்பு - ஒப்பு ; போர் . 
நிகர்ப்புதம் - நூறுகோடி . 

நிகேதனம் } - வீடு ; கோயில் ; நகரம் . 
நிகர்பக்கம் - காண்க : சுபக்கம் . 

நிகோதம் - விலங்கினம் ; கொடிய நரகவகை . 
நிகர்வம் - செருக்கின்மை . 

நிச்சம் - காண்க : நிச்சயம் ; எப்பொழுதும் . 
நிகர்வி - செருக்கில்லாதவன் ( ள் ) . 

நிச்சயதாம்பூலம் - பெண்ணை மணஞ்செய்து 
நிகர்வு - ஒப்பு . 

தருவதற்கு உறுதிப்படுத்த மாப்பிள்ளை 
நிகர - ஓர் உவம உருபு . 

வீட்டார் பெண் வீட்டாருக்குத் 

தரும் 
நிகரம் - கூட்டம் ; குவியல் ; மொத்தம் ; பொருள் ; வெற்றிலைபாக்கு . 

கொடை ; விழுங்குதல் ; நி என்னும் எழுத்து . நிச்சயம் - உறுதி ; மெய் . 
நிகரார் - பகைவர் . 

நிச்சயார்த்தம் - மெய்ப்பொருள் ; காண்க : 
நிகரிடுதல் - ஒப்பிடுதல் . 

நிச்சயதாம்பூலம் , 
நிகருவம் - அடக்கம் .. 

நிச்சயித்தல் - உறுதிப்படுத்தல் ; தீர்மானித்தல் . 
நிகலம் - பிடரி , 

நிச்சல் - எப்பொழுதும் . 
நிகழ்காலம் - தொழில் நடைபெறும் காலம் . நிச்சலபுத்தி - திரியாத மனம் . 
நிகழ்ச்சி - சம்பவம் ; நிலைமை ; செயல் ; தற் நிச்சலம் - அசைவின்மை ; நித்தியத்துவம் ; இலக்கு 
காலம் . 

நால்வகையுள் அசைவற்றிருப்பது . 
நிகழ்த்துதல் - நடப்பித்தல் ; சொல்லுதல் . நிச்சலன் - அசைவற்றவன் ; கடவுள் .. 
நிகழ்தல் - நடத்தல் ; நடந்துவருதல் ; செல்லு நிச்சலும் - காண்க : நிச்சல் . 

தல் ; தங்குதல் ; நிறைவேறுதல் ; விளங்கு தல் . நிச்சலை - சத்தி விசேடம் ; பூமி . 
நிகழ்வு - நடக்கை ; காண்க : நிகழ்காலம் ; | நிச்சாயகம் - உறுதிப்படுத்துவது . 
நிலைமை . 

நிச்சாரகம் - காற்று . 
நிகளம் - நீளம் ; யானைக் காற்சங்கிலி ; விலங்கு ; நிச்சாலங்கம் - மலை . 
தளை ; கடப்பமரவகை . 

நிச்சித்தம் - மனோலயம் ; கவலையின்மை . 


நிச்சிதம் 


661 


நிடலாட்சன 


செது , } - தவறாது ஒவ்வொரு நாளும் . 


நிச்சிதம் காண்க : நிச்சயம் . 

நிசித்தண்ணீர் - காலையில் நீராகாரத்திற்கு தவ 
நிச்சிதார்த்தம் - காண்க : நிச்சயதாம்பூலம் . 

இரவில் சோற்றுப் பானையில் ஊற்றிய நீர் , 
நிச்சிந்தன் 

- கவலையற்றவன் ; அருகன் ; ஈசன் . நீராகாரம் . 
நிச்சிந்தை கவலையின்மை . 

நிசித்தம் - இகழ்ச்சி ; விதிக்கு முரணானது . 
நிச்சியம் - வெள்ளுள்ளிப்பூண்டு . 

நிசிதம் - இகழ்ச்சி ; பொய் ; கூர்மை ; இரும்பு . 
நிச்சிரேணி - ஏணி . 

நிசிதன் - அசுரன் ; இழிஞன் . 
நிச்சிரேயசம் - வீடுபேறு . 

நிசிந்தன் - ஈசன் . 
நிச்சுவசனம் - பெருமூச்சு ; சினம் . 

நிசிமணி - காண்க : நிசாமணி . 

நிசீத்தியை 
நிச்சுவாசம் - மூச்சு வெளிவிடுகை ; மூச்சினை 

இரவு . 

நிசீதம் -- இரவு ; நள்ளிரவு ; கூர்மை ; புன்மை . 
அடக்குகை ; மூச்சு ; சிவாகமத்துள் ஒன்று . 
நிச்சேட்டை - செயலற்றிருக்கை . 

நிசீதிகை - உண்ணாநோன்பால் உயிர்விடு தல் . 
நிச்சேடம் - மிச்சமின்மை . 

நிசும்பம் - காண்க : நிசாரணம் . 

நிசும்பன் காண்க : நிசாரணன் . 
நிசகரம் - உறு திபண்ணுகை . 

நிசும்பனம் - காண்க : நிசாரணம் . 
நிசங்கம் - அம்புக்கூடு ; இணக்கம் . 

நிசுலகம் - மார்புறை . 
. 

நிசுவாசம் காண்க : நிச்சுவாசம் . 
நிசப்தம் - ஒலியின்மை . 

நிசுளம் - நீர்க்கடப்பமரம் . 
நிசம் - உண்மை , சத்தியம் ; இயல்பாகவுரியது . 

நிசூதனம் - அழிக்கை. 
நிசவான் - உண்மையுள்ளவன் . 

நிசை - இரவு . 
நிசா - இரவு - 

நிட்கண்டகம் - தீமையின்மை ; கண்ணோட்ட 
நிசாகசம் - இரவில் மலரும் ஆம்பல் . 

மின்மை . 
நிசாகம் - மஞ்சள் . 

நிட்கண்டகன் பகையற்ற வனாகிய 

சிவபெருமான் . 
நிசாகரன் - இரவைச் செய்வோனாகிய சந்திரன் ; 

நிட்கம் - வராகனெடை ; நாணயவகை ; பொன் ; 
சேவல் . 

பறைவகை . 
நிசாசரம் - ஆந்தை ; பாம்பு . 

நிட்களங்கம் மாசின்மை . 
நிசாசரன் - இரவில் திரிவோன் ; அசுரன் ; 

நிட்களசிவம் - அருவமான சிவம் . 
சந்திரன் ; இராக்கதன் . 

நிட்களம் - உருவமின்மை ; தூய்மை . 
நிசாசரி கூகை ; அரக்கி ; விலைமகள் . 

நிட்களர் - அருவமூர்த்தியான சிவபெருமான் . 
நிசாசலம் - பனி . 

நிட்காமியம் - விருப்பமின்மை ; 
நிசாடம் - ஆந்தை . 

விரும்பாது செய்யும் செயல் . 
நிசாடு - மஞ்சள் . 

நிட்காரணம் - காரணம் இன்மை . 
நிசாதன் - கீழ்மகன் ; வஞ்சகன் . 

நிட்காரம் - நிந்தை . 
நிசாதனம் - இடம் ; வீடு ; நகரம் ; உடல் . 

நிட்குடி - ஏலம் . 
நிசாதி மாலை வெளிச்சம் . 

நிட்சணம் - முத்தங்கொடுக்கை . 
நிசாந்தம் - விடியற்காலம் . 

நிட்சேபம் - எட்டுப் போகத்துள் 

ஒன்றாகிய 
நிசாபதி - சந்திரன் ; கருப்பூரம் . 

புதைபொருள் ; ஈட்டுப்பொருள் . 
நிசாமணி - மின்மினி ; சந்திரன் . 

நிட்டுரதரன் , 
நிசாமனம் - கேள்வி ; பார்வை ; நிழல் .. 

நிட்டுரவன் 
நிசாமானம் இராக்கால அளவு . 

நிட்டூரம் - கொடுமை . 
நிசார் - நீண்ட காற்சட்டை . 

நிட்டூரி - கொடியவள் . 
நிசார்த்தம் - உண்மை . 

நிட்டை - தியானம் ; நோன்பு நோற்றல் . 
நிசாரணம் - கொலை . 

நிட்பலம் - பயனின்மை . 
நிசாரணன் - கொலைஞன் . 

நிட்பிரபஞ்சம் -- பிரபஞ்சத்தைக் கடந்தது . 
நிசாரம் - சத்தற்றது ; வருத்தம் . 

நிட்பிரபஞ்சன் - அமைதியானவன் , சாந்தமுள்ள 
நிசாரி - இரவின் பகைவனான சூரியன் . 

வன் . 
நிசாளம் - ஒருகட்பறை . 

நிடதம் - எண்குல மலைகளுள் ஒன்று ; ஒரு நாடு ; 
நிசான் - கொடி . 

முட்டியாக இரண்டு கையுஞ் சமன்செய்யும் 
நிசி - இரவு ; நள்ளிரவு ; இருள் ; மஞ்சள் ; பொன் . இணைக்கைவகை . 
நிசிசரன் - அசுரன் ; அரக்கன் ; சந்திரன் ; கள் வன் ; நிடலம் - நெற்றி . 
காவற்காரன் . 

நிடலாட்சன் - நெற்றிக்கண்ணனான சிவபிரான் . 


பயனை 


} - வன்னெஞ்சன் . 


நிடாதம் 


662 


நிதலம் 


; 


ஆணவம் . 


நூல் ; 


நிடாதம் - ஏழிசைகளுள் ஏழாவது . 

நித்தியபூசை - நாள்தோறும் நடைபெறும் 
நிடூதனம் - கொலை . 

வழிபாடு . 
நிடூதனன் - கொலைஞன் .. 

நித்தியம் - அழியாமை ; எப்பொழுதும் ; வீடுபேறு ; 
நிடேகம் - மணமக்கள் முதன் முறை கூடும் கடல் ; நாடோறும் ; காண்க : நித்தியபூசை ; 
சடங்கு . 

நாட்கடமை உணர்த்தும் நூல் ; காண்க : 
நிடேதம் - விலக்கு ; விலக்கப்பட்ட பொருள் . 

நித்திகம் . 
நிண்டுதல் - நிமிண்டு தல் . 

நித்தியமுத்தன் - கடவுள் ; பிரமஞானி . 
நிண்ணயம் – ஏற்பாடு ; உறுதி ; ஆராய்வு . 
நிண்ணயம்பண்ணுதல் - உறுதிசெய்தல் . 

யமோட்சம் 
நிணச்செருக்கு - உடற் கொழுப்பாலாகிய நித்தியயோகம் - குறையாச் செல்வம் ; என்றும் 

விடாச் சேர்க்கை . 
நிணத்தல் - கொழுத்தல் ; கட்டுதல் ; முடைதல் . நித்தியயௌவனம் - மாறா இளமை . 
நிணத்திசு - இரத்தச் சவ்வு . 

நித்தியல் - காண்க : நித்தியபூசை ; நித்தியக் 
நிணநரம்புகள் - ஊன் நரம்புகள் . 

கட்டளை. 
நிணநெய் - மணிக்கட்டுகளில் உண்டாகும் பசை . 

நித்தியவாழ்வு - மோட்சப்பதவி ; நிலைத்த 
நிணம் - கொழுப்பு ; ஊன் ; ஊனீர் . 

வாழ்க்கை . 
நிணர்தல் - கட்டுதல் ; செறிதல் . 

நித்தியவிதி - அன்றைய செயல் ; நாட்கடமை 
நிணவை - பிணிப்பு ; பின்னிச்செய்யப்பட்டது . உணர்த்தும் 

இறந்தவர்பொருட்டுப் 
நிணறு - உருக்கம் ; இதம் . 

பத்துநாளும் செய்யும் சடங்கு ; ஓமக் கிடங்கு ; 
நித்தக்கட்டளை - காண்க : நித்தியக்கட்டளை. பலி கொடுக்குமிடம் . 
நித்தகருமம் - காண்க : நித்தியகருமம் . 

நித்தியவிநோதம் - காண்க : நித்தவிநோதம் . 
நித்தக்காய்ச்சல் - தினமும் அடிக்கும் சுரநோய் . நித்தியவிபூதி - திருமாலின் பரமபதம் . 
நித்தத்துவம் - என்றுமுள தாந்தன்மை . 

நித்தியன் - கடவுள் . 
நித்தநிமிந்தம் - கோயில் நித்தியக்கட்டளை . 

நித்தியாநித்தியம் - காண்க : நித்தாநித்தம் . 
நித்தம் - என்றும் அழியாதுள்ள நிலை ; காண்க : | நித்தியானந்தம் - நிலைத்த மகிழ்ச்சி ; வீடுபேறு . 
நித்தியகருமம் ; ஓம குண்டம் ; நீர்முள்ளிப் 

நித்தியானந்தன் - காண்க : நித்தியன் . 
பூண்டு . 

நித்திராதேவி - தூக்கத்துக்குரிய மூதேவி , 
நித்தரங்கசமுத்திரம் - அலையற்ற கடல் . 

நித்திராபங்கம் - தூக்கத்தடை ; தூக்கம் பிடியா 

நோய் . 

நித்திராவிருட்சம் - மரவகை ; இருள் . 
நித்தவிநோதம் - அருகனது முக்குடைகளுள் 

நித்திரித்தல் - உறங்குதல் . 
ஒன்று . 

நித்திரை - உறக்கம் . 
நித்தன் - அருகன் ; கடவுள் ; சிவன் . 
நித்தாநித்தம் - நிலைபேறும் நிலையாமையும் . 

நித்திரைதெளிதல் - உறக்கத்தினின்று நீங்குதல் . 

நித்திரைரோகம் - தூக்கநோய் . 
நித்தாரம் - தீர்மானம் ; நிருணயம் . 
நித்திகம் - கண்டங்கத்தரி ; தூதுவளை . 

நித்தில் - காண்க : நொச்சி ; மின்மினி . 

நித்திலக்கோவை - முத்து மாலை ; 
நித்தியக்கட்டளை - அன்றாட ஏற்பாடு . 

அகநானூற் 
நித்தியகருமம் - அன்றாடஞ் 

றின் மூன்றாம் பகுதி . 

செய்யவேண்டிய 
செயல்கள் . 

நித்திலம் - முத்து . 
நித்தியகலியாணம் - நிலைத்த இன்பம் ; என்றும் நித்திலவடம் } - முத்துமாலை . 

, 1 
உள்ள மகிழ்ச்சி . 
நித்தியகலியாணி - பார்வதி ; பிள்ளையார்பூ 

நித்திலவூர்தி - முத்துப்பல்லக்கு . 
என்னும் செடி 

நித்தை - உமை ; தூக்கம் . 
நித்தியசூரி – மாலுலகத்து வாழ்கின்ற முத்தர் 

நிதகம் - நீர்முள்ளிப்பூண்டு . 

நிதம் - தினமும் . 
நித்தியத்துவம் - அழிவின்மை . 

நிதம்பம் - மலைப்பக்கம் ; அல்குல் ; பிருட்டம் ; 
நித்தியநைமித்திகம் - நாள் வழிபாடும் விழாவும் . 

நிருத்தக்கைவகை ; தோள் ; கரை ; கற்பரி 
நித்தியப்படி - நாடோறும் ; தினமும் நடக்குங் 

பாடாணம் . 
கட்டளைப்படி . 

நிதரிசனம் - எடுத்துக்காட்டு ; திருட்டாந்தம் ; 
நித்தியப்பிரளயம் - உயிர்களின் சுழுத்தி நிலை ; உவமை அணி . 
இறப்பு : நாள்தோறும் நிகழும் பிரளயம் . நிதலம் - கீழேழுலகத்துள் ஒன்று .. 


நித்திலும் } - எந்நாளும் . 


கள் . 


நிதனம் 


663 


நிமிட்டுதல் 


வள் . 


நிதனம் - அழிவு ; சாவு ; வறுமை ; பிறந்த நாளுக்கு நிந்து - வயிற்றில் இறந்த பிள்ளையைப் பெற்ற 

ஏழாநாள் . 
நிதாககரன் - சூரியன் . 

நிந்தை - காண்க : நிந்தனை . 
நிதாகம் - முதுவேனிற்காலம் ; வெப்பம் ; | நிந்தையுவமை - உவமேயத்தை உயர்த்தி 
வியர்வை . 

உவமானத்தை இகழ்ந்து சொல்லும் உவமை 
நிதாந்தன் - மேன்மையுள்ளவன் . 

அணி . 
நிதார்த்தம் - உறுதி ; நேர்மை ; உண்மை ; சமன் நிப்பரம் - பாரமின்மை ; அசைவின்மை . 
செய்கை . 

நிப்பாட்டுதல் - நிறுத்துதல் ; தாமதித்தல் ; 
நிதானக்காரன் - யோசனையுள்ளவன் .. 

நேராக நடுதல் . 
நிதானம் - ஆதிகாரணம் ; நோய்க்காரணம் ; | நிபத்தி - உண்மை ; தோன்றுமிடம் ; உதவி . 
இரத்தினம் ; பொன் ; படை ; 

தீர்மானம் ; | நிபத்தியை - போர்க்களம் . 
உத்தேசம் ; நோக்கம் ; நேர்மை ; சமம் ; | நிபதனம் - விழுகை ; கீழ் இறக்குகை . 
பிரமாணம் ; சாவதானம் ; முடிவு ; பௌத்தர் | நிபந்தம் - கோயிற்கட்டளைக்கு வி ப்பட்ட 
கூறும் பேதைமை , செய்கை , உணர்வு , 

சொத்து ; தாவரப்பொருள் ; தவணையாகச் 
அருவுரு , வாயில் , ஊறு , நுகர்வு , வேட்கை , செலுத்துவது ; அணை ; கடமை ; யாப்பு . 
பற்று , பவம் , தோற்றம் , வினைப்பயன் என் நிபந்தனம் - தொகுப்பு . 
னும் பன்னிரண்டு நிதானங்கள் . 

நிபந்தனை -- கட்டுப்பாடு ; ஏற்பாடு ; தண்டனை ; 
நிதானவான் - நேராளி , அறிவாளி . 

பொதுவிதி . 
நிதானன் ஆதிகாரணனான கடவுள் . 

நிபம் - காரணம் ; உவமை ; வஞ்சனை ; கோள் . 
நிதானி - முன்யோசனையுள்ளவன் . 

நிபாதம் - இறங்குகை ; செயலொழிகை; இறப்பு ; 
நிதானித்தல் - உறுதிசெய்தல் ; அளவு திட்டப் காண்க : உடம்பொடு புணர்த்தல் , 
படுத்து தல் ; அனுமானித்தல் . 

நிபாதனம் - கொல்லுகை. 
நிதி - பொன் ; பொருட்குவை ; ஐக்கிய நாணயச் 

நிபானம் - கிணறு ; நீர்த்தொட்டி ; பாற்குடம் . 
சங்கம் . 

நிபிடம் - காண்க : நிபுடம் . 
, 

நிபீடனம் - மல்வித்தை . 
} 

நிபுடம் - நெருக்கம் . 
நிதித்தியாசனம் - இடைவிடாத் தியானம் . நிபுணத்துவம் - திறமை . 
நிதிநிட்சேபம் - பூமியின் கீழுள்ள புதையல் . நிபுணம் - திறமை ; சிறப்பு . 
நிதிப்பலகை - பொற்பலகை . 

நிபுணன் மிகவல்லோன் ; கலைவல்லோன் ; 
நிதிப்பொதி - பொற்கிழி . 
நிதிபதி - காண்க : நிதியின் கிழவன் . 

நிம்பம் - வேப்பமரம் . 
நிதியம் - பொருள் திரள் ; பொன் ; கடவுண்மணி நிம்பன் - வேப்பமாலையுடைய பாண்டியன் . 

நிம்பிரி - பொறாமை . 
நிதியின் கிழவன் - குபேரன் ; தலைச்சங்கப் நிம்பிரித்தல் - கோபித்தல் . 
புலவருள் ஒருவர் . 

நிம்பை - திருமகள் . 
நிதியோன் , 

நிம்மதி - மனவமைதி . 
நிதீசன் 

நிம்மந்தம் - ஒற்றுமையின்மை ; அகங்காரம் . 
நிதுவனம் - கலப்பு ; 

புணர்ச்சி ; 

மகிழ்ச்சி ; நிம்மளம் - மனவமைதி ; களங்கமற்றது . 
விளையாட்டு . 

நிமந்தக்காரர் - கோயில் வேலைக்காரர் ; திருவடி 
நிதேசம் - கட்டளை ; சொல் ; அண்மை . 

தாங்குவோர் . 
நிந்தகன் - இழிவாகப் பேசுவோன் . 

நிமந்தப்புறம் - அறத்துக்கு விடப்பட்ட நிலம் . 
நிந்தம் - தனியுரிமை . 

நிமந்தம் - கோயில் ஊழியம் ; கோயிலின் 
நிந்தனை - இகழ்ச்சி . 

ஏற்பாடு . 
நிந்தாத்துதி - இகழ்தல்போலப் புகழ்தல் . 

நிமம் - பிடர்த்தலை . 
பொருட்படுத்தாதிருத் 
நிந்தித்தல் - இகழ்தல் ; 

நிமலம் மாசின்மை . 
தல் . 

நிமலன் - மலமற்ற கடவுள் ; தூயன் . 
நிந்திதம் - பரிகாசம் , ஏளனம் ; தடை ; இகழப் நிமலை - களங்கமற்ற பார்வதி . 
பட்டது . 

நிமிட்டுதல் - கிள்ளுதல் ; நெருடித் 

நெருடித் தூண்டுதல் ; 
நிந்திப்பு - காண்க : நிந்தனை . 

கசக்குதல் . 


புதன் . 


வகை . 


}} - குபேரன் . 


நிமிடம் 


664 


நியாயபோதனை 


நிமித்திகப்புலவர் ) 


நிமிடம் - நிமையம் , காலநுட்பம் ; தாளத்தின் நியதிப்பெயர் - ஏற்புடைய மொழி . 
காலவகை பத்தனுள் ஒன்று . 

நியதிபண்ணுதல் - நீக்குதல் 
நிமிடன் - மிகத் திறமையாளன் , 

நியதுதல் - விடுதல் . 
நிமிடி - சுறுசுறுப்புள்ளவன் . 

நியதேந்திரியன் - ஐம்பொறிகளை அடக்கினவன் . 
நிமிடி பாதம் - கண்டிப்பு ; பிடிவாதம் . 

நியந்தா - கட்டளையிடுவோன் ; கடவுள் . 
நிமிடு - திறமையான வேலை . 

நியமக்காரன் - நோன்புபூண்டவன் ; 

ஒழுக்க 
நிமிடுதல் - நெருடுதல் . 

முள்ளவன் . 
நிமிண்டி - ஓர் எறும்புவகை ; சிறு திருடன் . நியமங்கெட்டவன் - ஒழுக்கத் தவறியவன் . 
நிமிண்டுதல் - கசக்குதல் ; கிள்ளு த ல் ; பிறர் | நியமச்சூத்திரம் - ஓரிடத்தில் பல விதிகள் நிகழும் 
அறியாமற் சிறிதாக எடுத்தல் . 

நிலையில் ஒன்றை வரையறுக்கும் சூத்திரம் . 
நிமித்தக்காரன் - வருஞ்செயல் சொல்வோன் . 

நியமஞ்செய்தல் - ஏற்படுத்துதல் ; 

வேலையில் 
நிமித்தகாரணம் - காரணம் மூன்றனுள் 

அமர்த்துதல் ; நோன்பு கொள்ளல் . 
குடத்துக்குக் குயவன்போலக் காரியத்தோடு 

நியமம் - செய்கடன் ; MF ; அட்டயோக விதி 
சேராத காரணம் . 

முறைகளில் வழுவாது ஒழுகுதல் ; 

வரை 
நிமித்தத்துவம் - ஏதுத்தன்மை . 

யறுக்கை ; வழக்கு ; உறுதி ; முடிவு ; நகரம் ; 
நிமித்ததானம் - தென்புலத்தார்க்குச் செய்யுஞ் 

கோயில் ; கடைத்தெரு ; வீதி ; இடம் ; மண்டபம் . 
சடங்கினுள் ஒன்று . 

நியமவிஞ்சனம் - இன்றியமையாச் சாதனம் . 
நிமித்தம் - காரணம் ; காண்க : நிமித்தகாரணம் ; 

நியமனம் - கட்டளை ; அமர்த்தம் ; உத்தியோக 
சகுனம் ; அடையாளம் ; இலக்கு ; பொருட்டு ; 
சபிண்டீகரணத்தில் இறந்தோர்க்குப் பிரதி 

அமைவு ; ஆணை ; வகைப்படுத்துகை . 
நிதியாய் வரிக்கப்பெற்றவர்க்குரிய இடம் . 

நியமித்தல் -- உத்தியோகம் முதலியவற்றில் 
அரசரின் உறுதிச் சுற்றத் 

அமர்த்துதல் ; தீர்மானித்தல் ; சங்கற்பஞ் 
தார் ஐவருள் வருவது 

செய்தல் ; ஓரிடத்திற் பல விதிகள் நிகழும் 
கூறவல்ல கணியர் ; குறிசொல்லுபவர் . 

நிலையில் ஒன்று அல்லது சிலவே வரும் என்று 
நிமித்தியம் - சகுனம் ; காரணம் . 

வரையறுத்தல் ; பிறப்பித்தல் ; கட்டளையிடல் ; 
நிமிதல் - வாய்நெளிதல் . 

வகைப்படுத்துதல் . 
நிமிர்த்துதல் - நேர் நிற்கச் செய்தல் ; வளைவு 

வளைவு நியமிதம் - நியமனம் பெற்றது ; உறுதி . 
நீக்குதல் ; சீர்ப்படுத்துதல் ; நன்றாகப் புடைத் 

நியர் - ஒளி . 
தல் . 

நியர்ப்புதம் - பதினாயிரங்கோடி . 
நிமிர்தல் - உயர் தல் ; நீ ளுதல் ; வளர்தல் ; நியாக்கியம் - பொரியரிசி . 
ஏறுதல் ; பரத்தல் ; நுடங்குதல் ; நடத்தல் ; | நியாச ( த ) ம் - வைத்தல் ; கிரியை ; தன்னைக் 
ஓடு தல் ; மிகைத்தல் ; தூரமாதல் ; உயர்ந்த 

கடவுளிடம் ஒப்படைத்தல் ; வேம்பு ; ஈடு 
தாதல் ; நெருங்குதல் ; உறுதியாதல் ; இடை 

வைத்த பொருள் . 
யிடுதல் ; முயலுதல் ; இறுமாத்தல் ; கோள் 

நியாமகன் - அமர்த்துபவன் ; ஓட்டுநன் ; மாலுமி . 
மீளத் திரும்புதல் . 

நியாயக்கேடு - நீதிக்கேடு . 
நிமிரல் - நிமிர்கை ; சோறு . 

நியாயங்காட்டுதல் - காரணங்கூறுதல் . 
நிமிளன் - காண்க : நிமிடி ; கெட்டிக்காரன் . 

நியாயங்கேட்டல் - வழக்கு விசாரித்தல் . 
செவ்வெண்மையான கல்வகை . 

நியாயசபை - நீதிமன்றம் . 
நிமை - இமை . 

நியாயத்தப்பு - காண்க : நியாயக்கேடு . 
நிமைத்தல் - இமைத்தல் . 

நியாயத்தலம் - காண்க : நியாயசபை. 
நியக்கரணம் - இகழ்வு , அவமதிப்பு . 

நியாயத்தார் - நீதிபதிகள் . 
நியக்கி மான் . 
நியக்குரோதம் - ஆலமரம் . 

நியாயத்தீர்ப்பு - வழக்கில் நீதிபதி கொடுக்கும் 
நியசித்தல் - வைத்தல் ; பதித்தல் , 

தீர்மானம் . 
நியதம் - அடக்கம் ; எப்பொழுதும் . 

நியாயப்பிரமாணம் - நீதிச்சட்டம் . 
நியதி - கட்டுப்பாடு ; செய்கடன் ; ஒழுக்கவிதி ; நியாயப்பிரமாணி - ஒழுக்கமுள்ளவன் ; நியாய 

ஊழ் ; முறைமை ; வரையறை ; எப்பொழுதும் . முறை தவறாது நடப்பவன் . 
நியதிச்சொல் - காண்க : நியதிப்பெயர் . 

நியாயபரிபாலனம் - நீதியாட்சி . 
நியதித்தல் - உறுப்புகளை மந்திரத்தால் தெய் நியாயபோதனை - நன்னெறியுணர்த்துகை ; நீதி 
வங்கட்கு உரியனவாக்குதல் . 

மொழி . 


நிமிளை 


நியாயம் 


665 


நிர்வாகி 


அரசன் 


நிர்கிமித்தியம் - 


- 


நியாயம் - நீதி ; வாய்மை ; நன்னெறி ; சட்டம் ; | நிர்த்தாட்சிணியம் - இரக்கமின்மை . 
முகாந்தரம் ; வாக்குவாதம் ; கௌதமர் மதம் நிர்த்தாரணம் - நிலையிடுகை . 
பற்றிய தருக்க நூல் ; போக்கு ; கட்டுப்பாடு ; நிர்த்தூளி - முற்றும் அழிதல் . 
இடம் ; வழக்கு ; உலகியலாகவும் சாத்திர நிர்த்தேசம் - கட்டளை ; குறித்துக்காட்டுகை ; 
மாகவும் வழங்கும் திட்டாந்த நெறி ; ஒரு 

சூத்திரபிடகத்தின் ஒரு பகுதி . 
நோக்கத்துடன் அமைந்த சட்டம் . 

நிர்த்தேசித்தல் - குறித்துக்காட்டுதல் . 
நியாயம் பேசுதல் - வழக்கை விசாரித்தல் ; 

நிர்த்தொந்தம் - பற்றின்மை ; தொந்ததுக்க 
தீர்ப்புக்கொடுத்தல் . 

மின்மை . 
நியாயமலைவு - தருக்க நூலுக்கு மாறான கூற்று . நிர்நாசம் - அழியாமை ; முற்றுமழிதல் . 
நியாயமுத்தரித்தல் - நியாயங் காட்டுதல் ; பிரதி நிர்நாமம் - அருகன் எண்குணத்துள் ஒன்றாகிய 
வாதஞ் செய்தல் . 

பெயரில்லாமை . 
நியாயமுரசு - மும்முரசுகளுள் 

நிர்நாமன் - பெயரற்ற கடவுள் . 
வழங்குதற்கு அறிகுறியாக முழங்கும் முரசு . 

நிர்நிமித்தம் , 

காரணமின்மை . 
நியாயர் - தருக்கநூலில் வல்லவர் . 
நியாயவாதி - வழக்கறி ஞ ன் ; நியாயம் நிர்ப்பத்தியம் - பத்தியமின்மை . 
பேசுவோன் . 

நிர்ப்பந்தம் - தொந்தரவு ; கட்டாயம் . 
நியாயவான் - நீதிமான் ; நியாயம் பேசுவோன் ; நிர்ப்பந்தித்தல் -- கட்டாயப்படுத்துதல் ; 
நீதிபதி . 

துன்புறுத்துதல் . 
நியாளம் ஒரு பறைவகை . 

நிர்ப்பாக்கியம் - பேறின்மை . 
நியுத்தம் - முட்டியுத்தம் . 

நிர்மதி - மனக்கவலையின்மை .. 
நியுத்தன் மனங்கவிந்தவன் ; ஒரு செயல் | நிர்மலதை - மலமற்றிருக்குந் தன்மை . 
செய்தற்கு அமர்த்தப்பெற்றவன் . 

நிர்மலம் மாசின்மை ; மனக்கவலையின்மை . 
நியுதம் - நூறாயிரம் ; பத்து நூறாயிரம் . 

நிர்மலன் - மாசற்ற கடவுள் . 
நியூனம் - குறைவு ; தோல்வித்தானவகை . 

நிர்மாணம் - இயற்றுகை ; ஏற்பாடு ; அம்மணம் . 
நியோககுற்றம் - வாதத்தில் எதிரியின் தோல்வித் நிர்மாலியம் - பூசித்துக் கழித்த பொருள் . 
தானம் அறியாமை . 

நிர்மித்தல் - இயற்றுதல் ; விதித்தல் . 
நியோகம் - கட்டளை; நியமித்த தொழில் ; | நிர்மிதம் - படைக்கப்பட்டது ; படைத்தல் ; 
தத்துவம் ; உறுதி ; முயற்சி . 

கற்பிதம் ; விதித்தல் . 
நியோகித்தல் - கட்டளையிடுதல் . 

நிர்மூடன் - முழுமூடன் . 
நியோசனம் கட்டளை ; இசைவு . 

நிர்மூடி - மூடப்பெண் . 
நிர்க்கதி - கதியின்மை . 

நிர்மூலம் - காரணமற்றது ; பாழாதல் . 
நிர்க்கந்தவாதி - சமணருள் ஒரு பிரிவினராகிய நிர்வகித்தல் - ஆளுதல் ; செயல் நடப்பித்தல் ; 
நிகண்டவாதி . 

பொறுத்தல் ; உறுதிப்படுத்துதல் . 
நிர்க்குண்டி வெண்ணொச்சிச்செடி . 

நிர்வசனம்- சொற்கு வேர்ச்சொற் பொருள் 
நிர்க்குணம் - குணமின்மை ; இழிகுணமில்லாமை . 

கூறுகை ; பேசாதிருக்கை . 
நிர்க்குணன் - குணமற்ற கடவுள் ; குணாதீதன் . நிர்வமிசம் - சந்ததியின்மை . 
நிர்க்கோத்திரம் - காண்க : கோத்திரமின்மை . 

நிர்வர்த்தியம் - மூவகைச் செயப்படுபொருள் 
நிர்ச்சரம் - தலைமயிர் பறித்தல் முதலிய சமண 

களுள் இயற்றப்படுவது . 
நோன்பு . 

நிர்வாகசபை செயல்களைச் செய்து 

துமுடிக்குஞ் 
நிர்ச்சலம் - நீரின்மை ; நீரும் உண்ணாப் பட்டினி; சங்கம் . 
அசைவின்மை . 

நிர்வாகப்படுதல் - நிலைப்படுதல் . 
நிர்ச்சலை - சலனமற்ற சிவசத்தி ,. 

நிர்வாகம்பண்ணுதல் - பொறுத்தல் ; 

ஆளுதல் ; 
நிர்ச்சீவனாதல் - முற்றும் ஆற்றலற்றுப் 

பராமரித்தல் ; முடிவு செய்தல் ; செயல் 
போதல் . 

நடப்பித்தல் ; மெச்சும்படி ஒன்றைச் சாதித் 
நிர்ணயம் - உறுதி ; ஆராய்வு . 

தல் ; உறுதிப்படுத்துதல் . 
நிர்ணயித்தல் - தீர்மானித்தல் ; முடிவு செய்தல் . 

நிர்வாகமாதல் - நேர்மையாய் நடத்தப்படுதல் ; 
நிர்த்தத்துவன் - தத்துவாதீதனாகிய கடவுள் . 

கன்னி முறைப்படி மணம் செய்விக்கப்படுதல் . 
நிர்த்தம் - நடனம் ; வரிக்கூத்துவகை . 

நிர்வாகன் , ஆள் திறனுடையோன் ; வாய்மை 
நிர்த்தமாராயன் - நட்டுவர் தலைவன் . 

நிர்வாகி 

யாளன் ; மேலாளர் ; பொறுப் 
நிர்த்தனன் - சொத்துரிமையற்றவன் ; எளியவன் . 

பாளர் . 


- 


} 


84 


நிர்வாசம் 


666 


நிரவுதல் 


சமண 


- 


பக்கம் } - அரைத் தூக்கம் . 


நிரம்பாமென்சொல், } - மழலைச்சொல் . 


நிர்வாசம் குடியற்றது . 

நிரப்பம் - முழுமை ; இறப்பு ; ஒப்புமை ; சமம் ; 
நிர்வாணம் 

பெளத்தர்களின் முத்தி கற்பு . 
நிலை ; வீட்டின்பம் ; அம்மணம் . 

நிரப்பிவிடுதல் - பூர்த்தியாக்குதல் ; சூலடையச் 
நிர்வாணி - ஆடையில்லாதவன் ( ள் ) ; சிவன் ; செய்தல் . 
அருகன் . 

நிரப்பு - நிறைவு ; சமதளம் ; சமாதானம் ; 
நிர்விக்கினம் இடையூறின்மை . 

வறுமை ; குறைவு ; சோர்வு ; நிறைகுடத்தைச் 
நிர்விகற்பக்காட்சி - பொருளின் உண்மை சூழப்போடும் நெல் ; மங்கலக்குறியாக நெல் 
மாத்திரம் உணரும் உணர்வு . 

வைத்து நிரப்பிய நாழி . 
நிர்விகற்பம் - வேறுபாடின்மை ; ஐயமின்மை . 

நிரப்புதல் - நிறைத்தல் ; பரப்புதல் ; பூர்த்தி 
நிர்விகாரம் - வேறுபாடின்மை ; கடவுள் . 

செய்தல் ; மன நிறைவாக்குதல் ; விடையளித் 
நிர்விகாரி - கடவுள் . 

தல் . 
நிர்விசாரம் - கவலையின்மை ; துயரமின்மை . 

நிரப்போர் - இரப்போர் ; வறியர் . 
நிர்விவாதம் - விவாதமற்றது . 

நிரபராதி - குற்றமற்றவன் . 
நிரக்கம் - சுட்டறிவின்மை . 

நிரம்ப - நிறைய , மிகுதியாக . 
நிரக்கரகுக்கி - காண்க : நிரட்சரகுட்சி . 

நிரம்பரன் - ஆடையில்லாதவன் ; அருகன் ; சிவன் . 

நிரம்பவழகியர் - பேரழகுள்ளவர் ; சிவன் ; 
நிரக்கு - அகவிலை ; நேர்மை . 

ஒரு. 
புலவர் . 
, 
நிரங்கிருதி 

நிரம்பாச்சொல் - மழலைச்சொல் . 
நிரங்குசம் - கட்டுப்படாமை . 

நிரம்பாத்துயில் , 
நிரங்குசன் - கட்டுப்படாதவன் . 

நிரம்பாத் தூக்கம் 
நிரசம் - சத்தின்மை ; சுவையின்மை . 

நிரம்பாநோக்கு - இடுக்கிப் பார்க்கும் பார்வை . 
நிரசனம் - அழித்தல் ; தள்ளுதல் ; பட்டினி ; 
வாயாலெடுத்தல் , கக்குதல் . 

நிரம்பிப்பாய்தல் - ததும்பி வழிதல் . 
நிரஞ்சனம் -- குற்றமில்லாதது ; வெளி ; நிறைவு ; 
வீடுபேறு ; இரசகற்பூரம் . 

நிரம்பியம் 

வாழை . 
நிரஞ்சனன் - அழுக்கற்ற கடவுள் ; அருகன் ; சிவன் . 

நிரம்பினபெண் - பருவமடைந்த பெண் . 
நிரஞ்சனி -- பார்வதி . 

நிரம்புதல் - நிறைதல் ; மிகுதல் ; முடிவுறுதல் ; 
நிரட்சம் - நில நடுக்கோடு , பூமத்தியரேகை . 

பருவமடைதல் ; முதிர்தல் . 
நிரட்சரகுட்சி - எழுத்தறிவற்றவன் . 
நிரட்சரேகை - காண்க : நிரட்சம் . 
நிரத்தல் - பரத்தல் ; நிரம்புதல் ; கலத்தல் ; 

நிரயம் - காண்க : நிரையம் . 
சமாதானப்படுதல் ; ஒழுங்குசெய்தல் ; நெருங்கு 
தல் ; போதிய தாதல் ; சமபங்கிட்டு அளித்தல் . நிரர்த்தம் 

- பயனற்றது . 
நிரத்திமாலி - சிவபிரான் . 

நிரல் - வரிசை ; ஒப்பு . 
நிரத்தியயம் - குற்றமின்மை . 

நிரலுதல் - ஒழுங்குபடுதல் . 
நிரத்துதல் - சமதளமாக்குதல் ; குண்டு | நிரவகாசவிதி - குறித்த 

இடந்தவிர 
குழிகளைத் தூர்த்துச் சமனாக்குதல் . 

இடத்திற்குச் செல்லக்கூடாத விதி . 
நிரதம் - எப்பொழுதும் . 

நிரவகாலிகை வெளி . 
நிரதி - பற்று . 
நிரதிகாரன் - ஒன்றற்குரிய அதிகாரமற்றவன் . 
நிரதிசயம் - உயர்வற உயர்ந்த நிலைமை . நிரவம் - ஒலியின்மை . 
நிரதிசயவின்பம் - தன்னின் மேம்பட்ட இன்ப | நிரவயவம் - உறுப்பற்றது . 
மில்லாத வீட்டின்பம் . 

நிரவயன் - அழிவில்லாத கடவுள் . 
நிரந்தம் - முடிவற்றது ; நெருக்கிடை ; குரங்கு . நிரவலடித்தல் - உழுதநிலத்தைச் சமனாக்குதல் . 
நிரந்தரம் - டை விடாமை ; முடிவற்று நிரவற்பயிர் - பெருமழையில் மண்ணால் மூடப் 
எப்பொழுதும் இருக்கை ; நெருக்கம் ; அழிவு ; பட்ட பயிர் . 
குரங்கு ; சராசரி . 

நிரவுதல் - சமனாதல் ; தீர்தல் ; பரவு தல் ; 
நிரந்தரன் - எப்போதுமுள்ள கடவுள் ; சிவன் . வரிசையாயிருத்தல் ; சமனாக்கு தல் ; குறை 
நிரந்தரி - காண்க : நிரஞ்சனி . 

தீர்த்தல் ; சராசரி பார்த்தல் ; சரிப்படுத்துதல் ; 
நிரந்தரித்தல் - எப்போதுமிருத்தல் ; பரவுதல் . அழித்தல் . 


நிரம்பியபட்பம், } 


நிரயப்பாளர், } - நரகத்திலுள்ள தலைவர் . 


நிரர்த்தகம் } 


வேறு 


நிரவதிகம் } - எல்லையற்றது . 


நிரளியசாரை 


667 


நிருபாதானம் 


- 


நிரளியசாரை - கானகக்கல் . 

நிரீட் சமாணம் - நம்பிக்கை ; பார்க்கை . 
நிரன்னுவயன் - சுற்றமற்ற துறவி . 

நிரீட்சித்தல் - பார்த்தல் ; பார்வை பார்த்தல் ; 
நிரனிறுத்தல் - நிறுத்தமுறையால் 

வரிசையாக எதிர்பார்த்தல் . 
அமைத்தல் . 

நிரீட்சிதம் - பார்க்கப்பட்டது . 
நிரனிறை - ஒழுங்காக நிறுத்தல் ; பொருள்கோள் | நிருச்சுவாசம் - மூச்சுவிடாதிருக்கை .. 
நான்கனுள் நிறுத்த முறையே சொற்களை நிருசத்தன் - இராக்கதன் . 
நிறுத்தல் . 

நிருசிங்கம் - நரசிங்கம் . 
நிரா - பழம் முதலியவற்றின் கன்றின நிலை . 

நிருணயம் - ஆராய்வு ; உறுதி . 
நிராகம் உடலின்மை . 

நிருணயித்தல் - தீர்மானித்தல் . 
நிராகரணம் - மறுப்பு . 

நிருணாமன் - பெயரில்லாத கடவுள் ; அருகன் . 
நிராகரன் - அருவமான கடவுள் . 

நிருணித்தல் - காண்க : நிருணயித்தல் 
நிராகரித்தல் மறுத்தல் ; புறக்கணித்தல் . 

நிருத்தம் - நடனம் ; பற்றின்மை ; வேதங்களி 
நிராகாரம் - மறுப்பு ; புறக்கணிப்பு ; 

லுள்ள சொற்களை ஆராயும் நூல் ; காண்க : 

உருவ 
மின்மை ; வானம் ; வீடுபேறு ; உணவின்மை . 

திரோப ( பா ) வம் . 
நிராகாரன் - உருவிலாக் கடவுள் .. 

நிருத்தமாது - நாடகக் கணிகை . 
நிராகிருதம் - தள்ளுண்டது ; உருவமற்றது . 

நிருத்தன் - நடிப்போன் . 

வாசிக்கும் 
நிராகிருதி - வடிவின்மை; மறுப்பு; புறக்கணிப்பு. நிருத்தாங்கம் - நடனத்துக்கு 
நிராகுலம் - கலக்கமின்மை . 

மத்தளம் , தாளம் முதலியன . 
நிராங்குதல் - நருங்குதல் . 

நிருத்தாசனம் - தெளிவு . 
நிராசனர் - கடவுளர் . 

நிருத்தாட்சிணியம் - கண்ணோட்டமின்மை . 
நிராசாரம் - ஒழுக்கமின்மை . 

நிருத்தாதனம் - ஒரு காலைத் தூக்கி நிற்கும் 
நிராசை - விருப்பமின்மை ; நம்பிக்கையறுகை . 

நிலைவகை . 
நிராடங்கம் - மறுப்பற்றது . 

நிருத்தானுகம் - காண்க : நிருத்தாங்கம் . 

நிருத்தி - சொற்கு வேர்ச்சொற் 
நிராதபகை - இரவு . 

பொருள் 

கூறுகை . 
நிராதாரம் - ஆதாரமின்மை ; 

வேண் 
சார்பு 

நிருதர் - அரக்கர் . 
டாமை ; காண்க : நிராதாரயோகம் . 

நிருதாட்ச ( சி ) ணியம் - காண்க : நிருத்தாட் 
நிராதாரயோகம் - ஆன்மா தன்னறிவு இழந்து 

சிணியம் . 
அறிவு வடிவாய சிவனை அடைந்து பற்றற | நிருதி - தென் மேற்றிசைப் 
நிற்கும் நிலை . 

குபேரன் ; முதலெழு வள்ளலுள் ஒருவன் ; 
நிராதாரன் - பற்றுக்கோடற்றவனான கடவுள் . 
நிராமயம் - நோயின்மை ; நோயற்றது . 

நிருதிதிசை குபேரன் திசையான தென் 
நிராமயன் - கடவுள் . 

மேற்கு , 
நிராயுதபாணி - ஆயுதமற்றவன் . 

நிருதிபாசம் - கடற்பாசி . 
நிராயுதன் - ஆயுதமற்றவன் ; அருகன் . 

நிருதூளி - தூளி , அழுக்கு . 
நிராலம்பம் - பற்றுக்கோடின்மை ; வெளி ; | நிருநாசம் - காண்க : நிர்நாசம் .. 
நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று . 

நிருநாசன் - அழிவற்ற கடவுள் . 
நிராலம்பன் - பற்றுக்கோடற்ற கடவுள் . 

நிருநாமன் - கடவுள் . 
நிரியாசம் புகைச் சரக்கு ஆறனுள் ஒரு நிருபசரிதம் - உபசாரமாக ஏற்றிக் கூறப் 
பிசின்வகை ; காண்க : வேம்பு . 

படாதது . 
நிரியாணம் யானைக் கடைக்கண் ; இறப்பு ; | நிருபதி - காண்க : நிருபன் ; குபேரன் . 
வீடுபேறு . 

நிருபதுங்கராகம் - பெரும்பண்வகை . 
நிரீச்சுரம் - கடவுளில்லை என்னும் மதம் . 

நிருபம் - எழுதியனுப்புங் கட்டளை ; கடிதம் ; 
நிரீச்சுரவாதி - காண்க : நிரீச்சுவரவாதி . 

தீர்மானம் . 
நிரீச்சுவரசாங்கியம் - இறைவனின்மையைக் 

றைவனின்மையைக் | நிருபமம் - ஒப்பின்மை . 
கூறும் சாங்கிய மதம் . 

நிருபமன் - ஒப்பில்லாதவன் . 
நிரீச்சுவரவாதி - கடவுள் இல்லை என்போன் . 

நிருபவல்லவை - அரசி . 
நிரீட்சணசுத்தி - கண்ணேறு கழிக்கை . 

நிருபர் - தாளிகைக்குச் செய்தி திரட்டுபவர் . 
நிரீட்சணம் பார்வை ; எதிர்பார்த்திருக்கை ; | நிருபன் - அரசன் . 
மதிப்பு ; பார்வையின்மை . 

நிருபாதானம் - முதற்காரணமின்மை . 


பாலகனான 


அரக்கி . 


- 


நிருபாதி 


668 


நிலக்குமிழ் 


சபை 


நிருபாதி - துன்பமின்மை ; காரணமின்மை ; நிரைச்சல் காண்க : நிரைசல் ; இரவல் ; சூது 
தடையின்மை . 

விளையாட்டுவகை ; படைவகுப்பு . 
நிருபாதிகம் - தடையற்றது ; காரணமற்றது . 

நிரைசல் - ஓலை 

முதலியவற்றால் இடும் 
நிருமதம் - யானை ; மதமொழிந்த யானை . 

அடைப்பு . 
நிருமலதானம் - ஞானிகட்கு உதவுங் கொடை . நிரைத்தல் - ஒழுங்காய் நிறுத்தல் ; நிரப்புதல் ; 
நிருமலம் - மாசின்மை . 

பரப்புதல் ; கோத்தல் ; நிறைவேற்றுதல் ; தனித் 
நிருமலன் - குற்றமற்றவன் ; கடவுள் . 

தனியாய்ச் சொல்லுதல் ; திரளுதல் ; 
நிருமலி - பார்வதி . 

கூட்டு தல் ; தொடர்ந்து வருதல் 
நிருமாலியம் - பூ சித்துக் கழித்த பொருள் ; | நிரைத்தாலி - ஒரு தாலிவகை . 
வில்வம் ; பெரிய மாவிலங்கமரம் . 

நிரைதல் - நிரப்புதல் ; ஒழுங்காக்குதல் ; முடை 
நிருமித்தல் - படைத்தல் ; தீர்மானித்தல் ; தல் ; ஓலை முதலியவற்றை 

வரிசையாக 
ஆராய்தல் ; ஏற்படுத்துதல் ; பொய்யாகக் வைத்து மறைத்தல் ; வரிசையாதல் ; முறைப் 
கற்பித்தல் . 

படுதல் ; திரளாதல் . 
நிருமிதம் - உண்டாக்கப்பட்டது ; பொய்யாகக் நிரைந்துகாட்டுதல் - விரித்தல் , விளக்குதல் . 
கற்பித்தது . 

நிரைபு - முற்றியலுகரத்தாலேனும் குற்றிய 
நிருமிதி - படைப்பு . 

லுகரத்தாலேனும் தொடரப்படும் நிரை 
நிருமூடம் - முழுதும் அறிவின்மை . 

யசை . 
நிருவகித்தல் - காண்க : நிர்வகித்தல் . 

நிரைபெயர்த்தல் - எதிரிகள் கைக்கொண்ட பசுக் 
நிருவாகசபை - செயல்களைச் செய்து முடிக்கும் கூட்டங்களைத் திரும்பக் கைப்பற்றல் . 
சங்கம் . 

நிரைமீட்சி , 1 பகைவர் கவர்ந்த ஆநிரையை 
; நிரைமீட்டல் 

மீட்கை . 
ஓம்புகை ; நடப்பித்தல் ; பொறுக்கை ; பொருள் நிரையம் - நரகம் . 
கொள்ளும் முறை ; முடிவு ; உறுதி ; நிலைமை . 

நிரையொன்றாசிரியத்தளை - ஆசிரியப்பாவில் 
நிருவாண தீட்சை - சிவதீட்சையில் மூன்றாவது . 

நிரையீற்று இயற்சீர்முன் நிரை முதல் இயற்சீர் 

வந்து ஒன்றுந் தளை , 
நிருவிகற்பசமாதி - தான் 

வு 

ள் 
வேறென்ற விகற்ப உணர்வற்ற யோகநிலை . 

நிரோசாதம் - காண்க : நிரோதி . 

நிரோட்டகம் , இதழியைந்து பிறவாத 
நிருவிடயானந்தம் - உணர்ச்சிக்கு 

, எழுத்துகளால் 
இன்பம் . 

நிரோட்டியம் ) செய்யுள் . 
நிரூபணம் - ஆராய்ச்சி ; மெய்ப்பித்தல் . 

நிரோட்டியவோட்டியம் - செய்யுளின் முற்பாதி 
நிரூபம் - உருவமின்மை . 

நிரோட்டியமும் பிற்பாதி ஒட்டியமுமாகப் 
நிரூபன் - உருவமற்ற கடவுள் .. 

பாடும் கவி . 
நிரூபித்தல் - மெய்ப்பித்தல் ; ஆராய்தல் . 

நிரோதம் - தடை ; அடக்கம் . 
நிரூபிதம் - நிச்சயிக்கப்பட்டது ; தீர்மானிக்கப் | நிரோதனை - புலனடக்கம் . 

. 
பட்டது . 

நிரோதி , 
நிரேதுகம் - ஏதுவற்றது . 
நிரை - வரிசை ; ஒழுங்கு ; கொடிப்படை ; படை நில்லாமை - நிலைத்திராமை ; அழிவது ; உறுதிப் 
வகுப்பு ; காண்க : கிரமம் ; கோபுரம் ; கூட்டம் ; படாமை . 
பசுக்கூட்டம் ; பசு ; நிரையசை ; ஒரு விளை நிலக்கடம்பு - ஒரு பூண்டுவகை . 
யாட்டுவகை . 

நிலக்கடலை வேர்க்கடலை, 

ணிலாக் 
நிரைக்கழு - மதிற் கதவுகட்குக் 

கொட்டை . 
அமைக்கப்படும் முட்கழு . 

நிலக்கணம் - மூன்று நிரையசையடுத்து வருவதும் 
நிரைகவர்தல் - பகைவர்களின் பசுக்கூட்டங் செய்யுளின் தொடக்கத்திருப்பின் நன்மை 
களைப் பிடித்தல் . 

எனப்படுவதுமான சொல் . 
நிரைகிளம்பி - சினையாடு . 

நிலக்கரி - பூமியிலிருந்து எடுக்கப்படும் 
நிரைகோட்பறை - நிரை கவரும்போது அடிக்கும் 

கரிவகை . 
பாலைப்பறைவகை . 

நிலக்கன்று -- சிறுபயிர் . 
நிரைகோடல் , ) போர்த் தொடக்கமாகப் பகை 

நிலக்காரை ஒரு முட்செடிவகை . 
நிரைகோள் வரின் ஆநிரையைக் கவர்கை . நிலக்கிழார் - நிலத்துக்கு உரியவர் . 
நிரைச்சம் - காண்க : நிரைசல் ; இரவல். 

நிலக்குமிழ் - ஒரு செடிவகை . 


கட 


எட்டாத நிரோட்டம் , 


நிரோதினி } - பதினாறு கலையுள் ஒன்று . 


ம 


காவலாக 


} 


நிலக்குழி 


669 


நிலாத்திரி 


பலகை ; 


வரி . 


நிலக்குழி - உரக்குழி ; எழுத்துக்குழி . 

நிலமண் மனைத் தளத்தை நிரப்பும் மண் . 
நிலக்கூந்தல் - எலிச்செவிப்பூடு . 

நிலமயக்கம் காண்க : திணைமயக்கம் . 
நிலக்கொடி - காண்க : நிலமகள் . 

நிலமளந்தோன் - உலகை அளந்த திருமால் . 
நிலக்கொதி , ) 

வெப்பத்தால் 

நிலமாளிகை - நிலவறை . 
சூ 
நிலக்கொதிப்பு பூமியினின்று எழும் வெப்பம் . 

நிலமிதி - ஒரு பகுதியில் சேருகை ; இடத்தின் 
நிலச்சாந்து 

சுண்ணக்காரை ; மண்ணைக் தன்மை ; நடைவசதி . 
கொண்டு குழந்தை நெற்றியில் இடும் பொட்டு . நிலயம் - தங்குமிடம் ; கோயில் ; மருதநிலத்தூர் ; 
நிலச்சார்பு - பூமியின் தன்மை ; நிலவளம் . 

இலக்கு ; படி ; கூத்து . 
நிலத்தழல் - காண்க : நிலக்கொதிப்பு . 

நிலயம்பிடித்தல் - இடங்காணுதல் ; நிலைப் 
நிலத்தாமரை - ரோசாமலர் . 

படுதல் ; மருந்து முதலியவற்றின் அளவை 
நிலத்தி - நுளம்பு . 

நிதானித்தல் . 
நிலத்துளக்கு - நில நடுக்கம் , பூகம்பம் . 

நிலவடலி - சிறுபனைமரம் : 
நிலத்துளசி - துளசிவகை . 

நிலவடி - கையினால் எடுத்தடிக்கும் கதிரடிப்பு . 
நிலத்தெய்வம் - நிலமகள் ; ஐந்திணைக்குரிய களத்தில் கையால் அடித்த தானியம் . 
தெய்வங்கள் . 

நிலவடுப்பு - நிலத்தில் அமைக்கும் அடுப்புவகை . 
நிலந்தட்டி - நிலத்தைச் சமனாக்கும் 

நிலவர் - நீரின் நிலையை மூழ்கியறிபவர் ; 
கடல் மீன்வகை . 

நிலத்துள்ளவர் . 
நிலந்தரஞ்செய்தல் - முற்றும் அழித்தல் . 

நிலவரண் - நீரும் நிழலுமற்ற மருதநில அரண் . 
நிலந்தெளிதல் - பொழுதுவிடிகை . 

நிலவரம் - நிலைபேறு ; 

நிலைமை ; 

அன்றாட 
நிலநடுக்கம் - பூமி அதிர்வு , பூகம்பம் . 

வேலை . 
நிலப்பரப்பு - ஒரு நில அளவைவகை ; நிலத்தின் நிலவரி - அரசாங்கத்திற்குச் செலுத்தும் பூமி 

அளவு ; பூமியின் மொத்த நீள அகலம் . 
நிலப்பலா - வேர்ப்பலா , 

நிலவருந்தி - சகோரப்புள் . 
நிலப்பனை - மருந்துச்செடிவகை. 

நிலவலயம் - பூமண்டலம் . 
நிலப்பாகல் பாகல் வகை . 

நிலவறை - பூமிக்குள் அமைக்கப்படும் அறை . 
நிலப்பாலை - சிறுமரவகை . 

நிலவாகை - ஒரு மருந்துச்சரக்கு ; பாகல்வகை . 
நிலப்பாவாடை காண்க : நடைபாவாடை . 

நிலவாசி - நிலத்தன்மை . 
நிலப்பிரயோசனம் - நிலவிளைவு . 

நிலவாரம் - விளைவிலிருந்து பயிரிடுவோன் 
நிலப்பிளப்பு - கமர் , வெடிப்பு . 

நிலக்கிழாருக்குக் கொடுக்கும் தானியத்தின் 
நிலப்பூ - புற்புதர்களிலுண்டாகும் பூ . 

ஒரு பகுதி . 
நிலப்பூச்சி - பூச்சிவகை . 

நிலவிழுது - காண்க : நிலப்பனை . 

நிலவீரியம் - பூநீறு . 
நிலப்பெயர் - நிலம்பற்றி ஒருவனுக்கிடும் பெயர் . 
நிலப்பெயர்ச்சி - இடம் மாறுகை . 

நிலவு -- ஒளி ; சந்திரன் ; நிலவொளி. 
நிலப்பொட்டு - மண்ணைத் தேய்த்து 

இடுந் நிலவுகாய்தல் - நிலவெறித்தல் . 
திலகம் ; ஒரு காளான் வகை . 

நிலவுதல் - நிலைத்திருத்தல் ; தாங்குதல் ; வழங்கு 
நிலப்போங்கு - நிலத்தன்மை . 

தல் ; பரவு தல் ; ஒளிவிடுதல் . 
நிலபுலம் - நன்செய் புன்செய் ; விளை நிலமும் நிலவுலகம் - பூமி . 
தோப்புகளும் ; பல்வகை நிலம் . 

நிலவூறல் - பூமிக்கசிவு . 
நிலம் - தரை ; மண் ; பூமி ; இடம் ; வயல் ; பதவி ; 

நிலவெக்கை - வெயில் காய்ந்ததால் நிலத்தில் 
நிலத்திலுள்ளார் ; எழுத்து அசை சீர்களாகிய உண்டாகும் வெப்பம் . 
இசைப்பாட்டின் தானம் ; விடயம் ; மேன் நிலவெடுப்பு - முதலுழவு . 
மாடம் ; கள்ளிவகை . 

நிலவெறித்தல் - நிலவொளி வீசுதல் . 
நிலம்பி - கொசு . 

நிலவேம்பு - செடிவகை . 
நிலம்புலம் - காண்க : நிலபுலம் . 

நிலவேர் - பூநாகம் , மண்புழு . 
நிலமகள் - பூமிதேவி . 

நிலன் - நிலம் . 
நிலமகன் - பூமிதேவியின் மகனான செவ்வாய் . 

நிலா - காண்க : நிலவு . 
நிலமங்கை , 

நிலாக்கல் - காண்க : சந்திரகாந்தக்கல் . 
நிலமங்கைநாச்சியார் ) காண்க : நிலமகள் . 

நிலாக்காலுதல் - நிலவு வீசுதல் . 
நிலமட்டம் - தரைமட்டம் ; நீர் மட்டம் . 

நிலாக்கொழுந்து - இளம் பிறை . 
நிலமடந்தை - காண்க : நிலமகள் . 

நிலாத்திரி - மத்தாப்பு . 


. 


நிலாமண்டபம் 


670 


நிலைமடக்கு 


} 


- 


நிலாமண்டபம் - காண்க : நிலாமுற்றம் . 

நிலைகோலுதல் - அணிவகுத்தல் ; இடந்தேடுதல் . 
நிலாமண்டலம் - சந்திர மண்டலம் . 

நிலைச்செண்டு - நிலத்தில் நின்று எறிந்து விளை 
நிலாமணக்கு - பூண்டுவகை . 

யாடும் பந்து . 
நிலாமணி - காண்க : சந்திரகாந்தக்கல் .. 

நிலைச்செரு - இடையறாப் போர் . 
நிலாமாடம் - காண்க : நிலாமுற்றம் . 

நிலைசெல்லுதல் - காண்க : நிலைகொள்ளுதல் . 
நிலாமுக்கி , ) நிலவின் கதிர்களை உண்டு நிலைத்தல் - நிலைபெறுதல் ; தாமதித்தல் ; நீர் 
நிலாமுகி வாழும் பறவைவகை , சகோரப் 

ஆள் அளவுக்கு இருத்தல் . 
புள் . 

நிலைத்தானம் - கோயில் .. 
நிலாமுற்றம் - நிலாக்காலத்து உலவுவதற்காக நிலைத்திணை - அசையாப்பொருள் . 

வீட்டின் மேல் அமைத்த திறந்தவெளி முற்றம் . நிலைத்துறை - வழக்கமாய் இறங்கும் நிலையாழ 
நிலாவுதல் - நிலவுதல் ; நிலைத்திருத்தல் ; முள்ள நீர்த்துறை . 
தியானித்தல் ; ஒப்பாதல் . 

நிலைத்தேர் - அலங்காரம் செய்து ஓரிடத்தில் 
நிலுவை - தங்குகை ; வரவுபாக்கி . 

நிலையாக நிறுத்தப்பட்டிருக்குந் தேர் . 
நிலுவைக்காரன் - கடன்காரன் ; 

லுவை 

நிலைதடுமாறுதல் - காண்க : நிலைகுலைதல் . 
வசூலிப்பவன் . 

நிலைதல் - நிலைத்து நிற்றல் . 
நிலை - நிற்கை ; உறுதி ; தன்மை ; நிலைமை ; நிலைதளம்புதல் - நிலையற்றிருத்தல் ; கலக்க 
தொழில் ; இடம் ; தங்குமிடம் ; பூமி ; காண்க : 

முற்றிருத்தல் ; நிலைமை தவறுதல் ; நெறி 
நிலைத்திணை ; தேர்த்தட்டு ; கதவு நிலை ; 

வழுவுதல் ; காவாது கிடத்தல் . 
தூண் ; விளக்குத் தண்டு ; நெறி ; வழக்கு ; நிலை திரிதல் - முறைமை கெடுதல் . 
ஆசிரமம் : குலம் ; மரபுரிமை ; இசைப்பாட்டு நிலைநாட்டுதல் - நிலைத்திருக்கச் செய்தல், 
வகை ; பொழுது ; முகூர்த்தம் ; ஒரு நிலவளவு 

தொடங்குதல் . 
வகை ; ஒருவன் நிற்கக்கூடிய நீராழம் ; பசு ஒரு 

கழிக்குஞ் 
தடவை சாணி ; 

நிலைநிற்றல் - கொள்கையை 
அணிகலத் 

உறுதியாய்க் 
தொங்கல் . 

கடைப்பிடித்தல் ; நிலையாய்த் தங்குதல் . 
நிலைக்கட்டுதல் - நிலைக்கச் செய்தல் . 

நிலைநிறுத்துதல் - தொடங்குதல் ; 

தொடங்குதல் ; முடிவாய் 
நிலைக்கடகம் - பெருங்கூடை . 

மெய்ப்பித்தல் . 
நிலைக்கண்ணாடி - ஓரிடத்தில் நாட்டப்பட்ட 

நிலைநீர் - ஓட்டமற்ற நீர் ; கடல் . 
முகம்பார்க்கும் பெரிய கண்ணாடி . 

நிலைநீர்ப்பாட்டம் - ஏரிப் பாய்ச்சல் வரி . 
நிலைக்கதவம் - நிலையிலமைந்த கதவு . 

நிலைப்படி - கதவு நிலையின் அடிப்படி . 
நிலைக்கல் - ஆட்டுக்கோரோசனை ; நிலைப்படி நிலைப்படுத்துதல் - காண்க : நிலைநிறுத்துதல் ; 
யின் கீழுள்ள கல் . 

உறுதியாக்குதல் . 
நிலைக்களப்போலி - ஓர் எழுத்து நின்றவிடத்தில் நிலைப்படுதல் - நிலைநிற்றல் ; உறுதியாதல் . 
அதற்கு ஈடாய் வந்து நிற்கும் எழுத்து . 

நிலைப்படை - காவலுக்குத் 

தலைநகரிலேயே 
நிலைக்களம் - தங்குமிடம் . 

நிறுத்திவைக்கப்பட்ட சேனை . 
நிலைக்கால் - கட்டில் முதலியவற்றின் கால் . 

நிலைப்பதம் - காண்க : நிலைமொழி . 
நிலைக்கிடை - நாட்டியத்தில் உட்காரும் நிலை . நிலைப்பாடு - நிலைமை ; உறுதிப்பாடு . 
நிலைக்குடி - பழங்குடி ; நிலக்கிழாரின் நிலைத்த 

நிலைப்பு - நிலை ; உறுதி ; விடாமுயற்சி . 
குடிகள் . 

நிலைப்பூட்டு - கதவில் தைக்கப்பட்ட பூட்டு 
நிலைக்குத்துதல் - இறக்கும் போது விழி 
முதலியன அசைவின்றியிருத்தல் . 

நிலைபிடித்தல் - தொழில் முதலியன பெற்று 
நிலைகலங்குதல் - காண்க : நிலைகுலைதல் . 

நிலையாயிருத்தல் ; குறிக்கோளை அடைதல் . 
நிலைகுலைத்தல் - நிலைமையழித்தல் ; கற்பழித் நிலைபெறுத்தல் - காண்க : நிலை நிறுத்துதல் ; 
தல் ; ஒழுக்கங்கெடுத்தல் ; சிதறவடித்தல் ; காத்தல் . 
தயங்கச்செய்தல் . 

நிலை பெறுதல் - நிலையாய்த் தங்குதல் ; துன்ப 
நிலைகுலைதல் - நிலைமை தவறுதல் ; நெறி மற்ற நிலைமையை அடைதல் ; 

அடைதல் ; நீடித்தல் ; 
பிறழ்தல் : தயங்குதல் ; சிதறுண்ணுதல் . 

ஒன்று நிற்கக்கூடியவளவு ஆழமுடைத்தாதல் . 
நிலைகெடுதல் - தடுமாறல் . 

நிலைபேறு - நிலைப் பிடம்; உறுதி ; தூண் ; 
நிலைகேடு - கெட்டுப்போன நிலைமை . 

மானம் ; வீடுபேறு . 
நிலைகொள்ளுதல் - உறுதியாதல் ; தன்னிலை நிலைபோடுதல் - தொடங்குதல் , 
யடைதல் ; நிற்குமளவு ஆழமாதல் . 

நிலைமடக்கு - அணிவகை . 


வகை . 


நிலைமண்டிலம் 


671 


நிழலாட்டம் 


நிலைமண்டிலவாசிரியப்பா } - சீர்கள் வாத்து வெசதி - 


மனை . 


சீர்கள் தம்முள் | நிவகம் - கூட்டம் . 
நிலைமண்டிலவாசிரியப்பா 

நிவசதி -- வீடு . 
அடிகளை உடைய அகவற்பாவகை . 

நிவசனம் - ஆடை . 
நிலைமண்டுதல் - அயலூரில் நீடித்துத் தங்கு தல் ; | நிவத்தல் - உயர்தல் ; படர்தல் ; வளர்தல் ; 
ஓரிடத்தைப் பற்றிக்கொள்ளுதல் . 

மேலாதல் ; மேல் வழிதல் ; தோன்றுதல் . 
நிலைமாறுதல் - இடமாறுதல் ; சொல்லில் 

நிவந்தக்காரர் - கோயிற்றொண்டு செய்வோர் . 
எழுத்துகள் இடம் பிறழ்தல் . 

நிவந்தம் - கோயிற்றொண்டு ; கோயிற்செலவு ; 
நிலைமை - இயல்பு ; வாழ்க்கை நிலை ; நிலை ; 

நிபந்தனை ; வேலைத்திட்டம் ; கடவுளை வழி 
நிலவரம் ; திண்மை ; உறுதி ; உண்மை ; புகழ் 

படும் இடம் ; சங்கிரகநூல் . 
வீடுபேறு ; நிலவுடைமை . 

நிவப்பு - உயரம் . 
நிலைமைக்காரன் - நிலக்கிழான் ; நேர்மை 

நிவப்புத் தூக்கு - ஐஞ்சீருள்ள இசைப்பாட்டு . 
யுள்ளவன் . 

நிவம் - தோளின் மேலிடம் . 
நிலைமொழி - பதப்புணர்சிக்கண் 

முதலில் 
நிற்கும் சொல் . 

நிவர்த்தனம் - திரும்புதல் ; போக்குதல் . 
நிலையகம் 

நிவர்த்தி - காண்க : நிவிர்த்தி . 
நிலையங்கி - முகம்மதியர் அணியும் நீண்ட | நிவர்தல் - ஓங்குதல் . 
சட்டை ; தெய்வத்திருமேனிக்குச் சாத்தும் நிவறுதல் - பொடியாதல் ; மொய்த்தல் . 
கவசம் ; தெய்வத்திருமேனிக்குச் செய்யும் முழு நிவாசம் - தெய்வம் அல்லது பெரியார் வாழிடம் . 
அலங்காரம் . 

நிவாதகவசர் - காற்றுப்புகாத கவசத்தை 
நிலையம் - இலக்கு ; தங்குமிடம் ; கோயில் ; மருத 

உடையவர் . 
நிலத்தூர் ; படி ; கூத்து . 

நிவாதம் - காற்றின்மை . 
நிலையல் - நிற்கை . 

நிவாரணம் - தடுக்கை ; தடை ; ஒழிப்பு ; அறு 
நிலையழிதல் - காண்க : நிலைகுலைதல் . 

வகைப்பட்ட துன்பநீக்கம் . 
நிலையற்றவன் - உறுதியில்லாதவன் ; தகுதி | நிவாரம் - தடை . 
இல்லா தவன் . 

நிவி - மாமரம் . 
நிலையறிதல் - எண்ணமறிதல் . 

நிவிர்த்தன் - துறவி . 
நிலையாடி 

நெய்வார் கருவியுள் ஒன்று ; 
காண்க : நிலைக்கண்ணாடி . 

நிவிர்த்தி - விடுதலை ; காண்க : நிவிர்த்திகலை ;; 
நிலையாமை - நிலைத்து நில்லாமை ; உறுதி 

துறவு ; ஒழிப்பு ; போக்கு . 
யின்மை , உறுதியற்ற தன்மை ; அழிந்துபடும் நிவிர்த்திகலை - ஐந்துவகைக் கலையுள் ஆன்மாக் 
தன்மை . 

களைத் தளையினின்று விடுவிப்பதாகிய கலை . 
நிலையாறுதல் - அமைதியுறு தல் . 

நிவேசம் - வீடு . 
நிலையிடுதல் - காண்க : நிலைநிறுத்துதல் ; அளந் நிவேசனம் - இடம் ; வீடு ; ஊர் ; 2400 சதுர அடி 
தறிதல் . 

கொண்ட மனையளவு . 
நிலையியற்பொருள் - காண்க : நிலைத்திணை . நிவேத்தியம் - தெய்வப் படையல் , 
நிலையுடைக்கட்டை - முளையாணி . 

நிவேதனம் - கடவுளுக்குப் படைக்கும் அமுது ; 
நிலையுதல் - நிலைபெறுகை . 

ஒப்புவிக்கை . 
நிலையுமல் - தொம்பை , மூங்கிலாலான நெற் நிவேதித்தல் - நைவேத்தியஞ் செய்தல் . 
குதிர் ; கூடை . 

நிழத்துதல் - முன்னுள்ள நிலையினின்றும் 
நிலையுரல் - நிலத்திற் புதைத்துவைக்கும் பெரிய 

நுணுகுதல் ; தின்றழித்தல் ; இல்லையாக்கு 
உரல் . 

தல் . 
நிலையூன்றுதல் - மரம் முதலியன வேரூன்றல் ; 
உறுதிப்படுதல் . 

நிழல் - சாயை ; எதிரொளி; அச்சு ; குளிர்ச்சி ; 
நிலையெடுத்தல் - பெருமை பெற்று விளங்குதல் . 

அருள் ; ஒளி ; நீதி ; புகலிடம் ; கொடை ; 
நிலைவரம் - நிலைபேறு ; உறுதி ; நிலைமை . 

செல்வம் ; மரக்கொம்பு ; நோய் ; பேய் . 
நிலைவரி - இசைப்பாட்டுவகை . 

நிழல்காண்மண்டிலம் - நிழலை உ மி ழும் 
நிலைவிடுதல் - மனைக்கு வாயில் நிலை அமைத் 

கண்ணாடி . 
தல் . 

நிழல்விழுதல் - நிழல்வீசுதல் ; நிழல்படிதல் . 
நிலைவிளக்கு - குத்துவிளக்கு ; மணவிழாவில் நிழலல் - காண்க : நிழலுதல் . 
ஏற்றும் விளக்கு ; நிலைச்சட்டத்தில் உள்ள நிழலாட்டம் - ஓவியத்தில் மங்கின பக்கம் ; மாதிரி ; 

மெய்ம்மையற்றது ; தோற்பாவையாட்டம் . 


விளக்கு - 


நிழலாடுதல் 


672 


நிறைகுடம் 


நிறுத்தளத்தல் " } - நிறையளவு ; நிறுத்தல் வாய் 


நிழலாடுதல் எதிரொளித்தல் ; எதிருருத் நிறுத்தலளவை , 
தோன்றுமாறு இருத்தல் ; ஆள் நடமாடுவதால் நிறுத்தளத்தல் 
ஏற்படும் நிழலின் அசைவு ; நிழல் மாத்திரம் நிறுத்திக்கொள்ளுதல் காண்க : நிறுத்துதல் ; 
தெரியும்படி பார்வை குன்று தல் . 

நிறைவேற்றுதல் ; எதிர்பார்த்தல் . 
நிழலி - ஒளி ; நீதி ; காற்று ; நோய் . 

நிறுத்திச்சொல்லுதல் - விரைவின்றித் தெளி 
நிழலிடுதல் - நிழலைக் கொடுத்தல் ; எதிரொளி; வாய்ச் சொல்லுதல் . 
ஒளிவிடுதல் . 

நிறுத்திப்பிடித்தல் - கண்டிப்பாதல் ; சிறு குற்றங் 
நிழலுதல் - நிழல் செய்தல் ; காப்பமைதல் ; ஒளி களைக் கவனித்தல் ; தூக்கிப்பிடித்தல் . 
செய்தல் ; எதிரொளித்தல் . 

நிறுத்தியெழுதுதல் - எழுத்துச் செவ்வையா 
நிழலுலர்த்தல் - நிழலில் மருந்து முதலியவற்றைக் யிருக்கும்படி மெல்ல எழுதல் ; இடம்விட்டெழு 
காயவைத்தல் . 

தல் ; எழுத்துகள் சாய்வின்றி நிமிர்ந்து நிற்கும் 
நிழலொ துக்கு - இளைப்பாறுதற்குரிய நிழலிடம் . 

படி எழுதுதல் . 
நிழற்சரிவு - நிழலின் சாய்வு ; சாயங்காலம் . 

நிறுத்து - இசைப்பாட்டின் சிறுபகுதி . 
நிழற்சாய்வு - காண்க ; நிழலொதுக்கு . 

நிறுத்துக்கட்டுதல் - அளவிடு தல் . 
நிழற்செய்தல் - நிழல் தருதல் . 

நிறுத்துதல் - நேராக நிற்கச்செய்தல் ; நிலை 
நிழற்பாடு - நிழல்படுகை . 

நாட்டுதல் ; 

தீர்மானித்தல் ; மனத்தை ஒரு 
நிழற்பாவை - திரைச்சீலைக்குள் வைத்து ஆட்டும் நிலையில் இருத்துதல் ; அமர்த்துதல் ; ஆதரித் 
பாவை , 

தல் ; சீர்திருத்துதல் ; தழுவிக்கொள்ளுதல் ; 
நிழற்றல் - நிரம்பா மென்சொல் . 

ஒப்புவித்தல் ; மேற்செல்லாதிருக்கச்செய்தல் ; 
நிழற்றாங்கல் - பந்தல் . 

தள்ளிவைத்தல் ; படிக்கும்போதும் பாடும் 
நிழற்றுதல் - ஒளிவிடுதல் ; நிழல்செய்தல் ; மணி போதும் உரியவிடங்களில் நிறுத்துதல் ; 
முதலியன அடித்தல் ; அடங்குதல் ; 

; காத்து செய்யாதொழித்தல் ; அவித்தல் . 
அளித்தல் . 

நிறுத்துப்பார்த்தல் - எடைபோட்டுப் பார்த்தல் ; 
நிழறுதல் - ஒளிவிடுதல் . 

ஆராய்தல் ; ஒப்பிடுதல் . 
நிளுதனம் - அழிக்கை . 

நிறுதிட்டம் - நேரே நிற்கை ; விறைப்பு . 
நிற்காரம் - இகழ்ச்சி . 

நிறுப்பான் - துலா ; துலாராசி . 
நிற்பத்தி - இடம் . 

நிறுபூசல் - பேரொலி ; மும்முரம் . 
நிற்பது - நிலைத்திணைப்பொருள் , தாவரம் . நிறுவுதல் - காண்க : நிறுத்துதல் . 
நிற்பாக்கியம் - ஏதுமின்மை ; நற்பேறின்மை . நிறை - பூர்த்தி ; எண்வகைப் பாடற் பயன்களுள் 
நிற்பாட்டுதல் - நிறுத்துதல் ; நடுதல் . 

ஒன்று ; அடுத்தடுத்து வரும் சுரம் ; இரண்டு 
நிற்புதம் - பதினாயிரங்கோடி . 

தாக்குடைய தாளவகை ; நிறுக்கை ; தராசு ; 
நிற்றல் - நிற்கை . 

துலாராசி ; எடை ; நூறு 

பலம்கொண்ட 
நிற்றலும் - எந்நாளும் . 

அளவு ; வரையறை ; நிறுத்துகை; வைத்து 
நிறக்கேடு - புகழ்க்குறைவு . 

அமைக்கை ; கற்புவழி நிற்றல் ; ஆடூஉக் குணம் 
நிறங்குணம் - இயல்பு . 

நான்கனுள் காப்பன காத்துக் கடிவன கடியும் 
நிறங்கொடுத்தல் - நிறமூட்டுதல் ; மேனியாதல் ; 

திண்மை ; மனவடக்கம் ; கற்பு ; சூளுரை ; வலி ; 
நிறமுடைத்தாதல் ; ஒளிரச்செய்தல் . 

அறிவு ; மறைபிறரறியாமை ; அழிவின்மை ; 
நிறத்தல் - நிறம்பிடித்தல் ; நிறம் முற்றுதல் ; 

மாட்சிமை ; நீதி ; மிகுதி ; கவனம் ; நீர்ச்சால் . 
ஒளிர்தல் ; பயனளித்தல் . 

நிறைகட்டுதல் - தடைகட்டுதல் ; மதிப்புக்குத் 
நிறம் - வண்ணம் ; சாயம் ; இயல்பு ; ஒளி ; புகழ் ; 

தக்கவாறு பண்டமாற்றுச்செய்தல் . 
இசை ; மார்பு ; நடுவிடம் ; உயர்நிலை ; உடல் ; நிறைகர்ப்பம் - நிறைசூல் , பூரணகருப்பம் . 
தோல் . 

நிறைகர்ப்பிணி - நிறைசூலி , பூரண 

பூரண கருப்ப 
நிறம்பெயர்தல் - நன்னிறமாதல் ; நிறம் வேறுபடு 

முடையவள் . 
தல் . 

நிறைகல் - படிக்கல் . 
நிறவாளத்தி - இசையின் ஆலாபனவகை . 

நிறைகலை - முழுக்கூறு ; தெய்வத்திருமேனியின் 
நிறுத்தசொல் - காண்க : நிலைமொழி . 

முகத்திற் காணும் முழு அழகு ; முழுநிலா ; 
நிறுத்தம் - நிறுத்துகை ; செங்குத்தாக நிறுத்தல் . தெய்வ ஆவேசம் ; முழுவெறி ; முழுப்பிறப்பு . 
நிறுத்தல் - நிலைநிறுத்துதல் ; எடைபார்த்தல் ; | நிறைகுடம் - பூரணகும்பம் ; கல்வி , செல்வம் 
தீர்மானித்தல் ; படைத்தல் ; வைத்தல் ; தடை முதலியன நிறையப் பெற்றும் பெருமிதங் 
செய்தல் . 

காட்டாதவன் . 


நிறைகுணம் 


673 


நினைப்பூட்டுதல் 


} 


நிறைகுணம் - பொறுமைக்குணம் . 

நின்மலம் - மாசின்மை . 
நிறைகோல் - துலாக்கோல் . 

நின்மலன் அழுக்கற்றவனான கடவுள் ; 
நிறை சூல் - காண்க : நிறை கர்ப்பம் ; கருக் அருகன் . 
கொண்டுள்ள மேகம் ; மிகுதியாகப் பூக்கும் | நின்மலி - காண்க : வில்வம் . 
நிலை . 

நின்மாலியம் - பூசித்துக் கழித்த மலர் முதலிய 
நிறைசெல்வம் - நிரம்பிய சம்பத்து . 

பொருள் . 
நிறைசெல்வன் - நிறைந்த செல்வமுடைய நின்மிதி - உண்டாக்குகை ; தொடக்கம் . 
குபேரன் . 

நின்மூடன் - காண்க : நிர்மூடன் , 
நிறைத்தல் - நிரம்பச்செய்தல் ; பரவச்செய்தல் ; | நின்ற திருக்கோலம் - திருமால் திருக்கோலம் 
திணித்தல் . 

மூன்றனுள் நின்றருளும் நிலை . 
நிறைதரு தூறு - சீந்திற்கொடி . 

நின்றது - நிலைத்த பொருள் ; 

தாவரம் ; 
நிறைதல் - நிரம்புதல் ; மிகுதல் ; பரவியிருத்தல் ; எஞ்சியது . 
மன நிறைவாதல் ; அமைதியாதல் . 

நின்றநிலை - பிடிவாதம் ; ஒரே நிலை ; நிற்கும் 
நிறைந்தகுணம் , _ திருப்தியுள்ள மனத் தன்மை ; நிலை . 
நிறைந்தமனம் மகிழ்ச்சியுள்ள சித்தம் . நின்றவடி - நின்ற இடம் ; காலடி . 
நிறைந்தமனிதன் - உயர்குணமுடையோன் . நின்றாடல் - நின்றாடும் தெய்வக் கூத்துவகை . 
நிறைநரம்பு - ஏழு சுரமுள்ள பண் . 

நின்றாற்சிணுங்கி - காண்க : நின்று சிணுங்கி . 
நிறைநாழி - மங்கல அறிகுறியாக நெல் நிரப்பி | நின்று - எப்பொழுதும் ; ஐந்தாம் வேற்றுமைப் 
வைக்கப்பட்ட படி . 

பொருள்பட வரும் ஓர் இடைச்சொல் . 
நிறைநாழிவைத்தல் - திருமணம் முதலியவற்றில் | நின்றுசிணுங்கி - சிறியாநங்கைச்செடி . 
மங்கலக் குறியாகப் படியில் நெல்லை நின்றுபயனின்மை - நூற்குற்றம் பத்தனுள் 
நிரம்பவைத்தல் . 

ஒன்று . 
நிறைநிலவு - முழுத்திங்கள் . 

நின்று போதல் - வேலை 

முதலியன 

நடவாது 
நிறைநீர்வேலி - பேய்த்தேர் ; உடைகுளம் . 

போதல் . 
நிறைபாரம் - கனத்த சுமை ; நிரம்ப உண்ணுகை ; நின்றுவற்றுதல் - சொல்லும் சொற்றொடரும் 
அணி , அம்மை முதலியன உடல் முழுதும் இருந்தும் பயனிலவாதல் . 
நிரம்பியிருக்கை . 

நின்றேத்துவார் - நின்று கொண்டு 
நிறைபூசல் - பேரொலி . 

புகழ் பாடுவார் . 
நிறைமணி - விநாயகருக்குச் செய்யப்படும் நின்றை – அசைநிலை ; திருநின்றவூர் . 
திருமஞ்சனம் . 

நின்னாமன் - பெயரில்லாத அருகன் ; சிவன் . 
நிறைமதி - முழுநிலா ; முழு அறிவு . 

நினதம் - காண்க : நினாதம் . 
நிறைமை - மனத்தைக் கற்புவழியில் நிறுத்துகை .. 

உன்னுடையன . 
நிறைமொழி - பலிக்கும் வாக்கு ; மந்திரம் . நினாதம் - ஒலி . 
நிறைமொழியாளர் - முனிவர் ; புலவர் . 

நினைத்தல் , 

_ கருதுதல் ; ஞாபகத்திற்கொணர் 
நிறைய - நிரம்ப . 

நினைதல் 

தல் ; ஆராய்தல் ; தியானித்தல் ; 
நிறையவை - எல்லாப் பொருளையும் அறிந்து அறிதல் ; நோக்கமாகக்கொள்ளுதல் ; பாவித் 
எதிர்வரும் மொழிகளை எடுத்துரைக்க தல் ; மனனம் . 
வல்லவர் குழுமிய சபை . 

நினைப்பணி - ஒரு 

பொருள் ஒப்புமையாற் 
நிறையழிதல் - கற்பழிதல் ; ஒழுக்கங்கெடுதல் ; பிறிதொன்றனை ஞாபகப்படுத்துவதாகக் 
யானை மதம்பிடித்தல் . 

கூறும் அணிவகை . 
நிறையறிகருவி - கட்டளைக்கல் ; தராசு . 

நினைப்பாயிருத்தல் கவனமாயிருத்தல் ; 
நிறையுரை - எடையும் மாற்றும் . 

மனத்தை ஒருமுகப்படுத்துதல் . 
நிறையெடுத்தல் - நிறுத்தல் . 

நினைப்பாளி - நினைவாற்றலுள்ளோன் . 
நிறைவு - முழுமை ; மிகுதி ; நிரப்புகை ; மன நினைப்பிடுதல் - ஆணையிடுதல் . 

நிறைவு ; மகிழ்ச்சி ; மாட்சிமை ; வீடுபேறு . நினைப்பு - எண்ணம் ; அறிவுரை ; நினைவு ; 
நிறைவேற்றம் - முற்றுகை ; நடத்துகை . 

பாவனை ; நோக்கம் ; கவனம் ; தியானம் ; 
நிறைவேற்றுதல் - முற்றச்செய்தல் ; நடத்துதல் . மனவுறுதி . 
நிறைவேறுதல் - முற்றுதல் ; நற்கதியடைதல் . நினைப்பூட்டுதல் - ஞாபகப்படுத்துதல் ; அறி 
நின் உனது . 

வுறுத்துதல் . 
85 


அரசனின் 


நினவ 


நினைவு 


674 


நீட்டுப்போக்கு 


நினைவு எண்ணம் ; ஆலோசனை ; ஞாபகம் ; | நினைவுத்தப்பு - ஞாபகத்தவறு ; அறிவு அழிந்து 
பாவனை ; நோக்கம் ; கவனம் ; தியானம் ; 

போகை . 
வருத்தம் ; ஞாபகக் குறிப்பு ; அரசர் கட்டளை . 

நினைவுவைத்தல் - மனம்வைத்தல் ; நினைத்தல் ; 
நினைவுகூர்தல் - ஞாபகங்கொள்ளுதல் . 

நன்றியின் பொருட்டேனும் அன்பினாலேனும் 
நினைவுகேடு - காண்க : நினைவுத்தப்பு. 
நினைவுத்தடுமாற்றம் - காண்க : நினைவுத்தப்பு ; 

ஞாபகம் வைத்தல் ; விரும்புதல் . 
மயக்கம் ; பைத்தியம் . 

நினைவோடுதல் - ஞாபகம் வருதல் . 


Sa 


நீ - ஓர் உயிர் மெய்யெழுத்து ( ந் + ஈ ) ; பொருத்தமில்லாத ஆண் பெண்களின் 
முன்னிலை ஒருமைப் பெயர் . 

புணர்ச்சி ; மஞ்சள் . 
நீக்கம் - நீங்குகை , பிளப்பு ; நீளம் ; முடிவு ; 

நீசவாகனம் - கழுதை . 
தறுவாய் ; இடைப்பட்ட இடம் . 

நீசன் - இழிந்தோன் ; நீசத்தானத்தில் இருக்கும் 
நீக்கல் - நீக்குதல் ; அழிக்கை ; மாறுபாடு ; கோள் ; அறிவில்லாதவன் . 
தையல் இணைப்பு ; துளை . 

நீசாரம் - கம்பளிப்புடைவை ; திரைச்சீலை . 
நீக்கு - விலக்கு ; கழிவு ; பிளப்பு ; மீதி ; காண்க : நீஞ்சுதல் - காண்க : நீந்துதல் ; பெருஞ்செயல் 
நீக்கம் . 

களை முடிக்கப் பெருமுயற்சி செய்தல் ; மிகுதி 
நீக்குதல் - ஒழித்தல் ; விடுவித்தல் ; கழித்தல் ; யாகக் குடித்தல் . 
ஒதுக்குதல் ; அழித்தல் ; அகற்றுதல் ; பிரித்தல் ; | நீட்சி , 
திறத்தல் ; மாற்றுதல் ; கைவிடுதல் . 

நீளம் ; ஓசையின் நீட்சி ; நீட்டுகை ; 
நீட்சிமை , 
நீட்டம் 

தாமதம் . 
நீக்குப்போக்கு - இணக்கம் ; மரியாதை ; உதவி ; 
சாக்குப்போக்கு ; வழிவகை ;; 

இடைவெளி; நீட்டல் - நீட்டுதல் ; குற்றுயிரை நெட்டுயிராக 
இளைப்பாறுகை ; செயல்முறைமை . 

இசைக்கும் செய்யுள் விகாரவகை ; காண்க : 
நீகம் - தவளை ; மேகம் . 

நீட்டலளவு ( வை ) ; சடையை நீட்டி வளர்த்தல் ; 
நீகாசம் - ஒப்பு ; உண்மை ; உறுதி . 

பெருங்கொடை . 
நீகாமன் - காண்க : நீகான் . 

நீட்டலளவு ( வை ) - அளவை நான்கனுள் நீட்டி 
நீகாரம் - பனி ; காண்க : 

ஆணவமலம் ; 

யளக்கும் முழம் காதம் போன்ற அளவு . 

அவ 
மதிப்பு . 

நீட்டாணம் - குழம்பு . 
நீகான் - மாலுமி . 

நீட்டாள் - நெடியவன் ; வேலையாள் . 
நீங்கல் - விலகுகை ; பிளப்பு ; புறம்பு . 

நீட்டித்தல் - நீளச்செய்தல் ; காண்க : நீட்டிப்பேசு 
நீங்கள் - முன்னிலைப் பன்மைப்பெயர் . 

தல் ; காலந்தாழ்த்துதல் ; முடித்தல் ; நெடுங் 
நீங்குதல் - பி ரிதல் ; ஒழித்தல் ; கடத்தல் ; 

காலம் நிலைத்தல் . 
மாறுதல் ; விடுதலையாதல் ; தள்ளுண்ணு தல் ; நீட்டி நடத்தல் - எட்டி நடத்தல் ; மெல்ல 
நடத்தல் ; ஒழிதல் ; நீந்துதல் ; பிளவுபடுதல் ; நடத்தல் . 
விரிந்து அகலுதல் ; சிதறுதல் . 

நீட்டிப்பேசுதல் - விரித்துச் சொல்லுதல் ; 
நீச்சல் - நீந்துகை ; வெள்ளம் ; கோவணம் . 

சொற்களை நீட்டி உச்சரித்துப் பேசுதல் . 
நீச்சு - நீந்துதல் ; நீந்தக்கூடிய ஆழம் ; வெள்ளம் ; நீட்டிப்போடுதல் - காலை எட்டிவைத்தல் ; காலந் 
மீன் நாற்றம் . 

தாழ்த்துதல் . 
நீச்சுத்தண்ணீர் - நீந்தக்கூடிய ஆழமுள்ள நீர் . 

நீட்டியளத்தல் - ஓரிடத்தையேனும் பொருளை 
நீசக் கிரகம் - இராகுகேதுக்கள் ; நீசத்தானத்தில் 

யேனும் கோல் 

முதலிய கருவி கொண்டு 
இருக்கும் கோள் . 

அளக்கை . 
நீசகம் - நீர் . 

நீட்டு - நீளம் ; தூரம் ; திருமுக ஓலை . 
நீசசாதி - இழிந்த குலம் . 

நீட்டுதல் - நீளச்செய்தல் ; முடக்காது நேர் 
நீசத்தானம் - ஒரு கோளின் உச்சத்திற்கு ஏழா நிறுத்தல் ; நைவேத்தியம் முதலியவை அளித் 
மிடம் . 

தல் ; கொடுத்தல் ; செருகுதல் ; நீளப்பேசுதல் ; 
நீசப்படுதல் - ஈனப்படுதல் ; நீசத்தானமுறுதல் . இசை முதலியவற்றில் காலம் நீட்டித்தல் ; 
நீசம் - இழிவு ; 

பள்ளம் ; தாழ்ச்சி ; கோளின் தாமதித்தல் . 
உச்சத்திற்கு ஏழாமிடம் ; கொடுமை ; | நீட்டுப்போக்கு - நீளவாட்டு ; திறமை ; உயரம் . 


நீட்டுமுடக்கு 


675 


நீர்க்கட்டு 


சபை . 


} - நெடுநாள் , நெடுங்காலம் . 


நீட்டு முடக்கு - கொடுக்கல் வாங்கல் ; உதவுங் நீதி - நியாயம் ; முறைமை ; மெய் ; உலகத்தோடு 
குணம் ; தெம்பு , ஆற்றல் . 

பொருந்துகை ; 

அற நூல் , 

இயல்பு ; 
நீட்டோலை - திருமுகவோலை . 

ஒழுக்கநெறி ; நடத்துவது ; வழிவகை ; 
நீட்பம் - நீளம் . 

பார்வதி . 
நீடசம் - குருவி . 

நீதிக்கேடு - நியாயத்தவறு ; ஒழுக்கத்தவறு . 
நீடம் - பறவைக்கூடு ; இருப்பிடம் . 

நீதிகெட்டவன் - நியாயந் தவறியவன் . 
நீடாணம் - காண்க : நீட்டாணம் . 

நீதி கேட்டல் - வழக்கு விசாரித்தல் . 
நீடி - எங்கும் பரவியிருக்கும் தன்மை . 

நீதிச்செல்வம் - குழந்தைகளுக்கு முடிவாங்கும் 
நீடித்தல் - நீளுதல் ; நிலைநிற்றல் . 

சடங்கு செய்தல் . 
நீடு - நெடுங்காலம் ; நிலைத்திருக்கை . 

நீதித்தலம் - நீதிமன்றம் , வழக்கு விசாரிக்கும் 
நீடுதல் - நீளுதல் ; பரத்தல் ; செழித்தல் ; மேம் 
படுதல் ; நிலைத்தல் ; இருத்தல் ; தாமதித்தல் ; | நீதிநியாயம் - நீதிமுறை ; சட்டதிட்டங்கள் ; நீதி 
கெடுதல் ; தாண்டுதல் ; பொழுது கடத்துதல் ; 

மன்ற ஒழுங்கு . 
தேடுதல் ; பெருகுதல் . 

நீதி நூல் - அறம் பொருள்களைப்பற்றிக் கூறும் 

நூல் ; சட்டக்கலை . 
நீடுநினைந்திரங்கல் - கூட்டம் பெறாமல் காலம் 

நீதிநெறி - நல்லொழுக்கம் . 
நீட்டிக்கவே தலைவியை மிக நினைந்து 

நீதிபரன் - நீதியினின்றுந் தவறாதவன் ; கடவுள் . 
தலைவன் இரங்கல் . 
நீடுநீர் - தீர்த்தநீர் . 

நீதிமான் - நியாயநெறி நிற்போன் . 

நீதியதிபதி - நீதிபதி . 
நீடூழி , 
நீடூழிகாலம் 

நீதியறிந்தோன் - நியாயம் தெரிந்தவன் ; 

அமைச்சன் . 
நீடோட நடத்தல் - நெடுங்காலம் நிகழ்தல் . 
நீண்டவன் - வாமனாவதாரம் எடுத்து வளர்ந்த நீதிவான் - காண்க : நீதிமான் ; நீதிபதி . 

நீதியொழுங்கு - காண்க : நீதிநெறி . 
திருமால் . 
நீண்டாயம் - நீளம் . 

நீதினி - நியாயந் தவறாதவள் . 

நீந்து - கடல் . 
நீண்முடி - நீண்டமுடிதரித்தவனான அரசன் . 

நீந்துதல் - நீரில் மிதந்து செல்லுதல் ; கடத்தல் ; 
பழைமை . 

பெருகுதல் ; வெல்லுதல் ; கழித்தல் . 
நீண்மொழி - சூளுரை ; வீரனொருவன் செய்த 

நீந்துபுனல் - ஆழமுள்ள நீர் . 
வஞ்சினம் கூறும் புறத்துறை . 
நீணாளம் - நீண்ட புகைக்குழாய் . 

நீப்பு - துறவு ; பிரிவு . 

நீப்புரவு - நீங்குகை . 
நீணிதி - பெருஞ்செல்வம் . 

நீபம் - வெண்கடம்பு ; 

செங்கடம்பு ; 
நீணிலை - ஆழம் ; நீர்மடு . 

உத்தரட்டாதிநாள் ; காண்க : 

நீர்க்கடம்பு ; 
நீணுதல் - நெடுந்தொலைவு செல்லுதல் . 

காரணம் ; மரவகை . 
நீணெறி - நீண்ட வழி ; இடைவிடா இன்பத்துக் நீம் - முன்னிலைப் பன்மைப் பெயர் .. 
குரிய நெறி . 

நீம்பல் - பிளப்பு ; வெடியுப்பு . 
நீத்தம் - வெள்ளம் ; ஆழம் ; கடல் , மிகுதி ; நீமம் - ஒளி . 
தண்ணீர்விட்டான்செடி . 

நீயல் - நீங்கல் ; விடுதல் . 
நீத்தல் - பிரிதல் ; துறத்தல் ; தள்ளுதல் ; நீயான் - காண்க : நீகான் . 
இழித்தல் ; வெறுத்தல் ; விடுதல் ; நீங்குதல் . 

நீயிர் - நீவிர் , முன்னிலைப் பன்மைப் பெயர் . 
நீத்தவன் - அருகன் ; துறவி . 

நீர் - தண்ணீர் ; கடல் ; இரசம் ; பனிநீர் ; உடல் 
நீத்தார் - முனிவர் ; துறவியர் . 

இரத்தம் ; பித்தநீர் முதலிய நீர்மப் பொருள் ; 
நீத்திடுதல் - பெருக்கிடுதல் ; மிகுத்திடுதல் ; விட்டு 

பூராடநாள் ; பூரட்டாதிநாள் ; ஈரம் ; மணியின் 
விடுதல் ; துறந்துவிடுதல் . 

ஒளி ; குணம் ; நிலை . 
நீத்து - நீந்துதல் ; நீந்தக்கூடிய ஆழமுடைய நீர் ) நீர்க்கட்டி - பாசனவேலையைக் கவனிக்கும் 
வெள்ளம் . 

ஊர்ப்பணியாளன் ; ஆலங்கட்டி ; சீழ்பிடித்த 
நீதக்கேடு - காண்க : நீதிக்கேடு. 

புண்கட்டி . 
நீதம் - தகுதியானது ; நீதி ; தானியம் ; நற்பேறு . நீர்க்கட்டு - சிறுநீர் தடைப்பட்டிருக்கும் நோய் ; 
நீதம்பாதம் - நீதி . 

நீரினால் உண்டாகும் வீக்கம் ; நீர்க்கோவை ; 
நீதவான் - நியாயநெறி நிற்போன் ; நீதிபதி . 

நீர்நோய்வகை ; முதலியவற்றில் நீர் 
நீதன் - காண்க : நீதிமான் ; இழந்தோன் . 

தேங்கும் அளவு . 


நீண்மை 


- 


ஏரி 


நீர்க்கட்டுதல் 


676 


நீர்ப்பண்டமாதல் 


பாசன 


} 


என 


- 


நீர்க்கட்டுதல் - புண் சீழ்பிடித்தல் . 

நீர்ச்சாய்வு - நீர்க்கசிவுள்ள பகுதி . 
நீர்க்கடம்பு - கடப்பமரவகை . 

நீர்ச்சால் - தண்ணீர்மிடா ; நீர் இறைக்கும் சால் . 
நீர்க்கடவுள் - வருணன் . 

நீர்ச்சாவி - மிகுநீரால் வரும் பதர் ; வெள்ளக் 
நீர்க்கடன் - தென்புலத்தார் பொருட்டுச் கெடுதியால் உண்டாகும் நெற்பதர் . 
செய்யும் தர்ப்பணம் , எள்ளும் தண்ணீரும் நீர்ச்சிக்கு - காண்க : நீர்க்கடுப்பு . 
இறைத்தல் ; காண்க : சந்தியாவந்தனம் . 

நீர்ச்சிரங்கு - சேற்றுப்புண் . 

நீர்ச்சீலை - கோவணம் . 
நீர்க்கடுப்பு - எரிச்சலோடு துளித்துளியாய்ச் 
சிறுநீர் இறங்கும் நோய்வகை . 

நீர்ச்சுண்டி - நீர்ப்பூண்டுவகை . 
நீர்க்கண்டி வேலையைக் கவனிக்கும் நீர்ச்சுரப்பு - நீரால் 

நீர்ச்சுரப்பு - நீரால் உண்டாகும் உடல்வீக்கம் ; 
ஊர்ப்பணியாளன் . 

காண்க : நீரிழிவு . 
நீர்க்கணம் - செய்யுளின் 

முதலில் மங்கலமாக 

நீர்ச்சுழல் , ) _நீரிலுண்டாகுஞ் சுழி ; மாட்டுச் 

நீர்ச்சுழி சுழிவகை . 
அமைக்கத்தக்கதும் நேர் நிரைநிரை 

செய்யுட்கணம் ; 
வருவதுமாகிய 

நீர்ச்சுனை - மலைமீதுள்ள நீர்நிலை . 
குழந்தை 

. 
களுக்கு வரும் கணைநோய்வகை . 

நீர்ச்சூலை - அண்டவாயு ; அண்டவீக்கம் . 
நீர்க்கமல்லி - அல்லிக்கொடி . 

நீர்ச்செறுப்பு - காண்க : நீர்கட்டல் . 
நீர்ச்சோபை 

உடல்வீக்கம் . 
நீர்க்கரை - ஆறு , குளம் முதலியவற்றின் கரை . 
நீர்க்கழலை - ஓர் இமைக்கட்டிவகை . 

நீர்ச்சோறு - நீர் கலந்த பழஞ்சோறு . 
நீர்க்கழிவு - காண்க : நீரிழிவு . 

நீர்செய்காந்தமணி - காண்க : சந்திரகாந்தக்கல் . 

நீர்த்தல் - நீராதல் ; ஈரமாதல் . 
நீர்க்காக்கை - காக்கைவகை . 
நீர்க்கால் - வாய்க்கால் . 

நீர்த்தலை - மூளையில் இரத்தம் குறைவாகும் 
நீர்க்காவி - ஆடையில் பற்றும் இளஞ்செந்நிறம் ; 

நோய் . 

நீர்த்தாக்கு - நீர் அதிகமாகத் தேங்கி நிற்குமிடம் . 
கருங்குவளை மலர் . 
நீர்க்கிழவன் - வருணன் . 

நீர்த்தாரை - நீரோட்டம் ; ஆண்குறி ; மூத்திரப் 

பையிலிருந்து சிறுநீரைக் கொணரும் குழாய் ; 
நீர்க்கீரி - நீரில் வாழும் விலங்குவகை . 

மழைத்தாரை . 
நீர்க்குடம் - நீர் நிரம்பிய இடம் ; எண்வகை 

நீர்த்தாரையடைப்பு - நீர்க்கடுப்பு . 
மங்கலத்துள் ஒன்றாகிய நிறைகுடம் , பூரண 

நீர்த்தாழ்வு - காண்க : நீர்நிலை . 
கும்பம் . 
நீர்க்குண்டி - வெண்ணொச்சிச்செடி . 

நீர்த்தானம் - பிறந்த இலக்கினத்தி லிருந்து 

நாலாமிடம் . 
நீர்க்குமிழி - நீரில் எழும் கொப்புளம் . 

நீர்த்தித்திப்பு - மூத்திரம் சருக்கரைத் தன்மை 
நீர்க்குவை - கடைக்கண்ணில் வளரும் வேண்டாத 

கலந்து மிதமிஞ்சி இறங்கும் நோய்வகை . 
தசை . 

நீர்த்துப்போதல் - நீரின் தன்மையடைதல் . 
நீர்க்குளரி - செடிவகை ; சிறு செடிவகை . 

நீர்த்துறை - நீர்நிலையில் இறங்குமிடம் . 
நீர்க்குறிஞ்சா - கழுதைப்பாலைச்செடி . 

நீர்த் தூம்பு - மதகு . 
நீர்க்கைக்கதவு - மதகு .. 

நீர்த்தெளியான் - தரைக்கு நீர் தெளித்துத் 
நீர்க்கொழுந்து - நீரோட்டம் . 

துப்புரவு செய்யும் வேலைக்காரன் . 
நீர்க்கொள்ளுதல் - நீர்க்கோவை , சளிபிடித்தல் ; | நீர்தலைப்படுதல் - சந்தி செய்தல் . 
சீழ்பிடித்தல் . 

நீர்நாடு -- நீர்வளமுள்ள சோழ நாடு . 
நீர்க்கோத்தை - ஒரு தண்ணீர்ப்பாம்புவகை . நீர்நாய் - நீரில் வாழும் விலங்குவகை . 
நீர்க்கோப்பு - நீர்க்கோவை . 

நீர்நாள் - பூராடநாள் . 

. 
நீர்க்கோலம் - தண்ணீரால் இடப்படும் தீக்குறி நீர்நாற்று - நீர்பாய்ச்சிய நிலத்தில் உண்டாகும் 
யான கோலம் ; நீர் விளையாட்டுக் காலத்தில் நாற்று . 
அணியும் சிறப்புடை ; நீரில் எழுதப்படும் நீர்நிலம் - நன்செய் . 
எழுத்து . 

நீர்நிலை - ஏரி குளம் முதலிய நீருள்ளவிடம் ; 
நீர்க்கோலி - தண்ணீர்ப்பாம்பு . 

சதுப்புநிலம் ; ஆழம் ; முத்துக் குற்றம் . 
நீர்க்கோவை - நீர் தங்கி நிற்கக்கூடிய நிலப்பகுதி ; நீர்நிறக்காக்கை - காண்க : நீர்க்காக்கை . 
நீர்ப்பிடிப்பு ; நீர்க்கொள்ளுதல் ; நீரால் நீர்ப்பஞ்சு - கடற்காளான் . 
உண்டாகும் உடம்புவீக்கம் ; கபவாதநோய் . நீர்ப்படலம் - கண்நோய்வகை . 
நீர்க்கோழி - நீர்வாழ் பறவை . 

நீர்ப்படை - நடுகல்லிற்கு நீராட்டித் 

தூய்மை 
நீர்க்கோன் - காண்க : நீர்க்கிழவன் .. 

செய்தலைக் கூறும் புறத்துறை . 
நீர்கட்டல் - மூத்திரம் அடைபட்டிருக்கும் நோய். ) நீர்ப்பண்டமாதல் - உருகுதல் . 


நீர்ப்பயிர் 


677 


நீரழிவு 


வகை . 


சுவை 


நீர்ப்பயிர் - நன்செய்ப்பயிர் . 

நீர்மோர் - மோருடன் அதிக நீர் சேர்த்துத் தரும் 
நீர்ப்பரிசை - ஆமை . 

ஒரு குடிநீர்வகை . 
நீர்ப்பறவை - நீரில் வாழும் பறவை . 

நீர்யானை - நீரில் வாழும் விலங்குவகை . 
நீர்ப்பனை - புல்லாமணக்கஞ்செடி . 

நீர்வரத்து - நீர்ப்பெருக்கு . 
நீர்ப்பாக்கு - ஊறற்பாக்கு . 

நீர்வரைப்பு - கடலால் சூழப்பட்ட நிலவுலகம் . 
நீர்ப்பாசி - தண்ணீரில் மிதக்கும் பாசிவகை . 

நீர்வல்லி - வெற்றிலை ; 

தண்ணீர்விட்டான் 
நீர்ப்பாடு - நீரிழிவு ; நீர்க்குறைவு ! விடக்கிராணி ; கிழங்கு . 
குழந்தை நோய்வகை . 

நீர்வலயம் - காண்க : நீர்வரைப்பு . 
நீர்ப்பாம்பு - தண்ணீரில் வாழும் பாம்புவகை . நீர்வலி - மகப்பேறு காலத்தில் சிறுநீர் பெய்ய 
நீர்ப்பாய்ச்சல் - ஆறு , கால்வாய் முதலியவற்றின் முடியாமல் ஏற்படும் வலி . 
மூலம் ஏற்படும் பாசனம் ; சீழ்வடிகை ; நீர் | நீர்வளம் - நீர்ச்சிறப்பு ; நீர் நிறைவு ; நேர்வாள 
நிலைக்கு எதிராக வீட்டுவாயில் அமைந் மரம் . 
திருக்கும் நிலை . 

நீர்வற்றம் - நீர் இறக்கம் . 
நீர்ப்பிடிப்பு - ஏரியில் நீர் பற்றுமிடம் ; நிலத்தில் நீர்வற்றல் - ஈரம் சுண்டுதல் ; வற்றல் . 
நீர் வடியாது நிற்கும் நிலை ; நீரளவு ; காய் நீர்வற்றற்றேங்காய் - கொப்பரைத்தேங்காய் . 
கனிகளில் உள்ள சாறு ; நீர்த்தட்டு . 

நீர்வார்த்தல் - தாரைவார்த்துக் கொடுத்தல் . 
நீர்ப்பீனசம் - சளிநோய்வகை . 

நீர்வாரம் - ஆற்றில் வளரும் கொடிவகை . 
நீர்ப்புள் - காண்க : நீர்ப்பறவை . 

நீர்வாரி - யானைக்காலிற் கட்டும் சங்கிலி . 
நீர்ப்புற்று - வெள்விழியிற் சதைவளரும் நோய் நீர்வாழ்சாதி - நீரில் வாழும் உயிரிகள் ; நெய்தல் 

நில மக்கள் . 
நீர்ப்பூ - நால்வகைப் பூவில் நீரில் உண்டாவது . நீர்வாழை - தண்ணீர் உதவும் வாழைவகை . 
நீர்ப்பெருக்கு - வெள்ளம் ; கடல் நீரேற்றம் ; | நீர்வாழைக்காய் - மீன் . 
நோய்வகை . 

நீர்விட்டுப்போதல் - காண்க : நீர்த்துப்போதல் ; 
நீர்ப்போர் - நீரின்கண்ணே போலிப் போர்புரியும் பதனழிந்து 

கெடுதல் ; மிகுதியாய் 
விளையாட்டு . 

வியர்த்தல் , 
நீர்பிரிதல் - சினத்தல் ; சிறுநீர் இறங்குகை . நீர்விதை - நன்செய்ச் சாகுபடி . 
நீர்பெய்கலன் - கமண்டலம் . 

நீர்வியாதி - காண்க : நீரிழிவு ; நீர்ச்சுரப்பு . 
நீர்பெய்தல் - சிறுநீர்விடுதல் . 

நீர்விலை - நீர்வரி . 
நீர்போகி - மதகு .. 

தண் 
ஆடவரும் மகளிரும் 

நீர்விளையாட்டு ) 
நீர்மட்டம் - சரிமட்டம் பார்க்கும் கருவி ; கடல் 

ணீரில் இறங்கி நின்று புரியும் 
மட்டம் . 

விளையாட்டு . 
நீர்மறிப்பு - நீரைத் தடுத்துத் திருப்புகை ; காண்க : நீர்வீழ்ச்சி - மலையருவி . 
நீரடைப்பு . 

நீரகம் - கடல் சூழ்ந்த பூமி ; காஞ்சியில் உள்ள 
நீர்மனிதன் - மக்கள் முகம்போல் முகமுடைய 

திருமால் கோயில்களுள் ஒன்று . 
ஒரு கடல் வாழ் உயிரிவகை ; உலகானுபவம் 

நீரசம் - சுவையற்றது ;; மாதுளை ; தாமரை ; 
இல்லாதவன் . 

சலவா . 
நீர்மாங்காய் - நீரில் ஊறவைத்த வடுமாங்காய் . நீரட்டுதல் - காண்க : நீர்வார்த்தல் . 
நீர்மாடம் - பள்ளியோடம் . 

நீரடைப்பு - மூத்திரத்தடை நோய்வகை . 
நீர்மாலை - பிணத்தைக் 
பிணத்தைக் குளிப்பாட்ட 

குளிப்பாட்ட நீர் | நீரணி - மகளிர் நீர் விளையாட்டில் கொள்ளும் 
கொண்டுவரும் சடங்கு . 

கோலவகை . 
நீர்மீட்டான் - காண்க : தண்ணீர்விட்டான் . 

நீரணிமாடம் - காண்க : நீர்மாடம் . 
நீர்முகம் - நீர்த்துறை ; ஆறு கடலொடு கூடு நீரத்தி - ஒரு மரவகை . 
மிடம் . 

நீரதம் - நீரைக் கொடுக்கும் மேகம் ; நீரற்றது . 
நீர்முட்டுதல் - நீர் நிரம்புதல் ; மூத்திரம் பெய்தல் . நீரதி - கடல் ; சாறு . 
நீர்முழுகி - நீரில் முழுகுவோன் ; நீரடைப்பை நீரநிதி - கடல் . 
நீக்குவோன் . 

நீரம் - தண்ணீர் . 
நீர்முள்ளி - நீரில் வளரும் முள்ளுள்ள பூண்டு . நீரரண் - நான்கரணுள் நீர் நிறைந்துள்ள அகழி . 
நீர்மேல் நெருப்பு - கல்லுருவிச்செடி . 

நீரரமகள் - நீரில் வாழும் தெய்வப்பெண் . 
நீர்மை - நீரின் தன்மை ; தன்மை ; சிறந்த குணம் ; | நீரவன் - அறிவுடையவன் . 
எளிமை ; அழகு ; ஒளி ; நிலைமை , ஒப்புரவு . நீரழிவு - காண்க : நீரிழிவு . 


S } 


நீராகாரம் 


678 


நீலமணிவோன் 


} 


நீராட்டம், } - நீரில் முழுகுகை 


நீராகாரம் - பழஞ்சோற்றில் கலந்துள்ள நீர் . நீரோசை - மகிழ்ச்சி ; கொண்டாட்டம் . 
நீராசனம் , 

நீரோட்டம் - ஓடும் நீர் ; மணியின் உள்ளொளி; 
காண்க : நீராரத்தி . 

நீர் செல்லுங் கால் . 
நீராட்டணி - காண்க : நீரணி .. 

நீரோடி - மதகு ; கூரைக் கூடல்வாய் ; நீரோடும் 

உள்வாய் . 

நீரோடுகால் - கால்வாய் ; ஊரில் நீர் வடிந்து 
நீராட்டுதல் - முழுக்காட்டுதல் , மஞ்சனஞ் செய் 

செல்லுந் தாழ்ந்த நிலம் . 
வித்தல் . 

நீரோடை - கால்வாய் ; நீர்நிலை . 
நீராடல் - காண்க : நீராடுதல் . 

நீரோருகம் - தாமரை . 
நீராடற்காய் - முற்றின தேங்காய் . 

நீல் - நீலம் ; கறுப்பு ; அவுரி ; காண்க : 
நீராடுதல் - குளித்தல் ; நீர் விளையாட்டு . 
நீராணிக்கம் - நீர் நிறைவு ; நேர்வாளமரம் ; 

கருங்குவளை; காற்று ; வாதநோய் . 

நீலக்கட்டி - அவுரிச்சாயக்கட்டி . 
ஈரம் ; நீர் பாய்ச்சுவோனுக்குக் குடிகள் தரும் 

நீலக்கல் - நீலமணி . 
உரிமை . 
நீராணிக்கன் - கொங்கு நாட்டு 

நீலக்காரம் - துரிசு . 
ஏரி மதகின் 

நீலக்காலி - காண்க : அவுரி ; நண்டுவகை . 
காவற்காரன் ; நீர்க்கண்டி . 

நீலக்கோலன் - மன்மதன் . 
நீராத்திரை - நீர் விழாவுக்குச் செல்லும் பயணம் . 
நீராரத்தி - மஞ்சள் நீர் ஆரத்தி . 

நீலகண்டம் - சிவனது நஞ்சு தங்கிய கழுத்து ; 
நீராரம்பம் - நீர்ப்பாசன வசதியுள்ள நிலம் . 

மயில் . 

கொண்ட 
நீராவி - தண்ணீர் வெப்பத்தினால் மாறிய ஆவி ; நீலகண்டன் - நீல நிறம் 

கழுத்தை 
தடாகம் . 

யுடைய சிவன் ; திரு நீலகண்ட நாயனார் ; 
நீராவிக்கப்பல் - நீராவியாற் செல்லுங் கப்பல் . துரிசு ; பூரபாடாணம் ; முருங்கைமரம் . 
நீராவிமண்டபம் - ஆறு , தடாகங்களின் நடுவே நீலகண்டி - துர்க்கை ; பொல்லாதவள் ; பாம்பின் 
அமைந்த மண்டபம் . 

நச்சுப்பல்லில் ஒன்று . 
நீராவியந்திரம் - நீராவியினால் செலுத்தப்படும் நீலகந்தி - மாணிக்கவகை . 
பொறி . 

நீலகமலம் - காண்க : கருங்குவளை. 
நீராழி - கடல் ; மாட்டுநோய்வகை. 

நீலகாசம் - கண்ணோயுள் ஒன்று . 
நீராழிமண்டபம் - காண்க : நீராவிமண்டபம் . 

நீலகிரி - நீலமலை , ஒரு மலைத்தொடர் . 
நீராளம் - நீர்த்தன்மை ; நீர்மிகுதி ; நீருடன் - நீலங்கட்டுதல் - நீலச்சாயந் தோய்த்தல் ; பொய் 
கலந்த உணவு ; மயக்கம் இல்லாத இனிப்புக் கற்பித்தல் . 
கள் . 

நீலச்சுறா - சுறாமீன்வகை . 
நீராளமாய்விடுதல் - உணவில் குழம்பு முதலிய 

நீலந்தன் - பாணன் . 
வற்றை அதிகமாகப் பரிமாறுதல் . 
நீரிலாநிலம் - பாலை நிலம் . 

நீலந்தீர்தல் - நீல நிறம் போடுதல் . 

நீலநாகம் - கருநாகம் . 
நீரிழிச்சல் , சிறுநீர் சருக்கரைத் தன்மை 

நீலநெல் - கார்நெல் . 
நீரிழிவு கலந்து மிதமிஞ்சி இறங்கும் 
நோய்வகை . 

நீலப்பறவை - நீலநிறமுள்ள மயில் . 
நீரிறங்குதல் - சிறுநீர் இறங்குகை ; உடம்பில் 

நீலப்பைங்குடம் - பச்சைக்குப்பி . 
கெட்டநீர் தங்குகை . 

நீலம் - நீலநிறம் ; நீலச்சாயம் ; மாணிக்கவகை , 
நீரிறைவன் - வருணன் . 

ஒன்பான் மணியினுள் ஒன்று ; நீலக்கட்டி ; 
நீருருள் - சகடமாகப் பண்ணித் தண்ணீர் ஏற்றி 

குபேரனது நிதியில் ஒன்று ; கறுப்பு ; இருள் ; 
உருட்டுங் கருவி . 

காண்க : கருங்குவளை; நீல ஆடை ; நஞ்சு ; 
நீருள்ளி - வெங்காயம் . 

துரிசு ; கண்ணிலிடும் 

மை ; 

மலைத் 
நீரூபம் - வானம் ; காற்று . 

தொடர் ; பனைமரம் . 
நீரூர்பாதை - நிறைபுனல் . 

நீலம்பற்றவைத்தல் - ஆடைக்கு நீலமேற்றுதல் ; 
நீரூற்று - ஊற்று ; கசிவு . 

கதைகட்டுதல் . 
நீரூறி - காண்க : கீழாநெல்லி . 

நீலம்பாரித்தல் - நச்சுக் கடியால் உடம்பு நீலநிற 
காண்க : பேயாமணக்கு ; 

மாதல் ; இருளடைதல் . 
மரவட்டைமரம் . 

நீலமணி - நீலரத்தினம் ; கண்ணில் உள்ள 
நீரேற்றம் - நீர்ப்பெருக்கு ; நீர்க்கோவை ; கெட்ட கருமணி ; தென்னை . 
நீரால் உடம்புவீங்கும் நோய் . 

நீலமணிவோன் - முருகக்கடவுள் . 


} 


நீரெட்டி முத்து } 

} - கரண்ட்டைமாய் . 


நீலமருந்து 


679 


நீனிறவினை 


நீலமருந்து - அவுரி . 

நீள்விசும்பு - விண்ணுலகம் ; வைகுந்தப்பதவி . 
நீலமார்க்கம் - கரிசாலைப்பூண்டு . 

நீள - நெடுந்தொலைவாக ; நெடுங்காலமாக ; 
நீலமேகம் - கார்மேகம் . 

வெகுதொலைவில் . 
நீலமேகன் - நீலமேனியனான திருமால் . 

நீளத்தில்விடுதல் - காலந்தாழ்த்தல் ; வெறுஞ் 
நீலமேனியள் - கருநிறமுடைய பார்வதி . 

சொல் சொல்லிக் கடத்தல் ; வேண்டுமென்று 
நீலமேனியன் - திருமால் ; துருசு . 

புறக்கணித்தல் . 
நீலர் - கருநிறமுடைய அரக்கர் . 

நீளம் - நெடுமை ; தொலைவு ; தாமதம் ; பறவைக் 
நீலவண்ணன் - திருமால் ; சனி ; நீல நிறத்தோன் . 

கூடு . 

நீளவாட்டு - நெடும்போக்கு , 
நீலவருணம் - நீல நிறம் ; நீலச்சாயம் ; தீயைப் 
பொழியும் முகில் . 

நீளி - நெடியன் ; நெடியது . 

நீளிடை - நெடுந்தொலைவு ; நெடியவழி ; காடு . 
நீலவழுதலை - நீலவழுதுணைவகை . 

நீளித்தல் - நீ ளுதல் ; நெடு நாள் இருத்தல் ; 
நீலன் - சனி ; கொடியன் ; ஒரு குரக்குப் படைத் 

தாமதித்தல் . 
தலைவன் ; குதிரைவகை ; மாங்கனிவகை . 
நீலாங்கம் - புழு ; மலைத்தேள் . 

நீளிப்பு - நீளுகை . 

நீளியது - நீண்டது . 
நீலாஞ்சனம் துருசு ; பாடாண வகை ; கறுப்புக் 

நீளுதல் - . காண்க : நீடுதல் ; பெருமையாதல் ; 
கல் ; கல்லீயம் . 

ஓடுதல் . 
நீலாஞ்சனை 

மின்னல் . 
நீலாட்சம் - அன்னப்புள் . 

நீளெரி - பெருநெருப்பு ; மிகுவெப்பம் . 

நீளை - காற்று ; திருமால் தேவியருள் ஒருத்தி . 
நீலாம்பரன் - பலபத்திரன் . 
நீலாம்பரி - காண்க : நீலாம்புரி ; ஒரு செடிவகை . 

நீற்றமுது - வெற்றிலையில் தடவுஞ் சுண்ணாம்பு . 
நீலாம்புசன் -- காண்க : நீலோற்பலம் . 

நீற்றறை - சுண்ணாம்புக் காளவாய் . 
. 

நீற்றுக்கோயில் - திருநீற்றுப் பை . 
நீலாம்புரி - ஒரு பண்வகை . 

நீற்றுண்டை - திருநீற்றுக்காக உருட்டி வைக்குஞ் 
நீலி - கருநிறம் ; துர்க்கை ; பார்வதி ; ஒரு பெண் 

சாணவுருண்டை . 
பேய் ; கொடியவள் ; காண்க : நீலினி ; மேக 

நீற்றுதல் - நீறாக்குதல் , பொடியாக்குதல் ; 
வண்ணப் பூவுள்ள மருதோன்றிமரம் ; பாம்புப் 

உலோகங்களைப் பொடியாக்குதல் . 
பல்லில் ஒன்று ; துருசு ; கருநொச்சிச்செடி . 

நீற்றுப்பெட்டி - எண்ணெயூற்றுங் கூடை ; பிட்டுச் 
நீலிக்கண்ணீர் பொய்க்கண்ணீர் . 

சுடும் பெட்டி . 
நீலிகை - காண்க : நீலினி . 

நீற்று முண்டி - நெற்றியில் திருநீறு அணிந்தவர் . 
நீலித்தனம் - கொடுமை ; பாசாங்கு ; செருக்கு . 

நீறடித்தல் - சுண்ணாம்பு நீற்றில் தோய்த்த 
நீலிதம் - நீலநிறமானது . 

கயிற்றினால் கோலம் போடுதல் . 
நீலினி . 

, 
| 

காண்க : நீறாடி . 
நீவரகம் - பஞ்சம் . 

நீறாகுதல் - சாம்பராய்ப் போதல் . 
நீவரம் - நீர் ; சேறு ; நாடு ; வாணிகம் . 

நீறாடி - திருநீறு அணிந்த சிவபெருமான் . 
நீவாரம் - காண்க : குளநெல் ; செந்தினை. 

நீறாடுதல் - திருநீறு பூசுதல் ; புழுதிபடிதல் ; 
நீவான் - காண்க : நீகான் . 

பொடியாக்குதல் . 
நீவி - கொய்சகம் ; மகளிர் ஆடையுடுத்தும்போது நீறு - திருநீறு ; சாம்பல் ; புழுதி ; நீற்றின 
இடையில் முடிக்கும் முடிச்சு ; ஆடை ; 

சுண்ணாம்பு . 
பணப்பை ; AN ; துடைக்கை ; இறகு . 

நீறுதல் - நீறாதல் ; சுண்ணமாதல் ; பொடியாதல் ; 
நீவியம் ஆடை . 

அழிதல் . 
நீவிர் - நீங்கள் , முன்னிலைப் பன்மைப் பெயர் . நீறுபூசி - சிவபெருமான் ; சமணத்திலிருந்து 
நீவுதல் - கைவிடுதல் ; கடத்தல் ; அறுத்தல் ; சைவரான வேளாளர் . 
அழித்தல் ; தடவிக்கொடுத்தல் ; கோதுதல் ; | நீறுபூத்தநெருப்பு - சாம்பல் படிந்த கட்டைத் 
துடைத்தல் ; பரப்புதல் ; பூசுதல் ; தூண்டுதல் . தணல் ; கோபத்தை வெளிக்காட்டாதவன் . 
நீழல் - காண்க : நிழல் ; காற்று . 

நீறுபூத்தல் - நன்றாய் நீறுதல் ; சாம்பல் நிறம் 
நீழை - ஒளி; காற்று . 

பிடித்தல் ; உடலில் அழுக்குப் பிடித்தல் . 
நீள் - நீளம் ; நெடுங்காலம் ; உயரம் ; ஆழம் ; 
- ஒளி ; ஒழுங்கு . 
நீள்சடையோன் நீண்ட சடையைக்கொண்ட நீனிறவியலகம் - நீலப்பரப்பான கடல் . 
சிவபெருமான் ; காண்க : சரக்கொன்றை . நீனிறவினை - பாவச்செயல் . 


- 


நீன்மை, } - நீலநிறம் . 


நு 


நுணுக்கம் 


- 


நு - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ந் + உ ) ; ஆயுதப் நுடக்கம் - அசைவு ; துவளுதல் ; தள்ளாட்டம் ; 
பொது ; தியானம் ; தோணி ; நிந்தை ; நேரம் ; கூத்து ; வளைவு . 
புகழ் . 

நுடக்கு - அசைவு . 
நுக்காங்குலை - காய்கள் விழுந்த பனங்குலைத் நுடக்குதல் - கழுவுதல் ; துவட்டுதல் ; மாய்த்தல் ; 
தண்டு . 

கரைத்தல் ; மடக்குதல் . 
நுக்கு - பொடித்துண்டு ; எட்டிமரம் . 

நுடங்கு - அசைவு ; நுட்பம் . 
நுக்குடம் - எட்டிமரம் . 

நுடங்குதல் - அசைதல் ; துவளுதல் ; தள்ளாடுதல் ; 
நுக்குதல் - பொடியாக்கல் ; புடைத்தல் ; அழித் 

ஆடு தல் ; வளைதல் ; நுட்பமாதல் ; அடங்குதல் ; 
தல் ; மிகுதியாய்ப் பெய்தல் . 

ஈடுபடுதல் ; மெலிதல் . 
நுகக்கால் - நுகத்தடி; காண்க : ஏர்க்கால் . 

நுண்டுகில் - பட்டாடைவகை . 
நுகக்காற்குச்சி - நுகத்து முளைக்குச்சி . 

நுண்டொடர் - காண்க : நேர்ஞ்சங்கிலி . 
நுகத்தடி - காளையின் கழுத்தில் பூட்டப்படும் 

நுண்ணறிவு - நுண்ணிய புத்தி . 
மரத்தடி , 

நுண்ணாக்கை - நுண்ணுடல் , சூக்கும உடல் . 
நுகத்தாணி காண்க : பகலாணி . 

நுண்ணிச்சிறை - ஒரு சிறுகுருவிவகை . 
நுகத் துளை - நுகத்தடியின் இருமுனைகளிலும் 

நுண்ணிமை காண்க : நுண்மை . 
உள்ள துளை . 

நுண்ணியான் - கூரிய அறிவுடையோன் ; 
நுகம் - எருதுகளின் கழுத்தில் பூட்டும் மரம் , 

அமைச்சன் . 
நுகத்தடி ; காண்க : நுகத்தாணி ; பாரம் ; 

நுண்ணுணர்வு - கூரிய அறிவு . 
வலிமை ; சோதிநாள் ; 

மகநாள் ; கதவின் 

நுண்ணுருக்குதல் - கரையவுருக்குதல் . 
கணையமரம் . 

நுண்ணேலம் 

ஒரு மணப்பண்டவகை . 
நுகம்புரட்டி - கட்டுக்கமையாத எருது ; ஒழுங்கு 

நுண்பொருள் - நுட்பமான கருத்து ; நுண்ணிய 
தவறுகிறவன் . 

பொருள் . 
நுகம்வைத்தல் - நல்ல நாளில் முதன்முறையாக 
எருதின் கழுத்தில் நுகத்தைப் பூட்டுதல் . 

நுண்மணல் - சிறுமணல் . 
நுகர்ச்சி - அனுபவம் ; உண்ணுதல் ; காண்க : 

நுண்மை - கூர்மை ; நுட்பம் ; மிகுதி ; வேலைத் 
வேதனை . 

திறம் ; அறிவு நுட்பம் ; பொருள் நுட்பம் ; 
நுகர்தல் - அருந்துதல் ; செய்தல் ; துய்த்தல் . 

சிற்றுண்டி ; கமுக்கம் . 
நுகர்வு - காண்க : நுகர்ச்சி . 

நுணக்கம் - கூர்மை ; வாட்டம் ; அசைதல் ; 
நுகும்பு - பனை , வாழை முதலியவற்றின் மடல் 

மெல்லியதாதல் . 
விரியாத குருத்து ; பனையோலை . 

நுணங்கியோர் - நுணுகிய அறிவுடையோர் . 
நுகைத்தல் - இளகச்செய்தல் ; தளரச்செய்தல் . 

நுணங்கு - நுண்மை ; நுடக்கம் ; தேமல் . 
நுகைதல் - தளர்தல் ; இளகுதல் . 

நுணங்குதல் - அசைதல் ; மெல்லிதாதல் ; நுட்ப 
நுகைவு - தளர்வு ; தளர்ந்தது ; மென்மை ; மாதல் ; வளைதல் ; துவளுதல் ; செறிதல் ; 
தணிவு ; பொருளுதவி ; மனக்கனிவு . 

வாடுதல் . 
நுங்கள் - உங்கள் ; நீங்கள் . 

நுணல் ( லை ) - தவளை ; கடல்மீன்வகை . 
நுங்கு - பனையிளங்காய்க்குள்ளிருக்கும் இளம் நுணவம் - நுணாமரம் . 
பருப்பு , பனஞ்சுளை ; நுங்குக்காய் . 

நுணவு - நுணாமரம் ; தணக்கமரம் ; கட்டில் . 
நுங்குக்குவளை - நுங்கு எடுத்துப் போட்ட நுணவை எள்ளுருண்டை ; அரிசி முதலிய 
பனங்காய் . 

வற்றின் மா ; நுணாமரம் . 
நுங்குதல் - விழுங்குதல் ; ஆரப்பருகுதல் ; கைக் 

கைக் நுணா 

நுணா - நுணாமரம் ; மஞ்சள்நாறிமரம் ; தணக்க 
கொள்ளுதல் ; கெடுதல் . 

மரம் . 
நுங்குப்பாக்கு - இளம்பாக்கு . 

நுணாவுதல் - தடவித்தெரிதல் ; நாவால் தடவி 
நுங்கை - உம் தங்கை ; உம் தாய் . 

யுணர்தல் . 
நுசுப்பு - இடை , மருங்குல் . 

நுணி - நுனி . 
நுசை - சிவதைவேர் . 

நுணித்தல் - கூர்மையாக்குதல் ; பொடியாக்கு 
நுட்பக்காரன் - புத்திக்கூர்மையுள்ளவன் . 

தல் ; நுணுகி ஆராய்தல் . 
நுட்பம் - நுண்மை ; நுண்ணிய ஆராய்ச்சி தோன்ற நுணிதல் - தேய்தல் . 
எழுதப்பெற்ற உரை ; நுட்பம் ; பொருளின் நுணுக்கம் - நுண்மை ; கூர்மை ; கூரறிவு : 
நுட்பம் ; காலநுட்பம் ; கரந்துறை கோள்களுள் வேலைத்திறம் ; பொருளடக்கம் ; யாழின் 
ஒன்று ; ஓரணி . 

உள்ளோசை ; காலநுட்பம் ; இவறல் ; பொன் . 


நுணுக்கம்பார்த்தல் 


681 


நுழைச்சல் 


நுணுக்கம்பார்த்தல் - சிறுசிறு செயல்களிலும் நும் - நீயிர் என்பது வேற்றுமை உருபேற்கும் 
மிகுந்த ஈடுபாடு கொள்ளல் ; ஒவ்வொன்றை போது மாறும் வடிவம் ; எல்லீரும் என்பது 
யும் நுணுகி ஆராய்தல் . 

வேற்றுமையுருபு ஏற்கும்போது கொள்ளும் 
நுணுக்கு - நுண்மை : நுட்பமானது ; பொடி 

சாரியை . 
யெழுத்து . 

நும்பி - உம் தம்பி . 
நுணுக்குதல் - நுண்மையாக்குதல் ; பொடி | நும்முன் - உம் முன்னோன் ; உம் தமையன் . 
யாக்கு தல் ; அரைத்தல் ; சிதைத்தல் ; சிறிதாய் | நும்மோர் - உம்மவர் . 
எழுதுதல் ; ஒன்றும் கொடாமை ; யாழில் நுமள் - உம்மவள் . 
இன்னிசையெழுப்புதல் ; கூர்மையாக்குதல் ; நுமன் - உம்மைச் சார்ந்தவன் . 
புத்தியைக் கூர்மையாக்குதல் ; நுண்ணிதாக நுமையன் - உம் தமையன் . 
வேலை செய்தல் . 

நுரம்பு - சேறு . 
நுணுக்கெழுத்து - பொடியாக எழுதும் எழுத்து . நுரு - அறுத்த தாளில் முளைக்குந் தளிர் . 
நுணுகு காண்க : நுண்மை . 

நுரை - நீர்க்குமிழித் தொகுதி ; குமிழி ; 
நுணுகுதல் - நுட்பமாதல் ; மெலிதல் ; கூர்மை வெண்ணெய் ; வெள்ளை ; வயிரக்குற்றவகை . 
யாதல் . 

நுரைகக்குதல் - நுரையை வாயிலிருந்து வெளி 
நுணுங்கு - நுண்மை ; பொடி . 

விடுதல் . 
நுணுங்குதல் - நுட்பமாதல் ; பொடியாதல் ; நுரைத்தல் - நீர் முதலியன கொப்புளங்களாதல் . 
மெல்லப் பாடு தல் . 

நுரைதப்புதல் - நுரை வாயிலிருந்து வெளிவருதல் , 
நுணை - கோட்சொல் . 

நுரையீரல் - மார்பின் இருபுறத்துள்ளதும் கெட்ட 
நுணைத்தல் - தடவித் தெரிதல் ; 

காற்றை வெளிவிட்டு நல்ல காற்றை உட் 

நாவால் 
தடவியுணர்தல் . 

கொண்டு குருதியைத் தூய்மை செய்வதுமான 
நுதம் - நீராடுந்துறை . 

உறுப்பு , மூச்சுப்பை . 
நுதம்பு - கள் ; சோறு 

நுலையிலி - ஊமை . 
நுதம்புதல் - நனைந்திளகு தல் ; ஈரமாதல் . 

நுவ்வை - உன் தங்கை . 
நுதல் - சொல் ; நெற்றி ; புருவம் ; 

நுவணம் , 

கல்வி நூல் ; நுட்பம் ; இடித்த மா ; 
தலை ; 
நுவணை 

பஞ்சிநூல் ; பைந்தினை . 
மேலிடம் . 

சொல் . 
நுதல் ( வி ) - கருது ; குறி . 

நுவல்வோன் - ஆசிரியன் . 
நுதலணி - நெற்றிச்சுட்டி . 

நுவலாச்சொல் - ஒரு பொருளைப் பழித்தாற் 
நுதலிப்புகுதல் - முப்பத்திரண்டு உத்தியுள் ஒன்று , 

போலப் புகழும் அணி . 
சொல்லப் போகும் பொருளை 

முன்னர்ச் நுவலா நுவற்சி - காண்க : ஒட்டணி ; 

குறிப் 
சுட்டிப் பின் விளக்குதல் . 

பெச்சம் . 
நுதலுதல் - கருதுதல் ; கூறுதல் ; தோற்றுவித்தல் . 

நுவலுதல் - சொல்லுதல் , விரும்புதல் . 
நுதற்கண் - நெற்றிக்கண் . 

நுவற்கரி - கரகம் . 
நுதற்கண்ணன் - சிவன் . 

நுவற்சி - சொல்லுகை . 
நுதற்சுடிகை , ) காண்க : நுதலணி . 

நுவறுதல் - அராவுதல் . 
நுதற் சூட்டு 

நுழாய்ப்பாக்கு - முதிராப் பாக்கு . 
நுதனாட்டன் - காண்க : நுதற்கண்ணன் . 
நுதனாட்டி - நெற்றிக்கண்ணுடைய துர்க்கை . 

நுழுதுதல் - முடித்தல் . 

நுழுந்தி - பொறுப்பேலாகாது நழுவுவோன் . 
நுதி - நுனி ; அறிவுக்கூர்மை ; தலை ; முன்பு ; 

நுழுந்துதல் - நுழைத்தல் ; முடித்தல் ; கவர்தல் ; 
வாக்கியமுறைப்படி செய்த சந்திர கணனத்தில் 

பதுங்குதல் ; நகர்தல் ; எளிதில் அறியக்கூடாத 
ஏற்படும் வாக்கியப் பிழை . 

இடத்தில் வைத்தல் ; மறைதல் . 
நுதித்தல் - அடைசுதல் . 

நுழுவல் - முதிராப் பாக்கு ; நழுவும் பொருள் . 
நுதித்தோல் - ஆண்குறியின் நுனித்தோல் . 

நுழுவுதல் - நகர் தல் . 
நுதுத்தல் - அவித்தல் ; அழித்தல் ; நீக்குதல் . 

நுழை - சிறுவழி ; பலகணி ; 

குகை , துளை ; 
நுதுப்பு - தணிப்பு . 

நுண்மை ; புத்திநுட்பம் . 
நுந்தாவிளக்கு - காண்க : நந்தாவிளக்கு . 

நுழைகடவை - வேலி 

முதலியவற்றின் சிறு 
நுந்துதல் - தள்ளுதல் ; தூண்டுதல் . 

திறப்பு . 
நுந்தை - உம் தந்தை . 

நுழைச்சல் - காண்க : நுழைகடவை ; ஏழு என்னும் 
நுபம் - எருக்கஞ்செடி . 

எண்ணிற்கு வழங்கும் குழூஉக்குறி . 
86 


நுவல் 


} 


682 


நுழைத்தல் 


நூலாக்கலிங்கம் 


நுளை 


தல் ; 


- 


நுன் 


நுழைத்தல் - புகுத்தல் . 

வலையர்சாதி ; ஈனம் ; குருடு . 
நுழைதல் - புகுதல் ; பதிதல் ; சேர்ந்து கொள்ளு நுளைச்சி - நுளைச்சாதிப் பெண் , நெய்தல் நிலப் 

நுண்மையாதல் ; இடைச்செருகப் பெண் . 
படுதல் ; கூரிதாதல் ; சாடை சொல்லுதல் ; | நுளையன் - இழிந்தோன் ; நெய்தல் நிலத்தான் . 
கடத்தல் ; மட்டுக்கட்டுதல் . 

நுறுக்குதல் - பொடியாக்குதல் . 
நுழைநரி - நரி ; நயவஞ்சகன் . 

நுறுங்கு - குறுநொய் . 
நுழைபுலம் - நுண்ணறிவு . 

நுறுங்குதல் - பொடிபடுதல் ; சிதைதல் . 
உனது ; 

நீ 

என்பது வேற்றுமையுருபு 

ஏற்கும்போது பெறும் வடிவம் . 
நு 
நுழைவு - நுண்மை ; கூரிய புத்தி . 

நுனி - முனை ; நுண்மை . 
நுள்ளல் - காண்க : நுளம்பு . 

நுனித்தல் - கூராக்குதல் ; கூர்ந்து நோக்குதல் ; 

ஆராய்ந்து கூறுதல் ; கருதுதல் . 
நுள்ளான் - சிற்றெறும்பு . 

நுனிநா - நாக்கின் நுனி . 
நுள்ளு - கிள்ளு ; சிறு துண்டு . 

நுனிப்பு - கூர்ந்தறிகை . 
நுள்ளுதல் - கிள்ளுதல் . 

நுனிப்புல் மேய்தல் - மேல்வாரியாய்ப் புல் மேய் 
நுளம்பு - சிறுகொசு ; பெருங்கொசு . 

தல் ; மேலெழுந்தவாரியாகப் படித்தல் . 
நுளுப்புதல் - கழப்புதல் . 

நுனை - முனை . 


நூ 


நூல் 


ஆதல் ; 


நூ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ந் + ° ) ; எள் ; | நூல்பிடித்தல் - சுவரொழுங்கு பார்க்க நூலைப் 
யானை ; அணிகலன் . 

பிடித்தல் . 
நூக்கம் - உயரம் ; நூக்கமரம் ; தோதகத்திமரம் . நூல் புடைத்தல் - மரத்தின் நேர்மையறிய 
நூக்கல் - நெய்வார் கருவியுள் ஒன்று . 

நூலால் தெறித்துக் குறியிடுதல் . 
நூக்கு - காண்க : நூக்கம் . 

நூல் போடுதல் - காண்க : 

பு டைத்த 

ல் 

; 
நூக்குதல் - தள்ளுதல் ; ஊசலாட்டுதல் ; அசைத் நியாயஞ்செய்தல் ; பூணூற் கலியாணஞ் 
தல் ; தூண்டுதல் , எறிதல் ; முறித்தல் ; நீக்கு செய்தல் . 
தல் ; பரிகாரம் செய்தல் ; சாத்துதல் . 

நூல் போதல் - கல்வியில் தேர்ந்தவன் 
நூங்கர் - தேவர் . 

கைம்பெண்ணாதல் . 
நூங்கு - பெருமை ; மிகுதி . 

நூல்யாப்பு - தொகுத்தல் , விரித்தல் , 
நூங்குதல் - மிகுதியாயிருத்தல் . 

தொகைவிரி , மொழிபெயர்ப்பு என நான்கு 
நூடி - சிற்றேலம் . 

வகையாக இயற்றப்படும் நூலின் அமைப்பு ; 
நூத்தல் - நொதுத்தல் ; தளர்தல் ; அழித்தல் . ஒரு புடைவைவகை . 
நூதல் - அவிதல் . 

நூல்வல்லோர் - கல்விமான்கள் ; அமைச்சர் . 
நூதனம் - புதுமை ; புதியது . 

நூல்வழக்கு - செய்யுள் வழக்கு ; சாத்திரமுறை . 
நூதனன் - புதியவன் ; புதியதில் விருப்ப நூல்விடுதல் - சிலந்தி முதலியன நூற்கூடு 

முடையவன் ; புதியதை உண்டாக்குபவன் . கட்டுதல் ; மன நிலையின் ஆழம் பார்த்தல் . 
நூப்பு -- தணிப்பு . 

நூல் வெண்மாடம் - காண்க : நூன்மாடம் . 
நூபம் - எருது ; எருக்கஞ்செடி . 

நூலச்சு - நெசவுக்கருவியின் உறுப்புவகை ; 
நூபுரம் - பாதகிண்கிணி ; சிலம்பு . 

கம்பிச்சட்டம் . 
நூர்த்தல் - அவித்தல் ; ஆற்றுதல் . 

நூலட்டவணை - நூலின் பொருளடக்கம் ; 
நூர்தல் , 

வகைகளைத் தொகுத்துரைக்கும் 
நூ 

தொகைநூல் . 
நூல் - பஞ்சிநூல் ; பூணூல் ; மங்கலநாண் ; எற்று நூலவையார் - அற நூலோதினோர் . 
நூல் ; ஆண்குறியிலுள்ள நரம்பு ; ஆண்குறி ; | நூலறிபுலவர் - அறநூல்கள் முதலியன உணர்ந்த 
ஆயுதவகை ; சாத்திரம் ; ஆகமம் ; ஒரு நாடக 

அமைச்சர் . 
நூல் ; ஆலோசனை . 

நூலறிவு - கல்வியறிவு . 
நூல்கேட்டல் - பாடங்கேட்டல் . 

நூலாக்கலிங்கம் - நூற்கப்படாத 
நூல்சோர்த்தல் - நூலைப் பதனிடுதல் . 

இயன்ற ஆடை , பட்டாடை . 


நூலின் 


} - அவிதல் ; ஆறுதல் ; பதனழிதல் . 


ரல் } 


நூலால் 


நூலாசிரியன் 


683 


நூன்முடிபு 


கால 


நூல் 


நூலாசிரியன் - நூலாக்கியோன் . 

வெற்றெனத் தொடுத்தல் , மற்றொன்று விரித் 
நூலாம்படை - ஒட்டடை . 

தல் , சென்றுதேய்ந்திறுதல் , நின்று 
நூலாம்பூச்சி - சிலந்திப்பூச்சி . 

னின்மை 

என்னும் பத்து வகைப்பட்ட 
நூலார் - கற்றோர் . 

நூலின்கண் அமையலாகாக் குற்றங்கள் . 
நூலிழத்தல் - கைம்மையடைதல் . 

நூற்படுகு - நூற்பாவு . 
நூலிழந்தாள் - கைம்பெண் . 

நூற்பயன் - நூலால் எய்தும் பயன் . 
நூலிழை - ஓரிழை நூல் . 

நூற்பழக்கம் - கல்விப்பயிற்சி . 
நூலிழைத்தல் - கதிரிலுள்ள 

நூலை 

எடுத்துச் நூற்பா - காண்க : நூற்பாவகவல் ; தறியிற் 
சுற்றுதல் ; நூல் நூற்றல் . 

பிணைக்கும் பாவு . 
நூலுண்டை - நூல் சுற்றிய உண்டை ; நெய்தற் நூற்பாவகவல் - இலக்கணம் முதலியன அமைதற் 
குரிய நூல் சுற்றின குற்றி . 

குரிய அகவல்வகை ; சூத்திர யாப்பு . 
நூலுரைப்போர் - ஆசிரியர் . 

நூற்புலமை - புத்தக அறிவு . 
நூலுறிஞ்சி - நெய்வார் கருவியுள் ஒன்று ; 

நூற்புறத்திணை - ஆகமத்தால் அமைந்த 
நெய்வோன் . 

துணிபுரை . 
நூலெச்சம் - நூலுரைவகை . 

நூற்பொருள் - நூலிற் கூறப்படும் பொருள் . 
நூலெடுத்தல் - நூல் விலைக்கு வாங்குதல் ; | நூற்றந்தாதி - அந்தாதித் தொடையாகப் 
நூலைச் சிக்கெடுத்தல் . 

பாடப்படும் நூறு வெண்பா அல்லது 
நூலேணி - கயிற்றினால் அமைந்த ஏணி ; பாய் 

கலித்துறைகொண்ட சிற்றிலக்கியவகை. 
மரத்து ஏணி ; கடல் மீன் வகை . 

நூற்றல் - நூற்குதல் , நூலாக்குதல் . 
நூலோட்டுதல் - பெருந்தையலிடுதல் . 

நூற்றாண்டு - நூறு ஆண்டு கொண்ட 
நூலோடுதல் - நெசவுப் பாவோடுகை . 

அளவு . 
நூலோர் - நூலாசிரியர் ; கற்றோர் ; அமைச்சர் ; 

நூற்றாறு - நூனாழி ; நெசவிற்கு தவும் 
பார்ப்பனர் . 

சுற்றிய சிறுகுச்சி . 

நூற்று நிறை - நூறுபலம் . 
நூவு - எள் . 
நூவுதல் - நீர்பாய்ச்சுதல் . 

நூற்றுலாமண்டபம் - நூறடி உலாவுதற்குரிய 
நூவுநெய் - நல்லெண்ணெய் . 

அமுது செய்யும் மண்டபம் . 

நூற்றுவர் - நூறு என்னும் 
நூழல் - நூறல் , அழித்தல் . 

தொகையினர் ; 

துரியோதனாதியர் . 
நூழில் - கொன்றுகுவிக்கை ; மிடைந்த போர் ; 

நூற்றுவரைக்கொல்லி - நூறு பேரை ஒருங்கே 
வீரனொருவன் பகைமன்னர் சேனையைக் 

கொல்லும் பொறிவகை . 
கொன்று தன் வேலைத் திரித்து ஆடுதலைக் 
கூறும் புறத்துறை ; கொள்ளையடித்தோர் 

நூற்றுறை - நூற்பொருள் . 
மக்களைக் கொன்று குவிக்கும் இடம் ; குவிதல் ; 

நூறாயிரம் - இலக்கம் , இலட்சம் . 
நூறு - நூறு என்னும் எண் ; 

பொடி 
கொடிப்பிணக்கு ; ஒரு கொடிவகை ; கொடிக் 

முதலியன ; சுண்ணாம்பு . 
கொற்றான் ; திரை ; யானை ; தொளை ; 
செக்கு . 

நூறு ( வி ) - அழி . 

நூறுகோடி - பதினாயிரம் இலட்சங்கொண்ட 
நூழிலர் - வணிகர் . 

எண் ; நூறு முனைகளையுடைய வச்சிரப் 
நூழிலாட்டு - கொன்றுகுவித்தல் ; வீரனொருவன் 

படை . 
தன் மெய்யில் தைத்த படை பறித்து மாற்றார் 

நூறுதல் - அழித்தல் ; அறைந்து கொள்ளுதல் ; 
மேல் எறிதல் . 

வெட்டுதல் ; நெரித்தல் ; பொடியாக்குதல் ; 
நூழிலாட்டுதல் - கொன்றுகுவித்தல் . 

இடித்தல் ; வளைந்து கொள்ளுதல் ; துரத்தல் . 
நூழை - சிறுவாயில் , துளை : சன்னல் ; குகை ; 

நூறும்புகுதல் - நூறாண்டு வாழ்தல் . 
நுண்மை . 

நூறை - மலங்குமீன் ; வள்ளிவகை . 
நூழைவாயில் - சுருங்கைவழி . 

நூன்மடந்தை - கலைமகள் . 
நூற்கருத்து - நூற்பொருள் . 

நூன்மாடம் - கூடாரம் . 
நூற்கழி - நூற்பந்து ; நூல் சுற்றிய கழி . 

நூன்முகம் - பாயிரம் ; நூலின் 

தொடக்கம் ; 
நூற்கிரந்தம் - சாத்திரம் . 

நூற்றுறை . 
நூற்குற்றம் - குன்றக் கூறல் , மிகைப்படக் கூறல் , 

நூன்முடிபு - நூலின் உட்பகுதியாய் முடியும் 
கூறியது 

கூறல் , மாறுக்கொளக் கூறல் , உறுப்பு ; நூற்பொருளினது நோக்கம் ; நூலின் 
வழூஉச்சொற் புணர்த்தல் , மயங்கவைத்தல் , இறுதி . 


மா , 


684 


நூனம் 


நெஞ்சுள் 


வகை . 


நூனம் - உறுதி ; குறைபாடு ; தோல்வித்தான 

நூனாயம் 

சூது . 
நூனயம் - நூலின் அழகு ; கல்வி நயம் . 

நூனாழி , 

} - நெசவு நாடா . 

நூனாழிகை 
, 
நூனாதிகம் 

. 

நூனுட்பம் - நூலினது நுண்மை ; நூற்கருத்து . 


நெ 


நெ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ந் + எ ) . 

நெஞ்சறிவுறுத்தல் - மனத்துக்கறிவித்தல் . 
நெக்கல் - தளர்ந்தது ; அறக்கனிந்தது ; அழுகல் . நெஞ்சன் - துணிவுடையோன் ; செருக்குள்ளவன் . 
நெக்கு - தள்ளு ; நெகிழ்ச்சி ; உடைபடல் . நெஞ்சாங்கட்டை - மார்பெலும்பு , நெஞ் 
நெக்குடைதல் - காண்க : நெக்குருகுதல் . 

செலும்பு ; பிணஞ் சுடுவதற்கு நெஞ்சுப் 
நெக்குதல் - கிளப்புதல் ; துரத்தியடித்தல் ; பக்கமாக வைக்குங் கட்டை , 

கூட்டம் நெருக்கு தல் ; கோலிக்கொட்டுதல் . நெஞ்சாங்குலை - ஈரற்குலை ; மார்பு ; இதயம் ; 
நெக்குருகுதல் - இளகுதல் . 

மார்புக்குழி . 
நெக்குரோதம் - ஆலமரம் . 

நெஞ்சாங்குழி - தொண்டைக்குழி . 
நெக்குவிடுதல் - பிளவுபடுதல் ; பொருத்துவாய் நெஞ்சார - மனமார . 
விடுதல் . 

நெஞ்சாறல் - துன்பம் . 
நெகல் - நெகிழ்தல் , தளர்தல் ; கனிதல் . 

நெஞ்சிற்கல் - கவலை ; துன்பம் . 
நெகிடி - நெருப்புக்குவை . 

நெஞ்சிற்பாரம் - தாங்கமுடியாத பொறுப்பு ; 
நெகிழ்ச்சி - காதில்வரும் புண்கட்டி , எழுச்சி ; துன்பம் . 
தளர்ச்சி ; மனமிரங்குகை . 

நெஞ்சு - மனம் ; இதயம் ; மார்பு ; 

நடு ; 
நெகிழ்த்தல் - தளர்த்துதல் ; மலர்த்துதல் ; பிரித் திண்ணக்கம் ; தொண்டை ; துணிவு . 
தல் ; நசுக்குதல் ; எய்தல் . 

நெஞ்சுக்குத்து - மார்புவலி . 
நெகிழ்தல் - குழைதல் ; மெலிதல் ; பொசிதல் ; நெஞ்சுகரித்தல் - தொண்டை கரகரக்கை ; 
பொடியாதல் ; மலர்தல் ; இளகல் ; கட்டுத் பொறாமைகொள்ளுகை . 
தளர்தல் ; மனமிரங்குதல் ; நிலைகுலைதல் ; நெஞ்சுகலத்தல் - ஒருவனோடு கலந்தாய்தல் ; 
நழுவல் ; விட்டு நீங்குதல் . 

மனமொன்றுபடுதல் . 
நெகிழ்ப்பு - குழைவு . 

நெஞ்சுகாய்தல் - நெஞ்சு வறளுகை ; மனஞ் 
நெகிழ்வு - பிரிவு ; தளர்வு ; மலர் தல் . 

சோர்கை . 
நெகிழம் - பாதச்சிலம்பு . 

நெஞ்சிற் கபமுண்டாக்கும் 
நெகிழி - பாதச்சிலம்பு ; கொள்ளிக்கட்டை . 
நெகுதல் 

- கரைதல் ; உருகுதல் ; மனமிரங்கு தல் ; நெஞ்சுத்துடிப்பு - இதயமடிக்கை . 
வருந்துதல் ; கழலுதல் ; கெடுதல் ; பொடியா 
தல் . 

நெஞ்சுத்துணிவு 
நெச்சி - காண்க : கடுக்காய் . 

நெஞ்சு துடித்தல் - இதயந்துடிக்கை ; மனமிரங்கு 
நெசவு - நெசவுத் தொழில் ; நெசவின் தல் . 
இழையமைப்பு . 

நெஞ்சுப்புண் - தொண்டைப்புண் . 
நெஞ்சகம் - மனம் . 

நெஞ்சு பதறுதல் - மன நடுங்குதல் . 
நெஞ்சடித்தல் - அச்சம் முதலியவற்றால் இதயம் நெஞ்சுபுண்ணாதல் 

நெஞ்சுபுண்ணாதல் - மனநோதல் ; தொண்டை 
படபடக்கை . 

புண்ணாதல் . 
நெஞ்சடைத்தல் - மார்படைப்பு . 

நெஞ்சுரப்பு - மனக்கடுமை . 
நெஞ்சடைப்பான் - மாட்டுநோய்வகை .. 

நெஞ்சுரம் - மனக்கடுமை ; மன வூக்கம் ; 
நெஞ்சடைப்பு - மார்படைப்பு ; பொதி பறியாமற் தடித்தனம் . 
செய்யும் பயிர்நோய் . 

நெஞ்சுருகுதல் - மனமிளகுதல் . 
நெஞ்சம் - காண்க ! நெஞ்சு ; அன்பு . 

நெஞ்சுவலி - மார்புவலி . 
நெஞ்சழிதல் - மதிமயங்கல் ; மனம்குலைதல் ; நெஞ்சுவிடு தூது - ஒரு நூல் ; மனத்தைக் காதலர் 
தன்னடக்கங் கெடுதல் . 

பால் தூதுவிடுவதாக அதனை முன்னிலைப் 
நெஞ்சறிசுட்டு - சொல்லாற் குறியாது மனத்தி படுத்திக் கூறும் சிற்றிலக்கியவகை . 
லுள்ள பொருளைக் குறிக்கவருஞ் சுட்டு . நெஞ்சுள் - மனம் . 


நெஞ்சுத்தனமன் } - நோஞ்சிவகை . 


நெஞ்சுத்துணிகரம், } - மனவுறுதி . 


நெஞ்சுளுத்தல் 


685 


நெடுங்கண்விழுதல் 


நெஞ்சுளுத்தல் - மனமுரிதல் . 

நெட்டை - நெடுமை ; படைவகை ; முழுவெலும்பு ; 
நெஞ்சுறைப்பு - மனக்கடுமை ; துணிவு . 

பிணம் ; சோம்பல் முறிக்கை ; சுடக்குவிடுகை . 
நெஞ்செரிச்சல் - பொறாமை . 

நெட்டைச்சி - நெடியள் . 
நெஞ்செரிதல் - கோபத்தால் மனங்கொதித்தல் ; நெட்டையன் - நெடியன் . 
பொறாமைப்படல் . 

நெட்டோடை - நீண்டவோடை . 
நெஞ்சைப்பிளத்தல் - துன்பம் 

முதலியன 

நெட்டோலை - திருமுகம் ; பறியோலை . 
மனத்தை வருத்துதல் . 

நெடநெடெனல் - முறிதல் ஒலிக்குறிப்பு . 
நெஞ்சோர்மம் - நெஞ்சுத் துணிவு . 

நெடலை 

நாரைவகை. 
நெட்டங்கம் - செருக்கு ; செருக்கினாற் பழித் | நெடி - சிள்வண்டு ; மிளகாய் முதலியன கமறல் ; 
துரைக்கும் மொழி . 

காரம் ; தீநாற்றம் . 
நெட்டநெடுமை - மிகுநீளம் . 

நெடித்தல் - பொழுது நீட்டித்தல் , 
நெட்டம் - நெடுமை ; செங்குத்து ; மிளகு . 

நெடித்தற்பொழுது - தாமதம் . 
நெட்டாங்கு - செங்குத்து ; நீளவாட்டு ; காண்க : நெடிது - நீண்டது ; தாமதம் . 
நெட்டங்கம் ; அழகுகாட்டுகை ; 

வடமுனை 

நெடிதுய்த்தல் - நெடுநாள் வாழவைத்தல் . 
தென்முனைகளைத் தொடும் நெடுக்குக்கோடு , நெடிதுயிர்த்தல் - பெருமூச்சுவிடுதல் . 
தீர்க்கரேகை . 

நெடிப்பு - நெடுநேரம் . 
நெட்டாயம் -- நெட்டைக்குத்தாகச் 

செங்கல் நெடியவட்டம் - பெருங்கேடகம் . 
அடுக்கும் முறை . 

நெடியோன் - நெட்டையானவன் ; திரிவிக்கிரம 
நெட்டி - உடற்பொருத்து ; எலும்பு ; சுடக்கு ; னாகிய திருமால் ; பெரியோன் ; துளசிச்செடி ; 
சோம்பல் ; ஒரு புல்வகை . 

காண்க : மூக்கிரட்டை . 
நெட்டிசை - விருத்தப்பாவில் நீண்டொலிக்கும் நெடியோன்குன்றம் - திருவேங்கடமலை . 
இசை . 

நெடில் - நீளம் ; நெட்டெழுத்து ; மூங்கில் ; 
நெட்டிடை - நெடுந்தொலைவு . 

மிக்கது . 
நெட்டி முறித்தல் , சோம்பல் முறித்தல் ; சுடக் 

நெடிலடி - ஐந்து சீரால் அமைந்த செய்யுளடி . 
நெட்டியெடுத்தல் ) - கெடுத்தல் ; வருத்துதல் . 

நெடிலி - ஒரு கடற்பறவைவகை ; புல்வகை . 
நெட்டில் - மூங்கில் . 

நெடுக்கு - நீட்சி . 

நெடுக்குச் சுவர் - நீளவாட்டுச் சுவர் . 
நெட்டு - தள்ளுகை ; தாக்குகை ; நெடுமை ; நெடுக - நீளமாய் ; நேராக ; தொடர்பாக . 
நெடுந்தொலைவு ; அகலம் ; உப்புமேடை ; | நெடுகப்பிடித்தல் - மழை முதலியன 
காம்பு ; செருக்கு ; குலை . 

தொடர்தல் ; தங்காமற் செல்லுதல் ; வெகு 
நெட்டுக்கட்டுதல் - குலை தள்ளுதல் . 

காலம் இல்லாதிருத்தல் ; காலம்பிடித்தல் ; 
நெட்டுக்குத்து - செங்குத்து . 

நீளமாகப் பிடித்தல் ; பேச்சு முதலியவற்றை 
நெட்டுடைத்தல் - செருக்கையடக்குதல் . 

விரித்தல் ; பொருளை அழித்தல் . 
நெட்டுதல் - தள்ளுதல் ; மிகவுண்ணுதல் ; தாக்கு நெடுகலும் - எப்பொழுதும் . 
தல் . 

நெடுகவிடுதல் - நீளமாகவிடுதல் ; தள்ளிவைத் 
நெட்டுயிர் -- உயிர்நெடில் . 

தல் . 
நெட்டுயிர்த்தல் - பெருமூச்சுவிடுதல் . 

நெடுகிலும் - எப்பொழுதும் . 
நெட்டுயிர்ப்பு - பெருமூச்சு . 

நெடுகுதல் - நீளுதல் ; தாமதித்தல் ; சாதல் ; 
நெட்டுரு - மனப்பாடம் . 

காணாமற்போதல் . 
நெட்டுருச்செய்தல் , ) 

நெடுங்கடல் - கரையடுத்த கடல் . 
மனப்பாடம் செய்தல் . 
நெட்டுருப்பண்ணுதல் ) 

நெடுங்கடை - பெரிய வாயில் .. 
- . 

நெடுங்கண் - தூரப்பார்வையுள்ள கண் ; பின்னிய 
நெட்டூரம் - வஞ்சகம் . 

ஓலையின் நீண்ட கண் ; நீண்ட மட்டையின் 
நெட்டெழுத்து - இரண்டு மாத்திரைகொண்ட இறுதியில் விரியும் பனையோலைப் பிரிவு ; 
உயிரெழுத்து ; பெயர் முழுமையும் அடங்கிய 

தேங்காயின் தாய்க்கண் . 
கையெழுத்து ; எட்டப்பார்வை ; பத்திரம் நெடுங்கண்பார்வை - காண்க : நெடும்பார்வை . 
முதலியன எழுதுகை ; பத்திரத்தின் உடல் . நெடுங்கண்விழுதல் - ஓலை முடைதலில் பெருங் 
நெட்டெழுத்துக்காரன் - பத்திரம் எழுதுவோன் . கண் உடைய தாதல் . 


நெட்டிலிங்கம் , } - அசோகமரம் . 


விடாது 


நெட்டுத்தி } - ஒரு சங்குவகை . 


நெடுங்கணக்கு 


686 


நெடுவெண்பாட்டு 


- 


- 


} - வணங்குதல் . 


நெடுங்கணக்கு - அகரச்சுவடி , அரிச்சுவடி , நெடுநேரம் - பெரும்பொழுது . 
அகரம் முதலிய எழுத்துகளைக் கற்பிக்கும் ! நெடுப்பம் - நீட்சி . 
சுவடி ; நெடுநாட்கணக்கு ; வாராக் கடன் . நெடுப்பிணை - வங்கமணல் . 
நெடுங்கதை - பழங்கதை ; நீண்ட கதை . 

நெடும்பகை நீண்டகாலமா யுள்ள பகை ; 
நெடுங்கயிறு - நீளமான கயிறு ; நீண்ட வலை ; பெரிய பகை ; தீராப் பகை . 
பெருந்தாமதம் . 

நெடும்பயணம் - நீண்ட பயணம் ; இறப்பு . 
நெடுங்கழுத்தல் ( ன் ) - நீ ண் ட கழுத்துள்ள நெடும்பழக்கம் - நீண்ட அனுபவம் ; நீடித்த நட்பு . 
ஒட்டகம் ; கோவேறுகழுதை . 

நெடும்பழி - பெரும்பழி ; அழியாப் பழி . 
நெடுங்காலம் - வெகுகாலம் , நீண்டகாலம் ; பல நெடும்பா - ஆடாதோடை என்னும் மருந்துச் 
நாள் . 

செடி , 
நெடுங்காலி - கால் நீண்ட பசு . 

நெடும்பாடு - பெருங்குறைவு . 
நெடுங்கிடை காண்க : நெடுஞ்சாண்கிடை ; நெடும்பார்வை - நீண்ட தொலைவு பார்க்கும் 
நீண்டகாலமாகப் படுத்துக்கிடத்தல் . 

ஆற்றல் . 
நெடுங்குரல் - விடாத பெருங்குரல் . 

நெடும்புகழ் - மிகுபுகழ் . 
நெடுங்குரலன் - பெருங்குரலுடைய கழுதை . 

நெடும்புரிவிடுதல் - நாட்கடத்துதல் ; பொய் 
நெடுங்கூவிளி - பெருமுழக்கம் . 

சொல்லுதல் . 
நெடுங்கேடு - தீராத கேடு . 

நெடும்புனல் - ஆழமுள்ள நீர் நிலை . 
நெடுங்கை நெடிய கையுடைய யானை . நெடும்போக்கு - மீளும் நோக்கமில்லாத செலவு . 
நெடுங்கைநீட்டு - மிகத் தொலைவு . 

நெடுமன் - நீண்டது ; பாம்பு . 
நெடுங்கோடிச்சுவர் - நீளவாட்டுச் சுவர் . 

நெடுமாந்தடி - நீண்ட கழி ; பயனற்றவன் . 
நெடுங்கோணி - ஒட்டகம் . 

நெடுமால் - திருமால் . 
நெடுஞ்சட்டை - நீண்ட அங்கி . 

நெடுமி - நெடியவள் ; நீண்ட மரம் ; மழை . 
நெடுஞ்சாண் , 

தரை யில் 

விழுந்து | நெடுமிசை - உச்சி . 
நெடுஞ்சாண்கிடை 

. 

நெடுமிடல் - மிகுவலியோன் . 
நெடுஞ்சீர்வண்ணம் - நெட்டெழுத்துப் பயின்று நெடுமுரல் - ஒரு மீன்வகை . 
வருஞ் சந்தம் . 

நெடுமூக்கு - துதிக்கை . 
நெடுஞ்சொல் - புகழ் . 

நெடுமூச்சு - பெருமூச்சு . 
நெடுத்தல் - காலம் முதலியன நீளுதல் ; மழை நெடுமூச்செறிதல் - மேல்மூச்சு வாங்குதல் . 
முதலியன விடாது தொடர்தல் ; நெட்டை | நெடுமை - நீளம் , உயரம் , காலம் முதலிய 
யாதல் . 

வற்றின் நீட்சி ; பெருமை ; அளவின்மை ; 
நெடுந்தகை - மேம்பாடுள்ளவன் . 

ஆழம் ; கொடுமை ; பெண்டிர் தலைமயிர் ; 
நெடுந்தகைமை - மேம்பாடு . 

நெட்டெழுத்து . 
நெடுந்துயில் - நீண்ட உறக்கம் ; இறப்பு . 

நெடுமொழி - புகழ்ச்சொல் ; தன்மேம்பாட்டுரை ; 
நெடுந் துருத்தி - நீர்வீசும் கருவிவகை . 

வஞ்சினம் ; காண்க : நெடுமொழியலங்காரம் ; 
நெடுந்தூக்கு - தூக்கு 

ஏழனுள் எழுசீர் 

புராணக்கதை ; யாவருமறிந்த செய்தி . 
கொண்டது . 

நெடுமொழி கூறுதல் - புகழ்தல் . 
நெடுந்தூரம் - மிகத் தொலைவு . 

நெடுமொழியலங்காரம் - போரில் வீரன் ஒருவன் 
நெடுந்தெய்வம் - பெருமைபெற்ற தெய்வம் . 

தனக்கு நிகரில்லையென்று மேம்படுத் 
நெடுந்தெரு - கடைவீதி ; பெருவீதி . 

துரைக்கும் அணி . 

நெடுவசி - போர் வீரனது 
நெடுந்தொகை - நீண்ட பாடல்களின் தொகுப் 

புண்ணைத் 

தைத்தலால் உண்டாம் ஊசித்தழும்பு . 
பாகிய அகநானூறு . 

நெடுவரி - ஒழுங்கு . 
நெடுந்தோட்டி - பெரிய அங்குசம் . 

நெடுவல் - நெடிய ஆள் . 
நெடுநாவை - கலப்பையின் நீண்ட கொழு . 

நெடுவாசி - பெருத்த மாறுபாடு . 
நெடுநாள் , 
நெடு நிகழ்ச்சி - நெடுங்காலம் . 

நெடுவிரல் - காண்க : ஆடாதோடை ; நாய்ப்பாகற் 

கொடி . 
நெடுநீட்டு - மிக்க தொலைவு ; வெகுநீளம் . 

நெடுவீடு - வீடுபேறு . 
நெடுநீர் - கடல் ; நீட்டித்துச் செய்யும் இயல்பு . நெடுவெண்பாட்டு - ஏழடிச் சிறுமையும் 
நெடுநெடெனல் - முறிதல் ஒ லிக் குறிப்பு : பன்னீரடிப் பெருமையுமுடைய 

வெண்பா 
வளர்ச்சிக் குறிப்பு . 

வகை . 


2 } 


நெடுவெள்ளூசி 


687 


நெரிதல் 


நெய்ம்மிதி கவளம் } - இருட்டப்பட்ட உணவு . 


நெடுவெள்ளூசி - புண் தைக்கும் ஊசி ; நெட்டை | நெய்தை - பெருமை . 
என்னுங் கருவி . 

நெய்நெட்டி - சம்பங்கோரைப்புல் . 
நெண்டுதல் - எதிர்க்களித்தல் ; தோண்டுதல் ; நெய்ப்பந்தம் - நெய் ஊற்றி எரிக்கும் பந்தம் . 
நொண்டுதல் . 

நெய்ப்பிலி - ஒரு மாணிக்கக் குற்றவகை . 
நெத்தப்பலகை - சூதாடுபலகை . 

நெய்ப்பீர்க்கு - பீர்க்குவகை . 
நெத்தம் - இரத்தம் . 

நெய்ப்பு - நெய்ப்பதமுடைத்தாயிருக்கை ; 
நெத்த ( தி ) லி - காண்க : நெய்த்தோலி . 

பளபளப்பு ; கொழுப்பு ; சீழ் . 
நெதி - செல்வம் ; முத்து ; தியானம் . 

, 

நெய் 
திரட்டப்பட்ட 

உணவு . 
நெதியம் - செல்வம் . 

நெய்முட்டை - நெய்யெடுக்குங் கரண்டி . 
நெதியாளன் - குபேரன் . 

நெய்யணி - பிள்ளைப்பேற்றின் பின் தீட்டு 
நெப்பம் - மென்மை , மிருது , இலேசு . 

நீங்குதற்குரிய முழுக்கு . 
நெம்பு - மேல் எழுப்புகை ; இருகூர் இணைப்பு 

நெய்யரி - பன்னாடை . 
அணி ; காண்க : ஓடாணி ; ஏணிப்பழு ; ஏற்ற 

நெய்யாடல் - திரு நாள்களில் 

மங்கலமாக 
மடலாணி ; விலாவெலும்பு ; காண்க : 

எண்ணெய் தேய்த்து முழுகுதல் . 
நெம்புதடி . 

நெய்யாடுதல் - எண்ணெய் பூசி மங்கல நீராடல் ; 
நெம்புதடி - பொருளைக் கிளப்ப 

அதனடியில் 

நெய்பூசுதல் . 
செலுத்துங் கோல் . 

நெய்யுண்டை - நெய்கலந்த சோற்றுத்திரள் . 
நெம்புதல் - மேலே கிளப்புதல் ; உடைத்துத் நெய்யுலை - உணவு சமைத்தற்காக நெய் காய் 
திறத்தல் . 

கின்ற உலை . 
நெமிரல் - காண்க : நிமிரல் . 

நெய்யேற்றுதல் - அறுகம்புல்லை நெய்யில் 
நெய் - வெண்ணெயை உருக்கி உண்டாக்கும் தோய்த்து 

மணமக்கள் தலையில் 

மகளிர் 
பொருள் ; 

வெண்ணெய் ; எண்ணெய் ; வாழ்த்தித் தடவுதல் . 
புழுகுநெய் ; தேன் ; இரத்தம் ; நிணம் ; நட்பு ; நெய்வார் - நெசவுகாரர் . 
சித்திரைநாள் . 

நெய்வான்மீன் - சித்திரை நாள் . 
நெய்க்கடல் - எழுகடலுள் நெய்மயமாகியது . நெய்விழா - காண்க : நெய்யாடல் . 
நெய்க்கிழி 

எண்ணெய் தோய்த்த சீலைத் நெய்விளக்கு - நெய்வார்த்து எரிக்கும் விளக்கு ; 
துண்டு . 

தெய்வ சன்னிதிக்குமுன் ஏற்றும் மாவிளக்கு . 
, 

நெய்வு - நெசவு . 
நெய்க்கொட்டை 

நெய்வைத்தல் - மருந்து நெய் செய்தல் ; கொழுப் 
நெய்ச்சட்டி - செங்கழுநீர்ப்பூ ; பவளக் குன்றி பேறுதல் . 
மணி ; கீரைவகை . 

நெரடு - படிக்கக் கடினமானது ; கரடு . 
நெய்ச்சிட்டி - காட்டுச்சீரகம் ; பவளக் குன்றிமணி . நொடுதல் - காண்க : நெருடுதல் ; கடினமாதல் ; 
நெய்த்தல் - பளபளத்தல் ; கொழுத்தல் ; பசப் 

தட்டுப்படுதல் . 
புடையதாயிருத்தல் . 

நெரி - நெரிவு ; சேலையின் கொய்சகம் ; புண் 
நெய்த்தோர் - இரத்தம் ; ஒதிமரம் . 

புறப்பாடு முதலியவற்றால் கைகால் சந்து 
நெய்த்தோலி - ஒரு பொடிமீன்வகை . 

களில் உண்டாகும் புடைப்பு ; சுரசுரப்பு ; நோய் 
நெய்தல் - ஆடை 

முதலியவை நெய்தல் ; 
வெள்ளாம்பல் ; காண்க : கருங்குவளை; செங் நெரிசல் - நெரிந்தது ; நெருக்கமாயிருக்கும் நிலை ; 
கழுநீர்க்கிழங்கு ; கடலும் கடல் 

சார்ந்த மனவருத்தம் ; கண்ணோய்வகை ; பசலை . 
இடமும் ; இரங்கலாகிய உரிப்பொருள் ; | நெரிஞ்சி , 

காண்க : நெருஞ்சி . 
சாப்பறை ; ஒரு பேரெண் . 

நெரிஞ்சில் 
நெய்தல் பூண்டோன் - நெய்தல் மாலை அணிந்த 

நெரித்தல் - நொறுக்குதல் ; நசுக்கு தல் ; 
ஐயனார் . 

நிமிட்டல் ; துன்பம் முதலியவற்றால் மகளிர் 

கைவிரல்களை அழுத்திச் சேர்த்தல் ; கைவிரல் 
நெய்தல் யாழ் - நெய்தற் பெரும்பண்களுள் ஒன்று . 

களைச் சுடக்குதல் ; நிலைகெடச்செய்தல் ; 
நெய்தல் யாழ்த்திறம் - நெய்தற்பண்வகை 

திறமையாய் நடத்துதல் ; நெருங்குதல் ; குவித் 
நெய்தற்கடவுள் - வருணன் . 

தல் . 
நெய்தற்பறை - நெய்தல் நிலப் பறை , சாப்பறை . 

நொறுங்குதல் ; நிலைகெடுதல் ; 
நெய்தற்றிணை - நெய்தல் நிலம் . 

நெரிதல் 


வகை . 


ஞ்சில் } 


நெரிதால், } - நெருங்குதல் ; வளைதல் . 


நெரியல் 


688 


நெல்லி 


கண் 


இரும் 


நெரியல் - மிளகு . 

நெருநை - காண்க : நெருநல் . 
நெரியாசம் , ) ஒரு புகைக்கும் பொருள் வகை ; நெருப்பன் - கடுஞ்சினம் உடையவன் ; கலகக் 

} 
நெரியாசி வேம்பு . 

காரன் ; பொல்லாதவன் . 
நெரிவு - நசுக்குதல் ; சுடக்கு ; பகை . 

நெருப்பு - அக்கினி ; இடி ; உடற்சூடு ; கோபம் 
நெருக்கடி - நெருக்கம் ; இக்கட்டு , துன்பம் . 

முதலியவற்றின் கடுமை ; ஒழுக்கத்தில் ஒரு 
நெருக்கம் - செறிவு ; வேலைச் சங்கடம் ; ஒடுக்கம் ; போதும் தவறா தவர் . 
இடைவிடாமை ; அவசரம் ; பலவந்தம் ; | நெருப்புக்கண் 

நெருப்புக்கண் - சிவனது நெற்றிக்கண் ; 
துன்பம் ; கொடுமை ; நோய்க்கடுமை ; ணேறு உள்ள கண் ; அனல்பொறி பறக்குங் 
கையிறுக்கம் ; அண்மை ; இறக்குந்தறுவாய் . 

கண் ; பொறாமைக் கண் . 
நெருக்கிடை - காண்க : நெருக்கடி ; வறுமை . நெருப்புக்கல் - தீத்தட்டிக் கல் ; காடிக்காரம் . 
நெருக்கிப்பார்த்தல் - வற்புறுத்துதல் ; முயற்சி நெருப்புக்காடு - பெருநெருப்பு : கடுவெயில் ; 
யெடுத்தல் . 

கடுஞ்சினம் . 
நெருக்கிப்பிடித்தல் - தொடர்ந்து பற்றுதல் ; நெருப்புக்கொள்ளி - தீக்கொள்ளி; கலகக்காரன் ; 
மிகுதியாய் உண்ணுதல் ; செட்டால் மிச்சம் 

தீயன் . 
பிடித்தல் . 

நெருப்புக்கொளுத்துதல் - தீ மூட்டுதல் ; கடு 
நெருக்கு - காண்க : நெருக்கம் . 

வெயிலெறித்தல் ; கடுமையாதல் ; தீமைசெய் 
நெருக்குண்ணுதல் - நெருக்குப்படுதல் . 

தல் ; கலகமூட்டுதல் ; தீக்கொளுத்துதல் . 
நெருக்குதல் - ஆலை , செக்கு முதலியவற்றில் 

முதலியவற்றில் நெருப்புக்கோழி - தணலை விழுங்கும் கோழி 
இட்டு ஆட்டுதல் ; சுருக்குதல் ; நசுக்குதல் ; 

வகை ; நெருப்புப்போன்ற 

சிவந்த 
வருத்துதல் ; அடர்ந்து தள்ளுதல் ; அமுக்குதல் ; 

தொண்டையை உடைய வான்கோழி . 
பலவந்தம்பண்ணுதல் ; தாக்குதல் ; விடாப் 

நெருப்புச்சட்டி - தீச்சட்டி . 
பிடியாய் இருத்தல் ; உரந்ரல் ; செறியச்செய் நெருப்புச்சூடு - தீப்பட்ட புண் . 
தல் ; வருத்திக்கேட்டல் . 

நெருப்புத்தண ( ழ ) ல் - கட்டை நெருப்பு . 
நெருக்கெனல் - காண்க : நெரேலெனல் . 

நெருப்புத்தள்ளி - நெருப்புத் தள்ளுகிற 
நெருங்கல் - கண்டிப்புச்சொல் ; செறிவு ; நெருங்கு 

பாயுதம் . 
தல் . 

நெருப்புத்திராவகம் - வெடியுப்புத் திராவகம் . 
நெருங்குதல் - கிட்டுதல் ; ஒடுக்கமாதல் ; 

நெருப்புப்படுதல் - நெருப்பால் அழிதல் ; தெய்வ 
செறிதல் ; கிட்டின உறவாதல் ; நசுங்குதல் ; 

தண்டனை முதலியவற்றால் அழிதல் ; கடுங் 
இடித்துக்கூறுதல் ; மும்முரமாதல் ; கோபித் 

கோடையால் வருந்துதல் ; அநீதியால் துன்புறு 
தல் ; தொடர்தல் ; அவசரயாதல் ; மீ தூர்தல் . 

தல் ; விலை முதலியன மிகுதியாதல் . 
) 

நெருப்புப்பிடித்தல் - தீப்பற்றி எரிதல் . 
s 

நெருப்புப்பொறி - தீப்பொறி . 
நெருட்டுக்கருத்து - கருகலான கருத்து ; 

நெருப்புமழை - ஊழிக்காலத்தில் பெய்யும் அக்கினி 
கருகலான பொருள் . 
நெருட்டுப்புத்தி - வஞ்சகமனம் ; கோணல் அறிவு . நெருப்புமூட்டுதல் - தீப்பற்றவைத்தல் ; 

மழை . 

கலகம் 
நெருடன் - வஞ்சகன் ; கெட்டிக்காரன் . 

மூட்டு தல் . 
நெருடி - வஞ்சகி ; கெட்டிக்காரி . 
நெருடு - நிமிண்டுகை ; இழைபொருத்துகை ; 

நெருப்புவிழுதல் - தீப்பொறி பறக்கை ; தணல் 

உண்டாகை ; கூரைமேல் தீத்திரள் விழுகை ; 
தடவுகை ; கருகல் ; சொற்சங்கடம் ; கரடு 

அநீதி முதலியவற்றால் அழிகை; தன்னிலை 
முரடானது ; ஆடையில் பிரிந்தெழும் நூல் 

அழிகை; நெருப்பால் அழிகை . 
முடிச்சு ; வஞ்சனை . 
நெருடுதல் - நிமிண்டுதல் ; நிமிண்டி 

நெருள் - மக்கட்கூட்டம் . 
பொருத்துதல் ; திரித்தல் ; தடவல் ; வஞ்சித்தல் . 

நெரேலெனல் - விரைவுக்குறிப்பு . 
நெருநல் , 

நெல் - பயிர்வகை ; நென்மணி ; உணவு ; எட்டு 
நெருநலைநாள் , - நேற்று . 

எள்ளளவு கொண்ட நீட்டலளவை ; காண்க : 
நெருநற்று 

வாகை . 
நெருநெருத்தல் - திடீரென ஓடிதல் ; திடீரென நெல்லரி 

நெல்லரி - அரியப்பட்ட கைப்பிடியளவான நெற் 
வயிறு முதலியன வலித்தல் . 

கதிர் . 
நெருநெரெனல் - திடீரென 

வலித்தற் நெல்லி - ஒரு மரவகை ; திரிபலையில் ஒன்றான 
குறிப்பு : திடீரெனற்குறிப்பு ; நெரிதற்குறிப்பு . | நெல்லிக்காய் . 


இழை 


வயிறு 


நெல்லிக்காய்மூட்டை 


689 


நெறிகேடு 


விரிந்து 


- 


- 


நெல்லிக்காய்மூட்டை - ஒற்றுமையற்றவர் . 

நென்மணி ; மழை மிகுதியாலாகும் நெல்லின் 
நெல்லிச்சாந்து - காய்ந்த நெல்லியின் அரைத்த நோய் . 
விழுது . 

நெற்பொரி - நெல்லை வறுப்பதால் 
நெல்லிச்சி - வரிக்கூத்துவகை . 

மலரும் அரிசி . 
நெல்லிமுள்ளி - காய்ந்த நெல்லித்தோல் . 

நெற்போர் - கடாவடி , அடிக்காத வைக்கோற் 
நெல்லிவட்டு - நெல்லிக்காயாகிய விளையாட்டுக் போர் . 
கருவிவகை . 

நெற்றம் – முதிர்ந்து காய்ந்த காய் ; நெரிப்பு . 
நெல்லு - காண்க : நெல் . 

நெற்றலன் - மெலிந்து உணங்கியவன் . 
நெளி - வளைந்த விரலணிவகை . 

நெற்றி - கண்புருவங்களுக்கு மேலுள்ள பகுதி ; 
நெளிச்சல் - வளைவு ; வளைந்தது . 

முன்படை ; முன்பகுதி ; உச்சி ; கட்டடத்தின் 
நெளித்தல் - வளைத்தல் ; கோணுதல் ; அசைத் 

மேனிலை முகப்பு ; வானம் ; தண்டிகையின் 
தல் ; வேலைகழப்புதல் ; இறுமாப்புறுதல் . தலைப்பு ; மரத்திலிருந்து கிளைகள் பிரிகின்ற 
நெளிதம் - புன்மை , அற்பம் ; இலேசு . 

இடம் ; நடு ; முயற்சி . 
நெளிதல் - உடல் வளை தல் ; வளைந்து நகர் தல் ; நெற்றிக்கட்டு - மாதர் அணிகின்ற தலைமாலை . 

கண்ணுடைய 
சுருளுதல் ; குழிதல் ; வருந்துதல் ; குலை தல் ; நெற்றிக்கண்ணன் - நெற்றியில் 
மிகுதியாதல் ; அதுங்குதல் . 

சிவபிரான் . 
நெளிப்பு - இறுமாப்பு ; பரிகாசம் ; துன்பம் ; நெற்றிக்கிடுதல் - நெற்றியில் திருநீறு முதலிய 
செருக்கு முதலியவற்றால் குறும்பு செய்தல் . 

குறியிடுதல் . 
நெளிப்புக்காரன் - பகட்டுக்காரன் . 

பொட்டு 

நெற்றிக்குறி - நெற்றியி லி டு ம் 
நெளிப்புப்பேசுதல் - ஏளனமாகப் பேசுதல் .. 

முதலியன . 
நெளியல் - வளைவு ; வளைந்தது . 

நெற்றிக்கை - முன்படை ; மேற்கூரை தாங்கும் 
நெளியலன் 

எதிர்க்கைமரம் . 
கூனன் . 
நெளியலி கூனி . 

நெற்றிச்சுட்டி - மகளிரும் குழந்தைகளும் 
நெளியலெடுத்தல் - கோணலை நீக்குதல் . 

அணியும் நுதலணிவகை ; விலங்கின் நெற்றி 

வெள்ளை . 
நெளியன் - கடல் மீன்வகை ; பயிரை அழிக்கும் 

நெற்றிச்சுழி - விலங்கின் நெற்றியில் 

உள்ள 
புழுவகை . 
நெளிர் - எடுத்தலோசை . 

மயிர்ச்சுழி . 

நெற்றிச்சூட்டு - மகளிர் அணியும் நுதலணிவகை . 
நெளிர்தல் - சத்தமிடுதல் . 
நெளிவு - வளைவு ;; வருத்தம் ; 

நெற்றித்திலகம் - நெற்றிப்பொட்டு . 

இணங்குகை ; 
கைவிரல்மோதிரம் ; செருக்கு ; 

நெற்றிப்பட்டம் - நுதலணிவகை . 

காண்க : 
நெளிவுசுளிவு . 

நெற்றிப்பொட்டு - திலகம் . 
நெளிவுசுளிவு - ஏற்றத்தாழ்வு ; கமுக்கம் , 

நெற்று - முதிர்ந்து காய்ந்த காய் ; நெறிப்பு . 

நெற்றுதல் - மோதுதல் ; இலக்கில் 
இரகசியம் . 

தட்டுதல் ; 

பெறுதல் ; முதிர்தல் . 
நெற்கடை - மூல நாள் . 
நெற்களஞ்சியம் - நெல்லிட்டு வைக்கும் புரை . 

நெற்றெடுத்தல் - உலர்ந்த காயைச் செடியி 

லிருந்து பறித்தெடுத்தல் ; நெற்றை உரித்து 
நெற்காணி - நெல்விளையும் நிலம் . 

விதையெடுத்தல் ; விதை சேர்த்துவைத்தல் . 
நெற்குவை - நெற்போர் . 

நெறநெறெனல் - காண்க : நெறுநெறெனல் ; 
நெற்குறி - நெல்லைக்கொண்டு சொல்லும் 

மென்மையற்றிருத்தற் குறிப்பு . 
சோதிடம் . 

நெறி - வழி ; சமயம் ; வளைவு ; சுருள் ; விதி ; 
நெற்கூடு - காண்க : நெற்களஞ்சியம் . 

ஒழுக்கம் ; செய்யுள் நடை ; குலம் ; வழிவகை ; 
நெற்சிறுதாலி - தாலிவகை . 

ஆளுகை ; குதிரை முதலியவற்றின் நடை ; 
நெற்சூடு - கடாவடிபடாத நெற்கதிர்த் 

வீடுபேறு ; 

கோயில் ; தாழ்ப்பாள் ; கண் 
தொகுதி . 

மண்டைக்குழி ; புறவிதழ் ஒடிக்கை ; காண்க : 
நெற்செய்தல் - நெற்பயிரிடுதல் . 

நெறிக்கட்டி ; மனநிலை . 
நெற்பயிர் - நெல்விளையும் பயிர் . 

நெறிக்கட்டி - புண்கட்டிக்காக உடற்சந்துகளில் 
நெற்பரப்பு - பன்னிரண்டு குழிகொண்ட நில உண்டாகும் வீக்கம் , 
அளவு . 

நெறிகேடன் - நல்லொழுக்கமில்லாதவன் . 
நெற்பழம் - மதர்ப்பினால் வெடித்த நெல் , நெறிகேடு - கொடுங்கோன்மை , அநீதி ; 
நல்விளைவின் குறியாக முற்றி வெடிக்கும் தீயொழுக்கம் . 


87 


நெறிசெய்தல் 


690 


நேயன் 


நெறு 


- 


நெறிசெய்தல் - ஆளுதல் ; நல்வழிப்படுத்துதல் நெறிமான் - நீதிமான் . 
நெறித்தல் - புறவிதழ் ஒடித்தல் ; சினத்தால் நெறிமுறைமை - நியாயவழி . 
புருவத்தை வளைத்தல் ; நிமிர்த்தல் ; கையாற் நெறிமை - விதி ; நன்னெறி ; வழக்கு . 
பிடித்துவிடுதல் ; முறுக்காயிருத்தல் ; மயிர் நெறியிலார் - கீழ்மக்கள் . 
குழலுதல் ; நோக்குதல் . 

நெறியிலி - தீயோன் . 
நெறிதல் - மயிர் குழற்சியாதல் . 

நெறியோன் - பெரியோன் . 
நெறிநீர் - கடல் . 

ஓசை . 

நெறுக்கெனல் - ஒடிதல் , முரிதல் முதலியவற் 
நெறிப்படுதல் - ஒழுங்குபடுதல் ; நல்லொழுக் 

றால் உண்டாம் ஒலிக்குறிப்பு . 
கத்தில் நிலைபெறுதல் ; ஒன்றன் வழிப்படுதல் ; | நெறுநெறுத்தல் - பல்லைக் கடித்தல் ; ஒலிபடப் 
உள்ளடங்குதல் . 

பிளவுறுதல் ; உறுமுதல் ; நெரிந்தொலித்தல் . 
நெறிப்பு - புருவத்தை வளைத்தல் ; நிமிர்ந்திருத் 

நெறுநெறெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; முரிதற் 
தல் ; அகங்கரித்தல் . 

குறிப்பு ; பல்லைக் கடிக்கும் ஒலிக்குறிப்பு . 
நெறிபொறி - மும்முரம் . 

நென்பு - மர ஆப்பு : ஏணிப்பழு . 
நெறிமருப்பு - எருமை , 

மான் முதலியவற்றின் நென்மா 

நென்மா - அரிசிமா . 
முடங்கின கொம்பு . 

நென்னல் , 
நெறிமாறுதல் - வழிதப்புதல் . 

நென்னேற்று 


} - முன்னாள் . 


நே 
நே - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ந் + ஏ ) ; அன்பு ; | நேம்புதல் - கொழித்தல் . 
ஈரம் . 

நேமகம் - நியமிக்கை ; ஏற்பாடு ; தீர்மானம் ; மண 
நேக - மிகப் பொடியாக . 

வாக்குறுதி ; தெய்வத்துக்குப் படைத்தல் ; 
நேசகன் வண்ணான் . 

ஒழுங்கு ; இருப்பிடம் . 
நேசம் - அன்பு ; ஆர்வம் ; தகுதி . 

நேமநிட்டை - நோன்புகளை உறுதியோடு 
நேசன் - நண்பன் ; அடியான் , பக்தன் . 

செய்கை ; நித்தியானுட்டானம் . 
நேசானுசாரி - உண்மையாய் நடப்பவன் . 

நேமம் - நியமனம் ; விதிமுறை ; ஊழ் ; நேரம் ; 
நேசி - அன்புடையவள் . 

சாயங்காலம் ; பங்கு ; பிளப்பு ; வேர் ; மேலிடம் ; 
நேசித்தல் - அன்புவைத்தல் . 

வேலி ; ஏமாற்றுகை . 
நேட்டம் - தேட்டம் ; சம்பாதித்த பொருள் . நேமன் - சீரிய ஒழுக்கமுள்ளவன் . 
நேடுதல் - தேடுதல் ; எண்ணுதல் ; விரும்புதல் ; நேமனம் - காண்க : நியமனம் , அமர்த்தம் . 

சம்பாதித்தல் ; இலக்காகக் கொள்ளுதல் . நேமி - வட்டம் ; தேருருளை ; சக்கரப்படை ; 
நேத்திரநரம்பு - கண் நரம்பு . 

ஆணைச்சக்கரம் ; கடல் ; பூமி ; மோதிரம் ; 
நேத்திரப்படலம் - ஒரு கண்ணோய்வகை . 

சக்கரவாகப்புள் ; சக்கரப்படையுடையவ 
நேத்திரபரியந்தம் - கடைக்கண் . 

திருமால் ; தீர்த்தங்கரர் இருபத்து 
நேத்திரபிண்டம் - கண்விழி ; பூனை . 

நால்வருள் ஒருவர் . 
நேத்திரம் - கண் ; மயிற்பீலிக்கண் ; பட்டாடை . நேமித்தல் - காண்க : நியமித்தல் , அமர்த்துதல் ; 
நேத்திரயோனி - இந்திரன் ; சந்திரன் . 

சிந்தித்தல் . 
நேத்திரரோகம் - கண்ணோய் .. 

நேமிநாதன் - அருகக்கடவுள் ; கடவுள் . 
நேத்திரவீட்சணம் - அருளுடன் பார்த்தல் .. 

நேமிப்புள் - சக்கரவாகப்புள் . 
நேத்திராம்பு - கண்ணீர் . 

நேமியஞ்செல்வன் - பேரரசன் . 
நேத்திரோற்சவம் - கண்ணுக்கு விருப்பமானது . 
நேதா - தலைவன் . 

நேமியா ( யோ ) ன் - சக்கரப்படை உடையவனான 
நேதி - முறை . 

திருமால் . 
நேமிவலயம் - பூமண்டலம் . 

நேமிவலவன் - திருமால் ; கடவுள் . 
நேபத்தியம் - அலங்காரம் ; வேடம் ; 

நாடக 

நேயம் - அன்பு ; பக்தி ; நன்மை ; நெய் ; நிலப் 
அரங்கில் வேடம்பூணும் மறைவிடம் ; நாடக 

* பனைக்கிழங்கு . 
மேடை . 

நேயவை - இடுதிரை . 
நேபம் - நீர் . 

நேயன் - நண்பன் .. 


னான 


நேதியது செய்தல் } - இதுவன்றெனக் கூறுதல் . 


நேர் 


691 


நேர்வு 


நேர் - உடன்பாடு ; உவமை ; செவ்வை ; நீதி ; நல் நேர்ந்தார் - நண்பர் . 
லொழுக்கம் ; திருந்திய தன்மை ; மாறுபாடு ; நேர்ந்து கொள்ளுதல் - வேண்டிக்கொள்ளுதல் . 
நீளம் ; வரிசை ; பாதி ; நுணுக்கம் ; கொடை ; நேர்ந்து போதல் - நிகழ்தல் ; மெலிதல் . 
கதி ; காண்க : நேர்விடை ; தனிமை ; மிகுதி ; நேர்ந்துவிடுதல் - வேண்டுதலுக்காக 

விலங்கு 
ஊர்த்துவநிலை ; நிலைப்பாடு ; காண்க : முதலியவற்றைக் 

கோயிலுக்கு 

விடுதல் ; 
நேரசை ; வலிமை ; முன் ; பிராகாரம் . 

மெலிதல் . 
நேர்கட்டி - ஒரு மணச்சரக்குவகை . 

நேர்நிரத்தல் - சமமாய் நிற்றல் . 
நேர்கட்டுதல் - சரிக்கட்டு தல் . 

நேர்நிலைவஞ்சி - காண்க : சமநிலைவஞ்சி . 
நேர்கடன் - காண்க : நேர்த்திக்கடன் . 

நேர்நிற்றல் - எதிர்நிற்றல் ; ஒழுங்காய் நிற்றல் . 
நேர்காட்டுதல் - எதிர்த்தல் ; ஒரு திசைநோக்கிச் | நேர்நிறை - கற்பு ; சரிபாரம் ; நீதி . 
செலுத்துதல் ; கொல்லுதல் ; விழுங்குதல் ; நேர்ப்பம் - இயல்பு ; திறமை . 
வரிசையாக வைத்தல் ; முன் காட்டுதல் ; முன் நேர்பசை - குற்றுகரமுற்றுகரங்களோடு இயைந்து 
ஏர் நடத்துதல் ; சரியாகப் 

பிளத்தற்கு 

வரும் நேரசை . 
வெட்டிக்காட்டுதல் ; நீர்க்கால் மாட்டு தல் ; நேர்படுத்துதல் - காண்க : நேர் பிடித்தல் ; 
சாவுகிடையாகக் கிடத்து தல் . 

நேர்பண்ணுதல் ; நலப்படுத்துதல் . 
நேர்காணல் - ஒருவரை 

நேரில் சந்தித்துப் நேர்படுதல் - சந்தித்தல் ; நன்கு பயிலுதல் ; நிகழ் 
பேசுகை , பேட்டி . 

தல் ; ஏற்புடையதாதல் ; வாய்த்தல் ; காணப் 
நேர்காற்று - உதவுங்காற்று . 

படுதல் ; எதிர்ப்படுதல் ; உடன்படுதல் ; நட்புக் 
நேர்கூறு - சரிபாகம் . 

கொள்ளுதல் ; ஒழுங்குபடுதல் . 
நேர்கொடுநேரே - வெளிப்படையாக . 

நேர்பண்ணுதல் - சமனாக்குதல் ; ஒழுங்குப்படுத்து 
நேர்ச்சி - போக்கு ; தகுதி ; இணக்கம் ; சூள் ; தல் ; ஒன்றுபடுத்துதல் ; ஆணையிடுதல் . 
நட்பு ; சிறப்பு . 

நேர்பாடு - தற்செயலான நிகழ்ச்சி ; உபாயம் ; 
நேர்சீர் - ஒழுங்கு ; மனவொற்றுமை ; 

தகுதிக் நீதி ; நீளம் ; உடன்பாடு ; காண்க : நேர்த்திக் 
கேற்ப நடக்கை . 

கடன் . 
நேர்சொல்லுதல் - உண்மை கூறுதல் . 

நேர்பிடித்தல் - நேர்வழி செலுத்துதல் ; 
நேர்சோழகம் - நேர்தென்றல் , 

முடிவுக்குக் கொண்டுவருதல் ; சரிப்படுத்துதல் ; 
நேர்ஞ்சங்கிலி - கழுத்திலணியப்படும் வேலைப் 

சமாதானப்படுத்துதல் ; நலமாதல் . 
பாடு வாய்ந்த ஒரு சங்கிலிவகை . 

நேர்பு - நேரசை ; நீளம் ; எழுச்சி ; சந்திப்பு : 
நேர்த்தரவு - குற்றம் பொறுத்தோமென்று நேரிற் நிகழ்ச்சி ; போக்கு . 
கூறும் ஆணை . 

நேர்போதல் - இணங்குதல் ; குணமாதல் ! 
நேர்த்தல் - ஒத்தல் எதிர்த்தல் . 

சரியாய்ப்போதல் . 
நேர்த்தி - சிறப்பு ; திருத்தமுள்ளது ; காண்க : நேர்ம்புணை - இலேசான தெப்பம் . 
நேர்த்திக்கடன் ; முயற்சி ; நேர்ந்த பொருள் , நேர்முகம் - எதிர்முகம் . 
வேண்டுதல் . 

நேர்மை - செம்மை ; உண்மை ; நீதி ; நுண்மை ; 
நேர்த்திக்கடன் - வேண்டுதல் ; வேண்டுதலுக்காக அறம் ; திருத்தம் ; சமம் ; இசைவு ; நன்னிலை ; 
வைத்த பண்டம் . 

நிகழ்ச்சி . 
நேர்த்திக்குறிப்பு - தவறாமை . 

நேர்மையம் - சரிநடு . 
நேர்தப்புதல் - நேர்மைதவறுதல் . 

நேர்வருதல் - ஒத்திருத்தல் . 
நேர்தல் - பொருந்துதல் ; நிரம்புதல் ; நிகழ்தல் ; நேர்வழி - நேர்பாதை ; நல்லொழுக்கம் .. 
எதிர்ப்படுதல் ; இளைத்துப்போதல் ; மென்மை நேர்வளம் - செவ்வழியாழ்த்திறம் ; பாலை 
யாதல் ; எதிர்தல் ; நெருங்குதல் ; தீண்டுதல் ; யாழ்த்திறம் . 
பெறுதல் ; கொடுத்தல் ; உடன்படுதல் ; ஒத்தல் ; நேர்வாய்க்கட்டளை - மாடத்தின்கண் சாளரம் .. 
உறுதி செய்தல் ; அமர்த்தல் , நியமித்தல் ; | நேர்வாளம் - மருந்து மரவகை . 
தண்டனைக்கு உட்படுத்தல் ; வேண்டுதல் ; 

வேண்டுதல் ; நேர்வான் - சித்திரைநாள் . 
செல்லுதல் ; வேண்டிக்கொள்ளல் ; எதிர்த்தல் ; நேர்விடை - உடன்பாட்டை நேரே குறிக்கும் 
அறுத்தல் . 

விடை ; நேராகச் சொல்லும் விடை . 
நேர்ந்தபடி - முறையின்றி ; விருப்பப்படி ; முன் நேர்வு - நிகழ்ச்சி ; உடன்பாடு ; கொடுத்தல் ; 
யோசனையின்றி . 

வேண்டுகை ; எதிர்தல் ; பொருதல் ; சரிந்து 
நேர்ந்த போக்கு - முருட்டுப்பிடிவாதம் . 

விழுகை . 


நேர 


692 


நையல். 


நேர - ஓர் உவமஉருபு . 

, 

பகைவர் . 
நேரகாலம் - ஏற்ற காலம் ; கெடுதியான காலம் ; 

நேரார் 
விதித்த காலம் ; தற்காலம் . 

நேராளி - நேர்மையுள்ளவன் . 
நேரங்கடத்துதல் - பொழுதுபோக்குதல் ; 

நேரிசம் - எறிபடை ; அம்புவகை . 
வேலையில் மந்தமாயிருத்தல் . 

நேரிசை காண்க : நேரிசை வெண்பா; பண்வகை . 
நேரங்கெட்டநேரம் - ஒவ்வாத சமயம் ; 

நேரிசைவெண்பா - இரண்டாமடியின் ஈற்றில் 
யற்ற காலம் . 

தனிச்சொற் பெற்றுவரும் வெண்பாவகை . 
நேரசை - குறிலோ நெடிலோ தனித்தேனும் | நேரிடுதல் - நிகழ்தல் ; எதிர்ப்படுதல் ; கைகூடு 
ஒற்றடுத்தேனும் வரும் அசைவகை . 

தல் . 
நேரஞ்சாய்தல் - பொழுதுபோதல் . 

நேரியது - நேரானது ; ஒரு நல்லாடைவகை . 
நேரஞ்செல்லுதல் - அதிககாலம் பிடித்தல் ; தாமத 

நேரியன் -- நேரிமலைக்கு உரியவனான சோழன் ; 
மாதல் . 

நுண் ணு ணர்வுடையவன் ; அணுவுக்கு 
நேரடி - நாற்சீரான் வரும் அளவடி ; நேரில் 

அணுவாய் இருப்பவன் . 
நேரந்தப்புதல் - காலந்தவறு தல் . 

நேரிறை - சோழன் ; உடன்பாட்டை நேரே 
நேரபாரமறிதல் - அடக்கவொழுக்கமறிதல் ; கால குறிக்கும் விடை . 
மறிதல் . 

நேருக்குநேராய்நிற்றல் - சரி நேராதல் ; நேர் 
நேரம் - காலம் ; தருணம் ; பகலிற் பாதியாகிய எதிராயிருத்தல் ; பிறர் போலத் தானும் 
இரு யாமகால அளவு ; குற்றம் ; அபராதம் , நடத்தல் . 
ஒறுப்புப்பணம் . 

நேருக்குவருதல் - இணங்கிவருதல் . 
நேரல் - காண்க : நேர்வு . 
நேரல்லார் - கீழோர் ; பகைவர் . 
நேரலன் - பகைவன் ; நேர்மையானவன் ; நிறு நேரொத்தல் - இணையாயிருத்தல் ; மாறு 
திட்டமானது . 

பாடின்றி இருத்தல் ; மிகப் பொருந்தி இருத்தல் , 
நேராக்குதல் - இணக்குதல் ; முடிவுபடுத்துதல் ; நேரோடல் - குதிரையின் நேரோட்டம் . 
அழித்தல் . 

நேளி - காண்க : தாமரை. 
நேராக தானாக ; காட்சியாக ; உண்மையாய் ; | நேற்று - முன்நாள் ; சற்று முன்காலத்தில் . 
முழுமையும் . 

நேற்றையதினம் - நேற்று . 
நேராதல் - இணங்குதல் ; சரியாதல் . 

நேனம் - பைத்தியம் . 


நேரேடு , } - நாவல்மரம் . 


- 


நை 
ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ந் + ஐ ) ; ஓர் யிற் குறைதல் ; வாடுதல் ; மனம் வருந்தல் ; 
இகழ்ச்சிக்குறிப்பு . 

தன்வயப்படாமை . 
நைக்காட்டுதல் - கேலிகாட்டுதல் . 

நைதிகை - காண்க : ஊசிமல்லிகை . 
நைகரம் - துன்பம் ; குறைவு . 

நைதெனல் - இரக்கக்குறிப்பு ; மெலிதற் குறிப்பு ; 
நைச்சி - காக்கை ; பாம்பு . 

மனநோதற்குறிப்பு . 
நைச்சிக ( ய ) ம் - தாழ்வு ; இழிதன்மை ; தன்வயப் 

நைநையெனல் - இகழ்ச்சிக்குறிப்பு ; குழந்தை 
படுத்துகை . 

விடாது அழுதற்குறிப்பு . 
நைசர்க்கிகம் - இயற்கையாகத் தோன்றியது . 

நைபடுதல் - நசுக்கப்படுதல் . 
நைசிக ( ய ) ம் - காண்க : நையம் . 

நைபத்தியம் - நடிப்பவன் கொள்ளும் வேடம் . 

நைபாலி - அடுக்குமல்லிகை . 
நைட்டிகப்பிரமசாரி - திருமணஞ் செய்யாமல் 

நைபாலிகம் - செம்பு ; பித்தளை . 
சாகும்வரை மாணவம் பூண்டிருப்பவன் . 

நைமிசம் - நைமிசம் என்னும் காடு ; திருமால் 
நைட்டிகம் - ஆயுள் முழுதும் மாணவம் பூண் 

திருப்பதி . 
டொழுகும் நிலை . 

நைமித்திக ( ய ) ம் - சிறப்பு வழிபாடு . 
நைட்டிகன் - காண்க : நைட்டிகப்பிரமசாரி . 

நையநருக்குதல் - பொடியாக்குதல் ; நையப் 
நைத்தல் - நசுக்குதல் ; எரித்தல் ; அழித்தல் . 

புடைத்தல் . 
நைத்திக ( ய ) ம் - நித்தியத்துவம் , என்றும் நையப்புடைத்தல் - நன்றாக அடித்தல் . 
உளவாயிருக்கை . 

நையம் - மூக்கிலிடும் மருந்து ; காக்கை . 
நைதல் - இரங்குதல் ; நிலைகெடுதல் ; கெடுதல் ; | நையல் - மெலியச்செய்யும் நோய் ; 

அம்மை 
தளர்தல் ; நசுங்குதல் ; சுருங்குதல் ; மாத்திரை நோய் . 


நையாண்டி 


693 


நொதித்தல் 


நையாண்டி - கேலிப்பேச்சு; சிரிப்புப்பேச்சு ; நைவளம் - பாலைப் பண்வகை ; குறிஞ்சியாழ்த் 
நாடோடிப் பாட்டுவகை . 

திறம் . 
நையாயிகன் - அற நூல் கற்றோன் . 

நைவனம் - நடனம் ; வீரன் . 
நைராக்கியம் - எள்ளிநகையாடல் , பரிகாசம் . 

நைவு - வாடினது ; மிகப் பழுக்கை ; வருந்துகை ; 

நோய் . 
நைராசியம் - நம்பிக்கையின்னமை . 

நைவேத்தியம் - கடவுளுக்குப் படைக்கும் உணவு . 
நைருதி - தென்மேற்றிசை . 

நைவேதனம் - படைத்தல் ; காண்க: நைவேத்தியம் . 
நைலம் - கடற்பாசி மருந்து . 

நைவேதித்தல் - கடவுளுக்கு உணவு 

முதலியன 
நைவருதல் - வருந்துதல் ; இரங்குதல் . 

படைத்தல் . 


நொ 


கையை 


நொ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ந் + ஒ ) ; நொடித்தான்மலை - அழிப்புத் தலைவனான 
துன்பம் ; நோய் ; மென்மை . 

சிவனின் கைலாயமலை . 
நொக்கு - வெடிப்பு . 

நொடித்துப்போதல் - நிலைகுன்றுதல் ; வறுமை 
நொக்குதல் - உண்டு குறைத்தல் ; அடித்தல் ; யடைதல் . 
மிகுதியாகத் திட்டுதல் , 

நொடிதல் - சொல்லுதல் ; ஒடிதல் 
நொக்கென - உடனே . 

நொடிப்பு - கையால் நொடித்தல் நேரம் , கணப் 
நொங்கு - நுங்கு . 

பொழுது . 
நொங்குதல் - விழுங்குதல் ; மெலிதல் . 

நொடிப்பயிற்றுதல் - பேச்சுக் கற்பித்தல் . 
நொச்சி - கருநொச்சி ; வெண்ணொச்சி ; காண்க : 

நொடி போக்குதல் - தாளத்திற்கியையக் 
நொச்சித்திணை ; ஒரு புறத்துறை ; எ யில் 

நொடித்தல் . 
காத்தல் ; மதில் ; சிற்றூர் . 

நொடிவரை - விரைவில் . 
நொச்சித்திணை - நொச்சிமாலை சூடி வீரர் 

நொடிவிழுதல் - பாதையில் குழிப்பள்ளம் 
எயில் காத்தலைக் கூறும் புறத்திணை . 

விழுதல் ; கோணலாதல் . 
நொசி - வருத்தம் ; நுண்மை . 

நொடுக்கு நொடுக்கெனல் - ஒலிக்குறிப்பு ; பாதக் 
நொசித்தல் - வருத்துதல் . 

குறட்டினொலி ; படபடத்தற்குறிப்பு . 
நொசிதல் - நுண்மையாதல் ; அருமையாதல் ; 

நொடுத்தல் - விற்றல் . 
வருந்தல் ; வளைதல் ; நைதல் ; குறைவுறுதல் . 

நொடுநொடுத்தல் - துடித்தல் ; துடுக்காயிருத்தல் . 
நொசிப்பு - மனத்தை 

ஒருவழிச் செலுத்துத 

நொடுநொடெனல் - படபடத்தற்குறிப்பு ; 
லாகிய சமாதி . 

துடுக்காயிருத்தற்குறிப்பு . 
நொசிவு - நுண்மை ; வருத்தம் ; வளைந்த நிலை . 
நொட்டாங்கை 

நொடை - விலை ; விற்கை ; பலபண்டம் . 
இடக்கை. 

நொடைமை 

விலை . 
நொட்டு - புணர்ச்சி . 
நொட்டுதல் - புணர்தல் ; ஏமாற்றுதல் . 

நொண்டல் - நொண்டுதல் ; நுகர்தல் ; முகத்தல் . 
நொட்டை - சுவைமிகுதியால் அண்ணத்தில் 

நொண்டி - முடமான ஆள் அல்லது விலங்கு ; 
நாவைச் சேர்த்துக் கொட்டுதல் . 

முடம் ; காண்க : நொண்டி நாடகம் ; பொய்க் 
நொட்டைச்சொல் - குறைச்சொல் . 

காலால் நடப்போன் . 
நொடி - கைந்நொடிப்பொழுது ; 

சொல் ; முது 

நொண்டிக்கால் - முடக்கால் ; பொய்க்கால் ,. 
மொழி ; செய்யுள் ; ஓசை ; வண்டிப்பாதைகளில் நொண்டி நாடகம் கள்வனொருவன் படையி 
ஏற்படும் பள்ளம் ; புதிர் ; நோய்த் துன்பம் . 

லுள்ள குதிரையொன்றைத் திருட முயன்ற 
நொடிக்கதை - விடுகதை ; மிகச் சுருக்கமாக 

போது கால் தறியுண்டு பின் நல்வழிபெற்ற 
அமையும் கதை . 

செய்தியைச் சிந்துச்செய்யுளால் புனைந்து 
நொடி சொல்லுதல் - புதுச்செய்தி கூறுதல் ; விடு 

கூறும் நாடகநூல் . 
கதை சொல்லுதல் ; எள்ளிநகையாடல் . 

நொண்டுதல் - காலை ஊன்றாமல் கிந்தி நடத் 
நொடித்தல் - சொல்லு தல் ; சொடக்கு தல் ; தல் . 
இங்கிதத்தாலழைத்தல் ; கோள் சொல்லுதல் ; நொதல் - துன்புறுத்தல் . 
பழித்தல் ; அழித்தல் ; காண்க : நொடி | நொதி - அருவருக்கத்தக்க சேறு .. 
சொல்லுதல் ; கட்டுக்குலைதல் ; நடக்கும்போது | நொதித்தல் - கொப்புளித்தல் ; 

புளித்த 
கால் சிறிது வளைதல் ; ஒடித்தல் ; உறுப்பாட்டு முதலியன 

பொங்குதல் ; ஈரமாதல் ; 
தல் ; பால் முதலியன சுரத்தல் ; இழப்படைதல் . முதலியவற்றில் ஊறிப்போதல் ; நுரைத்தல் . 


- 


- 


மா 


நீர் 


நொதுக்கல் 


694 


நோக்க 


} - பூரிகை என்னும் அப்பவருக்கம் . 


மா 


நொந்தலைமை } - 

} - வலுவின்மை; வறுமை . 


- 


நொதுக்கல் - இளக்கமுள்ளது . 

நொலை , 

நொலையல் 
நொதுத்தல் - அழித்தல் ; தளர் தல் . 
நொதுநொதுத்தல் - குழைதல் ; சீழ்கட்டுதல் ; ஈர 

நொவ்வல் - வருத்தம் . 
மாதல் ; நுரைத்தல் . 

நொவ்விதாக - விரைவாக . 
நொதுநொதெனல் - புளித்த 

முதலியன நொவ்வு - மெலிவு ; உடையுந்தன்மை ; வாட்டம் ; 
பொங்குதற்குறிப்பு ; நெகிழ்தற்குறிப்பு . 

வருத்தம் ; விரைவு . 
நொதுமல் - அயல் ; புறக்கணிப்பு ; மென்மை ; | நொவ்வுதல் - வருந்துதல் ; மெலிதல் . 
அன்பிலார் கூற்று . 

நொழுந்துதல் - நுழைத்தல் . 
நொதுமலர் - அயலார் . 

நொள்குதல் - சுருங்குதல் ; முகத்தல் ; இளைத்தல் . 

நொள்கெனல் - அச்சக்குறிப்பு . 
நொதுமலாளர் - அயலார் ; புறங்கூறுவோர் . 
நொதுமெனல் - விரைவுக்குறிப்பு . 

நொள்ளல் - பார்வையற்றுக் கண்குழிந்த நிலை ; 
நொந்தகைமை - வறுமை . 

காண்க : நுளம்பு . 
நொந்தலை , 

நொள்ளாப்பு - காண்க : நொவ்வல் . 

நொள்ளுதல் - முகத்தல் ; விழுங்குதல் . 
நொந்தன்னம் - நீர்விடாமையாற் பதனழிந்த நொள்ளை குருடு ; காண்க : நாகரவண்டு ; 
சோறு . 

விலங்குவகை ; கைக்குழந்தை . 
நொந்தார் - பகைவர் . 

நொள்ளைக்கண் - பார்வை மாறிய கண் . 
நொந்துதல் - அழிதல் ; தூண்டுதல் . 

நொள்ளைப்பயல் - இழிஞன் , புல்லன் . 
நொப்பம் - திறமை . 

நொளநொளத்தல் - குழைதல் ; வழுவழுப்பாதல் . 
நொப்பு - தடைசெய்கை ; குட்டி பால் குடியாம நொளில் காண்க : நொதி . 
லிருக்க ஆட்டின் முலையிற் சுற்றும் ஓலை ; நொளுக்கல் - முற்றாத நிலை ; இளம்பாக்கு .. 
வெள்ளப்பெருக்கில் மிதந்து வரும் செத்தை நொளுநொளெனல் - குழைதற்குறிப்பு . 
முதலியன . 

நொளுவல் - காண்க : நொளுக்கல் . 
நொம்பலம் - துன்பம் ; நோவு . 

நொற்பம் - காண்க : நுட்பம் ; எளிமை . 
நொய் - குறுநொய் ; இலேசு ; மென்மை ; நொறில் - விரைவு ; 

நுடக்கம் ; 

ஒடுக்கம் ; 
நுண்மை . 

அருவருக்கத்தக்க சேறு . 
நொய்தல் - நுண்மை . 

நொறு - தின்பண்டம் . 
நொய்து - மெல்லியது ; இழிவானது ; விரைவு . நொறுக்கரிசி - நொறுங்கிய அரிசி ; பாதி வெந்த 
நொய்தெனல் - விரைவுக்குறிப்பு . 

சோறு . 
நொய்ப்பம் - திறமை ; இலேசு . 

நொறுக்கித்தள்ளுதல் - நன்றாயடித்தல் ; மிகத் 
நொய்ம்மை - கனமின்மை ; மென்மை ; நேர்த்தி ;; திட்டு தல் ; திறமைகாட்டுதல் . 
உறுதியின்மை ; குற்றம் ; நுண்மை ; தளர்ச்சி ; நொறுக்கு - பொடியாக்குகை ; மெல்லுகை; 
மனத்திடமின்மை ; மன உருக்கம் ; இழிவு . நன்றாயடிக்கை . 
நொய்ய - அற்பமான ; வலியற்ற ; நுட்பமான ; நொறுக்குதல் - பொடியாக்கல் ; நையப் புடைத் 
மென்மையான ; கடுமையாக . 

தல் ; இரத்தக்காயம் பண்ணுதல் ; மிகுதியாய் 
நொய்யசொல் - வசைச்சொல் . 

உண்ணுதல் . 
நொய்யரிசி - குறுநொய் . 

நொறுங்கு - நொய் ; தூள் ; நுண்மை . 
நொய்யவன் - வறியவன் ; இழிஞன் ; எளியவன் ; நொறுங்குதல் - பொடியாதல் ; பின்னிரங்குதல் . 
வலுவில்லான் . 

நொறுநாட்டியம் - சிறு குற்றங்கள் காணுந் 
நொய்யெனல் - நுண்மைக்குறிப்பு . 

தன்மை . 
நொய்வு - காண்க : நொய்ம்மை ; மனவருத்தம் . நொறுவை - காண்க : நொறுவைப்பண்டம் . 
நொரு - பயிரினடியில் முளைப்பது ; காய்ப்பு | நொறுவைக்கள்ளன் - வீண்செலவு செய்வோன் . 
மாறினபின் அரும்பும் பிஞ்சு . 

நொறுவைக்கள்ளி - வீண்செலவு செய்பவள் . 
நொருக்குதல் - காண்க : நொறுக்குதல் . 

நொறுவைப்பண்டம் - சிற்றுண்டி . 
நொருகை - சிற்றுண்டி . 

நொன்றி - காண்க : நௌவி . 
நொருங்குதல் - காண்க : நொறுங்குதல் . 

நொன்னை - நையாண்டி ; பரிகாசம் . 


நோ 
நோ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ந் + ஓ ) ; வலி ; 

நோக்க - ஓர் உ 

உவமவுருபு . 
துன்பம் ; நோய் ; சிதைவு ; வலுவின்மை . 


நோக்கம் 


695 


நோன்பு பிடித்தல் 


மன 


நோக்கம் - கண் ; பார்வை ; கிரகநோக்கு ; | நோதலை - வறுமை ; பூடு முதலியவற்றிற்கு 
தோற்றம் ; உயர்ச்சி ; அழகு ; காவல் ; கருத்து ; வரும் கேடு . 
அறிவு ; கவனம் ; விருப்பம் ; குறிப்பு . 

நோதிறம் - முல்லை பாலைகட்குரிய அவலப் 
நோக்கர் - கழைக்கூத்தர் ; பார்வையாளர் . 

பண்வகை . 
நோக்கல் - பார்த்தல் ; காத்தல் ; தேடுதல் . நோப்படுதல் - நோய்ப்படுதல் ; மெலிதல் . 
நோக்கனோக்கம் - மனத்தால் நோக்கும் நோப்பாளம் - சினம் . 
நோக்கம் . 

நோம்பு - காண்க : நோன்பு. 
நோக்காடு - நோவு ; இராசநோக்காடு ; 

நோம்புக்கயிறு - காண்க : காப்புநாண் . 
நோவு ; நோய் ; வறுமை . 

நோம்புதல் - காண்க : நேம்புதல் . 
நோக்காலுரைத்தல் - பார்வையால் உணர்த்துதல் . 

நோய் - துன்பம் ; வருத்தம் ; பிணி ; குற்றம் ; 
நோக்கியநோக்கம் - கண்களால் நோக்குகை . அச்சம் ; நோவு . 
நோக்கு - கண் ; பார்வை ; 

அழகு ; கருத்து ; நோய்ச்சல் - நோய்கொள்ளல் 

மெலிந்தவர் ; 
அறிவு ; பெருமை ; விருப்பம் ; கதி ; விநோதக் 

நோய் . 
கூத்துகளுள் ஒன்று ; ஒருவகைச் செய்யுளுறுப்பு ; 

நோய்ஞ்சல் - மெலிந்தவர் ; நோய் . 
ஓர் உவமவுருபு . 

நோய்ஞ்சி -- காண்க : நோயாளி .. 
நோக்குடைப்பொருள் - குறிப்புப் பொருள் ; 

நோய்த்தல் - பிணியால் வருந்துதல் ; மெலிதல் ; 
குறிப்பு ; மொழிகளால் அமைந்த சுவையுடைய 

வாடுதல் ; சாரமற்றுப்போதல் . 
பொருள் . 

நோய்முகன் - சனி . 
நோக்குதல் - பார்த்தல் ; கருதுதல் ; கவனித்தல் ; 

நோய்விழுதல் - செடிகளில் பூச்சிபிடிக்கை . 
திருத்துதல் ; பாதுகாத்தல் ; அருளுதல் ; ஒத்தல் ; 

நோயாளி - பிணியாளன் . 
ஒப்பிட்டுப் பார்த்தல் ; படித்தல் ; விரும்புதல் ; நோயுள்ளதீட்டு - நோவோடு கூடிய மாதவிடாய் . 
கண்காணித்தல் . 

நோல் - நோன்புக்கிரியை . 
நோக்குவித்தை - கண்கட்டுவித்தை . 

நோல்தல் - நோற்றல் ; பொறுத்தல் . 
நோக்கெதிர்நோக்குதல் - தலைவன் நோக்கிய 

நோலாமை - செய்த பாவத்திற்கு வருந்தாமை . 
விடத்துத் தலைவி எதிர்நோக்குதல் . 

நோலுதல் - காண்க : நோல்தல் , 
நோஞ்சல் - மெலிவு . 

நோலை - எள்ளுருண்டை ; எட்கசிவு . 
முதலியவற்றால் 

நோவல் - அப்பம் . 
நோட்டக்காரன் - நாணயம் பரிசோதிப்போன் ; 

நோவாளி - நோவுள்ளான் ; வறிஞன் . 
நாணயம் , பொன் , மணி முதலியவற்றின் நோவு - நோய் ; துன்பம் ; மகப்பேற்றுவலி ; வலி ; 
தன்மைகளை அறிந்தவன் . 

இரக்கம் . 
நோட்டம் - நாணயசோதனை ; கணக்கு ; விலை ; | நோவுசாத்துதல் - பெரியோர் நோய்வாய்ப் 
மதிப்பு ; பொன் , மணி முதலியவற்றின் படுதல் . 
சோதனை ; 

பார்வை ; போட்டி ; வெல்ல நோவெடுத்தல் - மகப்பேற்றுவலி உண்டாதல் .. 
முயலுகை . 

நோழிகை - நெசவு நூலின் தாறு . 
நோட்டம்பார்த்தல் - தகுதியறிதல் ; மதித்தல் ; நோளை - பிணியுண்ட நிலை . 
மிகக் கண்டிப்பாயிருத்தல் . 

நோற்பார் - தவம் செய்பவர் . 
நோடாலம் - உள்ளக்களிப்பு , உல்லாசம் ; அதி நோற்பாள் - சமணப் பெண்துறவி . 
நாகரிகம் ; பரிகாசம் ; புதுமை . 

நோற்பு - பொறுமை ; தவஞ்செய்கை . 
நோண்டுதல் - கிளறுதல் ; முகத்தல் ; குடைந் நோற்றல் - பொறுத்தல் ; விர தமிருத்தல் ; தவஞ் 
தெடுத்தல் ; துருவி விசாரித்தல் ; சிறுகத் திருடு செய்தல் . 
தல் ; பயிரைக் கிள்ளுதல் ; ஒரு தொழிலைச் நோறு - வாய் . 
சிறிது சிறிதாகச் செய்தல் . 

நோன்பி - விரதி . 
நோணாவட்டம் - சிறுகுற்றங்கள் காணுந்தன்மை . | நோன்பிருத்தல் - விரதங்கொள்ளுதல் , 
நோதல் - பூடு முதலியவற்றிற்கு வரும் கேடு ; நோன்பு - தவம் ; விரதம் . 
துன்புறுதல் ; நோயுறல் ; வருந்துதல் ; வறுமைப் நோன்புதுறத்தல் - பட்டினிகிடந்து 

மறு நாள் 
படுதல் ; பதனழிதல் ; எழுத்து முதலியவற்றின் உண்ணுதல் . 


நோஞ்சாசை ) } - மேலிந்தவன் . 


மழுங்கல் ; சாயம் சிதறுகை ; வறுமை ; வெறுத் நோன்பு நோற்றல் , } - விரதம் மேற்கொள்ளுதல் . 


தல் . 


நோன்புயர்தல் 


696 


பக்கவாயு 


நோன் புயர்தல் - காண்க : நோன்புதுறத்தல் . நோனாமை - தவஞ்செய்யாமை ; ஆற்றாமை ; 
நோன்மை பொறுமை; 

வலிமை ; பெருந் அழுக்காறு . 
தன்மை ; தவம் . 

நோனாவட்டம் -- காண்க : நோணாவட்டம் . 
நோன்றல் - பொறுத்தல் ; தள்ளல் ; நிலைநிறுத் 
தல் ; துறத்தல் ; தவஞ்செய்தல் . 

நோனார் - ஆற்றாதார் ; பகைவர் ; தவமில்லார் . 


நௌ 


நௌ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ந் + ஔ ) ; மரக் 


நௌகரிமானியம் - ஊழியத்திற்காக விடப்படும் 

மானியம் . 
நௌவி - மான் . 


கலம் . 


ப - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ப் + அ ) ; இருபதில் | பக்கத்துமீட்சி - யாண்டுத் தீயில்லை ஆண்டுப் 
ஒரு பாகத்தைக் காட்டுமொரு கீழ்வாயிலக்கக் புகையுமில்லை என்பதுபோல் துணிபொருள் 
குறி ; பஞ்சமம் எனப்படும் இளியிசையின் ஏதுவின் மறுதலையுரை . 
எழுத்து . 

பக்கதன்மம் - து ணி பொருட்கு இடனாயுள்ள 
பஃதி - பகுப்பு ; வேறுபாடு ; திறை ; வருவாய் ; பக்கத்தின் தன்மை . 
தாளிகையின் வரிசை எண் . 

பக்கப்பருத்தல் - மிகப் பருத்தல் . 
பஃது - பத்து . 

பக்கப்பாட்டு - துணைப்பாட்டு . 
பஃபத்து - நூறு . 

விலாப் 

பக்கப்பிளவை - முதுகந்தண்டருகில் 
பஃறாழிசைக் கொச்சகக்கலிப்பா - பல தாழிசை 

பக்கத்தில் வரும் பிளவைக்கட்டி . 
களோடு மற்றையுறுப்புகளையும் பெற்றுவரும் 

பக்கப்போலி - தருக்கத்தில் பக்கத்தின் ஆபாசம் . 
கொச்சகக் கலிப்பாவகை . 

பக்கம் - அருகு ; இடம் ; பாரிசம் ; நாடு ; வீடு ; 
விலாப்புறம் ; 

வால் ; அரசுவா ; சிறகு ; 
பஃறி - ஓடம் ; மரக்கலம் ; இரேவதிநாள் . 

அம்பிறகு ; நட்பு ; அன்பு ; சுற்றம் ; கொடிவழி , 
பஃறியர் - நெய்தல் நில மக்கள் . 

வமிசம் ; சேனை ; பதினைந்து திதி கொண்ட 
பஃறொடை , 

வெண்பா . 
பஃறொடைவெண்பா 

காலம் ; திதி ; கூறு ; நூலின் பக்கம் ; கோட்பாடு ; 
பக்கக்கால் - உத்திரத்தின் மேல் வைக்கப்படும் 

அனுமானத்தின் உறுப்பினுள் மலை நெருப்பு 

உடைத்து என்றதுபோன்ற உறுதி செய் 
பக்கக் குத்துக்கால் ; பக்கத்துணை 

வசனம் ; துணிபொருள் உள்ளவிடம் ; தன்மை ; 
பக்ககன் கூட்டாளி . 

கையணி ; ஒளி ; நரை ; உணவு . 
பக்கச்சுவர் - கட்டடத்தின் இரண்டு பக்கங் 

பக்கம்படுதல் - ஒரு சார்பு பற்றியிருத்தல் . 
களிலும் எழுப்பப்படுஞ் சுவர் . 

பக்கர் - இனத்தார் . 
பக்கச்சொல் - பக்கத்திலிருப்பவர்கள் சொல்லும் | பக்கரசம்- தேன் . 
சொல் ; துணைச் சொல் ; தகுதிபற்றியும் | பக்கரை - அங்கவடி ; சேணம் ; துணிப்பை . 
வழக்குப்பற்றியும் வழங்கும் சொற்கள் . 

பக்கல் - பக்கம் ; இனம் ; நாள் . 
பக்கச்சொல்லாளி - துணைநின்று பேசுவோன் . 

பக்கவழி - சுற்றுவழி ; குறுக்குவழி . 
பக்கசூலை - சூலைநோய் ; துன்பம் . 

பக்கவாட்டு - பக்கங்களிற் சார்ந்துள்ளது ; நேர் 
பக்கஞ்செய்தல் - ஒளிவிடுதல் . 

சம்பந்தமற்றது . 
பக்கடுத்தல் - நொறுங்குதல் . 

பக்கவாத்தியம் - வாய்ப்பாட்டுக்குத் துணையான 
பக்கணம் - ஊர் ; வேடர்வீதி ; அயல்நாட்டுப் இசைக்கருவிகள் . 
பண்டம் விற்கும் இடம் ; சிற்றுண்டி ; தின் பக்கவாதம் - ஒருதலைப்பக்கமாகப் பேசுதல் ; 
பண்டம் . 

கைகால்களை அசைவற்றதாகச் செய்யும் 
பக்கத்தார் - அயலார் ; நாட்டவர் ; அடுத்தவர் ; நோய் . 
கட்சிக்காரர் . 

பக்கவாயு - கல்லீரலின் நோய்வகை; அண்ட 
பக்கத்துணை - பக்க உதவி . 

வாயு ; பக்கவாதம் . 


பக்கவெட்டுப்போடுதல் 


697 


பகல் செய்வான் 


வந்த 


தல் . 


பக்க வெட்டுப்போடுதல் - கூச்சங்காட்டுதல் . பகட்டுதல் - வெளிமினுக்குதல் ; 

வேடங்காட்டு 
பக்கவேர் - பக்கத்திற் செல்லும் வேர் . 

தல் ; ஆடம்பரங்காட்டு தல் ; வெருட்டுதல் ; 
பக்கறை - துணியுறை ; குழப்பம் ; பல்லில் தற்புகழ்ச்சி செய்தல் ; அருவருத்தல் ; பொலிவு 
கறுப்புக்கறை ஏற்றுகை ; பை . 

பெறுதல் ; மயக்குதல் ; வஞ்சித்தல் ; கண்மயங் 
பக்காத்திருடன் - பேர்போன திருடன் . 

கப் பண்ணுதல் ; அதட்டுதல் . 
பக்கி - பறவை ; ஒன்றும் ஈயாதவன் ; குதிரை பகட்டு முல்லை - முயற்சியான் 

இளைப் 
வண்டி . 

பாலும் பாரம் பொறுத்தலாலும் மனைக் 
பக்கிசைத்தல் - ஒலி விட்டிசைத்தல் ; வேறு கிழவனை உழுகின்ற எருதுடன் உவமிக்கும் 
படுத்திக் கூறுதல் . 

புறத்துறை . 
பக்கிடுதல் - வெடித்தல் ; வடுப்படுதல் ; திடுக்கிடு பகடக்காரன் - எத்தன் ; வீண் ஆரவாரக்காரன் ; 

சூழ்ச்சிக்காரன் . 
பக்கிணி - ஓர் இரவும் அதற்கு முன் பின்னுள்ள பகடம் - தற்பெருமை ; அதட்டு ; நிறங் 
இருபகல்களும் . 

கொடுக்கை ; சிலம்பம் ; வெளிவேடம் . 
பக்கிராசன் - பறவைகளுக்கு அரசனான கருடன் . பகடி - பரிகாசம் ; விகடம் ; சிரிப்பு உண்டாக்கு 
பக்கிரி - முகமதியப் பரதேசி ; பிச்சைக்காரன் . பவன் ; வெளிவேடக்காரன் ; கூத்தாடி ; 
பக்கு - பிளவு ; கவர்படுகை ; பை ; மரப்பட்டை ; கூத்துவகை ; வினை . 
புண்ணின் அசறு ; பற்பற்று ; பொருக்கு . 

பகடு - பெருமை ; பரப்பு ; வலிமை ; 

எருது ; 
பக்குப்பக்கெனல் - அச்சக் குறிப்பு; மிகுதிக் எருமைக்கடா ; ஏர் ; ஆண்யானை ; தெப்பம் ; 
குறிப்பு ; திடீரென்று எழும் ஒலிக்குறிப்பு ; ஓடம் ; சந்து . 
வெடிக்கச் சிரித்தற்குறிப்பு ; அடுத்தடுத்து பகடை - சூதின் தாயத்தில் ஒன்று ; எதிர்பாராத 
உண்டாகும் ஒலிக்குறிப்பு . 

நற்பேறு ; சக்கிலியச் சாதிப்பெயர் . 
பக்குவகாலம் - தகுதியான காலம் ; பெண் பூப் 
காலம் ; பெண் பூப் பகடையடித்தல் - இடம்பச் 

சொல் சொல்லு 
படையுங் காலம் . 

தல் . 
பக்குவசாலி - தகுதியுள்ளவன் ; ஆன்மபக்குவம் 

பகண்டை - கவுதாரிவகை ; சிவற்பறவை ; விகடப் 
உள்ளவன் . 

பாடல் ; நறையால் என்னும் பூடுவகை . 
பக்குவஞ்சொல்லுதல் - மன்னிப்புக் கேட்டல் ; 

பகந்தரம் - மலவாயில் புரைவைத்த புண் . 
செய்வகை கேட்டல் . 

பகபகெனல் - தீ எரியும்போது உண்டாகும் ஒலிக் 
பக்குவப்படுதல் - பூப்படைதல் ; தகுதியாதல் ; 

குறிப்பு ; பசியால் வயிறு எரிதற்குறிப்பு . 
ஆன்மபரிபாகம் அடைதல் . 

பகம் - ஐசுவரியம் , வீரியம் , புகழ் , திரு , ஞானம் , 
பக்குவம் - தகுதி ; முதிர்ச்சி ; ஆத்துமபரிபாகம் ;; 

வைராக்கியமென்னும் அறுகுணம் ; பெண்குறி ; 
ஆற்றல் ; மன்னிப்பு ; பூப்படைகை . 

கொக்கு ; குயில் ; காண்க : கொக்குமந்தாரை ; 
பக்குவமாதல் -- காண்க : பக்குவப்படுதல் . 

காக்கட்டான்கொடி . 
பக்குவர் - கருமகாண்டிகர் , ஞானகாண்டிகர் , 

பகர் - ஒளி ; காண்க : பங்கம்பாளை . 
பக்திகாண்டிகர் எனப்படும் வைதிக ஒழுக்கத் 

பகர்ச்சி - சொல் . 
தவர் ; மருத்துவர் . 

பகர்த்துதல் - பெயர்த்து எழுதுதல் . 
பக்குவன் - தகுதியுள்ளோன் . 

பகர்தல் - சொல்லுதல் ; விற்றல் ; கொடுத்தல் ; 
பக்குவாசயம் - இரைப்பை . 

உணர்த்துதல் ; ஒளிர்தல் ; பெயர்தல் . 
பக்குவி - தகுதியுடையவன் ( ள் ) ; பூப்படைந்த 

பகர்நர் - விற்குநர் . 
வள் . 

பகரம் - ஒளி ; அழகு ; பதிலாக . 
பக்குவிடுதல் - பிளத்தல் ; தோலறுதல் . 

பகரி - காண்க : ஆவிரை. 
பக்கெனல் - சிரிப்பின் ஒலிக்குறிப்பு ; அச்சம் , 
வியப்பு முதலியவற்றின் குறிப்பு; வெடித்தற் பகரிப்பு - பகட்டு ; ஒளி . 
குறிப்பு ; விரைவுக்குறிப்பு . 

பகல் - பகுக்கை ; நடு ; நடுவு நிலை ; நுகத்தாணி ; 
பக்தன் - தெய்வபக்தியுள்ளவன் . 

முகூர்த்தம் ; அரையாமம் ; மத்தியானம் ; 

பகற்போது ; பிறரோடு 
பக்தாதாயம் - நெல்வருவாய் . 

கூடாமை ; 

கட்சி ; 
பக்தி - கடவுள் , குரு முதலியோரிடத்து வைக்கும் இளவெயில் ; அறுபது நாழிகைகொண்ட நாள் ; 
அன்பு ; வழிபாடு . 

ஊழிக்காலம் ; சூரியன் ; ஒளி ; வெளி ; கமுக் 
பகட்டன் - ஆடம்பரக்காரன் . 

கட்டு . 
பகட்டு - ஆடம்பரம் ; தற்பெருமை ; ஒளி ; 

பகல் செய்வான் - பகற்பொழுது செய்யும் 
கவர்ச்சி ; ஏமாற்று ; அதட்டு . 

சூரியன் . 


88 


பகல்மாறு 


698 


பகுதி 


வாணவகை . 


விளக்கு . 


பகா 


பகல்மாறு - பகற்பொழுதில் . 

பகற்றீவேட்டல் - பகலில் பகைவரூர்களை எரித் 
பகல்மானம் - பகற்பொழுது . 

தல் . 
பகல்வத்தி 

பகன்றை - கிலு கிலுப்பைச் செடி ; சிவதைக் 
பகல்வாயில் - பகலின் வாயிலான கிழக்குத்திசை . கொடி ; சீந்திற்கொடி ; நறையால் என்னும் 
பகல்விளக்கு - பகலில் மரியாதைக்காக இடும் பூடுவகை . 

தூதுவளை . 
பகல்வினையாளன் - நாவிதன் . 

பகாநிலை - பிரிவுபடாத தன்மை . 
பகல்வெய்யோன் - நடுவு நிலை விரும்புவோன் . பகாப்பதம் - பகுக்கவியலாத சொல் . 
பகல் வெள்ளிகாட்டுதல் - காணமுடியாத பகாப்பொருள் - பிரிக்கப்படாத கடவுள் . 
தொன்றனைக் காட்ட முயலுதல் . 

பகாரம் - அழகு . 
பகல் வெளிச்சம் - பகலொளி ; போலி நடிப்பு . பகாலம் - மண்டையோடு . 
பகல்வேடக்காரன் - பகற்காலத்தில் பல வேடம் பகாலி - கபாலமுடைய சிவன் . 

பூண்டு பிழைப்போன் ; வெளிவேடக்காரன் . பகாவின்பம் - வீட்டின்பம் . 
பகல்வேடம் - பகற்காலத்து உருவமாற்றிக் பகிடி - காண்க : பகடி . 
கொள்கை ; பகட்டு நடிப்பு . 

பகிர் - பங்கு ; துண்டம் ; வெடிப்பு ; வெளிப்புறம் . 
பகலங்காடி - காண்க : நாளங்காடி . 

பகிர் ( வி ) - பங்கிடு . 
பகலடி - சிங்கியடித்தல் . 

பகிர்த்தேசம் - ஊர்ப்புறம் ; மலங்கழித்தற்குரிய 
பகலவன் - சூரியன் ; பரணி நாள் . 

இடம் . 
பகலாணி - நுகத்தாணி . 

பகிர்தல் - பங்கிடுதல் ; பிளத்தல் ; பிரிதல் . 
பகலிருக்கை - நாளோலக்க மண்டபம் ; தனிமை பகிர்விடுதல் - பிளத்தல் . 

பகிரங்கம் - வெளிப்படை . 
பகலோன் - சூரியன் . 

பகிரண்டம் - வெளி அண்டம் . 
பகவதி - அறக்கடவுள் ; துர்க்கை ; பார்வதி ; பகினி - உடன்பிறந்தாள் . 
தாம்பிரவருணி ஆறு . 

பகீரதப்பிரயத்தனம் - பெருமுயற்சி ; கங்கையைக் 
பகவதிநாள் - பூரநாள் . 

கொண்டுவருவதற்குப் பகீரதன் 
பகவன் - பகம் என்பதனால் குறிக்கப்படும் ஆறு 

முயற்சி . 
குணங்களை 

பெரியார் ; சிவன் ; பகீரதி - ப கீரதனால் கொண்டுவரப்பட்ட 
திருமால் ; தேவன் ; பிரமன் ; புத்தன் ; அருகன் ; கங்கை . 
சூரியன் ; குரு ; திருமால் அடியாரான முனிவர் . பகீரெ ( லெ ) னல் - அச்சக்குறிப்பு ; திடீரென மனக் 
பகவான் 

பகம் என்பதனால் குறிக்கப்படும் கலக்கமுறுதற் குறிப்பு . 
ஆறு குணங்களை உடைய பெரியார் ; பன்னிரு பகு 

பகு - அதிகமான . 
சூரியருள் ஒருவன் ; சிவன் . 

பகுத்தல் - பங்கிடுதல் ; வகைப்படுத்தல் ; தெளி 
பகவிருக்கம் - காண்க : நிலக்கடம்பு. 

வாய்க் கூறுதல் ; கொடுத்தல் ; வெட்டுதல் ; 
பகவு - துண்டு ; பங்கு ; வெடிப்பு . 

பிடுங்குதல் ; கோது நீக்குதல் 
பகழி - அம்பு ; அம்புக்குதை . 

பகுத்தறிதல் - பிரித்தறிதல் ; நன்மைதீமை அறி 
பகழித்திரள் - அம்புத்திரள் . 

தல் ; பொருள்களை வகைப்படுத்தி உணர்தல் . 
பகற்கள்ளன் - பகலிற் கொள்ளையிடுவோன் ; பகுத்தறிவு - நன்மைதீமை அறியும் அறிவு . 

பிறர்பொருளை வஞ்சித்துக் கவர்பவன் . பகுத்துண்ணுதல் - ஏழைகள் முதலியோருக்குப் 
பகற்குருடு - பகலில் குருடான கூகை . 

பங்கிட்டுக் கொடுத்து உண்ணுதல் . 
பகற்குறி - களவொழுக்கத்தில் பகற்காலத்தே 

பகுத்துப்பார்த்தல் - ஒரு பொருளைச் செவ்வை 
தலைவனுந் தலைவியும் சந்திக்கக் குறிப்பிட்ட 

யாக ஆராய்ந்து பார்த்தல் . 
இடம் . 

பகுத்துவம் - மிகுதி ; இசையில் மிக்குவரும் சுரம் . 
பகற்கொள்ளை - பட்டப்பகலிற் கொள்ளை பகுதம் - நிகழ்ந்துகொண்டிருப்பது . 
யடிக்கை . 

பகுதல் - பிளவுபடுதல் ; பாகமாய்ப் பிரித்தல் . 
பகற்பண் - பகற்காலத்திற் பாடப்படும் பண்கள் . பகுதானிய - காண்க : வெகுதான்ய . 
பகற்பாடு பகற்காலம் ; பிழைப்பிற்காகப் பகுதி - சொல் ; முதனிலை ; பகுப்பு ; வேறுபாடு ; 
பகலில் செய்யும் வேலை . 

திறை ; வருவாய் , மூலப்பிரகிருதி ; தன்மை ; 
பகற்போது - பகற்காலம் ; பகற்காலத்தில் மலரும் படை ; மந்திரி ; கூட்டம் ; ஒரு சந்தவகை ; 
மலர் . 

புத்தகத்தின் வரிசை எண் ; உரிமைப்பட்டது . 


செய்த 


உடைய 


- 


பகுதிக்கிளவி 


699 


பங்குக்காரன் 


பொரு 


- 


பகுதிக்கிளவி -- காண்க : பக்கச்சொல் . 

பங்கதாளம் 

தாளவகை . 
பகுதிகட்டுதல் - இறைகொடுத்தல் ; பங்கிடுதல் . பங்கப்படுதல் - சிறுமையடைதல் . 
பகுதிப்பொருள்விகுதி - தனக்கு ஒரு 

பங்கம் - தோல்வி ; 

குற்றம் ; அவமானம் ; 
ளின்றிப் பகுதியின் பொருளிலேயே வரும் வெட்கம் ; விகாரம் ; கேடு ; நல்லாடை ; சிறு 
விகுதி . 

துகில் ; இடர் ; துண்டு ; பங்கு ; பிரிவு ; காண்க ! 
பகுப்பு - பிரிவு . 

பங்கதாளம் ; குளம் ; அலை ! சேறு ; புழுதி ; 
பகுபதம் - பகுதி , விகுதி முதலிய உறுப்புகளாகப் பாவம் ; முடம் ; பந்தயம் . 
பிரிக்கக்கூடிய சொல் . 

பங்கம்பாலை ( ளை ) - காண்க : 

ஆடு தின்னாப் 
பகுபதவுறுப்பு - பகுதி , 

விகுதி , 

இடைநிலை , பாளை ; அரிவாள்முனைப்பூண்டு . 
சந்தி , சாரியை , விகாரம் என்னும் சொல் பங்கமழிதல் - மானமிழத்தல் .. 
லுறுப்புகள் . 

பங்கயச்செல்வி - தாமரையிலுள்ள திருமகள் . 
பகுமூத்திரம் - நீரிழிவு . 

பங்கயத்தவன் - பிரமன் . 
பகுவசனம் - பன்மை . 

பங்கயப்படு - தாமரைமடு . 
பகுவாய் - பிளந்த வாய் ; அகன்ற வாய் ; பிழா , பங்கயப்பீடிகை - புத்தரின் பாதங்கள் அமைந்த 
தாழி . 

பதுமபீடம் . 
பகுவொளி - பேரொளி . 

பங்கயம் - சேற்றில் தோன்றும் 

தாமரை ; 
பகுளம் - மிகுதி ; தேய்பிறை . 

தாமரை வடிவான ஆயுதவகை ; நாரை . 
பகேசிகை காயாத மரம் . 

பங்கயன் - கதிரவன் ; தாமரையில் தோன்றிய 
பகை -- எதிர்ப்பு ; பகைவன் ; மாறுபாடு ; நான் முகன் . 
வெறுப்பு ; தீங்கு ; காண்க : பகைநரம்பு ; பங்கயனாள் - பிரமனுக்குரிய உரோகிணிநாள் . 
வேற்றரசருடன் பகை கொள்ளுகை ; கோளின் பங்கயாசனன் - காண்க : பங்கயன் . 
பகைவீடு ; காமகுரோதம் முதலிய உட்பகை . பங்கவாசம் - சேற்றில் வாழும் நண்டு . 
பகை ( வி ) - எதிர் . 

பங்களப்படை - பதர் போன்ற கூட்டுப்படை . 
பகைசாதித்தல் - வன்மங்கொள்ளுதல் . 

பங்களம் - பதர்க்குவியல் ; பயனற்றது ; காண்க : 
பகைஞன் காண்க : பகைவன் . 

பங்களப்படை . 
பகைத்தல் பகைகொள்ளல் ; 

முரணல் ; 

பங்களன் - வங்காள நாட்டான் . 
அடித்தல் ; சார்தல் . 

பங்கறை - அழகின்மை ; அழகில்லாதவர் . 
பகைத்தி - பகைப்பெண் . 

பங்கன் - பாகமுடையவன் ; இவறலன் , ஒன்றுங் 
பகைத்தொடை -- காண்க : முரண் தொடை ; கொடாதவன் . 
மாறுபட்டவற்றின் சேர்க்கை . 

பங்காரம் - பொன் ; வரம்பு . 
பகைதணிவினை - தூது செல்லுதல் . 

பங்காரு - பொன் . 
பகைநரம்பு - யாழில் நின்ற நரம்புக்கு மூன்று 

நரம்புக்கு மூன்று பங்காலி - வௌவால் . 
ஆறாவதாயுள்ள எதிர் நரம்பு . 

பங்காளம் - ஒரு நாடு ; ஒரு பண்வகை . 
பகைப்புலம் - எதிரியின் இடம் ; போர்க்களம் . பங்காளி - கூட்டாளி ; 

தாயாதி ; வங்காள 
பகைமுனை போர்க்களம் . 

நாட்டான் . 
பகைமேற்செல்லல் - போருக்குச் செல்லுதல் . பங்கி - ஆடவரின் மயிர் ; விலங்குகளின் மயிர் 
பகைமை - எதிர்ப்பு . 

வகை ; பாகம் பெற்றுக்கொள்வோன் ; சாதி 
பகையகம் - போர்க்களம் ; எதிரியின் இடம் . 

லிங்கம் . 
பகையாக்கல் - வேற்றரசருடன் 

பங்கிடுதல் - பகுத்துக்கொடுத்தல் ; ஏற்படுத்து 
கொள்ளுகை . 

தல் . 
பகையாளி காண்க : பகைவன் . 

பங்கித்தல் - வெட்டுதல் ; பகுத்தல் . 
பகைவர்க்கம் காமம் , வெகுளி , 

கடும்பற் பங்கியடித்தல் - கஞ்சாப்புகை குடித்தல் ; கஞ்சா 
றுள்ளம் , மானம் , உ வகை , 

மதம் 

இளகம் உண்ணுதல் . 
ஆன்மாவின் உட்பகைகளாயுள்ள ஆறு 

பங்கிலம் - தெப்பம் . 
குற்றங்கள் . 

பங்கீடு - பங்கிடுதல் ; கணக்கு ; திட்டம் ; உபாயம் . 
பகைவன் - எதிரி . 

பங்கு - பாகம் ; பாதி ; பக்கம் நிலம் ; முடம் ! 
பகோளம் - வான மண்டலம் . 

முடவன் ; சனி ; தலைப்பாகை . 
பங்கக்கேடு - இகழ்ச்சி , அவமானம் . 

பங்குக்காணி - கூட்டுப்பங்கான நிலம் . 
பங்கசம் , 

பங்குக்காரன் - பங்குக்குடையவன் ; ஊர்களில் 
மிகுதியான நிலமுடையவன் . 


பகை 


- 


என 


பங்கசாதம் } - தாமரை . 


பங்குசம் 


700 


பச்சைபிடித்தல் 


தூய்மை 


- 


தல் . 


பங்குசம் - தலைக்கோலம் . 

ஆறாதது ; 

பண்ணப்படாதது ; 
பங்குதாரன் - காண்க : பங்குக்காரன் . 

தோல் ; போர்வை ; குளிர்ச்சி ; கெட்ட சொல் ; 
பங்குபாகம் - பங்கு ; பாகப்பிரிவினை . 

வெளிப்படையானது ; மிகுதி ; இலாபம் ; 
பங்குரம் -- ஆற்று முடக்கு ; வளைவு . 

அநாகரிகம் ; பயிர்கட்கு வரும் நோய்வகை . 
பங்குரை - அதிவிடயம் . 

பச்சைக்கருப்பூரம் - ஒரு கருப்பூரவகை . 
பங்குவழிநிலம் - பங்கு வழிப்படி நுகரும் பூமி . பச்சைக்கல் மரகதம் ; 

சுடாத 

செங்கல்; 
பங்குவாளி - நிலக்கிழார் . 

கல்வகை ; காதணிவகை . 
பங்குவீதம் - வீதாசாரப்படி ; சமமாயுள்ள பங்கு . பச்சைக்கிளி - கிளிவகை ; வெட்டுக்கிளி; சிறுவர் 
பங்குனி - ஒரு மாதம் ; உத்தர நாள் . 

விளையாட்டுவகை . 

பச்சைக்குப்பி - மதுவடைக்குங் குப்பிவகை . 
பங்கேருகம் } - சேற்றில் தோன்றும் தாமரை . 

பச்சைக்குழந்தை - இளங்குழவி . 
பச்சடம் - காண்க: பச்சவடம் . 

பச்சைக்கூடு - பருவுடல் . 
பச்சடி - ஒரு கறிவகை ; பேறு , பாக்கியம் . 

பச்சைக்கொம்பு - இஞ்சி . 
பச்சரிசி - நெல்லைப் புழுக்காமற் காயவைத்துக் பச்சைக்கோடு - ஒன்பான் மணிகளுள் ஒன்றான 
குற்றின அரிசி ; மாமரவகை ; காண்க : அம்மான் 

மரகதம் . 
பச்சரிசி . 

பச்சைகட்டு - சிறு நன்கொடை ; சாந்தி செய்யும் 
பச்சவடம் - மேற்போர்வை , விரிப்பு , திரை 

மருந்து ; தற்கால சாந்தி . 
முதலியவற்றுக்குப் பயன்படும் நீண்ட சீலை . 

பச்சை குத்துதல் - உடலிற் பச்சைக்கோலம் பதித் 
பச்சாத்தாபம் - செய்த குற்றத்தைக் குறித்து 
வருந்துதல் ; இரக்கம் . 

பச்சைச்சடையன் பச்சைநிறச் சடையுடைய 
பச்சிமகாண்டம் - புது ஏற்பாடு . 

வயிரவன் . 
பச்சிமத்தோன் - சனி . 

பச்சைத்தண்ணீர் - காய்ச்சாத குளிர்ந்த நீர் . 
பச்சிமப்பிறை - இளம்பிறை . 

பச்சைத்தேரை தேரைவகை . 
பச்சிமம் - மேற்கு ; பின்புறம் ; பின்பட்டது . பச்சைத்தோல் - பதனிடாத் தோல் ; புண் ஆறின 
பச்சியம் - வியப்புக்குறிப்பு . 

பின்பு தோன்றும் புதுத்தோல் . 
பச்சிரும்பு - உருகின இரும்பு . 

பச்சைநாடான் காண்க : பச்சைவாழை . 
பச்சிலை பச்சையிலை ; 

ஒரு மரவகை ; பச்சைப்பசும்பொய் - காண்க : பச்சைப்பொய் . 
பச்சிலைகளால் ஆகிய மருந்து ; நறைக்கொடி ; பச்சைப்பசேரெனல் - பசுமையாயிருத்தற்குறிப்பு . 
புகைச்சரக்கு ; துகில்வகை . 

பச்சைப்படாம் - ஒரு நீண்ட சீலைவகை . 
பச்சிலைப்பட்டு - பசிய இலையுடைய பட்டு . பச்சைப்பதம் - தானியத்தின் முற்றாப் பருவம் ; 
பச்சிலைமருந்து - மருந்தாகப் பயன்படும் இலை . நன்றாய் வேகாத நிலைமை . 
பச்சிலையோணான் - காண்க : பச்சோந்தி . பச்சைப்பயறு - பாசிப்பயறு ; உழுந்துவகை . 
பச்சிறைச்சி - புதிய ஊன் ; ஆறாப் புண் . 

பச்சைப்பல்லக்கு - 
பச்சுடம்பு - தாய்க்குக் குழந்தை பிறந்த பிறகு பச்சைப்பாம்பு - ஒரு பாம்புவகை . 
இருக்கும் புண்ணுடல் ; குழந்தையின் இள பச்சைப்பால் - காய்ச்சாத பால் . 
வுடல் ; அம்மைப்புண் காயாத உடம்பு . 

பச்சைப்பானை - சுடாத பானை . 
பச்சுதி - நழுவுகை . 

பச்சைப்பிள்ளை - பிறந்த குழந்தை ; அறியாப் 
பச்சூன் - காண்க : பச்சிறைச்சி . 

பிள்ளை . 
பச்செனல் பசுமையாதற்குறிப்பு ; சிறப்பா பச்சைப்பிள்ளைத்தாய்ச்சி - கைக் குழந்தையை 
யிருத்தற்குறிப்பு . 

உடைய தாய் . 
பச்செனவு - பச்சை ; ஈரம் ; பொலிவு . 

பச்சைப்புண் - ஆறாத புண் . 
பச்சை 

நிறம் ; 

மரகதம் ; பயறு ; பச்சைப்புளுகன் - வீணாக இடம்பம் பேசுவோன் ; 
திருமணத்தில் நான்காம் நாளில் 

பெரும்பொய்யன் . 
மக்களை வாழ்த்திப் பரிசு வழங்கும் சடங்கு ; பச்சைப்பெருமாள் - பச்சை நிறமுள்ள திருமால் ; 
வெற்றிலை ; மணப்புல்வகை ; சாயத்துக்கு ஒரு நெல் வகை . 
உதவும் பூடுவகை ; பச்சைகுத்திய அடை பச்சைப்பொய் - முழுப்பொய் . 
யாளம் ; பசப்பு நிறம் ; திருமால் ; புதன் ; பச்சைபச்சையாய்ப்பேசுதல் - இழி சொற்களை 
நன்கொடை ; கப்பம் ; கைம்மாறு ; உணவுப் வெளிப்படையாகச் சொல்லுதல் . 
பொருள் ; வேகாதது ; உலராதது ; முற்றாதது ; ) பச்சைபிடித்தல் - செழிக்கத் தொடங்குதல் . 


பாடை . 


பசுமை 


மண 


பச்சைமண் 


701 


பசுங்காய் 


- 


பசனை 


பசாசு 


மாசு , 


- 


பச்சைமண் - ஈரமுள்ள மண் ; மட்பாண்டங்களுக் பசளைக்கதை 

வீண்கதை . 
குப் பிசைந்த மண் ; இளங்குழந்தை . 

பசளைக்கலம் 

பச்சைப்பானை . 
பச்சைமரம் - உயிருள்ள மரம் ; வேலைக்குத் தகுதி பசளைமண் - உரமுள்ள மண் . 
யாக்கப்படாத மரம் . 

பசற்றனம் - இளமைக்குணம் . 
பச்சையன் - பசிய நிறமுள்ள திருமால் . 

பசறு 

பச்சிலைச் சாறு . 
பச்சையாய்ப்பேசுதல் - வெளிப்படையாய்ப் பேசு பசனம் - சமையல் ; வழிபாடு . 
தல் ; காண்க : பச்சை பச்சையாய்ப் பேசுதல் . 

கடவுளைத் துதித்துப் பாடுதல் . 
பச்சையிரும்பு - உருக்கி வார்க்காத 

இரும்பு ; | பசாசம் - பேய் ; இரும்பு ; ஓர் இணையா 
தேனிரும்பு . 

வினைக்கைவகை . 
பச்சையெழுதுதல் - திருமணம் முதலிய சிறப்பு பசாசரதம் - பேய்த்தேர் . 
நாள்களில் கொடுத்த நன்கொடைகளுக்குக் 

பேய் . 
கணக்கெழுதல் . 

பசாடு 
பச்சைவடம் ஒரு சேலைவகை . 

பசாரி - விபசாரி . 
பச்சைவாழை - ஒரு வாழைவகை . 

பசானம் 

நெல்வகை ; பசானநெல்லின் 
பச்சைவில் - வானவில் ; மன்மதன்வில் . 

. 

அறுவடைக்காலம் . 
பச்சைவெட்டு தூய்மை செய்யப்படாத பசி - உணவுவேட்கை; வறுமை ; தீ . 

மருந்து ; வெளிப்படை ; பழுக்காத காய் . பசித்தல் - பசியெடுத்தல் . 
பச்சைவெண்ணெய் - காய்ச்சாத பாலிலிருந்து பசித்தீபனம் - உணவுவேட்கை . 
எடுக்கும் வெண்ணெய் . 

பசிதகனி - சோறு . 
பச்சைவெயில் - மாலைக்காலத்து வெயில் . பசிதம் - சாம்பல் ; திருநீறு . 
பச்சோந்தி - ஓணான்வகை . 

பசிப்பிணி - பசியாகிய நோய் . 
பச்சோலை காயாத ஓலை . 

பசிபட்டினி - உண்ணாது வருந்துகை . 
பசகன் சமையற்காரன் . 

பசியம் - கயிறு . 
பசண்டை பசுமை ; ஈரம் ; நன்னிலை . 

பசியாட்டி - பசித்திருப்பவள் . 
பசத்தல் பசுமையாதல் ; காமத்தால் மேனி 

உண்டு பசியைத் தணித்தல் ; 
பசலை நிறமாதல் ; ஒளிமங்குதல் ; மங்கிப் 

பசியாறுதல் 

உண்பித்தல் , 
போதல் ; பொன்னிறங்கொள்ளுதல் . 

பசியான் - பசுமை நிறத்தவன் . 
பசதன் - சூரியன் ; இந்திரன் ; அக்கினி . 

பசியெடுத்தல் - பசியுண்டாதல் . 
பசந்தம் - நேரம் . 

பசியேப்பம் - பசிமிகுதியால் உண்டாகும் தேக் 
பசப்பு - பசுமைநிறம் ; பாசாங்கு ; நிறவேறுபாடு ; 

கெறிவு . 

பசிரி 
ஈரப்பற்று ; சுகநிலை ; வளம் . 

பசளைக்கொடி . 
பசப்புதல் - இன் முகங்காட்டி ஏய்த்தல் ; அலப்பு 

இடபராசி ; 

விலங்கு ; 
தல் . 

சிற்றுயிர் , சீவான்மா ; சாது ; வேள்விக்குரிய 
பசபசத்தல் - தினவெடுத்தல் ; முறுமுறுத்தல் . 

ஆடு ; பல்லாங்குழி ஆட்டத்தில் குழியில் 
பசபசப்பு - தினவு ; அலப்புகை ; கோள் . 

விழுந்து ஒருங்குசேரும் ஆறு விதை . 
பசபசெனல் - தினவெடுத்தற்குறிப்பு ; அலப்புதற் 

பசுக்கல் 

பலகைகளை இணைக்கை . 
குறிப்பு ; மழை தூறற்குறிப்பு; மருண்டு பசுக்கற்கதவு - பலகைகளால் இணைக்கப்பட்ட 
பார்த்தற்குறிப்பு . 

கதவு . 
பசமநத்திரம் - காண்க : மரமஞ்சள் . 

பசுக்கற்சன்னல் - மரத்தால் இழைத்துச் செய்த 
பசல் - சிறுவன் ; காண்க : பசலி . 

கதவுகளையுடைய சன்னல் . 

பசுக்காவலர் இடையர் ; காண்க : கோவைசியர் . 
பசலி - கி.பி. 591 முதல் தொடங்கப்பட்டதும் 

பசுக்கோட்டம் - காண்க : பசுமந்தை . 
அக்பர் பேரரசரால் நடைமுறைப்படுத்தப் 

பசுகரணம் உயிர்களின் செயல் . 
பட்டதுமான ஓர் ஆண்டு . 

பசுகாதம் - மிருகபலி . 

பசுங்கதிரையுடைய 


பசு 


காளை ; 


வேறுபாடு , தலைவன் பிரிவால் வேறுபட்ட பசுங்கதிர்க்கடவுள் } - சந்திரன் . 


நிறம் ; வருத்தம் ; மனவருத்தம் ; இளமை ; பசுங்கர் ( ரு ) ப்பூரம் - காண்க : பச்சைக்கருப்பூரம் . 
கவலையின்மை ; கீரைவகை . 

பசுங்கல் - சந்தனம் அரைக்குங் கல் . 
பசளி ( ளை ) - ஒரு கீரைவகை ; கோழிக்கீரை ; | பசுங்காய் - முற்றாத தானியம் ; இளங்காய் ; 
பப்பாளி; உரம் ; குழந்தை . 

பாக்குவகை . 


பசுங்கிளி 


702 


பஞ்சகாலம் 


மை 


முதலியன 


தல் . 


பசுங்கிளி பச்சைக்கிளி. 

பசுவாசாரம் - சத்திபூசை . 
பசுங்குடி - மேன்மையான குடி ; உழவன் . 

பசுவெயில் மாலைவெயில் . 
பசுங்குழவி - இளங்குழந்தை . 

பசேரெனல் - பச்சைநிறமாயிருத்தல் . 
பசுங்கூட்டு - மணக்கலவை . 

பசை - ஒட்டும் பசை ; பிசின் ; சாரம் ; ஈரம் ; 
பசுங்கொடி - அறுகம்புல் . 

பக்தி ; அன்பு ; 

பற்று ; இரக்கம் ; பயன் ; 
பசுஞானம் -- ஆன்மசொரூப ஞானம் ; சிற்றறிவு ; 

செல்வம் ; கொழுப்பு ; முழவின் மார்ச்சனைப் 
ஆன்மநிலை . 

பண்டம் ; உசவு . 
பசுத்துவம் - சீவத்தன்மை . 

பசைத்தல் - மை முதலியன நன்றாய்ப் பதிதல் . 
பசுத்தொழு - மாட்டுக்கொட்டில் . 

பசைதல் - அன்பு கொள்ளல் ; நட்புக்கொள்ளுதல் ; 
பசு தருமம் - காண்க : பசுபுண்ணியம் ; புணர்ச்சி ; 

செறிதல் ; இளகுதல் ; 
இம்மை இன்பத்துக்காகச் செய்யும் செயல் . 

நன்றாய்ப் பதிதல் ; பிசைதல் ; தாராளமாதல் ; 
பசுதை - விலங்குத்தனம் . 

ஒட்டவைத்தல் ; ஒன்றுசேர்த்தல் ; பதமாக்கு 
பசுந்தமிழ் - செந்தமிழ் . 
பசுந்தரை - புல் தரை . 

பசைந்தார் - நண்பர் . 
பசு நரம்பு - பெரும்பாலும் கெட்ட இரத்தத்தைக் 
கொண்டு செல்லும் இரத்தக்குழாய் , சிரை . 

பசையாப்பு - உலகப் பற்றாகிய பந்தம் . 
பசுநாகு - கடாரிக்கன்று . 

பசைவு - அன்பு . 
பசுநிலை - பசுக்கொட்டில் . 

பஞ்ச - ஐந்து . 
பசுப்பட்டி - பசுமந்தை . 

பஞ்சக்கிலேசம் - ஐ வகைத் துன்பமான 
பசுப்புரை - காண்க : பசுநிலை . 

அவிச்சை , தன்முனைப்பு , அவா , ஆசை , 
பசுபதி - ஆன்மாக்களுக்குத் தலைவனாகிய சிவ 

வெகுளி. 
பெருமான் . 

பஞ்சகஞ்சுகம் - காலம் , நியதி , கலை , வித்தை , 
பசு புண்ணியம் - உயிர்களின் பொருட்டுச் செய்யும் அராகம் 

என்னும் ஐந்து ஆன்மதத்துவச் 
அறச்செயல் . 

சட்டைகள் . 
பசுபோதம் - ஆன்மவறிவு . 

பஞ்சகதி - குதிரையின் 

ஐவகை 

நடையான 
பசும்பட்டு - நேர்த்தியான பட்டு . 

மயில் நடை , மல்ல நடை , குரக்கு நடை , ஏறு 
பசும்பதம் - சமைத்தற்குரிய அரிசி முதலியன . நடை , புலிநடை என்பன . 
பசும்பயறு - பாசிப்பயறு . 

பஞ்சகந்தம் - ஐவகை முகவாசனைப் பண்டம் ; 
பசும்பிடி - பச்சிலைமரம் . 

உருவம் , வேதனை , குறிப்பு , பாவனை , 
பசும்பிறப்பு - சமணசமயங் கூறும் அறுவகைப் விஞ்ஞானம் என ஐவகைக் கந்தங்கள் ; இலவங் 
பிறப்புகளுள் மூன்றாவது . 

ஏலம் , 

கருப்பூரம் , சாதிக்காய் , 
பசும்புண் - புதுப்புண் . 

தக்கோலம் என்னும் ஐவகை மணச்சரக்கு . 
பசும்புல் - பச்சைப்புல் ; விளைபயிர் . 

பஞ்சகம் - ஐந்தன் கூட்டம் . 
பசும்பை - வணிகர்கள் தோளில் மாட்டிக் பஞ்சகருவி - தோற்கருவி , துளைக்கருவி , நரப்புக் 
கொள்ளும் நீண்ட பை . 

கருவி , கஞ்சக்கருவி , மிடற்றுக்கருவி என்னும் 
பசும்பொன் - மாற்றுயர்ந்த பொன் ; காண்க : 

ஐவகை இசை உண்டாக்கும் கருவிகள் . 
கிளிச்சிறை . 

பஞ்சகலியாணி - நான்கு கால்களிலும் முகத்தி 
பசுமஞ்சள் - மஞ்சள்வகை . 

லும் வெண்மை நிறமுள்ள சிவப்புக் குதிரை . 
பசுமந்தை - ஆநிரை , பசுக்கூட்டம் . 
பசுமம் - திருநீறு . 

பஞ்சகவ்வியம் - பசுவினின்றுண்டாகும் பால் , 
பசுமை - பச்சை நிறம் ; குளிர்ச்சி ; 

தயிர் , நெய் , மூத்திரம் , சாணம் என்பவற்றின் 
இளமை ; 

கலப்பு . 
அழகு ; புதுமை ; சாரம் ; நன்மை ; செவ்வி ; 
உண்மை ; பொன்னிறம் ; செல்வம் ; சால்வை 

பஞ்சகன்னியர் - ஒழுக்கத்தில் சிறந்த அகலிகை , 

தாரை , திரௌபதி , மண்டோதரி 
பசுவதி - சாது . 

என்னும் ஐந்து மகளிர் . 
பசுவன் - பசுக்கன்றின் வயிற்றில் உள்ள பாலை 

பஞ்சகாலம் - காலை , சங்கவ காலம் , நண்பகல் , 
உறையச்செய்யும் பை ; கோரோசனை ; 

அபரான்ன காலம் , 

என முறையே 
கோலாட்ட விழாவில் காளைபோல் மண்ணால் காலை முதல் அவ்வாறு நாழிகைகொண்ட 
செய்துவைத்துப் பெண் கள் வணங்கும் ஐந்து பகற்பகுதிகள் ; அகவிலை குறைந்த 
உருவம் . 

காலம் . 


கம் , 


வகை . 


சீதை , 


மாலை 


பஞ்சகாவியம் 


703 


பஞ்சபாணம் 


என 


பஞ்சகாவியம் - சிந்தாமணி சிலப்பதிகாரம் , பஞ்சதன்மாத்திரை - ஐ ம் பெரும் பூதங்களின் 
மணிமேகலை , வளையாபதி , குண்டலகேசி நுண் நிலைகளாகிய ஐந்து தத்துவங்கள் . 
என்னும் ஐந்து தமிழ்ப்பெருங்காப்பியங்கள் . பஞ்சதாரை - காண்க : பஞ்சகதி ; சருக்கரை . 
பஞ்சகிருத்தியம் - படைத்தல் , நிலைபெறுத்தல் , பஞ்சதாளம் - சிவபிரானது ஐந்து முகத்தினின் 
அழித்தல் , மறைத்தல் , அருளல் என்னும் றும் உதித்ததாகச் சொல்லப்படும் சச்சற் 
கடவுளின் ஐந்தொழில்கள் ; படைக்கலத்தால் புடம் , சாசற்புடம் , சட்பிதா புத்திரகம் , 
பொரும்பொழுது வீரன் செய்தற்குரிய சம்பத்து வேட்டம் , உற்கடிதம் என்னும் 
தொடை , விலக்கு , செலவு , சேமம் , தவிர்த்து ஐந்துவகைத் தாளங்கள் . 
வினைசெயல் என்னும் ஐந்தொழில்கள் ; உழுது 

பஞ்சதிரவியம் - காண்க : பஞ்சகவ்வியம் ; மலைபடு 
பயிர்செய்தல் , பண்டங்களை நிறுத்து விற்றல் , 

பொருள் , காடுபடுபொருள் , நாடுபடுபொருள் , 
நூல் நூற்றல் , எழுதுதல் , படைகொண்டு நகர்படுபொருள் , கடல்படுபொருள் என்னும் 
தொழில் பயிலுதல் ஆகிய ஐந்தொழில்கள் . ஐவகைப் பொருள்கள் . 
பஞ்சகோசம் - அன்னமயகோசம் ,, ஆனந்தமய பஞ்சதிராவிடம் - விந்தியத்திற்குத் தெற்கேயுள்ள 
கோசம் , பிராணமய கோசம் , மனோமய திராவிடம் , ஆந்திரம் , கன்னடம் , மகாராட் 
கோசம் , விஞ்ஞானமய கோசம் 

டிரம் , கூர்ச்சரம் என்னும் ஐந்து திராவிட 
ஆன்மாவை மூடிக்கொண்டுள்ள ஐவகை நாடுகள் . 
உறைகள் . 

பஞ்சது - குயில் ; நேரம் . 
பஞ்சகோலம் - சுக்கு , திப்பிலி , திப்பிலிமூலம் , பஞ்ச துட்டன் - கொலை , களவு , 

பொய் , 
செவ்வியம் , சித்திரமூலம் இவற்றின் சேர்க்கை . கள்ளுண்ணல் , குரு நிந்தை என்னும் ஐவகைக் 
பஞ்சகௌவியம் - காண்க : பஞ்சகவ்வியம் . 

கொடுஞ்செயல்களைச் செய்வோன் . 
பஞ்சங்கூறுதல் - ஏழைபோல நடித்தல் . 

பஞ்சதுந்துபி - காண்க : பஞ்சமாசத்தக்கருவி . 
பஞ்சசத்தி - பரையாற்றல் , முந்தையாற்றல் , பஞ்ச தூபம் - அகில் , சாம்பிராணி , குந்துருக்கம் , 
விருப்பாற்றல் , அறிவாற்றல் , வினையாற்றல் 

குக்குலு , சூடன் என்னும் ஐவகையான புகைத் 
என்னும் ஐவகை சிவ ஆற்றல்கள் . 

தற்குரிய மணப்பொருள்கள் . 
பஞ்சசயனம் - இலவம்பஞ்சு , பூ , கோரை , மயிர் , 

பஞ்சதை - ஐம்பூதம் ; இறப்பு . 

பஞ்சநகம் - ஆமை ; யானை ; புலி , 
அன்னத்தூவி இவற்றால் செய்த படுக்கை ; 
அழகு , குளிர்ச்சி , மார்த்தவம் , பரிமளம் , 

பஞ்சநகி - உடும்பு . 
வெண்மை என்னும் ஐவகைத் தன்மை 

பஞ்சநதம் , ) - ஐயாறு ; திருவையாறு என்னும் 
கொண்ட படுக்கை . 

தலம் . 

பஞ்சப்பாட்டு - ஓயாது தனது 
பஞ்சசாயகன் ஐங்கணைகளை டைய 

ஏழைமையைக் 

கூறுங் கூற்று . 
மன்மதன் . 

பஞ்சப்பிரமம் - ஈசானம் , தற்புருடம் , அகோரம் , 
பஞ்சசீலம் - காமம் , கொலை , கள் , பொய் , 

வாமதேவம் , சத்தியோசாதம் என்ற சிவனின் 
களவு என்னும் ஐந்தனையும் முற்றத் துறத்த 

ஐம்முகங்கள் ; சிவபிரானின் ஐந்து திருமுகம் 
லாகிய பௌத்தரொழுக்கம் . 

பற்றிய மந்திரங்கள் ; நூற்றெட்டு உபநிடதங் 
பஞ்சசுத்தி - பூசைக்கு இன்றியமையாத 

களுள் ஒன்று . 
ஐவகைச் சுத்திகளாகிய ஆத்துமசுத்தி , 

, சிறுபொருளும் 
இலிங்கசுத்தி , திரவியசுத்தி , பூதசுத்தி , மந்திர பஞ்சப்பொழுது - பஞ்சகாலம் , 

பெருவிலை விற்கும் காலம் . 
சுத்தி என்பன . 

பஞ்சபட்சி - குறியறிதற்கு உரியனவும் அ , இ . 
பஞ்சஞானன் - புத்தர் . 

உ , எ , ஒ என்னும் எழுத்தால் முறையே 
பஞ்சடைதல் - பசி முதலியவற்றால் பார்வை 

குறிக்கப்படுவனவுமான 

வல்லூறு , 

மயில் , 
மயங்குதல் . 

ஆந்தை , காகம் , கோழி ஆகிய ஐந்து புட்கள் ; 
பஞ்சணை - பஞ்சால் செய்த மெத்தை . 

பஞ்சபட்சிகளின் ஒலியைக்கொண்டு குறி 
பதினைந்து ; பன்னிரண்டாம் சொல்லும் நூல் . 
பஞ்சதசம் 

நாள் இறந்தவர்பொருட்டுச் பஞ்சபல்லவம் - பூசனைக்குரிய ஆத்தி , மா , முட் 
செய்யும் சடங்கு ; பஞ்ச பூதங்களும் பிரித கிளுவை , முல்லை , வில்வம் என்னும் ஐந்தன் 
லாகிய இறப்பு . 

தளிர்கள் . 
பஞ்சதரு - சந்தானம் , தேவதாரம் , கற்பகம் , பஞ்சபாணம் - முல்லை மலர் , அசோகமலர் , 
மந்தாரம் , பாரிசாதம் என்னும் ஐவகைத் தாமரைமலர் , மாம்பூ , குவளை மலர் என்னு 
தெய்வமரங்கள் . 

மன்மதனுக்குரிய ஐந்து அம்புகள் . 


- 


பஞ்சத்துவம், } - 


பஞ்சபாணன் 


704 


பஞ்சாமிர்தம் 


பஞ்சபாணன் - ஐங்கணையோனான மன்மதன் . பஞ்சலோபி - மிக உலுத்தன் . 
பஞ்சபாணி - பார்வதி . 

பஞ்சவடம் - பூணூல் . 
பஞ்சபாதகம் - கொலை , களவு , பொய் , கட் | பஞ்சவடி - மயிர்க்கயிற்றால் 

, ஆகிய பூணூல் ; 
குடித்தல் , குரு நிந்தை என்னும் ஐந்துவகைக் கோதாவரிக் கரையிலுள்ள ஒரு புண்ணியத் 
கொடுஞ்செயல்கள் . 

தலம் . 
பஞ்சபூதம் - ஐம்பூதங்களான நிலம் , நீர் , தீ , பஞ்சவத்திரம் - அகன்ற முகமுடைய சிங்கம் . 
வளி , வான் என்பன . 

பஞ்சவத்திரன் - ஐம்முகனான சிவன் . 
பஞ்சம் - சிறுவிலைக் காலம் ; ஐந்து . 

பஞ்சவமுது - காண்க : பஞ்சாமிர்தம் . 
பஞ்சமகதி - வீடுபேறு . 

பஞ்சவர் - பாண்டியர் ; பாண்டு மன்னன் 
பஞ்சமம் - ஏழுவகைச் சுரங்களுள் ஐந்தாவது ; புதல்வர்களான தருமன் , வீமன் , அருச்சுனன் , 
அழகு ; குறிஞ்சி அல்லது பாலைப்பண்வகை ; 

நகுலன் , சகாதேவன் ; ஐவகைச் சோதிகள் . 
திறமை . 

பஞ்சவர்ணக்கிளி - ஐவண்ணமுடைய கிளிவகை . 
பஞ்சமலம் - ஆணவம் , கன்மம் , மாயை , 

பஞ்சவர்ணம் 

காண்க : பஞ்சவன்னம் . 
மாயேயம் , திரோதனம் என்னும் ஐவகை 

பஞ்சவன் - பாண்டியன் . 
மலங்கள் . 
பஞ்சமாசத்தக்கருவி - தோற்கருவி , துளைக் பஞ்சவன்னக்கிளி - ஐந்து வண்ணமுடைய கிளி . 

செம்மை , பசுமை , 
கருவி , நரப்புக்கருவி , கஞ்சக்கருவி , மிடற்றுக் பஞ்சவன்னம் - கருமை , 
கருவி என்னும் ஐவகை இசைக்கருவிகள் . 

மஞ்சள் , வெண்மை என்னும் ஐந்து நிறம் . 
பஞ்சமாபாதகம் - காண்க : பஞ்சபாதகம் . 

பஞ்சவாசம் - ஐந்து மணப் பொருள்களான 
பஞ்சமாபாதகன் - காண்க : பஞ்சதுட்டன் . 

ஏலம் , தக்கோலம் , இலவங்கம் , சாதிக்காய் , 
பஞ்சமி - ஐந்தாந் திதி ; ஐந்தாம் வேற்றுமை ; 

கருப்பூரம் . 
பார்வதி ; இருபத்தேழு நட்சத்திரங்களுள் பஞ்சவாதனம் - அனந்தாசனம் , கூர்மாசனம் , 

சிங்காசனம் , 
இறுதி ஐந்து நட்சத்திரங்கள் . 

பதுமாசனம் , யோகாசனம் 
பஞ்சமுகன் - சிவன் ; சிங்கம் . 

என்னும் ஐவகையான இருக்கை நிலைகள் . 
பஞ்சமூர்த்தி - சிவபிரானுக்குரிய சதாசிவன் , பஞ்சறை - தளிர் நிலை , 
மகேசுவரன் , உருத்திரன் , திருமால் , பிரமன் பஞ்சறைக்கிழவன் - தளர்ந்த கிழவன் . 
என்னும் ஐந்து மூர்த்தங்கள் ; விநாயகன் , பஞ்சனம் - அழிவு . 
முருகன் , சிவன் , உமை , சண்டேசுவரன் பஞ்சனி - சொக்கட்டான் மனை .. 
என்னும் ஐவகைக் கடவுளர் . 

பஞ்சாக்கரம் - ஐந்தெழுத்து மறை . 
பஞ்சமூலம் - சிறுபஞ்சமூலம் , பெரும்பஞ்சமூலம் பஞ்சாக்கினி - இராகம் , காமம் , வெகுளி , 
என்னும் ஐவகை வேர்கள் . 

சடம் , தீபனம் என்னும் ஐவகை உடற்றீ ; 
பஞ்சரம் - பறவைக்கூடு ; மட்பாண்டஞ் செய்யு 

தவசி நிற்பதற்கு நாற்றிசைக்கு நான்கு தீக் 
மிடம் ; இடம் ; கோயிற்கருவறையின் ஒரு 

குண்டமும் மேலே சூரியனுமாகிய ஐவகை 
பகுதி ; செருந்திமரம் ; கழுகு ; உடம்பு . 

அக்கினி ; ஐவகை மருந்துச்சரக்கு . 
பஞ்சரித்தல் - தொந்தரவுபடுத்துதல் ; கொஞ்சிப் பஞ்சாங்கம் - திதி , வாரம் , 

வாரம் , நட்சத்திரம் , 
பேசுதல் ; விரிவாய்ப் பேசல் . 

யோகம் , கரணம் எனும் ஐந்து உறுப்புகளைக் 
எழுத்து , சொல் , பொருள் , 
பஞ்சலட்சணம் யாப்பு , 

கொண்ட நூல் ; காலக்குறிப்பு நூல் ; 

அணி 
ஐவகைத் தமிழ் இலக்கணம் . 

ஆமை ; குதிரை ; சாதகம் ; புரோகிதத்துக்கு 
பஞ்சலிங்கம் - பிருதிவிலிங்கம் ( காஞ்சி , ஆரூர் ) , 

விடப்படும் மானியம் ; புரோகிதத்தொழில் ; 
அப்புலிங்கம் ( திருவானைக்கா ) , தேயுலிங்கம் 

கொலைப்பாவத்துக்குரிய ஐந்து உறுப்புகள் . 
( திருவண்ணாமலை ) , வாயு லிங்கம் பஞ்சாங்குலம் - ஆமணக்கஞ்செடி . 
( சீகாளத்தி ) , 

ஆகாயலிங்கம் (சிதம்பரம் ) பஞ்சாட்சரக்காவடி - திருநீற்றுக்காவடி . 
என்னும் சிவனின் ஐவகை இலிங்கங்கள் . பஞ்சாட்சரம் - நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து 
பஞ்சலித்தல் - மனந்தடுமாறுதல் . 

களாலான சிவபிரானை 

அதிதெய்வமாகக் 
பஞ்சலிப்பு - பஞ்சத்தின் வருத்தம் ; எளிமை கொண்ட மந்திரம் ; திருநீறு . 
கூறல் . 

பஞ்சாடுதல் - கண் பஞ்சடைதல் . 
பஞ்சலோகம் - பொன் , ஈயம் , வெள்ளி , செம்பு , | பஞ்சாமிர்தம் - ஐந்தமுதமான சருக்கரை , நெய் , 
இரும்பு என்னும் ஐந்து உலோகம் ; ஐவகை தேன் , வாழைப்பழம் , திராட்சை என்னும் 
உலோகக்கலப்பு . 

இனிய பண்டங்களின் கூட்டுக்கலவை . 


பஞ்சாமிலம் 


705 


பட்டடைக்கழனி 


பாவை . 


கண் , 


கையனான 


பஞ்சாமிலம் - இலந்தை , புளியாரை , நெல்லி , பஞ்சு - பருத்தி ; சீலை ; பருத்திச்செடி ; செவ் 
எலுமிச்சை , மாதுளை என்னும் ஐவகைப் வரக்குச் சாயமிட்ட பஞ்சு ; விளக்குத் திரி ; 
புளிப்புள்ள மரங்கள் . 

கவறாட்டத்தில் வழங்கும் குழூஉக்குறி . 
பஞ்சாய் - கோரைவகை ; தூபக்கால் . 

பஞ்சுகொட்டி - பஞ்சு அடிப்பவன் . 
பஞ்சாய்க்கோதை - காண்க : பஞ்சாய்ப்பாவை . பஞ்சுத்துய் - பன்னிய பஞ்சுநுனி . 
பஞ்சாய்ப்பறத்தல் - விரைவாய் நடத்தல் ; நிலை பஞ்சுப்பொதி - பஞ்சடைத்த மூட்டை . 
குலைந்திருத்தல் . 

பஞ்சுரம் - குறிஞ்சி அல்லது பாலை யாழ்த்திறத் 
பஞ்சாய்ப்பாவை - பஞ்சாய்க்கோரையாற் செய்த துள் ஒன்று . 

பஞ்சூகம் - பெருமை . 
பஞ்சாயத்தார் - நியாய சங்கத்தார் . 

பஞ்சேந்திரியம் - மெய் , வாய் , 

மூக்கு , 
பஞ்சாயத்து - ஐவர் கூடிய நியாய சபை ; வழக்கு செவி என்னும் ஐம்பொறிகள் . 
விசாரணை . 

பஞ்சை - பஞ்சம் ; வறுமை ; ஏழை : 
பஞ்சாயம் - ஐந்து பேர் கூடிய நியாய சங்கம் ; வலுவில்லான் ; சிறுமைத்தனம் உள்ளவர் . 
கோரைவகை . 

பஞ்சைக்கோலம் - வறுமைவேடம் . 
பஞ்சாயுதபாணி - ஐம்படைக் 

பஞ்சைத்தனம் - இவறல் ; வறுமை . 
திருமால் . 

பஞ்சைமயிர் - மெல்லிய அல்லது புன் மயிர் . 
பஞ்சாயுதம் - திருமால் தரிக்கும் ஐம்படைகளான பஞ்சையன் - வறிஞன் . 
சக்கரம் , வில் , வாள் , தண்டு , சங்கம் . இவை பஞ்ஞிலம் - மக்கள் தொகுதி . 
முறையே சுதரிசனம் , சார்ங்கம் , நாந்தகம் , பட்கை - பாம்பின் மேல்வாய் நச்சுப்பல் , 
கௌமோதகி , பாஞ்சசான்னியம் 

எனப் பட்சணம் - சிற்றுண்டி ; உண்கை ; 

விலங்கின் 
பெயர் பெறும் ; காண்க : ஐம்படைத்தாலி . 

உணவு . 
பஞ்சாயுதன் - காண்க : பஞ்சாயுதபாணி . 

பட்சணி - உண்போன் ; பெருந்தீனிக்காரன் . 
பஞ்சார்த்தல் - பஞ்சடைதல் . 

பட்சணை காண்க : பட்சணம் . 
பஞ்சாரம் - ஐந்து சரம்கொண்ட கழுத்தணி ; பட்சதாபம் - இரக்கம் . 
குதிரை , எருது இவற்றின் வயது ; ஆடையில் பட்சபாதம் - ஒருதலைச்சார்பு ; கைகால்களை 
பஞ்சு எழும்பியுள்ள நிலை ; பறவை அடைக் வலியற்றதாகச் செய்யும் நோய் . 
கும் கூடு . 

பட்சம் - அன்பு ; கட்சி ; சிறகு ; பதினைந்து நாள் 
பஞ்சாலை - பஞ்சு அரைக்கும் ஆலை . 

கொண்டது ; கோட்பாடு . 
பஞ்சாவமுதம் - காண்க : பஞ்சாமிர்தம் . 

பட்சாந்தரம் - கொள்ளப்பட்ட கொள்கையி 

னின்று வேறுபட்ட கொள்கை . 
பஞ்சான் - பச்சைக்குழந்தை ; செடிவகை ; மீன் 

பட்சி - பறவை ; குதிரை . 

பட்சித்தல் - உண்ணுதல் ; கவர்தல் ; அழித்தல் . 
பஞ்சான்மா - அந்தர ஆன்மா , சீவான்மா , 

பட்சியம் - பணியாரம் . 
தத்துவ ஆன்மா , பூத ஆன்மா , மந்திர ஆன்மா 

பட்சிராசன் காண்க : பக்கிராசன் ; கருடப் 
என்பன . 

பச்சைக்கல் . 
பஞ்சானனம் - ஐம்முகமுடைய சிங்கம் . 

பட்டகசாலை - கூடம் ; மனையில் உண்ணுமிடம் . 
பஞ்சானனன் - ஐம்முகத்தோனான சிவன் . பட்டகம் - காண்க : ஆடுதின்னாப்பாளை ; புழுக் 
பஞ்சானுங்குஞ்சும் - குழந்தைகுட்டிகள் . 

கொல்லிக்கொடி . 
பஞ்சி - பஞ்சு; பஞ்சணை ; வெண்துகில் ; காண்க : பட்டங்கட்டுதல் - பட்டப்பெயர் சூட்டுதல் ; 
இலவு ; செவ்வரக்கு ; சடைந்தது ; பெருந்தூறு ; அரசு முதலிய பதவி அளித்தல் , திருமணத்தில் 
வருத்தம் ; சோம்பல் ; பஞ்சாங்கம் . 

மணமக்கள் நெற்றியில் பொற்பட்டங் கட்டு 
பஞ்சிகம் - தாளிக்கொடி 

தல் . 
பஞ்சிகை - கணக்கு ; பஞ்சாங்கம் ; உரை நூல் . 

பட்டடை - அடைகல் ; கொல்லன்களரி ; குவியல் ; 
பஞ்சிதம் - விண்மீன் . 

தானியவுறை ; தோணிதாங்கி ; தலையணை 

யாக உதவும் மணை ; உட்காரும் பலகை ; 
பஞ்சிநாண் - பூணூல் .. 

அதிர்வேட்டுக் குழாய்கள் பதித்த கட்டை ; 
பஞ்சியடர் - கொட்டிய பஞ்சு . 

நரம்புகளின் இளியிசை ; இறைப்புப் பாசனத் 
பஞ்சியூட்டுதல் - மகளிர் பாதங்களில் செம் 

தால் விளையும் கழனி ; கழுத்தணி . 
பஞ்சுக் குழம்பு பூசுதல் . 

பட்டடைக்கழனி - தண்ணீர் இறைத்துப் பயிரிடுங் 
பஞ்சீகரணம் - ஐம்பூதக் கூறுகளின் சேர்க்கை . கழனி . 


வகை . 


89 


பட்டடைமரம் 


706 


பட்டி போதல் 


மரம் . 


னால் 


வகை . 


பட்டடைமரம் - இறைச்சிவைத்துக் கொத்தும் பட்டன் - புலவன் ; கோயில் அருச்சகன் ; பெரி 

யாழ்வார் ; சுவாமி ; உண்மை பேசுபவன் . 

உரிமையாவணம் ; 
பட்டடையார் - கடையின் முதலாளி; மேற்பார்ப் பட்டா - வாள் ; 

இரும்புப் 
போர் . 

பட்டம் . 
பட்டணப்பிரவேசம் - ஊர்வலம் . 

பட்டாக்கத்தி 

வாள் . 
பட்டணம் - பெருநகரம் ; பேரூர் . 

பட்டாங்கு - உண்மை ; உள்ள நிலைமை ; சாத் 
பட்டணவன் - நெசவுச்சாதிவகை ; 

பட்டணவ 

திரம் ; மெய்போல் பேசும் கேலிப்பேச்சு 
நெய்யப்பட்ட ஆடை ; வலைஞர் முதலியன ; சித்திரவேலை யமைந்த சேலை . 
சாதி . 

பட்டாசாரியன் - புலவன் ; கோயில் அருச்சகன் ; 
பட்டணை - பட்டுப்படுக்கை . 

ஒரு சமய ஆசிரியன் . 
பட்டத்தரசி - தலைமையரசி . 

பட்டாசு - சீனவெடி . 
பட்டத்தியானை - அரச சின்னங்களுடையதும் பட்டாடை - பட்டுச்சீலை . 

அரசன் ஏறுவதற்கு உதவுவதுமான யானை . பட்டாணி - உருதுமொழி பேசும் முகம்மதிய 
பட்டத்துத்தேவி - தலைமையரசி . 

சாதி ; கடலைக்கொடிவகை ; கொண்டியாணி 
பட்டதாரி - சிறப்புப்பட்டம் பெற்றவன் ; 
பகட்டுக்காரன் . 

பட்டாதாரன் - பட்டாவுடம்படிக்கை பெற்றவன் . 
பட்டந்தரித்தல் - முடிசூடு தல் ; சிறப்புப்பெயர் 

பட்டாரகன் - கடவுள் ; அருகபதவி பெற்றோன் ; 
சூடுதல் . 

குருதேவன் . 
பட்டப்பகல் - நடுப்பகல் . 

பட்டாளம் - 500 முதல் 1000 வரை காலாள்கள் 
பட்டப்பெயர் -- சிறப்புப்பெயர் ; புனைந்து வழங் 

கொண்ட படை . 
கும் பெயர் . 

பட்டி - பசுக்கொட்டில் ; ஆட்டுக்கிடை ; நில 
பட்டபாடு - அனுபவித்த துன்பம் . 

வளவுவகை ; 

கொண்டித்தொழு ; சிற்றூர் ; 
பட்டம் - பருவம் ; வாள் ; ஆயுதவகை ; நீர்நிலை ; 

இடம் ; காவலில்லாதவர் ; களவு ; பட்டிமாடு ; 
வழி ; நாற்றங்காற்பகுதி ; விலங்கு துயிலிடம் ; 

விபசாரி ; நாய் ; பலகறை ; மகன் ; தெப்பம் ; 
படகுவகை ; கவரிமா ; சிறப்புக்கு அறிகுறியாக 

சீலை ; புண்கட்டுஞ் சீலை ; மடிப்புத் தையல் ; 
நெற்றியிலணியும் பொற்றகடு ; மாதர் 

விக்கிரமாதித்தன் மந்திரி ; அட்டவணை ; 
நுதலணி ; பட்டப்பெயர் ; ஆட்சி ; சட்டங் 

பாக்குவெற்றிலைச்சுருள் ; பூச்செடிவகை . 
இணைக்க உதவும் தகடு ; காற்றாடி ; 

பட்டிக்கடா - பொலி எருது , பொலிகாளை . 
சீலை ; பெருங்கொடி ; உயர்பதவி ; பொன் ; 

பட்டிக்காடு - சிற்றூர் . 
பறைவகை ; பலபண்டம் . 
பட்டமரம் - உலர்ந்துபோன மரம் . 

பட்டிகன் - திருடன் . 
பட்டயம் - வாள் ; தாமிரசாசனம் ; பட்டா . 

பட்டிகை - அரைக்கச்சை ; மேகலை ; முலைக் 
பட்டர்பிரான் - பெரியாழ்வார் . 

கச்சு ; தெப்பம் ; தோணி ; ஏடு ; அரசபத்திரம் ; 
பட்டவர் ( ரு )த்தனம் 

சீலை ; தோளிலிடும் யோகபட்டி ; சுவர்த்தலத் 
அரசயானை ; கு திரைச் 
சாதி ; பார்ப்பனருள் ஒரு சாரார் இடும் 

தின் சித்திரக்கம்பி ; சீந்திற்கொடி ; காண்க : 
நெற்றிக்குறி ; மறைவின்றிப் பேசுபவர் . 

செவ்வந்தி ; தாழை . 
பட்டவர்( ரு )த்தனர் - பட்டந்தரித்த சிற்றரசர் . 

பட்டிகைச் சூட்டு - மேகலை . 
பட்டறிவு - நுகர்ச்சி , அனுபவம் . 

பட்டிடை - காண்க : நந்தியாவட்டம் . 
பட்டறை - தொழிற்சாலை ; அடைகல் ; தோணி | பட்டிணி - உணவுகொள்ளாமை .. 
தாங்கி ; தலையணையாக உதவும் மணை ; 

பட்டிநியமம் - காண்க : பட்டிமண்டபம் . 
அதிர்வேட்டுக் குழாய்கள் பதிக்கப்பட்ட பட்டிப்பொங்கல் - மாட்டு மந்தையிலிடும் 
கட்டை ; வீட்டின் உத்திரம் ; வீட்டின் தளத்தி 

பொங்கல் . 
லிருந்து எழுப்பவேண்டும் அளவில் எழுப்பிய பட்டி புத்திரன் - பண்டைக்காலத்தில் இளைஞர் 
சுவர் ; மக்கள் கூட்டம் ; தொழிலாளர் விளையாட்டில் இட்டு வழங்கிய பெயர் . 
சமுதாயம் . 

பட்டிபெயர்த்தல் - கால்நடையைப் 

புறம்பே 
பட்டறைக்கேணி - பாசனத்துக்குப் பயன்படும் செலுத்துதல் . 

பட்டி போதல் - கால்நடை முதலியன பயிரை 
பட்டறை நிலம் - கிணற்றுப் பாசனமுள்ள அழித்தல் ; கண்டபடி திரிதல் ; விபசாரம் 
நன்செய் நிலம் . 

செய்தல் . 


களை 


கிணறு . 


பட்டிமண்டபம் 


707 


படகோட்டி 


அரசி ; 


பட்டிமண்டபம் - கல்வி மண்டபம் ; ஒலக்க மண்ட பட்டை ; போதிகை ; மணியைத் துலக்கும் 
பம் ; சொற்பொழிவு நிகழ்த்தும் 

அரங்கம் ; பட்டை ; காண்க : பட்டைத்தையல் ; பொடி 
சொற்போர் நடக்கும் இடம் . 

மட்டை ; 

அணிகலனின் ஓர் உறுப்பு ; நீர் 
பட்டிமம் - கல்விபயிலும் இடம் . 

இறைக்குங் கூடை ; காண்க : மரவுரி ; தகடு ; 
பட்டிமரம் - கள்ளமாட்டின் கழுத்திற் கட்டும் பனங்கை ; பட்டைச்சோறு . 
மரம் . 

பட்டைக்கம்பு - சிலம்பம் ; பழகுவோர் கைத்தடி . 
பட்டிமாடு - கொண்டிமாடு , ஊர்சுற்றும் மாடு . பட்டைக்காறை - ஒரு கழுத்தணிவகை . 
பட்டிமுறித்தல் - கட்டுக்கடந்து போதல் ; கூட் பட்டைகேசரி -- சூடன் உண்டாகும் மரம் . 
டத்தை நீக்குதல் . 

பட்டைச்சாதம் - கடவுளுக்குப் படைக்கப்பட்ட 
பட்டிமேய்தல் - கால் நடை முதலியன பயிரை சோற்றுக்கட்டி . 
அழித்தல் ; பட்டிபோதல் ; கண்டபடி திரிதல் . 

பட்டைச்சாராயம் - வெள்வேலம் பட்டையைக் 
பட்டிமை - வஞ்சனை ; களவிற்போகுந் தன்மை . 

காய்ச்சி இறக்கும் ஒரு பானவகை ; 

காண்க : 

வெள்வேல் , 
பட்டியடித்தல் - விபசாரஞ்செய்தல் . 
பட்டியல் - வரிச்சல் ; தூணின்கீழ் வைக்குங் கல் ; 

பட்டைத்தையல் - ஆடை முதலியனவற்றை 
வணிகச்சரக்கின் விலையட்ட வணை ; 

மடித்துத் தைக்கும் தையல் . 
பொருள்களின் அட்டவணை . 

பட்டைதட்டுதல் - சோற்றைக் கிண்ணத்தில் 
பட்டியுரை - வாய்காவாது சொல்லுஞ் சொல் ; அடக்கிக் கவிழ்த்து வில்லைச் சோறாகக் செய் 
கொச்சைச்சொல் . 

தல் , 
பட்டிவாய் - வாய்க்கு வந்தவாறு பேசுபவர் . 

பட்டை தீர்தல் - சுண்ணம் முதலியவற்றால் 

பட்டை அடிக்கப்படுதல் ; கெம்பு முதலிய 
பட்டினம் - ஊர் ; நெய்தல் நிலத்தூர் ; காவிரிப் 

வற்றை வெட்டிப் பட்டையாக்குதல் . 
பூம்பட்டினம் ; உடல் . 

பட்டைநாமம் - அகன்ற நாமம் . 
பட்டினவன் - பரவச்சாதியான் . 

பட்டைப்பறி - மீன் பிடிக்க இடும் கருவி . 
பட்டினி - உண்ணாதிருத்தல் ; 

பார்ப் 

பட்டையடித்தல் - சுண்ணாம்பு செம்மண்களால் 
பனத்தி . 

பட்டையான நீண்ட கோடுகள் வரைதல் ; 
பட்டினிகிடத்தல் - உண வின்றி இருத்தல் ; 

அகலமாக்குதல் ; காண்க : பட்டைதட்டுதல் . 
சாவீட்டில் உண்ணாதிருத்தல் . 

பட்டையம் - வாள் ; ஆவணம் . 
பட்டினிநோன்பிகள் - சமணத்துறவியர் . 

பட்டையுரித்தல் - மரம் முதலியவற்றிலிருந்து 
பட்டினிப்பண்டம் - சாவீட்டுக் கனுப்பும் உணவுப் 

மேற்பட்டையை நீக்குதல் . 
பண்டம் ; சாவீட்டில் உண்ணும் உணவு - 

பட்டைவிட்டுப்போதல் - வெயில் கடுமையாயிருத் 
பட்டினிபொறுத்தல் - பசியால் வருந்து தல் . 

தல் ; விறகிலிருந்து பட்டை நெகிழ்தல் . 
பட்டினி போடுதல் - பிறரைப் பட்டினியாயிருக்கச் பட்டோலை 

எழுதுதற்குச் செய்யப்பட்ட 
செய்தல் . 

ஓலை ; அரசர்விடுந் திருமுகம் ; ஒருவர் சொல்ல 
பட்டினிவிடுதல் - உண்ணாதிருத்தல் . 

எழுதிய ஓலை ; பேரேட்டின் மொத்த வரவு 
பட்டு - பட்டாடை ; பட்டுப்பூச்சியால் உண் 

செலவுக் குறிப்பு ; அட்டவணை ; மருத்துவரின் 
டாகும் நூல் ; கோணிப்பட்டை ; சிற்றூர் ; மருத்துவக்குறிப்பு . 
இருந்தேத்தும் மாகதர் ; கட்டியம் ; கள்ளி பட்டோலைகொள்ளுதல் - பெரியோர் கூறியதை 

எழுதுதல் . 
பட்டுக்கரை - ஆடையில் பட்டாலியன்ற கரை .. பட்பு - குணம் . 
பட்டுக்கஞ்சம் - பட்டின் கற்றைத் தொங்கல் . 

பட ஓர் உவமவுருபு . 
பட்டுத்தெளிதல் - அனுபவத்தினால் அறிதல் , படக்குப்படக்கெனல் - அச்சக்குறிப்பு ; நாடி 
காண்க : பட்டுத்தேறுதல் . 

முதலியன அடித்தற்குறிப்பு . 
பட்டுத்தேறுதல் - நோய் நீங்கி உடம்பு வலிமை படகம் - கவரிமா ; திரைச்சீலை ; பரண் ; அக 
பெறுதல் ; அனுபவத்தால் மனவலி பெறுதல் . 

முழவுகளுள் ஒன்று ; சிறுபறை ; போர்ப்பறை ; 
பட்டுப்பூச்சி - பட்டு நூல் உண்டாக்கும் 

பூச்சி 

கலகம் ; கோல் ; காண்க : விட்டுணுக்கரந்தை ; 

கூடாரம் ; நிலவளவு ; சிறுபூடுவகை . 
பட்டுப்போதல் - உலர்ந்துபோதல் ; சாதல் . படகாரன் - ஓவியன் ; நெய்வோன் . 
பட்டுருவுதல் - ஊடுருவுதல் . 

படகு - சிற்றோடம் ; தோணி . 
பட்டுவாடா -- சம்பளம் முதலியன கொடுத்தல் . படகுடி - கூடாரம் . 
பட்டை - மரத்தோல் ; வாழைப்பட்டை ; பொற் படகுவலித்தல் - படகைச் செலுத்துதல் . 
சரிகைப்பட்டி ; கழுத்துப்பட்டை ; பனம் படகோட்டி - படகைச் செலுத்துபவன் . 


வகை . 


வகை . 


படங்கம் 


708 


படாப்பழி 


அடிப் 


படங்கம் - கூடாரம் ; சண்பகமரம் . 

படர்ச்சி - செலவு : நல்லொழுக்கம் ; 

கொடி 
படங்க ( கா ) ன் - கடல் மீன்வகை . 

ஓடுகை ; விதி ; பரந்த வடிவம் ; பரவுதல் . 
படங்கு - கூடாரம் ; மேற்கட்டி : 

ஆடை ; படர்தல் - ஓடுதல் ; கிளைத்தோடுதல் ; பரவுதல் ; 
இடுதிரை; பெருங்கொடி ; மெய்போற் பெருகுதல் ; அகலுதல் ; விட்டு நீங்குதல் ; 
பேசுகை ; சாம்பிராணிப்பதங்கம் ; 

வருந்துதல் ; அடைதல் ; நினைத்தல் ; பாடுதல் 
பாகம் ; பெருவரிச்சல் ; பாதத்தின் உட்பகுதி . படர்தாமரை - தோல்மேற் படரும் நோய்வகை , 
படங்குந்தி நிற்றல் - முன்காலை ஊன்றி நிற்றல் . தேமல்வகை ; அமைதியில்லாதவர் . 
படங்குந்தி வீடு - கூடாரம் . 

படர்நோய் - நினைவினால் உண்டாம் வருத்தம் . 
படதீபம் - ஒரு விளக்குவகை . 

படர்பயிர் - படர்கின்ற கொடி . 
படப்பம் - மருங்கில் ஊர்சூழ்ந்த நகரம் . 

படரடி - சிதறவடிக்கை . 
படப்பு - பனங்கொட்டை சேகரித்து உலர்த்தும் படரை - ஆவிரை . 
கொல்லை ; வைக்கோற்போர் . 

படல் - ஓர் அடைப்புவகை ; மறைப்புத்தட்டி ; 
படப்பை - தோட்டப்பகுதி ; புழைக்கடை ; பக்கத் பூந்தடுக்கு ; பாய்மரத்தில் இணைக்கப்பட்ட 
திலுள்ள இடம் ; ஊர்ப்புறம் ; நாடு ; மருத 

குறுக்குக்கட்டையிலுள்ள குழி ; உறக்கம் . 
நிலத்தூர் ; பசுக்கொட்டில் ; பனங்கொட்டை படலம் - கூட்டம் ; நூற்பகுதி ; கூடு ; மேற்கட்டி ; 
சேகரித்து உலர்த்தும் கொல்லை . 

நேத்திரப்படலம் ; அடுக்கு ; உலகம் ; சுற்றம் ; 
படப்பொறி - பாம்பின் படத்திலுள்ள புள்ளிகள் ; திலகம் ; மறைப்புத்தட்டி ; அடைப்பு ; 
துத்திச்செடி . 

இரத்தினக்குற்றம் . 
படபடத்தல் - பேச்சு முதலியவற்றில் விரைதல் ; படலி - கூட்டம் ; வீட்டின் மேற்கூரை . 
குளிர் முதலியவற்றால் நடுங்குதல் ; கோபக் படலிகை - பெரும்பீர்க்கு ; கைம்மணி ; 
குறிப்பு ; ஒலி உண்டாதல் . 

பெட்டி ; இளைப்பு ; கண்ணோய்வகை ; வட்ட 
படபடப்பு - பேச்சு முதலியவற்றில் 

விரைவு ; 

வடிவு ; ஓர் அளவு . 
நடுக்கம் . 

படலிடம் 

குடிசை . 
படபடெனல் - துடித்துப்பேசல் , அசைதல் , படலியம் - குதிரைச்சேண உறுப்பு . 
வெடித்தல் , கடுமை , 

களைப்பு படலை - படர்கை ; பரந்த இடம் ; வாயகன்ற 
முதலிய குறிப்புகள் . 

பறை ; தாழை ; பூவும் தழையும் விரவித் 
படம் - சீலை ; சித்திரச்சீலை ; திரைச்சீலை ; தொடுத்த மாலை ; கூட்டம் ; குதிரை 
சட்டை ; போர்வை ; ஓவியம் எழுதின படம் ; 

கிண்கிண்மாலை ; குலையிலுள்ள 
பெருங்கொடி ; விருதுக்கொடி ; யானை முகப் அடைப்பு . 
படாம் ; பாம்பின் படம் ; காற்றாடி ; பாதத் 

பூவும் 
தின் முற்பகுதி ; உடல் , 

படலைமாலை 

மாலை 
படம்பிடித்தல் - ஒளியின் 

உதவியால் கருவி 

படவம் - போர்ப்பறை . 
கொண்டு உருவத்தைப் பிடித்தல் . 

படவன் - படகோட்டி . 
படம்புகுதல் - சட்டையிடுதல் . 

படவாள் 

படைவாள் . 
படமஞ்சரி - ஒரு பண்வகை . 

படவு - சிற்றோடம் . 
படமரம் - நெய்வார் கருவியுள் ஒன்று . 

படன் - படைவீரன் ; இழிகுலத்தான் ; யமகிங் 
படமாடம் , 

கரன் ; பேய் . 
படமாளிகை கூடாரம் . 

படனம் - படித்தல் ; மனப்பாடம் . 
படமெடுத்தல் - பாம்பு படத்தை விரித்து நிற்றல் ; படா - காண்க : குட்டிப்பிடவம் ; பெரிய . 
ஒளிப்படம் பிடித்தல் . 

படாக்கொட்டில் - காண்க : படமாடம் . 
படர் - செல்லுகை; ஒழுக்கம் ; வருத்தம் ; நோய் ; படாகி - செருக்கு ; புளுகுகிறவன் . 
நினைவு ; பகை ; மேடு ; துகிற்கொடி ; படை படாகை - கொடி ; நாட்டின் உட்பிரிவு ; குடிசை ; 
வீரர் ; எமதூதர் ; ஏவல் செய்வோர் ; இழி கூட்டம் . 
மக்கள் ; தேமல் ; தூறு ; வழி ; தறுகண்மை . படாடோபம் நடையுடைபாவனையிற் செய்யும் 
படர் ( வி ) - தொடர் , படர்என் ஏவல் . 

பகட்டு . 
படர்க்கை - சொற்களுக்குரிய மூவிடங்களுள் படாதுபடுதல் - மிகத் துன்புறுதல் . 

தன்மை முன்னிலைகள் இல்லாத இடம் . படாந்தரம் - முழுப் பொய் ; கற்பனையால் 
படர்கொடி - நின்று வளராத படருங்கொடி ; மிகுத்துக் கூறுகை ; அகாரணம் . 
கொடிவகை . 

படாப்பழி - பெரும்பழி . 


விரைவு , 


சீப்பு ; 


படலைக்கண்ணி , } - பச்சிலையும் கலம். கலந்து 


} 


- 


படாபஞ்சனம் 


709 


படி மேடை 


படாபஞ்சனம் - முற்றும் அழிதல் . 

படிசு - நிலைமை ; ஒத்த அமைப்பு . 
படாம் - சீலை ; திரைச்சீலை ; பெருங்கொடி ; படித்தரம் - கோயில் முதலியவற்றுக்கு உதவும் 
கூடாரம் ; முகபடாம் . 

நாட்கட்டளை ; ஒழுங்கு ; நடுத்தரம் . 
படாம்வீடு - கூடாரம் . 

படித்தல் - வாசித்தல் ; கற்றல் ; 

; சொல்லுதல் ; 
படாமுரசு ஓயாது ஒலிக்கும் பேரிகை . 

துதித்தல் ; பழகுதல் . 
படார் - சிறு தூறு . 

படித்தனம் - கோயில் முதலியவற்றுக்கு உதவும் 
படார்படாரெனல் - வெடித்தல் ஒலிக்குறிப்பு . நாட்கட்டளை . 
படாரர் - கடவுள் ; பூச்சியர் . 

படித்திரம் - சூட்டிறைச்சி . 
படாரன் - பாம்பாட்டி . 

படித்துறை - படிக்கட்டுகள் அமைந்த நீர்த்துறை . 
படாரிடுதல் , 
படாரெனல் 

படிதம் - கூத்து ; துதி ; மாணிக்கவகை . 
படாரென வெடித்தல் . 

படிதல் - அடியிற்றங்குதல் ; பரவு தல் ; வசமாதல் ; 
, 

; கொடுஞ் கையெழுத்துத் திருந்தி அமைதல் ; கீழ்ப்படி 
படாவஞ்சனை சூழ்ச்சி ; முற்றும் அழிக்கை . 

தல் ; குளித்தல் ; கண்மூடுதல் ; அமுங்கு தல் ; 
படி - கற்படி ;; ஏணிப்படி ; நிலை ; தன்மை ; 

கலத்தல் ; வணக்கமுடன் கீழே விழுதல் ; நுகர் 
அங்கவடி ; தராசின் படிக்கல் ; நூறு பலங் 

தல் ; பொருந்துதல் . 
கொண்ட நிறையளவு ; நாட்கட்டளை ; நாழி ; 


} 


அன்றாடச் செலவுக்குக் கொடுக்கும் பொருள் ; படிப்படியாய் } - சிறுகச்சிறுக . 


உபாயம் ; உதவி ; நிலைமை ; விதம் ; வாயில் 

படிப்படை 

காண்க : கூலிப்படை . 
நிலையின் கீழ்க் குறுக்குக்கட்டை ; உடம்பு ; 

படிப்பணம் - அன்றாடச் செலவுக்குக் கொடுக்கும் 
மரபுவழி ; தகுதி ; முறைமை ; வேதிகை ; 

பணம் . 
தாழ்வாரம் ; நீர்நிலை ; ஒத்த பிரதி ; பகை ; 

படிப்பனவு - படிப்பு . 
பூமி ; உவமை ; ஓர் உவமவுருபு . 

படிப்பனை - படிப்பு ; கல்வி ; படித்தல் ; திறன் . 
படி ( வி ) -- வாசி , படியென் ஏவல் . 

படிப்பாளி - கற்றோன் . 
படிக்கட்டளை - நாட்கட்டளை. 

படிப்பித்தல் - கற்பித்தல் . 
படிக்கட்டு - சோபனக்கட்டு ; நிறைகல் . 

படிப்பினை - காண்க : படிப்பனை ; புத்திமதி ; 
படிக்கம் - எச்சில் உமிழும் கலம் ; முழுக்குநீர் வங்கமணல் ; நீதி . 
முதலியவற்றைச் சேர்க்கும் பாண்டம் , 

படிப்பு - கல்வி ; வாசிப்பு ; 

விரகு ; 

பாடுதல் ; 
படிக்கல் - நிறைகல் . 

போதனை . 
படிக்காசு - நாட்செலவுக்குக் கொடுக்கும் பணம் ; | படிப்புரை - ஒட்டுத்திண்ணை . 
இரகுநாத சேதுபதியின் அவைக்களப் புலவர் . 

படிப்புறம் - கோயிற் பூசாரிகட்கு விடப்படும் 
படிக்காரம் - சீனக்காரம் . 

மானியம் . 
படிக்காரன் - நாளு ணவுக்காக வேலை 

படிமக்கலம் - முகம்பார்க்கும் கண்ணாடி . 
செய்வோன் ; படிகொடுப்போன் . 

படிமகன் - பூமியின் மகனான செவ்வாய் . 
படிக்கால் - ஏணி . 

படிமத்தாள் - தேவராட்டி . 
படிக்குப்பாதி - சரிபாதி . 

படிமத்தா( தோ ) ன் - தேவராளன் , தெய்வமாடு 
படிகட்டுதல் - உணவுக்கு வேண்டிய பணத்தைச் வோன் . 
செலுத்துதல் ; நிறைத் தடைகட்டுதல் ; படிமதாளம் - ஒன்பது வகைத் தாளத்துள் ஒன்று . 
படிக்கல் அமைத்தல் . 

படிமம் - பிரதிமை ; உருவம் ; மாதிரி ; வடிவம் ; 
படிகம் - பளிங்கு ; கூத்து ; 

விளாம்பட்டை ; 

தவவேடம் ; நோன்பு ; சன்னதம் ; காண்க : 
பிச்சை . 

படிமக்கலம் ; தூய்மை . 
படிகமிடுதல் - காண்க : பழுக்கச்சுடுதல் . 

படிமவுண்டி - நோற்றுப் பட்டினி விட்டுண்ணும் 
படிகாரன் - வாயிற் காவலன் . 

உணவு . 
படிகால் - தலைமுறை . 

படிமா - ஒப்பு ; மாதிரி . 
மேலிடும் தவிசு ; காண்க : 

படிமானம் - கீழ்ப்படிதல் ; சட்டப்பலகைகளின் 
நந்தியாவட்டம் . 

ணைப்புப் பொருத்தம் ; அமைவு : தணிவு . 
படிச்சந்தம் - ஒன்றைப் போன்ற வடிவு . 

படிமுழுதிடந்தோன் - நிலம் முழுதும் பெயர்த்துத் 
படிச்செலவு - அன்றாடச் செலவு . 

தூக்கிய திருமால் . 
படிசம் - தூண்டில் . 

படிமேடை - படிப்படியாக உயர்ந்தமைந்த ஆசன 
படி சியேற்றம் - சிற்றேற்றம் . 

வரிசை . 


- 


படிகை 


யானை 


படிமை 


710 


படுதம் 


படிமை 


வடிவம் ; 

பிரதிமை ; நான்பு ; படுக்கைப்பற்று - பெண்ணுக்குக் கொடுக்கும் சீர் 
தவவேடம் ; வழிபடுதெய்வம் . 

வரிசை ; அந்தப்புரம் . 
படியகம் - துப்பற்பாத்திரம் . 

படுக்கையறை - பள்ளியறை . 
படியச்சு - நேர் ஒப்புடையது . 

படுகண்ணி - அணிகலனில் கொக்குவாய் 
படியப்பார்த்தல் - விலைகுறைத்தல் ; பலகைகளை மாட்டப்படும் உறுப்பு . 

இணைத்தல் ; அமிழும் நிலையில் இருத்தல் . படுகர் - பள்ளம் ; மேல்நிலை ; இறங்கியேறும் 
படியவைத்தல் - படியும்படி வைத்தல் ; ஊன்று வழி ; வயல் ; மருதநிலம் ; ஒரு சாதி . 
தல் ; அடங்கச்செய்தல் . 

படுகல் - நீர்நிலை . 
படியளத்தல் - வாழ்க்கைக்கு வேண்டும் தானியம் படுகள்ளம் - பெருமோசம் . 
முதலியவற்றைக் கொடுத்தல் . 

படுகள்ளன் - போக்கிரி . 
படியளந்தோன் - உலகை அளவிட்ட திருமால் . படுகளம் - போர்க்களம் ; தொந்தரவு . 
படியாள் - படிவாங்கிப் பயிரிடும் உழவன் . படுகளி - மிகு மகிழ்ச்சி ; பெருஞ்சேறு . 
படியெடுத்தல் - ஒன்றைப்போல வேறொன்றை படுகாடு - மரங்கள் ஒருசேர விழுந்த காடு ; 
உண்டாக்குதல் . 

சுடுகாடு . 
படியோர் - உலகோர் ; வணங்காத பகைவர் . 


படியோலை - மூல ஓலையைப் பார்த்து எழுதிய படுகாடுகிற்த்தல் } - செயலற்றுக்கிடத்தல் . 


படுகாயம் - உயிராபத்தான காயம் . 
ஓலை . 
படிலன் - வீரன் ; பணியாளன் . 

படுகாரம் - வெண்காரம் . 
படிவம் - வழிபடுதெய்வம் ; உடம்பு ; உருவம் ; படுகால் - ஏணி ; படி ; மேகலை . 

வடிவழகு ; தவவேடம் ; தோற்றம் ; நோன்பு . படு கிடங்கு - பெருங்குழி . 
படிவர் - முனிவர் . 

படுகிடை - தன் எண்ணம் நிறைவேறப் பிடிவாத 
படிவவுண்டி - காண்க : படிமவுண்டி . 

மாகப் படுத்திருக்கை ; நோய் மிகுதியால் 
படிற்றுரை - பொய்ச்சொல் . 

எழுந்திருக்கமுடியாத நிலை . 
படிற்றொழுக்கர் - காமுகர் . 

படுகிழவன் - மிக முதிர்ந்தவன் . 
படிறன் - திரு டன் ; பொய்யன் ; வஞ்சகன் ; படுகுலைப்படுதல் - நெஞ்சில் அடியுண்டு விழுதல் . 
கொடியவன் ; காமுகன் . 

படுகுலையடித்தல் - செயலறப்பண்ணுதல் . 
படிறி - வஞ்சகமுள்ளவள் . 

படுகுழி - பெரும்குழி . 
படிறு - வஞ்சனை ; 
வஞ்சனை ; பொய் ; அடங்காத்தனம் ; 

படுகை - ஆற்றோர நிலம் ; நீர்நிலை . 
குறும்பு ; களவுப்புணர்ச்சி ; கொடுமை . 

படுகொலை - கொடுங்கொலை . 
படினம் - மேன்மை ; பக்குவம் ; வெற்றி ; கல்வி . படுசுட்டி - மிகுந்த புத்திக் கூர்மையுள்ளவர் ; 
படீரம் - சந்தனம் ; சிவப்பு ; வயிறு ; உயரம் ; மிகுந்த குறும்புத்தனமுள்ளவர் . 
வாதக்கூறான நோய் . 

படு சூரணம் - மருந்துத் தூள் ; பேரழிவு . 
படீரெனல் - ஒலிக்குறிப்பு . 

படு சூல் - முதிர்ந்த கருப்பம் . 
படீனம் - பறவைக் கதி விசேடங்களில் ஒன்று . 

படு சூளை - வட்டமாய் அமைக்கப்படும் 
படு - கள் ; மரத்தின் குலை ; குளம் ; மடு ; மருத 

வாய் . 
யாழ்த்திறத்துள் ஒன்று ; உப்பு ; பெரிய ; | படுஞாயிறு - மறையும் சூரியன் ; மாலையில் 
கொடிய ; இழிவான ; கெட்டிக்காரன் ; உண்டாகி நடுநிசியில் நீங்கும் தலைநோய் . 
பேரறிவு ; நன்மை . 

படுத்தடி - முருட்டுத் தன்மை . 
படு ( வி ) - படுத்துக்கொள் ; விழு . 

படுத்தநிலம் - தளப்படுத்திய பூமி . 
படுக்கவைத்தல் - கிடக்கும்படி செய்தல் ; படுத்தல் - செய்தல் ; நிலைபெறச்செய்தல் ; 
தோல்வியுறச் செய்தல் ; அழித்தல் . 

சேர்ப்பித்தல் ; வளர்த்தல் ; உடம்பிற் பூசுதல் ; 
படுக்களம் - படுக்கும் இடம் . 

அழித்தல் ; பரப்புதல் ; தளவரிசையிடுதல் ; 
படுக்காளி , 
- போக்கிரி ; பொய்யன் . ஒழித்தல் ; வீழச்செய்தல் ; 

எழுத்துகளின் 
படுக்காளிப்பயல் 

ஒலியைத் தாழ்த்திக் கூறுதல் ; கிடத்தல் ; 
படுக்கை - படுத்தல் ; தானியம் முதலியன பறையறைதல் . 
வைத்தற்கு உதவுமாறு அடியில் பரப்பிய படுத்தலோசை - தாழ உச்சரிக்கப்படும் ஒலி . 
பொருள் ; திருவிழா ; தேவதைகளுக்கு முன் படுத்துதல் - துன்பஞ்செய்தல் ; அடையச் செய் 
இடும் படையல் ; பட்டடை ; படுக்கை ; சரக்கு தல் ; உண்டாக்குதல் . 
மூட்டைமேல் நீர்படாதிருக்கத் தோணியினடி | படுத்துவம் - வலிமை ; திறமை . 
யில் பரப்பும் புல் அல்லது ஓலை . 

படுதம் - கூத்துவகை . 


காள 


யல் } 


படுதல் 


711 


படைமடம் 


} 


படுபொய் } - பெரும்பொய் . 


படுதல் - உண்டாதல் ; தோன்றுதல் ; உதித்தல் ;; படைக்கப்பல் - போர்க்கப்பல் . 
நிகழ்தல் ; மனத்தில் தோற்றுதல் ; பூத்தல் ; | படைக்கர்த்தா - படைத்தலைவர் . 
ஒன்றன் மீது ஒன்று உறுதல் ; மொய்த்தல் ; படைக்கலக்கொட்டில் - போர்க்கருவிக்கூடம் . 
அகப்படுதல் ; புகுதல் ; பெய்தல் ; பெரிதாதல் ; | படைக்கலத் தொழில் - ஆயுதங்களைக்கொண்டு 
மேன்மையடைதல் ; அழிதல் ; சாதல் ; மறை போரிடுந் தொழில் . 
தல் ; புண் காய்தல் ; சாய்தல் ; வாடுதல் ; துன்ப | படைக்கலம் - ஆயுதம் ; எறிபடை ; எஃகு . 
மடைதல் ; தொங்குதல் ; ஒலித்தல் ; பாய்தல் ; படைக்கிழவன்சிறுக்கன் - காண்க : படையுள் 
புதைக்கப்படுதல் ; உடன்படுதல் ; ஒத்தல் ; படுவோன் . 
பொறுத்தல் ; முட்டுதல் . 

படைக்குழப்பம் - படைவீரரின் குழப்பம் ; போர் 
படுதா - திரைச்சீலை ; மூடுசீலை ; ஒதுக்கிடம் . வீரர் தலைவர்க்கடங்காது புரியும் கலகம் . 
படுநிலம் - நீரில்லா நிலம் ; விளையா நிலம் ; சுடு படைக்கோலம் - போர்க்கோலம் . 
காடு ; போர்க்களம் . 

படை கூட்டுதல் - படைக்கு ஆள் திரட்டுதல் , 
படு நீலி - பெருஞ்சாதனைக்காரி, 

படைச்சனம் - போர்வீரர் . 
படு நுகம் - அரசபாரம் . 

படைச்சாத்து - சேனைக்கூட்டம் . 
படுபழம் - முதிர்ந்த பழம் ; வஞ்சகன் . 

படைச்சால் - உழவுசால் .. 
படுபழி - கொடிய தீச்செயல் . 

படைச்சிறுக்கன் , காண்க : படையுள் 
படுபனை - காய்க்கும் பனை . 

படைச்சிறுப்பிள்ளை படுவோன் . 
படுபாடர் - விடாப்பிடியுடையவர் . 

படைச்செருக்கு - படைவீரம் . 
, 

படைசாற்றுதல் - போருக்கழைத்தல் . 
படுபாவி 

படை செய்தல் - போர்புரிதல் . 
படைஞர் - படை வீரர் . 

படைத்தல் உண்டாக்கல் ; பரிமாறுதல் ; 
படுபொருள் - புதையல் ; மிகுதியாய்த் தேடிய நிவேதித்தல் ; சம்பாதித்தல் ; பெற்றிருத்தல் ; 
பொருள் ; நிகழ்வது . 

கலத்தல் ; அடித்தல் . 
படுமரம் - பட்டமரம் .. 

படைத்தலைவன் - சேனாபதி . 
படுமலை , 

யாழ்த்திறவகை ; படைத்தவன் - காண்க : படைப்போன் ; கருத்தா ; 
படுமலைப்பாலை குறிஞ்சியாழ்த்திறவகை . தந்தை ; ஒன்றை அடைந்தவன் . 
படுமுதலாக - தன்னடைவே . 

படைத்துக்கோட்பெயர் - கூத்திலும் விளையாட் 
படுமுறை - அபராதம் , ஒறுப்புப் பணம் . 

டிலும் உறுப்பினர்க்கு இட்டு வழங்கும் பெயர் . 
படுமோசம் - முழுமோசம் ; பெருங்கேடு ; பெருந் படைத்துணை - போர்த் துணை ; போரில் 
தவறு . 

உதவுவோன் . 
படுவசை - பெருநிந்தனை . 

படைத்து மொழிதல் - கற்பித்துச் சொல்லுதல் . 
படுவஞ்சனை - பெருமோசம் ; முழுதும் அழிகை . படைத்தோன் - காண்க : படைத்தவன் . 
படுவம் - சேற்று நிலம் . 

படைநர் - போர்வீரர் . 
படுவன் - கள் விற்போன் ; ஒரு புண்கட்டிவகை ; படைநாள் - படையெழுச்சி நாள் . 
கீரைவகை . 

படைநிலை படையாளர் மகளிருடன் தங்கு 
படுவான் - மேற்றிசை ; அழிவான் . 

மிடம் . 
படுவி - கள்விற்பவள் ; கற்பில்லாதவள் ; குட்டை படைப்பற்று -- பாளையம் ; மேகப்படை . 
யானவள் . 

படைப்பு - உண்டாக்கப்பட்டது ; பெறுகை; 
படுவை - தெப்பம் . 

செல்வம் ; நிவேதனம் ; உணவு பரிமாறுதல் ; 
படை - சேனை ; அறுவகைப் படைகள் ; திரள் ; காடு . 
சுற்றம் ; ஆயுதம் ; கருவி ; சாதனம் ; காண்க : படைப்போன் - பிரமன் . 
இரத்தினத்திரயம் ; முசுண்டி ; கலப்பை ; படைபண்ணுதல் - போர் செய்தல் . 
குதிரைக்கலணை ; யானைச்சூல் ; போர் ; கல் படைபயிற்றல் - ஆயு த வித்தை கற்பித்தல் ; 
முதலியவற்றின் அடுக்கு ; செதிள் ; சமமாய்ப் சிலம்பம் பழக்கல் . 
பரப்புகை ; படுக்கை ; உறக்கம் ; மேகப்படை . 

படைபோதல் - போருக்குப் போதல் . 
படை ( வி ) - உண்டாக்கு ; படை என் ஏவல் . படைமடம் - அறப்போர் நெறியினின்றும் தவறு 
படை ஊற்றம் - படைத்தேர்ச்சி . 

தல் . 


பாலை 


} 


படைமயிர் 


712 


பண்டாரவேலை 


} 


பண்டமாற்று முறை } 


படைமயிர் பாவாற்றி . 

பண்செய்தல் - பண்படுத்தல் ; ஒப்பனை செய்தல் . 
படைமரம் - நெய்வார் கருவியுள் ஒன்று . 

பண்டக்கலம் - பொன்னணிகலன் . 
படைமறுத்தல் - கீழறுத்தல் . 

பண்டக்காரன் - செல்வன் ; பண்டத்துக்குரியவன் . 
படைமுகம் – போர்த்தொடக்கம் . 

பண்டகன் - அலி . 
படையணி - தீப்பந்தம் வைத்துக்கொண்டு ஆடும் | பண்டகாரி - பொருளாளன் ; செல்வமிக்கவன் . 
ஆட்டவகை . 

பண்டங்கன் - காண்க : பண்டரங்கன் . 
படையர் சேனைகளையுடையவர் . 

பண்டசாலை - பொருள்களைச் சேர்த்துவைக்கும் 
படையல் - தெய்வத்திற்குப் படைக்கும் இடம் ; அணிகலன் முதலியன வைக்கும் இடம் ; 
பொருள் ; அடிக்குமடி . 

களஞ்சியம் ; கருவூல அறை . 
படையறுத்தல் - கீழறுத்தல் ; வசீகரித்தல் . 

பண்டடை - களஞ்சியம் . 
படையறுதல் - வலிமையிழத்தல் ; கீழ்ப்பட்டு பண்டப்பழிப்பு - ஒரு பொருளைக் குறித்துக் 
அடங்குதல் . 

குறை கூறுகை ; காய்கறிகளின் மதிப்பைக் 
படையாட்சி படைவீரன் ; வீரச்செயல் ; 

ஒரு 

குறைத்துக் கூறுகை . 
சாதியாரின் பட்டப்பெயர் . 

பண்டபதார்த்தம் -- பொருள்கள் ; உணவுப் 
படையாள் , போர்வீரன் . 

பொருள்கள் ; சொத்து . 
படையாளன் 
படையிறங்குதல் - பாளையம் போடுதல் . 

பண்டம் - பொருள் ; பாண்டம் முதலியன ; தின் 
படையுடன்படாமை - ஆயு தமெடேன் என்று 

பண்டம் ; பயன் ; பொன் ; நிதி ; ஆடுமாடுகள் ; 
வரைந்து கொள்ளுகை . 

வயிறு ; உடல் ; உண்மை ; பழம் . 
படையுள்படுவோன் - அரசன் ஆணையைப் போர் பண்டமாற்று , 

ஒரு பொருளைக் 

பண்டமாற்று முறை 
வீரர்களுக்கு அறிவிப்போன் . 

கொடுத்து மற்றொரு 
படையுறுப்பு - சேனையின் அணி . 

பொருளை வாங்குதல் , 

பண்டமாறுதல் - ஒன்று கொடுத்து மற்றொன்று 
படையுறை 

ஆயுத உறை . 
படையெடுத்தல் - படையுடன் பகைப்புலத்தின் 

வாங்குதல் ; விற்றல் . 
மேற்செல்லுதல் . 

பண்டர் - கீழ்மக்களுள் 

பாடும் வகுப்பினர் ; 
படையெழுச்சி - படையெழுதல் , 

அசுரர் . 

பண்டரங்கன் பாண்ட 
படைவகுப்பு - தண்டம் , மண்டலம் , அசங்கதம் , 

ரங்கக் கூத்தாடுவோ 
போகம் எனும் நால்வகைப்பட்ட அணிவகுப்பு . 

னான சிவபெருமான் . 
படைவட்டம் 

பண்டவறை 

காண்க : பண்டசாலை . 
தடி . 
படைவரம் - குதிரைச்சேணம் . 

பண்டவீடு - நிதியறை . 
படைவழக்கு - தம்மில் இனமொத்த 

பண்டறிசுட்டு - முன்னமே அறிந்ததைக் 
வீரர்க்கு அரசன் படைவழங்குதலைக் கூறும் 

குறிக்குஞ் சுட்டு . 
புறத்துறை . 

பண்டன் - ஆண் தன்மை இல்லாதவன் . 
படைவாள் - கலப்பைக்கொழு ; கலப்பை . 

பண்டனம் - போர் ; கவசம் . 
படைவீடு - படைக்கலக்கொட்டில் , ஆயுதசாலை ; 

பண்டாக்கள் - தலங்களில் பயணிகளுக்கு உதவி 
பாசறை ; முருகனின் அறுவகைப்பட்ட இருப் செய்யும் பார்ப்பனப் புரோகிதர் . 
பிடம் ; தலை நகர் . 

பண்டாகி - சேம்புச்செடி ; கத்தரிச்செடி . 
படைவீரன் - சேனைவீரன் . 

பண்டாரத்தி - பண்டாரப்பெண் . 
படோல் - காண்க : பேய்ப்புடல் . 

பண்டாரத்தோப்பு - அரசாங்கத் தோட்டம் . 
படோலம் - யானைகட்டுந் தறி ; முள்வெள்ளரி . 

பண்டாரம் - பல்பண்டம் ; செல்வம் ; களஞ்சியம் ; 
பண் - இசை ; இசைப்பாட்டு ; ஏழு சுரமுள்ள இனிய தின்பண்டம் ; மஞ்சட்பொடி ; பொது ; 
இசை ; யாழ் முதலிய நரம்புக் கருவிகள் ; 

பரதேசி ; சைவத்துறவி ; பூக்கட்டி விற்கும் ஒரு 
பருவம் ; குதிரைக்கலணை ; அலங்காரம் ; 

சாதியார் . 
கூத்துவகை ; ஓசை ; யானை குதிரைகளுக்குச் 

பண்டாரவாடை - வேளாண்மையையே 

ஆதார 
செய்யும் அலங்காரம் ; தேருக்குச் செய்யும் 

மாகக் கொண்டிருக்கும் ஊர் ; ஓர் ஊர் . 
அலங்காரம் ; தகுதி ; அமைவு ; மரக்கலத்தின் 
இடப்புறம் ; வயல் ; தொண்டு ; நீர்நிலை ; 

பண்டாரவாரியம் கோயில் விசாரணைச் 
தோணியின் இடப்பக்கப் பாய்மரக் கயிறு . 

சபையார் . 
பண் ( வி ) - செய் , பண்என் ஏவல் . 

பண்டாரவிடுதி - அதிகாரிகள் தங்கும் விடுதி . 
பண்கயிறு - தோணியின் இடப்பக்கத்துப் பாய் 

பண்டாரவேலை - பொது ஊழியம் ; கட்டாயத் 
மரக் கயிறு . 

தின்மேற் செய்யும் வேலை . 


வளை 


படை 


பண்டாரி 


713 


பண்பு கொள்பெயர் 


அலுவலன் . 


பண்டைக்காலம், } - முன்னாள் . 


பண்டாரி - கருவூலக் காப்பாளன் , நிதி காப் 

பண்ணுமை இசைத்தன்மை . 
பாளன் ; உடையார்சாதிப் பட்டப்பெயர் ; பண்ணுரை - புனைந்துரை . 
மரக்கலப் பண்டங் காப்போன் ; காவல் 

பண்ணுவன் - குதிரைப்பாகன் ; யானைப்பாகன் . 
அதிகாரியின் ஏவலாள் ; சைவத்துறவி . 

பண்ணுறுத்தல் - நுகத்தில் பூட்டுதல் ; வாகனாதி 
பண்டி - வண்டி ; வயிறு ; உடல் ; யானை ; களைச் சித்தஞ்செய்தல் ; அலங்கரித்தல் . 
உரோகிணிநாள் . 

பண்ணுறுதல் - ஆயத்தமாதல் , அணியமாதல் . 
பண்டிகை - திருநாள் ; பெருநாள் ; ஒருவகைச் 

பண்ணை - மருதநிலம் ; வயல் ; தோட்டம் ; நீர் 
சிற்பவேலை . 

நிலை ; ஓடை ; சொந்த வேளாண்மை ; வாரக் 
பண்டிதம் - கல்வித்திறம் ; மருத்துவம் . 

குடி ; பனந்தோப்புக் குடிசை ; மக்கட்கூட்டம் ; 
பண்டிதவாய் - கடுக்காய் . 

மகளிர்கூட்டம் ; தொகுதி ; பெருங்குடும்பம் ; 
பண்டிதன் – புலவன் ; மருத்துவன் ; சுக்கிரன் ; மிகுதி ; 

மகளிர் விளையாட்டு ; விலங்கு 
புதன் ; நாவிதன் ; வரிக்கூத்துவகை ; 

ஓர் 

துயிலிடம் ; ஒரு கீரைவகை ; தடவை ; இசை . 
பண்ணைக்காரன் 

உழவன் ; 

பண்ணையாள் , 
பண்டிதை மிகக் கற்றவள் . 

பெருநிலக்கிழான் ; ஊர் உதவிமணியக்காரன் . 
பண்டியுளிரும்பு - வண்டியின் இரும்பச்சு . 

பண்ணைக்கீரை - ஒரு கீரை வகை . 
பண்டிலன் - தூதன் . 

பண்ணைநிலம் - சொந்தமாகப் பயிரிடும் நிலம் . 
பண்டு - பழைமை ; முற்காலம் ; நிதி . 

பண்ணைபாய்தல் - புனலிற் பாய்ந்து விளையாடு 
பண்டுகம் - காண்க : ஓமம் ; செவ்வகத்திமரம் . 

தல் . 
பண்டை - பழைமை ; முற்காலம் ; கல்வி ; அறிவு . 

பண்ணைபார்த்தல் - பயிரிடும் நிலங்களைக் கண் 

காணித்தல் ; பெருங்குடும்பத்தை நிருவகித் 
பண்டைநாள் 

தல் ; பண்ணையில் ஊழியம் செய்தல் . 
பண்டைப்பயில்வு - முற்பிறப்பின் பழக்கம் . 

பண்ணையரிவாள் - கதிரறுக்கும் அரிவாள் .. 
பண்டையர் முன்னோர் . 

பண்ணையாடுதல் - விளையாடுதல் . 
பண்டையூழி - கிருதயுகம் . 

பண்ணையார் - பெருநிலக்கிழார் . 
பண்டைவினை - முன்வினை . 

பண்ணையாள் வயலில் வேலைசெய்பவன் . 
பண்ணத்தி - உரையும் பாட்டுமாகச் செய்யப் 

பண்ணைவீடு - பெருநிலக்கிழாரின் வீடு ; மடைப் 
படும் ஒரு நூல்வகை . 

பள்ளி ; பண்டசாலை . 
பண்ணப்பணைத்தல் - கப்புங்கிளையும்விட்டுச் பண்ணைவைத்தல் - தானே பயிர்செய்ய ஆள் 
செழித்தல் . 

முதலியன அமர்த்தல் ; உணவு சமைத்தல் ; 
பண்ணமைத்தல் - சித்தஞ்செய்தல் . 

தோணியைச் சித்தஞ்செய்தல் ; கோழிப் 
பண்ணமைமுழவு - வீரமுழவு வகை . 

பண்ணை முதலியன வைத்தல் . 
பண்ணல் - யாழ்நரம்புகளைப் பண்ணுக்கேற்ற பண்பட்டவன் - கல்வியறிவும் 

அனுபவமும் 
வாறு அமைத்தல் . 

உள்ளவன் . 
பண்ணவன் கடவுள் ; தேவன் ; அருகன் ; | பண்படுத்துதல் - சீர்திருத்துதல் ; நிலம் முதலிய 
முனிவன் ; குரு ; திண்ணியன் ; பாணன் . 

வற்றைச் செம்மைப்படுத்துதல் . 
பண்ணவி -- தேவி . 

பண்படுதல் - சீர்திருந்துதல் ; உதவுதல் ; அமை 
பண்ணறை - இசையறிவற்றவன் ; அடைவுகேடு . 

தல் ; நிலம் முதலியன செப்பமாதல் . 
பண்ணாளத்தி - இராக ஆலாபனம் . 

பண்பாகுபெயர் - பண்புப்பெயர் பண்பிக்கு ஆகி 
பண்ணானவன் - நன்னெறியாளன் . 

வருவது . 
பண்ணிகாரம் - பலபண்டம் ; பணியாரம் . 

பண்பாளன் - நற்குணமுடையவன் . 
பண்ணியம் - இசைக்கருவி ; விற்கப்படும் பொருள் ; பண்பி - பண்பையுடைய பொருள் . 
பண்டம் ; பலகாரம் . 

பண்பு - வண்ணம் , வடிவு , அளவு , சுவை என்னும் 
பண்ணியவிலைஞர் - பண்டவாணிகர் . 

நாற்குணம் ; இயல்பு ; மனத்தன்மை ; பிறர் 
பண்ணியவீதி - கடைத்தெரு . 

இயல்பை அறிந்து நடக்கும் நற்குணம் ; விதம் ; 
பண்ணியற்றிறம் - ஆறு சுரமுள்ள இசை . 

பண்புப்பெயர் ; அழகு ; முறை ; செய்கை . 
சியாங்கனை - பரத்தை .. 

பண்புகாட்டுதல் - இயற்கைக் குணத்தை வெளிப் 
பண்ணியாரம் - காண்க : பணிகாரம் . 

படுத்துதல் . 
பண்ணுதல் - செய்தல் ; அணியமாதல் , ஆயத்தஞ் | பண்புகொள்பெயர் - பண்புச்சொல் 
செய்தல் ; இசைக்கருவியில் வாசித்தல் ; சுருதி பெயர் ; பண்படியாகப் பிறந்த பெயர்ச்சொல் ; 
யமைத்தல் ; அலங்கரித்தல் ; சமைத்தல் . 

பண்பியைக் குறிக்கும் பெயர் . 


தழுவிய 


90 


றை 


} - செல்வச்செருக்கு . 


714 

பணிநர் 
பண்புச்சொல் 
பண்புச்சொல் - பண்புணர்த்துஞ் சொல் . 

பணாடவி - பாம்புப் படத்தின் கூட்டம் . 
பண்புடைமை - எல்லார் இயல்புகளையும் அறிந்து பணாதரம் - காண்க : பணதரம் . 
ஒத்து ஒழுகும் தன்மை . 

பணாமகுடம் - பாம்பின் படமுடி . 
பண்புத்தொகை , பண்புருபு 

இடையில் 

பணாமணி - நாகரத்தினம் ; மாணிக்கவகை . 
பண்பு தொகுமொழி ) மறைந்து வருவது . பணி - செயல் ; தொழில் ; தொண்டு ; பணிகை ; 
பண்புருபு - பண்பைக் குறிக்கும் ஆகிய என்னும் 

பரக்கை ; பயன் தரும் வேலை ; நுகர்பொருள் ; 
சொல்லுருபு . 

அணிகலன் ; மலர்களால் அலங்கரிக்கை ; 
பண்புரைப்பார் - தூதர் . 

பட்டாடை ; தோற்கருவி ; வேலைப்பாடு ; 
பண்புலம் - உரமிட்ட வயல் . 

வகுப்பு ; சொல் ; கட்டளை ; விதி ; வில்வித்தை 
பண்புவமை - ஒன்றன் பண்பை மற்றொன்றற்கு 

முதலியவற்றைக் கற்பிக்குந் தொழில் ; ஈகை ; 
ஒப்பிடுவது . 

நாகம் ; தாழ்ச்சி . 
பண்பொட்டு - காண்க : பண்புத்தொகை . 

பணி ( வி ) - தொழு , பணி , பணிஎன் ஏவல் . 
பண்மகள் - விறலி . 

பணிக்கம் - திருத்தம் ; 

தொழிலில் நேர்மை ; 
பண்மாறு - தேசிக்கூத்தை 

ஆடி எச்சில் உமிழும் கலம் . 
முடிக்கை . 

பணிக்களரி - தொழில் செய்யும் இடம் ; 
பண்விடுதல் - நிலைகுலைதல் . 

தொழிற்சாலை . 
பணக்காரன் செல்வன் . 

பணிக்கன் - ஆசாரியன் ; படைக்கலம் , கூத்து 
பணக்காரி செல்வமிக்கவள் . 

முதலியன பயிற்றுவோன் ; தலைமைக் 
பணக்கொழுப்பு , 

கொற்றன் ; தச்சன் ; யானைப்பாகன் ; நாவிதர் 
பணச்சலுகை 

தலைவன் ; நச்சுத்தீர்க்கும் மருத்துவன் ; 
பணத்தட்டு பணமுடை . 

பள்ளர்சாதி வகையான் ; 

; சாராயங் காய்ச்சு 
பணதரம் - படத்தையுடைய பாம்பு . 

கிறவன் . 
பணதி - வேலைப்பாடு ; செயல் ; படைப்பு ; பணிக்காயன் 

பணிக்காயன் - ஊழியன் . 
அணிகலன் ; கற்பனை . 

பணிக்காரன் - வேலையாள் . 
பணப்பித்து பணவாசை . 

பணிக்கு - தொழிலில் நேர்மை ; நல்ல உடற் 
பணப்பேய் - பொருளாசை மிகுந்தவன் . 

கூறு ; விவரமான குறிப்பு ; சூழ்வினை . 
பணம் - பருமை ; ஒரு நாணயம் ; பொற்காசு ; பணிக்குதல் - பணித்தல் . 
வாணிகச் சரக்கு ; பொருள் ; விலை ; யானை பணிக்கை - நேர்த்தியாய் முகமயிர் வெட்டுகை . 
நடத்தும் ஆயுதம் ; பந்தயம் ; பாம்பின் படம் ; 

பணிக்கொட்டில் - தொழிற்சாலை . 
பாம்பு ; இடங்கை வலங்கைப் பிரிவினர் ; | பணிகாரம் - தின்பண்டவகை . 
வேலை ; வீடு ; பணையப்பொருள் . 

பணிகொள்ளுதல் - தொண்டனாக ஏற்றுக் 
பணமணி - நாகரத்தினம் . 

கொள்ளுதல் . 
பணமிடுக்கு - செல்வத்தாலான வலிமை . 

பணிகோள் வணக்கம் . 
பணமிதப்பு - செல்வமிகுதி . 

பணிசாரகன் காண்க : பணிக்காரன் . 
பணமுடக்கம் பணமில்லாக் குறைவு ; 

பணம் | பணிசெய்வோன் - வேலை செய்பவன் ; 
வட்டியின்றி வீணாகத் தங்குகை . 

திருமணம் , சாவு முதலிய காலங்களில் சங்கு 
பணமுடிச்சு - பணக்கிழி . 

அல்லது தாரை ஊதும் சாதியான் . 
பணமுடை பணத்தட்டு . 

பணித்தட்டார் - பொற்கொல்லர் . 
பணயம் 

வைத்த பொருள் ; விலை பணித்தல் - தாழ்த்துதல் ; குறைத்தல் ; மிதித்தல் , 
மகளுக்குக் கொடுக்குங் கூலி ; பந்தயப் அருளிச்செய்தல் ; ஆணையிடு தல் ; ஏவுதல் ; 
பொருள் . 

கொடுத்தல் . 
பணர் - மரக்கிளை ; அடர்ந்த கொம்பு . 

பணித்தலைவன் - பாம்பரசனாகிய ஆதிசேடன் . 
பணவம் - தம்பட்டம் . 

பணிதம் - பந்தயப்பொருள் . 
பணவன் - வேலைக்காரன் . 

பணிதல் - தாழ்தல் ; பெருமிதமின்றி அடங்கு 

தல் ; இறங்குதல் ; பரத்தல் ; தாழ்ச்சியாதல் ; 
பணவிடை - அஞ்சல்வழி விடுக்கும் பணம் . 

வணங்குதல் ; குறைதல் ; எளிமையாதல் ; 
பணவெடை - நான்கு குன்றிமணி அல்லது அரைக் 

உண்ணுதல் . 
கால் வராகன் எடையுள்ள பொன்னிறை . 

பணிதி - வேலை ; அணிகலன் ; அலங்கரிப்பு ; 
பணவை பரண் ; கழுகு ; பேய் ; அளவு . 

துதிக்கத்தக்கது ; செல்வச்செருக்கு ; சொல் . 
பணாங்கனை விலைமகள் . 

பணிநர் - ஏவல் செய்வோர் . 


ஈடாக 


பணிப்பகை 


715 


பத்திநெறி 


பணிப்பகை பாம்பின் பகையான கருடன் . 

பணையான் சாணைக்கல் செய்வோன் . 
பணிப்படுத்துதல் - ஒப்பனை செய்தல் ; செப்ப பத்தகேசரி -- கருப்பூரம் . 

னிடுதல் ; உண்டாக்குதல் ; வேலைசெய்தல் . பத்தங்கெட்டவன் - ஒழுக்கங்கெட்டவன் . 
பணிப்பு - தணிவு ; ஏவல் . 

பத்தசாரம் - காடி . 
பணிப்பெண் - குற்றேவல் மகள் . 

பத்ததி - ஒழுங்கு ; ஆகமக் 

கிரியைக்கு வழி 
பணிப்பொத்தி - துகில் வகை . 

காட்டும் நூல் ; சொற்பொருள் ; வழி . 
பணிப்பொன் - அணிகல வடிவான பொன் . பத்தம் - கட்டு ; உண்மை ;; 

உணவு ; செய்நன்றி 
பணிபதம் - தாழ்ந்த சொல் . 

யறிகை ; குவியல் ; உண்கலம் . 
பணிபோதல் - ஒரே செயலாயிருத்தல் ; தொழில் பத்தர் - கடவுளன்புடையவர் , அடியார் ; 
புரிதல் . 

அன்புடையார் ; வீரசைவரில் 

புலால் 
பணிமக்கள் - தொண்டு புரிவோர் . 

உண்ணாத வகுப்பினர் ; இருவினைப் பிணைப் 
பணிமடங்குதல் - வேலைமுடிகை . 

புள்ள ஆன்மாக்கள் ; வணிகர்கள் ; தட்டார் 
பணிமாறுதல் - இரட்டல் ; ஊதுதல் ; தொண்டு பட்டப் பெயர்களுள் ஒன்று ; குடுக்கை ; 
செய்தல் ; தொழில் மாறுதல் . 

தொட்டி ; மரத்தாலான நீர் இறைக்கும் 
பணிமுடக்கம் - வேலைநிறுத்தம் . 

கருவி ; குழி ; நார் உரித்தற்கு ஏற்ற பனை 
பணிமூட்டு - தளவாடம் . 

மட்டையின் ஓர் உறுப்பு . 
பணிமூப்பிமார் - தேவரடியார் . 

பத்தராய்ப்பணிவார் - தொகையடியாருள் 
பணிமொழி - தாழ்ந்த 

சொல் ; மென்மொழி ; சிவபிரானுக்கும் சிவனடியாருக்கும் தொண்டு 
பெண் ; கட்டளை . 

புரியும் ஒரு சாரார் . 
பணியல் - வழிபாடு . 

பத்தராவி - பத்தர்களுக்கு உயிர்போன்ற 
பணியார் பகைவர் . 

திருமால் . 
பணியாரம் -- காண்க : பணிகாரம் . 

பத்தல் - நீரிறைக்குங் கருவி ; தொட்டி ; குடுக்கை ; 
பணியாளர் - வேலைக்காரர் . 

குழி ; நார் உரித்தற்கு ஏற்ற பனை மட்டையின் 
பணியிறை - ஆதிசேடன் . 

ஓர் உறுப்பு . 
பணியினாக்கு - தண்ணீர்விட்டான்செடி . பத்தவற்சலன் - அடியார்களிடம் பேரன்புள்ள 
பணியோள் பணிப்பெண் . 

கடவுள் . 
பணிலம் - சங்கு ; வலம்புரிச்சங்கு ; சங்கினால் பத்தனம் - பட்டணம் , 
இயன்ற கைவளைவகை . 

பத்தா - கணவன் ; துப்பு ; படிப்பணம் . 
பணிவிடை - குற்றேவல் ; திருப்பணி ; வேலை ; பத்தாசு - படகு . 
கட்டளை . 

பத்தாசை - நன்றியும் அன்பும் . 
பணிவிடைக்காரன் - வேலையாள் ; தொழிலாளி ; | பத்தாம்பசலி - காலத்திற்குப் பொருந்தாத பழங் 
கோயிற்பிள்ளை . 

கருத்து . 
பணிவிளக்கு - கோயில்விளக்குவகை . 

பத்தாயம் - தானியம் முதலியன இட்டுவைக்கும் 
பணிவு - கீழ்ப்படிகை ; வணக்கம் ; குறை ; தாழ் களஞ்சியம் ; பெரும் பெட்டகம் ; விலங்கு 
விடம் . 

முதலியன அடைக்குங் கூண்டு ; எலி முதலியன 
பணினம் காண்க : பணாதரம் . 

பிடிக்கும் பொறி . 
பணீசன் - காண்க : பணியிறை . 

பத்தி - வழிபாடு ; ஒழுக்கம் ; முறைமை ; வரிசை ; 
பருமை ; பெருமை ; மரக்கொம்பு ; வகுப்பு ; பத்திரிகை முதலியவற்றின் நீளவாட் 
மூங்கில் ; அரசமரம் ; மருதநிலம் ; வயல் ; நீர் டுப் பகுதி ; அலங்கார வேலைப்பாடு ; யானை 
நிலை ; குதிரை யானைகள் தங்குமிடம் ; விலங் யின் நடைவகை ; வீட்டிறப்பு ; தூணின் இடை 
கின் படுக்கை ; முரசு ; வாத்தியம் ; மருதநிலப் வெளி ; பாத்தி ; நம்பிக்கை ; பக்தி ; படைத் 
பறை ; உயரம் ; பரண் ; தவறுகை ; ஐந்து 

தொகுதி . 
ஆண்டுகொண்ட காலவளவு ; சாணைக்கல் ; பத்திக்கீற்று - காண்க : தொய்யில் . 
உலைக்களத்துப் பட்டடை ; யானைத் பத்திக்குறடு - கோயிலுள் எழுப்பப்பட்டிருக்கும் 
தந்தம் . 

திண்ணை . 
பணைத்தல் - பருத்தல் ; செழித்தல் ; பிழைத்தல் . | பத்திசாரன் - திருமழிசையாழ்வார் . 
பணையம் - பந்தயப்பொருள் ; 

காலணி பத்திடை - ஆயிரம் பலங்கொண்ட நிறுத்த 


பணை 


வகை , 


லளவை . 


பணையவன் 

முரசறைவோன் . 


பத்திநெறி - பத்தியால் நற்கதியடையும் முறை . 


. 


பத்தி பாய்தல் 


716 


பதசம் 


உள்ள 


பத்திபாய்தல் - ஒளிவீசுதல் ; எதிரொளித்தல் . பத்திரைகேள்வன் - வீரபத்திரன் . 
பத்திமார்க்கம் - காண்க : பத்திநெறி . 

பத்திவிசுவாசம் - திடமான நம்பிக்கை . 
பத்திமாலை - இடுப்புவரை தொங்குவதும் மண பத்திவைராக்கியம் - தெய்வபத்தியில் திடமா 
மக்கள் அணிவதுமான மாலை ; தாழ்வடம் . 

யிருத்தல் . 
பத்திமான் - பத்திமிக்கோன் . 

பத்தினி - கற்புடையாள் ; மனைவி . 
பத்திமுகம் - பந்தல் அல்லது சுவரின் முன்பக்க பத்தினிக்கடவுள் - கடவுளாகக் கருதப்பட்ட 

கண்ணகி . 
நெற்றி . 

பத்தினிக்கல் - இறந்த 
பத்திமை - தெய்வபத்தியுடைமை ; காதல் . 

கற்புடையாட்டியின் 

பொருட்டு நாட்டப்படுங் கல் . 
பத்தியம் - மருந்துக்குத் தக்கவாறு உண்ணப்படும் 
உணவு : 

பத்தினிப்பிள்ளை - உரிமைப் பிள்ளை . 
இதம் ; கவனம் ; படிப்பணம் ; 
இலஞ்சம் ; காண்க : கடுக்காய் ; அவுரி ; பூவாது பத்து - ஓர் எண் ; தசமிதிதி ; காண்க : பற்று ; 
காய்க்கும் மரம் ; செய்யுள் . 

வயல் ; கடவுள் , பெரியோர் முதலியோரிடத்து 

பத்தி ; நாலாயிரப் பிரபந்தத்தில் 
பத்தியமுறித்தல் - மருந்துப் பத்தியத்தைக் கெடுத் 
தல் ; 

பத்துப் பதிகம் கூடிய பகுதி ; சீட்டுக்கட்டில் 
குறித்த காலத்திற்கப்பால் பத்திய 

பத்துக் குறியுள்ள சீட்டினம் . 
வுணவை நீக்குதல் , 

பத்துக்காடு - வயல் நிலம் ; திட்டமான 
பத்தியிறக்குதல் - தாழ்வாரம் இறக்குதல் . 

புன்செய்த் தீர்வை . 
பத்தியுலாவுதல் - கடவுள் ஊர்தியில் எழுந்தருளி 

பத்துக்காலோன் - பத்துக்கால்களுடைய நண்டு . 
லாவருதல் ; வரிசையாயுலாவுதல் . 

பத்தும்பத்தாத - முழுமையாக . 
பத்திரகம் - இலை ; இறகு ; சந்தனம் . 

பத்துமாற்றுத்தங்கம் - பத்தரைமாற்றுத்தங்கம் , 
பத்திரகாளி - கொற்றவை . 

உயர்ந்த தங்கம் . 
பத்திரப்படுத்துதல் - காத்தல் ; காவலில் வைத்துப் பத்தூரம் - பொன்னாங்காணிப்பூடு . 
பாதுகாத்தல் . 

பத்தை - சிறு துண்டு ; மண்ணோடுகூடிய பசும் 
பத்திரப்பதிவு - ஆவணத்தை அரசாங்கப் பதிவு 

புல் துண்டு ; குயவன் அறுக்குங் கருவி . 
செய்கை . 

பத்தைகட்டுதல் - ஒடிந்த எலும்பு கூடுவதற்கு 
பத்திரம் - இலை ; புத்தகத்தின் 

ஏடு ; இலை 

மட்டை வைத்துக் கட்டுதல் ; பொய் 
போன்ற தகடு ; ஓர் அணிகலன் ; சாசனம் ; திரு 

மொழிகளால் பாசாங்கு செய்து குற்றத்தை 
முகம் ; பூவிதழ் ; இறகு ; அம்பு ; சிறுவாள் ; 

மறைக்க முயலுதல் . 
அழகு ; அழகிய உருவம் ; கவனம் ; நன்மை ;; பதக்கணம் - வலம்வருகை . 
பாதுகாப்பு ; நலம் ; யானைவகை ; மலை ; 

பதக்கம் - சரடு முதலியவற்றில் கோக்கப்பட்டுத் 
பீடத்திலுள்ள எழுதகவகை ; காண்க : 

தொங்கும் கழுத்தணிவகை . 
பத்திரலிங்கம் ; குதிரைப்பந்தி ; நவ வருடத்து பதக்கிரமம் - நடன நடைமுறை . 
ளொன்று ; காண்க : பத்திராச ( த ) னம் . 

பதக்கு - இரண்டு மரக்கால் 

கொண்டது , 
பத்திரலிங்கம் - சைவாலயத்துப் பலிபீடம் . 

இரண்டு குறுணி . 
பத்திரன் - சிவன் ; வீரபத்திரன் ; காண்க : பதக்குப்பதக்கெனல் - அச்சக்குறிப்பு . 
பாணபத்திரன் . 

பதகம் - பறவை ; பாதகம் ; ஊர்த்தொகுதி . 
பத்திராகாரன் - அழகிய வடிவினன் . 

பதகளித்தல் - பதறுதல் . 
பத்திராங்கம் - செஞ்சந்தனம் ; ஊமத்தை . பதகன் - கொடும்பாவி ; கீழ்மகன் . 
பத்திராச ( த ) னம் - அரியணை ; அவைத்தலைமை ; | பதகி - கொடும்பாவி ; கீழ்மகள் . 
ஆசனவகை . 

பதங்கம் - பறவை ; விட்டில் பூச்சி ; பாதரசம் ; 
பத்திராதியர் - இதழ் நடத்துந் தலைவர் . 

மருந்துச் சரக்குவகை ; சப்பங்கிமரம் . 
பத்திராலாபனம் - நலங்கூறுகை . 

பதங்கமம் - பறவை ; விட்டிற்பூச்சி . 
பத்திரி - அம்பு ; பறவை ; குதிரை ; சாதிபத்திரி ; | பதங்கன் - சூரியன் . 

இலை ; காளி ; கொத்தளம் ; காட்டுச்சாதி . பதங்கு - குழி ; ஓட்டுவரிசை ; பிளந்த பனையின் 
பத்திரிகை - செய்தித்தாள் ; கடிதம் ; அச்சடித்த பாதி . 

தாள் ; சாதனம் ; விளம்பரத்துண்டு ; இலை . பதச்சாயை - மக்களின் நிழல் . 
பத்திரை - இரண்டு , 

பன்னிரண்டாந் பதச்சேதம் - சீர் ; சொற்றொடரைத் தனித்தனி 
திதிகள் ; காலவகை ; நற்பசு ; காளி; கண்ணன் சொல்லாகப் பிரித்தல் . 
தேவியருள் ஒருத்தி . 

பதசம் - பறவை ; சந்திரன் . 


. 


. 


பதசாரம் 


717 


பதாகை 


பதசாரம் - சொல்லின் பொருள் நயம் . 

பதமை - மென்மை ; மந்தகுணம் ; அமைதி ; மெல் 
பதசாரி - நாட்டியத்திற் காலடியிடும் வகை . 

லோசை ; இணக்கம் ; தாழ்மை . 
பதசாலம் - மகளிர் அணியும் காலணிவகை , பதயுகம் - இணையடிகள் . 
பதஞ்செய்தல் -- பதப்படுத்துதல் ; மென்மை பதர் - உள்ளீடு இல்லாத நெல் ; பயனின்மை ; 
யாக்கு தல் . 

பயனற்றவர் ; குற்றம் . 
பதட்டம் - காண்க : பதற்றம் .. 

பதர்ச்சொல் - பொருளில்லாத சொல் . 
பதடி - பதர் ; உமி ; பயனின்மை ; வில் . 

பதர்த்தல் - பதராய்ப் போதல் . 
பதணம் - மதிலுள் மேடை ; மதில் . 

பதரி - இலந்தைமரம் ; காண்க : பதரிகாசிரமம் . 
பதத்திரம் - சிறகு . 

பதரிகாசிரமம் - இமயச்சாரலில் உள்ளதும் 
பதத்திரி - பறவை . 

நாராயணர் தவம் புரிந்ததும் திருமாலுக்குச் 
பதநியாசம் - நடனத்தில் ஒழுங்குபெற அடி சிறந்ததுமான தலம் . 
வைக்கும் முறை ; ஒரு பூண்டுவகை . 

பதலம் - பத்திரம் ; பாதுகாப்பு . 
பதநீர் - புளிப்பு ஏறாதபடி சுண்ணாம்பு இடப் பதலை -- சிறுமலை ; மலை ; மத்தளம் ; ஒருகட் 
பட்ட கலயத்துள் இறக்கிய இனிப்புக் கள் ; பகுவாய்ப் பறை ; தாழி ; அலங்காரக் குடம் . 
பனஞ்சாறு . 

பதலைவங்கு - மலைக்குகை . 
பதநெகிழ்த்தல் - சொற்பிரித்தல் . 

பதவம் - அறுகம்புல் . 
பதப்படுத்துதல் - பயன் படும்படி 

பயன்படும்படி செய்தல் ; பதவல் - குப்பை . 
இணக்குதல் ; பக்குவப்படுத்துதல் . 

பதவாயுதம் - காண்க : காலாயுதம் . 
பதப்படுதல் - பக்குவமாதல் ; பழுத்தல் . 

பதவி - நிலை ; வழி ; புண்ணியவுலகம் ; நால்வகை 
பதப்பர் - வெள்ளத்தைத் தடுக்க இடும் மணற் வீட்டுநிலை ; நீர்மையுள்ளவன் . 
கோட்டை . 

பதவிசு - அமைதி , 
பதப்பாடு - பக்குவமாகை; பழுக்கை ; மதிலுறுப்பு . பதவியடைதல் - கதியடைதல் ; உயர் நிலை 
பதப்பிரயோசனம் - சொல்லின் பொருள் நயம் . அடைதல் . 
பதப்புணர்ச்சி - நிலைமொழியும் வருமொழியும் பதவியது - சாந்தமானது ; மெல்லியது .. 
ஒன்றுபடுகை . 

பதவு - காண்க : பதவல் ; புல் ; புற்கட்டு ; புன்மை ; 
பதப்பேறு - காண்க : பதமுத்தி . 

அமைதி . 
பதப்பொருள் - காண்க : பதவுரை . 

பதவுரை - செய்யுளில் சொல்லைப் 

பிரித்துப் 
பதபதெனல் ஓர் ஒலிக்குறிப்பு ; நெஞ்சு அடித்தற் 

பொருளுரைத்தல் . 
குறிப்பு . 

பதவை - வழி ; குப்பை . 
பதபாடம் - வேதவாக்கியங்களைப் பதம்பதமாக பதற்றம் - முன்பின் ஆராயாமல் விரைவுபடுதல் . 
எடுத்தோதும் முறை . 

பதறுதல் - காண்க : பதற்றம் . 
பதபாதம் - காலடி . 

பதன் - பக்குவம் . 

பதன் படுதல் - பக்குவமாதல் . 
பதபூர்த்தி - சாரியை . 

பதன்பதனெனல் - மனம் பரிதவித்தற்குறிப்பு . 
பதம் - பக்குவம் ; 

உணவு , சோறு ; அவிழ் ; 

பதனம் - பத்திரம் ; பாதுகாப்பு ; மதிலுள் 
தண்ணீர் ; ஈரம் ; கள் ; அறுகம்புல் ; இளம்புல் ; 

மேடை ; மதில் ; இறக்கம் ; தாழ்மை ; அமைதி ; 
இனிமை ; இன்பம் ; அழகு ; ஏற்ற சமயம் ; 

கோள்களின் அட்சாம்சம் . 
தகுதி ; பொழுது ; நாழிகை ; கூர்மை ; அடை 

பதனழிதல் - பக்குவ நிலை தவறுதல் . 
யாளம் ; அளவை ; பொருள் ; காவல் ; கொக்கு ; பதனழிவு - பக்குவம் கெடுகை . 
முயற்சி ; மாற்றுரு ; செய்யுளடி நாலிலொன்று ; 

பதனி - காண்க : பதநீர் . 
பூரட்டாதிநாள் ; மொழி ; காண்க : பதபாடம் ; பதனிட்டதோல் - செப்பனிடப்பட்ட தோல் . 
இடம் ; பதவி ; தெய்வபதவி ; வழி ; தரம் ; பதனிடுதல் - தோல் முதலியவற்றை 
கால் ; வரிசை ; ஒளி ; இசைப்பாட்டுவகை . 

வாக்குதல் . 
பதம்பார்த்தல் - ஆய்வு செய்தல் ; சுவையறிதல் ; பதாகம் - விருதுக்கொடி ; அபிநயத்துக்குரிய 
செயலைத் தொடங்குமுன் ஆராய்ந்து பார்த் ஆண் கைகளுள் ஒன்று . 
தல் ; விதையிட நிலஞ் சோதித்தல் . 

பதாகன் - அரசன் ; கொடியுடையோன் . 
பதமம் - சந்திரன் ; பறவை ; விட்டிற்பூச்சி . 

பதாகினி 
பதமுடித்தல் - பகுபத உறுப்புக் கூறுதல் . 

பதாகை 

விருதுக்கொடி ; பெருங்கொடி ; 
பதமுத்தி - பரமுத்திக்கும் கீழ்ப்பட்ட இந்திரன் இணையாவினைக்கைவகை; அபிநயக் 
முதலிய இறையவர் பதங்கள் . 


மெது 


படை . 


கைவகை . 


பதாதி 


718 


பதினெண்கணம் 


பதாதி - காலாட்படை ; ஒரு யானை , ஒரு தேர் , பதியம் - நாற்று ; ஊன்றிநடுஞ்செடிகொடிகிளை 
ஒரு குதிரை , ஐந்து காலாள்கள் கொண்ட முதலியன ; காண்க : இலைப்பாசி ; பதிகம் ; 
படைத் தொகுதி ; அமைதியின்மை . 

பாடல் ; பதிப்பது ; தெய்வத்தைப்பற்றிப் 
பதாயுதம் - காண்க : காலாயுதம் . 

பெரும்பாலும் பத்துச் செய்யுளால் பாடப் 
பதார்த்தம் - சொற்பொருள் ; பொருள் ; சோறு படும் நூல்வகை . 
ஒழிந்த கறி முதலிய உணவுப்பொருள் ; | பதியரி - நாற்று . 
சொத்து ; திரவியம் முதலிய எழுவகைப் பதியிலார் - கணிகையர் . 
பொருள்கள் ; சைவசமய முப்பொருள் ; சமண பதியெழுதல் - வலசைபோதல் ; பயத்தால் ஊரை 
சமய இருவகை மூலப்பொருள்கள் . 

விட்டு ஓடிப்போதல் . 
பதி - நகரம் ; பதிகை ; நாற்று ; உறைவிடம் ; பதிரன் -- செவிடன் . 
வீடு ; கோயில் ; குறிசொல்லும் இடம் ; ஊர் ; / பதில் - மாற்றம் ; விடை ; பதிலாக . 
பூமி ; குதிரை ; தலைவன் ; கணவன் ; அரசன் ; | பதிலாள் - பிரதியாக அமர்த்தும் ஆள் . 
மூத்தோன் ; குரு ; கடவுள் . 

பதிலிப்பத்திரம் - அதிகாரப்பத்திரம் . 
பதிக்கினி - கணவனைக் கொன்றவள் .. 

பதிவிரதம் - காண்க : பதிவிரதாதர் ( ரு ) மம் . 
பதிகம் - பத்துச் செய்யுளால் முடியும் நூல் ; பதிவிரதமுல்லை - கற்புக்கு அறிகுறியாக அணி 
பாயிரம் ; நாற்று . 

யும் முல்லை . 
பதிகன் - வழிப்போக்கன் ; காலாள் . 

பதிவிரதாதர் ( ரு ) மம் - கற்புநெறி . 
பதிசித்திரம் - கோபுரப்பதுமை . 

பதிவிரதி ( தை ) - கற்புடைய மனைவி . 
பதிசேவை - கணவனுக்குச் செய்யும் தொண்டு . பதிவிருத்தல் - ஒளித்திருத்தல் . 
பதிஞானம் - கடவுளைப்பற்றிய அறிவு , இறை பதிவு - அழுந்துகை ; பள்ளம் ; விண்மீன்களின் 
யறிவு . 

சாய்வு ; பதுக்கம் ; தீர்மானிக்கப்பட்ட செலவு ; 
பதிஞானவாழ்வு - பரம்பொருளோடு இரண்டறக் வழக்கம் ; கணக்குப் பதிகை ; மனம் ஊன்றுகை ; 
கலத்தலாகிய அனுபவம் . 

அமைதி ; விலைத்தணிவு ; பதியம் . 
பதிட்டித்தல் - தொடங்குதல் . 

பதிவுவைத்தல் - கணக்கிற் பதிதல் ; வாடிக்கை 
பதிட்டை - நிறுவு தல் , பிரதிட்டை ; தொடக்கம் . வைத்தல் . 
பதித்தல் - அழுத்துதல் ; மணி முதலியன இழைத் பதிவைத்தல் - நாற்றுப் பதித்தல் ; பதியம் போடு 
தல் ; பதியவைத்தல் ; குழியாக்குதல் ; தாழ்த் தல் . 
தல் ; எழுதல் ; அதிகாரம் கொடுத்தல் . 

பதிற்சீட்டு - பதிலியாக வாங்கும் ஆவணத்தின் 
பதித்திரி - உலைத்துருத்தி . 

படி . 
பதித்தெழுதுதல் - அழுந்த 

அழுந்த எழுதுதல் ; மேலே பதினாயிரம் - பத்தாயிரம் . 
இடம்விட்டுக் கீழே எழுதுதல் . 

பதினாலுலகம் - மேலேழுலகமான பூலோகம் , 
பதிதபாவனன் - ஒழுக்கம் தவறியவரைத் புவலோகம் , சுவர்க்கலோகம் , சனலோகம் , 
தூயராக்கும் கடவுள் . 

தபோலோகம் , சத்தியலோகம் , மகாலோகம் ; 
பதிதல் - முத்திரை முதலியன அழுந்துதல் ; 

கீழேழுலகமான அதலம் , விதலம் , சுதலம் , 
தாழ்ந்திருத்தல் ; ஆழ்தல் ; ஊன்றுதல் ; நிலை 

தராதலம் , இரசாதலம் , மகாதலம் , பாதலம் . 
யாதல் ; தங்குதல் ; கோள் முதலியன இறங்கு பதினாறுபேறு - புகழ் , கல்வி , வலிமை , வெற்றி , 
தல் ; விலை தணிதல் ; அதிகாரம் பெறுதல் ; 

நன்மக்கள் , பொன் , நெல் , நல்லூழ் , நுகர்ச்சி , 
பின்னிடுதல் . 

அறிவு , அழகு , பெருமை , இளமை , துணிவு , 
பதிதன் - சமய ஒழுக்கந் தவறினவன் . 

நோயின்மை , வாழ்நாள் என்பன . 
பதி நிச்சயம் - கடவுளின் இருப்பு அறிதல் . 

பதினெட்டாம் பெருக்கு - ஆடிமாதம் பதினெட் 
பதிப்பு - பதித்தல் ; நூல் அச்சிடுகை ; அச்சிடப் 

டாம் நாள் காவிரிப்பெருக்கு ; ஆடிப் பதினெட் 
பட்ட நூல் . 

டில் கொண்டாடும் விழா . 
பதிபக்தி - கணவனிடம் கொண்டுள்ள அன்பு . 

பதினெண்கண்ணன் - பதினெட்டுக் கண்களை 
பதிபடை - மறைந்து நிற்கும் சேனை . 

யுடைய முருகன் . 
பதிபோடுதல் - பதுங்குதல் ; நாற்று நடுதல் ; | பதினெண்கணம் - அமரர் , சித்தர் , 

அசுரர் , 
பதியம்போடுதல் . 

தைத்தியர் , கருடர் , கின்னரர் , நிருதர் , 
பதிமினுக்கு - இடத்தைத் துலக்குவதாகிய 

கிம்புருடர் , இயக்கர் , பூதர் , விஞ்சையர் , 
துடைப்பம் . 

கந்தருவர் , அந்தரர் , பசாசர் , முனிவர் , உரகர் 
பதிமை - பிரதிமை . 

( நாகர் ) , விண்ணோர் , மண்ணோர் ஆகியோர் . 


. 


பதினெண்கீழ்க்கணக்கு 


719 


பந்தடித்தல் 


. 


இடம் . 


குறிப் 


பதினெண்கீழ்க்கணக்கு - நாலடியார் , நான் பதுமகோசிகம் - தாமரைக்காய் உருவமாகக் 
மணிக்கடிகை , இன்னா நாற்பது , இனியவை கைகுவித்து ஐந்து விரலையும் அகல விரித்துக் 
நாற்பது , கார் நாற்பது , களவழி நாற்பது , காட்டும் இணையாவினைக்கைவகை . 
ஐந்திணை ஐம்பது , 

ஐந்திணை 

எழுபது , பதுமநாபன் - உந்தித் தாமரை யோனாகிய 
திணைமொழி ஐம்பது திணைமாலை திருமால் . 
நூற்றைம்பது , திருக்குறள் , திரிகடுகம் , பதுமநிதி - குபேரனது ஒன்பான் நிதியுள் ஒன்று .. 
ஆசாரக்கோவை , பழமொழி , சிறுபஞ்சமூலம் , பதுமபந்து - சூரியன் ; தேனீ. 
முதுமொழிக்காஞ்சி , ஏலாதி , கைந்நிலை பதுமபீடத்தன் - பிரமன் . 
என்னும் பதினெட்டு நூல்கள் . 

பதுமபீடம் - தாமரை வடிவாகச் செய்யப்பட்ட 
பதினெண்குடிமக்கள் - ஓ டாவி ( ஓடஞ்செய் 
பவர் ) , கன்னார் , குயவர் , கொல்லர் , பதுமம் - தாமரை ; காண்க : பதுமரேகை ; 
கோவியர் ( இடையர் ) , ஓச்சர் , தச்சர் , 

பதினெண் புராணத்துள் ஒன்று ; காண்க : 
தட்டார் , நாவிதர் , பள்ளர் , பாணர் ,, 

பதுமபீடம் ; பதுமநிதி ; ஆசனவகை ; முடியுறுப்பு 
பூமாலைக்காரர் , எண்ணெய் வாணியர் , ஐந்தனுள் ஒன்று ; அபிநயத்துக்குரிய ஆண் 
உப்புவாணியர் , இலைவாணியர் , வண்ணார் , கைகளுள் ஒன்று ; சோதிநாள் ; மாணிக்கவகை . 
வலையர் , வெட்டியான் ஆகிய குடிமக்கள் . 

பதுமமணி - தாமரைக்கொட்டை . 
பதினெண்புராணம் - மச்சம் , கூர்மம் , வராகம் , 

பதுமயோனி - தாமரையில் பிறந்த பிரமன் . 
வாமனம் , பதுமம் , வைணவம் , பாகவதம் , 

பதுமராகம் - மாணிக்கவகை . 
பிரமம் , சைவம் , இலிங்கம் , பௌடியம் , பதுமரேகை - ஒருவனது நற்பேற்றைக் 
நாரதீயம் , காருடம் , பிரமகைவர்த்தம் , 

பதாகக் கருதப்படும் தாமரை வடிவான கைக் 

கோடு . 
காந்தம் , மார்க்கண்டேயம் , ஆக்கினேயம் , 
பிரமாண்டம் என்பன . 

பதுமவியூகம் - தாமரை வடிவமாக வகுக்கப்பட்ட 

படையணி . 
பதினெண்மொழி - பதினெண் நாட்டார்க்குரிய 

பதுமவீசம் - தாமரைமணி . 
மொழியான அங்கம் , அருணம் , கலிங்கம் , 

பதுமன் - பிரமன் ; எண்வகை நாகத்துள் ஒன்று . 
காம்போசம் , கொங்கணம் , கோசலம் , 

பதுமாக்கன் - தாமரை 

போன்ற கண்களை 
கௌசிகம் , சாவகம் , சிங்களம் , சிந்து , சீனம் , 

யுடைய திருமால் . 
சோனகம் , திரவிடம் , துளுவம் , பப்பரம் , 

பதுமாசனம் - இரு கால்களையும் மடக்கி அமரும் 
மகதம் , மராடம் , வங்கம் என்பன . 

தாமரை மலர்போன்ற இருக்கை நிலை . 
பதினோராடல் - அல்லியம் , கொட்டி , குடை , 

பதுமாசனன் - தாமரையில் வீற்றிருக்கும் பிரமன் . 
குடம் , பாண்டரங்கம் , மல் , துடி , கடையம் , பதுமாசனி ( னை ) - தாமரையில் வீற்றிருக்கும் 
பேடு , மரக்கால் , பாவை என்னும் பதினொரு திருமகள் . 
வகையான கூத்துகள் . 

பதுமாஞ்சலி - இரு கையையும் தாமரைக்காய் 
பதுக்கம் - ஒளிப்பு ; கபடம் ; பதுங்குந்தன்மை ; உருவமாகக் கூட்டும் இணைக்கைவகை . 
மன்னிக்கை ; கண்ணி . 

பதுமாவதி - காண்க : பதுமாசனி ( ளை ) . 
உள்ளான் குருவி ; 
பதுக்காய் 

உயர் 
பதுமினி - நால்வகைப் பெண்டிருள் 

பருத்துக் பதுமினி - நால்வகைப் 
குள்ளமாய் உள்ளவன் . 

இலக்கணம் உடையவள் . 
பதுக்குதல் - ஒளித்துவைத்தல் . 

பதுமுகம் - காண்க : 

பதுமாசனம் ; நறும்பண்ட 
பதுக்கை - கற்குவியல் ; இலைக்குவியல் ; மணற் 

காளி ; 
பதுமை - திருமகள் ; 

கற்பிற் சிறந்த 
குன்று ; சிறு தூறு ; பாறை . 

சூரபன்மன் மனைவி ; திருமகள் தோன்றிய 
பதுக்கைக்கடவுள் மணற்குன்றின் மேலுள்ள 

பொய்கை ; ஓரிதழ்த்தாமரை ; பாவை ; சிலை ; 
நடுகல் தெய்வம் . 

பதுமநிதி . 
பதுங்கலன் - பின்னிற்பவன் ; கூச்சமுள்ளவன் . 

பதைத்தல் - துடித்தல் ; வருந்துதல் ; நடுங்குதல் ; 
பதுங்குதல் - ஒளித்தல் ; பதிவிருத்தல் ; மறைதல் ; ஆத்திரமடைதல் ; செருக்கடைதல் . 

பின்னிற்றல் ; காண்க : பதுங்கு பிடித்தல் . பதைபதைத்தல் - மிகத் துடித்தல் . 
பதுங்குபிடித்தல் - மேல்தளத்துக்குச் சிறுகல் பந்தகம் - கட்டு ; முடிச்சு ; பற்று ; அடைமானம் ; 
பாவுதல் . 

சார்ந்திருத்தல் . 
பதுமகேசரம் - புன்னைமரம் . 

பந்தடித்தல் - பந்து விளையாடுதல் . 


வகை . 


பந்தணம் 


720 


பயசுகம் 


பந்தணம் - பற்று . 

பந்துசனம் சுற்றத்தார் . 
பந்தம் - உறவு ; கட்டு ; தொடர்பு ; முடிச்சு ; 1 பந்துத்துவம் - உறவு . 
பற்று ; செய்யுளின் தளை ; முறைமை ; கட்டுப் பந்துமாலை - பூப்பந்து . 
பாடு ; மயிர்முடி ; 

சொத்தைப் பிறர்வயப் பந்துரம் - அழகு . 
படுத்துகை ; மதில் ; கை விளக்கு ; தீவட்டி ; பந்துவராளி - ஒரு பண்வகை . 
அழகு ; தீத்திரள் ; உருண்டை ; பொன் ; பந்தெறிகளம் - பந்து விளையாடும் இடம் . 
நூலிழை ; பெருந்துருத்தி . 

பப்ப - இகழ்ச்சிக் குறிப்பு . 
பந்தம்பிடித்தல் - தீவட்டி தாங்குதல் ; இறந்தவர் பப்படம் - அப்பளம் . 
உடலத்தைச் சுடுகாட்டுக்குக் கொண்டுபோகும் பப்பத்து - பத்துக்கொண்ட கூறுகள் . 
போது அவர் பேரக்குழந்தைகள் நெய்யில் ! பப்பளி - பப்பாளிமரம் ; கிச்சிலிவகை . 
நனைத்த பந்தத்தைப் பிடித்தல் . 

பப்பளிச்சேலை - ஒரு நிறமுடைய சேலைவகை . 
பந்தயக்குதிரை - போட்டியோட்டத்தில் விடப் 

பப்பாதி - இரண்டு சமபாகம் . 
படுங் குதிரை . 

பப்பாளி - ஒரு சிறுமரவகை . 
பந்தயம் - போட்டி ; போட்டியில் வைக்கும் பப்பு - பரப்பு; ஒப்பு ; துவரம்பருப்பு . 
பொருள் ; பந்தகம் . 

பப்புவர் - அரசனது கீர்த்தியைப் புகழ்வோர் . 
பந்தர் - பந்தல் ; நிழல் ; பண்டசாலை ; ஓலக்க பம் - விண்மீன் . 
மண்டபம் ; படர்கொடி விதானம் ; ஒரு கடற் பம்பரத்தி - அடக்கமற்றவள் . 
கரைப் பட்டினம் . 

பம்பரம் - வேகமாகச் சுழற்றி விளையாடும் கருவி ; 
பந்தல் - கால் நட்டுக் கீற்றுகள் பரப்பிய இடம் ; 

மந்தரமலை ; அடக்கமற்றவள் , 
நிழல் ; பண்டசாலை ; ஓலக்கமண்டபம் ; படர் 
கொடி விதானம் ; நீர் விழுதற்குக் 

பம்பரமாட்டுதல் - பம்பரஞ் சுழற்றுதல் ; அலைக் 
குழாய் 

கழித்தல் . 
வடிவாகச் செய்யப்பட்ட கருவி . 
பந்தற்கால் - திருமணத்தை முன்னிட்டு நல்ல பம்பரைக்காரியம் - முறைபிறழ்ந்த செய்கை . 
வேளையில் பந்தல் போடுவதற்காக நடப்படும் பம்பல் - பரந்த வடிவு ; ஒலி ; களிப்பு ; பொலிவு ; 
கால் . 

அறுவடை ; துளி . 
பந்தனம் - கட்டுகை ; கட்டு ; கயிறு ; 

கட்டு ; கயிறு ; சிறைப் பம்பு - வேடிக்கை ; கல் ; மூங்கில் மரம் . 
படுத்துகை . 

பம்புதல் - செறிதல் ; நிறைதல் ; பரவுதல் ; 
பந்தனாலயம் - சிறைச்சாலை . 

எழுதல் ; ஒலித்தல் . 
பந்தனை - கட்டுகை ; கட்டு ; பற்று ; ஆணவம் பம்பை - ஒரு வாத்தியவகை ; முல்லை நெய்தல் 

முதலிய குற்றங்கள் ; மகள் ; குழந்தை நோய் . நிலங்கட்குரிய பறை ; பறட்டைமயிர் ; ஒரு 
பந்தானம் - உறவினர் கூட்டம் . 

பொய்கை ; பாம்பன் வாய்க்கால் . 
பந்தி - உண்டற்கு அமர்ந்தவர் வரிசை ; குதிரைச் பம்பைக்காரன் - பம்பையடிக்கும் தொழிலுடை 
சாலை ; ஒழுங்கு ; கட்டு . 

யோன் . 
பந்தித்தல் - கட்டுதல் ; கூடுதல் ; ஆன்மாவைப் 

பம்மல் - மூட்டம் ; தையல் நூலோட்டம் . 
பாசத்துக்குள்ளாக்குதல் . 

பம்மாத்து - வெளிவேடம் . 
பந்திப்பாய் - விருந்தினர் உணவருந்த உட்காரப் பம்முதல் - மேகம் மூட்டம்போடு தல் ; செறிதல் ; 
போடும் நீண்ட பாய் . 

மறைதல் ; மூடுதல் ; ஒலித்தல் ; நூலோட்டுதல் ; 
பந்தி போசனம் - பலரும் சேர்ந்து உண்ணுதல் . 

பதுங்குதல் . 
பந்திவஞ்சனை - பந்தி பரிமாறு த லி ல் 
ஓர 

பம்மை - திருமகள் ; ஆரியாங்கனையருள் ஒருத்தி ; 
வஞ்சனை காட்டுதல் . 

பதுமை . 
பந்திவிசாரணை - உணவளிக்கும்போது பந்தியில் 

பமரம் - வண்டு . 
உள்ளோரைப் போற்றுகை . 
பந்து - சுற்றம் ; உருண்டை வடிவான விளையாட் 

பயகம்பனம் - அச்சத்தால் நடுங்குகை . 
டுக்கருவி ; சுருள் ; நீர்வீசுங் கருவி ; மட்டத் பயங்கரம் - அச்சம் ; மிகு அச்சம் உண்டாக்குதல் . 
துருத்தி ; திரிகை ; கட்டு ; சூழ்ச்சி ; பொருளின்றி பயங்காட்டுதல் - அச்சமடையத்தக்க தோற்றங் 
வழங்கும் ஒருசொல் விழுக்காடு ; 

ஆட்டச் 

காட்டுதல் ; அச்சமுறச் செய்தல் . 
சீட்டு ; அடிக்கும் சவுக்கு . 

பயங்காளி - அச்சமுள்ளோன் . 
பந்துக்கட்டு - சம்பந்தக்கட்டு , சுற்றமி கு தி ; | பயசம் - நீர் ; பால் . 
சூழ்ச்சி ; 

கூட்டச்சேர்க்கை ; இல்லாததைக் பயசு - நீர் ; பால் ; திருநாமப்பாலைப்பூண்டு . 
கூட்டிச் சொல்லுகை . 

பயசுகம் - பூனை . 


பயணங்கட்டுதல் 


721 


பயிலுதல் 


பயணங்கட்டுதல் , ) பயணத்துக்கு ஆயத்தம் பயனிலி - ஒன்றுக்கும் உதவாதவன் ( ள் ) . 
பண்ணுதல் . 

பயனிலை - சொற்றொடரில் எழுவாய் 
பயணம் - யாத்திரை ; இறப்பு .. 

கொண்டு முடியும் சொல் . 
பயத்தல் - விளைதல் ; உண்டாதல் ; பலித்தல் ; | பயனுவமம் , 

- பயனைப்பற்றி வரும் உவமை . 
கிடைத்தல் ; படைத்தல் ; பெறுதல் ; கொடுத் பயனுவமை 
தல் ; பூத்தல் ; இயற்று தல் ; நிறம்வேறுபடுதல் ; பயானகம் 

வினைப்பயன் ; அச்சம் ; நரகவகை . 
அச்சமுறுதல் . 

பயிக்கம் - பிச்சை . 
பயதம் - காண்க : பமரம் , 

பயிட்டம் - முத்துவகை . 
பயந்தாள் - தாய் .. 

பயித்தியக்காரன் - பித்துப்பிடித்தவன் ; மூடன் . 
பயந்தோர் - பெற்றோர் . 

பயித்தியம் - காண்க : பைத்தியக்காரன் ; பித்து ; 
பயந்தோர்ப்பழிச்சல் - தலைவியின் பெற்றோரைத் மதிகேடு ; தீராமோகம் . 
தலைவன் வாழ்த்திப் புகழும் துறை . 

பயிர் - விலங்கொலி ; ஒலிக்குறிப்பு ; அழைப்பு ; 
பயந்தோன் - தந்தை . 

பறவைக்குரல் ; ஒலி ; வாச்சியம் ; 

சைகை ; 
பயப்படுத்துதல் - அச்சுறுத்துதல் . 

விதந்து கட்டிய வழக்கு ; அருவருப்பு ; பயன் 
பயப்படுதல் - அஞ்சுதல் . 

படுத்தத்தகும் செடிகள் ; பைங்கூழ் ; குருத்து ; 
பயப்பய - மெல்ல மெல்ல . 

காண்க : இடலை . 
பயப்பாடு - பயன்படுகை ; அச்சம் . 

பயிர்க்குடி - பயிரிடுங் குடி . 
பயப்பு - பயன் ; அருள் ; நிறம் வேறுபடுகை ; பயிர்த்தல் - அரு வருத்தல் ; மனங்கொள்ளா 
பொன்னிறம் . 

திருத்தல் . 
பயபக்தி - ஒடுக்கவணக்கம் . 

பயிர்த்தொழில் - உழுதொழில் . 
பயம் - அச்சம் ; அச்சச்சுவை ; வாவி ; அமுதம் ; பயிர்தல் - விலங்கு முதலியன ஒன்று ஒன்றனைக் 
பால் ; நீர் ; பலன் ; வினைப்பயன் ; பழம் ; 

குறியிட்டு அழைத்தல் ; அழைத்தல் ; இசைத் 
இன்பம் ; அரசிறை ; தன்மை . 

தல் . 
பயம்பகர்தல் - பயன்படுதல் . 

பயிர்ப்பு - அருவருப்பு ; பெண்டிர் குணம் நான்க 
பயம்பு - பள்ளம் ; குழி ; யானையை அகப்படுத் 

னுள் ஒன்று , பயிலாத பொருளில் வரும் 

அருவருப்பு ; மனங்கொள்ளாமை ; தூய்மை 
தும் குழி ; நீர்நிலை ; காண்க : வசம்பு . 

யின்மை ; பிசின் . 
பயமுறுத்துதல் - அச்சமுண்டாக்குதல் ; கண்டித் 

பயிர்பிடித்தல் - பயிரில் தானியமணி பற்றுதல் . 
தல் . 

பயிர்வைத்தல் - பயன் தரும் மரஞ்செடிகள் 
பயரை - ஒரு மரவகை . 
பயல் - சிறுபிள்ளை ; இழிஞன் ; பாதி ; 

பாதி ; பங்கு ; 

நடுதல் ; நிலச் சாகுபடி செய்தல் . 

பயிரங்கம் - காண்க : பகிரங்கம் . 
பள்ளம் ; குறிப்புச்சொல் . 
பயலாள் - வாலிபப் பருவத்தவர் . 

பயிரவி - காண்க : முடக்கொற்றான் ; பைரவி . 

பயிரழிவு - விலங்கு , வெள்ளம் முதலியவற்றால் 
பயற்றங்காய் - பயறு உள்ளடங்கிய காய் ; பயறு 

உண்டாகும் பயிர்க்கேடு . 
வகை ; பூணூலின் நீளத்தைக் குறைக்க இடும் 

பயிராதல் - பயிர் உண்டாதல் ; சினையாதல் . 
முடிச்சுவகை . 
பயற்றம்மை - காண்க : சிச்சிலுப்பை ; சின்னம்மை 

பயிரிடுதல் - நிலத்தில் பயிர்களை உண்டாக்கு 
நோய் . 

தல் ; விலங்குகளை அவ்வவற்றின் ஒலிக்குறி 
பயறு - பாசிப்பயறு ; தானியவகை ; 
தானியவகை ; சித்திரை 

காட்டி அழைத்தல் . 

பயிரிலி - தரிசுநிலம் . 
நாள் . 

பயிருகம் - பழம்பாசி . 
பயன் - பலன் ; வினைப்பயன் ; சொற்பொருள் ; 

பயிரேறுதல் - பயிர்செழித்தல் . 
செல்வம் ; பழம் ; அகலம் ; சாறு ; பால் ; வாவி ; 

பயில் - பழக்கம் ; சொல் ; சைகை ; குழூஉக்குறி . 
அமுதம் ; நீர் . 

பயில்வான் - மற்போர்புரிவோன் . 
பயன்சொல்லுதல் - பலன் இன்னதென்று சொல் பயில்வு - பயிற்சி ; செய்கை ; இருப்பு . 
லுதல் ; பொருளுரைத்தல் . 

பயிலல் - எடுத்தலோசை ; கற்றல் . 
பயன்படுதல் - உதவியாயிருத்தல் . 

பயிலியம் - குப்பைமேனிப்பூண்டு . 
பயன்மரம் - பயன்படுபொருள் தரும் மரம் . 

பயிலுதல் - தேர்ச்சியடைதல் ; சொல்லுதல் ; 
பயனில்சொல் - இழிசொல் நான்கனுள் ஒன் பழகுதல் ; சேவித்தல் ; நடமாடு தல் ; தங்குதல் ; 
றாகிய வீண்சொல் . 

கற்றல் ; நிகழ்தல் ; நெருங்குதல் ; பொருந்துதல் ; 
பயனிலாள் - விலைமகள் . 

ஒழுகுதல் ; ஒலித்தல் ; அழைத்தல் . 


91 


பரஞ்சோதி } - மேலான ஒளியுருவக் கடவுள் . 


பர்த்தா 


(மெய 


மலை . 


பயிற்சி 

722 

பரதவசந்தன் 
பயிற்சி - பழக்கம் ; செய்துபழகுதல் . 

பரசுபாணி - மழுவைக் கையிலுடைய சிவபிரான் ; 
பயிற்றி - பழக்கம் . 

பரசுராமன் ; விநாயகன் . 
பயிற்றுதல் - பழக்குதல் ; கற்பித்தல் ; சொல்லு பரசுவம் - பிறர்பொருள் . 

தல் ; பலகாற் கூறுதல் ; செய்தல் ; கொளுவுதல் . பரசை - சிறிய ஓடம் . 
பயின் - பிசின் ; பாலேடு ; கப்பலின் சுக்கான் . பரஞ்சாட்டுதல் - பொறுப்புக் காட்டு தல் . 
பயினன் - ஆதிசேடன் . 
பயினி - குறிஞ்சி நிலத்து மரவகை ; கூடுகை . 
பயோததி - கடல் ; பாற்கடல் . 

பரஞானதீபவிளக்கம் - திருவருள் . 
பயோதம் - மேகம் . 

பரஞானம் - கடவுளைப்பற்றிய அறிவு ; இறை 
பயோதரம் - மேகம் ; கடல் ; பாலைக்கொண்ட 

வனை உணரும் பத்தி நிலைவகை ; இறையறிவு . 
முலை ; பால் ; கரும்பு . 

பரட்டை - செடிமுதலியன தலை பரந்து நிற்கை ; 
பயோதிகம் - கடல் நுரை . 

காண்க : பறட்டை . 
பர்க்கம் - ஒளி ; வீரியம் . 

பரட்டையம் - ஒட்டுச் சல்லடம் . 
பர்க்கன் - சிவன் ; சூரியன் ; திருமால் ; பிரமன் . 

பரடு - கால்கரண்டை . 
பர்ணசாலை - இலைவேய்ந்த குடில் . 

பரண் - காவல்மேடை ; பொருள்களை வைக்கும் 
பர்ணம் - இலை . 

மேல் தட்டு ; மச்சு . 
கணவன் . 

பரண்டை - கணைக்கால் ; பறவைவகை . 
பர்வதம் - மலை . 

பரணம் - தாங்குகை ; உடுத்துகை ; கவசம் ; 
பர்வதராசகுமாரி - பார்வதி . 

சம்பளம் ; பட்டுச்சீலை ; பரணிநாள் . 

போர் 
பர்வதராசன் - மலைகளுக்கு அரசனான 

பரணி - பரணிநாள் ; அரசனுடைய 

வெற்றியைச் சிறப்பித்துப் பாடும் சிற்றிலக்கிய 
பரக்க - விரிவாய் ; மிக . 

வகை ; இராக்கதம் ; அடுப்பு ; செப்பு ; சிலந்திக் 

மேல் 
பரக்கழி - பெரும்பழி ; சீர்கெட்டவர் . 

கூடு ; மதகு ; கூத்து ; காவல்மேடை ; 
பரக்கழித்தல் - பெரும்பழி விளைத்தல் . 

தட்டு . 
பரக்கழிதல் - பெரும்பழியுறுதல் . 

பரணிகுடிசை - ஓலையால் வேய்ந்த குடில் . 
பரக்கழிவு - பெரும்பழி ; சீர்கெட்டவர் . 

பரத்தல் - பரவுதல் ; தட்டையாதல் ; அலமருதல் . 
பரக்குதல் - அலைந்து திரிதல் . 

பரத்தன் - பரத்தையரிடம் கூடி ஒழுகுபவன் . 
பரகதி - வீடுபேறு . 

பரத்தி - நெய்தல் நிலப் பெண் . 
பரகாயப்பிரவேசம் - கூடுவிட்டுக் கூடுபாய்தல் . பரத்திரயம் - காண்க : இரத்தினத்திரயம் .. 
பரகாரியம் - பிறர்காரியம் . 

பரத்திரவியம் - பிறர் பொருள் . 
பரகாலன் பகைவர்க்கு யமன் போன்றவன் ; பரத்திரி - மனைவியல்லாதவள் . 
திருமங்கையாழ்வார் . 

பரத்துதல் - விரித்தல் . 
பரகிதம் - பிறர்க்கு நன்மையானது ; ஒருவகைச் | பரத்துவம் - கடவுள் தன்மை ; திருமால் நிலை 
சோதிட நூல் . 

ஐந்தனுள் ஒன்று . 
பரகீயம் - பிறன்மனை விரும்புவதாகிய தீய பரத்தை - பொது மகள் ; தீய நடத்தை ; ஒரு செடி 
ஒழுக்கம் ; பிறர்க்கு உரியது . 

வகை ; அயன்மை . 
பரகீயை - பிறனுக்கு உரியவள் . 

பரத்தைமை - விலைமகளுடன் கூடும் வழக்கம் ; 
பரகுடிலம் - பிரணவம் . 

அயன்மை ; தீய நடத்தை . 
பரகுபரகெனல் - தடுமாறுதற்குறிப்பு ;; 

பரதகண்டம் - இந்திய நாடு . 
குறிப்பு . 

பரதத்துவம் - பரம்பொருள் . 
பரங்கருணை - தெய்வ அருள் . 

பரதந்திரம் , 
பரசமயம் - புறமதம் . 

பரதந்திரியம் 

} - பிறரைச் சார்ந்திருப்பது . 
பரசியம் - எல்லாரும் அறிந்தது . 

பரதம் - கூத்து ; ஒரு கண்டம் ; ஒரு நாடகத் தமிழ் 
பரசிவம் ( ன் ) - துரிய சிவன் . 

நூல் ; ஒரு பேரெண் . 
பரசு - மழுவாயுதம் ; கோடரி ; மூங்கில் , ஒரு பரதமோகினி - நாட்டியத்தால் பிறரை 
பண்வகை . 

மயக்குபவள் . 
பரசுகம் - வீடுபேற்றின்பம் . 

பரதர் - குருகுலத்தரசர் ; கூத்தர் ; நெய்தல் நில 
பரசுதல் - துதித்தல் ; மெல்லென ஒதுக்கி எடுத் மக்கள் ; வணிகர் ; காமுகர் . 
தல் ; மெல்லெனத் தேய்த்தல் . 

பரதவசந்தன் - வசந்தன் ஆட்டத்தில் ஒருவகை . 


ஒ லிக் 


பரதவர் 


723 


பரமபதம் 


ஓரரசன் . 


பரதவர் - நெய்தல் நில மக்கள் ; தமிழ்நாட்டுக் பரபாகம் - பிறர் சமைத்த உணவு ; மேன்மை ; 
குறு நில மன்னருள் ஒருசாரார் ; வணிகர் . 

வண்ணங்கள் கலத்தலால் உண்டாகும் 
பரதவருடம் - காண்க : பரதகண்டம் . 

அழகு ; நற்பேறு ; மிச்சம் . 
பரதவித்தல் - வருந்து தல் ; இரங்குதல் . 

பரபிருதம் - குயில் ; காகம் . 
பரதன் - இராமன் தம்பி ; பரதநூல் செய்தோன் ; பரபுட்டம் - குயில் . 

பரபுட்டை - விலைமகள் . 
பரதாரம் - பிறன்மனைவி . 

பரபூர்வை - மறுமணம் செய்தவள் . 
பரதாரி - பிறன்மனை விழைவோன் . 

பரபோகம் - பேரின்பம் . 
பரதி - நாடகி , கூத்தாடுபவள் . 

பரம் - உடல் ; கவசம் ; பாரம் ; கேடகவகை; 
பரதெய்வம் - முழுமுதற் கடவுள் . 

மேலானது ; திருமால் நிலை ஐந்தனுள் ஒன்று ; 
பரதேகம் - நுண்ணுடம்பு . 

கடவுள் ; மேலுலகம் ; திவ்வியம் ; வீடுபேறு ; 
பரதேசம் - அயல் நாடு ; காண்க : பரதேசயாத்திரை . பிறவி நீக்கம் ; முன் ; மேலிடம் ; அன்னியம் ; 
பரதேசயாத்திரை - திருமணச்சடங்கில் காசி சார்பு ; தகுதி ; நிறைவு ; நரகம் ; குதிரைக் 
யாத்திரை போதல் . 

கலணை ; அத்திமரம் ; பரதேசி . 
பரதேசி - கதியற்றவன் ; அயல் நாட்டான் ; பரம்படித்தல் - பரம்புச் சட்டத்தால் நிலத்தைச் 
இரவலன் ; தேசயாத்திரை செய்வோன் . 

சமப்படுத்தல் . 
பரதேவதை - காண்க : பரதெய்வம் . 

பரம்பரம் - வழிவழியாக வரும் உரிமை ; வமிசம் ; 
பரந்தவட்டம் - கைம்மணி . 

காண்க : பரம்பரை ; பரம்பரன் ; முத்தி ; ஒன்றுக்கு 
பரந்தவர் - இரந்து திரிவோர் . 

ஒன்று மேலானது . 
பரந்தாமம் - வைகுண்டம் . 

பரம்பரன் - முழுமுதற் கடவுள் . 
பரந்தாமன் - திருமால் . 

பரம்பரை - இடையறாத் தொடர்பு ; தலை 
பரநாரிசகோதரன் - பிறர்பெண்டிரை உடன் முறைத் தொடர்பு . 
பிறந்தாளாகக் கருதுபவன் . 

பரம்பு - உழுத கழனியைச் சமப்படுத்தும் பலகை ; 
பரநியாசம் - தெய்வத்தினிடம் அல்லது குருவிடம் 

பரவிய நிலம் ; மூங்கிற்பாய் ; வரப்பு ; இ 
ஆன்மபாரத்தை வைத்தல் . 

விரிவு ; வரிக்கணக்கு . 
பரப்ப - மிக . 

பரம்புதல் - பரவுதல் ; தட்டையாக 
பரப்பாழ் - வானவெளி . 

நிறைதல் . 
பரப்பிரமம் - முழுமுதற் கடவுள் ; உலகியலறிவு பரம்புப்பலகை - நிலத்தைச் 

பரம்புப்பலகை - நிலத்தைச் சமப்படுத்தும் 
அற்றவன் ; நூற்றெட்டு உபநிடதங்களுள் 

பலகை . 
ஒன்று . 

பரம்பொருள் - மேலான பொருள் ; கடவுள் . 
பரப்பு - இடவிரிவு ; உலகம் ; மிகுதி ; தொகுதி ; பரமகதி - வீடுபேறு ; இறுதிக்காலத்தில் புகும் 
அளவு ; ஒரு நிலவளவு ; கடல் ; முகடு ; நிவே அடைக்கலம் ; பூரணகதி . 
தனப் பொருள் ; கதவு நிலையின் மேலுள்ள பரமகாரணன் - ஆதிகாரணனான கடவுள் . 
மண் தாங்கிப் பலகை ; படுக்கை ; வரிக்கணக்கு . பரமகாருணிகன் - பேரருளாளன் . 
பரப்புதல் - பரவச்செய்தல் ; செய்தி முதலியன பரமகுரு - சிறந்த குரு ; ஆசாரியனுக்கு ஆசாரியன் . 
பரப்பல் ; விரித்தல் ; ஒழுங்கின்றி வைத்தல் ; 

பரமசண்டாளன் - கொடும்பாவி . 
நிலைபெறுதல் ; பெருகக் கொடுத்தல் . 

பரமசத்துரு - பெரும்பகைவன் . 

பரமசந்தேகம் - தீரா ஐயம் . 
பரபட்சம் 

பரமசித்தி - காண்க : பரமபதம் . 
பரபத்தி - சிவபத்தி ; கடவுளின் திருவுருவைக் | பரமசிவன் - சிவபிரான் . 
காணும் பத்தியின் முதலாம் நிலை . 

பரமசுதன் - தேவகுமாரர் , இயேசுநாதர் . 
பரபத்தியம் - முதல் ; வணிகக் கடன்களைப் பரமசுந்தரி - தருமதேவதை . 
பொறுக்கும் மதிப்பு ; கொடுக்கல் வாங்கல் ; பரமசுவாமி - கடவுள் ; அழகர்மலைத் திருமால் . 
சமன்செய்தல் . 

பரமஞானம் - இறையறிவு . 
பரபதம் - காண்க : பரகதி . 

பரமண்டலம் - அயல் நாடு ; வீடுபேறு . 
பரபரத்தல் - தீவிரப்படல் ; மிக விரைதல் ; தன்வய பரமதம் - பிறசமயம் . 
மழிதல் ; சுறுசுறுப்பாதல் ; தினவெடுத்தல் . பரமநாழிகை - திதி வார 

யோக கரண 
பரபரப்பு - சுறுசுறுப்பு ; தினவு ; விரைவு . 

நட்சத்திரங்களின் முழு நாழிகை. 
பரபரெனல் - விரைவுக்குறிப்பு . 

பரமபதம் - வீடுபேறு . 


விரிதல் ; 


பரபக்கம் } - பிறர்மதக் கொள்கை . 


பரமபாகவதன் 


724 


பராதீனம்பண்ணுதல் 


பரமரகசியம் } 


- 


பரமபாகவதன் - திருமாலடிமையில் சிறந்தவன் . பரவர் - ஒரு சாதியார் . 
பரமம் - சிறப்பு ; தலைமை ; முதன்மை ; முதற் | பரவல் - பரவின இடம் ; வாழ்த்து .. 
கடவுள் ; தெய்வ நிலை . 

பரவாகீசுவரி - சிவசத்தி . 
பரமமூர்த்தி - காண்க : பரமன் . 

பரவாசுதேவன் - பரமபதத்துள்ள திருமால் . 
பரமயோக்கியன் - உண்மையிற் சிறந்தோன் . பரவாதி - வேற்றுச்சமயத்தவன் ; இழிஞன் . 

அதிரகசியம் ; மறைவான பரவிருதயம் - குயில் . 
பரமராசியம் தத்துவக்கொள்கை . 

பரவிவேகம் - மெய்யறிவு . 
பரமலோபி - மிகு உலுத்தன் . 

பரவுக்கடன் - நேர்த்திக்கடன் . 
பரமன் - முதற்கடவுள் . 

பரவுதல் - பரந்திருத்தல் ; பரப்புதல் ; சொல்லு 
பரமன்னம் காண்க : பரமான்னம் . 

தல் ; புகழ்தல் ; துதித்தல் ; பாடுதல் . 
பரமனையேபாடுவார் தொகையடியாருள் பரவெளி - பரமன் உறையும் ஞானாகாசம் ; 
சிவனையே பாடும் ஒரு தொகுதியினர் . 

கடவுள் . 
பரமாகாசம் பரமன் உறையும் ஞானாகாசம் ; பரவை - பரப்பு ; கடல் ; உப்பு ; ஆடல் ; பரவல் ; 
கடவுள் . 

மதில் ; பரவி நிற்கும் நீர் ; திடல் ; சுந்தரர் 
பரமாணு - சூரியனின் கதிரில் படரும் துகளில் 

மனைவி . 
முப்பதில் ஒரு பாகமாகிய மிகச் சிறிய அளவு . பரவையமுது - உப்பு . 
பரமாத்துமன் - கடவுள் . 

பரவைவழக்கு - கடலால் சூழப்பெற்ற உலக 
பரமாத்துமா - பரம்பொருள் ; சுத்தாத்துமா . வழக்கு . 
பரமார்த்தம் - மேலான பொருள் ; 

உண்மைப் பரற்பரம் - ஒன்றுக்கொன்று . 
பொருள் ; உண்மை ; வீடுபேறு ; உலக இயல்பு ; 

பரன் - கடவுள் ; அயலான் ; சீவான்மா . 
அறியாமை ; ஒரு கற்பநூல் , 

பரனந்தி - காண்க : பரதெய்வம் . 
பரமார்த்தன் - உண்மையிற் சிறந்தோன் ; உலக 

பராக்கடித்தல் - பராமுகஞ்செய்தல் ; அவமதித் 
அனுபவமற்றவன் . 

தல் . 
பரமாற்புதம் - பெருவியப்பு . 

பராக்கதம் - கடியப்பட்டது . 
பரமான்மா - பரம்பொருள் . 

பராக்கிரமசாலி - வலுவுள்ளவன் ; வீரன் . 
பரமான்னம் 

பராக்கிரமம் - வீரம் ; வல்லமை . 
பரமானந்தம் - பேரின்பம் . 

பராக்கிரமன் - வீரன் . 
பரமீசன் - காண்க : பரமாத்துமன் ,. 

பராக்கிரமித்தல் - வீரச்செயல் காட்டு தல் . 
பரமுத்தி - வீடுபேறு ; பாசங்களிலிருந்து நீங்கித் பராக்கு - கவனமின்மை ; மறதி ; எச்சரிக்கையைக் 
துய்க்கும் பேரின்பம் . 

குறிக்கும் சொல் ; கவனமாறுகை . 
பரமேச்சுரன் , 

பராகண்டம் , 

கவனமின்மை . 
பரமேச்சுவரன் , கடவுள் ; சிவபிரான் . 

பராகண்டிதம் 
பரமேசுவரன் 

பராகம் - மகரந்தம் ; துகள் ; ஒரு நறுமணத்தூள் ; 
பரமேசுவரி - பார்வதி . 

காண்க : சந்தனம் ; நோன்புவகை . 
பரமேட்டி - பரம்பொருள் ; பிரமன் ; திருமால் ; பராகரணம் - இகழ்தல் .. 
சிவன் ; அருகன் ; பரமபதத்திலுள்ள ஐம்பூதங் பராகாச ( ய ) ம் - காண்க : பரவெளி . 
களுள் ஒன்று . 

பராங்கதி - காண்க : பரகதி . 
பரமைகாந்தி - கடவுளிடமே மனத்தை நிறுத்தும் பராங்குசன் - எதிரிகளாகிய யானைகளை அடக் 
பெரியோன் . 

கும் அங்குசம் போன்றவன் ; நம்மாழ்வார் . 
பரமோபகாரம் - பேருதவி . 

பராசத்தி - ஞானமயமான சிவ சத்தி ; நாற் 
பரர் - பிறர் ; பகைவர் . 

பிரிவுள்ள சிவசத்தி . 
பரல் - பருக்கைக்கல் ; விதை . 

பராசயம் - தோல்வி . 
பரலோககமனம் - இறப்பு . 

பராசலம் - திருப்பரங்குன்றம் . 
பரலோகம் - மேலுலகு ; வீட்டுலகு . 

பராசனன் - கொலைஞன் . 
பரவக்காலி - அவசரப்படுபவன் . 

பராசிதம் - சிவன் கைவாள் ; விட்டுணுக்கிரந்தி . 
. 

பராசியம் - காண்க : பரசியம் . 
பரவக்காலித்தனம் - அவசரப்படுகை . 

பராடம் - பாலை நிலம் . 
பரவசம் - பிறர்வயமாதல் ; தன்வயமற்றிருத்தல் ; | பராதீனம் - சுதந்தரமின்மை ; உரிமையற்றது . 
பிரமாணம் ; பராக்கு ; மிகுகளிப்பு . 

பராதீனம்பண்ணுதல் - தன் சொத்தைப் பிறர்க்கு 
பரவணி - தலைமுறை , பரம்பரை . 

உரிமையாக்குதல் . 


பாயசவகை . 


பராபத்தியம் 


725 


பரிச்செண்டு 


} 


ஆலோ 


பராபத்தியம் - காண்க : பாரபத்தியம் ; மேல் அன்பு ; வருத்தம் ; மிகுதிப்பொருள் குறிக்கும் 
விசாரணை . 

ஓர் இடைச்சொல் . 
பராபரம் , 

பரிக்காரம் - ஒப்பனை , அலங்காரம் . 
பராபரவத்து , - பரம்பொருள் . 

பரிக்காரர் - குத்துக்கோற்காரர் ; குதிரை நடத்து 
பராபரன் 

வோர் . 
பராபரி - ஒழுங்கு ; சக்தி . 

பரிக்கிரகத்தார் - ஊர்ச்சபையார் . 
பராபரிக்கை - சோதனை . 

பரிக்கிரகத்துப்பெண்டுகள் - கோயிற் பணிப் 
பராபரித்தல் - ஒழுங்குபடுத்தல் . 

பெண்கள் . 
பராபரியாய் - கேள்வி மூலமாய் . 

பரிக்கிரகம் - பற்றுகை ; ஏற்றுக்கொள்கை ; 
பராபரை - சிவசத்தி . 

மனைவி ; வைப்பாட்டி ; சூளுரை ; ஊர்ச்சபை . 
பராபவ - அறுபதாண்டுக் கணக்கில் நாற்பதாம் பரிக்கிரகித்தல் - ஏற்றுக்கொள்ளுதல் ; வைப் 
ஆண்டு . 

பாகக் கொள்ளுதல் . 
பராபவம் - மதியாமை ; தோல்வி . 

பரிக்கிரமம் - சுற்றுதல் , அலைந்து திரிதல் . 
பராமரிசம் - பகுத்தறிகை . 

பரிக்கிரயம் - விற்பனை. 
பராமரிசித்தல் - ஆராய்தல் ; பகுத்தறிதல் . 

பரிக்கை - காண்க : பரீட்சை ; தாங்குகை . 
பராமரித்தல் - ஆதரித்தல் ; காத்தல் ; 

பரிக்கோல் - குத்துக்கோல் . 
சித்தல் ; விசாரித்தல் ; பத்திரப்படுத்துதல் ; | பரிகணித்தல் - அளவிடுதல் .. 
செயல் புரிதல் . 

பரிகம் - அகழி ; மதிலுள் மேடை ; மதில் ; அழித் 
பராமரிப்பு - ஆதரிப்பு ; விசாரிப்பு ; மேலாண்மை 

தல் ; எழுமரம் ; நித்திய யோகத்துள் ஒன்று ; 
செய்தல் . 

ஓர் இரும்பாயுதம் . 
பராமுகம் - அசட்டை ; கவனிப்பின்மை ; புறக் பரிகரம் - துணைக்கருவி ; 

சேனை ; பரிவாரம் ; 
கணிப்பு , 

செய்யுளணிவகை. 
பராய் - பிராய்மரம் . 

பரிகரித்தல் - நீக்குதல் ; நோயைக் குணப்படுத்து 
பராயணம் - குறிக்கோள் ; அறுசமயத்துள் ஒன்று ; 

தல் ; முன் கூறியதை மறுத்தல் ; போக்குதல் ; 
இராசிமண்டலம் . 

அடக்குதல் ; ஒன்றுங்கொடாமை ; போற்று 
பராயணன் - குறிக்கொள்வோன் ; சமயத்தைப் தல் ; கடத்தல் ; கழுவாய் செய்தல் ; பத்தியம் 
பின்பற்றுவோன் . 

முதலியன உதவி நோயாளியைக் கவனித்தல் . 
பரார்த்தம் - பிறர்க்கு உதவியானது ; ஒரு பரிகலசேடம் - ஞானாசிரியர் உண்ட மிச்சில் . 
பேரெண் ; பிரமன் ஆயுளில் பாதி 

பரிகலபரிச்சின்னங்கள் எடு பிடி 

முதலிய 
பராரி - ஓடிப்போனவன் ; நிலம் வீடு இவற்றை வற்றைக் கொண்டுசெல்லும் பணியாளர் . 
விட்டு ஓடிய குடி . 

பரிகலம் - குருமார் உண்கலம் ; பெரியோர் உண்டு 
பராரை - பருத்த அடிமரம் ; விலங்கின் பருத்த 

மிகுந்தது ; சேனை ; பேய்க்கூட்டம் . 
மேல்தொடை ; உள்ளோசை . 

பரிகாசம் - பகடி ; நிந்தனை ; எள்ளல் ; விளை 

யாட்டு . 
பராவணம் - துதிக்கப்படும் பொருள் . 

பரிகாரச்செலவு - மருத்துவச்செலவு . 
பராவமுது - தெய்வங்கட்குரிய அமுதம் . 
பராவர்த்திதம் - கூத்துறுப்பினுள் ஒன்று . 

பரிகாரம் - நீக்குகை ; கழுவாய் ; மாற்று உதவி ; 

மருத்துவம் ; காத்தல் ; கேடு நீங்கக் கூறும் 
பராவர்த்து - சம்பளப்பட்டி ; மதிப்பு . 

வாழ்த்து ; வழுவமைதி ; விலக்கு ; பொருள் ; 
பராவரம் - ஒழுங்கின்மை . 

கப்பம் ; பெண்மயிர் . 
பராவுதல் - வணங்குதல் ; புகழ்தல் . 

பரிகாரி - மருத்துவன் ; நாவிதன் . 
பரான்னம் - பிறர் கொடுத்த உணவு ; தனக்குச் 

பரிகை - அகழி ; மதிலுள் மேடை ; முத்திரை 
சொந்தமில்லாத உணவு . 

வகை . 
பரானு கூலம் - பிறர்க்கு தவியானது . 

பரிச்சதம் - போர்வை . 
பரானு கூலி - உபகாரி ; விபசாரி . 

பரிச்சயம் - பழக்கம் ; குதிரைநோய்வகை . 
பரானுபவம் - பேரின்பம் . 

பரிச்சாத்து - குதிரைத் திரள் . 
பரானுபூதி - பிறரனுபவம் . 

பரிச்சிதம் - பழக்கம் . 
பரி - செலவு ; வேகம் ; குதிரைநடை ; குதிரை ; பரிச்சின்னம் - அரசர் முதலியவர்க்குரிய சின்னம் ; 
அசுவினிநாள் ; குதிரைமரம் ; உயர்ச்சி ; அளவுபட்டது . 
பெருமை ; கறுப்பு ; மாயம் ; பருத்திச்செடி ; பரிச்செண்டு - விளையாடுஞ்செண்டுவகை ; பரிச் 
பாதுகாக்கை ; சுமை ; துலை ; ஊற்றுணர்வு ; செண்டு வீசி ஆடும் விளையாட்டு . 


பரிச்சேதம் 


726 


பரிநாமம் 


பரிசோதித்தல் } - நன்கு ஆராய்தல் . 


பரிச்சேதம் - துண்டிப்பு ; அளவுக்கு உட்படுகை ; பரிசைக்காரன் - கேடகம் பிடிப்போன் . 
அத்தியாயம் ; பகுத்தறிகை : முழுமை ; சிறு | பரிசோதனை , 
பகுதி . 
பரிச்சை - பழக்கம் ; காண்க : பரீட்சை . 

பரிஞ்சு - வாட்பிடி . 
பரிசகம் - சித்திரசாலை . 

பரிஞ்ஞானம் - பேரறிவு . 
பரிசணித்தல் - மெதுவாய்ப் பேசுதல் . 

பரிட்சித்தல் - ஆராய்தல் ; சோதனை செய்தல் . 
பரிசம் - முலைவிலை , மாப்பிள்ளை வீட்டார் 

பரிட்டவணை மாறுகை . 
பெண்ணுக்காகத் தரும் கொடைப்பொருள் ; 

பரிட்டினகம் - பறவை வட்டமிடுதல் . 
சீதனம் ; தொடுதல் ; ஊற்றறிவு ; கிரகணம் 

பரிணதன் - கற்றோன் . 
பற்றல் ; பரத்தைக்குக் கொடுக்கும் முன்பணம் ; 
ஆழம் ; ஆசிரியன் மாணவற்குச் 

செய்யும் 

பரிணமித்தல் - ஒன்றிலிருந்து ஒன்று பெருகுதல் ; 
தீட்சைகளுள் ஒன்று ; வல்லெழுத்து மெல் 

நிலைமாறுதல் . 
லெழுத்துகள் . 

பரிணயம் - திருமணம் . 
பரிசம் போடுதல் - திருமணம் உறுதி செய்தல் . பரிணாமம் - ஒன்று மற்றொன்றாக மாறுதல் . 
பரிசயம் - பழக்கம் . 

பரித்தல் - அறுத்தல் ; சூழ்தல் ; ஓடுதல் ; சுமத்தல் ; 
பரிசயித்தல் - பழகுதல் . 

ஆளுதல் ; பொறுக்கியெடுத்தல் ; பாதுகாத்தல் ; 
பரிசரண் - காவற்காரன் ; தோழன் ; படைத் தரித்தல் . 
தலைவன் . 

பரித்தியாகம் - முற்றுந்துறத்தல் . 
பரிசன்னியம் - மேகம் ; மேரு . 

பரித்தியாகி - துறவி . 
பரிசன பேதி - காண்க : பரிசனவேதி . 

பரித்திராசம் - பெரும்பயம் . 
பரிசனம் - உறவு ; ஏவல் செய்வோர் ; பரிவாரம் ; பரித்திராணம் - பாதுகாப்பு . 
தொடுதல் ; கிரகணம் பற்றுகை , 

பரிதபித்தல் - காண்க : பரிதவித்தல் . 
பரிசனவேதி - தாழ்ந்த உலோகங்களைப் பொன் 

பரிதல் - பற்றுவைத்தல் ; காதல் கொள்ளுதல் ; 
னாக்கும் மருந்து . 

இரங்குதல் ; சார்பாகப் பேசுதல் ; வருந்துதல் ; 
பரிசனன் - காற்று . 

பிரிதல் ; அறுதல் ; முறிதல் ; அழிதல் ; ஓடுதல் ; 
பரிசனை காண்க : பரிசயம் . 

வெளிப்படுதல் ; அஞ்சுதல் ; வருந்திக் காத்தல் ; 
பரிசாரகம் - ஏவற்றொழில் ; சமையல் தொழில் . 
பரிசாரகன் - பணியாள் ; சமையற்காரன் . 

பகுத்தறிதல் ; அறிதல் ; அறுத்தல் ; அழித்தல் ; 
. 

நீங்குதல் ; கடத்தல் ; உதிர்த்தல் ; வாங்கிக் 
பரிசாரம் - காண்க : பரிசாரகம் ; வணக்கம் ; பெண் 

கொள்ளுதல் . 
மயிர் . 
பரிசாரிகை - வேலைக்காரி . 

பரிதவித்தல் - துயருறல் ; வருந்துதல் ; இரங்குதல் . 
பரிசித்தல் - தொடுதல் ; தீண்டல் ; கிரகணம் | பரிதாகம் - வெம்மை . 
பற்றுதல் ; நுகர்தல் ; பழகுதல் . 

பரிதாபப்படுதல் - வருந்துதல் ; இரங்குதல் . 
பரிசிரமம் - பெருமுயற்சி ; மிகுவருத்தம் . 

பரிதாபம் - துன்பம் ; இரக்கம் ; தான் செய்த 
பரிசிரயம் - கூட்டம் . 

குற்றத்துக்கு வருந்துகை ; பெருந்தாகம் . 
பரிசில் - கொடை ; சிற்றோடம் . 

பரிதாபி - அறுபதாண்டுக் 

கணக்கில் 

நாற்பத் 
பரிசிலர் , 

தாறாம் 
- பரிசில்வேண்டி இரப்போர் . 

ஆண்டு ; 
பரிசிலாளர் 

இரக்கமுள்ளவன் ; 

துன்புறுபவர் . 
பரிசீலனை - ஆராய்ச்சி ; சோதனை . 

பரிதானம் - பண்டமாற்று ; கைக்கூலி . 
பரிசு - பரிசில் ; குணம் ; விதம் ; விதி ; பெருமை ; பரிதி - பரிவேடம் ; வட்டவடிவு ; 

சூரியன் ; 
சிற்றோடம் ; கொடை ; மணமகளுக்கு மண 

சக்கரப்படை ; தேருருளை ; சக்கரவாகப்புள் ; 
மகன் வீட்டார் அளிக்கும் பணம் முதலியன . 

ஒளி ; வேள்விமேடை ; தருப்பை ; திருக்குறள் 
பரிசு கெடுதல் - சீரழிதல் . 

உரையாசிரியருள் ஒருவர் . 
பரிசுத்தம் - தூய்மை ; துப்புரவு . 
பரிசுத்தர் - தூயோர் ; தேவ தூதர் . 

பரிது - பெரியது ; விதம் . 
பரிசுத்தை - தூய்மையானவள் . 

பரிந்து பேசுதல் - மற்றொருவருக்காகப் பேசுதல் ; 
பரிசை - கேடகம் ; விருது ; சிற்றோடம் ; கருமத் 

அன்போடு பேசுதல் . 
தைத் தடுத்தற்பொருட்டுப் பொறுக்க பரிந்துரை - சிபாரிசு ; ஆதரவுப் பண்பு . 
வேண்டும் துன்பங்கள் . 

பரிநாமம் - புகழ் ; செல்வம் . 


} 


பரிதிமண்டலம், } - சூரியமண்டலம் . 


பரிசுத்தவான் , } - தூயோன் . 


பரிநியாசம் 


727 


பரிவயம் 


பரிநியாசம் - முடிவு செய்கை ; வசனப்பொருள் . பரிமிதம் - அளவுபட்டது . 
பரிநிர்வாணம் - வீடுபேறு . 

பரிமிதி - காண்க : பரிமாணம் . 
பரிப்பாகன் - குதிரை நடத்துவோன் . 

பரிமுகம் - காலின் குதிரைமுகம் ; அசுவினிநாள் . 
பரிப்பு - இயக்கம் ; துன்பம் ; தாங்குகை . 

பரிமுகமாக்கள் - கின்னரர் . 
பரிபக்குவம் - ஞானமுதிர்ச்சி ; தகுதி . 

பரிமுகவம்பி - குதிரைமுகவோடம் . 
பரிபணம் - கைப்பணம் ; மூல தனம் . 

பரிமேதம் - காண்க : பரிமகம் . 
பரிபரி யானையை அடக்கும் பரியாய மொழிச் பரிமேயம் 

பரிமேயம் - காண்க : பரிமிதம் . 
சொல் . 

பரிய - பருத்த . 
பரிபவம் - அவமானம் ; எளிமை ; இகழ்ச்சி . பரியகம் - பாதகிண்கிணி ; காற்சரி ; கைச்சரி . 
பரிபவித்தல் - அவமதித்தல் , இகழ்தல் . 

பரியங்கம் - கட்டில் ; துயிலிடம் . 
பரிபாகம் - சமைக்கை ; பக்குவம் ; முதிர்வு . 

பரியட்டக்காசு துகில்வகை . 
பரிபாகி - தகுந்தவன் ; அறிவு முதிர்ச்சியுள்ளவன் . பரியது 

பரியது - பெரிய உடம்பு பெற்றது .. 
பரிபாடி - ஒழுங்கு . 

பரியந்தம் - எல்லை . 
பரிபாடை - குறியீடு ; குழூஉக்குறி . 

பரியம் - மணப்பரிசு ; பரத்தையர்பெறுங் கூலி . 
பரிபாலகன் - காப்போன் ; உதவியளிப்போன் . பரியயம் - அசட்டை ; எதிரிடை ; ஒழுங்கின்மை . 
பரிபாலனம் - ஆளுகை ; பாதுகாப்பு . 

பரியரை - மரத்தின் பருத்த அடிப்பகுதி . 
பரிபாலித்தல் - பாதுகாத்தல் ; அருளுதல் . 

பரியல் - இரங்குதல் ; விரைந்து செல்லுதல் . 
பரிபுரம் - காற்சிலம்பு . 

பரியவசானம் கடைமுடிவு . 
பரிபுலம்புதல் - மிக வருந்துதல் . 

பரியவம் - பலர் செல்லும் வழி . 
பரிபூதம் - தெரிவு ; அவமானம் ; தூய்மை பரியழல் - காண்க : வடவைத்தீ . 
யுள்ளது ; பழையது . 

பரியன் - பெரியோன் ; உருவத்தால் பெரியவன் . 
பரிபூர்த்தி - நிறைவு ; மிகுதி . 

பரியாசகர் - வேடிக்கைக்காரர் . 
பரிபூரணத்துவம் - முழுமைத்தன்மை . 

பரியாசம் , 
பரியாசை 

காண்க : பரிகாசம் . 
பரிபூரணதசை - வீடுபேறு ; இறப்பு . 
பரிபூரணம் - நிறைவு ; மிகுதி ; முடிவு ; இறப்பு .. 

பரியாத்தி - மன நிறைவு ; பகுத்தறிகை ; சம்பா 
பரிபூரணன் - முழுமையன் ; கடவுள் . 

திக்கை . 
பரிபூரணி - பார்வதி ; திருமகள் . 

பரியாயச்சொல் - ஒருபொருள் குறித்த மாற்றுச் 
பரிமகம் - அசுவமேதம் . 

சொல் . 
பரிமளதிரவியம் - மணப்பண்டம் . 
பரிமளதைலம் - நறுமணமுடைய எண்ணெய் . 

பரியாயம் - மாற்றுச்சொல் ; 
பரிமளம் - மிகுமணம் ; நறுமணம் . 

நானாவிதம் ; 
பரிமளித்தல் - மிகுமணம் வீசுதல் ; சிறப்படை 

பொருளை வெளிப்படையாய்க் கூறாது குறிப் 

பாய்க் கூறும் அணி ; பரிணாமம் ; தடவை . 
தல் ; கூடிக்களித்தல் ; சிறக்கப் போற்றுதல் ; 

பரியாரம் - மாற்றுவழி . 
புகழ்தல் . 
பரிமளிப்பு - மணம்வீசுதல் ; சிறப்பு ; போற்றுகை ; பரியாரி - காண்க : பரிகாரி . 
புகழ்ச்சி ; மகிழ்ச்சி ; கூடிக்களிக்கை . 

பரியாலோசனை - ஆராய்தல் ; கூர்ந்த யோசனை . 
பரிமா - குதிரை . 

பரியாளம் - சூழ்வோர் . 
பரிமாணம் அளவு . 

பரிவட்டச்சீலை - நேர்த்தியான ஆடை . 
பரிமாவடிப்போர் - குதிரைப்பாகர் . 

பரிவட்டணை மாறுகை ; யாழ்நரம்பு தடவுகை , 
பரிமாற்றக்காரி - விபசாரி . 

விருது . 
பரிமாற்றப்பிழை - தீயொழுக்கம் . 

பரிவட்டம் - ஆடை ; 

கோயில் மரியாதையாக 
பரிமாற்றம் - மாற்றிக்கொள்ளுகை ; நடக்கை ; வணங்குவோரின் தலையைச்சுற்றிக் கட்டும் 
நோய் பரவியிருக்கை ; கலந்திருக்கை ; கடவுளாடை ; சீலை ; துண்டுச்சீலை ; தெய்வத் 
விபசாரம் . 

திருமேனியின் உடை ; துக்ககாலத்தில் 
பரிமாறுதல் - மாற்றிக்கொள்ளுதல் ; உணவு 

தலையிற் கட்டுஞ் சீலை ; நெய்வார்கருவி 
படை த்தல் ; நுகர்தல் ; பணிமாறுதல் ; 

வகை ; காண்க : பரிவேடம் . 
கையாளுதல் ; உட்கொள்ளுதல் ; புணர்தல் ; | பரிவத்தித்தல் - சுற்றுதல் . 
நடமாடுதல் ; பரவுதல் ; ஒழுகுதல் ; உலாவு தல் . பரிவதனம் - அழுதல் ; நிந்தனை .. 
பரிமித்தல் - அலங்கரித்தல் . 

பரிவயம் - அரிசி ; இளமை . 


பரியாயப்பெயர், } - ஒருபொருட் பல்பெயர் . 


பரிவர் 


128 


பரும்படி 


வகை . 


படை ; 


பரிவர் - அன்புடையவர் . 

பருகல் - குடிக்கை ; குடித்தற்குரியது . 
பரிவர்த்திதம் - அபிநயக்கைவகை . 

பருகு - குடிக்கை . 
பரிவருத்தம் - உலகமுடிவு ; சுற்றுதல் ; பொருள் பருகுதல் - குடித்தல் ; உண்ணுதல் ; நுகர்தல் . 
தந்து பொருள் பெறல் ; ஆமை . 

பருங்கி - வண்டு . 
பரிவருத்தனம் - பண்டமாற்றுகை ; குதிரை நடை பருங்குதல் - பறித்தல் ; கொல்லுதல் . 

பருங்கை - கொடைக்குணமுள்ளவர் ; பெருஞ் 
பரிவருத்தனை - பண்டமாற்றுவகை; ஒன்றற் செல்வர் . 
கொன்று கொடுத்து வேறொன்று கொண்டன பருணன் - ஆள்பவன் , நிருவகிப்பவன் . 
வாகக் கூறும் அணி . 

பருணிதன் - புலவன் ; அறிவுப் 

பக்குவ 
பரிவற்சரம் - ஆண்டு . 

முடையவன் . 
பரிவற்சனம் - கொலை ; விடுகை .. 

பருத்தல் - பெருத்தல் . 
பரிவாதம் - பழிச்சொல் . 

பருத்தவன் - தடித்தவன் . 
பரிவாரம் - ஏவலர் ; சூழ்ந்திருப்போர் ; 

பருத்தி - பஞ்சு உண்டாகுஞ் செடிவகை ; பஞ்சு . 
மறவர் அகம்படியருள் ஒரு பிரிவினர் ; உறை . 

பருத்திக்காடு - பருத்தி விளைநிலம் . 
பரிவாரன் - வேலைக்காரன் . 

பருத்திக்குண்டிகை - பருத்திப் பஞ்சடைத்த 
பரிவாராலயம் - சுற்றுக்கோயில் . 

குடுவை . 
பரிவிரட்டம் - தவறு . 

பருத்திக்கொட்டை - பருத்திவிதை , 
பரிவிராசகன் - காண்க : பரித்தியாகி . 

பருத்தித் தூறு - வாய்க்கிரந்தி . 
பரிவிருத்தி - கோள்களின் சுற்று ; கிரகசார பருத்திப்பெண்டு - பஞ்சு நூற்கும் பெண் . 
வாக்கியம் . 

பருத்திப்பொதி - பருத்திமூட்டை . 
பரிவு - அன்பு ; பக்தி ; இன்பம் ; இரக்கம் ; பக்கு பருத்திவீடு - 

பருத்திவீடு - பருத்தியின் பன்னப்பட்ட பஞ்சு . 
வம் ; வருத்தம் ; குற்றம் . 

பருதி - காண்க : பரிதி ; வியைாட்டுக்குரிய 
பரிவேசம் - காண்க: பரிவேடம் . 

வளையம் . 
பரிவேட்டி - வலம் வருகை . 

பருந்தலை - பெரிய 

தலை ; செருக்குள்ளவன் ; 
பரிவேட்பு - பறவை வட்டமிடுகை . 

பெருஞ்செல்வன் ; மாட்டுக் குற்றவகை . 
பரிவேடணம் - சூழுதல் ; விருந்தினர்க்குப் பரி பருந்தாட்டம் - பருந்து தன் இரையைக் கொத்தி 

யாட்டும் செயல் ; பெருந்துன்பம் . 
மாறுகை . 
பரிவேடம் , 

சந்திரசூரியரைச் சூழ்ந்து தோன் பருந்து - பறவைவகை ; வளையல் . 
பரிவேடிப்பு -றும் வட்டம் . 

பருப்பதம் - மலை . 
பரிவேதனம் - சம்பாத்தியம் ; திருமணம் ; பரந்த பருப்பதி - பார்வதி . 
அறிவு ; அழுகை ; பெருந்துயரம் . 

பருப்பம் - பருக்கை ; பருமை ; மலை . 
பரீக்கை , 

பருப்பு - துவரை முதலியவற்றின் உள்ளீடு ; 
பரீட்சணம் காண்க : பரிசீலனை . 

பருமை ; தோல் நீக்கிய தானியங்களின் பகுதி . 
பரீட்சித்தல் - ஆராய்தல் ; சோதித்தல் . 

பருப்புப்பொங்கல் - பருப்புக் கலந்து சமைத்த 
பரீட்சை - தேர்வு ; ஆராய்ச்சி ; பழக்கம் . 
பரீதாபி - காண்க : பரிதாபி ; நாற்பத்தாறாம் பருப்புமத்து - வெந்த பருப்பை மசிக்க உதவும் 
ஆண்டு . 

மத்துவகை . 
பரு - சிறுகட்டி ; சிலந்திநோய் ; கணு ; கடல் ; பருப்பொருள் - நூலின் பிண்டப்பொருள் ; சுவை 
மலை ; துறக்கம் ; நெல்லின் முளை , 

யற்ற பொருள் ; பாட்டின் மேலெழுந்த 
பரு ( வி ) - அருந்து , உண் ; குடி . 

வாரியான பொருள் . 
பருக்கன் - பரும்படியானது . 

பருப்போரை - காண்க : பருப்புப்பொங்கல் . 
பருக்குதல் - பருகச் செய்தல் ; பெருக்குதல் . 

பருபருக்கை - வேகாச் சோறு ; சிறு கூழாங்கல் 
பருக்கென்னுதல் - பருத்துக்காட்டுதல் ; 

பொருள் ; ஓரினப் பொருள்களில் 
கொப் 

பெரியது ; சிறிதும் பெரிதுமான பொருள் 
புளித்தல் . 

தொகுதி ; ஒன்றிரண்டாக உடைக்கப்பட்ட 
பருக்கை - பருமனாதல் ; 

அவிழ் ; 

தானியம் . 
காண்க : பருக்கைக்கல் ; பளிங்கு ; புல்லன் ; பருபாரித்தல் - மிகப் பருத்தல் . 

பரும்படி - உரப்பானது ; செவ்வையின்மை ; 
பருக்கைக்கல் - சிறு கூழாங்கல் ; 

பருமட்டு ; பெருவாரி ; கறி முதலியவற்றோடு 
சுக்கான்கல் . 

சேர்ந்த சோறு . 


} 


சோறு . 


போன்ற 


சோற்று 


கோது . 


பளிங்கு ; 


பருமட்டம் 


729 


பல் முளைத்தல் 


பருமட்டம் - தோராய மதிப்பு ; தூலமாய்க் பருவமழை - உரிய காலத்தில் பெய்யும் மழை . 
குறிக்கப்பட்ட நிலை . 

பருவமாதல் - தகுதியாதல் ; பெண்கள் பூப்படை 
பருமட்டு - காண்க : பருமட்டம் ; பருத்த பொருள் . 

தல் . 
பருமணல் - பெருமணல் ; வரிக்கூத்துவகை . 

பருவயோனி - கரும்பு . 
பருமம் ; 

- பருமை ; பதினெட்டு வடம் கொண்ட பருவரல் - துன்பம் ; பொழுது . 
அரைப்பட்டிகை ; நிதம்பம் ; கவசம் ; குதிரைக் பருவருதல் - வருந்துதல் ; துன்புறுத்தல் ; 
கலணை ; யானைக் கழுத்திலிடும் மெத்தை ; அருவருத்தல் . 
எருதின் முதுகிலிடும் அலங்கார விரிப்பு . 

பருவல் - பருத்தது . 
பருமல் - கப்பற் குறுக்கு மரம் . 

பருவு - முகத்தில் உண்டாகும் சிறு கட்டிவகை . 
பருமன் - பருமை ; பருத்தது ; பருத்தவர் . 

பருவுதல் - அரித்தல் . 
பருமித்தல் - அலங்கரித்தல் ; படைக்கலம் பயிலு 

பரூஉ - பருமை ; பரித்தல் ; மிகுதிப்படுகை . 
தல் ; இறுமாப்பாயிருத்தல் ; வருந்துதல் . 

பரூஉக்கை - பருத்த கை ; வண்டியினோர் 
பருமிதம் - எக்களிப்பு ; இறுமாப்பு ; படைக்கலம் 

உறுப்பு . 
பயிலுகை . 

பரேண் மிக்க வன்மை . 
பருமுத்து - பெரிய முத்து ; 

பெரியம்மையின் 

பரேபம் - நீர் நிலை . 
கொப்புளம் . 

பரேர் - மிக்க அழகு . 
பருமை - பருத்திருக்கை ; பரும்படியான தன்மை ; 

பரை பார்வதி ; சிவ சத்தி ; சீவான்மா 
பெருமை ; முக்கியம் . 

இறையருளைப் பெற்று நிற்கும் நிலை ; ஐந்து 

மரக்கால்கொண்ட அளவு . 
பருவக்காற்று - குறித்த காலத்தில் ஒரு பக்கமாக 
அடிக்குங் கடற்காற்று . 

பரைச்சி - பார்வதி . 
பருவகாலம் - பக்குவ காலம் ; ஏற்ற காலம் ; 

பரோட்சஞானம் - கட்புலனுக்குத் தென்படாத 
மழை , காற்று , வெயில் , பனி முதலியவை பிரமமொன்று உண்டென்று கேட்டறிதல் ; 
மிக்குத் தோன்றும் காலப்பகுதி ; காருவா , 

இறையறிவு . 
மறைநிலா ; வெள்ளுவா , நிறை நிலா . 

பரோட்சம் - கண்ணுக்கெட்டாதது ; இறையறிவு ; 
பருவஞ்செய்தல் - செழிப்பாதல் . 

சென்ற காலம் ; அரங்கிலுள்ளோர் காதில் 
பருவஞ்சொல்லுதல் - ஆலோசனை கூறுதல் . 

விழாதபடி கூறும் மொழி . 
பருவத்தொழுக்கம் - காலத்துக்கேற்ப நடிக்குஞ் 

பரோபகாரம் - பிறர்க்குச் செய்யும் உதவி . 
செயல் . 

பரோபகாரி - பிறர்க்கு உதவி புரிபவன் . 
பருவதம் - மலை ; மீன் வகை . 

பல் - எயிறு ; ஒன்றுக்கு மேற்பட்டவை ; யானை , 

பன்றி 
பருவதவர்த்தனி - இமவானால் வளர்க்கப்பட்ட 

முதலியவற்றின் கொம்பு ; நங்கூர 
பார்வதி . 

நாக்கு ; சக்கரம் ; வாள் முதலியவற்றின் பல் 

போன்ற கூர் ; சீப்புப் பல் ; வெள்ளைப்பூண்டு 
பருவதவாசினி - காண்க : காயத்திரி ; துர்க்கை . 

முதலியவற்றின் தனித்தனி உள்ளீடு ; தேங்காய் 
பருவதி - பார்வதி ; சந்திரன் . 

உள் ளீட்டின் சிறு துண்டு . 
, 

- காலவேறுபாடு ; காலநிலை . பல்கணி - சாளரம் . 
பருவம் - காலம் ; காலப்பிரிவு ! 

பல்கல் - பெருகுதல் . 

இளமை ; 
பக்குவம் ; வயது ; மறைநிலா அல்லது நிறை பல்கலைக்கழகம் - பல கலைகளையும் கற்பிக்கும் 
நிலா ; கார் , கூதிர் , முன்பனி , பின்பனி, இள 

உயர் கல்விக்கழகம் . 
வேனில் , முதுவேனில் என்னும் ஆறு பருவங் பல்கால் . } - அடிக்கடி . 

மாதம் ; மழைக்காலம் ; தக்க காலம் ; 
பயிரிடுதற்குரிய காலம் ; ஆண்டு; பயனளிக்குங் பல்காற்பறவை 

பல்காற்பறவை - பல கால்களையுடைய வண்டு . 
காலம் ; கணு ; நூற் கூறுபாடு ; நிலைமை ; 

பல்குதல் - பலவாதல் ; மிகுதல் . 
உயர்ச்சி ; அளவு ; சூரியன் ஒவ்வோர் இராசி பல்நோவு - பல்லில் உண்டாகும் வலி . 
யிலும் புகும் காலம் ; ஆடவர் பெண்டிர்க்குரிய பல்பல 
வெவ்வேறு ஆயுட்கால நிலைகள் ; முகம்மதியர் பல்பொருட்பெயர் - பலபொருள் கொண்ட ஒரு 
திருவிழாவகை . 

சொல் . 
பருவம்பார்த்தல் - ஆழம் பார்த்தல் ; தக்க சமயம் பல்முளைத்தல் - எயிறு எழுகை ; கடைவாய்ப் 
பார்த்தல் ; ஆலோசித்தல் . 

பல் முளைத்தல் . 


பருவபேதம் } 


கள் ; 


பலபல . 


92 


பல்லக்கு 


730 


பலசம் 


வகை . 


பல்லக்கு - ஆள்கள் சுமந்து செல்லும் ஊர்தி பல்லுக்கட்டுதல் - பல்லுக்குத் தங்கம் கட்டுதல் ; 

செயற்கைப் பல் வைத்தல் . 
பல்லகம் - கரடி . 

பல்லுக்காட்டுதல் - வெளிப்படச் 

சிரித்தல் ; 
பல்லகி - சேங்கொட்டைமரம் . 

கெஞ்சுதல் ; புடைவை சாயம்போதல் . 
பல்லணம் - குதிரைக்கலணை . 

பல்லுக்கிட்டுதல் - குளிர் முதலியவற்றால் வாய் 
பல்லதி - ஒரு பண்வகை . 

திறக்க முடியாமல் பற்கள் ஒன்றோடொன்று 
பல்லம் - அம்பு ; குதிரைக்கலணை ; கரடி ; ஒரு 

சேர்ந்திருக்கை . 
பேரெண் ; சேங்கொட்டைமரம் ; ஆயுதவகை . பல்லுக்குச்சி - பல் விளக்க உதவுங் குச்சி . 
பல்லயம் ஒரு கைவாள்வகை . 

பல்லுக்குத்துதல் - பல்லிடுக்கிற் செருகிய 
பல்லரணை ( ளை ) - பல் ஈற்று நோய்வகை . 

பொருளைக் குத்தி எடுத்தல் . 
பல்லவத்திரு - அசோகமரம் . 

பல்லுகம் - கரடி ; பெருவாகைமரம் . 
பல்லவதரையர் - பல்லவ அரச மரபினர் . 

பல்லுத்தேய்த்தல் - காண்க : பல்விளக்குதல் .. 
பல்லவம் - தளிர் ; அம்பு ; 

ஒரு நாடு ; கீர்த் பல்லுறைப்பை - பல அறைகளையுடைய பை . 
தனத்தில் ஓர் உறுப்பு . 

பல்லூகம் - கரடி . 
பல்லவர் - பலர் ; பல்லவ அரசர் . 

பல்லூழ் - பல தடவை . 
பல்லவராயன் - சோழப் படைத்தலைவர்களின் பல்லூறுதல் - பல் முளைக்கையில் உண்டாகுந் 
பட்டங்களுள் ஒன்று ; மூடன் ; இளிச்சவாயன் ; 

தினவு . 
கள்ளர் ஓச்சர்களின் பட்டப்பெயர் . 

பல்லைக்கடித்தல் - சினம் முதலியவற்றால் 
பல்லவன் - காமுகன் ; கீழ்மகன் . 

பல்லை நெறுநெறுத்தல் . 
பல்லவி - இசைப்பாட்டில் பாடப்படும் பல்லைத்திறத்தல் - காண்க: பல்லுக்காட்டுதல் . 
முதலுறுப்பு . 

பல்லைப்பிடித்துப்பார்த்தல் - மாட்டின் வயதைக் 
பல்லவை - பல பொருள் ; இழிவான பொருள் ; 

கணித்தல் ; ஒருவன் திறனை ஆராய்தல் . 
இழிவு . 

பல்லைப்பிடுங்குதல் - பல்லைப் பிடுங்கிவிடுதல் ; 
பல்லாக்கு - காண்க : பல்லக்கு . 

ஆற்றலை வாங்குதல் . 
பல்லாங்குழி - பதினான்கு குழியுள்ள ஒரு விளை 

பல்வலம் - சிறுகுளம் . 
யாட்டுக்கு உதவும் பலகை ; சோகி முதலிய பல்வலிப்பறவை - சரபப்பறவை . 
வற்றால் பல்லாங்குழிப் பலகையில் ஆடும் 

பல்வளம் - நில நீர் முதலிய அனைத்தும் வளம் 
விளையாட்டு . 

பெற்றிருத்தல் . 
பல்லாண்டு - நீடு வாழ்க என்னும் வாழ்த்து ; 

பல்விளக்குதல் - பல்லைத் தூய்மை செய்தல் . 
பலவருடம் ; காண்க : திருப்பல்லாண்டு . 

பல - ஒன்றுக்கு மேற்பட்டவை . 
பல்லாதகி - சேங்கொட்டைமரம் .. 

பலக்கேடு - வலியின்மை . 
பல்லார் - பலர் . 

பலகணி - சாளரம் ; திட்டிவாயில் . 
பல்லி சிற்றுயிரி வகை ; பூடுவகை ; 

பலகம் - அடுக்கு ; கேடகம் ; நாற்காலி . 
வெற்றிலைக் கணுவில் அரும்பும் குருத்து ; 

பலகறை - சோகி . 
பெரிய பல்லுடையவள் ; பலுகுக் கட்டை ; 

பலகாரம் - யானைமேற்றவிசு ; சோறு அல்லாத 
கற்சிலைப் புள் ; ஊரின் அரைக்கூறு . 

சிற்றுண்டிவகை . 
பல்லிதழ் - பல இதழ்கொண்ட மலர் . 

பலகால் 

பலமுறை . 
பல்லிப்பூண்டு - கொல்லைப்பல்லி யென்னும் பலகீனம் - வலுக்குறைவு . 
பூண்டு . 

பலகை - மரப்பலகை ; உழவில் சமன்படுத்தும் 
பல்லிபடுதல் - பல்லி சத்தமிடுதல் , 

மரம் ; சூதாட உதவுவதும் கோடுகள் வரையப் 
பல்லிபற்றுதல் - ஒன்றை விடாது பற்றுதல் . 

பட்டதுமான பலகை ; நெடும்பரிசை ; எழுதும் 
பல்லியம் - பலவகை இசைக்கருவிகள் ; குதிரைப் பலகை ; வரிக்கூத்து ; யானைமேற்றவிசு ; பறை 
பந்தி ; தொங்கல் ; மருதநிலம் . 

வகை ; வயிரக் குணங்களுள் ஒன்று . 
பல்லியாடுதல் - விதைத்தபின் மட்டம் செய்தல் . பலகைமரம் - நெய்வார் கருவியுள் ஒன்று ; 
பல்லிளித்தல் - பல்லை வெளிக்காட்டு தல் ; பலகை அறுக்க உதவும் மரம் . 
புடைவை சாயம்போதல் . 

பலகையடித்தல் - பரம்படித்தல் . 
பல்லிற்சொத்தை - கெட்டுப்போன பல் . 

பலங்கனி - பலாப்பழம் . 
பல்லீறு - பற்களைப் பற்றியுள்ள தசை . 

பலசம் - நகரவாயில் ; பழம் ; பனசம் ; போர் ; 
பல்லு - காண்க : பல் . 

வயல் . 


பலசரக்கு 


731 


பலான 


-- 


பயனை 


- 


- 


பல 


பல 


பலசரக்கு - பலவகைப் பண்டம் . 

பலரறிசொல் - பலருமறிந்த செய்தி ; காண்க : 
பலசாலி - உடல் வலியுள்ளோன் . 

பலர்பால் . 
பலசித்தி - பயனடைகை . 

பலராமன் - திருமாலின் பத்துப் - பிறப்புகளுள் 
பலசூதனன் பலன் என்னும் அசுரனைக் 

கண்ணபிரானுக்குத் தமையனாய் வந்தவர் . 
கொன்ற இந்திரன் . 

பலலம் - சேறு ; பிண்ணாக்கு , ஊன் . 
பலட்சயம் - வலுக்குறைவு ; விளைவிழப்பு . பலவத்து - பயனுள்ளது ; வலிமையுள்ளது . 
பலண்டு - வெங்காயம் . 

பலவந்தம் - வலாற்காரம் , கட்டாயம் . 
பலத்தல் - கடுமையாதல் ; வலிமையடைதல் ; பலவந்தன் - முரடன் ; வலிமையுள்ளவன் . 
செழித்தல் . 

பலவம் - குழி ; காய் , பழம் . 
பலத்தியாகம் -- செய்யும் செயலின் 

பலவரி - மெய்வருக்கம் . 
விடுகை . 

பலவழித்தோன்றல் - மருமகன் . 
பலதானம் - சிறப்பு நாள்களில் பழத்துடன் | பலவறிசொல் -காண்க : பலவின்பால் . 

அளிக்கும் கொடை ; சாந்திக் கலியாணம் . பலவான் - வலிமையுடையவன் .. 
பலதேவன் - காண்க : பலராமன் . 

பலவின்பால் - ஐம்பாலுள் அஃறிணையிற் 
பலப்படுதல் வலுவடைதல் ; கருவுறுதல் ; பன்மை குறிக்கும் பால் . 
பலனுக்கு வருதல் ; நயப்படுதல் . 

பலவினீட்டம் - பல பொருள்களின் தொகுதி . 
பலப்பம் 

ஒரு மாக்கல்வகை ; கற்பலகையில் பலவினைச்சிலேடை வினைபற்றி வருஞ் 
எழுத உதவும் குச்சி . 

சிலேடையணிவகை . 
பலபட்டடை பலசாதி ; கலப்புச் சாதி ; பலவீனம் - வலியின்மை ; அசதிநோய் . 
பண்டமுள்ள சாலை ; பல கலப்பானது . 

பலவு - பலாமரம் . 
பலபடுதல் - பலவாதல் ; கட்சிப்படுதல் . 

பலவுறுதல் - பெருவிலை பெறுதல் . 
பலபத்திரன் - காண்க : பலராமன் . 

பலவேலைக்காரன் பல தொழில் செய்பவன் ; 
பலபத்திரன்படை - பலபத்திரனது படையாகிய கோயிலில் சில்லறை வேலை செய்பவன் . 
கலப்பை . 

பலற்காரம் - காண்க : பலாத்காரம் . 
பலபலவெனல் , 

; 

; ; ; ; 
பலபலெனல் கண்ணீர் 

; 
விரைந்து வடிதற்குறிப்பு . 

வெங்காயம் . 
பலபாடு - பலவகைத் துன்பம் ; பல செயல் ; பலன்காணுதல் - போதிய அளவு விளைதல் . 
அநேக வகையான நிந்தை . 

பலா - பலாமரம் ; காண்க : சிற்றாமுட்டி . 
பலபை - சூரியன் மையவரியில் நிற்கையில் சூரியக் பலாக்கன் - குறும்பார்வையினன் . 
கடிகார மத்தியில் விழும் நிழல் . 

பலாக்கினி - பித்தம் . 
பலபொருளொருசொல் - பலபொருள் கொண்ட பலாகம் - கொக்கு . 
ஒரு சொல் . 

பலாகாரம் - காண்க : பலகாரம் . 
பலபோகம் - பூமியில் பலருக்குரிய தனித்தனி பலாசம் – பசுமை ; இலை ; முருக்கமரம் ; பலா 
நுகர்ச்சி ; பலனை நுகர்கை . 

மரம் ; காண்க : ஈரப்பலா ; புரசமரம் . 
பலம் - வலி ; வேகம் ; படை ; உறுதி ; பருமன் ; 

பலாசனம் - பழம் உண்ணும் கிளி . 
நெற்றி ; இலை ; நிறைவகை ; இறைச்சி ; 

பலாசு - முருக்கமரம் . 
நிமிடம் ; கனி ; காய் ; கிழங்கு ; பயன் ; பொன் ; பலாட்டியம் - பலம் ; வலாற்காரம் . 
காண்க : வெட்பாலை ; சாதிக்காய் ; கேடகம் ; | பலாண்டு - வெங்காயம் . 
மகளிர் சூதகம் ; வட்டத்தின் பரப்பு ; ஆயுத பலாத்காரம் - கட்டாயப்படுத்துதல் .. 
நுனி ; செல்வாக்கு ; கலப்பையின் கொழு ; | பலாந்தம் - ஒரு முறை காய்த்துப் பட்டுபோகும் 
கணித உறுப்புகளுள் ஒன்று . 

பூண்டு ; காண்க : மூங்கில் . 
பலமிலி - காய்ப்பில்லா மரம் . 

பலாபலம் வலிமை மெலிமை . 
பலமுகம் - பலவழி . 

பலாபலன் - ஊதியமும் இழப்பும் , இலாப நட்டம் . 

பலாயனம் - புறங்காட்டியோடு தல் ; நிலை 
பலமூலசாகாதி - கனி , கிழங்கு , இலை முதலியன . 

குலைவு . 
பலர் - அநேகர் ; சபை . 

பலாரெனல் - பொழுதுவிடிதற்குறிப்பு . 
பலர்க்கம் கன்னம் . 

பலாலம் வைக்கோல் . 
பலர்பால் - உயர்திணைப் பன்மைப்பால் . 

பலாற்காரம் - காண்க : பலாத்காரம் . 
பலரறிசுட்டு - யாவராலும் அறியப்பட்ட சுட்டு . பலான - இன்னதென்று அறியப்பட்ட . 


- 


- 


பலி 


732 


பவளப்பழம் 


பவணை 


பலி - வேள்வி முதலியவற்றில் தேவர் , தென் | பலோத்தமை - 

பலோத்தமை - திராட்சைப்பழவகை . 
புலத்தார் முதலியோரை முன்னிட்டு இடும் பலோதகம் - பழச்சாறு . 
உணவுப்பொருள் ; பலியிடுதற்குரிய உயிரினம் பலோதயம் - ஆதாயம் ; பயன்விளைகை ; மகிழ்ச்சி ; 
முதலியன ; காக்கை முதலிய உயிரினங்கள் வீடுபேறு ; வலிமை . 
உண்ண இடுஞ் சோறு ; பிச்சை ; சோறு ; பூசை பலோற்காரம் - காண்க : பலாத்காரம் ,. 
யில் அருச்சிக்கும் பூ முதலியன ; சாம்பல் ; பலோற்பதி - மாமரம் . 
திருநீறு ; கப்பம் ; மாவலிச் 

சக்கரவர்த்தி ; பவ்வம் - மரக்கணு ; நிறைநிலா ; பருவகாலம் ; 
பலிப்பது ; காய்கனிகளுள்ள மரம் ; காக்கை ; ஆழ்கடல் ; நீர்க்குமிழி ; நுரை . 
மரவகை ; கந்தகம் ; பலீன் சடுகுடு என்னும் பவ்வி - மலம் ; அழுக்கு . 
விளையாட்டுவகை . 

பவ்வியம் - தாழ்மை , அடக்கம் , பணிவு . 

பவ - அறுபதாண்டுக் 
பலிக்கந்தம் - பலியிடும் இடம் . 

எட்டாம் 

கணக்கில் 
பலிகை - பிண்ணாக்கு . 

ஆண்டு . 
பலிகொடுத்தல் - தெய்வத்திற்குப் 

பலியிடுதல் ; 

பவசாகரம் - பிறவிக்கடல் . 
கொல்லுதல் . 

பவஞ்சம் - காண்க : பிரபஞ்சம் .. 
பலிகொள்ளி - பிச்சை ஏற்கும் சிவபெருமான் . 

பவண் - கொடி .. 
பலிசை - ஊதியம் ; இலாபம் ; வட்டி .. 

பவணம் - நாகலோகம் . 
பலித்தம் - பயன் ; ஊதியம் ; பலிக்கை ; கனிமரம் . பவணர் - நாகலோகத்தில் வாழ்நர் . 
பலித்தல் - நேர்தல் ; பயன்விளைத்தல் ; செழித் பவணேந்திரன் - இந்திரருள் ஒருவன் .. 
தல் ; மிகுதல் ; கொடுத்தல் . 

கழுகு . 
பலிதம் - பலிக்கை ; இலாபமாகை ; பயன் ; கனி பவத்தல் - தோன்றுதல் .. 
மரம் ; நரை மயிர் . 

பவதி - பார்வதி . 
பலிதேர்தல் - பிச்சையெடுத்தல் . 

பவந்தம் - சூது ; பாசாங்கு . 
பலிதை - கிழவி . 

பவந்தருதல் - தோன்றுதல் . 
பலிப்பு - வெற்றி ; பயன் ; நன்றாக விளையும் பவநாசன் - பிறப்பை அறுக்கும் கடவுள் . 
தன்மை ; வினைப்பயன் . 

பவம் - பிறப்பு : உலகவாழ்க்கை ; உலகம் ; 
பலிபீடம் , 

கரணம் பதினொன்றனுள் ஒன்று ; உண்மை ; 
- பலியிடும் மேடை . 
பலிபீடிகை 

பாவம் ; மனவைரம் ; அழிவு ; பதினொன்றை 
பலிபுட்டம் - பலியால் வளர்க்கப்படும் காக்கை . உணர்த்தும் குறிப்புச்சொல் . 
பலியம் - தளிர் ; பூ . 

பவமானன் - வாயுதேவன் . 
பலியூட்டுதல் - காண்க : பலிகொடுத்தல் . 

பவமின்மை இறைவன் 

எண்குணத்துள் ஒன் 
பலினம் - நிறையக் காய்த்திருக்கும் மரம் ; ஞாழல் றாகிய பிறப்பின்மை . 
மரம் ; மிளகு . 

பவர் - நெருக்கம் ; பரவுதல் ; அடர்ந்த கொடி ; 
பலினி - ஞாழல்மரம் ; நிறையக் காய்த்திருக்கும் 

பாவிகள் . 
மரம் ; மல்லிகை ; எலிவகை . 

பவர்க்கம் - நரகம் ; பகரவரிசை . 
பலீ - எருது ; ஒட்டகம் ; கடா ; கோழை ; பன்றி . பவர்தல் - நெருங்கியிருத்தல் . 
பலு காண்க : பலகறை . 

பவரணை நிறைநிலா ; பலகறை . 
பலுக்குதல் - தெளிவாக உச்சரித்தல் ; தற்புகழ்ச்சி பவழம் - மணிவகை ஒன்பதனுள் ஒன்று . 
யாகப் பேசுதல் ; பேசுதல் ; தெளித்தல் . 

பவழமல்லிகை - ஒரு மரவகை ; காம்பு சிவந்து 
பலுகம் - குரங்கு . 

இதழ் வெண்மையாய் இருக்கும் ஒரு பூவகை , 

பாரிசாதம் . 
பலுகுக்கட்டை - வயலில் மண்கட்டிகளை 
உடைத்துப் 

பவழவாய் - கருத்தங்கும் பை ; பவழம் போன்ற 
பரப்புவதற்கான பலகொழுத் 

வாய் . 
தட்டு . 

பவளக்காலி பவளநிறக் காலுடைய பறவை 
பலுகுதல் - பலவாதல் ; மிகுதல் . 

வகை ; ஒரு பூண்டுவகை . 
பலே - ‘ மிக நன்று எனும் பொருள்படும் குறிப்புச் பவளக்குறிஞ்சி - மருதோன்றி . 
சொல் . 

பவளக்கொடி - கடலில் வளரும் கொடிவகை ; 
பலேந்திரன் - வலுவுள்ளவன் . 

வெற்றிலைவகை ; ஓர் அரசி . 
பலை - காண்க : திரிபலை ; பசி , தாகம் முதலிய பவளநீர் - குருதி , செந்நீர் , இரத்தம் . 
வற்றை யழிக்கும் மந்திரம் ; சிற்றாமுட்டிச் பவளநெடுங்குஞ்சியோன் - பைரவன் . 
செடி . 

பவளப்பழம் - முற்றின பவளம் . 


} 


- 


- 


பவளப்பூண்டு 


733 


பழம்பாசி 


- 


ஆடும் 


- 


வாசலான 


- 


- 


. 


பவளப்பூண்டு - ஒரு செடிவகை . 

பவுந்திரம் - காண்க : பவுத்திரம் . 
பவளம் - காண்க : பவழம் , 

பவுமன் - செவ்வாய் . 
பவளமணி - பவளத்தாலாகிய கையணி . 

பவுரணை , 

- முழுமதி . 
பவளமல்லிகை - காண்க : பவழமல்லிகை .. 

பவுரம் 

பவுரி - மண்டலமிடுதல் ; மண்டலமாய் 
பவளமாலை 

பவழத்தாலான கழுத்தணிவகை . 
பவளவடம் - பவழத்தாற் 

கூத்துவகை ; பெரும்பண்வகை . 
கட்டிய மாலை ; 

பவுரிசம் - போலியான நடை . 
பவழத்தாலான முன்கை வளை . 

பவுருசம் - ஆண்மை . 
பவளவடிவன் - சிவந்த வடிவம் உள்ள முருகன் , 

பவுழியன் - பூழி நாட்டை ஆண்டவனான சேரன் . 
பவன் சிவபிரான் ; கடவுள் ; புதிதாய் 

பழக்கம் - வழக்கம் ; பயிற்சி ; அறிமுகம் ; ஒழுக்கம் ; . 
உண்டாவது ; பதினோர் உருத்திரருள் ஒருவர் . 

திறன் ; அமைதிக்குணம் . 
பவனகுமாரன் - அக்கினி . 

பழக்கம்காட்டுதல் - தீயொழுக்கத்தை வெளிப் 
பவனசம் - காற்றை உண்ணும் பாம்பு .. 

படுத்துதல் . 
பவனம் அரண்மனை ; வீடு ; பூமி ; உலகப் 

பழக்காய் - செங்காய் . 
பொது ; இராசி ; நாகலோகம் ; பாம்பு ; பழக்குதல் - பழகச்செய்தல் . 
துறக்கம் ; விமானம் ; பூனை ; வாயுதேவன் ; பழகுதல் - பயிலுதல் ; உறவுகொள்ளுதல் ; பதப் 
நெல் முதலியன தூற்றுகை . 

படுதல் ; சாதுவாதல் ; இணக்கமாதல் ; ஊடாடு 
பவனவாய் காற்றுச் செல்லும் 

தல் ; நாட்படுதல் . 
மலவாய் . 

பழங்கஞ்சி - முதல்நாளிலுள்ள 

முதல்நாளிலுள்ள கஞ்சி ; புளித்த 
பவனன் வாயுதேவன் . 

கஞ்சி . 
பவனாசனம் காண்க : பவன சம் . 

பழங்கண் - துன்பம் ; ஒலி ; மெலிவு . 
பவனாத்துமசன் - வாயுவின் மகன் ; 

அனுமன் ; 

பழங்கணாளர் - துன்புற்றோர் .. 
வீமன் . 

பழங்கதை - முன் வரலாறு ; மறந்த செய்தி ; 
பவனி உலாவருகை . 

தொன்மம் , புராணம் . 
பவனிக்குடை - அரசன் உலாவருகையிற் பழங்கந்தை - கிழிந்த துணி . 
பிடிக்குங் குடை . 

பழங்கள் - புளித்த கள் . 
பவனிவருதல் - உலாவருதல் . 

பழங்காதை - காண்க : பழங்கதை . 
கங்கையாறு . 

பழங்கிடையன் - பழைய பொருள்கள் . 
பவானி - பார்வதி ; காவிரியாற்றின் துணையாறு . 

குடி ; 

பழங்குடி - பழமையான வழிவழியாக 
பவி - இடியேறு ; நீர் . 

நிலைபெற்றுவரும் குடி . 
பவிகம் - சிறப்பு . 

பழசு - நாட்பட்டது . 
பவிசு - மதிப்பு ;; செல்வம் ; ஒளி ; செருக்கு ; பழஞ்சரக்கு - நாட்பட்ட பண்டம் ; பிராரத்த 
ஒழுங்கு . 

கருமம் . 
பவிடியம் - எதிர்காலம் ; பதினெண் புராணத்துள் பழஞ்சாதம் - காண்க : பழஞ்சோறு . 
ஒன்று . 

பழஞ்செருக்கு - மிகுந்த குடிவெறி . 
பவித்தல் - உண்டாதல் . 

பழஞ்சொல் - பழமொழி . 
பவித்திரம் - தூய்மை ; காண்க : தருப்பை ; பூணூல் ; பழஞ்சோற்றுத்தண்ணீர் - காண்க : நீராகாரம் . 
தருப்பைப் பவித்திர 

வடிவான 

பொன் ( பழஞ்சோறு - பழைய அன்னம் . 
மோதிரம் ; பகந்தரநோய் ; தருப்பைப் புல்லாற் | பழந்தக்கராகம் - ஒரு பழைய பண்வகை .. 
செய்த ஒரு முடிச்சு ; திருவிழா ; மாலைவகை ; பழநடை - வழக்கம் . 
நெய் , தேன் . 

பழப்பாக்கு - முதிர்ந்த பாக்கு . 

பழம் - கனி ; வயது முதிர்ந்தோன் ; கைகூடுகை ; 
தூயவன் . 

ஆட்டக்கெலிப்பு ; முக்கால் . 
பவித்திரி - தருப்பைப் புல் ; தூயவன் . 

பழம்பகை - நெடு நாட் பகை ; மனவைரம் ; 
பவித்திரை - தூய்மையுள்ளவள் . 

இயற்கைப் பகை . 
பவுஞ்சு - படை ; ஒழுங்கு . 

பழம்பஞ்சுரம் - குறிஞ்சிப்பண்வகை . 
பவுத்தர் - புத்த சமயத்தோர் . 

பழம்படி - முன்போல . 
பவுத்திரநோய் , ) மலவாயருகில் உண்டாகும் | பழம்பாக்குவாங்குதல் கலியாணம் 

உறுதி 
கட்டிவகை , பகந்தரநோய் . செய்தல் 
பவுத்திரன் - மக்கள் வயிற்றுப் பேரன் . 

பழம்பாசி 

காண்க : கொட்டைப்பாசி ; வெதுப் 
பவு திகம் - இயற்பியல் ; பூத சம்பந்தமானது . 

படக்கி . 


பவாயனை 


பவித்திரவான் , } 


பழம்பாடம் 


734 


பழுது 


- 


பழனல் வெதிர் , } - கரும்பு . 


பழம்பாடம் - படித்த பாடம் ; நினைவாற்றலுடன் பழிசை - இகழ்ச்சி . 

நன்றாய் மீண்டும் சொல்லக்கூடிய பாடம் . பழித்தல் - நிந்தித்தல் ; புறங்கூறுதல் . 
பழம்பெருச்சாளி - அனுபவமிக்க தந்திரசாலி . பழித்துரை - காண்க : பழிச்சொல் . 
பழம்பொருள் கடவுள் ; பழைய பொருள் ; பழிதீர்த்தல் - பழிவாங்குதல் ; பாவம் போக்குதல் . 
புதையல் . 

பழி தூற்றுதல் - புறங்கூறுதல் ; அலர்பரப்புதல் . 
பழம்போக்கு - பழைய முறை . 

பழிநாணல் - பழிபாவத்திற்கு அஞ்சுதல் . 
பழமலை - திருமுதுகுன்றம் , விருத்தாசலம் . பழிப்பனவு - பழிப்பான செயல் . 
பழமனை - இடிந்து பாழான வீடு . 

பழிப்பு - நிந்தை ; குற்றம் ; குறளை ; குறை . 
பழமா தேமா . 

பழிப்புக்காரன் - நிந்திப்போன் ; நகைப்புக்கு 
பழமெடுத்தல் - பழத்தைப் பறித்தல் ; ஆட்டங் இடமானவன் . 
கெலித்தல் . 

பழிப்புவமை - உவமேயத்தை உயர்த்தி 
பழமை தொன்மை ; தொன்மையானது ; 

மானத்தைப் பழிக்கும் அணி . 
வழங்காதொழிந்தது ; சாரமின்மை; முது பழிபாதகம் - பெரும்பாதகம் . 
மொழி ; வெகுநாட் பழக்கம் ; நாட்பட்டதால் பழிபோடுதல் - காண்க : பழிசுமத்துதல் . 
ஏற்படும் சிதைவு ; பழங்கதை ; மரபு . 

பழிமுடித்தல் - காண்க : பழிவாங்குதல் . 
பழமை பாராட்டுதல் - நெடுநாளாக உள்ள பழக் பழிமுடிதல் - பகைமூட்டுதல் . 
கத்தைத் தெரிவித்தல் . 

பழிமூட்டுதல் - கோட்சொல்லுதல் . 
பழமொழி - முதுசொல் ; பதினெண்கீழ்க்கணக்கு 

பழிமூளுதல் - பகையுண்டாகை . 
நூல்களுள் ஒன்று . 

பழிமொழி - நிந்தனை ; புறங்கூறுகை . 
பழரசம் - பழச்சாறு . 

பழியேற்றல் - குற்றப் பொறுப்பைத் தாங்குதல் . 

பழிவாங்குதல் - தீமைக்குத் தீமை செய்தல் . 
பழவடியார் - வழித்தொண்டர் , 
பழவரிசி - குற்றிப் பழகிய அரிசி . 

பழிவேலை - வருத்தி வாங்கப்படும் வேலை . 
. 
பழவினை - முன்வினை . 

பழு - பொன்னிறம் ; 

விலாவெலும்பு ; 

விலா ; 
பழனம் - வயல் ; மருத நிலம் ; பொய்கை , 

ஏணியின் படிச்சட்டம் ; சட்டம் ; பேய் . 
பழுக்க - முற்றவும் . 

பழுக்கக்காய்ச்சுதல் - சிவக்கக் காய்ச்சுதல் . 
பழனியாண்டவன் 

பழனியில் கோயில் பழுக்கச்சுடுதல் - நிறம் ஏறப் பொன்னைத் தீயில் 
பழனியாண்டி , - கொண்டுள்ள 

முருகக் 

காய்ச்சுதல் . 
பழனிவேலன் கடவுள் , 

பழுக்கப்போடுதல் - ஒரு செயல் முடிவதற்குக் 
பழி - குற்றம் ; நிந்தை ; அலர் ; குறை ; பாவம் ; காத்திருத்தல் , 
பழிக்குப் பழி ; பொய் ; பகைமை ; ஒன்றுக்கும் பழுக்காய் - பழுத்த பாக்கு ; மஞ்சள் கலந்த 
உதவாதவன் . 

செந்நிறம் ; தேங்காய் ; சாய நூல் . 
பழிக்குடி - பழம்பகை கொண்ட குடும்பம் ; பழுக்காய் நூல் - சாயமிட்ட நூல் . 
ஏழைக்குடி . 

பழுக்குறை - எண் குறைந்த விலாவெலும்புகளை 
பழிக்குவிடுதல் - அழியவிடுதல் . 

யுடைய எருதுவகை . 
வசையைக் குறிப்புப் பொரு பழுத்தபழம் - முதிர்ந்த கனி ; முதிர்கிழவன் ; 
ளாகக்கொண்ட செய்யுள் 

பக்குவமடைந்தவன் ; தீமையிற் கைதேர்ந்த 

வன் . 
பழிகாரன் - பிறர்மேல் பழிகூறுபவன் ; படுபாவி . 

பழுத்தல் - பழமாதல் ; முதிர்தல் ; மூப்படைதல் ; 
பழிகிடத்தல் - தன்செயல் நிறைவேற 

நிறைவேற ஒருவன் பக்குவமாதல் ; கைவருதல் ; பரு முதலியன 
வீட்டுவாயிலில் உண்ணாமல் இருத்தல் . 

முற்றுதல் ; மனங்கனிதல் ; நிறம் மாறுதல் ; 
பழிச்சு - துதி . 

நன்மையாதல் ; செழித்தல் ; மிகு தல் ; பழுப்பு 
பழிச்சுதல் - புகழ்தல் ; வணங்குதல் ; வாழ்த்து நிறமாதல் ; குழைதல் ; காரம் முதலியன 
தல் ; கூறுதல் . 

கொடாமையால் பிள்ளை பெற்ற வயிறு 
பழிச்சொல் - நிந்தை ; அலர் . 

பெருத்தல் . 
பழிசுமத்தல் - நிந்தனையேற்றல் ; பழி ஒருவன் பழுது - பயனின்மை ; குற்றம் ; சிதைவு ; பதன் 
மேல் வருதல் . 

அழிந்தது ; பிணமாயிருக்குந் தன்மை ; பொய் ; 
பழிசுமத்துதல் - அநியாயமாகக் குற்றஞ்சாட்டு 
வறுமை ; தீங்கு ; உடம்பு : ஒழுக்கக்கேடு ; 
தல் . 

இடம் ; நிறைவு . 


. 


பழிகரப்பங்கதம், } 


வகை . 


பழுதுபடல் 


735 


பள்ளிபடை 


சமண 


பழுதுபடல் - சீர்கெடல் . 

பள்ளநாலி - தாழ்விடத்துப் பாயும் நீர்க்கால் . 
பழுது பார்த்தல் - கெட்டதைச் செப்பனிடுதல் . பள்ளம் - தாழ்வு ; தாழ்ந்த நிலம் ; ஆழம் ; குழி ; 
பழுதை - வைக்கோற்புரி ; கயிறு ; பாம்பு . 

முகம் , கால் இவற்றில் உள்ள குழிவு . 
பழுப்படைதல் - பூங்காவி நிறமாதல் . 

பள்ளம்பறித்தல் - குழிதோண்டுதல் ; ஒருவனைக் 
பழுப்பு - பொன்னிறம் ; அரிதாரம் ; முதிர்ந்து கெடுக்க முயலுதல் . 
மஞ்சள் நிறப்பட்ட இலை ; சிவப்பு ; சீழ் ; | பள்ளமடை - தாழ்ந்தவிடத்துப் பாயும் நீர்க்கால் ; 
ஏணியின் படிச்சட்டம் . 

பள்ளமான வயலுக்குப் பாயும்படி வைக்கப் 
பழுப்புப்பொன் - செம்பொன் . 

பட்ட மடை ; தாழ்ந்தவிடத்தில் வேகமாய்ப் 
பழுப்பேறுதல் - காண்க : பழுப்படைதல் . 

பாயும் நீரோட்டம் ; எளிதாகப் பாய்தற்கு 
பழுபாகல் 

ஒரு 

பாகற்கொடிவகை ; காண்க : இயலும் பூமி ; எளிதில் நிகழ்வது . 
தும்பை . 

பள்ளயம் காண்க : பள்ளையம் . 
பழுமணி - மாணிக்கம் . 

பள்ளர் - உழவர் ; ஒரு சாதியார்வகை . 
பழுமரம் - ஆலமரம் ; பழுத்த மரம் . 

பள்ளவோடம் - படகுவகை . 
பழுவம் - காடு ; தொகுதி . 

பள்ளாடு - குள்ளமான ஆட்டுவகை . 
பழுவெலும்பு - விலாவெலும்பு . 

பள்ளி - கல்வி கற்குமிடம் ; அறை ; அறச்சாலை ; 
பழுனுதல் - முதிர்தல் ; கனிதல் ; முற்றுப்பெறுதல் . இடம் ; சிற்றூர் ; இடைச்சேரி ; நகரம் ; 
பழூஉ - பேய் . 

முனிவர் இருப்பிடம் ; 

பௌத்தக் 
பழை - கள் . 

கோயில் ; அரசருக்குரிய அரண்மனை 
பழைஞ்சோறு காண்க : பழஞ்சோறு . 

முதலியன ; பணிக்களம் ; மக்கட் படுக்கை ; 
பழைமை தொன்மை ; தொன்மையானது ; 

கிறித்தவக் கோயில் ; பள்ளிவாசல் ; தூக்கம் ; 
வழங்காதொழிந்தது ; சாரமின்மை ; முது 

விலங்கு துயிலிடம் ; சாலை ; வன்னியச்சாதி ; 
மொழி ; நெடுநாட் பழக்கம் ; பழங்கதை ; 

குள்ளமானவள் ; குறும்பர் . 
மரபு ; நாட்பட்டதால் ஏற்படும் சிதைவு . 

பள்ளிக்கட்டில் - அரியணை . 
பள்ளிக்கட்டு - இளவரசியின் திருமணம் ; 

ஊர் 
பழைய -- நாட்பட்ட . 
பழையது - நாட்பட்டது ; பழஞ்சோறு . 

உண்டாக்குகை . 

பள்ளிக்கணக்கன் - பள்ளிக்கூடச் சிறுவன் . 
பழையநாள் - பண்டைக்காலம் . 
பழையபடி - முன்போல ; மறுபடியும் . 

பள்ளிக்கணக்கு - பள்ளிக்கூடத்துப் படிப்பு . 

பள்ளிக்கிராமம் - கோயிற்குரிய ஊர் . 
பழையமனிதன் - வயது முதிர்ந்தவன் ; 
நிலையிலுள்ள மனிதன் . 

பள்ளிக்குவைத்தல் - பிள்ளைகளைப் பள்ளிக் 

கூடத்திற்கு அனுப்பிவைத்தல் . 
பழையர் - முன்னோர் ; கள் விற்போர் . 

பள்ளிக்குறிப்பு - தூக்கக் குறி . 
பழையவமுது - காண்க : பழஞ்சோறு . 

பள்ளிக்கூடத்துத்தம்பி - ஊரில் எழுதப்படிக்கத் 
பழையவேற்பாடு - பண்டை 
- பண்டை வழக்கம் ; விவிலிய 

தெரிந்தவன் . 
நூலின் பூர்வாகமம் . 

பள்ளிக்கூடம் - கல்வி கற்குமிடம் . 
பழையோன் - தொன்மையானவன் ; நீண்டகால 

பள்ளிகொண்ட பெருமாள் , ) கிடந்த திருக் 
நட்புடையவன் . 

பள்ளிகொண்டான் 

கோலங்கொண்ட 
பழையோள் -- துர்க்கை . 

திருமால் . 
பள் - பள்ளச்சாதி ; நாடக நூல்வகை ; 

பள்ளிகொள்ளுதல் - துயில் கொள்ளுதல் . 
முதலிய தெய்வங்கட்குப் பலிகொடுக்கும் | பள்ளிச்சந்தம் - சமண பௌத்தக் கோயில்களுக்கு 
காலத்துப் பாடப்படும் பண்வகை . 

வழங்கப்பட்ட ஊர் . 
பள்குதல் - பதுங்கு தல் . 

பள்ளித்தாமம் - இறைவனுக்குச் சாத்தும் மாலை . 
பள்ளக்காடு - தாழ்ந்த நிலப்பகுதி . 

பள்ளித்தேவாரம் - அரண்மனையில் வணங்கும் 
பள்ளக்கால் காண்க : பள்ளக்காடு ; தாழ்ந்த தெய்வம் ; அரண்மனைத் தெய்வத்திற்குரிய 
நன்செய் நிலம் ; தாழ்விடத்துப் பாயும் 

பூசை . 
வாய்க்கால் 

பள்ளித்தோழமை - பள்ளிக்கூடத்து நட்பு . 
பள்ளக்குடி - பள்ளச்சாதி ; பள்ளர் குடியிருக்கும் பள்ளிப்பிள்ளை மாணாக்கன் . 
இடம் . 

பள்ளிப்பீடம் - காண்க : பள்ளிக்கட்டில் . 
பள்ளச்சி பள்ளச்சாதிப் பெண் . 

பள்ளிபடை - அரசர் முதலியோர்க்குப் புரியும் 
பள்ளத்தாக்கு - மலைகளின் நடுவே உள்ள இடம் ; ஈமக்கடன் ; இறந்த அரசரின் நினைவாகக் 
தாழ்ந்த நிலம் . 

கட்டப்பட்ட கோயில் . 


பாவ 


} 


-- 


காளி 


பள்ளிபருத்தல் 


736 


பற்றலம்புதல் 


பள்ளிமண்டபம் , } 


- 


ஆடவர் 


பள்ளிபருத்தல் - அரசர் முதலியோர்க்கு ஈமக் பளீரெனல் - ஒலிக்குறிப்பு ; ஒளிவீசுதற்குறிப்பு ; 
கடன் செய்தல் . 

வேதனைக்குறிப்பு . 
பள்ளிமண்டபம் , - காண்க : பள்ளியறை . 

பளு , - பாரம் ; கனம் ; கடுமை . 
பள்ளிமாடம் 
பள்ளியந்துலா - படுக்கைப் பல்லக்கு . 

பளை வளை ; விலங்கு முதலியவற்றின் வளை . 
பள்ளியம்பலம் - காண்க : பள்ளிமாடம் . 

பற்கடித்தல் - கோபம் முதலியவற்றால் பல்லைக் 
பள்ளியயர்தல் - உறங்கு தல் . 

கடித்தல் . 

பல்லைக் 
பள்ளியறை - துயிலிடம் . 

பற்காட்டுதல் - சிரித்தல் ; 

காட்டிக் 
பள்ளியெழுச்சி - துயிலெழுப்புதல் ; காண்க : கெஞ்சுதல் . 
திருப்பள்ளியெழுச்சி ; அரசர் முதலியோரைத் பற்காவி - தாம்பூலம் முதலியவற்றால் பல்லில் 
துயிலெழுப்பும் சிற்றிலக்கியவகை . 

ஏறிய காவி . 
பள்ளியோடம் - காண்க : பள்ளவோடம் . 

பற்காறை - பற்களில் கட்டியாய்த் திரண்டிருக்கும் 
பள்ளியோடவையம் பள்ளியோடம்போன்ற ஊத்தை ; காண்க : பற்காவி ; பற்களில் ஏற்றிய 
வண்டி . 

கறுப்புக்கறை . 
பள்ளிவாசல் - முகமதியர் மசூதி . 

பற்குச்சி - பல் விளக்குங் குச்சி . 
பள்ளு - உழத்திப் பாட்டு , ஒரு சிற்றிலக்கிய பற்குடைச்சல் - பல்நோவு ; சொத்தைப் பல் . 
வகை ; காண்க : பள் . 

பற்குத்து - பல்நோவு . 
பள்ளை குள்ளம் ; ஆடு ; குள்ளமான ஆட்டு பற்குறி - பற்பட்ட குறி ; புணர்ச்சிக் காலத்து 
வகை ; வயிறு ; பருத்த உயிரினம் . 

மகளிர் உறுப்பில் 

பற்பட்டு 
பள்ளைச்சி - குள்ளமானவள் . 

உண்டாகும் தழும்பு . 
பள்ளையம் - உண்கல : ம் ; சிறுதெய்வங்களுக்குப் பற்குனி - காண்க : பங்குனி. 
படைக்கும் பொருள் . 

பற்சர் - பகைவர் . 
பள்ளையம்போடுதல் - தெய்வத்துக்கு முன் பற்சன்னியன் - வருணன் . 

அன்னம் , கறி முதலியவற்றைப் படைத்தல் . பற்சனம் - நிந்தை . 
பள்ளையன் - குறுகிப் பருத்தவன் . 

பற்சீவுங்கோல் - பற்குச்சி . 
பள்ளையாடு - காண்க : பள்ளாடு . 

பற்சீவுதல் - பல் விளக்குதல் . 
பளக்கு - கொப்புளம் . 

பற்சொத்தை - பல்லிற் பூச்சிவிழும் நோய் . 
பளகம் பவளம் ; மலை . 

பற்படகம் - காண்க : பற்பாடகம் . 
பளகர் - மூடர் ; குற்றமுடையவர் . 

பற்பணம் - ஒரு பலம் உள்ள நிறையளவு . 
பளகு - குற்றம் . 

பற்பதம் - மலை . 
பளபளத்தல் - ஒளிர்தல் . 

பற்பநாபன் - காண்க : பதுமநாபன் . 
பளபளப்பு - ஒளி ; பாடல் நயம் . 

பற்பம் - தூள் ; திருநீறு ; நீற்றுமானப் பொருள் ; 
பளபளவெனல் - ஒளிக்குறிப்பு ; ஒலிக்குறிப்பு . தாமரை ; ஒரு பேரெண் ; பதினெண் புராணத் 
பளாபளா - வியப்புக்குறிப்பு ; இன்மைக் குறிப்பு . 

துள் ஒன்று . 
பளிக்கறை , 

பளிங்குக் 

கற்களால் பற்பராகம் - மாணிக்கவகை . 

கட்டப்பட்ட மாளிகை . பற்பரோகம் - கண்ணிமையில் செஞ்சதை வளர்ந் 
பளிக்காய் - பச்சைக்கருப்பூரங் கலந்த பாக்கு . திருக்கும் நோய்வகை . 
பளிக்குமாடம் - காண்க : பளிக்கறைமண்டபம் . பற்பல - மிகுதியானவை . 
பளிங்கு - படிகம் ; க ண் ணாடி ; கருப்பூரம் ; பற்பறைகொட்டுதல் - குளிரால் பல் 

ஒன்றோ 
சுக்கிரன் ; தோணிக்கயிறு ; புட்பராகம் ; டொன்று தாக்கி ஓசையுண்டாக்குதல் . 
காண்க : அழுங்கு . 

பற்பாடகம் - ஒரு மருந்துப்பூடுவகை . 
பளிச்சிடுதல் - ஒளிவீசுதல் . 

பற்பொடி - பல்விளக்க உதவும் தூள் . 
பளிச்சுப்பளிச்செனல் , ஒளி வீசுதற்குறிப்பு; பற்ற - முன்னிட்டு ; ஒட்ட ; காட்டிலும் . 
பளிச்செனல் 

விரைவுக் குறிப்பு; | பற்றடித்தல் - சுவர் முதலியவற்றிற்கு ஒட்டிடுதல் . 
தெளிவுக்குறிப்பு ; வேதனைக்குறிப்பு . 

பற்றடைப்பு - பயிரிடுதற்காக நிலத்தைக் 
பளிஞ்சி - தோணிக்கயிறு . 

குடிகளிடம் விடுங் குத்தகை . 
பளிதச்சுண்ணம் - பச்சைக்கருப்பூரம் கலந்த பற்றம் - கற்றை ; கூட்டம் ; துணையாகப் 
பொடி . 

பிடிக்கை ; வீக்கம் ; நன்றியறிவு ; கனம் . 
பளிதம் - கருப்பூரம் ; பச்சைக்கருப்பூரம் ; பச்சடி ; | பற்றலம்புதல் - சமைத்த பாண்டங்களைக் கழுவு 
ஒரு பேரெண் . 

தல் . 


பளிக்கறை மண்டபம் } 

} 


} 


- 


பற்றலர் 


737 


பறண்டுதல் 


பொடி : 


ல் , 


பற்றலர் -- காண்க : பற்றார் . 

பற்றுக்கால் - தாங்குகட்டை ; பொய்க்கால் . 
பற்றவைத்தல் - உலோகங்களைப் பொருத்துதல் ; பற்றுக்குறடு , 

- ஒரு கம்மக்கருவிவகை. 
தீமூட்டல் ; பகைவிளைத்தல் , 
பற்றற்றான் - பற்றற்றவனான கடவுள் , 

பற்றுக்கோடு - ஆதாரம் ; பற்றுக்கோல் ; கட்டுத் 
பற்றற - முழுதும் . 

தறி ; அடைக்கலம் . 
பற்றறுதி - முழுதுந் தொடர்பறுகை . 

பற்றுக்கோல் - ஊன்றுகோல் ; மாடுகளுக்குச் சூடு 
பற்றாக்கை - அம்புத்திரள் ; அம்புத்திரள் கட்டும் 

போட உதவும் இருப்புக்கோல் ; ஈயம் பற்ற 
கயிறு . 

வைக்குங் கருவி ; கம்மக்கருவியினொன்று . 
பற்றாசு - உலோகங்களைப் பொருத்த இடையி பற்றுச்சீட்டு - ரசீது ; சாகுபடிக் குத்தகைப் 
லிடும் பற்றுக்கோடு ; தஞ்சம் ; 

பத்திரம் . 
காரணம் ; ஓர் அசைவகை . 

பற்றுதல் - பிடித்தல் ; பயனறுதல் ; ஊன்றிப் 
பற்றாதது - சிறுமையானது ; போதாதது ; 

பிடித்தல் ; ஏற்றுக்கொள்ளுதல் ; மனத்துக் 
கொஞ்சம் . 

கொள்ளுதல் ; தொடுதல் ; உணர் 
பற்றாப்படி - போதியதும் போதாததுமானது ; 

தொடர்தல் ; நிறம் பிடித்தல் ; தீ முதலியன 
குறைவு . 

மூளுதல் ; தகுதியாதல் ; ஒட்டு தல் ; பொருந்து . 
பற்றாப்போரி - தகுதியற்ற எதிரி . 

தல் ; போதிய தாதல் ; உறைத்தல் ; உண்டா 
பற்றாமாக்கள் - காண்க : பற்றார் . 

தல் ; பொறுத்தல் . 
பற்றாயம் - பெரும் பெட்டி ; உயிரினங்களைப் 

பற்றுப்போடுதல் - பூச்சுமருந்து தடவுதல் . 
பிடிக்கவும் அடைக்கவும் உதவும் 

பற்றுமஞ்சள் - நிறம் பிடிக்கும் பூச்சுமஞ்சள் . 
கூண்டு , 

பற்றுவரவு - கொடுக்கல் வாங்கல் ; கணக்கின் 
பொறி முதலியன . 
பற்றாயார் - முனிவர் . 

வரவு செலவுக் குறிப்பு . 
பற்றார் - பகைவர் . 

பற்றுவாய் - பற்றுவைக்கும் இடம் ; துப்பாக்கியில் 
பற்றி -- உலோகங்களைப் பொருத்த 

மருந்திடும் துளை . 

உதவும் 
பொடி ; குறித்து . 

பற்றுவைத்தல் ஆசை கொள்ளுதல் ; 

அன்பு 

வைத்தல் . 
பற்றிப்படர்தல் - கொடிபடர்தல் ; குடும்பஞ் பற்றுள்ளம் - இவறல் , பொருளின்மேல் விருப்பு . 

செழித்தல் . 
பற்றிப்பிடித்தல் - தொடர்ந்து நிற்றல் ; நன்றாய்ப் 

பற்றை - காண்க : செங்காந்தள் ; தூறு ; தொகுதி ; 

கீழோன் . 
பிடித்தல் ; சோறு வெந்து கரிந்து போதல் . 

பற்றைச்சி - விலைமகள் . 
பற்றியெரிதல் - தீமூண்டெரிதல் ; சினம் மூளுதல் . 

பறக்கடித்தல் - துரத்துதல் ; சிதறடித்தல் . 
பற்றிரும்பு - இணைக்கும் தகட்டிரும்பு . 

பறக்கவிடுதல் - வானத்திற் செல்லும்படி செய் 
பற்றிலார் - பகைவர் ; உலகப் பற்றற்றவரான 

தல் ; தொந்தரவு செய்தல் ; கெடுத்தல் ; உதவி 
முனிவர் . 

செய்யாது கைவிடுதல் . 
பற்றிலான் - காண்க : பற்றற்றான் .. 
பற்றிலி - தரிசு நிலம் . 

பறகுபறகெனல் - சொறிதற்குறிப்பு . 
பற்றின்மை - இறைவன் 

பறங்கி - பூசணிக்காய்வகை ; ஒரு மேகநோய் ; 
எண்குணத்துள் 

ஐரோப்பியன் ; சட்டைக்காரன் . 
ஒன்றாகிய விருப்பின்மை . 

பறங்கிக்காய் - பூசணிக்காய்வகை . 
பற்றினர் - உறவினர் , நண்பர் . 
பற்று - பிடிக்கை ; ஏற்றுக்கொள்கை ; 

பறங்கிக்காரன் - ஐரோப்பியன் ; சட்டைக்காரன் . 
அகப் 

சாம்பி 
பற்றுப் 

பறங்கிச்சாம்பிராணி - பெரிய மரவகை ; 
புறப்பற்றுகளாகிய விருப்புகள் ; 

ராணிவகை . 
சம்பந்தம் ; ஒட்டு ; பற்றாசு ; பசை ; சமைத்த 
பாண்டத்தில் பற்றிப் பிடித்திருக்கும் 

பறங்கிப்பட்டை - ஒரு கொடிவகை . 
சோற்றுப்பருக்கை ; சோற்றுப்பருக்கை ஒட்டி பறங்கிவியாதி - ஒரு நோய்வகை . 
யுள்ள பாத்திரம் ; உரிமையிடம் ; தங்குமிடம் ; | பறட்டை - செழிப்பற்றது ; இன்மையைக் குறிக் 
பல ஊர்களுடைய நாட்டுப்பகுதி ; பெற்றுக் 

கும் ஒரு விளையாட்டுக் குறியீடு ; தூற்று 
கொண்ட பொருள் ; பற்றுக்கோடு ; தூண் ; மயிர் ; பறட்டைக்கீரை ; ஒரு நிந்தைமொழி . 
அன்பு ; நட்பு ; வீட்டுநெறி ; செல்வம் ; இல் பறட்டைச்சி - தூறுபோன்ற தலைமயிர் உடைய 
வாழ்க்கை ; வயல் ; கட்டு ; கொள்கை ; மருந்துப் வள் . 

வாரப்பாடல் ; சிற்றூர் ; கலவைச் பறட்டைத்தலை - தூறடர்ந்த மயிர்த்தலை . 
சுண்ணாம்புவகை . 

பறட்டையன் - தூறடர்ந்த மயிர்த்தலையன் . 
பற்று ( வி ) - ஊன்று ; பிடி ; கைக்கொள் . 

பறண்டுதல் - நகத்தால் சுரண்டுதல் . 


பூச்சி ; 


93 


பறண்டை 


738 


பறைதல் 


பறிதலைக்கையர், } - கொள்ளும் அமணர் . 


பறண்டை - ஒரு வாத்தியவகை ; கைம்முட்டியின் | பறிகொடுத்தல் - களவு கொடுத்தல் ; சாகக் 
மொழி . 

கொடுத்தல் . 
பறத்தல் - பறவை , பஞ்சு முதலியன வானத்தில் பறித்தல் - செடியிலிருந்து இலை முதலியவற்றை 
பறத்தல் ; வேகமாக ஓடுதல் ; விரைவுபடுத்தல் ; வலிய நீக்குதல் ; பிடுங்குதல் ; வலிதிற் 
அமைதியற்று வருந்துதல் ; சிதறியொழிதல் . கவர்தல் ; தோண்டுதல் ; பாரம் இறக்குதல் ; 
பறதி - பறத்தல் ; பதற்றம் . 

அழித்தல் ; நீக்குதல் . 
பறந்தடித்தல் - கவலையால் விரைவுபடுதல் . பறிதல் - ஓடிப்போதல் ; நிலைபெயர்தல் ; வெளிப் 
பறந்தலை - பாழிடம் ; பாலை நிலத்தூர் ; 

படுதல் ; எய்யப்படுதல் ; ஒலியுடன் வெளிப் 
காடு ; போர்க்களம் ; படைவீடு . 

படுதல் ; கட்டவிழ்த்தல் ; இல்லாமற் போதல் ; 
பறப்பன் - தேள் ; விருச்சிகராசி ; அவசரக்காரன் . சேய்மை நிலையாதல் ; ஒட்டிப்போதல் ; 
பறப்பன - சிறகுடைய உயிரிகள் . 

திரட்டப்படுதல் ; அறுதல் ; உண்டாதல் ; தணி 
பறப்பு - பறக்கை ; விரைவு ; கவலை . 

தல் ; தீர்மானப்படாதிருத்தல் ; தப்பிப் 
பறப்புப்பார்த்தல் - அன்றாட வேலையைக் போதல் ; முன்செல்லுதல் ; ஊடுருவு தல் . 
கவனித்தல் . 

தலைமயிரைப் பறித்துக் 
பறப்பை - பறவை ; பறவை வடிவமாகச் செய்த பறிதலையர் 
வேள்விமேடை ; வேள்வியில் நெய்வைக்கும் பறிபோதல் - கொள்ளையிடப்படுதல் . 
பாத்திரம் . 

பறி போடுதல் - மீன்பிடிக்கப் பறிவைத்தல் .. 
பறப்பைப்படுத்தல் - கருடன் , பருந்து 

முதலிய பறிமணல் - பொன்மணல் . 
பறவைவடிவாக வேள்விமேடை அமைத்தல் . 

பறிமுதல் - அரசால் கவர்ந்துகொள்ளப்பட்ட 
பறபறத்தல் - மிக விரைதல் ; பறபறவென்று 

பொருள் ; கொள்ளையிடப்பட்ட பொருள் . 
ஒலித்தல் . 

பறிமுறை - பல் வீழ்ந்து முளைத்தல் . 

. 
பறபறெனல் - விரைவுக்குறிப்பு ; துணி கிழித்தல் பறியோலை - பனையோலைப் பாய் , 
முதலியன நிகழும்போது உண்டாகும் ஒலிக் பறிவு - கழிவு ; அதிர்கை ; நிலைபெயர்கை ; 
குறிப்பு . 

ஒட்டிப்போகை . 
பறம்பர் - தோல் வேலை செய்பவர் . 

பறிவை - செடிவகை ; 

செடிவகை ; சீந்திற்கொடி ; காண்க : 
பறம்பி - மோசக்காரி . 

நந்தியாவட்டம் ; தாழை . 
பறம்பு - மலை ; பாரியின் மலை ; பாரியின் நாடு ; 

பறுகு - சிறு தூறு; குள்ளம் . 
முலை . 

பறுணி - கொள்ளு ; சீந்திற்கொடி ; காண்க : 
பறம்புதல் - அடித்தல் . 

பெருங்குமிழ் ; வல்லாரை ; பெருங்குரும்பை . 
பறல் - பறவை . 

பறை - தோற்கருவி ; தப்பு ; பறையடிக்குஞ் 
பறவாதி - பேராசைக்காரன் ; விரைவுடை 

சாதி ; வட்டம் ; சொல் ; விரும்பிய பொருள் , 
யோன் ; விரைவு . 

ஒரு முகத்தலளவை ; மரக்கால் ; நூல்வகை ; 
பறவை - புள் ; இற கு ; பறக்கை ; வண்டு ; 

வரிக்கூத்துவகை ; குகை ; 

பறத்தல் ; பறவை 
அவிட்டநாள் ; அம்மைவகை . 

இறகு ; பறவை . 
பறவைமாநாகம் - காண்க ; குக்குடசர்ப்பம் . பறைக்கோலம் - இழிவான கோலம் . 
பறவையணில் - மலையில் 

வாழும் பறக்கும் பறைகொட்டுதல் - தப்படித்தல் ; மேளமடித்தல் ; 
அணில்வகை . 

முதலியன ஒன்றுடன் ஒன்று அடித்துக் 
பறவைவேந்தன் - பறவைக்கு அரசனான கருடன் . கொள்ளுதல் . 
பறழ் - பருப்பு ; மரங்களில் வாழ்வன , தவழ்வன , | பறைச்சல் - பேச்சு .. 
மூங்கா , வெருகு , எலி , அணில் , நாய் , பன்றி , | பறைச்சி - பறைக்குடிப் பெண் . 
புலி , முயல் , நரி இவற்றின் இளமைப்பெயர் . 

பறைச்சேரி - பறையர் வாழும் இடம் . 
பறளிகை , காண்க : பற்றிரும்பு ; தளவரிசைப் 
பறளை படை ; உலோகத்தகடு ; குறடு . 

பறைசாற்றுதல் - காண்க : பறையறைதல் ; இரகசி 
பறாண்டுதல் - காண்க : பிறாண்டுதல் . 

யத்தை வெளிப்படுத்துதல் . 
பறி - பிடுங்குகை ; கொள்ளை ; இறக்கின பாரம் ; 

; இறக்கின பாரம் ; பறைத்தல் - சொல்லுதல் ; நீக்குதல் . 
மீன்பிடிக்குங் கருவி ; பனையோலைப் பாய் ; பறைத் துடைவை - பறை அடிப்பவர்களுக்கு 
உடம்பு ; பொன் . 

விடப்படுகிற தோட்டம் முதலிய மானிய 
பறிக்கல் - கிட்டம் . 

வருவாய் . 
பறிகாரன் - அ நியாயக்காரன் ; வழிப்பறி | பறைதட்டுதல் - காண்க : பறையறைதல் . 
செய்வோன் . 

பறைதல் - சொல்லல் ; தேய்தல் ; அழிதல் . 


பல் 


} 


- 


வகை . 


- 


பன்னகுடி 


பன்மாண் } - பலவிதமாக 


பன்னாகம் , 
- பல்லக்கு முதலியவற்றின் மேற் 
பறைப்பருந்து 739 

பன்னீர் 
பறைப்பருந்து - கரும்பருந்து . 

பன்றி வெட்டுதல் - ஒரு விளையாட்டுவகை . 
பறைப்பேச்சு - கொச்சைச்சொல் ; செயல் பன்னக்காரன் - கீற்று முடைவோன் ; வெற்றிலை 
நிறைவேறாத பேச்சு . 

வாணிகன் . 
பறைபடுத்துதல் - காண்க : பறையறைதல் . பன்னகசயனன் - பாம்பிற் பள்ளிகொண்ட 
பறைமுறைசாற்றுதல் - பறையடித்தறிவித்தல் . திருமால் . 
பறைமேளம் - பறையர் தப்பட்டை ; அலப்பு பன்னகசாலை காண்க : பர்ணசாலை . 
வோன் . 

பன்னகப்பூணினான் - பாம்பை அணிகலனாக 
பறைமை வரிக்கூத்துவகை; ஊர்ச் சுதந்தர உடைய சிவபிரான் . 

பன்னகம் - பாம்பு ; இலை ; பல்லக்கு முதலிய 
பறையடித்தல் - காண்க : பறையறைதல் . 

வற்றின் மேற்கட்டி . 
பறையலகு காண்க : பலகறை . 

பன்னகர் - நாகலோகவாசிகள் . 
பறையறைதல் - செய்தி தெரிவித்தற்குப் பறை பன்னகவைரி பாம்பின் பகையான கருடன் . 
யடித்தல் ; நெஞ்சடித்தல் . 

பன்னகாசனன் பாம்பை இருக்கையாகக் 
பறையாமை - கரிய ஆமை . 

கொண்ட திருமால் ; பாம்பை உண்கிற கருடன் . 
பறைவிடுதல் - காண்க : பறையறைதல் . 

பன்னகாபரணன் - காண்க : பன்னகப்பூணினான் . 
பறைவு - சொல்லுகை ; தெரிவிக்கை . 

காண்க : பர்ணசாலை . 
பன் நாணல்வகை ; பருத்தி ; அரிவாட்பல் . பன்னச்சத்தகம் - ஓலை பின்னுவோரின் கையரி 
பன்மம் - தாமரை ; திருநீறு ; பொடி . 

வாள் . 
பன்னசாலை காண்க : பர்ணசாலை . 

பன்னத்தண்டு - நெய்வார் கருவியுள் ஒன்று . 
பன்மினி - காண்க : பதுமினி ; தாமரை . 

பன்னத்தை – மழைக்காலத்துத் தோன்றும் 
பன்முறை - பல தடவை ; பலவகை . 

நத்தைவகை . 
பன்மை -- ஒன்றுக்கு மேற்பட்டது ; தொகுதி ; ஒரு பன்னம் - ஓலைமுடைகை ; இலை ; இலைக்கறி ; 
தன்மையாய் இராமை ; நேர்குறிப்பின்மை ; சாதிபத்திரி ; வெற்றிலை . 
பொதுமை ; பார்த்தும் பாராமை . 

பன்னமிருகம் - தழையுண்ணும் விலங்கு . 
பன்மைப்பால் - பலர்பால் பலவின்பால்கள் . பன்னரிவாள் - கருக்கறுவாள் . 
பன்மையியற்பெயர் - ஓரினப் பல பொருளைக் பன்னல் - பஞ்சுகொட்டுகை ; சொல் ; பருத்தி ; 
குறிக்கும் இயற்பெயர் ; பல பாலையுங் குறித்து சொல்லுகை ; நெருக்கம் ; ஆராய்கை . 
நிற்கும் பெயர் . 

பன்னவல்லி - வெற்றிலைக்கொடி . 
பன்மொழித்தொகை - இரண்டு பெயருக்கு மேற் பன்னவேலை - ஓலைமுடைதல் தொழில் . 
பட்ட பெயர்களாலாகிய தொகை . 

தென்னங்கீற்று ; தென்னந்தட்டி ; 
பன்றி - ஒரு விலங்குவகை ; பன்றி வடிவான பன்னாங்கு 

பொறிவகை ; கொடுந்தமிழ் நாட்டினொன்று . கட்டி , 
பன்றிக்கிடை - பன்றிகள் அடைக்கும் இடம் . பன்னாங்குழி - காண்க : பல்லாங்குழி , 
பன்றிக்குறும்பு - நிலப்பனைச்செடி . 

பன்னாசம் - துளசிச்செடி . 
பன்றிக்கூழ்ப்பத்தர் - பன்றிக்குக் கூழிடுந்தொட்டி . பன்னாசனம் - இலையுணவு ; புற்பாய் . 
பன்றிக்கொம்பு - பன்றியின் கோரப்பல் ; ஒரு பன்னாசி காண்க : பன்னாசம் . 
மீன்கொம்புவகை . 

பன்னாடு 

ஒரு பழைய நாடு . 
பன்றிக்கொழுப்பு - காண்க : பன்றி நெய் . 

பன்னாடை - தென்னை , பனை இவற்றின் 
பன்றிநாடு - கொடுந்தமிழ் நாடு பன்னிரண்டனுள் மட்டைகளை மரத்தோடு பிணைத்து நிற்கும் 

ஒன்றாகிய பழனிமலையைச் சுற்றியுள்ள நாடு . வலைத்தகடுபோன்ற பகுதி ; மூடன் ; இழை 
பன்றிநெய் - பதப்படுத்தப்பட்ட பன்றிக் நெருக்கமில்லாத் துணிவகை . 
கொழுப்பு . 

பன்னாபன்னாவெனல் - ஒன்றைப் பல முறை 
பன்றிப்பத்தர் - பன்றிக்குக் கூழிடுந் தொட்டி ; நீர் பேசுதற்குறிப்பு . 
இறைக்குங் கருவிவகை . 

பன்னாலம் - தெப்பம் . 
பன்றிப்பறை - காட்டுப்பன்றிகளை வெருட்ட 

வெருட்ட பன்னி - காண்க: பத்தினி; சணற்பயிர் . 
அடிக்கும் பறைவகை . 

பன்னிருகரத்தோன் - முருகக்கடவுள் . 
பன்றிமலை - பழனிமலை . 

பன்னீர் - ரோசா முதலிய பூக்களினின்று இறக்கப் 
பன்றிமுகம் - நரக விசேடம் . 

படும் நறுமண நீர் ; சீழ்நீர் ; கருப்பை நீர் ; 
பன்றிவார் - பன்றி இறைச்சி . 

மரவகை . 


} 


பன்னீர்க்குடம் 


740 


பனிப்பெயர்தல் 


பனம் 


பனர் 


- 


பாகு . 


பன்னீர்க்குடம் - கருவைச் சூழ்ந்த நீர்ப்பை பனந்தோடு - பனையின் குருத்தோலை . 
பன்னீர்க்குப்பி - பன்னீர் தூவுங் கருவி ; பன்னீர் 

பருமை . 
அடைத்துள்ள புட்டி . 

பனம்பட்டை - பனஞ்சட்டம் ; நீரிறைக்கும் பனை 
பன்னீர்ச்செம்பு -- பன்னீர் தூவுங் கருவி ; பன்னீர்ச் யோலைப் பட்டை ; பனையுத்திரம் . 
செம்புபோல் செய்யப்பட்ட தாலியுருவகை ; | பனம்பிடுக்கு - பனம்பூ . 
பன்னீர்ச்செம்பு உருவமைந்த மதிலுறுப்பு . பனம்புடையல் - பனம்பூ மாலை . 
பன்னீர்வடித்தல் - மண எண்ணெய் இறக்குதல் . பனம்பெட்டி - சில்லுக் கருப்பட்டி வைக்கும் 
பன்னு - வரிப்பணம் , 

பெட்டி ; கள்ளிறக்கும் நார்ப்பெட்டி . 
பன்னுதல் - பஞ்சு நூற்றல் ; ஆராய்ந்து செய்தல் ; பனம்போந்தை - காண்க : பனங்குருத்து . 
புகழ்தல் ; பேசுதல் ; படித்தல் ; நின்று நின்று 

கிளை . 
பேசுதல் அல்லது படித்தல் ; பாடுதல் ; நரப்புக் | பனவன் - பார்ப்பான் . 
கருவி வாசித்தல் ; பின்னுதல் ; அரிவாளைக் பனாட்டு - பனைவெல்லக்கட்டி ; பனம்பழத்தின் 
கூராக்குதல் ; நெருங்குதல் . 
பன்னை - தறி ; சூடன் ; ஒரு செடிவகை . 

பனாத்து - துணிவகை . 
பன்னொன்று - பதினொன்று . 

பனி - குளிர்ந்துவிழுந் துளி ; காண்க : பனிக்கட்டி ; 
பனங்கட்டி - பனைவெல்லம் .. 

குளிர் ; குளிர்ச்சி ; நீர் ; கண்ணீர் ; மழை ; மஞ்சு ; 
பனங்கதிர் - காண்க : பனம்பிடுக்கு . 

இனிமையானது ; அச்சம் ; நடுக்கம் ; நோய் 
பனங்கருக்கு பனைமட்டையின் கூர்மையுள்ள வகை ; சுரம் ; துன்பம் . 
விளிம்பு ; இளம்பனை . 

பனிக்கஞ்சி - தாமரை . 
பனங்கள் - பனைமரத்திலிருந்து இறக்கும் மது . பனிக்கட்டி - உறைந்த நீர் ; ஆலங்கட்டி . 
பனங்கற்கண்டு - பனஞ்சாற்றைக் காய்ச்சிச் பனிக்கதிர் - குளிர்ந்த கதிரையுடைய சந்திரன் . 
செய்யப்படும் கற்கண்டுவகை . 

பனிக்காடு - மேகமூட்டம் . 
பனங்காடு - பனைமரம் அடர்ந்த தோப்பு . பனிக்காலம் - காண்க : பனிப்பருவம் . 
பனங்கிழங்கு - பனங்கொட்டையிலிருந்து பனிக்காற்று - வாடைக்காற்று . 
உண்டாவதும் உண்ணுதற்குரியதுமான நீண்ட பனிக்குடமுடைதல் - மகப்பேற்றின் முன் நிகழ்ச்சி 
முளை . 

யாகப் பனிக்குட நீர் வெளிப்படுகை . 
பனங்கிளி - பனைமரத்தில் வாழும் 

அன்றிற் பனிச்சை - ஐம்பால் 

மயிர்முடிகளுள் ஒன்று ; 
பறவை ; ஒரு கிளிவகை . 

கழுத்தின் பின்குழி ; 

பிளவைவகை ; 
பனங்குடை - பதநீர் , சோறு முதலியவற்றை 

காட்டத்திமரம் . 
வைப்பதற்குப் பனையோலையால் 

செய்த 

பனித்தல் - பனிகொள்ளுதல் ; துளித்தல் ; இடை 
பட்டை . 

விடாது மழைபெய்தல் ; குளிரால் நடுங்குதல் ; 
பனங்குருத்து - பனையின் இளவோலை , 

நடுங்கல் ; அஞ்சுதல் ; வருந்துதல் ; ததும்புதல் ; 
பனங்கை பனைமரத்துக் கழி . 

நடுங்கச்செய்தல் ; வருத்துதல் ; அடித்தல் . 
பனங்கொட்டை - பனம்பழத்தின் உள்ளீடு . 
பனசம் - பலாமரம் ; பாற்சோற்றிச்செடி ; முள் . 

பனித்து - கருப்பூரம் . 
பனசை - ஒருவிதக் கொப்புள அம்மை ; ஒரு 

பனிதாங்கி - ஒரு பூண்டுவகை . 
நச்சுப்பாம்புவகை ; திருப்பனந்தாள் என்னும் பனிநத்தை - மழைக்காலத்துத் தோன்றும் 
ஊர் . 

நத்தைவகை . 
பனஞ்சக்கை - பனம்பழத்தின் சாறெடுக்கப்பட்ட பனிநீர் - பனித்துளி; காண்க : பன்னீர் . 
பண்டம் ; பனைவரிச்சல் . 

பனிப்பகை , 

பனியின் பகையான 

பனிப்பகைவானவன் 
பனஞ்சட்டம் பனைவரிச்சல் . 

சூரியன் . 
பனஞ்சாறு - காண்க : பதநீர். 

பனிப்படலம் - திரண்ட மேகம் . 
பனஞ்சுளை - நுங்கு . 

பனிப்பருவம் - பனி 

பெய்யக்கூடிய மார்கழி , 
பனஞ்செறும்பு - பனைமரத்திற் செறிந்துள்ள 

தை , மாசி , பங்குனி மாதங்கள் . 
நரம்பு . 

பனிப்பாறை - பெரும் பனிக்கட்டி . 
பனத்தி - பார்ப்பனத்தி . 

பனிப்பு - நடுக்கம் ; அச்சம் . 
பனந்தாமன் பனம்பூ மாலையனாகிய பலபத் பனிப்புக்கட்டுதல் - வருத்தமுண்டாக்குதல் . 
திரன் . 

பனிப்புழு - கம்பளிப்பூச்சி ; சேற்றுப்புழு . 
பனந்தாரான் - சேரன் ; பலராமன் ; பனம்பூ பனிப்பூங்காரம் - வெயிலுடன்கூடிய மந்தாரம் . 
மாலை தரித்தோன் . 

பனிப்பெயர்தல் - பனி சொரிதல் . 


} 


-- 


பனிமலை 


741 


பாக்குரல் 


2 


} 


காலை 


பனிமலை இமயமலை . 

பனைக்கொடியோன் பனை யெழுதப்பெற்ற 
பனிமாசு 

கொடியை உடைய பலராமன் ; வீடுமன் . 
பனி முகில் , - வெண்மேகம் . 

பனைத்துணை - பனையளவு ; பேரளவு . 
பனி மேகம் 

பனை நார் பனை மட்டையிலிருந்து எடுக்கப் 
பனிமேய்ச்சல் மேய்ச்சல் ; அளவுக்கு 

படும் நார் . 
மிஞ்சி இன்பம் நுகர்கை . 
பனியெதிர்பருவம் - மார்கழி , தை மாதங்களாகிய 

பனைப்போழ் - பனையின் குருத்தோலை . 
முன்பனிப் பருவம் . 

பனைமடல் - பனங்குருத்து ; பனையோலை . 
பனிவெடிப்பு - பித்தவெடிப்பு ; பனியால் கைகால் 

பனை முகிழ் - பனங்காயின் மேல்தோல் . 
களில் உண்டாகும் புண் . 

பனையன் - ஒரு நோய்வகை ; ஒரு பாம்புவகை ; 
பனிற்றுதல் - தூவுதல் , 

ஒரு மீன்வகை . 
பனையிடுக்குதல் - சாறு வழியும்படி 

பனம் 
பனுக்குதல் - துளித்தல் . 
பனுவல் - பன்னப்பட்ட 

பாளையை நசுக்குதல் ; கள்ளிறக்குதல் . 
பஞ்சு; பஞ்சிநூல் ; 
சொல் ; பாட்டு ; நூல் ; கேள்வி ; கல்வி ; 

பனையிதக்கை - காண்க : பனை முகிழ் . 
ஆராய்ச்சி . 

பனையூசல் பனைமரங்களிற் கட்டி 
பனுவல்வாழ்த்து - ஒரு நூலைப் புலவர் புகழ் 

பெறும் ஊசல் . 
தலைக் கூறுந் துறை . 

பனையேறி - பனையேறுஞ் சாணாரச்சாதி ; ஒரு 
பனுவல்வென்றி - பிற நூல்களினும் ஒரு நூல் பாம்புவகை ; பெரியம்மைவகை ; 

ஒரு 

மீன் 
சிறப்புடைத்தெனக் கூறுந் துறை . 
பனுவலாட்டி -- கலைமகள் . 

பனைவட்டு காண்க : பனைவெல்லம் . 
பனுவுதல் - சொல்லுதல் . 

பனைவாரை பனஞ்சட்டம் . 
பனை ஒரு மரவகை ; ஒரு பேரளவு ; அனுட 

, பனஞ்சாற்றைக் காய்ச்சி 
நாள் ; ஒரு மீன்வகை . 

பனை 

எடுக்கும் வெல்லம் . 


ஆடப் 


வகை . 


பா 


. 


பா - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ப் + ஆ ) ; பாட்டு ; | பாக்கியவந்தன் 
பரப்பு ; தேர்த்தட்டு ; கைம்மரம் ; நெசவுப்பா ; | பாக்கியவாளன் , செல்வமுள்ளவன் . 
பஞ்சி நூல் ; நிழல் ; கடிகாரவூசி ; காப்பு ; பருகு 

பாக்கியவான் , 
தல் ; தூய்மை ; அழகு ; பாம்பு ; பூனைக்காலிக் பாக்கியாதிபதி - பாக்கியத்தானமாகிய 

ஒன்ப 
கொடி . 

தாம் வீட்டுக்குடையவன் . 

பாக்கிலை - பாக்குவெற்றிலை . 
பாக்கட்டுதல் - நெசவுப்பாவில் அறுந்த 

பாக்கு - அடைக்காய் ; கமுகு ; 
இழையை இணைத்தல் . 

எதிர்காலங் 

காட்டும் வினையெச்ச விகுதி ; தொழிற்பெயர் 
பாக்கம் - நெய்தல் நிலத்தூர் ; 

ஊர் ; 

அரசன் 
இருப்பிடம் ; சிறு மூட்டை . 

விகுதி ; பாக்குக்குப் பதிலாகப் பயன்படும் 

பட்டையையுடைய ஒரு செடிவகை . 
பாக்கல் - பாவுகல் . 

பாக்குச்சீவல் , 1 பாக்குவெட்டியாற் சீவப் 
பாக்கழி - மருத யாழ்த்திறத்துள் ஒன்று . 

பாக்குச் செதில் பட்ட பாக்குத் துண்டு . 
பாக்கன் - பூனை ; காட்டுப்பூனை. 

பாக்குப்பாளை - பாக்கு மரத்தில் 

பூவை 
பாக்கானூல் - நெசவுப்பாவில் நெய்தபின் அச்சில் 

உள்ளடக்கி இருக்கும் மடல் . 
மிஞ்சிய நூல் . 

பாக்குப்பிடித்தல் - பிறனுக்குத் தீங்குண்டாகும் 
பாக்கி - நிலுவை ; மிச்சம் . 

படி சூழ்ச்சிசெய்தல் ; குறைத்துவிடுதல் . 
பாக்கியசாலி - நல்வினையாளர் . 

பாக்குப்பிளவு - பாக்குத்துண்டு ; பாதியாக 
பாக்கியதானம் - பிறந்த இலக்கினத்துக்கு வெட்டப்பட்ட பாக்கு . 
ஒன்பதாமிடம் . 

பாக்குப்பை - தாம்பூலமிடும் பை . 
பாக்கியம் - செல்வம் ; நல்வினை; விதி ; பகல் பாக்குமட்டை - பாக்குமரத்தில் உண்டாகும் 
பதினைந்து முகூர்த்தத்துள் பதினைந்தாவது ; மட்டை ; கமுகமட்டையின் விரிந்த அடிப் 
காண்க : பாக்கியதானம் ; கழாயம் . 

பாகம் . 
பாக்கியலட்சுமி - தனலட்சுமி . 

பாக்குரல் - வெற்றிலைபாக்கை இட்டு இடிக்கும் 
பாக்கியவதி - செல்வமுள்ளவள் . 

கையுரல் . 


பாக்குவெட்டி 


742 


பாசகம் 


பாக்குவெட்டி - பாக்குச் சீவுங் கருவி . 

பாகினேயன் - உடன் பிறந்தாள் மகன் . 

. 
பாக்கு வெற்றிலை - தாம்பூலம் . 

பாகீடு - பங்கிடுதல் . 
பாக்குவைத்தல் - தாம்பூலம் வைத்தல் ; பாக்கு பாகீரதி - கங்கை . 
வைத்து மணத்திற்கு அழைத்தல் ; பிறருக்குத் பாகு - குழம்பான உணவு ; இளகிய வெல்லம் ; 
தீங்கு உண்டாகும்படி சூழ்ச்சி செய்தல் . 

சருக்கரை ; கற்கண்டு ; பால் ; பாக்கு ; பரணி 
பாக்கை - நெய்தல் நிலத்தூர் ; ஊர் . 

நாள் ; பகுதி ; பிச்சை ; கரை ; உமை ; அழகு ; 
பாகசாதனன் - இந்திரன் . 

யானைப்பாகன் ; தேர் முத 

லியன 
பாகசாதனி - இந்திரன் மகனான சயந்தன் ; அருச் நடத்துவோன் ; ஆளுந்திறன் ; கை ; தலைப் 
சுனன் . 

பாகை ; அழகு . 
பாகசாலை மடைப்பள்ளி . 

பாகுடம் - அரசிறை ; கையுறை . 
பாகடை - காண்க : பாக்குவெற்றிலை . 

பாகுடி - மிகத் தொலைவு . 
பாகண்டன் - வெளிவேடக்காரன் . 

பாகுபடுதல் - பிரிவுபடுதல் . 
பாகதம் - பிராகிருதமொழி . 

பாகுபாடு - பிரிவுப்படுகை ; பகுப்பு . 
பாகதாரி - காண்க : பாகுவன் . 

பாகுலம் - கார்த்திகைமாதம் . 
பாகப்படுத்துதல் - சமைத்தல் ; பக்குவப்படுத்தல் . பாகுவலயம் - தோள்வளை . 
பாகப்படுதல் - பக்குவப்படுதல் ; பதப்படுதல் .. பாகுவன் - சமையற்காரன் . 
பாகபத்திரம் - சொத்துப் பிரிவினை குறிக்கும் பாகுளி - புரட்டாசி மாதத்து முழுமதிநாள் . 
சீட்டு . 

பாகை - ஊர் ; பகுதி ; வட்டத்தில் 1/360 பங்கு ; 
பாகபுடி - குயவன் சூளை . 

ஒரு கால அளவு ; தலைப்பாகை ; யானையின் 
பாகம் - பகுக்கை ; கூறு ; பாதி ; பாகை ; பக்கம் ; உடலில் மதநீர் ஊறும் இடம் . 
பங்கம் ; பிச்சை ; பறைவகை ; சமையல் ; சூடு 

பாங்கர் - இடம் ; பக்கம் ; தோழர் ; கணவர் ; 
படுத்தல் ; பக்குவம் ; மூவகைச் செய்யுள் பாங்கர்க்கொடி ; உகாமரம் . 
நடை ; மன நிலை ; புயம் ; நான்கு முழம் | பாங்கற்கூட்டம் - தோழனது உதவியால் 
கொண்ட நீட்டலளவை ; இடம் . 

தலைவியைத் தலைவன் குறியிடத்துக் கூடுகை . 
பாகமாதல் - உணவு முதலியன தயாராதல் ; பாங்கன் - தோழன் ; கணவன் . 
மருந்து முதலியன பதமாதல் ; பங்கு பிரிக்கப் பாங்கானவன் - மரியாதை உள்ளவன் . 
படுதல் . 

பாங்கி - தலைவியின் தோழி ; பணம் கொடுக்கல் 
பாகர் - யானை , குதிரை முதலியவற்றை நடத்து 

வாங்கல் செய்யும் நிதிச்சாலை . 
வோர் ; தேரின் மேல் தட்டைச் சுற்றியுள்ள பாங்கினம் - ஆயம் . 
மரக் கைப்பிடிச் சுவர் ; தேர் . 

பாங்கு - அழகு ; பக்கம் ; இடம் ; ஒப்பு ; நன்மை ; 
பாகரபிரபை - சூரிய ஒளி . 

தகுதி ; நலம் ; இயல்பு ; ஒழுக்கம் ; தோழமை ; 
பாகல் - பாகற்கொடி ; பலாமரம் . 

துணையானவர் ; இணக்கம் ; ஒரு சார்பு ; 
பாகலம் - யானைக்கு வரும் சுரநோய்வகை . 

நாணயம் ; வழி ; தொழுமிடம் ; ஆட்டுக்கிடை 
பாகலன் - உன்மத்தன் ; மயக்கமுடையவன் . 

மறிப்பதற்குரிய விரியோலை முதலியன . 
பாகவதநடனம் - வைணவ அடியார்கள் செய்யும் பாங்குபண்ணுதல் - நல்லுடை தரித்தல் . 
நடனம் . 

பாங்கோர் - நட்பினர் ; பக்கத்திலுள்ளவர் ; 
பாகவதர் - திருமாலடியவர் ; இசையுடன் சமயக் 

சார்பாயுள்ளவர் . 
கதைகள் சொல்வோர் ; பாடகர் . 

பாச்சல் காண்க : பாய்ச்சல் . 
பாகன் யானைப்பாகன் ; தேர் முதலியன 

பாச்சி - தாய்ப்பால் . 
நடத்துவோன் ; புதன் ; பக்குவம் பெற்றவன் ; 

பாச்சிகை - சூதாடுகருவி . 
பக்கத்தில் கொண்டவன் ; செயலில் துணை 

பாச்சியம் - பகுதி ; வகுக்கப்படும் எண் . 
செய்வோன் ; சுங்கம் வாங்கி . 

பாச்சுருட்டி , 
பாகாரம் - வகுத்தல் . 

பாச்சுற்றி | நெசவுத் தறிமரம் . 
பாகாரி - இந்திரன் . 

பாச்சை - புத்தகப் பூச்சி ; தத்துப்பூச்சிவகை; 
பாகி - ; 

சுவர்க்கோழி ; கரப்பு . 
தகுதியானவன் ; சாரதிவேலை செய்யும் 

பாசக்கட்டு - பிறப்பிற்குக் காரணமான உயிர்த் 
பெண் ; நாய் . 

தளை . 
பாகிடுதல் - பிச்சையிடுதல் ; பங்கிடுதல் . 

பாசக்கயிறு - சுருக்குக்கயிறு . 
பாகித்தல் - பங்கிடுதல் . 

பாசகம் - உண்ட உணவைச் 
பாகியம் - புறம்பானது ; மலங்கழிக்கை . 

செரிப்பதற்காக 
இரைப்பையில் உண்டாகும் நீர் ; வகுக்குமெண் . 


" } - நெய்த ஆடையைச் சுருட்டும் 


பாசகரன் 


743 


பாசிமணி 


பாசடை 


-- 


ச மய 


மடமை . 


மாயை 


பாசகரன் பாசத்தைக் கையிலுடைய யமன் . பாசன் சிற்றுயிர் , சீவான்மா ; யமன் ; வருணன் ; 
பாசகன் - காண்க : பாகுவன் . 

சிவபெருமான் . 
பாசகுசுமம் - இலவங்கமரம் . 

பாசனக்கால் - நிலங்களுக்குப் பாயும் வாய்க்கால் . 
பாசஞானம் - வாக்குகளாலும் கலாதி ஞானத் பாசனம் - வெள்ளம் ; நீர்பாய்ச்சுதல் ; வயிற்றுப் 
தாலும் அறியும் அறிவு ; அறியாமை . 

போக்கு ; பாண்டம் ; உண்கலம் ; மட்கலம் ; 
பாசடம் - வெற்றிலை . 

மரக்கலம் ; தங்குமிடம் ; ஆதாரம் ; சுற்றம் ; 
பசுமையான இலை . 

பங்கு ; பிரிவுக்கணக்கு ; நீக்கம் ; நெருப்பு ; 
பாசண்டச்சாத்தன் சமய நூல்களில் 

வல்லவ 

ஒரு மருந்துவகை; புளிப்பு . 
னான ஐயனார் . 

பாசாங்கடித்தல் - போலியாக நடித்தல் . 
பாசண்டம் - தொண்ணூற்றாறுவகைச் 

பாசாங்கு - போலி நடிப்பு ; வஞ்சகம் . 
சாத்திரக் கோவை ; புறச்சமயக் கொள்கை ; பாசாங்குக்காரன் - பாசாங்கு செய்வோன் . 
வேத ஒழுக்கத்திற்கு வேறான சமயம் . 

பாசாங்குக்காரி - பாசாங்கு செய்பவள் . 
பாசண்டிமூடம் - புறமதத்தவரைப் 

போற்றும் பாசாங்குசதரன் , ) 

பாசத்தையும் அங்குசத்தை 

பாசாங்குசன் யும் தாங்கியிருப்பவனாகிய 
பாசத்தளை காண்க : பாசக்கட்டு . 

கணபதி . 
, 
; 

பாசாண்டி -- புறச்சமய நூல் வல்லோன் . 

பாசாணபேதி - நெருஞ்சி முள் ; சிறுநெருஞ்சி . 
பாசநாசம் குருவின் அருளால் 

ஆணவம் , 
கன்மம் , என்னும் மும்மலங்களை 

பாசி - பசுமையுடையது ; நீர்ப்பாசி ; கடற்பாசி ; 
நீக்குகை . 

நெட்டிப்புல் ; பூஞ்சணம் ; காண்க : சிறுபயறு ; 
பாசநாசன் கடவுள் . 

குழந்தைகளின் கழுத்தணிக்கு உதவும் மணி 
பாசபந்தம் - காண்க : பாசக்கட்டு ; பாசக்கயிறு . 

வகை ; மேகம் ; காண்க : பாசிநிலை ; வருணன் ; 
பாசபாணி - சிவன் ; வருணன் ; யமன் ; விநாயகன் . 

யமன் ; நாய் ; ஆன்மா ; கிழக்கு ; மீன்பிடிப்பு ; 
பாசம் - ஆசை ; அன்பு ; கயிறு ; கயிற்று வடிவமான 

மீன் சமைத்தல் . 
ஆயுதவகை ; படை அணிவகுப்புவகை ; தளை ; 

பாசித் தீர்வை - மீன் பிடித்துக்கொள்வதற்குக் 
மும்மலம் ; ஆணவமலம் ; பற்று ; கட்டு ; பத்தி ; 

கொடுக்கும் வரி . 
கவசம் ; தையல் ; ஊசித்துளை , நூல் ; சுற்றம் ; 

பாசிதம் - பிரிக்கப்பட்ட பங்கு ; வகுத்த ஈவு . 
பேய் ; சீரகம் . 

பாசிதூர்த்துக்கிடத்தல் - அழுக்குப் பிடித்துக் 
பாசமாலை கழுத்தணிவகை . 

கிடத்தல் . 
பாசமோசனம் காண்க : பாசவிமோசனம் . 

பாசிநிலை பகைவருடைய 

வலிகெட 

அவ 
பாசருகம் - காண்க : அகில் , 

ருடைய அகழிடத்துப் பொருதலைக் கூறும் 
பாசவர் - வெற்றிலை விற்போர் ; ஆட்டிறைச்சி புறத்துறை . 
விற்போர் ; இறைச்சி விற்போர் . 

பாசிநீக்கம் , சொல்தோறும் அடிதோறும் 
பாசவல் 

செவ்வி அவல் ; பசுமையான விளை பாசிநீக்கு பொருள் ஏற்றுவரும் பொருள் 
நிலம் . 

கோள் . 
பாசவிமோசனம் 

உயிர் உலகப்பற்றிலிருந்து 

பாசிப்படை - திடீரென்று தாக்கும் படை ; 
நீங்குகை . 

முள்ள படை ; கைவிட்ட நம்பிக்கை . 
பாசவினை - பந்தத்திற்கு ஏதுவாகிய வினை . பாசிப்பயறு - ஒரு பயறுவகை . 
பாசவீடு - மும்மலங்களிலிருந்து விடுபடுகை . பாசிப்பருவம் - மீசையின் இளம்பருவம் . 
பாசவைராக்கியம் உலகப் 

பாருள்களில் பாசிப்பாட்டம் - மீன் பிடிப்பதற்கு இடும் வரி . 
வெறுப்பு . 

பாசிபடர்தல் - பாசிபிடித்தல் . 
பாசறவு - பற்றறுகை ; நிறத்தின் அழிவு ; | பாசிபந்து - தோளணிவகை . 
துயரம் . 

பாசிபற்றின பல் - ஊத்தையும் பசுமை நிறமும் 
பாசறை - போர்க்களத்தில் படைகள் தங்கும் பிடித்த அழுக்குப் பல் . 
இடம் ; ஒரு மரவகை ; 

மணியாசிப்பலகை ; 
துன்பம் ; பசிய இலையால் செறிந்த முழை . 
பாசறைமுல்லை - ஒருவகைத் துறை, பாசறையில் பாசிபூத்தல் - காண்க: பாசிபற்றுதல் ; பழமை 
தலைமகன் தலைவியை நினைக்கும் யாதல் . 
புறத்துறை . 

பாசிமணி 

கரிய மணிவடம் ; பச்சை மணிவடம் . 


பாசிநீக்கம் } 


பல 


பாசிபற்றுதல் } - பாசியுண்டாதல் . 


பாசிமறன் 


744 


பாடபேதம் 


- 


வசை 


பாசிமறன் - போர்மேற் சென்ற படை அகழிப் பாட்டாளி - உழைப்பாளி; பாடுபவன் ; சங்கேதத் 
போர் வெற்றிக்குப்பின் பகைவர் ஊரகத்துப் துறையில் ஓர் அலுவலன் . 
போர் விரும்பு தலைக் கூறும் புறத்துறை . பாட்டி - பெற்றோரின் தாய் ; கிழவி ; நரி , நாய் , 
பாசிலை - வெற்றிலை ; பச்சையிலை . 

பன்றி இவற்றின் பெண்பாற் பொது ; பாடன் 
பாசிவரி காண்க : பாசித்தீர்வை . 

மகளிர் . 
பாசிவிலை மீன்விலை . 

பாட்டியம் ( மி ) - பிரதமைதிதி . 
பாசினம் - கிளிக்கூட்டம் . 

பாட்டியர் - இசைபாடும் பெண்கள் . 
பாசீகன் - சமையற்காரன் . 

பாட்டு - பாடுகை ; இசைப்பாட்டு ; இசை ; கொய் 
பாசு 

செய்யுள் ; 
பசுமை ; மூங்கில் ; ஊக்கம் ; தளை ; அன்பு ; 

சகம் முதலியவற்றின் அடுக்கு ; 
தேர்வு முதலியவற்றில் தேர்ச்சி ; வெளியில் சொல் ; வசைமொழி ; செங்கற்சுவர் எழுப்பும் 
அல்லது உள்ளே செல்வதற்கோ பொருள் போது நெடுக்காக வைக்கும் கல் . 
கொண்டுபோவதற்கோ கொடுக்கும் அனுமதிச் | பாட்டுக்கச்சேரி - இன்னிசை அரங்கு . 
சீட்டு . 

பாட்டுக்காடன் - பாடுவோன் ; இசைவல்லோன் . 
பாசுபதம் - அகப்புறச்சமயவகை ; சிவனது அம்பு ; | பாட்டுக்கேட்டல் - இசைகேட்டல் ; 
காண்க : பாசுபதாத்திரம் ; நூற்றெட்டு உபநிட கேட்டல் . 
தங்களுள் ஒன்று . 

பாட்டுடைத்தலைமகன் , 
பாசுபததன் சிவனை வழிபடுவோன் ; பா சு 

பாட்டுடைத்தலைவன் , காப்பியத் தலைவன் . 

பாட்டு நாயகன் 
பதத்தையுடைய சிவபிரான் ; சைவர்களுக்குள் 
பாசுபத முறையைப் பின்பற்றுவோன் . 

பாட்டுப்படித்தல் - இசைப்பாட்டுப் பாடுதல் ; 
பாசுபதாத்திரம் - சிவபெருமானைத் தேவதை 

செய்யுளியற்றுதல் . 
யாகக் கொண்ட அம்பு . 

பாட்டுமடை - குரவைக்கூத்து முதலியவற்றின் 

இடையே பாடும் பாட்டு . 
பாசுரம் - திருப்பாடல் ; திருமுகம் ; மொழி ; வாய் 

பாட்டு வாங்குதல் 
பாடு ; புல்லாங்குழலோசை . 

- வசைமொழி வாங்குதல் . 
பாசை சமைக்கை ; மொழி ; ஆணை ; பாசி . 

பாட்டை - பாதை ; இசை முதலியவற்றின் நடை ; 
பாஞ்சசத்திகம் - வாத்தியப்பொது . 

ஒழுக்கம் ; கடல் மீன் . 

பாட்டைசாரி - வழிப்போக்கன் . 
பாஞ்சசன்னியம் - திருமாலின் சங்கம் ; 

பாட்பம் - கண்ணீர் ; வெம்மை . 
நாணல் . 
பாஞ்சராத்திரம் - ஒரு வைணவ ஆகமம் . 

பாடகஞ்சொல்லுதல் - தொன்மக் கதைகளை 

மனத்திற் படும்படி அபிநயத்துச் சொல்லுதல் . 
பாஞ்சலம் - காற்று ; நெருப்பு ; இலாபப் பொருள் . 

பாடகம் - தெரு ; காஞ்சியில் உள்ள ஒரு திருமால் 
பாஞ்சாலபுருடன் - நல்லிலக்கணமுடையவன் . 

தலம் ; வயற்பகுதி ; நிழல் ; ஒரு வாத்தியக்கருவி 
பாஞ்சாலம் - இலக்கணம் ; ஐந்து ஆறுகள் பாயும் 

வகை ; கரை ; சூது விளையாடல் ; நட்டம் ; 
ஒரு நாடு . 

மகளிர் காலணி ; துகில் வகை ; சிவப்பு ; கூலி ; 
பாஞ்சாலி - திரௌபதி ; சித்திரப்பாவை . 

பாடுமிடம் . 
பாஞ்சாலிகம் - மரப்பாவை விளையாட்டு . 

பாடகன் பாடுவோன் ; சொல்வன்மை 
பாட்டம் - தோட்டம் ; மேகம் ; பெருமழை ; 

யுள்ளவன் . 
விட்டுவிட்டுப் பெய்யும் மழை ; வரி ; கிட்டிப் பாடகி - பாடுபவள் . 
புள்ளு ; விளையாட்டுப் பகுதி ; குத்தகை ; | பாடங்கேட்டல் - ஆசிரியனிடத்து நூற்பொருள் 
குறுக்குநிலை ; குமாரிலபட்டர் என்பவர் 

கற்றல் ; படித்த பாடத்தை உசாவுதல் . 
மறையே தெய்வமென்று ஏற்படுத்திய மதம் . 

பாடசாலை கல்விச்சாலை . 
பாட்டன் - பெற்றோரின் தந்தை ; முன்னோன் ; 

பாடஞ்செய்தல் - புகையிலை முதலியன பக்குவப் 
பாட்ட மதத்தான் . 

படுத்தல் ; தோலைப் பதப்படுத்தல் ; ஒளிவிடு 
பாட்டா - பெற்றோரின் தந்தை : முன்னோன் ; 

தல் . 
புளிப்பு ; புளித்த கள் . 

பாடஞ்சொல்லுதல் - கற்பித்தல் ; 

பாடம் 
பாட்டாசாரியம் - பாட்டாசாரியர் வேதமே 

ஒப்பித்தல் . 
கடவுளென்று ஏற்படுத்திய கொள்கை . 

பாடணம் - பேச்சு ; போதனை . 
பாட்டாள் - உழைப்பாளி; சோம்பேறி ; பாடு பாடபேதம் - ஒரு நூலின் படியிற் கண்டவற்றிற்கு 
பவன் . 

வேறான பாடம் . 


பாடம் 


745 


பாடுநர் 


ஓ 


பாடம் - படிக்கும் நூற்பகுதி ; படிப்பு ; மூல பாடாவறுதி - மிகுபாடு ; பேரிழப்பு ; அடிபட்டுப் 
பாடம் ; வேதபாடம் ; பார்க்காமல் படுக்கையாகக் கிடக்கை . 
ஒப்பிக்கும்படி கைவந்தது ; தெரு ; இடையர் பாடாற்றுதல் - துன்பம் பொறுத்துக்கொள்ளுதல் . 
வீதி ; உடன்பாடு ; கடுமை ; மிகுதி ; பாரம் பாடி - நகரம் ; சேரி ; முல்லை நிலத்தூர் ; காண்க : 
வைத்து அழுத்துகை ; பதப்படுத்துகை ; மணி 

பாடிவீடு ; கவசம் ; படை ; உளவாளி; பாடுபவர் ; 
முதலியவற்றின் ஒளி ; முடிமாலை ; வெற்றிலை ; 

பாடிப் பிச்சையெடுப்போன் ; ஒரு பண்வகை ; 
சொல் . 

ஓர் ஊர் . 
பாடம்பண்ணுதல் - மனப்பாடமாக்கல் ; 

பாடிக்கதை - வீண்பேச்சு . 
முதலியவற்றை அடுக்கிவைத்தல் ; தோலைப் 

பாடிக்கொடுத்தல் - பிறனுக்காகப் பாடலியற்றித் 
பதனிடுதல் ; புகையிலை முதலியவற்றைப் 

தருதல் ; பாடல் இயற்றுதல் . 
பக்குவப்படுத்துதல் . 

பாடிகாப்பார் - ஊர்காவலர் . 
பாடம்போற்றுதல் - படித்த பாடத்தைச் சிந்தித் பாடிகாவல் - ஊர்காவல் ; தலையாரி ஊர் 
தல் . 

காவற்கு வாங்கும் வரி ; பாதுகாவல் ; வழக்கு 
பாடல் - பாடுகை ; இசைப்பா ; இசை ; பாட்டு ; 

விசாரித்து ஒப்ப நாடிச் செய்யும் ஒறுப்பு . 
புகழ் ; படிக்கை ; பாகல் ; காண்க : பாடலிபுரம் . 

பாடி சொல்லுதல் - உளவை வெளிப்படுத்துதல் . 
பாடல் பெற்றதலம் நாயன்மார்களாலேனும் 

பாடிதம் - உச்சரிக்கப்படுவது . 
ஆழ்வார்களாலேனும் பாடப்பெற்ற ஊர் . 

பாடிமாற்றம் - வழக்குச் சொற்கள் . 
பாடலம் - சிவப்பு ; வெண்சிவப்பு ; குங்குமம் ; பாடிமிழ்தல் - ஒலித்தல் . 
குதிரை ; சேரன் குதிரை ; பாதிரிமரம் ; மழைக் பாடியகாரர் - பேருரைகாரர் ; பதஞ்சலி ; பிரம 
காலத்தில் விளையும் நெல் ; சூளுரை . 

சூத்திரத்திற்குப் பேருரை 

இயற்றிய 
பாடலி - பாதிரிமரம் ; பாடலிபுரம் என்னும் 

இராமானுசாசாரியர் . 
நகரம் ; கள் ; ஒரு நெல்வகை ; ஒரு கொடிவகை . பாடியம் - பேருரை . 
பாடலிபுரம் - கங்கை சோணையாறுகள் கலக்கு பாடிரம் - ஒரு கிழங்குவகை ; சந்தனம் ; துத்த 

மிடத்தில் இருந்த மகத நாட்டின் தலை நகர் . நாகம் ; முகில் ; மூங்கிலரிசி ; கீல்வாதம் ; வயல் . 
பாடலை - ஒரு மரவகை ; துர்க்கை ; பாடலிபுரம் . பாடிலம் - நாடு . 
பாடவம் - வடவைத்தீ ; வல்லமை ; களிப்பு ; நலம் ; பாடிவீடு -- பாசறை . 
மகளிர் காலணி . 

பாடிவீரர் - படைவீரர் . 
பாடவள் - பாடுபவள் ; மிதுனராசி . 

பாடினி - பாணர்சாதிப் பெண் . 
பாடவன் - பாடுபவன் ; மிதுனராசி . 

பாடீரம் - சந்தனம் ; முகில் ; கீல்வாதம் ; 
பாடவை - மிதுனராசி . 

மூங்கிலரிசி ; கிழங்குவகை ; துத்தநாகம் ; வயல் . 
பாடற்பயன் - இன்பம் , தெளிவு , நிறைவு , பாடு உண்டாகை ; நிகழ்ச்சி ; 

நிகழ்ச்சி ; அனுபவம் ; 
ஒளி , வன்சொல் , இறுதி , மந்தம் , உச்சம் முறைமை ; நிலைமை ; செவ்வி ; கடமை ; கூறு ; 
என்னும் எண்வகையான இசைப்பயன் . 

பயன் ; உலகவொழுக்கம் ; குணம் ; பெருமை ; 
அகலம் ; ஓசை ; உடல் ; உழைப்பு ; தொழில் ; 

வருத்தம் ; படுக்கை நிலை; விழுகை ; தூக்கம் ; 
பாடனம் - பேசுகை ; போதிக்கை ; பாடுகை ; 

சாவு ; கேடு ; குறைவு ; 

பூசுகை ; மறைவு ; 
பிளக்கை . 

நீசராசி ; இடம் ; பக்கம் ; அருகு ; ஏழாம் 
பாடனுபவித்தல் - வருந்துதல் . 

வேற்றுமையுருபு . 
பாடாகுதல் - கெடுதியடைதல் ; அழுதல் . 

பாடுகாட்டுதல் - சாய்ந்து விழுதல் . 
பாடாண் , 

பாட்டுடைத் தலைவனது 
புகழ் , வலி , கொடை , அளி 

பாடுகாயம் - படுகாயம் . 
முதலியவற்றைப் புகழ்ந்து கூறும் புறத்துறை . 

பாடுகிடத்தல் - வரங்கிடத்தல் . 
பாடாணம் - கல் ; மருந்துச் சரக்கு ; எண்வகை 

பாடுதல் - பண் இசைத்தல் ; வண்டு முதலியன 
இன்பங்களுள் பாறை நில மும் அவற்றில் இசைத்தல் ; பாட்டியற்றல் ; பாட்டு ஒப்பித் 
உண்டாகும் பொருள்களும் . 

தல் ; பாராட்டுதல் ; துதித்தல் ; கூறுதல் ; 
பாடாந்தரம் - பாடவேறுபாடு ; வேற்றுமொழி . 

வை தல் . 
பாடாய் முடிதல் - கெடுதியாய் முடிதல் . 

பாடுதாங்குதல் - துணை நிற்றல் . 
பாடாயடித்தல் - கடுமையாகப் புடைத்தல் . பாடு துறை - புலவர் பாடுதற்குரிய போர்த் 
பாடாயழிதல் - மிகக் கேடுறுதல் . 

துறை ; தத்துவராயர் செய்த ஒரு நூல் . 
பாடாவதி - துன்பம் ; பயனற்றது . 

பாடுநர் - புலவர் ; இசைபாடுவோர் . 


பாடன்மகடூஉ , ) - விறலி . 


பாடாண்திணை } 


94 


பாடுபடுத்துதல் 


746 


பாணா 


- 


ஒரு நோய் 


பாடுபடுத்துதல் - துன்பப்படுத்துதல் ; கடின பாண்டிகன் - திருப்பள்ளியெழுச்சி பாடுவோன் . 
வேலை வாங்குதல் . 

பாண்டித்தியம் - கல்வித்திறம் . 
பாடுபடுதல் - மிக உழைத்தல் ; வருத்தப்படுதல் . பாண்டிமண்டலம் - பாண்டிய நாடு . 
பாடுபறப்பு - கவலை . 

பாண்டியம் - பாண்டிய நாடு ; எருது ; உழவு . 
பாடுபார்த்தல் - தன் வேலையைக் கவனித்தல் ; பாண்டியன் - பாண்டியநாட்டு வேந்தன் . 
நிமித்தம்பார்த்தல் . 

பாண்டில் - வட்டம் ; விளக்குத் தகழி ; கிண்ணி ; 
பாடுபெயல் - விடாமழை . 

கஞ்சதாளம் ; குதிரை பூட்டிய தேர் ; இரண்டு 
பாடுவ ( வா ) ன் - பாடகன் ; பாணன் . 

உருளையுடைய வண்டி ; தேர்வட்டை ; வட்டக் 
பாடுவி - புகழ்பவள் . 

கட்டில் ; கண்ணாடி ; வட்டத்தோல் ; நாடு ; 
பாடுவிச்சி - பாண்மகள் . 

குதிரைச் சேணம் ; 

எருது ; இடபராசி ; 
பாடுவித்தல் - பாடச்செய்தல் . 

விளக்கின் கால் ; வாகைமரம் ; காண்க : 
பாடேடு - தாயேடு ; மூலப் படி . 

சாத்துக்குடி ; மூங்கில் மரம் . 
பாடை - பிணக்கட்டில் ; மொழி ; ஆணை ; சூள் ; பாண்டில்விளக்கு - கால்விளக்கு . 
குறிஞ்சி யாழ்த்திறவகை ; காண்க : 

வட்டத் 

பாண்டிவடம் - கண்ணபிரான் கன்றுகள் மேய்த்த 
திருப்பி ; பருத்தி . 

பகுதி . 
பாடைகுலைத்தான் - பாகற்கொடி . 

பாண்டிற்காசு வட்டக்காசு என்ற 

அணிகல 
பாடை கூறுதல் - சூளுரைத்தல் ; ஆணையிடுதல் . வகை . 
பாடைப்பாடல் - அகநாடகங்களுக்கும் புற பாண்டீரம் - ஆல் ; வெண்மை . 

நாடகங்களுக்கும் உரிய செய்யுள் உருக்கள் . பாண்டு - வெண்மை ; காமாலை ; 
பாடோடிக்கிடத்தல் - காண்க : பாடுகிடத்தல் ; வகை ; நீர்க்கோவை ; பஞ்ச பாண்டவர்களின் 

துயரத்தினால் கிடையாய்ப் படுத்திருத்தல் . தந்தை ; காண்க : சிறுபூளை. 
பாண் - பாட்டு ; காண்க : பாணாற்றுப்படை ; பாண்டுகம் - வெண்மை ; நோய்வகை . 
பாணர்சாதி ; புகழ்ச்சொல் ; தாழ்ச்சி ; 

பாண்டுகம்பளம் - இந்திரன் இருக்கை . 
பாழாக்குவது . 

பாண்டு நாகம் வெள்ளையானையாகிய 
பாண்டம் - கொள்கலம் ; பாத்திரம் ; மட்கலம் ; 

ஐராவதம் . 
உடம்பு ; வயிற்றுவீக்கநோய் ; காண்க : 

பாண்டுரம் - காண்க : பாண்டுகம் . 
பாண்டரங்கம் . 

பாண்டுராகம் - வெண்மை . 
பாண்டரங்கம் - முப்புரத்தை எரித்த காலத்தில் பாண்டுரை - பாதிரிமரம் . 
சிவன் வெண்ணீறணிந்து ஆடிய கூத்து . 

பாண்டுரோகம் - நோய்வகை . 
பாண்டரங்கன் - பாண்டரங்கக் கூத்தாடிய சிவன் . பாண்டை - தீநாற்றம் . 
பாண்டரம் - வெண்மை ; செஞ்சுண்ணாம்பு ; 

பாண்டைநாறி - கெட்ட நாற்றம் வீசுகிற பெண் ; 
காண்க : பாண்டல் . 

முன்கோபி . 
பாண்டரம்பிடித்தல் - அழுக்குப்பிடித்தல் . 

பாண்மகள் - பாடுபவள் , பாடினி. 
பாண்டல் - பழமை ; பாசிபிடித்து நாறுகை . 

பாண்மகன் பாணன் . 
பாண்டல் நாற்றம் - தீநாற்றம் . 

பாண்மை 
பாண்டல்நெய் - நாற்ற நெய் . 

பாணன் தன்மை ; தாழ்ச்சி . 
பாண்டலடித்தல் - தீநாற்றம் வீசுதல் . 

பாணக்கலப்பை - இராமபாணமென வழங்கப் 
பாண்டவர் பாண்டுவின் மைந்தர்களான 

படும் பூச்சியாகிய கலப்பை . 
தருமன் , வீமன் , அருச்சுனன் , நகுலன் , 

காண்க : பாணிச்சி . 
சகாதேவன் ஆகியோர் . 
பாண்டவர்படுக்கை - சமணத் 

பாணந்தொடுத்தல் - அம்பெய்தல் ; கெடுக்க வழி 

துறவியரின் 
மலைக் கற்படுக்கை . 

தேடுதல் ; வசைமாரி பொழிதல் . 
பாண்டாகாரம் - பண்டசாலை ; 

நிதி 

பாணம் 

அம்பு ; 
அறை , 

ஆகாசவாணம் ; காண்க : 
கருவூல அறை . 

திப்பிலி ; செடிவகை ; ஓரங்க 

நாடகவகை ; 
பாண்டி - பாண்டிய நாடு ; கூடாரப்பண்டி ; மாட்டு 

பட்டாடை ; காண்க : இராமபாணம் . 
வண்டி ; எருது ; பல்லாங்குழிப் பலகை ; சிறு 

பாணன் - பாடுங்குலத்தான் ; தையற்காரன் ; 
பிள்ளை விளையாட்டு ; தக்கேசிப் பண் . 

வீணன் ; காண்க : காட்டாமணக்கு ; சிவபக்த 
பாண்டிக்குறவன் - மலை நாட்டுத் தமிழ்க் னான ஓரசுரன் . 
குறவன் . பாணா - வயிறுபருத்த பானை ; பருத்த பீசம் ; 

; 
பாண்டிகம் - பறைவகை . 

மண்சட்டி ; சிலம்பக்கழி . 


- 


பாணத்தி } 


பாணாத்தடி 


747 


பாதச்சனி 


பாத்திக்காதுதல் } - தொக்கி வரம்புகட்டுதல் 


வருகை . 


பனை 


பாணாத்தடி - சிலம்பக்கழி . 

, கீரை விதை முதலியன 
பாணாலு - சூதிலோர் தாயம் . 

. 
பாணாற்றுப்படை - வள்ளல் ஒருவனிடம் பரிசு பாத்திபம் - பூமி ; புறாமுட்டிப்பூண்டு . 
பெற்றுவரும் பாணன் ஒருவன் , மற்றொரு பாத்தியதை - உரிமை ; உறவு . 
பாணனை அவ் வள்ளலிடம் பரிசு பெறுதற்கு பாத்தியப்படுதல் - உரிமைப்படுதல் . 
வழிச்செலுத்துவதைக் கூறும் புறத்துறை . பாத்தியம் - உரிமை ; பிணை ; பங்கு ; தொடர்பு ; 
பாணான் தையற்காரன் . 

காலலம்பக் கொடுக்கும் நீர் . 
பாணி - காலம் ; தாமதம் ; நீண்டகாலம் ; இசைப் பாத்தியன் - சுற்றத்தான் ; உரிமையாளன் ; 
பாட்டு ; இசை ; ஒலி ; இசையுறுப்பாகிய பிணையாளி ; கடவுளின் அடியான் . 
தாளம் ; அழகு ; அன்பு ; முல்லை யாழ்த் பாத்திரப்பிரவேசம் - நடிப்போர் நாடகமேடையில் 
திறத்துள் ஒன்று ; பறைப்பொது ; கூத்து ; கை ; 
பக்கம் ; சொல் ; சருக்கரைக் குழம்பு ; கள் ; பாத்திரபண்டம் - பலவகைப் பாண்டங்கள் . 
பழச்சாறு ; இலைச்சாறு ; மிளகும் 

பாத்திரபதம் - புரட்டாசி மாதம் ; பூரட்டாதி , 
வெல்லமும் சேர்ந்த ஒரு மருந்துவகை ; நீர் ; 

உத்தரட்டாதி இரேவதி நாள்கள் . 
ஊர் ; நாடு ; ஊர்சூழ் சோலை ; காடு ; 

பாத்திரம் - கொள்கலம் ; பாண்டம் ; இரப்போர் 
பூம்பந்தர் ; பலபண்டம் ; கடைத்தெரு ; நடை ; கலம் ; உண்கலம் ; தகுதியுள்ளவன் ; நாடகத் 
சரகாண்டபாடாணம் ; பாடினி . 

தில் வேடம்பூண்டு நடிப்போர் ; இலை ; உடல் ; 
பாணிக்கிரகணம் கையைப் பற்றுதல் ; எட்டுச்சேர் கொண்டது ; கட்டளை ; மந்திரி ; 
திருமணம் . 

வாய்க்கால் ; வரகுபாத்தி ; புரட்டாசிமாதம் . 
பாணிகை - அகப்பை . 

. 
பாணிச்சாய் - கள் போன்ற முத்து நிறம் .. 

பாத்திரன் 

} 
பாணிச்சி பாணர்சாதிப் பெண் . 

பாத்திரை - இரப்போர் கலம் . 
பாணிச்சீர் -- கைத்தாளம் . 

பாத்தில் - வீடு . 
பாணிசம் - கைந்நகம் . 

பாத்திலார் - விலைமகளிர் . 
பாணிசரியை - கயிறு . 

பாத்து - பகுக்கை ; பங்கு ; பாதி ; இணை ; நீக்கம் ; 
பாணித்தல் - தாமதஞ்செய்தல் ; பின்வாங்கு தல் ; 

சோறு ; கஞ்சி ; ஐம்புலவின்பம் ; 

விளைவுக் 
பாவித்தல் ; மதிப்பிடுதல் ; நிறைவேற்றுதல் ; 

குறைச்சலுக்காகச் செய்யப்படும் வரித் தள்ளு 
கொடுத்தல் . 

படி ; நான்கு என்னும் பொருள் கொண்ட 
பாணிதம் - கருப்பஞ்சாறு ; கற்கண்டு . 

குழூஉக்குறி . 
பாணிதூங்குதல் - தாளத்திற்கேற்றவாறு 

பாத்துதல் - பகுத்தல் . 
ஆடுதல் . 
பாணிநடை - தாளத்திற்கு ஏற்ற குதிரை நடை . 

பாத்துப்புலு - நாற்பது என்னும் பொருள் 
பாணிப்பதம் - பாகு இருக்கவேண்டிய நிலை ; 

கொண்ட குழூஉக்குறி . 

பாத்தூண் - பகுத்துக் கொடுத்து 
தைலங்காய்ச்சி இறக்கும் பக்குவம் . 

உண்ணும் 
பாணிப்பிடிப்பு - பூ முதலியவற்றின் சாறுள்ள 

உணவு ; பிச்சை . 
நிலை . 

பாதக்கமலம் - காண்க : பாதகமலம் . 
பாணிப்பு - பாவிப்பு ; சூழ்ச்சி ; தாமதம் ; மதிப்பு . 

பாதக்காப்பு - காண்க : பாதகாப்பு .. 
பாணிப்பூ - உலர்ந்து எண்ணெய்க்கசிவு கண்ட பாதக்குறடு - குமிழ் கொண்ட மிதியடி . 
இலுப்பைப் பூ . 

பாதகடகம் - பாடகம் என்னும் மகளிர் காலணி . 
பாணிபாத்திரம் - கமண்டலம் . 

பாதகம் - பெரும்பாவம் ; தடை . 
பாணிமுகம் -- உடலைவிட்டு உயிர் நீங்கும் முறை பாதகமலம் - திருவடித்தாமரை . 
களுள் ஒன்று . 

பாதகன் - பெரும்பாவஞ் செய்தோன் . 
பாணியாதல் - வெல்லம் முதலியன கரைதல் . பாதகாணிக்கை - குருதட்சிணை . 
பாணியொத்துதல் - தாளம் போடுதல் . 

பாதகாப்பு - செருப்பு , அரணம் ; திருவடியாகிய 
பாணு - பாட்டு . 

பாதுகாவல் . 
பாத்தம் - செய்தி ; தரம் ; மருதமரம் . 

பாதகி - பெரும்பாவஞ் செய்தவள் . 
பாத்தருதல் - பரவுதல் ; உருகியோடுதல் . 

பாதகேசம் - காண்க: பாதாதி கேசம் . 
பாத்தல் - பங்கிடுதல் . 

பாதங்கம் - பொடி . 
பாத்தி - பகுதி , சிறுசெய் ; பங்கு ; வீடு . 

பாதச்சனி - வாக்குத்தானத்துச் சனி . 


பாதசரம் 


748 


பாதீடு 


-- 


பாதசாலகம்", } 


வகை . 


ஒன்று . 


பாதசரம் - பெண்கள் காலணிவகை . 

பாதவம் - மரம் ; தோப்பு ; மலை . 
பாதசாரம் - கோள்கள் நட்சத்திரங்களில் சஞ்சரிக் பாதன் - சூரியன் ; தீ . 
கும் சஞ்சாரம் . 

பாதனம் -- வணக்கம் ; கீழ்முகமாகச் செய்கை . 
பாதசாரி காலாள் ; காலால் நடப்போன் . பாதாக்கிரம் - காற்பெருவிரல் நுனி . 

பாதாங்குட்டம் - காற்பெருவிரல் . 
காலணிவகை . 

பாதாதி காலாட்படை . 
பாதசுத்தி - கால் கழுவுகை . 

பாதாதிகேசம் - அடிமுதல் முடிவரை ; ஒரு 
பாதசேவை - தொண்டுபுரிகை . 

சிற்றிலக்கியவகை . 
பாததட்சிணை - காண்க : பாதகாணிக்கை .. 

பாதாரவிந்தம் - காண்க : பாதகமலம் . 
பாததரிசனம் - பெரியோரை வணங்குதல் . பாதாளக்கரண்டி - கிணற்றில் விழுந்த பொருளை 
பாததாடனம் - கால்உதை . 

எடுக்கும் கருவி . 
பாததீர்த்தம் - பெரியோர் திருவடிகளைக் கழுவிய பாதாளக்கொலுசு - காண்க : பாதாளக்கரண்டி . 
நீர் . 

பாதாளகங்கை - பூமியின்கீழ் ஓடும் நீரோட்டம் . 
பாததூளி - பெரியோரின் அடிப்பொடி , 

பாதாளத்தார் - கீழ் உலகத்தார் . 
பாதப்படி - அடிவைக்கும் இடம் . 

பாதாளம் - கீழ் உலகம் ; நரகம் ; சூரியனுக்கு 
பாதபங்கயம் - காண்க : பாதகமலம் . 

நான்காமிடம் ; மறைவிடம் ; பிலம் . 
பாதபம் - காண்க : பாதவம் . 

பாதாள மூலி - நெருஞ்சில் ; ஆடுதின்னாப்பாளை ; 
பாதபரிசம் - திருவடி படுகை ; சீதாங்கபாடாணம் . ஒரு கறையான் வகை ; சீந்திற்கொடி ; கொடி 
பாதபற்பு - காண்க: பாதகமலம் . 
பாதபீடிகை -- புத்தரது திருவடி 

அடையாளம் 

பாதாளலோகம் கீழுலகம் ; கீழேழுலகினுள் 
கொண்ட மேடை . 
பாதபூசை - பெரியோரின் திருவடிகளை மலர் பாதாளவஞ்சனம் - பூமிக்குள் உள்ள பொருளைத் 
முதலியன இட்டு வழிபடுதல் . 

தெளியக் காண உதவுவது . 
பாதம் ; 

- கால் ; பீடம் முதலியவற்றைத் தாங்கும் பாதாளவாகினி - காண்க : பாதாளகங்கை . 
கால் ; அடிச்சுவடு ; காலடியின் அளவு ; செய்யு | பாதாளி - மிகச் சிக்கலானது ; 

தொல்லை 
ளடி ; மலை , மரம் முதலியவற்றின் அடியிடம் ; கொடுப்பவள் . 
காற்பங்கு ; வட்டத்தின் காற்பகுதி ; நட்சத் பாதி - இரண்டு சமபாகமாகப் பகுக்கப்பட்ட 
திர பாதம் ; சமூகம் ; நீர் ; கடவுள் அருள் ; பொருட்பகுதி ; நடு ; பகுக்கை . 
இராகு ; கிரகபாதம் ; சைவசமய மார்க்கம் ; பாதிடுதல் - பங்கிடுதல் ; பாதுகாத்தல் ; நெருக்கு 
குறைப்பேறு ; யோகவகை . 

தல் . 
பாதமயக்கு - அடிமயக்கு ; வேறு புலவர் பாடிய பாதித்தல் - வருத்துதல் ; தடை செய்தல் ; 
மூன்றடிகளோடு தாம் ஓரடியைப் பாடி முடிக் இரண்டு சமபாகங்களாகப் பிரித்தல் . 
கும் மிறைக்கவிவகை . 

பாதிப்பேச்சு - அரைகுறைப் பேச்சு ; பேச்சுக்கு 
பாதமுத்தி - பரகதி ; திருவடி தீட்சை . 

மத்தியில் . 
பாதமுத்திரை - ஆசாரியனது திருவடிச் சுவடு . பாதிமதி - பிறைச்சந்திரன் . 
பாதமூலம் - குதிகால் ; முத்தித் திருவடி . 

பாதிமம் - நாலில் ஒன்று . 
பாதரசம் - இதள் , இரசம் . 

பாதிரம் - சந்தனம் ; மலையாத்தி மரம் . 
பாதரட்சை - செருப்பு , அரணம் . 

பாதிராத்திரி - நள்ளிரவு. 
பாதரதம் - காண்க : பாதரசம் . 

பாதிரி - சிவப்புப் பூ மரவகை; 

வெள்ளைப் 
பாதரோகணம் - அரசமரம் . 

பூவுடைய மரவகை ; மூங்கில் ; பாதிரிமரம் ; 
பாதலத்த ( தா ) ம்பி - நிலக்காளான் . 

பொன்னிறமுள்ள 

பூவுடைய மரவகை ; 
பாதலம் - பாதாள உலகம் , மூவுலகத்துள் கீழுல 

கிறித்தவ குருமார் . 
கம் ; நரகம் ; சூரியன் 

பாதிரியம் - செவிடு . 
நிற்கும் இராசிக்கு 

பாதிவாரம் - நிலக்கிழாரும் குடியானவனும் 
நான்காம் இராசி ; மறைவிடம் . 

விளைச்சலைப் 
பாதவக்காணி - கோயில் வேலைக்காரர்களுக் 

பாதிப்பாதியாகப் பிரித்துக் 

கொள்ளும் முறை . 
குரிய படித்தர நிலம் . 

பாதீடு - பங்கிடுதல் ; அரசன் 

தான் 
பாதவந்தனிகம் - தம்மை வணங்கும் போது கொண்ட ஆநிரையை வீரர்களுக்குப் பங்கிட் 
மணப்பெண்ணுக்குப் பெரியோர்கள் டுக் கொடுத்தலாகிய வெட்சித்துறை ; பாது 
கொடுக்கும் சீர்ப்பொருள் . 

காக்கை ; செறிக்கை . 


வென்று 


பாது 


749 


பாய்கலைப்பாவை 


பாந்தவியம் } 


} 


பாந்து 


ைெட 


பாது - பங்கு ; கதிரவன் ; காவல் . 

பாபமூர்த்தி - வேடன் . 
பாதுகம் - காண்க : பாதுகை . 

பாபி காண்க : பாவி . 
பாதுகாத்தல் - காப்பாற்று தல் ; வாராமல் தடுத் பாபு - மேன்மைப்பொருளில் வரும் ஒரு பட்டப் 
தல் ; ஓம்புதல் . 

பெயர் ; தலைவன் ; கதவு ; பகுதி ; கணக்கின் 
; 

தலைப்பு . 

பாம்பணை - ஆதிசேடனாகிய படுக்கை . 
பாதுகை - செருப்பு ; சிறுசெருப்படைப்பூடு . பாம்பாட்டி - பாம்பைப் பிடித்துப் பழக்கி ஆட்டு 
பாதுகைக்கொட்டை - மிதியடியின் குமிழ் . 

பவன் ; பாம்பாட்டிச்சித்தர் ; வரிக்கூத்துவகை . 
பாதேயம் - கட்டுச்சோறு . 

பாம்பாடி - காளிங்கன் 

என்னும் பாம்பின்மீது 
பாதை - வழி ; ஒற்றையடி வழி ; முறை ; மிதவை ; ஆடிய கண்ணன் . 
துன்பம் . 

பாம்பு - ஊரும் உயிர்வகை ; இராகு அல்லது 
பாதோதகம் - பெரியோரின் திருவடிகளைக் 

கேது ; நாணலையும் வைக்கோலையும் பரப்பி 
கழுவிய நீர் . 

மண்ணைக் கொட்டிச் சுருட்டப்பட்ட 
பாந்தம் - உறவுமுறை ; சாதிக்கட்டு ; இணக்கம் ; 

திரணை ; ஆயிலிய நாள் ; நீர்க்கரை ; தாளக் 
ஒழுங்கு ; பகரவிறுதி . 

கருவிவகை . 
பாந்தல் - பதுங்கல் ; துன்பம் . 

பாம்புக்கண்ணி - காண்க : சங்கங்குப்பி . 

பாம்புக்குத்தச்சன் , பாம்புக்கு 
உறவுமுறை . 

மனைகட்டும் 
பாம்புத்தச்சன் 

த 

தச்சனாகிய கறையான் . 
பாந்தள் - பாம்பு ; மலைப்பாம்பு . 

பாம்புகண்ட சித்தன் - கறையானை உண்ணப் 
பாந்தன் - வழிச்செல்வோன் . 

புற்றில் வாய்வைத்து உறிஞ்சும் போது 
ந்து - பொந்து ; சுவர்க்கற்களின் 

பாம்பைக் காணும் சித்தனாகிய கரடி . 
யிலுள்ள சந்து ; மேற்கட்டடத்தில் கட்டை பாம்புச்செவி - கூர்மையான செவியுணர்வு . 
களுக்கு மத்தியிலுள்ள இடம் ; எருதுகள் ; பாம்புண்பறவை - பாம்பை உண்ணும் கருடன் . 
வளைவுக்கும் சுவருக்குமிடையிலுள்ள பாகம் . பாம்புணிக்கருங்கல் - ஒரு கல்வகை . 
பாந்துக்கிணறு - பக்கங்களில் பொந்துவிழுந்த பாம்புத்திசை - மேற்கு . 

பாம்புப்புற்று - பாம்பின் வளை . 
பாந்துதல் - பதுங்குதல் ; பிறாண்டுதல் . 

பாம்புரி - பாம்புத்தோல் ; அகழி ; மதிலுறுப்பு ; 
பாந்தை - பொந்து . 

அகழில் இறங்க உதவும் படிக்கட்டு . 
பாப்படுத்தல் - பரப்பி விரித்தல் . 

பாம்புவயிறு - நீண்டு ஒட்டிய வயிறு . 
பாப்பம் - சோறு . 

பாம்புவிரல் - நடுவிரல் . 
பாப்பா பாவை ; சிறு குழந்தை ; 
சிறு குழந்தை ; கண்ணின் கரு பாமகள் , 

கலைமகள் .. 
விழி . 

பாமடந்தை 
பாப்பாச்சி பாவை ; ஒரு மிதியடிவகை . 

பாமம் - பரப்பு ; சிரங்கு ; புண் ; கோபம் ; ஒளி . 
பாப்பாத்தி - காண்க : பார்ப்பனி; வண்ணத்துப் பாமரம் - மூடத்தனம் ; மூடன் . 
பூச்சி ; கழுகுவகை . 

பாமரன் - அறிவிலான் ; இழிந்தோன் ; அரசற்குத் 
பாப்பான் காண்க : பார்ப்பான் . 

துணைவன் . 
பாப்பு - காண்க ! பார்ப்பான் ; ரோமன் கத்தோ 

பாமன் - சூரியன் ; மைத்துனன் . 
லிக்க மதகுரு . 

பாமாரி - கந்தகம் . 

பாமாலை 
பாப்புப்பகை - பாம்பின் பகையான கருடன் . 

பாக்களால் தொடுக்கப்பெற்ற 
பாப்புரி - காண்க : பாம்புரி . 

பாமினி பெண் . 
பாபக்கிரகம் - இராகு , சனி , செவ்வாய் என்னும் 

பாமை - சிரங்கு ; சத்தியபாமை . 
தீக்கோள்கள் . 

பாய் - கோரை முதலியவற்றால் 

முதலியவற்றால் முடைந்த 
பாபசங்கீர்த்தனம் - பாவம் நீங்க அவற்றைக் குரு 

விரிப்புவகை ; கப்பற்பாய் ; வேலைக்காரன் ; 
விடம் தெரிவித்தல் . 

பரவு தல் ; பரப்பு . 
பாபத்தி - வேட்டை . 

பாய் ( வி ) - தாவு ; தாண்டு ; குதி ; பரவு . 
பாபதத்தம் - தீவினைகளிற் செலவழிக்கப்படும் பாய்க்கிடை - நோயால் படுத்தபடுக்கையாய் 
பொருள் ; கள்வர் முதலியோரால் கவரப்படும் இருக்கும் நிலை . 
பொருள் . 

பாய்கலைப்பாவை பாயும் கலைமானை ஊர்தி 
பாபம் காண்க : பாவம் . 

யாக உடைய கொற்றவை . 


கிணறு . 


- 


மாலை . 


பாய்ச்சல் 


750 


பார்மிசையோன் 


காளைகளை 


கவறு . 


பாய்ச்சல் 

தாவுகை ; குதிப்பு ; எழுச்சி ; பாயிரம் - முகவுரை ; பொருளடக்கம் ; வரலாறு : 
நீரோட்டம் ; சொரிகை ; பெருகுகை ; புறம்பானது . 
முட்டுகை ; பாசனம் ; கீழ்ப்படியாமை ; | பாயிறக்குதல் - கப்பற்பாயை மடக்குதல் . 
குத்துகை ; செருகுகை ; வெடுவெடுப்பு . 

பாயு 

மலவாய் . 
பாய்ச்சல்காட்டுதல் - எதிர்த்துப் பாயச்செய்தல் ; பாயுடுக்கையர் - பாயை உடுத்துக்கொள்ளும் 
ஏய்த்தல் . 

சமணத்துறவியர் . 
பாய்ச்சல்மாடு - பாயுங் காளை ; 

பாயுரு 

காண்க : பாயு . 
நீண்ட கயிற்றால் கட்டி வெருட்டி வீழ்த்தும் பார் - பரப்பு ; தேரின் பரப்பு : வண்டியின் நெடுஞ் 
கள்ளர் கொண்டாட்டவகை . 

சட்டம் ; பூமி ; நிலம் என்னும் பூதம் ; நாடு ; 
பாய்ச்சல்விடுதல் - தாவிச்செல்லுதல் ; வேகமாய் வன்னிலம் ; பாறை ; தடை ; உரோகிணிநாள் ; 
வெருட்டுதல் . 

பருமை ; வரம்பு ; முத்து விளையும் திட்டு ; 
பாய்ச்சி - கவறு ; மீன்வலை . 

மறையோன் ; புத்தன் ; பாத்தி பலகொண்ட 
பாய்ச்சிகை 

பகுதி ; அடுக்கு ; தடவை . 
பாய்ச்சு பாய்கை ; உருட்டுகை; கவறு ; 

பார்க்க - உறழ்ச்சிப் பொருளில் வரும் சொல் . 
குத்துகை ; வரிச்சல் . 

பார்க்கட்டுதல் - புன்செய்க்கு வரம்பிடுதல் . 
பாய்ச்சுத்தேள் - பொய்த்தேளிட்டுப் பிறரைக் பார்க்கவன் - பிருகுவின் 

பிருகுவின் வழித்தோன்றலான 
கலங்கப்பண்ணுதல்போல உண்டாக்கும் திகில் . சுக்கிரன் ; பரசுராமன் . 
பாய்ச்சுதல் - நீரை வெளிச்செலுத்துதல் ; தள்ளு 

பார்க்கவி - திருமகள் ; மலைமகள் ; காண்க 
தல் ; குத்துதல் ; உட்செலுத்துதல் . 

வெள்ளறுகு . 
பாய்ச்சை - தத்துப்பூச்சி ; சிள் வண்டு . 

பார்ச்சட்டம் - வண்டியின் அடிப்பாகத்துள்ள 
பாய்த்து - பாய்ச்சல் ; எழுச்சி 

நெடுஞ்சட்டம் . 
பாய்த்துதல் - காண்க : பாய்ச்சுதல் .. 

பார்சுவகிரகணம் - குறைக்கிரகணம் . 
பாய்தல் - தாவுதல் ; நீர் முதலியன வேகமாய்ச் பார்சுவம் - விலாப்பக்கம் ; பக்கம் ; உதவி , 
செல்லுதல் ; மேல் நின்று குதித்தல் ; நீருள் 

வட்டம் . 
மூழ்குதல் ; எதிர்செல்லுதல் ; பரவுதல் ; பார்த்தல் - ஆராய்தல் ; நோக்குதல் ; அறிதல் ; 
விரைந்துபடிதல் ; விரைந்தோடு தல் ; தாக்கு எதிர்பார்த்தல் ; விரும்புதல் ; தேடுதல் ; 
தல் ; விரைவுபடுதல் ; அகங்கரித்தல் ; மடிப்பு வணங்குதல் ; மதித்தல் ; கவனித்தல் ; மேற் 
விரிதல் ; கூத்தாடுதல் ; ஓடிப்போதல் ; தாக்கிப் பார்த்தல் ; பார்வையிடுதல் ; மருந்து முதலியன 
பேசுதல் ; குத்துதல் ; வெட்டுதல் ; முட்டுதல் . கொடுத்தல் ; மந்திரித்தல் ; கருதுதல் ; கடைக் 
பாய்மரக்கூம்பு - பாய்மரத்தின் உச்சி . 

கணித்தல் . 
பாய்மரம் - கப்பல் முதலியவற்றின் பாய் தூக்கும் பார்த்திப - அறுபதாண்டுக் கணக்கில் பத்தொன் 
நடுமரம் . 

பதாம் ஆண்டு . 
பாய்மா - குதிரை ; புலி . 

பார்த்திப ( வ ) ன் - அரசன் . 
பாய்மாலி - வெள்ள அழிவு . 

பார்த்திவம் - பூமி தொடர்பானது ; நிலங்களில் 
பாய்வலித்தல் - கப்பற்பாயேற்றுதல் ; கப்பற்பாய் இருந்து பெறும் ஊதியம் . 
காற்றுட்கொண்டு விரியச்செய்தல் . 

பார்ப்பதி - காண்க : பார்வதி . 
பாய்விரி – பசலைக்கீரை . 

பார்ப்பனத்தி - காண்க : பார்ப்பனி . 
பாய்விரித்தல் - கப்பற்பாய் காற்றுட்கொண்டு | பார்ப்பனன் - காண்க : பார்ப்பான் . 
விரியச்செய்தல் ; பயணப்படுதல் . 

பார்ப்பனி - பார்ப்பனக்குலப் பெண் . 
பாயக்கட்டு - ஊரதிகாரி . 

பார்ப்பான் - பிராமணன் ; பிரமன் ; யமன் . 
பாயசம் - பால் , அரிசி , சருக்கரை அல்லது 

பார்ப்பி காண்க : பார்ப்பனி . 
வெல்லம் முதலியவற்றோடு சேர்த்துச் 

பார்ப்பு - தவழ்சாதிப் பிள்ளை ; விலங்கின் குட்டி ; 
செய்யும் இன்னமுது ; பாற்சோற்றிச்செடி . 

பறவைக்குஞ்சு ; பார்ப்பனச்சாதி . 
பாயதானம் - பாலன்னம் . 

பார்ப்புத்தேள் - காண்க : பார்மகள் . 
பாயம் - புணர்ச்சி விருப்பம் ; நீர் ; மனத்திற்கு 

மனத்திற்கு பார்படை - தானிய அரியைக் களத்திற் பங்கிட்டுக் 
விருப்பமானது . 
பாயமுகம் - வடவைத்தீ . 

பார்மகள் - நில மகள் . 
பாயல் - மக்கட் படுக்கை ; உறக்கம் ; பாதி . 

பார்மிசைநடந்தோன் , 
பாயலுணர்த்துதல் - துயில் எழுப்பல் . 

பார்மிசையோன் 

} - புத்தன் . 


கொள்ளுகை . 


பார்வதம் 


751 


பாராட்டுக்காரன் 


மகளான 


உமை ; 


முதலி 


பார்வதம் - காண்க : வாலுளுவை ; வேம்பு : 

பாரதவருடம் - காண்க : பாரதகண்டம் . 
பார்வதி - பருவதராசன் 

பாரதாரிகம் - காண்க : பாரதாரியம் . 
திரௌபதி ; இடைச்சி ; காவிமண் ; ஆனை பாரதாரிகன் - பிறன்மனைவியை விரும்புபவன் . 
நெருஞ்சி . 

பாரதாரியம் - பிறன்மனை விழைகை . 
பார்வதேயம் - மலையிற் பிறப்பன . 

பாரதி - கலைமகள் ; பைரவி ; பண்டிதன் ; சொல் ; 
பார்வல் - பார்க்கை ; காவல் ; பறவைக்குஞ்சு ; 

மரக்கலம் . 
மான் முதலியவற்றின் கன்று ; காண்க : பார்வை | பாரதிக்கை - இணைக்கைவகை . 
விலங்கு . 

பாரதியரங்கம் - சுடுகாடு . 
பார்வை - காட்சி ; கண் ; தோற்றம் ; நேர்த்தி ; பாரதி விருத்தி - கூத்தன் தலைவனாகவும் நடன் 
மதிப்பு ; நோக்கி மந்திரிக்கை ; சூனியம் ; 

நடிகை பொருளாகவும் வரும் நாடகவகை . 
கண்ணோட்டம் ; சோதனை ; மேல்விசாரிப்பு ; 

பார தூரம் - மிகத் தொலைவு ; முதன்மையானது ; 
கவனம் ; காண்க : பார்வைவிலங்கு . 

ஆழ்ந்த முன்யோசனை . 
பார்வைக்காரன் - மந்திரித்து நோய் தீர்ப்போன் ; | பாரப்படுதல் - பொறுப்புமிகுதல் ; சுமைமிகுதல் ; 
மதிப்பிடுவோன் ; மேலதிகாரி ; அஞ்சனமிட்டுப் 

நீதிமன்றத்தில் விசாரணைக்கு 

வைக்கப் 
புதையல் காண்போன் . 

படுதல் . 
பார்வைக்குறைவு - கட்புலன் மங்குகை ; பேணு பாரப்பழி - பெருங்குற்றம் . 
தலில் உண்டாகும் குறை . 

பாரப்புரளி - பெரும்பொய் ; பெருங்குறும்பு . 
பார்வைத்தாழ்ச்சி - அசட்டை ; பேணு தலில் பாரபட்சம் - ஒருதலைச்சார்பு . 
உண்டாகும் குறை . 

பாரபத்தியக்காரன் - மேல்விசாரணை செய்யும் 
பார்வை பார்த்தல் - நோய் தீர்க்க மந்திரமுச்சரித் அதிகாரி ; வரி வசூலிக்கும் அதிகாரி 

தல் ; மதித்தல் ; ஆராய்தல் ; ஏவல்வைத்தல் . யோர் ; அலுவலகன் ; பொறுப்பான வேலை 
பார்வைமான் - காண்க : பார்வைவிலங்கு . 

யுள்ளவன் . 
பார்வையிடுதல் - காண்க : பார்வைபார்த்தல் . பாரபத்தியம் - மேல்விசாரணை ; நீதிபதியின் 
பார்வைவிலங்கு - விலங்குகளைப் பிடிப்பதற் அதிகாரம் ; பொறுப்புமிக்க வேலை ; கொடுக் 
காகப் பழக்கப்பட்ட விலங்கு . 

கல் வாங்கல் . 
பாரகம் - பூமி ; திரைச்சீலை ; தோணி . 

பாரம் - பூமி ; பருத்திச்செடி ; பொறுக்கை ; கனம் ; 
பாரகன் - சுமப்பவன் ; தாங்குபவன் ; கல்விமிகக் சுமை ; ஒரு நிறைவகை ; பொறுப்பு , பெருங் 
கற்றவன் . 

குடும்பம் ; கொடுமை ; சுரத்தால் வரும் தலைக் 
பாரகாவியம் - பெருங்காப்பியம் . 

கனம் ; பெருமை ; கடமை ; ஒப்புவிக்கை ; 
பாரங்கதன் - கல்விக்கடலில் கரைகண்டவன் . குதிரைக்கலணை ; கவசம் ; தோணி ; காவு தடி ; 
பாரங்கம் - இலவங்கப்பட்டை .. 

கரை ; முடிவு ; விளையாட்டுவகை ; பாதரசம் . 
பாரங்கு - சிறுதேக்கு ; காட்டிலவு ; நரிவாழை . பாரம்பரம் - காண்க : பாரம்பரியம் . 
பாரச்சுமை கனத்த சுமை . 

பாரம்பரியநியாயம் மரபுவழியாக வரும் 
பாரசிகை - பருந்து . 

வழக்கம் . 
உண்ணுகை ; பட்டினியிருந்து பாரம்பரியம் 

பாரம்பரியம் - மரபுவழி , பரம்பரை ; முறைமை . 
உண்ணல் ; மனநிறைவு ; மேகம் . 

பாரம்பரியரோகம் - மரபுவழியாய் வரும் நோய் . 
பாரணை காண்க : பாரணம் ; பாரிப்பு . 

பாரம்பரை - காண்க : பாரம்பரியம் . 
பாரத்தனம் - பெருமிதம் . 

பாரமார்த்திகம் - முடிவில் உண்மையானது ; 
பாரத்துவாசம் - வலியன் குருவி , கரிக்குருவி ; 

உண்மை அறிவிற்குரியது ; கபடமற்ற தன்மை ; 
காண்க : காடை ; கற்ப நூலுள் ஒன்று ; எலும்பு . 

ஈடுபாடு . 
பாரத்தொந்தரை - தொந்தரவு மிக்க பெருஞ் பாரமிதம் - மேலானது . 

செயல் . 
பாரதகண்டம் - இந்திய நாடு . 

பாரமேட்டி - ஒருவகைத் துறவி . 
பாரதந்திரியம் - பிறன்வயமாதல் . 

பாரவதம் - புறா . 
பாரதப்போர் - பாண்டவ கௌரவர் போர் ; 

பாரவம் - வில்லின் நாண் . 
பெருஞ்சச்சரவு . 

பாராசாரி - பெருங்கு திரை . 
பாரதம் - இந்திய நாடு ; பாரதப்போர் ; மகாபார பாராட்டு - புகழ்ச்சி ; அன்பு செய்தல் ; விரித் 
தம் ; மிக விரிவுடைய செய்தி ; பாதரசம் . 

துரைக்கை ; பகட்டுச்செயல் ; கொண்டாடுதல் . 
பாரதர் - பாண்டவர் கௌரவர் உள்ளிட்ட பரத பாராட்டுக்காரன் - பகட்டன் ; புனைந்து 

கூறு 
வமிசத்தவர் ; பாரத நாட்டினர் . 

வோன் . 


பாரணம் 


- 


பாராட்டுதல் 


752 


பால்பற்றிச்சொல்லுதல் 


கடை 


பாராட்டுதல் - புகழ்தல் ; அன்புகாட்டுதல் ; பாரியம் - கடுக்காய் ; முருக்கு ; வேம்பு . 
பெருமிதம் உரைத்தல் ; கொண்டாடுதல் ; பல பாரியாள் - பெருத்தவன் ; மனைவி . 
காலம் ; ; 

சொல்லுதல் ; விரித்துரைத்தல் ; பாரியை - மனைவி . 
மனத்தில் வைத்தல் . 

பாரிவேட்டை - வேட்டை ; கோயில் திருவிழா 
பாராட்டுந்தாய் - ஈன்ற தாய் . 

வகை . 
பாராட்டுப்பேசுதல் - புகழ்தல் . 

பாரு - மருந்து . 
பாராத்தியம் - துன்பம் . 

பாருசியம் - அகில் மரம் . 
பாராயணம் - சமய நூலை முறைப்படி ஓதுதல் . பாரை - கடப்பாரை ; புற்செதுக்குங் கருவி ; 
பாராயணன் - முறையாக ஓதுவோன் ; ஒன்றனைக் எறிபடைவகை ; செடிவகை ; ஒரு மீன்வகை . 
குறிக்கொள்வோன் ; பார்ப்பான் . 

பாரோலை - பழம் வைக்கப்படும் பனையோலை . 
பாராயணி - கலைமகள் ; முறையாக ஓதுபவர் . பால் - குழவி , குட்டி முதலியவற்றை ஊட்டத் 
பாரார் - பகைவர் ; நிலவுலகத்தார் . 

தாய் முலையினின்று சுரக்கும் வெண்மையான 
பாராவதம் - புறா ; கரும்புறா ; குரங்கு ; மலை ; நீர்மப்பொருள் ; பிணத்தை அடக்கம் 
கருங்காலிமரம் . 

பண்ணின மறுநாள் அவ்விடத்திற் பாலும் 
பாராவலை ( ளை ) யம் - வளைதடி . 

நவதானியமும் சேர்த்துத் தெளிக்கும் சடங்கு ; 
பாராவாரம் கடல் ; கடற்கரை . 

மரம் முதலியவற்றிலிருந்து வடியும் நீர்மப் 
பாரி - பூமி ; நல்லாடை ; கட்டில் ; 

பொருள் ; வெண்மை ; சாறு ; பகுதி ; அம்மை 
வள்ளல்கள் எழுவருள் ஒருவன் ; பூந்தாது ; முதலியவற்றிலிருந்து கசியும் சீழ் ; பிரித்துக் 
கட்பாத்திரம் ; யானைகட்டுங் கயிறு ; சிறங்கை கொடுக்கை ; பாதி ; பக்கம் ; வரிசை ; குலம் ; 
நீர் ; கடல் ; மனைவி ; சிங்கம் ; கள் ; பருத்தது ; திக்கு ; குடம் ; குணம் ; உரிமை ; இயல்பு ; ஊழ் ; 
முதன்மையானது ; கனவான் ; கொட்டுமுழக் தகுதி ; ஐம்பாற்பிரிவு ; ஒருமை பன்மை என்ற 
குடன் புரியும் இராக்காவல் ; இராக்காவலாளர் இருவகைப் பாகுபாடு ; அகத்திணை புறத் 
பாடல் . 

திணை என்ற பாகுபாடு ; இடையர் குறும்பர் 
பாரிகன் - தோட்சுமைக்காரன் , 

களின் வகை. 
பாரிகாரியம் - தலையாய வேலை . 

பால்கட்டுதல் - நென்மணி முதலியவற்றில் பால் 
பாரிசச்சூலை - பக்கவாதம் . 

பற்றுதல் ; அம்மைகுத்துதல் . 
பாரிசஞ்செய்தல் - பொறுப்பாக்குதல் . 

பால் கறத்தல் - பசு முதலியவற்றின் மடியிலிருந்து 
பாரிசம் - பக்கம் ; உடலின் ஒரு பக்கம் ; வசம் ; பாலைக் கறந்தெடுத்தல் . 
திசை . 

பால்காய்ச்சுதல் - புதுமனை புகுதற்குப் பால் 
காண்க : பக்கவாதம் ; 

காய்ச்சும் சிறப்பு . 
பாரிசவாயு லிறக்கம் . 

பால்குனம் - மாசி வளர்பிறைப் பிரதமை முதல் 
பாரிசாதம் - ஐவகைத் தருக்களுள் ஒன்று ; காண்க : பங்குனி அமாவாசை முடியவுள்ள சாந்திர 
முள் முருங்கை ; பவழமல்லிகை . 

மான மாதம் . 
பாரிடம் - பூமி ; பூதம் . 

பால் கொடுத்தல் - முலையுண்ணுமாறு கொடுத் 
பாரித்தல் - பரவுதல் ; பருத்தல் ; மிகுதியாதல் ; தல் . 
தோன்றுதல் ; ஆயத்தப்படுதல் ; வளர்த்தல் ; பால்கோவா - திரட்டுப்பால் என்னும் சிற்றுண்டி 
தோன்றச்செய்தல் ; அமைத்துக்கொடுத்தல் ; வகை . 
உண்டாக்குதல் ; நிறைத்தல் ; அணிதல் ; பால்சுரம் - மகளிர்க்குப் பால் மார்பில் கட்டிக் 
அருச்சித்தல் ; வளைத்தல் ; உறுதிகொளல் ; 

கொள்வதனால் உண்டாகும் காய்ச்சல் . 

மாடு 
கூறுதல் ; சுமையாதல் ; நோயினால் கனமாதல் ; 

. 
இன்றியமையாததாதல் ; சுமத்துதல் , காத்தல் ; பால்தோய்த்தல் - உறைகுத்துதல் . 
ஒத்தல் . 

பால்தோய்தல் - பால் தயிராக மாறுகை . 
பாரித்தவன் - பருத்தவன் . 

பால் நண்டு - வெள்ளை நண்டு . 
பாரிப்பு - பருமன் ; பரப்பு ; விருப்பம் ; வீரச்செயல் ; பால் நரம்பு - தாய்முலையில் பால் தோன்றும் 
கனம் ; அதிகரிப்பு . 

போது காணும் பச்சை நரம்பு . 
பாரிபத்திரம் - காண்க : வேம்பு . 

பால்பகாவஃறிணைப்பெயர் - ஒருமை பன்மைக்குப் 
பாரிபோதல் - நடுயாமத்தில் சுற்றுக்காவல் பொதுவாய் வரும் அஃறிணைப்பெயர் . 
செய்தல் ; ஓடிவிடுதல் , 

பால்பற்றிச்சொல்லுதல் - ஒருசார்பாகப் பேசுதல் . 


பாரிசவாதம், } 


இரும்புதல் ; காட்டுதல் ; பரப்புதல் ; பரக்கக் பால்சொரிதல் } - இருந்து பால் தானே வழிதல். 


பால்பாய்தல் 


753 


பாலிகைபாய்தல் 


} 


களின் மடி . 


பால்பாய்தல் - தாய்ப்பால் தானே பெருகுகை ; பாலசந்திரன் - பிறைச்சந்திரன் . 
வெட்டு முதலியவற்றால் மரத்தினின்று பால் பாலசிட்சை - குழந்தைக்குக் கற்பிக்கை ; சிறுவர்க் 
வெளிப்படுகை . 

குரிய பாடப்புத்தகம் . 
பால் பிடித்தல் - நென்மணி முதலியவற்றில் பால் பால சூரியன் - உதயசூரியன் . 
பற்றுதல் . 

பாலடி , 

- பாலில் சமைத்த சோறு . 
பால்பிடிபதம் - பயிர்க்கதிர் பாலடையும் பருவம் . 

பாலடிசில் 
பால் பொழிதல் - செழிப்பாயிருத்தல் . 

பாலடை - குழந்தைகளுக்குப் பால் புகட்டுகிற 
பால்மடி - நிரம்பக் 

சங்கு ; 
கறக்கக்கூடிய கால் நடை 

காண்க : சித்திரப்பாலாடை ( வி ) ; 

பாலகப்பை . 
பால்மடியழற்சி - பசு முதலியவற்றின் முலைக் பாலத் தூண் - ஆற்றின்மேற் பாலத்தைத் தாங்கு 

தற்குக் கட்டும் முள்ளுக்கட்டை . 
காம்பு வெடித்திருக்கை . 

பாலபாடம் - சிறுவர்க்குரிய புத்தகம் . 
பால்மணம் - பாலின் நாற்றம் ; கஞ்சி காய்ச்சுகை 

பாலம் - வாராவதி ; நீரின் அணைச்சுவர் ; நெற்றி ! 
யில் பக்குவமானவுடன் உண்டாகும் நாற்றம் ; 

பூமி ; மரக்கொம்பு ; வெட்டிவேர் . 
பால்குடிக்கும் குழந்தைகளின் வாயிலிருந்து 

பாலம்மை - வைசூரி . 
வீசும் பால்நாற்றம் ; முற்றின அம்மைப்பாலின் 

பாலமணி - அக்குமணி ; வெள்ளைப் பாசிமணி . 
நாற்றம் . 

பாலமணிக்கோவை - குழந்தைகளின் கழுத்தணி 
பால்மரம் - பாலுள்ள மரம் . 

வகை . 
பால் மறத்தல் - குழந்தை பால் குடிப்பதைத் | பாலமிர்தம் - பாற்சோறு . 
தவிர்தல் . 

பாலமை பிள்ளைமை ; அறியாமை . 
பால்மறுத்தல் - பால் வற்றுதல் ; காண்க : பால் பாலர் -- சிறுவர் ; காப்பவர் ; இடையர் ; முல்லை 
மறத்தல் . 

நில மக்கள் . 
பால்மறை - பசுக்கொட்டிலில் உள்ள குறை . பாலரசம் - பொன்னிறம் . 
பால்மாறுதல் - பால் வற்றிப்போதல் ; தாய்ப்பால் பாலலீலை - குழந்தை விளையாட்டு ; இளைஞரின் 
உண்ணாது பிற உணவு கொள்ளுதல் ; சோம்பி இன்ப விளையாட்டு . 
யிருத்தல் ; பின்வாங்குதல் . 

பாலலோசனன் - நெற்றிக்கண்ணுடைய 
பால்மேனியாள் - கலைமகள் . 

சிவபிரான் . 
பால்வண்ணன் - பலராமன் ; சிவன் . 

பாலவன் - பால்வண்ணனான சிவன் . 
பால்வரைகிளவி - , 

எண் , அளவு முதலியவற்றின் பாலவி - காண்க : பாலமிர்தம் . 
பகுதியைக் குறிக்கும் சொல் . 

பாலவோரக்கட்டை - பாலத்தின் இருகரைகளிலு 
பால்வரைதெய்வம் - நல்வினை தீவினைகளை முள்ள பக்கச்சுவர் . 
வகுக்கும் தெய்வம் . 

பாலன் - குழந்தை ; புதல்வன் ; காப்போன் . 
பால்வழு - ஒருபாற் சொல் ஏனைப்பாற் சொல் 

பாலனம் - பாதுகாப்பு . 
லோடு முடிதலாகிய குற்றம் . 

பாலனன் - காப்போன் . 
ஆமென்று 

பாலா - கையீட்டி . 

பாலாசிரியன் - குழந்தைகளுக்குக் கற்பிக்கும் 
பால்வறையல் - பாலைச் சேர்த்துச் செய்த 

ஆசிரியன் . 

பாலாடை 
துவட்டல் . 

காண்க : பாலேடு ; குழந்தைகளுக்குப் 
பால்வன்னத்தி - சிவசத்தி . 

பால் புகட்டும் சங்கு . 
பால்வாய்க்குழவி - நற்பேறு பெற்ற குழந்தை . 

பாலாலயம் - இளங்கோயில் , சிறிய ஆலயம் . 

பாலாவி - பாலின் ஆவி . 
பால்வார்த்தல் - பாம்புப்புற்றில் பாலூற்றிச் 

பாலாறு - நந்திதுர்க்கத்தில் தோன்றித் தமிழ் 
செய்யுஞ் சடங்கு . 

நாட்டில் பாயும் ஓர் ஆறு . 
பால் வெடித்தல் - நெற்பயிர் பாலடையாது 

பாலி - ஒரு பழைய மொழி ; ஆலமரம் ; செம் 
கெட்டுப்போதல் . 

பருத்தி ; காண்க : பாலாறு ; கள் . 
பாலக்கிரகாரிட்டம் - கோள்களின் தீய பார்வை 

பாலிகை - இளம்பெண் ; 

காதணிவகை ; 
குழந்தைகட்கு உண்டாகும் பீடை ; 

கலியாணம் முதலிய நற்காலங்களில் முளை 
குழந்தைகளுக்கு உண்டாகும் வயிற்றுப் 

கள் உண்டாக ஒன்பதுவகைத் தானியங்கள் 
போக்கு . 

விதைக்குந் தாழி ; ஆயுதக்கூர் ; உதடு ; அடம்பு ; 
பாலகம் - காண்க : எள் ; வெண்கோட்டம் . 

கத்திப்பிடி ; வட்டம் ; நீரோட்டம் ; மேற்கட்டி . 
பாலகன் காண்க : பாலன் . 

பாலிகை பாய்தல் - அணையின்றித் தானே நீர் 
பாலகி மகள் . 

பாய்தல் . 


பால்வழுவமைதி } - அமைத்துக்கொள் ஆகிய 


யால் 


- 


95 


பாலிசம் 


754 


பாவாற்றி 


உண் 


பாலிசம் - அறியாமை . 

பாவட்டை - செடிவகை ; சிறு மரவகை ; ஆடா 
பாலிசன் - மூடன் . 

தோடை . 
பாலித்தல் - ; 

காத்தல் ; கொடுத்தல் ; விரித்தல் ; | பாவடி - அங்கவடி ; பாட்டிலடங்கிய அடி . 
அருளுதல் . 

பாவண்ணம் -- நூற்பாச் சந்தம் , 
பாலியம் - குழந்தைப்பருவம் ; இளம்பருவம் . பாவநாசம் - பாவ நீக்குகை ; பாவம் போக்கும் 
பாலியன் - ஆண் குழந்தை ; இளைஞன் . 

இடம் அல்லது தீர்த்தம் . 
பாலிறங்குதல் - பால் தொண்டைவழிச் செல் பாவநிவாரணம் - பாவம் நீக்குதல் 
லுகை ; அம்மைப்பால் வற்றுகை . 

பாவபாணம் மனோபாவங்களாகிய நல்வினை 
பாலிறுவி - முருங்கைமரம் . 

தீவினைகள் . 
பாலுகம் - கருப்பூரம் . 

பாவம் - தீவினைப் பயன் ; தீச்செயல் ; நரகம் ; 
பாலுண்ணி - உடம்பில் உண்டாகும் ஒருவகைச் இரக்கக்குறிப்பு ; உளதாந்தன்மை ; முறைமை ! 
சதைவளர்ச்சி . 

தியானம் ; எண்ணம் ; அபிநயம் ; விளையாட்டு ; 
பாலேடு - காய்ச்சிய பாலின்மேற் படியும் ஆடை . நிலை தடுமாற்றம் ; ஆத்துமாவிடம் 
பாலேயம் - கழுதை ; சிறுமுள்ளங்கி ; மென்மை . டாகும் பரிணாம விசேடம் ; இயக்கம் . 
பாலை - முல்லையும் குறிஞ்சியும் திரிந்த நிலம் ; பாவம்பழி - கொடுந்தீச்செயல் . 
பாலைத்தன்மை ; புறங்காடு ; பாலை நிலத்து பாவமன்னிப்பு - பாவத்தைப் பொறுக்கை . 
உரிப்பொருளாகிய பிரிவு ; காண்க : இருள்மரம் ; பாவமூர்த்தி - வேடன் . 
முள்மகிழ் ; மரவகை ; 

பெரும்பண்வகை ; ஒரு பாவர் - பாவிகள் . 
யாழ்வகை ; பாலையாழிற் பிறக்கும் எழு பாவரசம் - கருத்து நயம் ; அபிநயச்சுவை . 
வகைப் பண்வகை ; புனர்பூசம் ; மிருகசீரிட பாவல் - மிதியடி ; மரக்கல வுறுப்புகளுள் ஒன்று ; 
நாள் ; கவறாட்டத்து வழங்கும் ஒரு குழூஉக் பாகற்கொடி . 
குறி ; பெண் ; குழந்தை ; பதினாறு அகவைக் பாவலர் - கவிஞர் ; புலவர் . 
குட்பட்ட பெண் ; சிவசத்தி ; மீன்வகை . 

பாவறை - கூடாரம் . 
பாலைக்கிழத்தி - பாலைக்கு 

உரியவளான பாவனத்துவனி - சங்கு . 
கொற்றவை . 

பாவனம் - துப்புரவு செய்கை ; தூய்மை ; மருந்து 
பாலைத்திறம் - காண்க : பாலையாழ்த்திறம் . 

குழைக்கை . 
பாலைநிலப்பூ - கள்ளி ; பாலை ; பூளை . 

பாவனன் - துப்புரவாளன் ; அனுமன் ; வீமன் . 
பாலைநிலம் - முல்லையும் குறிஞ்சியும் திரிந்த 

பாவனாதீதம் - எண்ணு தற்கு அரியது . 
நிலம் . 

பாவனி - கங்கை ; பசு ; துளசி ; மேளகர்த்தாக் 
பாலைநிலவிலங்கு - செந்நாய் . 

களுள் ஒன்று . 
பாலைப்பண் - பெரும்பண்வகை . 

பாவனை - நினைப்பு ; தெளிகை ; ஐம்புலனுள் 
பாலைமணி - அக்குமணி . 

ஒன்று ; தியானம் ; தியானிக்கப்படுவது ; ஒப்பு ; 
பாலையாழ் - பெரும்பண்வகை . 

அடையாளம் ; போலி ; நடத்தை ; நடிப்பு ; 
பாலையாழ்த்திறம் - பாலைப்பண்ணைச் சார்ந்த 

நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று . 
சிறு பண்கள் . 

பாவனைகாட்டுதல் - ஒன்றன் செயல்போலச் 
பாலைவனம் - பரந்த மணல் வெளி . 

செய்தல் ; அபிநயித்தல் ; வேடங்கொள்ளுதல் ; 
பாலொடுவை - காண்க : கொடிப்பாலை . 

வரைந்துகாட்டுதல் . 
பாவகம் - அக்கினி ; சேங்கொட்டை ; கொலை ; 

பாவாடம் - நாக்கறுத்துக்கொள்ளும் வேண்டுதல் . 
கருத்து ; தியானம் ; இயல்பு ; உருவம் ; காதலை 

பாவாடை - பெண்களின் உடைவகை ; பெரியோர் 
வெளியிடும் குறிப்பு ; பாசாங்கு . 

முதலியவர் நடந்துசெல்லத் 

தரை மீ 
பாவகன் - தூய்மையானவன் ; தூய்மை செய் விரிக்குஞ் சீலை ; கடவுள் முதலியோர்க்கு முன் 

வோன் ; அக்கினி ; நஞ்சுதீர்க்கும் மருத்துவன் . ஆடையிற் படைக்கும் அன்னம் ; மேலெழ வீசும் 
பாவகாரி பாவம் செய்வோன் . 

ஒரு வகை விருதுச்சீலை ; மேசைவிரிப்பு : 
பாவகி - தீயில் பிறந்தோனாகிய முருகன் . 

வேலைநாள் . 
பாவச்சுமை - நுகர்ந்து கழித்தற்குரிய 
கழித்தற்குரிய பாவத் 

பாவாணர் பாவலர் . 
திரள் . 

பாவாத்துமா - தீச்செயல் புரிவோன் . 
பாவசுத்தி - பாவம் நீங்குகை ; மனத்தூய்மை . பாவாபாவம் - உண்மையும் இன்மையும் . 
பாவசேடம் - நுகர்ந்து கழிக்கவேண்டிய வினைப் பாவார்த்தம் - கருத்துரை ; சொற்பொருள் . 
பயன் ; தூயவரிடத்து எஞ்சியிருக்கும் தீவினை . | பாவாற்றி - நெய்வார் குச்சு .. 


பாவாற்றுதல் 


755 


பாளிதம் 


கிணறு . 


பாவாற்றுதல் - நெசவுப்பாவைத் தறிக்கு பாழ் - அழிவு ; இழப்பு ; கெடுதி ; இழிவு ; அந்தக் 
ஆயத்தம் செய்தல் . 

கேடு ; வீண் ; வெறுமை ; இன்மை ; ஒன்று 
பாவி - தீமையாளன் ; சாது ; 

வரக்கூடியது ; மில்லாத இடம் ; தரிசு நிலம் ; குற்றம் ; வானம் 
பேதை . 

மூலப்பகுதி ; புருடன் . 
பாவி ( வி ) - மதி ; பாவனைசெய் . 

பாழ்க்கடித்தல் - அழித்தல் . 
பாவிகம் - தொடக்கமுதல் முடிவுவரை வனப் பாழ்க்கிறைத்தல் - காண்க : பாழுக்கிறைத்தல் . 

புடையதாக அமையும் காப்பியப் பண்பு . பாழ்க்கோட்டம் - சுடுகாடு . 
பாவிட்டன் - கொடும்பாவஞ் செய்தவன் . 

பாழ்ங்கிணறு - தூர்ந்து அல்லது இடிந்து பாழான 
பாவித்தல் - எ ண்ணு தல் ; தியானித்தல் ; 
பாவனைசெய்தல் ; பொய்யாக நடித்தல் ; பாழ்ங்குடி - சீர்கெட்ட குடும்பம் . 
நுகர்தல் . 

பாழ்ஞ்சேரி - குடியிருப்பற்ற ஊர்ப்பகுதி . 
பாவியம் - காப்பியம் ; பாவிக்கத்தக்கது ; தகுதி . பாழ்த்தல் - அழிவடைதல் ; பயனறுதல் ; சீர்குன்று 
பாவியர் - குறிப்புடையவர் . 

தல் . 
பாவிரிமண்டபம் - சங்க மண்டபம் . 

பாழ்ந்தாறு - படுகுழி . 
பாவினம் - தாழிசை, துறை , விருத்தம் என்னும் 

பாழ்ந்துரவு - காண்க : பாழ்ங்கிணறு . 
முப்பகுதியான பாவின்வகை . 

பாழ்நிலம் - விளைவுக்குதவாத நிலம் . 
பாவு - நெசவுப்பா ; இரண்டுபாக வளவு ; இரண்டு பாழ்படுதல் - கேடுறுதல் ; ஒளிமங்குதல் . 
பலங்கொண்ட நிறுத்தலளவை . 

பாழ்ம்புறம் - குடியோடிப்போன நிலப்பகுதி . 

பாழ்மூலை - எளிதிற் செல்லமுடியாது சேய்மை 
பாவுகல் - தளம் பரப்புங் கல் . 

யிலுள்ள இடம் . 
பாவுதல் - படர்தல் ; பரவுதல் ; ஊன்றுதல் ; 

பாழ்வாய்கூறுதல் - நன்றியை மறந்து முணு 
தளவரிசையிடுதல் ; நாற்றுக்கு நெருக்கி 

முணுத்தல் . 
விதைத்தல் ; நாற்று நடுதல் ; தாண்டுதல் ; 

பாழ்வீடு - குடியில்லாத வீடு . 
பரப்புதல் . 

பாழ்வெளி - வெட்டவெளி; பரவெளி. 
பாவுபலகை - மேல் தளமாகப் பரப்பும் பலகை . 

பாழாக்குதல் - பயனில்லாததாகச் செய்தல் . 
பாவை - பொம்மைபோன்ற அழகிய பெண் ; 

பாழாதல் - ஊழ்த்தல் ; கெடுதல் . 
பதுமை ; அழகிய உருவம் ; கருவிழி ; பெண் ! 

பாழி - அகலம் ; உரை ; குகை ; இடம் ; கோயில் , 
குரவ மலர் ; காண்க : பாவைக் கூத்து ; நோன்பு 

நகரம் ; மருதநிலத்தூர் ; பகைவரூர் ; முனிவர் 
வகை ; திருவெம்பாவை ; திருப்பாவை ; இஞ்சிக் 

வாழிடம் ; மக்கள் துயிலிடம் ; விலங்கு 
கிழங்கு ; மதில் . 

துயிலிடம் ; சிறுகுளம் ; இறங்குதுறை ; இயல்பு ! 
பாவைக்கூத்து - அவுணர் மோகித்து விழுமாறு 

எலிவளை ; சொல் ; வேதம் ஓதும் முறைகளுள் 
திருமகள் கொல்லிப்பாவை 

வடிவு கொண்டு 

ஒன்று ; வெறுமை ; வானம் ; கடல் ; பாசறை ! 
ஆடிய ஆடல் ; பொம்மலாட்டம் . 

பெருமை ; வலிமை ; போர் . 
பாவைத்தீபம் - கோயிலில் வழங்கும் தீப 

பாழிமை - வெறுமை ; வலிமை . 
ஆராதனைக் கருவிவகை . 

பாழிவாய் - கழிமுகத்துத் திட்டு . 
பாவைப்பாட்டு - திருப்பாவை திருவெம்பாவை பாழுக்கிறைத்தல் - வீணாகச் செயல் செய்தல் . 
களில் உள்ளவைபோல நான்கடியின் மிக்கு பாழூர் - குடிநீங்கிய ஊர் . 
வருஞ் செய்யுள் வகை . 

பாளச்சீலை - புண்ணுக்கிடும் மருந்து பூசிய சீலை . 
பாவையாடல் காண்க : பாவைக் கூத்து ; பாளம் - உலோகக்கட்டி ; 

தகட்டு வடிவம் ; 
பெண்பாற் பிள்ளைத்தமிழின் உறுப்புகளுள் வெடித்த தகட்டுத்துண்டு ; தோலுரிவு ; 
பாட்டுடைத் தலைவி 

வைத்து வெடியுப்பு ; சீலையின் கிழிவு , பளபளப்பு . 
விளையாடுகை . 

பாளயம் காண்க : பாளையம் . 
பாவையிஞ்சி - இஞ்சிக்கிழங்கு . 

பாளாசக்கயிறு - குதிரையின் காலுக்குக் கட்டுங் 
பாவைவிளக்கு - பெண் கையில் தாங்கி நிற்பது 
போல அமைக்கும் விளக்கு , பதுமைவிளக்கு . 

பாளி அடையாளம் ; 

பணித் தூசு; 
பாவோடல் - நெசவில் இழையோடுந் தடி . 

சீலை . 
பாவோடுதல் - நெய்வார் தொழிலினொன்று , பாளிதம் - சோறு ; பாற்சோறு ; குழம்பு ; பட்டுப் 
நூலை நெசவுப் பாவாக்குதல் ; சலித்துக் புடைவை ; விதானச்சீலை ; பணித்தூசு ; கண்ட 
கொண்டே இருத்தல் . 

சருக்கரை ; பச்சைக்கருப்பூரம் ; சந்தனம் . 


பாவை 


- 


கயிறு . 


- 


விதானச் 


பானக்கம் , 
- கலந்த குடிநீர்வகை ; நீர்மோர் ; 
பாளை 756 

பானு 
பாளை - பாக்கு , தெங்கு , பனை முதலியவற்றின் பாற்பாக்கியம் - கறவைப்பசுக்களை அடைந் 
பூவை மூடிய மடல் ; செம்பாளைநெல் ; பதர் ; திருக்கும் பேறு . 
சுறாவின் ஈரல் ; கருப்பருவம் ; ஐந்து ஆண்டுக்கு பாற்புட்டி - குழந்தைகளுக்குப் பாலூட்டும் 
உட்பட்ட பருவம் . 

புட்டி . 
பாளைக்கத்தி - கள்ளிறக்குவோர் 

கைக் 

பாற்பொங்கல் - பாலில் சமைத்த சோறு . 
கொள்ளும் வெட்டுக்கத்தி . 

பாற்போனகம் - காண்க : பாற்கூழ். 
பாளைசீவுதல் - கள்ளிறக்கப் பாளையைச்பாற்றம் - செய்தி . 
சீவு தல் . 

பாற்று - உரியது . 
பாளையப்பட்டு - அரசருக்குப் போரில் உதவி பாற்றுதல் - நீக்குதல் ; அழித்தல் . 
செய்யும் நிபந்தனையுடன் படைத் பாறல் - எருது ; இடபராசி ; மழைப்பாட்டம் . 
தலைவருக்கு விடப்படும் ஊர்த்தொகுதி . பாறு - கேடு ; பருந்து ; கழுகு ; மரக்கலம் . 
பாளையம் - படை ; பாசறை ; பொற்றை சூழ்ந்த பாறுதல் - அழிதல் ; சிதறுதல் ; நிலைகெட் 
ஊர் ; குறுநிலமன்னரூர் . 

டோடுதல் ; கிழிபடுதல் ; அடிபறிதல் ; ஒழுங் 
பாளையமிறங்குதல் - படைவந்து இருத்தல் . கற்றுப் பரந்து கிடத்தல் ; பொருதல் ; கடத்தல் . 
பாற்கட்டி - கட்டிப்பால் ; 

குழந்தைகளின் 

பாறுபாறாக்குதல் - சிதைத்தல் . 
வயிற்றில் உண்டாகும் கட்டி . 

பாறை - பூமியிலுள்ள கருங்கல் திரள் ; சிறு 
பாற்கட்டு - குழந்தை குடியாமையால் முலையில் திட்டை ; மீன் வகை . 
பால்சுரந்து தேங்குகை . 

பாறைபடுதல் - இறுகுதல் . 
பாற்கடல் - ஏழு கடல்களுள் பால்மயமான கடல் . பாறையுப்பு - கல்லுப்பு .. 
பாற்கதிர் - நிலா . 

பான் - ஒரு வினையெச்ச விகுதி . 
பாற்கரன் - சூரியன் . 

பான்மடை - காண்க : பாற்சோறு .. 
பாற்கரியம் - பிரமத்தினின்றும் உலகம் 

பான்மயக்கம் - ஒரு பாற்குரிய சொல் வேறொரு 
தோன்றிற்று என்னும் மதம் . 

பாற்குரிய சொல்லுடன் வழங்கல் . 
பாற்கரியோன் - இந்திரன் . 

பான்மாறுதல் - பால்குடி மறத்தல் ; வருந்துதல் ; 
பாற்கலச ( ய ) ம் - பால் கறக்கும் கலம் . 

சோம்பலாயிருத்தல் . 
பாற்கவடி - வெள்ளைச் சோகி . 

பான்முல்லை - தலைவியைக் கூடிய தலைவன் 
பாற்காரன் - பால் விற்போன் . 

தங்களிருவரையும் கூட்டிவைத்த 
பாற்காரி - பால் விற்பவள் ; குழந்தைகளுக்குத் நல்வினையைப் புகழ்ந்து கூறும் துறை . 
தன் முலைப்பாலைக் கொடுத்து வளர்க்கும் 

பான்மை - குணம் ; தகுதி ; பகுதி ; முறைமை ; 
செவிலித்தாய் . 

சிறப்பு ; நல்வினைப் பயன் . 
பாற்காவடி - பாற்குடங்கள் கொண்ட காவடி . 

சருக்கரை , ஏலம் முதலியன 
பாற்கிண்டல் - பால் கலந்த உணவுவகை . 

பானகம் 
பாற்குழந்தை - கைக்குழந்தை . 

குடிக்கை . 
பாற்குழம்பு - நன்றாகக் காய்ந்து ஏடுபடிந்த பால் . பானசம் - பலாச்சுளையிலிருந்து வடித்த கள் . 

பானசியர் - சமையற்காரர் . 

பானண்டு - காண்க : பால்நண்டு . 
பாற்கூழ் - பாற்சோறு . 

பானபரம் - குடிக்கை . 
பாற்கெண்டை - ஒரு மீன்வகை . 
பாற்சுண்டு - பால்காய்ச்சிய பானையின் அடியிற் பானம் - குடிக்கை; குடித்தற்கு நீர் அளிக்கை ; 

பானபாத்திரம் - கிண்ணம் . 
பற்றிய பாற்பற்று ; தலையில் தோன்றும் 

கள் ; பருகும் உணவு . 

பானல் 
பாற்சொக்கு - செல்வமகிழ்ச்சி . 

மருதநிலம் ; வயல் ; காண்க : கருங் 
பாற்சோற்றி - ஒரு பூண்டுவகை . 

குவளை ; கடல் ; கள் ; குதிரை ; வெற்றிலை . 
பாற்சோறு - பால்கலந்த அன்னம் . 

பானாள் - நள்ளிரவு . 

பானி - பருகுவோன் ; படை . 
பாற்பசு - கறவைப்பசு . 
பாற்பட்டார் - துறவியர் . 

பானித்தல் - குடித்தல் . 

பானி ( னீ ) யம் - நீர் ; பருகும் உணவு . 
பாற்படுதல் - ஒழுங்குபடுதல் ; நன்முறையில் பானு - சூரியன் ; ஒளி ; 

அழகு ; சிற்பநூல் 
நடத்தல் . 

முப்பத்திரண்டனுள் 

ஒன்று ; 

தலைவன் ; 
பாற்பல் - முதன் முதல் முளைக்கும் பல் . 

அரசன் . 


} 


பாற்குனர் } - உத்தர நாள் ; பங்குனிமாதம் . 


பொடுகு . 


பானுபலை 


757 


பிசண்டம் 


- 


பானை 


. 


-- 


மண்மிடா ; ஓர் அளவு 
பானைக்குடுவை சிறுபானை . 
பானை மூடி - பானையை மூட உதவும் கலன் . 


பானுபலை வாழை . 
பானுமைந்தன் கன்னன் ; சனி ; சுக்கிரீவன் ; 

யமன் . 
பானுவாரம் - ஞாயிற்றுக்கிழமை . 


- 


பி - ஓர் உயிர் மெய்யெழுத்து ( ப் + இ ) ; பிறவினை | பிங்குசம் - தலைக்கோலம் . 
விகுதி . 

பிச்சடம் - ஈயம் ; துத்தநாகம் . 
பிக்கம் - யானைக்கன்று ; இருவேலி . 

பிச்சப்பழம் - சருக்கரைக்கொம்மட்டிப் பழம் . 
பிக்கல்பிடுங்கல் - தொல்லை . 

பிச்சம் - இறகு ; ஆண்பால் மயிர் ; பீலிக்குஞ்சம் ; 
பிக்காரி - வறிஞன் . 

பீலிக்குடை ; மயிலின் தோகை ; எஞ்சி நிற்பது ; 
பிக்கு - சிக்கு ; பிசகு ; 

பிசகு ; குழப்பம் ; ஒவ்வாமை ; எட்டி மரம் ; காண்க : இருவேரி ( லி ) . 
பௌத்தத்துறவி . 

பிச்சன் - பைத்தியக்காரன் ; மருண்டவன் ; 
பிக்குணி - பௌத்தப் பெண் துறவி . 

சிவன் . 
பிகபந்து - குயிலின் நண்பனான மாமரம் . 

பிச்சாடனம் - பிச்சையெடுத்தல் . 
பிகம் - குயில் . 

பிச்சாடனன் - காண்க : பிட்சாடனன் . 
பிகவல்லபம் - காண்க : பிகபந்து . 

பிச்சாபாத்திரம் - இரப்போர் கலம் . 
பிகி - பெண்குயில் . 

பிச்சி - காண்க : சாதிமல்லிகை ; முல்லை ; சிறு 
பிகு - இறுக்கம் ; பலம் ; செருக்கு ; எடுத்த குரல் . செண்பகம் ; பித்துப்பிடித்தவள் ; சைவ தவப் 
பிகு பண்ணுதல் - தன்னை அருமைப்படுத்திக் 

பெண் ; ஒரு 

பெண்பேய் பைத்தியம் 
கொள்ளல் . 

பிடித்தவர் ; சருக்கரைக்கொம்மட்டி . 
பிகுவு - இறுக்கம் ; பலம் ; செருக்கு ; ஓரளவு 

பிச்சியார் - சைவ தவப்பெண் ; கலம்பக உறுப்பு 
கொண்ட அவுரிக்கட்டு . 

வகையுள் ஒன்று . 
பிகுவேற்றுதல் - இறுகச் செய்தல் ; வளைத்தல் . 

பிச்சிலம் - ஈரம் ; குழம்பு ; கஞ்சி . 
பிங்க திருட்டி - பிங்கநிறக் கண்ணுடைய சிங்கம் . 

பிச்சு - பித்தநீர் ; பைத்தியம் . 
பிங்கம் - பொன்மை கலந்த சிவப்பு . 

பிச்சுவா - கையீட்டி ; நுனியில் கூருடைய கத்தி . 
பிங்கலம் - பொன் ; பொன்மை நிறம் ; வடக்கு ; 

பிச்சை - தருமம் ; இரப்போர்க்கிடும் 

உணவு : 
அரிதார நிறம் ; பிங்கல நிகண்டு ; எச்சில் 

வாழைமரம் ; நூக்கமரம் ; மரகதம் ; படிகம் ; 
உமிழும் படிக்கம் . 

சருக்கரைக்கொம்மட்டி . 
பிங்கலன் - குபேரன் ; சிவன் ; சூரியன் ; தீ ; பிங்கல 

பிச்சைக்காரன் - இரவலன் . 
நிகண்டு செய்த ஆசிரியன் . 

பிச்சைச்சோறு - இரந்து பெற்ற அன்னம் ; பிடி 
பிங்கலாதனம் - யோகாசனவகை . 

யன்னம் . 
பிங்கலை - பத்து நாடியுள் ஒன்று ; வலமூக்கு | பிச்சைத்தனம் - இரக்குங்குணம் ; இழிகுணம் ; 
வழியாக வரும் மூச்சு ; ஆந்தைவகை ; எண் வறுமை . 
திசை யானைகளுள் வாமனத்துக்குரிய பெண் | பிச்சைத்தேவன் - சிவபிரான் . 
யானை ; பார்வதி . 

பிச்சைப்படி - சிறு படிவகை . 
பிங்கள - அறுபதாண்டுக்கணக்கில் ஐம்பத் | பிசக்கு - தவறு ; ஒவ்வாமை . 
தோராம் ஆண்டு . 

பிசக்குதல் - அழுக்காக்குதல் ; கசக்கு தல் . 
பிங்களம் - பொன்னிறம் ; அரிதார நிறம் ; பிசகு - தவறு ; ஒவ்வாமை ; இடையூறு ; தடை . 
வஞ்சகம் ; களிம்பு ; வேறுபாடு . 

பிசகு சொல்லுதல் - குற்றங்கூறுதல் ; தடை 
பிங்களித்தல் - அருவருத்தல் ; பின்வாங்குதல் . நிகழ்த்துதல் . 
பிங்களை - எண்திசை யானைகளுள் வாமனத்துக் பிசகுதல் - தவறுதல் ; உறுப்புப் பிறழ்தல் ; வழுக்கி 
குரிய பெண்யானை ; வாழ்நாளுள் மூன்று விழுதல் ; தடைப்படுதல் ; மந்தமாதல் . 
பகுதியுள் இரண்டாவது . 

பிசகுநாறுதல் - கேடுறுதல் . 
பிங்காசம் - ஒரு பொன்வகை . 

பிசங்கம் - காண்க : பிங்கம் . 
பிங்காசி - காண்க : அவுரி . 

பிசங்கல் - அழுக்கடைந்த ஆடை . 
பிங்காளம் பாண்டவகை . 

பிசங்குதல் - அழுக்காதல் , 
பிங்கி - வன்னிமரம் . 

பிசண்டம் - வயிறு ; விலங்கின் முதுகு . 


பிசம் 


758 


பிடகம் 


- 


- 


பிசம் -- இறகு ; தாமரைத்தண்டு . 

பிசுனன் காண்க : பிசினன் . 
பிசல் - தோள் ; பிடர் ; எருது முதலியவற்றின் பிசுனாறி , ) 

பிசுனி 

காண்க : பிசினாறி ; பிசினி . 
திமில் . 
பிசறுதல் - கலத்தல் . 

பிசைதல் - மா முதலியவற்றைச் சிறிதாக நீர் 
பிசனம் - காண்க : செஞ்சந்தனம் . 

விட்டுக் கையால் நன்றாகத் துழாவுதல் ; 
பிசாசக்கை - இணையா வினைக்கைவகை . 

கையாற் பிசைதல் ; தேய்த்தல் ; கசக்குதல் ; 
பிசாசம் - பேய் ; காண்க : பிசாசக்கை . 

உரசுதல் . 
பிசாசன் - பேய்பிடித்தவன் ; தீக்குணமுள்ளவன் . 

பிஞ்சகன் - அழிப்போன் ; சிவன் . 
பிசாசாடுதல் - பேய்பிடித்தாடுதல் . 

பிஞ்சடம் - கண்பீளை . 
பிசாசு பேய் . 

பிஞ்சம் - இறகு ; மயிற்றோகை ; சத்திக்கொடி . 
பிசாசு பிடித்தல் - பேய்க்கோட்படுகை ; பேய்க்கு பிஞ்சரம் - அரிதாரம் ; கருமை கலந்த செந்நிறம் ; 
இருப்பிடமாகை . 

பொன் . 
பிசாத்து - புன்மை . 

பிஞ்சலம் - தருப்பை . 
பிசான் - பிசுபிசுப்பு . 

பிஞ்சிற்பழுத்தல் - இளமையிலே முதிர்வடைதல் ; 
பிசானம் - ஒரு நெல்வகை ; தை மாசி மாதங் 

இளமையிலே அறிவு பெருகுதல் ; கெட்டுப் 
களாகிய அறுவடைக் காலம் , 

போதல் . 

முற்றாமை ; இளமை 
பிசி - பொய் ; சோறு ; உவமேயத்தை உவமானப் பிஞ்சு - இளங்காய் ; 
பொருளால் குறிப்பித்துக் கூறுவது . 

யானது ; நகையின் அரும்புக்கட்டு ; கால் . 
பிசிதம் - ஊன் ; காண்க : வேம்பு ; மலைவேம்பு . 

பிஞ்சுக்கட்டை - தலையகன்ற தூண் . 
பிசிதாசனர் - ஊன் தின்னும் இராக்கதர் . 

பிஞ்சுப்பிறை - இளம்பிறை . 
பிசிர் - நீர்த்துளி; ஊற்றுநீர் ; சிம்பு . 

பிஞ்செழுத்து - ஐந்தெழுத்தில் சத்தியைக் குறிக் 
பிசிர்தல்- துளியாகச் சிதறுதல் . 

கும் வ என்னும் எழுத்து . 
பிசின் - வெட்டுக்குருத்து ; காண்க : 

பிரம்பு ; 

பிஞ்சை - இளங்காய் ; மஞ்சள் . 
ஒட்டுந்தன்மையுள்ள மரப்பால் ; சாம்பிராணி ; பிஞ்ஞகம் - மகளிர் தலைக்கோலம் . 
பஞ்சிநூல் ; ஒட்டுகை . 

பிஞ்ஞகன் - அழிப்பவனான சிவன் . 
பிசினம் - இவறல் ; கோட்சொல்லுகை . 

பிஞ்ஞை - காண்க : நப்பின்னை . 
பிட்குதல் - கத்து தல் . 

பிட்சாகாரம் - பிச்சையுணவு . 
பிசினி - இவறல் , உலோபம் , இவறலன் , பிட்சாடனம் - இரப்பு . 
உலோபி ; கோட்சொல்பவன் ; நெல்வகை ; 

நெல்வகை ; பிட்சாடனன் - சிவபிரான் . 
வெட்டுக்குருத்து . 

பிட்சாபாத்திரம் - இரக்கப் பயன்படும் கலம் . 
பிசினேறி - இவறலன் . 

பிட்சான்னம் - காண்க : பிச்சைச்சோறு . 
பிசு - காண்க : பருத்தி ; குட்டநோய்வகை ; பிட்டகம் - பலகாரம் . 

நானூறு பலம்கொண்ட எடுத்தலளவை . பிட்டடித்தல் - கால்கள் பிட்டத்திற்படக் 
பிசுக்கர் - புல்லர் . 

குதித்தல் . 
பிசுக்கு - இவறல் , உலோபம் ; குசர் ; பசையுறு 

பிட்டம் - பரப்பு ; பிசைந்த மா ; 

பின்பக்கம் ; 
பொருள் ; பெருமிதம் ; பீர்க்கங்கொடி . 

இடுப்பின் பூட்டு ; குண்டி ; முதுகு . 
பிசுக்கொட்டுதல் - ஒட்டுந்தன்மையாதல் . 

பிட்டன் - மதத்திற்குப் புறம்பானவன் ; 
பிசுகம் - காண்க : வேலிப்பருத்தி . 

தின்னாப்பாளை . 
பிசுகுதல் - பிசிறு தல் ; இவறல் ; தடுமாறுதல் ; பிட்டி - பருத்திருக்கை ; சிறு கூடை ; குழந்தை 

நோய்வகை ; பின்பக்கம் ; இடுப்பின் பூட்டு ; 
பண்டம் வாங்கிய பின் மேலும் கொஞ்சம் 
கொடுக்கும்படி கேட்டல் . 

குண்டி ; முதுகு ; அரைத்த மா ; தரிசு நிலம் ; 

குறைவு ; தாழ்வு . 
பிசுபிசுத்தல் - பசைத்தன்மையாதல் ; மழை பிட்டு - சிற்றுண்டிவகை ; தினை மா . 
தூறிக்கொண்டிருத்தல் ; வெற்றியில்லையா பிட்டுக்காட்டுதல் - கூ று படுத்தி விளக்கிச் 
தல் . 

சொல்லுதல் ; மறை வெளிப்படுத்துதல் . 
பிசுபிசுத்தவன் - இவறலன் , உலோபி ; மந்தன் . பிட்டுவம் - அரைக்கை . 
பிசுமந்தம் - வேப்பமரம் ; செங்கழுநீர் . 

பிட்டை - வீங்கின அண்டம் . 
பிசுனம் - கோட்சொல்லுகை; இவ றல் , உலோ பிடகம் - நூல் ; கூடை ; புத்த நூல் ; கொப்புளம் ; 
பம் ; குங்குமம் , மஞ்சள் ; பருத்தி ; காக்கை . பிச்சை . 


பிசினார் } - இவறலன் ; கோட்சொல்வோன் . 


பிடகன் 


759 


பிடுங்குதல் 


பிடர்த்தலை, } - புறங்கழுத்து . 


பிடல் - கதவு . 


} 


பிடகன் - திரிபிடக சிரியனான புத்தன் ; விலைக்கு 

மொத்தமாகக் கொள்ளுதல் ; 
மருத்துவன் . 

பொருத்துதல் ; உறுதியாகக் கொள்ளுதல் ; 
பிடகாரி - நஞ்சுமருத்துவன் . 

குறிக்கொள்ளுதல் ; சுளுக்கு தல் ; விதையடித் 
பிடகை - பூந்தட்டு . 

தல் ; அழுத்தித்தடவுதல் ; மூடிய கையளவு 
பிடங்கு - கத்தியின் முதுகு ; ஆயுதங்களின் அடிப் 

கொள்ளுதல் ; ஒட்டிக்கொள்ளுதல் ; பிரிய 
பாகம் . 

மாதல் ; ஏற்றதாதல் ; செலவாதல் ; நிகழ்தல் ; 
பிடர் - புறங்கழுத்து ; செருக்கு ; பெருமை . 

அடங்குதல் . 

பிடித்தாடி - பலகறை . 
பிடரி 

பிடித்து - கைப்பிடிப்பொருள் ; தொடங்கி . 

பிடித்துக்கொள்ளுதல் - சுளுக்கு தல் . 
பிடவம் - குட்டிப்பிடவமரம் ; மரக்கிளை . 

பிடிதம் - பிச்சை . 
பிடவு , 
பிடா 

பிடி நாள் - நல்ல நாள் . 
- ஒரு மரவகை ; குட்டிப்பிடவமரம் . 

பிடிப்பிச்சை - பிடியளவிடும் பிச்சை . 
பிடாகை - உட்கிடையூர் . 

பிடிப்பிட்டு - சிற்றுண்டிவகை . 
பிடாந்திரம் - இல்லாப் பழி . 

பிடிப்பித்தல் - விதையடித்தல் , காயடித்தல் . 
பிடாம் - போர்வை . 

ஒட்டுகை ; 
பிடிப்பு - பற்றுகை ; 

வாயுப்பற்று ; 
பிடார் - செருக்கு ; பெருமை . 

காண்க : பிடித்தம் ; கருத்து ; சேர்க்கப்பட்ட 
பிடாரச்சொல் - மருத்துவச்சொல் ; புதிதாய் 

பொருள் ; தளை ; உறுதி ; கைப்பிடி ; கைகூடல் ; 
உண்டாக்கிய சொல் . 

ஆதாரம் . 
பிடாரன் - பாம்பு பிடிப்போன் ; மருத்துவன் ; பிடிபடுதல் - அகப்படுதல் ; பிடிக்கப்படுதல் ; புலப் 

குறவன் ; இசை பாடுவோன் . 
பிடாரி - ஓர் ஊர்த்தேவதை . 

படுதல் ; அடைதல் ; இணங்குதல் . 

பிடிபாடு - பிடிக்கப்பட்டது ; சேர்க்கப்பட்டது ; 
பிடாரிச்சி - குறப்பெண் . 
பிடி - பற்றுகை ; மனத்திற் பற்றுகை ; நம்பிக்கை ; 

ஆதாரம் பற்று . 
மதக்கொள்கை ; கைம்முட்டி ; மற்பிடி ; ஆயுதப் பிடிபிடியெனல் - விரைவுக்குறிப்பு . 

பிடித்தம் ; சேர்மானம் ; 
பிடி ; குதிரையின் வாய்க்கருவியிற் கோக்குங் பிடிமானம் - காண்க : 
குசை ; உபாயம் ; உறுதி ; உதவி ; உள்ளங்கைப் 

உறுதி ; கைப்பிடி . 
பிடியளவு ; பணியாரவகை ; நான்கு விரல் பிடியரிசி - அறஞ்செய்யக் கைப்பிடியளவாக 
கொண்ட ஓர் அளவு ; பெண்யானை ; பேய் ; 

அள்ளிவைக்கும் அரிசி . 
உலர்ந்தது ; காண்க : ஏலம் ; சீட்டாட்டத்தில் பிடியல் - சிறுதுகில் ; நல்லாடை . 
ஒருமுறை எடுக்கப்படும் சீட்டு . 

பிடியாள் - பிடித்தடைக்கப்பட்டவன் ; அமஞ்சி 

வேலைக்காரன் ; கூலிக்காக 
பிடிக்கட்டு - பனையோலையின் சிறுகட்டு . 

அமர்த்தப் 

பட்டவன் . 
பிடிக்கொம்பன் - சிறு கொம்புள்ள விலங்கு . 
பிள்ளைக் கைவளை . 

பிடிவாதக்காரன் - தான் கொண்டதை விடாது 
பிடிகயிறு - மாடுகட்டுங் கயிறு .. 

சாதிப்பவன் . 
பிடிகாரன் - மீன் பிடிப்பவன் ; வேட்டையாடு 

பிடிவாதம் - கொண்டதுவிடாமை ; உறுதியுள்ள 
வோன் . 

நிலை . 
பிடிகை - வண்டிவகை . 

பிடிவாதி - காண்க : பிடிவாதக்காரன் . 
பிடிகொடுத்தல் - தான் பிடிபடும்படி நிற்றல் ; பிடிவிடுதல் - கைப்பிடிப்பு விடுதல் ; அன்பு நீங்கு 
பேச்சு முதலியவற்றில் அகப்படுதல் ; இடித்தல் . 

தல் . 
பிடிச்சராவி - கம்மாளர் கருவியுள் ஒன்று . 

பிடுக்கு - பீசம் , விதை . 
பிடித்தபிடி - விடாப்பிடி ; பிடிவாதமான 

பிடுகு - இடி . 
கொள்கை ; பிடிவாதகுணம் . 

பிடுங்கல் - வலிந்து எடுக்கை ; பொருள் பறித் 
பிடித்தம் - கழிவு ; சிக்கனம் ; மனப்பொருத்தம் ; 

தல் ; தொந்தரவு ; தொந்தரவு செய்பவர் . 
விருப்பம் . 

பிடுங்கித்தின்னுதல் - கொத்தித் தின்னு தல் ; 
பிடித்தல் - கைப்பற்றுதல் ; வயப்படுத்துதல் ; 

கவர்ந்துண்ணுதல் ; வருத்துதல் . 
அகப்படுத்துதல் ; கட்டுதல் ; புகலடைதல் ; பிடுங்கிவிடுதல் - வருத்துதல் ; ஓடிப்போதல் . 
அடைதல் ; உட்கொள்ளுதல் ; மேற்கொள்ளு பிடுங்குதல் - பறித்தல் ; கவர்தல் ; தடையை 
தல் ; தாங்குதல் ; நிறுத்திக்கொள்ளுதல் ; நிழற் அடித்துக்கொண்டு விரைந்து செல்லுதல் ; 
படமெடுத்தல் ; அபிநயம் முதலியன செய்து கொத்து தல் ; வருத்துதல் ; மிகுதியாதல் ; 
காட்டுதல் ; பற்றிக்கொள்ளுதல் ; தெரிதல் ; தொல்லை கொடுத்தல் . 


பிடிகம் 


பிடை 


760 


பிணை 


நூல் . 


- 


பிடை - குகை . 

பிணக்கம் - மாறுபாடு ; ஊடல் ; 

நெருக்கடி ; 
பிண்டக்காப்பு - சோறு . 

பின்னுகை . 
பிண்டகருமம் - பிண்டம் வைத்துப் பிதிரர்க்குச் பிணக்கன் - மாறுபாடுள்ளவன் . 
செய்யும் சடங்கு . 

பிணக்காடு - சுடுகாடு ; போர்க்களம் . 
பிண்ட சூத்திரம் - தலைமைப் பொருளைப் பிணக்கு - காண்க : பிணக்கம் ; தூறு . 
பொதுப்படக் கூறும் சூத்திரம் . 

பிணக்கோலம் - பிணத்தை அலங்கரிக்கை ; பிணம் 
பிண்டதன் - தாயாதி ; பந்து ; உதவுபவன் . 

போல் தோற்றுகை . 
பிதிரர்களுக்குப் பிண்ட பிணங்குதல் - மாறுபடு தல் ; ஊடுதல் ; செறிதல் ; 
பிண்டப்பிரதானம் ) - மளிக்கை 

பின்னுதல் . 
பிண்டப்பொருள் - கருத்து . 

பிணந்தின்னி - பிணந்தின்போன் ; பிறரைத் துன் 
பிண்டபுட்பம் - அசோகமரம் ; காண்க : செவ்வந்தி . 

புறுத்துவோன் . 
பிண்டம் உண்டை ; 

உருவற்ற கரு ; 

உடல் ; பிணநாற்றம் - பிணத்தின் கொடிய தீநாற்றம் . 
சோற்றுத் திரள் ; பிதிரர் பொருட்டுக் பிணநெஞ்சு - உணர்ச்சியற்ற மனம் . 
கொடுக்கப்படுஞ் சோற்றுருண்டை ; தொகுதி ; | பிணப்பறை - சாப்பறை . 
காண்க : பிண்ட சூத்திரம் ; சூத்திரம் , ஓத்து , பிணம் - சவம் ; பிசாசம் . 
படலம் என்னும் மூன்றுறுப்புக் கொண்ட 

பிணர் - சருச்சரை ; கோங்கிலவு மரம் . 

பிணவல் - பன்றி , நாய் , மான் முதலியவற்றின் 
பிண்டம்பிடித்தல் - உருண்டையாக்குதல் ; படைத் பெட்டை . 
தல் ; உருச்சிதைத்து உருண்டையாக்குதல் ; | பிணவு - பெண் . 
கரு உண்டாதல் . 

பிணன் காண்க : பிணம் . 
பிண்டம்விழுதல் - கருச்சிதைவு . 

பிணா - காண்க : பிணவு . 
பிண்டவுரை - பொழிப்புரை . 

பிணாப்பிள்ளை பெண்பிள்ளை . 
பிண்டாண்டம் - பிண்டமும் அண்டமும் . 

பிணாரம் - பருமனுள்ளது ; விலங்கின் பருமன் . 
பிண்டாரன் - இடையன் ; இரவலன் . 

பிணி - நோய் ; கட்டுகை ; கட்டு ; பற்று ; பின்னல் ; 
பிண்டாரி - கொள்ளைக்காரன் . 

அரும்பு ; துன்பம் ; நெசவுத்தறியின் நூற்படை . 
பிண்டி -நுண்ணிய பொடி ; காண்க : பிண்ணாக்கு ; | பிணி ( வி ) - கட்டு , பிணிஎன் ஏவல் . 
வடிவம் ; கூட்டம் ; புனர்பூசநாள் ; இணையா பிணிக்குறை - குழந்தைகட்கு நோயை உண்டாக் 
வினைக்கைவகை ; அசோகமரம் . 

கும் பேய்க்கோள் . 
பிண்டிக்கை - இணையா வினைக்கைவகை . பிணிகை - கச்சு . 
பிண்டிகரணம் - தொகுக்கப்பட்டது . 

பிணித்தல் - சேர்த்துக்கட்டுதல் ; வயப்படுத்துதல் . 
பிண்டிகை இருக்கை ; கடிவாளம் . 

பிணித்தோர் - நோயாளிகள் . 
பிண்டித்தல் - திரளையாக்குதல் ; தொகுத்தல் ; பிணிதல் - சாதல் . 
திரளுதல் . 

பிணி தெறித்தல் - நோய் குணமாகத் 
பிண்டிப்பகவன் - அருகன் . 

தொடங்குகை . 
பிண்டிப்பாலம் - எறியாயுதம் . 

பிணிப்பு - கட்டுகை ; கட்டு ; பற்று . 
பிண்டியார் - சமணர் . 

பிணிமுகம் - மயில் ; பறவை ; அன்னம் ; முருகக் 
பிண்டியான் , 

வுளின் யானை . 
பிண்டிவாமன் 

பிணியகம் 

காவலிடம் . 
பிண்டிவாலம் - எறியாயுதம் . 

பிணியன் , 

பிணியாளன் , 
பிண்டீகரணம் உருண்டையாக்கல் ; திரட்டப் 

- நோய்வாய்ப்பட்டவன் . 

பிணியாளி 
பட்டது . 

பிணியோலை - பிள்ளைகளின் இடுப்பில் எழுதிக் 
பிண்டு - உடல் . 

கட்டும் இரட்சையோலை . 
பிண்டோதகம் - பிதிரர்க்கு அளிக்கப்படும் 

பிணிவீடு - இடையூறு நீங்குகை . 
நீர்க்கடன் . 

பிணுக்கன் - மாறுபட்ட கொள்கையினன் . 
பிண்ணாக்கு - எள்ளு , கடலை முதலியவற்றின் பிணை இணைக்கப்படுகை ; உடன்பாடு ; 
எண்ணெய் நீக்கிய சக்கை ; காண்க : எள்ளுப் 

பொருத்து ; கட்டு ; உத்தரவாதம் ; விலங்கு 

களின் பெண் ; பெண்மான் ; பூமாலை ; புறந் 
பிண்ணாக்கு மூடன் - முழுமூடன் . 

தருகை ; விருப்பம் ; தெப்பம் . 
பிணக்கட்டில் - பாடை . 

பிணை ( வி ) - பிணையிடு ; கட்டு . 


கட 


} - அருகக்கடவுள் . 


- 


பிண்ணாக்கு . 


பிணைச்சு 


761 


பிதிர்நாள் 


- 


பித்தாதிக்கம் } - பித்தம் அதிகமாக உண்டாதல் . 


பிணைச்சு புணர்ச்சி . 

பித்தளை - செம்பு , துத்தநாக மிவற்றின் கலப்பு . 
பிணைசொல்லுதல் - பிறருக்காகப் பொறுப்பு பித்தளையாடகம் - காண்க : பித்தலாட்டம் . 
ஏற்றல் . 

பித்தன் - சிவன் ; பைத்தியக்காரன் ; மூடன் ; 
பிணைத்தல் - இணைத்தல் ; கட்டுதல் ; கைகோத் கள்வன் . 
தல் . 

பித்தாசயம் - காண்க : பித்தப்பை . 
பிணைதல் - சேர்தல் ; செறிதல் ; புணர்தல் . 

, 
பிணைப்படுதல் - காண்க : பிணைபோதல் . 
பிணைப்பு - இணைப்பு , சேர்க்கை . 

பித்தி - சுவர் ; பங்கு ; பித்தம் ; பின்பக்கம் : 
பிணைபோதல் - பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுதல் . 

காண்க : சாதிமல்லிகை ; பைத்தியக்காரி . 
பிணைமாடு - இணைக்கப்பட்ட மாடுகள் . 

பித்திகம் - காண்க : சாதிமல்லிகை ; சிறுசண்பகம் . 
பிணையடித்தல் - கதிரடிக்க 

பித்திகை - சுவர் ; அண்டச்சுவர் ; 
எருதுகளைப் 

காண்க : 
பிணைத்தோட்டுதல் . 

சாதிமல்லிகை ; சிறுசண்பகம் . 
பிணையல் - ஒன்று சேர்த்தல் ; மலர்மாலை ; 

பித்து - பித்தநீர் ; பைத்தியம் ; அறியாமை ; மிக்க 
பிணைமாடு ; கதவின் கீல் ; புணர்ச்சி ; காண்க : 

ஈடுபாடு . 
இணைக்கை . 

பித்துக்கொள்ளி - பைத்தியம் பிடித்தவர் . 
பிணையற்கை காண்க : இணைக்கை . 

பித்துப்பிடித்தல் - பைத்தியமாதல் . 
பிணையன்மாலை மலர்மாலை . 

பித்தேறி - பைத்தியங்கொண்டவர் . 
பிணையாளி - பிறருக்காகப் பொறுப்பு ஏற்பவன் . | பித்தை - மக்கள் தலைமயிர் . 
பிணையிலி - தக்கோரால் பேணப்படாதவர் . 

பித்தோன்மதம் - பைத்தியவெறி . 
பிணைவு - இணைவு ; புணர்ச்சி . 

பிதக்குதல் - நசுங்குதல் . 

பிதகம் - இடி . 
பித்தக்கட்டி - ஈரற்குலை நோய்வகை . 
பித்தக்காங்கை - பித்தத்தால் உண்டாகும் சூடு . 

பிதளை - எண்ணெய்ப் பாண்டம் .. 
பித்தக்காசம் - ஒரு காசநோய்வகை . 

பிதற்றர் - பிதற்றுவோர் . 
பித்தக்காமாலை - காமாலை நோய்வகை . 

பிதற்று - அறிவின்றிப் பேசும் பேச்சு . 
பித்தக்காய்ச்சல் - பித்தத்தினால் வரும் நோய் 

பிதற்றுதல் - அறிவின்றிக் 

குழறுதல் ; 

உணர் 
வின்றி விடாதுபேசுதல் . 

பிதா - தந்தை ; கடவுள் ; பிரமன் ; 
பித்தசாந்தி - பித்தந் தணிக்கும் மருந்து ; காண்க : 

சிவன் 
பொன்னாங்காணி , 

அருகன் ; காண்க : பெருநாரை . 
பித்தசுரம் - காண்க : பித்தக்காய்ச்சல் . 

பிதாமகன் - தந்தையைப் பெற்ற 

பாட்டன் ; 

பிரமன் . 
பித்தசூடு - காண்க : பித்தக்காங்கை . 
பித்தசோகை - சோகைநோய்வகை . 

பிதாமகி - தந்தையைப் பெற்ற பாட்டி . 

பிதி - காண்க : பிதகம் . 
பித்தநாடி - பித்தநிலையைக் குறிக்கும் நாடி . 
பித்தப்பை - பித்தநீர் தங்கும் கல்லீரல் . 

பிதிகாரம் - கழுவாய் , பரிகாரம் . 
பித்தம் - ஈரலிலிருந்து 

பிதிர் - 
தோன்றும் 

- பூந்தாது ; பொடி ; திவலை ; துண்டம் ; 
நீர்வகை ; 

பொறி ; காலநுட்பம் ; கைந்நொடி ; விடுகதை ; 
பித்தம் என்னும் பிணிக்கூறு ; மயக்கம் ; 

வியத்தகு செயல் ; சேறு ; தந்தை ; யமலோகத் 
பைத்தியம் ; கூத்தின்வகை ; 

மண் 

தில் வாழும் தேவசாதியார் ; இறந்த 
வெட்டிக் கழுத்து . 

பெற்றோர் முதலியோரின் ஆன்மா . 
பித்தமயக்கம் - தலைக்கிறுகிறுப்பு ; மயக்கநோய் . பிதிர் ( வி ) - பிதுங்கச்செய் . 
பித்தமேலீடு - பித்தம் அதிகமாக உண்டாதல் .. 

பிதிர்க்கடன் - இறந்தவர்க்குச் செய்யும் கடன் . 
பித்தல் - நினைவு மாறுபட்டுக் குழறுகை ; மண் 

பிதிர்கருமம் - தந்தைக்குச் செய்யும் ஈமக்கடன் . 
வெட்டிக் கழுத்து ; விளிம்பு . 

பிதிர்த்தல் - சொரிவித்தல் ; உதிர்த்தல் . 
ஒன்றை மற்றொன்றாய்க் | பிதிர்தல் - உதிர்தல் ; சிதறுதல் ; கிழிதல் ; பரத் 
பித்தலாடகம் காட்டி வஞ்சிக்கை . 

தல் ; மனங்கலங்குதல் . 
பித்தவாயு - குன்மநோய்வகை ; கிறுகிறுப்பு நோய் பிதிர்திதி - ஆண்டுதோறும் தந்தை இறந்த 
வகை ; ஈரல்நோய்வகை . 

நாளில் செய்யும் சடங்கு ; அமாவாசை . 
பித்தவெடிப்பு - பித்தத்தினால் காலில் பிதிர்தேவர் - தென்புலத்தார் . 
உண்டாகும் பிளப்பு . 

பிதிர்ந்த - பிளந்த . 
பித்தவெரிவு - பித்தத்தால் எரிச்சல் உண்டாக்கும் பிதிர்நாள் - அமாவாசைபோன்ற பிதிர்க்கடன் 
நோய்வகை . 

கள் செய்தற்குரிய நாள்கள் ; மகநாள் . 


வகை . 


மிளகு ; 


96 


- 


நாடக 


வகை . 


பிதிர்பதி 

762 

பிரசவப்பெரும்பாடு 
பிதிர்பதி - பிதிரர்களின் தலைவனான யமன் . பிய்தல் - கிழிதல் ; பிரிந்துபோதல் ; ஊடறுதல் ; 
பிதிர்பிண்டம் - இறந்தோர்க்கிடும் அமுது . 

சிதைவுறுதல் ; பஞ்சு முதலியன பன்னப் 
பிதிர்பிதிர் - தந்தையைப் பெற்ற பாட்டன் . பெறுதல் . 
பிதிர்யானம் - புண்ணியசீலர் தேவலோகத்திற்கு பியந்தை - மருதப்பண்வகை . 
ஏறிச்செல்லும் வானூர்தி . 

பியல் பிடர் . 
பிதிர்வழி - தந்தைவழி ; முன்னோர்வழி . 

பிரக்கியம் - அறிவு . 
பிதிர்வனம் - சுடுகாடு . 

பிரக்கியாதம் - கீர்த்தி , புகழ் ; 

வெளிப்படை 
பிதிர்வனேசுரன் - சிவபிரான் . 

யானது . 
பிதிரர் - யமலோகத்தில் வாழும் ஒரு தேவ பிரக்கியாதி - புகழ் ; வெளிப்படை . 
சாதியார் . 

பிரக்கிரமம் - தொடக்கம் . 
பிதிரார்ச்சிதம் - தந்தைவழி முன்னோர் தேடிய பிரக்கினை - உணர்வு ; அறிவு . 
சொத்து . 

பிரகடம் - வெளிப்படுத்துகை . 
பிதிருலகம் - பிதிர்தேவதைகள் வாழும் உலகம் . பிரகடனம் - வெளியீடு ; விளம்பரம் . 
பிதிவி - ஊழியன் . 

பிரகதி - கத்தரிச்செடி ; காண்க : கண்டங்கத்தரி ; 
பிது - பெருமை ; தந்தை . 

தும்புருவின் வீணை . 
பிதுக்கம் - பிதுங்குகை; பிதுங்கியிருக்கும் பாகம் ; பிரகரணப்பிரகணம் - அறம் , பொருள் , இன்பம் 
பிதுக்கப்பட்டது ; அண்டவாதம் . 

இவற்றைப் பொருளாகக்கொண்ட 
பிதுக்குதல் - பிதுங்கச் செய்தல் ; உப்பும்படி வகை . 
செய்தல் . 

பிரகரணம் சமயம் ; அத்தியாயம் ; வாய்ப்பு : 
பிதுங்குதல் - அமுக்கு தலால் உள்ளீடு வெளிக் ரூபகம் பத்தனுள் ஒன்று ; அறம் , பொருள் 
கிளம்புதல் ; சுவரிற் செங்கல் வெளிநீண்டிருத் 

இவற்றைப் பொருளாகக்கொண்ட 

நாடக 
தல் . 
பிதுர் - தந்தை ; இறந்த பெற்றோர் முதலி பிரகலை - கீதவுறுப்புள் ஒன்று . 
யோரின் ஆன்மா ; காண்க : பிதிரர் . 

பிரகாசத்தி - அப்பிரகம் . 

பிரகாசம் - ஒளி ; வெயில் ; புகழ் ; குணம் . 
பிதுரம் - காண்க : பிதகம் . 

பிரகாசனம் - ஒளி ; விரித்துவிளக்குகை ; வெளிப் 
பிதுரு – காண்க : பிதுர் . 

படுத்துகை . 
பிந்தியாகாலம் - சாயங்காலம் . 

பிரகாசித்தல் - ஒளிசெய்தல் ; மேன்மையடைதல் ; 
பிந்து - விந்து , சுக்கிலம் ; துளி ; புள்ளி ; சத்தி 

அறிவு நிறைதல் ; விரிவாய்க் கூறுதல் . 
தத்துவம் . 

பிரகாரம் - தன்மை ; விதம் ; ஒப்பு ; வகுப்பு . 
பிந்துதல் - பின்னிடுதல் ; தாழ்தல் ; 

பிரகிருதி - பகுதி ; இயல்பு ; மூலம் ; மூலப்பகுதி ; 
குறைதல் . 

குடி . 
பிப்பலகம் - முலைக்காம்பு . 

பிரச்சினை - கேள்வி ; சிக்கல் . 
பிப்பலம் - அரசமரம் ; நீர் ; புள்வகை .. 

பிரசங்கம் - வெளிப்படுத்துகை ; சொற்பொழிவு . 
பிப்ப ( பி ) லி - காண்க : திப்பிலி . 

பிரசங்கி - சொற்பொழிவாளர் . 
பிப்பலிகை - அரசமரம் . 

பிரசங்கித்தல் - விரித்துப் பொருளுரைத்தல் ; 
பிபீலி காண்க : பிபீலிகை . 

விளம்பரப்படுத்துதல் ; குறிப்பிட்டுச் சொல்லு 
பிபீலிகாவாதம் - எறும்பு முதலியவற்றின் பேச்சை 

தல் . 
உணரும் அறிவு . 

பிரசண்டம் - வேகம் ; வீரம் ; கடுமை . 
பிபீலிகை - எறும்பு . 

பிரசண்டன் - வலியன் ; வீரன் ; கடுமையானவன் , 
பிம்பம் - உருவம் ; எதிரொளிக்கும் மூலப்பொருள் ; 

பிரசத்தி - தக்க சமயம் ; சாசனம் . 
பிரதிமை ; கோவைக்கனி . 

பிரசம் - பூந்தாது ; தேன் ; தேனிறால் ; கள் ; 
பிம்பி - கோவைக்கொடி . 

தேனீ; வண்டு . 

பிரசம்சை - புகழ்ச்சி . 
பிய்த்தல் - கிழித்தல் ; வேறாகும்படி பிரித்தல் ; 

மனக்கலக்கம் . 
பஞ்சு முதலியன பன்னுதல் ; இலை முதலிய 

பிரசவசன்னி -- மகப்பேற்றுக்குப்பின் 
வற்றைச் சிதைத்தல் ; பிடுங்குதல் ; ஊடறுத் 

காணுஞ் 

சன்னிநோய்வகை ; ஈன்ற பிறகு பசுவுக்கு உண் 
தல் ; வருத்துதல் . 

டாகும் நோய்வகை . 
பிய்த்துக்காட்டுதல் - விளங்கும்படி தனித்தனி | பிரசவப்பெரும்பாடு - மகப்பேற்றின் பின்னர்ச் 
எடுத்துக்காட்டிச் சொல்லுதல் . 

சூதகம் மிகுதியாய் வெளிப்படுகை . 


விரைவு 


பிரித்தல் ; | பிரசலை 


பிரசவம் 


763 


பிரதிக்கிரகம் 


பிரத்தியட்சம், } 


பின்னும் 


ஈந்து 


பிரதக்கணம், } - வலம் வருதல் . 


பிரசவம் - மகப்பேறு . 

பிரடை - யாழ் முதலியவற்றின் முறுக்காணி ; 
பிரசவமாதல் - மகப்பெறுதல் . 

முறுக்காணி வில்லை . 
பிரசவவலி காண்க : பிரசவவேதனை ; 

பிரசவ பிரண்டை - ஒரு கொடிவகை . 
சன்னி , 

பிரணயகலகம் ஊடல் . 
பிரசவவேதனை - மகப்பேறு நிகழ்வதற்கு உண் | பிரணயம் - அன்பு . 
டாகும் நோவு . 

பிரணவம் - ஓங்கார மந்திரம் . 
பிரசவித்தல் - பிள்ளைபெறுதல் , ஈனுதல் . பிரணாமம் - கடவுள் அல்லது பெரியோர்முன் 
பிரசன்னம் - தெளிவு ; கடவுள் , பெரியோர் செய்யும் வணக்கம் . 
முதலியோரின் காட்சி ; மகிழ்ச்சி . 

பிரத்தம் - பத்துப் பதார்த்தங்கொண்ட ஒரு 
பிரசன்னமுகம் - மலர்ந்த முகம் . 

நிறை ; அளவுநாழி ; பிரமாதம் . 
பிரசன்னன் - காட்சியருளுபவன் .. 

பிரத்தல் - எழுத்திலா ஒலி . 
பிரசாதப்படுதல் - உண்ணுதல் ; திருவாணை பிரத்தியக்கம் - காண்க : பிரத்தியட்சம் . 
ஏற்றல் . 

பிரத்தியக்கவிருத்தம் - காட்சிக்கு மாறுபட்டது . 
பிரசாதம் - தெளிவு ; திருவருள் ; கடவுளுக்குப் பிரத்தியக்கு - மேற்கு . 
படைக்கப்படும் உணவு ; சோறு . 

காட்சி ; அளவை ஆறனுள் 
பிரசாதித்தல் - திருவருள் புரிந்து உதவுதல் . 

பிரத்தியம் காட்சியளவை . 
பிரசாதிபத்தியம் - மக்களாட்சி . 

பிரத்தியயம் - விகுதி முதலிய இடைச்சொல் . 
பிரசாபத்தியம் - எண்வகை மணத்துள் ஒன்று , 

பிரத்தியருத்தம் - எதிருரை , மறுமொழி . 
மகள் கொள்ளுதற்குரிய குலத்தார் கொடுத்த பிரத்தியாலீடம் - வில்லோர் நிலை நான்கனுள் 
பரிசத்து இரட்டித் தம் 

இடக்கால் 
மகட்கு 

முந்துற 

வலக்கால் 
கொடுக்கும் மணவகை ; மக்களாட்சி . 

வைக்கும் நிலை . 
பிரசாபதி - பிரமன் ; துணைப்பிரமன் ; அரசன் ; பிரத்தியேகம் - தனிமை ; சிறப்பியல்பு . 

ஆண்குறி ; காண்க : பிரசோற்பத்தி . 
பிரசாரம் - பரவுகை ; பரவச்செய்கை ; வேங்கை 
மரம் . 

பிரதமகாலம் - விடியற்காலம் . 
பிரசித்தம் - அறிவிப்பு ; வெளிப்படை ; புகழ் ; பிரதமம் - முதன்மை ; தொடக்கம் . 
நன்கு அறியப்பட்ட நிலை . 

பிரதமர் - தலைமை அமைச்சர் . 
பிரசித்தி - புகழ் . 

பிரதமவிசாரணை - தொடக்கத்திற் செய்யும் 
பிரசினம் , கேள்வி ; சிக்கல் ; உபநிடதத்துள் 

விசாரணை . 
பிரசினை ) ஒன்று . 

பிரதமை – முதல் திதி ; கடுக்காய் . 
பிரசுரம் - அறிவிப்பு ; நூற்பதிப்பு ; மிகுதி . பிரதரம் - பெரும்பாடு . 
பிரசுரன் - மிக்கவன் ; சுக்கிரன் . 

பிரதனம் , 

- படையிலொரு தொகை . 
பிரசூதம் - காண்க : பிரசவமாதல் . 

பிரதனை ) 

. 
பிரசூதவாயு - கருப்பவாயு . 

பிரதாபம் - வீரம் ; பெருமை ; புகழ் ; ஒளி . 
பிரசூனம் - பூ . 

பிரதானகோயில் - முதன்மைத் தெய்வம் உள்ள 

கோயில் ; 
பிரசை - குடி ; சந்ததி ; வெருகன் கிழங்கு . 

தலைமைக் 
கிறித்தவர்களின் 

கோயில் . 
பிரசோற்பத்தி - அறுபதாண்டுக்கணக்கில் ஐந்தாம் 
ஆண்டு ; மக்கட்பெருக்கம் . 

பிரதானம் - பிரகிருதி தத்துவம் ; தலைமைப் 
பிரஞ்ஞன் - அறிஞன் . 

பொருள் ; முக்கியம் ; கொடுப்பது . 
பிரஞ்ஞாபங்கம் - அறிவுக்கேடு . 

பிரதானமடித்தல் - தற்பெருமை கொண்டாடுதல் . 

பிரதானன் - தலைமையானவன் ;; அரசியல் 
பிரஞ்ஞானம் - அறிவு .. 

செயல்கள் அனைத்தையும் நடத்துபவன் . 
பிரஞ்ஞை -அறிவு ; நிறையறிவு ; முன் நிகழ்ந்ததை பிரதானி - அமைச்சர் . 
அறியும் அறிவு . 

பிரதானிக்கம் - கருவூலத் தலைமை ; அமைச்சகம் . 
பிரட்சாளனம் - நீரால் கழுவுதல் . 

பிரதானை - பார்வதி . 
பிரட்டம் - முதன்மையானது ; தள்ளுண் டது ; பிரதி - ஒத்த தன்மை ; பதில் ; விடை ; படி , நகல் ; 
பொரித்தது . 

நூற்படி ; 

மாறு ; 

போட்டி ; பிரதிவாதி ; 
பிரட்டன் - நன்னெறியினின்று தவறியவன் ; ஒவ்வொரு . 
வஞ்சகன் . 

பிரதிக்கிரகம் - கொடை பெறுதல் ; சேனையின் 
பிரட்டு - காண்க : புரட்டு . 

பின்பகுதி . 


} 


பிரதிக்கினை 


764 


பிரபை 


மான 


உலகமாயை ; 


மாயா 


பிரதிக்கினை - துணிந்த 
துணிந்த பொருள் ; நேர்த்திக் பிரதிமை 

நேர்த்திக் | பிரதிமை - உருவம் ; ஒத்த வடிவம் ; உருவச் 
கடன் ; சூளுரை ; சம்மதி ; தீர்மானம் ; அனு சிலை . 

உறுப்புகளில் சாதிக்கவேண்டிய பிரதிவாதி - எதிர் வழக்காடி , வாதத்தில் 
பொருள் ; பாவம் நீங்க அவற்றைக் குருவிடம் எதிராளி. 
தெரிவிக்கை . 

பிரதீகம் - உறுப்பு . 
பிரதிகருமம் - செய்ததற்கு 

மாறு 

செய்கை ; பிரதீசி - மேற்கு . 
அலங்கரிக்கை . 

பிரதீபம் - எதிர் நிலை; காண்க : எதிர்நிலையணி . 
பிரதிகு ( கூ ) லம் - தீமை ; தடை ; கைகூடாமை . பிரதேசம் - நாட்டுப் பகுதி ; இடம் ; நாடு ; வேற்று 
பிரதி கூலியம் - தடை . 

நாடு . 
பிரதிச்சீட்டு - எதிர்ச்சீட்டு ; நகல் . 

பிரப்பு - குறுணிவீதம் கொள்கலங்களில் பரப்பி 
பிரதிசாபம் - எதிர்ச்சபிப்பு . 

வைக்கும் படையற்பொருள் ; 

குறுணி 
பிரதி சாயை - காண்க : பிரதிபிம்பம் . 

அளவைக் கொள்ளும் பாண்டம் . 
பிரதிசிகுவை - உள் நாக்கு . 

பிரபஞ்சம் - உலகம் ; உலகவாழ்வு ; உலகியல் . 
பிரதிஞ்ஞை - காண்க : பிரதிக்கினை . 

பிரபஞ்சமாயை 

மூலப்பகுதி , 
பிரதிட்டாகலை - சீவான்மாவை 

முத்தியில் 

பிரகிருதி ; உலகப் பொருள்களின் போலித் 
உய்க்குங் கலை . 

தோற்றம் . 
பிரதிட்டை - தெய்வத்தைப் புதுக்கோயிலில் பிரபஞ்சமூலம் -- மூலப்பிரகிருதி . 
வைத்தல் ; நிலைநிறுத்துகை ; புகழ் ; காண்க : 

பிரபஞ்சவாசனை உலகத்தின் இன்பதுன்ப 
பிரதிட்டாகலை . 

நுகர்வு . 
பிரதிதானம் - கைம்மாறு , பிற்பயன் கருதி பிரபஞ்சவாழ்வு - உலகவாழ்க்கை . 
உதவுங் கொடை ; பண்டங்கட்கு விலையாகக் 

பிரபஞ்சவியாபாரம் - உலகியற் செயல் . 
கொடுக்கப்பட்ட பொருள் . 

பிரபஞ்சவிருத்தி - உலகச் செய்கை : 
பிரதிதொனி - எதிரொலி . 

காரியம் . 
பிரதிநிதி - பதில் ஆள் ; காலத்தின் தகுதிநோக்கி பிரபஞ்சவைராக்கியம் - உலக வாழ்க்கையில் 

செயலைச் 
ஒரு செய்தற்கும் 

உண்டாகும் வெறுப்பு . 

ஒழிதற்கும் 
உரிமையுள்ள அமைச்சர் . 

பிரபஞ்சனன் - காற்று . 
பிரதிப்பிரயோசனம் - காண்க : பிரதிபலன் . 

பிரபத்தி - அடைக்கலம் அடைகை . 
பிரதிபத்தி - சிறப்பு ; மதிப்பு ; நம்பிக்கை . 

பிரபந்தம் - சிறு நூல் ; தொடர்பு ; பாமாலை ; 
பிரதிபதம் - பரியாயச்சொல் ; பதவுரை . 

தொண்ணூற்றாறு வகைப்பட்ட நூல் ; இசை 

யுரு ; கட்டுரை . 
பிரதிபந்தம் 
பிரதிபலன் - கைம்மாறு . 

பிரபலன் - புகழ்பெற்றவன் . 
பிரதிபலனம் - காண்க : பிரதிபிம்பம் . 
பிரதிபலித்தல் - உருவம் தோன்றுதல் . 

பிரபவ - அறுபதாண்டுக் கணக்கில் முதலாம் 
பிரதிபாத்தியம் - எடுத்து விளக்கப்படுவது . 

ஆண்டு . 
பிரதிபாதக ( ன ) ம் - எடுத்து விளக்குகை . 

பிரபாகரன் - சூரியன் ; அக்கினிதேவன் ; சந்திரன் ; 
பிரதிபாதித்தல் - எடுத்து விளக்கு தல் . 

மீமாம்சா மதவகையைப் பரப்பிய ஆசிரியன் . 
பிரதிபிம்பம் - எதிருருவம் , கண்ணாடி முதலிய 

பிரபாகீடம் - மின்மினி . 
வற்றில் தோன்றும் போலியுரு . 

பிரபாதம் - செங்குத்து ; மலைவீழருவி ; விடியற் 

காலை ; கரை ; தெரு . 
பிரதிபேதம் - பாடவேறுபாடு . 

பிரபாதிகம் - மயில் . 
பிரதிபை - புதிது புதிதாய்ப் பொருளை ஆராய்ந்து பிரபாவம் - ஒளி ; புகழ் ; மேன்மை ; வலிமை . 
காணும் அறிவு . 

பிரபிதாமகன் - கொள்ளுப்பாட்டன் . 
பிரதிமண்டலம் - சுற்றளவு ; கோணவட்டம் . 

பிரபிதாமகி - கொள்ளுப்பாட்டி . 
பிரதிமாலை - ஈற்றெழுத்துக் கவி . 

பிரபு - பெருமையிற் சிறந்தவன் ; 

அதிகாரி ; 
பிரதிமானம் யானைக்கொம்புகளுக்கு 

நடுவி 

கொடையாளி; செல்வன் ; பாதரசம் . 
லுள்ள முகப்பகுதி . 

பிரபுத்தன் - விழிப்புடனிருப்பவன் ; இளைஞன் . 
பிரதிமுகம் - நாடகச்சந்தி ஐந்தனுள் முளைத்து பிரபுத்துவம் - பிரபுவின் தன்மை ; ஆட்சி . 
இலைதோன்றி நாற்றாய் முடிவதுபோல பிரபை - ஒளி ; தண் ணீர்ப்பந்தல் ; திருவாசி ; 
நாடகப்பொருள் நிற்பது . 

துர்க்கை . 


பிரதிபந்தகம், } - தடை . 


பிரபல்லியம், } - புகழ் ; வல்லமை ; வலிவுள்ளது . 


- 


பிரபோதம் 


765 


பிரமவித்தை 


} 


பிரமக்தொலை, } 


பிரபோதம் - பேரறிவு . 

பிரமதாளம் - சச்சரிப்பறைவகை . 
பிரம்படி - பிரம்பினால் அடிக்கும் தண்டனை . பிரமதேயம் - பார்ப்பனருக்குத் தானமாகக் 
பிரம்படிக்காரர் - பிரம்பு கொண்டு தண்டிக்கும் கொடுக்கப்பட்ட ஊர் . 
அரசனின் ஏவலாளர் . 

பிரமதேவன் - படைப்புக்குரியவனாகிய பிரமன் . 
பிரம்பு - கொடிவகை ; மூங்கில் ; தேர்முட்டி ; பிரமநாடி - காண்க: சுழுமுனை . 
வரப்பு ; கடல் ; நெய் . 

பிரமநாதை - தாம்பிரபரணியாறு . 
பிரம்புகட்டுதல் - பாத்திரங்கட்கு விளிம்பிலே 

பிரமநிருவாணம் - கடவுளுடன் ஒன்றியிருத்தல் . 
வளையங்கட்டுதல் . 

பிரமப்பொழுது - சூரியோதயத்துக்கு இரண்டு 
பிரம்புத்தடுக்கு - பிரம்பினாற் செய்த தட்டி . 

நாழிகைக்கு முன்னுள்ள இரண்டு நாழிகை 
பிரம்ம சூத்திரம் - வேதாந்த சூத்திரம் . 

நேரம் . 
பிரமக்கியானம் - காண்க : பிரமஞானம் . 

பிரமபத்திரம் , 
பிரமக்கிழத்தி - இறைவனது சத்தி . 

- புகையிலை . 
பார்ப்பனக்கொலை ; பார்ப் பிரமபதம் ( வி ) - பிரமலோகம் ; பிரமனது நிலை . 
பிரமகத்தி பனக் கொலைப்பாவம் ; 

பிரமபாவனை - தன்னைப் பிரமமாகப் பாவிக்கை . 
பிரமகத்தி செய்தோனைத் தொடர்ந்துவரும் 
இறந்தவன் உருவம் . 

பிரமபுரம் - சீகாழி நகரம் ; காஞ்சிபுரம் . 
பிரமகற்பம் - பிரமனின் ஆயுட்காலம் ; ஒரு 

பிரமம் - முழுமுதற்பொருள் ; பிரமன் ; திருமால் ; 
பேரெண் . 

சிவன் ; சூரியன் ; சந்திரன் ; அக்கினி; முனிவன் ; 
பிரமகன்னிகை - கலைமகள் . 

வேதம் ; தெய்விகம் ; தத்துவம் ; தவம் ; 
பிரமகாதகன் - பார்ப்பனனைக் கொன்றவன் . 

மந்திரம் ; வீடுபேறு ; மாணவம் , பிரமசரியம் ; 
பிரமகாயத்திரி - பார்ப்பனர் நாள்தோறும் ஓதும் 

ஞானம் ; ஒழுக்கம் ; பிரமசரிய விரதங் காத்த 
மந்திரவகை . 

வனுக்குக் கன்னியைத் தானமாகத் தருதல் ; 
பிரமகுலம் - பார்ப்பனச்சாதி . 

நடு ; சிட்சை ; வீணைவகை ; ஆடு ; கலக்கம் ; 
பிரமகூர்ச்சம் - தருப்பை முடிச்சு ; பசுவிடம் 

சுழல்காற்று ; துரிதம் ; தவறு ; மாயை ; தண்ட 

சக்கரம் . 
கிடைக்கும் ஐந்து பொருள்கள் . 
பிரமசரியம் - மாணவம் , ஆசிரியனிடம் கற்று 

கன்னியைத் 

பிரமமணம் - பிரமசாரிக்குக் 
விரதங்காக்கும் நிலை ; திருமணமில்லா 

முன்னர்க் கொடுக்கும் மணம் . 

பிரமயாகம் - வேதமோதல் . 
வாழ்க்கை ; தவம் ; பார்ப்பனர் . 
பிரமசாரி - திருமணமாகாதவன் ; மாணவன் , ஓது 

பிரமரகசியம் - அதிரகசியம் . 
தலும் விரதங்காத்தலும் ஆகிய நியமங்களை பிரமரந்திரம் - தலையின் உச்சித்துளை . 
மேற்கொண்டொழுகுபவன் ; வீடுமர் . 

பிரமரம் - வண்டு ; அபிநயவகை ; குதிரைச் சுழி 
பிரமசைதன்னியம் - அறிவுவடிவான கடவுள் ; 

வகை . 
காண்க : பிரமஞானம் . 

பிரமராசனர் - தபோதனர் . 
பிரமஞானம் - கடவுளைப்பற்றிய அறிவு ; எல்லா பிரமராயன் 

பிரமராயன் - பார்ப்பன 

அமைச்சர் 

பட்டப் 
வற்றையும் பிரமமாகக் காணும் அறிவு ; சமய 

பெயர் . 
சமரச மதம் . 

பிரமரி - சுழற்சி ; கூத்தின் விகற்பம் ; ஒரு சமண 
பிரமஞானி - கடவுளை அறிந்தவன் ; பிரும்ம மந்திரம் . 
ஞான மதத்தைச் சார்ந்தவன் . 

பிரமலிபி - பிரமனால் விதியாக எழுதப்பெற்ற 
பிரமணம் - சுழலுகை ; திரிகை ; மயக்கம் . 

தென்று கருதப்படும் மண்டை எழுத்து ; தெளி 
பிரமத்துவம் - கடவுள் தன்மை . 

வற்ற எழுத்து . 
பிரமதகணம் - சிவகணம் .. 

பிரமலோகம் - சத்தியலோகம் . 
பிரமதண்டம் - மந்திர ஆயுதவகை ; யோக | பிரமவமிசம் - பிரமனிடந் தோன்றிய மரபு ; 
தண்டம் ; நற்செயல்கட்கு உதவாத 

பார்ப்பனக் குலம் . 
நட்சத்திரம் . 

பிரமவாதம் - உலகமெல்லாம் பிரமனிட்ட 
பிரமதத்துவம் - இறைவனது உண்மை இயல்பு . முட்டை என்னும் மதம் ; வேதமதம் . 
பிரமதர் - காண்க : பிரமதகணம் . 

பிரமவாதி - உலகம் பிரமனிட்ட முட்டை என்று 
பிரமதனம் கடைகை ; கொலை . 

வாதிப்பவன் . 
பிரமதாயம் - பார்ப்பனர்களுக்கு விடப்படும் பிரமவித்தை - மெய்யறிவு , தத்துவஞானம் ; 
இறையிலி நிலம் . 

அறிதற்கு அரியது . 


- 


பிரமன் 


766 


பிரவேசம் 


கட 


உறு 


பிரமன் - மும்மூர்த்திகளுள் ஒருவரும் படைப்புக் பிரமோதூத - அறுபதாண்டுக்கணக்கில் 
வுளும் 

தமான நான்முகன் ; பார்ப்பனன் ; நான்காம் ஆண்டு . 
வறட்சுண்டி ; பிரகிருதிமாயை . 

பிரமோற்சவம் - ஆண்டுக்கொருமுறை கோயில் 
பிரமன்றந்தை - பிரமனின் தந்தையான திருமால் . களில் நடக்கும் சிறப்புத் திருவிழா . 
பிரமனாள் - உரோகிணிநாள் , 

பிரயத்தனம் - முயற்சி . 
பிரமாண்டம் - உலகம் ; மிகப் பெரியது ; பதினெட்டு பிரயாசப்படுதல் - முயற்சி எடுத்தல் ; வருந்தி 
உபபுராணத்துள் ஒன்று . 

உழைத்தல் . 
பிரமாணஞ் செய்தல் 

மொழி 

கூறல் , பிரயாசம் - உழைப்பு ; முயற்சி ; வருத்தம் ; 
சத்தியம்பண்ணல் . 

வேள்விவகை . 
பிரமாணம் - அளவை ; ஆதாரம் ; விதி ; சான்று ; பிரயாசை - உழைப்பு ; முயற்சி ; வருத்தம் ; முயற்சி 
ஆணை ; பத்திரம் ; கடவுள் நம்பிக்கை ; மேற் யுள்ளவர் . 
கோள் ; 

உண்மையான நிலை ; மூவகைக் கால பிரயாணம் - பயணம் , ஆத்திரை ; இறப்பு . 
அளவை ; மெய்யறிவை அறிதற்கு தவும் கருவி . பிரயுதம் - பத்துலட்சம் ; கோடி . 
பிரமாணன் - மெய்யன் ; திருமால் . 

பிரயோகம் - மந்திர ஏவல் ; செலுத்துகை ; பயன் 
பிரமாணி - சாத்திரங்களைக் கற்றறிந்தவன் ; படுத்துதல் ; மருந்து ; உவமானம் ; மேற்கோள் ; 
பிரமாவின் மனைவி ; முதன்மையானவன் . 

குதிரை . 
பிரமாணிக்கம் , ) உண்மை ; ஆணை ; எடுத்துக் பிரயோகித்தல் 

பிரயோகித்தல் - செலுத்துதல் ; பயன்படுத்துதல் , 
பிரமாணிகம் காட்டு . 

பிரயோசனம் - பயன்படுகை ; ஆதாயம் ; சடங்கு ; 
பிரமாணித்தல் - நிதானித்தல் ; நம்புதல் ; பயன் . 

முடிவாக ஒப்புக்கொள்ளுதல் ; விதித்தல் . பிரயோசனம்பண்ணுதல் -- உதவிசெய்தல் . 
பிரமாத்திரம் - நான்முகன் கணை . 

பிரயோசனன் - பயன்படுபவன் ; நல்லகுணமுள்ள 
பிரமாதப்படுதல் - பெரிதாக்கப்படுதல் . 

வன் . 
பிரமாதம் - தவறு ; அளவில் மிக்கது ; 

அபாயம் ; 

பிரலம்பம் - தொங்குகை ; அசைவு ; கிளை . 
விழிப்பின்மை . 

பிரலாபம் - பிதற்றல் மொழி ; புலம்பல் ; பிதற்று 
பிரமாதா - அளப்பவன் ; பிரமாணங்களை தல் உண்டாக்கும் சன்னி . 
அறிபவன் ; மாதாமகன் . 

பிரலாபித்தல் - புலம்புதல் ; பிதற்று தல் ; ஊன்றிப் 
பிரமாதி - அறுபதாண்டுக் கணக்கில் பதின்மூன் 

பேசுதல் . 
றாம் ஆண்டு . 

பிரவசனம் - சொற்பொழிவு . 
பிரமாதீச - அறுபதாண்டுக் கணக்கில் நாற்பத் பிரவஞ்சம் - காண்க : பிரபஞ்சம் . 
தேழாம் ஆண்டு . 

பிரவணம் - நான்கு தெருக்கள் கூடுமிடம் ; 
பிரமாயுதம் - பத்து நூறாயிரம் . 

வளைவு ; பள்ளத்தாக்கு . 
பிரமானந்தம் - வீட்டின்பம் ; பேரின்பம் . 

பிரவர்த்தகம் - முயற்சி ; காண்க : பிரவர்த்தனம் , 
பிரமி - ஒரு பூண்டுவகை . 

பிரவர்த்தனம் - செல்லுதல் ; செய்தல் . 
பிரமித்தல் - திகைத்தல் , மயங்குதல் . 

பிரவர்த்தி - முயற்சி ; மலக்கழிவு . 
பிரமிதி - அளவையால் அறியும் அறிவு . 

பிரவர்த்தித்தல் - முயலுதல் . 
பிரமிப்பு - மயக்கம் , திகைப்பு . 

பிரவரம் - மரபு , வமிசம் . 
பிரமியம் - ஒரு நோய்வகை ; ஒரு பூண்டுவகை . 

பிரவாகம் - வெள்ளம் ; குளம் ; தொழில் . 
பிரமிருதம் - உழவுத்தொழில் ; உழவால் வரும் பிரவாதம் - காற்று ; ஊர்ப்பேச்சு . 
பொருள் . 

பிரவாலம் - இளந்தளிர் . 
பிரமுகம் - சிறந்தது ; நிகழ்காலம் . 

பிரவாளம் பவளம் . 
பிரமுகன் - சிறந்தோன் . 

பிரவிடை - காண்க : பிரவுடை . 
பிரமேகம் - வெட்டைநோய் . 

பிரவிருத்தன் - முயல்பவன் ; அதிகாரசிவன் . 
பிரமேயம் - நியாய அளவையால் அளந்தறியப் பிரவிருத்தித்தல் - காண்க : பிரவர்த்தித்தல். 

பிரவிருத்தி - காண்க : பிரவர்த்தி . 
பட்ட பொருள் ; வாய்ப்பு ; சொல்லப்படும் 

. 

பிரவீணன் - விரகன் ; திறமையானவன் . 
பொருள் ; ஐயம் . 

பிரவுடை - முப்பத்தொன்று 
பிரமை - மயக்கம் ; பைத்தியம் ; பெருமோகம் ; 

முதல் 

ஐம்பத் 

தைந்து வயதுவரை உள்ள பெண்பாற்பருவம் ; 
அறியாமை . 

பருவமடைந்த பெண் . 
பிரமைபிடித்தல் - பித்துக்கொள்ளுதல் . 

பிரவேசம் - வேலை முதலியவற்றின் தொடக்கம் ; 
பிரமோதம் - பெருமகிழ்ச்சி . 

நடிகர் முதலியோர் தோன்றுதல் ; வாயில் . 


பிரவேசனம் 


767 


பிராமணியம் 


} 


} 


பிரவேசனம் - வாயில் . 

பிராணசினேகிதன் - உயிர்நண்பன் . 
பிரவேசித்தல் - உட்செல்லுதல் . 

பிராணத்தறுவாய் - உயிர்போகுஞ் சமயம் .. 
பிரவை - ஒளி ; திருவாசி ; துர்க்கை ; தண்ணீர்ப் பிராணத்தியாகம் - தானே உயிர்விடுகை . 
பந்தல் . 

பிராணநாதன் , 
பிராணநாயகன் 

கணவன் . 
பிரளயகாலம் - உலக முடிவுகாலம் . 
பிரளயம் - வெள்ளம் ; ஒரு பேரெண் ; கற்பமுடிவு ; பிராணநாயகி - மனைவி . 
அழிவு ; படையிலொரு தொகை . 

பிராணம் காண்க : பிராணன் . 
பிரளயாக்கினி - ஊழித் தீ . 

பிராணவாயு - உயிர்வளி ; பத்து வாயுக்களுள் 
பிரளயாகலர் ஆன்ணவகன்ம மலங்களையுடைய 

மூச்சை நிகழ்விப்பது ; வாயுவகை ; நோய்வகை . 
உயிர்கள் . 

பிராணவேதனை - இறப்புத் துன்பம் . 
பிரற்றுதல் - உரத்துச் சத்தமிடுதல் . 

பிராணன் - உயிர் ; மூச்சு ; பத்துவகை வாயுக் 
பிராக்கியன் - அறிவுடையோன் . 

களுள் மூச்சை நிகழ்விப்பது ; வலிமை ; இரணிய 
பிராக்கு - சென்றது . 

கருப்பன் . 
பிராகபாவம் - முன்னின்மை . 

பிராணாந்தம் , ) 

இறுதிக்காலம் ; வாழ்நாள் 

பிராணாந்திகம் 
பிராகாமியம் - எண்வகைச் சித்திகளுள் ஒன்று , 

முடிவுவரை . 

பிராணாயாமம் - எண்வகை யோகத்துள் ரேசகம் , 
நினைத்த இன்பங்களையடைவது ; ஒரே 

பூரகம் , 
காலத்தில் பெண்கள் பலரோடு இன்பம் நுகரும் 

கும்பகம் என்னும் 

மூவகையாய் 

மூச்சை அடக்கியாளும் யோகமுறை . 
ஆற்றல் . 

பிராணி -- உயிருள்ளது , உயிரி . 
பிராகாரம் - கோயில் சுற்றுப்பகுதி ; மதில் . 
பிராகிருதம் - அழியத்தக்கது ; இயற்கையானது ; 

பிராணித்தல் - மூச்சுவிடுதல் . 

பிராணேசன் - காண்க : பிராணநாதன் . 
பிரகிருதி சம்பந்தமானது ; வடமொழித் 

பிராத்தி - எண்வகைச் சித்தியுள் ஒன்று , வேண்டு 
திரிபாயுள்ள மொழி . 

வன அடைதல் ; பயன் ; விதி . 
பிராகிருதர் - பிரகிருதியில் தான்றிய 

பிராத்திகன் - விரும்பியதை 

அடையச் 
பொருள்களையே உண்மை என்று எண்ணு 

செய்வோன் . 
வோர் ; சாமானியர் . 
பிராசம் - அடுத்தடுத்து வரும் எழுத்தோசை 

பிராத்தித்தல் - காண்க : பிரார்த்தித்தல் ,. 
ஒற்றுமை ; ஓர் ஆயு தவகை . 

பிராதக்காலம் - விடியற்காலம் . 
பிராசயம் - ஆதி . 

பிராதானியம் - முதன்மை . 
பிராசனம் - சோறூட்டுதல் ; உண்ணுதல் . 

பிராது - முறையீடு . 
பிராசாதம் - கோயில் ; உபரிகை ; கருவறை ; 

- 
மந்திரம் . 

பிராந்தம் - ஓரம் ; நாட்டுப்பகுதி ; திரிபுணர்ச்சி . 
பிராசாபத்தியம் - பரிசப்பொருள் பெறாது மகட் 

பிராந்தி - மயக்கம் ; கழிச்சல் ; சாராயம் ; கவலை ; 
கொடை நேரும் மண வகை , காண்க : 

திரிபுணர்ச்சி . 
பிரசாபத்தியம் ; மைத்துனக் கோத்திரத்தான் 

பிராந்திஞானம் - திரிபுணர்ச்சி , ஒன்றை ஒன்றாக 
மகள் வேண்டிச் சென்றால் மறுக்காது 

உணரும் அறிவு . 
கொடுக்கும் மணவகை ; பகலில் ஒன்பதாம் பிராந்திமதாலங்காரம் - ஒப்புமைபற்றிய 

மயக்க 
முகூர்த்தம் ; உரோகிணிநாள் ; தலையிடுகை ; 

வணி . 
விரதவகை . 

பிராந்தியம் - சுற்றுப்புறம் ; நாட்டுப்பகுதி . 
பிராசி - கிழக்கு ; முன்னுள்ளது . 

பிராந்து - பருந்து ; மயக்கம் ; அறிவு மயங்கியவன் . 
பிராசீனம் பழைமை ; காண்க : ஆடுதின்னாப் பிராப்தி - பேறு ; விரும்பியதை அடைதலாகி 

கிய 
பாளை . 

பெரும்பேறு , பயன் ; விதி ; உரிமம் . 
பிராசீனர் - முன்னோர் . 

பிராப்பியம் - பயன் ; பெறத்தக்கது ; எய்தப்படு 
பிராஞ்ஞத்துவம் - நல்லறிவு ; நல்லறிவுடைமை . வதாகிய செயப்படுபொருள் . 
பிராஞ்ஞம் - நல்லறிவு . 

பிராமணம் - பிராமண சம்பந்தமானது ; மந்திர 
பிராஞ்ஞன் - அறிவுடையவன் ; உயிர் . 

பாகமல்லாத வேதப்பகுதி . 
பிராட்டி - தலைவி ; தேவி ; இறைவி . 

பிராமணன் - பார்ப்பனன் . 
பிராணசகி - உயிர்த்தோழி . 

பிராமணி - பார்ப்பனி ; 

எழுவகை மாதருள் 
பிராணசங்கடம் - பெருந்துன்பம் . 

ஒருத்தி ; காண்க : பாம்பரணை , 
பிராணசினேகம் - பெருநட்பு . 

பிராமணியம் - பார்ப்பனத்தன்மை ; சான்று . 


பிராமமுகூர்த்தம் 


768 


பிருட்டம் 


} 


} 


பிராமமுகூர்த்தம் - சூரியோதயத்துக்கு இரண்டு பலபொருள் கொள்வது ; பிரிக்கப்பட்டுப் 
நாழிகைக்கு முன்னுள்ள இரண்டு நாழிகை பலபொருள் பயக்கும் சொற்றொடர் . 
நேரம் . 

பிரியகம் - கடப்பமரம் ; வேங்கைமரம் . 
பிராமி - கலைமகள் ; வடமொழியின் பழைய வடி பிரியங்காட்டுதல் - அன்பு வெளிப்படுத்துதல் . 
வெழுத்துவகை . 

பிரியதரிசினி - வன்னிமரம் . 
பிராமியம் - காண்க : பிராமமுகூர்த்தம் ; யோகம் 

யோகம் பிரியப்படுத்துதல் - மகிழ்வித்தல் ; இச்சகம் பேசு 
இருபத்தேழனுள் ஒன்று ; சத்தியலோகம் . தல் ; தன்னுடையதை உயர்த்திப்பேசுதல் . 
பிராயச்சித்தம் - பாவசாந்தி , கழுவாய் ; பாவத் பிரியப்படுதல் - அன்புவைத்தல் . 

தைப் போக்குவதற்கான சடங்கு ; தண்டனை . பிரியம் - அன்பு ; விருப்பம் ; விரும்பிய பொருள் ; 
பிராயம் - வயது ; நிலை ; சமானம் . 

பண்டங்களின் பெறலருமை . 
பிரார்த்தம் - பழவினை . 

பிரியலர் - ஒருவரை ஒருவர் பிரியாதிருக்கும் 
பிரார்த்தனம் , வேண்டுகோள் ; நேர்த்திக் நண்பர் . 

கடன் ; ஒரு விண்ணப்பம் ; துதி . பிரியன் - அன்புள்ளவன் ; கணவன் . 
பிரார்த்தித்தல் - வேண்டுதல் ; நேர்த்திக்கடன் | பிரியாம்பு - மாமரம் . 
பூணு தல் ; துதித்தல் . 

பிரியாமை - நீங்காமை . 
பிராரத்தம் , 

பிரியாவிடை உள்ளம் 

பிரியாதே விடை 
- காண்க : பிரார்த்தம் . 
பிராரத்துவம் ) 

பெறுகை . 
பிராரம்பம் - தொடக்கம் . 

பிரியாவுடையாள் - சிவபிரானைப் 

பிரியாத 
பிராவண்ணியம் - ஈடுபாடு . 

பார்வதி . 
பிராவம் - கொல்லை . 

பிரியை - பெண் ; மனைவி . 
பிராறு - நிறைபுனல் ; நீரூர்பாதை . 

பிரிவாற்றாமை - தலைவன் பிரிவைத் தலைவி 
பிரான் தலைவன் ; கடவுள் ; சிவன் ; போற்று 

பொறுக்கமுடியாமை . 
பவன் . 

பிரிவிலசைநிலை - தனியே வழங்காது 
பிரிசம் - பொருளின் அருமை . 

இரட்டித்தே நிற்கும் அசைநிலை . 
பிரிசல் - பொருளின் அருமை ; பாகம் ; பிரிந்து பிரிவினை - வேறுபாடு ; 

பிரிகை ; பாகம் ; 
கிடக்கும் நிலை . 

ஒற்றுமையின்மை . 
பிரித்தல் - பிரியச்செய்தல் ; முறுக்க விழ்தல்; பிரிவு - பிரிதல் ; வகுத்தல் ; பாகம் ; ஒற்றுமை 
பகுத்தல் ; வகுத்தல் ; கட்டவிழ்தல் ; பங்கிடுதல் . 

யின்மை ; 

பகுதி ; அவிழ்கை ; வேறுபாடு ; 
பிரிதல் - விட்டுவிலகுதல் ; கட்டவிழ்தல் ; பகுக்கப் 

இடையீடு ; மூலமதத்தின் வேறுபட்ட உட் 
படுதல் ; வேறுபடுதல் ; முறுக்கவிழ்தல் ; வகைப் 

பேதம் ; இறப்பு . 
படுதல் ; வசூலித்தல் ; நினைத்தல் . 

பிரிவுக்கட்டை - நீரோட்டத்தைப் பிரிக்கும் 
பிரிதி - அன்பு ; விருப்பம் ; உவகை ; திருமால் 

மதகு . 
தலமான இமயத்துள்ள 

நந்தப்பிரயாகை ; | பிரீதி - அன்பு ; விருப்பம் ; யோகம் இருபத் 
யோகம் இருபத்தேழனுள் ஒன்று . 

தேழனுள் ஒன்று . 
பிரிந்திசைக்குறள் - ஒத்தாழிசைக் 

பிருகதி - கத்தரிச்செடி ; மாமரம் ; ஒ 
பினுள் ஒன்றாகிய அம்போதரங்கம் . 

வீணைவகை . 
பிரிந்திசைத்துள்ளல் - பல தளையும் விரவி வரும் பிருகற்பதி - வியாழன் ; புரோகிதன் ; அற 
கலிப்பா ஓசை 

நூலாசிரியருள் 

ஒருவர் ; 

அற நூல் 
பிரிந்திசைத்தூங்கல் - பல தளையும் விரவிவரும் 

பதினெட்டனுள் பிருகற்பதியால் இயற்றப் 
வஞ்சிப்பா ஓசைவகை . 

பட்ட நூல் . 
பிரிநிலை - வேறுபடுத்திக்காட்டும் நிலை . 

பிருகு - பனை முதலியவற்றின் முற்றாக் கிழங்கு ; 
பிரிநிலையெச்சம் - பிரிக்கப்பட்ட பொருள் 

சுக்கிரன் ; ஒரு முனிவர் . 
விளங்கக் கூறப்பெறாமல் எஞ்சிநிற்கும் 

பிருகுடி - புருவம் ; நெற்றியை நெரிக்கை . 
வாக்கியம் ; வாக்கியத்தில் கூறப்படாது எஞ்சி 

பிருங்கம் - வண்டு ; கரிசலாங்கண்ணி . 
நிற்குஞ் சொல் . 

பிருங்கராசம் - கரிசலாங்கண்ணி . 

பிருங்கிமலை - பறங்கிமலை . 
பிரிமணை - காண்க : புரிமணை . 

பிருசகன் - கொலைஞன் . 
பிரிமொழிச்சிலேடை ஒருவகையானின்ற பிருட்டம் 

பிருட்டம் - பின்பக்கம் ; இடுப்பின் பூட்டு ; குண்டி ; 
சொல்லைப் பிரித்துத் தொகை வேறுபடுத்திப் முதுகு ; பரப்பு ; அரைத்த மா . 


கலியுறு 


சவகை . 


பிரிப்பு } - வேறுபாடு ; பிரிவு . 


பிருடை 


769 


பிழம்புநனி வெறுத்தல் 


பிரேதகாரியம் } - சாவுச்சடங்கு . 


பிருடை - யாழ் முதலியவற்றின் முறுக்காணி ; 

பில்லி - சூனியவித்தை ; 

சூனியக்காரர் ஏவும் 
சுழலாணி ; அடைக்குந் தக்கை ; பொய்ச் தீத்தேவதை ; பூனை . 
செய்தி ; போலி நடிப்பு . 

பில்லு - நெசவுப்பாவைச் செம்மை செய்யும் 
பிருத்தியன் - அடிமை . 

கருவிவகை ; புல் ; பணச்சீட்டு . 
பிருதிவி - நிலம் , ஐ ம் பூதத்தினுள் ஒன்று ; பில்லை - மங்கிய மஞ்சள் நிறம் ; வில்லை ; திரண்டு 
கடுக்காய்வகை . 

உருண்டது ; தலையிலணியும் அணி வகை 
பிருதிவிலிங்கம் - காஞ்சி , திருவாரூரிலுள்ள 

சதுர ஓடு ; ஆணியின் திருகுவரை ; சேவகர் 
மண்ணாலாகிய இலிங்கம் . 

முதலியோர் தரிக்கும் வில்லை . 
பிருது - விருது ; சூரிய குலத்தரசருள் ஒருவன் . 

பிலகரி 

ஒரு 

பண்வகை . 
பிருதுமானம் - யானைக்கொம்புகளுக்கு இடையி 

பிலகாரி - பெருச்சாளி. 
லுள்ள முகப்பகுதி . 

பிலஞ்சுலோபம் - எறும்பு . 
பிரு தூதரம் - ஆட்டுக்கடா . 

பிலந்து வாரம் - கீழுலகஞ் செல்லும் வழி 
பிருந்தம் - கூட்டம் ; துளசிச்செடி ; விலங்கின் 

நிலவறை . 
கூட்டம் . 

பிலம் - பாதாளம் ; கீழறை ; குகை ; வளை . 
பிருந்தாவனம் - துளசிக்காடு ; கல்லறை . 

பிலம்பி - புளிச்சைக்காய் . 
பிருந்தை - துளசிச்செடி ; காண்க : நெருஞ்சி . 

பிலவ - அறுபதாண்டுக் 
பிரேதக்குழி - கல்லறை . 

கணக்கில் முப்பத் 
தைந்தாம் ஆண்டு . 

பிலவகம் - குரங்கு ; தவளை . 
பிரேதபதி - இறந்தோர்க்குத் தலைவனான யமன் . 

பிலவங்க - அறுபதாண்டுக் 

கணக்கில் 

நாற்பத் 
பிரேதம் - பிணம் ; பேய் ; தெற்கு ; பிதிரர் ; பின் . 

தோராம் ஆண்டு . 
பிரேதவனம் - நன்காடு . 

பிலவங்கம் - ஆடு ; தவளை ; மான் ; நஞ்சுள்ள 
பிரேதவிசாரணை - ஐ யப்பட்ட சாவின் 

உயிரினங்கள் . 
காரணத்தைப்பற்றிய விசாரணை . 

பிலவம் தவளை ; ஆடு ; காண்க : வாகை . 
பிரேயம் - காண்க : பிழி . 

பிலன் - எறும்பு . 
பிரேரகப்பிரேரியபாவம் - தூண்டுவோன் தூண்டப் 

பிலா - பலாமரம் .. 
படுவோன் இருவருக்குமுள்ள தொடர்பு . பிலாக்கு - ஒரு மூக்கணிவகை . 
பிரேரகம் - தூண்டுவது ! சத்தியின் இயக்கம் . 

பிலாச்சை 

கடல் தவளை ; மீன்வகை . 
பிரேரகன் - வினை நடத்துவோன் ; ஏவுவோன் ; பிலாளகம் - புழுகுசட்டம் . 

முன்மொழிபவன் , பிரேரிப்பவன் . 
பிரேரணம் 

பிலிப் } - புளிச்சைக்காய்மரம் . 
காண்க : பிரேரணை . 
பிரேரணை - தூண்டுகை ; முன்மொழிகை, அவை 

பிலிற்றுதல் தூவுதல் ; 

வெளிவிடுதல் ; 
யோர் முடிவு அறிய ஒரு செய்தியை முதலில் கொப்புளித்தல் . 
எடுத்துக் கூறுகை . 

பிலுக்கன் - பகட்டன் . 
பிரேரித்தல் - செயற்படுத்துதல் ; அவையோர் | பிலுக்கி - பகட்டுக்காரி ,. 
முடிவு அறிய ஒரு 

செய்தியை எடுத்துக் | பிலுக்கு - பகட்டு . 
கூறுதல் ; முன்மொழிதல் ; நல்லாசானிடம் ! பிலுக்குதல் - பகட்டுதல் . 
மாணாக்கனைச் சேர்ப்பித்தல் ; காரியப்படு | பிலுபிலுவெனல் - இலை முதலியன உதிர் தற் 
தல் . 

குறிப்பு ; மக்கட்கூட்டத்தின் ஒலிக்குறிப்பு ; 
பிரேரியம் - செலுத்தப்படுவது .. 

ஒலியோடு கூட்டம் கூடுதற்குறிப்பு ; வாயால் 
பிரை - உறைமோர் ; பாதி ; பயன் ; பந்தலிட்ட அடுக்கு தற்குறிப்பு . 

இடம் ; தொழிற்சாலை ; சுவரின் மாடம் . பிவாயம் - சோறு சமைத்த பானைகளுக்கு இடும் 
பிரைக்காற்சின்னி - அரைக்காற் படி . 

திருநீற்றுக் குறி . 
பிரைகுத்துதல் - உறைமோர் குத்துதல் . 

பிழக்கடை - வீட்டின் பின் வாயிற்புறம் ; 
பிரோகம் - முடிச்சு . 

மடை ; நுழைவாயில் . 
பிரௌடம் - பெருமிதமானது . 

பிழக்கடைநடை - வீட்டின் பின்புறத்துள்ள 
பில் குதல் - சிறு துவலை வீசுதல் ; பொசிதல் ; 

நடைவழி . 
வழிதல் ; கொப்புளித்தல் . 

பிழக்கு - பிழை . 
பில்லடை - இடியப்பம் . 

பிழம்பு - திரட்சி ; வடிவு ; உடல் , கொடுமை . 
பில்லாணி பெண்கள் கால்விரலில் அணியும் | பிழம்புநனியுலர்த்தல் , ) நியமத்தின் உறுப் 
மிஞ்சி . 

பிழம்புநனிவெறுத்தல் பாகிய காயக்கிலேசம் . 


- 


கடை 


- 


97 


பிழற்பெய்மண்டை 


770 


பிளவை 


வன் . 


பிள்ளைக்கிணறு 

உட்கிணறு . 
பிழற்பெய்மண்டை - நீரூற்றும் ஈமச்சட்டி . 
பிழா - கொள்கலம் ; இறைகூடை ; தட்டுப்பிழா . பிள்ளைகரைத்தல் - கருச்சிதைத்தல் .. 
பிழார் - இறைகூடை . 

பிள்ளைகுட்டிக்காரன் - பெருங்குடும்பமுடைய 
பிழி - கள் . 
பிழி ( வி ) - வெளிப்படுத்து ; சாறு முதலியன பிழி . | பிள்ளை கூட்டுதல் - தத்து எடுத்தல் . 
பிழிஞன் - கள் விற்போன் . 

பிள்ளைத்தமிழ் - கடவுளையோ பெரியவரையோ 
பிழிதல் - வடிதல் ; சொரிதல் ; கையால் இறுக்கிச் பிள்ளையாகக் கருதிக் காப்பு முதலிய பருவங் 
சாற்றை வெளியேறச் செய்தல் . 

களை அமைத்துப் பாடும் சிற்றிலக்கிய நூல் . 
பிழிந்தபூ - தேங்காய்ப்பூச் சக்கை . 

பிள்ளைத்தாய்ச்சி - கருவுற்றிருப்பவள் ; கைக் 
பிழியல் - பிழிகள் . 

குழந்தையையுடைய தாய் . 
பிழிவு - பிழிந்து எடுக்கப்பட்ட பொருளாகிய பிள்ளைத் தேங்காய் - தென்னைநெற்று . 

பிள்ளைநிலை - போரிற் சென்றறியாத மறக் 
சாறு ; பொருட்சுருக்கம் . 
பிழுக்கை - ஆடு முதலியவற்றின் மலம் ; குடிச் சிறுவர் தாமே செய்யுந் தறுகணாண்மை 

யைக் கூறும் புறத்துறை . 
ஒன்றுக்கும் உதவாதவர் ; வேலைக்காரர் . 
பிழுக்கைமாணி - சிறிய பிரமசாரி ; சிறுபிள்ளை . 

பிள்ளைப்பன்மை மக்கள் . 
பிழை - தவறு ; குற்றம் ; குறைவு . 

பிள்ளைப்பாட்டு - காண்க : பிள்ளைத்தமிழ் . 
பிழை ( வி ) - உய் ; குற்றஞ்செய் . 

பிள்ளைப்பால் - குழந்தைகளுக்கு 

அறமாகத் 
பிழைத்தல் - குற்றஞ்செய்தல் ; பலியாதுபோதல் ; 

தரும் பால் ; முலைப்பால் . 
சாதல் ; தவறிப்போதல் ; உய்தல் ; கேட்டி 

பிள்ளைப்பிறை - இளம் பிறைச்சந்திரன் . 
னின்று தப்புதல் ; உயிர்வாழ்தல் ; வாழ்க்கை பிள்ளைப்பூச்சி - சேற்றில் வாழும் பூச்சிவகை . 
நடத்துதல் ; நீங்குதல் ; இலக்குத் தவறுதல் . 

பிள்ளைப்பேறறிந்தவள் - மருத்துவச்சி . 
பிழைதிருத்தம் - பிழையும் அதன் திருத்தமும் பிள்ளைப்பேறு - மகப்பேறு . பிரசவம் . 
அடங்கிய அட்டவணை . 

பிள்ளைமை பிள்ளைத்தன்மை ; இளமையி 
பிழைப்பித்தல் - பிழைக்கச் செய்தல் . 

லுள்ள அறியாமை . 
பிழைப்பு - குற்றம் ; தப்பி உய்கை ; உயிர் வாழ்கை ; 

பிள்ளையன் - வேளாளத் 

தலைவர் 

சிலருக்கு 
வாழ்க்கை ; கருச்சிதைவு . 

வழங்கும் சிறப்புப்பெயர் ; இளைஞன் . 
பிழைப்புக்காட்டுதல் - வாழ வழிகாண்பித்தல் . 

பிள்ளையாண்டான் - இளைஞன் . 
பிழைப்பூட்டுதல் - உயிர்ப்பித்தல் ; காப்பாற்றுதல் . பிள்ளையார் - விநாயகர் ; முருகக்கடவுள் ; மகன் ; 
பிழைபாடு - தவறுபடுகை . 

பெருவயிறன் ; காண்க : ஆளுடையபிள்ளையார் ; 
பிழைபார்த்தல் - தவறுகளைத் திருத்துதல் ; தவறு 

நூறு அல்லது ஆயிரத்தைக் குறிக்கும் குழூஉக் 
கண்டுபிடித்தல் . 
பிழைமணம் - ஒழுங்கற்ற 

பிள்ளையார்சுழி 
திருமணம் அல்லது 

எ ழு தத் தொடங்குங்கால் 
சேர்க்கை . 

மங்கலமாக வரையப்படும் s என்னும் குறி . 
பிழைமொழி - குற்றமுள்ள சொல் . 

பிள்ளையுண்டாதல் - கருத்தரித்தல் . 
பிள் பிள்ளைமையழகு . 

பிள்ளையெடுத்தல் - காண்க : பிள்ளை கூட்டுதல் , 
பிள்ளுதல் - பிளவுண்டாதல் ; துண்டுபடுதல் ; 

பிள்ளைவங்கு - பாய்மரம் நிற்குங் குழி . 

பிள்ளைவலி - மகப்பேற்றுவலி . 
மனம் வேறுபடு தல் ; விள்ளுதல் ; நொறுக்குதல் . 
பிள்ளுவம் - யானை . 

பிளகு - பிரிவு ; கமுகவேர் . 
பிள்ளை - குழந்தை ; மகன் ; மகள் ; இளைஞன் ; பிளத்தல் - பிரிவுபடுதல் ; வெடிபடுதல் ; ஊடுருவப் 
இளமை ; சிறுமை ; சாதி ; கோட்டில் வாழ் 

படுதல் ; மன முடைதல் ; திறந்திருத்தல் ; 
விலங்கின் இளமை ; நாயொழிந்த விலங்கின் 

வெடிக்கச்செய்தல் ; ஊடுருவு தல் ; போக்குதல் ; 
இளமை ; பறப்பன தவழ்வன இவற்றின் 

பாகுபடுத்துதல் ; வெல்லுதல் . 
இளமை ; கரிக்குருவி ; காகம் ; நெல்லும் பிளப்பு - பிளவு ; வெடிப்பு . 
புல்லும் ஒழிந்த ஓரறிவுயிரின் இளமைப் பிளவு - விரிந்துண்டாஞ்சந்து ; துண்டு ; வெட்டுப் 
பெயர் ; பிள்ளைப்பூச்சி ; வைரவன் ; 

பாக்கு : அரைக் 

குன்றிமணி எடை ; 
வேளாளர் பட்டப்பெயர் ; சங்கின் ஏறு ; மரப் பிரிந்திசைப்பு ; வெடியுப்பு . 

பிளவுப்பிறை - காண்க : பிறைக்கொழுந்து . 
பிள்ளைக்கவி காண்க : பிள்ளைத்தமிழ் ; பிளவு போடுதல் - தாம்பூலந்தரித்தல் . 
முன்னோர் சொல் நடை பொருள் நடை 

பிளவை - பிளக்கப்பட்ட துண்டு ; புண்கட்டி ; 
கொண்டு கவிபாடுவோன் . 

மாட்டு நோய்வகை . 


குறி , 


பாவை . 


- 


பிளாச்சி ( சு ) 


771 


பிறவிக்குணம் 


பிளாச்சி ( சு ) - மூங்கில் முதலியவற்றின் பிளவு ; பிறகுகாணுதல் - தோல்வியுறச்செய்தல் . 
பிளந்த விறகு ; பனங்கிழங்கின் பிளவு . 

பிறங்கடை - மகன் ; வழித்தோன்றல் ; மருகன் ; 
பிளிச்சு - மூங்கில் முதலியவற்றின் பிளவு . 

அயலிடம் . 
பிளிர்த்தல் - கொப்புளித்தல் . 

பிறங்கல் - பெருமை ; மிகுதி ; உயர்ச்சி ; நிறைவு ! 
பிளிற்றுதல் - ஆரவாரித்தல் ; வெகுளுதல் ; திரள் ; ஒளி ; வீடுபேறு ; அரசன் ; ஒலி ; மலை ; 
கக்குதல் . 

சிறுமலை ; கற்பாறை . 
பிளிறல் - பேரோசை ; கிளைக்கை ; யானையின் பிறங்கியல் - முதுகாடு , நன்காடு . 
முழக்கம் . 

பிறங்கு - விரலிறை . 
பிளிறு - பேரோசை . 

பிறங்குதல் - விளங்குதல் ; உயர்தல் ; சிறத்தல் ; 
பிளிறுதல் - முழங்குதல் ; கிண்டுதல் . 

மிகுதல் ; பெருகுதல் ; நிலைமாறுதல் ; 
பிற்கட்டு - பாட்டின் இறுதியிலுள்ள நல்லோசை செறிதல் ; பெருத்தல் ; ஒலித்தல் . 
அமைதி . 

பிறசான்றோர் - சங்கப் புலவரல்லாத புலவர் 
பிற்கழித்தல் - வலியிழந்தோடுதல் . 

பெருமக்கள் , 
பிற்கால் - தம்பி . 

பிறத்தல் - வெளிவரல் ; தோன்றுதல் . 
பிற்காலம் - வருங்காலம் . 

பிறந்தகம் - தாய்வீடு ; மணமகனுக்கு மணமகள் 
பிற்காலித்தல் - பிற்படுதல் ; பின் வாங்குதல் ; வீட்டார் அளிக்கும் வரிசை ; 

தலைக் 
தாமதித்தல் . 

குழந்தைக்குத் தாயைப் 

பெற்ற 

பாட்டி 
பிற்குளம் - உத்தராடநாள் . 

அளிக்கும் பரிசு . 
பிற்சாமம் - இரவின் கடைச்சாமம் . 

பிறந்த கோலம் - அம்மணம் . 
பிற்பக்கம் - பின்புறம் ; தேய்பிறை . 

பிறந்தநாள் - பிறந்த தினம் . 
பிற்பகல் - பகற்பொழுதின் பின்பகுதி . 

பிறந்தமேனி - அம்மணம் ; மாசின்மை . 
பிற்படுதல் - பின்ன தாதல் ; பிந்து தல் . 

பிறந்தவம் - பிறப்பு . 
பிற்படை - கூழைப்படை . 

பிறந்தை - காண்க : பிறவி ; பிறப்பு ; பாவம் : 
பிற்பாடர் - பிற்பட்டவர் . 

துன்பம் ; பிறந்தகம் , இயல்பு . 
பிற்பாடு - பின் நிகழ்ச்சி ; பிறகு ; தரத்தில் குறை பிறப்பிடம் - பிறந்த இடம் . 

பிறப்பித்தல் - உண்டாக்கல் ; வெளிப்படுத்தல் . 
வுடையது . 
பிற்போக்கு - வீழ்ச்சிநிலை ; அறிவு , 

பிறப்பில்லான் - காண்க : பிறப்பிலி , 
முதலியவற்றில் பிந்துகை ; முன்னேற்றம் பிறப்பிலி - கடவுள் ; சிவன் ; உடன் பிறப்பில்லாத 

வன் . 
இன்றிப் பழைய முறையிற் போகை . 

பிறப்பிறப்பு - பிறத்தலும் இறத்தலும் . 
பிற்றல் - மண்வெட்டிக் கழுத்து ; பின்வாங்குகை . 

பிறப்பு - தோற்றம் ; உற்பத்தி ; சாதி ; தொடக்கம் ; 
பிற்றி - பிந்திப்போனது . 

உடன்பிறந்தவர் ; மகளிர் அணியும் தாலிவகை ; 
பிற்றை - பின்பு ; பின்னைநாள் . 
பிற்றைநிலை - வழிபாட்டுநிலை; பிற்பட்டநிலை. பிறப்புவழி - மரபுவழி , கொடிவழி ; குடும்ப 

ஒரு வாய்பாடு ; அச்சம் ; நெருக்கம் ; மயக்கம் . 
பிற - மற்றவை ; ஓர் அசைச்சொல் . 

இயற்கை . 
பிறக்கடி - பின்வாங்கின அடி . 

பிறப்புவாசி - பிறவி இயல்பு . 
பிறக்கடியிடுதல் - நிலைகெட்டோடுதல் . 

பிறமுகம்பார்த்தல் - பிறர் தயவு 

வேண்டுதல் : 
பிறக்கணித்தல் - காண்க : புறக்கணித்தல் . 

விபசாரஞ்செய்தல் . 
பிறக்கம் - ஒளி; உயர்ச்சி ; குவியல் ; மரக்கிளை ; பிறர் - அயலார் . 
அச்சம் . 

பிறர் துயர்காத்தல் - பிறர்க்கு வந்த துன்பத்தை 
பிறக்கிடுதல் - பின்வாங்குதல் ; பின் நிகழ்தல் ; 

நீக்குகை . 
கொண்டையில் முடித்தல் . 

பிறர்மனை நயத்தல் - பிறர் மனைவியை விரும்பு 
பிறக்கீடு - பின்னிடுகை . 

தல் ; பிறர்மனை செல்லல் . 
பிறக்கு - பின்பு ; முதுகு ; குற்றம் ; ஓர் அசைச் | பிறவாநெறி - வீடுபேறு . 
சொல் ; வேறாக ; வாழ்வு . 

பிறவாயாக்கைப்பெரியோன் - சிவன் . 
பிறக்குதல் - அடுக்குதல் . 

பிறவி - பிறப்பு ; உடன் பிறந்தவர் ; இயல்பு ; மறு 
பிறகிடுதல் - பின்புறமணிதல் ; தோற்றல் ; பிறப்பு . 
கழிதல் ; பின்வாங்குதல் . 

பிறவிக்கடல் - பிறவியாகிய கடல் . 
பிறகு - பின்பு ; பின் புறம் ; முதுகு ; சற்றுப் பிறவிக்குணம் - பிறவி இயல்பு ; முன்வினையால் 
பொறுத்து ; பின்னோக்கி ; தாழ்வாக . 

உண்டாகுங் குணம் . 


குணம் பிறப்பில்லான் 


772 


பின்புறம் 


பிறவிக்குருடன் 


பிறவிக்குருடன் - குருடனாய்ப் பிறந்தவன் .. பிறைக்கை - அபிநயவகை . 
பிறவிகளறவுரை - முற்பிறவியைக் கூறுகின்ற 

கூறுகின்ற பிறைக்கொழுந்து - இளம்பிறை . 
அறவோர் உரை . 

பிறைச்சந்திரன் - மூன்றாம் பிறை . 
பிறவிச்சுபாவம் - காண்க : பிறவிக்குணம் . 

பிறைச்சிந்தாக்கு - கழுத்தணிவகை . 
பிறவிச்செல்வம் - கருவிலே உற்ற திரு . 

பிறை சூடி - பிறையைத் 
, 


தலையில் 


அணிந்த 


பிறவித் துழதி } - பிறந்தார் சாவால் உண்டாகும் பிறைத் தலையம்பு - பிறைச்சந்திரன் போன்ற 


பிறைமுகவாளி , } 

- 


துயரம் . 

வடிவையுடைய அம்பு . 
பிறவிநோய் - பிறப்பிலேயுண்டான நோய் ; பிறை தொழுதல் - பிறைச்சந்திரனை வணங்குதல் . 
பிறக்கையாகிய துன்பம் . 

பிறைமலர் - பிறைபோன்ற மலருடைய அகத்தி . 
பிறவிப்பயன் - பிறத்தலின் நன்மை . 

- காண்க : பிறைத்தலையம்பு . 
பிறவிவேர் - பிறத்தலுக்குக் காரணமாகிய அவா . 
பிறவினை - பிறரைக்கொண்டு செய்விக்குஞ் பிறையிரும்பு - கருக்கறுவாள் . 
செயலை உணர்த்தும் வினை ; காமம் . 

பிறைவடம் - சந்திரகாரம் என்னும் அணிகலன் . 

பிறைவடிவு - வளைவுருவம் . 
பிறழ்ச்சி - மாறுகை ; ஒழுங்கின்மை ; வாக்கு 
மாறுகை ; 

பிறைவளைவுக்குறி - பிறையின் வளைவுபோன்று 
புடைபெயர்ச்சி ; விளங்குகை ; 

ஒன்றன் இரு பக்கத்தும் இடும் வளைவுக் 
நடுக்கம் . 

குறியீடு . 
பிறழ்தல் - மாறுதல் ; முறைகெடுதல் ; வாக்கு 
மாறுதல் ; மாறுபட்டுக் கிடத்தல் ; துள்ளுதல் ; பிறைவாய்வாளி - காண்க : பிறைத்தலையம்பு . 

பின் - பின்னுகை ; பின்பக்கம் ; இடம் ; கடை ; 
புடைபெயர்தல் ; பெயர்தல் ; விளங்குதல் ; 

பிற்காலம் ; தம்பி ; பிறகு ; ஏழனுருபு . 
முரிதல் ; திகைத்தல் ; நடுங்குதல் ; இறத்தல் . 

பின்கட்டு - வீட்டின் பின்புறக் கட்டடம் ; 
பிறழ்வு - காண்க : பிறழ்ச்சி . 

கைகளைப் பின்புறமாகச் சேர்த்துக் கட்டுகை . 
பிறள் - மற்றையாள் . 

பின்கதவு - கொல்லைக்க தவு . 
பிறன் - மற்றையான் ; அயலான் ; மனம் வேறு பின்காட்டுதல் - புறங்காட்டுதல் ; 

தோற்றோடு 
பட்டவன் ; பகைஞன் . 

தல் . 
பிறன்கோட் கூறல் - தன் நூலினிடத்தில் பிறனது பின்குடுமி 

பின்குடுமி - பின்பக்கமாக முடியும் குடுமி . 
கொள்கையைச் சொல்லுதல் . 

பின் சந்ததி - பின் வரும் கொடிவழி . 
பிறன் பொருளாள் - பிறன் மனைவி . 

பின் செல்லுதல் - தொடர்ந்து போதல் ; இணங்கி 
பிறன்மனை , } அயலான் 

வீடு ; அயலான் 

யொழுகுதல் ; வழிபடுதல் ; கெஞ்சுதல் . 
மனைவி . 

பின்தட்டு - தோணியின் பின்பக்கம் ; குதிரையின் 
பிறாண்டு - பிற இடம் . 

பின்கட்டு வார் . 
பிறாண்டுதல் - நகத்தாற் கீறுதல் . 

பின்பக்கம் - பின்புறம் ; வளர்பிறை ; பிற்பகுதி . 
பிறிகதிர்ப்படுதல் - கெடுதல் ; விட்டுநீங்குதல் . 

பின்பகல் - பகலின் பிற்பகுதி ; 

; அந்திவேளை ; 
பிறிதின்கிழமை - ஒரு பொருளுக்கும் 

அதன் 

இரவு . 
உறுப்பாகாத பிற பொருளுக்கும் உள்ள வேறு பின்பற்றுதல் - ஒருவர் செய்ததுபோலச் செய்தல் ; 
பாட்டுத் தொடர்பு . 

பின்தொடர்தல் , பின்செல்லுதல் ; பிரியப் 
பிறிது - வேறானது . 

படுதல் ; இணங்குதல் . 
பிறிது சாபம் - சாபமாற்று . 

ஆறுவகைப் பருவத்துள் 
பிறி துபடுபாட்டு - மிறைக்கவியில் ஒன்று . 

ஒன்றான 
பிறிதுமொழிதல் - கருதிய பொருளை மறைத்து மாசி , பங்குனி மாதங்கள் . 
அதனைப் 

புலப்படுத்தற்கு அதுபோன்ற பின்பாட்டு - தலைமைப் பாடகனைப் பின்பற்றிப் 
பிறிதொன்றனைக் கூறும் அணி . 

பாடும் பாட்டு ; பின்பற்றிப் பாடுவோன் ; 
பிறி துவிதி - சிறப்புவிதி . 

ஒருவன் சொன்னதையே பின்பற்றுகை . 
பிறியகம் - கடப்பமரம் ; ஞாழல்மரம் ; வேங்கை பின் பிறந்தாள் - தங்கை ; திருமகள் . 
மரம் . 

பின்பிறந்தான் - தம்பி . 
பிறியோலை - இடையர் ஆடுகளைப் பிரித்தற்கு பின்பு - பின்னானது ; பிறகு .. 
உதவும் ஓலைத்தட்டி . 

பின்புத்தி - அறிவுக்குறைவு ; பின்யோசனை . 
பிறை - இளஞ்சந்திரன் ; மகளிர் தலையணிவகை ; | பின்புறணி - கோள் . 
அபிநயவகை . 

பின்புறம் - பின்பக்கம் . 


பின்போக்கு 


773 


பின்னிலை 


குணம் 


} 


- 


பின்போக்கு - தொடர்ச்சி ; வீழ்ச்சிநிலை ; அறிவு , பின்னந்தண்டு பின்காற் சீப்பு . 
முதலியவற்றில் 

பிந்துகை ; 

பின்னந்தலை - தலையின் பின்புறம் ; பிடர் . 
முன்னேற்றம் இன்றிப் பழைய முறையில் பின்னந்தொடை - தொடையின் பின்பக்கம் ; பின் 
செல்லுதல் . 

தொடை இறைச்சி . 
பின் போடுதல் - தாழ்த்தல் . 

பின்னப்படுத்துதல் - சிதறுவித்தல் . 
பின்மழை , 

பின்னப்படுதல் - துன்பமடைதல் ; சிதைதல் ; 

மழைக் 
காலந்தவறின மழை ; 
பின்மாரி காலத்தின் பிற்பகுதியிற் பெய்யும் 

தடைப்படுதல் ; வேறுபடுதல் . 

பின்னபதம் - தொகாநிலையாய் நிற்குஞ் சொல் . 
மழை . 
பின்மாலை - வைகறை , விடியற்காலம் . 

பின்னபேதம் } - நிறைவேற்றாமை ; பகைமை . 
பின்முடுகு வெண்பா - பின்னிரண்டடி முடுக்காய் 

பின்னம் - மாறுபாடு ; வேறுபாடு ; 

வேறாந் 
வரும் வெண்பா . 

தன்மை ; சிதைவு ; பிளவு ; உறுப்புக்கோணல் ; 
பின்மொழிநிலையல் - அடைகடல் என்னும் 

கேடு ; தடை ; கீழ்வாயிலக்கம் ; தூள் ; பின்னர் ; 
தொடரிற்போல முதன்மொழியிற் பொருள் 

பின்பு ; பகுப்பு . 
சிறந்து நிற்குந்தொடர் . 

பின்னர் - பின்பு ; பின்தொடர்வோர் ; தம்பியர் ; 
பின்மோனை - இரண்டாஞ்சீரிலும் இறுதிச் 

வேளாளர் . 
சீரிலும் வரும் மோனை . 

பின்னரை - நட்சத்திரத்தின் பின்பாதி ; சல்லடை . 
பின்வருநிலை - முன்வந்துள்ள சொல்லும் பின்னல் - பின்னுதல் ; முடைதல் ; தொடர்ச்சி ; 
பொருளும் தனித்தனியாயினும் கூடியாயினும் பின்னப்பட்டது ; அரைஞாண் ; சிக்கு ; சடை ; 
பல இடத்தும் பின்னும்வரும் அணிவகை . 

தவறு ; பருத்தி . 
பின்வாங்குதல் - பின் போதல் ; தோல்வி பின்னவர் - பிற்பட்டவர் ; இளையவர் . 
யடைதல் ; ஒப்பந்தத்தினின்று நெகிழ்தல் ; பின்னவருக்கம் - காண்க : பின்னகுணனம் . 
மார்க்க நெறி தவறுதல் . 

பின்னவள் - தங்கை ; கடைசியாகப் பிறந்த மகள் . 
பின்றலை - தலையின் பின்புறம் . 

பின்னவன் - தம்பி ; கடைசியாகப் பிறந்த மகன் . 
பின்றாவி - முதுகுமறையத் தொங்குங் கழுத்தணி பின்னளபெடை - இரண்டாஞ் சீர்க்கண்ணும் 

நான்காஞ் சீர்க்கண்ணும் அளபெடை வரத் 
பின்றி - மீள .. 

தொடுக்குந் தொடை . 
பின்று - பின்பு . 

பின்னற்சன்னல் வலைக்கதவுகளையுடைய 
பின்றுதல் - பின்னிடுதல் ; கீழ்ப்பட்டிருத்தல் ; 

சன்னல் . 
மீளுதல் ; சேய்மையாதல் ; ஒழுக்கம் முதலிய 

பின்னன் காண்க : பின்னவன் . 
வற்றிற் பிறழ்தல் ; மாறுபடுதல் . 

பின்னனை - செவிலித்தாய் . 
பின்றை - பின்னை நாள் ; பின்பு . 

பின்னாடி - பின்பு . 
பின்றோன்றல் - தம்பி , பின் பிறந்தான் . 

பின்னாதாரம் - மூலாதாரத்தினின்று நான்கு 
பின்னகம் - பின்னிய மயிர் ; ஆண்பால் மயிர்முடி ; 

விரற்கிடை மேலிருக்கும் உடம்பின் உட்பகுதி . 

பின்னாலே - பிற்பாடு . 
வேறுபாடு ; பேதி . 
பின்னகன் - பேதம் உண்டுபண்ணுவோன் . 

பின்னாற்போதல் - பின்செல்லுதல் . 

பின்னி - தங்கை ; சிறிய தாய் . 
பின்னகுணனம் - ஒரு 

பின்னத்தை அது 
கொண்டே பெருக்குவது . 

பின்னிடுதல் -- பின்செல்லுதல் ; பின்புறமாதல் ; 

இணங்காதிருத்தல் ; தாக்கித் திரும்புதல் ; 
பின்னங்கால் - விலங்கின் பின்புறத்துக் கால் ; 

தோற்றல் ; தாமதமாதல் ; பின் வாங்குதல் ; 
பாதத்தின் பின்புறம் . 

பிற்படக் கடத்தல் . 
பின்னடி - பிற்பட்டது ; கடைசி ; வருங்காலம் ; பின்னிடைதல் - பின்னிடுதல் . 
பிற்சந்ததி ; பின்புறம் ; உடனே . 

பின்னிதம் - மாறுபாடு . 
பின்னடைப்பன் - மூத்திரத்தைத் தடுக்குமொரு பின்னிதம்பண்ணுதல் - புறக்கணித்தல் ; இணங்கா 
மாட்டுநோய்வகை . 

திருத்தல் . 
பின்னணி - பிற்படை ; பின்வரிசை . 

பின்னியாசம் - பெருங்காயம் . 
பின்னணை - வீட்டுக்கொல்லை ;; பின் பிறந்த பின்னிலவு - அபரப்பக்கத்தின் பிற்பகுதி ; தேய் 

கன்று அல்லது குழந்தை . 
பின்னது நிறுத்தல் - உத்தி முப்பத்திரண்டனுள் பின்னிலை - குறைவேண்டுகை ; வழிபாடு ; பிற் 
ஒன்றான முன்வைக்க வேண்டியதைப் பின்னே 

காலத்து வருவது ; பின்னே சென்று போர் 
வைத்தல் . 

புரிகை . 


வகை . 


- 


பிறை . 


பின்னிவருதல் 


774 


பீடணம் 


ஓலை 


பின்னிவருதல் - நெருங்கிவருதல் . 

பின்னைகேள்வன் - நப்பின்னைப்பிராட்டியின் 
பின்னிற்றல் - பிறகிடுதல் ; இணங்குதல் ; இரந்து 

மணாளனான திருமால் . 
நிற்றல் ; பின் செல்லுதல் ; மறுத்தல் . 

பின்னைநாள் - மறுநாள் . 
பின்னின்மை 

எதிர்பார்த்தல் ; 
அழிவுப்பட்ட பாவம் . 

பின்னோக்குதல் - வருவதை 

பின்னால் பார்த்தல் ; பின்வாங்குதல் . 
பின்னுகால் - மாட்டுக்குற்றவகை . 

பின்னோடே - அடுத்து ; பின்னால் ; பின்புறமாய் . 
பின்னுதல் - கூந்தல் , 

முதலியவற்றை 

பின்னோதரன் - மாற்றாந்தாய் மகன் . 
முடைதல் ; பிணித்தல் ; தழுவுதல் ; கூறுதல் ; 

பின்னோன் - பிற்பட்டவன் ; தம்பி ; வேளாளன் . 
இடறுதல் ; மனங்கலத்தல் . 

பினத்துதல் - காண்க : பினாத்துதல் . 
பின்னும் - மேலும் ; மறுபடியும் . 

பினாகபாணி - பினாகவில்லைக் கையிலுடைய 
பின்னெ துகை - இரண்டாஞ் சீர்க்கண்ணும் நான் 

சிவபிரான் . 
காஞ் சீர்க்கண்ணும் எதுகை யமையுமாறு 

பினாகம் - சிவன் வில் ; திரிசூலம் ; மணிமாலை ; 
தொடுப்பது . 

மண்மாரி . 
பின்னே - பின்பு . 

பினாகி - சிவன் ; பெண்ணையாறு ; அறுகு . 
பின்னேரம் - பிற்பகல் . 

பினாகினி 

பெண்ணையாறு . 
பின்னை - பிந்தின காலம் ; தங்கை ; தம்பி ; | பினாத்துதல் - புலப்பம் , பிதற்றுதல் . 
மேலும் ; பிறகு ; திருமகள் , நப்பின்னை ; தலை பினாதி - புல்லன் , அற்பன் . 
மயிர் ; புன்னைமரம் ; நாய்த்தேக்கு மரம் . 

பினைதல் - பிசைதல் ; பிசைவதுபோல் வயிற்றில் 
பின்னைக்கணம் - வருங்காலம் . 

நோவுண்டாதல் ; தொல்லைப்படுத்துதல் . 


- 


பீ- ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ப் + ஈ ) ; மலம் ; பீச்சைக்கால் - இடக்கால் . 
தொண்டிமரம் ; அச்சம் ; பெருமரம் . 

பீசகணிதம் - இயற்கணிதம் . 
பீக்கம் - எட்டிக்கொட்டை . 

பீசகோசம் - பூவில் விதையுள்ள இடம் . 
பீக்கருவேல் - ஒரு வேலமரவகை ; 

காண்க : பீசநியாயம் - காண்க : பீசாங்குரநியாயம் . 
உடைவேல் . 

பீசபூரம் - மாதுளை . 
பீக்கலாட்டம் - தடை ; தொந்தரவு . 

பீசம் - விதை ; மூலம் ; அண்டவிதை ; சுக்கிலம் ) 
பீக்கலாத்தி - காண்க : சங்கங்குப்பி . 

வழித்தோன்றல் ; காண்க : பீ சாட்சரம் ; 
பீக்கை - இலேசானது ; பசளைக்கீரை ; பீச்சாங் 

தாமரைத்தண்டு . 
குழல் . 

பீசம்வாங்குதல் - விதையடித்தல் . 
பீகம் - பெருமாட்டி ; உயர்ந்த நிலையிலுள்ள 

பீசாங்குரநியாயம் - காரணகாரியம் இதுவதுவென 
முகமதியப் பெண் ; பூட்டுவகை ; திறவுகோல் . 

முன் பின் வரையறுக்கப்படா வழக்கு . 
பீங்கான் ஒரு மட்பாண்டவகை . 

பீசாட்சரம் - மந்திரத்தின் சிறப்பெழுத்து . 
பீச்சல் - வயிற்றுக்கழிச்சல் ; பீச்சுகை . 

பீசி - விதையையுடையது ; பூவில் விதையுள்ள 
பீச்சாக்கத்தி - எழுத்தாணி அமைந்த கைப்பிடி 
யுள்ள கத்தி ; ஒரு நீண்ட கத்திவகை . 

இடம் . 
பீச்சாங்கட்டி - உலோகக்கட்டி . 

பீஞ்சல் - காண்க : சங்கங்குப்பி . 
பீச்சாங்கத்தி - காண்க : பீச்சாக்கத்தி . 

பீட்கன்று - கீழ்க் ( ங் ) கன்று . 
பீச்சாங்குழல் - நீர் முதலியவற்றைப் பீச்சும் 

பீட்டகம் - தொழில் , உத்தியோகம் . 
கருவி . 

பீட்டன் - இரண்டாம் பாட்டன் ; 

பாட்டன் ; இரண்டாம் 
பீச்சாங்கை - இடக்கை . 

பேரன் ; பாட்டன் ; குதிரைவண்டிவகை . 
பீச்சாங்கொள்ளி - அச்சமுடையோன் . 

பீட்டி - பாட்டி ; உடுப்பில் இரட்டையாக 
பீச்சுதல் - நீர்மப் பொருளைக் கருவி மூலம் இணைக்கப்பட்ட மார்பின் துணி . 
வெளியேற்றுதல் ; மலங்கழிதல் . 

பீட்டை- பயிரின் இளஞ்சூல் ; முதல் அறுவடையின் 
பீச்சுவிளாத்தி - காண்க : சங்கங்குப்பி ; விளா பின்னுள்ள பயிரின் இளங்கதிர் . 

பீடணம் - அச்சம் . 


மரம் . 


பீடணி 


775 


பீரோடுதல் 


பீடணி - குழந்தைகளுக்கு நோயை உண்டாக்கும் பீதாம்பரம் - காண்க : பீதகவாடை . 
தேவதை . 

பீதாம்பரன் - பொன்னாடை அணிந்த திருமால் . 
பீடபூமி - உயரமான அகன்ற நிலப்பகுதி . 

பீதாம்பரி - பார்வதி . 
பீடம் - இருக்கை ; அரியணை ; பலிபீடம் ; விக்கிரக பீதி - அச்சம் ; நோவு செய்யும் நோய் ; குடிக்கை ; 
பீடம் ; மேடை ; மலவாய் ; குறைவட்டத்தின் 

மதுக்கடை . 
எஞ்சிய பாகம் . 

பீதிகை - செம்மல்லிகை . 
பீடர் - பெருமையுடையவர் . 

பீதை - பொன்னிறப் பூவுள்ள மருதோன்றி மரம் 
பீடரம் - கோயில் , 

மஞ்சள் . 
பீடனம் - வருத்தம் ; துன்புறுத்தல் . 

பீந்துதல் - கொடுத்தல் . 
பீடிகை - பீடம் : பூந்தட்டு ; தேர்த் தட்டு ; 

பீந்தோல் - காண்க : பீத்தோல் . 
அரியணை ; கடைத்தெரு ; முகவுரை ; அணிகலச் 

பீநாறி - ஒரு மரவகை ; பெருமரம் . 

பீப்பா , ) எண்ணெய் முதலியன அடைக்கும் 
செப்பு ; முனிவர் இருக்கை . 

மரப்பெட்டிவகை . 
பீடிகைத்தெரு - கடைவீதி . 

பீபற்சு - சீர்குலைவு ; தொந்தரவு ; அருச்சுனன் . 
பீடித்தல் - துன்புறுத்தல் . 

பீமநாதம் - சிங்கம் ; பேரொலி . 
பீடிப்பு - துன்பம் . 

பீமபாகம் - சிறந்த சமையல் . 
பீடு - பெருமை ; வலிமை ; தரிசு நிலம் ; தாழ்வு ; 

பீமம் - அச்சம் ; பருமை . 
துன்பம் ; குறைவு ; ஒப்பு ; குழைவு . 

பீமன் - சிவபிரான் ; வீமசேனன் ; விதர்ப்ப நாட்டு 
பீடை - துன்பம் ; காலம் , கோள் முதலியவற்றால் 

மன்னன் . 
நிகழுந் தீமை . 

பீமாபத்திரம் - உறுதியீட்டுச் சாசனம் . 
பீடைமாதம் - மார்கழிமாதம் . 

பீயாக்குதல் - நாசஞ்செய்தல் . 
பீத்தல் - காண்க : பீற்றல் ; தற்பெருமைப் பேச்சு . 

பீயு - ஆந்தை ; காகம் ; காலம் ; சூரியன் . 
பீத்து - தற்பெருமைப் பேச்சு . 

பீர் - பசலைநிறம் ; வெளுப்பு ; பீர்க்கு ; முலைப் 
பீத்துதல் - வீண்பெருமை பேசுதல் . 

பால் ; முகம்மதியப் பெரியார் ; முகம்மதியச் 
பீத்தை - நாடா . 

சப்பரம் ; மரவகை ; பெருக்கு . 
பீத்தோல் - மேல்தோல் .. 

பீர்க்கங்கூடு - பீர்க்கின் உள்ளீடற்ற மேல்தோடு . 
பீதகம் - பொன்னிறம் ; பொன் ; பொன்னரி 

பீர்க்கு - ஒரு கொடிவகை. 
தாரம் ; மஞ்சள் ; இருவேரி ; துகில்வகை ; தேன் ; பீர்ச்சாங்குழல் - காண்க : பீச்சாங்குழல் , 
பித்தளை ; ஒரு சாந்துவகை . 

பீர்ச்சுதல் - காண்க : பீச்சுதல் . 
பீதகவாடை பொன்னாலான ஆடை ; பொற் பீர்தங்குதல் - காண்க : பீர்பூத்தல் .. 
சரிகையுள்ள ஆடை . 

பீர்பீராய் - தாரைதாரையாய் . 
பீதகன் - வியாழன் . 

பீர்பூத்தல் - காமநோயால் பீர்க்கம் பூப்போல 
பீதகாட்டம் - செஞ்சந்தனக் கட்டை . 

உடல் பசத்தல் . 
பீதகாரகம் - வேங்கைமரம் ; சந்தனம் ; செவ்வள்ளி . | பீர்விடுதல் - பெருக்கெடுத்தல் .. 
பீதகாவேரம் - மஞ்சள் ; பித்தளை . 

பீரங்கி - பெருங்குழாயான வெடிகருவி . 
பீதகி - அரிதாரம் . 

பீரம் - காண்க : பீர்க்கு ; பசலை நிறம் ; பூவரச 
பீதசாரம் - காண்க : பீதகாரகம் . 

மரம் ; காண்க : வாகை ; தாய்ப்பால் ; வீரம் ; 
பீதசாலம் - வேங்கைமரம் ; சந்தனம் . 

வலிமை . 
பீதத் துரு – காண்க : மரமஞ்சள் .. 

பீராய்தல் - பொறுக்கல் ; ஆராய்தல் ; 

சிறிது 
பீத துண்டம் - சிச்சிலி . 

சிறிதாகச் சேர்த்தல் ; கொழித்தல் . 
பீதபீசம் - வெந்தயம் . 

பீரிடுதல் -- விரைந்து பாய்தல் ; நீர் முதலியன 
பீதம் - ஒரு சாந்துவகை ; பொன் ; பொன்னிறம் ; 

தாரையாகப் பாய்தல் ; அலறுசத்தமிடுதல் . 
மஞ்சள் ; கத்தூரி ; இருவேரி ; குடிக்கை ; | பீரு - புருவம் ; அச்சமுள்ளோன் . 
அரிதாரம் ; அச்சம் ; பருமை ; நேரம் ; நீர் ; | பீருகம் - ஆந்தை ; கரடி ; காடு . 
பன்றி ; எலி . 

பீருகன் - அச்சமுடையோன் . 
பீதராகம் - தாமரை நூல் ; பொன்மை . 

பீருதந்தி - தண்ணீர்விட்டான் கிழங்கு . 
பீதரோகிணி - ஒரு மருந்துச் செடிவகை . 

பீரெனல் - விரைந்து பாய்தற்குறிப்பு . 
பீதலகம் - பித்தளை . 

பீரை - பீர்க்கங்கொடி 
பீதவண்ணம் - கடுக்காய் . 

பீரோ - நிலைப்பேழை , அலமாரி . 
பீதன் - அஞ்சுபவன் ; குடிப்பவன் ; சூரியன் . பீரோடுதல் - முலைப்பால் வெளிப்படுதல் . 


பீலகம் 


776 


புகழ்மை 


பீலகம் - காண்க : பீலிகை . 

பீவரம் - ஆமை ; கொழுப்பு . 
பீலி - மயில்தோகை ; மயில் ; சிற்றாலவட்டம் ; | பீவரி - அமுக்கிரா ; பசு ; பருவப்பெண் ; பெண் 
வெண்குடை ; 

பொன் ; மகளிரிடும் கால் கிளி . 
விரலணி ; சிறுசின்னம் ; வாத்தியப்பொது ; | பீழ்தல் - பிடுங்குதல் . 
பெருஞ்சவளம் ; மலை ; மதில் ; நத்தை ஓடு ; | பீழித்தல் - வருத்துதல் . 
பனங்குருத்து ; நீர்பாய் தொட்டி ; பந்தயமுறி . 

பீழை - துன்பம் . 
பீலிக்கண் - மயில்தோகைக்கண் ; மயிலிறகு . பீள் - கரு ; தானிய இளங்கதிர் ; இளமை . 
பீலிக்குஞ்சம் - அலங்காரத் தொங்கல் . 

பீளல் - பெண்குறி . 
பீலிக்குடை - மயில்தோகையாலான குடை ; பீளை - கண்மலம் . 
மயிற்குஞ்சம் . 

பீளை சாடுதல் - கண்ணழுக்குப் புறப்படல் . 
பீலிக்கொட்டு - நீர்பாய் தொட்டி . 

பீற்றல் - கந்தை , கிழியல் ; கடனாளி . 
பீலிகை - எறும்பு . 

பீறல் - கிழித்தல் ; கந்தை , கிழியல் . 
பீலித்தண்டு - எறியாயுதம் , பிண்டிபாலம் . 

பீறு - கிழிவு ; மலவாய் . 
பிலிப்பட்டை - பெரிய இறைகூடை . 

பீறுதல் - கிழித்தல் ; கிழிதல் ; பிளத்தல் ; கீறுதல் . 
பீலிபோடுதல் - பந்தயமுறியிடுதல் . 

பீனசம் - சளிநோய்வகை ; மூக்கடைப்பு நோய் . 
பீலியார் சமணர் . 
பீலிவாகை 

பீனம் - பருமை ; பெருமை ; காண்க : நீர்ப்பாசி ; 
நீண்ட மரவகை . 
பீலு - அணு ; அச்சம் ; உகாமரம் ; யானை ; 

கொடிப்பாசி ; பேடி ; ஊர் . 
எறும்பு . 

பீனிசம் - காண்க : பீனசம் . 
பீலுகம் - கரடி . 

பீனிசவடைப்பு - சளியால் மூக்கு அடைத்துக் 
பீலுகன் - காண்க : பீருகன் . 

கொள்கை . 


பு - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ப் + உ ) ; தொழிற் வழிவகை ; போக்கு ; சொல் ; விருப்பம் ; 
பெயர் விகுதி ; பண்புப்பெயர் விகுதி ; இறந்த கொண்டாடுகை ; பாடும் முறை ; வெற்றி ; 
கால வினையெச்ச விகுதி . 

புகழ் ; புரையுள்ளது . 
புக்ககம் - கணவன் வீடு . 

புகல்வி - விலங்கின் ஆண் . 
புக்கசன் - சண்டாளன் . 

புகல்வு - மனச்செருக்கு ; விருப்பம் ; புகலு தல் . 
புக்கி - பிராய்மரம் . 

புகலி - புதிதாகக் குடியேறியவன் ; சீகாழி . 
புக்கில் - உடம்பு ; வீடு ; புகலிடம் ; தங்குமிடம் . 

புகலிடம் - இருப்பிடம் ; ஊர் ; தஞ்சம் . 
புக்கு - காண்க : புக்கி . 

புகலுதல் - சொல்லுதல் ; விரும்புதல் ; தெரிதல் ! 
புக்குப்புக்கெனல் - நெருப்பில் காற்றுப்படுவதால் 
உண்டாகும் ஒலிக்குறிப்பு . 

ஒலித்தல் ; மகிழ்தல் . 
புக்குழி - காண்க : புக்ககம் . 

புகவு - புகுகை ; மேலேறுகை ; உணவு . 
புக்கை - நீரூற்றுள்ள கேணி ; ஒரு கூழ்வகை . 

புகழ் - துதி ; கீர்த்தி ; அருஞ்செயல் ; அகத்தி 
புக்தம் - உணவு ; துய்க்கப்பட்டது . 

வாகை . 
புகட்டுதல் - ஊட்டுதல் ; அறிவுறுத்துதல் ; புகழ்க்கூத்து - கதைத்தலைவன் 

புகழ்குறித்து 
உட்புகுத்துதல் . 

நிகழும் ஆடல் . 
புகடு - அடுப்பின் சுற்றுப்புறத்திலுள்ள மேடு . புகழ்கூறல் - கீர்த்தியை எடுத்து விளக்குகை . 
புகடுதல் - வீசியெறிதல் . 

புகழ்ச்சி - துதி . 
புகர் - கபில நிறம் ; கபில நிறமுள்ள மாடு ; நிறம் ; | புகழ்ச்சிமாலை - தொண்ணூற்றாறு சிற்றிலக்கிய 
ஒளி ; அடிகு ; சுக்கிரன் ; புள்ளி ; குற்றம் ; கறை ; வகையுள் அகவலடியும் கலியடியும் மயங்கிய 
அருவி ; உயிர் ; சோறு ; கொக்கு . 

வஞ்சிப்பாவால் மகளிரது சிறப்பைக் கூறும் 
புகர்க்கலை - புள்ளிமான்கலை . 

நூல் . 
புகர்முகம் - யானை ; ஒரு பாணவகை . 

புகழ்தல் - உயர்த்திக் கூறுதல் ; துதித்தல் ; 
புகர்வு - புகுகை ; மேலேறுகை ; உணவு . 

பாராட்டுதல் . 
புகரோன் - சுக்கிரன் . 

புகழ்பொருள் - உவமேயம் . 
புகல் - புகுகை ; இருப்பிடம் ; துணை ; பற்றுக் புகழ்மாலை - புகழை வெளிப்படுத்தும் நூல் . 
கோடு ; தஞ்சம் ; உடம்பு ; தானியக்குதிர் ; புகழ்மை - புகழ் ; புகழுடைமை . 


புகழ்வதினிகழ்தல் 


777 


புங்கவம் 


புகழ்வதினிகழ்தல் - இகழாவிகழ்ச்சி . 

புகைச்சல் - புகை ; இருள் ; பார்வை மயங்குகை ; 
புகழ்வீசு சந்திரன் - பச்சைக்கருப்பூரம் ; கருப்பூர வயிற்றெரிவு ; காண்க : புகையிருமல் ; செய்தி 
மரம் . 

வெளிப்படத் தொடங்குகை ; மனவெரிச்சல் . 
புகழ்வு - புகழ்ச்சி . 

புகைத்தல் - கோபத்தாலு ண்டாகும் மன 
புகழாப்புகழ்ச்சி - பழிப்பதுபோலப் புகழும் அணி வெரிச்சல் ; புகையச்செய்தல் ; புகையை 
வகை . 

உட்புகுத்தி உயிரினங்களை அழித்தல் ; கெடுத் 
புகழா வாகை - அகத்திமரம் ; அகங்காரம் . 

தல் ; சினக்குறிப்புக் காட்டுதல் . 
புகழாளன் - கீர்த்தியுடையோன் . 

புகைதல் - புகையெழும்புதல் ; ஆவியெழுதல் ; 
புகற்சி - விருப்பம் ; காதல் . 

செய்தி வெளிப்படத் தொடங்குதல் ; வருந்து 
புகற்றுதல் - விரும்பச் செய்தல் . 

தல் ; கோபித்தல் ; பயிர் முதலியன தீய்தல் ; 
புகா உணவு . 

குடி முதலியன அழிதல் ; தொண்டை முதலி 
புகார் - ஆற்றுமுகம் ; கழிமுகம் ; காவிரிப்பூம் யன கரகரத்தல் ; மாறுபடுதல் . 
பட்டினம் ; பனிப்படலம் ; மந்தாரம் ; மழை புகை நாற்றம் - கும்பல் வீச்சம் ; தீய்ந்த நாற்றம் . 
பெய்யும் மேகம் ; கபிலமரம் ; பெருங்கூச்சல் ; | புகைப்படம் -- ஒளிப்படம் , நிழற்படம் . 
இகழ்விளைக்கும் செய்தி ; முறையீடு . 

புகைப்படலம் - புகைச்செறிவு . 
புகிடி - மாதர் காதணியுள் ஒன்று . 

புகைபோடுதல் - காண்க : தூபம்போடுதல் . 
புகுடி - கழி ; வாயில் ; புருவம் ; காண்க : புகிடி . புகைமணம் - காண்க : புகைநாற்றம் . 
புகுத்தல் - போகவிடுதல் ; உட்செலுத்துதல் . புகையாற்றி - ஒட்டடை . 
புகுதல் - அடைதல் ; தொடங்குதல் ; உட்செல்லு புகையிருமல் - வெப்பத்தினால் புகைந்து இருமச் 
தல் ; தாழ்நிலையடைதல் ; ஆயுளடைதல் ; செய்யும் நோய்வகை . 
ஏறுதல் ; நிகழ்தல் ; உட்படுதல் ; அகப்படுதல் . புகையிலை - ஒரு செடிவகை . 
புகுதி - மனைவாயில் ; நுழைவாயில் ; நிகழ்ச்சி ; | புகையிலைகட்டுதல் - புகையிலைச் சரக்குக் 

ஆழ்ந்தறியும் நுண்ணறிவு ; வழி ; வருவாய் . கட்டுதல் ; புகையிலையைப் பாடஞ்செய்தல் . 
புகு துதல் - நிகழ்தல் ; நுழைதல் . 

புகையிலைகுடித்தல் - புகையிலைப் 

புகையை 
புகுந்தகம் - காண்க : புக்ககம் . 

உட்கொள்ளுதல் . 
புகுந்து பார்த்தல் - ஆழ்ந்துநோக்குதல் . 

புகையிலைத்தூள் - மூக்குப்பொடி . 
புகுபுகெனல் - விரைவுக்குறிப்பு ; ஒலிக்குறிப்பு . புகையிலைபோடுதல் - வெற்றிலையோடு புகை 
புகுமுகம்புரிதல் - ஒருவரை ஒருவர் எதிர்ப்பட்ட யிலையை மெல்லுதல் . 
விடத்துத் தலைவன் தன்னை நோக்குதலை புகையுண்ணுதல் - சுருட்டுப் பிடித்தல் ; புகை 
விரும்பும் தலைவியின் உள்ள நிகழ்ச்சி . 

பட்டுப் படத்தின் உருக்கெடுதல் . 
புகை - நெருப்பிலிருந்து தோன்றும் கரும்படலம் ; | புகையுயிர்த்தல் - கொதிப்படைதல் . 
பனிப்படலம் ; ஆவி ; தென்கீழ்த் திசைப்பாலன் புகையுறுப்பு - நேர்கட்டி , செந்தேன் , நிரியாசம் , 
குறி ; யோசனைத்தொலைவு ; கண்ணில் விழும் பச்சிலை , சந்தனம் , அகில் என்னும் அறு 
படலவகை ; துயரம் ; மாணிக்கக் குற்றம் ; வகைப் புகைச்சரக்கு . 
சாம்பிராணிப்புகை ; காண்க : தூபமணி ; புகையுறை - காண்க : புகையாற்றி . 
புகைவட்டம் . 

புகையூட்டுதல் - கூந்தல் முதலியவற்றுக்கு நறும் 
புகைக்கப்பல் - நீராவிக்கப்பல் . 

புகை யூட்டுதல் ; புகை பிடிப்பித்தல் ; நோவுற்ற 
புகைக்குண்டு - நச்சுப்புகை 

புகைக்கும் 

உடற்பகுதியில் மருந்துப்புகை யேற்றிச் 
பாண்டம் ; துப்பாக்கிக்குண்டு . 

சிகிச்சைசெய்தல் . 
புகைக்கூடு - புகைபோக்கி ; வானக்கூடு . 

புகையூர ( ற ) ல் - படிந்த புகைத்திரள் . 
புகைக்கூண்டு - காண்க : புகைக்கூடு ; ஆகாச புகைவட்டம் - எழுநரகத்துள் ஒன்று . 
வாணம் . 

புகைவு - புகைச்சல் ; மன வெரிச்சல் ; 
புகைக்கொடி - தூமகேது , வால் நட்சத்திரம் . வறட்டிருமல் . 
புகைகட்டுதல் - புகையேற்றுதல் ; புகையால் நிற புங்கம் - அம்பின் அடிப்பாகம் ; அம்பு ; குவியல் ; 
மூட்டுதல் . 

சிறந்தது ; உயர்ச்சி ; மெல்லாடை ; சிறுதுகில் ; 
புகை காட்டுதல் - புகைத்து நோய் நீக்குதல் ; 

காண்க : புன்கு ; தூய்மை . 
புகையுண்டாக்குதல் ; புகைபடைத்தல் . புங்கமரம் - ஒரு மரவகை . 
புகைகுடித்தல் - புகையிலை முதலியவற்றின் புங்கர்க்காழகம் - மெல்லிய ஆடைவகை . 
புகையை உட்கொள்ளுதல் . 

புங்கவம் - அம்பு ; எருது , நந்தி ; சிறந்தது . 
98 


புங்கவன் 


778 


புட்பபாணம் 


கண வனான 


ஐயனார் . 


புங்கவன் - சிறந்தோன் ; குரு ; தேவன் ; புத்தன் ; புட்கலாவருத்தம் - ஏழு முகிலில் ஒன்றானதும் 
அருகன் ; பாடாணவகை . 

பொன்பொழிவதுமான மேகம் ; மேகநாயகம் 
புங்கவி - பார்வதி ; தெய்வப்பெண் . 

நான்கனுள் ஒன்று ; நிறைய மழை பெய்யும் 
புங்கவிருகம் - கத்தூரிமான் . 

மேகம் . 
புங்கன் - மூடன் . 

புட்கலை - ஐயனார் தேவியருள் ஒருத்தி . 
புங்கானுபுங்கம் - மேன்மேல் தொடுக்கும் அம்புத் புட்கலைமணாளன் - புட்கலை 
தொகுதி ; பேசும்போது சொற்கள் அடுத்து 
வரும் விரைவு . 

புட்குத்திருப்பி - காண்க : வட்டத்திருப்பி . 
புங்கு - புங்கமரம் . 

புட்குரல் - நிமித்தமாகக் கருதப்படும் பறவை 
புச்சத்தலம் - மலவாய் . 

யொலி . 
புச்சம் - வால் ; பிருட்டம் ; வால் நட்சத்திரம் ; | புட்கோ - காண்க : கருடன் . 
பின்புறம் தொங்கும் ஆடைக்கொடுக்கு ; புட்டகம் - புடைவை . 
மயிற்றோகை ; தேள்கொடுக்கு ; தேள் . 

புட்டகமண்டபம் - கூடாரம் . 
புச்சி - காண்க : எருக்கு . 

புட்டம் - காக்கை ; நிறைவு ; உடலின் மலவாய்ப் 
புசகம் , 

பக்கம் ; பெண்குறி ; புடைவை . 
- பாம்பு . 
புசங்கம் 

புட்டல் - தலைச்சுமை . 
புசம் - புயம் ; கோணத்தின் புறக்கோடு ; புட்டா - துணியில் செய்யப்பட்ட பூத்தொழில் ; 
தயிராடை ; எருவறட்டி ; பதர் ; பேறு . 

வீங்கின அண்டம் . 
புசல் - பெருங்காற்று ; குச்சுமட்டை ; ஓர் அளவு . புட்டி - பருமை ; கொழுப்பு ; இடை ; குப்பி ; ஒரு 
புசித்தல் - உட்கொள்ளுதல் ; வினைப்பயன் முகத்தலளவைவகை ; சிறுபடி ; ஒரு 
முதலியன நுகர்தல் . 

நிறுத்தலளவைவகை ; நிலவளவைவகை . 
புசிப்பன - உண்டற்குரியன . 

புட்டில் - 

- அம்பறாத்தூணி ; விரலுறை ; உறை ; 
புசிப்பாளி - நற்பேறு பெற்றவன் . 

கூடை ; இறைகூடை ; முறம் ; குதிரைக்கு 
புசிப்பு - உண்ணுகை ; உண்பன , தின்பன , நக்கு உணவுகட்டும் பை ; கெச்சையணி ; தக்கோலக் 
வன , பருகுவன ஆகிய நால்வகை உணவு ; 

காய் ; குப்பி . 
வினைப்பயன் நுகர்ச்சி ; நல்லூழ் . 

புட்டிவெல்லம் - பனங்கட்டி . 
புசை - வட்டத்தின் முதற்கால் அல்லது புட்டு - காண்க : பிட்டு . 
மூன்றாங் காற்பகுதி ; முதலாம் இரண்டாம் | புட்டுக்கூடை - சிறுகூடை . 
மூன்றாம் ஏழாம் எட்டாம் ஒன்பதாம் இராசி . | புட்டை - அண்டவாதம் , பெருத்த அண்டம் ; 
புஞ்சம் - திரட்சி ; நூற்குஞ்சம் ; கூட்டம் ; நெய்த உடலின் மலவாய்ப் பக்கம் ; பெண்குறி . 
ஆடையின் அளவுவகை . 

புட்பகத்தேர் - காண்க : புட்பகவிமானம் . 
புஞ்சின்னம் - ஆண்குறி . 

புட்பகம் - காண்க : புட்பகவிமானம் ; மூக்கிரட்டை ; 
புஞ்சுதல் - ஒன்றுசேர்தல் . 

இரத்தின கங்கணம் . 
புஞ்சை - காண்க : புன்செய் , 

புட்பகவிமானம் - குபேரன் ஊர்தி . 
புட்கரம் - ; 

வானம் ; நீர் ; தாமரைப்பூ ; நாரை ; புட்பகவூர்தி - காண்க : புட்பகவிமானம் ; குபேரன் . 
யானைத் துதிக்கை நுனி ; வாள் அலகு ; வாள் புட்பகாசம் - 273 கோபுரங்களையும் 32 மாடி 
உறை ; அம்பு ; போர் ; பறையில் அடிக்குமிடம் ; 

களையும் உடைய கோயில் ; விமானக்கோயில் . 
வாத்தியவகை; பாண்டத்தின் வாய் ; ஒற்றுமை ; புட்பகீடம் - தேன்வண்டு . 
நோய்வகை ; கோட்டம் ; வெறி ; பாம்புவகை ; புட்பகேசி - உமாதேவி . 
விண்மீன்வகை ; பங்கு ; நிறைவு ; குகை ; பருந்து ; | புட்பகேது - மன்மதன் . 
வாள் ; வடநாட்டில் பொகார் என இக்காலத் புட்பசயனம் - மலர்ப்படுக்கை . 
தார் வழங்கும் ஒரு புண்ணிய தலம் ; ஏழு 

ஏழு புட்பசரன் - மலரம்பு கொண்ட மன்மதன் . 
தீவுகளுள் நன்னீர்க்கடலால் சூழப்பட்ட புட்பசாபன் - மலர்வில்லைக்கொண்ட மன்மதன் , 
பூபாகம் . 

புட்பசாமரம் - தாழை . 
புட்கரிணி - தாமரைத்தடாகம் ; கோயிற்குளம் ; | புட்பசாரம் - பூவின் தேன் . 
பெண்யானை ; ஒரு தீவுவகை . 

புட்பத்திராவகம் - பூ வி னின்று வடித்தெடுக்கும் 
புட்கலம் - நிறைவு ; முழுமை ; திங்கள் , செவ்வாய் , செய்நீர் . 
வியாழன் 

என்னுங் கிழமைகளில் ஒன்றும் புட்பதந்தம் - வடமேற்றிசை யானை . 
அமாவாசையும் கூடிய 

காலம் ; காண்க : புட்பபலம் - விளாங்கனி . 
புட்கலாவருத்தம் ; பிச்சையுணவு ; உடம்பு . புட்பபாணம் - மன்மதன் அம்பு ; வரிக்கூத்துவகை , 


புட்பபுடம் 


779 


புண்டரீகம் 


புட்பபுடம் - குடங்கை இரண்டும் இயைந்து பக்கங் புடைக்காலம் - இடைப்பட்ட காலம் .. 
காட்டி நிற்கும் இணைக்கைவகை . 

புடைக்கொள்ளுதல் - தட்டுதல் ; அருகு பருத்தல் . 
புட்பம் - பூ ; வாழை ; மகளிர் தீட்டு ; கண்ணோய் புடைகவலுதல் - வேறு சிந்தையுடைத்தாதல் . 
வகை ; காண்க : புட்பகம் . 

புடைகவற்றி - வேறுசிந்தை . 
புட்பரசம் - பூவின் தேன் ; மகரந்தம் . 

புடைகொள்ளுதல் - காண்க : புடைக்கொள்ளுதல் ; 
புட்பரதம் - பூந்தேர் ; பூவின் தேன் ; பூந்தூள் . புரையோடுதல் . 
புட்பராகம் - ஒன்பதுவகை மணியுள் ஒன்று . புடைத்தல் - அரிசி முதலியவற்றைத் தவிடு , தூசி 
புட்பவதி - பூப்படைந்த பெண் . 

முதலியன போகும்படி முறத்தில் இட்டுத் 
புட்பவருடம் - மலர்மழை ; காண்க : புட்பாஞ்சலி ; தட்டுதல் ; அடித்தல் ; குத்துதல் ; கொட்டுதல் ; 
சிறு தூற்றல் . 

சிறகடித்தல் ; நூல் முதலியன ஏற்றுதல் ; 
புட்பவாகனன் - அருகன் . 

துவைத்தல் ; குட்டுதல் ; உடைத்தல் ; நீந்துதல் ; 
புட்பவிமானம் - பூந்தேர் . 

வீங்குதல் ; பருத்தல் ; வெளிப்படுதல் ; ஆர 
புட்பறை - பறைவகை . 

வாரித்தல் ; அலைத்துப் பெருகுதல் ; தட்டுதல் . 
புட்பாகன் - திருமால் . 

புடைநகர் - புறநகர் . 
புட்பாசவம் - பூந்தேன் . 

புடை நூல் - நூல்வகை மூன்றனுள் முதனூல் 
புட்பாசனன் -- பிரமன் . 

வழிநூல்களோடு பொருண்முடிபு ஒரு புடை 
புட்பாசனி - திருமகள் .. 

யொத்து ஒழிந்தன ஒவ்வாமையுடைய நூல் . 
புட்பாஞ்சலி - கைநிறையக்கொண்ட பூ ; பூவிட்டு | புடைப்பு - கொழித்தல் ; அடித்தல் ; வீங்குதல் ; 
வணங்கல் ; இரண்டு கையுங் குடங்கையாக இரகசியம் முதலியன வெளியாகை . 
வந்து ஒன்றும் இணைக்கைவகை . 

புடைப்பெண் - வைப்பாட்டி . 
புட்பித்தல் - மலர்தல் ; முகமலர்தல் ; பூப்படை | புடைபடுதல் - அணுகுதல் ; இடம்படுதல் ; மிகுதி 
தல் . 

யாதல் , திரண்டு பருத்தல் . 
புடகம் - இலைத்தொன்னை ; தாமரை . 

புடைபரத்தல் - சுற்று விரிதல் . 
புடபாகம் - புடமிடுகை ; செரிக்கை , சமைக்கை . புடைபெயர்ச்சி - வெளியேறுகை ; நிலைமாறுகை ; 
புடம் - புடமிடுங்கலம் ; மூடி ; வெயிலில் வைத்தல் கருத்தாவின் தொழிற்பாடு . 
முதலிய 

வழிகளாற் பக்குவப்படுத்துகை ; புடைபெயர்தல் - நிலைமாறுதல் ; வெளியேறுதல் ; 
புடமிடுகை ; பக்கம் ; இடம் ; உள்வளைவு ; அசைதல் ; எழுந்திருத்தல் ; தொழிற்படுதல் .. 
இலைக்கலம் ; கண்ணிமை ; கோவணம் ; புடைமண் - சுதை . 
மூடுகை ; கோள்களின் உண்மையான புடையல் மாலை . 
அன்றாடப்போக்கு ; ஒரு வானவளவைவகை ; புடையன் -- ஒரு பாம்புவகை . 
தூய்மை . 

புடையுண்ணுதல் - அடிபடுதல் . 
புடம்போடுதல் - காண்க : புடமிடுதல் ; மிக வருத்து புடைவை - மகளிர் சீலை ; ஆடை . 
தல் . 

புடோதகம் - தெங்கு . 
புடமிடுதல் - பொன் முதலியவற்றைத் தூய்மை புடோல் - காண்க: புடல் . 

செய்தல் ; பக்குவப்படுத்துதல் ; எரித்தல் . புண் - உடல் ஊறு ; தசை ; வடு ; மனநோவு . 
புடல் - ஒரு கொடிவகை ; பேய்ப்புடல் . 

புண்டரம் - சந்தனம் , நீறு முதலியவற்றால் 
புடலை - படர்கொடிவகை . 

நெற்றி முதலியவற்றில் தரிக்கும் குறி ; வெண் 
புடவி - பூமி , நிலவுலகம் . 

கரும்பு ; கழுகு ; காண்க : குருக்கத்தி . 
புடவித்தல் - வீங்குதல் . 

புண்டரிகத்தவன் - பிரமன் . 
புடவிமூலம் - குறட்டைவகை . 

புண்டரிகத்தி - திருமகள் . 
புடவை - காண்க : புடைவை . 

புண்டரிகம் - தென்கீழ்த்திசையானை ; 

புலி ; 
புடாயம் - மாணிக்கக் குற்றவகை . 

வண்டு ; தாமரை ; வெண்டாமரை . 
புடை - பக்கம் ; இடம் ; பகுதி ; முறை ; கிணற்றி புண்டரிகன் - திருமால் . 
னுடைய புடைப்பு ; 

எலிவளை ; துளை புண்டரிகை - திருமகள் . 
முதலியன ; ஏழனுருபு ; திரட்சி ; அடி ; குத்து ; புண்டரீகபுரம் - புலிக்கால் முனிவர் வணங்கிய 
அடித்து உண்டாக்கும் ஒலி ; பகை ; போர் ; சிதம்பரம் . 
பழம் முதலியவற்றின் பருத்த பாகம் . 

புண்டரீகம் - வெண்டாமரை ; காண்க : புண்டரிகம் ; 
புடை ( வி ) - அடி ; குத்து ; குட்டு ; வீங்கு ; விசிறு . கழுகு ; காண்க : மாசிபத்திரி ; பெருநோய்வகை ; 
புடைக்கருத்து - இனம்பற்றிச் சார்ந்துவரும் வெண்கொற்றக்குடை ; வேள்விவகை ; புற்று ; 
கருத்து . 

அரியணை ; சவரி . 


புண்டரீகாட்சன் 


780 


புத்தி கெட்டுப்போதல் 


- 


புணரி 


} 


அறச் 


புண்டரீகாட்சன் 

தாமரைக்கண்ணனான படுத்துதல் ; கூட்டிச்சொல்லுதல் ; கட்டுதல் ; 
திருமால் . 

படைத்தல் ; பிரபந்தமாகச் செய்தல் 
புண்ணழற்சி - புண்ணால் உண்டாம் எரிவு . புணர்தம் - புனர்பூசநாள் . 
புண்ணழற்றி - புண்ணில் வைக்கும் காரமருந்து . புணர்தல் - பொருந்துதல் ; கலவிசெய்தல் ; அள 
புண்ணழற்றுதல் - காண்க : புண்ணழற்சி . 

வளாவு தல் ; மேற்கொள்ளுதல் ; ஏற்புடைய 
புண்ணளை புண்ணின் குழி . 

தாதல் ; 

விளங்குதல் ; எழுத்து முதலியன 
புண்ணாக்கு காண்க : பிண்ணாக் 

சந்தித்தல் ; உடலிற்படுதல் ; கூடியதாதல் ; 
புண்ணியகருமம் - நற்செயல் . 

தலைவனும் தலைவியும் கூடுதலாகிய குறிஞ்சி 
புண்ணியசாந்தம் - சாணி ; திருநீறு . 

உரிப்பொருள் . 
புண்ணியதிசை - வடக்கு . 

புணர்தை - காண்க : புணர்தம் . 

கலவி ; 

சேர்க்கை ; 
புண்ணியபூமி - காண்க : ஆரியாவர்த்தம்; புண்ணிய புணர்ப்பு - தொடர்பு ; 
தலம் . 

எழுத்து முதலியவற்றின் சந்தி ; நட்பு ; துணை ; 
புண்ணியம் - அறம் ; தருமம் ; நல்வினை ; 

உடல் ; கடல் ; சூழ்ச்சி ; ஏவல் ; பிரபந்தம் ; 
தூய்மை ; தெய்வத்தன்மை ; நற்செயல் ; மாயம் ; செயல் . 
காண்க : நவபுண்ணியம் ; புண்ணியசாந்தம் ; புணர்வு - சேர்க்கை ; கலவி ; இசைப்பு ; உடல் . 
நீர்த்தொட்டி . 

கடல் ; அலை ; கரை ; தனிமை . 
புண்ணியமுதல்வன் - கடவுள் ; புத்தன் . 

புணரியிற்றுயின்றோன் - கடலிற் பள்ளிகொண்ட 
புண்ணியமுதல்வி - பார்வதி ; தவத்திற் திருமால் . 
சிறந்தவள் . 

புணரியோர் - ஒன்றுகூட்டியவர் . 
புண்ணியமூர்த்தி - புண்ணியமே உருவெடுத்தாற் புணி - மயிர்முடி . 

போன்றவன் ; கடவுள் ; புத்தன் ; அருகன் . புணை - தெப்பம் ; மரக்கலம் ; உதவி ; மூங்கில் ; 
புண்ணியவதி , பேறு பெற்றவள் ; 

விலங்கு ; ஈடு ; ஆள் பொறுப்பு ; ஒப்பு . 
புண்ணியவாட்டி சிந்தனையுடையவள் ; புணைகயிறு - பூட்டாங்கயிறு . 
நற்குணமுடையவள் . 

புணைசல்விடுதல் - காண்க : பிணையடித்தல் .. 
புண்ணியவான் - புண்ணியமிக்கவன் ; அறஞ் புணைத்தல் - கட்டல் . 
செய்பவன் ; பேறுபெற்றவன் . 

புணைப்படுதல் - பொறுப்பாதல் . 
புண்ணியன் - காண்க : புண்ணியவான் ; கடவுள் ;; புணையலடித்தல் - காண்க : பிணையடித்தல் . 
சிவபிரான் ; அருகன் ; புத்தன் . 

புத்தகம் - நூல் ; ஓவியம் தீட்டிய துணி ; மயி 
புண்ணியை - காண்க : புண்ணியவதி ; துளசி .. 
புண்ணீர் - இரத்தம் . 

புத்தசேடம் - உண்ட மிச்சில் . 
புண்ணுடம்பு - பிள்ளைபெற்ற பச்சையுடம்பு ; | புத்தசைத்தியம் - புத்தாலயம் . 
பாவ உடல் . 

புத்தப் ( ம் ) புதிய - மிகப் புதிய . 
புண்ணுறுத்துதல் - வருத்துதல் . 

புத்தம் - புத்தமதம் ; உணவு . 
புண்படுத்துதல் - புண்ணுண்டாக்குதல் ; வருத்து புத்தமதம் - பௌத்தசமயம் . 
தல் ; மனம் நோவச்செய்தல் . 

புத்தமுதம் - புதிய உணவு . 
புண்படுதல் - காயமடைதல் ; வருந்து தல் . 

புத்தர் - புத்தப் பதவிபெற்ற பெரியோர்கள் ; 
புண்வழலை - புண்ணிலிருந்து வடியும் சீழ் . 

புத்த சமயத்தோர் . 
புண்வாய் - புண்ணின் துளை . 

புத்தன் - கௌதமர் ; புத்த சமயத்தான் ; 
புணர் - புதுமை ; சேர்க்கை . 

திருமாலவதாரத்துள் ஒன்று ; அருகன் ; 
புணர் ( வி ) - சேர் . அணை ; புணர் என் ஏவல் . புதியவர் ; புதியது ; நாணயவகை . 
புணர்க்கை - சேர்க்கை ; சூழ்ச்சி ; மாயம் . 

புத்தாடை - புதிய ஆடை . 
புணர்குறி - தலைவன் தலைவியர் சந்திக்கும் புத்தாத்திரி - காண்க : அருநெல்லி , 
குறியிடம் . 

புத்தி - அறிவு ; இயற்கையுணர்வு ; ஆராய்ந்து 
புணர்ச்சி - சேர்க்கை ; ஒரே நாட்டார் ஆதல் ; செய்யும் கரணம் ; போதனை ; வழிவகை ; 
கலவி ; எழுத்து முதலியவற்றின் சந்தி ; முன் கழுவாய் ; உரிமை ; கோளின் நடை ; புட்டி . 
பின் தொடர்பு ; அணிகலன் . 

புத்திக்கூர்மை - கூர்த்த அறிவு . 
புணர்ச்சிவிதும்பல் - புணர்ச்சிக்கு விரையும் புத்தி கெட்டவன் - மூடன் ; நேர்மையில்லாதவன் . 
விருப்பம் . 

புத்தி கெட்டுப்போதல் - உணர்வு கெடுதல் ; தவறுத்த 
புணர்த்தல் - சேர்த்தல் ; எழுத்து முதலியன 

செயல் செய்தல் ; நேர்மையற்றுப் 
சந்திக்கும்படி செய்தல் ; நிகழ்த்துதல் ; பாகு 


லிறகு . 


* 


லான 


போதல் . 


புத்தி கோசரம் 


781 


புதுக்கணித்தல் 


புத்தி கோசரம் - அறிவுக்குப் புலப்படுவது . 

புத்தேளிர் - வானோர் , தேவர் . 
புத்திசாலி - அறிவாளி . 

புத்தேளுலகம் - வானுலகு . 
புத்திதடுமாறுதல் - காண்க : புத்திகெட்டுப்போதல் . புத்தேன் - எட்டிமரம் .. 
புத்திதம் - எட்டிமரம் . 

புத்தோடு - புதுப்பானை . 
புத்தி நுட்பம் - அறிவுக்கூர்மை . 

புத வாயில் . 
புத்திபண்ணுதல் - எண்ணிப்பார்த்தல் ; உறுதி | புதசனன் - அறிஞன் . 
யாகக் கொள்ளுதல் . 

புதஞ்செய்தல் - தாவியெழுதல் . 
புத்திமட்டு - புத்திக்குறைவு . 

புதம் - மேகம் ; அறிவு . 
புத்திமதி - அறிவுரை .. 

புதமெழுதல் - காண்க : புதஞ்செய்தல் . 
புத்திமயக்கம் - அறிவுக்கலக்கம் ; பைத்தியம் . புதர் - தூறு ; புற்சாதி ; மருந்துப்பூண்டு ; அரும்பு . 
புத்திமாறாட்டம் - பைத்தியம் . 

புதரவண்ணான் - காண்க : இராப்பாடி . 
புத்திமான் - காண்க : புத்திசாலி . 

புதல் - தூறு ; ஒரு புல்வகை ; மருந்துப்பூண்டு ; 
புத்தியறிதல் - அறிவு தெளிதல் ; பெண்கள் பூப் அரும்பு ; புருவம் . 
படைதல் . 

புதல்வர்ப்பேறு - ஆண்மக்களைப் பெறுகை . 
புத்தியீனம் - அறியாமை . 

புதல்வன் - மகன் ; மாணாக்கன் ; குடி . 
புத்தியீனர் - அறிவுக்கேடர் . 

புதல்வி - மகள் . 
புத்தியூட்டுதல் - அறிவு புகட்டுதல் . 

புதவம் - வாயில் ; அறுகு . 
புத்திரகன் - விசேட தீட்சை பெற்றவன் ; புதவாரம் - புதன்கிழமை . 
அன்பன் ; வஞ்சகன் . 

புதவு - கதவு ; வாயில் ; மதகு ; 

மதகு ; திட்டிவாசல் ; 
புத்திரகாமேட்டி - புதல்வனைப் பெற விரும்பிச் 

குகை ; அறுகம்புல் . 
செய்யும் வேள்வி வகை . 

புதளி - புலால் . 
புத்திரசந்தானம் - ஆண்வழி .. 

புதற்பூ - காண்க : நிலப்பூ . 
புத்திரசம்பத்து - மக்கட்செல்வம் . 

புதன் - ஒன்பது கோள்களுள் ஒன்று ; கிழமை 
புத்திரசோகம் - பிள்ளையை இழந்த துன்பம் . 

களுள் ஒன்று ; புலவன் ; தேவன் . 
புத்திரத்தானம் - சந்தானத்தைக் குறிக்கும் புதா - கதவு ; மரக்கானாரை ; பெருநாரை . 
இலக்கினத்துக்கு ஐந்தாமிடம் . 

புதானன் - அறிஞன் ; குரு . 
புத்திரநாதன் - பிள்ளையினால் காக்கப்படுபவன் . புதிசு ( து ) - புதுமையான து ; புதியது , திரு 
புத்திரப்பிரதிநிதி - தத்துப்பிள்ளை . 

விளக்கின் முன் வைக்கப்படும் முதல் விளைச்சற் 

காணிக்கை . 
புத்திரபௌத்திரபாரம்பரியம் - வமிசபரம்பரை . 
புத்திரமார்க்கம் - காண்க : கிரியாமார்க்கம் . 

அறுவடையானதும் கொண்டாடும் 
புத்திரலாபம் - மகப்பேறு . 

பண்டிகை ; புதிதாகச் சமைத்த சோறு . 
புத்திரன் - மகன் ; மாணாக்கன் ; 

புதியதுண்ணுதல் - முதலில் விளைந்த விளைவை 

அற நூலில் 
கூறப்படும் பன்னிருவகைப் புதல்வர்களுக்கும் 

நல்வேளையிற் சமைத்துண்ணுதல் ; புதிதாய் 
பொதுப்பெயர் . 

ஒன்றைப் புசித்தல் . 
புத்திரி - மகள் ; காண்க : கீழாநெல்லி ; கரிமுள்ளி. 

புதியமனிதன் - அயலான் ; வேலையிற் புதிதாக 
புத்திரிகாசுதன் - மகளுடைய 

அமர்ந்தவன் ; புதிதாகப் பெற்றெடுத்த ஆண் 
மகன் ; காண்க : 

குழந்தை . 
புத்திரிபுத்திரன் . 
புத்திரிகை - மகள் ; சித்திரப்பாவை . 

புதியவர் } - புதிதாக வந்தவர் ; விருந்தினர் . 
புத்திரிபுத்திரன் - தன் மகள் வயிற்றுப் பிறந்த 

புதியனபுகுதல் - சொல் , வழ க்கம் முதலியன 
வனும் தனக்கே மகனாகக் கொள்ளப்பட்ட 

புதியனவாக உண்டாகை . 
வனுமாகிய பேரன் . 

புதியோர் - காண்க : புதியவர் . 
புத்திரேடணை - பிள்ளைகளிடம் அன்பு . 

புதிர் - திருவிளக்கின் முன் வைக்கப்பட்ட முதல் 
புத்திவான் - காண்க : புத்திசாலி . 

விளைச்சற் காணிக்கை ; விடுகதை . 
புத்திவிருத்தி - அறிவுப்பெருக்கம் . 

புதினக்கடுதாசி - செய்தித்தாள் . 
புத்து - புதல்வரில்லாதார் அடையும் நரகவகை ; புதினம் - புதுமை , நூதனம் ; செய்தி ; வியப்பு ; 
பௌத்தமதம் ; புற்று . 

கதை . 
புத்துரை - புதிய உரை . 

புதினா - கீரைவகை . 
புத்தேணாடு - காண்க : புத்தேளுலகம் . 

புதுக்கட்டு - புதிய முறை . 
புத்தேள் - புதுமை ; புதியவள் ; தெய்வம் ; தேவர் . புதுக்கணித்தல் 

புதுக்கணித்தல் - அழகுபெறுதல் . 


புதியது 


- 


புதுக்கணிப்பு 


782 


புயலேறு 


ஆகாமியம் . 


புது நீர்விழது . } - நிகழ்த்தும்கொண்டாட்டம் : 


புதுக்கணிப்பு - புதியவொளி . 

புதைகுழி - பிணத்தைப் புதைக்கத் தோண்டப் 
புதுக்கருக்கு - வேலைத் தொடக்கத்தில் புதிய படும் குழி . 
ஆளுக்கு உண்டாஞ் சுறுசுறுப்பு ; புதுமை . புதைத்தல் - அடக்கம்பண்ணுதல் ; 

ஒளித்து 
புதுக்கலம் - புதிய மட்பாண்டம் . 

வைத்தல் ; வாய் முதலியவற்றைப் பொத்து 
புதுக்குடி - புதிதாய் வந்தேறிய குடி . 

தல் ; போர்த்தல் ; மறைத்துப் பேசுதல் ; மணி 
புதுக்குதல் - புதுப்பித்தல் ; அலங்கரித்தல் . 

பதித்தல் ; வலிமையைக் 

குறைத்தல் ; 
புதுக்குப்புறம் - கோயில் முதலியவற்றைப் புதுப் அமிழ்த்துதல் . 
பித்தற்கு ஒதுக்கிவைக்கப்பட்ட அறக் புதைதல் - மறைதல் ; அமிழ்தல் ; உள்ளடங்கி 
கட்டளை . 

இருத்தல் . 
புதுக்கோள் - புதிதாகப் பற்றிக்கொள்ளப் புதைபொருள் - பூமியிற் புதைந்து கிடக்கும் 
பட்டது . 

பொருள் ; ஆழ்ந்த கருத்துடையது . 
புதுச்சரக்கு - புதிய வாணிகப் பண்டம் ; காண்க : புதைமணல் - சொரிமணல் . 

புதையல் - பூமியில் மறைந்துகிடந்த நிதி ; ஆழ்ந்த 
புதுத்திங்கள் - பிறைச்சந்திரன் . 

கருத்துடையது ; மறைகை ; அம்புக்கட்டு ; 
புதுநடை - புது மாதிரியான முறை அல்லது 

கேடயம் . 
ஒழுக்கம் . 

புதையிருள் - மிகுந்த இருள் . 
புது நிறை - புதுவெள்ளம் . 

புந்தி - அறிவு ; மனம் ; புதன் ; நெல் வகை . 
ஆற்றில் புதுநீர் வந்தபோது புந்தியர் - புலமையோர் . 
நீராட்டு 

. புப்புசம் - நுரையீரல் . 
புதுப்பழக்கம் - புதிய வழக்கம் ; பழக்கமில்லா பும் - ஆண் ; ஆண்குறி ; ஓர் ஒலிக்குறிப்பு . 
தவன் செயல் . 

புமான் - ஆண்மகன் ; கணவன் ; ஆன்மா ; காண்க : 
புதுப்பித்தல் - பழுதுபார்த்தல் ; காலத்திற்கு அசுத்ததத்துவம் . 
ஏற்ப மாற்றியமைத்தல் . 

புய்த்தல் - பறித்தல் , பிடுங்கல் ; பயத்தல் . 
புதுப்புனல்விழவு, காண்க : புது நீர்விழவு . 

புய்தல் - பறிக்கப்படுதல் ; மறைதல் . 
புதுப்புனலாட்டு 

புயக்கறுதல் - பசுமையறு தல் ; வெளியேறத் 
புதுப்பெண் புதிதாக மணமான பெண் . 

தொடங்குதல் . 
புதுப்பெயல் - முதன் முதல் பெய்யும் மழை , 

புயக்கு - மனக்கவர்ச்சி ; விட்டு நீங்குதல் . 
புதுமணம் - கலியாணம் . 
புதுமணவாளன் - புதிதாக மணஞ்செய்து புயகம் - பாம்பு . 

பாம்பை 

புயகாசனன் 
கொண்டவன் ; நித்திய கல்யாணன் ; தினமும் 

உணவாகக் கொள்ளும் 
இன்பம் நுகர்பவன் . 

கருடன் . 
புதுமாடு - பழக்கப்படாத மாடு . 

புயகோடரம் - கைக்குழி , கைப்பொருத்து . 
புதுமுகனை - தொடக்கம் . 

புயங்க நிருத்தம் - ஒரு நடனவகை . 
புதுமை - புதிதாந்தன்மை; பழக்கமின்மை ; 

புயங்கம் - பாம்பு : ஒரு நடனவகை . 
வியப்பு ; மிகுதி ; எழில் . 

புயங்கமலை - ஆதிசேடனது வடிவமாகக் கருதப் 
செயல் தோற்று 

படும் திருவேங்கடமலை . 

; போல் 
காட்டிக்கொள்ளுதல் . 

புயங்கொட்டுதல் - வீரத்தின் குறியாகத் தோள் 
புது மொழிதல் - புதிய செய்தி கூறுதல் . 

தட்டுதல் . 
புதுவது - புதிது . 

புயத்தல் - பறித்தல் ; வெளியேறுதல் ; 
புதுவை - புதுச்சேரி , சீவில்லிபுத்தூர் , 

பெயர்த்தல் . 
புதுக்கோட்டை முதலிய ஊர்ப் பெயர்களின் புயத்துணை - தகுந்த துணைவன் . 
மரூஉச்சொல் . 

புயம் - தோள் ; புடை ; கோணத்தின் பக்கக்கோடு . 
புதுவோர் - புதிய மாந்தர் ; அனுபவமற்றவர் . புயமுட்டி - வில்லைத் தோள் மேல் பிடித்து மேல் 
புதை - மறைவு ; காட்டில் மரமடர்ந்த இடம் ; நோக்கி அம்பெய்யும்வகை . 
மறைபொருள் ; புதைபொருள் ; மறைவிடம் : | புயல் - மேகம் ; மழைபெய்கை ; நீர் ; கொடுங் 
உடல் ; அம்புக்கட்டு ; புதுமை ; உட்டுளை , காற்று ; சுக்கிரன் . 
ஆயிரம் . 

புயல்வண்ணன் - திருமால் . 
புதை ( வி ) - மறைத்து வை ; சேமி . 

புயலேறு - இடி . 


) 


புயவகுப்பு 


783 


புராந்தகி 


புயவகுப்பு - பாட்டுடைத்தலைவனது 

தோள் 

புரவலன் - காத்து தவுவோன் ; அரசன் ; கொடை 
வலியை மிகுத்துக் கூறுவதான கலம்பகத்துள் யாளன் . 
ஓர் உறுப்பு . 

புரவாசம் - நகரத்தில் வாழ்கை . 
புயவலி - தோள்வலிமை . 

புரவாயில் - கோபுரவாயில் . 
புயாந்தரம் - மார்பு . 

புரவி - குதிரை ; குதிரை , யானை இவற்றைக் 
புரகரன் - காண்க : புரதகனன் . 

கட்டுமிடம் ; அசுவினிநாள் ; சாதி . 
புரசல் - காண்க : புரைசல் . 

புரவிசயன் - திரிபுரம் வென்ற சிவபிரான் . 
புரசு - பூவரசுமரம் ; சிறு பெண்குழந்தை ; ஒரு புரவித்தேவர் - குதிரை முகமுள்ள தேவரான 
மரவகை . 

அசுவினிதேவர்கள் . 
புரசை - யானைக் கழுத்திலிடுங் கயிறு . 

புரவிவட்டம் - குதிரை செலுத்தும் வீதியாகிய 
புரட்சி - மாறுதல் ; பிறழ்வு ; அரசியல் கெட்ட வையாளிவீதி . 
நிலைமை ; ஒழுங்கின்மை . 

புரவிவேள்வி - காண்க : அசுவமேதம் . 
புரட்டன் - மாறாட்டுக்காரன் . 

புரவு - பாதுகாப்பு ; அரசு ; 

கொடை ; 
புரட்டாசி - தமிழ் மாதங்களுள் ஆறாவது : ஆட்சியிடம் ; அரசிறை ; இறையிலி நிலம் ; 
பூரட்டாதிநாள் . 

ஆற்றுநீர் பாயும் வயல் ; செழுமை . 
புரட்டியடித்தல் - மாறாட்டமாய்ப் பேசுதல் ; புரவுவரி - காண்க : புரவரியார் . 
உண்மையை மறுத்தல் ; நன்றாக அடித்தல் . புரவுவரித்திணைக்களம் - அரசிறைக் 

கணக்கர் 
புரட்டு - கீழ்மேலாகத் திருப்புதல் ; மாறுபட்ட கூடும் உத்தியோகசாலை . 
பேச்சு ; வஞ்சகம் ; வயிற்றுவலி ; கறிவகை ; புரளி - பொய் ; வஞ்சனை ; குறும்பு ; சண்டை ; 
வாந்திக்குணம் . 

கலகம் ; முருட்டுத்தனம் . 
புரட்டுதல் - உருட்டுதல் ; செய்து முடித்தல் ; கீழ் புரளிக்காரன் - பொய்யன் ; புரட்டுச் செய்வோன் ; 
மேலாகத் திருப்புதல் ; கறி முதலியவற்றைக் 

சண்டையிடுபவன் ; ஆணையை மீறிக் கலகஞ் 
கிண்டி வதக்கு தல் ; குமட்டுதல் ; வஞ்சித்தல் ; 

செய்பவன் . 
மாறுபடுத்துதல் ; தேய்த்தல் ; அழுக்காக்குதல் ; | புரளிபண்ணுதல் - குறும்பு செய்தல் ; எள்ளிநகை 
மறுத்தல் ; புத்தக ஏடுகள் முதலியவற்றைத் 

யாடல் . 
திருப்புதல் , 

புரளுதல் - உருளுதல் ; கழிதல் ; அலைமறிதல் ; 
புரட்டுருட்டு - மாறாட்டமாகப் 

பேசுதல் ; 

நிரம்பிவழிதல் ; அழுக்காதல் ; நீரிற்கலத்தல் ; 
தந்திரச் செயல் . 

சொற்பிறழுதல் ; மிகுதல் ; மாறிமாறி வருதல் ; 
புரட்டை - பூரட்டாதிநாள் . 

சாதல் . 
புரண்டை - பிரண்டைக்கொடி . 

புராகிருதபாவம் - முன்செய்த தீவினை . 
புரணப்பொருள் - குறிப்பில் தோன்றும் பொருள் . புராகிருதம் - முன் செய்தது . 
புரணம் - நிறைவு ; அசைகை ; துடிக்கை ; புராணகன் - காண்க : புராணிகன் ; படிப்போன் . 
தோன்றுகை ; மயக்கம் ; ஒளி . 

புராணபுருடன் - திருமால் . 
புரணி - ஊன் ; தோல் ; சாரமற்றது . 

புராணம் - பழைமை ; தொன்மம் , பழங்கதை ; 
புரத்தல் - காத்தல் ; மிகுதியாகக் கொடுத்தல் ; 

வேதவாக்கியப் பொருள்களை வலியுறுத்தும் 
வணங்குதல் ; அருளுதல் . 

கோயிலிற் 

படிப்பதற்கு 
புரதகனன் - திரிபுரம் அழித்த சிவபிரான் . 

விடப்பட்ட மானியம் . 
புரந்தரம் - தோள் . 

புராணன் - பழமையான கடவுள் . 
புரந்தரலோகம் - இந்திரலோகம் . 

புராணிகன் - புராணப் பிரசங்கம் செய்வோன் ; 
புரந்தரன் - இந்திரன் . 

புராணம் செய்த ஆசிரியன் . 
புரந்தார் - புரவலர் ; அரசர் . 

புராணை - காண்க : புராதனி. 
புரப்பு - பாதுகாப்பு , ஓம்புகை . 

புராதனகாண்டம் - விவிலிய 

பழைய 
புரப்போர் - காப்பாற்றுபவர் ; அரசர் . 

ஏற்பாடு . 
புரம் - ஊர் ; நகரம் ; தலைநகரம் ; முப்புரம் ; புராதனம் - பழமையானது ; பழமை : கிழத்தனம் ; 

; 
கோயில் ; மேன்மாடம் ; வீடு ; உடல் ; தோல் ; 

பழஞ்சோறு . 
முன் . 

புராதனர் - முன்னோர் . 
புரமூன்றெரித்தோன் , 

புராதனி - பழமையான பார்வதி . 
புரமெரித்தோன் காண்க : புரதகனன் . 

புராந்தகன் - காண்க : புரமெரித்தோன் . 
புரவரியார் - அரசிறைக் கணக்கர் . 

புராந்தகி - சிவசத்தி . 


நூல் ; 


புராணம் 


நூலின் 


} 


புராந்திமகாண்டம் 


784 


புரூரம் 


புருடநட்சத்திரம், } - இரேவதிநாள் . 


புராந்திமகாண்டம் - காண்க : புராதனகாண்டம் . புரிவின்மைநயம் - புத்த சமயத்து 

நயம் 
புராந்திமம் - பழைமை . 

நான்கனுள் ஒன்று . 
புராரி - காண்க : புரமெரித்தோன் . 

புரிவு - அன்பு ; 

விருப்பம் ; தொழில் ; தவறு ; 
புராவிருத்தம் - இதிகாசம் . 

தப்பி நீங்குகை ; வேறுபடுகை ; தெளிவு . 
புரி 

செய்கை ; கயிறு ; முறுக்கு ; சுருள் ; சுரி ; புரீடம் - மலம் ; அழுக்கு . 
சங்கு ; விருப்பம் ; யாழ்நரம்பு ; மாலை ; கட்டு ; புரு - ஒரு மரவகை ; மிகுதி ; பருமை ; வீடுபேறு ; 
தலைநகர் ; மருதநிலத்தூர் ; உடல் . 

குழந்தை ; ஓரரசன் ; விருடப தீர்த்தங்கரர் ; 
புரி ( வி ) - புரிஎன் ஏவல் ; செய் ; விரும்பு . 

ஓர் அசுரன் . 
புரிக்கூடு - நெற்சேர் . 

புருகூதன் - வேள்விகளில் மிகுதியாக அழைக்கப் 
புரிகுழல் - கடைகுழன்று சுருண்ட கூந்தல் . 

படும் இந்திரன் . 
புரிகை - அங்கக்கிரியைவகை . 

புருடகாலம் - முப்பத்தைந்து ஆண்டுக்காலம் . 
புரிசடை - திரண்டு சுருண்ட . சடை . 

புருடதத்துவம் - சுத்தாசுத்த தத்துவம் ஏழனுள் 
புரிசம் -- அருமை ; நான் குமுழ நீளம் . 

ஒன்றாகியதும் மும்மலங்களோடு 

கூடியது 
புரிசாலம் - கெஞ்சுகை ; விண்ணப்பம் . 

மான தத்துவம் . 
புரிசை - மதில் . 
புரித்தல் - விரும்பச்செய்தல் ; நிரைத்தல் ; பதித் 
தல் ; பொருள் விளங்குதல் ; விளங்குதல் . 

புருடம் - ஐந்துவகைப் பிரமங்களுள் ஒன்றான 
புரிதல் - விரும்புதல் ; தியானித்தல் ; செய்தல் ; 

மந்திரம் ; காண்க : தற்புருடம் ; நான்குமுழ 
படைத்தல் ; ஈனுதல் ; கொடுத்தல் ; நுகர்தல் ; 

நீளம் ; புன்னைமரம் . 
உற்றுப்பார்த்தல் ; விசாரணைசெய்தல் ; புருடமேதம் - மனிதவேள்வி . 
சொல்லுதல் ; நடத்துதல் ; மேற்கொள்ளுதல் ; 

புருடமோகினி - பார்வதி . 
முறுக்குக்கொள்ளுதல் ; திரும்புதல் ; மிகுதல் ; 

புருடராகம் - ஒன்பதுவகை மணிகளுள் ஒன்று . 
அசைதல் ; விளங்குதல் ; பொருள் விளங்குதல் . 

புருடவாகனன் 

காண்க : நரவாகனன் . 
புரிதிரித்தல் - கயிற்றுக்காகப் புரிமுறுக்கு 

புருடன் - ஆண்மகன் ; கணவன் ; 

மனிதன் ; 
தல் ; கெடுக்க வழிதேடுதல் . 

சிற்றுயிர் , சீவான்மா ; பேருயிர் , பரமான்மா ; 
புரிந்தோர் - நண்பர் . 

காண்க : புருடதத்துவம் . 
புரிநாண் - திரித்துச் செய்யப்பெற்ற கயிறு . 

புருடாமிருகம் - மனிதமுகம்கொண்ட 

விலங்கு 
புரி நூல் - காண்க : புரிமுந்நூல் .. 

வகை . 
புரிப்பித்தல் - வளைந்து திரும்பச் செய்தல் . 

புருடாயிதம் - புணர்ச்சிவகையுள் ஒன்று . 
புரிமணை - பாண்டம் வைப்பதற்கு வைக்கோல் , 
நார் முதலியவற்றால் அமைத்த பீடம் . 

புருடார்த்தசொரூபம் - அறம் , பொருள் , இன்பம் , 

தன்னைத்தான் அறிதல் , இறைவனை அறிதல் 
புரிமுகம் - கோபுரம் ; சங்கு ; நத்தை . 

என ஆன்மாவால் அடையப்படும் ஐவகைப் 
புரிமுந்நூல் - பூணூல் . 

பேறு . 
புரிமுறுக்கல் - கோள்மூட்டிவிடுதல் . 

புருடார்த்தம் - மனிதன் அடையவேண்டிய அறம் , 
புரிமுறுக்கு - காண்க : புரிமுறுக்கல் ; 

மலராத 

பொருள் , இன்பம் , வீடு என்னும் நால்வகை 
தாமரைப் பூ . 

உறுதிப்பொருள் . 
புரிமுறுக்குதல் - கோட்சொல்லுதல் . 

புருடோத்தமன் - சிறந்தவன் ; திருமால் . 
புரியட்டகம் , 
புரியட்டகாயம் - நுண்ணுடல் . 

புருவநெரித்தல் - கோபத்தால் புருவங்களை 
புரியணை - காண்க : புரிமணை . 

வளைத்தல் . 
புரியம் - கூத்துவகை . 

புருவம் - கண்ணின்மேல் உள்ள 

மயிர்வளைவு ; 
புரியிட்டீர்த்தல் , 

புண்ணின் விளிம்பு ; வரம்பு ; குதிரை . 
இழுத்தல் ; துன்புறுத் புருவை - ஆடு ; செம்மறியாடு ; பெண்ணாடு ; 
தல் . 

இளமை . 
புரிவலித்தல் - கட்டுதல் . 

புரூணகத்தி - கருவழித்தலாகிய பாவச்செயல் . 
புரிவளை - முறுக்குவளையல் . 

புரூணகம் - காண்க : புரூணகத்தி ; கரு . 
புரிவிடுதல் - கயிறு திரிக்கப் புரியை முறுக்குதல் . புரூணம் - கரு ; இளமை . 
புரிவில் புகழ்ச்சியணி - காண்க : புகழாப்புகழ்ச்சி . புரூரம் - புருவம் . 


ம் } 


புரியைக்கட்டியிழுத்தல் } - பழுதையினாற் கட்டி 


புரை 


785 


புல்லிகை 


} 


- 


- 


புரைசு 


புரை - குற்றம் ; உட்டுளைப்பொருள் ; குரல் புரோசர் - குறுநிலமன்னர் . 
வளை ; விளக்குமாடம் ; உள்ளோடும் புண் ; | புரோசனம் - பயன் . 
கண்ணோய்வகை ; பொய் ; களவு ; இலேசு ; புரோசு - சடங்கு செய்விக்கும் 

குரு ; 

ஊர்ச் 
மடிப்பு ; கூறுபாடு ; வீடு ; ஆசிரமம் ; சோதிடன் ; இந்திரன் . 
தேவாலயம் ; அறை ; பெட்டியின் அறை ; புரோசை - காண்க : புரசை . 
மாட்டுத்தொழுவம் ; இடம் ; ஏகதேசம் ; பூமி ; புரோசித்தல் , 

காண்க : புரோக்கணம் . 
புரைக்கட்டி - உட்டுளையுடைய புண்கட்டி . 

புரோடாசம் - வேள்வித் தீயில் இடும் அரிசிமாவா 
புரைக்குழல் - பிடரியில் 

அல்லது கழுத்தில் 

லாகிய ஓர் அவிப்பொருள் . 
தோன்றும் சதைக்கட்டி ; உட்டுளையுடைய புரோதம் - குதிரைமூக்கு . 
புண்கட்டி . 

புரோதயம் - தூய்மைக்காக நீரில் குளிக்கை . 
புரைக்கேறுதல் - காண்க : புரையேறுதல் . 

புரோவாதம் - ஒரு பொருளை முன்னர்க் கூறுவது . 
புரைச்சல் -- திணறுமூச்சு . 

புல் - தாவரவகை ; ஒருசார் விலங்குகளின் உணவு 
புரைசல் - பொத்தல் ; கமுக்கம் , இரகசியம் ; வகை ; புதர் ; கம்பு ; புன்செய்த் தவசம் ; 
வலுக்குறைவு ; குழப்பம் ; சச்சரவு ; துளை ; காண்க : புல்லரிசி ; மருந்துச்செடிவகை ; பனை , 
மாணிக்கக் குற்றங்களுள் ஒன்று ; குற்றம் . 

தென்னை ; அனுடநாள் ; புல்லியது ; இழிவு ; 
பலாசுமரம் . 

கபில நிறம் ; புணர்ச்சி ; சிவல் ; புலி . 
புரைசை காண்க : புரசை . 

புல்குதல் - புணர்தல் ; அணைதல் ; நட்பினராதல் . 
புரைத்தல் - குற்றப்படுதல் ; தப்புதல் ; பெருமை புல்லகண்டம் - கரும்புவகை ; கண்டசருக்கரை .. 
யாதல் ; மறைவு வெளிப்படுதல் ; இசைநழுவு புல்லகம் - மகளிர் நெற்றியணி . 
தல் . 

புல்லணல் - இளந்தாடி . 
புரைதல் - ஒத்தல் ; தைத்தல் ; மறைத்தல் ; புல்லணை - புற்படுக்கை . 

பொருந்து தல் ; நேர்தல் ; மூச்சுத்திணறுதல் . புல்லம் - எருது ; இடபராசி ; வசைமொழி ; மலர் . 
புரைப்படுதல் - பொந்துபடுதல் . 

புல்லர் - கீழ்மக்கள் ; வேடம் . 
புரைப்பு - குற்றம் ; ஐயம் ; ஒப்பு . 

புல்லரி - புற்கட்டு ; மேய்ச்சல்வரி . 
புரைப்புண் - புரையோடிய புண் . 

புல்லரிசி - புல்லில் விளையும் அரிசி ; மூங்கிலரிசி ; 
புரைபடுதல் - வருந்துதல் . 

பஞ்ச காலத்தில் ஏழைகள் உண்ணும் அரிசி 
புரைமை - உயர்ச்சி ; பெருமை . 

போன்ற தானியம் . 
புரைய - ஓர் உவமவுருபு . 

புல்லரித்தல் - மயிர்க்குச் செறிதல் ; மாடு 
புரையன் - வீடு ; இலைக்குடில் . 

முதலியன உணவு விருப்பமின்றிப் புல்லைத் 
புரையிடம் - தோப்பு .. 

துழாவு தல் . 
புரையுநர் - ஒப்பவர் . 

புல்லற்கூறுதல் - ஏசுதல் . 
புரையுள் - வீடு . 

புல்லறிவர் - காண்க : புல்லறிவாளர் . 
புரையேறுதல் - உணவுப் பொருள் உணவுக் 
குழலின்வழிச் செல்லாது மூச்சுக்குழலிற் புல்லறிவாளர் , ) 

புல்லறிவாண்மை -அறிவின்மை . 
சென்று அடைத்துக்கொள்ளுதல் . 

புல்லறிவனார் } - அறிவு குறைந்தோர் . 
புரையோடுதல் - புண்ணில் உட்டுளை உண்டா 

புல்லறிவு - அறியாமை . 
தல் . 

புல்லன் - அறிவீனன் ; இழிந்தோன் ; ஒழுக்கம் 
புரையோர் - பெரியோர் ; மெய்ப்பொருளுணர்ந் 

இல்லாதவன் . 
தோர் ; காதல் மகளிர் ; கீழோர் ; திருடர் . 
புரைவளர்தல் - கண்ணில் சதைவளர்தல் . 

இசைக்கருவிவகை . 

. 
புரோக்கணம் - மந்திரஞ்சொல்லி நீர் தெளித்தல் . புல்லாடவன் - காண்க : புல்லுரு . 
புரோக்கித்தல் - மந்திரநீர் தெளித்தல் . 

புல்லாணி -- திருப்புல்லாணி என்னும் ஊர் . 
புரோகதி - முன்னடப்பது ; நாய் . 

புல்லார் - பகைவர் . 
புரோகம் - நாய் . 

புல்லார்தல் - தோல்வியுறுதல் . 
புரோகன் - உயர்ந்தோன் . 

புல்லாள் - காண்க ! புல்லுரு; ஆறலைகள்வன் . 
புரோகிதன் - சடங்கு செய்விப்போன் ; வருந் புல்லி - புறவிதழ் ; பூவிதழ் . 
தொழில் சொல்வோன் ; 

சொல்வோன் ; ஊர்ச்சோதிடன் ; | புல்லிகை - குதிரைகளுக்கு அணியும் 
வைதிகப் பார்ப்பான் ; இந்திரன் . 

சாமரை . 


புல்லாங்குழல் } 


கன்ன 


99 


புல்லிங்கம் 


786 


புலர்தல் 


புல்லிங்கம் - வடசொல்லின் ஆண்பால் . 

புலநெறிவழக்கம் - புலவரால் கைக்கொள்ளப் 
புல்லிதழ் - காண்க : புல்லி . 

படும் செய்யுள் வழக்கு . 
புல்லிது - இழிவானது . 

புலப்படுத்துதல் - தெரிவித்தல் . 
புல்லியார் - இழிந்தவர் . 

புலப்படுதல் - தெரிதல் ; வெளிப்படுதல் . 
புல்லிலைவைப்பு - இலைகளால் வேயப்பட்ட புலப்பம் - பிதற்று ; அலப்பு ; அழுகை ; நோய் 
- குடிசைகளையுடைய ஊர் . 

மிகுதியால் வாய்குழறுகை ; நன்றாய்த் 
புல்லினத்தாயன், } - ஆட்டிடையன் . 

தெரிகை . 
புல்லினத்தான் 

புலப்பாடு - நன்றாய்த் தெரிகை ; மட்டுக் 
புல்லினம் - ஆட்டினம் . 

கட்டுகை . 
புல்லீரம் - குறைந்த ஈரம் . 

புலபுலெனல் - விரைந்து தொடர்ந்து வருதற் 
புல்லு - புல் ; கிட்டிப்புள் ; கொடியின் தாங்கு 

குறிப்பு . 
கட்டை . 

புலம் - வயல் ; இடம் ; திக்கு ; 

திக்கு ; மேட்டுநிலம் ; 
புல்லுக்கட்டை - அறுத்துவிட்ட புல்லின் அடிப் பொறி ; பொறியுணர்வு ; அறிவு ; கூர்மதி ; 
பாகம் . 

துப்பு ; நூல் ; வேதம் . 
புல்லுக்கற்றை - புல்லுத்திரள் . 

புலம்பல் - ஒளி ; தனிமை கூறுகை ; 

அழுதல் ; 
புல்லுத்தரை - புல் படர்ந்த நிலம் . 

பிதற்றுதல் ; அழுகைப்பாட்டு ; அலப்புகை . 
புல்லுதல் - தழுவுதல் ; புணர் தல் ; பொருந்துதல் ; புலம்பன் - நெய்தல் நிலத் தலைவன் ; ஆன்மா . 
வரவேற்றல் ; ஒத்திருத்தல் ; ஒட்டுதல் ; நட்புச் புலம்பிடித்தல் - துப்புக் கண்டுபிடித்தல் . 
செய்தல் . 

புலம்பு - ஒலி ; பிதற்றல் மொழி ; அழுகையொலி ; 
புல்லுநர் - நண்பர் . 

தனிமை ; பிரிவு ; மனக்கலக்கம் ; வருத்தம் ;; 
புல்லுமேய்தல் - புல்லுத் தின்னு தல் ; புல்லாற் 

வெறுப்பு ; அச்சம் ; குற்றம் . 
கூரைபோடுதல் . 

புலம்புதல் - அழுதல் ; ஒலித்தல் ;; பிதற்று தல் ; 
புல்லுயிர் - குழந்தை ; சிற்றுயிர் . 

தனித்தல் ; வருந்துதல் ; வாடுதல் ; வெறுத்தல் ; 
புல்லுரு - பயிரையழிக்கும் பறவை விலங்குகளை 

அடிக்கடி கூறுதல் . 
ஓட்டுதற்காக வயலில் புல்லால் அமைக்கப்படும் 

புலம்புநீர் - கண்ணீர் . 
உருவம் . 
புல்லுருவி - மரஞ்செடிகளில் ஒட்டி வளரும் புலம்புமுத்து - அழுகைக் கண்ணீர் . 
பூண்டுவகை . 

புலம்புவித்தல் - அவசமாக்குதல் . 
புல்லுறுத்தல் - நிகழ்த்துதல் . 

புலம்புள் - அழுகை . 
புல்லூரி - காண்க : புல்லுருவி , 

புலம்பெயர்மாக்கள் - அயல் நாட்டினர் ; கடலோடி 

கள் . 
புல்லூறு - ஒரு பறவைவகை . 
புல்லெழுதல் - புல்லுண்டாதல் ; ஆள் வழக்கறுதல் . 

புலம்விசாரித்தல் - உளவறிதல் , 
புல்லெனல் - பொலிவழி தற்குறிப்பு; இழிவு புலம்வைத்தல் - உளவு எதிர்பார்த்தல் . 
பாட்டுக் குறிப்பு . 

புலமகள் - கலைமகள் . 
புல்லை - மங்கலான மஞ்சள் நிறம் . 

புலமகன் - புலமையுள்ளவன் .. 
புல்வாய் - கலைமான் . 

புலமங்கை - நில மகள் . 
புல்வீடு - புல்வேய்ந்த கூரையுள்ள குடிசை . 

புலமறிதல் - காண்க : புலனறிதல் . 
புல்வெட்டிப்பல் - மாட்டின் முன்வாய்ப் பல் . 

புலமாக்குதல் - தெரிவித்தல் ; வெளியாக்குதல் . 
புல்வேய்குரம்பை காண்க: புல்வீடு . 

புலமினுக்கி - துடைப்பம் . 
புல - புலால் ; புலால் நாற்றம் . 

புலமை - மெய்யறிவு ; செய்யுளியற்றும் ஆற்றல் . 
புலங்கொள்ளுதல் - விளங்குதல் ; தெளிவடைதல் . புலமைபாடுதல் - பாப்புனைதல் . 
புலச்சாய்வு - வயற்புறம் . 

புலமையோர் - கவி , கமகன் , வாதி , வாக்கி 
புலச்சி - அறிவு நிறைந்தவள் . 

என்னும் நால்வகைக் கல்விவல்லோர் ; 
புலச்செய்கை - உழவு . 

கற்றோர் . 
புலத்தகை - ஊடல் . 

புலர் - உலர்கை . 
புலத்தல் - மனம் வேறுபடுதல் ; துன்புறுதல் ; புலர்காலை - விடியல் . 
வெறுத்தல் ; அறிவுறுத்து தல் . 

புலர்ச்சி - வாடுகை ; உலருகை ; விடிகை . 
புலத்தார் - குடிகள் . 

புலர்த்துதல் - உலர்த்துதல் ; வாட்டு தல் ; பூசுதல் . 
புலத்தி - வண்ணாத்தி . 

புலர்தல் - வாடுதல் ; உலர்தல் ; தளர்தல் ; குறை 
புலத்தோர் - அறிவுடைச் சான்றோர் ; ஞானியர் . தல் ; விலகுதல் ; முற்றுதல் ; விடிதல் ; தெளிதல் . 


புலர்பு ( வு ) 


787 


புலை 


செடி . 


புலர்பு ( வு ) - காண்க : புலர்காலை . 

புலான்மறுத்தல் ஊன்உணவை விலக்குதல் . 
புலரி - காண்க : புலர்காலை ; சூரியன் . 

புலானீர் - இரத்தம் .. 
புலரிவைகறை - வைகறைக்கும் புலரிக்கும் புலி - ஒரு விலங்குவகை ; ஒரு முனிவன் ; வேங்கை 
இடைப்பட்ட காலம் . 

மரம் ; சிங்கம் ; சிம்மராசி ; நால்வகைச் சாந்தி 
புலவர் 

- புலமையோர் ; பாவாணர் ; ஞானிகள் ; னுள் ஒன்று ; மயிர்ச்சாந்து ; உண்ணாக்கு ; சூது 
தேவர் ; குறுநிலமன்னர் ; கூத்தர் ; கம்மியர் ; கருவியுள் ஒன்று . 
ஓவியம் முதலிய கலைவல்லார் ; சாளுக்கியர் ; | புலிக்கண்கல் - கோமேதகம் . 
ஒருவகைச் சாதியார் ; சில இனத்தவரின் புலிக்குடத்தி - கழுதைப்புலி . 
பட்டப்பெயர் . 

புலிக்கொடியோன் - சோழன் . 
புலவராற்றுவழக்கம் - புலநெறி வழக்கம் . 

புலிகடிமால் - புலியைக் கொன்று முனிவரை 
புலவரை - நிலவெல்லை ; அறிவின் எல்லை . 

மீட்ட இருங்கோவேள் என்னும் சிற்றரசன் . 
புலவல் - வெறுப்பு ; புலால் நாற்றம் . 

புலிங்கம் - ஊர்க்குருவி ; தீப்பொறி . 
புலவன் - அறிஞன் ; பாவாணன் ; தேவன் ; புதன் ; ! புலிசங்கிலி - சங்கிலிவகை. 
முருகன் , இந்திரன் ; அருகன் ; புத்தன் . 

புலித்தண்டை - விருதுவகை ; கோயில் மரியாதை 
புலவி - ஊடல் ; வெறுப்பு . 

வகை . 
புலவி நீட்டம் - ஊடல் மிகுதி ; கலவியிற் கூச்சம் . புலித்தொடர் - புலிச்சங்கிலிவகை . 
புலவி நுணுக்கம் - சிறு காரணங்களைக் கற்பனை புலித்தோலுடையோன் - சிவ பிரான் . 
யாகக்கொண்டு தலைவி ஊடுகை . 

புலிதடுக்கி - காண்க : புலிதொடக்கி ; தொடரிச் 
புலவு காண்க : புல ; இரத்தம் ; வெறுப்பு ; 
அலறு ; நரகம் ; வயல் . 

புலிதொடக்கி - கற்றாழை ; கொடிவகை . 
புலவுதல் - புலால் நாற்றமடித்தல் ; வெறுத்தல் . புலிந்தன் 

புலிந்தன் - காண்க : புளிஞன் . 
புலவோன் - அறிஞன் ; பாவாணன் ; ஆன்மா . 

புலிநகக்கொன்றை - புலிநகம் போன்ற 

பூவை 
புலன் - ஐம்புலன் நுகர்ச்சியாகிய சுவை , ஒளி , யுடைய கொன்றைமரம் . 
ஊறு , ஓசை , நாற்றம் என்பவை ; பொறி ; புலிப்பற்றாலி - புலிப்பல்லால் ஆன கழுத்தணி . 
கருமேந்திரியம் ; அறிவுடைமை ; அறிவுக் புலிப்பொறி - மதிற்பொறிவகை . 
கூர்மை ; வெளிப்படக் காண்டல் ; உறுப்பு ; புலிப்போத்து - புலிக்குட்டி . 
வயல் ; நூல்வனப்புள் ஒன்று . 

புலியுருவத்தை 

முகப்பிற் 

செய்துவைத்துள்ள மாளிகை . 
புலன்வனப்பு - இயற்சொல்லால் உரிய பொருள் 
விளங்கக் கூறுதல் . 

புலிமுகவாயில் - புலிமுக உருவம் 

அமைந்த 

வாயில் . 
புலன்வென்றோர் - ஐ ம் புலன்களை வென்ற புலியுயர்த்தோன் - பு லிக் கொடியை 
முனிவர் . 

உயர 

எடுத்தவனாகிய சோழன் . 
புலனறிதல் - துப்பறிதல் . 
புலனி - நண்டு . 

புலியுறுமி - புலிபோல் முழங்கும் ஒரு பறை 
புலனிடம் - வாய் . 

வகை ; கிறிச்சான் ; புள்ளோட்டும் கருவி . 
புலனுழுதுண்மார் - கற்றோர் . 

புலியுறை - புலித்தோலாற் செய்த ஆயுதத்தின் 

மேலுறை . 
புலனெறிதல் - ஐம்புலன்களை வெல்லுதல் . 
புலனொடுக்கம் - ஐம்புல ஆசையை ஒடுக்குகை . 

புலியூர் - 

- புலிக்கால் முனிவர் வழிபட்ட நகர 

மாகிய சிதம்பரம் . 
புலாகம் - சோற்றுப்பருக்கை . 

புலு - பத்தைக் குறிக்கும் குழூஉக்குறி . 
புலாதி - கவலை ; குழப்பம் . 

புலுட்டுதல் - ரொட்டி முதலியன 
- ஊன் முதலியன ; புலால் நாற்றம் ; தசை 

கருக்குதல் ; 

சுடுதல் . 
நரம்பு . 

புலுட்டை - செழிப்பற்றது ; மங்கின நிறம் ; 
புலால் கட்டி - முத்துக்குளியலின் போது மீன் 

செழிப்பற்ற தன்மை . 
முதலியவற்றை வாய்கட்டித் தடுப்போன் . 

புலுண்டல் - கருகல் உணவு ; செழிப்பற்ற 
புலாவுதல் - புலால் நாற்றம் அடித்தல் ; வெறுத் தன்மை . 
தல் ! ஒலித்தல் ; விடிதல் . 

புலுண்டுதல் - கருகுதல் . 
புலாழி - புலால் நாற்றம் பொருந்திய சக்கரப் புலுதம் - உயிரளபெடை ; மெய்யெழுத்து ; 
படை . 

குதிரை முழுவோட்டம் ; இசையின் காலவகை . 
புலாற்றானம் , ) 
- உடம்பு . 

புலை - இழிவு ; அழுக்கு ; தீட்டு ; தீயநெறி ; பொய் ; 
புலாற்றுருத்தி 

ஊன் ; கீழ்மகன் ; தீநாற்றம் . 


புலிமுகமாடம் } 


புலால் 


புலைச்சி 


788 


புழுப்பகை 


ஒருசார் 


புலைச்சி - புலைப்பெண் ; எவட்சாரம் . 

புழுக்கு - அவிக்கை ; புழுங்கவைத்த 

உணவு ; 
புலைச்சேரி - புலையர் வாழும் இடம் . 

குழையச் சமைத்த பருப்பு ; பருப்புச்சோறு ; 
புலைசு - புலால் . 

இறைச்சி ; அம்புக்கட்டு . 
புலைஞர் - இழிந்தோர் , சண்டாளர் . 

புழுக்குதல் - அவித்தல் ; தீய்த்தல் . 
புலைத்தனம் - இழிகுணம் ; கொலைக்குணம் . புழுக்குவது - அவித்தது ; புழுக்கின நெல் . 
புலைத்தி - இழிகுலப் பெண் ; வண்ணாத்தி . புழுக்கூடு - நத்தை முதலியவற்றின் கூடு ; உடல் . 
புலைத்தொழில் - இழிசெயல் . 

புழுக்கை - பிழுக்கை ; அடிமை ; காண்க : 
புலைப்பாடி -- காண்க : புலைச்சேரி . 

தொழுத்தை . 
புலைமகன் - கீழ்ச்சாதியான் ; புரோகிதன் ; புழுக்கையன் 

புழுக்கையன் - மிக இழிந்த மனிதன் ; அடிமை 
நாவிதன் . 

யானவன் . 
புலைமை - இழிவு ; இழிவான நடை . 

புழுக்கொல்லி - காண்க : ஆடுதின்னாப்பாளை ; 
புலையன் - கீழ்மகன் ; சண்டாளன் ; 

நாகமல்லி . 
மலைச்சாதி ; புரோகிதன் ; பாணன் . 

புழுகு - ஒரு மணப்பண்டவகை ; 

புழுகு பூனை ; 
புலையாட்டம் - நிலையின்மை . 

பெரிய புனுகுபூனை , நாவிப்புழுகு ; அம்புத் 
புலையாடி புலையன் எனப் பொருள்படும் தலை : புளுகு . 
நிந்தைச்சொல் . 

புழுகுசட்டம் - புனுகுதோன்றும் பூனையின் 
புலைவினையர் - இழிதொழிலாளர் . 

உறுப்பு ; ஒரு நறுமணப் பொருள் . 
புலோமசித்து - புலோமன் என்பவனை வென்ற புழுகுசம்பா - ஒரு நெல்வகை . 
இந்திரன் . 

புழுகுநெய் - புழுகுசட்டத்திலிருந்து எடுக்கும் 
புலோமசை - புலோமன் மகளாகிய இந்திராணி . நறுமணப் பொருள் . 
புவ்வத்தாமரை - திருமாலின் கொப்பூழினின்று 

புழுகுபூனை ஒருவகை மணப்பொருள் தரும் 
எழுந்த தாமரை . 

பூனை வகை . 
புவம் - வானம் . 

புழுங்கல் - அ விகை ; அவித்தது ; புழுக்கின 
புவலோகம் - மேல் ஏழுலகுள் ஒன்று , பூலோகம் . 

தானியம் ; சினக்குறிப்பு ; புழுக்கம் ; வேர்க்கை ; 
புவன் - தானே தோன்றிய இறைவன் . 

பண்படுத்திய புன்செய் ; நாணயக் குற்றவகை . 
புவனகோசம் - பூமி . 

புழுங்கலரிசி - புழுக்கிய நெல்லின் அரிசி . 
புவனநாயகன் - உலகிற்கிறைவன் . 

புழுங்குதல் - ஆவியெழ வேகுதல் ; சிறுக வேகுதல் ; 
புவனம் - உலகம் ; பூமி ; இடம் ; மானுடசாதி ; 

வெப்பத்தாற் புழுக்கமாதல் ; கோபத்தால் 
நீர் . 

வெம்புதல் ; வேர்த்தல் ; காற்றில்லாது வெப்ப 
புவனி - பூமி . 

மாயிருத்தல் ; பொறாமைப்படுதல் ; வாடுதல் ; 
புவனை - பார்வதி . 

வருந்துதல் ; சினத்தல் . 
புவி - பூமி ; இடம் . 

புழுத்தல் - புழுவுண்டாதல் ; கருத்தரித்தல் ; 
புவிதவிருக்கம் - பெருவாகைமரம் ; வேலிப் 

மிகுதல் ; பயனற்றதாதல் ; பழித்தல் . 
பருத்தி . 

புழுதி - மண்தூள் ; துகள் ; 

காய்ந்த 

நிலம் ; 
புவிப்பாத்திரம் - மண்கலம் . 

காண்க : புழுதிக்கால் . 
புழக்கம் - அறிமுகம் ; பழக்கம் ; தோற்றம் ; இடை 

புழுதிக்காப்பு - காப்பாக நெற்றியிலிடும் மண் 
வெளிவிட்ட தன்மை . 

பொட்டு . 
புழகு - மலையெருக்கு ; புனமுருங்கை ; செந்நிறப் 

புழுதிக்கால் - ஈரப்பற்றில்லாதபோது நாற்றங் 
பூவுள்ள செடி . 

காலுக்கு உழுத நன்செய் . 
புழங்குதல் - கையாளுதல் ; பழகுதல் . 

புழுதிப்படலம் - புழுதியின் கூட்டம் . 
புழல் - உட்டுளை ; சலதாரை ; பணியாரம் ; மீன் 

புழுதிப்பயிர் - புழுதிக்காலில் முளைத்த பயிர் . 
சாதி . 

புழுதிபாடு - தரிசுநிலம் . 
புழற்கால் - துளையுள்ள நாளம் . 

புழுதிபோடுதல் - புழுதியில் உழுது விதைத்தல் . 
புழு - கிருமி ; கரு . 

புழுதிமாயம் - ஏமாற்று ; வீண்செலவு செய்கை . 
புழுக்கம் - வெப்பம் ; வேர்வை ; 

புரளுதல் ; தூசி 
துன்பம் ; 

படிதல் . 
பொறாமை ; வன்மம் . 

புழுதிவிதைப்பு - காய்ந்த 
புழுக்கல் - அவித்தது ; சோறு ; புழுங்கலரிசி ; விதைக்கை . 
முதிரைப்பண்டம் . 

புழுது - அம்புக்குதை . 
புழுக்கறை - புழுங்கச்செய்யும் அறை . 

புழுப்பகை - காண்க ! வாயுவிளங்கம் . 


புழுதியானதல் } - படிதியில் 


வயலை 


உழுது 


புழுப்பூனை 


789 


புளித்தல் 


} 


புழுப்பூனை - காண்க : புழுகுபூனை . 

புள்ளிபோடுதல் - காண்க : புள்ளிபார்த்தல் ; குறி 
புழுமேய்தல் - புழுவரித்துச் சொறியுண்டாதல் ; யிடுதல் ; குறிப்பெழுதுதல் . 

மான் 
புழுவரித்துப்போதல், மயிர் உதிர்ந்து வழுக்கை புள்ளிமான் . } - பள்ளிகளையுடைய 
புழுவதை - தேனடை . 

புள்ளியம் - சிறுகுறிஞ்சாக்கொடி . 
புழுவுணவு புழுக்களே உணவாகும் நரகவகை . 

புள்ளியற்கலிமா , பறவையின் வேகமுடைய 

} 
புழுவெட்டு - புழு வரித் தது ; மயிரை உதிரச் புள்ளியன்மா குதிரை . 
செய்யும் நோய்வகை ; சொத்தைப் பல் ; | புள்ளியிடுதல் - கணக்கிற் குறித்துக்கொள்ளுதல் ; 
கண்ணிமை நோய்வகை. 

பொருள் விளங்கும்படி சொற்றொடரில் குறி 
புழுவெட்டுதல் - புழுவரித்தல் . 

யிடுதல் . 
புழுவைத்தல் - புழுத்தல் . 

புள்ளியிரலை - காண்க : புள்ளிமான் . 
புழை - துளை ; குழாய் ; சிறுவாயில் ; வாயில் ; புள்ளிவண்டு - கழுதைவண்டு . 
காட்டுவழி ; ஒடுக்கவழி ; சாளரம் ; ஏவறை ; | புள்ளீடு - சிவகணங்களுள் 

ஒருவகைப் 

பேய்க் 
நரகம் ; அளறு . 

கூட்டம் ; பிள்ளைநோய் . 
புழைக்கடை - வீட்டின் பின்வாயிற்புறம் ; கடை புள்ளு - பறவை ; சிறுபுள்ளடிப்பூண்டு . 
மடை ; நுழைவாயில் . 

புள்ளுரைத்தல் - பறவை ஒலி கொண்டு நிமித்தம் 
புழைக்கை - துதிக்கை ; யானை . 

கூறுதல் . 
புழைத்தல் - துளையிடுதல் . 

புள்ளுவம் - பறவையின் ஓசை ; வஞ்சகம் . 
புள் - பறவைப்பொது ; வண்டு ; கணந்துட் புள்ளுவன் - வஞ்சகன் ; வேடன் ; பாலை நிலமகன் ; 
பறவை ; பறவை நிமித்தம் ; அவிட்டநாள் ; 

கீழ்மகன் . 
கைவளை ; மதுபானம் ; கிட்டிப்புள் . 
புள்வாய்கீண்டோன் - நாரையாக வந்த பகாசுரன் 

புள்ளூர்கடவுள் - கருடன்மே லேறிச் செல்லும் 

தெய்வமாகிய திருமால் . 
வாயைப் பிளந்த கண்ணபிரான் . 

, 
புள்ளகம் - மகிழ்ச்சி . 

புள்ளோப்புதல் } - பறவையை ஓட்டுதல் . 
புள்ளடி - பறவையின் பாதம் ; அடிச்சுவட்டை 

புள்ளோம்பல் 
யொத்த அடையாளம் ; உரைகல் ; ஒரு செடி 

பறவை காத்தல் ; பறவை வளர்த் 

தல் . 
வகை ; ஏணி ; மணிக்குற்றங்களுள் ஒன்று . 

புளகம் - மயிர்க்குச்செறிதல் ; மகிழ்ச்சி ; சோறு ; 
புள்ளடித்தல் - கிட்டிப்புள் ஆடுதல் . 

கண்ணாடி . 
புள்ளடி போடுதல் - கையெழுத்தில் புள்ளடிக் குறி 
யிடுதல் ; கீறல் போடுதல் . 

புளகித்தல் - மிக மகிழ்தல் ; மயிர் சிலிர்த்தல் . 
புள்ளம் - அரிவாள் ; கொடுவாள் ; அரிவாள் புளகிதம் - மயிர்ச்சிலிர்ப்பு ; பெருமகிழ்ச்சி . 

புளி - புளிப்புச்சுவை ; மரவகை ; புளிங்கறி ; பெண் 
புள்ளரசு , 

சரக்குவகை ; தித்திப்பு . 
புள்ளரையன் கருடன் . 

புளி ( வி ) - புளிக்கச்செய் ; நெருங்கு . 
புள்ளி 

அடையாளம் ; பொட்டுக்கு P ; புளிக்கரைத்தல் - கறிக்காகப் புளியை நீரில் கலத் 
எழுத்தின்மே லிடும் குத்து அல்லது சுழிக்குறி ; 

தல் ; கவலைப்படுதல் ; கவலைப்படச்செய்தல் . 
மெய்யெழுத்து ; ஆய்தம் ; குற்றியலிகர உகரங் புளிக்கறி - புளிச்சாறிட்டு ஆக்கிய கறி . 
கள் ; சரக்கின்மே லிடும் விலை மதிப்புக்குறி ; புளிக்குடித்தல் - பிள்ளை பெற்றிருத்தல் . 
கவற்றின் கட்டம் ; மதிப்பு ; ஆள் ; பேரேடு ; 
பெருந்தொகை ; இமயமலை ; பல்லி ; நண்டு . 

புளிக்குழம்பு - புளியிட்டுச் செய்யும் குழம்பு 
புள்ளிக்கண் - மாட்டின் கடைக்கண்ணில் விழும் புளிங்கறி - காண்க : புளிக்கறி . 
வெண்ணிறப் புள்ளி . 

புளிங்கூழ் - புளியிட்டாக்கிய கூழ்வகை . 
புள்ளிக்கணக்கு - தொழிலுக்குப் பயன்படுங் 

புளிச்சி - பருத்திவகை . 
கணக்கு ; சாகுபடி மதிப்பு ; 

வரவுசெலவு புளிச்சை 

புளிச்சை - ஒரு செடிவகை ; பீளை . 
மதிப்புத் திட்டம் . 

புளிஞ்சோறு - புளியிட்டுச் சமைத்த சோறு . 
புள்ளிக்காரன் - கணக்கன் ; செல்வன் . 

புளிஞன் - வேடன் . 
புள்ளிகுத்துதல் - கணக்கெழுதல் ; ஏட்டெழுத்தில் புளித்தல் - புளிப்பேறியிருத்தல் ; தன்மை திரிதல் ; 

அடிப்புக் குறியாக எழுத்தின்மேல் குத்திடுதல் . கைக்கு எட்டாது என்ற காரணத்தால் விட்டு 
புள்ளிபார்த்தல் - அறுவடைக்குமுன் வயலின் 

விடுதல் ; கன்று தல் ; வெறுத்துப்போதல் ; 
விளைவை மதிப்பிடுதல் ; கணக்கை முடித்தல் . செறிதல் ; சிறுமரவகை . 


மணை 


. 


} 


- 


புளித்துப்போதல் 


790 


புறக்கொடை 


புறக்கண் 


புளித்துப்போதல் - மா முதலியன புளிப்பேறுதல் ; புற்றம் - கறையான் கட்டிய மண்கூடு . 
எதிர்பார்த்துக் கிட்டாமற்போதல் ; புற்றாஞ்சோறு - காண்க : புற்றாம் பழஞ்சோறு ; 
அருவருத்துப்போதல் . 

பூஞ்சணம் . 
புளிதம் ஊன் ; ஓர் உணவுவகை . 

புற்றாம்பழஞ்சோறு - புற்றில் 

கறையான் 
புளிந்தயிர் - புளித்த தயிர் . 

இருக்கும் சோறுபோன்ற திரட்சிப் பொருள் . 
புளிந்தன் - காண்க : புளிஞன் . 

புற்றாளி - பனைமரம் ; அனுடநாள் . 
புளிநர ( ற ) ளை - ஒரு பூண்டுவகை . 

புற்று - கறையான் கட்டிய மண்கூடு ; எறும்பு 
புளிப்பு - அறுவகைச் சுவையுள் ஒன்று ; புளிக்கை ; வளை ; புரைவைத்த புண் ; தலை ; எழுத்து . 
புளிப்புள்ள மருந்துச்சரக்கு . 

புற்றுக்காளான் - காளான்வகை . 
புளிப்புத்தட்டுதல் - சிறிது புளிப்புடையதாதல் ; புற்றுத்தேன் - மதிலிடுக்கு முதலியவற்றில் 
சுவையறுதல் ; காண்க : புளித்துப்போதல் . 

தேனீக்களால் வைக்கப்படுந் தேன் . 
புளிமா - புளிப்புள்ள மாமரம் ; நிரைநேர் வாய் 

புற்றுமண் - கறையானால் சேர்த்துவைக்கப்பட்ட 
பாடு ; ஒரு மரவகை . 

மண் . 
புளிமாங்கனி - நிரைநேர் நிரை வாய்பாடு . 

புற்றுவைத்தல் - கறையானால் புற்றுண்டாதல் ; 
புளிமாங்காய் - நிரைநேர்நேர் வாய்பாடு ; பெண் 

புண் புரைவைத்தல் . 
சரக்குவகை . 

புற்றெடுத்தல் - கறையான் முதலியன வளை 
புளிமாந்தண்ணிழல் - நிரை நேர் நேர் நிரை 

தோண்டல் , 
வாய்பாடு . 

புற 

காண்க : புறா . 
புளிமாந்தண்பூ - நிரைநேர் நேர் நேர் வாய்பாடு . 
புளிமாநறுநிழல் - நிரைநேர் நிரை நிரை வாய்பாடு . புறக்கட்டு - வீட்டின் வெளிக் கட்டடம் ; கையை 
புளிமாநறும்பூ - நிரை நேர் நிரைநேர் வாய்பாடு . 

முதுகிலேவைத்துக் கட்டுதல் . 
புளிமாறு - புளியம் வளார் . 

புறக்கடன் - பின் அடைமானம் . 
புளிமிதவை காண்க : புளிங்கூழ் . 

புறக்கடை - வீட்டின் பின்புறம் . 

கண்ணிமையின் 
புளியமரம் - ஒரு மரவகை . 

வெளிப்புறம் ; 
புளியாரை -- பூண்டு வகை . 

தூலக்கண் . 
புளியோதரை, 

புறக்கணித்தல் - பாராமுகமாதல் ; வெறுத் 
புளியோதனம் , புளியிட்டுச் சமைத்த சோறு . தொதுக்கல் . 
புளியோரை 

புறக்கந்து - வண்டி அச்சின் முனை ; களத்தில் 
மணற்குன்று ; ஆற்றிடைத் திட்டு . 

தூற்றி விழுந்த பதர்க்குப்பை . 
புளினன் - காண்க : புளிஞன் . 

புறக்கரணம் - கை , 

கால் 

முதலிய உறுப்பு : 
புளுகன் - பொய்யன் . 

தொழிற்கு உதவியாயுள்ள வெளிக்கருவி . 
புளுகு - பொய் ; கற்பனை . 

புறக்கழுத்து - பிடர் . 
புளுகுதல் - மெய்போற் பொய்கூறல் ; கற்பித்தல் . புறக்காப்பு - புறத்தே அமைக்கப்படுங் காவல் .. 

. 

புறக்காவல் - மெய்காவல் . 
புற்கசன் - புலையன் . 

புறக்காழ் - பனை 

- பனை முதலியவற்றிலுள்ள வெளி 
புற்கட்டை - அறுகம்புல்லின் அடிக்கட்டை ; 

வயிரம் ; பெண்மரம் . 
அறுத்த பயிர்த்தாளடி . 

புறக்கிடுதல் - முதுகுகாட்டி ஓடுதல் . 
புற்கம் - குறைவு ; புல்லறிவு ; மாயம் . 

புறக்கு - வெளிப்புறம் . 
புற்கலம் - உடல் ; கல் 

முதலிய உயிரற்ற 

புறக்குடி -- நகருக்கு வெளியே மக்கள் வாழும் 
பொருள் . 

ஊர் ; வெளியூரில் சென்று பயிரிடும் குடியான 
புற்கலன் - ஆன்மா . 

வன் ; நிலக்கிழாருக்குக் கட்டுப்படாத 
புற்கவ்வுதல் - தோல்வியை ஒத்துக்கொள்ளுதல் . குடியானவன் . 
புற்கற்றை - புல்திரள் . 

புறக்குடை - உடலின் பின்புறம் . 
புற்கு - கபில நிறம் . 

புறக்கூத்து - கூத்துவகை . 
புற்கெனல் - ஒளி மழுங்கற் குறிப்பு ; புறக்கை - காண்க : 

புறங்கை ; வெளிப்புறம் ; 
னில்லாமைக் குறிப்பு ; புன்மைக்குறிப்பு . 

வலப்புறம் . 
புற்கை - ஒருவிதக் கஞ்சி ; சோறு ; பற்று . 

புறக்கொடுத்தல் - தோற்றோடுதல் ; போகவிடு 
புற்பதி - பனைமரம் ; வாழைக்கிழங்கு . 
புற்புதம் - நீர்க்குமிழி . 

புறக்கொடை - போரில் 

முதுகு காட்டல் , 
புற்புல்லெனல் - விடிதற்குறிப்பு . 

உடலின் பின்புறம் . 


புளினம் 





புளைத்தல், } - அலங்கரிக்கப்படுதல் . 


தல் . 


புறக்கோடி 


791 


புறநிலைமருதம் 


. 


புறக்கோடி - காண்க : புறக்கடை . 

புறஞ்சொல் - பழிச்சொல் ; வெளியில் கூறும் 
புறகிடுதல் - காண்க : புறக்கிடுதல் . 

அலர்மொழி . 
புறகு - புறம்பானவர் ; புறம்பானது . 

புறஞ்சொல்லுதல் - கோட்சொல்லுதல் . 
புறங்கடை - வீட்டின் வெளிப்புறம் ; வெளி புறண்டுதல் - காண்க : பிறாண்டுதல் , 
வாயில் ; பின்பிறந்தோன் . 

புறணி - புறங்கூறல் ; மரப்பட்டை ; மட்டை 
புறங்காட்டுதல் - அவமதிப்புண்டாகப் பின்புறம் முதலியவற்றின் புறத்துள்ள நார் ; தோல் ; 
திரும்புதல் ; தோற்றோடுதல் ; வெளிக்குக் ஊன் ; புறம்பானது ; குறிஞ்சிநிலம் ; முல்லை 
காட்டுதல் ; முறியடித்தல் . 

நிலம் ; மண்கட்டி . 
புறங்காடு - சுடுகாடு ; இடுகாடு . 

புறணிநாடு - எல்லைப்புறமாயுள்ள நாடு ; அயல் 
புறங்காணுதல் - முறியடித்தல் . 

நாடு . 
புறங்காத்தல் - பாதுகாத்தல் . 

புறத்தவன் - அயலான் ; ஊருக்கு வெளியே 
புறங்கால் - பாதத்தின் மேற்புறம் ; குதிங்காலின் இருப்பவனான ஐயனார் . 
மேற்புறம் . 

புறத்தி - புறம்பானது ; சாயல் . 
புறங்காழ் - காண்க : புறக்காழ் . 

புறத்திடுதல் - வெளிவிடுதல் ,. 
புறங்கான் - முல்லை நிலம் . 

புறத்திணை வெட்சி வஞ்சி , காஞ்சி , 
புறங்கூற்றாளன் பிறரைக் காணாவிடத்துப் 

உழிஞை, தும்பை , வாகை , பாடாண் முதலிய 
பழிப்போன் . 

புறப்பொருள்பற்றிய ஒழுக்கம் . 
புறங்கூற்று - காணாவிடத்துப் பிறர்மேல் பழி புறத்தியான் - அயலான் . 
தூற்றுகை . 

புறத்திருத்தல் - வெளியே காத்திருத்தல் . 
புறங்கூறுதல் - பிறரைக் காணாவிடத்து அவர் புறத்திறுத்தல் - முற்றுகையிடுதல் . 
மீது குற்றம் கூறு தல் ; மறைபொருளை | புறத்திறை - வேற்றரசனுடைய மதிலை மேற் 
வெளிப்படுத்துதல் . 

சென்ற வேந்தன் முற்றுகை செய்தலைக் கூறும் 
புறங்கை - கையின் பின்புறம் . 

புறத்துறை . 
புறங்கொடுத்தல் - தோற்றோடு தல் , புறங் புறத்துறவு - அகப்பற்று விடாமல் துறவிபோல் 
காட்டுதல் . 

வேடங்கொள்ளுகை . 
புறச்சபை - நற்கருணை அனுபவியாத கிறித்தவர் புறத்துறுப்பு - இடம் 

பொருள் 

ஏவல்களாகிய 
கூட்டம் . 

பக்கத்துணை ; உடலின் வெளிப்புற உறுப்பு . 
புறச்சமயம் - மாறுபட்ட கொள்கையுள்ள மதம் . புறத்துறை - புறத்திணையின் பகுதி . 
புறச்சுட்டு - மொழிக்குப் புறத்துறுப்பாய் வரும் புறத்தொழுக்கம் - பரத்தையரோடு கூடி 
சுட்டெழுத்து . 

ஒழுகுகை . 
புறச்சுவர் தீற்றுதல் - தன்னை அடுத்தாரைவிட்டு புறந்தருதல் - பாதுகாத்தல் ; கைவிடுதல் ; 
அயலார்க்குத் துணைசெய்தல் ; உளத்தூய்மை போற்றுதல் ; தோற்றுப்போதல் ; நிறம் 
யில்லாதவர் வெளியில் ஒழுங்கானவர்போல் உண்டாதல் . 
நடத்தல் . 

புறந்தருநர் - பாதுகாப்பவர் .. 
புறச்சுற்று - சுற்றுப்புறப்பகுதி ; சுற்றுப்புற புறந்தாள் - காண்க : புறங்கால் . 
வமைதி . 

புறந்துரத்தல் - எருதுகளை முதுகிலே யடித்து 
புறச்சேரி - நகர்க்குப் புறம்பே மக்கள் வாழும் 

ஓட்டுதல் . 
பகுதி ; பறைச்சேரி . 

புறநகர் - நகரின் வெளிப்பகுதி . 
புறச்சொல் - நாடகத்தில் எல்லோரும் கேட்கும் 

புறநடம் - காண்க : புறநாடகம் , 
படியாக உரைக்குஞ் சொல் . 

புறநடை - விதித் தவற்றுள் அடங்காதவற்றை 
புறஞ்சாய்தல் - தோற்றல் . 
புறஞ்சிறை - வீட்டிற்கு அருகிலுள்ள 

அமைத்துக்காட்டும் பொதுச் சூத்திரம் . 

இடம் ; 
புறம்பானது ; காண்க : புறஞ்சேரி . 

புறநாடகம் உவகைச் 

தவிர மற்றைச் 
புறஞ்சிறைப்பாடி - நகரின் வெளிப்புறச் சேரி . 

சுவைபற்றிவரும் நாடகவகை . 
புறஞ்சுவர்கோலஞ்செய்தல் - உட்குற்றம் 

புறநிலை - வெளிப்புறம் ; வேறுபட்ட நிலை ; 
யாது உடம்பை அலங்கரித்தல் . 

நூல்வகை ; உதவிநோக்கிப் பிறர் புறங் 
புறஞ்செய்தல் - உடம்பை அலங்கரித்தல் ; 

கடையில் நிற்கும் நிலை ; ஏவல் செய்து 
காப்பாற்றுதல் ; வெளியேற்றுதல் . 

பின்னிற்கை ; சாதிப் பெரும்பண் நான்கனுள் 
புறஞ்சேரி - நகர்க்கு வெளியே மக்கள் வாழு 

ஒன்று . 
மிடம் , புறநகர் . 

புறநிலைமருதம் - பெரும்பண்வகை . 


சுவை 


களை 


புறநீங்குதல் 


792 


புறவுரு 


தல் . 


புற நீங்குதல் - தன் விருப்பமாய் விலகிப்போதல் ; | புறம்பெறுதல் - புறக்கொடையைப் 

பெறுதல் ; 
விலக்கப்படுதல் . 

முதுகுகாணு தல் . 
புறநீர்மை - பண்வகை . 

புறம்பொசிதல் - வெளியிற் கசிதல் ; வெளிப்படு 
புறப்பகை வெளிப்படையான பகை ; பகைவன் . தல் . 
புறப்பட்டுக்கொள்ளுதல் - வெளியேறுதல் . புறம்போக்கு - ஊர்ப்புறத்தில் குடிகள் வாழ்த 
புறப்படுத்துதல் - வெளிப்படுத்துதல் . 

லில்லாத நிலப்பகுதி ; பொதுமகள் . 
புறப்படுதல் - பயணமாதல் ; புறம்பே 

புறம்பே செல்லு புறம்போக்குதல் - அகற்றுதல் . 
தல் ; புறத்தில் தோன்றுதல் ; புண் முதலியன | புறம்விடுதல் - விலக்கிவிடுதல் . 
உண்டாதல் ; பொசிதல் . 

புறமடை - வெளிவாய்க்கால் ; மதகின் வெளிப் 
புறப்படைவீடு - நகருக்குப் புறம்பே 

மக்கள் புறம் ; வெளிமடை ; கோயிற்புறத்துள்ள சிறு 
வாழும் இடம் . 

தெய்வங்கட்கு இடும் படைப்பு . 
புறப்பணை - முல்லை நிலம் . 

புறமதில் - கோட்டையின் வெளிமதில் . 
புறப்பத்தியம் - மறுபத்தியம் . 

புறமதிற்சேரி - காண்க : புறஞ்சேரி . 
புறப்பற்று - எனது என்னும் பற்று . 

புறமலை - பக்கமலை . 

வெளிப் 
புறப்பாட்டு - புறப்பொருளைப்பற்றிய செய்யுள் ; புறமறிப்பார்த்தல் - உட்பக்கத்தை 
எட்டுத்தொகையுள் 

புறமாகத் திருப்பிப் பார்த்தலாகிய நன்கு 
ன் றானதும் 

புறப் 
பொருளைப்பற்றிய நானூறு பாடல்களைக் 

ஆராய்தல் . 
கொண்டதுமான தொகை நூல் , புறநானூறு . 

புறமறைத்தல் - வெளித்தோன்றாமல் மறைத் 
புறப்பாட்டுவண்ணம் - இறுதியடி முடியாதிருப்ப 

புறமாக - பக்கமாய் ; வெளிப்படையாய் . 
வும் தான் முடிந்த அடிபோலக் காட்டும் 

புறமாறுதல் - இடம் மாறுதல் ; வலிமை இழத் 
சந்தம் . 

தல் ; கைவிடுதல் . 
புறப்பாடு - வெளியேறுதல் ; பயணம் ; கோயில் 

புறமுழவு - பறைவகை . 
மூர்த்தி வெளியில் 

எழுந்தருளுதல் ; 

புறந் 

புறமொழி - புறங்கூற்று . 
தோன்றுகை ; புண்கட்டிவகை . 

புறவடி - பாதத்தின் மேற்புறம் . 
புறப்புண் - முதுகிற்பட்ட காயம் . 

புறவணி - முல்லை நிலம் ; குறிஞ்சிநிலம் . 
புறப்புறக்கருவி - முழவுவகை . 

புறவம் - காடு ; முல்லை நிலம் ; குறிஞ்சி நிலம் ; 
புறப்புறம் - முற்றும் அயலானது . 

சீகாழி ; தோல் ; புறா . 
புறப்புறமுழவு - காண்க : புறப்புறக்கருவி .. 

புறவயிரம் - மரத்தின் வெளிவயிரம் . 
புறப்பெண்டிர் - பரத்தையர் . 

புறவரி - தலைவனுடன் அணையாது தலைவி 
புறப்பொருள் - காண்க : புறத்திணை ; வீரம் ; புறத்தே நின்று நடிக்கும் நடிப்பு . 
வெளிப்படையான பொருள் . 

புறவழி - பின்பக்கம் . 
புறம் - வெளியிடம் ; அன்னியம் ; காண்க : புறத் புறவாயம் - பணமாகத் தண்டப்படும் செக்கிறை 
திணை ; புறக்கொடை ; புறநானூறு ; வீரம் ; 

முதலிய சில்லறை வரிகள் . 
பக்கம் ; முதுகு : பின்புறம் ; 

புறங்கூற்று ; புறவாயில் - வெளிவாயில் . 
அலர்மொழி ; ஒருசார்பு ; இடம் ; இறையிலி புறவாழி - பெரும்புறக்கடல் . 
நிலம் ; ஏழனுருபுள் ஒன்று ; திசை ; காலம் ; 

புறவிடை - பிரிதற்குப் பெறும் விடை ; வீட்டுக் 

கொல்லை . 
உடம்பு ; மருதநிலத்தூர் ; மதில் . 
புறம்படி - நகரின் புறப்பகுதி . 

புறவிதழ் - பூவின் வெளிப்புறத்துள்ள இதழ் . 
புறம்பணை - முல்லை நிலம் ; குறிஞ்சி நிலம் ; 

புறவிரல் - விரலின் வெளிப்பக்கம் . 
நகர்ப்புறமாகிய மருதநிலம் . 

புறவீடு - படையெடுப்புக்குமுன் நல்வேளையில் 
புறம்பணையான் - ஊருக்கு வெளியே இருப்பவ 

வாள் , குடை முதலியவற்றை வெளியே செல்ல 

விடுதல் ; பயணத்திற்காக நல்லநேரத்தில் தன் 
னான ஐயனார் . 

வீடுவிட்டுப் பிறர் வீட்டில் இருக்கை . 
புறம்பர் - வெளிப்பக்கம் . 

புறவீதி - நகரின் வெளிவீதி ; கோயில் முதலிய 
புறம்பாக்குதல் - நீக்குதல் ; சாதியினின்றும் நீக்கு 

வற்றின் வெளிவீதி . 
தல் . 

புறவு - புறா ; காடு ; சிறுகாடு ; முல்லை நிலம் ; 
புறம்பு - வெளியிடம் ; தனியானது ; மற்றை ; குறிஞ்சி நிலம் ; பயிரிடும் நிலம் ; முல்லைக் 
முதுகு . 

கொடி . 
புறம்புல்குதல் - பின்புறத்தைக் கட்டித் தழுவுதல் . புறவுரு - உடம்பினுறுப்பு . 


ப 


புறவுரை 


793 


புனனாடு 


புறம் . 


புறனடைச்சூத்திரம் } 


க } 


} - துன்பம் ; 


புனர்பூசம் ,} - புனர்பூசநாள் . 


புறவுரை - பாயிரம் . 

புன்னாகம் - புன்னைமரம் ; குரங்கு மஞ்சள் நாறி 
புறவெட்டு - மேல் வெட்டு ; மரத்துண்டின் மேற் கோழிக்கீரை . 
பட்டை ; எதிர்ப்பேச்சு ; தனியான . 

புன்னாகவராளி - ஒரு பண்வகை . 
- பழிச்சொல் ; காணாதபோது ; காண்க : புன்னாதர் - இழிவறிவாளர் . 

புன்னிலம் - பயனற்ற நிலம் . 
புறனடை , 

புன்னீர் - கழிவுநீர் ; குருதி 
காண்க : புறநடை . 

புன்னெறி - தீயவழி ; பொய்ச் சமயம் . 
புறனழித்தல் - புறங்கூறுதல் . 

புன்னை புன்னை மரம் . 
புறனிலை - பின்னிலை . 

புனக்கரணம் - தாளத்தின் ஆவர்த்தம் . 
புறனுரை - வெற்றுரை ; பழிச்சொல் .. 

புனக்காவல் - தினைப்புனங் காக்கை . 
புறனோக்குதல் - ஒருவன் நீங்கும் வரை பார்த்தல் . புனக்குளம் - மழைத்தண்ணீர் தேங்கி நிற்கும் 
புறா - பறவைவகை . 

குட்டை . 
புறாக்காலி - ஒரு பூண்டுவகை . 

புனம் - மலையைச் சார்ந்த கொல்லை . 
புறாக்கூடு - புறாக்கள் வாழ்தற்காகக் கட்டப் புன முருக்கு , 
பட்ட கூண்டு ; சிற்றறை . 

-ஒரு மரவகை . 

புனமுருங்கை 
புறாத்தலை - சிறிய தலை . 

புனர்தம் - புனர்பூசம் . 
புறாமாடம் - காண்க : புறாக்கூடு . 

புனர்ப்பவம் - மீண்டும் பிறக்கை ! நகம் ; மறு 
புன்கண் , துன்பம் ; நோய் ; மெலிவு ; 

படைப்பு . 
புன்கண்மை வறுமை ; பொலிவழிவு ; அச்சம் ; புனர்ப்பாகம் - இருமுறை சமைத்த நீர்த்தன்மை 
இழிவு . 

யான பத்திய உணவு . 
புன்கம் - சோறு ; ஒரு மரவகை . 
புன்காலி - பாதிரிமரம் ; காயாமரம் . 
புன்கு - புங்கமரம் ; மரவகை ; புரசுமரம் . 

புனரி - ஒரு பூடுவகை . 
புன்கூர்தல் - வருந்துதல் . 

புனருத்தம் - காண்க : புனருத்தி . 
புன்சிரிப்பு - இளமுறுவல் . 

புனருத்தாரணம் - மீண்டும் நிலை நிறுத்துகை . 
புன்செய் - புன்செய்ப்பயிர் விளையும் நிலம் ; | புனருத்தி - கூறியது கூறல் . 
கொல்லைநிலம் ; புன்செய்ப்பயிர் . 

புனல் - ஆறு ; நீர் , குளிர்ச்சி ; பூராட நாள் 
புன்செய்ப்பயிர் - நெல்லொழிந்த மற்றைப் வாலுளுவை வாய் குறுகிய குப்பிகளில் நீர்மப் 
பயிர்கள் . 

பொருளை ஊற்ற உதவுங் கருவி . 
புன்சொல் - பழித்துரை . 

புனல்பாய்தல் - நீரில் விளையாடுதல் . 
புன்பயிர் - காண்க : புன்செய்ப்பயிர் ; குறைந்த புனல்வாயில் - மதகு . 

. 
விளைவு . 

புனல்வேந்தன் , } | 

- வருணன் . 
புன்புலம் - புல்லிய இடம் ; புல்லிய அறிவு ; புனலவன் 
புன்செய்நிலம் ; தரிசு நிலம் . 

புனலாடையாள் - நீராடை உடுத்த நிலமடந்தை . 
புன்மக்கள் - இழிந்தவர் . 

புனலி - காண்க ! காட்டுமல்லி ; புனலிக்கொடி . 
புன்மரம் - புறவயிரம் உள்ள மரம் ; தென்னை . புனலிக்கொடி - ஒரு கொடிவகை . 
புன்மாலை - புற்கென்ற மாலைக்காலம் . 

புனலை - பூவந்தி எனப்படும் நெய்க்கொட்டான் 
புன்மானம் - விடியற்காலை . 
- காண்க : புன்சிரிப்பு . 

புனவர் - குறிஞ்சிநில மக்கள் . 

புனவேடு - வரிக்கூத்துவகை . 
புன்மை மறதி ; இழிவு ; அழுக்கு ; துன்பம் ; புனற்கடல் - காண்க : நன்னீர்க்கடல் . 
சிறுமை ; வறுமை ; குற்றம் ; புகர்நிறம் ; | புனற்கரசன் , 

, 
பார்வை மழுக்கம் . 

வருணன் . 

புனற்செல்வன் 
புன்றலை - சிறிய தலை ; இளந்தலை ; சிவப்பு புனற்படுநெருப்பு - வடவைத்தீ . 
மயிருள்ள தலை . 

புனறருபுணர்ச்சி - வெள்ளநீரிடையே 

வீழ்ந்த 
புன்றுமி - தூறல் . 

தலைவியைத் 

தலைவன் காத்ததனால் 
புன்றொழில் - இழிதொழில் ; தீச்செயல் . 

அவ்விருவருக்கும் உண்டான கூட்டம் . 
புன்னகை - காண்க : புன்சிரிப்பு . 

புனனாடன் - நீர் நிறைந்த நாட்டையுடைய 
புன்னம்புலரி - வைகறை . 

சோழ அரசன் . 
புன்னறவம் - இஞ்சி . 

புனனாடு - சோணாடு . 
100 


மரம் . 


புன்முறுவல், } 


- 


} 


புனிதம் 


794 


பூங்கு 


புனிறு 


- 


புனிதம் - தூய்மை ; ஏழாவது நட்சத்திரமாகிய முடைதல் ; சூடு தல் ; ஒழுங்காக அமைத்தல் ; 
புனர்பூசம் . 

சிறப்பித்தல் ; கற்பித்தல் ; செய்யுளமைத்தல் ; 
புனிதன் - தூய்மையானவன் ; சிவன் ; இந்திரன் ; 

செய்தல் . 
அருகன் ; புத்தன் . 

புனைந்துரை - கற்பனை ; அலங்கரித்துரைக்கும் 
புனிற்றா - ஈன்ற ணிமையுள்ள பசு அல்லது வாசகம் ; பாயிரம் . 
எருமை . 

புனைந்தோர் - கம்மாளர் .. 
புனிற்றுமதி - இளமதி . 

புனைபெயர் - கற்பித்துக்கொண்ட பெயர் . 
ணிமை ; அண்மையில் ஈனப் 

புனைமொழி - அலங்காரச் சொல் . 
பட்டது ; பிஞ்சுத்தன்மை ; மகப்பேற்றாலான 
தீட்டு ; புதுமை ; தோல் . 

புனையிறும்பு - செய்காடு . 
புனுகு - புழுகு . 
புனை - அழகு ; பொலிவு ; அலங்காரம் ; அணி 

புனைவன் - கம்மியன் . 
கலன் ; கால்விலங்கு ; சீலை ; புதுமை ; நீர் . 

புனைவிலி - உவமானப் பொருள் . 
புனைசுருட்டு - மோசம் . 

புனைவு அலங்காரம் ; அழகு ; செழிப்பு ; 
புனைதல் - அணிதல் ; தரித்தல் ; அலங்கரித்தல் ; 

செய்கை . 
சித்தம்செய்தல் ; ஓவியம் வரைதல் ; கட்டுதல் ; | புனைவுளி - உவமேயப் பொருள் . 


ஈன் 


புனையல் 


மாலை . 


பூ 


பூ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ப் + ° ) ; அழகு ; பூகண்டகர் - உலகின் பகைவரான அசுரர் . 
கொடிப்பூ , கோட்டுப்பூ , நீர்ப்பூ , புதற்பூ என பூகண்டம் - பூவலயம் ; நிலப்பரப்பின் பெரும் 
நால்வகைப்பட்ட மலர் ; தாமரைப்பூ ; பூத் 

பகுதி . 
தொழில் ; சேவலின் தலைச்சூடு ; நிறம் ; நீல | பூகதம் - கமுகமரம் ; பூமியை அடைந்தது . 
நிறம் ; பொலிவு ; மென்மை ; யானையின் | பூகதம்பம் - நிலக்கடப்பஞ்செடி . 
நுதற்புகர் ; யானையின் 

நெற்றிப்பட்டம் ; / பூகதர் - புகழ்வோர் . 
கண்ணின் கருவிழியில் விழும் வெண்பொட்டு ; | பூகதன் - பூமியை அடைந்தவன் . 
விளைவுப் போகம் ; ஆயுதப் பொருக்கு ; தீப் பூகம் - பாக்குமரம் ; நேரம் ; ஒருவகைச் சாதிக் 
பொறி ; நுண்பொடி ; தேங்காய்த் துருவல் ; 

கூட்டம் ; திரட்சி ; திப்பிலிப்பனைமரம் ; 
சூரியனின் கதிர்படுதற்கு முன்னுள்ள பூநீற் 

இயல்பு ; இருள் ; நேரம் ; பிளப்பு ; கழுகு ; பலா . 
றின் கதிர் ; இலை ; காண்க : முப்பூ ; இந்துப்பு ; | பூகம்பம் - நில நடுக்கம் ; சூரியன் நின்ற நாளுக்கு 
வேள்வித் தீ ; கூர்மை ; நரகவகை ; பூப்பு ; பூமி ; ஏழாம் நாள் . 
பிறப்பு . 

பூகரம் - கையாந்தகரை , 
பூ ( வி ) - அலர் , மலர் . 

பூகலம் - மதர்த்த குதிரை . 
பூக்கஞ்சா - ஒரு செடிவகை . 

பூகாகம் - அன்றில் , கரும்புறா . 
பூக்கட்டுதல் - மலர் மாலை தொடுத்தல் . 

பூகேசம் - ஆலமரம் ; நீர்ப்பாசி . 
பூக்கம் - கமுகமரம் ; ஊர் ; மருதநிலத்தூர் . பூங்கஞ்சா - காண்க : பூக்கஞ்சா. 
பூக்கவர்ந்துண்ணி - குரங்கு . 

பூங்கணை - பூவாகிய அம்பு ; மன்மதபாணம் , 
பூக்காரன் - பூ விற்பவன் . 

பூங்கதிர் - வெண்கதிர் ; ஒளி . 


பூக்குட்லான்" } - மீனமாக முடைந்த பூக்கூடை சங்கரும்பு - செங்கரும்புவகை . 


- 4 


- . 
பூக்குதல் - நினைக்கை ; தோன்றுகை . 

பூங்கலன் - காண்க : பூக்குடலை. 
பூக்குழி - தீக்குழி . 

பூங்கற்று - பூதம் ; அழகு . 
பூக்குறடு , ) 
பூக்கூடம் 

- பூமாலை தொடுக்கும் மேடை . பூங்கா - நந்தவனம் , பூஞ்சோலை . 
பூக்கொய்தல் - பூப்பறித்தல் . 

பூங்காடு - இளங்காடு . 
பூக்கோணிலை , போரை மேற்கொள்ளும் 

பூங்காரம் - பூநீற்றுக்காரம் ; மந்தாரம் . 
பூக்கோள் போது வெட்சி முதலிய மலர் 

பூங்காவனம் - காண்க : பூங்கா . 
அரசனிடமிருந்து வீரன் பெற்றுக் | பூங்காவி - ஒரு காவிநிறவகை ; காவிக்கல்வகை . 
க் கூறும் புறத்துறை . 

பூங்கு - பல . 


} 


களை 


பூங்குடம் 


795 


பூசிதம் 


காசு 


பூங்குடம் - பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பானை . | பூச்சூட்டு - முதற் கருவுற்ற மகளிர்க்குச் செய் 
பூங்கொடி - மலர்களைக்கொண்ட 

கொடி ; 

யும் ஒரு சடங்கு . 
அழகிய கொடி . 

பூச்செண்டு - பூவினால் அமைந்த செண்டு . 
பூங்கொத்து - பூவின் தொகுதி . 

பூச்சேலை - பூவேலை அமைந்த புடைவை .. 
பூங்கொல்லை - காண்க : பூங்கா . 

பூச்சை - பூனை . 
பூங்கோயில் - திருவாரூர்ச் சிவாலயம் . 

பூச்சொக்காய் - பூ வேலையுள்ள துணியில் 
பூங்கோரை - கோரைவகை . 

தைத்த சட்டை , 
பூச்சக்கரம் - பூ மண் டலம் ; நிலநடுக்கோடு ; பூசகன் - அருச்சகன் . 
சக்கரவாணம் . 

பூசங்கள் - புனர்பூச பூச நாள்கள் . 
பூச்சக்கரவாளக்குடை - கோயில் மூர்த்திகட்குப் | பூசணம் - காண்க : பூஞ்சணம் ; அழுக்கு : 
பிடிக்கும் பெரிய வெண்குடை . 

நேர்த்திக்கடனாக முடித்துவைக்கும் 
பூச்சக்கரன் - அரசன் .. 

முதலியன ; அணிகலன் . 
பூச்சாண்டி - குழந்தைகளுக்கு அச்சமுண்டாக்கும் பூசணி - கொடிவகை . 
உருவம் . 

பூசந்தி - கடலைப் பிரிக்கும் சிறு நிலம் . 
பூச்சாரம் - நிலவளம் ; தாதுப்பொருள் . 

பூசம் - எட்டாம் நட்சத்திரம் . 
பூச்சி - சிற்றுயிர் ; குடற்புழு ; குழந்தைகளை 

பூசல் - போர் ; பேரொலி ; பலரறிகை ; கூப்பீடு ; 
அச்சுறுத்தற்கேனும் சிரிப்பிப்பதற்கேனும் 

வருத்தம் ; ஒப்பனை . 
சொல்லும் சொல் . 

பூசல்நெற்றி - போர்முகம் . 
பூச்சிக்கடி - பூச்சியின் கடி ; பூச்சியால் உடலிற் 

பூசலிசைத்தல் - கலகச்சொல்லால் சண்டை 
படரும் பற்று ; புண்கட்டிவகை . 

மூட்டுதல் . 
பூச்சிகாட்டுதல் - அச்சுறுத்தல் . 

பூசலிடுதல் - முறையிடுதல் ; பேரொலி படக் 
பூச்சிதம் - மதிப்பு . 

கதறுதல் ; கூட்டுதல் . 
பூச்சிப்பல் - சொத்தைப் பல் .. 

பூசற்களம் ( ரி ) - போர்க்களம் . 
பூச்சிபிடித்தல் - பண்டம் 

புழுவுண்டாகிக் 
கெட்டுப்போதல் ; இச்சகமாக 

நடத்தல் ; பூசற்றுடி 

பாலை நிலத்துப் பறையுள் ஒன்று . 
வேண்டாத இடத்துக் கவனமாகச் செயல் 

பூசறுத்தல் - வாய் முதலியன கழுவும் தொழிலை 
புரிதல் . 

முடித்தல் . 
பூச்சிபூச்சியெனல் - அச்சுறுத்தற் குறிப்பு ; அச் பூசன்மாற்று - நிரைகவர்ந்த வெட்சியார் மீட்க 
சுறுதற் குறிப்பு . 

வந்த கரந்தையாரைப் போரில் அழித்தமை 
பூச்சியத்துவம் - சிறப்புத் தன்மை . 

கூறும் புறத்துறை . 
பூச்சியம் - பகட்டு ; வழிபடத்தக்கது ; நன்கு பூசனம் - ஆராதனை ; மரம் முதலியவற்றின்மேல் 
மதிப்பு : இன்மை ; இன்மைப்பொருள் உணர்த் ஈர நைப்பினால் உண்டாகும் பாசி . 
தும் சுன்னம் ; திருவுளச்சீட்டில் பயனின்மை பூசனி - அடைக்கலாங்குருவி ; கொடிவகை ; மரம் 
காட்டும் வெற்றுச்சீட்டு ; நற்பேறின்மை ; முதலியவற்றின்மேல் ஈர நைப்பினால் 
அருமை ; குற்றமறைக்கை ; மதிப்பின்மை . 

உண்டாகும் பாசி . 
பூச்சியம்பண்ணுதல் - சிறப்பித்தல் ; குற்றம் பூசனை - நாள் வழிபாடு ; சிறப்பித்தல் . 
முதலியன மறைத்தல் ; பழைய வீடு முதலிய பூசனைபடைத்தல் - வணக்கஞ்செய்தல் . 
வற்றைப் புதிதாகக் கட்டுதல் பாக்கியின்றிக் பூசாகாலம் - பூசைக்குரிய வேளை . 
கணக்குத் தீர்த்தல் ; தகாத மதிப்பு வரும்படி | பூசாந்திரம் - அருமைபண்ணுகை ; மரவகை . 
நடத்தல் ; இல்லாமற் செய்தல் . 

பூசாபலம் - பூசையின் பலன் ; தெய்வ வழி 
பூச்சியவார்த்தை - கண்ணியப் பேச்சு . 

பாட்டால் உண்டாகும் பலன் . 
பூச்சியன் வழிபடத்தக்கவன் ; கறுப்பும் பூசாரி ( L ) - கோயிற் பூசை பண்ணுபவன் ; 
வெள்ளையுமான வண்டிமாடு . 

பேயோட்டும் மந்திரவாதி . 
பூச்சிலை - கல்வகை . 

பூசாவிதி - பூசைமுறை . 
பூச்சு - தடவுகை மேற்பூசுகை ; வெளிப்பகட்டு ; 

பூசாவிருத்தி - கோயிற் பூசைக்கு விடப்பட்ட 
கஞ்சிப்பசை ; மருந்துப்பற்று ; குற்றம் முதலி இறையிலி நிலம் . 
யன மறைக்கை ; இதமான செயல் முதலியன . பூசித்தல் - பூசைசெய்தல் ; மரியாதை காட்டுதல் ; 
பூச்சு வேலை - சுவர்களில் சுண்ணந்தீற்றும் கொண்டாடுதல் . 
வேலை; மெருகிடும் வேலை ; வெளிப்பகட்டு . பூசிதம் - காண்க : பூசிதை. 


-- 


பூசற்பறை , } 


பூசிதன் 


796 


பூட்டை வாங்குதல் 


பூசிதை, } 


- 


பூசுரன் 


கயிறு . 


பூசிதன் - பூசிக்கப்படுவோன் . 

பூஞை - பூனை ; காண்க : பூஞையாதனம் . 

பூஞையாதனம் - பூனைபோல் முழங்காலை 
வணக்கம் . 
பூசிப்பு 

மடக்கிக் கைகளை ஊன்றி வானத்தைப் பார்த் 
பூசிமெழுகுதல் - குற்றத்தை மறைக்கப் பார்த் 

திருக்கும் ஆசனவகை . 
தல் . 

பூட்கை - கொள்கை ; மனவுறுதி ; வலிமை ; 
பூசு - பூ சுகை ; தானியத்தின் உமி அல்லது சிங்கம் ; யானை ; யானையாளி . 
தோல் ; ஒட்டடை ; தூசு . 

பூட்சி - பூணுகை ; அணிகலன் ; உடல் ; புணர்ப்பு ; 
பூசுசாந்தாற்றி - சிறு விசிறி . 

கொள்கை ; மனவுறுதி ; வரிவகை ; உரிமை . 
பூசுத்தி - பூமியில் நீரைத் தெளித்துச் செய்யும் பூட்டகம் - வீண்பெருமை ; போலி வேலை ; 
துப்புரவு . 

வஞ்சகம் ; கமுக்கம் . 
பூசுதல் - தடவுதல் ; கழுவுதல் ; அலங்கரித்தல் ; | பூட்டகம்பண்ணுதல் - வீண்பெருமை பாராட்டு 

மெழுகுதல் ; நீரால் அலம்புதல் ; இயைதல் . தல் ; வீம்படித்தல் . 
பூசுதன் - பூமியின் புதல்வனான செவ்வாய் . 

பூட்டங்கம் - வஞ்சகம் ; அகப்படுத்துகை ; 
பூசுதை - பூமியின் புதல்வியாகிய சீதை . 

வில்லங்கம் . 
பார்ப்பான் . 

பூட்டழித்தல் - கட்டுக்குலைத்தல் . 
பூசுறுதல் - அலங்கரித்தல் . 

பூட்டறுதல் - கட்டுக்குலைதல் ; நுகத்தினின்றும் 
பூசை - ஆராதனை ; அடியார் அமுது செய்கை ; விடுபடுதல் . 
பலத்த அடி , நெட்டி , பூனை ; காண்க : 

பூட்டன் - பாட்டனுக்குத் தந்தை . 
காட்டுப்பூனை. 

பூட்டாங்கயிறு - எருதைப் 

பிணைக்கும் 

நுகக் 
பூசைப்பெட்டி - ஆன்மார்த்த இலிங்கம் வைக்கும் 
பெட்டி . 

பூட்டி - பாட்டனைப் பெற்ற தாய் . 
பூசைபண்ணுதல் - ஆராதனை 

செய்தல் ; பூட்டு - பிணிப்பு ; திறவுகோல் ; பூட்டுங்கருவி ; 
உணவருந்தல் . 

கொக்கி ; நாண்கயிறு ; உடற்பொருத்து ; 
பூசைபோடுதல் - பலிகொடுத்தல் ; உணவருந்தல் ; மல்லுக்கட்டு ; இறுக்கம் ; கேடு ; 

மகளிர் 
பலமாக அடிகொடுத்தல் . 

தலையணிவகை ; சேனைக்கட்டு ; தளைக்கும் 
பூசைமுகம் - பூசை நடக்கும் இடம் . 

விலங்கு ; அடுக்கு . 
பூசைவேளை - பூசை செய்வதற்குரிய காலம் . 

பூட்டுதல் - மாட்டுதல் ; இணைத்தல் ; வைத்தல் ; 
பூஞ்சக்கல் - ஒருவித நீலக்கல் . 

எருது முதலியவற்றைப் பிணைத்தல் ; தொழு 
பூஞ்சணம் - மரம் முதலியவற்றின் மேல் ஈர நைப் வில் அடித்தல் ; விலங்கு மாட்டுதல் ; பொறுப் 
பினால் உண்டாகும் பாசி ; ஒட்டடை . 

பேற்றுதல் ; அணிதல் ; இறுகக் கட்டுதல் ; 
பூஞ்சல் - மங்கல் நிறம் ; கண்ணொளி மங்கல் ; பொருத்திக் கூறுதல் ; அகப்படுத்துதல் ; 
வலுவற்றவன் . 

நாணேற்றுதல் ; இறுக்குதல் ; வழக்குத் 
பூஞ்சலாடுதல் - கண்ணொளி மங்குதல் . 

தொடுத்தல் . 
பூஞ்சற்கண் - குழிந்த கண் ; பீளைக்கண் ; ஒளி பூட்டுநழுவுதல் - காண்க : பூட்டுவிலகுதல் . 
மங்கிய கண் . 

பூட்டுநோவு - உடற்சந்துகளில் ஏற்படும் வலி . 
பூஞ்சாளம் - காண்க : பூஞ்சணம் . 

பூட்டுப்போடுதல் - திறவுகோலாற் பூட்டிடுதல் ;; 
பூஞ்சான் - ஒரு புல்வகை . 

பேசவொட்டாது செய்தல் . 
பூஞ்சி - தூசி ; மங்கல் . 

பூட்டுவாய் - திறவுகோல் புகும் துளை ; நெருக் 
பூஞ்சிட்டு - ஒரு குருவிவகை . 

கடியான சமயம் . 
பூஞ்சிறகு - பறவைக்குஞ்சின் சிறகு . 

உடற்பொருத்துவாய் விலகிப் 
பூஞ்சு - ஒட்டடை ; மரத்தின் மீது ஈரத்தாலுண் 

பூட்டுவிற்பொருள்கோள் - செய்யுள் முதலினும் 
டாகும் பாசி ; மங்கல் நிறம் ; பலாச்சுளையின் 
மேலுள்ள நார்ப்பகுதி . 

இறுதியினும் நிற்குஞ் சொற்கள் 

தம்முள் 
பூஞ்சுண்ணம் - பூந்தாது . 

இயையப் பொருள் கொள்ளும் முறை . 

பூட்டை - ஏற்றமரம் ; இராட்டினத்தின் சக்கரம் ; 
பூஞ்சுமடு - பூவினாலாகிய சும்மாடு . 

இறைகூடை ; நீர் இறைக்குங் கருவிவகை ; 
பூஞ்சை - மங்கல் நிறம் ; வலுவற்றவன் ; கண் 

செக்கு ; பூட்டாங்கயிறு ! சோளக்கதிர் 
ணொளி மங்கல் ; பாழ் ; ஒட்டடை . 

பூட்டைப்பொறி - நீர் இறைக்கும் கருவிவகை . 
பூஞ்சைநிலம் - பாழ்நிலம் . 

பூட்டை வாங்குதல் - சோளப்பயிர் முதலியன 
பூஞ்சோலை - மலர்ச்சோலை . 

கதிர்விடுதல் . 


பூட்டுவிலிகுதல் } போதல் . 


பூடணம் 


797 


பூதவக்குருக்கண் 


பூத்தவை } 


பூணி 


} 


நுகத் பூதநாயகன் ) 


பூடணம் - அணிகலன் , நகை . 

பூதகணம் - பூதங்களின் கூட்டம் . 
பூடு - காண்க : பூண்டு . 

பூதகாலம் - காண்க : இறந்தகாலம் . 
பூண் - அணி : உலக்கை முதலியவற்றிற்கு இடும் பூதகிருதாயி - இந்திராணி . 

பூண் ; கவசம் ; யானைக்கோட்டின் கிம்புரி . பூதகிருது - இந்திரன் . 
பூண்கட்டுதல் - உலக்கை முதலியவற்றிற்குப் பூதசஞ்சாரம் - உலகவாழ்வு . 

பூண்பிடித்தல் ; பலப்படுத்துதல் ; போற்றுதல் . பூதசதுக்கம் - காவிரிப்பூம்பட்டினத்தில் பூதம் 
பூண்கடைப்புணர்வு - அணிகலக்கொக்கி .. 

நின்று காவல் காத்துவந்த நாற்சந்தி . 
பூண்டறுத்தல் - அடியோடழித்தல் 

பூதசரீரம் - பருவுடல் . 
பூண்டான் கணவன் . 

பூதசாரசரீரம் - தேவன் உடல் . 
பூண்டி - ஊர் ; தோட்டம் ; திடர்பட்ட கடற் | பூதசாரம் - ஐம்பூத மூலம் . 
பகுதி . 

பூதசாரவுடம்பு - துறக்க இன்பத்தை நுகர ஆன்மா 
பூண்டு - சிறு செடி ; உள்ளிப்பூண்டு ; சிற்றடை எடுக்கும் தெய்வத்தன்மையுள்ள உடம்பு . 
யாளம் . 

பூதசுத்தி - பாவம் நீங்குதற்குச் செய்யப்படும் 
பூணாரம் - அணிகலன் . 

ஒரு சடங்கு . 
பூணாரவெலும்பு - மணிக்கட்டினெலும்பு ; காறை பூதத்துணர் - புனமுருங்கை மரம் . 
எலும்பு . 

பூத்தயவு , 

- உயிர்களிடம் காட்டும் அன்பு . 
எருது ; ஆனினம் ; இடபராசி ; நீர்ப் 

பூததயை 
பறவைவகை . 

பூததாரன் - சிவபிரான் . 
பூணித்தல் - தோற்றுவித்தல் ; குறிப் பிடுதல் ; 

பூததானியம் - எள் , 
தீர்மானம்செய்தல் . 

பூதநாசினி - பெருங்காயம் . 
பூணிப்பு - நோன்பு நோற்றல் ; தீர்மானம் . 

பூதநாடி - பேய்பிடித்தவர்களிடம் காணப்படும் 
பூணுதல் - அணிதல் ; மேற்கொள்ளுதல் ; விலங்கு 

நாடித்துடிப்புவகை. 
முதலியன தரித்தல் ; சூழ்ந்து கொள்ளுதல் ; | பூதநாதன் , ) பூதங்கட்குத் தலைவனான 
உடைத்தாதல் ; சிக்கிக்கொள்ளுதல் ; 

சிவபிரான் ; கடவுள் . 
திற் கட்டப்படுதல் ; நெருங்கியிறுகுதல் . 

பூதநாயகி - பார்வதி . 
பூணு நூல் , ) பார்ப்பனர் , கம்மாளர் அணியும் பூதப்படையோன் - பூதப்படைகளையுடைய 

நூல் ; இருபிறப்பாளர் தரிக்கும் சிவபிரான் . 
முப்புரிநூல் . 

பூதபதி - காண்க : பூதநாதன் .. 
பூணை - முல்லை நிலம் . 

பூதபரிணாமதேகம் - ஐ ம் பூ தங்களின் வேறு 
பூத்தருபுணர்ச்சி - தனக்கு எட்டாத மரத்தி பாட்டால் தோன்றிய உடம்பு . 
னின்றும் தான் விரும்பிய பூவைப் பறித் | பூதபரிணாமம் - ஐம்பூதங்களின் வேறுபாடு . 

தலைவனொடு தலைவி கூடும் பூதம் - ஐவகைப் பூதம் ; ஐவகைப் பூதங்களின் 
கூட்டம் . 

அதிதேவதைகள் ; உடம்பு ; இறந்தவர்களின் 
பூத்தல் - மலர்தல் ; தோன்றுதல் ; உண்டாதல் பேயுருவம் ; பூதகணம் ; பரணிநாள் ; உயிர் 
பொலிவு பெறுதல் ; பூப்படைதல் , கண்ணொளி வர்க்கம் ; பருத்தது ; காண்க : பூதவேள்வி ; 
மங்குதல் ; பூஞ்சணம் பிடித்தல் ; பயனின்றிப் சடாமாஞ்சில் ; அடியான் ; இருப்பு ; இறந்த 
போதல் ; 

தோற்றுவித்தல் ; படைத்தல் ; காலம் ; உள்ளான்பறவை ; கமுகு ; கூந்தற் 
பெற்றெடுத்தல் . 

பனை ; தூய்மை ; வாய்மை ; தருப்பை ; சங்கு ; 
பூத்தானம் - அருமை பாராட்டுதல் ; புதுமை . 

ஆலமரம் ; பூரான் ; உயிரெழுத்து . 
பூத்திரம் - மலை . 

பூதமிவர்ந்தோன் - விநாயகக் கடவுள் . 
பூத்துப்பூத்தெனல் - ஓ டு தல் முதலியவற்றால் 

பூதயாகம் - உயிர்கட்குப் பலியுணவு தருதல் . 
உண்டாகும் மூச்சிழைத்தற் குறிப்பு ; உடல் 
வீக்கக் குறிப்பு . 

பூதர் - பதினெண்கணத்துள் ஒருவரான மாந்தர் . 
பூத்துப்போதல் - நெருப்பில் நீறுபடர்தல் ; கண் 

பூதரநாதன் மலைகட்குத் தலைவனான 
பார்வை மங்குதல் . 

இமவான் . 
பூத்தொடுத்தல் - பூமாலை கட்டுதல் ; பண்டங் பூதரம் - மலை ; இமயம் ; மேரு . 
களை நெருக்கமின்றி வைத்துப் பெரிதாகக் பூதரன் - அரசன் ; திருமால் . 
கட்டுதல் ; கதைகட்டுதல் . 

பூதரோதரம் - மலைக்குகை . 
பூதக்கண்ணாடி - சிறியதைப் பெரிதாகக் காட்டுங் பூதலம் - பூமி . 
கண்ணாடிவகை . 

பூதவக்குருக்கண் - ஆலம்விழுது 


} 


பூணூல் 


துதவிய 


-- 


798 


பூதவம் 


பூபாகம் 


மண 


பூதவம் - ஆலமரம் ; மருதமரம் . 

பூதுரந்தரர் - அரசர் . 
பூதவாதம் - பூதங்களின் சேர்க்கையால் ஆன்மா பூதேசன் - சிவபிரான் . 
உண்டானதென்று கூறும் வாதம் . 

பூதேவி - பூமிதேவி . 
பூதவாதி - பூதவாத மதத்தவன் . 

பூதை - அம்பு . 
பூதவாளி - காண்க : பூதபதி . 

- பூ வைத்தற்குரிய தட்டு . 
பூதவிகாரம் - ஐம்பூதங்களின் மாறுபாடு . 
பூதவிருக்கம் - காண்க : பெருவாகை ; ஆலமரம் ; பூந்தராய் - சீர்காழி . 
பீநாறிமரம் . 

பூந்தவிசு - பூவாலாகிய இருக்கை . 
பூதவிருட்சம் - பப்பரப்புளி; பீநாறிமரம் . 

பூந்தாது - காண்க : கோங்கு ; மகரந்தப்பொடி . 
பூதவிருள் - அண்டகோளத்தைச் சூழ்ந்திருக்கும் பூந்தி - காண்க : புன்கு ; ஓர் இனிப்புப்பண்டம் ; 
புறவிருள் ; அந்தகாரம் . 

பூவந்திமரம் . 
பூதவீடு - ஐவகைப் பூதங்களாகிய உடம்பு . பூந்துகள் 

- காண்க : பூந்தாது . 
பூதவுரு - நிலம் , நீர் , தீ , காற்று ஆகிய நான்குங் பூந்துகில் - பூவேலை செய்த ஆடை ; பொன்னா 
கொண்ட உருவப்பகுதி . 

லாகிய ஆடை . 
பூதவேள்வி - ஐவகை வேள்விகளுள் விதிப்படி பூந்துணர் - பூங்கொத்து ; புனமுருங்கை . 
உயிர்கட்குப் பலியுணவு ஈகை . 

பூந்துளிர் - மெல்லிய தளிர் . 
பூதன் - ஆன்மா ; மகன் ; தேய்பிறைப் பதினான் பூந்தூள் - காண்க : பூந்தாது .. 

காம் திதி ; பூதத்தாழ்வார் ; கடுக்காய் ; தூயன் . பூந்தேன் - பூவின் தேன் . 
பூதாக்கலம் - மாப்பிள்ளைக்கு மணவாட்டி பூந்தை - பூதன் என்பவனது தந்தை . 
முதல் முறை சோறிடுகை . 

பூந்தோட்டம் - காண்க : பூங்கா . 
பூதாக்கலம்பண்ணுதல் மணவாளனும் 

பூந்தோடு - பூவின் இதழ் . 
வாட்டியும் முதன்முறை ஒரு கலத்தில் உண்ணு 

பூநாகம் - பூவிலுள்ள சிறுபாம்பு ; நாகப்பூச்சி , 
தல் . 

நாங்கூழ் ; காண்க: பூநீறு . 
பூதாகாரம் - மிகப் பருத்தது . 

பூநாதம் - வெடியுப்பு . 
பூதாண்டம் - பிரகிருதி ; அண்டம் , 

பூநிம்பம் - காண்க : நிலவேம்பு . 
பூதாத்திரி - காண்க : கீழாநெல்லி . 

பூநிறம் - மாந்தளிர்க்கல் . 
பூதாத்துமன் - துறவி . 

பூநீர் - பனிநீர் ; அரக்கு நீர் ; உவர்மண்ணில் 
பூதாத்துமா - சீவாத்துமா ; உடல் ; 

துணைக் எடுக்கும் நீர் . 
காரணம் ; நான் முகன் . 

பூநீறு - ஒரு 

வெள்ளை உவர்மண்வகை ; ஒரு 
பூதாரம் - பூமியைப் பிளப்பதாகிய பன்றி . 

மருந்துப்பொடிவகை . 
பூதாரன் - பூமியின் பதியாகிய அரசன் . 

பூநொய் - சிறுநொய் . 
பூதாரி - காண்க : பூதநாசினி. 

பூப்பகம் - பெண்குறி . 
பூதாவேசி - காண்க : வெண்ணொச்சி . 

பூப்பந்தல் - பூவினால் அலங்கரிக்கப்பட்ட 
பூதானம் - நிலக்கொடை . 

பந்தல் . 
பூதி - திருநீறு ; சாம்பல் ; செல்வம் ; பொன் ; பூப்பல்லக்கு - பூவினால் அலங்கரிக்கப்பட்ட 
புழுதி ; சேறு ; பூமி ; ஊன் ; கொடுமை ; நாய் பல்லக்கு . 
வேளைச் செடி ; உடம்பு ; பொதுமை ; காரண பூப்பலி - அருச்சனை ; பூசைக்குரிய பூ . 
மின்றிக் குற்றம் சுமத்துகை ; தீநாற்றம் ; பூப்பிஞ்சு - இளம்பிஞ்சு. 
புனுகுசட்டம் ; எழுநரகத்துள் ஒன்று . 

பூப்பிள்ளை - சிவபூசையின் போது உதவியாக 
பூதிகந்தம் , 

இருப்பவன் . 
பூதிகம் - பூமி ; உடம்பு ; காண்க : நிலவேம்பு : 

பூப்பு - பூப்படைதல் ; மாதவிடாய் . 
சாதிக்காய் ; அகில் ; ஒரு மணப்புல் வகை ; 

பூப்பேசுதல் - விலைமகளுக்குரிய நாட்பரிசம் பேசி 
ஆயில் மரம் ; புன்கமரம் . 

முடித்தல் . 
பூதிசாதனம் - திருநீறு , உருத்திராக்கம் முதலிய பூப்போடுதல் - ஆடையிற் பூவேலை செய்தல் . 
சிவசின்னங்கள் . 

பூப்போல - பூவைப்போல மெதுவாய் . 
பூதிசாரிசை - புனுகு பூனை . 

பூபதி - அரசன் ; ஒரு குளிகைவகை ; ஆதிசேடன் ; 
பூதிப்படியாய் - பொதுவாய் . 

மல்லிகை . 
பூதிமம் - காண்க ! தூதுவளை . 

பூபன் - அரசன் . 
பூதியம் - உடல் ; பூமி ; ஐம்பூதம் . 

பூபாகம் - நிலப்பரப்பு . 


பூதிகந்திகம் } - தீநாற்றம் . 


பூபாலன் 


799 


பூரணம் 


பூம்பிடகை, } - பூங்கூடை . 


பூமடந்தை } 


பூபாலன் - அரசன் ; வேளாளன் ; உயர் சாதிக் | பூமிநாதம் - காந்தம் ; வெடியுப்பு ; ஒரு மருந்துப் 
குதிரை , பூமியின் மகனான செவ்வாய் . 

பொடிவகை . 
பூபாளம் - காலையில் பாடும் ஒரு பண்வகை . பூமிநாயகன் - திருமால் ; காஷ்மீரப் படிகம் ; 
பூம்பட்டு - மெல்லிய பட்டு . 

காண்க : நிலவேம்பு ; அரசன் . 
பூம்பந்தர் - காண்க : பூப்பந்தல் . 

பூமிபரீட்சை - கலையறிவு அறுபத்து நான்கனுள் 
பூம்பந்து - பூவினால் அமைந்த பந்து . 

ஒன்றான நிலத்தியல்பு அறியும் வித்தை . 
பூம்பறியல் - உணவுக்குறைவு . 

பூமிபாரம் - அரசபாரம் ; நிலத்திற்குப் பொறையா 
பூம்பாளை -- இளம்பாளை ; ஒரு நெல்வகை. 

யிருப்பவரான தீயோர் . 
பூம்பிஞ்சு - இளம்பிஞ்சு. 

பூமியதிர்ச்சி - நிலநடுக்கம் . 
பூமிவேர் - நாக்குப்பூச்சி . 

பூமின் - காண்க : பூமகள் . 
பூம்பிள்ளை - இளம்பிள்ளை ,. 

பூமுகம் - பொலிந்த முகம் ; வீட்டு முன் முகப்பு . 
பூம்புகை - மணப்புகை . 

பூயம் - சீழ் ; வெறுக்கத்தக்க பொருள் . 

பூர்ணகர்ப்பம் - காண்க : பூரணகர்ப்பம் . 
பூம்பொருக்கு - வாடற்பூ . 

பூர்ணம் - பூரணம் ; முழுமை , நிறைவு . 
பூம்போர்வை - பூத்தொழிலையுடைய மேற் 

பூர்ணிமை - பௌர்ணமி , முழுநிலா நாள் 
போர்வை . 

பூர்த்தி - நிறைவு ; திருப்தி ; கடவுளிடத்து 
பூமகள் - நிலமகள் ; திருமகள் ; கலைமகள் . 

ஐக்கியம் . 
பூமகன் - பிரமன் ; பூமியின் மகனான செவ்வாய் . 

பூர்த்திபண்ணுதல் - செய்து முடித்தல் ; நிரப்புதல் . 
, - காண்க : பூமகள் . 

பூர்த்தியன் - வேலைசெய்து கூலிபெறுவோன் . 

பூர்தல் - நுழைதல் . 
பூமடல் - வாழை முதலியவற்றின் பூவிலுள்ள 

பூர்வகதை - பண்டைக்கால வரலாறு ; கதையின் 
மடல் . 

முன்தொடர்ச்சி . 
பூமடை - காண்க : பூப்பலி . 

பூர்வகாலம் - சென்ற காலம் . 
பூமண்டலம் - நிலவுலகம் , நிலவட்டம் . 

பூர்வசைவன் -- தீட்சையினால் வீடுபேறு அடைய 
பூமத்தியரேகை - நிலநடுக்கோடு . 

லாம் என்னும் கொள்கையுள்ள சைவ மதப் 
பூமருது மருதமரவகை ; ஒரு மரவகை . 

பிரிவினன் . 
பூமழை - மலர்மாரி . 

பூர்வஞானம் - முற்பிறப்புணர்ச்சி . 
பூமன் - அரசன் ; பிரமன் ; காமன் ; செவ்வாய் . 

பூர்வபதம் - தொகைமொழியுள் முதலிலுள்ள 
பூமாதுளை - பூமாத்திரம் விடும் மாதுளை . 

சொல் . 
பூமாதேவி - நிலமகள் . 

பூர்வம் - ஆதி ; பழைமை ; முதன்மை ; முற்காலம் ; 
பூமாரி - பூமழை ; காண்க : வேம்பு . 

கிழக்கு ; சமண ஆகமம் மூன்றனுள் ஒன்று ; 

; 
பூமாலை -- பூவினால் தொடுத்த மாலை . 

முன்னிட்டு . 
பூமான் - அரசன் ; கணவன் ; திருமகள் . 

பூர்வாகமம் - சமண ஆகமம் மூன்றனுள் ஒன்று . 
பூமி - பூவுலகு , மூவுலகத்துள் ஒன்று ; நிலமகள் ; | பூர்வாசிரமம் - துறவியின் முந்திய நிலை . 
நிலப்பகுதி ; மனை ; நாடு ; இடம் ; கோணங் பூர்விகம் - முற்காலம் ; மூலவரலாறு . 
களின் கீழ்வரி ; நிலை ; பொறிக்குரிய செய்தி ; | பூர்வீகன் - பழமையோன் ; வயது முதிர்ந்தவன் . 
நாக்கு ; ஒரு மருந்துப்பொடிவகை . 

பூர்வோத்தரம் - முன்வரலாறு ; வடகிழக்கு . 
பூமிகதனாதல் - பிறத்தல் . 

பூரகம் - நிரப்புகை ; மூச்சை உள்ளிழுத்தல் ; 
பூமிகுருவகம் - காண்க : வெள்ளெருக்கு . 

மத்தங்காய்ப் புல் . 
பூமி கொழுநன் - நில மகளின் 

பூரட்டாதி - இருபத்தைந்தாம் நட்சத்திரம் . 
திருமால் . 

பூரணகர்ப்பம் - முதிர்ந்த சூல் . 
பூமிசம் - பூமியிலுண்டானது ; நரகம் . 

பூரணகர்ப்பிணி - நிறைசூலி . 
பூமிசம்பவை - பூமியினின்றும் 

பிறந்த பூரணகலசம் , 

மாவிலை வைத்த நீர்நிறைந்த 
பிராட்டி . 

பூரணகுடம் , 

குடம் . 

பூரணகும்பம் 
பூமிசன் - செவ்வாய் ; நரகாசுரன் .. 

பூரணம் - முழுமை ; நிறைவு ; மிகுதி ; முடிவு ; மன 
பூமிசை - திருமகள் ; சீதாபிராட்டி . 

நிறைவு ; அபிநயக்கைவகை ; இரண்டாவது 
பூமிசைநடந்தோன் - தாமரைப்பூவில் நடந்த 

மூன்றாவது என எண்கள் நிறுத்தமுறையைக் 
அருகக்கடவுள் ; புத்தன் . 

குறிக்கும் எண் ; பலகாரத்தின் உள்ளீடு 
பூமித்தைலம் - மண்ணெண்ணெய் , கன்னெய் . பிதிர்ப்பிண்டம் ; ஆடையின் குறுக்கிழை ; மழை ; 
பூமிதேவி - காண்க ! பூமாதேவி . 

வளர்பிறைப் பதினைந்தாம் திதி ; பூஞ்சணம் . 


- 


க ண வனான 


சீதா 


பூரணமி 


800 


பூவந்தி 


கலை . 


பூரணன் 


ஆரியமாக்கள் , } - கீழ்மக்கள் ; கொடியவர் . 


- 


} - கிழக்கு . 


பூரணமி - வளர்பிறைப் பதினைந்தாம் திதி . பூரிப்பு - களிப்பு ; நிறைவு ; பருமன் ; மிகுமகிழ்ச்சி ; 
பூரணவயசு நூறு பிராயம் . 

மிகுதி ; ஒளி . 
பூரணவித்தை - நிறைகல்வி ; குறைவில்லாத பூரிமம் - தெருப்பக்கம் ; சாந்திட்டுக் 

கட்டிய 

தொட்டி . 
குணங்கள் நிரம்பினவன் ; கடவுள் ; | பூரிமாயன் - நரி . 
மூர்த்தபாடாணம் . 

பூரிமாயு - நரி ; பழைமை . 
பூரணாகுதி - வேள்விமுடிவுச் சடங்கு . 

பூரியம் - ஊர் ; மருதநிலத்தூர் ; வேந்தர் வீதி ! 
பூரணி - இலவமரம் ; பார்வதி ; பூமி ; காடு ; 

அரசிருக்கை ; கலப்பு நெல் ; பப்பரப்புளி. 
குணங்கள் நிரம்பினவன் . 
பூரணை - நிறைவு ; முழுநிலா ; பஞ்சமி , தசமி , 
உவா என்னும் திதிகள் ; சமவசரணத்தின் வட பூரியரிசி - மட்டையரிசி ; தசராப் பண்டிகையில் 
புறமுள்ள வாவி ; ஐயனார் தேவி . 

வழங்கப்படும் கொடையரிசி ; வெள்ளையரிசி . 
பூரணைகேள்வன் - ஐயனார் . 

பூரியார் - காண்க : பூரியர் . 
பூரப்பாளை - தலைக்கோலத்தின் ஓர் உறுப்பு . 

பூரு - குருகுலத்தரசருள் ஒருவன் ; புருவம் . 
பூரபதி - பச்சைக்கருப்பூரம் . 

பூருகம் - பூமியில் முளைக்கும் மரம் . 
பூரம் - கருப்பூரம் ; பச்சைக்கருப்பூரம் ; 

பூருண்டி - மல்லிகைச்செடி ; வேலிப்பருத்தி ; 
கருப்பூரம் ; மருந்துவகை ; பூரநாள் ; ஒரு 
மணச்சடங்கு ; பூரான் ; தேள் ; பழம் ; பொன் ; 

காண்க : தேட்கொடுக்கி . 

பூருவகங்கை - நருமதை . 
நிறைவு ; வெள்ளம் ; வைப்புப் பாடாணவகை ; 
சமவசரணத்தின் வடபுறமுள்ள வாவி . 

பூருவகரு ( ன் ) மம் - ஊழ்வினை . 
பூரவாகினி கலைமகள் . 

பூருவகௌளம் - ஒரு பண்வகை . 
பூரா - முழுதும் முழுதுமான ; நேர்த்தியான பூருவஞானம் - முன்னனுபவத்தையறியும் அறிவு . 
பழுப்புச்சருக்கரைவகை . 

பூருவதிக்கு , 
பூராடம் - ஒரு நட்சத்திரம் . 

பூருவதிசை 
பூராயக்கதை - பழங்கதை . 

பூருவபக்கம் - வளர்பிறைப்பக்கம் ; பிராது . 
பூராயம் - ஆராய்ச்சி ; விசித்திரமானது ; குழந்தை பூருவம் - பழைமை ; கிழக்கு ; முன்பு ; காண்க : 
களின் கவனத்தைக் கவரும் பொருள் . 

பூர்வாகமம் , 
பூரான் - ஊரும் உயிரிவகை ; குதிரையில் உள்ள 

பூரை - நிறைவு : போதியது ; முடிவு ; இன்மை ; 
தீச்சுழி ; பனைமுளை . 

ஒன்றுக்கும் உதவாதவர் ; ஒன்றுக்கும் 
பூரி - மிக்க ; மிகுதி ; சிறப்புக் காலங்களில் பார்ப் 

உ.தவாதது . 
பனர்களுக்குக் கொடுக்கும் தட்சிணை ; 

பூரைபூரையெனல் - போதும் போதுமெனல் . 
பொன் ; மொத்தம் ; ஒரு பேரெண் ; ஊதுகருவி பூரையிடுதல் - முடிவடைதல் ; அலுப்புண்டாக்கு 
வகை ; வில்லின் நாண் ; குற்றம் ; கலப்பு நெல் ; 

தல் . 
பலகாரவகை ; விரிந்த பாளையின் உள்ளிருக் பூல் - காண்க : பூலா . 
கும் பூத்தொகுதி ; காண்க : பூரியரிசி ; | பூலத்தி - மருதமரம் . 
பப்பரப்புளி ; பூரிசகந்நாதம் என்னும் தலம் . பூலதை - பூநாகம் ; காண்க : கோடாஞ்சி , 
பூரி ( வி ) - முழக்கு ; பெருகு ; தொனி ; மகிழ் . பூலா - செடிவகை ; மரவகை . 
பூரிகம் - அப்பவருக்கம் . 

பூலாச்செண்டு - பூச்செண்டு ; திருமணத்தில் 
பூரிகலியாணி - ஒரு பண்வகை . 

நலங்கில் மணமக்கள் நிகழ்த்தும் பூச்செண் 
பூரிகா - அகில் மரம் . 

டாட்டம் . 
பூரிகை - ஊதுகுழல் ; அப்பவருக்கம் ; நிரப்புகை; | பூலித்தல் - உடம்பு பூரித்தல் . 
பிராணாயாமத்துக்கு உறுப்பானதும் காற்றை பூலோக கயிலாயம் - திருக்குற்றாலம் , சிதம்பரம் 
உள்ளிழுப்பதுமான செயல் . 

போன்ற சிவ தலங்கள் . 
பூரித்தல் - நிறைதல் ; குறைவற நிரம்புதல் ; பூலோகம் - மேலேழு உலகத்துள் மூன்றாவது . 
களித்தல் ; பருத்தல் ; பொலிதல் ; மிகுதல் ; பூலோகவைகுண்டம் - திருவரங்கம் . 
பூரகஞ்செய்தல் ; நிறைத்தல் ; பொதிந்துள்ள | பூவணி - பூமாலை ; சதுக்கம் . 
கருத்தை வெளியிட உரிய சொற்களைச் பூவணை 

பூவணை - மலர்ப்பள்ளி ,. 
சேர்த்தல் ; படைத்தல் . 

பூவந்தி ; 

- புன்கமரம் ; ஒரு மரவகை ; பலகார 
பூரிதம் - நிரப்பப்பட்டது ; மிகுகளிப்பு ; மிகுதி . வகை ; ஒருமருந்துவகை . 


பூவம்பர் 


801 


பெட்டன் 


பூழ் 


யானை . 


வகை . 


பூவாடைக்கான் } - தெங்கமான் மாது . 


பூவம்பர் - ஒரு மணப்பொருள் வகை . 

பூவைசியர் - உழவர் , வேளாளர் . 
பூவம்பன் - மன்மதன் . 

பூவைநிலை - காயாம்பூவை மாயவன் நிறத் 
பூவமளி - எண்வகைப் புணர்ச்சிக்கு இயைந்த தோடு உவமித்துப் புகழும் புறத்துறை ; 
மலர்ப்படுக்கை . 

அரசனைத் தேவரோடு ஒப்புக்கூறும் புறத் 
பூவமுதம் - தேன் . 

துறை . 
பூவர்க்கம் - பூத்திரள் . 

பூவைவண்ணன் காயாம்பூ மேனியனாகிய 
பூவரசு ஒரு மரவகை . 

திருமால் , 
பூவராகம் - திருமாலின் பன்றிப்பிறப்பு . 

பூவொல்லி - உள்ளீடற்ற தேங்காய்வகை . 
பூவராகன் - பன்றியின் அடையாளம் குறித்த காடைவகை ; கானாங்கோழி ; துளை . 
பொன் நாணயம் . 

பூழ்க்கை 
பூவல் - சிவப்பு ; செம்மண் ; துரவு ; பூத்திடுகை . பூழ்தி - இறைச்சி ; முடைநாற்றம் ; 

புழுதி : 
பூவல்லிகொய்தல் - பூக்கொய்தாடும் 

மகளிர் 

கொடுமை . 
விளையாட்டுவகை . 

பூழான் - கவுதாரி ; கானாங்கோழி . 
பூவலியம் - மண்ணுலகம் . 

பூழி - குழைசேறு ; சேற்றிலெழுங் குமிழி ; புழுதி 
பூவழலை - காண்க : பூநீறு . 

தூள் ; திருநீறு ; கொடுந்தமிழ் நாட்டினுள் 
பூவன் - பிரமன் ; காண்க : செவ்வாழை ; வாழை 

ஒன்று . 
, மாங்கலியத்துடன் இறந்து பூழியன் - பூழி நாட்டுக்குத் தலைவனான சேரன் ! 
தெய்வமான 

பாண்டியன் . 
பூவாணியன் - வெற்றிலை , காய்கறி முதலியன | பூழியான் - திருநீறு அணிந்த சிவபிரான் ; புழுதி 
விற்போன் . 

யிடத்துள்ளவன் . 
பூவாளி - மன்மதன் ; மன்மதனின் மலர்க்கணை . பூழில் - அகில் மரம் ; பூமி . 
பூவிதழ் - மலரேடு . 

பூழை - சிறுவாயில் ; மலைக்கணவாய் ; துளை . 
பூவிந்து - அப்பிரகம் ; வீரம் என்னும் மருந்துச் | பூளம் - பூவரசமரம் . 
சரக்கு . 

பூளை - இலவமரம் ; செடிவகை ; வெற்றிப்பூ ; 
பூவிந்துநாதம் - அப்பிரகம் . 

பீளை . 
பூவிரணம் - ஆண்குறி மலரிலுள்ள புண் .. 

பூளை சூடி - பூளை அணிந்த சிவபிரான் . 
பூவில் - மன்மதனது மலர்வில் . 

பூளைப்பூ - பூளைப்பஞ்சு; பூளைச்செடி . 
பூவிலி - பிறப்பற்றவர் . 

பூன்றம் - முழுமை . 
பூவிலை - விலைமாதர் பெறும் அற்றைக்கூலி . பூன்றாகுதி காண்க : பூரணாகுதி . 
பூவிழுதல் - கண்ணின் கருவிழியில் வெள்ளை 

பூனதம் - பொன் . 
விழுகை ; சுரசுரப்பு நீங்குகை . 

பூனை - ஒரு விலங்குவகை . 
. 

பூனைக்கண் - வைடூரியவகை ; பூனையின் கண் 

போன்ற கண் . 
பூவினன் - பிரமன் . 

பூனைக்காய்ச்சி - தீய்ந்த பயிர் ; கொடிவகை . 
பூவுக்கிடுதல் - காதலன் காதலிக்குப் பரிசங் 

பூனைக்காலி 

செடிவகை ; கொடிவகை 
கொடுத்தல் . 

காண்க : சிமிக்கிப்பூ . 
பூவுயிர்த்தல் - மலர்தல் . 

பூனைத்திசை - தென்கிழக்கு . 
பூவுலகு 

பூனைப்பிடுக்கன் - ஒரு கொடிவகை ; ஒரு செடி 
பூவெடுத்தல் - கோயிற்பூசைக்கு மலரெடுத்தல் ; 

வகை . 
கண்ணில் விழுந்த பூவை நீக்குதல் . 

பூனைமயிர் - பூனையின் மயிர்போன்ற வெண் 
பூவேலை - பூப்போன்ற சித்திரவேலை .. 

மயிர் ; கொடிவகை . 
பூவை - நாகணவாய்ப்புள் ; காயாமரம் ; குயில் ; | பூனைமூலி - குப்பைமேனி . 
பெண் . 

பூனைவணங்கி - குப்பைமேனி ; நாயுருவி . 


பூவின் கிழத்தி } - திருமகள் . 


பூவலகம், } - நிலவுலகம் . 


பெ 


பெ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ப் + எ) . 
பெகுலம் - மிகுதி . 
பெங்கு - தீயொழுக்கம் ; ஒரு கள் வகை . 


பெட்டகம் - பெட்டி ; வரிசைப்பெட்டி . 
பெட்டல் - விருப்பம் . 
பெட்டன் - பொய்யன் . 


101 


பெட்டார் 


802 


பெண்பார்த்தல் 


- 


பெட்டார் - நண்பர் ; விரும்பியவர் . 

பெண்டன் - காண்க : பெண்டகம் ( ன் ) . 
பெட்டி - பண்டங்கள் வைக்கும் கலம் ; கூடை ; பெண்டாட்டி - மனைவி ; பெண் ; வேலைக்காரி . 
தொடர்வண்டி முதலியவற்றின் அறை ; 

பெண்டு - மனைவி ; பெண் . 
வண்டியோட்டி உட்காருமிடம் ; சாட்சிக் 

பெண்டுகம் - கழற்சிக்கொடி . 
கூண்டு ; நெல்வகை . 

பெண்டுபிள்ளை - மனைவி குழந்தைகள் 
பெட்டிக்கோரை - கோரைவகை . 

அடங்கிய குடும்பம் . 
பெட்டிலிக்குழல் - நீளமான குழல் . 

பெண்டுருவன் - மோகினி உருக்கொண்டவ 
பெட்டிவரிசை - ஆதிதிராவிடரில் 

மணப்பெண் 

னாகிய திருமால் . 
புக்ககம் செல்லும்போது எடுத்துச் செல்லும் பெண்ணடி - பெண்வழி . 
வரிசை . 

பெண்ணரசி - அழகிற் சிறந்தவள் ; இராணி .. 
பெட்டு - பொய் ; மயக்குச் சொல் ; சிறப்பு ; 

பெண்ணரசு - காண்க : பெண்ணரசி ; குடும்பத்தில் 
மதிப்பு . 

பெண் நடத்தும் ஆட்சி . 
பெட்டெனல் - விரைவுக்குறிப்பு . 

பெண்ணருங்கலம் - பெண்களிற் சிறந்தவள் . 
பெட்டை - விலங்கு , பறவை இவற்றின் பெண் 

பெண்ணலம் - பெண்மைக்குணம் ; பெண்ணின் 
பால் ; பெண் ; குருடு ; குறைவு . 

அழகு முதலியன ; பெண்ணின்பம் . 
பெட்டைக்கட்டு - தளர்ந்த முடிச்சு . 

பெண்ணலி - பெண்தன்மை மிக்க அலி . 
பெட்டைக்கண் ஊனமுள்ள கண் ; சாய்ந்த 

பெண்ணழைத்தல் - திருமணத்திற்கு மணமகளை 
கண் ; சிறு கண் ; தேங்காயின் சிரட்டையி மணமகன் வீட்டிற்கு அழைத்தல் ; திருமணம் 
லுள்ள துளையில்லாக் கண்கள் . 

செய்தல் . 
பெட்டையன் ஆண்மையற்வ றன் . 

பெண்ணன் - வீரமில்லாதவன் . 
பெட்ப மிக . 

பெண்ணாசை - பெண்மீது வைக்கும் பற்று . 
பெட்பு - பெருமை ; விருப்பம் ; அன்பு ; தன்மை ; 

பெண்ணாயகம் - பெண்களுக்குள் அரசி . 
பேணுகை ; பாதுகாப்பு . 

பெண்ணாள் நடவு முதலிய பயிர்வேலை 
பெடம் - காண்க : பெகுலம் . 

செய்யும் உழத்தி ; பெண் நட்சத்திரம் . 
பெடை - பறவைகளின் பெண் . 

பெண்ணாறு - கிழக்கு நோக்கி ஓடும் ஆறு ; ஓர் 
பெண் - மகள் ; சிறுமி ; மணமகள் ; மனைவி ; ஆற்றின் பெயர் . 
பதுமினி , சித்தினி, சங்கினி , அத்தினி என பெண்ணிராசி - இடபம் , கடகம் , கன்னி , விருச் 
நால்வகைப்படும் பெண் ; விலங்கு தாவரங் 

சிகம் , மகரம் , மீனம் என்னும் ஆறு இரட்டை 
களின் பெடை ; காண்க : கற்றாழை . 

ராசிகள் . 
பெண்கட்டுதல் - பெண்ணைத் திருமணம் செய் 

பெண்ணீர்மை - பெண்மைக்குணம் . 
தல் . 

பெண்ணீலி - கொடியவள் ; பெண்பேய் . 
கருவுக்குக் காரணமான பெண்ணின் பெண்ணுறுப்பு - பெண்ணுக்குரிய அங்கங்கள் ; 
சுரோணிதம் . 

பெண்குறி . 
பெண்கலை - வண்ணப்பாவின் பிற்பகுதி .. பெண்ணெடுத்தல் - திருமணம் செய்தல் . 
பெண்குறி - அல்குல் , பிறப்புறுப்பு . 

பெண்ணெழுத்து - உயிர்மெய் ; 
பெண்கேட்டல் - திருமணம் செய்து கொடுக்கும் ஐ , ஓ , ஒள என்னும் நெட்டெழுத்துகள் . 
படி பெண்ணைப் பெற்றோரிடம் கேட்டல் . 

பெண்ணை 

பனை மரம் ; பெண்ணையாறு ; 
பெண்கோலம் - மகளிர் பூணுங் கோலம் ; பெண் அனுடநாள் ; காண்க : நீர்முள்ளி; பெண்மரம் . 
வேடம் . 

பெண் 

எதானையான் - பெண்படையையுடைய 
பெண்கோள் பெண்ணை மணம் புரிந்து 

காமன் . 
சம்பந்தஞ் செய்து கொள்கை ; சந்திர சுக்கிரர் 

பெண்பருவம் - காண்க : மகளிர்பருவம் . 
களாகிய பெண்பாற் கோள்கள் . 

பெண்பழி - பெண்கொலை புரிதலால் உண்டாம் 
பெண்சரக்கு - படிக்காரம் , காடி முதலிய புளிப் பழி ; பெண்ணை வருத்தல் அல்லது வலாற் 
புள்ள சரக்குகள் . 

காரம் செய்தலால் நேரும் பழி . 
பெண்சனம் - மகளிர் கூட்டம் . 

பெண்பனை காய்க்கும் பனை . 
பெண்சாதி - பெண்பாலர் ; மனைவி . 

பெண்பாகன் - சிவபிரான் . 
பெண்டகம் ( ன் ) - அலி . 

பெண்பாடு - பெண்பிள்ளையின் உழைப்பு . 

பெண்பார்த்தல் - திருமணத்திற்கு மணமகளைத் 
பெண்டகைமை - பெண்மைக்குணம் . 

தேர்ந்தெடுத்தல் . 


பெண்கரு 


ஊ 


. 


பெண்டகை , 


பெண்பால் 


803 


பெயர்நேரிசை 


- 


கயிறு . 


பெண்பால் ஐம்பால்களுள் ஒன்று ; மகளிர் பெந்து - சுற்றம் . 
இனம் . 

பெந்தை - அழகின்றிப் பருத்தது ; கலப்பையின் 
பெண்பாலெழுத்து - நெட்டெழுத்து . 

ஓர் உறுப்பு . 
பெண்பாவம் - பெண்பழி . 

பெந்தைக்கயிறு - கொழுவுள்ள கட்டையை 
பெண்பாற்பருவம் - காண்க : மகளிர்பருவம் . 

மேழியோடிணைக்குங் கயிறு ; நன்கு திரிக்காத 
பெண்பிள்ளை - பெண் குழந்தை ; பெண்மனைவி . 
பெண்பிறத்தல் - பெண்பிறவி எடுத்தல் . 

பெந்தைவிழி - உருண்டைவிழி ; அச்சத்தால் கண் 
பெண்பிறந்தார் - பெண்டிர் . 

மருண்டு பார்க்கை . 
பெண்பிறப்பு - பெண்ணாகப் பிறக்கை . 

பெம்மான் - பெருமான் ; கடவுள் . 
பெண்புத்தி - பெண்டிர்க்குரிய புத்தி . 

பெய்கலம் - கொள்கலம் ; பாண்டம் . 
பெண்பெருமாள் - பெண்ணரசி . 

பெய்தல் - மேல் நின்று பொழிதல் ; வார்த்தல் ;; 
பெண்பேசல் - பெண்ணை மணம்பேசுதல் . 

இடுதல் ; எறிந்துபோடுதல் ; இடைச்செருகு 
பெண்போகம் - எண்வகைப் போகத்துள் சிற்றின் தல் ; கொடுத்தல் ; அமைத்தல் ; பரப்புதல் ; 
பம் துய்க்கை ; முப்பத்திரண்டு அறங்களுள் புகவிடுதல் ; எழுதுதல் ; அணிதல் ; பயன்படுத் 
பெண்ணின்பந் துய்க்கப் பிறனுக்கு உதவும் தல் ; கட்டுதல் ; சிறுநீர் முதலியன ஒழுக 
அறம் . 

விடுதல் ; தூவுதல் ; பங்கிடுதல் ; செறித்தல் . 
பெண்மகள் - பெண் ; பெண்மகவு .. 

பெய்தளத்தல் - படியால் அளக்கும் அளவை 
பெண்மதி - காண்க : பெண்புத்தி . 

வகை . 
பெண்மரம் - புறவயிரம் உள்ள மரம் ; காய்க்கும் பெய்துரை - பாயிரம் ; இடைப்பெய்துரைப்பது . 
மரம் அல்லது செடி . 

பெயர் - பேர் , நாமம் ; புகழ் ; பெருமை ; ஆள் ; 
பெண்மாயம் காண்க : பெண்வலை . 

வடிவு ; பொருள் ; காண்க : பெயர்ச்சொல் ; 
பெண்மூச்சு - பிடிவாதம் . 

வஞ்சினம் ; முதல் வேற்றுமை . 
பெண்மை - பெண் தன்மை ; காண்க : பெண்பிறப்பு ; பெயர் ( வி ) - வேறுபடுத்து ; பேர் ; பெயர்த்து . 
பெண்ணுக்குரிய குணம் ; பெண் இன்பம் ; பெயர்ச்சி - இடமாறுகை ; இடமாற்றுகை . 
அமைதித் தன்மை ; நிறை . 

பெயர்ச்செவ்வெண் - பெயர்களில் எண்ணிடைச் 
பெண்வலை - பெண்டிர் செய்யும் வசீகரம் . 

சொல் தொக்கு விட்டிசைத்துவரும் தொடர் . 
பெண்வழி , பெண்ணைப்பற்றி வரும் 

வரும் பெயர்ச்சொல் - நால்வகைச் சொற்களுள் 
பெண்வழிச்சுற்றம் ) உறவு . 

பொருளைக் குறிக்க வழங்கும் சொல் . 
பெண்வழிச்சேறல் - மனைவி விருப்பத்தின்படி 

பெயர்த்தல் - போக்குதல் ; நிலைமாறச்செய்தல் ; 
ஒழுகல் . 

அப்புறப்படுத்துதல் ; திருப்பிப்போடுதல் ; 
பெண்விளக்கு - பெண்களிற் சிறந்தவள் ; பாவை 
விளக்கு . 

பிடுங்கள் ; கெடுத்தல் ; ஒடுங்கிக்கொள்ளுதல் ; 

பிரித்தல் ; மீட்குதல் ; வசூலித்தல் ; செலுத்து 
பெண்வீட்டார் - மணமகளைச் சேர்ந்த சம்பந்தி 
கள் . 

தல் ; விடுத்தல் . 
பெத்தகாலம் - ஆன்மா பாசபந்தத்திற்கு 

பெயர்த்தி - மக்கள் வயிற்றுப் பெண் ; பாட்டி ; 
பட்ட காலம் . 

கோள் முதலியவற்றின் பெயர்ச்சி . 
பெத்ததசை - ஆன்மா பாசத்திற்குட்பட்டிருக்கும் பெயர்த்திரிசொல் - திரிந்து வழங்கும் பெயர்ச் 
நிலை . 

சொல் ; தம் பொருளை அரிதில் விளக்கும் 
பெத்தம் - ஆன்மாவின் பாசபந்தம் ; கட்டு ; சேர் பெயர்ச்சொல் . 

மானம் . 
பெத்த முத்தி - பந்தமும் வீடும் ; இலயமுத்தி . 
பெத்தர் - பாசத்தோடு கூடிய உயிர்கள் . 

பெயர்த்தெழுதுதல் - படியெடுத்தல் ; மொழி 
பெத்தரிக்கம் - அகந்தை ; பெருமை ; குழப்பம் . பெயர்த்தல் . 
பெத்தல் - பெருங்குரும்பைச்செடி . 

பெயர்தல் - போதல் ; பிறழ்தல் ; மீளுதல் ; மாறு 
பெத்தான்மா - பாசபந்தமுள்ள உயிர் . 

தல் ; சிதைவுறுதல் ; இணைப்பு நெகிழ்தல் ; 
பெதரிகாலம் - எட்டி மரம் . 

கூத்தாடுதல் ; சலித்தல் ; அசையிடுதல் ; இடம் 
பெதும்பை - எட்டு முதல் பதினொரு 

விட்டு மாறுதல் ; பிரிதல் ; கிளர்தல் ; தேய்தல் ; 
வரையுள்ள பெண் ; பெண் . 

நாணயம் வழங்குதல் ; வசூலாதல் . 
பெந்தம் - தொடர்பு ; கட்டு . 

பெயர்திறம் - முல்லை யாழ்த்திறவகை . 
பெந்தித்தல் - காண்க : பந்தித்தல் ; சித்திரகவி | பெயர்ந்து - மறுபடியும் ; பிற்பாடு . 
களில் எழுத்துகளை அடைக்கை . 

பெயர் நேரிசை - ஓர் இலக்கியவகை . 


பெயர்த்தும் } - பின்னும் . 


வயது 


பெயர்ப்படுத்தல் 


804 


பெருக்கல் 


பொருளை 


தழுவி 


பெயர்ப்படுத்தல் - பேரிடுதல் . 

பெரிய தாய் - தாய்க்கு முன் பிறந்தாள் ; 
பெயர்ப்பு - பெயரச்செய்கை ; மொழிபெயர்ப்பு . தந்தையின் அண்ணன் மனைவி . 
பெயர்புறம் - புறங்கொடுக்கை . 

பெரியதிருநாள் - ஆண்டுப் பெருவிழா . 
பெயர் பொறித்தல் - புகழை நிலை நிறுத்துதல் . பெரியதிருவடி - கருடாழ்வார் . 
பெயர்போதல் - புகழடைதல் . 

பெரியநடை - நல்லொழுக்கம் . 
பெயர்வழி - ஆள் ; தலை முறை ; 

பொருள் | பெரியப்பன் - காண்க : பெரியதகப்பன் . 
அட்டவணை . 

பெரியபிராட்டி - திருமகள் . 
பெயர் வேற்றுமை - முதல் வேற்றுமை . 

பெரியபிள்ளை - ஊர் அல்லது குடும்பத்திற்குத் 
பெயரகராதி - சதுரகராதியில் பெயர்ச்சொற் தலைமையாக மதிக்கப்பட்டவன் ; மூத்த 
பொருளை விளக்கும் பகுதி . 

பிள்ளை . 
பெயரடி - பகுபதத்தில் பெயராகிய பகுதி . 

பெரியபெயர் - பெரும்புகழ் . 
பெயரப்பெயர் - மீண்டும் மீண்டும் . 

பெரியபெருமாள் - திருவரங்கத்துத் திருமால் ; 
பெயரன் - பெயரை உடையவன் ; மக்கள் வயிற்று பேரரசன் . 
ஆண் ; பாட்டன் . 

பெரிய பொருள் - பரப்பிரமம் . 
பெயரிடுதல் - பெயர்வைத்தல் . 

பெரியம்மாள் - காண்க : பெரிய தாய் ; வீட்டுக்குத் 
பெயரிடைநிலை - பெயரின் பகுதி விகு திகட்கு தலைமையானவள் . 
இடைநிற்கும் எழுத்து . 

பெரியம்மை - காண்க : பெரியம்மாள் ; ஓர் அம்மை 
பெயரிய - பெயர்பெற்ற ; பெயரால் அழைத்த . நோய்வகை ; மூதேவி . 
பெயரியற்சொல் - தன் 

இயல்பில் 

பெரியமனம் - இளகிய நெஞ்சம் ; அருள் . 
விளக்கும் பெயர்ச்சொல் . 

பெரியமனிதன் - சிறந்தோன் ; செல்வமும் செல் 
பெயரின்மை - இறைவன் எண் குணத்துள் வாக்கும் உள்ளவன் ; உயர்ந்த நிலையிலுள்ள 

ஒன்றான பெயர் சொல்லமுடியாத தன்மை . வன் ; ஆண்டு முதிர்ந்தவன் . 
பெயருரிச்சொல் - பெயர்ச்சொல்லைத் 

பெரியமூளை - மூளையின் மேற்பாகம் ; அறி 
வரும் சொல் . 

வாற்றல் மிக்கவன் . 
, 

பெயர்கொண்டு முடியும் பெரியர் - காண்க : பெரியா ( யோ ) ர் . 
வினைக்குறை . 

பெரியவர் - உயர்ந்தோர் , 

உயர்ந்தோர் , முன்னோர் ; 
பெயரெடுத்தல் புகழடைதல் ; 

முதியோர் . 
பெயரைப் பதிவுப் புத்தகத்தினின்று நீக்குதல் . பெரியவராடி 

பெரியவராடி - பாலை யாழ்த்திறவகை . 
பெயரேடு - காண்க : பேரேடு . 

பெரியவள் - ஆண்டு முதிர்ந்தவள் ; பூப் 
பெயல் - பொழிகை; மழை ; மழைத்துளி; மேகம் . படைந்தவள் . 
பெயலை மழை . 

பெரியவன் - தக்க 

அடைந்தவன் ; 
பெரிசு ( து ) - பெரியது ; மிகவும் . 

மூத்தோன் ; பெரிய நிலையில் உள்ளவன் . 
பெரிய - பெரிதான ; மூத்த ; இன்றியமையாத . பெரியவாய் - அலப்புவாயன் ; மரவகை . 
பெரியகுடியானவன் - பேருழவன் ; ஊர்ப் பெரிய பெரியவுடையநாயனார் தஞ்சைக்கோயில் 
தனக்காரன் . 

மூர்த்தியாகிய பிரகதீசுரர் . 
பெரியகுணம் - தாராள மனம் ; உலகப்பற் | பெரியவுடையார் - சடாயு . 
றின்மை . 

பெரியவெண்ணம் - உயர்ந்த சிந்தை ; வீண் 
பெரியகை தாராளமான 

செல்வன் ; பெருமை . 

கை ; 
செல்வாக்குள்ள கட்சி . 

பெரியாத்தாள் - காண்க : பெரியம்மாள் . 
பெரியகோயில் - திருவரங்கம் கோயில் ; தஞ்சைக் பெரியாநங்கை 

பெரியாநங்கை - ஒரு செடிவகை . 
கோயில் . 

பெரியாயி காண்க : பெரியம்மாள் . 
பெரியதகப்பன் - தந்தையின் அண்ணன் ; தாயின் பெரியா ( யோ ) ர் - மூத்தோர் ; சிறந்தோர் ; 
அக்காள் கணவன் . 

ஞானியர் ; அரசர் . 
பெரியதலை - பெரியவன் . 

பெரியோர் பெருமான் - பிரமன் . 
பெரியதனக்காரன் - ஊர் மணியக்காரன் ; பெரு | பெரியோன் - உயர்ந்தோன் ; கடவுள் . 
நிலக்கிழார் . 

பெருக்கம் - வளர்ச்சி ; மிகுதி ; செல்வம் ; 
பெரியதனம் - மேட்டிமை ; பெருந்தன்மை ; மேற் வெள்ளம் ; நிறைவு ; நீடிப்பு . 
பார்வை ; பெருமை ; காண்க : பெரியதனக் பெருக்கல் - துடைப்பத்தால் குப்பை கூட்டுதல் ;: 
காரன் . 

எண்களைப் பெருக்கு தல் ; விருத்திசெய்தல் . 


பெயரெஞ்சு கிளவி } 


} - வினைக்குறை 


- 


ஒருவன் 


- 


- 


. 


பெருக்கல் வாய்பாடு 


805 


பெருங்கொடை 


பெருக்கல்வாய்பாடு - எண்களைப் பெருக்குவதா பெருங்கலம் - ஆயிரம் நரம்புடைய பேரியாழ் . 
லுண்டாகும் தொகையைக் காட்டும் | பெருங்கலையன் - ஒரு நெல்வகை . 
வாய்பாடு . 

பெருங்கவி - காண்க : வித்தாரகவி , விரிவாகப் 
பெருக்கலங்காரம் - வியப்பணி . 

பாடவல்லவன் . 
பெருக்காச்சவட்டு - வெறுப்பு ; கவனமின்மை . பெருங்களன் செய்தல் - தெய்வ வழிபாட்டுக்குரிய 
பெருக்காளர் - சிறப்புடையோர் ; வேளாளர் . இடமாகத் தயார்செய்தல் . 
பெருக்காறு - பெருகியோடும் ஆறு . 

பெருங்காஞ்சி - ஒவ்வொருவரையும் கூற்றம் 
பெருக்கி - சுக்கிலம் ; பெருக்கிக்காட்டுவது . அணுகுமென்று சான்றோர் கூறுதலைப்பற்றிச் 
பெருக்கு - வெள்ளம் ; கடல் நீரேற்றம் ; இரத்த சொல்லும் புறத்துறைவகை ; 

வீரர் படை 
வோட்டத்தின் மிகுதி ; மிகுதி ; பப்பரப்புளி ; முகத்துத் தம் ஆற்றல் தோற்றுவித்தலைக் 
ஓரெண்ணை மற்றோர் எண்ணால் சுட்டிய கூறும் புறத்துறைவகை . 
மடங்கு அதிகப்படுத்துகை ; காண்க : பெருங்காடு - பெரிய வனம் ; சுடுகாடு . 
பெருக்குத் தொகை . 

பெருங்காப்பியம் - நூல் இயல்புகள் எல்லா 
பெருக்கு ( வி ) - குணி ; பெருகச்செய் . 

வற்றையும் குறைவறக்கொண்ட தொடர் 
பெருக்குத்தொகை - இரண்டு எண் களைப் நிலைச் செய்யுள்வகை . 
பெருக்கிய தாற் கூடிய தொகை . 

பெருங்காயம் - ஒரு மருந்துவகை ; கறிப்பெருங் 
பெருக்குதல் - விரியச்செய்தல் ; நீர் நிரப்புதல் ; காயம் ; ஒரு மரவகை ; ஒரு மரப்பிசின் வகை ; 
மோர் முதலியவற்றை நீர் கலந்து பெருகச் காண்க : பெருஞ்சீரகம் . 
செய்தல் ; குப்பை கூட்டுதல் ; ஓரெண்ணை பெருங்கால் - பெரிய வாய்க்கால் ; யானைக்கால் ;; 
மற்றோர் எண்ணால் சுட்டிய மடங்கு புயல் காற்று . 
அதிகப்படுத்துதல் . 

பெருங்காற்று - புயல் காற்று . 
பெருக்குமெண் - மற்றொன்றைப் பெருக்கு தற்கு பெருங்கிராமம் - ஐந்நூறு குடிகளுடைய ஊர் , 
உரிய எண் . 

பெருங்கிழங்கு காண்க : பெருமருந்து . 
பெருக்குரல் - பாடுகையில் தோன்றும் வெடித்த பெருங்கிழமை - முழு உரிமை ; மிகுநேயம் . 
குரல் . 

பெருங்குடல் - குடற்பிரிவு . 
பெருக்கு வேளை - உச்சிப்பொழுது ; கடலின் நீர் பெருங்குடி - உயர்குடி ; வணிகருள் ஒரு பிரிவினர் ; 
ஏற்றக்காலம் ; உடலில் இரத்தவோட்டம் 

நிலக்கிழார் . 
மிகுந்த காலம் . 

பெருங்குடியர் - காண்க : பெருங்குடிவாணிகர் .. 
பெருக்கெடுத்தல் - வெள்ளம் அதிகமாதல் . 

பெருங்குடியாட்டம் - நாட்டாண்மை . 
பெருக - நிரம்ப . 

பெருங்குடிவாணிகர் - வணிகருள் ஒரு பிரிவினர் . 
பெருகல் - மிகுதி . 

பெருங்குமிழ் - ஒரு மரவகை . 
பெருகியல் - சாதிப் பெரும்பண் நான்கனுள் பெருங்குயம் - குயவர்க்கு அரசரளிக்கும் பட்டப் 
ஒன்று . 

பெயர் . 
பெருகியன் மருதம் - ஒரு பண்வகை . 

பெருங்குருகு - யானை யு ண் குரு கு ; 

தலைச் 
பெருகு - தயிர் ; அணிகலவகை . 

சங்கத்து வழங்கிய ஓர் இசைத்தமிழ் நூல் . 
பெருகுசாதி - . 
- பண்ணியல் திறவகைகளுள் ஒன்று . பெருங்குழி - பெரிய 

பள்ளம் ; கடல் ; 
பெருகுதல் - அளவு மிகுதல் ; நீர் மிகுந்தெழுதல் ; அளவை ; முக்கால் ஏக்கர்கொண்ட நில அளவு . 
நிறைதல் ; வளர்தல் ; முதிர்தல் ; ஆக்கம் பெருங்குழுவைந்து - காண்க : ஐம்பெருங்குழு . 
தருதல் ; கேடுறுதல் ; மங்கல நாண் அற்று பெருங்குறட்டை - காண்க : பெருமருந்து ; 
விழுதல் ; விளக்கணைதல் . 

காக்கணங்கொவ்வை ; உறக்கத்தில் 

விடும் 
பெருங்கட்டி - பிளவை . 

உரத்த மூச்சினொலி . 
பெருங்கணக்கு - பெருந் 

பெருந்தொகை ; பெரும் பெருங்குறடு - விறகு முதலியன பிளப்பதற்காக 
படியானது ; அகந்தை . 

அடியில் வைக்குந் தாங்குகட்டை . 
பெருங்கணி - தலைமை நிமித்திகன் . 
பெருங்கதை - நீண்ட கதை ; பரவலான செய்தி ; பெருங்குறிச்சபை } - ஊர்ப்பேரவை . 
பிள்ளையார் கதை படிப்பதில் இறுதிப்படிப்பு ; பெருங்குறிஞ்சி - கொடிவகை ; பூண்டுவகை ; 
ஒரு காப்பியம் . 

குறிஞ்சிப்பாடீடு . 
பெருங்கரம் - கோவேறுகழுதை . 

பெருங்கை - காண்க : பெரியகை ; யானை . 
பெருங்கலக்குறுத்துதல் - பெரிய குழப்பமுண்டு பெருங்கொடை - எல்லோருக்கும் 

ஏராளமாகக் 
பண்ணுதல் . 

கொடுக்கை . 


பெருங்கோடணை 


806 


பெரும்பயறு 


- 


} 


- 


அரசன் 


பெருங்கோடணை ஒரு முரசுவகை . 

பெருந்தேவபாணி இசைப்பாவகையுள் ஒன்று ; 
பெருங்கோநங்கை , 

ஓர் இலக்கியம் . 
- பட்டத்தரசி . 
பெருங்கோப்பெண்டு 

பெருந்தேவி - காண்க : பெருங்கோப்பெண்டு . 
பெருச்சாளி - எலிவகை . 

பெருந்தேன் - தேனீக்கள் கூட்டுகின்ற தேன் ; 
பெருஞ்சவளம் - குந்தாயுதவகை . 

பெரிய தேனீவகை . 
பெருஞ்சாந்தி - கோயிற் பெரிய திருவிழா | பெருநகரத்தார் 

பெருநகரத்தார் - வணிகர் . 
முடிவில் நடக்கும் நீர்முழுக்கு . 

பெருநகை - பெருஞ்சிரிப்பு ; பேரிகழ்ச்சி . 
பெருஞ்சாய் - பேராற்றல் . 

பெருநடை - உயர்ந்த நடை ; விரைந்த செலவு ; 
பெருஞ்சிறப்பு - பெரிய 

மரியாதை ; உயர்ந்த புறக்கூத்துக்குரிய ஆடல்களுள் ஒன்று ; உயர்ந்த 
கொண்டாட்டச் சூழல் . 

ஒழுக்கம் . 
பெருஞ்சீரகம் - ஒரு செடிவகை . 

பெருநம்பி - இளவரசருக்குரிய பட்டப்பெயர் ; 
பெருஞ்சுட்டு - பெரும்புகழ் . 

மந்திரியின் பட்டம் . 
பெருஞ்செய் - மேம்பாடுள்ள செயல் . 

பெருநயப்புரைத்தல் - பெருவிருப்பைக் கூறுதல் . 
பெருஞ்செய்யாளன் - பெரிய வீரச் செயலுள்ள பெருநறளை 

பெருநறளை - நீண்ட கொடிவகை . 
வன் . 

பெருநறுவிலி - ஒரு மரவகை . 
பெருஞ்சொல் - பலரறிசொல் . 

பெருநாரை நாரை வகை; தலைச்சங்கத்து 
பெருஞ்சோற்றுநிலை , ) போர் மேற்கொண்ட வழங்கிய இசை நூலுள் ஒன்று . 
பெருஞ்சோற்றுவஞ்சி 

படையா பெருநாள் - திருநாள் ; இரேவதிநாள் ; முகமதியப் 
ளர்க்கு உண்டியளித்து முகமன் செய்தலைக் 

பண்டிகை ; நெடுங்காலம் . 
கூறும் புறத்துறை . 

பெருநாளிருக்கை - அரசனது சிறப்பு நாளோ 
பெருஞ்சோறு - அரசன் படைத் தலைவர்களுக்கு லக்கம் . 
அளிக்கும் பேருணவு ; பரணிநாள் . 

பெருநான் கெல்லை - ஊர் அல்லது நிலத்தாக்கின் 
பெருத்தல் - அதிகப்படல் ; பருமையா தல் ; பேரெல்லை ; எல்லை . 
மிகுதல் . 

பெருநிலம் - பூமி ; பரமபதம் . 
பெருந்தகவு - பெருமை ; பெருந்தன்மை . 

பெருநிலை - ஒருசார்பு ; விடாப்பிடி ; சாட்சி . 
பெருந்தகளி - பல முகங்களை உடைய விளக்கு . பெருநிலைநிற்றல் - உ த வி செய்தல் ; சாட்சி 
பெருந்தகை - மிக்க பெருமையுடையவர் ; சொல்லுதல் ; செய்துமுடித்தல் . 
காண்க : பெருந்தன்மை ; மிக்க அழகு . 

பெருநீர் - கடல் ; மழைக்காலத்துப் பாய்ச்சல் 
பெருந்தன்மை - மேம்பாடு ; அகந்தை . 

முறையின்றித் தாராளமாக ஓடும் நீர்ப் 
பெருந்தனம் - கணிகையருள் ஒரு பிரிவினர் ; 

பெருக்கு . 
சோழரது அரசாங்க உத்தியோகங்களில் ஒன்று . பெருநெஞ்சு 

பெருநெஞ்சு - செருக்கு ; ஆண்மை . 
பெருந்தாதை - காண்க : பெரியப்பன் . 

பெருநெறி - வீட்டுநெறி ; பெருவழி . 
பெருந்தாய் - காண்க : பெரிய தாய் . 

பெருப்பம் - பருமன் . 
பெருந்தானம் - நெஞ்சு , மிடறு , நாக்கு , மூக்கு , பெருப்பித்தல் - பெரிதாக்குதல் ; புனைந்து 
அண்ணம் , உதடு , பல் , தலை ஆகிய ஒலி எழும் 

கூறுதல் . 
எட்டு உறுப்புகள் . 

பெருப்பு - பெருக்கை . 
பெருந்திசை - வடக்கு முதலிய முதன்மைத் பெரும்பஞ்சமூலம் - தழுதாழை , பாதிரி , பெருங் 
திசை ; நீண்ட நிலப்பரப்புள்ள திக்கு . 

குமிழ் , வாகை , வில்வம் என்னும் ஐந்து மரங் 
பெருந்திணை - பொருந்தாக் காமம் , மனம் களின் வேர்களைக்கொண்டு செய்த கூட்டு 
ஒவ்வாத காதல் . 

மருந்துவகை . 
பெருந்திருவமிர்து - கடவுட்குப் படைக்கும் பெரும்படி - முருடு ; உத்தேசமதிப்பு ; பருமன் ; 
பெரிய நிவேதனம் . 

உயர்தரம் ; தாராளம் ; அகந்தை . 
பெருந்திருவி - பெருஞ்செல்வமுள்ளவள் . பெரும்படை - பெரிய சேனை ; இறந்த வீரனின் 
பெருந்தில்லை - ஒரு மரவகை . 

புகழை நடுகல்லிற் பொறிப்பதைக் குறிக்கும் 
பெருந்துத்தி - துத்திச்செடிவகை . 

புறத்துறை ; தெய்வமாகிய நடுகற்குப் பெருஞ் 
பெருந்துருத்தி - நீர்வீசுங் கருவிவகை . 

சிறப்புப் படைத்தலைக் கூறும் புறத்துறை . 
பெருந்துறை - பெரிய துறைமுகம் ; பெரும்பணி 

பெரும்பணி - கிடைத்தற்கரியது . 
திருப்பெருந்துறை என்னும் ஊர் . 

பெரும்பதம் ( வி ) - வீடுபேறு . 
பெருந்தூறு - பெரும்புதர் . 

பெரும்பதி - மருங்கில் ஊர்சூழ் பதி . 
பெருந்தெரு - நகரின் தலைமை வீதி . 

பெரும்பயறு - காராமணி . 


பெரும்பராக்கு 


807 


பெருவளைப்பு 


பெரும்பாண் ; } - வாக்யவாசி 


-- 


யானை . 


பெரும்பராக்கு - மிகுந்த கவனக்குறைவு ; விழிப் பெரும்பொன்படுதல் - தோற்றப் பொலிவுண்டா 
பின்மை . 

தல் . 
பெரும்பற்றப்புலியூர் - சிதம்பரம் . 

பெரும்போக்கு - பெருந்தன்மை ; சாவு . 
பெரும்பற்று - அரசாங்கத்திற்குச் சொந்தமான பெரும்போகம் - மிகுந்த விளைவு ; பேரின்பம் . 
நிலம் . 

பெருமக்கள் - பெரியோர் ; ஊர்ச்செயல்களை 
பெரும்பறை - ஒரு தோற்கருவிவகை . 

மேற்பார்வை செய்யும் சபைப் பெரியோர் . 
பெரும்பனையன் - அம்மைநோய்வகை . 

பெருமகன் - பெரியோன் ; அரசன் ; தலைவன் ; 
பெரும்பாடு - பேருழைப்பு ; தீட்டுவெளிப்பாட்டு 

அருகதேவன் . 
நோய் , கருப்பவுதிர இறைப்பு . 

பெருமங்கலம் - வாழ்த்துப்பாடல் ; நன்னாள் ; 
, யாழ் வாசிக்கும் பாணர்சாதி 

அரசன் தன் பிறந்தநாளில் குடிகட்கு அருள் 
வகையார் . 

செய்வதைக் கூறும் புறத்துறை ; அரசனது 
பெரும்பாந்தள் - பெரிய பாம்பு . 

பிறந்த நாள் மங்கலத்தைக் கூறும் நூல் . 
பெரும்பாலார் - மிகுதியானவர் . 

பெருமஞ்சிகன் - நாவிதன் . 
பெரும்பாலும் - அநேகமாய் . 

பெருமடை - தெய்வங்களுக்குப் படைக்கும் 
பெரும்பாலை -- பெரும்பண்வகை . 

சோற்றுப்படையல் . 
பெரும்பாவி - கொடுந் தீவினையாளன் . 

பெருமணம் - கலியாணம் . 
பெரும்பாழ் - பெருவெளி; மூலப்பிரகிருதி ; முற்று பெருமருந்து - ஒரு கொடிவகை . 
மழிவு . 

பெருமலை - மகாமேருமலை . 
பெரும்பாழ் செய்தல் - முழுதும் அழித்தல் . 

பெருமழை - காண்க : பெரும்பெயல் . 
பெரும்பான்மை - பெரும்பாலும் ; புகழுரை . 

பெருமா 
பெரும்பிடி - கட்டாய வசூல் . 

பெருமாட்டி - தலைவி . 
பெரும்பிழுக்கை - வரிக்கூத்துவகை . 

பெருமாள் - பெருமையிற் சிறந்தவர் ; சேரர் 

பட்டப்பெயர் ; திருமால் ; முருகன் ; கடவுள் . 
பெரும்பிறிது - இறப்பு . 
பெரும்புயல் - பெருங்காற்று ; கனத்த மழை . 

கோயில் 
பெருமாள் கோயில் மாடு - திருமால் 

எருது ; உடம்பு கொழுத்தவன் , 
பெரும்புலர்விடியல் } - அதிகாலை . 

பெருமான் - அரசன் ; கடவுள் ; பெருமையிற் 
பெரும்புள் - பெருங்கோட்டான் ; காண்க : சரபம் . 

சிறந்தவன் ; மூத்தோன் ; பெருமாட்டி . 
பெரும்புறக்கடல் - சக்கரவாளமலையைச் சூழ்ந் 

பெருமானடிகள் - சுவாமி ; அரசர் தலைவர் 

பட்டப்பெயர் . 
துள்ள கடல் . 
பெரும்புறம் - பெருவெளி. 

பெருமிடறு செய்தல் - உரத்தழுதல் . 
பெரும்பூ - நிலத்தின் ஆண்டுவருவாய் . 

பெருமிதம் - பேரெல்லை ; மேம்பாடு ; தருக்கு ; 

உள்ளக்களிப்பு ; கல்வி முதலிய பெருமைகளில் 
பெரும்பூண் - மார்பில் பூணும் பேரணி . 

மேம்பட்டு நிற்கை . 
பெரும்பூழை - கதவிலிடும் வாயில் . 

பெருமுதலி - தலைவன் . 
பெரும்பூளை - ஒரு செடிவகை . 
பெரும்பெயர் - பெரும்புகழ் ; வீடுபேறு . 

பெருமுளை - இசைப்பாட்டுவகை . 

பெருமூச்சு - பெரிதாக விடும் மூச்சு . 
பெரும்பெயருலகம் - துறக்கம் . 

பெருமை - மாட்சிமை ; மிகுதி ; பருமை ; புகழ் ; 
பெரும்பெயல் - கனத்த மழை . 

வல்லமை ; அகந்தை ; அருமை . 
பெரும் பேச்சு - பலரறிசொல் ; அலப்பற் பேச்சு ; 

பெருவங்கியம் - யானைத் துதிக்கைபோலும் 
புகழ் . 

வடிவுள்ள இசைக்குழல் . 
பெரும்பேது - பெரும் பித்து ; சாக்காடு ; 

பெருவஞ்சி - பகைவர் நாட்டை எரிகொளுத்து 
பைத்தியம் . 

வதைக் கூறும் புறத்துறை . 
பெரும்பொங்கல் - காண்க : தைப்பொங்கல் ; ஊர்த் பெருவயிறு - பருத்த வயிறு , மகோதரம் . 
தெய்வத்துக்கு ஊராரிடும் பொங்கல் . 

பெருவர் - பெருமையுடையவர் . 
பெரும்பொருள் - சிறப்புடைய பொருள் ; அறம் ; பெருவரை - மகாமேரு . 
( ஞானம் ; வீடு பேறு ; அகப்பொருள் பற்றிய பெருவலி - மிகு வலிமையுடையது ; பெருநோவு . 

பெருவழக்கு - பலரும் கையாளும் முறை ; எங்கும் 
பெரும்பொழுது - கார் , கூதிர் , முன்பனி, பின் பரவியிருத்தல் . 
பனி , இளவேனில் , 

முதுவேனில் என்னும் பெருவழி - நெடுஞ்சாலை ; வீட்டுநெறி . 
பருவங்கள் . 

பெருவளைப்பு - பெரிய காவல் . 


நூல் . 


பெருவனம் 


808 


பேச்சுத்தடுமாறுதல் 


வலை 


வகை . 


குணம் ; 


பெருவனம் - கடல் . 

பெலவந்தம் - காண்க : பலவந்தம் . 
பெருவாகை - ஒரு மரவகை ; வேலிப்பருத்தி . பெற்றத் துவசன் - ஏற்றுக்கொடியுடைய சிவன் . 
பெருவாடை - பெருவளி , சண்டமாருதம் . பெற்றபிள்ளை - சொந்த மகன் ( ள் ) . 
பெருவாய்மலர் - காண்க : இருவாட்சி . 

பெற்றம் - பெருமை ; காற்று ; எருது ; மாடு ; 
பெருவாயன் - கழுதை ; அலப்புபவன் . 

இடபராசி . 
பெருவாயில் - கோபுரம் ; தோரணவாயில் . பெற்றவர் - காண்க : பெற்றோர் . 
பெருவார்த்தை - பெருமையுடைய உரை . 

பெற்றவன் - தகப்பன் . 
பெருவாரல்வலை - மீன் பிடிக்கும் பெரிய பெற்றார் - காண்க : பெற்றோர் . 

பெற்றான் - தந்தை ; கணவன் . 
பெருவாரி - பெருவெள்ளம் ; மிகுதி ; கொள்ளை பெற்றி - இயல்பு ; தன்மை ; 

விதம் ; 
நோய் ; பரவல்நோய் . 

செயல் முறை ; பெருமை ; நிகழ்ச்சி ; பேறு ; 
பெருவாழ்வு - நிரம்பிய பேறு ; பேரின்பம் . 

நோன்பு . 
பெருவியாதி - குட்ட நோய் . 

பெற்றிமை - பெருமை ; செய்யவேண்டும் முறை ; 
பெருவிரல் - கட்டை விரல் ; நெல் எட்டுக் சாதி . 
கொண்ட நீட்டலளவைவகை . 

பெற்று - செல்வாக்கு ; அடுக்கு ; பெருக்கம் ; 
பெருவிருந்து - ஊர்விருந்து .. 

எருது . 
பெருவிலை - மிக்க விலை . 

பெற்றோர் - தாய்தந்தையர் . 
பெருவிலையன் - மிக்க விலைபெறுவது . 

பெறுக்கல் - அரிசி . 
பெருவிறல் - மிகுவலி ; காண்க : பெருவிறலாளி; | பெறுக்குதல் - பொறுக்கு தல் . 
முருகக்கடவுள் . 

பெறுத்துதல் - அடைவித்தல் ; உண்ணுதல் . 
பெருவிறலாளி - மிக்க வலிமையுடையவன் . பெறுதல் - அடைதல் ; பிள்ளைபெறுதல் ; பிறப் 
பெருவுடையார் - எல்லாவற்றையும் 

பித்தல் ; அறிதல் ; 

அறிதல் ; விலைத் தகுதியுடைய 
யாகக் 

கொண்டுள்ள இறைவன் ; தஞ்சைக் தாதல் . 
கோயிலில் எழுந்தருளியுள்ள இறைவன் பெயர் . பெறுதி - இலாபம் ; அடையத்தகும் பொருள் ; 
பெருவெழுத்து – நமசிவாய என்னும் ஐந் காண்க : பெறுமதி . 
தெழுத்து மந்திரத்தில் சிவனைக் குறிக்கும் சி பெறுமதி - தகுதி ; தெம்பு , ஆற்றல் ; உறுதி ; 
என்னும் எழுத்து . 

வெகுமதி . 
பெருவெள்ளை - ஒரு நெல்வகை . 

பெறுமானம் - மதிப்பு ; கடன் தீர்க்குந் தகுதி . 
பெருவெளி - விரிந்த வெளியிடம் ; வானவெளி; பெறுவது கொள்வா ( வோ )ர் - காண்க : 

பொது 
வெட்டவெளி . 

மகள் . 
பெலத்தல் - காண்க : பலத்தல் . 

பென்னம்பெரிய மிகப் பெரிய . 
பெலம் - காண்க : பலம் . 

பென்னை 


உடைமை 


- 


யானை . 


பே 


வேறு 


பே - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ப் + ஏ ) ; நுரை ; பேச்சறுதி - ஒப்பந்தத்தில் முடிவான பேச்சு . 
அச்சம் ; மேகம் ; இல்லை என்னும் பொருள் பேச்சாட்டுத்துணை - பேச்சுக்குத் துணையான 
தரும் சொல் . 

வன் . 
பேகணித்தல் - மனங்கலங்குதல் ; நிறம் 

பேச்சாளி - பேச்சில் வல்லவன் ; சொல் உறுதி 

யுள்ளவன் . 
படுதல் . 

பேச்சு - பேசுதல் ; சொல் ; மொழி ; புகழ் ; 
பேகணிப்பு - துயரம் ; நிறம் வேறுபடுகை . 
பேகம் - தவளை ; மேகம் ; உயர்ந்த 

நிலையி 

உரையாடல் ; செய்தி ; வதந்தி ; கட்டுரை . 

பேச்சுக்காரன் சொல்வன்மையுடையவன் ; 
லுள்ள முகமதியப் பெண் . 

வாயாடி . 
பேகன் - கடையேழு வள்ளலுள் ஒருவன் ; ஆண் 

பேச்சுக்கிடம் - பேசுமுரிமை ; பழிக்குக் காரணம் . 
தவளை . 

பேச்சுக்கொடுத்தல் - இரகசியமறிய வார்த்தை 
பேகி பெண் தவளை . 

யாடுதல் ; பேச்சு வளர்த்தல் ; பொழுது 
பேச்சடைப்பு - பேசமுடியாமற் செய்யும் நோய் . போக்காக வார்த்தையாடுதல் . 
பேச்சழிதல் - சொன்ன சொல் தவறுதல் . 

பேச்சுத்தட்டுதல் - சொல் தடுமாறுதல் ; வாக்குத் 
பேச்சற்றவன் - பேசமாட்டாதவன் ; பேசா 

தவறுதல் ; பிறர் சொல்லை மறுத்தல் . 
நோன்பு பூண்டவன் ; வாக்குறுதி இல்லாத பேச்சுத்தடுமாறுதல் - சொல் குழறுதல் ; வாக்குத் 
வன் . 

தவறுதல் . 


பேச்சுத்தாராளம் 


809 


பேதறுத்தல் 


யானை 


பகைமை . 


உடை ; 


. 


பேச்சுத்தாராளம் - வெறும் வாய்ச்சொல் ; சொல் பேடு - பெண் தன்மை மிகுந்த அலி ; கூத்துவகை ; 
வன்மை ; பேச்சுத்திறம் . 

பெண்பால் ; பறவையின் பெண் ; விலங்குகளின் 
பேச்சுத்துணை - பேசிப் பொழுதுபோக்குதற்குத் பெண் ; ஊர் ; சிறுமை ; நடுவிரல் ; உள்ளீடின்றிப் 
துணையாக இருக்கும் ஆள் . 

பயனற்றது . 
பேச்சுப்பிடுங்குதல் - சொல்லாடி இரகசியத்தை பேடை - பறவையின் பெண் ; கூடை . 
அறிதல் . 

பேண் - விருப்பம் ; பாதுகாப்பு ; காண்க : பேண் 
பேச்சு மூச்சில்லாமை - அமைதி ; அடங்கியிருக்கை . மரம் . 
பேச்சு வளர்த்தல் - நீண்ட உரையாடல் ; வாய்ச் பேண்மரம் - துலாத்தாங்கும் மரம் . 
சண்டையில் வசவு மிகுகை . 

பேணகம் பலகாரவகை . 
பேச்சுவார்த்தை - உரையாடல் ; வாக்குவாதம் ; 

பேணம் - பேணு தல் ; மதிப்பு , பதனம் . 
நட்பு . 

பேணல் - பேணுதல் ; மிகுவிருப்பம் மிகுதல் ; 
பேசகம் - ஆந்தை ; கூகை ; முகில் ; 

கருதுதல் . 
வாலினடி ; யானை வால் நுனி; வாயில் . 

பேணல ( லா ) ர் - காண்க : பேணார் . 
பேசகி காண்க ! பென்னை . 

பேணாமாக்கள் - திக்கற்றோர் . 
பேசங்கை - மலங்கழிக்கை . 

பேணாமை 
பேசல் - பேசுதல் ; வஞ்சினமுடித்தல் . 

பேணார் பகைவர் . 
பேசலம் - மரகதக் குணங்களுள் ஒன்று . 

பேணி ஒரு பணிகாரவகை . 
பேசாத பேச்சு - அவையில் பேசத்தகாத சொல் ; பேணியார் - விரும்பப்பட்டோர் . 
தகுதியற்ற சொல் . 

பேணுதல் - போற்றுதல் , உபசரித்தல் ; ஒத்தல் ;; 
பேசாநிலை - மோனநிலை . 

மதித்தல் ; விரும்புதல் ; பாதுகாத்தல் ; வழிபடு 
பேசாமை மௌனம் . 

தல் ; பொருட்படுத்துதல் ; ஓம்புதல் ; அலங் 
பேசார் ஊமைகள் . 

கரித்தல் ; கருதுதல் ; குறித்தல் ; உட்கொள்ளு 
பேசாவெழுத்து - காண்க : பெருவெழுத்து . 

தல் ; அறிதல் . 
பேசி - இடியேறு ; 

முட்டை ; தசை ; 

பேணுநர் - பாதுகாப்பவர் . 
நரம்பு ; பூமொட்டு 

பேத்தி - பேர்த்தி ; பேயத்தி . 
பேசிலம் காண்க : பேசகி . 

பேத்துதல் - காண்க : பிதற்றுதல் .. 
பேசுதல் - சொல்லாடுதல் ; வஞ்சினமுடித்தல் ; பேத்துவம் - அமுதம் ; நெய் . 
வீணை நரம்பு முதலியன இசைத்தல் ; சத்த பேத்தை - ஒரு மீன் வகை; வயிற்றுவீக்கம் ; பல் 
மிடுதல் ; சொல்லுதல் ; பலமுறை சொல்லுதல் ; 

வீக்கம் . 
நாடி முதலியன துடித்தல் ; துதித்தல் ; பேதகம் - மனவேறுபாடு ; தன்மை வேறுபாடு ; 
செயலைப் பேசி முடிவு செய்தல் . 

வஞ்சனை . 
பேசும்எழுத்து - நமசிவாய என்பதில் சத்தியைக் பேதகம்பண்ணுதல் - வேற்றுமை காட்டுதல் ; 
குறிக்கும் வ என்னும் எழுத்து . 

நட்புக்குலைத்தல் . 
பேட்டி - பெரியோரை நேர்காணல் . 

பேதகன் - கருத்து வேறுபட்டவன் ; கலப்புச்சாதி 
பேட்டு - பட்டைக்கரை ; சரடு . 

யான் . 
பேட்டை - நகரத்தருகில் சந்தை கூடுமிடம் ; புற பேதப்படுதல் - வேற்றுமைப்படுதல் ; மயங்குதல் .. 
நகர் ; பயணவண்டி முதலியன தங்கும் இடம் . பேதம் - வேறுபாடு ; மனமாறுகை ; 

விகற்பம் ; 
பேட்பு - விருப்பம் ; பெருமை . 

திரிபு ; இணக்கமின்மை; பிறிதொன்றற் 
பேடகம் - பெட்டகம் ; பெட்டி ; கூடை , திரள் ; 

ஏற்றம் ; பகுப்பு ; நால்வகைச் 
ஒரு கூத்து வகை ; ஒரு துகில்வகை . 

சூழ்ச்சியுள் ஒருவருக்கொருவர் பகையுண் 
பேடணம் - அரைத்துப் பொடி செய்தல் ; டாக்கும் நெறி ; சுகதபோதம் , சுசாதிபேதம் , 
திரிகைக்கல் . 

விசாதிபேதம் எனும் மூன்றுவகை வேறுபாடு . 
பேடம் - தெப்பம் ; வெள்ளாடு . 

பேதலித்தல் - வேற்றுமைப்படுதல் ; மாறுதல் ; 
பேடன் - ஆண் தன்மை மிகுந்த அலி . 

மனங்குழம்புதல் ; ஐயமுறல் . 
பேடாடல் கூத்துவகை . 

பேதலிப்பு - வேற்றுமை . 
பேடி - பெண்தன்மை மிகுந்த 

அலி ; வீரிய பேதவாதசைவம் இறைவனும் ஆன்மாவும் 
மின்மை ; நடுவிரல் ; அச்சம் . 

முத்திநிலையில் தலைவனும் தலைவியும் 
பேடிகை கூடை , உறை . 

போல்வர் என்னும் சமயம் . 
பேடிசம் மாய்மாலம் . 

பேதறுத்தல் - கலக்கத்தை ஒழித்தல் . 
102 


- 


கில்லாத 


பேதாபேதம் 810 

பேர் 
பேதாபேதம் - வேற்றுமையும் 

பேய் 
ஒற்றுமையும் ; பேய்த்தும்பை - காண்க : காசித்தும்பை ; 
வேற்றுமைப் பொருள்களின் கூட்டம் . 

மருட்டிச்செடி . 
பேதாமாற்று - சதுரங்கத்தில் காயினால் 

பேய்த்தும்மட்டி - பேய்க்கொம்மட்டிக்கொடி . 
கட்டுகை . 

பேய்த்தேர் - கானல் நீர் . 
பேதி - பிரிப்பது ; கழிச்சல் ; பேதமானவன் ; பேதி பேய்நடம் - வெறியாட்டு . 
மருந்து ; இரசம் ; நேர்வாளம் . 

பேய்நாய் - வெறிபிடித்த நாய் , 
பேதிக்குக் கொடுத்தல் - பேதி மருந்து கொடுத் பேய்நிலை 

பேய்நிலை - எண்வகை மணங்களுள் ஒன்றான 
தல் ; அச்சமுண்டாக்குதல் . 

பைசாசம் . 
பேதிகாரி - பேதியாக்கும் மருந்து ; பேய்க் பேய்ப்பசலை ( ளை ) - ஒரு பசலைக்கீரைவகை . 
கொம்மட்டிக்கொடி . 

பேய்ப்பயல் - கொடியன் , 
பேதித்தல் - மாறுபடுதல் ; பேதியாதல் ; கெடுதல் ; | பேய்ப்பிடி - விடாப்பிடி ; பேய்மருட்டிச்செடி . 
குழம்புதல் ; மனம் மாறுபடுதல் ; பகையாதல் ; பேய்ப்பிள்ளை - அடங்காப் பிள்ளை ; அறிவில்லாத 
பிரித்தல் ; வேற்றுமைப்படுத்தல் ; மனமலையச் 

பிள்ளை . 
செய்தல் ; மாற்றுதல் ; வெட்டுதல் . 

பேய்ப்பீர்க்கு - ஒரு பீர்க்கங்கொடிவகை . 
பேதிதம் - பிளத்தல் . 

பேய்ப்புடல் - ஒரு பூடுவகை . 
பேதி மருந்து - கழிச்சலுண்டாக்கும் மருந்து . 

பேய்ப்புத்தி - அறிவின்மை . 
பேதியாதல் - மலங்கழிதல் ; வாந்திபேதியால் 

பேய்ப்புல் - சுணைப்புல் . 
மலம் நீராகக் கழிதல் . 

பேய்ப்பெண் - அறிவில்லாத பெண் . 
பேது - அறிவின்மை ; மயக்கம் ; தடுமாற்றம் ; 

பேய்ப்போக்கு - ஒழுங்கீனமான நடை . 
உன்மத்தம் ; வருத்தம் ; இரகசியம் . 

பேய்பிடித்தல் - பேயால் பிடிக்கப்படுகை . 
பேதுறவு - மயக்கம் ; துன்பம் .. 

பேய்மகன் - கெட்டவன் ; முரடன் . 
பேதுறுத்தல் - வருத்துதல் . 

பேய்மனம் - அறிவற்ற மனம் ; இழிந்த மனம் . 
பேதுறுதல் - மயங்குதல் ; பித்துப்பிடித்தல் ; 
வருந்துதல் ; அறியாதிருத்தல் . 

பேய்முகம் - கோரமுகம் . 
பேதை - அறிவிலி ; பெண் ; பாலை நிலப் பெண் ; 

பேய்முசுட்டை - ஒரு கொடிவகை . 

பேய்மை - பேயின் தன்மை . 
ஐந்து வயது முதல் ஏழு வயது வரையுள்ள 
பருவத்துப் பெண் ; வறிஞன் ; அலி ; கள் . 

பேய்வித்தை - சூனியவித்தை . 
பேதைப்படுத்தல் - மடைமையாக்குதல் . 

பேயத்தி - அத்திமரவகை . 
பேதைப்பருவம் - அறியாப்பருவம் . 

பேயம் - நீர் ; பால்போன்ற பருகும் உணவு . 
பேதைமை - உய்த்துணராமை ; மடமை . 

பேயமன்று பானசாலை . 
பேந்துதல் - மருளுதல் . 

பேயன் - பேய்பிடித்தவன் ; பைத்தியக்காரன் ; 
பேம் - அச்சம் . 

மதிகேடன் ; வாழைவகை . 
பேய் - பிசாசம் ; காட்டுத்தன்மை ; தீமை ; வெறி . 

பேயன் வாழை - ஒரு வாழைவகை . 
பேய்க்கண் - சுழல்விழி ; அஞ்சத்தக்க விழி . 

பேயாட்டம் - பேய்க்கூத்து ; பேய்த்தன்மை ; 
பேய்க்கரும்பு - ஒரு நாணல்வகை . 

கலக்கம் . 
பேய்க்கனி - ஒரு வாழைவகை . 

பேயாட்டுதல் - குறி சொல்வதற்குப் பேயாவேசம் 
பேய்க்காஞ்சி - புண்பட்ட வீரனைக் கங்குல் 

கொள்ளச் செய்தல் ; காண்க : பேயோட்டுதல் . 
யாமத்துப் பேய்காத்தமை கூறும் புறத்துறை . பேயாடுதல் - பேய்பிடித்தாடுதல் . 
பேய்க்காடு - பிசாசு வசிக்கும் வனம் . 

பேயாமணக்கு - ஆமணக்குவகை . 
பேய்க்காற்று - சுழல்காற்று . 

பேயார் - பேயாழ்வார் ; காரைக்காலம்மையார் . 
பேய்க்குணம் - அருவருக்கத்தக்க தீக்குணம் . பேயுள்ளி - நரிவெங்காயம் . 
பேய்க்கூத்து - பேயாட்டம் ; குழப்பம் . 

பேயூமத்தை - மருளூமத்தை . 
பேய்க்கொம்மட்டி - ஒரு கொடிவகை . 

பேயோட்டி - பிசாசை ஓட்டும் மந்திரவாதி ; மர 
பேய்க்கோலம் - பேயின் வடிவம் ; அவத்தோற்றம் . 
பேய்காணுதல் - பேய்பிடித்தல் . 

பேயோட்டுதல் - பேயை மந்திரத்தால் வெளி 
பேய்ச்சி - பெண்பேய் ; பேய்பிடித்தவள் . 

யேற்றுதல் . 
ஒரு சுரைவகை . 

பேயோடாடி - பேயுடன் ஆடுபவனான 
பேய்த்தண்ணீர் -- சாராயம் . 

சிவபிரான் . 
பேய்த்தனம் - மூர்க்ககுணம் ; பைத்தியம் ; அறிவுக் பேர் - பெயர் ; ஆள் ; உயிரி ; புகழ் ; பெருமை ; 
குறை . 

பொலிவு . 


வகை . 


பேய்ச்சுரை 


. 


பேர்த்தல் 


811 


பேரொளி 


பல 


பேர்த்தல் - இடம்விட்டு நீக்குதல் ; அழித்தல் ; | பேராழி - பெருங்கடல் . 
முறித்தல் ; மாற்றுதல் . 

பேராளன் - பெருமையுடையவன் ; 

பெயர் 
பேர்த்தி - மக்களின் மகள் ; பாட்டி .. 

களைத் தரித்தவன் ; மிருகசீரிடம் ; உரோகிணி 
பேர்த்து , - காண்க : பெயர்த்து , பெயர்த்தும் . 

நாள் . 
பேர்த்தும் 

பேராளி - ஒருவன் பெயரைக் கொண்டவர் ; புகழ் 
பேர்தல் - சிதைதல் ; பிரிதல் ; போதல் ; அழிதல் ; 

வாய்ந்தவர் . 
பிறழ்தல் ; அசைதல் ; குறைதல் ; பின்வாங்கு 

பேராறு - மலையில் பிறந்து கடலில் கலக்கும் ஓர் 
தல் ; நிலைமாறுதல் ; முறைபிறழ்தல் . 
பேர்ந்தும் - காண்க : பேர்த்தும் . 

ஆறு ; கிருஷ்ணா நதி ; மேல்கடலில் கலக்கும் 

ஓர் ஆறு . 
பேர்படைத்தல் - காண்க : பேர்பெறுதல் . 

பேரானந்தம் - வீடுபேறு ; மிகப் பெரிய இன்பம் , 
பேர்பாதி - சரிபாதி . 

பரமானந்தம் . 
பேர்பெறுதல் - புகழ்பெறுதல் . 

பேரி - முரசு ; பறைப்பொது ; மரவகை . 
பேர்மகிழ் - பெருமகிழ்ச்சி . 

பேரிகை 

முரசு . 
பேர்மல்லி - காண்க : கஞ்சாங்கோரை . 

பேரிசை - பெரும்புகழ் ; கடைச்சங்கத்து 

ஓர் 
பேர்வழி - பெயர் அட்டவணை ; கொடிவழி ; ஆள் . 

இசைநூல் ; ஐவகைப்பட்ட 

வெண்டுறைச் 
பேரசம் - அகன்ற சதுப்பு நிலம் . 

செந்துறையுள் ஒன்று . 
பேரடித்தல் - பேரைப் பதிவுப் புத்தகத்தினின்று | பேரிடுதல் - காண்க : பெயரிடுதல் . 
நீக்குதல் . 

பேரியம் காண்க : பேரிகை . 
பேரடிபடுதல் - எங்கும் பேசப்படு தல் . 

பேரியல் - பெருந்தன்மை . 
பேரண்டம் - பெரிய உலகம் ; தலையோடு ; 

பேரியற்காஞ்சி - கேட்டின் இயல்புகளைப் புலவர் 
மூளை; நரி . 

எடுத்துக்கூறும் துறைவகை . 
பேரணிகலம் - பெரும்பதக்கம் . 

பேரியாழ் - நால்வகை யாழுள் இருபத்தொரு 
பேரணை - பெரிய அணைக்கட்டு ; பெருந்தடை . 

நரம்புள்ளது . 
பேரத்தி - காண்க : கரிமுள்ளி . 

பேரிரையான் - மிகுதியாக உண்போன் . 
பேரப்பிள்ளை மக்களின் மக்கள் . 

பேரில் - மீது . 
பேரம் - விற்பனை ; விலைபேசுதல் ; அருவிலை; 

பேரிளம்பெண் - முப்பத்திரண்டு வயதுக்குமேல் 
வடிவம் ; உடம்பு ; சிலை . 

நாற்பது வயதுவரையுள்ள பெண் ; முப்பதுக்கு 
பேரம்பலம் - சிதம்பரத்துள்ள பொன்னம்பலம் . 

மேல் ஐம்பத்தைந்து வயதுவரையுள்ள பெண் . 
பேரரத்தை - ஒரு மருந்துச் செடிவகை . 

பேரிளமை - இளமைத் தொடக்கம் ; நடுப்பருவம் . 
பேரருவி - பெரிய அருவி . 

பேரின்பம் - பேரானந்தம் ; வீட்டின்பம் . 
பேரருளாளன் - மிக்க கருணையுள்ளவன் ; 

பேரின்பவாழ்வு - வீட்டுவாழ்வு . 
திருமால் . 
பேரருளுதடைமை சிவன் எண் குணத்தொன் 

பேரீந்து 
றாகிய பெருங்கருணையுடைமை . 

பேரு - கடல் ; கதிரவன் ; பொன்மலை . 
பேரவ்வை - பெரிய தாய் . 

பேருண்டி - பேருணவு ; ஒரு நாளில் கொள்ளும் 
பேரவா - பேராசை . 

முக்கிய உணவு . 
பேரவை - பெரிய சபை ; சுயம்வரமண்டபம் . 

பேருதவி - பெருநன்றி . 
பேரளவு - பேரறிவு ; பெருஞ்சிறப்பு . 

பேருந்து - உந்துவண்டி . 
பேரறிவு - பகுத்தறிவு ; மெய்யறிவு ; மூதறிவு . பேருறக்கம் - பெருந்தூக்கம் ; இறப்பு . 
பேரன் மக்கள் மகன் ; பாட்டன் . 

பேரூர் - நகரம் ; மருதநிலத்தூர் ; மேலைச் 
பேராசை - பெருவிருப்பம் ; மிக்க பொருளாசை . சிதம்பரம் . 
பேராட்டி - பெருமையுடையவள் . 

பேரெடுத்தல் - புகழடைதல் ; பதிவேட்டிலிருந்து 
பேராண்டு - அறுபது ஆண்டு கொண்ட காலம் . 

பெயரை நீக்கிவிடுதல் . 
பேராண்மை - அரிய வீரச்செயல் ; 
அரிய வீரச்செயல் ; மிக்க வீரம் ; 

பேரெண் - அளவடி யீரடியாக வரும் அம்போ 
மானம் . 

தரங்க உறுப்புவகை ; பெருந்தொகை . 
பேராந்தை - ஆந்தைவகை ; காண்க : சகோரம் . 

பேரெழும்புதல் - பெயர் அடிபடுதல் ; புகழ் பரவு 
பேராமுட்டி - செடிவகை . 

தல் . 
பேராயிரம் - கடவுளின் ஆயிரம் திருப்பெயர்கள் . | பேரேடு - பெயர்க் கணக்கேடு . 
பேராலவட்டம் - பெரிய விசிறிவகை . 

பேரொளி - மிக்க ஒளி ; சூரியன் ; சந்திரன் ; 
பேராழம் - மிக்க ஆழம் . 

பரஞ்சுடர் . 


பேரீச்சு } - ஒரு மரவகை 


பேரோலக்கம் 


812 


பைமறி 


பேரோலக்கம் - அரசர் பெருஞ்சபை . 

பேழை - பெட்டி ; கூடை ; பெருமை ; கோலிக் 
பேலகம் - தெப்பம் . 

காய் . 
பேலிகை - எச்சில் . 

பேறு - பெறுகை ; அடையத்தக்கது ; இலாபம் ; 

நன்கொடை ; பயன் ; தகுதி ; பதினாறு வகைப் 
பேலுதல் - மலங்கழித்தல் . 

பட்ட செல்வம் ; செல்வம் ; நல்லூழ்; நிலத்தின் 
பேழ் - பெருமை . 

அனு போகவகை ; இரை ; படைப்பு ; முடிவு 
பேழ்கணித்தல் காண்க : பேகணித்தல் ; அஞ்சு பேறுகாலம் - பிள்ளைபெறுங் காலம் . 

பேன் - தலையிலுண்டாகும் சிறுபூச்சி . 
தல் ; கண்மூடுதல் ; மருண்டு விழித்தல் . 

பேனம் - காண்க : நுரை . 
பேழ்வாய் - பெரிய வாய் . 

பேனன் - சூரியன் , சந்திரன் . 
பேழி - புடைவை . 

பேனாசனி - இந்திரன் . 


- 


பை 


பைஞ்ஜிலம், } - மக்கள்தொகுதி . 
பைஞ்ஜீலம், } - 


- 


பசுமை . 


பை - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ப் + ஐ ) ; நிறம் ; | பைஞ்ஞிணம் - புதிய இறைச்சி . 
அழகு ; பசுமை ; இளமை ; உடல் வலி; துணி , 

பைஞ்ரீல் 
தோல் முதலியவற்றால் அமைந்த கொள்கலம் ; 
பாம்புப்படம் ; குடல் , மூத்திரப்பை முதலிய 

மக்கள் தொகுதி ; பசிய நிலம் ; 

பைஞ்சீலி வாழைவகை . 
உடல் உறுப்பு ; நாணயவகை . 

பைத்தல் - பசுமையாதல் ; ஒளிர்தல் ; பாம்பு 
பை ( வி ) - கோபி ; விரி . 

படம் விரித்தல் ; கோபித்தல் ; பொங்குதல் ; 
பைக்கம் பிச்சை . 

மிகுதல் . 
பைக்கலம் - பச்சைக்குப்பி . 

பைத்தியக்காரன் - பித்துப்பிடித்தவன் . 
பைகிரி - நாய் . 

பைத்தியம் - கிறுக்கு ; மூடத்தனம் . 
பைங்கண் - குளிர்ந்த 

கண் ; பசிய உடம்பு ; 

பைத்து 
சினத்தால் பசிய கண் ; பசுமையாய் உள்ள 

பைதல் - இளையது ; சிறுவன் ; குளிர் ; துன்பம் . 
இடம் . 

பைதிரம் - நாடு . 
பைங்கிளி - பச்சைக்கிளி; அழகிய இளம்பெண் . 

பைதிருகம் - தந்தைக்குரியது ; தந்தை வழியாக 
பைங்குழி - கருத்தங்கும் இடம் . 

வந்த பொருள் ; பகல் பதினைந்து முகூர்த் 
பைங்கூழ் - இளம்பயிர் ; விளை நிலம் ; நோய் . 

தத்துள் நான்காவது . 
பைங்கொடி - பச்சிலைக்கொடிவகை . 

பைது - பசுமை ; ஈரம் . 
பைசந்தி - காண்க : பைங்குழி ; வாக்கு நான்கனுள் 

பைந்தார் - செவ்விமாலை . 
ஒன்றாயும் நாதரூபமாயுள்ள 

ஒலிவடி 

பைந்தினை - ஒரு தினைவகை ; தினை . 
வெழுத்து . 

பைந்து - பந்து . 
பைசல் பையன் ; தீர்ப்பு ; வழக்கு முதலிய 

பைந்தொடி - பொன்வளையல் ; பெண் . 
வற்றின் தீர்மானம் ; இறப்பு . 

பைந்நாகம் - நாகப்பாம்பு ; பல்லக்கு முதலிய 
பைசா - ரூபாவில் நூறில் ஒரு பகுதி ; சில்லறை . 

வற்றின் மேற்கட்டி . 
பைசாசசத்துவம் - பெண்டிரது பத்துச் சத்துவங் 

பைப்பய மெல்லமெல்ல . 
களுள் ஒன்று . 

பைபீலம் - எறும்பு . 
பைசாசநிலை 

ஒரு காலில் நின்று பிறிதொரு 

பைபீலவாதம் - எறும்புகளின் பேச்சறிதல் ; அணுப் 
காலை முடக்கி நிற்றல் . 

பரிணாம வாதம் . 
பைசாசம் - பேய் ; வில்லோர் நிலை 

நால்வகை 

பைபீலிகை 
யுள் ஒரு காலை நிலையாக ஊன்றி ஒரு காலை 

காண்க : பைபீலம் . 
முடக்கி நிற்கும் நிலை ; எண்வகை மணங்களுள் 

பைம்பூண் பசுமையான பொன்னாற் செய்யப் 
துயின்றாள் , களித்தாள் , மூத்தாள் , இழிந்தாள் 

பட்ட அணிகலன் . 
முதலிய மகளிரைச் சேரும் மணம் ; இரும்பு . 

பைம்பொன் - பசும்பொன் ; மேருமலை . 
பைசாசி - பெண்பிசாசு ; காண்க சடாமாஞ்சில் ; பைம்மறித்தல் - காண்க : பைமறி ; பையின் வாயை 
பிராகிருத மொழிகளுள் ஒன்று . 

மூடுதல் . 
பைசுனம் - இவறல் ; புறங்கூறுகை . 

பைம்மை - பசுமை ; அருகதவப்பெண் . 
பைஞ்சாய் - கோரைப்புல் . 

பைமறி - பையின் உட்புறத்தை வெளிப்புறமாகத் 
பைஞ்சேறு சாணம் . 

திருப்புதல் . 


- 


பைமை 


813 


பொங்காரம் 


- 


பைமை காண்க : பைம்மை . 

பையெனல் மெதுவாதற்குறிப்பு; ஒளி 
பைய மெல்ல . 

மழுங்கு தற்குறிப்பு ; வருந்தற்குறிப்பு . 
பையப்பைய மெல்ல மெல்ல ; கொஞ்சங் பையோடதி - பச்சைக்கொடி . 
கொஞ்சமாக . 

பையோலை - பச்சோலை . 
பையம் கூடை ; காண்க : கோரை . 

பைரவம் அச்சம் ; பயங்கரம் ; சைவசமயவகை ; 
பையர் , 

செவ்வழி யாழ்த்திறங்களுள் ஒன்று . 
நாகம் . 

பைரவர் - துர்க்கையின் படையினரான கணங்கள் . 
பையல் - காண்க : பொடியன் . 

பைரவன் - சிவமூர்த்தங்களுள் ஒருவரான 
பையன் - சிறுவன் ; மகன் . 

வைரவக்கடவுள் . 
பையாத்தல் - வருந்துதல் ; அச்சந்தோன்றுதல் . 

பைரவி - துர்க்கை ; ஒரு பண்வகை . 
பையாப்பு - துன்பம் . 

பைவர் - துன்பமுடையவர் . 
பையுள் - சிறுமை ; துன்பம் ; நோய் ; மயக்கம் . பைவருதல் - துயருறுதல் . 


பையர்வு } 


பொ 


பொகு 


. 


பொ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ப் + ஒ ) . 

அல்லது கோங்கின் பூவிலுள்ள கொட்டை : 
பொக்கணம் - முடிச்சு ; பெருமருந்துக்கொடி . 

மலை . 
பொக்கணி - குழியுரல் ; விரிந்த தொப்புள் ; ஒரு பொகுத்தல் - ஓட்டை செய்தல் . 
வகைப் பான ஏனம் . 

தவல் 

பறவைவகை . 
பொக்கணை மரப்பொந்து ; 

கல்வளை ; பொங்கடி 

யானை ; சிங்கம் . 
குழியுரல் . 

பொங்கத்தம்பொங்கு ( கோ ) - போரில் தோற்றவர் 
பொக்கம் - பொய் ; வஞ்சகம் ; குற்றம் ; மிகுதி ; 

ஆடிக்கொண்டு கூறும் அடைக்கலக் குரல் . 
உயரம் ; பொலிவு ; அச்சம் . 

பொங்கம் - மகிழ்ச்சி ; மிகுதி ; ஒழுங்கு ; நெற்றி ; 
பொக்கரணி - கோயிலை அடுத்துள்ள குளம் .. 

நறுமணம் ; பொலிவு . 
பொக்கல் காண்க : பொக்கை . 

பொங்கர் -- மரக்கொம்பு ; மலை ; சோலை ; இலவ 
பொக்கல்வாய் - காண்க : பொக்கைவாய் , 

மரம் ; வாடற்பூ . 
பொக்கன் - தோற்றப்பொலிவுள்ளவன் . 

பொங்கல் - பொங்குதல் ; பெருங்கோபம் ; மிளகு , 
பொக்கிப்பயல் - தறிதலை . 

சீரகம் , உப்பு , நெய் முதலியன கலந்து இட்ட 
பொக்கிப்போதல் - கொப்புளமுண்டாதல் ; புண் அன்னம் ; தைப்பொங்கல் திருவிழா ; பருமை ; 
கட்டி உண்டாதல் . 

மிகுதி ; பொலிவு ; கள் . 
பொக்கு - மரப்பொந்து ; குற்றம் ; உள்ளீடு | பொங்கல்வைத்தல் - தெய்வத்துக்குப் பொங்கல் 
முற்றாத தானியம் ; 

தானிய 

நொறுங்கு ; அன்னஞ் சமைத்தல் ; அழித்தல் . 
பொருக்கு . 

பொங்கலாடுதல் - பஞ்சுபோற் பறத்தல் . 
பொக்குதல் - கொப்புளங்கொள்ளுதல் . 

பொங்கலிடுதல் - காண்க : பொங்கல் வைத்தல் . 
பொக்குப்பொக்கெனல் - ஒலிக்குறிப்பு ; விரைவுக் பொங்கலோபொங்கல் - தைப்பொங்கலிற் பால் 

குறிப்பு ; சுடர் விட்டுவிட்டு வீசுதற்குறிப்பு . பொங்கும் போதும் மாட்டுப்பொங்கலில் 
பொக்குவாய் - காண்க : பொக்கைவாய் . 

மாட்டை ஓட்டிவிடும்போதும் மகிழ்ச்சியுடன் 
பொக்குள் - கொப்பூழ் . 

கூறும் பேரொலி . 
பொக்குளம் - கொப்புளம் . 

பொங்கழி - தூற்றாத நெற்பொலி . 
பொக்குளித்தல் - கொப்புளம் கிளம்புதல் ,. பொங்கற்படி - தைப்பொங்கல் நாளன்று 
பொக்குளிப்பான் - அம்மைவகை . 

கொடுக்கும் கொடை ; புது மணமக்களுக்குத் 
பொக்கெனல் - விரைவுக்குறிப்பு . 

தைப்பொங்கலுக்காக அளிக்கும் சீர்வரிசை . 
பொக்கை - சிறுதுளை; மூளியாயிருக்கை ; நொய் பொங்கற்பண்டிகை - தைமாதம் முதல் நாள் 
முதலியவற்றின் நொறுங்கு ; குற்றம் . 

அன்று ரியனை 

வழிபட்டுப் பொங்கல் 
பொக்கைப்பல் - ஓட்டையான பல்வரிசை . 

படைக்கும் திருவிழா . 
பொக்கைவாய் - பல்லுப்போன வாய் . 

பொங்கற்பானை - தைப்பொங்கலுக்குப் 

பயன் 
பொகடி - மகளிர் காதணிவகை . 

படுத்தும் புதுப்பானை ; வயிறு பெருத்தவன் . 
பொகில் - அரும்பு .. 

பொங்காரம் - பொங்குதல் ; பெருந்துயர் ; 
பொகுட்டு - கலங்கல் நீரில் எழுங் குமிழி ; தாமரை வளையலுப்பு . 


பொங்கிவழிதல் 


814 


பொடித்தரை 


பொங்கி வழிதல் - சோறு முதலியன கொதித்துப் பொட்டச்சி காண்க : பொட்டைச்சி . 
புறத்து வடிதல் ; செல்வம் பெருகுதல் . 

பொட்டணம் , 1 சிறுமூட்டை ; ஒற்றடமிடும் 
பொங்கு - செல்வச்செழிப்பு; நற்பேறு . 

பொட்டணி சீலைப்பந்து . 
பொங்குகாலம் - செழிப்புக் காலம் . 

பொட்டல் - பாழிடம் ; திறந்த வெளியிடம் ; தலை 
பொங்குகிறவன் - சமையற்காரன் . 

வழுக்கை . 
பொங்குங்காலம் - காண்க : பொங்குகாலம் . பொட்டலம் - சிறுமூட்டை ; கதவுகளில் அமைந்த 
பொங்கு சனி - வாழ்நாளில் இரண்டாம் முறை 

வேலைவகை . 
வரும் ஏழரையாண்டுச் சனி ; வளர்பிறைச் பொட்டி - பெட்டி ; விலைமகள் . 
சனிக்கிழமை . 

பொட்டிமகன் - வேசிமகன் ; கெட்டிக்காரன் . 
பொங்குதல் - காய்ந்து கொதித்தல் ; கொந்தளித் | பொட்டில் - திருவிழா முதலியவற்றில் வெடிச் 
தல் ; மிகுதல் ; பருத்தல் ; மேற்கிளர்தல் ; | சத்தம் செய்யும் கருவிவகை . 
மகிழ்ச்சிகொள்ளுதல் ; கோபித்தல் ; செருக் பொட்டில்சுடுதல் - கைத்துப்பாக்கியால் சுடுதல் . 
குறுதல் ; நுரைத்தெழுதல் ; விளங்குதல் ; மயிர் பொட்டிலி - காண்க : பொட்டில் . 
சிலிர்த்தல் ; வீங்குதல் ; விரைதல் ; துள்ளுதல் ; பொட்டிலுப்பு - வெடியுப்பு .. 
கண் சூடுகொள்ளுதல் ; உயர்தல் ; செழித்தல் ; பொட்டு - நெற்றியிலிடும் பொட்டு ; பொன்னாற் 
ஒலித்தல் ; சமைத்தல் . 

செய்த ஒரு தாலிவகை ; ஓர் அணிவகை ; 
பொச்சம் - பொய் ; குற்றம் ; அவா ; தேங்காய் கன்னத்தின் மேற்பொருத்து ; புல்லிது ; வட்ட 
மட்டை ; உணவு . 

வடிவான குறி ; துளி ; புழு ; 

பூச்சிவகை ; 
பொச்சாத்தல் - மறத்தல் ; இகழ்தல் . 

பொட்டுப்பூச்சி ; பிறரை ஏமாற்றிப் பெறும் 
பொச்சாப்பன் - மறதியுள்ளவன் . 

நன் மதிப்பு ; நுழை வழி ; தானியங்களின் 
பொச்சாப்பு - மறதி ; பொல்லாங்கு ; குற்றம் ; தோலோடுகூடிய துகள் ; பொடி ; பொடுகு . 
உறுதியின்றி மனம் நெகிழ்ந்திருக்கை . 

பொட்டுக்கட்டுதல் - கோயிலுக்கு 

உரிமையாக் 
பொச்சு - குற்றம் ; பழத்தில் கேடடைந்த பகுதி ; கித் தாசிக்குத் தாலிகட்டும் சடங்கு . 
தேங்காய்மட்டை ; பெண்குறி ; பெண்குறி | பொட்டுக்கம்பு - கம்புவகை . 
மயிர் ; மலத்துளை ; மயிர்க்கொத்து . 

பொட்டுக்காறை - மகளிர் கழுத்தணிவகை . 
பொச்செரிப்பு - பொறாமை . 

பொட்டுக்குத்துதல் - பச்சைகுத்துதல் . 
பொச்சை - காடு ; கரிகாடு ; சிறுமலை ; மலை ; பொட்டுத்தாலி - பொட்டு வடிவான 

மங்கல 
புழுக்கூடு ; குற்றம் ; தொப்பைவயிறு . 
பொசி - கசிவது ; ஊன் நீர் ; துத்தம் . 

பொட்டுப்பொட்டெனல் - ஒலிக்குறிப்புவகை . 
பொசித்தல் - காண்க : புசித்தல் . 

பொட்டுப்பொடி - சிறுபண்டம் . 
பொசிதல் - கசிதல் ; வடிதல் ; மனமுருகல் , பொட்டெழுதல் - அழிவுறுதல் . 
செய்தி வெளியாதல் . 

பொட்டெனல் - விரைவுக்குறிப்பு . 
பொசிவு - நெகிழ்வு ; கசிவு . 

பொட்டை - குருடு ; கண்ணொளி மழுக்கம் ; 
பொசுக்குதல் - சாம்பலாக எரித்தல் ; வெதுப்பு சூதாடுவோர் குழூஉக்குறி ; விலங்கு , பறவை 
தல் ; தீயில் வாட்டுதல் ; துன்பப்படுதல் ; குசு இவற்றின் பெண்பால் ; பெண் . 
விடுதல் . 

பொட்டைக்கண் - குருட்டு விழி . 
பொசுக்கெனல் - விரைவுக்குறிப்பு . 

பொட்டைச்சி பெண் . 
பொசுங்கல் - கருகினது ; மந்தன் ; வலுவில்லான் ; பொட்டையன் - குருடன் ; பெண்வழிச் செல்லும் 
சிறு தூற்றல் . 

கணவன் . 
பொசுங்குதல் - எரிக்கப்படுதல் ; காய்தல் ; பொடி - புழுதி ; தூள் ; மூக்குத்தூள் ; சொக்குப் 

வாட்டப்படுதல் ; அழிவுறுதல் ; இணங்குதல் . பொடி ; உலோகங்களைப் பற்றவைக்கும் 
பொசுபொசுத்தல் - இரகசியம் பேசுதல் ; மெது பொடி ; சாம்பல் ; திருநீறு ; சிறிய துண்டு ; 
வாகக் கசிதல் ; எரிச்சல் உண்டாகும்படி சிறியது ; சிறிய இரத்தினம் ; சிறுபிள்ளை . 
அடிக்கடி பேசுதல் ; மழை துளித்தல் . 

பொடி ( வி ) - புழுதியாக்கு ; பொடிசெய் . 
பொசுபொசெனல் - வலியற்றுப்போதல் , எளிதில் பொடிச்சல்லி - கட்டட வேலைக்காக உடைத்த 
எரிதற்குறிப்பு ; இலேசாய்ப் பெய்தற்குறிப்பு ; கருங்கல் அல்லது செங்கல் சிறு துண்டு . 
விரைவுக்குறிப்பு . 

பொடிச்சிலை - மஞ்சள் நிறக் கல் வகை . 
பொஞ்சுதல் - செழித்தல் ; இணங்குதல் . 

பொடிசு - சிறியது ; சிறுமி . 
பொட்ட - விரைவாக ; முழுதும் . 

பொடித்தரை - பொடி மிகுதியான பூமி . 


நாண் . 


பொடித்தல் 


815 


பொதிந்து வைத்தல் 


H 


பொது . 


பொடித்தல் துகளாக்குதல் ; கெடுத்தல் ; பொத்தி - நார்மடி ; சீலை ; 

மடல்விரியா 
தோற்றுவித்தல் ; அரும்புதல் ; தோன்றுதல் ; வாழைப்பூ ; சோளக்கதிர் ; தானியக்கதிர் ; 
விளங்குதல் ; வியர்வை அரும்புதல் ; புளகித் மணிவகை ; தோலுரியாத பனங்கிழங்கு ; 
தல் ; பொடியாதல் . 

அண்டம் ; ஒரு பழைய சோழநகர் ; வரால் ; 
பொடிதல் - தூளாதல் ; கெடுதல் ; தீய்தல் ; ஒளி 
மங்குதல் ; சினங்கொள்ளுதல் ; கண்டித்தல் ; | பொத்திக்கரப்பான் - கரப்பான் வகை . 
வெறுத்தல் . 

பொத்தித்தேவாத்தி - நார்மடி . 
பொடிதூவுதல் - மரக்கறியில் மாப்பொடி பொத்திதள்ளுதல் - வாழை முதலியன குலை 
கலத்தல் ; ஏமாற்றுதல் . 

போடுதல் . 
பொடிப்பு - புளகம் ; காண்க : பொடுகு . 

பொத்திரம் - எறியாயுதம் . 
பொடிப்போடுதல் - மூக்குள் புகையிலைத் தூளிடு பொத்திலம் - மரப்பொந்து . 
தல் ; மாயப்பொடியிடுதல் . 

பொத்துவைத்தல் - மறைத்தல் ; பத்திரப்படுத்து 
பொடிபடுதல் - உடைபடுதல் . 

தல் . 
பொடிபண்ணுதல் - தூளாக்குதல் ; துண்டித்தல் . பொத்து - மூடுகை ; அடைப்பு ; 

பொத்தல் ; 
பொடிபொட்டு - சிறியது ; பதரானது . 

பொந்து ; வயிறு ; தவறு ; தீயொழுக்கம் ; 
பொடியல் - இரும்பில் துளைபோடுங் கம்மக் பொய் ; கெவுளி. 
கருவி . 

பொத்துதல் - புதைத்தல் ; வாய் , கண் முதலிய 
பொடியன் - சிறுவன் ; புல்லன் , அற்பன் . 

வற்றை மூடுதல் ; விரலை மடக்கி மூடுதல் ; 
பொடியாடி - சிவபிரான் . 

உள்ளங்கையை தைத்து மூடுதல் ; மூட்டுதல் ; 
பொடியாணி - சிற்றாணி . 

தைத்தல் ; மறைத்தல் ; அடித்தல் ; தீமூட்டல் ; 
பொடியாதல் - அழிதல் . 

மாலைகட்டுதல் ; கற்பனை செய்தல் ; கலத் 
பொடியிழைப்புளி - இழைப்புளிவகை . 

தல் ; நிறைதல் . 
பொடியீர் - இடுக்கிவகை . 

பொத்துப்படுதல் - தவறுதல் ; செயல் கைகூடாது 
பொடிவு - சிதைவு ; வசவு . 

தீமை பயத்தல் . 
பொடிவெட்டி - பொன் , வெள்ளி முதலியன பொத்துப்பொத்தெனல் - ஒ லிக் குறிப்பு வகை ; 
வெட்டுங் கத்தரிக்கோல்வகை . 

தடித்திருத்தற்குறிப்பு . 
பொடிவைத்தல் - உலோகங்களைப் பற்றவைத் பொத்துமான் - ஒரு மான்வகை . 
தல் ; தந்திரமாய்ப் பேசுதல் ; கோட்சொல்லு பொத்தெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு .. 
தல் . 

பொத்தை - துளை ; பருமையானது ; சிறுமலை ; 
பொடுகன் - சிற்றுருவமுள்ளவன் . 

சிறு தூறு ; கற்பாறை ; மலை ; கரிகாடு ; காடு ; 
பொடுகு - தலைச்சுண்டு ; சிறுமை ; பூடுவகை . 

உடம்பு ; கடன் ; குற்றம் ; மீன்வகை . 
பொடுத ( தி ) லை - ஒரு பூடுவகை . 

பொத்தைக்கால் - யானைக்கால் . 

பொத்தையன் - தடித்தவன் . 
பொடுபொடுத்தல் - வெடித்தல் ; துளித்தல் ; 

பொதி - மூட்டை ; நிறைவு ; பலபண்டம் ; நிதி ; 
குறைதல் ; விரைவாய்ப் பேசுதல் ; வயிறிரை 

சொற்பயன் ; ஒரு நிறையளவுவகை ; நீர்மப் 
தல் ; கல் முதலியன ஒலியுடன் விழுதல் ; 

பொருள் 

அளவுவகை ; நிலவளவுவகை ; 
சினங்கொள்ளுதல் . 

பிணிப்பு ; கட்டுச்சோறு ; தொகுதி ; அரும்பு ; 
பொடுபொடெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; விரைந்து 

கொத்து ; மூளை ; உடல் ; தவிடு ; கரிகாடு ; 
பேசுதற்குறிப்பு . 

மூங்கில் முதலியவற்றின் 

பட்டை ; 

குடை 
பொண்டுதல் - கெட்டுப்போதல் . 

யோலை ; பசு முதலியவற்றின் மடி ; பருமன் ; 
பொத்தகம் - மயிலிறகு ; புத்தகம் ; சித்திரப் 

ஓலைக்குடை ; அம்பலம் ; பொதியமலை ; 
படாம் ; நிலக்கணக்கு . 

காய்ந்த நன்செய் . 
பொத்தம் பொது - பொது . 

பொதிகாரன் - பொதிமாடு செலுத்துவோன் . 
பொத்தல் - துளை ; துளைத்தல் ; மூடுதல் ) கடன் ; பொதிகை - பொதியமலை . 
குற்றம் ; போத்தல் . 

பொதிசோறு - கட்டுச்சோறு . 
பொத்தலடைத்தல் - சுவர் , கூரை முதலியவற்றி பொதிதல் - நிறைதல் ; சேமித்தல் ; உள்ளடக்கு 
லுள்ள துளையையடைத்தல் ; கடன் தீர்த் தல் ; மறைத்தல் ; பிணித்தல் ; கடைப்பிடித் 
தல் ; குற்றத்தை மறைத்தல் . 

தல் . 
பொத்தாறு . 

பொதிந்து வைத்தல் - இடைவிடாது மனத்துட் 
ஏர்க்கால் . 
பொத்தாறுக்கட்டை 

கொள்ளுதல் . 


பொதிப்போதா 


816 


பொதுமை 


உவமான 


மலை . 


பொதிர்ப்பு: } - நடுக்கம் ; அச்சம் . 


பொதிப்போதா - பெருநாரை . 

காணப்படும் குணம் ; 

உவமேயங் 
பொதிமாடு - மூட்டை சுமக்கும் எருது . 

களில் அமைந்துள்ள பொது ஒப்புமை . 
பொதியப்பொருப்பன் - காண்க : பொதியவெற்பன் . | பொதுத்திணை - இருதிணைகட்கும் பொதுச் 
பொதியம் - பாண்டிய 

நாட்டில் உள்ளதும் 

சொல் . 
அகத்தியரின் இருப்பிடமுமான பொதிய பொதுதல் - துளைபடு தல் .. 

பொதுநடுவர் - நடுநிலையாளர் ; வழக்குத்தீர்ப் 
பொதியவிழ்த்தல் - தன் வரலாறு 

விரித்தல் ; 

பவர் . 
பண்டப் பொதியைப் பிரித்தல் . 

பொதுநலத்தார் - பொதுமகளிர் . 
பொதியவிழ்தல் - அரும்பு முறுக்கவிழ்தல் . பொதுநலம் - காண்க : பொதுநன்மை ; பொருள் 
பொதியவெற்பன் பொதியமலைக்குரிய கொடுப்பார் பெறுஞ் சிற்றின்பம் . 
பாண்டியன் . 

பொதுநன்மை - மக்களுக்குச் செய்யும் நன்மை . 
பொதியறுத்தல் - பணத்தைக் கவர் தல் . 

பொது நிலம் - பலருக்குப் பொதுவான நிலம் ; 
பொதியறை - காற்றோட்டமில்லாத கீழறை . மக்கள் நன்மைக்காக ஊர்ப்பொதுவுக்கு விடப் 
பொதியன் - பொதியமலையில் வாழ்ந்த அகத் 

பட்ட நிலம் . 
திய முனிவர் . 

பொது நிறம் - மாநிறம் . 
பொதியில் - அம்பலம் ; பொதியமலை . 

பொதுநீக்குதல் - பொதுமையை விடுத்தல் ; 
பொதியெருது - மூட்டை சுமக்கும் எருது . 

தனக்கே உரிமையாக்கிக் கொள்ளுதல் . 
பொதிர் - நடுக்கம் . 

பொது நீங்குவமை - காண்க : இயைபின்மையணி . 
பொதிர்த்தல் - குத்துதல் ; முரித்தல் ; பருத்தல் . பொதுநெறி - யாவரும் செல்லும் வழி . 
பொதிர்தல் - வீங்குதல் ; மிகுதல் ; நடுங்குதல் ; பொதுநோக்கு - சமநோக்கு ; எல்லோரையும் 
அஞ்சுதல் . 

ஒப்பநோக்குகை ; விருப்பு வெறுப்பற்ற 
பார்வை ; இயற்கையாக அமைந்த அறிவு . 

பொதுப்படுதல் - பொதுவாதல் ; ஒப்பாதல் . 
பொதி ரெறிதல் - நடுங்குதல் . 

பொதுப்பண் - இரவும் பகலும் பாடற்குரிய பண் . 
பொதிவு - பொதியாகக் கட்டுகை ; ஒற்றுமை . 

பொதுப்பெண் , 
பொதிவைத்தல் - புதையல் வைத்தல் . 

காண்க : பொதுமடந்தை . 
பொது - பொதுமையானது ; சிறப்பின்மை ; 

பொதுப்பெயர் - பல பொருட்குப் பொதுவாகிய 
சாதாரணம் ; வழக்கமானது ; நடுவு நிலை ; 

பெயர் ; இருதிணைக்கும் அல்லது அஃறிணை 
ஒப்பு ; குறிப்பான பொருளின்மை ; வெளிப் 

இருபாற்கும் பொதுவாக வரும் பெயர் . 
படையானது ; சபை ; தில்லையம்பலம் . 

சொல் ; 
பொதுக்காரியம் - சமூக நலத்துக்குற்ற செயல் . 

பொதுப்பேச்சு - பொதுப்படையான 
பொதுக்கு - விலக்கு ; மறைப்பு ; ஒதுக்கு . 

கவர்பொருள் உள்ள மொழி . 
பொதுக்குணம் - காண்க : பொதுத்தன்மை . 

பொதுபொதெனல் - வரவர மிகுதியாதற் 
பொதுக்குதல் - விலக்குதல் ; மறைத்தல் ; கவர் 

குறிப்பு ; ஆடை முதலியன அழுத்தமின்மைக் 
தல் ; புகையிற் பழுக்கவைத்தல் . 

குறிப்பு ; ஈரத்தால் நனைந்திருத்தற் குறிப்பு . 
பொதுக்கை - பல கூத்துக்கும் 

பொதுவான 

பொதும்பர் - மரம் செறிந்த இடம் ; இளமரச் 
அபிநயக்கைவகை . 

சோலை ; சோலை . 
பொதுங்குதல் - வருந்துதல் . 

பொதும்பு - சோலை ; குறுங்காடு ; மரப்பொந்து ; 
பொதுச் செலவு - பொதுப் பணத்திலிருந்து 

குழி ; குகை . 
ஊரார் பொதுச் செயலுக்குச் செலவிடுந் பொதுமக்கள் - சிறப்பில்லாத மக்கள் , பொது 
தொகை ; களத்தில் நிலக்கிழார் 

காவல் 

சனங்கள் . 
முதலியவற்றிற்குச் செலவிடும் தானியம் . பொதுமகள் - விலைமகள் ; இடைக்குலப்பெண் . 
பொதுச்சொல் - இருதிணைகட்கும் பொதுவா 

பொதுமடந்தை - விலைமகள் . 
யிருக்குஞ் சொல் ; எல்லோரும் அறிந்த சொல் ; பொதுமனிதன் - நடு நிலையாளன் ; விருப்பு 
உலகம் பலர்க்கும் பொது என்னும் மொழி ; வெறுப்பற்றவன் . 
படலமுதலிய நூற்பகுதிக்குத் தலைப்பாக பொதுமாது - காண்க : பொதுமடந்தை . 
இடும் சொல் . 

பொது முதல் - கூட்டுவாணிகத்தின் மூலதனம் . 
பொதுத்தல் - முள்பாய்தல் ; துளைத்தல் . 

பொதுமை - பொதுவுடைமை ; சாமானியம் ; 
பொதுத்தன்மை - நடுவு நிலைமை ; பெரும்பாலும் நன்மை . 


பொதுமொழி 


817 


பொய்படுதல் 


பொய்க்கரிமாக்கள் , } 


பொது மொழி - சிறப்பில்லாத சொல் ; குறிப்பான பொய்க்க - பொய்பட ; மெதுவாய் . 
பொருளில்லாத சொல் ; பொதுவான சொல் ; பொய்க்கதை - கட்டுக்கதை ; கட்டிவிடப்பட்ட 
பிரியாது நின்றவிடத்து ஒரு பொருளும் பிரித்த செய்தி . 
விடத்து வேறு பொருளும் பயக்கும் சொல் ; பொய்க்கரி - காண்க : பொய்ச்சாட்சி . 
காண்க : பொதுச்சொல் . 

- பொய்ச்சாட்சி கூறுபவர் . 
பொதுவசனம் - பலபொருள் தரும் ஒரு சொல் பொய்க்கரியாளர் 
அல்லது தொடர் ; ஊரில் வழங்கும் பேச்சு ; பொய்க்கால் - போலிக்கால் ; கால்களால் ஏறிச் 
குறிப்பான பொருளில்லாத சொல் ; பொதுப் செலுத்தும் கழி . 
படையான சொல் . 

பொய்க்குரல் - போலிச்சத்தம் . 
பொதுவர் - இடையர் ; பொது மகளிர் ; நடுவர் . பொய்க்குழி - பார்வைக்கு மூடியதுபோன்றிருந்து 
பொதுவறிவு - சாதாரண அறிவு . 

கால் வைத்தால் உள்ளே ஆழ்த்துங் குழி ;; 
பொதுவறுசிறப்பு - தனக்கேயுரிய சிறப்பு . 

கோலி விளையாட்டில் தனியே விடப்பட்ட 
பொதுவறுதல் - ஒருவனுக்கேயுரிய தாதல் . 

குழி ; நாற்று நட்ட குழி . 
பொதுவனுமானம் - ஒன்று உள்ளது கொண்டு 

பொய்க்கூடு 

உடல் . 
அதனுடன் காணப்படும் வேறொன்று உளது பொய்க்கை 

ஒரு மீன் வகை . 
என்று கொள்ளும் அனுமானவகை . 

பொய்க்கொண்டை - நெட்டியாற் செய்யப்பட்ட 
பொதுவாக - சிறப்பித்துக் கூறாமல் ; ஒரு 

கொண்டைவகை . 
சார்பின்றி . 

பொய்க்கோலம் - உண்மை உருவை மறைக்கும் 
பொதுவாள் - காண்க : பொதுமனிதன் ; கோயில் போலிவேடம் ; வஞ்சகம் . 
விசாரணை செய்யும் மலையாளச் சாதியில் ஒரு பொய்கை - இயற்கையான நீர்நிலை ; நீர்நிலை ; 
பிரிவினர் . 

கோட்டான் ; ஒரு நூலாசிரியர் ; பொய்கை 
பொதுவிதி - பொதுவான இலக்கணம் . 

யாழ்வார் . 
பொதுவியர் - இடைச்சியர் ; உழத்தியர் . 

பொய்ச்சத்தியம் - பொய்யாகச் செய்யும் உறுதி 
பொதுவில் - அம்பலம் . 

மொழி . 
பொதுவிலேவிடுதல் - ஒரு பொருளை எல்லோ பொய்ச்சாட்சி - காண்க : பொய்ச்சான்று ; பொய்ச் 
ருக்கும் பயன்படும்படி நியமித்தல் ; சாட்சிக்காரன் , 
பொருளைப் பாதுகாவாது விடுதல் . 

பொய்ச்சான்று - உண்மைக்கு மாறான சான்று . 
பொதுவை - காண்க : பொதுமகள் . 

பொய்ச்சான்றேறுதல் - பொய்ச்சாட்சி சொல்லு 
பொதுளகரம் - தமிழுக்கும் வடமொழிக்கும் தல் . 
பொதுவான ள என்னும் எழுத்து . 

பொய்ச்சித்தை - பொய்யே பேசுங் கீழ்மகன் . 
பொதுளுதல் - ; 

நெருங்குதல் ; நிறைதல் ; தழைத் பொய்ச்சு - பழத்தின் குற்றம் . 
தல் . 

பொய்ச்சுற்றம் - அன்பற்ற உறவு . 
பொதை - புதர்ச்செடி . 

பொய்ச்சுற்றம்பேசுதல் - மனமார அன்றி உறவு 
பொந்தர் - ஒரு நீர்ப்புள்வகை ; பொந்து . 

முறை கொள்ளுதல் . 
பொந்தி - உடல் ; பருமை ; மரவாள் . 

பொய்ச்சூள் - பொய்யாணை . 
பொந்திகை - மனநிறைவு , திருத்தி . 

பொய்த்தல் - பொய்யாதல் ; தவறுதல் ; பின் 
பொந்து - மரப்பொந்து ; எலிவளை; பல்லி . 

வாங்குதல் ; கெடுதல் ; பொய்யாய்ப் பேசுதல் ; 
பொந்தை - உடல் ; சீலையோட்டை ; மயிர்ச்சிக்கு . வஞ்சித்தல் . 
பொம்மல் - பொலிவு ; மிகுதி ; பருமன் ; கூட்டம் ; பொய்த்தலை - கன்னமிடுவோர் கன்னத்துளை 
சோறு ; மகிழ்ச்சி ; பிரதிமை . 

வழியாய் உட்செலுத்தும் போலித் தலை . 
பொம்மலாட்டம் , ) பாவைக்கூத்து ; பொம்மை பொய்த்தூக்கம் - குறையுறக்கம் ; கள்ளத் தூக்கம் . 
பொம்மலாட்டு 

வைத்தாட்டும் பொய்தல் - பிடுங்கப்படுதல் ; துளைக்கப்படுதல் ; 
காட்சி ; மாயம் . 

வீழ்த்துதல் . 
பொம்மலி - பருத்தவள் . 

பொய்ந்நீர் - கானல் நீர் . 
பொம்முதல் - பொலிதல் ; மிகுதல் . 

பொய்ந்நெறி - தீயவழி . 
பொம்மெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு ; விரைவுக் | பொய்ப்பத்திரம் - கள்ளச்சீட்டு . 
குறிப்பு ; அடர்ச்சிக்குறிப்பு . 

பொய்ப்பாடு - தவறுகை ; பொய்ப்படுகை . 
பொம்மை பாவை ; கைப்பிடிச்சுவர் . 

பொய்ப்பு - உண்மையற்றது . 
பொய் மாயை ; போலியானது ; 

உண்மை பொய்ப்பூ - காய் பிடியாது உதிரும் முதற்பூ . 
யல்லாதது ; நிலையாமை ; உட்டுளை ; மரப் பொய்படுதல் - பொய்யாதல் ; பயன் விளையாது 
பொந்து ; செயற்கையானது ; சிறு சிறாய் . 

அழிந்திடு தல் . 


பொம்மலாட்டும் } 


களை 


103 


பொய்ம்மணல் 


818 


பொருட்டொடர்நிலைச்செய்யுள் 


பொய்ம்மணல் - புதைமணல் . 

ஒலித்தல் ; வாணப்பொறி மிகுந்து சொரிதல் ; 
பொய்ம்மை - பொய் ; மாயம் ; போலி . 

பொருக்கு வெடித்தல் 
பொய்முயக்கம் - அன்பிலாக் கூட்டம் .. 

பொரிபொரியெனல் - வசைபொழி தற்குறிப்பு ; 
பொய்மையாளர் - பொய்யர் . 

விரைந்து பேசுதற்குறிப்பு . 
பொய்யடி - போலியடி ; பொய்யால் பிறரை 

பொரிபோடுதல் - திருமணத்தில் வேள்வித் தீயில் 
வஞ்சிக்கை ; அச்சுறுத்துகை. 

நெற்பொரியிடுதல் . 
பொய்யடிமை - போலிப்பத்தி . 

பொரிமலர் - புன்கமரம் . 
பொய்யடிமையில்லாத புலவர் - சிவபிரானை வழி 

சிவபிரானை வழி பொரிமா - வறுத்த அரிசிமாவு . 
படும் சங்கப் புலவர்களான தொகையடியார் . 

பொரியரிசி - வறுத்த அரிசி . 
பொய்யம்பு - விளையாட்டம்பு . 

பொரியரை - பிளவுபட்டுக் கரடுமுரடான மரத் 
பொய்யவியல் செய்தல் - புழுக்குதல் . 

தின் அடிப்பகுதி . 
பொய்யறை - பெட்டகத்தின் மறைவறை ; பார் 

பொரியல் - பொரிதல் ; பொரித்த உணவு . 
வைக்கு மூடியதுபோன்றிருந்து கால் வைத் பொரியுருண்டை - நெற்பொரியைப் பாகிட்டுத் 
தால் உள்ளே ஆழ்த்தும் குழி . 

திரட்டிய உருண்டை . 
பொய்யன் - பொய் பேசுவோன் . 

பொரிவிளங்காய் - பொரியரிசிமா அல்லது சிறு 
பொய்யாடல் -- வஞ்சகமில்லாத சிறுபிள்ளைகள் 

பயற்ற மாவோடு சருக்கரை சேர்த்துச் செய்த 
விளையாட்டு . 

பணிகாரம் , கெட்டியுருண்டை . 
பொய்யாணை - காண்க : பொய்ச்சத்தியம் ,. 

பொரிவு - மாணிக்கக் 

மாணிக்கக் குற்றவகை ; மரகதக் 
பொய்யாமை - பொய்பேசாமை ; நடுவு நிலைமை . 

குற்றம் எட்டனுள் ஒன்று . 
பொய்யாமொழி - என்றும் தவறாத 

சொல் ; 

பொரு - ஒப்பு ; உவமை ; எதிர்த்தடை . 
உண்மையுரை ; 

திருக்குறள் ; வேதாகமம் ; பொருக்க - விரைவாக . 
தஞ்சைவாணன்கோவை ஆசிரியர் . 

பொருக்கு - பருக்கை ; காய்ந்த சேற்றேடு ; மரப் 
பொய்யாறு - காண்க : பொய்ந்நெறி . 

பட்டை ; காண்க : பொருக்குமண் . 
பொய்யிகந்தோர் - முனிவர் . 

பொருக்குமண் - செதிளாய்ப் பேர்ந்த மண் .. 
பொய்யிடை நுண்ணிய இடை . 

பொருக்கெனல் - விரைவுக்குறிப்பு . 
பொய்யில் புலவன் - மெய்ஞ்ஞானி; திருவள்ளுவர் . 

பொருகளம் - போர்க்களம் . 
பொய்யுகம் - கலியுகம் . 

பொருகு - சோறு . 
பொய்யுடல் - நிலையற்ற உடல் . 

பொருட்குற்றம் - பாட்டின் பொருளில் உண்டாம் 
பொய்யுரம் - பொய்நின்ற ஞானம் . 

பிழை . 
பொருட்குன்று - மேருமலை . 

பொருட்கை - பாடற்பொருள் பொருந்தக் காட் 
பொய்யுறங்குதல் - உறங்குவதுபோல் நடித்தல் . டும் அபிநயக்கை . 
பொய்வாழ்வு - நிலையற்ற வாழ்க்கை ; போலி பொருட்சம்பந்தம் - பொருளின் இயைபு . 
ஒழுக்கமுள்ள வாழ்க்கை . 

பொருட்சார்பு - பொருளிடத்துற்ற அவா . 
பொரி - நெல் முதலியவற்றின் பொரி ; பொரிக்கப் பொருட் சிதைவு - சொத்திழப்பு ; சொல் 

பொரிக்கறி ; கரிந்த காடு ; வேறுபாட்டாற் கருத்தில் மாறுகை ; காண்க : 
எருமைக்கன்று ; நன்றாகச் சமைக்காத சோறு . பொருட்குற்றம் . 
பொரிக்கஞ்சி - பொரிமாவால் செய்த கஞ்சி . பொருட்சுவை - பாட்டின் பொருளால் வரும் 
பொரிக்கறி - பொரியல் ; புளியிடாமற் சமைத்த 

இன்பம் . 
கறிவகை . 

பொருட்செல்வி - திருமகள் . 
பொரிகாரம் - வெண்காரம் ; படிக்காரம் . 

பொருட்சேதம் - சொத்திழப்பு . 
பொரிச்சகுழம்பு - புளியில்லாமல் ஆக்கிய குழம்பு பொருட்டன்மை - பொருளின்கணுள்ள 
உருவ 
உணவு . 

இயல்புகளை உள்ளவாறு அலங்கரித்துக் கூறும் 
பொரித்தல் - பொரியச் செய்தல்; வறுத்தல் ; 

அணிவகை . 
கிழங்கு சுடுதல் ; அடைகாத்துக் குஞ்சுண்டாக்கு பொருட்டால் - காண்க : பொருட்டு . 
தல் ; போக்குதல் ; தீய்த்தல் ; புளியில்லாமல் பொருட்டிரிபு - ஒரு சொல்லில் அல்லது சொற் 
சமைத்தல் ; குறைந்த விலைக்கு விற்றல் . 

றொடரிலுள்ள பொருள் மாறுபாடு . 
பொரிதல் - பொரியாதல் ; வறுபடுதல் ; தீய்தல் ; | பொருட்டு - காரணம் ; மதிப்பிற்குரியது ; 
விரைவாகப் பேசுதல் ; அலப்புதல் ; உப்பு நிமித்தமாக . 
முதலியன தரையில் படிதல் ; பூத்தல் ; மெல்ல பொருட்டொடர்நிலைச்செய்யுள் - காப்பியம் . 


பொய்யுறக்கம் , } - பொய்த்தூக்கம் . 


கால் 


பட்டது ; 


பொருட்படுத்துதல் 


819 


பொருள் 


பொருட்படுத்துதல் - மதித்தல் . 

பொருந்தி விடுதல் - முறிந்த எலும்பு முதலியன 
பொருட்படுதல் - பயன்படுதல் . 

கூடுதல் ; ஒப்பந்தமாதல் . 
பொருட்பிரபஞ்சம் - பிருதிவி முதல் நாதம் ஈறாக பொருந்துதல் - மனம் இசைவாதல் ; தகுதி 
உள்ள தத்துவங்கள் . 

யாதல் ; அமைதல் ; உடன்படுதல் ; நெருங்கு 
பொருட்பின்வருநிலை - முன் வந்த பொருளே தல் ; நிகழ்தல் ; பலித்தல் ; இயலுதல் ; கலத்தல் ; 
பின்னும் பல இடங்களில் வரும் அணி . 

அடைதல் ; அளவளாவுதல் ; புணர்தல் . 
பொருட்பெண்டிர் - காண்க : பொதுமகள் . 

பொருந்துமாறு - உத்தி , யுக்தி . 
பொருட்பெயர் - பொருளடியாகப் பிறந்த பெயர்ச் பொருநல் - காண்க : பொருநை. 
சொல் ; ஒரு பொருளுக்குரிய பெயர் . 

பொருநன் - படைவீரன் ; திண்ணியன் ; அரசன் ; 
பொருண்மன்னன் - குபேரன் . 

குறிஞ்சி நிலத் தலைவன் ; படைத் தலைவன் ; 
பொருண்முடிவு - கருத்து முடிவு ; முடிந்த கருத்து ; 

உவமிக்கப்படுபவன் ; தலைவன் ; ஏர்க்களத் 
பயனிலை ; பொருள் முற்றிய வாக்கியம் . 

தேனும் போர்க்களத்தேனும் சென்று பாடும் 
பொருண்மை - பொருளின் தன்மை ; கருத்துப் 

கூத்தன் ; நடிகன் . 
பொருள் . 

பொருநை - தாமிரபரணியாறு ; ஆன்பொருநை 
பொருண்மொழி - உபதேச மந்திரம் ; மெய்ச் ஆறு . 
சொல் . 

பொருநைத்துறைவன் - சேரன் ; பாண்டியன் . 
பொருணயம் - நூலின் கருத்து நயம் . 

பொருப்பரையன் - இமயமலை . 
பொருணான்கு - அறம் , பொருள் , இன்பம் , வீடு ! பொருப்பன் - குறிஞ்சிநிலத் தலைவன் ; குறிஞ்சி 

என்னும் நால்வகைப்பட்ட உறுதிப்பொருள் . நில வேடன் ; பொதியமலைக்குரியவனான 
பொருணி - கள் . 

பாண்டியன் ; இமயமலை ; மலைக்கு உரியவன் . 
பொருணிலை - பயனிலை ; பொருளின் தன்மை . பொருப்பு - பக்கமலை . 
பொருணூல் - அகப்பொருள் பற்றிய நூல் ; பொருப்புவில்லான் - சிவன் . 
அர்த்தசாத்திரம் . 

பொருப்பெறிந்தான் - கிரவுஞ்சமலையை வேலால் 
பொருத்தம் - இணக்கம் ; தகுதி ; பொருந்துகை ; எறிந்த முருகக்கடவுள் . 
உடன்படிக்கை ; மணமக்களின் 

சாதக 

பொருபுவி - பாலை நிலம் ; போர்க்களம் . 
இணக்கம் ; மன நிறைவு ; சரிபார்க்கை . 

பொருபொருத்தல் - அறத் தீய்தல் ; முணுமுணுத் 
பொருத்தம்பார்த்தல் - மணமக்களின் 
இணக்கம் பார்த்தல் . 

பொருபொருப்பான் - ஒரு மரவகை . 
பொருத்த ( தி ) னை - பொருத்துகை . 

பொருபொரெனல் - தீய்தற்குறிப்பு : முணுமுணுத் 
பொருத்து - இணைப்பு ; உடல்மூட்டு ; மரக்கணு ; தற்குறிப்பு . 
ஒ 

சேர்க்கை ; ஒப்பந்தம் ; மரத்தின் பொருமல் - அச்சம் ; துன்பம் ; அழாது விம்முதல் ; 
இணைப்பு ; கன்னப்பொட்டு . 

பூரிப்பு ; பொறாமை ; வயிறூதும் நோய்வகை . 
பொருத்துதல் - பொருந்தச்செய்தல் ; 

உடன் 

பொருமலி - தடித்தவள் . 
படுத்துதல் ; கூட்டுதல் ; வேலைக்கமர்த்துதல் ; பொருமிநாதம் - இரசகருப்பூரம் . 
அமையச் செய்தல் ; இரு பொருள்களை பொருமுகவெழினி - அரங்கின் இரண்டு வலத் 
சைத்தல் ; போர்மூட்டுதல் ; 

தூணிடத்தும் பொருந்திய உருவு திரை . 
முதலியன ஏற்றுதல் . 

பொருமுதல் - துன்புறுதல் ; விம்மியழுதல் ; உப்பு 
பொருதல் - போர்செய்தல் ; சூதாடுதல் ; மாறு தல் ; பூரித்தல் ; பொறாமைப்படுதல் ; ஈரித்துப் 
படுதல் ; வீசுதல் ; தடவுதல் ; ஒப்பாதல் ; பருத்தல் . 
தாக்குதல் ; கடைதல் ; முட்டுதல் ; பொருந்து பொருவ - ஓர் உவமவுருபு . 
தல் ; காண்க : தும்பை . 

பொருவிலி - ஒப்பிலி; சிவபிரான் . 
பொருதுதல் - ஒன்று தல் ; போர் செய்தல் ; 

பொருவு - ஒப்பு . 
இணைத்தல் . 

பொருவுசாரம் - பொறாமை . 
பொருந்தம் - காண்க : பொருநை. 

பொருவுதல் - ஒத்தல் ; நேர்தல் . 
பொருந்தர் - நெய்வோர் ; 

முதலியன | பொருள் - சொற்பொருள் ; செய்தி ; உண்மைக் 
முடைவோர் . 

கருத்து ; செய்கை ; தத்துவம் ; மெய்ம்மை ; 
பொருந்தல் - பொருந்துதல் ; உடன்படுதல் . 

நன்கு மதிக்கப்படுவது ; அறிவு ; கொள்கை ; 
பொருந்தலன் - பகைவன் . 

அறம் ; பயன் ; வீடுபேறு ; கடவுள் ; பலபண்டம் ; 
பொருந்தவிடுதல் - சந்திபண்ணுதல் . 

பொன் ; மகன் ; தந்திரம் ; முலை ; உவமேயம் ; 
பொருந்தாமை - இணக்கமின்மை ; வெறுப்பு . அருத்தாபத்தி ; அகமும் புறமுமாகிய திணைப் 
பொருந்தார் - பகைவர் . 

பொருள்கள் ; அர்த்தசாத்திரம் ; தலைமை . 


சாதக 


தல் . 


ன்று 


விளக்கு 


கூடை 


பொருள்கோள் 


820 


பொலிவீசுதல் 


வகை . 


பொருள்கோள் - எண்வகையாகச் செய்யுளுக்குப் பொல்லாமை - குற்றம் ; தீது . 
பொருள் கொள்ளும் முறை ; ஒரு திருமண பொல்லாவாறு - தீச்செயல் . 

பொல்லான் - தீயவன் ; அறிவிலி , குதிரைவகை . 
பொருள் செய்தல் உரையிடுதல் ; செல்வந் | பொல்லு - பதர் ; தடி ; ஊன்றுகோல் . 
தேடுதல் . 

பொல்லுதல் - காண்க : பொள்ளுதல் . 
பொருள் செய்வோர் - வணிகர் . 

பொலங்கலம் பொன்னகை . 
பொருள்வயிற்பிரிவு - பொருள் தேடுதலின் 

பொலங்கா - இந்திரனுடைய சோலை . 
பொருட்டுத் தலைவன் தலைவியைவிட்டுப் 

பொலம் - அழகு ; பொன் ; அணிகலன் ; பொன் 
பிரிதல் . 

னிறம் ; பொல்லாங்கு . 
பொருள்விலையாட்டி - விலைமாது . 

பொலம்புள் - காண்க : பொன்வாய்ப்புள் . 
பொருளட்டவணை - நூல் முதலியவற்றின் 

பொலன் 

அழகு . 
செய்திக்குறிப்பு . 

பொலி - தூற்றா நெற்குவியல் ; தூற்றிய நெல் ; 
பொருளறை - கருவூல அறை . 

விளைவின் அளவு ; தானியமாகக் கொடுக்கும் 
பொருளன் - பரம்பொருள் . 
பொருளாகுபெயர் - முதற்பொருளின் பெயர் 

வட்டி ; களத்தில் நெல் அளக்கும்போது முதல் 
அதன் சினைக்காகும் ஆகுபெயர் . 

மரக்காலுக்கு மங்கலமாக வழங்கும் பெயர் ; 

புணர்ச்சி . 
பொருளாசை - பொருள் மேல் உள்ள அவா . 

பொலிக்கொடி - வைக்கோல் . 
பொருளாள் - மனைவி . 

பொலிகடா காண்க : பொலியெருது ; 

பொலி 
பொருளானந்தம் - ஆனந்தக்குற்றம் . 
பொருளிலக்கணம் - அகம் , புறம் என்பவற்றை 

யாடு ; தன் மனம்போனபடி திரியும் தடியன் . 
விளக்கும் இலக்கண நூல் . 

பொலிகாளை பசுக்களை சினையாக்குதற் 
பொருளின்பம் - காண்க : பொருட்சுவை . 

பொருட்டு வளர்க்கப்படும் காளை . 
பொருளுரை - மெய்யுரை ; காரிய 

வார்த்தை ; 

பொலிகூறுதல் - அறுவடை முடிவில் களத்தே 
புகழுரை ; மந்திரம் . 

மகிழ்ச்சிக்குறியாகவும் பண்ணையாரு க் 
பொருளுரையாளர் - சான்றோர் . 

வாழ்த்தாகவும் பாடிப் பொலியோ பொலி 
பொருளுவமை - பொருளின் தன்மையை 

என்று கூவு தல் . 
உவமித்துக் கூறும் அணிவகை . 

பொலிகை - காண்க : பொலிசை . 
பொருனை - காண்க : பொருநை . 

பொலிச்சல் - புணர்ச்சி . 
பொரேரெனல் - விரைவுக்குறிப்பு . 

பொலிசை - வட்டி ; இலாபம் . 
பொல் - பதர் . 

பொலிசையூட்டு - வட்டிபெறுகை . 
பொல்லது - தீயது . 

பொலிதல் - செழித்தல் ; பெருகுதல் ; மிகுதல் ; 
பொல்லம் - தைக்கை ; இணைக்கை ; சேர்த்துத் 

விலங்குதல் ; சிறத்தல் ; மங்கலமாதல் ; நீடு 
தைக்க உதவும் சிறு துண்டு . 

வாழ்தல் ; நிகழ்தல் ; புணர்தல் . 
பொல்லம்பொத்துதல் - கிழிந்த துணியின் இரண்டு 

பொலிதூற்றுதல் - களத்தில் நெல்லைப் பதர் 
தலைப்பையுங் கூட்டித் தைத்தல் , 
பொல்லர் - சக்கிலியர் ; தையற்காரர் . 

போகக் காற்றில் தூற்றுதல் . 
பொல்லாக்காட்சி - மயக்கவறிவு . 

பொலிப்பாட்டு - அறுவடை 

முடிவில் 

களத்தே 
பொல்லாக்காலம் - கெட்டகாலம் . 

தலைவனை வாழ்த்தி உழவர் பாடும் பாட்டு ; 
பொல்லாங்கு - தீது ; குற்றம் ; கேடு ; ஈனம் ; மறதி . 

கடுமையான நிந்தனை . 
பொல்லாச்சாம்பற்றரை - கட்டடத்திற்குத் தகுதி பொலிப்பாடு - பொலியாடு . 
யில்லாத தரைவகை . 

பொலிப்பாய் - மெதுவாய் . 
பொல்லாத - தீமையான ; கடுமையான . 

பொலிப்புக்கடா - காண்க : பொலிகாளை . 
பொல்லாதவன் - தீயவன் ; கடுமையானவன் . பொலிபாடுதல் - களத்தில் சூட்டிக்கும்போது 
பொல்லாது - தீயது ; உடல் முதலியன கேடுற்ற உழவர் பாட்டுப் பாடுகை ; பொலிப்பாட்டுப் 
நிலை . 

பாடுகை . 
பொல்லாநிலம் - சேற்று நிலம் ; முதுகாடு . 

பொலியெருது - காண்க : பொலிகாளை ; களத்துப் 
பொல்லாப்பு - இணக்கமின்மை ; தீது ; குற்றம் ; பிணையல் மாடுகளுள் 

முதலிற் 

செல்லுங் 
துன்பம் ; மறுப்பு . 
பொல்லாமணி - காண்க : பொள்ளாமணி , 

பொலிவீசுதல் காண்க : பொலிதூற்றுதல் . 


கடா . 


பொலிவீடு 


821 


பொற்சரிகை 


பொலிவீடு - கோயிற்செலவுகளுக்கு விடப்படும் பொழுது வணங்கி 

பொழுதுவணங்கி - சூரியகாந்திப்பூ . 
ஊர் . 

பொழுதுவிடிதல் - சூரியன் தோன்றும் காலம் ; 
பொலிவு - அழகு ; முகமலர்ச்சி ; தோற்றப் 

காலம் . 
பொலிவு ; செழிப்பு ; பருமை ; மிகுதி ; எழுச்சி ; | பொழுதொடுபுணர்தல் -வணிகர் எண்குணத் 
பொன் ; வெறுந்தோற்றம் ; புணர்ச்சி . 

தொன்றான வினைகளைக் காலத்துக்கேற்பக் 
பொலிவுமங்கலம் - மன்னவன் மகிழப் பிறந்த கொண்டு நடத்துகை . 
மகனைப் பலருங் கொண்டாடு தலைக் கூறும் பொழுதோடு - காண்க : பொழுதிருக்க ; தகுதியான 
புறத்துறை . 

காலத்தில் . 
பொலிவேடு - காண்க : பொலிவீடு . 

பொள் - துளை ; விரைவுக்குறிப்பு . 
பொலுகுதல் - அதிகப்படுதல் ; நீர் ஒழுகுதல் . பொள்ளல் - துளைத்தல் ; பொளிதல் ; துளை ; 
பொலுபொலெனல் - உதிர்தற்குறிப்பு ; நொறுங்கு மரப்பொந்து ; அம்மைவடு ; அப்பவர்க்கம் ; 
தற்குறிப்பு . 

கொப்புளம் ; குற்றம் . 
பொழி - வயல்வரம்பு ; கணு ; உரிக்கப்பட்டது ! பொள்ளாமணி - துளையிடாத மணி ; குற்றமற்ற 
கடலுக்கும் கழிநீர்நிலைக்கும் இடையிலுள்ள மணி ; மாசற்ற பரம்பொருள் . 
சிறுகரை ; எல்லை . 

பொள்ளுதல் - துளைத்தல் ; கிழிதல் ; பொளி 
பொழிதல் - மழைபெய்தல் ; மிகச் செலுத்துதல் ; தல் ; கொப்புளம் உண்டாதல் . 
வரையின்றிக் கொடுத்தல் ; தட்டுத்தடங்க பொள்ளை - தொளை , 
லின்றிப் பேசுதல் ; நிறைந்தொழுகுதல் ; 

பொள்ளெனல் - விரைவுக்குறிப்பு . 
நிறைதல் ; தங்குதல் . 

பொளி - உளியாலிட்ட துளை ; மண்வெட்டியின் 
பொழிப்பு - காண்க : பொழிப்புரை ; பொழிப்புத் வெட்டு ; பாய்முடைதற்கு வகிர்ந்து வைக்கும் 

தொடை ; நூற்பதிகம் ; குறிப்பு ; அனுமானம் . ஓலை ; காண்க : பொளிமண் . 
பொழிப்புத்திரட்டுதல் - பொதுவான திரண்ட பொளித்தல் - துளைசெய்தல் ; கிழித்தல் . 
கருத்துப் பொருளைக் கூறுதல் . 

பொளிதல் - உளியாற் கொத்துதல் ; பிளத்தல் ; 
பொழிப்புத்தொடை - அ ள வ டி யுள் முதற்சீர்க் இழத்தல் ; துளை செய்தல் ; ஓட்டையாதல் ; 
கண்ணும் மூன்றாஞ் சீர்க்கண்ணும் மோனை பள்ளமாதல் . 
முதலாயின வரத் தொடுப்பது . 

பொளிமண் - மண்வெட்டியாற் புல்லோடு சேர்த் 
பொழிப்புரை - பொருளைத் தொகுத்துரைக்கும் தெடுத்த வரப்பு மண் . 
உரை . 

பொற்கசை - காண்க : பொற்கம்பி . 
பொழில் - சோலை ; பூந்தோட்டம் ; பெருமை ; பொற்கட்டி - தங்கக்கட்டி . 
உலகம் : நாடு ; நாட்டின் பகுதி . 

பொற்கணக்கு - பொன்னிறையளவு . 
பொழிவு - பொழிகை; ஆதாயம் ; நிறைவு ; பொற்கம்பி 

பொற்கம்பி - தங்கக்கம்பி . 
விருத்தி . 

பொற்கலசம் - கோபுரம் முதலியவற்றின்மேல் 
பொழுதறுதி - சூரியன் மறையும் வேளை ; முழு 

வைக்கும் பொன்னாலாகிய கும்பம் ; பொற் 

பாண்டம் . 
நாளும் . 
பொழுதிருக்க - சூரியன் மறைவதற்குமுன் . 

பொன்னா 
பொற்கலம் ( ன் ) - பொற்பாண்டம் ; 

லியன்ற அணிகலன் . 
பொழுதிற்கூடல் - காண்க : பொழு தொடு 

பொற்கலனிருக்கை - காண்க : பொற்பண்டாரம் . 
புணர்தல் . 

பொற்காசு - பொன் நாணயம் . 
பொழுதிறங்குதல் - சூரியன் மறைதல் . 

பொற்காரை - பொன்னாலான கழுத்தணிவகை . 
பொழுது - காலம் ; தக்க சமயம் ; வாழ்நாள் ; 

பொற்கிழி - சீலையின் முடிந்த நிதிப்பொதி . 
கணம் ; சிறுபொழுது பெரும்பொழுதுகள் ; 

பொற்கூடம் - இமயமலைக்கு வடக்கேயுள்ள ஏம 
சூரியன் . 
பொழுதுபடுதல் - காண்க : பொழுதிறங்குதல் . | பொற்கெனல் - பொன்னிற முடையதாதற் 

குறிப்பு . 
பொழுதுபோக்கு - பராக்கு ; காலங்கழிக்கை ; பொற்கொல்லன் - தட்டான் . 

இளைப்பாறும் பொருட்டு விளையாடுகை . பொற்கோள் - வியாழன் . 
பொழுதுபோக்குதல் - காலங்கழித்தல் ; சோம்பிக் பொற்சபை - சிதம்பரத்தில் உள்ள பொன்னம் 
கழித்தல் . 

பலம் . 
பொழுது போதல் - சூரியன் மறைதல் ; 

காலங் 

பொற்சரிகை - ஆடைக்கரை முதலியவற்றிற் 
கழிக்கை. 

சேர்க்கப்படும் பொன்னால் அமைத்த இமை . 


கூட மலை . 


. 


பொற்சிலை 


822 


பொறுக்குதல் 


பொற்சிலை - பொன்னாலான பொம்மை ; பொற்றை - சிறுமலை ; கற்பாறை ; சிறுதூறு ! 
மகாமேரு . 

காடு . 
பொற்சின்னம் - போருக்குச் செல்லும் 

வீரர் பொற்றொடி - பொன்னாலாகிய தோள் வளை ; 
வாயிலிட்டுக்கொள்ளும் பொன் துண்டு . 

பொன் தோள் வளை அணிந்த பெண் . 
பொற்சீந்தில் - சீந்தில்வகை . 

பொற்றோரை - இடையில் அணியும் பொன்வடம் . 
பொற்சுண்ணம் - விழாக்களில் மக்கள் உடலின் 

பொறாமை பிறர் செல்வ முதலியவற்றைக் 
மீது தூவப்படும் நறுமணச் சுண்ணம் ; 

கண்டு மனங்கொளாமை ; பொறுமையின்மை . 
அலங்காரமாக உடலில் அப்பிக்கொள்ளுதற் | பொறி - வரி , கோடு ; புள்ளி ; தழும்பு ; அடை 
குரிய பொற்றூள் . 

யாளம் ; எழுத்து ; இலாஞ்சனை ; விருது ; 
பொற்சுண்ணமிடித்தல் - மணப்பண்டங் 

கலந்து 

உயர்ந்த உடல் இலக்கணம் ; வண்டு ; பீலி ; 
மஞ்சள் இடிக்கை . 

தேமல் ; பதுமை ; MF ; கன்னப்பொருத்து ; 
பொற்சூட்டு - நெற்றிப்பட்டம் . 

மூட்டுவாய் ; மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி 
பொற்ப - பொலிவு பெற ; ஓர் உவமவுருபு . 

என்னும் ஐம்பொறி ; ஆண்குறி ; மனம் ; அறிவு ; 
பொற்படி - பொன்னுலகம் . 

அனற்றுகள் ; ஒளி ; எந்திரம் ; மதிலுறுப்பு ; 
பொற்படை - குதிரை , யானை முதலியவற்றின் 

மரக்கலம் ; விரகு ; நெற்றிப்பட்டம் ; திருமகள் ; 
மேலீடு . 

செல்வம் ; பொலிவு ; முன்வினைப் பயன் ! 

; 
பொற்பண்டாரம் - பொன்னும் பொற்கலங்களும் திரட்சி ; ஊழ் . 
வைக்கும் நிதி அறை . 

பொறிகலங்குதல் - அறிவு மயங்குதல் . 
பொற்பணிதி - பொன்னணி . 

பொறிசிதறுதல் - தீப்பொறி பறத்தல் ; காண்க : 
பொற்பாதம் - திருவடி . 

பொறிகலங்குதல் . 
பொற்பாவை - காண்க : பொற்சிலை ; அழகிய 

பொறிசிந்துதல் - தீப்பொறி கக்குதல் ; மினு 
பெண் . 

மினுத்தல் . 
பொற்பாளம் - பெரிய பொற்கட்டி . 

பொறித்தல் - இலாஞ்சனையிடுதல் ; எழுதுதல் ; 
பொற்பித்தல் - அலங்கரித்தல் . 

ஓவியம் வரைதல் ; தெறித்தல் ; பறிதல் ; 
பொற்பிதிர் - பசலை . 

கலைத்தல் ; தீச்சுடர் சிதறுதல் ; அழுந்துதல் . 
பொற்பு - அழகு ; பொலிவு ; மிகுதி ; தன்மை ; 

பொறிதல் - பறிதல் ; தீச்சுடர் சிதறுதல் ; சறுக்கு 
ஒப்பனை . 

தல் ; சரிதல் ; விழப்புகுதல் ; கலைதல் . 
பொற்புவி - பொன்னுலகம் . 
பொற்புறுத்துதல் - அழகுபடுத்தல் . 

பொறிதொலைத்தல் - ஒரு செயலை மனமின்றித் 
பொற்பூ - பொன் மலர் ; அரசர் பாணர்க்கு 

தீராக் கடமையாக முடித்தல் . 
அளிக்கும் தாமரை வடிவான பொன்னணிகல 

பொறிப்பு - பறிகை ; எழுதுகை . 
பொறிபறத்தல் - தீப்பொறி சிதறுகை ; தீப் பறக் 

கப் பார்க்கை . 
பொற்பூச்சு - பொன்முலாம் பூசுகை ; பொன்னின் 
ரேக்கு . 

பொறிமுதல் - இந்திரியங்களின் தலைவனாகிய 
பொற்பொது - காண்க : பொற்சபை . 

ஆன்மா . 
பொற்ற -- பொன்னாலாகிய ; சிறந்த . 

பொறியற்றார் - கீழோர் . 
பொற்றகடு - பொன்னின் தகடு ; காண்க : பொற் | பொறியறை - அறிவற்றவர் ; திருவிலி . 
சின்னம் . 

பொறியிலார் - கீழ்மக்கள் . 
பொற்றாப்பு - மயிலாப்பூர் சிவன் கோயில் பொறியிலி - அறிவிலி ; உறுப்புக்குறையுடைய 
திருவிழாக்களுள் ஒன்று ; பொன்வடத்தால் வர் ; நற்பேறற்றவர் . 
அமைந்த ஊசல் திருவிழா . 

பொறியொற்றோலை - முத்திரையிட்ட 
பொற்றாமரை - பொன்மயமான தாமரை ; கடிதம் . 
மதுரைக் கோயிலில் உள்ள நீர்நிலை ; காண்க : பொறிவாயில் - புலன் . 
பொற்பூ . 

பொறிவாயிற்காட்சி - புலன்களால் அறியும் 
பொற்றாலம் - பொன்னுலகம் ; பொன்னாலான அறிவு . 
தட்டு . 

பொறிவு - பறிகை ; சறுக்கல் . 
பொற்றாலி - பொன்னால் செய்யப்பெற்ற தாலி ; | பொறிவைத்தல் - வலைவீசுதல் . 
மனைவி . 

பொறுக்குதல் - ஆய்ந்தெடுத்தல் ; அங்குமிங்கும் 
பொற்றேரை - காண்க : பொற்றோரை . 

சிதறிய பொருளைத் தெரிந்தெடுத்தல் . 


வகை . 


ஓலைக் 


பொறுத்தல் 


823 


பொன்னகரம் 


- 


பொறுமைக்காரன், } 


. 


பொறுத்தல் - தாங்கு தல் ; சகித்தல் ; சுமத்தல் ; பொன்ஞெகிழி - பரல் பெய்த பொற்சிலம்பு . 
அணிதல் ; இளக்காரம் கொடுத்தல் ; மன்னித் பொன்படுதல் - தோற்றப் பொலிவுறுதல் . 
தல் ; உத்தரவாதமாதல் ; தாமதித்தல் ; பொன்பாவை - திருமகள் . 
உவமையாகப் பெறுதல் ; சாந்தமாயிருத்தல் . பொன்புனைதல் - திருமங்கலியம் பூட்டி மணத் 
பொறுதி - பொறுமை ; 

மன்னிப்பு ; ஓய்வு ; தல் . 
தாமதம் ; இளக்காரம் . 

பொன்பூணுதல் - நகையணிதல் . 
பொறுப்பற்றவன் - அவசரக்காரன் ; உதவியற்ற 

பொன்மணல் பொற்றுகள் கொண்ட 

மணல் . 
வன் ; பொறுப்பில்லாதவன் . 

பொன்மணி - பொன்னாலாகிய உருண்டைமணி ; 
பொறுப்பாளி - காண்க : பொறுப்புக்காரன் . 

பொன்மணியாலான அணிகலவகை . 
பொறுப்பித்தல் - பொறுப்புக்கட்டுதல் ; முட்டுக் 
முட்டுக் | பொன்மயம் - பொன்னிறமான பளபளப்பு . 

பொன்மயமான 
கொடுத்தல் ; பொறுக்குமாறு செய்தல் ; ஓம்பு பொன்மரம் - துறக்கத்துள்ள 
தல் ; நடத்தல் . 

மரம் . 
பொறுப்பு - பதவி ; கடமை ; 

பாரம் ; முட்டு ; 

பொன்மலை காண்க : பொன்வரை; 

முப்புரங் 
உத்தரவாதம் ; முக்கியம் ; தகுதி ; பொறுமை ; களுள் ஒன்று ; ஓர் ஊர் . 
வரி . 

பொன்மலைவல்லி - பார்வதிதேவி . 
பொறுப்புக்கட்டுதல் - ஒப்படைத்தல் ; உத்தர பொன்மழை - புட்கலாவர்த்தம் என்னும் முகில் 

வாதமேற்றுதல் ; ஈடுகாட்டு தல் ; முற்றுவித்தல் . பொழியும் சொன்னமழை . 
பொறுப்புக்காரன் - உத்தரவாதி . 

பொன்மனம் - உயர்ந்த உள்ளம் 
பொறுமை - அடக்கம் ; பொறுத்தல் , சகித்தல் . பொன்மாலை - கழுத்தணிவகை . 

1 சாந்தமுள்ளவன் , அமைதி பொன்மாளிகை - அரசன் தங்கும் ஆடகமாடம் . 
பொறுமைசாலி யானவன் . 

பொன் முலாம் - பொன் பூச்சு . 
பொறை 

பாரம் , சுமை ; கனம் ; மலை ; சிறு பொன்மெழுகு - பொன்னுரை எடுக்கும் மெழுகு . 
குன்று ; கல் ; பூமி ; பொறுமை ; அடக்கம் ; பொன்மை பொன்னிறம் . 
கருப்பம் ; வலிமை . 

பொன்வண்டு - பொன்னிறமுள்ள வண்டுவகை . 
பொறைநிலை - மனத்தை ஒருவழி நிறுத்துவதான பொன்வரி பழைய 

வரிவகை . 
எண்வகை யோகத்துள் ஒன்று . 

பொன்வரை - மாமேருமலை ! அத்தகிரி ; இமய 
பொறைமை - காண்க : பொறுமை . 

மலை . 
பொறையன் - சுமப்பவன் ; சேரன் ; தருமராசன் . பொன்வாணிகர் - தங்கம் விற்பவர் . 
பொறையாட்டி - பொறுமையுடையவள் ; 

பொன்வாய்ப்புள் - சிச்சிலிக்குருவி . 
கொடுக்கும் பூசாரிப்பெண் . 

பொன்வித்து -- நாகமணல் . 
பொறையாளன் - அடக்கமுடையான் ; தரும் பொன்வில்லி மேருவை வில்லாகக்கொண்ட 
புத்திரன் . 

சிவபிரான் . 
பொறையிலான் - பொறுமையில்லாதவன் ; பொன்விலை - ஏற்றமான விலை . 
வேடன் . 

காண்க : 
பொறையுயிர்த்தல் - இளைப்பாறும்படி 

பொன்விலைமகளிர் 

மகள் . 
யிறக்குதல் ; மகப்பெறுதல் , ஈனுதல் . 

பொன்விழா - ஐம்பதாம் 

ஆண்டுக் 

கொண் 
பொன் - சாதரூபம் , கிளிச்சிறை , ஆடகம் , சாம்பூ 

டாட்டம் . 
நதம் என்னும் நான்கு வகைப்பட்ட தங்கம் ; 

பொன்வினைசெய்வோர் , ) காண்க : பொற் 

பொன் வினைமாக்கள் 
உலோகம் ; இரும்பு ; செல்வம் ; அணிகலன் ; 
திருமங்கலியம் ; பொன் நாணயம் ; மேருமலை ; 

பொன்றக்கெடுதல் - முற்றவும் அழிதல் . 
பொலிவு ; பசலை ; ஒளி ; அழகு ; ஏற்றம் ; 

பொன்றாவல்லி - சீந்திற்கொடி . 

பொன்றுதல் - அழிதல் ; இறத்தல் ; தவறுதல் ; 
திருமகள் ; வியாழன் ; சூரியன் ; பெண்குறி . 

பார்வை முதலியன குறைதல் . 
பொன்காத்த பூதம் - புதையல் காத்த பூதம் ; 

பொன்றொடுதல் - பொன்னைத் தொட்டுச் 
பயன்படுத்தாது பொருளைப் பூட்டிவைத்துக் 

சூளுறு தல் . 
காப்பவன் . 

பொன்னகர் - பொன்மயமான அமராவதி ; 
பொன் செய்கொல்லன் - காண்க : பொற்கொல்லன் . 

சிவலோகம் . 
பொன்செய்தல் - நற்செயல் செய்தல் . 

, 
பொன்செய்புலவன் - தட்டான் ; பொன்னரிப் பொன்னகர்ச்செல்வன் 
போன் . 

பொன்னகரம் - காண்க : பொன்னகர் . 


பலி 


பொன்விலைப்பாவையர், } 


பொது 


சுமை 


} - கொல்லன் . 


பொன்னஞ்சிலம்பு 


824 


போக்கியல் 


பொன்னித்துறைவன் , } - சோழன் . 


பொன்னஞ்சிலம்பு காண்க : பொன்வரை . 

பொன்னி காவேரி ஆறு ; எட்டாம் பாட்டன் ; 
பொன்னடர் - தகட்டுப்பொன் . 

குருதிவடியும் மூக்கு . 
பொன்னணி - தங்க நகை . 

பொன்னி நாடன் 
பொன்னணிதல் - காண்க : பொன்புனைதல் . 
பொன்னத்துப்பெட்டி - தாலி , கூறை வைத்துக் 

பொன்னிநாடு - சோழநாடு . 
கொண்டுபோகும் பெட்டி . 

பொன்னிமிளை - தாதுப்பொருள்வகை . 
பொன்னப்பிரகம் - ஓர் அப்பிரகவகை . 

பொன்னிலக்கம் - எண் வாய்பாடு ; பொன்னிறை 

வாய்பாடு . 
பொன்னம்பர் - ஒரு மணப்பண்டவகை . 
பொன்னம்பலம் - பொன்னால் அமைந்த கூடம் ; 

பொன்னிலம் - தேவருலகம் . 
சிதம்பரத்திலுள்ள பொற்சபை . 

பொன்னிற்பொதிதல் - பொன்போலப் பேணிக் 

கொள்ளுதல் . 
பொன்னரி - கிண்கிணி முதலியவற்றினுள் இடும் 
பொற்பரல் . 

பொன்னுக்குவீங்கி - கூகைக்கட்டு , கன்னம் 

வீங்கும் நோய் . 
பொன்னரித்தல் - வேறு பொருள்களினின்றும் 

பொன்னுடம்பு - தேவ உடல் ; பெண்குறி . 
தங்கத்தைப் பிரித்தல் . 

பொன்னுரை - உரைத்த பொன்னின் தேய் 
பொன்னரிமாலை - ஒரு கழுத்தணிவகை. 
பொன்னலரி - காண்க : ஈழத்தலரி ; அலரிவகை . 

மானம் ; ஒரு நெல்வகை . 
பொன்னவன் பொன்போல் அருமையானவன் ; 

பொன்னுலகம் - தேவருலகம் ; காண்க : பொன் 

னெயில் வட்டம் . 
வியாழன் ; இரணியகசிபு . 
பொன்னறை - பொற்பேழை ; அரசன் தங்கும் பொன்னுலகாளி - இந்திரன் . 
பொன்மண்டபம் ; நிதி அறை . 

பொன்னுலகு - காண்க : பொன்னுலகம் . 
பொன்னன் - பொன்னுடையவன் ; காண்க : 

பொன்னூசல் - பொன்னாலாகிய ஊஞ்சல் . 
பொன்னவன் ; அருகக்கடவுள் . 

பொன்னூல் - பொற்கம்பி ; கழுத்தணிவகை ; 
பொன்னாகத்தான் - இரணியகசிபு . 

பொற்பூணூல் . 
பொன்னாங்கண்ணி , 

பொன்னெயில்வட்டம் - தேவர்களால் நிறுவப் 
பொன்னாங்காணி ஒரு பூடுவகை . 

பட்ட சினாலயம் . 
பொன்னாங்கொட்டை - பூவந்திக்கொட்டை . பொன்னெயிற்கோன் - அருகக்கடவுள் . 
பொன்னாசி - குருதிவடியும் மூக்கு ; ஆண்குறி . பொன்னெழுத்து - ஒரு 

துகில்வகை ; 

அழகான 
பொன்னாசை - பொருளில் வைக்கும் பற்று . எழுத்து ; சிறந்த எழுத்து . 
பொன்னாட்சி - வியாழக்கிழமை . 

பொன்னேர் . 
பொன்னாடை - பட்டுக்கரையுள்ள ஆடை . 

பட்டத்தில் 
) சித்திரைப் 
பொன்னேர்க்கட்டு , - நல்ல நாளில் 

முதல் 
பொன்னாம்பழம் - காண்க : நெய்க்கொட்டான் , பொன்னேர்ப்பூட்டு ) 

முறையாக உழுதல் . 
ஒரு மரவகை . 

பொன்னோர் - தேவர்கள் . 
பொன்னாவிரை - ஒரு செடிவகை . 

பொன்னோலை - மகளிர் காதணிவகை . 


} 


போ 


போ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ப் + ஓ ) ; ஓர் | போக்காடு - பாவம் போக்கலுக்காகக் காட்டுக் 
அசைச்சொல் ; தெரிநிலை வினைப்பகுதி . 

குப் போகவிடப்படும் ஆட்டுக்கடா ; சாவு . 
போக்கடி - இழக்கை ; மாற்று ; பொருளாதரவு ; போக்காளி - இளமையில் இறந்தவர் ; உதவாத 
தன்விருப்பு ; புகல் ; வாய்ப்பு . 

வன் . 
போக்கடித்தல் - இழத்தல் ; வீணாக்குதல் ; போக்கி - பின்பு ; தவிர ; பரதேசி . 
விலக்குதல் ; போகச்செய்தல் . 

போக்கிடம் - ஒதுக்கிடம் ; புகலிடம் . 
போக்கடியறுதல் - கதியில்லையாதல் ; செயலறு போக்கியதார் - அனுபவ ஒற்றிக்காரன் . 
தல் . 

போக்கியப்பொருள் - நுகர்ச்சிக்குரிய பண்டம் . 
போக்கணம் - இலச்சை ; கட்டுச்சோறு ; புகல் . போக்கியம் - இன்ப நுகர்வுக்குரியது ; கருமானு 
போக்கம் - பொலிவு . 

பவம் ; செல்வம் ; ஒற்றியுரிமையின் வருவாய் ; 
போக்கறுதல் - குற்றம் நீங்குதல் ; கதியறுதல் . ஒற்றியுரிமை ; கன்மமலத்துள் ஒன்று ; செலவு 
போக்கறுவான் - போக்கிடமில்லாதவன் . 

செய்யும் பொருள் . 
போக்கன் - வழிச்செல்வோன் ; பரதேசி ; போக்கியல் - கலிப்பா உறுப்புகளுள் ஒன்றாகிய 
னற்றவன் ; கொடியன் . 

சுரிதகம் . 


போக்கிரி 


825 


போங்கு 


} - புணர்ச்சிவிருப்பு . 


போக்கிரி - கொடியவன் . 

போகம் - இன்பம் ; நுகர்வு ; எண்வகைப் போகம் ; 
போக்கிலி - கதியற்றவன் ; கொடியவன் . 

புணர்ச்சி ; புசிக்கை ; செல்வம் ; விளைவு ; கூலி ; 
போக்கு - போகச்செய்கை ; வழி ; சுரங்கவழி ; பாம்பினுடல் ; பாம்பின்படம் ; பாம்பு ; நால் 
நடை ; மீட்சி ; புகல் ; இடம் , நிலத்தின் தரம் ; வகைப் படையை ஒன்றுக்குப்பின் ஒன்றாக 
மனச்சாய்வு ; விருப்பம் ; சாக்கு ; பழக்கம் ; நிறுத்தும் அணிவகுப்புவகை ; நிலவனுபவம் ; 
நடைமுறை ; ரீதி ; காண்க : போக்கியல் ; நீர் 

கடவுளின் அவத்தை மூன்றனுள் ஞானமும் 
முதலியவற்றின் ஓட்டம் ; மலம் முதலியன கிரியையும் சமமாகவுள்ள நிலை ; பின்னத்தின் 
வெளிப்படுகை ; கேடு ; செலவு ; இறப்பு ; மேலெண் . 
குற்றம் ; கழிப்புக்கழிக்கை ; மரக்கன்று ; 

போகம்பண்ணுதல் - சேர்தல் . 
செல்லுகை . 

போகமகள் - இன்ப நுகர்ச்சிக்குரிய 

ரிய பெண் ; 
போக்குக்காட்டுதல் - வழிகாட்டுதல் ; சாக்குச் 

மனைவி ; வைப்பாட்டி ; கணிகை . 
சொல்லுதல் ; குறிப்புக்காட்டுதல் . 

போகமீன்றபுண்ணியன் - சிவபெருமான் . 
போக்குச் சொல்லுதல் - சாக்குக் காட்டுதல் . போகர் - உலக இன்பங்களை நுகர்பவர் ; ஒரு 
போக்குதல் - போகச்செய்தல் ; செய்தல் ; செய்து 

சித்தர் . 
முடித்தல் ; கொடுத்தல் ; உணர்த்தல் ; உட் 

போகல் - உயர்ச்சி ; நீளம் . 
புகுத்துதல் ; மெலிவுறச்செய்தல் ; இல்லாமற் போகவழி - நாகலோகத்தின் 

போகவழி - நாகலோகத்தின் தலைநகரம் ; நல் 
செய்தல் ; கழித்தல் ; அழித்தல் . 

லனுபவமுடைய பெண் . 
போக்கு நீக்கு - பழக்கம் ; போக்குவரத்து 

போகவாஞ்சை, 
பாட்டை ; புகலிடம் ; விரகு . 

போகவிச்சை 
போக்குவரத்து - போதலும் வருதலும் ; 

போகவிடயம் - புணர்ச்சியின்பம் . 
ஊடாடுகை ; விருந்தினர் ; வரவு செலவு . 

போகவிடுதல் - நழுவவிடுதல் . 
போக்குவரவு - காண்க : போக்குவரத்து ; இறத் போகாந்தராயம் - துய்த்தற்குரிய இன்பங்களை 
தலும் பிறத்தலும் ; ஒரு துறை ; பட்டா 

விலக்குகை. 
மாறுகை . 

போகாப்புல் - செங்கழுநீர்போன்ற களைய முடி 
போக்குவீடு - செல்லவிடுகை; சொற்செயல் 

யாத களைவகை . 
களால் உணர்ச்சிக்கு வழிவிடுகை . 

போகாறு - பொருள் செலவாகும் வழி . 
போக தவிர ; பகுதிப்பொருளில் வரும் ஒரு 

போகி - சதாசிவன் ; இந்திரன் ; சுக்கிரன் ; பாம்பு ; 
துணைச்சொல் . 

நல்லனுபவமுடையான் ; இன்பந்துய்ப்போன் ; 
போகக்கலப்பை- இன்பநுகர்ச்சிக்குரிய பலவகைப் 

தலைமைக்காரன் ; காண்க : போகிப்பண்டிகை ; 
பண்டம் . 

சிவிகை சுமப்போன் ; வணிகன் ; நாவிதன் . 
போகக்கலவை - உயர்ந்த கலவைச் சாந்து . 

போகித்தல் - இன்பதுன்பங்களை நுகரு தல் ; 
போககாரகன் - சாதகனின் இன்பங்களைக் வினைப்பயன் நுகர்தல் ; புணர்தல் . 
குறிக்கும் சுக்கிரன் . 

போகிப்பண்டிகை பொங்கற் பண்டிகைக்கு 
போகசிவன் - சதாசிவன் . 

முந்தின நாளில் கொண்டாடும் விழா . 
போகடுதல் - போகவிடுதல் ; கழித்தல் ; விலகுதல் . போகில் - பறவை ; பூவரும்பு ; கொப்பூழ் . 
போகண்டன் - ஐந்தாண்டு தொடங்கிப் பதினைந் | போகின்றகாலம் - நிகழ்காலம் . 
தாண்டிற் குட்பட்டவன் . 

போகு - நெடுமை ; உயரம் ; நீளம் . 
போகணி ஒரு பாண்டம் . 

போகுகாலம் - எதிர்காலம் . 
போகத்தானம் - உடல் ; காண்க : ஆனந்தமய போகுடி - ஊரைவிட்டுப்போன குடும்பம் ; 

கோசம் ; இன்பங்களைக் குறிக்கும் ஏழாமிடம் . வாரிசில்லாமல் மறைந்துபோனவருடைய 
போகநீர் - சுக்கிலம் . 

சொத்து . 
போகப்போக - காலம் செல்லச்செல்ல . 

போகுதல் - காண்க : போதல் . 
போகபதி - தலைவன் , அதிபதி . 

போகுயர்தல் - வளர்தல் ; உயர்தல் . 
போகபுவனம் - வினைப்பயனை 

நுகரும் 

போகூழ் - இழக்கச்செய்யும் விதி . 
நல்லுலகம் . 

போகை - போதல் ; செலவு . 
போகபூமி - விளை நிலம் ; அறுவகைப்பட்ட | போகொட்டுதல் - போகவிடுதல் .. 
போக நுகர்ச்சித் தானம் ; துறக்கம் ; முப்பத் | போங்கம் - மஞ்சாடிமரவகை . 
தாறு தத்துவங்கள் . 

போங்காலம் - துன்புறும் 

வேளை ; 

இறக்குங் 
போகபோக்கியம் - நுகர்ச்சிப்பொருள் ; செல்வம் காலம் ; அழிவுகாலம் . 
நுகர்கை . 

போங்கு - நடைமுறை . 


- 


104 


போசக்கை 


826 


போதாதவேளை 


போசக்கை - மாயம் ; மேற்பூச்சு ;; போலித் போத்திரி - பன்றி . 
தோற்றம் . 

போத்து - மயில் , எழால் என்பவற்றின் ஆண் ; 
போசகம் - நுகர்தற்குரியது . 

முதலை , சுறாப்போன்ற நீர்வாழ் சாதியின் 
போசர் - காவி ; வினைக்குடையவர் .. 

ஆண் ; ஓரறிவு உயிரின் இளமை ; புதுக்கிளை ; 
போசனக்குறடா - மிளகாய்த் 

மிளகாய்த் தொகையல் ; காண்க : செம்போத்து ; பொந்து ; விலங்கு 
பொடி முதலியன . 

துயிலிடம் ; மனக்குற்றம் . 
போசனசாலை அன்னம் படைக்கும் ; 

இடம் ; போத்துக்கால் - கரும்பு . 
விலைக்கு உணவு பெறும் இடம் . 

போத - செவ்வையாக ; போதிய அளவு ; 
போசனசௌக்கியம் - நல்லுணவு ; 

இன்ப 

விரைவாக . 
வாழ்க்கை . 

போதகப்படை பகைவனது அம்பினால் உண் 
போசனப்பதார்த்தம் - உணவுப்பண்டம் . 

டாகும் மாயைகளை விலக்கும் அம்புவகை . 
போசனப்பிரியன் - உணவு விருப்பமிக்கவன் ; போதகம் - இளமை ; யானைக்கன்று ; யானை ; 
விநாயகக்கடவுள் . 

விலங்கின் பிள்ளை ; நல்லுரை ; 

சொல்லிக் 
போசனம் - உணவு ; புசித்தல் . 

கொடுத்த புத்தி ; இனிப்புவகை ; எட்டிமரம் ; 
போசனாங்கம் - நால்வகை உண்டிகளையும் ஓரறிவுயிரின் இளமை ; கீரைவகை . 
உதவும் கற்பகம் . 

போதகன் - கல்வி கற்பிப்பவன் ; குரு ; ஒற்றன் ; 
போட்கன் - பொய்யன் ; சுணைகேடன் . 

நாட்டு ஐயர் . 
போட்டடைத்தல் - திணித்தல் . 

போதகாசிரியன் - கல்வி கற்றுக்கொடுப்போன் ; 
போட்டி - எதிரிடை ; கேலி . 

சமயகுரு . 
போட்டிக்காரன் - எதிரி ; கேலிக்காரன் . 

போதந்து - ஒருசொல் விழுக்காடு . 
போட்டிவழக்கு - இடையறா எதிர்வழக்கு . போதம் - ஞானம் , அறிவு ; மரக்கலம் ; பரணி 
போட்டுக்கொடுத்தல் - கூடச் சேர்த்தளித்தல் ; நாள் ; யானைக்கன்று ; மனைக்கட்டு . 
பிறனுக்காகச் செய்தல் ; அடித்தல் . 

போதர - அதிகமாக . 
போட்டுக்கொள்ளுதல் - தரித்தல் ; ஏற்றுக் போதரவு - நயச்சொல் ; போற்றுகை ; இச்சகம் ; 
கொள்ளுதல் . 

பேணுதல் ; போகை ; செலுத்துகை ; கொண்டு 
போட்டுவிடுதல் - நழுவவிடுதல் ; எறிதல் ; இடித் வருகை . 

தல் ; கொன்று கைவிடுதல் ; மேற்போதல் . போதருதல் - செல்லுதல் ; திரும்புதல் ; வருதல் ; 
போட்டுவைத்தல் - சேமித்துவைத்தல் ; தாமதப் பெறப்படுதல் ; கொண்டுபோதல் ; கொண்டு 
படுத்துதல் . 

வருதல் ; எதிர்கொண்டுபோதல் ; விலக்குதல் . 
போடகம் - புண் ; அம்மைக் கொப்புளம் ; போதல் - செல்லு தல் ; அடைதல் ; உரியதாதல் ; 
கொப்புளிப்பான் ; அம்மை . 

பிறத்தல் ; நீண்டுசெல்லுதல் ; தகுதியாதல் ; 
போடி - சம்புநாவல்மரம் ; எதிரிடை ; நிலக்கிழார் . நெடுமையாதல் ; நேர்மையாதல் ; பரத்தல் ; 
போடு - எடுப்பாயுள்ளது ; நற்பேறு ; மொட்டை ; 

நிரம்புதல் ; மேற்படுதல் ; ஓங்குதல் ; நன்கு 
கோட்டையடுப்பு ; பொந்து ; அடி . 

பயிலுதல் ; கூடிய தாதல் ; பிரிதல் ; ஒழிதல் ; 
போடுகாடு - மலைச்சரிவில் 

புன்செய்ப்பயிர் 

நீங்குதல் ; கழிதல் ; மறைதல் ; காணாமற் 
செய்யக்கூடிய நிலம் . 

போதல் ; மாறுதல் ; கழிக்கப்படுதல் ; வகுக்கப் 
போடுதல் - எறிதல் ; இடுதல் ; தாழ் முதலியன 

படுதல் ; சாதல் ; முடிவாதல் ; ஒலியடங்குதல் ; 
இடுதல் ; தரித்தல் ; ஈனுதல் ; அச்சிட்டு வெளிப் 

தொடங்குவதைக் குறிக்கும் துணைவினை ; 
படுத்துதல் ; கணக்குச்செய்தல் ; வரைதல் ; பரி 

பகுதிப் பொருளையே 
மாறுதல் ; அடித்தல் ; 

வற்புறுத்தும் 
விதைத்தல் ; பயன் 
படுத்தல் ; கள் முதலியன குடித்தல் ; விடுத்தல் ; 

துணைவினை . 
பணம் முதலியன கட்டுதல் ; பிரித்து இடுதல் ; போதலிப்பு - நயச்சொல் ; போற்றுகை ; முகமுன் 
உண்டாதல் ; ஒரு துணைவினை . 

புகழ்தல் ; பேணுகை. 
போணம் - சோறு . 

போதன் -- அறிவுடையோன் , ஞானி ; அருகன் ; 
போணி - முதலாவது செய்யும் வாணிகம் ; 

பிரமன் . 
விதைக்கும் பருவம் ; நீர் வார்த்தற்குரிய கலம் . போதனை - கற்பிக்கை ; அறிவு , ஞானம் ; 
போத்தருதல் - போய்க் கொண்டுவருதல் ; உரிய 

தூண்டுகை . 
சொல்லை வருவித்துரைத்தல் ; கொடுத் போதா - பெருநாரை . 
தனுப்புதல் ; புறப்படவிடு தல் ; போதல் ; 
வெளிவருதல் . 

தீய காலம் . 


போதல் , போதாத்தாளை } 


போதாந்தம் 


827 


போர்வு 


} 


பலகைகளை 


போதாந்தம் - அறிவின் எல்லை , ஞானமுடிவு . போயகாலம் - சென்ற காலம் . 
போதாந்தன் - கடவுள் . 

போயிற்று - ஓர் அசை நிலை . 
போதாமை - குறைவு ; மனப்பிடித்தமின்மை . போர் - சண்டை ; மல்யுத்தம் ; இகல் ; செறிந்து 
போதாலயம் - அறிவிற்கிருப்பிடம் . 

பொருந்துகை ; 

குவியல் ; சாணி ; கதிர் 
போதி - அரசமரம் ; அறிவு ; மலை ; 

காண்க : வைக்கோல்களின் படப்பு ; சதய நாள் ; மரப் 
போதிகைக்கட்டை . 

பொந்து . 
போதிக்கிறைவன் - புத்தன் . 

போர்க்கடம் சண்டை செய்வதாகிய 

வீரர் 
போதிகன் - ஆன்மா . 

கடமை . 
போதிகை , குறுந்தறி ; தூ ண் மேல் 

போர்க்கடா சண்டைக்காக வளர்க்கப்படும் 
போதிகைக்கட்டை வைக்கும் தாங்குகட்டை . 

ஆட்டுக்கடா . 
போதிசத்துவன் - அறிவு முதிர்ந்து அடுத்த பிறவி போர்க்கண் 

போர்க்கண் - காண்க : போர்க்களம் ( ரி ) . 
யில் புத்தனாக ஆவதற்குரியவன் ; புத்தன் . 

போர்க்கதவு 

இணைத்த கதவு , 
போதித்தல் - கற்பித்தல் ; விருப்பமுண்டாதல் ; இரட்டைக்கதவு . 
தீயுரை புகட்டல் . 

போர்க்களத்தொழிதல் - போரிற் புறங்கொடாது 
போதித்தலைவன் , } - புத்தன் . 

வீரன் பூசற்களரியிலே பட்டதைக் 

கூறும் 
போதிப்பகவன் 

புறத்துறை . 
போதிப்பு - அறிவு ; படிப்பினை . 

போர்க்களம் ( ரி ) - சண்டை செய்யுமிடம் . 
போதிமாதவன் - காண்க : போதிப்பகவன் . 

போர்க்கோலம் - போருக்குரிய உடைதரித்தல் . 
போதிய - போதுமான . 

போர்கலத்தல் - போர்புரிதல் . 
போதியகுடி - மதிப்புள்ள குடும்பம் . 

போர்ச்சேவகன் - படைவீரன் . 
போதியவன் - கண்ணியவான் . 

போர்ச்சேவல் - சண்டைக்காக வளர்க்கப்படும் 
போதியார் - புத்தர் ; பௌத்தர் . 

சேவல் . 
போதிவேந்தன் - காண்க : போதிப்பகவன் . 

போர்த்தல் - தரித்தல் ; மூடுதல் ; சூழ்தல் . 
போதினன் - தாமரைப் பூவிலிருப்பவனான போர்த்துக்கட்டுதல் - உள்ளுக்குள்ளே சரிப்படுத்து 
பிரமன் . 

தல் ; மறைத்து அடக்கிக்கொள்ளுதல் . 
போரது மலரும்பருவத்து அரும்பு ; மலர் ; செவ்வி ; போர்த்து மூடுதல் - மறைத்து அடக்கிக்கொள்ளு 

காலம் ; தக்க சமயம் ; வாழ்நாள் ; பொழுது . தல் . 
போது காலம் - பிள்ளை பெறுங் காலம் . 

போர்நிறம் - போர்ப்பொலிவு . 
போது செய்தல் - மலருதல் ; உண்ணுதல் ; மூடுதல் ; போர்ப்பறை - போர்முரசம் . 
குரல் மாறுதல் ; பேரரும்பாதல் . 

போர்ப்பு - மூடுகை ; நெற்போர் . 
போதுதல் - போதியதாதல் ; தகுதியாதல் ; ஒழுகு போர்ப்பூ - போரில் வீரர் அணிந்துகொள்ளும் 
தல் ; மதிக்கப்படுதல் ; செல்லுதல் . 

அடையாளப் பூ . 
போர்ப்பை - உழவுகாலின் உட்குழிவு ; களைக் 

கொட்டின் அடி . 
போதுவைகுதல் - காலம் நீட்டிக்கை . 

போர்ப்பைக்காளை , ) பொலிகாளை ; 

உழவுக் 
போதை - மூதறிவு ; இலாகிரி மயக்கம் . 

போர்ப்பையன் 

குரிய காளை . 
போதைப்புல் - காண்க : காவட்டம்புல் ; கருப்பூரப் போர்பு - காண்க : போர்வு . 
புல் . 

போர்போடுதல் - தானியமணிகளைப் பிரித்தபின் 
போந்த - தகுந்த ; பழகின ; தீர்மானமான . 

வைக்கோலை மழையிற் கெடாதபடி குவித்து 
போந்தி – வீக்கம் ; யானைக்கால் . 

மூடுதல் . 
போந்திக்கால் - யானைக்கால் . 

போர்மகள் , கொற்றவை , துர்க்கை , 
போந்தின்கண்ணிக்கோன் , ) பனம்பூமாலையை 

போர்மடந்தை ) வெற்றித்திருமகள் . 
போந்தின்றாரோன் 

யுடைய சேரன் . 

போர்முகம் - போர் முனைந்து நிகழுமிடம் . 
போந்து - காண்க : போந்தை ; பல்லி . 

போர்முரசு - காண்க : போர்ப்பறை . 
இளம் பனை மரம் ; போர்முள் - சேவலின் முன்னங்கால் ள் . 
அனுடநாள் . 

போர்முனை - காண்க : போர்முகம் . 
போபடி 

போர்மூட்டுதல் - சண்டைசெய்யத் தூண்டுதல் ; 
போம் - ஓர் அசைச்சொல் . 

பேதகஞ்செய்தல் . 
போம்பல் - காண்க : நீர்க்கடம்பு . 

போர்மை - அருள் . 
போய்ப்பாடு - புகழ் ; பெரிதாயிருக்கை . 

போர்வு - தானியப்போர் . 


போதுபோக்குதல் } - காண்க : பொழுதுபோக்கு . 


} 


} 


போந்தை 


பனை ) 


சாடை . 


போர்வை 


828 


போறை 


போரிக்கட்டை , } 


தல், பொருள் பெறப்படுதல் போதியதாதல் . போழ்முகம், } 


போர்வை - மூடு தல் ; மேல்மூடும் துணி ; தோல் ; போலிமை - ஒப்பு . 
வாள் முதலியவற்றின் உறை ; கவசம் ; தேர்த் | போலிமொழி - காண்க : இலக்கணப்போலி. 
தட்டின் வெளி மறையப் பாவின பலகை . போலியாள் - வெளிவேடக்காரன் ; மேல் வாரியாக 
போர் - மிகவும் . 

வேலை செய்பவன் . 
போரடி - தலையடிக் கதிர்ப்போரைக் கடாவிட்டு போலியெழுத்து - ஓர் எழுத்துக்குப் பதிலாக அவ் 
அடித்து நெல்லைப் பிரிக்கை ; நெற்களம் ; ஒரு வொலியில் அமையும் எழுத்து . 
விளையாட்டுவகை . 

போலிவேலை - கள்ளத்தனமான வேலை . 
போரடித்தல் - நெற்கதிரை அடித்தல் ; வாதாடு போலுதல் - ஒத்தல் ; இணையொத்தல் . 
தல் ; சோர்வு தட்டுதல் . 

போலும் - ஓர் அசைச்சொல் ; ஐயப்பாட்டைக் 
போரப்பொலிய - முழுதும் . 

குறிக்குஞ் சொல் . 
போராட்டம் - சண்டையிடுகை , போட்டி ; போவித்தல் - போக்குதல் . 
சண்டை ; விடாமுயற்சி . 

போவு - போகை . 
போராடுதல் - பொருதல் ; தொல்லைப்படுதல் ; | போவுலித்தல் - போக்குதல் . 

விலை முதலியவற்றில் வாதம் செய்தல் . போழ் - பிளவு ; தகடு ; தோலால் அமைந்த வார் ; 
போரான் - குதிரைவகை . 

துண்டம் ; பனங்குருத்து . 
போரி - பொருவோன் ; முருகக்கடவுளின் போழ்க்கமை - ஒழுக்கக்கேடு . 
தலங்களில் ஒன்றான திருப்போரூர் . 

போழ்க்கன் - ஒழுக்கக்கேடன் . 

போழ்தல் - பிளவுபடுதல் ; பிரிவுபடுதல் ; பிளத் 
போரிகை - காண்க : போதிகைக்கட்டை . 

தல் ; ஊடுருவுதல் ; அழித்தல் . 
போருதல் - செல்லுதல் ; மீண்டுவருதல் ; எட்டு போழ்து - காண்க : பொழுது ; நல்வேளை . 

- பன்றி . 
போருந்து - போர்க்கருவிகளுள் ஒன்று , டாங்கிப் போழ்வாய் - பொக்கைவாய் ; பிளந்த வாய் . 
படை . 

போழ்வு - பிளவு . 
போரெதிர்தல் - போர்செய்தலை மேற்கொள்ளு | போழம் - மாறுபடும் சொல் . 
தல் . 

போளம் - மணப்பண்டவகை ; நிலக்கடம்புப் 
போரேறு - போர் செய்யவல்ல காளை ; படை பூண்டு . 
வீரன் ; செவ்வாய் . 

போளி - ஓர் இனிப்புப் பலகாரவகை ; மூடன் . 
போல் - ஓர் உவமவுருபு ; பொய் ; ஓர் அசைச் போற்றரவு - பேணுகை . 
சொல் ; உள்ளீடில்லாதது ; பதர் ; மூங்கில் ; போற்றலர் - காண்க : போற்றார் . 
வெற்றி ; படை ; வாள் . 

போற்றன் - பாட்டன் . 
போல்மரம் - வண்டியின் முன்புறத்துள்ள நீண்ட | போற்றார் - பகைவர் . 
மரக்கட்டை . 

போற்றி -- துதிச்சொல்வகை; துதித்தல் , புகழ் 
போல - ஓர் உவமவுருபு . 

மொழி ; கோயிற்பூசை செய்யும் மலையாள 
போலி - ஒன்றுபோல் ஒன்றிருத்தல் ; ஒப்புடைய நாட்டுப் பார்ப்பனன் ; பாட்டன் . 
வர் ; ஒப்புடையது ; ஒப்பு ; சாயல் ; கள்ளப் 
பொருள் ; படி , பிரதி ; பொய் ; வஞ்சகம் ; 

; | போற்றிசைத்தல் 
கேலி ; காண்க : போலியெழுத்து ; இலக்கணப் போற்றிமை 

போற்றிமை - வணக்கம் . 
போலி ; நியாயாபாசம் . 

போற்றியாதல் - இடுக்குகை . 
போலிச்சமயம் - பொய்யான மதம் . 

போற்றீடு - பாதுகாவல்வகை . 
போலிச்சரக்கு - உண்மைச் சரக்கைப்போலச் போற்று - துதி ; காப்பு . 
செய்த பண்டம் ; வெளிப்பகட்டுள்ள பொருள் . போற்றுதல் - வணங்குதல் ; துதித்தல் ; 

பாது 
போலித்தனம் உண்மையல்லாத வெளித் காத்தல் ; வளர்த்தல் ; பரிகரித்தல் ; கடைப் 
தோற்றம் . 

பிடித்தல் ; உபசரித்தல் ; விரும்புதல் ; கருதுதல் ; 
போலிநடை - வெளிப்பகட்டான நடத்தை ; இழி மனத்துக்கொள்ளுதல் ; கூட்டுதல் . 
வான நடத்தை . 

போற்றுநர் - சுற்றத்தார் ; நன்குணர்வார் . 
போலிநியாயம் - பொய்க்காரணம் ; நியாயம் | போறல் - போலுதல் , ஒத்திருத்தல் . 
போல் காணப்படும் நியாயமற்றது . 

போறை - பொந்து ; 

கிணறு 

முதலியவற்றின் 
போலிமனிதன் - மக்கட் பண்பற்றவன் . 

பக்கம் . 


போற்றி செய்தல் } - புகழ்தல் , துதித்தல் . 


போன் 


829 


மக்கடித்தல் 


போன் - எலி பிடிக்கும் பொறி ; பொறி ; மலைக் போனகப்பெட்டி உணவுப்பண்டங்களை 
குகை ; உலைக்குந் துருத்திக்கும் இடையில் வைக்கும் ஓலைக்கூடைவகை . 

போனகம் - உணவு , 

அன்னம் ; அப்பவருக்கம் 
சாய்வாகச் செல்லும் அடுப்புப் பாகம் . 

உண்கை . 
போனக்குருத்து - நுனியுள்ள வாழையிலை . 

போனகாலம் - சென்ற காலம் . 
போனகச்சட்டி - அன்னம் பரிமாறும் சட்டி . 

போனபோக்கு - மனஞ்சென்ற வழி ; அழிவு நிலை . 
போனகத்தி - ஊட்டுந்தாய் ; சமைக்கிறவள் ; 

போனம் - உணவு ; அன்னம் ; நிலக்கடம்புப் பூண்டு , 
வெள்ளாட்டி . 

போனு - பொறி . 


பௌ 


அருகில் 


பௌ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ப் + ஔ ) . பெளரகம் - நகர்சூழ் சோலை . 
பௌஞ்சு - சேனை .. 

பௌரணை 

காண்க : பௌர்ணமி ; மரக்கன்று ! 
பௌடம் - தைமாதம் . 

கடல் . 
பௌடிகம் - இருக்கு வேதம் ; பதினெண் 

பௌரம் - நகரசம்பந்தமானது . 
புராணத்துள் ஒன்று . 

பௌரன் - நகர்வாழ்நன் . 
பௌத்தன் - புத்த சமயத்தினன் ; காண்க ! 

பௌராணிகம் - புராணத்தைப் பின்பற்றும் 
பெளத்தாவதாரம் . 

மதம் . 
பௌத்தாவதாரம் - திருமால் பிறப்புகளுள் ஒன்று . 

பௌராணிகமந்திரம் - பிரணவம் 

ல்லாத 
பௌத்திரம் - தூய்மை ; மலவாய்க்கு 

மந்திரம் . 
உண்டாகும் கட்டிவகை . 

பௌராணிகன் புராணக் 

கொள்கையுடைய 
பௌத்திரன் - பேரன் ; தூயன் . 

வன் ; புராணஞ் சொல்பவன் . 
பௌத்திரி - மக்களின் மகள் . 

பௌரி - பெரும்பண்வகை . 
பௌதிகசாத்திரம் - இயற்பியல் நூல் . 
பெளதிகதீட்சை - சைவசமய தீட்சைகளுள் ஒன்று 

பௌரிகன் - குபேரன் . 
பெளதிகம் - இயற்பியல் ; பூதசம்பந்தமானது ; | பௌரோகித்தியம் - புரோகிதத் தன்மை .. 
உலகம் ; காண்க : கருநெல்லி . 

பௌலோமி - இந்திரன் மனைவி , புலோமசை ; 
பௌதிகன் 
சதிகன் - சிவ பிரான் . 

புலோமசை மகள் . 
பௌதீகம் - காண்க : பௌதிகம் . 

பௌவம் - உப்பு ; கடல் ; நீர்க்குமிழி ; ஆழம் ; 
பௌமம் - பூமி சம்பந்தமானது . 

நுரை ; மரக்கணு ; நிறை நிலா ; பருவகாலம் . 
பெளமன் செவ்வாய் ; நரகாசுரன் . 

பௌழியம் - இருக்குவேதம் . 
பௌமி - பூமியின் புதல்வியான சீதை . 

பௌழியன் - பூழிநாட்டுத் தலைவனான சேர 
பௌர்ணசந்திரன் , 

வெள்ளுவர் , 
பௌர்ணமி , 

நிறைமதி அரசன் ; இருக்குவேதக் கடவுள் . 
பௌர்ணமை 

பௌளி - ஒரு பண்வகை . 


நாள் . 


ம 


தாய 


ம - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ம் + அ ) ; மத்திமம் | மக்கட்டாயம் - மகன் முறையாய் வரும் 
எனப்படும் இசையின் எழுத்து ; சந்திரன் ; உரிமை . 
சிவன் ; யமன் ; காலம் ; பிரமன் ; திருமால் ; | மக்கட்டு - அரையில் ஆடையின்மேற் கட்டுங் 
நஞ்சு . 

கட்டு ; மணிக்கட்டு . 
மஃகான் -- மகரவொற்று . 

மக்கள் தொகை ; 

மக்கட் 

கூட்டம் . 
மக்கட்கதி - நாற்கதியுள் மக்களாய்ப் பிறக்கும் மக்கட்பரப்பு 
பிறப்பு . 

மக்கட்பாடு - மக்களுடைய முயற்சி . 
மக்கட்சேவகம் - ஊழியம் . 

மக்கட்பேறு - குழந்தைச்செல்வம் . 
மக்கட்சேவகன் - ஊழியன் . 

மக்கடா - புத்தியீனன் . 
மக்கட்டம்பிடித்தல் - இழுபறிப்படுதல் . 

மக்கடித்தல் - உருவழித்தல் . 


மக்கட்டொகுதி , } - 


மக்கண்முரி 


830 


மகரதோரணம் 


- 


மக்கண்முரி - வடிவிற் சிறியவர் . 

மகண்மா 

பெண்ணுருக்கொண்ட ஒரு விலங்கு 
மக்கம் - நெய்வோர் தறி ; காண்க : எருக்கு ; அலி . 
முகம்மது நபி பிறந்த இடம் . 

மகண்மை - மகளாகும் தன்மை ; பெண் தன்மை ; 
மக்கர் - இடக்கு . 

காண்க : மகமை . 
மக்கல் - கெட்டுப்போன பொருள் ; கூளம் . மகத்தத்துவம் - அறிவுத்தத்துவம் . 
மக்கள் - மானுடவினம் ; ஐம்பொறியுணர்வோடு மகத்து - பெரியது ; அதிகமானது ; பெருமை 
மனவறிவுடைய உயிர்கள் ; பிள்ளைகள் . 

யானது ; மகாத்துமா ; நாடு ; நூற்றெட்டு உப 
மக்களித்தல் - குணமடைந்த நோய் திரும்புதல் ; நிடதங்களுள் ஒன்று . 

உடற்சந்து பிசகுதல் ; சறுக்குதல் ; மாற்று தல் . மகத்துவம் - பெருமை . 
மக்களிப்பு - புரளல் ; காண்க : மக்களித்தல் . மகத்துறை - வேள்வி செய்யுமிடம் . 
மக்கன் - காண்க : மக்கு . 

மகத்தூண் -- வேள்விப் பசுவைக் கட்டிய தூண் . 
மக்கனம் - மூழ்குகை ; அவமானம் ,. 

மகதத்துவம் - காண்க : மகத்தத்துவம் . 
மக்காச்சோளம் ஒரு சோளவகை . 

மகதம் - நாடு ஐம்பத்தாறனுள் ஒன்று ; 

நடு 
மக்கி - இரேவற்சின்னிப்பால் ; காண்க : இரேவற் நாட்டில் திருக்கோவலூரைச் 

சார்ந்த ஒரு 
சின்னி ; குளிகைவகை ; ஈ ; வெண்பார்க்கல் . பகுதி ; பதினெண் மொழியுள் ஒன்று . 
மக்கினம் காண்க : மக்கனம் . 

மகதவன் - மகதநாட்டவன் . 
மக்கு - அடைமண் ; மந்தகுணம் ; அறிவீனன் ; மகதி - நாரதன் வீணை ; பார்வதி ; திப்பிலி . 
மரவேலையில் சந்து தெரியாமல் அடைக்கும் மகதை - திப்பிலி ; 

நடுநாட்டில் திருக்கோவ 
பொடி . 

லூரைச் சார்ந்த ஒரு பகுதி . 
மக்குதல் - அழிதல் ; மந்தமாதல் ; கெடுதல் ; மகந்தரம் - கள் ; பதநீர் . 

அழுக்கேறுதல் ; ஈரத்தாற் கெட்டுப்போதல் . மகப்பால் வார்த்தல் - அநாதப் பிள்ளைக்குப் பால் 
மக - மகன் அல்லது மகள் ; பிள்ளை ; இளமை ; வார்த்தல் . 
நிலவரிவகை. 

மகப்பேறு - பிள்ளைப்பேறு .. 
மகக்குழை - மாவிலை . 

மகபதி - வேள்விக்கு தலைவனாகிய இந்திரன் . 
மகங்காரம் - ஆணவம் . 

மகம் - மகநாள் ; வேள்வி ; பலி ; இன்பம் ; பிரபை ; 
மகச்சோறு - முப்பத்திரண்டு அறங்களுள் 

விழவு . 
குழந்தைகளுக்குச் சோறளிக்கும் அறம் . 

மகம்பூ - செடிவகை . 
மகசர் - பலர் கையெழுத்திட்ட பொது மகமாயி - பார்வதி ; பெரியம்மைக்குரிய 
விண்ணப்பம் . 

தேவதை . 
மகசூல் - நிலத்தின் விளைச்சல் . 

மகமுறை - விருந்து ; வேள்வி செய்யும் முறை . 
மகட்கருமம் - பெண்ணை மணந்து கொள்கை . மகமேரு - மேருமலை . 
மகட்கொடை - மகளை மணஞ்செய்து கொடுத் மகமை - கோயில் , சத்திரம் முதலியவற்றின் 
தல் . 

செலவிற்காக வசூலிக்கும் வரி ; வணிகர்கள் 
மகட்கோடல் - பெண்ணை மணம்புரிகை . 

தங்கள் ஊதியத்திலிருந்து அறச்செயலுக்குக் 
மகட்பாற்காஞ்சி - முது குடித் 

தலைவனிடம் 

கொடுக்கும் நிதி ; பழைய நிலவரிவகை . 
மகளைத் தருகவென்று கேட்கும் அரசனோடு மகரக்குழை - சுறாமீன் வடிவமைந்த காதணி . 
அவன் மாறுபட்டு நிற்பதைக் கூறும் புறத் மகரக்குறுக்கம் - தன் மாத்திரையிற் குறைந்து 
துறை . 

நிற்கும் மகரமெய் . 
மகட்பேசுதல் - திருமணத்திற்குப் பெண் உறுதி 
செய்தல் . 

மகரக்கொடியோன் - மீனைக் கொடியிலுடைய 
மகடு - காண்க : மகடூஉ ; மகுடி . 

மன்மதன் . 
மகடூஉ பெண் ; மனைவி . 

மகரகண்டிகை கழுத்தணிவகை ; காண்க : மகர 
மகடூஉக்குணம் - பெண் தன்மைக்குரிய நாணம் , 

தோரணம் . 
மடம் , அச்சம் , பயிர்ப்பு என்னும் நாற்குணம் . 

மகரகுண்டலம் - காண்க ! மகரக்குழை .. 
மகடூஉமுன்னிலை - பெண்னை முன்னிலைப் மகரகேதனம் - மீனக்கொடி . 

. 
படுத்திக் கூறுகை . 

மகரகேதனன் - காண்க : மகரக்கொடியோன் . 
பகை வீரன் தம் மகரசங்கராந்தி - தைமாதப் பிறப்பு . 

மணங் மகரத்துவசன் - காண்க : மகரக்கொடியோன் .. 
கோடற்கு 

விரும்பிக் கேட்கச் சிற்றரசர் மகரதோரணம் - மகர மீன் வடிவம் போன்ற ஓர் 
மறுத்தலைக் கூறும் புறத்துறை . 

அலங்காரத் தோரணம் . 


மகண்மறுத்து மொழிதல் } 


ம களை 


மகரந்தப்பொடி 


831 


மகாகோரம் 


மகரந்தப்பொடி - பூந்தேன் ; பூந்தாது . 

மகரிகை - மகரமீன் வடிவமாகச் செய்யப்பட்ட 
மகரந்தம் - மலர்த்தாது ; பூந்தேன் ; கள் ; வண்டு ; குறங்குசெறி என்னும் 

அணிகலன் ; 

ஒரு 
குயில் ; செடிவகை . 

பேரெண் ; தோரணம் ; மகரவடிவாய்ச் செய்த 
மகரந்தவதி - பாதிரிப்பூ . 

பெட்டி . 
மகரந்தோய்த்தல் - செங்காவி நிறமூட்டுதல் . மகருதம் - காண்க : கொடிவேலி . 
மகரநீர் - கடல் . 

மகலோகம் - மேலேழுலகினுள் ஒன்று . 
மகரப்பகுவாய் - திறந்த சுறாவினது வாய்போலச் மகவதி - இந்திராணி . 

. 
செய்யப்பட்ட ஒரு தலைக்கோலவகை . 

மகவன் - இந்திரன் ; சிவன் . 
மகரம் - சுறாமீன் ; முதலை ; குபேரனது ஒன்பது 

மகவாட்டி - மகப்பேறுள்ளவள் . 

மகவான் - காண்க : மகவன் ; மகப்பேறுடையவன் ; 
வகை நிதியுள் ஒன்று ; ஒரு பேரெண் ; காண்க : 

வேள்வி செய்பவன் . 
மகரக்குழை ; மகரராசி ; குறங்குசெறியணி ; 

மகவின்கோள் - வியாழன் . 
தைமாதம் ; அபிநயக்கைவகை ; அரச 

மகவு குழந்தை ; 

மகன் ; கோட்டில் வாழ் 
சின்னத்துள் ஒன்று ; மணமேடை அலங்கரிப்பு ; 
காதல் ; மலர்த்தாது ; 

விலங்கின் பிள்ளை . 
மங்கிய சிவப்பு நிறம் ; 
தேவருலகம் . 

மகவுவளர்த்தல் - குழந்தைகளை வளர்த்தல் . 

மகவேள்வி 
மகரமாதம் - தைமாதம் . 

ஆண்மகவு வேண்டிச் செய்யும் 

யாகம் . 
மகரமீன் - சுறாமீன் . 

மகள் - பெண் ; புதல்வி ; மனைவி . 
மகரமுகம் - அபிநயவகை . 

மகளிக்கீரை - ஒரு கீரைவகை . 
மகரமுயர்த்தோன் - காண்க : மகரக்கொடியோன் ; 

மகளிர் - பெண்டிர் . 
மீனைக் கொடியிலுடைய மன்மதன் . 

மகளிர் சாதி - அருணி , வடவை , 

அத்தினி 
மகரயாழ் - நால்வகை யாழினுள் மகரவடிவம் 

என்னும் மூவகைப் பெண்கள் . 
அமையப்பெற்றுப் பத்தொன்பது நரம்புடைய 

மகளிர்பருவம் - பேதை , பெதும்பை , மங்கை , 
யாழ் . 

மடந்தை , அரிவை , தெரிவை , பேரிளம் 
மகரயூகம் - காண்க : மகரவியூகம் . 

பெண் என்னும் எழுவகைப் பெண்பருவம் ; 
மகரராசி - பத்தாம் இராசி . 

வாலை , தருணி , பிரவுடை , விருத்தை என்னும் 
மகரரேகை - செல்வன் என்பதைக் காட்டும் 

நால்வகைப் பெண்பருவம் . 
குறியாக உள்ளங்கையில் அமையும் மீன்வடிவ | மகற்பலம் - பெரும்பலன் . 
வரி . 

மகன் - புதல்வன் ; ஆண்பிள்ளை ; குழந்தை ; 
மகரவலயம் - காண்க : மகரப்பகுவாய் . 

சிறந்தோன் ; வீரன் ; கணவன் . 
மகரவாகனன் வருணன் . 

மகன்மை - ஆண்தன்மை ; புதல்வன் தன்மை ; 
மகரவாய் - காண்க : மகரப்பகுவாய் ; மகரமீனின் 

பழைய வரிவகை . 
வாய்போலச் செய்யப்பட்ட நீர்த்தூம்பு . 

மகன்றில் - ஆண் பெண்களுள் ஒன்றைவிட்டு 
மகரவாய்மோதிரம் - மகரமீனின் வடிவமைந்த 

ஒன்று பிரியாத ஒரு நீர்வாழ் பறவை . 
கால்விரலணிவகை . 

மகா - பெருமையான ; அளவற்ற ; 

உயர்ந்த ; 
மகரவாழை - ஒரு மல்லிகைவகை ; வாழைவகை . மிகுந்த . 
மகரவியூகம் - மகரமீனின் 

வடிவான 

படை 

மகாகதம் - காய்ச்சல் . 
வகுப்பு . 

மகாகர்வம் - பத்துலட்சங்கோடி . 
மகரவீணை - காண்க : மகரயாழ் . 

மகாகவம் - பெரும்போர் . 
மகரவுச்சன் - செவ்வாய் . 

மகாகவி - பெருங்கவி . 
மகரன் சனி . 

மகாகாசம் - பெருவெளி; பெருஞ்சிரிப்பு . 
மகராகரம் - கடல் . 

மகாகாயம் 

பெருவெளி ; யானை . 
மக ( கா ) ராசன் - பேரரசன் ; குபேரன் ; பெருஞ் மகாகாலம் - நெடுங்காலம் ; மாமரம் . 
செல்வன் ; கவலையற்றவன் ; சமணகுரு . 

மகாகாலன் - உருத்திரன் . 
மகராசி - செல்வமுள்ளவள் ; அரசி . 

மகாகாளி - சத்திகளுள் ஒருத்தி . 
மகராயனம் - சூரியன் வடக்கு நோக்கித் மகாகிதி - கோடிகோடாகோடி . 
திரும்புங்காலம் . 

மகாகோடி - ஒரு பேரெண் . 

மகாகோரம் - காணப் பொறுக்காத கொடுமை ; 
மகரி காண்க : மகராகரம் . 

நரகவகை . 


- 


- 


மகராலயம், } 


மகாச்சாயம் 


832 


மகாவிந்தம் 


- 


வியாழ 


மகாச்சாயம் - ஆலமரம் . 

மகாபத்திரம் - பனைமரம் . 
மகாசங்கம் - மாநாடு ; ஆயிரங்கோடாகோடி ; மகாபதுமம் - குபேரனுக்குரிய ஒன்பதுவகை 

குபேரன் நிதியினுள் ஒன்று ; எலும்பு ; நெற்றி . நிதியுள் ஒன்று ; ஒரு பேரெண் ; வெண்டாமரை ; 
மகாசத்தி -- சிவசத்தி ; முருகக்கடவுள் . 

176 சிகரங்களையும் 22 மேனிலைக் கட்டுகளை 
மகாசபை ஊர்ப் பொதுச் செயல்களைப் 

யும் உடைய கோயில் ; சித்திரகவி வகை . 

மகாபலம் - தெங்கு ; வில்வம் ; கொழிஞ்சி ; தூது 
பார்க்கும் மன்றம் . 

வளை . 
மகாசம்பு - பெருநாவல் . 
மகாசமுத்திரம் - பெருங்கடல் ; ஒரு பேரெண் . 

மகாபலை - வில்வம் . 

களவு , கள் , 
மகாசனம் - மக்கட்கூட்டம் ; ஊரில் முதன்மை மகாபாதகம் - பொய் , கொலை , 
யானவர் ; உயர்ந்தோர் ; பார்ப்பனர் . 

காமம் என்னும் ஐம்பெரும் பாதகம் . 
மகாசாத்தா - ஐயனார் . 

மகாபிரதானி - முதல் மந்திரி . 
மகாசாத்திரன் சமயங்களின் மூலசாத்திரங் மகாபுருடன் - சான்றோன் . 
களைப் பயின்றவன் ; ஐயனார் . 

மகாபூரி - ஒரு பேரெண் . 
மகாசாமந்தன் - பெரிய படைத்தலைவன் . 

மகாபோதி - கௌதமர் தங்கியிருந்து ஞானோ 
மகாசூதம் - போர்ப்பறை . 

தயம் பெற்றுப் புத்தரான அரசமரம் . 

மகாமகம் - பன்னீராண்டிற் கொருமுறை மாசி 
மகாசூரன் - பெருவீரன் ; தறுகணாளன் . 
மகாசேனன் 

மகத்தில் கும்பகோணத்தில் நிகழும் விழா . 

கந்தன் ; 
படைத்தலைவன் ; 

மகாமண்டபம் - கோயிலில் அர்த்தமண்டபத்தை 
அருகன் ; புத்தன் . 

அடுத்துள்ள பெரிய மண்டபம் . 
மகாசோபம் - நூறு கோடி கோடாகோடி . 
மகாண்டு - அறுபது ஆண்டுகொண்ட 

மகாமந்திரமூர்த்திகள் - ஏழரைக் கோடியினரான 
வட்டம் . 

உயர்தர ஆன்மாக்கள் . 

மகாமாயி - துர்க்கை . 
மகாத்தியாகம் - பெருந்துறவு . 

மகாமாயை பார்வதி ; காண்க : சுத்தமாயை . 
மகாத்துமா - பேரறிஞர் ; பரமஞானி . 

மகாமார்க்கம் - சிறந்த சமயநெறி . 
மகாதசை - சாதகனுக்கு ஒரு கோளின் நடப்புக் 

மகாமாரி - துர்க்கை ; கொள்ளைநோய் . 
காலம் . 

மகாமிருகம் - யானை . 
மகாதலம் - பூமி ; அரிதாரம் ; புண்ணியத்தலம் ; 

மகாமுகம் - முதலை . 
முதன்மைத் தலம் ; கீழேழுலகினுள் ஒன்று . 

மகாமுனி - பெருந்தபோதனன் ; அகத்தியன் ; 
மகாதனம் - பொன் ; வேளாண்மை ; புகை . 

புத்தன் . 
மகாதுந்துமி - போர்ப்பறை . 

மகாமேதை - பேரறிவு ; பேரறிவாளன் ; மருள் 
மகாதுருமம் - அரசமரம் . 

ஊமத்தை . 
மகாதேவன் - கடவுள் ; சிவபிரான் ; வருணன் . 

மக ( கா )மேரு - பொன்மலை , மேருமலை . 
மகாதேவி - பார்வதி ; பட்டத்தரசி . 

மகாயுகம் - நான்கு யுகம் கூடியதும் 43,20,000 
மகாதோரை - ஒரு பேரெண் . 

சிவபிரான் . 
மகாநடன் 

ஆண்டுகள் கொண்டதுமான காலம் . 
மகாநதி - பேராறு ; கங்கை ; ஓர் ஆறு . 

மகார் - புதல்வர் ; பாலர் ; மக்கள் ; இடக்கு . 
மகாநவமி - கலைமகள் பூசை நிகழும் ஒன்பான் 

மகாரதன் - பதினோரா யிரம் தேர்வீரரோடு 

போர்செய்வோன் . 
இரவின் இறுதிநாள் . 

மகாராணி - பேரரசி . 
மகாநாகம் - சுரபுன்னைமரம் ; பெரும்பாம்பு . 

மகாரோகம் - குட்டம் முதலிய பெருநோய் . 
மகாநாதம் - சங்கு ; சிங்கம் ; பேரொலி ; முகில் ; 

மகாலட்சுமி - திருமகள் . 
யானை ; வாத்தியக் கருவி . 

மகாலயம் - கோயில் ; பிதிரர்க்குப் புரட்டாசி 
மகாநித்திரை - இறப்பு : பெருந்துயில் . 

மாதத்துத் தேய்பிறையில் செய்யும் சிராத்தம் ; 
மகாநிம்பம் காண்க : பூவரசு ; மரவகை ; பெருங் பிரமலோகம் ; புரட்டாசி மாதத்துத் தேய் 
கள்ளி ; பீநாறி ; மலைவேம்பு . 

பிறை . 
மகாநேமி காகம் . 

மகாலயன் - கடவுள் ; நான் முகன் . 
மகாப்பிரசாதம் - கோயில்களில் கடவுளுக்குப் மகாவற்புதம் - ஒரு பேரெண் . 
படைத்து அடியார்களுக்கு வழங்கும் | மகாவாக்கியம் - தத்துவமசி என்னும் தொடர் ; 
பொங்கல் முதலியன . 

நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று . 
மகாப்பிரபு - பெருஞ்செல்வன் ; பெருங்கொடை மகாவிந்தம் - ஒரு பேரெண் ; நளனது 

தலை 
யாளி . 

நகரம் , வைகுந்தம் . 


-- 


மகாவிந்து 


833 


மகௌடதம் 


- 


- 


} 


} 


மகாவிந்து - அப்பிரகம் . 

மகிழம் - மகிழமரம் . 
மகாவிரதம் - சைவத்தின் உட்சமயம் ஆறனுள் மகிழலகு - மகிழம்விதை .. 
ஒன்று ; சமண நோன்புவகை . 

மகிளம் - பூவிதழ் .. 
மகாவிலயம் - வானம் ; இதயம் ; குகை ; நீர்ச்சாடி . மகீதரம் - மலை . 
மகாவீரன் - அக்கினி ; அருகதேவன் ; கருடன் ; மகீபதி , } - அரசன் . 

திருமால் ; பெருவீரன் . 
மகான் - அறிவுத்தத்துவம் ; பெரியோன் . 

மகீருகம் - பூமியில் முளைப்பதான தாவரம் . 

மகீலதை - நாங்கூழ் . 
மகானுபாவன் - பேரறிஞன் ; சிறந்தவன் ; ஞானி ; 

மகுடம் - மணிமுடி ; தலைப்பாகைவகை ; தலை 
கொடைப்பண்பினன் . 

யணி ; பல பாடல்களில் ஓர் இறுதியாக வரும் 
மகி - பூமி ; பசு . 

முடிவு ; கட்டுரைத் தலைப்பு ; சிவாகமம் 
மகிடம் - எருமைக்கடா . 

இருபத்தெட்டனுள் ஒன்று ; ஓலைச்சுவடியின் 
மகிடமர்த்தனி - துர்க்கை . 

மணிமுடிச்சுக் கொண்டை ; மாதர் காதணி 
மகிடவாகனன் எருமையை ஊர்தியாகவுடைய 

வகை ; மத்தளத்தின் விளிம்பு ; பறைவகை ; 
யமன் . 

ஒளிமங்கல் . 
மகிடவாகனி எருமையை ஊர்தியாகவுடைய 

மகுடராகம் , 
துர்க்கை . 

ஒரு பண்வகை . 

மகுடராமக்கிரியம் 
மகிடற்செற்றாள் , மகிடாசுரனைக் கொன்ற மகுடவர்த்தனர் - முடிமன்னர் . 
மகிடாசுரமர்த்தனி துர்க்கை . 

மகுடாதிபதி - முடியுடை வேந்தன் . 
மகிடி - காண்க : மகுடி ; வெளிக்காணாமல் 

மகுடி - இசைக்கருவிவகை; பாம்பாட்டியின் ஊ 
புதைத்தும் புதைத்ததைக் கண்டெடுத்தும் குழல்வகை . 
ஆடும் விளையாட்டுவகை ; மந்திரத்தால் மகுரம் - கண்ணாடி ; பளிங்கு ; பூமொட்டு ; தண்ட 
பொருளை மறைத்தலும் அதனைக் 

சக்கரம் . 
கண்டெடுத்தலுமாகிய விவாதத்தில் மாந்திரி மகுலம் - காண்க : மகிழம் . 
கருக்குள் நிகழும் போட்டி . 

மகுளி - ஓசை ; எட்பயிர் நோய்வகை . 
மகிடித்தல் - மக்களித்தல் ; தலைகீழாக விழுதல் . மகுளிபாய்தல் - பெருமழையால் நிலம் இறுகி 
மகிணன் - காண்க : மகிழ்நன் ; சுவாமி . 

விடுதல் ; நீரின்மையால் எள்ளு முதலிய செடி 
மகிதம் - சிவபிரானது திரிசூலம் . 

கொடிகள் செந்நிறமடைதல் . 
மகிதலம் - பூமி . 

மகூலம் - மலர்ந்த பூ . 
மகிந்தகம் - எலி ; கீரி . 

மகேச்சுரன் , 

} 
மகிபன் , 

மகேசன் 
மகிபாலன் 

மகேசுரவடிவம் - இலிங்க வடிவொழிந்த சிவமூர்த் 
மகிமா - எண்வகைச் சித்திகளுள் விருப்பம்போல தங்கள் . 
உருவத்தைப் பருக்கச் செய்யும் பேராற்றல் . 

மகேசுவரன் காண்க : மகேச்சுரன் . 
மகிமை - பெருமை ; காண்க : மகமை ; சிறப்பு , 

மகேசுவரி - பார்வதி . 
மதிப்பு . 

மகேந்திரசாலம் - வியப்பைக் காட்டும் வித்தை . 
மகிலை - பெண் ; வெறிபிடித்தவள் . 

மகேந்திரம் - ஒரு மலை . 
மகிழ் - இன்பம் ; குடிவெறி ; மது ; மரவகை . 

மகேந்திரன் - இந்திரன் . 
மகிழ்ச்சி - உவகை ; காண்க : மகிழ்ச்சியணி . 

மகேசுவரியம் - பெருஞ்செல்வம் . 
மகிழ்ச்சிநிலை -- உள்ள மிகுதி . 

மகோததி - கடல் ; தனுக்கோடிக்கு வடக்கிலுள்ள 
மகிழ்ச்சியணி - மகிழ்ந்து சொல்லுகையாகிய 

கடற்பிரிவு . 

மகோதயம் - ஒரு புண்ணியகாலம் ; பெருமை ; 
அலங்காரவகை . 

வீடுபேறு : மேன்மை . 
மகிழ்ச்சிவினை - புண்ணியம் , நல்வினை . 

மகோதரம் - பூதம் ; பெருவயிற்று நோய் . 
மகிழ்த்தாரான் - மன்மதன் . 

மகோதை - கொடுங்கோளூர் . 
மகிழ்தல் - அகங்களித்தல் ; உணர்வழிய உவகை மகோற்சவம் - பெரிய திருவிழா . 
எய்துதல் ; குமிழியிடுதல் ; விரும்புதல் ; உண்ணு மகோன்மதம் - மிகுவெறி . 
தல் . 

மகோன்னதம் - மிக்க உயரம் ; உயர்ந்த நிலை ; 
மகிழ்நன் - கணவன் ; மருதநிலத் தலைவன் . 
மகிழ்வு - இன்பம் . 

மகௌடதம் - சுக்கு ; திப்பிலி ; வசம்பு ; நன்மருந்து . 


} 


- அரசன் . 


பனை . 


105 


மங்கல் 


834 


மங்கள வாரம் 


ணிறம் . 


முதலில் 


சயல் 


செயல்களைச் 
மங்கல் - கெடுதல் ; ஒளிமங்கு தல் ; இருள் நேரம் . மங்கலமாந்தர் - மங்கலச் 
மங்கல்யம் - காண்க : மாங்கலியம் . 

செய்பவர் . 
மங்கலக்கருவி - யாழ் முதலிய இசைக்கருவிகள் ; மங்கலமுகூர்த்தம் 

மங்கலமுகூர்த்தம் - காண்க : மங்கலவேளை . 
சவரக்கத்தி . 

மங்கலமுரசு , ) _விழாக்காலங்களில் முழக்கும் 
மங்கலக்கிழமை - செவ்வாய்க்கிழமை . 

முரசு . 
மங்கலகாரியம் - நற்செயல் . 

மங்கலமொழி - காண்க : மங்கலச்சொல் . 

மங்கலவண்ணம் 
மங்கலகீதம் - காண்க : மங்கலப்பாட்டு . 

மங்கலக்குறியான வெண் 
மங்கலகௌசிகம் - ஒரு பண்வகை . 
மங்கலச்சொல் - மங்கலமொழி , நன்மையைக் மங்கலவணி - திருமங்கலியம் ; 

இயற்கையழகு ; 
குறிக்கும் மொழி ; வாழ்த்துரை ; செய்யுள் 

மங்கலக்குறியாக அணியும் வெள்ளணி . 
களின் முதலில் வரற்குரிய திரு , பூ , உலகம் 

மங்கலவழக்கு - தகுதிவழக்கு மூன்றனுள் மங்கல 
முதலிய நன்மொழிகள் . 

மல்லாததை மங்கலமாகக் கூறும் வழக்கு . 
மங்கல சூத்திரம் - தாலிக்கயிறு . 

மங்கலவள்ளை - உயர்குல மங்கையை ஒன்பது 

வெண்பாக்களால் வகுப்புறப் பாடும் நூல் . 
மங்கலத்திருநாள் - புண்ணியதினம் , திருவிழாவில் 
சிறந்த நாள் . 

மங்கலவார்த்தை - நல்லுரை ; நற்செய்தி . 

மங்கலவாரம் - செவ்வாய்க்கிழமை ; நல்ல நாள் . 
மங்கலத்துகில் - வெண்துகில் . 
மங்கலதினம் - காண்க : மங்கலநாள் . 

மங்கலவாழ்த்து - நூலின் 

அல்லது 
மங்கலநாண் - தாலிக்கயிறு , கழுத்திலணியும் 

இறுதியில் செய்யப்படும் துதி ; மணமக்களுக்கு 
திருமங்கலியச் சரடு . 

வாழ்த்துக் கூறுகை . 
மங்கலநாள் - நன்னாள் . 

மங்கலவினைஞன் - நாவிதன் ; நற் 
மங்கலப்பாட்டு - நல்ல காலங்களில் பாடும் 

செய்யத் தகுதியுள்ளவன் . 
பாட்டு . 

மங்கலவெள்ளை - சந்தனக்குழம்பு ; நூல்வகை . 
மங்கலப்பிரதை - மஞ்சள் . 

மங்கலவேளை - நல்வேளை . 
மங்கலப்பொருத்தம் - செய்யுள் 

முதன்மொழிப் 

மங்கலன் - நாவிதன் ; செவ்வாய் . 
பொருத்தம் பத்தனுள் முதன்மொழியிடத்து 

மங்கலாதேவி - ஒரு பெண்தேவதை . 
மங்கலச்சொல் நிற்பது . 

மங்கலி - சுமங்கலி ; நாவிதன் . 
மங்கலபத்திரிகை - திருமண அழைப்பிதழ் . 

மங்கலியசூத்திரம் - காண்க : மங்கல சூத்திரம் , 
மங்கலபாடகர் - அரசர் 

மங்கலியப்பிச்சை கணவன் உயிரைக் காக்குமாறு 
முதலியோரைப் பாடு 
வோர் . 

மனைவி இரந்து கேட்கை . 
மங்கலபேரிகை - நல்ல காலங்களில் 

மங்கலியப்பெண்டுகள் - தெய்வமாகக் கொண் 

முழக்கும் 
முரசம் . 

டாடப்படும் பெண்டிர் ; சுமங்கலிகளாய் 
மங்கலம் - திருமணம் ; ஆக்கம் ; பொலிவு ; நற் 

இறந்த மகளிர் . 
செயல் ; நன்மை ; தாலி ; தருமம் ; சிறப்பு : மங்கலியப்பொருத்தம் - தி ரு ம ணப் 
வாழ்த்து ; காண்க : மங்கலவழக்கு ; எண்வகை 

தத்துள் ஒன்று . 
மங்கலம் ; சேகரிப்பு ; தகனபலி ; சில ஊர்ப் 

மங்கலியம் - திருமணத்தில் கட்டப்படும் தாலி ; 
பெயர்களின் பின் இணைக்கப்படும் துணைச் 

சந்தனம் ; தயிர் ; பொன் ; செவ்வீயம் . 
சொல் . 

மங்கலியவதி - சுமங்கலி . 
மங்கலம்பதினாறு - கவரி , நிறை குடம் , 

மங்கலை - சுமங்கலி , கணவனோடு வாழ்பவள் ; 
கண்ணாடி , கோட்டி , முரசு , விளக்கு , கொடி , 

திருமகள் ; பார்வதி ; துர்க்கை ; அம்பட்டத்தி . 
இணைக்கயல் என்னும் எண்வகை மங்கலத் மங்களகரம் - நன்மையானது . 
தோடு வாள் , குடை , ஆலவட்டம் , சங்கம் , மங்களம் - காண்க : மங்கலம் . 
தவிசு , திரு , அரசியலாழி , ஓமாலிகை என்னும் மங்களம்பாடுதல் - நற்செயல் முடிவில் வாழ்த்துப் 
எட்டுஞ் சேர்ந்த பதினாறு வகையான 

பாட்டுப் பாடுதல் ; செயலை முடித்தல் . 
பிடிகள் . 

மங்களரேகை - ஒருவனுக்கு உண்டாகும் நன்மை 
மங்கலமகளிர் , 

களைக் குறிப்பதாகக் கருதப்படும் உள்ளங்கை 
சுமங்கலிகள் . 

வரி . 
மங்கலமடந்தை - கணவனுடன் வாழ்பவள் ; ஒரு மங்களவாத்தியம் - நற்காலங்களில் இசைக்கும் 

இசைக்கருவி . 
மங்கலமரபு - காண்க : மங்கலவழக்கு . 

மங்களவாரம் - காண்க : மங்கலக்கிழமை . 


பொருத் 


} 


பெண்தேவதை 
. 


மங்களாசரணை 


835 


மசரதம் 


-- 


வரு 


மச்சினிச்சி } 


பலகை 


- 


மங்களாசரணை வாழ்த்து , வணக்கம் , 

மச்சி காண்க : மச்சாள் ; கொடிவகை . 
பொருள் என்னும் முப்பகுதியுடைய நூன் | மச்சிகை - மோர் ; ஈ . 
முகம் . 

மச்சினச்சி - காண்க : மைத்துனி. 
மங்களாசாசனம் - நன்மையை வேண்டுகை ; மச்சினன் - காண்க : மைத்துனன் .. 
பெரியோர்கள் வழிபாடு ; ஆழ்வாராதியரால் மச்சினி , 
துதிக்கப்பெறுகை . 

- காண்க : மைத்துனி. 
மங்களாரத்தி - கடவுளுக்குச் சுழற்றியெடுக்கும் மச்சு - மட்டமாகச் செங்கல் குத்திப் பாவிய 
கருப்பூர ஆரத்தி ; நல்ல காலங்களில் மஞ்சள் மேல் தளம் ; மேல் தளத்தில் பாவும் பலகை ; 
நீர் சுற்றுகை . 

உத்தரமட்டத்தின் மேலுள்ள பலகைத்தடுப்பு ; 
மங்களை - பார்வதி ; மக்களின் பருவ நிலைகளுள் மேல்மாடம் ; காண்க : மச்சப்பொன் ; குற்றம் ; 
ஒன்று ; யோகினிதிசையி னொன்று . 

தகாதது ; கொடிவகை ; ஓர் அசை நிலை . 
மங்கினி - மிக்க 

மந்தபுத்தியுள்ளவர் ; மச்சுக்கல் - மேல் தளத்தில் பதிக்கும் செங்கல் 
பயனற்றவர் . 

வகை . 
மங்கு - வங்கு ; கேடு ; சாடி . 

மச்சுப்பாவுதல் - மேல் தளத்தைப் பலகை முதலிய 
மங்குங்காலம் - தீமைக்காலம் . 

வற்றால் மூடுதல் . 
மங்கு சனி - ஒருவனுடைய வாழ்நாளில் முதலில் மச்சுவீடு - மேல் தளமுள்ள கட்டடம் ; 

வந்து தீமை செய்யும் ஏழரையாண்டுச் சனி . யடைப்புள்ள மேன்மாடி வீடு . 
மங்குதல் - ஒளிமழுங்குதல் ; குறைதல் ; நிறங் மச்சுனமை - மைத்துனவுரிமை . 
குன்றுதல் ; பெருமை குறைதல் ; வாட்டமுறு மச்சுனன் காண்க : மைத்துனன் . 
தல் , கெடுதல் ; சாதல் . 

மச்சுனி - காண்க : மைத்துனி.. 
மங்குரம் - பளிங்கு . 

மச்சை - அம்பு எய்தற்குரிய குறி ; உடம்பிலுண் 
மங்குல் - வானம் ; மேகம் ; மூடுபனி ; இரவு ; டாம் புள்ளி ; ஏழு தாதுவில் ஒன்று ; உட்சுரம் ; 
இருட்டு ; திசை . 

காண்க : மீனம்பர் . 
மங்குல் வாணி - தெய்வவாக்கு , வானொலி மசக்குதல் - மயக்குதல் ; குழப்புதல் ; ஆடையைக் 
மங்குலம் - மழுக்கம் ; கலக்கம் ; முகவாட்டம் ; கஞ்சிப்பற்று நீங்கும்படி கசக்குதல் . 
பார்வை மந்தம் ; ஐயம் ; நிறக்குறைவு . 

மசக்கை சூதகக்கட்டு ; கருக்கொண்ட 
மங்குலி - மேகத்தின் தலைவனாகிய இந்திரன் . பெண்ணுக்கு மயக்கம் முதலியவற்றை உண் 
மங்குளம் - காண்க : மங்குலம் . 

டாக்கும் ஒரு நோய்வகை . 
மங்கை - பெண் ; பன்னிரண்டு முதல் பதின்மூன்று மசகம் - கொசு ; நீர்த் துருத்தி ; மயிர் ; மயக்கம் . 
வயதுவரையுள்ள 

பெண் ; கற்றாழை ; மசகவரி , ) சித்திரப்பணி எழுதியதும் கொசுக் 
பாதரசம் ; சில ஊர்ப்பெயர்களின் பின் மசகாரி 

விலக்குவதுமான அமளித் 
இணைக்கப்படும் துணைச்சொல் . 

திரை . 
மங்கைபங்கன் , 

மசகி - அத்திமரம் . 
மங்கைபங்காளன் , உமையொருபாகன் , 

மசகிற்புள் - கடற்பறவைவகை . 
சிவபெருமான் . 
மங்கைபாகன் 

மசகு - நடுக்கடலில் 

திசைதெரியாது ஆழ்ந்து 
மச்சக்கொடி - காமனுக்கும் பாண்டியனுக்கும் அகன்ற இடம் ; வைக்கோற் கரியோடு 
உரிய தான மீனக்கொடி . 

எண்ணெய் கலந்து கட்டைவண்டியின் அச்சி 
மச்சப்பொன் - மாற்றறிய வைத்திருக்கும் லிடும் மை ; திகைப்பு . 
மாதிரிப் பொன் . 

மசகுதல் - சுணங்கிநிற்றல் ; மனந்தடுமாறுதல் . 
மச்சம் - காண்க : மச்சாவதாரம் ; மீன் ; | மசங்கல் - மயக்கம் ; அந்திப்பொழுது . 
மீனராசி ; பங்குனிமாதம் ; பதினெண் புராணத் மசங்குதல் - மயங்குதல் ; ஒளிகுறைதல் ; கசங்கு 
துள் ஒன்று ; மாற்றறிய வெட்டும் பொன ; தல் . 
மச்சநாடு ; சுவடு ; உடம்பில் உண்டாம் புள்ளி . மசடன் - குணங்கெட்டவன் . 
மச்சாவதாரம் - திருமாலின் பத்துப்பிறப்புகளுள் மசண்டை - அந்திநேரம் . 
முதலாவதான மீன்பிறப்பு . 

மசம் கொசு . 
மச்சாவி - அண்ணி . 

மசமசத்தல் - தினவெடுத்தல் ; செயலை 
மச்சாள் - மனைவியின் உடன்பிறந்தாள் ; தாய் முடியாது தாழ்த்தல் . 
மாமன் அல்லது அத்தையின் மகள் . 

மசமசெனல் - தினவு எடுத்தற்குறிப்பு ; பேச்சு 
மச்சான் - தாய்மாமன் மகன் அல்லது அத்தை முதலியவற்றில் தீர்மானமின்றி இழுத்தற் 
மகன் ; மனைவியின் உடன்பிறந்தான் ; உடன் குறிப்பு . 
பிறந்தாளின் கணவன் . 

மசரதம் - கானல் நீர் , பேய்த்தேர் . 


} 


களை 


மசனம் 


836 


மஞ்சு 


மசனம் - வருத்தல் . 

மஞ்சணீர்ப்பிள்ளை வளர்ப்புப்பிள்ளை . 
மசாலை - கறிச்சரக்கு ; குதிரை முதலிய விலங்கு மஞ்சணை - சில சாதி மகளிர் கழுத்திலும் சிறு 
கட்குக் கொடுக்கும் மருந்து . 

தேவதைகளின் உருவங்களிலும் பூசப்படும் 
மசானக்கொள்ளை - பகற்கொள்ளை . 

எண்ணெய்க் குங்குமக்குழம்பு ; மரவகை . 
மசானம் - சுடுகாடு . 

மஞ்சத்தலம் - அரியணை . 
மசி - எழுதும் மை ; வண்டியின் அச்சிலிடும் மசகு . மஞ்சம் - கட்டில் ; இருக்கையிடுதற்குரிய மேடை ; 
மசிக்கூடு - எழுதும் மைவைக்குங் குப்பி . 

சப்பரம் ; காண்க : கொம்மட்டிமாதுளை. 
மசிகம் - புற்று . 

மஞ்சரி - தளிர் ; பூங்கொத்து : பூமாலை ; மலர்க் 
மசித்தல் - கடைதல் முதலியவற்றால் குழையச் 

காம்பு ; ஒழுக்கம் ; ஒரு நூல்வகை ; மருந்து 
செய்தல் ; குழப்புதல் . 

வகை ; முத்து ; நாயுருவிச்செடி ; பண்வகை . 
மசிதல் - வழுவழுப்பாயிருத்தல் ; விட்டுக் மஞ்சரிப்பா -- நூல்வகை . 
கொடுத்தல் . 

மஞ்சள் - செடிவகை ; மஞ்சள் நிறம் ; எலுமிச்சை ; 

காண்க : மஞ்சட்குருவி . 
மசிபதம் - இறகுபேனா . 
மசிமையிலி - நாணமில்லாதவன் . 

மஞ்சள் வெயில் - மாலைநேர வெயில் . 
மசியல் - கடைந்து செய்த உணவு முதலியன . 

மஞ்சளாலாத்தி - கண்ணேறு போக்க மஞ்சள் 
மசிர் - அறுகம்புல் ; மயிர் . 

நீரால் எடுக்கும் ஆராத்தி . 
மசுக்கரம் - மூங்கில்மரம் . 

மஞ்சன் - ஆண்மகன் ; மஞ்சள் நிற முடையவன் . 

மஞ்சனசாலை - குளியலறை . 
மசுரம் கடலை . 

மஞ்சனநீர் - முழுக்குநீர் . 
மசூதி - பள்ளிவாயில் . 

மஞ்சனம் - நீராட்டம் ; காண்க : மஞ்சனநீர் . 
மசூரம் - மூட்டுப்பூச்சி ; தானியவகையுள் ஒன்று . 
மசோதா - சட்ட முன்வடிவு , சட்டமாவதற்கு மஞ்சனமாடுதல் - நீராடுதல் . 

மஞ்சனி - காண்க : வேலிப்பருத்தி ; பெண் . 
முன் சட்டப் பேரவைக்குக் கொணரப்படும் 
சட்ட நகலின் குறிப்பு ; மூலப்பத்திரத்துக்கு மஞ்சா - காண்க : இலைக்கள்ளி . 

மஞ்சாடி - ஒரு மரவகை ; 
முன் குறிக்கப்படும் நகல் . 

காண்க : மஞ்சாளி ; 

செவ்வள்ளி ; நுணாப்பட்டை . 
மஞ்சகம் - கட்டில் ; கொக்குவகை , 

மஞ்சாடிமரம் - ஒரு மரவகை . 
மஞ்சட்காப்பு - காப்பாக நெற்றியிலிடும் மஞ்சள் 

மஞ்சாரி - காண்க : கஞ்சாங்கோரை . 
பொட்டு ; கோயிலில் தெய்வங்களுக்குச் 

மஞ்சாளி - இரண்டு குன்றிமணி எடைகொண்ட 
சாத்தும் அரைத்த மஞ்சட் குழம்பு ; ஓலைக்கு 

மஞ்சாடி வித்து . 
மஞ்சற் பூசுதல் . 

மஞ்சி - சிறுவரம்பு ; படகு ; சணல் நார் ; காண்க : 
மஞ்சட்காமாலை - ஒரு கண்நோய்வகை . 

சணல் ; குறுமாடி ; மூடுபனி ; சுங்கம் வாங்கி ; 
மஞ்சட்குருவி - ஒரு குருவிவகை . 

புல்வகை . 
மஞ்சட்குளி - மஞ்சள் தேய்த்துக் குளிக்கை ; 

மஞ்சிகம் - பெட்டி ; தாளிக்கொடி . 
மஞ்சள் நீர் விளையாட்டு . 

மஞ்சிகன் - நாவிதன் . 
மஞ்சட்கொத்து - கிழங்குடன் கூடிய மஞ்சட்செடி . | மஞ்சிகை - பெட்டி ; கொட்டாரம் ; தொம்பை ; 
மஞ்சட்பால் கொடுத்தல் - தத்தெடுத்தல் . 

தாளிக்கொடி ; கையாந்தகரை ; காதணிவகை . 
மஞ்சட்பாவாடை ஊர்த்தேவதைகளை 

மஞ்சிட்டி - ஒரு நீர்ப்பூடுவகை . 
வழிபடும்போது அணியும் மஞ்சள் நீரில் 

மஞ்சிபலை - வாழை . 
தோய்த்த புத்தாடை . 

மஞ்சிமம் - அழகு . 
மஞ்சட்பூ - காண்க : பவழமல்லிகை . 

மஞ்சிரம் - காலாழி . 
மஞ்சட்பூச்சு - மகளிர் குளிக்கும்போது மஞ்சள் 

மஞ்சில் - முதுவரப்பு வழி ; பாதையில் தங்கிச் 
அரைத்துப் பூசிக்கொள்கை . 

செல்லும் இடம் . 
மஞ்சணம் - பற்பொடி . 

மஞ்சிலிக்கான் - திருநீற்றுப்பச்சை . 
மஞ்சணீர் - நல்ல காலத்தில் பயன்படுத்தும் மஞ்சிலை - செங்கல் . 
மஞ்சட் கரைத்த நீர் ; கலியாணத்தில் மஞ்சிவிரட்டு - காண்க : சல்லிக்கட்டு . 

ந்தினர் மீது மஞ்சள் நீர் தெளிக்கும் மஞ்சிறு - காண்க : கையாந்தகரை . 
சடங்கு . 

மஞ்சீரம் - காற்சிலம்பு . 
மஞ்சணீர்ச்சீட்டு - வளர்ப்புப் பிள்ளையை 

மஞ்சு - அழகு ; அணிகலன் ; மேகம் ; வெண் 
எடுத்தற்கு உரித்தாக்குஞ் சீட்டு . 

மேகம் ; பனி ; மூடுபனி ; யானையின் முதுகு ; 
மஞ்சணீர்நதி - காஞ்சிபுரத்தருகில் ஓடும் வேகவதி களஞ்சியம் ; கட்டில் ; குறுமாடியின் அடைப்பு ; 
ஆறு . 

வீட்டு முகடு ; இளமை ; வலிமை . 


மஞ்சுகம் 


837 


மட்டுமிஞ்சுதல் 


சேறு . 


வகை . 


மஞ்சுகம் - கொக்குவகை . 

மட்டறிதல் - அளவறிதல் ; மதிப்பிடுதல் ; பழகியறி 
மஞ்சுளம் - அழகு ; மிருது . 

தல் ; ஒப்பிடுதல் ; குறிப்பறிதல் . 
மஞ்சூடை - பெரிய கூடை ; பெட்டி . 

மட்டன் - மூடன் . 
மஞ்சூர்நகல் - சரிபார்த்து ஒப்புக்கொண்ட படி . மட்டனம் - பூசுகை . 
மஞ்சூரம் - கடலை . 

மட்டாய் - மிதமாய் ; வேண்டியவளவாக ; ஏற்கத் 
மஞ்ஞை - மயில் . 

தக்கதாக ; செட்டாக . 
மஞ்ஞையீர்க்கு - மயிலிறகு . 

மட்டாயுதம் - வாள் . 
மஞ்ஞையூர்தி - மயில் ஊர்தியனாகிய முருகக் மட்டி - மூடன் ; ஒழுங்கின்மை ;; பரும்படியாக 
கடவுள் . 

அரைத்த சுண்ணச்சாந்து ; பரும்படி ; மக்கு ; 
மட்கலம் - மட்பாண்டம் . 

சிப்பிமீன் ; ஆயுதம் ; மண்டலிக்கை ; வாழை 
மட்குகை - மண்குகை ; மழுங்குதல் . 

வகை . 
மட்குதல் - ஒளிமங்குதல் ; வலிகுன்றுதல் ; மட்டிடுதல் - காண்க : மட்டறிதல் . 
மயங்குதல் ; அழுக்கடைதல் ; அழிதல் . 

மட்டித்தல் - அழித்தல் ; முறித்தல் ; பேசுதல் ; 
மட்சாந்து - சுவர்கட்ட உதவும் குழைத்த மண் மெழுகுதல் ; பிசைதல் ; உறுதிசெய்தல் ; 

மண்டலித்தல் ; வட்டமாக்கு தல் . 
மட்சுவர் மண்ணாலாகிய சுவர் . 

மட்டித்தனம் - மூடத்தனம் . 
மட்டக்கோல் - சமனறியும் தச்சுக்கருவி ; கொத்து மட்டித்தையல் - பரும்படியான தையல் . 
வேலைக் கருவிகளுள் ஒன்று . 

மட்டிப்பால் மர வகை ; ஒரு மணப்பொருள் 
மட்டங்கட்டுதல் - தளம் முதலியவற்றின் ஏற்றத் 
தாழ்வைச் சமனாக்குதல் ; தராசின் தட்டு மட்டியம் - எழுவகைத் தாளத்துள் ஒன்று . 
களைத் தடைப்பொருளிட்டுச் சமனாக்குதல் . 

மட்டிலை - காண்க : பச்சிலை. 
மட்டச்சுவர் - சிறுசுவர் . 

மட்டு - அளவு ; எல்லை ; எதிர்பார்ப்பு மதிப்பு ; 
மட்டஞ்செய்தல் - சமனாக்குதல் ; செவ்விதாகச் 

மிதம் ; சாமானியம் ; நிலவளவுவகை ; ஒப்பு ; 
செய்தல் . 

சிறுமை ; தாழ்வு ; குறைவு ; தேன் ; கள் ; சாறு ; 
மட்டத்துருத்தி - நீர் முதலியன வீசுங் கருவிவகை ; 

காமபானம் ; மதுவைக்குஞ் சாடி ; மணம் . 
கம்மக்கருவிவகை ; நறுமணம் புகைக்கும் கலம் . 

மட்டுக்கட்டுதல் - நிதானித்தல் ; இனம் அறிந்து 
மட்டந்தட்டுதல் - சமனாக்குதல் ; செருக்கடக்கு 

கொள்ளுதல் ; உணர்தல் ; மதிப்பிடுதல் ; அனு 
தல் . 

மானித்தல் ; அளவுக்குட்படுத்தல் ; தடுத்தல் ; 
மட்டப்பலகை - சமனறியுந் தச்சுக்கருவி ; மணி 

சரிநிலைக்கு வருதல் . 
யாசிப்பலகை ; வயலில் மண்கொண்டு செல்லும் 
தட்டுப்பலகை ; சமனிலை காட்டுங் கொத்துக் மட்டுக்குமிஞ்சுதல் - அளவுகடத்தல் . 
கருவி ; உயர்வு தாழ்வுகளைக் காட்ட உதவும் மட்டுக்குழி - அளவாக வெட்டிய குழி . 
அளவுகோடிட்ட பலகை . 

மட்டுக்கோணம் - நேர்கோணம் . 
மட்டப்பொன் - மாற்றுக் குறைவான பொன் . 

மட்டுக்கோல் - அளவுகழி . 
மட்டம் - அளவு ; சமனிலை ; 

அளவுகோல் ; மட்டுத்தப்பு - நிதானமின்மை . 
எல்லை ; எதிர்பார்ப்பு ; ஒப்பு ; சிறுமை ; தாழ்வு ; மட்டுத்தப்புதல் - இலக்குத் தவறுதல் ; மரியாதை 
மிதம் ; செட்டு ; மைய நிலை ; சிறுகுதிரை ; ஆண் தவறுதல் ; அளவுகடந்து செலவிடுதல் ; மித 
யானைக்குட்டி ; வாழை , கரும்பு முதலிய மிஞ்சுதல் . 
வற்றின் கன்று ; பொன் மணியின் உறுப்பு ; ஒரே | மட்டுத்திட்டம் - மதிப்பு ; அளவு ; நன்னடத்தை . 
உயரமுள்ள நிலை ; சம வெண் ; மூன்று மட்டுப்படுதல் - அளக்கப்படுதல் ; வரையறைப் 
ஒத்துடைய தாளம் ; குறைவு ; கேடகம் ; கள் . படுதல் ; உணரப்படுதல் ; குறைதல் . 
மட்டம் பார்த்தல் - பாதை , சுவர் முதலியவற்றின் மட்டும் - வரை ; மாத்திரம் . 
ஒழுங்கைக் கவனித்தல் . 

மட்டுமதிப்பு - தகுதிக்கேற்ற மரியாதை ; 
மட்டம்பிடித்தல் - சமனாக்குதல் ; மதிப்பிடுதல் . நன்னடை . 
மட்டம் போடுதல் - வேண்டு மென்று வேலை மட்டுமதியம் - சரியளவு ; அளவு ; மதிப்பு : நன் 
முதலியவற்றிற்கு வாராதிருத்தல் . 

னடத்தை . 
மட்டம் வெடித்தல் - கிளைகப்புகள் உண்டாதல் . மட்டுமரியாதை - காண்க : மட்டுமதிப்பு . 
மட்டவேலை - பரும்படியான வேலை . 

மட்டுமிஞ்சுதல் - அளவு மீறுதல் . 


மட்டை 


838 


மடமயில் 


- 


- 


மட்டை தென்னை , பனை முதலியவற்றின் மடங்கக்கூறுதல் - திரும்பக்கூறு தல் . 
மடல் ; தேங்காயின் மேல்தோடு ; நாற்பத் மடங்கடித்தல் - தோற்றோடச் செய்தல் ; 
தைந்து கவளிகொண்ட வெற்றிலைக் கட்டு ; திரும்பச் செய்யும்படி பண்ணுதல் . 
பந்தடிக்கும் மட்டை ; பாம்பு ; மொட்டை ; மடங்கல் வளைகை ; கோணம் ; 

மீளுகை ; 
அட்டை ; உடற்குறை ; மூடன் ; பயனற்றவர் ; மழுங்கிப்போகை ; அடக்கம் ; ஒடுக்கம் ; முடிவு ; 
பயனற்றது ; ஒரு 

மட்டமான நெல்வகை ; இடி ; வடவைத்தீ ; ஊழிக்காலம் ; யமன் ; 
மாசுள்ள நெல்மணி; பிணம் . 

யமனேவல் செய்யுங் கூற்றம் ; சிங்கம் ; காண்க : 
மட்டைத்தும்பு - பனை நார் . 

நரசிங்கம் ; யாளி ; நோய்வகை ; முற்றிய கதிர் 
மட்டையர் சமணர் . 

கோடைப்பயிர் ; காண்க : தாழை . 
மட்பகை - மட்கல மறுக்குங் கருவி ; குயவன் . மடங்கலர் - பகைவர் . 
மட்பகைஞன் - குயவன் . 

மடங்கலூர்தி - சிங்க ஊர்தியையுடைய துர்க்கை . 
மட்பலகை சுடாத செங்கல் . 

மடங்கற்கொடியோன் - சிங்கக் கொடியோனாகிய 
மட்பாண்டம் - குயக்கலம் . 

வீமன் . 
மட்பாம்பு - காண்க : ஆதிசேடன் . 

மடங்காநீர் - வற்றாத நீரூற்று .. 
மடக்கடி - கோணல் ; சமனின்மை ; அபாயம் ; மடங்கு - அளவு ; அடக்கம் ; தண்டவரி ; நோய் ; 

தந்திரம் ; வலைக்குட்படுத்துகை ; சூதுமொழி . இழைக்கயிறு ; நிறைவகை . 
மடக்கம் வளைவு : பணிவு ; 

மனவடக்கம் ; மடங்குதல் - வளைதல் ; முடங்குதல் ; கோணு 
வணக்கம் ; நோய் திரும்புகை . 

தல் ; வளைந்து செல்லுதல் ; மீளுதல் ; சொல் 
மடக்கிடுதல் - மேற்செல்லாது தடுத்துவைத்தல் ; 

முதலியன திரும்ப வருதல் ; திருகுறுதல் ; குறை 
வாய்மடுத்தல் . 

தல் ; சுருங்குதல் ; ஒடுங்குதல் ; நெளிதல் ; 

கீழ்ப்படு தல் ; தாழ்தல் ; செயலறுதல் ; கடுமை 
மடக்கிளி - இளங்கிளி; பெண் ; ஒரு மீன்வகை . 

யடங்குதல் ; நிறுத்தப்பெறுதல் ; தடுக்கப் 
மடக்கு - மூலைமுடுக்கு ; வளைவு ; திருப்பு ; 

படுதல் ; வாயடங்குதல் ; சொத்து முதலியன 
மடிப்பு ; பிடிக்குள் மடக்கிவைக்கும் கத்தி ; 

ஒருவன்பால் அடைந்துவிடுதல் . 
தடை ; மாறிமாறி வருகை , தாறுமாறு ; 

மடத்தகை – இளமைத்தன்மை . 
நிலவளவுவகை; பெரிய மண்ணகல் ; செய்யுளில் 

மடத்தனம் - அறியாமை . 
சொல் , சீர் முதலியன பொருள் வேறுபட்டு 

மடந்தை - பெண் ; பதினான்கு 
மீண்டும் மீண்டும் வருவதாகிய சொல்லணி 

பத்தொன்பது வயதுவரையுள்ள 

பெண் ; 
வகை ; ஒரு தடவையில் உட்கொள்ளக்கூடிய 

பருவமாகாத பெண் ; சேம்புவகை . 
நீர் . 

மடந்தையாயிருத்தல் - மகப்பெறும் பருவத்தின 
மடக்குக்கட்டில் - மடிக்கக் கூடிய கட்டில் . 

ளாதல் . 
மடக்குதல் - மடித்தல் ; திருப்புதல் ; மாறிமாறிச் 

மடநடை 

மென்னடை . 
செய்தல் ; வென்று கீழ்ப்படுத்துதல் ; வாயடக்கு மடநோக்கு - மருண்ட பார்வை . 
தல் ; கால் நடை முதலியவற்றை ஒருசேர 

மடப்பம் - பேதைமை ; மென்மை இணக்கம் ) 
அடக்கிவைத்தல் ; பண்டம் முதலியவற்றைத் 

ஐந்நூறு ஊருக்குத் தலையூர் ; 
தன்வயப்படுத்துதல் ; ஒதுக்கிக்கட்டுதல் ; 

மனையிற் பெண் ; மருதநிலத்தூர் . 
தடுத்தல் ; அழித்தல் ; பணிவாக்குதல் ; தானிய 

மடப்பள்ளி , 1 
அரியறுத்தல் ; உடற்கட்டுக் குலைத்தல் ; | மடப்பளி 

காண்க : மடைப்பள்ளி . 
மருந்து முதலியவற்றின் கடுமை முதலிய மடப்பற்று - மடத்தைச் சார்ந்த சொத்து . 
வற்றை முறித்தல் ; உடுத்துதல் ; திரும்பத் மடப்புறம் - மடத்துக்கு 

- மடத்துக்கு விடப்பட்ட இறையிலி 
திரும்ப வருதல் . 

நிலம் . 
மடக்குப்பிடிக்கத்தி - பிடிக்குள் மடக்கிவைக்கும் மடம் - அறியாமை ; பொருண்மை அறியாது 
கத்திவகை . 

திரியக்கோடல் ; பேதைமை ; அழகு 
மடக்குமடக்கெனல் - நீர் குடிப்பதால் 

மென்மை ; இணக்கம் ; முனிவர் வாழிடம் ; 
டாகும் ஒலிக்குறிப்பு . 

சத்திரம் ; சாவடி ; கோயில் ; இடம் ; தேர் ; 
மடக்கு மேசை - கால்களை மடக்கி 

வைத்தற் பிரமசாரிகளும் துறவியரும் வாழும் இடம் . 
குரிய மேசை . 

மடமடத்தல் - ஒலித்தல் . 
மடக்குவரி - இரண்டாம் விளைச்சலின்மேல் மடமடெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு | விரைவுக் 
விதிக்கும் வரி ; வரிமேல் வரி . 

குறிப்பு . 
மடக்கொடி - பெண் . 

மடமயில் - அழகிய பெண் . 


முதல் 


அரண் 


} 


உண் 


மடமான் 


839 


மடியேற்றல் 


உடை 


ல் ; 


மடமை 


பனை 


மட ஜலதுதல் } - தலைவியை அடைதல் வேண்டிக் 


- 


- 


மடமான் பெண் . 

மடிகட்டுதல் - ஆசார 

ணி 

த 
பேதைமை . 

ஆடையை 

உலர்த்தல் ; மணப்பெண்ணின் 
மடல் 

முதலியவற்றின் ஏடு ; தோண் மடியில் வெற்றிலை பாக்கு பழங்கட்டுதல் ; 
மேலிடம் ; கை ; ஏற்றக்கழி ; 

ஏற்றக்கழி ; பனங்கருக்கு ; அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல் . 
காண்க : மடன்மா ; உலாமடல் ; பூவிதழ் ; கிளை ; மடிச்சீலை - ஆசார உடை ; கோவணம் ; மடியிற் 
சிறுவாய்க்கால் ; கண்ணிமை ; திருநீறும் கட்டிக்கொள்ளும் பணப்பை.. 
சந்தனமும் வைக்குங் கலம் ; சோளக்கதிர் மடிசஞ்சி - புல் அல்லது கம்பளியாலான பை . 
முதலியவற்றின் மேலுறை ; காதுமடல் ; ஆயுத | மடித்தல் - மடக்கு தல் ; வளைத்தல் ; பேச்சில் 
வலகு . 

மடங்க வடித்தல் ; அழித்தல் ; உழக்கு தல் . 
மடலவிழ்தல் - இதழ்விரிதல் .. 

மடிதடவுதல் - பிறன் பொருளைக் கவர்தல் ; 
மடலி - இளம்பனை . 

ஏதேனும் மறைத்து வைத்திருப்பதைப் 
, தலைவன் 

காதலித்த 

பார்க்க 

மடியை ஆராய்தல் . 
தலைவியை அடைதல் வேண்டிப் மடிதல் - மடங்குதல் ; நுனிமழுங்குதல் ; தலை 
பனைமடலால் ஆன குதிரையின் மீது ஏறுதல் . சாய்தல் ; வீழ்தல் ; வாடுதல் ; சுருளுதல் ; 
மடவரல் - பெண் ; மடப்பம் . 

முயற்சி அறு தல் ; தூங்குதல் ; சுருங்குதல் ; 
மடவள் - அறிவிலாள் . 

ஊக்கங்குறைதல் ; அழிதல் ; சாதல் ; தானியங் 
மடவளாகம் - கோயிலைச் சூழ்ந்துள்ள தெரு . கேடுறுதல் ; திரண்டு செல்லுதல் ; கொப்புளம் 
மடவன் - அறிவிலான் . 

உடைதல் ; மறத்தல் . 
மடவாதல் - மடப்பம் வருதல் . 

மடிதாறு 

உடையின் பின்கச்சம் . 
மடவாயம் மகளிர் விளையாட்டுக் கூட்டம் . 

மடிப்பணம் - கைப்பணம் . 
மடவார் - பெண்டிர் ; மூடர் . 

மடிப்பிச்சை - மடிச்சீலையில் வாங்கும் பிச்சை ; 
மடவாள் பெண் . 

தாழ்மையாகக் கேட்கும் இரத்தற்பொருள் . 
மடவியர் காண்க : மடவார் . 

மடிப்பிளை ( னை ) - வங்கமணல் . 
மடவை - கவைக்கால் ; துடுப்பு ; காண்க : தணக்கு ; 

மடிப்பு ஒன்றைப் 

பகுதிகளாக மடித் 
மீன்வகை . 

திருப்பது ; மடித்துத் தைக்கும் தையல் ; 
மடவைக்கெண்டை ஒரு மீன்வகை . 

மடிப்படையாளம் ; மோசம் ; தொந்திமடிப்பு ; 
மடவோர் காண்க : மடவார் . 

இருபோகம் . 
மடற்பனை - கருக்கு மட்டை விழாத ஆண்பனை . 

மடிப்புக்காரன் - வஞ்சகன் . 
மடற்பாளை - பூம்பாளை . 
மடன் - அறியாமை ; அறிவிலான் ; கொளுத்தக் 

மடிப்புடைவை - மடித்தலுடைய ஆடை ; மகளிரின் 
கொண்டு கொண்டது விடாமை . 

ஆசாரச் சீலை . 
மடன்மா - காதலித்த தலைவியைப் 

மடிப்புப்பேச்சு - கவர்பொருள் படும் சொல் . 

பெறா 
விடத்துத் தலைவன் ஏறுதற்பொருட்டுப் மடிப்பை - அடிப்பை ; காண்க ; மடிசஞ்சி ; அரை 
பனங்கருக்காற் குதிரைபோல் செய்த ஊர்தி . 

மடியிற் கட்டிய பை . 
பாண்டவகை . 

மடிபிசைதல் - பால் சுரக்கும்படியாகப் பசுவின் 
மடாதிபத்தியம் - கோயில் 

மடத்தின் 

மடியைத் தடவுதல் . 
ஆளுகை . 

மடிபிடி -- மடிச்சீலையிற் பிடிக்கும் 
மடாரெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

கட்டாயப்படுத்தல் ; சண்டை . 
மடாலயம் - முனிவர் வாழுமிடம் ; பிரமசாரிகளும் மடி பிடித்தல் - கட்டாயப்படுத்தல் ; வழக்காடு 
சந்நியாசிகளுமான ஆசாரியார் வாழும் இடம் . 

தல் ; வலுவிற் சண்டைக்கு அழைத்தல் . 
மடி - மடங்குகை ; வயிற்றுமடிப்பு ; 

வயிறு ; 

மடிமாங்காய் போடுதல் , பொய்க் குற்றஞ் 
அரை ; மடித்த தொடையின் மேற்பாகம் ; 
மேற்பாகம் ; மடிமாங்காயிடுதல் 

சாட்டுதல் ; இலஞ்சங் 
ஆடை ; தாள் முதலியவற்றின் மடிப்பு ; பை 

கொடுத்தல் . 
போன்ற முந்திச்சுருக்கு ; வலைவகை ; 

சோம்பல் . 
முதலியவற்றின் முலையிடம் ; அடக்கம் ; | மடியில் - கூடாரம் . 
தனிமை ; சோம்பல் ; சோம்பலுடையவன் ; மடியிறக்குதல் - ஈனுதற்கு முன் பசுவின் 

மடி 
நோய் ; மீன்வலையோடு சேர்ந்த பெரும்பை ; பருத்தல் . 
கேடு ; பகை ; பொய் ; தீநாற்றம் ; ஆடைவகை ; மடியுறை - விம்மிதம் . 
தீட்டில்லா நிலை ; இரட்டைக் கட்டுமரம் ; 
சோறு ; தாழை ; தாழைவிழுது ; மடங்கு . 

. 


மடா 


அல்லது 


பிடி ; 


} 


பசு 


மடிமை 


மடியேந்துதல், } - இரத்தல் . 


840 


மடிவிடுதல் 


மண்டலநிலை 


- 


மண்கிடங்கு, } 


மடிவிடுதல் - காண்க : மடியிறக்குதல் . 

மண்கணை - குடமுழவு வகை; முழவுப்பொது . 
மடிவித்தல் - கொல்லுதல் ; முனைமழுங்கச் செய் மண்கல் செங்கல் ; வெள்ளைச் சுக்கான்கல் . 
தல் . 

மண்ணெடுத்த குழி ; கல்லறை ; 
மண்கிணறு 

களிமண்ணில் தோண்டிய 
மடிவு - சோம்பல் ; ஊக்கக்குறைவு ; அழிவு ; 

கட்டப்படாத கிணறு ; மணற்பாங்கில் 
சாவு . 

தோண்டப்பட்ட கிணறு . 
மடிவை தழை . 
மடு - நீர் நிலை; குளம் ; ஆற்றிடைப் பள்ளம் . மண்குகை - நிலவறை ; குளவிக்குகை . 

மண்ணாலான குகை . 
மடுத்தல் - உண்ணுதல் ; நிறைத்தல் ; சேர்த்தல் ; 

பின் 
அடக்கிக்கொள்ளுதல் ; ஊட்டுதல் ; தீமூட்டு | மண்குத்து நோவு - மகப்பேற்றுக்குப் 
தல் ; 

அமிழ்த்துதல் ; குத்துதல் ; மோசம் உண்டாகும் நோவு . 
பண்ணுதல் ; விழுங்குதல் ; மயக்கு தல் ; | மண்கும்பம் - மண்ணாலான மேடு . 
செலுத்துதல் ; இடையூறு எதிர்ப்படுதல் . மண்குளித்தல் - புழுதியாடு தல் . 
மடுப்படுத்தல் - ஆழ்ந்திருத்தல் . 

மண்கூட்டாளன் - குயவன் . 
மடுப்பு - அடைவு ; நிறைப்பு ; உண்கை ; மோசஞ் மண்கொட்டு - காண்க : மண்வெட்டி . 

செய்கை ; ஏமாற்றம் ; கேடு ; காண்க : மடிப்பு . மண்கொத்தளம் - மண்ணாற் செய்த மதிலுறுப்பு . 
மடுவங்கரை - குளக்கரை . 

மண்சாந்து - குழைத்த சேறு . 
மடை -- சமையல்வேலை; சோறு ; தெய்வபலி ; மண்சிலை - கற்காவி . 
மதகு ; தொளை ; மதகுபலகை ; நீரணை ; மண்சீலை - மருந்தைப் புடமிடக் கலத்தின்மேல் 
ஓடை ; அணிகலக் கடைப்பூட்டு ; பழைய சுற்றும் மண்ணூட்டிய துணி . 
நாணயவகை ; ஆயுதமூட்டு ; ஆணி ; பகுதி . 

மண்செய்கை காண்க : மண்வேலை . 
மடைக்கடல் - ஆறு கடலொடு கலக்கும் இடம் . 

மண்சேய் - நிலமகள் மகனாகிய செவ்வாய் . 
மடைக்கலம் - சமையற்பாண்டம் .. 

மண்டக்கம் - முத்துக்குளிப்பவர்களை இழுக்குங் 
மடைகோலுதல் - வயலுக்கு நீர்பாய்ச்சுதல் . 

கயிறு . 
மடைத்தலை -மதகு . 

மண்டக்கன் , முத்துக்குளிப்பவனைக் 
மடைத்தனம் - காண்க : மடத்தனம் . 

மண்டக்காள் கொண்டு மேலிழுப்பவன் . 
மடைத்தொழில் - சமையல்வேலை . 

மண்டக்கு - காண்க : மண்டக்கம் . 
மடைத்தொழிலோன் - சமையற்காரன் . 

மண்டகப்படி - கேலி ; அடி ; காண்க : மண்டபச் 
மடைநூல் - அட்டிற்கலை . 

செலவு . 
மடைப்பள்ளி - கோயில் முதலியவற்றின் அடுக் மண்டகம் - சருக்கரை போடாத கோதுமைப்பூரி ; 
களை ; ஒரு சாதி ; அரண்மனைச் சரக்கறைத் 

அலங்காரப் பந்தல் ; திருநாளில் சுவாமி தங்கு 
தலைவன் . 

வதற்காகக் கட்டப்பட்ட கற்கட்டடம் ; 
மடை பரவுதல் - அலங்கார நிவேதனஞ் செய்தல் . 

சாவடி . 
மடைமாறி - புரட்டுக்காரன் . 

மண்டபச்செலவு - உற்சவமூர்த்தி மண்டபத்தில் 
மடைமுகம் - மதகு ; காண்க : மடைக்கடல் . 
மடையடைத்தல் - நீர்பாயுங் காலை 

எழுந்தருளுவதற்காகச் செய்யும் செலவு . 
மூடுதல் ; 

மண்டபப்படி - அலங்கார 
தீர்மானமான விடை சொல்லுதல் . 

நைவேத்தியம் ; 
மடையன் - சமையற்காரன் ; 

திருவிழாவில் சுவாமி தங்குமிடம் ; திருநாட் 

நீர்மடை திறப் 
போன் ; அறிவிலான் . 

சிறப்பு ; காண்க : மண்டபச் செலவு . 
மடையான் - நீர்மடை திறப்போன் ; ஒரு பறவை 

மண்டபம் - திருநாளில் சுவாமி தங்குவதற்காகக் 

கட்டப்பட்ட கற்கட்டடம் ; மந்திரச் சக்கரம் ; 
வகை ; உள்ளான்வகை . 
மண் - நிலவுலகம் ; நீராடுங்கால் பூசிக்கொள் 

அலங்காரப் பந்தல் ; சாவடி . 

களும் 
பத்துவகை மண் ; பூமி ; புழுதி ; காண்க : 

மண்டபவெழினி - கூடாரம் . 
திருமண் ; தரை ; 

மண்டம் - நீர்மப்பொருளைக் 
சுண்ணச்சாந்து ; 
அணு ; 

காய்ச்சும் போது 
மத்தளம் முதலியவற்றில் பூசும் மார்ச்சனை ; 

அல்லது புளிப்புச் சேர்க்கும் பொழுது 
மனை ; வயல் ; கழுவுகை ; ஒப்பனை ; 

மேலெழும் ஏடு ; தயிரேடு ; ஆமணக்கஞ்செடி . 
மாட்சிமை . 

மண்டர் - படைவீரர் . 
மண்கட்டுதல் - புற்றுக்கட்டுதல் ; உலோகங்களை மண்டலசெயம் - திக்குவிசயம் . 
உருக்குவதற்காகக் கருக்கட்டுதல் . 

மண்டலநிலை - வில்லோர் நிலையுள் ஒன்று . 


கயிறு 


} 


-- 


மண்டலம் 


841 


மண்ணறை 


மண்டில 


மண்டலம் - நாடு ; வட்டம் ; பூமி ; வட்டவடிவம் ; | மண்டிலம் - வட்டம் ; வட்டவடிவம் ; வட்டமா 
சூரியவீதி ; நாட்டுப்பகுதி ; பாம்பு முதலிய யோடுகை ; குதிரை ; குதிரைநடைவகை ; பூமி ; 
வற்றின் சுற்று ; வட்டவடிவமான படைவகுப்பு சூரியன் ; சந்திரன் ; பரிவேடம் ; வானம் ; 
வகை ; நாட்டின் பெரும்பகுதி ; ஊர் ; மந்திரச் கண்ணாடி ; நாட்டின் பெரும்பகுதி ; ஊர் ; 
சக்கரம் ; தேசிக்கூத்தின் வகை ; 40 , 41 அல்லது தேசிக்கூத்தின்வகை . 
45 நாள் கொண்ட கால வளவு : 

குதிரை மண்டிலமாக்கள் - நாட்டின் பகுதியை ஆளும் 
நடைவகை ; கூட்டம் ; பரிவேடம் ; அபிநய 

அதிகாரிகள் . 
வகை ; நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று ; மண்டிலயாப்பு - நாற்சீரடிச் செய்யுள் . 
அடையாளம் ; வில்லோர் நிலையுள் ஒன்று . 

மண்டிவியாபாரம் - மொத்த வாணிகம் . 
மண்டலம்போடுதல் - பாம்பு முதலியன வட்ட 

மண்டு - செறிவு ; மிகுதி ; மூடன் ; பொதுவிடம் . 
மாகச் சுற்றியிருத்தல் ; சுற்றிச்சுற்றி வட்ட மண்டுகால் - முட்டுக்கால் . 
மிடுதல் ; சக்கரம் முதலியன வரைதல் ; காண்க : 

மண்டுதல் - நெருங்குதல் ; விரைந்து செல்லுதல் ; 
மண்டலமிடுதல் . 

திரளுதல் ; கடுமையாதல் ; மிக ஒளிவிடுதல் ; 
மண்டலமழை - எங்கும் பொழியும் மழை . 

அதிகமாதல் ; ஈடுபடுதல் ; செலுத்துதல் ; 
மண்டலமாக்கள் - அரசர் ; காண்க : 

நெருங்கித் தாக்குதல் ; நிரம்ப உண்ணுதல் 
மாக்கள் . 

சேரவிணைத்தல் ; மூண்டு பொருதல் : 
மண்டலமிடுதல் -- காண்க : மண்டலம்போடுதல் ; கவர்தல் ; தாங்குதல் . 
நீர் தெளித்துத் தடவி இடம் பண்ணுதல் ; ஒரு மண்டூகம் - தவளை ; மூடன் ; காண்க : மண்டூரம் . 
மண்டலகாலம் வழிபடுதல் ; பரிவேடங் மண்டூகை - விலைமகள் .. 
கொள்ளுதல் . 

மண்டூர சிந்தூரம் - இரும்புக்கிட்டத்தாற் செய்த 
மண்டலவந்தாதி - ஈ 

தி - ஈற்றடியிறுதியும் முதலடி செந்நிறப் பொடி . 
முதலும் ஒன்றாகவரும் அந்தாதிவகை . 

மண்டூரம் - இரும்புக்கிட்டம் . 
மண்டலவியூகம் - வட்டமாக அமைக்கும் படை 

மண்டை தலை ; தலையோடு ; 

தென்னை 
வகுப்பு . 

முதலியவற்றின் தலைப்பக்கம் ; 

தலைப்பக்கம் ; இரப்போர் 
மண்டலாகாரம் - வட்டவடிவம் . 

கலம் ; கலம் ; ஓரளவை ; விலைமகள் . 
மண்டலி - ஒரு பாம்புவகை ; காட்டுப்பூனை ; ஒரு மண்டைக்கண் - குழிந்த கண் . 
எலிவகை ; நாய் ; கூட்டம் ; பூமி . 

மண்டைக்கரப்பான் - தலையில் வரும் கரப்பான் 
மண்டலிகன் - காண்க ! மண்டலீகன் . 

நோய்வகை . 
மண்டலிசிதம் - கடுகு ; தேன் ; வியர்வை . 

மண்டைக்கருவம் - மிகுசெருக்கு . 
மண்டலித்தல் - காலை வளைத்து வட்டமாக்கு மண்டைக்கனம் - நீர்க்கோவையால் தலை கனத் 


தல்; காண்க : மண்டலம்போடுதல் ; வளைத்தல் , திருக்கை; காண்க :மண்டைக்கருவம். 


-- 


இசைத்தல் . 

மண்டைக்குடைச்சல் - தலைநோவுவகை .. 
மண்டலீகன் - அரசன் ; நாட்டின் பகுதியை 

மண்டைச்சூலை - ஒரு நோய்வகை . 

. 

மண்டைப்பாணர் உண்கலம் 
ஆளும் ஆதிகாரி . 

ஏந்தி இரக்கும் 
மண்டலேச்சுவரன் , அரசன் ; சிவ தீட்சையில் பாணர்வகையார் . 
மண்டலேசன் , - மத்திய கும்பத்தின் மண்டைப்பீனசம் - பீனசநோய்வகை . 
மண்டலேசுரன் கீழிடப்படும் எந்திரம் . மண்டையோடு - தலையோடு , கபாலம் . 
மண்டா - மீன் , பன்றி முதலியவற்றைக் குத்த மண்ணகம் - நிலவுலகம் . 
உதவும் ஈட்டிவகை . 

மண்ணகமடந்தை - நிலமகள் . 
மண்டி - காலை முடக்கி முழந்தாளால் நிற்கை ; மண்ணங்கட்டி - காண்க : மண்ணாங்கட்டி .. 
வண்டல் ; தானியம் மிகுதியாக விற்கும் இடம் ; மண்ணசை காண்க : மண்ணாசை . 
மொத்தவாணிகம் செய்யும் பண்டசாலை . மண்ணடித்தல் - மண்கொணர்ந்து கொட்டுதல் ;; 
மண்டிகை - அப்பவருக்கம் . 

மண்மேடிடுதல் ; சீர்கொடுத்தல் . 
மண்டி போடுதல் , ) 

_ முழங்கால் முட்டிமேல் மண்ணம் - நீற்றிய சுண்ணாம்பு . 
மண்டியிடுதல் நிற்றல் . 

மண்ணரிநார் குயவன் வனைந்த 

கலங்களை 
மண்டிரவல் - இரவலாக வாங்கிய நகையை . 

அரியுங் கயிறு . 
வறுமையால் அடகுவைக்கை . 

மண்ணரிவாளன் - குயவன் . 
மண்டிலக்கடவுள் - சந்திரன் . 

மண்ணரைத்தல் - சோம்பியிருத்தல் . 
மண்டிலநிலை - தேசிக்கூத்தின்வகை; வில்லோர் மண்ணவர் 

மனிதர் . 
நிலையுள் ஒன்று . 

மண்ணறை - மண்பூச்சு . 


} 


106 


மண்ணன் 


842 


மணத்தல் 


- 


கால் 


பூமி . 


} 


. 


மண்ணன் - மந்தன் ; சின்னம்மை நோய்வகை . மண்ணை - பேய் ; இளமை ; மூடன் ; கூர்மழுக்கம் ; 
மண்ணாங்கட்டி - மண்கட்டி . 

காலின் கெண்டைச்சதை ; கொடிவகை . 
மண்ணாசை - நிலத்தை அடைவதிலுள்ள பற்று . மண்ணொட்டர் - மண்சுமப்போர் ; மண்வேலை 
மண்ணாந்தை - அறிவிலி . 

செய்வோர் . 
மண்ணி - மந்தன் ; ஒரு 

மீன்வகை ; 

சோழ 

மண்ணோர் - மனிதர் . 
நாட்டில் இருந்த ஓர் ஆறு . 

மண்தோண்டி 

மண் சேறுகளைத் தோண்டி 
மண்ணிடுதல் - மண்மேடிடுதல் ; 

மண்பூசுதல் ; எடுக்கும் இயந்திரம் . 
கழுவுகையில் மண்ணால் தூய்மை மண்பாக்கு - ஒரு மட்டமான பாக்குவகை . 
செய்தல் . 

மண்பாடு - பூமியின் இயல்பு . 

. 
மண்ணில் ( ல ) வேந்தன் - அரசமரம் ; முடிதும்பை ; மண்பாண்டம் - மண்ணாலான பாண்டம் . 
வெற்றிலை ; பூவரசமரம் . 

மண்பார் - கிணறு வெட்டுகையில் பாறையின் 
மண்ணிலம் 

கீழ்க் காணப்படும் கெட்டிமண் . 
மண்ணினாதம் , 1 

மண்புரை - மண் பொதிந்த வீடு . 
மண்ணினாதனம் உவர்மண் . 

மண்பூசுதல் - சுவர் முதலியவற்றிற்கு மண்சாந்து 
மண்ணீட்டாளர் - சிற்பாசிரியர் ; குயவர் ; சுதை தீற்றுதல் . 
யால் பாவை முதலியன செய்வோர் . 

மண்பொதுத்தந்தை - பிரமன் . 
மண்ணீடு திண்ணை ; 

வேயாமாடம் ; மண்பொறி - மண்ணிட்டு அதன்மேல் பொறித்த 
சாந்தினால் செய்த பாவை வடிவம் ; மாடப் இலாஞ்சனை . 
புரை . 

மண்மக்கள் - காண்க : மண்மகள் புதல்வர் . 
மண்ணீர் - கழுவ உதவும் நீர் . 

மண்மகள் - நிலமகள் . 
மண்ணீர்மை - உலகவியல்பு . 

மண்மகள் புதல்வர் - வேளாளர் , உழவர் , நான் 
மண்ணீரல் - இடவிலாவை ஒட்டியுள்ள ஈரல் . காம் வகுப்பார் . 
மண்ணுடையான் - அரசன் ; குயவன் ; நிலவுரிமைக் மண்மகன் - குயவன் . 
காரன் . 

மண்மடந்தை - நில மடந்தை ; பூலோகத்துப் 
மண்ணுண்ணுதல் - மண்ணைப் புசித்தல் ; பெண் . 
தோற்றுவிழுதல் . 

மண்மலி - காண்க: மருக்கொழுந்து . 
மண்ணுணி - காண்க: மண்ணுளிப்பாம்பு ; திருமால் ; மண்மழை , ) மண்ணாகப் பெய்யும் மழை ; 
ஒன்றுக்கும் உதவாதவன் . 

மண்மாரி வறுமை . 
மண்ணுதல் - நீராடுதல் ; மூழ்குதல் ; கழுவுதல் ; 

மண்மூசை - மருந்து செய்யவும் உலோகம் உருக் 
பூசுதல் ; செய்தல் ; அலங்கரித்தல் ; செப்பமிடு கவும் உதவும் மண்ணாலான குகை . 
தல் . 

மண்மேடிடுதல் - ஆறு , வயல் முதலியன மணலால் 
மண் 

ணுநீர் - மஞ்சன நீர் ; காண்க : மண்ணீர் . தூர்ந்து மேடாய்ப்போதல் . 
மண்ணுப்பு - உப்புவகை . 

மண்மேடு - மண்ணாலான குன்று . 
மண்ணுப்பெய்தல் - குளிப்பாட்டுதல் . 

மண்வாரி - பெருங்காற்று . 
மண்ணுமங்கலம் - அரசன் முடிபுனைந்த காலந் 

மண்வினைமாக்கள் - குயவர் . 
தொடங்கி ஆண்டுதோறும் முடிபுனைந்து மண்வெட்டி - மண்ணை வெட்டி எடுக்கும் கருவி . 
நன்னீராடுதலைக் கூறும் புறத்துறை . 

மண்வேலை - மண்ணால் கரை முதலியன இடுந் 
மண்ணுலகு - நிலவுலகம் . 

தொழில் . 
மண்ணுள்ளார் காண்க : மண்ணோர் . 

மணக்கால் 

கலியாணப் பந்தலிடுவதற்கு 
மண்ணுளிப்பாம்பு - ஒரு பாம்புவகை ; மண்ணில் முதலில் நடும் முகூர்த்தக்கால் . 
உண்டாகும் புழுவகை . 

மணக்கோல் - மன்மதனின் மலரம்பு . 
மண்ணுறுத்தல் - அலங்கரித்தல் ; கழுவுதல் ; 

மணக்கோலம் - கலியாணத்துக்குரிய அலங்காரம் . 
மஞ்சனமாட்டுதல் . 

மணங்கட்டுதல் - நறுமணமூட்டுதல் . 
மண்ணெடுத்தல் - குழியினின்று மண்ணை நீக்கு 

மணங்கல் - பெரும்பானை , 
தல் ; மண்ணைப் பறித்துக் கிளப்புதல் ; வயலை மணங்கு - ஆட்டுக்குட்டி ; நிறைவகை ; 

; அளவு ; 
வெட்டித் திருத்துதல் ; கோட்டுமண் கொள்ளு காண்க : இருவாட்சி . 
தல் . 

மணங்குலைதல் - நிலைகெடுதல் . 
மண்ணெண்ணெய் 

தைலவகை ; கன்னெய் , மணத்தல் - கமழ்தல் ; விளங்குதல் ; மணம் புரிதல் ; 
பூமியிலிருந்து எடுப்பதும் எரிப்பதற்கு புணர்தல் ; கூடியிருத்தல் ; அணைத்தல் ; கலத் 
உதவுவதுமான எண்ணெய்வகை . 

தல் ; வந்துகூடு தல் ; நேர்தல் ; பொருந்துதல் , 


} 


-- 


- 


மணத்தூண் 


843 


மணிச்சட்டம் 


.. 


- 


- 


மணத்தூண் - திருவரங்கத்தில் அரங்கநாதர் மணற்சோறு 

குழந்தைகள் 

விளையாட்டில் 
சன்னதியின் உட்புறத்திலுள்ள இரட்டைத் சோறாகக் கருதும் மணல் . 
தூண்கள் . 

மணற்பாக்கு - கெடாமலிருப்பதற்காக மணலில் 
மணந்தட்டுதல் - பரிமளித்தல் . 

புதைத்து வைக்கும் பாக்கு . 
மணப்பந்தல் - கலியாணத்தில் இடப்படும் அலங் மணாட்டு மணமகளாகும் நிலை . 
காரப் பந்தல் . 

மணாட்டுப்பெண் - மருமகள் . 
மணப்பு - நறுமணம் ; சாரம் ; புணர்ச்சி ; செல்வ மணாளன் காண்க : மணவாளன் . 
முடைமை . 

மணி - கோமேதகம் , நீலம் , பவளம் , புட்பராகம் , 
மணப்பூச்சு - உடம்பில் பூசும் சந்தனக்குழம்பு மரகதம் , மாணிக்கம் , முத்து , வைடூரியம் , 
முதலியன . 

வயிரம் என்னும் ஒன்பதுவகை இரத்தினங்கள் ; 
மணப்பெண் காண்க : மணமகள் . 

நீலமணி ; காண்க : சிந்தாமணி ; பளிங்கு ; 

; 
மணப்பொருத்தம் - இராசி , இராசித் தலைவர் , கண்மணி ; உருத்திராக்கம் ; 

தாமரைமணி 
இரச்சு , கணம் , திரிதீர்க்கம் , தினம் , மாகேந் முதலியன ; தானியமணி ; நஞ்சுநீக்குங் கல் ; 
திரம் , யோனி , வசியம் , வேதை என்னும் சந்திரகாந்தக்கல் ; மணிமாலை ; அணிகலன் ; 
பத்துக் கலியாணப் பொருத்தங்கள் ; திருமண 

உருண்டை வடிவமாயுள்ள பொருள் ; மீன் 
உடன்படிக்கை . 

வலையின் முடிச்சு ; ஆட்டின தர் ; வீடுபெற்ற 
மணம் - கூடுதல் ; நறுநாற்றம் ; மணப்பொருள் ; 

ஆன்மா ; அழகு ; சூரியன் ; ஒளி ; நன்மை ; 
மதிப்பு ; நன்னிலை ; எண்வகை மணம் . 

சிறந்தது ; கருமை ; கண்டை ; அறுபது நிமிட 
மணம்பிடித்தல் - மோப்பம் பிடித்தல் ; தீநாற்றம் 

முள்ள நேரம் ; ஒன்பது ; ஆண்குறியின் நுனி ; 
வீசுதல் ; நாற்றத்தால் இழுக்கப்படுதல் . 

பெண்குறியின் ஓர் உள்ளுறுப்பு . 
மணம்புரிதல் - கலியாணம் செய்தல் .. 

மணிக்கட்டு - கைத்தலத்திற்கும் முன்கைக்கும் 
மணமகள் கலியாணப் பெண் . 

உள்ள மூட்டுவாய் . 
மணமகன் கலியாண மாப்பிள்ளை ; கணவன் . 

மணிக்கணக்கு - கடிகாரப்படியுள்ள ஒழுங்கு . 
மணமண்டபம் - திருமணக்கூடம் . 

மணிக்கயிறு - கண்டாமணியை இழுத்தடிக்குங் 
மணமாலை கலியாணத்தில் 

மணமக்கள் 

கயிறு ; முடிச்சுள்ள சாட்டைக்கயிறு ; பாசக் 
அணியும் பூமாலை . 

கயிறு ; முத்துவடம் ; முறுக்கு 

; நன்கமைந்த 
மணமுரசு - விழாமுரசு . 

கயிறு . 
மணமுழவு - மருதநிலப் பறை . 

மணிக்காடை - சிறு காடைவகை . 
மணல் - பொடியாயுள்ள பிதிர்மண் ; மரகதக் மணிக்காம்பு - இரத்தினம் இழைத்துச் செய்த 
குற்றம் எட்டனுள் ஒன்று . 

கால் ; காண்க : தக்காளி. 
மணல்வாரி காண்க : மண்தோண்டி ; 

மணல் 

மணிக்காலறிஞர் - இரத்தினங்களின் குணாகுணங் 
நீக்குங் கருவி ; நெல்வகை ; புல்வகை ; 

களையறிந்த வணிகர் . 
சின்னம்மைவகை . 

மணிக்காற்பள்ளி - அரசர்க்குரிய சிவிகைவகை . 
மணலிக்கீரை ; மருக்கொழுந்து ; ஒரு 

மணிக்குடல் - சிறுகுடல் . 
நெல்வகை; ஒரு பாம்புவகை ; ஓர் ஊர் . 

மணிக்கூடு - காண்க : மணிக்கூண்டு ; கடிகாரம் ; 
மணலேறு - முத்துக்குற்றவகை . 
மணவணி காண்க : மணக்கோலம் . 

கடிகாரக்கூடு ; நாழிகைவட்டில் ; சாயப்பூடு 

வகை . 
மணவறை - திருமணமண்டபம் ; பள்ளியறை . 
மணவறைத்தோழன் - மாப்பிள்ளைத் தோழன் . 

மணிக்கூண்டு - கடிகாரம் அமைந்த கோபுரம் ; 
மணவாட்டி மணமகள் ; மனைவி . 

மணிதூங்குமாடம் . 

மணிக்கை - மணிக்கட்டு . 
மணவாளன் மணமகன் ; தலைவன் ; கணவன் . 
மணவினை - திருமணச்சடங்கு . 

மணிக்கோவை 
. 

இரத்தினமாலை . 
அடுப்பு . 

மணிகண்டன் - நீலகண்டத்தையுடைய சிவன் . 
மணவோலை - திருமண அழைப்பிதழ் . 

மணிகம் - நீர்க்குடம் . 
மணற்கால் - மணற்பாங்கான நிலம் . 

மணிகர்ணிகை, 

காசியிலுள்ள 
மணற்குன்று - மணலின் திட்டை . 

, 
மணற்கூகை - தவளை . 

மணிகாசம் - கண்ணோயுள் ஒன்று . 
மணற்கோட்டை , 

கோட்டை ; 

மணிகாரகன் - இரத்தினவேலை செய்வோன் . 
மணற்கோடு வெள்ளத்தைத் தடுக்க மணிச்சட்டம் - குழந்தைகளுக்கு எண் அறிவிக்க 
இடும் மணற்குவியல் . 

உதவும் மணிகள் கோத்த சட்டம் . 


மணலி 


- 


- 


மணவை 


மணிகன்ணினைக்கை, } - தீர்த்தம் . 


மணலாலான 


} 


மணிச்சட்டி 


844 


மத்தங்காய்ப்புல் 


} 


மணிதனு 


மணிச்சட்டி - விளிம்பில் மணிவடிவாய் அமைந்த 

காண்க : மணிமேகலாதெய்வம் ; இடையில் 
மண்சட்டி . 

அணியும் அணிவகை . 
மணிச்சிகை - குன்றிமணி . 

மணியக்காரன் , ஊர்க்கோயில் முதலிய 

மணியகாரன் 
மணிச்செப்பு - மணியிழைத்த செப்பு . 

வற்றைக் கண்காணிப்பவன் ; 
மணித்தக்காளி 

ஊர்வரி வாங்குவோன் . 
ஒரு செடி வகை , மணத் 

மணியச்சட்டம் - அதிகாரம் . 
தக்காளி , 
வானவில் , 

மணியம் - ஊர் , கோயில் , மடம் முதலியவற்றை 
மணிநா - மணியின் நாக்கு . 

மேற்பார்க்கும் வேலை . 
மணிநிறம் - கருநீலநிறம் . 

மணியம்பலம் - சபை மண்டபம் . 
மணிநிறவண்ணன் - திருமால் . 

. 

மணியரங்கம் - நிலாமுற்றம் . 
மணிநீர் - மணிபோலும் நிறத்தினை யுடைய நீர் ; 

மணியாசிக்கட்டை , 

சுவர்த்தலத்திற்கு மெரு 

மணியாசு , 
இரத்தினத்திலுள்ள நீர் . 

கிடும் பலகை . 

மணியாசுப்பலகை 
மணிப்பாரி - இராக்காவலர்களின் பாட்டு வகை ; 

மணியாட்டி - பூசாரி . 
அரண்மனைவாயிலில் மணியடித்துக் காவல் 

மணியாடி - குலகுரு . 
புரியும் வேலை . 

மணியீரல் - குடலின் ஒரு பகுதி . 
மணிப்பிடிப்பு - நெற்கதிரில் தானிய மணி 

மணியுயிர் - வீடுபேறடைந்த உயிர் . 
தோன்றுகை . 

மணியெண்ணி - நென்மணி எண்ணுபவன் ; 
மணிப்பிரவாளம் - மணியும் பவளமும் கலந்தமை 
போன்று வடமொழியும் தென்மொழியும் 

இவறலன் . 

மணிரங்கு - ஒரு பண்வகை . 
கலந்த நடை . 

மணிலாக்கொட்டை - நிலக்கடலை . 
மணிப்புறா - ஒரு புறாவகை . 

மணிவட்டம் - வீரக்கழல் ; சிலம்பு ; சேகண்டி . 
மணிபந்தம் , ) 
மணிபந்து காண்க : மணிக்கட்டு . 

மணிவடம் - முத்துமாலை ; இரத்தினமாலை ; 
மணிபிடித்தல் -- கதிரில் தானியம் பிடித்தல் . 

அக்கமாலை ; உருத்திராக்கம் முதலிய மணி 
நிலைக்களங்களுள் 

ஒன் களாலான மாலை ; வீரக்கழல் ; பாதசாலம் . 
றாகிய நாபித்தானம் . 

மணிவண்ணன் - நீலமணிபோன்ற நிறமுடைய 
மணிமகுடம் - இரத்தினமுடி ; ஏட்டுச் சுவடியைக் 

திருமால் . 
கட்டுங் கயிற்றின் தலைமுடிச்சு . 

மணிவலை - மீன்பிடிக்கும் ஒரு வலைவகை . 
மணிமண்டபம் - காண்க : மணிக்கூண்டு ; சபைக் மணிவாசல் - அலங்காரத் தலைவாயில் . 
கூடம் . 

மணிவினைஞர் - இரத்தின வேலைக்காரர் ; 
மணிமந்தம் - இந்துப்பு . 

முத்துக்கோப்போர் . 
மணிமலர் குவளை . 

மணிவீசம் மாதுளை . 
மணிமலை- மேருமலை . 

மணீசகம் - காண்க : சந்திரகாந்தக்கல் . 
மணிமாடம் - சிறந்த மாளிகை ; திருநறையூர்த் 
மணை அமரும் பலகை ; சிறுபீடம் ; மணமேடை ; 
திருமால்கோயில் . 

யானைமேற்றவிசு ; பலகை ; வெட்டுக்கருவியின் 
மணிமாலை - முத்து வடம் ; ஒரு நூல்வகை; அடிக்கட்டை ; பாதம் வைக்கும் படி ; பருத்தியி 
திருமகள் ; திருவாசியாகிய பிரபை ; காதலியின் 

பஞ்சுபிரிக்குங் கருவி ; தேங்காய் 
உடலில் காதலனாற் செய்யப்பட்ட பற்குறி . 

துருவலகு ; மழுங்கலாயுதம் ; மழுங்கல் . 
மணிமாளிகை - காண்க : மணிமண்டபம் .. 

மத்தகக்குழிவு , , மாணிக்கக் குற்றங்களுள் 
மணிமான் - கதிரவன் . 

மத்தகங்குழிதல் ) 

ஒன்று . 
மணிமிடைபவளம் - மணியும் பவளமுங் கலந்த மத்தகசம் - மதயானை . 
அணிகலன் ; 

அகநானூற்றின் இரண்டாம் மத்தகம் - தலை ; உச்சி ; நெற்றி ; தலைக்கோலம் ; 
பிரிவு . 

யானையின் தலைநெற்றி ; முகப்பு ; மலை 
மணிமுடி - இரத்தினகிரீடம் ; இறுகித் திரண்ட நெற்றி ; தரிசு நிலம் . 
முடிச்சு . 

மத்தகன் - மதிமயங்கியவன் . 
மணிமேகலாதெய்வம் - இந்திரன் ஏவலால் தீவுகள் மத்தகுணம் - மதகுணம் ; யானை . 

சிலவற்றைக் காவல் புரிந்து வந்த தெய்வம் . மத்தங்காய் - செஞ்சாமையரிசி ; கடுக்காய் ; 
மணிமேகலை - கோவலனுக்கு மாதவியிடம் பூசணி . 
பிறந்த மகள் ; சாத்தனார் இயற்றிய நூல் ; | மத்தங்காய்ப்புல் - ஒரு புல்வகை . 


மணிபூரகம் , } - ஆறு 


னின்று 


மத்தம் 


845 


மதமத்தகம் 


யானை . 


மதகயம் , } - ஆண்யானை . 


மத்தம் - களிப்பு ; மயக்கம் ; யானைமதம் ; மத்தியலோகம் - நிலவுலகம் . 
பைத்தியம் ; செருக்கு ; ஊமத்தஞ்செடி ; | மத்தியவிருத்தம் - உந்தி . 
எருமைக்கடா ; குயில் : மத்து . 

மத்தியன் - வேகமும் மந்தமும் இன்றி நடுத்தர 
மத்தமா , 

மாக வேலைசெய்யும் பணியாளன் . 
மத்தமாதங்கம் } 

மத்தியானம் - நடுப்பகல் . 
மத்தவாரணம் - காண்க : மத்தகசம் ; மச்சின் மேல் மத்திரித்தல் - கோபித்தல் ; போட்டியிடுதல் . 
உள்ள தாழ்வாரம் ; வீட்டின் மேன்மாடத்து மத்திரிப்பு - கோபம் ; போட்டி . 
உறுப்பு ; நந்தவனம் ; திண்டு ; பாக்குவெற் 

மத்து - தயிர் முதலியன கடையுங் கருவி ; 
றிலைத் துவையல் . 

காண்க : ஊமத்தை ; மோர் ; தயிர் . 
மத்தளம் - ஒரு பறைவகை . 

மத்தை - ஊமத்தஞ்செடி ; சத்துள்ளது . 
மத்தளி வாத்தியவகை ; உடல் ; காண்க : 

மத - வலிமை ; அழகு ; மிகுதி ; மடமை . 
மத்தளிகன் . 

மதக்கம் - பேருண்டி , குடி , கஞ்சா முதலியவற்றா 
மத்தளிகன் - மத்தளங் கொட்டுவோன் . 

லுண்டாகும் மயக்கம் ; வதங்குகை ; சோர்வு . 
மத்தன் - அதிக உற்சாகமுள்ளவன் ; பைத்தியம் 

மதகம் - யானை மத்தகம் ; சுக்கு . 
பிடித்தவன் ; புத்தி மயக்கம் அடைந்தவன் ; 
கொழுப்புள்ளவன் . 
மத்தனம் - கடைகை ; அழுத்திப்பிடிக்கை . 

மதகரிக்கணை - யானைத்திப்பிலி. 
மத்தாடி - செடிவகை . 

மதகு - சக்கரவாளகிரி ; குளம் முதலியவற்றில் 
மத்தாடுதல் - பெண்கள் கைகோத்தாடுதல் . 

நீர்பாயும் மடைவகை . 
மத்தாப்பு - வெளிச்சம் தருவதற்குக் கொளுத்தப் 

மதங்கம் - சிறுவாத்தியவகை ; யானை ; முகில் ; 
படும் வாணவகை . 

ஒரு மலை ; ஓர் ஆகமம் ; கலம்பகவுறுப்புப் 
மத்தி - நடு ; ஒரு மீன்வகை . 

பதினெட்டனுள் ஒன்று . 
மத்திகை - குதிரைச் சம்மட்டி ; விளக்குத் தண்டு ; 

மதங்கயம் - காண்க : மதமலை . 
கழி ; பூமாலை . 

மதங்கன் பாணன் ; பெரும்பாணன் ; 
மத்திடுதல் - கடைதல் . 
மத்தித்தல் - கடைதல் ; அடித்தல் ; தேய்த்தல் ; 

முனிவன் . 
மருந்துகலத்தல் . 

மதங்கி - பாண்மகள் ; பார்வதி ; காளி; ஆடல் 
மத்திபம் - நடுத்தரம் ; மட்டமானது ; நடு . 

பாடல்களில் வல்லவள் . 
மத்திமதானம் - ஏழை , குருடர் முதலியோர்க்குக் மதங்கியார் - இரண்டு கைகளிலும் 

வாள் 
கொடுக்கும் கொடை . 

எடுத்துச் சுழற்றியாடும் இளம் பெண்ணான 
மத்திமதீபம் - காண்க : இடைநிலைத்தீவகம் , 

மதங்கிமீது ஒருவன் காமுறுவ தாகப் பாடும் 
மத்திமபட்சம் - நடுத்தரம் . 

கலம்பக உறுப்பு . 
மத்திமபூமி - பூகோளத்தின் நடுப்பாகம் ; தட்ப மதத்தல் - மதங்கொள்ளுதல் ; கொழுத்தல் ; 
வெப்பம் சமமான பூமி . 

காமமிகுதல் ; செருக்கு தல் ; மயங்குதல் . 
மத்திமம் - காண்க : மத்திபம் ; சமனிசை ; சத்த மதத்தன் - சமயவாதி ; செருக்குப்பிடித்தவன் . 
சுரத்தில் நான்காவதாகிய ‘ ம என்னும் சுரம் ; | மதத்து - பண உதவி ; வெறியுண்டாக்கும் கூட்டு 
இலயவகை ; இடையுறுப்பு ; சராசரி அளவை ; மருந்துவகை. 
குதிரைநடையுள் ஒன்று ; ஒரு நாடு : 

மததயிலம் , ) யானையின் 

மதநீர் ; 
மத்திமன் நடுத்தரமானவன் ; சாமானியன் ; மதநீர் 

வீரியம் . 
நடுநிற்போன் . 

மதப்பு - களிப்பு : மிகுகாமம் ; வெறிகொள்ளுகை ; 
மத்திமை - நடுவிரல் ; சமனிசை ; நா தரூபமான நிலம் முதலியவற்றின் செழிப்பு . 
ஒலி . 

மதபேதம் - கொள்கைவேறுபாடு ; புறச்சமயம் . 
மத்தியகாலம் - இடைப்பட்ட காலம் ; நடுத்தர மதம் - கருத்து , கொள்கை ; சமயம் ; 
மாகப் பாடும் முறை ; கிரகண நடுக்காலம் . 

அறிவு ; 

இசைவு ; போதனை ; பெற்றதைப் பெரிதாக 
மத்தியத்தன் - நடுவு நிலையை உடையவன் . 

மதிப்பது ; பல ; ஆறு ; மகிழ்ச்சி ; யானையின் 
மத்தியபானம் - கள்ளுண்ணுகை. 

மதநீர் ; வலிமை ; செருக்கு ; சாரம் ; தேன் ; 
மத்தியம் - நடு ; சராசரியளவை ; இடுப்பு , இடை ; வெறி ; காமவிகாரத்தின் மிகுதி ; நிலவளம் ; 
விபரீதசாதனை ; கள் ; மேற்கு ; 

படையின் 
நடுவிடமாகிய உறுப்புவகை; ஒரு பேரெண் ; 

மதுக்களிப்பு ; கத்தூரி ; கன்மதம் ; வீரியம் ; 
சத்தசுரத்தில் நான்காவதாகிய ம என்னும் 

மிகுதி ; பெருமை . 
சுரம் . 

மதமத்தகம் - கஞ்சாச்செடி . 


விந்து , 


} 


மதமத்தம் 


846 


மதிநுட்பம் 


யானை . 


மதமத்தம் - ஒரு செடிவகை . 

மதனலீலை 

காமவிளையாட்டு . 
மதமத்தன் - மதத்தினால் மயங்கிக் கிடப்போன் . மதனவேள் - மன்மதன் . 
மதமத்தை - ஒரு செடிவகை . 

மதனன் - மன்மதன் ; காமுகன் . 
மதமதக்கத்தாழி - முதுமக்கட்டாழி . 

மதனாங்குசம் - பெண்குறி ; நகம் . 
மதமதப்பு - உணர்ச்சியின்மை ; திமிர் ; செழிப்பு . மதனாலயம் - தாமரை ; பெண்குறி . 
மதமதர்த்தல் - களிப்பு மிகுதல் . 

மதனாவத்தை - பிரிவுத்துயர் . 
மதமதெனல் - மதமுறு தற்குறிப்பு ; உடல் உறுப்பு மதனி - அண்ணன் மனைவி . 
மரத்துப்போதற்குறிப்பு ; செழித்து வளர்தற் மதனைவென்றோன் - அருகக்கடவுள் .. 
குறிப்பு ; நீர் குடிக்கும்போதுண்டாகும் ஒலிக் மதாசாரம் - சமயவொழுக்கம் . 
குறிப்பு ; விரைவுக்குறிப்பு . 

மதாணி - கழுத்தணியின் தொங்கல் ; அணிகலன் . 
மதமலை , ) 

மதாபிமானி - சமயப்பற்றுள்ளவன் . 

மதார் - செருக்கு . 
மதர் - மிகுதி ; செருக்கு ; மகிழ்ச்சி ; வீரம் ; | மதாரம் - கத்தூரி ; பன்றி ; யானை . 
பாய்ச்சல் ; மதநீர் . 

மதாலம் - கொன்றைமரம் . 
மதர்த்தல் - செழித்தல் ; மரஞ்செடி முதலியன மதாவளம் - யானை . 
பயனறும்படி மிதமிஞ்சிக் கொழுத்தல் ; மதங் | மதாளித்தல் - செழித்து வளர்தல் பயிர் 
கொள்ளுதல் ; செருக்குதல் ; களித்தல் ; மிகுதல் . முதலியன பயன்படாதபடி கொழுத்துக் 
மதர்ப்பு . } - காப்பு ; ஆசைப்பெருக்கம் ; அழகு ; 
இறுமாப்பு ; உள்ளக் கெடுதல் . 
மதி - சந்திரன் ; மாதம் ; 

ஒன்று 

என்னும் 
வலிமை ; மிகுதி ! புலவி ; இடம் ; பூமி . 

எண்ணைக் குறிக்கும் குழூஉக்குறி ; இராசி ; 
மதர்வை - மயக்கம் ; செழிப்பு ; செருக்கு ; களிப்பு . குபேரன் ; இடைகலை ; காண்க : மதிநாள் ; 
மதரணி - ஒளிமிக்க அணிகலன் . 

மதிஞானம் ; கற்கடகராசி ; இயற்கையறிவு ; 
மதலிகை - அணிகலத்தொங்கல் ; அலங்காரத் பகுத்தறிவு ; வேதத்தின்படி நடத்தல் ; மதிப்பு ; 
தொங்கல் , 

காசியபரின் மனைவி ; அசோகமரம் ; அதிமது 
மதலை - மகன் ; குழந்தை ; மழலைமொழி ; 

ரம் ; ஒரு முன்னிலை யசைச்சொல் ; 

ஒரு 
பாவை ; பற்றுக்கோடு ; தூண் ; வேள்வித்தூண் ; படர்க்கை யசைச்சொல் ; யானை . 
வீட்டின் 

கொடுங்கை ; பற்று ; மரக்கலம் ; மதிக்கண்ணியான் - சிவபிரான் . 
கொன்றைமரம் ; காண்க : சரக்கொன்றை . மதிக்கணம் - காண்க : சந்திரகணம் . 
மதலைக்கிளி - இளங்கிளி. 

மதிக்கலை - சந்திரகலை ; பதினாறு . 
மதலைத்தூக்கு - இருசீருடைய இசைத்தூக்கு . மதிக்கொழுந்து - இளஞ்சந்திரன் . 
மதலைப்பள்ளி - கொடுங்கையைத் தாங்கும் மதிகம் - செடிவகை . 
பலகையாகிய கபோதகத்தலை . 

மதி கூர்மை - காண்க : இந்துப்பு . 
மதவலி - மிகுவலி ; மிக்க வலிவுடையவன் ; மதிகேடன் -- அறிவில்லா தவன் . 
முருகன் . 

மதிகேடி - அறிவில்லாதவள் . 
மதவாதி - சமயவாதஞ் செய்வோன் . 

மதிகேடு - புத்திக்குறைவு . 
மதவு - வலிமை ; அழகு ; மிகுதி ; மடமை ; மதகு . மதிச்சடையன் - சந்திரனைச் சடையிலே தரித்த 
மதளை - மழலைமொழி .. 

சிவபிரான் , 
மதன் - அழகு ; மாட்சிமை ; மிகுதி ; செருக்கு ; மதிசகன் - சந்திரனது தோழனாகிய மன்மதன் . 
வலிமை ; மதவெழுச்சி ; மடமை ; கலக்கம் ; 

மதிசூடி - காண்க : மதிச்சடையன் . 
மன்மதன் . 

மதிஞன் - அறிஞன் .. 
மதன்றாய் - மன்மதன் தாயாகிய திருமகள் . 

மதிஞானம் - இயற்கையறிவு . 
மதன கீதம் - காமப்பாடல் . 

மதித்தல் - அளவிடுதல்; பொருட்படுத்துதல் ; 
மதனபாடகம் - காமத்தைத் தூண்டும் பாட்டினை 
உடையதான குயில் . 

கருதுதல் ; தியானித்தல் ; துணிதல் ; கடைதல் ; 

கொழுத்தல் ; 
மதனம் - காமம் ; மன்மதன் 

மதங்கொள்ளுதல் ; 
கணைகளுள் 

சாதல் ; 
புணர்ச்சி விருப்பத்தைத் தருவது ; பெருமிதம் ; 

உப்புதல் . 
இளவேனில் ; வசந்தகாலம் ; தேனீ ; தேன் 

மதிதம் - மோர் ; தயிர் . 
மெழுகு ; காண்க : மருக்காரை ; கடைகை ; 

மதிதிசை - வடக்கு . 
அழிக்கை; மனக்கலக்கம் ; மௌனம் ; கடல் மதிநாள் - மிருகசீரிடநாள் . 
மீன்வகை . 

மதிநுட்பம் - இயற்கை நுண்ணறிவு . 


மதிநெறி 


847 


மதுரேசன் 


னின்று 


} 


மதிநெறி - சந்திரமரபு . 

மது - தேன் ; கள் ; இலுப்பைப்பூ முதலியவற்றி 
மதிப்ப - ஓர் உவம் வாய்பாடு . 

வடிக்கும் செய்நீர் ; மகரந்தம் : 
மதிப்பகை - இராகு . 

இனிமை ; நீர் ; அமுதம் ; பால் ; இளவேனில் ; 
மதிப்பாகம் , 

அசோகமரம் ; காண்க : அதிமதுரம் ; 
மதிப்பாகு , 
மதிப்பிள்ளை , பிறைச்சந்திரன் . 

திருமாலால் கொல்லப்பட்ட ஓர் அசுரன் . 
மதிப்பிளவு 

மதுகந்தம் - இருப்பைமரம் ; மகிழமரம் . 

மதுகம் - வண்டு ; செடிவகை ; தித்திப்பு ; தரா 
மதிப்பு -- அளவிடுகை : சிறப்பிக்கை ; கருத்து ; 

என்னும் உலோகம் ; இருப்பைமரம் ; மதிரை ; 
கடைகை ; கொழுத்திருக்கை . 

எட்டிமரம் ; அழகு . 
மதிமகன் - புதன் .. 

மதுகரம் - தேனீ ; ஆண்வண்டு ; கள் ; வச்ச நாபி ; 
மதிமண்டலம் - புருவ மத்தி ; நாபித்தானம் ; 

எட்டிமரம் . 
உச்சித்துளையின் நுனிப்பகுதி 

மதுகரன் - அன்பன் . 
மதிமணல் - வெள்ளிமணல் . 

மதுகை - அறிவு ; வலிமை . 
மதிமயக்கம் - புத்திமாறாட்டம் . 

மதுங்குதல் - இனிமையாதல் . 
மதிமான் -- புத்திமான் . 

மதுசகன் - வசந்தனின் நண்பனான மன்மதன் . 
மதிமுகம் - சந்திரன் போன்ற முகம் ; மந்திர 

மது சூதனன் , மதுவென்னும் அசுரனைக் 
வித்தைவகை . 

மது சூதன் கொன்ற திருமால் . 
மதிமேகக்கல் - குருவிந்தக்கல் . 

மதுத்தண்டு - கள்ளடைக்கும் மூங்கிற்குழாய் . 
மதிமை - அறிவு . 

மதுத்திருமணம் - கரும்பு . 
மதி மோசம் - அறிவின்மை. 

மதுப்பிரமேகம் - நீரிழிவு . 
மதியங்கு - ஒரு மணப்பண்டவகை . 

மதுபதி - காளி ; பார்வதி . 
மதியந்திரும்புதல் - பொழுதுசாய்தல் . 

மதுபம் - கள் ; வண்டு . 
மதியப்பூப்பு - சந்திரோதயம் . 

மதுபர் ( ரு ) க்கம் - தேன் , பழம் , பால் முதலிய 
மதியம் - சந்திரன் ; முழுநிலா ; மாதம் ; நடு ; வற்றோடு கூடிய உணவு . 
மத்தியானம் ; மதிப்பு . 

மதுபானம் - கள் ; கட்குடிக்கை . 
} 

காண்க : பகலாணி , நுகத் மதுபானி - கட்குடியன் . 
தின் நடுவாணி . 

மதுமா 

மாமரம் . 
மதியிலி - அறிவில்லாதவர் ; அறிவற்றது . 

மதுமாமிசம் - கள்ளும் இறைச்சியும் . 
மதியீனம் - புத்திக்குறைவு . 

மதுரகவி - நாற்கவிகளுள் இனிமை பெருகப் 
மதியுடம்படுதல் - தலைவி தலைவன் கருத்தோடு 

பாடுங் கவி ; சொற்சுவை , பொருட்சுவை 
இணங்கியவளாதல் ; தலைவன் தலைவியர் முதலியன நிரம்பிய பாட்டு ; பன்னிரு 
இருவர்க்கும் கூட்டமுண்மையை அவர்தம் ஆழ்வாருள் ஒருவர் . 
கருத்தொற்றுமைபற்றித் தோழியுணர்தல் . 

மதுரகிரந்தம் - இனிய நூல் . 
மதியுணி - இராகு . 

மதுரசம் - கரும்பு ; காண்க : கொடிமுந்திரிகை ; 
மதியுப்பு - வளையலுப்பு ; காண்க : இந்துப்பு . சாராயம் ; இனிமை ; பேரீந்து ; பனை , 
மதியையழைத்தல் - காண்க : அம்புலிப்பருவம் . மதுரம் - இனிமை ; நாற்கவிகளுள் இனிமை 
மதிரம் , 
கள் . 

பெருகப் பாடுங் கவி ; இன்குணம் ; சமனிசை ; 
மதிரை 

செடிவகை ; காண்க : கொடிமுந்திரிகை ; செஞ் 
மதில் - கோட்டைச்சுவர் ; சுவர் ; சுவரின் மேற் 

சந்தனமரம் ; 

முளை ; நஞ்சு ; எட்டிமரம் ; 
கட்டு ; இஞ்சி . 

துத்தநாகம் . 
மதிலரண் - நால்வகை அரண்களுள் ஒன்று . மதுரவசனம் - இனிமையாகப் பேசுந் திறமை ; 
மதிலுண்மேடை - கொத்தளம் . 

வாய்ப்பாட்டு . 
மதிவல்லோர் - அறிவாளர் ; அமைச்சர் .. 

மதுரவள்ளி - கொம்மட்டிக்கொடி ; சருக்கரை 
மதிற்சுற்று - சுற்றுமதில் , பிராகாரம் . 

வள்ளிக்கொடி . 
மதிற்சூட்டு - கோட்டைமதிலின் தலையீடான மதுரவாக்கு - இன்சொல் , 
உறுப்பு . 

மதுரித்தல் - தித்தித்தல் ; செவிக்கினியவாதல் ; 
மதின்மரம் - கோட்டைமதிலின் கதவிலிடுங் இனிப்பாகச் செய்தல் , 
கணையமரம் . 

கண்ணபிரான் ; பாண்டியன் ; 
மதினி -- காண்க : மதனி ; மைத்துனி; 

மாமன் 

மதுரையிற் கோயில் கொண்டிருக்குஞ் சோம 
மகளிருள் தனக்கு மூத்தவள் . 

சுந்தரக் கடவுள் . 


} 


- 


மதுரேசன் 


- 


மதுரை 


848 


மந்திரமாடம் 


- 


உணவு 


வகை . 


உடை . 


மதுரை கள் ; இனிமையானது ; ஒரு நகரம் . மந்தாகினி - வானகங்கை ; பால்வீதிமண்டலம் ; 
மதுரைச்சங்கம் , 

மதுரையிலிருந்த மூன்றாம் கங்கையாறு ; அறுபது வயதுள்ளவள் . 
மதுரைத்தொகை ) 
தமிழ்ச்சங்கம் . 

மந்தாரச்சிலை - ஒரு மருந்துக் கல்வகை . 
மதுரைமாதெய்வம் - மதுரையின் காவற்றெய்வ மந்தாரம் - மேக மூட்டம் ; ஐவகைத் தருவி 
மாகிய மதுராபதி . 

லொன்று ; முள் முருக்கு ; செம்பரத்தை . 
மதுரோதயவளநாடு - கோயில்பட்டி வட்டத்தைச் மந்தாரம்போடுதல், } - மேகமூட்டமாயிருத்தல் . 
மதுவம் - கள் ; தேன் ; வண்டு . 

மந்தாரை ஒரு மரவகை . 
மதூகம் - இருப்பைமரம் . 

மந்தானம் மத்து . 
மதூத்தம் - சிறுநாகப்பூ . 

மந்தானிலம் - காண்க : மந்தமாருதம் . 
மதைஇய - மதர்த்த ; அழகிய ; மடமையான ; மந்தி - பெண்குரங்கு ; குரங்கு ; வண்டு ; சூரியன் ; 
வலிய . 

காண்க : ஆடுதின்னாப்பாளை . 
மதோமதி - பெருங்களிப்புடையாள் . 

மந்தித்தல் - தாமதித்தல் ; செரியாமை ; மந்த 
மதோற்கடம் - மதயானை ; யானைமத்தகம் . மடைதல் . 
மதோன்மத்தன் - மிகு களிப்புடையோன் ; மந்திப்பு - சுறுசுறுப்பின்மை ; செரியாமை . 
செருக்கு மிக்குடையோன் . 

மந்திரக்கலப்பை - மந்திர செபத்துக்குரிய 
மந்தக்குணம் - தாமதத்தன்மை ; 

செரி பண்டம் . 
யாமையால் உண்டாகும் நோய்வகை . 

மந்திரக்கிழவர் - சூழ்வினையாளர் . 
மந்தகதி - தாமதநடை ; தாமதத்தன்மை . மந்திரக்கூறை - பூசைப்பட்டு . 
மந்தகாசம் - புன்னகை , புன்சிரிப்பு ; காசநோய் மந்திரக்கோட்டி - ஆலோசனை செய்யும் சபை .. 

மந்திரக்கோடி - மந்திரவாழ்த்துகளோடு 
மந்தகுணம் - காண்க : மந்தக்குணம் . 

மணமகள் பெறும் கூறைப்புடைவை . 
மந்தணம் - சூழ்வினை ; கமுக்கம் , இரகசியம் . மந்திரகலை - மந்திரங்களைக் கூறும் நூல் . 
மந்தப்புத்தி - அறிவுக் குறைவு ; குறைந்த மந்திரகாவி - செங்காவி தோய்த்த சன்னியாச 

அறிவுடையவன் . 
மந்தம் - தாமதம் ; அறிவு மழுக்கம் ; சோம்பல் ; மந்திரகூடன் - தூதன் ; ஒற்றன் , வேவுகாரன் . 
புன்மை ; மென்மைத்தன்மை ; பாடற்பயன் மந்திரகூர்மை - இந்துப்பு . 
எட்டனுள் ஒன்றான சமனிசை ; படுத்தலிசை ; | மத்திரச்சுற்றம் - அமைச்சர் குழு . 
தென்றல் ; குதிரை நடைவகை ; தனக்கு மந்திரசத்தி - அமைச்சரின் சூழ்ச்சிவன்மையால் 
மாத்திரங் கேட்கும்படி மந்திரோச்சாரணஞ் அரசருக்கு உண்டாகும் ஆற்றல் ; மந்திரத்திற் 
செய்கை ; செரியாமை ; குடிவெறி ; மத்து ; குள்ள ஆற்றல் . 
செறிவு ; செவ்வியழியாமை . 

மந்திரசாலை - மந்திரிகளுடன் சூழ்வினை புரியும் 
மந்தமந்தம் - மெல்லமெல்ல . 

தனி மண்டபம் . 
மந்தமந்திரம் - தனக்கு மாத்திரங் கேட்கும்படி | மந்திரசித்தி - மந்திரத்தால் பெற்ற பேறு . 
உச்சரிக்கும் மந்திரம் . 

மந்திரத் துணைவர் - காண்க : மந்திரக்கிழவர் . 
மந்தமா - யானை . 
மந்தமாருதம் - தென்றல் . 

மந்திரத்தோழி - தலைவியின் அணுக்கமான 

பாங்கி . 
மந்தரம் - ஒரு 

மகாமேரு ; 

துறக்கம் ; 
கோயில் ; படுத்தலோசை ; நி என்னும் ஏழாம் மந்திரதந்திரம் - மந்திரமும் கிரியையும் . 
சுரம் . 

மந்திரபாரகர் - சூழ்வினையில் தேர்ந்தவர் . 
மந்தரன் - ஒற்றன் ; சோம்பன் . 

மந்திரபுட்பம் - அஞ்சலியிற்கொண்டு மந்திரம் 
மந்தல் - சோம்பல் . 

ஓதித் தூவப்படும் மலர் . 
மந்தவறிவு - மழுங்கலான அறிவு . 

மந்திரம் - ஆலோசனை ; அமைச்சர்கள் அவை ; 
மந்தவாடை - இளவாடைக் காற்று .. 

எண்ணம் ; வேதமந்திரம் ; காண்க : திரு 
மந்தவாரம் - சனிக்கிழமை . 

மந்திரம் ; வீடு ; அரண்மனை ; தேவர் கோயில் ; 
மந்தவிசை - படுத்தலோசை . 

மண்டபம் ; உறைவிடம் ; குகை ; அறச்செயல் 
மந்தன் - அறிவு மழுங்கியவன் ; 

தாமதமாக 

வகை ; குதிரைச்சாலை ; குதிரைக்கூட்டம் ; 
வேலை செய்யும் பணியாளன் ; யமன் ; சனி . 

கள் ; யானைவகை ; மேருமலை . 
மந்தனம் 

யானை முகபடாம் ; ஆலோசனை ; மந்திரமாக்கள் - காண்க : மந்திரக்கிழவர் . 
காண்க : மந்தணம் . 

மந்திரமாடம் - ஆலோசனை செய்யும் மண்டபம் . 


மலை ; 


. 


மந்திரமாலிகை 


849 


மயானக்கிரியை 


என்று 


மந்திரமாலிகை , - காண்க : திருமந்திரம் , 

மயக்கடி - மயக்கம் ; குடிவெறி . 
} 
மந்திரமாலை 

மயக்கம் - அறிவின் திரிபு ; அவித்தை ; பிழைபட 
மந்திரமூர்த்தி - மந்திர நாயகன் ; மந்திர 

உணர்கை ; விரகநோய் ; மூர்ச்சை : படைப்பில் 
வடிவமான கடவுள் ; மந்திரசித்தியால் 

அலித்தன்மை முதலிய கலப்பு ; கூடல் ; கலப்பு ; 
பேயோட்டுதல் முதலியன செய்பவன் . 

எழுத்துப்புணர்ச்சி ; சாவுச்சடங்கினுள் ஒன்று ; 
மந்திரர் - அமைச்சர் . 

சோம்பேறித்தனம் . 
மந்திரவாதி - மந்திரவித்தைக்காரன் ; மந்திர மயக்கவணி - ஒற்றுமைபற்றி பொருளை 
சித்தியால் பேயோட்டுதல் 

முதலியன வேறொரு 

பொருளென மயங்குவ தாகக் 
செய்பவன் . 

கூறும் அணி . 
மந்திரவித்தை - ஒரு தேவதையை அதற்குரிய மயக்கிடை - காண்க : மயக்கம் ,. 
மந்திரத்தால் வழிபடுகை ; மந்திரங்களைப் | மயக்கிமாலை - தந்திரக்காரி , விரகி . 
பற்றிய வித்தை ; மாயவித்தை . 

மயக்கு - காண்க : மயக்கம் ; போர் செய்கை ; 
மந்திரவிதி - மந்திரம் பயன்படுத்தும் முறை . வியக்கச்செய்யும் செயல் . 
மந்திரவீதி - மாடவீதி . 

மயக்குதல் - மனங்குழம்பச் செய்தல் ; மலைக்கச் 
மந்திரவோலை - அரசன் திருமுகம் . 

செய்தல் ; தன்வயமிழக்கச் செய்தல் ; கலத்தல் ; 
மந்திராலோசனை - அரசன் அமைச்சர்களுடன் சேர்த்தல் ; சிதைத்தல் ; நிலைநெகிழ்த்துதல் ; 
ஆராய்கை . 

ஊடல் உணர்த்துதல் ; மூர்ச்சையடையச் செய் 
மந்திரி - அமைச்சன் ; வியாழன் ; சுக்கிரன் ; தல் . 
குபேரன் ; வரும்பொருள் உரைப்போன் ; மயங்கக்கூறல் , ) 

நூற்குற்றம் பத்தனுள் 
படைத்தலைவன் ; புதன் ; பித்தம் ; காண்க : 

இன்னது 

துணியக் 
திராய் . 

கூடாமற் கூறும் குற்றம் . 
மந்திரித்தல் - மந்திர ஆற்றலால் அடக்குதல் ; மயங்கியோர் - அறிவு திரிந்தோர் . 
மந்திரத்தால் சக்தியுண்டாகச்செய்தல் ; மயங்குகால் - சுழல்காற்று . 
மந்திரத்தால் தியானித்தல் ; ஆலோசித்தல் ; மயங்குதல் - மருளுதல் ; தன்னை மறத்தல் ; 
மந்திரஞ்செபித்தல் ; தீயுரை சொல்லுதல் . வெறிகொள்ளுதல் ; மாறுபடுதல் ; நிலையழி 
மந்தினி - தயிர்கடை தாழி ; காண்க : 

தல் ; வருந்துதல் ; தாக்கப்படுதல் ; ஐயுறுதல் ; 
தின்னாப்பாளை. 

தயங்குதல் ; கலத்தல் ; போலுதல் ; நெருங்கு 
மந்து - அரசன் ; மனிதன் ; குற்றம் ; நாய்வேளைப் 

தல் ; கைகலத்தல் ; அறிவு கெடுதல் ; கலக்கமுறு 
பூண்டு ; காண்க : மந்து கால் . 

தல் ; உணர்ச்சியிழத்தல் . 
மந்துகால் - யானைக்கால் நோய் . 

மயங்கு திணைநிலைவரி - வரிப்பாட்டுவகை . 
குதிரைச்சாலை ; 

மயத்தல் - மயங்குதல் . 
தொழுவம் ; படுக்கை . 

மயம் - அழகு ; தன்மை ; 

நிறைவு ; 

சொத்து ; 
மந்தை - ஆடுமாடுகளின் கூட்டம் ; பொதுமேய்ச்ச 

பொருள் ; மகிழ்ச்சி ; செருக்கு ; கோமயம் ; 
லிடம் ; ஊர்ப்பொது வெளியிடம் ; சட்டை 
யின் பின்பக்கத்து ஒட்டுத்துணி . 

ஒட்டகம் . 

மயர் - மயக்கம் . 
மந்தைக்கல் - காண்க : ஆவுரிஞ்சுதறி . 
மந்தைமறித்தல் - மந்தையைக் காத்தல் . 

மயர்தல் - மயங்குதல் , உணர்வறுதல் ; சோர்தல் ; 
மந்தையன் - அறிவு மழுங்கியவன் . 

திகைத்தல் . 

மயர்வு - அறியாமை ; சோர்வு ; அறிவு மயக்கம் . 
மந்தைவெளி - மேய்ச்சல் நிலம் ; கால் நடையை 
அடைத்துவைக்கும் அடைப்பிடம் . 

மயரி - உன்மத்தன் ; காமுகன் ; அறிவீனன் . 
மப்பன் - காண்க : மந்தையன் . 

மயல் மயக்கம் ; பைத்தியம் ; ஆசை ; 
மப்பு - மேகமூட்டம் ; செரியாமை ; மயக்கம் ; 

விருப்பு ; மாயை ; ஐயம் ; அச்சம் ; செத்தை ; 
மட்டித்தனம் ; செருக்கு . 

நெருப்பு ; மந்தம் ; பிசாசம் . 
மப்புமந்தாரம் - மேகமூட்ட நிலை . 

மயற்கை - செத்தை ; மயக்கம் . 
மம்மட்டி - மண்வெட்டி ; சிற்றாமுட்டிச்செடி . 

மயற்பகை - பித்து ; பித்துக்குக் 

காரணமாகிய 
மம்மர் - அறியாமையாகிய மயக்கம் ; 

மருந்து . 

துயரம் ; 
கல்லாமை ; காமம் . 

மயன் - தச்சன் ; சிற்பி ; அசுரத் தச்சன் 
மம - நற்பேறு ; நீர் ; என்னுடைய . 

கின்னரன் . 
மமகாரம் , 

மயானக்கரை . காண்க : மயானம் . 
மமதை 

மயானக்கிரியை - ஈமச்சடங்கு . 
107 


ஆடு 


மந்துவர் 

; } - குதிருைப்பதில் 


காம 


மயானம் 


850 


மயிற்கொடி 


மயானம் சுடுகாடு . 

மயிர்முடி - முடிந்த மயிர் . 
மயான வாசினி - சுடுகாட்டில் இருப்பவளாகிய மயிர்முள் - முள்ளம்பன்றியின் மயிர் . 
துர்க்கை . 

மயிர்வாங்கி காண்க: சிமிட்டா. 
மயானவைராக்கியம் - மயானத்தைக் கண்டதும் 

மயிர்வாரி - சீப்பு . 
உடல் அழியுந்தன்மை உடையதென்று தாற் மயிர்வினை - சவரம் ; குழந்தைகளுக்கு முதன் 
காலிகமாகத் தோன்றும் பற்றின்மை ; இறக்கும் முதலில் மயிர்கழிக்கும் சடங்கு ; கத்தரிக்கோல் , 
வரை ஒருவருக்கொருவர் உண்மையாய் நடந்து காண்க : மயிர்வினைஞன் ; சவரக்கத்தி . 
கொள்வதாக மணமக்கள் கூறும் உறுதிமொழி . | மயிர்வினைஞன் - நாவிதன் . 
மயிடம் - எருமை ; இலவம்பிசின் . 

மயிரிழவு - துன்பக்குறியாக மயிர் நீக்குகை . 
மயிடற்செற்றாள் - துர்க்கை . 

மயிருதிரல் - வழுக்கைநோய் . 
மயிந்துதல் - பதுங்குதல் . 

மயிரெறிகருவி - காண்க : மயிர்குறை கருவி . 
மயிர் - உரோமம் ; சாமரை ; தூவி . 

மயிரெறிதல் - மயிர் சிலிர்த்தல் . 
மயிர்க்கட்டு - தலைமயிர்முடிச்சு ; தலைப்பாகை . | மயிரொழுக்( ங் ) கு - மயிர்வரிசை . 
மயிர்க்கத்தி - சவரக்கத்தி . 

மயில் - பறவைவகை ; செடிவகை ; சிறு மரவகை ; 
மயிர்க்கால் - மயிர்த்துளை . 

இருக்கைவகை . 
மயிர்க்கிடுகு - மயிர்செறிந்த தோலால் மூடப் 

மூடப் மயில்வாகனன் - மயிலேறிச் செல்லும் முருகக் 
பட்ட கேடகம் . 

கடவுள் . 
மயிர்க்கிடை மயிரின் அகலவளவு . 

மயில் விசிறி - மயில்தோகையால் அமைந்த ஆல 
மயிர்க்குச்சு - மயிர்சிலிர்த்தல் ; து கிலிகை : வட்டம் . 
கொண்டையூசி ; தலையணிவகை . 

மயிலடி - மாதர் காலணியுள் ஒன்று , காற்பீலி ; 
மயிர்க்குச்செறிதல் - உடம்பு சிலிர்த்தல் .. 

காட்டுநொச்சிமரம் ; மரவகை ; எருமை . 
மயிர்க்குட்டி - காண்க : மயிர்ப்புழு . 

மயிலம் - மயிலிறகு ; ஓர் ஊர் ; பருத்திவகை ; 
மயிர்க்குடி - மயிர்ச்செறிவு . 

குப்பைமேனி. 


. 


மயிர்க்குழற்சி - மயிர்க்குழைவு ; உடம்பு சிலிர்த் மயிலாப்பு: } - மயிலாப்பூர் . 


1 


தல் . 
மயிர்க்கூச்சு - மயிர்சிலிர்க்கை . 

மயிலார் - கன்னிப்பெண்கள் நோற்கும் சடங்கு 
மயிர்க்கேடகம் - காண்க : மயிர்க்கிடுகு. 

வகை ; பொங்கற்பண்டிகையின் பின்பு 
மயிர்க்கோள் காண்க : மயிர்க்கூச்சு . 

வண்ணார் கும்பிடுந் தெய்வவழிபாடு . 
மயிர்கழித்தல் , 

மயிலாளி - மயிலை ஏறி ஆள்வோனாகிய முருகக் 
மயிர்களைதல் , 

கடவுள் . 
மயிர்களைவோன் - காண்க : மயிர்வினைஞன் , மயிலியம் - செடிவகை . 
மயிர்குறைகருவி - மயிர்க்கத்தரி ; சவரக்கத்தி . மயிலியல் - மயில்போலுஞ் சாயலுள்ள பெண் . 
மயிர்ச்சந்தனம் , 

மயிலூர்தி காண்க : மயில்வாகனன் . 
கூந்தலுக்கு 
மயிர்ச்சாந்தம் , 

இடும் மணச் 

மயிலெண்ணெய் - மயிலின் கொழுப்பிலிருந்து 
மயிர்ச்சாந்து சாந்து . 

எடுக்கும் எண்ணெய்வகை . 
மயிர்ச்சிகைப்பூண்டு - காண்க : அரிவாள் முனைப் மயிலெள் - ஓர் எள் வகை . 
பூண்டு. 

மயிலை - இருவாட்சி ; மீன் ; மீனராசி ; காண்க : 
மயிர்ச்சுருள் - மயிர்க்குழைவு ; மயிரின் சுருள் . வெட்சி ; காட்டு நொச்சிமரம் ; மரவகை ; 
மயிர்ச்சேணம் - மயிரடைத்துச் செய்த மெத்தை . மயிலாப்பூர் ; அழுக்கு ; வெண்மை கலந்த 
மயிர்த்தவிசு - மயிரடைத்துச் செய்த இருக்கை . 

கருநிறம் . 
மயிர்ப்படம் கம்பளியாடை . 

மயிலைநந்தி - ஒரு செடிவகை . 
மயிர்ப்பாடு - மயிர் செறிந்து தோன்றுகை . 

மயிலைப்பச்சை - கருமை கலந்த பச்சை . 
மயிர்ப்பிளவை - தலைப்பொடுகு . 

மயிற்கழுத்து - மயிலின் கழுத்து உருவும் 
மயிர்ப்புழு - கம்பளிப்பூச்சி . 

வண்ணமுமமைந்த மாலைவகை . 
மயிர்பிடித்துக்கொள்ளுதல் - சண்டைபோடுதல் . மயிற்கூத்து - ஒரு காலை யூன்றி ஒரு காலைத் 
மயிர்பொடித்தல் - மயிர்சிலிர்த்தல் . 

தூக்கியாடுங் கூத்துவகை ; ஒன்றை நாட்டும் 
மயிர்மாட்டி - ஓர் அணிகலவகை . 

வழி மற்றொன்று விட்டுப்போவதைக் காட்டும் 
மயிர்மாணிக்கம் - அரிவாள் முனைப் பூ 

ஒருவகை நியாயம் . 
ஒரு செடிவகை ; பூடுவகை ; மரவகை ; கொடி | மயிற்கொடி - தாலிவகை ; முருகக்கடவுட்குரிய 
வகை ; கோரோசனை . 

மயில் எழுதிய கொடி . 


ண்டு ; 


மயிற்கொன்றை 


851 


மரணித்தல் 


வகை . 


வகை . 


மயிற்கொன்றை - ஒரு செடிவகை ; ஒரு மரவகை . மரத்தால் செய்த காலைக்கொண்டு ஆடிய 
மயிற்கொன்றைமரம் - கொன்றை மரவகை . கூத்து ; உப்பளம் ; ஆயிலிய நாள் ; சோதிநாள் . 
மயிற்சிகை - மயிலின் கொண்டை ஒரு கொடி மரக்காலாடல் - கொற்றவை மரத்தால் செய்த 

காலைக்கொண்டு ஆடிய கூத்து . 
மயிற்பகை - பச்சோந்தி . 

மரக்காழ் -- மரவயிரம் . 
மயிற்பிச்சம் - மயிலிறகால் செய்த குடை ; மயில் மரக்காளான் - மரத்தில் முளைக்கும் காளான் 
தோகை விசிறி . 

வகை . 
மயிற்பீலி - மயிலிறகு ; மயில்தோகை விசிறி . மரக்காற்கூத்து - திருமால் கூத்து : காண்க 
மயிற்பீலிக்குடை - மயிலிறகாற் செய்த குடை . மரக்காலாடல் . 
மயிற்றுத்தம் - ஒரு மருந்துவகை . 

மரக்கானாரை நாரைவகை . 
மயிற்றோகை - வாலாக நீண்ட மயிலின் இறகு . மரக்கோவை - காண்க : மரக்கலம் . 
மயூகம் - அழகு ; நாழிகைவட்டத்தின் ஊசிநிழல் மரகதக்குணம் - நெய்த்தல் , கிளிக்கழுத்தொத் 
கதிர் , சுடர் ; ஒளி . 

தல் , மயிற்கழுத்தொத்தல் , பயிரிற் பசுத்தல் , 
மயூரகதி - குதிரைநடை ஐந்தனுள் ஒன்று . 

பொன்மையுடன் பசுத்தல் , பத்திபாய்தல் ,, 
மயூரகம் - மயில் ; மருந்துவகை ; நாயுருவிச்செடி ; பொன்வண்டின் வயிறொத்தல் , தெளிதல் 
நாய்வேளைப்பூண்டு ; காண்க : மயூரகதி ; செடி என்னும் எட்டுவகைப் பச்சைமணிக்குணம் . 

மரகதக்குற்றம் - கருகல் , வெள்ளை , கல் , மணல் , 
மயூரம் - மயில் ; சிறுமரம் ; ஆசனவகை ; காண்க : கீற்று , பொரிவு , தராசம் , இறுகுதல் என்னும் 
மயூரகதி ; செடிவகை . 

எண்வகையான பச்சைமணிக் குற்றம் . 
மயூராரி - பல்லி ; பச்சோந்தி . 

மரகதநாயகம் - நடுவிற் பச்சைக்கல் 

வைத்து 
மயேச்சுரன் - சிவபிரான் ; யாப்பிலக்கண இழைத்த காலாழிவகை . 
நூலாசிரியருள் ஒருவர் . 

மரகதப்பச்சை - நாகப்பச்சை . 
மயேசன் , 

மரகதம் - ஒன்பது வகை மணியுள் ஒன்றான 
மயேசுரன் , - சிவபிரான் . 

பச்சைமணி ; பச்சை நிறம் . 
மயேசுவரன் 

மரகதமேனியன் - திருமால் . 
மயேசுவரி - பார்வதி . 

மரகதவல்லி - பார்வதி ; அறக்கடவுள் 
மயேடம் - இலவம் பிசின் . 

மரகதன் - குபேரன் . 
மயேந்திரசாலம் - மாயவித்தைகளுள் ஒன்று ; 

மரங்கொத்தி - ஒரு பறவைவகை . 
வியத்தகு செயல் செய்யும் வித்தை . 

மரச்சக்கை - சிறாய் . 
மயேனம் - வால்மிளகு . 

மரச்செவி - மரப்பாவையின் 

சற்றுங் 
மர்க்கடகம் - பெருங்காயம் . 

கேளாத காது . 
மர்க்கடம் - குரங்கு . 

மரச்செறிவு - சோலை . 
மர்க்கடமுட்டி - குரங்குப்பிடி . 

மரணக்கொடி - இறப்பச்சம் . 
மர்த்தித்தல் - காண்க : மத்தித்தல் . 

மரணசனி - சாவைக் குறிப்பதும் வாழ்நாளுள் 
மர்த்தியம் - நிலவுலகம் . 

மூன்று முறை வருவதுமான ஏழரையாண்டுச் 
மர்மம் - காண்க : மருமம் . 
மரக்கண் - காண்க : மரக்கணு ; புலனற்ற கண் ; 

மரணசாசனம் - சாகுந்தறுவாயில் ஒருவன் தன் 
மரப்பாவையின் கண் . 

சொத்தைப் பிரித்துக் கொடுப்பதைக் குறித்து 
மரக்கணு - மரத்தில் கிளையுண்டாகும் முடிச்சு . 

எழுதிவைக்கும் ஆவணம் , இறுதிமுறி . 
மரக்கரி - அடுப்புக்குப் பயன்படும் கரி . 

மரணதண்டனை - உயிர்நீக்குமாறு கொடுக்கப் 
மரக்கலம் - கப்பல் . 

படும் தூக்குத்தண்டனை . 
மரக்கறி - காய்கறி ; சமைத்த காய்கறியுணவு . 

மரணம் 

சாவு ; ஐவகை அவத்தையுள் மிகு 
மரக்கன்று - இளமரம் . 

மயக்கமும் அயர்ச்சியும் உண்டாகும் நிலை . 
மரக்கா - பூஞ்சோலை ; ஓர் அளவுவகை . 

மரணயோகம் - கெடுதியை விளைவிக்கும் யோக 
மரக்காயர் - தமிழ்த் துலுக்கவகையினர் ; மரக் வகை ; தீங்கைக் குறிக்கும் வேளை . 
கலம் ஓட்டுபவர் . 

மரணவாக்குமூலம் - சாவு நேர்வ தாகக் கருதப் 
மரக்கால் - முகத்தலளவைக் கருவி ; ஓர் அளவு 

படுங் காலத்தில் கொடுக்கும் உறுதிமொழி . 
வகை ; ஒரு மரக்கால் விதைப்பாடு ; ஒரு குறுணி ; மரணவேதனை - சாகும்வேளையிற் படும் 
ஆண்டுமழையின் அளவு ; மரத்தாற் செய்த அவத்தை . 
பாதம் ; திருமால் கூத்துவகை ; கொற்றவை | மரணித்தல் - சாதல் . 


காது ; 


சனி . 


மரணை 


852 


மருக்கட்டி 


- 


வேலை . 


மரணை சாதல் ; நினைவு ; உணர்ச்சி . 

மரவம் - குங்குமமரம் ; வெண்கடம்பு ; மரவகை . 
மரத்தல் - காண்க : மரத்துப்போதல் . 

மரவள்ளி - ஒரு செடிவகை . 
மரத்தார் - பகுத்தறிவில்லாதவர் . 

மரவாடி - மரக்கடை . 
மரத்துப்பால் - கள் . 

மரவாணி - மரத்தாலாகிய ஆணி . 
மரத்துப்போதல் - கால் முதலியன 

உணர்ச்சி 

மரவிடை - பயன் தரும் மரம் ; பத்திரம் எழுது 
யற்றுப்போதல் ; விறைத்தல் ; திகைத்தல் . வோர் விற்கும் நிலத்திலுள்ள மரங்களைக் 
மரத்தோல் - காண்க : மரப்பட்டை , மரவுரி . 

குறிக்கும் சொல் . 
மரந்தம் - பூந்தேன் . 

மரவினைஞர் , 

- தச்சர் . 
மரந்தலை ஆயக்கட்டு - ஊரிலுள்ள மரங்களின் மரவினையாளர் 
விவரங்குறிக்கும் பட்டி . 

மரவுப்பு - ஓர் உப்புவகை . 
மரநாய் - விலங்குவகை , 

மரவுரல் - மரத்தாலான உரல் . 
மரப்பட்டை - மரத்தின்மேலுள்ள தோல் . 

மரவுரி - மரப்பட்டையால் செய்த ஆடை ; 
மரப்பத்தல் - இறைமரம் . 

முனிவர் உடுக்கும் மரப்பட்டை ஆடைவகை ; 
மரப்பந்தர் - சோலை . 

மரவகை; காண்க : சீரகம் . 
மரப்பாச்சி , சிறுவர் விளையாட்டுக்குரிய மரப் | மரவை - மரத்தாலான பாண்டம் . 
மரப்பாவை 

} 
பொம்மை . 

மராட்டம் - புறமயிர் ; பெண்மயிர் ; மகாராட்டிர 
மரப்புணை - மரத்தால் செய்யப்பட்ட தெப்பம் . மாநிலம் ; இடம் . 
மரப்பெட்டி - மரத்தாலான பெட்டி . 

மராடி - மரத்தின் அடிப்பகுதி ; பாதுகை . 
மரப்பொது - சோலை . 

மராம் - வெண்கடப்பமரம் ; கடப்பமரம் 
மரபியல் - முன்னோர் வழங்கிய சொல்வழக்கைக் காண்க : செங்கடம்பு . 
கூறும் இலக்கணப்பகுதி . 

மராமத்திலாகா - பொதுப்பணித்துறை . 
மரபினோர் - வழித்தோன்றியவர் ; மூதாதையர் ; மராமத்து - கட்டடம் முதலியவற்றின் சீர்திருத்த 

ஒரு குடியினர் ; சுற்றத்தார் . 
மரபு - முறைமை ; சான்றோரின் சொல்வழக்கு மராமரம் - அரசமரம் ; ஆச்சாமரம் . 
முறை ; பழைமை ; வமிசம் ; பாரம்பரியம் ; மராளம் - அன்னம் ; பூநாரை ; பாம்பு ; மாதுளை . 
இயல்பு ; இலக்கணம் ; நல்லொழுக்கம் ; | மரிச்சம் - மாமரம் . 
பெருமை ; பாடு ; நியாயம் ; வழிபாடு ; பருவம் . மரிசம் - மிளகு . 

ஒன்றற்குத் தொன்றுதொட்டு மரிசி - புது வரம்புவழி ; செடி . 
வழங்கிவரும் பெயர் . 

மரிசிதம் - பொறுமை . 
தொன்றுதொட்டு 

வழங்கி 

மரிசு - வரம்பு ; வரம்பருகு . 
வரும் முறைமைக்கு மாறானது . 

மரித்தல் - சாதல் , நினைத்தல் . 
மரபுவழுவமைதி - மரபுவழுவை அமைதியுடைய 

மரியவர் - பின்பற்றி நடப்பவர் . 
தென்று சான்றோர் அமைத்துக்கொள்வது . 

. 
மரபுளோர் - காண்க : மரபினோர் . 

மரியாதை - சிறப்பான நடக்கை ; சாதி 
மரம் - உள் வயிரமுள்ள தாவரம் ; அறுக்கப்பட்ட 

யொழுக்கம் ; நேர்மையான ஒழுக்கம் ; நீதி ; 
மரம் ; மூலிகை ; 

விதம் ; வரம்பு ; நன்கொடை . 
தொழுமரம் ; மரக்கலம் ; 
காண்க : இயமரம் ; உழுத வயலைச் சமப்படுத் 

மரியாதைக்காரன் - நல்லொழுக்கமுள்ளவன் ; 
தும் பலகை . 

சிறப்பித்தற்குரியவன் . 
மரமஞ்சள் - ஒரு கொடிவகை . 

மரியாதைப்பிழை - மதிப்புக் குறைவான 
மரமுலை - ஆண் பெண்ணுருக் கொள்ளும்போது நடத்தை . 
கட்டிக்கொள்ளும் பொய்ம் முலை . 

மரீசம் - காண்க : மரிசம் . 
மரமேறி - கள் இறக்குவதற்குத் 

தென்னை , மரீசி - பிரமன் புதல்வர்களுள் 

ஒருவரான 
பனை முதலிய மரமேறுஞ் சாணான் . 

முனிவர் ; மிளகு ; கதிர் ; வரம்பு . 
மரயம் - புளியம்புறணி . 

மரீசிகை 
மரல் - சிறு செடிவகை . 

மரீசினம் - வால்மிள 
மரல்மஞ்சி - மரல் நார் . 

மரு - மணம் ; மருக்கொழுந்து , ஒரு மணச்செடி ; 
மரலுகம் - குங்குமப்பூ . 

மணமகனுக்குப் பெண்வீட்டார் இடும் முதல் 
மரவட்டணம் - மரத்தட்டு ; நெடும்பரிசை . 

விருந்து ; இடம் ; நீரும் நிழலுமற்ற இடம் ; 
மரவட்டை பூச்சிவகை ; மரவகை . 

மலை . 
மரவடி - பாதக்குறடு . 

மருக்கட்டி - மச்சம் ; பாலுண்ணி . 


மரபுச்சொர் } 
மரபுவயக்கம் , } - தொன்றுதொட்டு 


- 


கா 


ல் . 


மருக்கம் 


853 


மருந்துக்கும் 


வகை . 


- 


மருகு 


வகை . 


மருக்கம் - காற்று ; குரங்கு ; உடம்பு ; மிளகு ; | மருத்து வநாள் - அசுவினிநாள் . 
காண்க : மருக்கொழுந்து . 

மருத்துவ நூலோன் - மருத்துவன் . 
மருக்காரை - சிறு மரவகை; காரைவகை . 

மருத்துவப்பதம் - பரிகாரஞ் செய்யக்கூடியதாகிய 
மருக்கொழுந்து - ஒரு மணச்செடிவகை . 

நோயின் நிலைமை . 
மருக்கொழுந்துச்சக்களத்தி - அளத்துப்பச்சை ; மருத்துவம் - வைத்தியம் ; மருந்து ; பரிகாரம் ; 
மரவகை ; பூடுவகை . 

மகப்பேறு பார்க்கும் தொழில் ; ஒரு யாழ் 
மருகம் - மான்வகை ; ஆதொண்டைச்செடி , 
மருகன் - காண்க : மருமகன் ; மகளின் கணவன் ; | மருத்துவர் - வைத்தியர் ; அசுவினிதேவர் . 
வழித்தோன்றல் . 

மருத்துவ ( வா ) ன் - வைத்தியன் ; இந்திரன் . 
மருகி - காண்க : மருமகள் . 

மருத்துவி - மருத்துவம் செய்பவள் . 
ஒரு 

மணச்செடிவகை ; பூண்டுவகை ; | மருத்துவிச்சி - காண்க : மருத்துவச்சி . 
காட்டுமல்லிகை ; மகரவாழை ; மருகன் ; | மருதக்கிழவன் - மருதநிலத் தலைவன் ; மருத 
காண்க : மருமகன் ; வழித்தோன்றல் . 

நிலத்துக்குரிய கடவுளான இந்திரன் . 
மருங்கு - பக்கம் ; விலாப்பக்கம் ; இடை ; வடிவு ; மருதணி - ஐந்திணையுள் ஒன்றான வயலும் 
எல்லை ; இடம் ; சுவடு ; சுற்றம் ; குலம் ; ஒழுங்கு ; வயல் சார்ந்த இடமும் ; செடிவகை . 
செல்வம் ; நூல் . 

மருதத்திணை - ஐந்திணையுள் ஒன்றான வயலும் 
மருங்குல் - இடை , இடுப்பு ; வயிறு ; உடம்பு . வயல் சூழ்ந்த இடமும் . 
மருங்குற்பக்கம் - இடுப்பு . 

மருதநாதன் - காண்க : மருதநிலவேந்தன் .. 
மருங்கை - பிள்ளைபெற்ற ஐந்தாம் நாள் . 

மருதநிலப்பறை - மருத நிலத்திற்குரிய பறை . 
மருச்சகன் - இந்திரன் ; அக்கினி . 

மருதநிலம் - காண்க : மருதத்திணை . 
மருச்சுதன் - வீமன் , அனுமான் . 

மருதநிலவேந்தன் - இந்திரன் . 
மருஞ்சகம் - காண்க : இரசகருப்பூரம் . 

மருதப்பண் - மருதநிலத்துக்குரிய காலைப்பண் 
மருட்கை - மெய்ப்பாடு எட்டனுள் ஒன்றாகிய 
வியப்பு ; மயக்கம் . 

மருதப்பறை - காண்க : மருதநிலப்பறை . 
மருட்சி - பொய்யுணர்வு ; மயக்கம் . 

மருதம் - காண்க : மருதத்திணை ; மருதப்பண் ; 
மருட்டம் - மயக்கந்தருவது ; ஏமாற்று ; கள் . 

அகத்திணை ஏழனுள் ஒன்றான தும் ஊடியுங் 
மருட்டி - மயக்கந்தருவது ; கள் ; மயங்கும்படி 

கூடியும் இன்பம் 

இன்பம் நுகர்வதுமான ஒழுக்கம் : 
மினுக்குபவள் . 

வயல் ; மருதமரம் . 
மருட்டு - அச்சுறுத்துகை ; மயக்குகை . 

மருதயாழ் - மருதநிலத்துக்குரிய யாழ்வகையுள் 
மருட்டுதல் - மயக்குதல் ; அச்சுறுத்துதல் ; 

ஒன்று ; காண்க : மருதப்பண் . 
மாறுபடச் செய்தல் ; ஒத்தல் ; மனங்கவியச் 

மருதயாழ்த்திறம் - நவிர் , 

வஞ்சி , 
செய்தல் ; ஏமாற்றுதல் ; மறக்கச்செய்தல் . 

செய்திறம் 

நால்வகைப்பட்ட மருதப் 
மருட்பா - வெண்பாவும் ஆசிரியப்பாவும் கலந்து 

பண்வகை . 
வரும் செய்யுள் வகை . 

மருதவைப்பு - காண்க : மருதம் . 
மருண்மா 

மருதாணி - காண்க : மருதோன்றி . 
மருண்மாலை - அந்திநேரம் . 

மருது - நீர்மருது ; கருமருது ; பூமருது . 
மருத்தன் - மருத்துவன் ; வாயுபகவான் . 

மருதூணி , 
மருத்தீடு - வசிய மருந்திடுகை; வசிய மருந்து இடு மருதோன்றி 

- ஒரு மரவகை ; செடிவகை . 
தலால் வரும் நோய்வகை . 

மருந்தகம் - மருந்து கிடைக்குமிடம் ; மருந்து 
மருத்து - காற்று ; வாயுதேவன் ; வாதநோய் . 

விற்குமிடம் . 
மருத்துச்சஞ்சீவி - மருந்தாக உதவும் புல் , மரம் , மருந்தம் - நஞ்சு ; பாடாணவகை . 
புதல் , பூடு , கொடி முதலியன . 

மருந்திடல் - வசிய மருந்து கொடுக்கை ; கருவுற் 
மருத்துண்ணி - காற்றை உண்ணும் பாம்பு . 

றாளுக்கு மருந்து கொடுக்குஞ் சடங்கு . 
மருத்து பலம் - ஆலங்கட்டி மழை . 

மருந்தீடு - காண்க : மருத்தீடு . 
மருத்துபாலன் - இந்திரன் . 

மருந்து - அமுதம் ; ஒளடதம் ; பரிகாரம் ; வசிய 
மருத்துவக்கலைஞன் - காண்க : மருத்துவ மருந்து ; சோறு ; குடிதண்ணீர் ; இனிமை ; வெடி 
நூலோன் , 

மருந்து ; முள்ளுக்கடம்பு ; புதற்புல் என்னும் 
மருத்துவச்சி - மருந்து கொடுத்து நோய் நீக்கு புல்வகை . 

பவள் ; மகப்பேற்றுக்கு உதவுவோள் . 
மருத்துவதி - தாமிரபரணி . 

} 


வடுகு , 


என 


யானை . 


} 


மருந்துச்சரக்கு 


மல்லம் 


854 


மருந்துச்சரக்கு - மருந்து 

உதவும் மணமகனுக்குப் பெண்வீட்டார் இடும் முதல் 
பண்டம் . 

விருந்து . 
மருந்துச்சாலை - மருந்துச்சரக்கு விற்கும் கடை ; மருவுதல் கலந்திருத்தல் ; வழக்கப்படுதல் ; 
வெடிமருந்துக் கிடங்கு . 

தோன்றுதல் ; கிட்டு தல் ; தழுவுதல் ; பயிலுதல் ; 
மருந்து போடுதல் - காண்க : மருந்து வைத்தல் ; புணர்தல் ; தியானித்தல் ; பதித்தல் . 
பூச்சிமருந்து தெளித்தல் . 

மருள் - மயக்கம் ; திரிபுணர்ச்சி ; வியப்பு ; 
மருந்து வைத்தல் - வசிய மருந்திடுதல் . 

உன்மத்தம் ; கள் ; குறிஞ்சியாழ்த்திறம் எட்ட 
மருந்தெண்ணெய் - மருந்துச்சரக்குகள் கூட்டிக் னுள் ஒன்று ; பண்வகை ; எச்சம் எட்டனுள் 
காய்ச்சிய தைலம் . 

பிறவிமுதல் அறிவின்றி மயங்கியிருக்கும் 
மருநிலம் - நீரும் நிழலுமற்ற நிலம் . 

நிலை ; சிறு செடிவகை; புதர் ; பேய் ; ஆவேசம் ; 
மருப்பு - விலங்கின் கொம்பு ; யானைத்தந்தம் ; 

புல்லுரு . 
யாழின் உறுப்புவகை ; மரக்கொம்பு ; பிறைச் மருள - ஓர் உவமவுருபு . 
சந்திரனின் இருகோடு ; இஞ்சி . 

மருளல் - அஞ்சல் ; மயங்கல் , எழுத்திலாவோசை ; 
மருப்புத்தாடி - யானைத் தந்தத்தாற் செய்த விர 

பேசலால் எழும் ஒலி ; வியத்தல் ; ஒப்பாதல் . 
லுறை . 

மருளன் - அறிவு மயக்கமுள்ள வன் ; தெய்வமேறப் 
மருபுகா 

பெற்றவன் ; மதவெறிபிடித்தவன் . 
ஒரு வாழைவகை . 
மருபூ - காண்க : மருநிலம் . 

மருளாளி - பேயாவேசங் கொண்டு குறி 
மருமக்கட்டாயம் மலையாளத்தில் 

சொல்லும் பூசாரி ; ஒருசார் சிறுதெய்வங்களை 

ஒருவ 
னுடைய சொத்தை 

வழிபடுவோன் . 

அவனுக்குப்பின் 
அவனுடைய உடன் பிறந்தாளின் ஆண்மக்கள் மருளி - மயக்கம் ; புத்திமயக்கமுள்ளவன் . 
அடையும் உரிமைமுறை . 

மருளிந்தம் , 
மருளிந்தராகம் , 

ஒரு பண்வகை . 
மருமக்கள் - ஒருவனின் உடன்பிறந்தாள் மக்கள் ; 

மருளிந்தளம் 
ஒருத்தியின் உடன்பிறந்தான் மக்கள் . 

மருளுதல் - மயங்குதல் ; வெருவுதல் ; வியத்தல் ; 
மருமகப்பிள்ளை - காண்க : மருகன் . 

ஒப்பாதல் . 
மருமகள் - மகன் மனைவி ; ஒருத்தியின் உடன் 

மருளூமத்தை - ஊமத்தைவகை . 
பிறந்தான் மகள் ; ஒருவனின் உடன் பிறந்தாள் 

மரூஉ , 
மகள் . 

சிதைந்து 

மருவி 
மருமகன் - மகள் கணவன் ; ஒருவனின் உடன் வழங்கும் சொல் . 
பிறந்தாள் மகன் ; ஒருத்தியின் உடன் மரை - ஒரு மான் வகை ; காட்டுப்பசு ; தவளை ; 
பிறந்தான் மகன் . 

இரத்தினக்குற்றம் ; திருகுவகை ; விளக்கின் 
மருமதாரை - உயிர்நிலை ; மார்பு . 

திரியை ஏற்றவுமிறக்கவும் உதவும் திருகுள்ள 
மருமம் - காண்க : மருமதாரை ; 

விதைப்பை ; 

காய் ; தாமரை . 
கமுக்கம் , இரகசியம் ; உடம்பு . 

மரைக்காயர் - துருக்கரில் ஒருவகையார் .. 
மருமராஞ்சம் - வில்லின் நாணொலி ; காற்றால் | மரைக்கிட்டி - வில்முடுக்கு . 
அசையுஞ் சீலையாலும் இலையாலும் எழும் மரைநீகம் - தவளை . 
ஒலி , 

மரையா காட்டுப்பசு . 
மருமாட்டி - வழித்தோன்றியவள் ; மருமகள் . மரையாடு - ஆட்டுவகை . 
மருமான் - காண்க : மருமகன் ; வழித்தோன்றல் . மரையான் காண்க : மரையா . 
மருவகம் - காண்க : மருக்காரை ; மருக்கொழுந்து ; மல் - வளம் ; வருவாய் ; வலிமை ; மல்தொழில் ; 
கடாரநாரத்தை . 

மற்போர் செய்பவன் ; திருமாலாடிய கூத்து ; 
மருவல ( லா ) ர் , 
பகைவர் . 

பருமை ; காண்க : மல்லுச்சட்டம் ; துகில்வகை . 
மருவார் 

மல்காத்தல் - காண்க : மல்லாத்தல் . 
மருவாளி - பச்சைக்கருப்பூரம் ; வைப்புச் சூடன் மல்குதல் - நிறைதல் ; செழித்தல் ; அதிகமாதல் . 
வகை . 

மல்லகசாலை - மல்வித்தை பயிலுமிடம் . 
மருவிதழ் - பூவிதழ் . 

மல்லகதி - குதிரையின் ஐவகை நடையினுள் 

ஒன்று . 
மருவீடு 

மணமக்களைப் 

பெண் | மல்லசம் - மிளகு . 
வீடு அல்லது பிள்ளைவீட்டுக்கு அழைத்துச் | மல்லம் - மற்போர் ; மல்லகதி ; வலிமை ; 
செல்லுஞ் சடங்கு . 

கிண்ணம் ; தட்டம் ; கதுப்பு ; வேள்வியில் 
மருவு - மருவுகை ; மணம் ; மணச்செடிவகை ; எஞ்சியது ; பள்ளியறை . 


மரூஉமொழி } - நட்பு இயல்புவழக்கு மூன்றனுள் 


- 


} 


மருவீட்டுச்சடங்கு ,} - இருமணக்கிற்குப்பின் 


மல்லமார்க்கம் 


855 


மலர்க்காம்பு 


மல்லர் - மற்போர் செய்வோர் , வலியர்; திருக் மலச்சிக்கல், } 


வகை . 


மல்லமார்க்கம் காண்க : மல்லகதி . 

மலங்கு - விலாங்குமீன் . 
மல்லயுத்தம் - அறுபத்து நான்கு கலைகளுள் மலங்குதல் - நீர் முதலியன குழம்புதல் ; கெடுதல் ; 
ஒன்றான மற்போர் . 

மனங்கலங்குதல் ; பிறழ்தல் ; ததும்புதல் . 
மல்லர் ; 

மலவடைப்பு . 
. 
மல்லரங்கம் - காண்க : மற்பயிலிடம் . 

மலசகிதர் - மும்மலத்தோடு கூடியவர் . 
மல்லரி - பறைவகை . 

மலசலம் - மலமூத்திரங்கள் . 
மல்லல் - வளம் ;; வலிமை ; மிகுதி ; பொலிவு ; 

பொலிவு ; மலட்டா - கன்று போடாத பசு . 
அழகு ; செல்வம் . 

மலட்டாறு - காடுகளில் ஓடுவதும் விரைவில் நீர் 
மல்லன் - மற்போர் செய்வோன் ; பெருமையிற் 

வற்றுவதுமான ஆறு . 
சிறந்தோன் . 

மலடன் - பிள்ளையில்லாதவன் . 
மல்லாக்கடித்தல் காண்க : மல்லாத்தல் . 

மலடி - மகப்பேறில்லாதவள் ; கருத்தரியாமை ; 
மல்லாட்டம் சண்டை . 

ஈனாதவள் ; ஈனாதது . 
மல்லாடல் - திருமால் கூத்தினுள் ஒன்று . 

மலத்திரயம் - காண்க : மும்மலம் . 
மல்லாத்தல் - மேல்முகமாகக் கிடக்கச்செய்தல் ; மலநானம் 

தூய்மையான இடத்தில் எண் 
தோற்றுப்போதல் . 

விரலுக்குக் கீழாகவுள்ள மண்ணையெடுத்து 
மல்லாத்துதல் - முதுகுகீழாக முகம் மேலாகக் மந்திரஞ் சொல்லி உடம்பிற்றேய்த்து நீரில் 
கிடக்கச்செய்தல் . 

மூழ்குகை . 
மல்லாய் - இரப்போர் கலம் . 

மலநீர் - சிறு நீர் ; மலமூத்திரம் . 
மல்லாரி பறைவகை ; பண்வகை ; 

சண்டைக் மலப்பு - கடவுள் திருமுன்னர் ஆடும் ஒரு கூத்து 
காரி . 
மல்லி - குடமுல்லை ; காண்க : எருமைமுல்லை ; 

மலப்பை - மலம் தங்குமிடம் ; உடம்பு . 
காட்டுமல்லி ; பருத்துத்தடித்தவள் ; தீர்த்தங் மலபந்தம் - காண்க : மலச்சிக்கல் ; மும்மலத்தாற் 
கரருள் ஒருவர் ; பேராமல்லிகை ; கொத்து 

கட்டுண்கை . 
மல்லி . 

மலபரிபாகம் - மலங்கள் தேய்தற்குரிய காரணங் 
மல்லிகை - பூங்கொடிவகை ; குட மல்லிகை ; 

களோடு கூடிய நிலை . 
விளக்குத்தண்டு ; இரப்போர் கலம் ; பாண்டம் ; 

மலபாண்டம் - உடம்பு . 
மகரந்தமல்லிகை . 

மலம் - அழுக்கு ; பவ்வீ ; சுக்கிலம் ; தீட்டு ; 
மல்லிகை மொட்டு - மலராத மல்லிகைப்பூ ; 

மூத்திரம் முதலிய உடல் மாசு ; வண்டல் ; 
மகளிர் தலையணிவகை ; மொட்டம்பு . 
மல்லுக்கட்டுதல் - மற்போர்புரிதல் ; பொருதல் ; 

துரு; காண்க: மும்மலம் ; பாவம் ; கருப்பூரம் . 
கட்டாயப்படுத்துதல் ; வற்புறுத்தல் . 

மலம்பாதை - மலைவழி . 
மல்லுச்சட்டம் - குறுக்குவிட்டம் . 

மலமலத்தல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

மலமலெனல் - ஓர் 
மல்லுப்பிடித்தல் - காண்க : மல்லுக்கட்டுதல் . 

ஒலிக்குறிப்பு ; கண்ணீர் 
மல்லூகம் - புழு . 

பெருகுதற்குறிப்பு . 

மலயக்கால் காண்க : மலையக்கால் . 
மல்லை - வளம் ; பெருமை ; காண்க : மல்லாய் ; 
வட்டம் ; மாமல்லபுரம் . 

மலயக்கோ - பொதியமலைக்குத் 

பொதியமலைக்குத் தலைவனான 
மல்வென்றி - வாகைத்திணையுள் மற்போரில் 

பாண்டியன் . 
வெற்றியைக் கூறும் ஒரு புறத்துறை . 

மலயசம் - காண்க : மலையசம் . 
மலக்கட்டு - காண்க : மலச்சிக்கல் , 

மலயம் - பொதியமலை ; சந்தன மரம் . 
மலக்கடி - மனக்கலக்கம் . 

மலயமாருதம் காண்க : மலையக்கால் ; பண்வகை . 
மலக்கம் - காண்க : மலக்கடி ; துன்பம் ; மாறுபாடு . 

மலயமுனி - அகத்தியர் . 
மலக்கு - மயக்கம் ; தேவன் . 

மலர் 

பூ ; தாமரை ; ஒரு பேரெண் ; ஆயுதம் 
மலக்குண்ணுதல் - கலக்கப்படுதல் . 

முதலியவற்றின் மேற்குமிழ் ; வெண்பாவின் 
மலக்குதல் - கலக்கு தல் . 

இறுதிச்சீர் வாய்பாடுகளுள் ஒன்று ; மும்மல 
மலகரி - குறிஞ்சிப்பண்வகை . 

முடையவர் . 
மலங்கல் - குளம் ; காண்க : மலங்கு . 

மலர்க்கடை பூ விற்கும் கடை 
மலங்கழித்தல் - உடல் மலத்தை வெளியேற்றுதல் ; மலர்க்கணையோன் - பூக்களை அம்பாகவுடைய 
ஆணவம் முதலிய மலம் நீக்குதல் . 

மன்மதன் . 
மலங்கழிதல் உடல் மலம் வெளியேறுதல் ; 

மலர்க்கா - பூங்காவனம் . 
ஆணவம் முதலிய மலம் நீங்குதல் . 

மலர்க்காம்பு - பூவில் இதழின் கீழுள்ள பாகம் . 


Ts 


மலர்ச்சி 


856 


மலைதாங்கி 


கை , 


} - திருமகள் . 


} 


- 


மலர்ச்சி - பொலிவு ; மகிழ்ச்சி ; மலர்தல் , 

விம்முதல் ; பரத்தல் ; விரைதல் ; விலைநயத் 
மலர்த்தல் - நிமிரச்செய்தல் ; மலரச்செய்தல் . தல் ; சொல்லுதல் . 
மலர்த்தாது - காண்க : பூந்தாது . 

மலிபு - மிகுதி ; நிறைவு ; காதலரின் சேர்க்கை 
மலர்த்தாள் - காண்க : மலர்க்காம்பு . 

வகை ; உவகை ; நயவிலை ; தன்மை ; உயர்வு ; 
மலர்த்திரள் - பூங்கொத்து . 

உத்தமம் . 
மலர்த்துதல் - மலரச்செய்தல் ; 

மூடிய 

மலிர்தல் - பெருகுதல் ; நீர் முதலியன ஒழுகுதல் ; 
குடை முதலியவற்றை விரித்துத் திறத்தல் ; பயிலுதல் . 
மல்லாத்துதல் . 

மலிர்நிறை - பெருவெள்ளம் ; நீரூற்று . 
மலர்த்தூள் - பூந்தாது . 

மலினம் கருமை ; மாசு ; மரவகை ; தீயகுணம் ; 
மலர்த்தேவி - காண்க : மலர்மகள் . 

பாவம் ; குற்றம் ; கெடுதி ; மோர் . 
மலர்த்தேன் - பூவிலுண்டாகும் தேன் ; பூந்தாது மலினமுகன் - அக்கினி ; பிசாசு ; கருங்குரங்கு ; 
தங்குமிடம் . 

கொடியவன் ; கருவண்டு . 
மலர்தல் - பூவின் மொட்டவிழ்தல் ; பரத்தல் ; மலினி -- தீட்டாயுள்ள பெண் . 
மனமகிழ்தல் ; தோன்றல் ; எதிர்தல் ; அகலு மலீமசம் - அழுக்கு ; இரும்பு . 
தல் ; மிகுதல் . 

மலூகம் - குருவி . 
மலர்தொடுத்தல் - பூவை இணைத்துக் கட்டுதல் . 

மலை - ஈட்டம் ; காண்க : மலைக்கட்டுக்குளம் . 
மலர்ப்பலி - கைநிறையக் கொண்டு வழிபாடாக மலைக்கட்டுக்குளம் - மலையடிவாரத்தில் 
இடும் பூ . 

அமைக்கப்பெற்ற குளம் . 
மலர்ப்பள்ளி - பூவாலாகிய படுக்கை . 

மலைக்கால் - ஆட்டுக்கல் . 
மலர்ப்பு - மலர்விக்கை ; வெளிப்படக் காட்டுகை . 

மலைக்குகை மலையிலே 

தானாகவாவது 
மலர்மகள் , 
மலர்மங்கை 

குடையப்பட்டாவது அமைந்த உள்ளிடம் . 

மலைக்குடவு - இருமலைகளின் இடைப்பட்ட 
மலர்மண்டபம் - பூத்தொடுக்கும் மண்டபம் . 

பள்ளம் . 
மலர்மிசைநடந்தான் , தாமரைப்பூவில் நடந்த 
மலர்மிசையேகினான் அருகன் ; பரம்பொருள் . 

மலைக்குண்டுவேர் - ஒரு செடிவகை . 
மலர்மிசையோன் தாமரையிலிருப்பவனான 

மலைக்கொடிமன்னன் - தடாதகைப்பிராட்டியின் 
பிரமன் . 

தந்தையாகிய பாண்டிய மன்னன் . 

மலைக்கோன் - கொன்றைமரவகை. 
மலாகிதர் - மும்மலம் நீங்கப்பெற்றவர் . 

மலைகலக்கி 
மலரடி - பெரியார் அல்லது தெய்வத்தின் 

ஒரு பூண்டுவகை . 

மலைகுனியநின்றபிரான் , ) திரு வேங்கட 
தாமரைபோன்ற திருவடி . 

மலைகுனியநின்றான் 

முடையான் . 
மலரணை காண்க : மலர்ப்பள்ளி . 

மலைச்சரக்கு கருப்பூரவகை ; மலையில் 
மலரவன் காண்க : மலரோன் . 

உண்டாகும் மூலிகைகளிலிருந்து எடுத்த 
மலருக்கு நாயகம் - கருவண்டு . 
மலரோன் காண்க : மலர்மிசையோன் . 

மருந்துச்சரக்கு . 

மலைச்சார்பு ( வு ) - மலைப்பகுதி . 
மலவாசயம் காண்க : மலப்பை . 
மலவாயில் - உடலினின்றும் மலங்கழியும் வழி . 

மலைச்சாரல் - மலையின் சரிவான 
மலவைரி - சிவபிரான் . 

மலையிற் சாரலாகப் பெய்து செல்லும் மேகம் ; 

மலையில் விழும் மழை ; சாரற்காற்று . 
மலாகை - தூதுசெல்பவள் ; காமமிக்கவள் ; பெண் 

மலைச்சிகரம் - மலையினுச்சி . 
மலாசு காண்க : சிறுபூளை . 

மலைத்தல் - மாறுபடு தல் ; பொருதல் ; மயங்கு 
மலாஞ்சி - வெள்ளுள்ளி . 

தல் ; வருத்துதல் ; திகைத்தல் ; வியத்தல் . 
மலாடு - பன்னிரண்டு கொடுந்தமிழ் நாட்டினுள் மலைத்தாரம் - காண்க : மலைபடுபொருள் . 
ஒன்றான திருக்கோவலூரைச் சூழ்ந்த நாடு . 

மலைத்துவரை - ஒரு துவரைவகை . 
மலாம் - முலாம்பூசுகை . 

மலைத்தேன் - மலையில் உண்டாகுந் தேன் ; இன் 
மலார் வளார் . 

சுவையுள்ள பலாப்பழம் . 
மலாரம் - வளையற்கோவை . 

மலைதல் - சூடுதல் ; மேற்கொள்ளுதல் ; ஒத்தல் 
மலாவகம் - பிண்ணாக்கு . 

பறித்தல் ; எதிர்த்தல் ; பகைத்து மாறுபடுதல் ; 
மலிசம் - அரசமரம் . 

மயங்குதல் ; வாதாடுதல் . 
மலிதல் - நிறைதல் ; பெருகல் ; மிகுதல் ; நெருங்கு மலைதாங்கி - காண்க : அரிவாள்முனைப்பூண்டு ; 
தல் ; புணர்ச்சியில் மகிழ்தல் ; செருக்கு தல் ; செடிவகை ; வட்டத்திருப்பி . 


} 


- 


- 


யானை . 


- 


மலைநாடன் 


857 


மலைவீரியம் 


- 


மலையாள 


- 


- 


மலைநாடன் மலைவளமுடைய நாட்டுக்கு மலையமானாடு செந்தமிழ்நாடு பன்னிரண்ட 
அரசன் ; சேரன் . 

னுள் திருக்கோவலூரைச் சூழ்ந்த நாடு . 
மலைநாடு - மலைப்பாங்கான நாடு ; சேரநாடு . மலையரசன் - மலை நாட்டுக்கு அரசன் ; மலாடு 
மலைநாதம் - கன்மதம் ; சகஸ்ரபேதி ; வக்கிராந்த ஆளும் அரசன் ; இமயமலைக்கு அரசன் . 
பாடாணம் . 

மலையரண் - அரண் நான்கனுள் ஒன்றான மலை 
மலை நார் காண்க : கல்நார் . 

யாகிய காப்பிடம் ; மலைமேற்கோட்டை . 
மலைநெல் - நெல்வகை . 

மலையருவி - மலையிலிருந்து விழும் நீர்வீழ்ச்சி . 
மலைப்பக்கம் மலையின் சரிவான பாகம் . 

மலையரையன் காண்க : மலையரசன் . 
மலைப்பச்சை - ஒரு செடிவகை . 

மலையன் - குறிஞ்சிநிலத் தலைவன் ; சேர 
மலைப்பள்ளி - அருந்தவர் வாழும் மலையிடம் . மன்னன் ; கடையெழு வள்ளலுள் ஒருவனான 
மலைப்பாம்பு - ஒரு பாம்புவகை . 

காரி ; தமிழ்நாட்டுப் பணிக்கச் சாதியினர் . 
மலைப்பாழி - காண்க : மலைக்குகை. 

மலையாட்டி - மலைநாட்டுப் பெண் .. 
மலைப்பிஞ்சு - சிறுகல் . 

மலையாரம் - சந்தன மரம் . 
மலைப்பிளப்பு - மலையில் உள்ள விடர் . 

மலையாள் காண்க : மலைமகள் . 
மலைப்பிறங்கம் - உலோகமணல் . 

மலையாளபகவதி - மந்திரங்களுக்கு அதிதேவதை 
மலைப்பு - அறிவுமயக்கம் ; திகைப்பு ; போர் ; யாகக் கருதப்படும் துர்க்காதேவி ; பெருமோசக் 
மாறுபாடு ; கூத்தின் விகற்பம் ; மயக்கம் ; காரன் . 
சம்பிரமம் . 

மலையாளர் - மலைநாட்டார் . 
மலைப்புறம் - காண்க : மலைச்சார்பு ( வு ) . 

மலையாளி - மலையில் வாழ்பவன் ; 
மலைப்புனம் - தினைவிளையும் நிலம் . 

நாட்டான் ; வேளாள வகுப்பின் ஒரு பிரிவினர் ; 
மலைபடுபொருள் - மலையில் உண்டாகும் மிளகு , மிளகு . 
கோட்டம் , அகில் , தக்கோலம் , குங்குமம் 

மலையானிலம் காண்க : மலையக்கால் . 
என்னும் ஐவகை மணப்பண்டம் . 

மலையிடறு - பெருந்தடை . 
மலைமகள் பார்வதி . 

மலையிலக்கு - வெளிப்படையானது .. 
மலைமஞ்சி - பெருங்குரும்பை எனும் செடிவகை . மலையிறக்கம் - மலையின் இறங்குச 

சரிவு . 
மலைமடந்தை - காண்க : மலைமகள் . 

மலையின் முனிவன் - அகத்திமரம் ; மிளகு ; அத்தி 
மலைமதம் - கன்மதம் . 

வகை . 
மலைமல்லிகை - காட்டுமல்லி , மரமல்லிகை . 

மலையீந்து 

ஒரு மரவகை . 
மலைமாது ( ன் ) -- காண்க : மலைமகள் . 

மலையேறுதல் - தெய்வம் இடத்தினின்று நீங்கு 
மலைமுழக்கு - மலையினின்று கேட்கும் 

தல் ; முடிவடைதல் ; மாவிளக்கு நெய்யற்று 
எதிரொலி . 

அணைந்துபோதல் ; மலையின்மேல் ஏறுதல் . 
மலைமுழை , காண்க : மலைக்குகை . 

மலைவசம்பு - ஒரு செடிவகை ; மிளகு . 
மலைமுழைஞ்சு 

மலைவட்டை 

ஒரு மரவகை . 
மலைய ஓர் உவம வாய்பாடு . 

மலைவமைதி - இடம் , காலம் , கலை முதலிய 
மலையக்கால் - பொதியமலையிலிருந்து வரும் 

அறுவகை மலைவும் சில காரணங் கருதிப் 
தென்றற்காற்று . 

பொருத்தமுடையனவாக அமைத்துக் 
மலையசம் - சந்தனமரம் ; தென்றற்காற்று ; மலை கொள்ளப்படுவது . 
யாடு . 

மலைவளம் - மலை நிலத்தின் செழிப்பு ; காண்க : 
மலையடி - தாழ்வரை ; சேவற்கோழி ; கொங்கு 

மலைபடுபொருள் . 
வேளாளர் . 

மலைவளர்காதலி - காண்க : மலைமகள் . 
மலையடிப்படி - குறிஞ்சி நிலத்தூர் . 

மலைவாசம் - மிளகு ; உடல் நலம் கருதி மலையிற் 
மலையடிவாரம் - தாழ்வரை . 

சென்று வசிக்கை . 
மலையப்பொருப்பன் - பாண்டியன் . 

மலைவாசி மலையில் 

வாழ்பவர் ; மலையில் 
மலையம் - மலையி னுச்சி ; குறிஞ்சியாழ்த் 

வாழ்வது . 
திறத்துள் ஒன்று ; பொதியமலை . 

மலைவாசிக்கொம்பு - பன்றிக்கொம்பு . 
மலையமாருதம் - காண்க : மலையக்கால் . 

மலைவாணர் 

மலைவாழ்நர் . 
மலையமான் - சேரன் ; உடையார் சாதியின் உட் மலைவாழை - ஒரு வாழைவகை . 
பிரிவினர் ; மலாடு ஆளும் அரசன் . 

மலைவீரியம் - அன்னபேதி . 
108 


} 


மலைவு 


858 


மழைத்துளி 


- 


மவுணன் 


கை , 


மலைவு - உவமச்சொல் ; மயக்கம் ; மாறுபாடு ; | மழுங்கல் - மழுங்கினது ; நாணிலி ; மூடன் ; மட்ட 
திகைப்பு ; உரை செயல்களின் முன்னுக்குப் பின் மான பொன்வகை . 
முரண் ; இடம் , காலம் , கலை , உலகம் , மழுங்குணி - அறிவற்றவன் . 
நியாயம் , ஆகமம் என்பவற்றைப் பொருத்த மழுங்குதல் - கூர் நீங்குதல் ; பொலிவழிதல் ; 
மின்றிக் கூறுகையாகிய குற்றம் ; போர் . 

கெடுதல் ; ஒளிகுறைதல் ; அறிவுக் கூர்மை 
மலைவேம்பு - வேப்பமரவகை ; பெருமரவகை . குறைதல் ; கவனிப்பின்றி மறைந்துபோதல் . 
மவ்வம் அழகு . 

மழுப்பன் - செயலை மழுப்பி விடுவோன் ; 
மவ்வல் - காண்க : மௌவல் . 

தாமதப்படுத்துவோன் ; 

குதர்க்கம் 

பேசு 
மவுட்டியம் - அறியாமை . 

வோன் . 
கணவன் . 

மழுப்புதல் - நெகிழவிடுதல் ; செயலைப் பயனற்ற 
மவுலி - முடி ; சடை ; தலை . 

தாக நெகிழ்த்து தல் ; தாமதப்படுத்தல் ; 
மவுனம் - மோனம் , பேசாமை . 

ஏமாற்றுதல் . 
மவுனி - ஆமை ; மவுனஞானி . 

மழுமட்டை - கூர்மழுங்கினது ; முழுமூடத்தனம் , 
மழ - காண்க ! மழவு . 

மழுமாறி - புரட்டன் . 
மழகொங்கம் , திருச்சிராப்பள்ளிக்கு மேல்பால் | மழுமாறுதல் - தந்திரம் பண்ணுதல் . 
மழநாடு , - காவிரியாற்றுக்கு வடபாகத்தி மழுமொட்டை - கூர்மழுங்கினது ; முழுமொட்டை 
மழபுலம் லுள்ள பகுதி . 

யான தலை . 
மழபுலவஞ்சி - பகைவர் நாட்டைப் பாழ்படுத்தும் 

மழுவலான் - காண்க : மழுவாளி . 
புறத்துறை . 

மழுவன் - அஞ்சாதவன் ; நகர்காப்போன் ; 
மழபுலவர் - பள்ளியிற் படிக்கும் சிறுவர் . 

பிடிவாதமுள்ளவன் . 
மழமழத்தல் - வழவழப்பாதல் . 

மழுவாள் - பரசாயுதம் .. 
மழமழப்பு - மெதுத்தன்மை ; உரை செயல்களில் 

மழுவாளி - காண்க : மழுவோன் ; பரசுராமன் . 
உறுதியின்மை . 

மழுவி - நாணமிழந்தவள் . 
மழமழனல் - மெத்தெனற்குறிப்பு . 

மழுவெடுத்தல் 

முதலியவற்றிலே 
மழலை - குழந்தைகளின் திருந்தாச் சொல் ; மென் 

மழுவையேந்திச் சூளுரைத்தல் . 
மொழி ; இளமை ; மெல்லோசை . 

மழுவேந்தி - காண்க : மழுவாளி; பொய்யன் . 
மழலைத்தேன் - புதுத்தேன் . 

மழுவோன் - மழுவை ஆயுதமாகக் கொண்டவ 
மழலைப்பேச்சு - குதலைச்சொல் ; திருந்தாப் னான சிவபிரான் . 
பேச்சு . 

மழை - மேகத்தினின்று பொழியும் நீர் ; நீருண்ட 
மழவன் - இளைஞன் ; வீரன் ; மழநாட்டான் . மேகம் ; காண்க : மழைக்கால் ; நீர் ; கருமை ; 
மழவு - இளமை ; குழந்தை , மயக்கம் . 

குளிர்ச்சி ; மிகுதி . 
மழறுதல் - மென்மையாதல் ; தெளிவில்லாதிருத் | மழைக்கண்ணி - ஒரு பறவைவகை . 
தல் . 

மழைக்கரு - மேகம் நீர்கொள்ளுதல் ; புகை . 
மழித்தல் - மொட்டையடித்துக்கொள்ளுதல் . மழைக்கால் - பெய்யும் நிலையில் கருநிறத்தோடு 
மழித்தலை - மொட்டைத்தலை . 

மேகத்திலிருந்து இறங்கும் நீர்க்கால் . 
மழு - கோடரி ; 

காண்க : மழுவாள் ; பழுக்கக் மழைக்காலிருட்டு - மழை பெய்யுங் காலத்து 
காய்ச்சிய இரும்பு ; கடல் ; மழுங்கிய ; அதிக இரவிலுண்டாகும் பேரிருள் . 

மழைக்குணம் , ) 
மழு ( வி ) - கப்பு ; மங்கு . 

மழைக்குறி 

காண்க : மழைத்தோற்றம் . 
மழுக்கம் - கூரின்மை ; 

நிலைமைத்தாழ்வு ; ஒளி மழைக்கோள் - சுக்கிரன் . 
மழுங்குகை ; விவேகமின்மை ; மொட்டை . 

மழைக்கோளாறு - காண்க : மழைத்தோற்றம் ; 
மழுக்கல் - நெல்லை ஒருமுறை குற்றியெடுத்த 

புயலெடுக்கை . 
தவிடு நீங்காத அரிசி . 

மழைகாலம் - மாரிக்காலம் . 
மழுக்குதல் - மழுங்கச்செய்தல் ; ஒளிகுறையச் | மழைச்சிலை - வானவில் . 
செய்தல் ; விவேகத்தைக் குறைத்தல் ; நெற் மழைத்தல் - மழை நிறைந்திருத்தல் ; கருநிற 
குற்றுதல் ; அடித்தல் ; மொக்குதல் , 

மாதல் ; குளிர்தல் ; மழைபெய்தல் . 
மழுகுதல் - மழுங்குதல் ; ஒளிகுறைதல் . 

மழைத்தாரை - விடாது பொழியும் மழைநீர் . 
மழுகூழை - வாலிழந்த விலங்கு ; மூடன் . 

மழைத்துளி - மழைநீர்ச்சொட்டு . 


நா 


மான . 


} 


மழைத் தூவ ( ற ) ல் 


859 


மறப்புலி 


மழை . 


; 


மழைத் தூவ ( ற ) ல் - சிறு திவலையாகத் தூற்றும் மற்றது - ஏனையது . 

மற்றநாள் - மறுநாள் ; நாளைநின்று மறு நாள் . 
மழைத்தோற்றம் - மழை வருவதற்குக்குறியான மற்றப்படி - வேறுவகையில் .. 
மந்தாரம் . 

மற்றவர் - பிறர் ; ஏனையோர் . 
மழைதாங்கி - கொங்காணி ; குடை . 

மற்று - ஓர் அசைநிலை ; பிறிதின் பொருட் 
மழைப்புகார் - காண்க : மழைத்தோற்றம் . 

குறிப்பு ; வினைமாற்றுக்குறிப்பு ; மறுபடியும் ; 
மழைபெய்தல் - மேகத்தினின்று நீர்விழுதல் . 

பின் ; காண்க : மற்றப்படி . 
மழைமுகில் - சூற்கொண்ட மேகம் . 

மற்றும் -- மேலும் ; மீண்டும் . 
மழையடை - விடாது பெய்யும் மழை . 

மற்றை - காண்க : மற்ற . 
மழையலர் - நீர் . 

மற்றையது - குறித்த பொருளுக்கு இனமான 
மழையான் - காண்க : மழைவண்ணன் . 

வேறு ஒன்று . 
மழையேறு - இடி . 

மற்றொழில் - மல்வித்தை . 
மழையொறுத்தகாலம் - வறண்ட காலம் . 
மழைவண்ணக்குறிஞ்சி - மேகவண்ணப் பூவுள்ள மற்றொன்று - பிறிதொன்று . 
மருதோன்றி . 

மறக்கருணை - அழித்து நலமுண்டாக்கும் அருள் . 
மழைவண்ணன் - திருமால் . 

மறக்களம் - போர்க்களம் . 
மழைவறங்கூர்தல் - மழை பெய்யாதொழிதல் . மறக்களவழி - போரிற் பகையழிக்கும் ஒருவனை 
மழைவீற்றிருத்தல் - பருவமழை பெய்கை . 

உழும் வேளாளனாக மிகுத்துக்கூறும் 
மள்குதல் - குறைதல் . 

புறத்துறை . 
மள்ளம் ( ல் ) - வலிமை . 

மறக்களவேள்வி - காண்க : களவேள்வி . 
மள்ளன் - உழவன் ; திண்ணியோன் ; வலிமை மறக்கற்பு - பத்தினி தன் சீற்றத்தாற் கடுஞ் 
யுடையவன் ; படைத்தலைவன் ; படைவீரன் ; செயல் தோற்றுவிக்குங் கற்பு . 
இளைஞன் ; மருதநிலத்தோன் ; குறிஞ்சி நிலத்து மறக்காஞ்சி - போரில் விழுப்புண்பெற்ற வீரன் 
வாழ்வோன் . 

தன் வாழ்க்கை வேண்டாது அப் புண்ணைக் 
மள்ளு - கைம்மரம் . 

கிழித்துக்கொண்டு இறத்தலைக் கூறும் புறத் 
மளமளத்தல் - மரக்கொம்பு முதலியன முறியும் 

துறை . 
போது ஒலியெழும்புதல் . 

மறக்குடி - வீரகுலம் ; மறவர்குலம் . 
மளமளப்பு - முறிதற்குறிப்புள்ள ஒலி . 
மளமளெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு : விரைவுக் 

மறங்குதல் - கலங்குதல் . 

மறச்செவி - பாவம் பயக்கும் மொழிகளைக் 
குறிப்பு . 

கேட்குங் காது . 
மளாரெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
மளிகாரம் - வெண்காரம் . 

மறத்தல் - அயர்த்தல் ; அசட்டைபண்ணல் : 
மளிகை , 

ஒழிதல் ; நினைவின்றிப்போதல் ; பொச்சாப்பு . 
மளிகைக்கடை பலசரக்குக்கடை . 

மறத்தி - மறக்குடிப் பெண் ; பாலைநிலப் 
மளுக்கெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 

பெண் ; குறிஞ்சிநிலப் பெண் . 
மற்கடம் - குரங்கு . 

மறத்துறை - பாவநெறி ; வீரச்செயல்கள் . 
மற்கரை - குகை ; மலடி . 

மறதி - நினைவின்மை . 
மற்கு - கோபம் . 

மறநிலைப்பொருள் - வெற்றி , திறை , தண்டம் 
மற்குணம் - மூட்டுப்பூச்சி . 

முதலியவற்றால் அரசன் தேடிய பொருள் . 
மற்கூத்து - திருமால் ஆடிய கூத்து . 

மறநிலையறம் - அரசன் பகையறுத்து 
மற்கோல் - பகை . 

நாட்டினைக் காவல் புரியும் அறச்செயல் . 
மற்சம் - மீன் ; மீனராசி ; ஆசனவகை . 

மறநிலையின்பம் - வீரச்செயல் , குறியெய்தல் , 
மற்சரம் - பொறாமை ; போட்டி . 

ஏறுதழுவல் , வலிதிற்கோடல் முதலியவற்றால் 
மற்சரித்தல் - போட்டியிடுதல் . 

விரும்பிய கன்னியை அரசன் மணமுடித்து 
மற்சியம் - காண்க : சுவடு ; மற்சம் ; மாற்றறிய 

இன்புறல் . 
வைத்திருக்கும் மாதிரிப்பொன் ; சுவடு ; உடம்பி | மறப்பிலி - கடவுள் . 
லுண்டாகும் புள்ளி 

மறப்பு - நினைவின்மை ; மறுப்பு . 
மற்பயிலிடம் - மல்வித்தை கற்குங் கூடம் . 

மறப்புகழ் - வீரச்செயலால் வருங் கீர்த்தி . 
மற்ற - பிற . 

மறப்புலி - கொடிய புலி ; சிங்கம் . 


} 


. 


மறம் 


860 


மறுதாய் 


மறம் - வீரம் ; கோபம் ; பகை ; வலிமை ; வெற்றி ; மறு - குற்றம் ; களங்கம் ; தீமை ; அடையாளம் ; 
போர் ; கொலைத்தொழில் ; யமன் ; கெடுதி ; மச்சம் ; பாலுண்ணி ; மற்ற . 
பாவம் ; கலம்பகத்தின் ஓர் உறுப்பு ; மறவர் மறுக்கம் - சுழற்சி ; துன்பம் ; மனக்கலக்கம் . 
குலம் ; மயக்கம் , 

மறுக்களித்தல் - மறுத்தல் ; காண்க : மறுகலித்தல் . 
மறமலி - யானை . 

மறுக்களித்துப்பேசுதல் - சொன்னதை மறுத்துப் 
மறமுல்லை - வேந்தன் வேண்டியது கொடுப்பவும் பேசுதல் . 
கொள்ளாத வீரனது பயன்கருதா நிலையைக் மறுக்குத்து - ஒரு செடிவகை . 
கூறும் புறத்துறை, 

மறுக்குதல் - புளி முதலியன சேர்த்து எண்ணெயி 
மறல் - பகை ; பிணக்கு ; போர் ; யமன் ; மரணம் ; லுள்ள கெடுதிகளை நீக்குதல் ; மனத்தைக் 
எழுச்சி ; ஒரு கூத்துவகை ; மறதி ; மயக்கம் ; கலக் குதல் ; எண்ணெய் முதலியவற்றால் 
மறுத்தல் ; வறுமை ; குற்றம் . 

தாண்டை கரகரத்தல் . 
மறலி - மறதி ; மயக்கம் ; யமன் ; பொறாமை . 

மறுகரை - எதிர்க்கரை . 
மறலிமறலி - சிவன் . 

மறுகல் - நோய்திரும்பல் ; சுழலல் ; கலங்குதல் . 
மறலுதல் மாறுபடுதல் ; போர்செய்தல் ; மறுகலித்தல் - நோய் முதலியன திரும்புதல் . 
கொல்லுதல் . 

மறுகால் - மதகு ; அதிக நீரை வெளியேற்றும் 
மறலை - புல்லறிவாளன் . 

வாய்க்கால் ; மறுபடி ; இரண்டாம் 

முறை 
மறவணம் - பாவகுணம் . 

பயிரிட்ட பயிர் , 
மறவன் - பாலை நிலத்தான் ; மலைவேடன் ; 

மறுகு - தெரு ; குறுந்தெரு ; அறுத்த தாளினின்று 
மறக்குடியான் ; வீரன் ; வலியவன் ; படைத் 

உண்டாகும் இரண்டாம் விளைச்சல் . 
தலைவன் ; கொடியோன் . 

மறுகு சிறை - தெருவின் இருபுறத்துமுள்ள வீட்டு 
மறவாணர் - மலைவேடர் . 

வரிசை . 
மறவி - மறதி ; கள் ; தேன் ; பதநீர் ; மறதியுள்ள 
வன் ; அழுக்காறு ; இழிவு ; குற்றம் . 

மறுகுதல் - சுழலுதல் ; பலகாலுந் திரிதல் ; மனம் 

கலங்குதல் ; வருந்துதல் ; சிதைதல் ; அரைபடு 
மறவுரை - தீய உபதேசமொழி . 

தல் ; கொண்டுபோதல் . 
மறவை - வன்கண்மையுடையது . 
மறவோன் - வீரன் ; பத்துக்குமேல் பதினான்கு 

மறுகை - தெரு ; மாட்டின் பொதிப்பாரத்தில் 
வயதுக்குட்பட்ட ஆண்மகன் . 

பாதியளவு : நுங்கு , 
மறி - ஆடு , குதிரை , மான் இவற்றின் குட்டி ; 

மறுசொல் - பதில்விடை . 
ஆடு , குதிரை , மான் இவற்றின் பெண் ; ஆடு ; மறுத்தருதல் - மீட்டல் .. 
மேடராசி ; அழுங்கு ; அழுங்கின் குட்டி ; மான் ; 

மறுத்தல் - தடுத்தல் ; திருப்புதல் ; இல்லை 
நிறுத்துகை . 

யென்னுதல் ; நீக்குதல் ; வெட்குதல் ; திரும்பச் 
மறிக்கையான் - சிவபிரான் . 

செய்தல் ; இல்லாமற்போதல் . 
மறிகாணுதல் - குதிரை , மான் முதலியன குட்டி மறுத்து - மறுபடியும் ; மேலும் . 
போடுதல் , 

மறுத்துப்போதல் - பலன் கொடுக்காமற் போதல் . 
மறித்தல் - தடுத்தல் ; திருப்புதல் ; மேல்கீழாக்கு மறுத்து மொழிநிலை - ஓர் அணிவகை . 
தல் ; அழித்தல் ; தடுத்தற்குறியாகக் கையசைத் மறுத்துரைத்தல் - எதிர்ப்புக்கூறல் . 
தல் ; திரும்பச்செய்தல் . 

மறுத்தரவு , 
மறித்தும் - மீண்டும் . 
மறிதரல் - மீளுகை . 

மறுதலித்தல் - வேறுபடுதல் ; மாறுபடுதல் ; மறுத் 
மறிதல் - கீழ்மேலாதல் ; மீளுதல் ; முதுகிடு தல் ; தல் ; நெறியைவிட்டு நீங்குதல் ; காண்க : 
விழுதல் ; சாய்தல் ; கிளர்தல் ; முறுக்குண்ணு 

மறுகலித்தல் . 
தல் ; பலகாலுந்திரிதல் ; தடைப்படு தல் ; நிலை மறுதலிப்பு - மறுக்கை வேறுபடுகை . 
குலை தல் ; அறுபடுதல் ; சாதல் ; துள்ளுதல் . மறுதலை - எதிர்க்கட்சி ; பூர்வபட்சம் ; பகைப் 
மறிந்து - மீண்டும் . 

பொருள் பகை ; நிகர் ; இரண்டாம் முறை . 
மறிபடுதல் - தடுக்கப்படுதல் ; இடையூறுபடுதல் . மறுதலைத்தல் - எதிரிட்டுத் தோன்றுதல் ; மறுத் 
மறியல் - நிறுத்துகை ; தடை ; வழக்கில் செய்யும் 

தல் . 
தடையாணை ; வேலைநிறுத்தம் ; வாணிகம் மறுதலைப்பெண் - காண்க: மறுதாரம் . 
நடக்கவொட்டாதபடி தடுத்து நிறுத்துகை . மறுதாக்கல் - எதிருரை ; விடை . 
மறிவு - திரும்புகை ; கேடு . 

மறுதாய் - மாற்றாந்தாய் . 


} 


மீட்கை . 


மறுதாரம் 


861 


மறைவு 


மறுபிறவி } - முற்பிறப்பு: 


மறுதாரம் - இரண்டாந்தாரம் . 

புணர்ச்சி ; பெண்குறி ; உருக்கரந்த வேடம் ; 
மறுதொழில் - பாவம் . 

திருகுவகை ; விளக்கின் திரியை ஏற்றவும் இறக் 
மறுநாள் - அடுத்த தினம் . 

கவும் உதவும் திருகுள்ள காய் ; புகலிடம் ;; 
மறுநோய் - மறுக்களித்த நோய் ; பழம் பி சிறைக்கூடம் ; மறைவிடம் ; வஞ்சனை ; இரண் 
புணர்வு . 

டாம் உழவு ; கேடகம் ; எதிர்மறை ; விலக்குகை ; 
மறுப்ப - ஓர் உவம் வாய்பாடு . 

புள்ளி ; சங்கின் முறுக்கு . 
மறுப்படுதல் - வசைப்பாடல் ; சிதைவு று த ல் ; 

மறைக்கிழவன் - காண்க : மறைக்கோ. 
புள்ளியுடைத்தாதல் ; துன்பப்படுதல் . 

மறைக்கொடியோன் - துரோணாச்சாரியன் ; 
மறுப்பு - மறுத்தல் ; எதிர்த்தல் ; கண்டனம் ; மறு 

பார்ப்பனன் ; பிரமன் . 
உழவு , முன்னுழுத சாலுக்குக் குறுக்காக மறைக்கோ - பிரமன் . 

மறைச்சி - புள்ளியுள்ள பெண்விலங்கு ; 
உழுகை . 

பார்ப் 
மறுபடி - விடை ; காண்க : மறுபடியும் . 

பனத்தி . 
மறுபடியும் - மீளவும் . 

மறைச்சிரம் - உபநிடதம் . 
மறுபாடு - பின்பக்கம் . 

மறைசை - மறைக்காடு , வே தாரணியம் . 
மறுபாடுருவ - நன்றாக 

மறைசொல் - காண்க : மறைமொழி . 
மறுபாடுருவுதல் - ஊடுருவிப்போதல் . 

மறைத்தல் - மறையச்செய்தல் ; மூடுதல் ; தீது 
மறுபாவி பகைவன் . 

வாராமற் காத்தல் . 
இனி உண்டாகப் மறைத்தலைவி - திருமகள் . 
போகும் பிறப்பு : புதுப்பிறப்பு . மறைத்து மொழிகிளவி - இடக்கரடக்கல் . 
மறுபுலம் - பாலை நிலம் . 

மறைதல் - ஒளிந்து கொள்ளுதல் : தோன்றாமற் 
மறுபேச்சு - மாற்றிக் கூறும் சொல் ; தடுத் 

போதல் . 
துரைக்கை ; காண்க : மறுசொல் . 

மறைப்பு - நிரைச்சல் ; ஒளிப்பு . 
மறுபோகம் - ஆண்டின் இரண்டாம் முறை மறைப்புச்சுவர் - வீட்டுக்குள் கட்டப்படும் கன 
விளைச்சல் . 

மில்லாத சுவர் . 
மறுமணம் - கணவன் அல்லது மனைவி இறந்த மறைபதி கள்ளக்கணவன் . 

பின் மீண்டும் செய்துகொள்ளுங் கலியாணம் . மறைபுகல் - அடைக்கலம் புகுதல் . 
மறுமனசுபடுதல் - முன்னிருந்த எண்ணம் மாறு மறைபொருள் - உட்கருத்து ; ஒளிக்கத்தக்கது ; 
தல் . 

இரகசியம் . 
மறுமாடி - வீட்டின் உத்தரமட்டத்துக்கு மறைமுடுக்கி - வில்முடுக்கி , 
மேலுள்ள அடைப்புச்சுவர் ; மாடிக்குமேல் மறைமுடிவு - வேதாந்தம் ; கடவுள் . 
மாடி ; மலைப்பிளவு ; வரம்பு . 

மறை முதல் - கடவுள் ; சிவபிரான் ; பிரணவம் . 
மறுமாற்றம் - காண்க: மறுசொல் ; கறிப்பொருள் . மறைமுதல்வன் - கடவுள் ; வேதம் வல்ல 
மறுமுகம் - வேறு பக்கம் ; அயலான் முகம் . 

அந்தணன் . 
மறுமுள் - பாலுண்ணி ; அம்மை முத்தின் மறைமுதலி - காண்க : மறை முதல் .. 
மேலுண்டாம் மறுமுத்து ; ஆறிவரும் புண்ணில் மறைமூலம் - உச்சிமையம் ; பிரமரந்திரம் . 
தோன்றும் சிரங்கு . 

மறைமொழி - மந்திரம் ; வேதம் ; இடக்கரடக்கல் . 
மறுமுறை - மறு தடவை ; மறுபிறப்பு . 

மறையான் - பிரமன் ; காண்க : மறைபதி . 
மறுமை - மறுபிறவி ; மறுவுலகம் . 

மறையிலார் - இழிந்தோர் . 
மறுமொழி - பதில்விடை ; அனுப்புஞ் செய்தி . மறையிறை - காண்க : மறுசொல் , 
மறுவருதல் - மனஞ்சுழலுதல் . 

மறையீறு - உபநிடதம் . 
மறுவல் - கத்தூரிவிலங்கு ; கத்தூரி ; மீட்டும் . மறையோன் - பிரமன் ; வியாழன் ; அந்தணன் . 
மறுவலிடுதல் - திரும்புதல் ; சிறிது எஞ்சி நிற்றல் . மறைவாணர் - பார்ப்பனர் . 
மறுவலும் -- மீண்டும் . 

மறைவிடம் - வெளியிலிருந்து காணவியலாத 
மறுவி - காண்க : மறுவல் . 

இடம் ; கழிவிடம் . 
மறை மறைக்கை ; இரகசியம் ; மந்தி மறைவிடை - மறுத்துக்கூறும் விடை . 
ராலோசனை ; வேதம் ; உபநிடதம் ; ஆகமம் ; 

; | மறைவு மறைகை ; ஒளிப்பிடம் ; இரகசியம் ; 
மந்திரம் ; உபதேசப் பொருள் ; சிவப்புப் புள்ளி நிரைச்சல் ; கோள்கள் ஒன்றாலொன்று 
களையுடைய மாடு முதலியன ; களவுப் மறைகை . 


- 


- 


மன் 


862 


மனக்கசிவு 


கணை . 


- 


மன்னித்தல் , } 


மன் - ஓர் அசைநிலை ; எதிர்காலங் காட்டும் மன்றுபடுதல் - வெளிப்படுதல் . 
இடைநிலை ; ஒழியிசைக்குறிப்பு ; பிறிதொன் மன்று பாடு - தருமாசனத்தின் முன் அபராதமாகக் 
றாகைக் குறிப்பு ; மிகுதிக்குறிப்பு ; ஆக்கக் கொடுக்கும் பொருள் . 
குறிப்பு ; கழிவுக்குறிப்பு ; நிலைபேற்றுக்குறிப்பு ; மன்றுளாடி - சிவபிரான் . 
ஒரு பெயர்விகுதி ; அரசன் ; வீரன் ; தலைவன் ; | மன்னகுமரன் - இளவரசன் . 
கணவன் ; உத்தரட்டாதிநாள் ; பெருமை ; மன்னர்பின்ன ( னோ ) ர் - வணிகர் . 
இழிவு ; மந்திரம் ; மணங்கு . 

மன்னர்மன்னவன் - பேரரசன் , சக்கரவர்த்தி ; 
மன்பது - மக்கட்பரப்பு . 

துரியோதனன் . 
மன்பதை - காண்க : மன்பது ; படை . 

மன்னர்விழைச்சி - அரசனால் நுகர்தற்குரியது . 
மன்மகளிர் - அரசனால் தலைக்கோல் பெற்ற மன்னல் - நிலைபேறு ; வலிமை ; பெருமை ; 
ஆடல் மகளிர் . 

உயர்ச்சி ; விடாமுயற்சி . 
மன்மத - அறுபதாண்டுக் 

கணக்கில் 

இருபத் மன்னவன் - காண்க : மன்னன் ; இந்திரன் . 
தொன்பதாம் ஆண்டு . 

மன்னன் - அரசன் ; எப்பொருட்கு மிறைவன் ;; 
மன்மத்தந்திரம் - மன்மதனுடைய மலர்க் கணவன் ; தலைவன் ; முப்பத்திரண்டுக்குமேல் 

நாற்பத்தெட்டு வயதுக்குட்பட்ட ஆடவன் ; 
மன்மதபாணம் - காண்க : சாதிமல்லிகை ; மன்மத உத்தரட்டாதிநாள் . 
தந்திரம் . 

மன்னாப்புக்குற்றவாளி - அரசாங்கத்தாரால் 
மன்மதன் - காமன் . 

மன்னிப்புப்பெற்றுச் சாட்சிகூறுங் குற்றவாளி . 
மன்மதன்கணை மன்மதனின் மலரம்பு ; மன்னார் பகைவர் . 
மாமரம் . 

மன்னாவுலகம் - காண்க : மன்னுலகம் . 
மன்மதோபாலம்பனம் - காமனைப் பழிக்கை. மன்னி - அண்ணன் மனைவி . 
மன்மம் -- தீராப்பகை ; வஞ்சினம் . 

குற்றத்தைப் பொறுத்துக் 

கொள்ளல் . 
மன்ற - ஓர் அசைச்சொல் ; உறுதியாக ; தெளி மன்னிப்பு 

மன்னியர் - மதிக்கத்தக்கவர் . 
வாக ; மிக . 
மன்றகம் 

மன்னிறைதருதல் - அரசனுக்குரிய வரியைத் 
அவை . 
மன்றம்- அவை ; கழகம் ; வழக்குமன்றம் ; ஊருக்கு 

தருதல் . 

மன்னினை - வரிவிலக்கு . 
நடுவாயுள்ள மரத்தடிப் பொதுவிடம் ; காண்க : 
செண்டுவெளி; வெளியிடம் ; போர்க்களப் 

மன்னுதல் - நிலைபெறுதல் ; தங்குதல் ; பொருந்து 
பரப்பின் நடுவிடம் ; சிதம்பரம் ; வீடு ; பசுவின் 

தல் ; விடாது முயலுதல் ; உறுதியாய் நிற்றல் ; 
தொழுவம் ; நெடுந்தெரு ; மெய்ம்மை ; உறுதி ; 

அடுத்தல் ; மிகுதல் ; ஆடையைத் தூக்கிப் 
மணம் . 

பிடித்துக்கொள்ளுதல் . 
மன்றல் - திருமணம் ; மணம் ; புணர்ச்சி ; நெடுந் 

மன்னும் - பெரும் பான்மையும் ; ஓர் இடைச் 

சொல் . 
தெரு ; பாலைப்பண்வகை . 

மன்னுமான் - கடவுள் . 
மன்றவாணன் - தில்லைச் சிவபிரான் . 

மன்னுயிர் - நிலைபெற்ற உயிர் ; விலங்குச்சாதி ; 
மன்றன் - சிவபிரான் . 
மன்றாட்டம் - வேண்டுகோள் ; தொந்தரவு . 

மானிடச்சாதி ; ஆன்மா . 
மன்றாட்டு - வேண்டுகோள் . 

மன்னுயிர்முதல்வன் - கடவுள் . 
மன்றாடி - சிவபெருமான் , கூத்தப் பிரான் ; 
பிறர்க்காக வழக்கெடுத்துரைப்போன் ; சபை 

மன்னை தாண்டை ; 

கோபம் ; கதுப்பு : 
யில் வழக்காடுபவன் ; சில சாதியாரின் பட்டப் 

காண்க : மன்னைக்காஞ்சி 
பெயர் ! ஆட்டிடையன் . 

மன்னைக்காஞ்சி - இறந்தவனைப்பற்றிச் சிறப் 
மன்றாடுதல் - குறையிரந்து வேண்டுதல் ; வழக் பித்து ஏனையோர் இரங்கிக் கூறும் புறத்துறை . 

காடுதல் ; பிறர்க்காக வழக்கெடுத்துரைத்தல் . மன்னைப்பிடி - தொண்டையை இறுகப்பிடிக்கை . 
மன்றில் - வாயில் முற்றம் . 

மன்னைப்பிடித்தல் - தொண்டையைப் பிடித்தல் ; 
மன்று - சபை ; தில்லையிலுள்ள பொன்னம்பலம் ; 

ஒருவனைத் தாங்கிக்கேட்டல் . 
நீதிமன்றம் ; பசுத்தொழுவம் ; பசுமந்தை ; மன - மிகவும் ; வினைமுற்று வினையெச்சங்கட்கு 
மரத்தடிப் பொதுவிடம் ; தோட்டத்தின் நடு ; இறுதியாக வரும் இடைச்சொல் . 
நாற்சந்தி ; மணம் . 

மனக்கசப்பு - வெறுப்பு . 
மன்றுதல் - தண்டஞ்செய்தல் , ஒறுத்தல் . மனக்கசிவு - காண்க ! மனவுருக்கம் . 


மன்னுலகம் , } - துறக்கம் . 


- 


. 


மனக்கடினம் 


863 


மனப்பதைப்பு 


- 


} 


மனக்கிடக்கை , } 


மனத்திடம் ( ன் ) } - மனவுறுதி . 


- 


} 


மனக்கடினம் - நெஞ்சழுத்தம் . 

மனசறிந்தவன் உண்மையான நண்பன் ; அந்தக் 
மனக்கடுப்பு - உட்கோபம் . 

கரண சுத்தியாக நடப்பவன் . 
மனக்கண் மனமாகிய கண் . 

மன சறிய - நெஞ்சறிய ; மனச்சாட்சிப்படி . 
மனக்கலக்கம் மனந்தடுமாறுகை . 

மனசார - காண்க : மனசறிய ; முழுமனத்துடன் . 
மனக்கவலை , ஒன்றைப்பற்றி மனத்தில் மனசிரங்குதல் - நெஞ்சிளகுதல் . 
மனக்கவற்சி | உண்டாகும் கலக்கம் . 

மனத்தழுக்கு - அழுக்காறு . 
மனக்களிப்பு - அகமகிழ்ச்சி . 

மனத்தளர்ச்சி - காண்க : மனச்சோர்வு . 
மனக்கனிவு - காண்க : மனவுருக்கம் .. 

மனத்தாபம் - துக்கம் ; வெறுப்பு ; இணக்கமின்மை ; 
மனக்காய்ச்சல் காண்க : மனவெரிச்சல் . 

மனந்திரும்புகை . 
மனக்கிடக்கை , 

மனத்தாழ்மை - பணிவான எண்ணத்துடன் 
மனக்கிடை - உள்ளக்கருத்து . 

இருக்கை . 
மனக்கிலேசம் - காண்க : மனத்துயர் . 

மனத்திட்டம் - மதிப்பு ; மனநேர்மை . 
மனக்குருடு - அறிவின்மை . 
மனக்குழப்பம் - மனக்கலக்கம் . 
மனக்குள்ளம் - வஞ்சகம் ; விரகு . 

மனத்திருத்தி - மனநிறைவு ; கிடைத்தது போது 
மனக்குறிப்பு - உட்கருத்து ; மதிப்பு . 

மெனக்கொண்டு மகிழ்கை . 
மனக்குறை - வருத்தம் ; திருப்தியின்மை . 

மனத்துக்கம் - காண்க : மனத்துயர் . 
மனக்கொதி - மனவெரிச்சல் . 

மனத்துடிப்பு - மிகுந்த ஆசை ; விரைவு . 
மனக்கொள்ளுதல் - நன்கறிதல் . 

மனத்துப்புரவு - காண்க : மனத்தூய்மை . 
மனக்கோட்டம் - புத்தியின் கோணல்; அழுக்காறு . மனத்துயர் - மனத்துன்பம் . 
மனக்கோட்டாவு - ஊக்கக்குறைவு ; துணிவின்மை . மனத்தூய்மை மன மாசின்மை ; மனத்தின் 
மனக்கோட்டை - வீண் எண்ணம் ; புலவி நீட்டம் . நேர்மை . 
மனக்கோண் - அழுக்காறு . 

மனத்தெளிவு , 

மனம் கலங்குதலின்மை . 
மனக்கோழை - துணிவில்லாதவர் . 

மனத்தேற்றம் 
மனக்கோள் - காண்க : மனக்குறிப்பு . 

மனதார - நெஞ்சறிய ; முழுமனத்துடன் . 
மனங்கசிதல் - மனமுருகல் . 

காண்க : மனம் . 
மனங்கரைதல் - நெஞ்சிளகுதல் ; பின்னிரங்குதல் ; 

மனந்தளம்புதல் - உள்ளம் நிலை தடுமாறுதல் ; 
துயரப்படுதல் . 

கவலையால் உள்ளம் வருந்துதல் . 
மனங்குத்துதல் - தன் குற்றம் பற்றி மனத்தில் மனந்தளர்தல் - ஊக்கங்குறைதல் . 

மனந்திரும்புதல் மனமாறுதல் ; 
தோன்றும் கழிவிரக்கம் . 

செய்த 

பிழைக்கு வருத்தமுறல் . 
மனங்குவிதல் - மனமொடுங்குதல் ; மனவமைதி 

மனந்தீய்தல் - ஏங்குதல் ; மனம்புழுங்குதல் . 
கொள்ளுதல் . 

மனநடுக்கம் - அச்சம் . 
மனங்கூசுதல் - மனம் பின்னிடைதல் . 

மனநிதானம் - காண்க: மனத்திட்டம் ; மனத் 
மனங்கூம்புதல் - ஊக்கங்குன்றுதல் ; மனவமைதி 

திடம் ( ன் ) . 
கொள்ளுதல் . 

மனநியாயம் - மனச்சாட்சிக்குரிய நீதி . 
மனங்கொதித்தல் - கோபங்கொள்ளுதல் ; துக்கித் 

மனநிலை - உளப்பாங்கு ; மனம் ஒருநிலையில் 
தல் ; பேராவல் கொள்ளுதல் . 

நிற்கை . 
மனங்கொள்ளுதல் - மனத்திற் கொள்ளுதல் ; 
விரும்புதல் . 

மனநிறை - மனம் ஒருநிலையில் நிற்கை ; மனங் 

கோடாமை ; மனவடக்கம் . 
மனங்கோணுதல் மனமாறுதல் ; வெறுப்படை 

மன நெகிழ்ச்சி - பிறர் துயரம் , அச்சம் முதலிய 
தல் ; கோபங்கொள்ளுதல் . 

வற்றால் உண்டாம் மனவேறுபாடு . 
மனச்சஞ்சலம் - மனக்குழப்பம் .. 

மனநேர்மை மனத்தின் வஞ்சகமற்ற நிலை . 
மனச்சலிப்பு - வெறுப்பு ; துயரம் . 

மனநோதல் - வருந்துதல் . 
மனச்சாட்சி - அந்தக்கரணமாகிய சான்று . 

மனநோய் ( வு ) - மனவருத்தம் . 
மனச்சாய்வு - காண்க : மனப்போக்கு ; ஒருசார்பு . 

மனப்படுத்துதல் இணக்குதல் ; மனப்பாடஞ் 
மனச்சார்பு - மனப்பற்று : காண்க : மனப்போக்கு . 

செய்தல் . 
மனச்செருக்கு - அகம்பாவம் ; காண்க : மனக் மனப்பதற்றம் - காண்க : மன நடுக்கம் . 
களிப்பு . 

மனப்பதைப்பு மனக்கவலை ; மனத்திற்கு 
மனச்சோர்வு - ஊக்கக்குறைவு . 

உகந்தது . 


மனது 


மனப்பரிப்பு 


864 


மனைக்கிழத்தி 


மனங் 


மனப்பரிப்பு - காண்க : மனத் துயர் . 

மனவுறுதி , 

- காண்க : மனத்திடம் ( ன் ) . 
மனப்பரியயஞானம் - பிறர் கருத்துகள் , 

மனவூக்கம் 
பிறப்புகள் முதலியவற்றை அறியும் அறிவு . 

மனவெரிச்சல் - பொறாமை . 
மனப்பற்று - விருப்பு ; மனம் அழுந்தியிருக்கை . 

மனவெழுச்சி -- உள்ளக்கிளர்ச்சி . 
மனப்பாங்கு - காண்க : மனநிலை . 

மனவேகம் - மனத்தின் வேகம்போன்ற விரைவு ; 

சினம் . 
மனப்பாடம் - கற்றதை மறதியின்றிச் சொல்லும் 

மனவொடுக்கம் - மனத்தை ஒருமுகப்படுத்துகை; 
பாடம் . 

அமைதி ; அடக்கம் . 
மனப்பால் குடித்தல் - கைகூடாதவற்றைப்பற்றி 

மனவொன்றிப்பு - மனவொற்றுமை ; மனத்தை 
நெடுக எண்ணி அகமகிழ்தல் . 

ஒருமுகப்படுத்துகை . 
மனப்பிடிப்பு - காண்க : மனப்பற்று . 

மனனம் - சிந்திக்கை ; நினைவில் வைக்கை : 
மனப்பிரமை - மனத்தில் உண்டாகும் மயக்கம் . 

எல்லாமறிகை ; எண்ணம் . 
மனப்பிரிப்பு - காண்க : மனக்கலக்கம் . 

மனா - அக்குமணி ; அரையிற் கட்டும் பட்டிகை . 
மனப்பூர்த்தி , ) மன நிறைவு; 

முழுமனம் ; மனாகுலம் - காண்க : மனத்துயர் . 
மனப்பூர்வம் , 

மிகுகளிப்பு ; மனநேர்மை . மனாலம் - குங்குமமரம் ; காண்க : சாதிலிங்கம் . 
மனப்பூரணம் 

மனாவு - அரையிற் கட்டும் பட்டிகை . 
மனப்பூரிப்பு - மிகுகளிப்பு ; முழுமன நிறைவு . 

மனிச்சடித்தல் - பெருமையாகப் பேசுதல் . 
மனப்பொருத்தம் - மனவொன்றிப்பு : தன் 

மனிச்சர் - மனிதர் . 
மனத்துக்கு ஏற்றதாகை . 

மனிச்சு 

ஆண் தகைமை . 
மனப்பொறுப்பு - மனஞ்சகிக்கை . 

மனிசன் - மனிதன் . 
மனப்போக்கு - மனம்போகும் வழி . 

மனிதகணம் - காண்க : மனுகுலம் ; உரோகிணி , 
மனம் - நெஞ்சம் ; எண்ணம் ; விருப்பம் ; இந்துப்பு . பரணி , திருவாதிரை , பூரத்திரயம் , உத்தரத் 
மனம்பதிதல் - கருத்துவைத்தல் . 

திரயம் ஆகிய ஒன்பது நட்சத்திரங்கள் . 
மனம்பேதித்தல் - கருத்துவேறுபடுதல் ; 

மனிதசஞ்சாரம் - மனிதர் நடமாடுகை . 
கலங்குதல் . 
மனம்பொங்குதல் - மனம் 

மனம் அலைவுறுதல் ; சினங் 
கொள்ளல் . 

மனிலாக்கொட்டை , ) காண்க : மணிலாக் 
மனிலாப்பயறு 

கொட்டை . 
மனம் பொருந்துதல் இசைதல் ; ஏற்றுக் 

மனு - சூரியகுலத்து முதலரசனான ஏழாம் மனு ; 
கொள்ளல் ; மனமொற்றுமையாதல் . 

அறநூல் பதினெட்டனுள் ஒன்றான மனுதரும 
மனம்போனபோக்கு - சிந்தை சென்றவழியே 

சாத்திரம் ; அற நூல் ; மந்திரம் ; மனிதன் ; 
செல்லுகை . 

சோழ மன்னர்களின் முன்னோன் ; 
மனமகிழ்ச்சி - அகக்களிப்பு . 

விண்ணப்பம் ; சொல் ; அளவுவகை ; பதினான்கு 
மனமடிவு - காண்க : மனச்சோர்வு ; மனமழிகை. 

ஆதி அரசர் . 
மனமலர்ச்சி - காண்க : மனமகிழ்ச்சி . 

மனுகுலம் - மனிதசாதி ; சூரியமரபு . 
மனமாசு - மனக்குற்றம் . 

மனுசரிதன் - மனுநீதிப்படி அரசியல் புரிவோன் . 
மனமிடுக்கு - காண்க : மனத்திடம் ( ன் ) . 

மனுச ( ட ) ன் - ஆண்மகன் . 
மனமிளகுதல் - மனமிரங்குதல் . 

மனுதார் - விண்ணப்பஞ் செய்வோன் .. 
மனமிறுகுதல் - கடினமனமாதல் ; உலோபகுணங் 

மனுதாரி - விண்ணப்பஞ் செய்பவள் . 
கொள்ளுதல் . 

மனு நெறி - அளவுவகை ; நீதி . 
மனமுடைதல் - காண்க : மனமுறிதல் . 

மனுப்படுதல் - பூப்படைதல் 

முதலியன 
மனமுளைதல் - மனம் வருந்துதல் . 

சினையாதல் ; பயன்படுதல் . 
மனமுறிதல் - துன்பத்தால் ஊக்கங்குன்று தல் . 

மனுமக்கள் - மனிதர்கள் . 
மனமுறிவு - ஊக்கமிழக்கை . 

மனுமகன் - உயர்குடியிற் பிறந்தவன் ; நாணய 
மனவிகற்பம் - மனவேறுபாடு . 

மானவன் . 
மனவிகாரம் - மனத்திரிபு ; பைத்தியம் . 

மனுவர் - கொல்லர் ; மனிதர் . 
மனவிருப்பம் - ஆசை ; மனத்திற்கு உகந்தது . மனை - வீடு ; வீடுகட்டுதற்குரிய நிலம் ; நில அளவு 
மனவிழி - இசைப்பாட்டுவகை . 

வகை ; குடும்பம் ; மனைவி ; இல்வாழ்க்கை ; 
மனவு - மணி ; அக்குமணி ; சங்கு ; அரையிற் சூதாடுபலகையின் அறை ; நற்றாய் . 
கட்டும் பட்டிகை ; புடைவை . 

மனைக்கட்டு - வீடுகட்டுதற்குரிய இடம் . 
மனவுருக்கம் - மனமிளகுதல் . 

மனைக்கிழத்தி -- வீட்டுக்குரியவளான மனைவி . 


மனித்தன் , } - ஆண்மகன் 


} 


பசு 


மனைக்கிழவன் 


865 


மனையாள் " } 


மனைக்கிழவன் - வீட்டுக்குரியவனான கணவன் . மனோசன் - மனத்தில் உதித்தவனான மன்மதன் . 
மனைக்கோள் பல்லி . 

மனோசியை - பிறவிப்பாடாணவகை . 
மனைகட்டுதல் - சொக்கட்டானில் ஓர் ஆட்டம் மனோதண்டம் - மனத்தை ஒறுக்கை . 
வெல்லுதல் . 

மனோதிடம் , 
மனைகோலுதல் - வீடுகட்டுதல் . 

மனோதைரியம் , - காண்க : மனத்திடம் ( ன் ) . 
மனைச்சீட்டு - மனையின் விலையாவணம் . 

மனோபலம் 

மனோபவம் எண்ணம் . 
மனைத்தாயம் - இல்லறவொழுக்கம் . 

மனோபவன் காண்க : மனோசன் . 
மனைப்படப்பு ( பை ) - வீட்டுக்கொல்லை . 
மனைப்பலி - மனையுறை தெய்வங்கட்கு இடும் | மனோபு - காண்க : மனோசன் . 

மனோபாவம் ( னை ) - மனப்பாவிப்பு ; மனநிலை . 
பலி . 

மனோபூசை - காண்க : மானதபூஜை . 
மனைமரம் - தேற்றாமரம் . 

மனோமயம் - ஐந்து உறையுள் ஒன்றான மனம் . 
மனை முதல் மனைவி . 

மனோரஞ்சிதம் - இன்பமானது ; ஒரு பூவகை . 
மனையறம் - இல்லறம் . 

மனோரதம் காண்க : மன விருப்பம் ; மனோ 
- மனைவி . 

பாவம் ( னை ) . 
மனையாள் 

மனோரம்மியம் - மனநிறைவு ; இன்பமானது . 
மனையிறை - வீட்டுவரி . 

மனோராச்சியம் - மனோபாவனையில் எண்ணி 
மனையுறைமகள் - திருமணமான பெண் . 
மனையோள் மனைவி . 

மனோராசி - சம்மதம் . 
மனைவழி - வீட்டுக்குரிய இடம் . 

மனோலயம் - மனவொடுக்கம் . 
மனைவாழ்க்கை - இல்வாழ்க்கை . 

மனோவதி - பிரமன் நகரம் . 
மனைவி - இல்லாள் ; மருதநிலத்தின் தலைவி ; 

மனோவாயு - பத்து வாயுக்களுள் மூச்சை நிகழ் 
மனையையுடையாள் . 

விப்பது . 
மனைவீடு - மனையும் வீடும் ; ஊர்நத்தம் . மனோவிகாரம் - மனநிலை ; அறிவுதிரிகை . 
மனைவேலி - வீட்டின் எல்லைச்சுவர் . 

மனோவியாபாரம் - மனத்தின் தொழில் . 
மனைவேள்வி - இல்லறம் . 

மனோவிருத்தி - மனத்தின் தொழில் ; வீட்டுச் 
மனோக்கியம் - இன்பமானது ; விரும்பப்படுந் செலவு . 
தன்மை ; அழகுடைத்தன்மை . 

மனோவேகம் - மனத்தின் வேகம் போன்ற விரைவு . 
மனோகதி - மனத்தின் வேகம் . 

மனோற்சாகம் - உள்ளக்கிளர்ச்சி . 
மனோகரம் - காண்க : மனோக்கியம் ; பலகார மனோற்பவன் - காண்க : மனோசன் . 
வகை . 

மனோன்மணி - பார்வதி . 


யது . 


- 


மா 


மா - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ம் + ஆ ) ; விலங்கு ; மாக்கள் - மனிதர்கள் ; பகுத்தறி விலார் ! 
குதிரை ; யானை ; குதிரை , பன்றி , யானை குழந்தைகள் ; விலங்குகள் . 
ஆகியவற்றின் ஆண் ; சிம்மராசி ; வண்டு ; 

மாக்காப்பு - தெய்வத் திருமேனிகட்குச் சாத்தும் 
அன்னம் ) விலங்கு 

வடிவமாய்ப் பிறக்கும் 

அரிசிமாச் சாத்துப்படி . 
மானுடம் ; மாமரம் ; அழைக்கை ; சீலை ; ஆணி ; 

மாக்கிகம் - நிமிளை ; தேன் . 
துன்பம் பொறுக்கை ! ஓர் அசைச்சொல் ; | மாக்குளித்தல் - மகளிர் விளையாட்டுவகை. 
திருமகள் ; செல்வம் ; கலைமகள் ; மாற்று ; ஒரு 
நிறை ; கீழ் வாயிலக்கத்துள் ஒன்று ; நிலவளவை 

மாக்கோலம் - நீர் சேர்த்த அரிசிமாவால் பூமியி 

லிடும் சித்திரங்கள் . 
வகை ; வயல் ! நிலம் ; வெறுப்பு ; கானல் ; 
ஆகாது என்னும் பொருளில் வரும் 

மாகத்தார் - தேவர் ; ஒரு குழுவினர் . 

ஒரு 
வடசொல் , பெருமை ; வலி ; அழகு ; கருமை ; 

மாகதி - காண்க : திப்பிலி ; முல்லைவகை ; ஊசி 
நிறம் ; மாமை நிறம் ; அரிசி முதலியவற்றின் 

முல்லை ; சருக்கரை ; பிராகிருதமொழிவகை . 
மாவு ; துகள் ; நஞ்சுக்கொடி ; அளவை ; இயற்சீர் மாகந்தம் - மாமரம் . 
இறுதியிலுள்ள நேரசையைக் குறிக்கும் சொல் . | மாகந்தி - நெல்லிமரம் ; காண்க : அமுக்கிரா . 
மாக்கருவி - குதிரைச்சேணம் . 

மாகபதி - இந்திரன் . 
மாக்கல் - பலப்பம் முதலியவை செய்தற்குரிய | மாகம் - மாசிமாதம் ; மக நாள் ; மேலிடம் ; 
கல் ; சவர்க்காரக்கல் . 

வானம் ; துறக்கம் ; திக்கு ; மேகம் . 


109 


மாகரி 


866 


மாஞ்சி 


வகை . 


மாகுலவர் } - வேடர் . 


மாசாந்தசம் } 


- 


பசு . 


- 


மாங்கல்லிசூத்திரம் } 


மாகரி - ஆண்யானை . 

ஆனி , ஆடி , ஆவணி , புரட்டாசி , ஐப்பசி , 
மாகவதி - கீழ்த்திசை . 

கார்த்திகை , மார்கழி , தை , மாசி , பங்குனி 
மாகனன் பார்ப்பனன் . 

என்னும் பன்னிரு சௌரமானமாதங்கள் . 
மாகாணம் மாநிலம் ; நாடு ; சனக்கட்டு ; மாசமாசம் - காண்க : மாசாமாசம் . 
நாட்டின் பெரும்பகுதி . 

மாசலம் - நோய் ; முதலை . 
மாகாணி - ஓர் அளவு ; பதினாறில் ஒரு பாகம் . மாசலன் - கள்வன் . 
மாகாளி - கொற்றவை ; எழுமாதர்களுள் ஒருத்தி ; மாசறுதல் - குற்றம் நீங்குதல் . 
காண்க : மாகாளிக்கிழங்கு ; களாவகை . 

மாசனம் - மக்கட்கூட்டம் ; மந்திரி , புரோகிதர் 
மாகாளிக்கிழங்கு - மலையில் விளையும் நன்னாரி முதலியோர் ; ஒரு போதைமருந்து . 

மாசாந்தம் - பெரும் பொறுமை ; மாதமுடிவு ; 
மாகு வலை ; வலையில் கோத்த மணி . 

அமாவாசை ; மாதக்கடைசியில் வரும் கிழமை 
யொன்றில் கோயிலில் செய்யும் வழிபாடு . 

- காண்க : மாதாந்தரம் , 
மாகுலி - உயர்குடியிற் பிறந்தவள் . 

மாசாமாசம் 
மாகேச்சுவரி - பார்வதி ; எழுமாதருள் ஒருத்தி . மாசாலம் - ஒரு மாயவித்தை ; சிணுங்குகை . 
மாகேசம் - வரிக்கூத்துவகை . 

மாசி - மேகம் ; பதினோராம் மாதம் ; புதுவரம்பு : 
மாகேசுவரபூசை - சிவனடியார்க்கு உணவிடுதல் . மகநாள் ; கடல்மீன்வகை . 
மாகேயம் - பவளம் . 

மாசிகம் - இறந்தோர்க்கு இறந்த ஆண்டில் மாதந் 
மாகை 

தோறுஞ் செய்யும் சிராத்தம் . 
மாங்கல்லியம் , 

மாசிகை 
காண்க : மாங்கலியம் . 

பறவை . 

மாசிங்கம் - கலைமான்கொம்பு . 
மாங்கலியதாரணம் - தாலிகட்டுஞ் சடங்கு . 

மாசிதறிருக்கை - பகைவரிடத்துக் கவர்ந்த 
மாங்கலியப்பிச்சை - தான் மாங்கலியத்துடன் 

யானை , பசு முதலிய விலங்குகளை இரப் 
வாழும்படி தன் கணவனுயிரைக் காக்குமாறு 

போர்க்கு அளவிறந்து கொடுக்கும் பாசறை . 
ஒருத்தி வேண்டுகை . 

மாசிபத்திரி - மணப்பூடுவகை ; கொட்டைக் 
மாங்கலியம் - தாலி . 

கரந்தைவகை . 
மாங்கன்று - மாஞ்செடி . 

மாசிமகம் - மாசிமாத 

முழு நிலவும் 
மாங்காய் மாவின் காய் ; கழுத்தணிவகை ; 

நாளும் கூடிய புண்ணியநாள் . 
விலங்குகளின் மூத்திரப்பை . 

மாசியம் - காண்க : மாசிகம் ; கஞ்சாவைக்கொண்டு 
மாங்காய்ப்பூட்டு - ஒரு பூட்டுவகை . 
மாங்காய்மாலை - மாங்காய் வடிவமான உருக்கள் 

செய்யும் ஒரு போதைப்பண்டவகை . 

மாசிலாமணி - மறுவற்ற மணி ; கடவுள் . 
கோத்த கழுத்தணிவகை. 

மாசு - அழுக்கு ; குற்றம் ; மறு ; மாறுபாடு ; 
மாங்காயீரல் - மூத்திராசயம் . 
மாங்கிசம் - காண்க : மாமிசம் , 

கருமை ; இருள் ; மேகம் ; பாவம் ; தீமை ; 
மாங்கு - பிறந்த குழந்தையின் மேற் பற்றி 

தூளி ; புழுதி ; புன்மை ; பால்வீதிமண்டலம் ; 

மெய்ம்மலம் ; 
யிருக்கும் ஒரு பசைவகை . 

நஞ்சுக்கொடி ; பித்தநீர் ; 
மாச்சரியம் - பொறாமை ; பகைமை . 

கோழை ; கண்ணின் காசபடலம் ; வலைவடம் ; 

குழப்பின மா . 
மாச்சல் - சாதல் ; மிக்க வருத்தம் ; சோம்பல் . 
மாச்சி - கைவிலங்கு ; அருவதா . 

மாசுகம் - காண்க : பீர்க்கு ; மிகு இன்பம் . 
மாச்சீர் - நேரசையால் இறும் இயற்சீர் . 

மாசுணம் - பாம்பு ; பெரும்பாம்பு . 
மாச்சு - விலங்கு ; குற்றம் ; பிள்ளை விளையாட்டு . 

மாசு தீர்ப்பான் - நாவிதன் . 
மாசக்கடன் - மாதந்தோறும் பகுதி பகுதியாகச் மாசுமறு - குற்றம் . 
செலுத்தவேண்டிய கடன்தொகை . 

மாசூல் - பயிரின் விளைச்சல் . 
மாசக்காய் - ஒரு மருந்துச்சரக்குவகை ; 

மாசேனன் - அருகன் ; 

அருகன் ; திருமால் ; கடவுள் ; 
வகை ; மரவகை . 

முருகன் . 
மாசச்சந்துக்கட்டு - பணமுடையேற்படும் மாத 

மாசை - பொன் ; உழுந்து நிறையளவுள்ள பழைய 
முடிவிலுள்ள நாள்கள் . 

நாணயம் . 
மாசப்பிறப்பு - மாதத்தொடக்கம் . 

மாஞ்சம் காண்க : மாமிசம் . 
மாசம் - சாந்திரமான மாதம் ; ஆண்டின் 

மாஞ்சி மணப்பண்டம் ; காண்க : சடாமாஞ்சில் ; 
பன்னிரண்டில் ஒரு பகுதி ; சித்திரை , வைகாசி , சணல் , ஒரு பண்வகை . 


மக 


செடி 


மாட்சி 


867 


மாணவன் 


வீடு ; 


மாட்டாதார், } - 


} 


. 


மாட்சி - பெருமை ; விளக்கம் ; இயல்பு ! அழகு . மாடகம் - யாழின் முறுக்காணி . 
மாட்சிமை - பெருமை . 

மாட கூடம் - காண்க : மாடிவீடு. 
மாட்டடி - மாட்டின் அடிவைப்பு ; கடுமையான | மாடநிலை - உபரிகை .. 
அடி . 

மாடப்புறா - ஒரு புறாவகை . 
மாட்டல் - மகளிர் காதணியிலிருந்து தலைமயிரில் மாடம் - உபரிகையுள்ள வீடு ; 

குடிசை ; 
மாட்டும் ஓரணி . 

காண்க : மாடக்குழி ; உழுந்து ; ஒரு நிறை ; 
மாட்டாங்கோல் - மாட்டையோட்டுங் கோல் . மேட்டிடத்தில் குறுகிய வழியுள்ளதாகக் கோச் 

செங்கணான் கட்டிய சிவாலயம் . 
மாட்டார் வல்லமையில்லாதார் . 

மாடமாளிகை காண்க : மாடகூடம் . 
மாட்டிக்கொள்ளுதல் - சிக்கிக்கொள்ளுதல் . மாடவீதி - கோயிலைச் சுற்றியுள்ள தெரு , 
மாட்டிவிடுதல் - தொழுக்கட்டை முதலியவற்றிற் மாடன் - ஒரு சிறுதெய்வம் ; மூடன் . 
சேரவிணைத்தல் ; அகப்படுத்துதல் . 

மாடாபத்தியம் - மடத்தின் தலைமை அதிகாரம் ; 
மாட்டிறக்கம் - ஆற்றிலே மாடிறக்குந் துறை . 

கோயில் விசாரணை . 
மாட்டு - அகன்று கிடப்பினும் அணுகிய நிலை மாடி - உபரிகை ; இக்கட்டு ; கோபம் ; புடைவை 
யில் கிடப்பினும் பொருள் முடியுமாற்றாற் 

யோரம் ; ஓர் ஊர்த்தேவதை . 
கொண்டுகூட்டிய சொல் முடிவு கொள்ளும் மாடியம் - காப்புச்சட்டை , கவசம் . 
முறை ; அடி ; சொல் . 

மாடிவீடு - உபரிகையுள்ள வீடு . 
மாட்டுக்காரன் - மாட்டிற்குரியவன் ; மாடுமேய்ப் மாடு - எருது ; பக்கம் ; இடம் ; 

ஏழனுருபு ; 
பவன் . 

செல்வம் ; பொன் ; சீதனம் ; அகன்மணி . 
மாட்டுக்கிடை - மாட்டுமந்தை ; பசுத்தொழுவம் . மாடு சாய்த்தல் - மாடுகளை ஒருசேர ஓட்டிச் 
மாட்டுக் கொட்டகை , 

செலுத்துதல் . 
மாட்டுக்கொட்டில் - மாடு கட்டும் இடம் . 

மாடு சாய்தல் - மாடுகள் ஒருசேர மாலையில் வீடு 
மாட்டுத்தனம் - விலங்குத் தன்மை . 

நோக்கி வருகை . 
மாட்டுத்தும்பு - மாடு கட்டுவதற்கான கவையுள்ள 

மாடுவரும்வேளை - மேய்ச்சலான பின் மாடுகள் 
புரிக்கயிறு . 

திரும்பிவரும் காலம் ; மாலைவேளை . 
மாட்டுதல் - இணைத்தல் ; தொடுத்தல் ; செருகு 

மாடை - பொன் , அரை வராகன் ; ஒரு பழைய 
தல் ; செலுத்துதல் ; உட்கொள்ளுதல் ; கற்று நாணயவகை ; மாட்டுக்கொம்பு முதலியன 
வல்லனாதல் ; அடித்தல் ; விளக்கு முதலியன 

கீழ்நோக்கி வளைந்திருத்தல் . 
கொளுத்துதல் ; எரித்தல் ; 

கூடியதாதல் ; 

மாடைக்கொம்பன் - கீழ்நோக்கி வளைந்த கொம் 
வலிபெறுதல் ; மாளச்செய்தல் ; அழித்தல் ; புள்ள மாடு . 
போக்குதல் . 

மாடோட்டும்வேளை - மாடுகளை மேய்ச்சலுக்கு 
மாட்டுப்பறங்கிக்காய் - காண்க : சாம்பற்பூசணி . 

விடும் காலைவேளை . 

மாண் - மாட்சிமை ; 
மாட்டுப்புத்தி - மிகுந்த அறிவுக்குறைவு . 

மடங்கு ; மாணவன் ; 
மாட்டுப்பெண் - மகனின் மனைவி . 

பிரமசாரி ; குள்ளமானவர் . 

மாண்டல் - மாட்சிமைப்படுதல் ; இறத்தல் . 
மாட்டுப்பொங்கல் - தைமாதம் ரண்டாம் 

மாண்டவர் , மாட்சிமையுள்ளவர் ; இறந் 
நாள் மாட்டுக்கு நன்றி செலுத்தப் பொங்க 

மாண்டார் தவர் . 
லிடுவதான பண்டிகை . 

மாண்பு - பெருமை ; அழகு ; நன்மை ; மாட்சிமை . 
மாட்டுவாரம் - குடியானவன் உதவும் உழவு 

மாணம் - மாட்சிமை . 
மாட்டுக்குத் தக்கபடி மேல்வாரக்காரன் 

மாணல் 

மாட்சிமை ; நன்மை . 
அவனுக்குக் கொடுக்கும் விளைச்சலின் பங்கு . 

மாணவ்வியம் 

பிள்ளைத்தன்மை ; மாணவர் 
மாட்டுவித்தல் - அழியச்செய்தல் ; இணையும்படி கூட்டம் . 
செய்தல் . 

மாணவகம் - கல்வி . 
மாட்டெறிதல் - ஏறிட்டுக் கூறுதல் ; ஆவணத்தின் மாணவகன் பிரமசாரி ; மாணாக்கன் ; 

எட்டு 
மேற்புறத்தே விவரக்குறிப்பு எழுதுகை . 

முதல் பதினாறு ஆண்டிற்குட்பட்ட சிறுவன் ; 
மாட்டேறு - முப்பத்திரண்டு உத்திகளுள் 

அறிவீனன் . 
ஒன்றானதும் ஒரு சூத்திரத்தில் கூறிய விதியை மாணவம் - பிரமசரியம் ; பதினாறு கோவையுள்ள 
அதனையொத்த சூத்திரங்கட்கும் இணைத்துக் 

முத்தாரம் . 
கொள்வதுமான உத்தி . 

மாணவன் - பிரமசாரி ; மாணாக்கன் , படிக்கும் 
மாடக்குழி - சுவரில் உள்ளடங்கிய புரை . 

சீடன் . 


} 


- 


மாணவி 


868 


மாதுகரம் 


மாணவி காண்க : மாணாக்கி . 

மாதர் - பெண் ; அழகு ; பொன் ;; 

காதல் ; ஓர் 
மாணாக்கன் - பள்ளியில் படிக்கும் சிறுவன் .. 

இடைச்சொல் . 
மாணாக்கி - பள்ளியில் படிக்குஞ் சிறுமி . 

மாதராள் - பெண் . 
மாணார் - மாட்சிமையற்ற பகைவர் . 

மாதரி - காளி ; கண்ணகியைப் 

போற்றிய ஓர் 
மாணி - பிரமசாரி ; குறள் வடிவம் 

இடைச்சி . 

அழகு ; 
ஆண்குறி . 

மாதலம் - கீழேழுலகத்துள் ஒன்று . 
மாணிக்கத்தாள் - விலைமகள் . 

மாதலி - இந்திரனின் சாரதி . 
மாணிக்கப்பட்டை - கோயிலின் திருமதில் முதலிய மாதவம் - பெருந்தவம் ; இளவேனில் ; வைகாசி 

மாதம் ; இனிமை ; மது . 
வற்றில் அடிக்கும் சிவப்புப்பட்டை . 
மாணிக்கப்பீடம் - ம ணி வைத்து இழைத்த மாதவர் - சிறந்த தவத்தினை யுடையவர் , 

முனிவர் . 
மோதிரம் . 

மாதவர்பள்ளி - முனிவர் ஆசிரமம் . 
மாணிக்கம் - ஒன்பான் மணியுள் ஒன்றான சிவப்பு 

மாதவழிச்செலவு - மாதச்செலவு . 
மணி . 

மாதவறுதி - மாதமுடிவு . 
மாணிக்கமாலை - வெள்ளை சிவப்பு வளையங்கள் 

மாதவன் - திருமால் ; வசந்தன் . 
மாறிமாறிவரத் தொடுத்த பூமாலைவகை . 

மாதவி - துளசி ; துர்க்கை ; கிருட்டினனின் 
மாணை - ஒரு கொடிவகை . 

தங்கையான சுபத்திரை ; கூட்டிக்கொடுப் 
மாத்தகை - பெருந்தகுதியுள்ளவன் . 

பவள் ; காண்க : கள்ளி ; சீனி ; கோவலனின் 
மாத்தான் - பெரியோன் . 

ஆசைநாயகி ; கண்ணன் மனைவி ; குருக்கத்திக் 
மாத்திக்கு - வீட்டு நெறி . 

கொடி ; பனைவெல்லம் . 
மாத்திரத்தில் - உடனே . 

மாதவிகொழுநன் - அருச்சுனன் . 
மாத்திரம் - தனிமை ; மட்டும் ; அளவு ; தும்பி . மாதவிடாய் - மகளிரின் மாதத்தீட்டு . 
மாத்திரை - கணப்பொழுது ; கண்ணிமைத்தல் மாதவிப்பந்தல் - குருக்கத்திக் கொடிகளாலான 
அல்லது கைந்நொடித்தல் அளவான காலம் ; பந்தல் . 
செய்யுளில் வரும் எழுத்தொலியின் அளவு ; மாதளை 

காண்க : மாதுளை. 
குற்றெழுத்து ; குருவிற்பாதி ; காலவிரைவு ; மாதா - தாய் ; பார்வதி ; அறிபவன் ; கலைமகள் . 
மிகச் சுருக்கமான இடம் ; குளிகை ; துறவியின் மாதாந்தம் , ) மாதந்தோறும் கோயிலுக்குச் 
தண்டகமண்டலங்கள் ; பேறு . 

வழிபடுகை காண்க : 
மாத்திரைக்கோல் - சித்தர் முதலியோர் கையில் 

மாசாந்தம் . 
கொள்ளும் மந்திரக்கோல் ; மந்திரவாதியின் மாதாமகன் - தாயைப் பெற்ற பாட்டன் . 
கைக்கோல் ; அளவுகோல் . 

மாதாமகி - தாயைப் பெற்ற பாட்டி . 
மாத்து - பெருமை ; செருக்கு ; சதுரங்க ஆட்டத் மாதானுபங்கி - திருவள்ளுவர் . 

கோளின் சுற்று : 
தில் அரசனை அசையவொண்ணாது பேதாக் மாதி - வட்டமாயோடல் ; 
காய் தடுத்து நிற்கை . 

மாமரம் . 
மாத்துவம் - பெருமை ; காண்க : துவைதம் . 

மாதிகம் - குதிரைபோகும் வழி . 

மாதிமை - தகுதி ; காதல் . 
மாதங்கம் - யானை ; அரசமரம் ; இளமை ; கடல் ; 

மாதிரம் - வானம் ; திசை ; மலை ; யானை ; நிலம் ; 
உத்தி ; தலையணிவகை . 

மண்டிலம் . 
மாதங்கன் - கீழ்மகன் ; வேடன் ; அரசமாதுக்கும் மாதிரி - காண்க : அதிவிடை ; தினுசு ; முறை ; 
வேடனுக்கும் பிறந்தோன் ; புலையன் . 

தன்மை . 
மாதங்கி - காளி ; பார்வதி ; யாழ்த்தெய்வம் ; மாதிரிகை - தினுசு ; முறை ; தன்மை ; மூலப்படி . 
ஆடல்பாடலில் வல்லவள் . 

மாதிரு - மாதா ; வானம் ; திருமகள் ; பசு ; பூமி ; 
மாதண்டம் - இராசவீதி . 

பார்ப்பனி; இரேவதி . 
- காண்க : மாதவிடாய் . 

மாதிருகை - நெடுங்கணக்கு ; கைத்தாய் ; தாய் ; 
மாததூரம் 

தேவி . 
மாதப்பிறப்பு - சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற் மாது - பெண் ; அழகு ; காதல் ; பெருமை ; குற்றம் ; 

றொரு ராசிக்குப் போகும் காலம் ; மாதத்தின் ஓர் அசைச்சொல் . 
முதல் நாள் . 

மாதுகரம் - வண்டுகள் மலர்களினின்று 
மாதம் - ஏறக்குறைய முப்பது நாட்கொண்ட தேனைச் சேர்ப்பதுபோலப் பல வீடுதோறும் 
காலம் . 

சென்று பிச்சையெடுத்தல் . 


மாதாந்தரம் } - சென்தோவலுப்படுகை ; 


மாதத்தீட்டு , } 


869 


மாதுபங்கன் 


மாமான் 


மாதுளம் } - ஒரு மரவகை ; பேரெலுமிச்சை . 


மாதுபங்கன் - காண்க : மாதொருபாகன் . 

மாநிருத்தாதனம் - ஒரு காலைத் தூக்கி நிற்கும் 
மாதுமை - பெண்தன்மை ; அறிவின்மை . 

யோகநிலை . 
மாதுரம் - மல்லிகைவகை . 

மாநிலம் - ஒரு நாட்டின் பெரும்பிரிவு ; பூமி . 
மாதுரி - சாராயம் . 

மாநிறம் - மாந்தளிர்போன்ற நிறம் . 
மாதுரியம் - இனிமை . 

மாப்பிள்ளை மணவாளப்பிள்ளை ; மகளின் 
மாதுருகோத்திரம் - தாய்வழிச்சுற்றம் . 

கணவன் ; மைத்துனன் ; மாமன்மகன் ; மாமி 
மாதுலங்கம் காண்க : கொம்மட்டிமாதுளை ; 

மகன் ; தங்கை கணவன் ; ஒரு பட்டப்பெயர் ; 
மரவகை . 

ஒரு முகம்மதிய வகுப்பார் . 
மாதுலன் காண்க : மாமன் . 

மாப்பு - மன்னிப்பு ; மிகுதி ; மீன்றிரள் . 
மாதுலி - மாமன் மனைவி ; காண்க : மாதலி . 

மாப்புவிடுதல் - மன்னித்தல் . 
மாதுலுங்கம் - காண்க : மாதுலங்கம் . 

மாபலன் - காற்று . 
மாதுவம் - கள் ; பேரீந்து . 

மாபனம் . 

அளவு ; தராசு . 
மாதுவான் - பெண்குதிரை ; நகச்சுற்று . 

மாபாடியம் - பேருரை ; பாணினி சூத்திரங் 
மாதுளங்கம் - காண்க : மாதுலங்கம் .. 

களுக்குப் பதஞ்சலியார் செய்த பேருரை . 

மாபாதகம் - காண்க : மகாபாதகம் . 
மாதூகரம் - காண்க : மாதுகரம் , 

மாபாவி - பெரும்பாவி . 
மாதேவன் - சிவபிரான்! பதினோர் உருத்திரருள் மாபுலி - சிங்கம் . 
ஒருவர் . 

மாபுறயாகம் - வெளிப்பூசை . 
மாதேவி - பார்வதி ; பட்டத்தரசி ; செங்கழுநீர்ப் மாபெலை - பார்வதி . 
பூ . 

மாம்பழம் - மாங்கனி ; புடைவை உடுத்தும்போது 
மாதொருபாகன் - சிவன் . 

செருகும் முடிப்பு . 
மாதோ - ஓர் அசைச்சொல் . 

மாம்பால் - மாங்காயின் காம்பிலுண்டாம் பால் ; 
மாதோபவாசம் - ஒரு மாதகாலம் பட்டினி ஒரு கூழ்வகை . 
யிருக்கை . 

மாம்போழ் - மாவடுவின் பிளவு . 
மாதோயம் - கடல் ; பெருநீர் . 

மாமகம் காசாயவகை ; காண்க : மகாமகம் . 
மாந்தக்கொதி - குழந்தைநோய்வகை . 

மாமகன் - அம்மான் ; இவறலன் ; திருமகளின் 
மாந்தசன்னி - மாந்தத்தால் குழந்தைகளுக்கு மகனான மன்மதன் . 
வரும் சன்னி . 

மாமடி , கணவன் அல்லது 

மனைவியின் 
மாந்தம் - குழந்தைநோய்வகை ; ஒரு புல் வகை ; | மாமடிகள் தந்தை ; தாயின் உடன் பிறந்தான் . 
மந்தத்தால் குழந்தைகளுக்கு வரும் கணை மாமணி மாணிக்கம் . 
நோய் ; செரியாமை . 

மாமரம் - ஒரு மரவகை . 
மாந்தர் - மனிதர் ; ஆடவர் ; ஊர்காவலர் . மாமல்லை - மாமல்லபுரம் என்னும் ஊர் . 
மாந்தளிர் - துவர் பத்தனுள் ஒன்றாகிய மாமரத் மாமலர் 

மாமலர் - காண்க : சரக்கொன்றை . 
துளிர் . 

மாமன் - தாயுடன் பிறந்தோன் ; கணவன் அல்லது 
மாந்தளிர்க்கல் - ஒரு மாணிக்கவகை . 

மனைவியின் தந்தை ; மாமனார் ; அத்தை 
மாந்தளிர்ச்சிலை - காவிக்கல் . 

கணவன் ; சிற்சில வகுப்புப் பெண்கள் தங்கள் 
மாந்தளிர்நாணான் - மன்மதன் . 

கணவரை அழைக்கும் பெயர் . 
மாந்தன் - ஆண்மகன் ; வாழைவகை . 

மாமனார் கணவன் அல்லது மனைவியின் தந்தை . 
மாந்தி - மாமரம் ; கலியாணச்சடங்கு ; காண்க : 

காண்க : மாமன் . 
குளிகன் . 

மாமாங்கம் - கும்பகோணத்தில் பன்னீராண்டு 
மாந்திரிகன் - மந்திரபலத்தால் சிறப்பாற்றலைச் 
செலுத்துபவன் . 

கட்கு ஒரு முறை மாசிமகத்தன்று நிகழும் ஒரு 
மாந்திரீகம் - மந்திரபலத்தால் சிறப்பாற்றலைச் 

திருமுழுக்கு விழா . 
செலுத்தும் வித்தை . 

மாமாத்திரன் - மருத்துவன் . 
மாந்துதல் - குடித்தல் ; உண்ணுதல் ; வருந்துதல் ; 

மாமாத்து - மிகப் பெரியது ; பெருஞ்செருக்கு ; 
அவிந்தடங்கல் ; இறத்தல் ; நுகர்தல் ; ஊக்க 

மாய்மாலம் . 
மழிதல் . 

மாமாயை பார்வதி ; சுத்தமாயை . 
மாந்தை - ஒரு நோய்வகை ; ஒரு நகரம் . 

மாமாலம் - பெருவஞ்சனை ; பாசாங்கு . 
மாநாகம் ஒரு பாம்புவகை . 

மாமான் காண்க : மாமன் . 


} 


மாமா 


- 


- 


மாமி 


870 


மாயோனாடல் 


மாமுகத்தன் } - விநாயகர் . 


- 


கௌதம 


மாமி - அம்மான் மனைவி ; மனைவியின் அல்லது மாயவன் - திருமால் . 
கணவனின் தாய் ; அத்தை . 

மாயவிஞ்சை } - இந்திரசால வித்தை . 
மாமிசதாரி 

புலாலுண்போன் . 
மாமிசபட்சணி - புலாலுண்ணி . 

மாயவேடம் - பொய்வேடம் . 
மாமிசபேதி - தசையைக் கரைவிக்கும் ஒரு பூண்டு 

மாயன் - கரியவன் ; திருமால் ; வஞ்சகன் ; 
வகை . 

மாயாகாரியம் - மாயையின் தோற்றமாகிய பிர 
மாமிசம் - தசை ; இறைச்சி . 

பஞ்சம் முதலியன ; தனுகரண புவன போகங் 
மாமியார் 

களாகிய மாயையின் விளைவுகள் . 
காண்க : மாமி 

மாயாசத்தி - மாயையாகிய சத்தி . 

மாயா சூனியம் மாயையால் மறைவின்மை . 
மாமுனி - பெருந்துறவி ; அருகன் ; வசிட்டன் ; மாயாதேகம் - நிலையற்ற வுடல் .. 
நாயுருவிச்செடி . 

மாயாதேவி 

மாயையாகிய தேவி ; 
மாமூல் - பரம்பரை வழக்கம் . 

புத்தரின் தாய் . 
மாமேரு - மேருமலை . 

மாயாபஞ்சகம் - தமம் , 

மாயை , 

மோகம் , 
மாமை - நிறம் ; அழகு ; கருமை ; மேனி ; துன்பம் . அவித்தை , அநிருதம் என்னும் ஐந்து விதமா 
மாமோகம் - ஐம்புல நுகர்ச்சியிற் பற்று . 

யுள்ள மாயை . 
மாய்ச்சல் - காண்க : மாய்ப்பு . 

மாயாபாசம் - மாயையாகிய பந்தம் 
மாய்ச்சி - பூட்டுவிலங்கு . 

மாயாபுரி - உடம்பு ; பித்தளை ; அரித்துவாரம் 
மாய்த்தல் - மறைத்தல் ; கொல்லுதல் ; அழித்தல் ; என்னும் புண்ணியத்தலம் . 
வருத்துதல் ; தீட்டுதல் . 

மாயாவி மாயை செய்வோன் ; அமானுடசத்தி 
மாய்தல் - மறைதல் ; அழிதல் ; சாதல் ; ஒளி 

யால் வேண்டும் உருக்கொள்வோன் ; வஞ்சகன் . 
மழுங்குதல் ; கவலை மிகுதியால் வருந்துதல் ; | மாயாவிநோதம் - இந்திரசால வித்தை . 
அறப்பாடுபடுதல் ; மறத்தல் . 

மாயாவிமோசனம் - மாயையினின்று நீங்குகை . 
மாய்ப்பு - மாய்த்தல் ; சாவு ; மறைவு . 

மாயி - துர்க்கை ; ஆண்பெண்களைக் களவிற் 
மாய்மாலம் - பாசாங்கு ; மோசடி . 

புணர்ப்பிக்கும் ஆண்மகன் ; மாயாவாதி 
மாய்வு - சாவு ; மறைவு . 

மாயிடம் - எருமை . 
மாயக்கள்ளி - மயக்கி ஏமாற்றுபவள் . 

மாயிரம் - புறமாயுள்ளது . 
மாயக்காரன் - வஞ்சகன் ; மாயவித்தைக்காரன் . மாயுநாடி - காண்க : பித்தநாடி . 
மாயக்காரி - காண்க : மாயக்கள்ளி . 

மாயூரம் - மயில் ; 

மயிலாடுதுறை 
மாயக்குரம்பை - காண்க : மாயாதேகம் . 

சிவதலம் . 
மாயக்கூத்தன் - திருமால் . 

மாயேயம் - ஐந்து மலத்துள் ஒன்றும் அசுத்த 
மாயசாலம் - வஞ்சனை . 

மாயையின் காரியமுமான கலை , வித்தை , 
மாயப்புணர்ச்சி - தலைவன் தலைவியரது களவுக் இராகம் , புருடன் , மாயை , காலம் , நியதி 
கூட்டம் . 

முதலிய ஏழு தத்துவங்கள் . 
மாயப்பெண் - மாறுவேடம் பூண்ட பெண் ; பெண் மாயை - மூலப்பிரகிருதி ; விந்து , மோகினி ; 
வேடம் பூண்ட ஆண் . 

மாயேயம் என்னும் மூவகைப்பட்ட மலம் ; 
மாயப்பொடி - மாயத்தன்மை செய்யும் பொடி . 

மாயா பஞ்சகத்துள் ஒன்றாகிய 

மாயை ; 
மாயப்போர் - அற்புதமான 

போர் ; வஞ்சக 

பொய்த் தோற்றம் ; மாயவித்தை ; வஞ்சகம் ; 
யுத்தம் . 

அமானுடசத்தி ; காளி ; பார்வதி ; காண்க: 

அசுத்தமாயை ; மாயாதேவி ; மாயாபுரி ; திரோதான 
மாயம் மாயை ; வஞ்சனை ; பித்தளை ; 
பாசாங்கு ; அறியாமை ; கனவு; பொய் ; நிலை மாயையுற்றாள் - காளி . 

சத்தி ; ஒரு நரகவகை . 
யின்மை ; வியப்பு ; அழகு ; தீமை ; கயமைத் 

மாயோள் கரு நிற முடையவள் ; 
தன்மை ; கறுப்பு ; உயரம் ; நீளம் ; தொகை . 

நிறமுடையவள் ; பெண் ; வஞ்சகி . 
மாயமந்திரம் - மாயம்பண்ணும் மந்திரம் . 

மாயோன் - கருநிறமுடையோன் ; திருமால் . 
மாயரூபம் - மெய்போலத் தோற்றும் பொய் மாயோன் பூடு - காண்க : மால்தொடை . 
யுருவம் . 

மாயோன்மருகன் - திருமாலின் மருகனான 
மாயவண்ணன் - திருமால் . 

முருகக்கடவுள் . 
மாயவள் - கரிய நிறமுடையவள் ; துர்க்கை ; மாயோனாடல் - அல்லியம் , மற்கூத்து , 
தெய்வப்பெண் ; காண்க : இடாகினி. 

கூத்து எனத் திருமாலாடிய கூத்துவகைகள் . 


என் 


- 


- 


மாமை 


.. 


குடக் 


மாயோனாள் 


871 


மாராயவஞ்சி 


ஆணி . 


மாய 


மாயோனாள் - திருவோண நாள் . 

யாணி ; தண்டனையாக மார்பில் தைக்கும் 
மார் - நெஞ்சு ; 

முலை ; மார்பு ; நான்குமுழ 
அளவுள்ள நீட்டலளவை ; ஓர் அசை ; பல்லோர் மார்பு - நெஞ்சு ; முலை ; வடிம்பு ; தடாகம் ; 
படர்க்கை விகுதியுள் ஒன்று ; ஒரு வியங்கோள் அகலம் ; கருப்பூரவகை ; நான் குமுழ அளவுள்ள 
விகுதி ; பன்மைவிகுதி . 

நீட்டலளவை . 
மார்க்கட்டி - மார்பில் வரும் புண் , 

மார்புக்குழி - மார்பெலும்பின் கீழுள்ள 

குழி ; 
மார்க்கட்டு - மார்பின் உறுதியமைப்பு ; இதயம் , நுரையீரல் முதலிய உறுப்புகளடங்கிய 
இரவிக்கை ; மார்பின் குறுக்கேயிடும் வேட்டிக் நெஞ்சின் அறை . 
கட்டு ; சந்தை . 

மார்புச்சளி - நெஞ்சில் சளிபிடிக்கும் நோய்வகை . 
மார்க்கடம் - காண்க : மர்க்கடம் ; குரங்குக்கூட்டம் . மார்புநோவு - மார்பில் உண்டாகும் வலிவகை ; 
மார்க்கண்டம் - மார்பெலும்பு . 

மார்த்தசையில் உண்டாகும் நோவு வகை . 
மார்க்கணம் - அம்பு ; இரப்பு : தேடுகை ; நெஞ்சுப் மார்பெலும்பு - மார்பிலுள்ள எலும்பு . 
பகுதி . 

மார்வம் - நெஞ்சு . 
மார்க்கம் - நெறி , வழி ; நெடுந்தெரு ; ஒழுங்கு ; மார்வலி - காண்க : மார்புநோவு . 
முறை ; ஒழுக்கம் ; சமயம் ; மூலம் ; மரபுவழி ; | மாரகம் - சாவு ; இறப்பைத்தருவது ; கொடுமை 
மறுதலை ; ஆராய்ச்சி ; மார்கழி மாதம் ; யான தொற்றுநோய் . 
கத்தூரி ; அகப்பொருட்டுறை ; கூத்துவகை ; மாரகன் சாவுக்குக் காரணமான கோள் ; சாவை 
தாளப்பிரமாணத்துள் ஒன்று ; குதிரைநடை ; உண்டாக்குவோன் . 
காண்க : மார்க்கவம் ; உலகம் . 

மாரகாகளம் - மன்மத வாத்தியமான குயில் . 
மார்க்கவசம் - மார்பிலணியும் காப்புச்சட்டை . மாரசயன் - மாரனை வென்றவனான அருகன் . 
மார்க்கவம் - கையாந்தகரைப்பூண்டு . 

மாரடித்தல் - இன்னற்படுதல் ; 

இன்னற்படுதல் ; இழவில் அழும் 
மார்க்கிகன் - வழிச்செல்வோன் ; வேடன் . 

போது மார்பில் மகளிர் அடித்துக்கொள்ளுகை . 
மார்க்சியம் காரல்மார்க்ஸ் என்பவரின் மாரடைப்பு - நெஞ்சடைப்பு , மூர்ச்சை ; சூதக 
கொள்கை . 

நோய் ; மார்பில் உண்டாகும் வலிவகை . 
மார்கழி - சௌரமான மாதம் பன்னிரண்டனுள் மாரணம் - சாவு ; அழித்தல் ; எண்வகை 
ஒன்பதாம் மாதம் . 

வித்தையுள் ஒருவனை மந்திரத்தால் இறக்கச் 
மார்கழிநீராடுதல் - மார்கழி மாதத்தில் இளம் செய்யும் வித்தை . 
பெண்கள் நாடோறும் அதிகாலையில் குளத் மாரதந்தி - காமன் யானையான இருள் . 
திற்குச் சென்று நீராடுகை 

மாரதன் - தான் ஒருவனே பத்தாயிரம் வீரரை 
மார்ச்சரியம் - பொறாமை , 

எதிர்த்துப் போர் செய்யவல்ல தேர்வீரன் . 
மார்ச்சளி - காண்க : மார்புச்சளி , 

மாரப்பற்று - கருப்பூரவகை . 
மார்ச்சனம் - துடைத்தல் ; தூய்மை செய்தல் ; 

மாரபேரி 

காமன் முரசான கடல் . 
கடவுள் திருமுன் இடக்கையினின்று ஒழுகவிடும் | மாரம் - செடிவகை . 
நீரை மந்திரபூர்வமாய்த் தலையில் தெளிக்கை . மாரவேள் - காமன் . 
மார்ச்சனி - துடைப்பம் ; சீமையால் . 

மாரன் - மன்மதன் ; புத்தரை மயக்க முயன்று 
மார்ச்சனை - இனிது ஒலிக்க மேளத்திடும் கரிய தோற்ற ஒரு தேவன் . 
மட்சாந்து ; முழவின் வார் . 

மாரனாலயம் - மன்மதன் இருக்கை ; பெண்குறி .. 
மார்ச்சாலம் பூனை ; காண்க : மரநாய் . 

மாராட்டம் - துன்பம் ; ஆள்மாறாட்டம் ; 
மார்ச்சிலந்தி - முலைப்பக்கத்துண்டாகும் புண் . மகாராட்டிரதேசம் ; ஊர் . 
மார்த்தவம் - மென்மைத்தன்மை . 

மாராப்பு - பெண்கள் தம் மார்பின் குறுக்கேயிடும் 
மார்த்தாண்டன் - சூரியன் . 

சீலைப்பகுதி ; முதுகுடன் இணைத்து மூட்டை 
மார்தட்டுதல் - போட்டி போடுதல் ; குறித்த ஒரு கட்டுங் கச்சை . 
துறையில் தான் மேன்மையானவன் என்பதைக் மாராயஞ்சொல்லுதல் - நற்செய்தி கூறுதல் . 
குறிப்பிக்குமாறு மார்பைத் தட்டுதல் ; | மாராயம் - வேந்தனால் பெறும் சிறப்பு ; மகிழ்ச்சி ; 
தற்பெருமையடைதல் . 

நற்செய்தி ; பாராட்டுச்சொல் ; பெண் 
மார்பகம் , 

பூப்படைந்தமையைச் சுற்றத்தாருக்கு 
மார்பம் 

அறிவிக்கை . 
மார்பாக - மூலமாய் . 

மாராயவஞ்சி - அரசனாற் சிறப்பெய்திய வெற்றி 
மார்பாணி - ஒரு மார்பின் புண்வகை ; தலைமை 

வீரனின் பெற்றிமை கூறும் புறத்துறை . 


- 


} - நெஞ்சு ; முலை . 


மாராயன் 


872 


மாலைமசங்கல் 


மாராயன் - அரசன் ; அரசனாற் பெறும் பட்டப் மாலர் - கவசம் ; வேடர் ; புலையர் . 
பெயர் ; திருவிதாங்கூரில் உவச்சரையொத்த மாலவன் - புதன் ; திருமால் . 
ஒரு சாதி . 

மாலி - மாலையணிந்தவன் ; சூரியன் ; ஓர் 
மாராழம் - மார்பளவுள்ள ஆழம் . 

அரக்கன் ; கள் ; தோட்டக்காரன் . 
மாரி - மழை ; நீர் ; மேகம் ; மழைக்காலம் ; பூராட மாலிகன் 

மாலிகன் - பூ விற்போன் . 
நாள் ; புள்வகை ; சாவு ; அம்மை நோய் ; ஒரு மாலிகை மாலை ; வரிசை ; சீமைச்சணல் . 
தேவதை ; துர்க்கை . 

மாலிமி - இளமைப் பருவத்திற் செய்யும் நட்பு ; 
மாரிக்காலம் - மழைக்காலம் . 

காண்க : மாலுமி . 
மாரிநாள் - உத்தரநாள் . 

மாலியம் - கடவுளுக்குப் படைக்கும் மலர் ; பூ . 
மாரிபம் - மூலம் . 

மாலிருஞ்சோலை - மதுரை மாவட்டத்திலுள்ள 
மாரிமழை - வேனிற்காலத்திற் பெய்யும் மழை . 

அழகர்மலை . 
மாரிமறுத்தல் - மழை நின்றுவிடுகை ; மழை 
யில்லாமை . 

மாலினி - பார்வதி ; துர்க்கை . 
மாரிமுத்து - அம்மை நோய் . 

மாலுக்கிளையாள் - துர்க்கை . 
மாரியம்மன் - அம்மைக்குரிய தேவதை . 

மாலுகம் - காண்க : மாலகம் . 
மாரீசம் - வஞ்சகம் ; மூர்ச்சை ; உபபுராணத்துள் | மாலுதல் - மயங்குதல் ; மாட்சிமைப்படுதல் ; 
ஒன்று ; மிளகுதைலம் . 

எழுதகம் அமைத்தல் . 
மாருதப்படை - வாயுதேவனின் அம்பு . 

மாலுதானம் ( ன் ) - காண்க : பச்சைப்பாம்பு . 
மாருதம் - காற்று . 

மாலுந்திவந்தோன் - திருமாலின் கொப்பூழில் 
மாருதன் - வாயுபகவான் . 

உதித்தவனான பிரமன் . 
மாருதி - அனுமான் ; வீமன் . 

மாலுமி - கப்பலோட்டி . 
மாருதிநாதம் - வங்கமணல் . 

மாலூர்தி - திருமாலின் ஊர்தியான கருடன் . 
மாருதேயன் - அனுமான் . 

மாலூரம் - வில்வமரம் ; மாவிலிங்கமரவகை . 
மாரெரிச்சல் - செரியாமையால் உண்டாகும் ; 

மாலை - அந்திப்பொழுது ; இரவு ; இருள் ; 
மார்பெரிச்சல் நோய் . 

சமயம் ; குற்றம் ; மரகதக்குற்றவகை ; இயல்பு 
மாரோடம் - செங்கருங்காலி . 

குணம் ; 

தொடுக்கப்பட்டது ; தொடுத்த 
மால் - பெருமை ; பெருமையுடையவன் ; திருமால் ; பூந்தொடை ; மாதரணிவடம் ; நூல்வகை ; 
அருகன் ; இந்திரன் ; காற்று ; புதன் ; சோழன் ; வரிசை ; பாசம் ; விறலி ; பெண் . 
மலை ; வளமை ; செல்வம் ; பழைமை ; மேகம் ; மாலைக்கண் - இரவில் கண் தெரியாமை ! 
கண்ணேணி ; மயக்கம் ; ஆசை ; காமம் ; கருமை ; 

பார்வைக்குறைவு . 
விட்டுணுக்கரந்தை ; எழுதகக்கருவி ; செங்கற் மாலைக்கண்ணன் இராக்குருடன் ; பார்வைக் 
கட்டளை ; காளவாய் ; மாதிரி ; எல்லை ; வலை 
வகை ; இலாயம் ; அரசிறைவகை ; சொத்து ! 

குறைவுள்ளவன் . 

மாலைக்காரன் - மாலை தொடுப்போன் . 
அரண்மனை . 
மால்தங்கை 

மாலைக்குளியல் - அந்திநேரத்துக் குளிக்கை . 
உமை ; பாடாணவகை . 
மால்தொடை - துளசி . 

மாலைக்குளியன் - மாலை யிற் குளித்து அலங் 
மால்பு - கண்ணேணி . 

கரித்துக்கொள்ளும் பகட்டன் . 
மால் முடிதல் - வலைபின்னுதல் . 

மாலைகட்டி - கோயிலுக்குப் பூமாலை கட்டு 
மால்முருகு - துளசி . 

வோன் . 
மால் மைத்துனன் - சிவபிரான் ; துருசு . 

மாலைசாத்துதல் - மாலையால் அலங்கரித்தல் . 
மால்வீடு - காண்க : சாளக்கிராமம் . 

மாலைசூட்டு - காண்க : சுயம்வரம் . 
மாலகம் - வேப்பமரம் ; செம்பரத்தைவகை . மாலை சூட்டுதல் - மாலை சூட்டி மணத்தல் . 
மாலதி - சிறுசண்பகம் ; மல்லிகை காட்டு மாலைநிலை - இறந்த கணவனுடைய சிதையில் 
மல்லிகை ; விளக்குத்தண்டு நிலவின்கதிர் 

தீப்பாயும் பொருட்டு அவன் மனைவி மாலைக் 
நிருவாணம் . 

காலத்து நின்ற நிலை கூறும் புறத்துறை . 
மாலதிபலம் - சாதிக்காய் . 

மாலைநேரம் - அந்திவேளை . 
மாலம் - குங்குமமரம் ; பேய் . 

மாலைப்படிகம் - பளிங்கு . 
மாலமாயம் - பேயின் தந்திரம் . 

மாலைமசங்கல் - அந்திக்காலத்து மங்கற் 
மாலயம் - சந்தனமரம் ; காண்க : மாளயம் . 

பொழுது . 


- 


மாலைமாற்று 


873 


மாற்றான் 


மாலை 


உவமை 


பல 


மாள 


மாலைமாற்று எழுத்துகளை 

ஈறு முதலாகப் 

மாவிலங்கம் - ஒரு மரவகை . 
படிக்குமிடத்தும் பாட்டு மாறாமலிருக்கும் மாவிலங்கு - ஒரு மரவகை ; இலிங்கபாடாணம் . 
மிறைக்கவிவகை ; திருமணத்தில் 

மாவிலங்கை - இலிங்கபாடாணம் ; திண்டிவனத்தி 
மாற்றுதல் . 

லிருந்த ஓய்மான் நல்லியக்கோடனது 
மாலைமாற்றுதல் - திருமணத்தில் மணமக்கள் தலை நகர் . 

ஒருவருக்கொருவர் மாறிமாறி மாலையிடுதல் . மாவிலிங்கம் - ஒரு மரவகை ; இலிங்கபாடாணம் . 
மாலையணி - ஓர் அணிவகை . 

மாவிலைத்தோரணம் - மங்கலமாக வீடு முதலிய 
மாலையணிதல் மாலையால் அலங்கரித்தல் வற்றின் முகப்பில் மாவிலையாற் கட்டுந் 
புணர்ச்சியின்பந் துய்த்தல் . 

தோரணம் . 
மாலையந்தி - காண்க : மாலை நேரம் . 

மாவிளக்கு - மாவினாற் செய்த நெய்விளக்கு . 
மாலையிட்டவன் கணவன் . 

மாவிளம் - வில்வமரம் . 
மாலையிடுதல் - காண்க : மாலை சூட்டுதல் . மாவுத்தன் - யானைப்பாகன் . 
மாலையீடு - காண்க : மாலை சூட்டு ; உடன்கட்டை மாவெனல் - அழைத்தற்குறிப்பு . 
யேறிய பெண்ணின் பொருட்டு எழுப்பிய மாழ்கி - காண்க : தொட்டாற்சிணுங்கி . 
நினைவுக் கட்டடம் ; அரசர் முதலியவரின் மாழ்கு - மிருகசீரிடநாள் ; சுருள் . 
நினைவுச்சின்னம் அமைந்த ஈமம் . 

மாழ்குதல் - மயங்குதல் ; கெடுதல் ; சோம்புதல் ; 
மாலையுவமை - பூமாலைபோல் 

கலத்தல் . 
ஒன்றற்கொன்று தொடர்புடையதாய் வரும் மாழாத்தல் - மயங்குதல் ; ஒளிமழுங்குதல் . 
அணிவகை. 

மாழாம்பலம் - தூக்கம் . 
மாலைவாங்குதல் - மாலையை விலைக்கு வாங்கு மாழை - இளமை ; அழகு ; பேதைமை ; மாமரம் ; 
தல் ; பரிசங் கொடுத்தல் . 

மாவடு ; மாதர் கூட்டம் ; ஓலை ; உலோகக் 
மாலைவெயில் - அந்திப் பொழுதின் மஞ்சள் கட்டி ; பொன் ; திரட்சி . 
வெயில் 

ஒரு முன்னிலை அசை . 
மாலைவெள்ளி - அந்தியில் தோன்றும் சுக்கிரன் . மாளம் - கத்தூரி . 
மாலோகம் - மேலேழுலகத்துள் ஒன்று ; மிகுதி . மாளயம் - புரட்டாசி மாதத்தில் இறந்தவரை 
மாலோன் - காண்க : மாலவன் ; இந்திரன் . 

நினைத்து அன்னார்க்குச் செய்யும் சிராத்தம் ; 
மாவட்டணம் - நெடும்பரிசை . 

சாந்திரமான மாதத்துத் தேய்பிறை . 
மாவட்டம் - மா நிலத்தின் ஒரு பிரிவு . 
மாவடம் மாம்பலகை . 

மாளவி 

மாளிகை - அரண்மனை ; கோயில் ; மாடிவீட்டின் 
மாவடி - மாவடு ; மாவடுவின் பிளவு . 
மாவடு - மாவின் பிஞ்சு . 

மேல் நிலம் ; மாடமுள்ள பெருவீடு ; வீடு . 
மாவடை - நிலத்திலடங்கிய விலங்குகள் ; ஊரில் மாளிகைச்சாந்து - உயர்ந்த கலவைச்சந்தனம் . 
கால் நடை அடையும் இடம் . 

மாளுதல் - சாதல் ; அழிதல் ; கழிதல் ; இயலுதல் . 
மாவயிரக்கல் - நிலத்தில் அகப்படுங் கனிப் மாளை - புளியம்பட்டை . 
பொருள்வகை . 

மாற்சரியம் - பொறாமை . 
மாவரி சல்லடை . 

மாற்ற - ஓர் உவமச்சொல் . 
மாவல ( லா ) ன் - குதிரையேற்றத்தில் வல்லவன் ; மாற்றம் - சொல் ; விடை ; வஞ்சினமொழி ; மாறு 
குதிரைப்பாகன் ; யானைப்பாகன் . 

பட்ட நிலை ; பகை ; கழுவாய் ; வாதம் . 
மாவலி - திருமாலால் ஒடுக்கப்பட்ட ஓர் அசுரன் ; மாற்றல் - கொடாமை ; ஒன்று கொடுத்து ஒன்று 

தீப்பொறி சிதறும் கார்த்திகை வாணவகை . வாங்கல் ; ஒன்றை வேறொன்றாக்கல் ; தீர்த் 
மாவிட்டம் - கடல் நுரை . 

தல் ; இடம் மாறல் ; மாற்றுதல் . 
மாவிடை காண்க : மாவடை . 

மாற்றலர் - பகைவர் . 
மாவித்தன் - காண்க : மாவுத்தன் . 

மாற்றவள் , 

காண்க : மாற்றாள் . 
மாவிரதம் - சைவ உட் சமயங்களுள் ஒன்று ; 

மாற்றாட்டி 
பாதகங்கள் யாவும் விலகக்கொள்ளும் உறுதி மாற்றாண்மை 
மொழி . 

மாற்றாந்தாய் - தந்தையின் மறுதாரம் . 
மாவிரதியர் - மாவிரத சமயத்தைச் சார்ந்த மாற்றாள் - சக்களத்தி . 
சைவத்துறவியர் . 

மாற்றான் - பகைவன் ; ஒட்டுப்பலகை மாற்று 
மாவிருக்கம் - காண்க : சதுரக்கள்ளி . 

மருந்து . 


மாளவகவுளம் , } - ஒரு பண்வகை. 


} 


பகைமை . 


110 


மாற்று 


874 


மான்றலை 


வேறு 


மாறுபடுதல் } - மாறிப்போகல் காணுதல் 


மாற்று - வேறுபடுத்துகை ; ஒழிக்கை; கொடிய மாறுகால்மாறுகைவாங்குதல் - ஒரு பக்கத்துக் 
மருந்து , நஞ்சு முதலிய குற்றத்தை நீக்கக் கையையும் மறு பக்கத்துக் காலையும் 
கொடுக்கும் மருந்து ; பண்டமாற்று ; விலை ; தண்டனையாக வெட்டுதல் . 
வண்ணான் வெளுத்த உருப்படி ; மாற்றி மாறுகொள்ளுதல் - காண்க : மாறுபடுதல் . 
உடுத்தும் சீலை ; பொன் வெள்ளிகளின் உரை மாறுகொளக்கூறல் - நூற்குற்றம் பத்தனுள் 
மாற்று ; தங்கம் ; எதிர் ; உவமை ; வலிமை ; முன்னோடு பின் முரணாகக் கூறும் குற்றவகை . 
வண்ணம் . 

மாறுகோள் - வக்கிரம் ; ஒவ்வாமை . 
மாற்றுக்குறைச்சல் - பொன் முதலியவற்றின் 

பொன் முதலியவற்றின் மாறுத்தரம் - பதில் . 
தாழ்ந்த தரம் . 

மாறுதல் - வேறுபடுதல் ; குணமாதல் ; சரிப்படு 
மாற்றுத்தாய் - காண்க : மாற்றாந்தாய் . 

தல் ; பின்வாங்குதல் : 

இருப்பிடம் 
மாற்றுதல் - வேறுபடுத்துதல் ; செம்மைப்படுத்து 

படுதல் ; நீங்குதல் ; முதுகிடுதல் ; கூத்தாடுதல் ; 
தல் ; நீக்குதல் ; கெடுத்தல் ; ஓடச்செய்தல் ; 

இறத்தல் ; இல்லையாதல் ; பொய்யாதல் ; 

விற்றல் ; பணிசெய்தல் ; கைவிடுதல் ; பிறனுக் 
தடுத்தல் ; மறுத்துரைத்தல் ; அழித்தல் ; ஒடுக்கு 

குதவு தல் ; கழித்தல் ; மறுத்தல் ; எண் 
தல் ; மறைத்தல் ; நாணயம் மாற்றுதல் ; பண்ட 

பெருக்குதல் ; அடித்தல் . 
மாற்றுதல் ; இருப்பிடம் வேறுபடுத்துதல் ; 

மாறிப்போதல் ; முரணுதல் ; 
பெருக்கித் துப்புரவு செய்தல் ; இடைவிடுதல் ; 

பகைமைகொள்ளுதல் . 
ஒழிதல் ; தாமதித்தல் ; ஓரிடத்துச் சமைத்த 

மாறுபடுபுகழ்நிலை - சொல்லக்கருதிய பொருளை 
உணவை வேறிடத்துக்கு அனுப்புதல் . 

விடுத்து அதனைப் பழிக்கும் பொருட்டு 
மாற்றுபகாரம் - கைம்மாறு . 

வேறொன்றை வெளிப்படையாகப் 

புகழும் 
மாற்றுமை மாறுபாடு . 

அணிவகை . 
மாற்றுவேந்தன் - பகையரசன் . 

மாறுபடு பொருண்மொழி - முன்மொழிந்ததற்கு 
மாற்றோர் - காண்க : மாற்றலர் . 

மாறாகப் பொருள் தோன்றிவருஞ் சொல் 
மாற்றோலைப்படுதல் - ஓர் அட்டவணை லுடையதாகிய அணிவழு . 
யினின்றும் நீக்கி வேறோர் அட்டவணையிற் மாறுபாடு - பகைமை ; வேறுபடுதல் ; ஒவ்வாமை ; 
சேர்க்கப்படுதல் . 

புரட்டு . 
மாறன் - பாண்டியன் ; சடகோபர் என்னும் மாறுமுகம் - நினைத்தவாறு மாற்றிக்கொள்ளும் 
நம்மாழ்வார் ; பகைவன் . 

முகவடிவு . 
மாறாட்டம் - ; 

மாற்றுகை ; புரட்டு ; தடுமாற்றம் ; மாறுரை - காண்க : மாறுத்தரம் . 
பைத்தியம் ; தவறு . 

மான் - ஒரு விலங்குவகை ; விலங்கின் பொது ; 
மாறாட்டு - புரட்டு ; காண்க : பரிவருத்தனை . 

குதிரை ;சிங்கம் ; மகரமீன் ; மகரராசி ; ஒரு பெயர் 
மாறாடுதல் - உருவம் முதலியன மாறுதல் ; தடு 

விகுதி ; படியாக என்னும் பொருளில் வரும் 
மாறுதல் ; எதிர்த்து நிற்றல் ; மாறிப்புகுதல் ; 

இடைச்சொல் ; காண்க : மகத்தத்துவம் ; மூலப் 
புரட்டுதல் . 

பகுதி ; மானுடன் ; பெரியோன் ; மலை ; ஒப்பு . 
மாறிப்போடுதல் - மாற்றுதல் . 

மான்குளம்பு - மானின் பாதம் ; காண்க : அடம்பு . 
மாறியடித்தல் - காற்றுத் திருப்பிவீசுதல் ; ஏவின 

மான் கொம்பு - பாதிரிமரம் . 
வனையே பேய் திருப்பித் தாக்குதல் . 

மான்மகன் - காண்க : மான்மைந்தன் . 
மாறியாடுதல் - காலை மாற்றி நடனமாடுதல் . 

மான்மதச்சாந்து , ) கத்தூரியாற் செய்த நறு 
மான்மதச்சேறு 

மணக் குழம்பு . 
மாறிருமார்பினள் - திருமகள் . 

மான்மதம் - கத்தூரி ; சவ்வாது . 
மாறு - வேறுபாடு ; பகை ; ஒவ்வாதது ; ஒப்பு ; | மான்மறி - மான்குட்டி ; பெண்மான் ; வள்ளி 
இறந்துபாடு ; பிறவி ; பதிலு தவி ; பதில் ; 

நாயகி . 
துடைப்பம் ; மிலாறு ; பருத்தி முதலியவற்றின் மான்மியம் - பெருமை ; தலப்பெருமையைக் 
தூறு ; எதிர் ; பதிலியாகக் கொள்ளுவது ; கூறும் நூல் . 
பிரம்பு ; விதம் ; காரணப் பொருளுணர்த்தும் மான் முருகு - காண்க : மால்முருகு ; துரிசு . 
ஓர் இடைச்சொல் . 

மான் மைத்துனன் - சிவபிரான் ; காண்க : மான் 
மாறு ( வி ) - குணி ; ஒன்றை மற்றொன்றாக்கு ; 

முருகு . 
வேறாக்கு ; மாற்று . 

மான்மைந்தன் - திருமாலின் மைந்தனான மன் 
மாறுகண் - சாய்ந்த பார்வை , ஓரப்பார்வை . மதன் ; நான்முகன் . 
மாறுகம் - சீலை . 

மான்றல் - மயக்கம் . 
மாறுகால் - தேசிக்கூத்திற்குரிய கால்வகை . மான்றலை - மிருகசீரிடநாள் ; அபிநயவகை . 


- 


மான்றார் 


875 


மானுடத்தி 


மான 


- 


- 


- 


மான்றார் - புத்திமயங்கியவர் . 

மானவாரி காண்க ! மானம்பார்த்தபூமி ; மழை 
மான்றோல் - மானின் தோல் . 

பெய்து விளையும் விளைச்சல் ; ஒரு நெல் 
ஓர் உவமவுருபு . 

வகை . 
மானக்கவரி சாமரை ; கவரிமான் . 

மானவாரிநிலம் - காண்க : மானம்பார்த்தபூமி . 
மானக்குருடன் - முழுக்குருடன் . 

மானவிலங்கு காண்க : மானமா . 
மானக்குறை , 

மானவிறல்வேள் - முற்காலத்துச் சிற்றரசர் 
மானக்கேடு 

சிலருக்கு வழங்கிய பட்டப்பெயர் . 
மானகவசன் - மானத்தையே கவசமாகத் தரித் மானவீனம் - காண்க : மானக்கேடு .. 
தோன் . 

மானவு - தெளிவு . 
மானகீனன் மானங்கெட்டவன் . 

மானன் தலைவன் ; 

மூடன் ; 

வேடன் 
மானங்காத்தல் - ஒருவன் அல்லது ஒருத்தியின் மதிப்புள்ளவன் . 
மானத்தைப் பேணுதல் . 

மானா - பாட்டன் ; தகப்பன் . 
மானசம் - மானத்தொடர்பானது ; கருத்து ; மானாகம் காண்க : பெருநாரை . 
மனம் ; ஒரு புண்ணிய தீர்த்தம் . 

மானாங்காணி - யோசனையின்மை ; ஒழுங்கீனம் . 
மானசி உமை . 

மானாபரணன் மானமாகிய அணிகலனை அணி 
மானசிகம் - மனத்தாற் செய்யுந் தவம் . 

யாக அணிந்தவன் . 
மான சூத்திரம் - அரைஞாண் . 

மானார் - பெண்டிர் ; பகைவர் . 
மானத்தாழ்ச்சி - காண்க : மானக்கேடு . 

மானாவாரி - மனப்போக்கு ; 

ஒரு 

விளைச்சல் 
மானதக்காட்சி - ஆன்மா புத்தி தத்துவத்தில் விழிப்பின்மை ; மழை பெய்து விளையும் 
நின்று சவிகற்பமாய் அறியும் அறிவு . 

விளைச்சல் . 
மானதபூசை மனப்பாவனையால் வழிபடுதல் . மானாவி 

நவராத்திரி விழா ; காண்க : மானாவிச் 
மானதம் - மனத்தால் மந்திரம் நினைத்தல் ; சோலை . 

பாவனை ; மனம் ; ஒரு புண்ணிய தீர்த்தம் . மானாவிச்சோலை - ஒன்பான் இரவு ( நவராத்திரி ) 
மானதன் பகைவரது மானத்தை 

அழிப்பவ விழாவில் அமைக்கும் அலங்காரச் சோலை . 
னான அரசன் ; மனத்தினின்று தோன்றியவன் . மானாள் - காண்க : மானுடத்தி . 
மான துங்கன் மானமிக்கவன் . 

மானி மதிப்புள்ளவர் ; செருக்குடையவர் 
மானபங்கம் - மானக்குறைவு . 

மங்கையர்க்கரசியார் ; மாமன் . 
மானபரன் - தன்மதிப்புள்ளோன் ; அரசர் சிலர் | மானிகை - சாராயம் . 
பூண்ட பட்டப்பெயர் . 

மானிடச்சட்டை - தெய்வந்தாங்கும் மானிட 
மானம் - மதிப்புடைமை ; கற்பு ; பெருமை ; 

வடிவம் . 
புலவி ; வலிமை ; வஞ்சினம் ; கணிப்பு ; அளவு மானிட சாதி , மக்கட்பிறப்பு ; காண்க : 
கருவி ; ஒப்புமை ; அளவை ; அன்பு ; பற்று ; 

மானிடம் . 
இகழ்ச்சி ; வெட்கம் ; குற்றம் ; வானூர்தி ; | மானிடத்தன் - மானை இடக்கையில் ஏந்திய 
கோயில்விமானம் ; மண்டபம் ; கத்தூரி; வனாகிய சிவபிரான் . 
சவ்வாது வானம் ; 

ஒரு தொழிற்பெயர் மானிடத்தன்மன் - குபேரன் . 
விகுதி ; ஓர் இடைச்சொல் . 

மானிடம் - மக்கள் தொகுதி ; மனிதன் . 
மானம்பார்த்தபூமி - மழைநீரை நம்பிப் பயிரிடப் 

மானிடமேந்தி - காண்க : மானிடத்தன் . 
படும் நிலம் . 

மானிடவன் காண்க : மானுடவன் . 
மானமரியாதை – மதிப்பு , சிறப்பு . 

மானிடவேள்வி - விருந்தினரைப் போற்றுதல் . 
மானமா காண்க : கவரிமான் . 

மானிடன் - மனிதன் ; காண்க : மானிடத்தன் .. 
மானமுறுதல் - பார்த்தல் . 

மானித்தல் - நாணுதல் ; செருக்குக் கொள்ளுதல் 
மான மூடுதல் - உடை முதலியவற்றால் உடலை 

பெருமைப்படுத்துதல் . 
மறைத்து மானங்காத்தல் . 

, 
மானரந்தரி - நாழிகைவட்டில் . 
மானரியம் - விந்தையானது . 

மானியக்காரன் - சொந்த நிலக்காரன் . 
மானல் - ஒப்பு ; ஐயுறுதல் ; நாணம் ; மயக்கம் . 

மானியம் - இறையிலி நிலம் ; அளவிடுகை ; நிலத் 
மானவர் - மாந்தர் .. 

தின் தீர்வையை இனாமாகப் பெறும் உரிமை . 
மானவன் மனிதன் ; பெருமையுடையோன் ; மானினி , 

பெண் . 
அரசன் ; படைத்தலைவன் ; வீரன் . 


- 


மானிட சென்மம் } 


- 


மானதை } - சிறப்பு . 


- 


மானுடத்தி } 


மானுடம் 


876 


மிஞ்சிப்போதல் 


- 


மானுடம் காண்க : மானிட சாதி ; 

மானிட மானுடவன் 

மனிதன் . 
வேள்வி . 
மானுடமடங்கல் - திருமாலின் நரசிம்மாவதாரம் . 

மானுதல் - ஒத்தல் . 
மானுடயாகம் - காண்க : மானிடவேள்வி . 

மானேறு - உத்தர நாள் ; கலைமான் . 


மி 


மிகுதியாய் , } - மிகவும்; பெரும்பாலும் , 


மிகுபெயல் , } - அதிக மழை 


ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ம் + இ ) . 

மிகுதிச்சொல் - வரம்பு கடந்த சொல் . 
மிக்க - மிகுந்த ; உயர்ந்த . 
மிக்கசெயல் - பெருந்தன்மை ; அளவிலா ஆற்றல் . 
மிக்கது - மிகுதியானது ; சிறந்தது ; 

ஒன்றின் மிகுந்த - அதிகமான ; மிச்சமான . 
மேம்பட்டது ; மீறிய செய்கை ; எஞ்சியது ; 
வேறானது ; நியாயமற்றது . 

மிகை - மிகுதி ; சிறந்த பொருள் ; 

மேன்மை ; 
மிக்கபெயல் - அதிகமழை .. 

பெருமை ; தேவையற்றது ; வேண்டுமளவின் 
மிக்கவன் - உயர்ந்தோன் ; பெருமையிற் சிறந்த 

மிக்கதென்னுங் குற்றம் ; மிகுதிப்பொருள் ; 
வன் . 

அதிகப்படியானது ; செருக்கு ; தீச்செயல் ; 
மிக்கவை - மிகுதியானவை ; தீயவை ; சோறு ; 

தவறு ; தண்டனை ; வேதனைசெய்கை ; வருத் 
ஊன் ; நிறைகை . 

தம் ; துன்பம் ; கேடு , 
மிக்கார் - பெரியோர் ; மேம்பட்டவர் ; காண்க : மிகை சொல்லுதல் - பொய்க்குற்றஞ்சாட்டுதல் ,. 
மிக்கோர் ; பெரும்பாலோர் ; தீமை செய்பவர் ; | மிகைத்தல் - அதிகமாதல் ; செருக்குறு தல் . 
பகைவர் . 

மிகைப்படக்கூறல் - நூற்குற்றம் பத்தனுள் 
மிக்கிளமை - குழந்தைப்பருவம் . 

வேண்டுமளவின் மிக்கதைக் கூறும் குற்றம் . 
மிக்கு - காண்க : மிக . 

மிகைபடுதல் - அதிகப்படுதல் ; குற்றப்படுதல் . 
மிக்கோர் - அறிவுடையோர் . 

மிகைமொழி - காண்க : உயர்வுநவிற்சியணி . 
மிக்கோன் - பெரியோன் . 

மிச்சம் - மீதி ; பொய் ; அதிகம் ; காண்க : மித்தி 
மிக - மிகவும் . 

யாத்துவம் . 
மிகல் - மிகுதல் ; பெருமை ; வெற்றி ; எழுத்து மிச்சம்பிடித்தல் - செட்டாயிருந்து பொருள் 
இரட்டிக்கை . 

சேர்த்தல் . 
மிகவு - காண்க ! மிகுதி . 

மிச்சிரம் - கலப்பு ; கலப்பானது . 
மிகற்கை - எழுத்து இரட்டிக்கை . 

மிச்சில் - எஞ்சிய பொருள் ; எச்சில் ; கரி . 
மிகிரம் - காற்று ; முகில் . 

மிச்சில் சீப்பவர் - எச்சிலிலை முதலியன எடுத்துத் 
மிகிரன் - சந்திரன் , சூரியன் . 

தூய்மை செய்வோர் . 
மிகு - பெரிய ; ஓர் உவமவுருபு . 

மிச்சை - அறியாமை ; வறுமை ; காண்க : இலா 
மிகுகொடையாளன் - கொடையிற் சிறந்தவனான மிச்சு ( சை ) ; பொய் . 
கன்னன் . 

மிசிரம் - கலப்பு : கலப்புச்சாதி ; கலப்பானது . 
மிகுத்தல் - அதிகப்படுத்துதல் ; விஞ்சுதல் ; 

மிசுக்கன் - ஈனன் ; வறிஞன் . 
பெருக்குதல் ; பெருமையாகக் கருதுதல் ; மிச்சப் 

மிசுக்கை - புல்லியது . 
படுத்துதல் . 

மிசை - உ ணவு ; சோறு ; உயர்ச்சி ; மேலிடம் ; 
மிகுத்துச்சொல்லல் - வி தந்து சொல்லல் ; 

மேடு ; வானம் ; முன்னிடம் ; ஏழனுருபு . 
கூறுதல் . 

மிசைஞர் - உண்பவர் . 
மிகுத்துதல் - மிச்சப்படுத்துதல் . 

மிசைத்திரள் - காற்கரடு . 
மிகுதம் - மிகுதி . 

மிசைதல் - உண்ணுதல் ; நுகர்தல் . 
மிகுதல் ; ; 

- அதிகமாதல் ; பெருகுதல் ; மிஞ்சுதல் ; | மிசைவடம் - வீரக்கழல் . 
பொங்குதல் ; எழுத்து அதிகரித்தல் ; நெருங்கு | மிசைவு - உண்கை ; உணவு . 
தல் ; சிறத்தல் ; ஒன்றின் மேம்படுதல் ; செருக் | மிஞ்சி - காலில் அணியும் மோதிரவகை . 
கடைதல் ; எஞ்சுதல் , தீமையாதல் . 

மிஞ்சிகம் - பெண்பால் மயிர்முடி . 
மிகுதி – அதிகம் ; எழுத்து இரட்டிக்கை ; நிறைவு ; | மிஞ்சிகை - குண்டலம் ; பேழை . 

திரள் ; பொலிவு ; மீதி ; சிறப்பு ; செருக்கு . மிஞ்சிப்போதல் - கைகடந்துபோதல் ; அளவுக்கு 
மிகுதிக்குறைமை - மிகுவதும் குறைவதும் . 

மீறுதல் . 


மிஞ்சினவன் 


877 


மிருகசஞ்சாரம் 


மிடறு 


. 


மிடிவு 


மிஞ்சினவன் - அடங்காதவன் ; மேற்பட்டவன் . மித்துருத்தானம் - சன்மலக்கினத்துக்கு நாலா 
மிஞ்சு - மிகுவது ; வண்டு . 

மிடம் . 
மிஞ்சுதல் - வரம்பு மீறுதல் ; மிகுதியாதல் ; மித்தை - பொய் . 
செருக்குதல் . 

மிதத்தல் - நீர் முதலியவற்றின்மேற் கிடத்தல் ; 
மிணீறு - வண்டு ; தேனீ. 

மேலெழும்புதல் ; அளவிற்குமேற் குவிதல் ; 
மிட்டாய் - இனிப்புவகை . 

மிகுதல் ; வீண்பெருமை பண்ணுதல் . 
மிட்டாய்க்காரன் - மிட்டாய் விற்பவன் . 

மிதப்பு - உயர்ச்சி ; மேடு ; தெப்பம் ; செழிப்பு ; 

பொருட்படுத்தாமை ; மேலெழுந்த தன்மை ; 
மிடல் - காண்க : மிடன் . 

நீர் முதலியவற்றின்மேற் கிடக்கை ; தூண்டில் , 
கழுத்து ; ஒலியெழும் கண்ட உறுப்பு ; 

வலை முதலியவற்றில் நீர்மேல் மிதக்குமாறு 
ஒரு வாய் கொண்ட நீர்ப்பொருள் ; கீழ்வாய் ; 

அமைத்த மரச்சக்கை . 
தொண்டை ; இன்குரற் கருவியாகிய கண்டம் . 

மிதம் - அளவு : நிதானம் ; நடுத்தரமானது . 
மிடன் - வலிமை ; மகன் ; சந் . 

மிதலை - கொப்பூழ் . 
மிடா தடா ; பானை , குழிசி . 

மிதவாதி - தணிப்பாளன் நிதானமான 
மிடி - வறுமை ; துன்பம் . 

கொள்கையாளன் . 
மிடித்தல் - வறுமையுறுதல் ; குறைவுறுதல் . மிதவை - தெப்பம் ; சோறு ; கூழ் ; கும்மாயம் . 
மிடிமை - காண்க : மிடி , 

மிதாசனி 

அளவாக உண்பவர் ; சிறியவளவு 
மிடியன் - வறியவன் .. 

உண்பவர் . 
- காண்க : மிடி , 

மிதி - மிதிக்கை ; அடிவைப்பு ; படிக்கல் ; நெய் 
மிடுக்கன் - வலிமையுள்ள வன் ; முருடன் ; வார் கருவியுள் ஒன்று ; மிதித்துத் திரட்டப் 
இறுமாப்புடையவன் ; முருட்டுத்தனம் . 

பெற்ற கவளம் ; நடை ; அளவு ; அறிவு ; சான்று . 
மிடுக்கு - வலிமை ; செருக்கு . 

மிதித்தல் - அடிவைத்தல் ; காலால் துவைத்தல் ; 
மிடுமிடுத்தல் - விரைதல் . 

அவமதித்தல் ; பாய்தல் ; குதித்தல் . 
மிடை - பரண் ; புணர்ச்சி ; நெருக்கம் ; தூறு . 

மிதிதோல் - துருத்தி . 
மிண்டன் - திண்ணியன் ; அறிவில்லாதவன் . 

மிதிபலகை - அடி வைக்கும் படிப்பலகை . 
மிண்டி - நெம்புதடி . 

மிதிபாகல் - ஒரு பாகல் வகை . 
மிண்டு - வலிமை ; முட்டு ; துணிவு ; அறிந்து மிதியடி - பாதுகை , செருப்பு , 
செய்யுங் குற்றம் ; துடுக்கு ; இடக்கர்ப்பேச்சு; மிதியிடுதல் - அடியால் குறிசெய்தல் ; காலால் 
செருக்கிக்கூறும் மொழி . 

துவைத்தல் , 
மிண்டுதல் - நெருங்குதல் ; வலியதாதல் ; நிறை 

மிதிலைநாடி - சீதை . 
தல் ; மதங்கொள்ளுதல் ; போரிற் கலத்தல் ; மிதிவண்டி - மிதித்து ஓட்டும் சைக்கிள்வண்டி , 
நெம்புதல் ; குத்துதல் ; செருக்காகப் பேசுதல் ; 

ஈருருளி . 

மிதுக்கை - தும்மட்டிக்கொடி . 
முன் தள்ளுதல் . 

மிதுனம் - இரட்டை ; புணர்ச்சி ; மிதுனராசி ; 
மிண்டை - கண்ணின் கருவிழி . 

ஆனிமாதம் ; ஆண்பெண் இரட்டை ; ஒரு 
மிணுமிணுத்தல் - காண்க : முணமுணத்தல் ; 

பறவைவகை . 
இரகசியம் பேசுதல் ; மந்திரஞ் செபித்தல் . 

மிதுனவீதி - சூரிய வீதியுள் ஒன்று . 
மிணுமிணுப்பு - முணுமுணுப்பு . 

மிதுனன் - மிதுனராசிக்குடையவனான புதன் . 
மித்திஞ்சயம் - காண்க : மிருத்தியுஞ்சயம் . மிதுனி - காண்க : கரிக்குருவி . 
மித்தியம் - பொய் . 

மியா - ஒரு முன்னிலை அசைச்சொல் . 
மித்தியாத்துவம் - உண்மைநிலை மறைகை ; பிர | மிரட்டுதல் - அச்சுறுத்தல் ; மயக்குதல் ; ஓட்டுதல் . 
கிருதி தத்துவங்களுள் ஒன்று . 

மிரதம் - பாம்பு . 
மித்தியாமதி - அறியாமை ; பிழை . 

மிரள் ( ளு ) தல் - மயங்கி அஞ்சுதல் . 
மித்தியை - பொய் ; கபடம் . 

மிராசி ( சு ) - மரபுவழி நிலவுரிமை ; நிலம் , உத்தி 
மித்திரநாள் - அனுடநாள் .. 

யோகம் இவை தொடர்பாக வழிவழியாய் 
மித்திரபேதம் - நட்பினரைப் பிரித்தல் . 

வரும் முழு உரிமை . 
மித்திரம் - நட்பு ; பொய்கூறுகை ; கோள் .. 

மிராசுகுடி - வழிவழி நிலவுரிமை உடையவன் . 
மித்திரன் - நண்பன் ; உறவினன் ; பதினோர் | மிரிநாளம் - தாமரை . 
ஆதித்தருள் ஒருவன் ; சூரியன் . 

மிரியம் ( ல் ) - மிளகு . 
மித்திரை - தோழி . 

மிருகசஞ்சாரம் - விலங்கு திரியுமிடம் : 
மித்துரு - நண்பன் . 

மில்லாப் புணர்ச்சி ; விலங்கோடு புணர்கை . 


நாண 


மிருகசீரிடம் 


878 


மிளகு சாதம் 


மிருகசீரிடம் - ஐந்தாம் நட்சத்திரம் . 

மிருதாண்டன் - காண்க : மிருதண்டன் . 
மிருகதரன் - சந்திரன் . 

மிருதாரசிங்கி - தூய்மை செய்யப்படாத ஈயம் ; 
மிருக தூர்த்தகன் - நரி . 

ஈயம் ; பூண்டுவகை ; வைப்புப் பாடாணவகை . 
மிருகநாதன் - காண்க : மிருகபதி . 

மிருதி - சாவு ; நினைவு ; 

அற நூல் ; அறநூல் 
மிருகநாபி - கத்தூரி ; கத்தூரிமான் . 

வல்லோன் ; பார்வதி . 
மிருகபதி - விலங்குகட்கு அரசனான அரிமா . மிருதித்தல் - இறத்தல் . 
மிருகம் - விலங்கு ; மான் ; விலங்கின் பொது ; மிருது - மென்மை ; சாந்தம் ; மந்தம் ; மழுங்கல் ; 
மிருகசீரிடநாள் ; பன்றி ; யானைவகை ; கத்தூரி நொய்ம்மை ; சமுத்திரப்பாலை ; வெள்ளரி ; 
மான் ; பாம்பு . 

சாவு . 
மிருகமதம் - கத்தூரி ; கத்தூரிவிலங்கு ; கத்தூரி மிருதுபலம் - காண்க : பேரீந்து . 
மஞ்சள் . 

மிருதுமம் - காண்க : இலாமிச்சு ( சை ) . 
மிருகராசன் - விலங்குகட்கு அரசனான அரிமா ; மிருதுவாதம் - சிறுதென்றல் . 
வேங்கைப்புலி . 

மிருதுளம் - மென்மையானது . 
மிருகவாகனன் - மானை ஊர்தியாகவுடைய 

மிருதுன்னகம் - பொன் . 
வாயுதேவன் . 

மிருதை - பூமி . 
மிருகாங்கம் - காற்று ; சந்திரன் . 

மிருநாளம் - தாமரைத்தண்டு ; காண்க : இலா 
மிருகாங்கன் - சிவன் ; சந்திரன் . 

மிச்சு ( சை ). 
மிருகாசனம் - அரிமா ; புலி . 

மிலாங்கிலி காண்க : செங்காந்தள் ; திருநீற்றுப் 
மிருகாண்டி - விலங்காண்டி , காட்டுமிராண்டி . 

பச்சை . 
மிருகாதனம் - காண்க : மிருகாசனம் ; சிவிங்கி ; 

மிலாரடி - கலக்கம் ; உன்மத்தம் . 
கழுதைப்புலி , 

மிலாறு - வளார் , இளங்கொம்பு . 
மிருகாதிபதி - காண்க : மிருகபதி ; ஐயனார் . மிலேச்சன் - நாகரிகமற்ற புற நாட்டான் ! 
மிருகாரி - காண்க : மிருகாசனம் ; நாய் ; நரி . 

திருத்தமற்ற மொழியைப் பேசுவோன் ; 
மிருகேந்திரன் - அரிமா ; சிம்மராசி . 

அனாரியன் ; அறி வீனன் ; வணிகனுக்கும் 
மிருசம் - காட்சி . 

பார்ப்பனப் பெண்ணுக்கும் பிறந்த மகன் ; 
மிருஞ்சி - செம்முருங்கை . 

தாழ்ந்தவன் ; வேடன் ; சூரியன் . 
மிருடன் - சிவபிரான் . 

மிலைச்சுதல் - காண்க : மிலைதல் . 
மிருடார்த்தகம் - இல்லாதது . 

மிலைத்தல் - மயங்குதல் ; கனைத்தல் . 
மிருடானி - பார்வதி . 

மிலைதல் - சூடுதல் . 
மிருடை - துர்க்கை . 

மிழலை - மழலைச்சொல் ; சோழநாட்டின் ஒரு 
மிருத்தஞ்சயன் - காண்க : மிருத்தியுஞ்சயன் . 

பகுதி , 
மிருத்தனம் - காண்க : துவரை . 

மிழற்றல் - சொல்லுதல் ; மழலைச்சொல் ; பேச 
மிருத்தாலகம் - உவர்மண் ; துவரை . 

லால் எழுமொலி . 
மிருத்திகை - மண் ; நிலம் . 

மிழற்றுதல் - மெல்லக் கூறுதல் ; மழலைச்சொல் 
மிருத்தியம் - மண் . 

சொல்லுதல் . 
மிருத்தியு - இறப்பு ; 

யமன் ; 

தீராப்பகைவன் ; மிளகரணை - காட்டுமிளகு . 
காண்க : ஆணவமலம் . 

மிளகாய் - காரமுள்ள காய்விளையும் செடிவகை . 
மிருத்தியுஞ்சயம் - இறப்பை நீக்கவல்ல மந்திரம் . 

மிளகாய்ப்பொடி - உ ணவுக்குக் கூட்டாகச் 
மிருத்தியுஞ்சயன் யமனை வென்றவனான சிவ 

சேர்க்கும் மிளகாயின் தூள் ; குழம்பிற்குப் 
பெருமான் . 

பயன்படுத்தும் மிளகாய் முதலியவற்றாலான 
மிருத்து - மண் ; யமன் ; சாவு . 

கூட்டுத் தூள் . 
மிருதகம் - பிணம் . 

மிளகி - ஒரு சிறுநெல்வகை . 
மிருதங்கம் - மத்தளம் ; முழவு ! ஒலி ; மூங்கில் ; | மிளகு - காட்டுமிளகு ; திரிகடுகத்துள் ஒன்றான 
ஒலிக்கருவிகளுள் ஒன்று . 

மிளகுகொடியின் காய் ; காண்க : மிளகு 

மிளகுசம்பா . 
- 

மிளகுகரணை 

காண்க : மிளகரணை . 
மிருதண்டன் - சூரியன் . 

மிளகுசம்பா - மிளகுபோன்ற சிறு மணிகளை 
மிருதம் - பிணம் ; சாவு ; போர் ; நஞ்சு ; வச்ச 

யுடைய உயர்ந்த சம்பாநெல்வகை . 
நாபி ; இரந்து தேடிய பொருள் ; பிறவிப் மிளகுசாதம் - மிளகுபொடி , சீரகம் முதலியன 
பாடாணவகை ; காண்க : தண்ணீர்விட்டான் . சேர்த்துச் செய்த பொங்கல்வகை . 


மிளகுசாறு 


879 


மீசுவைத்தல் 


மிளகுசாறு , 


மிளகு 


} 


அதிகம் சேர்த்த 

மின்சாரவண்டி மின்னாற்றலால் இயங்கும் 
மிளகுதண்ணீர் இரசம் . 

தொடர்வண்டி . 
மிளகுதிரி - அம்மைவகை . 

. 

- . 
மிளகு பொடி - மிளகு தூள் ; மிளகும் சீரகமும் | மின்மினிபறத்தல் - ஒளிமிகுதியால் கண்ணொளி 
உப்பும் கலந்து சோற்றோடு உண்ண உதவும் 

மழுங்குதல் . 
பொடி . 

மின்விளக்கு - மின்னாற்றலால் ஒளிதரும் 
மிளகுரசம் - காண்க : மிளகுசாறு . 

விளக்கு . 
மிளப்பு - இலவங்கம் . 

மின்வெட்டு - மின்னல் பாய்கை . 
மிளிர் - பெருமை ; ஒளி . 
மிளிர்த்தல் - புரட்டுதல் ; கீழ்மேலாக்குதல் . 

மின்னல் - மழைமேகத்தில் தோன்றும் மின் 
மிளிர்தல் - புரளுதல் ; கீழ்மேலாதல் ; குதித்தல் ; 

னொளி; ஒளிமிக்க நாணயம் . 
ஒளிசெய்தல் ; பெருமையடைதல் . 

மின்னற்கொடி - மின்னலின் ஒளிவீச்சு . 
மிளிறு - கரடி . 

மின்னார் - அழகிய பெண்டிர் . 
மிளை - காவற்காடு ; குறுங்காடு ; சிறுதூறு ; மின்னி - நீர்ப்பயறு ; கருங்காக்கணம் . 
காட்டுவேலி ; காவல் . 

மின்னுக்கொடி - காண்க : மின்னற்கொடி . 
மிற்கு - இரை ; மென்மை ; பேசுதல் . 

மின்னுதல் , 
மிறல் - பெருமை . 

மின்னெறிதல் 

- மின்னல் ; ஒளிவீசுதல் . 
மிறுக்கு - மிடுக்கு ; வருத்தம் . 

மினுக்கம் - காண்க : மினுக்கு . 
மிறை - அச்சம் ; குற்றம் ; வருத்தம் ; வேதனை ; மினுக்கி - தன்னை அழகுபடுத்துபவள் , 
வளைவு ; அரசிறை . 

பகட்டுபவள் . 
மிறைக்கவி - காண்க : சித்திரகவி . 

மினுக்கு - ஒளி ; சிறப்பு ; பகட்டு . 
ஆ யு த த் தி ன் 

பகட்டு 
வளைவு நீக்குதல் . 
மிறைத்தல் - துன்புறுத்தல் ; விறைத்தல் ; மிடுக்கா 
யிருத்தல் ; துன்பப்படல் ; பாடுபடல் . 

மினுக்குமினுக்கெனல் - விட்டுவிட்டு ஒளிவீசல் . 
மின் - மின்னல் ; ஒளி ; பெண் ; முன்னிலையேவற் 

மினுக்கெண்ணெய் - உடலுக்குப் பளபளப்புண் 
பன்மை விகுதியுள் ஒன்று . 

டாக்கும் தைலவகை ; மரப்பொருள்களுக்குரிய 

பூச்செண்ணெய் . 
மின்சாரக்கம்பி - மின்னாற்றல் செல்லும் கம்பி . 
மின்சாரம் - பொருளணுக்களின் 

மினுங்குதல் - ஒளிவீசுதல் ; விளக்கமாய்த் 

அசை வால் 
ஏற்படும் ஒருவகையாற்றல் . 

தோன்றுதல் . 
மின்சாரயந்திரம் - மின்னாற்றலை உண்டாக்கும் மினுமினுத்தல் - ஒளிவீசல் ; ஒளிகுன்றுதல் . 
பொறி . 

மினுமினுப்பு - ஒளி . 


} 


- 


மீ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ம் + ஈ ) ; மேலி மீக்கோள் - ஏறுதல் ; மேல் தாங்குகை பொலிவு ; 
டம் ; உயரம் ; வானம் ; மேன்மை . 

மேற்போர்வை . 
மீக்கட்டணம் - மேல்கட்டணம் ; மேல்வரி . 

மீகண் - கண்ணின் மேலிடம் ; மேலிடம் . 
மீக்குணம் - பெருமிதமாய் நடக்குந்தன்மை . மீகாமன் காண்க : மீகான் . 
மீக்குவம் - மருதமரம் . 

மீகாரம் - மாளிகையின் மேலிடம் . 
மீக்கூர்தல் - மிகுதல் . 

மீகான் - மாலுமி . 
புகழ் ; மேலாக மதிக்கப்படுஞ் மீகை - மேலெடுத்த கை ; கொடிவகை . 

மீச்செலவு - நீதி தவறிய செயல் ; மேற்போதல் . 
மீக்கூறல் - மேம்பாடு ; மிகுத்துக்கூறல் . 

மீசரம் - மேலானது ; விரைவு ; மிகுதி . 
மீக்கூறு - புகழ் . 

மீசரன் - மேலானவன் . 
மீக்கூறுதல் - உயர்த்திக் கூறுதல் . 

மீசு - காண்க : மீது ; மிகுதி . 
மீக்கொள்ளுதல் - உயர்தல் ; மிகுதல் ; மேலாக 

மீசுமீட்டல் - மேலாக எடுக்கை .. 
மதித்தல் ; மிகுதியாகக் கொள்ளுதல் ; மேலே மீசுரம் - காண்க : மீசரம் ; மிகக் கடுமையானது . 
தரித்தல் . 

மீசுவைத்தல் - மேலே வைக்கை . 


மீக்கூற்றம் , } - சொல் . 


மீக்கூற்று 


மீசை 


880 


மீன்முள் 


- 


பாலை 


மீசை - உதட்டின் மேலுள்ள மயிர் ; மேலிடம் . மீயான் காண்க : மீகான் . 
மீட்சி - திரும்புகை ! விடுதலைசெய்கை ; எஞ்சு மீயை - செங்குடை . 
வதைக் கொள்ளுகையாகிய பிரமாணம் ; மீரம் கடல் . 
கைம்மாறு . 

மீலம் - வானம் . 
மீட்டு , 

மீலனம் - கண்சிமிட்டு . 
காண்க : மீண்டு , மீண்டும் . 

மீவான் காண்க : மீகான் . 
மீட்டுதல் - மீளச்செய்தல் ; யாழ் முதலியவற்றின் | மீள , 
நரம்பைத் தெறித்தல், ஒற்றி முதலியவற்றைத் மீளவும் } - மறுபடியும் . 
திருப்புதல் ; காப்பாற்றுதல் ; அள்ளுதல் ; மீளாக்கதி , 
நாணேற்றுதல் . 

மீளாக்காட்சி , வீடுபேறு ; திரும்பிவாராநெறி . 
மீட்டெடுத்தல் - காப்பாற்றுதல் ; மேலாக எடுத் மீளாவழி 
தல் ; இரையெடுத்தல் . 

மீளி - மீளுகை ; இரங்கல் ; தலைவன் ; 
மீட்பர் - காப்பாற்றுவோர் . 

நிலத் தலைவன் ; படைத்தலைவன் ; இறை ; 

வலியவன் ; பெருமையிற் சிறந்தோன் ; 
மீட்பு - மீட்கை . 

வலிமை ; வீரம் ; 
மீடம் - சிறுநீர் . 

பெருமை ; தலைமை ; 
மீண்டு , 

கூற்றுவன் ; பேய் ; இளைஞன் ; ஏழு அகவைக்கு 
மீண்டும் } - திரும்ப . 

மேல் பத்து அகவை முடியுமளவுள்ள பருவம் . 
மீத்துவைத்தல் - மிச்சப்படுத்துதல் . 

மீளிமை -- வீரம் ; வலிமை . 
மீத்தோல் - மேல்தோல் . 

மீளுதல் திரும்புதல் ; இல்லையாதல் ; 
மீதாட்சி - நிலம் முதலியவற்றில் மேலாணை . 

காப்பாற்றப்படுதல் ; கடத்தல் . 
மீதாடுதல் - கடந்து செல்லுதல் . 

மீறுதல் - ஆணை முதலியன கடத்தல் ; மேற் 
மீதாரி - மிச்சம் ; ஒரு கலப்புவகை ; நறுமணப் 

போதல் ; அதிகாரஞ்செய்தல் ; மிகுதல் ; எஞ்சி 

யிருத்தல் ; பெரியதாய் வளர்தல் ; செருக்கடை 
புகை . 
மீதி - மிச்சம் ; காட்டுக்கத்தரி : எட்டிமரம் . 

தல் . 
மீதிடல் - வளர்தல் . 

மீன் - நீர்வாழ் உயிரி ; விண்மீன் ; சித்திரை நாள் 

அத்தநாள் ; மீனராசி ; சுறா ; நெய்தல் நிலப் 
மீது - மேற்புறம் ; மேடு ; மேல் ; அதிகம் . 
மீதுரை - பலகால் கூறுதல் . 

பறை . 

மீன்கவிச்சு - மீனின் நாற்றம் . 
மீதூர்தல் - மேன் மேல் வருதல் ; அடர்தல் ; 

மீன்காரன் - மீன்விற்போன் ; செம்படவன் . 
அடர்த்தல் . 
மீதோல் - காண்க : மீத்தோல் . 

மீன்காரி - மீன்விற்பவள் ; செம்படத்தி .. 

மீன்குஞ்சு -- மீனின் இளமை . 
மீந்தது - மிச்சம் . 
மீந்தோல் - காண்க : மீத்தோல் . 

மீன்குத்தி - மீன்கொத்திப்பறவை ; பாரைக் 

கோல் . 
மீநீர் - நீரின் மேற்பரப்பு . 

மீன்கொடியோன் - காண்க : மீனக்கொடியோன் . 
மீப்பு - மிகுதி ; மேன்மை . 

மீன்கொத்தி - சிச்சிலிப்பறவை . 
மீப்போர்த்தல் - மேலே போர்த்தல் . 

மீன்கொழுப்பு - திமிங்கிலநெய் . 
மீப்போர்வை - மேற்போர்வை . 

மீன்கோட்பறை - நெய்தல் நிலப் பறை . 
மீமாங்கிசன் , 

மீன் சிதள் - காண்க : மீன் செதில் ( ள் ) . 
மீமாஞ்சகன் 

மீன்சிறகு - சிறகுபோலக் காணப்படும் மீனின் 
மீமாஞ்சை - வேதப்பொருள் அறிவிக்கும் நூல் ; 

உறுப்பு . 
பூர்வ மீமாஞ்சை . 

மீன் சினை - மீன்முட்டை ; மீனின் கொழுப்பு . 
மீமிசை - மிக்கது ; காண்க : மீமிசைச்சொல் ; 

மீன்செகிள் , 
மேலிடத்தில் . 

மீன் செதில் ( ள் ) , 

மீனின் மேற்புறத்தேயுள்ள 

பிரால் . 
மீமிசைச்சொல் - சிறப்புப் பொருளைத் தெரிவித் மீன் செலு 
தற்கு முன்னுள்ள சொல்லின் பொருளிலேயே | மீன்பறி - மீன்பிடிக்குங் கூட்டுப்பொறி . 
அடுத்துவரும் சொல் . 

மீன்பாடு - மீன்கள் வலையுட்படுகை . 
மீமிசையண்டம் - வீடுபேறு . 

மீன்பிரால் - காண்க : மீன் செதில்( ள் ) . 
மீயடுப்பு - புடையடுப்பு . 

மீன்மடை - குளங்குட்டைகளில் மீன்பிடித்தற்கு 
மீயாட்சி - காண்க : மீதாட்சி . 

அமைத்த சிறிய மண்ணணை . 
மீயாளுதல் - மேலதிகாரஞ் செய்தல் . 

மீன்முள் - மீனெலும்பு . 


} - பூர்வ மீமாஞ்சையில் வல்லவன் . 


} 


மீன்வேட்டை 


881 


முக்கிமுனங்குதல் 


மீன்வேட்டை - மீன்பிடிக்கை . 

மீனவுச்சன் - மீன ராசியை உச்சத்தானமாகக் 
மீன் வடிவ மெழுதிய கொண்டவனான சுக்கிரன் . 
மீனகேதனன் 

கொடியையுடைய மீனன் மீனராசியை வீடாக உடைய வியாழன் . 
பாண்டியன் ; மன்மதன் . 

மீனா - வயிரமுள்ள மரவகை . 
மீனங்கம் - காண்க : மீன்முள் ,. 

மீனாட்சி - மதுரைத் தெய்வமாகிய உமாதேவி , 
மீனச்சனி - மீனராசியிலுள்ள சனி . 

அங்கயற்கண்ணி ; பொன்னாங்காணிக்கீரை . 
மீனத்துவசன் - காண்க : மீனக்கொடியோன் , மீனாண்டி - சருக்கரை . 
மீனநிலயம் - காண்க : மீனாலயம் . 

மீனாம்பூச்சி - காண்க : மின்மினிப்பூச்சி . 
மீனம் - உடு ; மீன் ; காண்க : மீனராசி ; பங்குனி மீனாய் - நீர்நாய் . 
மாதம் . 

மீனாலயம் - மீன்களின் இருப்பிடமான கடல் . 
மீனம்பர் - மீன் வயிற்றில் அகப்படும் ஒரு மணப் மீனிலா - உடுக்களின் வெளிச்சம் . 
பண்டவகை . 

மீனுணங்கல் - கருவாடு . 
மீனரசு - உடுக்களின் அரசான சந்திரன் . 

மீனூர்தி - மீனை ஊர்தியாகவுடைய வருணன் . 
மீனராசி - மேடத்திலிருந்து பன்னிரண்டாம் 

ஒருவகை மீனிலிருந்து எடுக் 
ராசி . 

மீனெய் 

கும் நெய் . 
மீனவன் மீன் கொடியையுடையவனான மீனெறிபறவை - மீன்கொத்திப்பறவை . 
பாண்டியன் . 

மீனேறு - சுறாமீன் . 


மு - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ம் + உ ) . 

முக்காட்டுக்கூறை - மணப்பெண்ணுக்குப் பெற் 
முக்கட்செல்வன் - மூன்று கண்களையுடைய றோர் உதவும் தலைமறைவுச் சீலை ; ஒருத்தி 
கடவுளாகிய சிவபிரான் . 

கைம்பெண்ணாகும் போது அவளது 
முக்கட்டு - காண்க : முச்சந்தி ; விரலின் பெற்றோர் கொடுக்கும் சீலை . 
பொருத்து ; துன்பநிலை . 

முக்காட்டுச்சீலை - காண்க : முக்காட்டங்கி .. 
முக்கட்பகவன் - காண்க : முக்கட் செல்வன் . முக்காடு - தலைமறைவுச் சீலை . 

, சுக்கு , மிளகு , திப்பிலி என்னும் முக்காணி - எண்பதில் மூன்று பங்குடைய ஒரு 
முக்கடுகு மூன்று மருந்துச்சரக்கு . 

பின்னவெண் ; மாட்டின் கழுத்திலிடும் முக் 
முக்கண்டகம் , )} - காண்க : நெருஞ்சி . 

கோணத் தளை ; முன்குடுமி தரிக்கும் பார்ப் 
முக்கண்டகி 

பனர் ; மூன்று காணியாகிய அளவு . 
முக்கண்ணப்பன் - காண்க : முக்கட்செல்வன் . 

முக்காரம் - எருதின் முழக்கம் ; மரக்கட்டை ; பிடி 
முக்கண்ணன் - சிவன் ; விநாயகன் ; வீரபத்திரன் . 

வாதம் ; தாழ்ப்பாள் . 
முக்கண்ணி - பார்வதி ; காளி ; தேங்காய் . 

முக்காரமிடுதல் - துளை முதலியன அடைத்தல் ; 
முக்கணன் - காண்க : முக்கண்ணன் . 

எருது போர்விளைக்கும் ஒலி ; தாழ்ப்பாள் . 
முக்கப்பு - சூலப்படை . 

முக்கால் - மூன்றாம் முறை ; மூன்று முறை ; 
முக்கம் - பல்லி செய்யும் ஒலி ; நாவாற் கொட்டும் 

நான்கில் மூன்று பங்குடைய பின்னவெண் ; 

ஒரு சந்தவகை ; காண்க : முக்காலம் . 
முக்கரணம் - மனம் , வாக்கு , காயம் ஆகிய திரி 

முக்காலம் - இறந்தகாலம் , நிகழ்காலம் , எதிர் 
கரணங்கள் ; பிடிவாதம் ; குட்டிக்கரணம் . 

காலம் என்னும் மூன்று காலங்கள் ; காலை , 
முக்கரணம் போடுதல் - குட்டிக்கரணம் போடுதல் ; 
பிடிவாதங்காட்டுதல் . 

மாலை , உச்சி என்னும் ஒரு நாளின் மூன்று 
முக்கரம் - பிடிவாதம் . 

வேளை . 
முக்கல் - மூச்சை இறுகப்பிடித்து மெல்ல வெளி முக்காலமறிந்தவன் - காண்க : தீர்க்கதரிசி . 
விடுதல் ; பேசலால் எழும் ஒலி ; பெருமுயற்சி ; | முக்காலி - மூன்றுகால் பீடம் . 
எடுத்தலோசை ; தீநாற்றம் . 

முக்காழ் - மூன்று கோவையாலான முத்துவடம் . 
முக்கனி - மா , பலா , வாழை என்னும் மூவகைப் முக்காழி - மூன்று கொட்டையுள்ள பனம்பழம் 
பழங்கள் . 

முதலியன . 
முக்காட்டங்கி - மகளிருடைய தலைமறைவுச் | முக்கிமுனங்குதல் - மனமின்மை காட்டி முணு 
சீலை . 

முணுத்தல் ; மிகத் துன்புறுதல் . 


ஒலி . 


111 


முக்கியப்பொருள் 


882 


முகச்சரக்கு 


} 


களை 


உடைய 


முக்கியப்பொருள் - இலக்கணையாகவன்றிச் முக்கைப்புனல் - மூன்று முறை குடங்கையால் நீர் 

சொல்லின்படி நேராகக் கொள்ளும் பொருள் . முகந்து தென்புலத்தார்க்குச் செய்யும் நீர்க் 
முக்கியம் - இன்றியமையாதது ; சிறப்பானது ; 

கடன் . 
தலைமை . 

முக்கோட்டை - தன்னை வழிபட்டோர்க்குப் 
முக்கியன் - தலைவன் . 

பாடுமாற் றலை அளிக்கும் கொற்றவை 
முக்கு - மூச்சுத்திணறுகை ; நோய்வகை ; மூலை ; கோயில் . 
சந்து ; பெருமுயற்சி ; மூச்சை இறுகப்பிடித்து முக்கோண் , மூன்று நிலை ; மூன்று கோணங் 
மெல்ல விடுதல் . 

முக்கோணம் 

உடைய வடிவம் ; நரக 
முக்குடுமி - சூலம் ; குடுமிவகை . 

வகை . 
முக்குடை - அருகனுக்குரியதும் சந்திராதித்தம் , முக்கோல் - தவசிகளுக்குரிய திரிதண்டம் ; 
சகலபாசனம் , நித்தியவிநோதம் என மூன்று 

வோணநாள் . 
அடுக்குள்ளதுமான குடை . 

முக்கோற்பகவர் - திரிதண்டந் தாங்கிய துறவியர் . 
முக்குடைக்கல் - சமண அறக்கட்டளைக்கு விடப் முக்தகஞ்சுகம் – தோலுரித்த பாம்பு . 
பட்ட நிலத்தின் எல்லையைக் குறிக்கும் முக்தாபலம் - கருப்பூரம் ; முத்து . 
முக்குடை வடிவு செதுக்கப்பட்ட கல் . 

முக்தி - காண்க : முத்தி . 
, ) முக்குடை 

முகக்கட்டை - மோவாய்க்கட்டை . 
ன் 

முகக்கடுப்பு - முகத்தில் காணும் கடுமைக்குறி . 
முக்குணம் - சாத்துவிகம் , இராசதம் , தாமதம் | முகக்கயில் - உடைந்த தேங்காயின் கண்ணுள்ள 
என்னும் மூன்று குணங்கள் . 

தாகிய மேல்மூடி . 
முக்குணுக்கிடுதல் - மூன்று வளைவு உண் முகக்கருவி - கடிவாளம் . 
டாகும்படி செய்தல் . 

முகக்களை - முகத்தினழகு . 
முக்குதல் - மூச்சை இறுகப்பிடித்து மெல்ல வெளி முகக்கிளர்ச்சி - முகமலர்வு .. 
விடுதல் ; பெரு முயற்சி செய்தல் ; நிரம்ப முகக்குறி - முகத்தில் தோன்றும் குறிப்பு . 
வுண்ணுதல் ; மூழ்குதல் ; மூழ்குவித்தல் , 

முகக்கொள்ளி - கொள்ளிவாய்ப் பிசாசு . 
முக்குலம் - அக்கினிமரபு , சந்திரமரபு , சூரிய முகக்கொள்ளுதல் - அளந்து கொள்ளுதல் . 
மரபு என்னும் மூன்று அரசர் குலம் . 

முகக்கோட்டம் - வெறுப்பு , துயரம் 

முதலிய 
முக்குழி - மூன்று வே தாக்கினிகளை வளர்க்குங் வற்றின் குறியாக முகங்கோணுகை . 
குழிகள் . 

முகங்கடுத்தல் - சினம் , வெறுப்பு 

முதலிய 
முக்குழிச்சட்டி - பணியாரம் சுடும் மூன்று குழி வற்றின் குறியாக முகத்திற் கடுமைகாட்டுதல் . 
யுள்ள சட்டிவகை . 

முகங்கவிழ்தல் - நாணம் முதலியவற்றால் தலை 
முக்குளம் - கங்கை , சரசுவதி , யமுனை என்னும் குனிதல் . 

மூன்று ஆறுகள் கூடுமிடம் ; பூராடநாள் . முகங்காட்டுதல் - முகத்தைக் காட்டுதல் ; காட்சி 
முக்குளி - காண்க : கோழிமுளையான் . 

கொடுத்தல் ; காண்க : முகங்காண்பித்தல் . 
முக்குளித்தல் - முழுகுதல் . 

முகங்காண்பித்தல் - பெரியோரைச் 

சென்று 
முக்குற்றங்கடிந்தோன் - முக்குற்றத்தையும் 

காணுதல் . 
ஒழித்தவனான புத்தன் . 

முகங்காணுதல் - கட்டி உடைவதற்குமுன் வாய் 
காமம் , வெகுளி , 

மயக்கம் திரளுதல் ; பிறந்த குழந்தையின் முகத்தைத் 
என்னும் மூவகை 

உயிர்க் தந்தை பார்த்தல் ; தாய்முகம் பார்த்தல் . 
குற்றங்கள் . 

முகங்குறாவுதல் - துன்பத்தால் முகப்பொலி 
முக்கூட்டரத்தம் - வெற்றிலை பாக்குச் 

சுண் 

விழத்தல் . 
ணாம்புகளை மெல்லுதலால் உண்டாகும் | முகங்கொடுத்தல் - இன்முகங் காட்டுதல் ; காட்சி 
செந்நிறம் . 

கொடுத்தல் ; செவிசாய்த்தல் ; செல்லங் 
முக்கூட்டு - மூன்று சரக்குகளாலாகிய மருந்து ; 

கொடுத்தல் . 
பசுவின்நெய் , விளக்கெண்ணெய் , நல்லெண் முகங்கொள்ளுதல் - ஒப்புதல் பெறுதல் ; உடன் 
ணெய் ஆகிய மூன்றுஞ் சேர்ந்த மருந்தெண் பாட்டுக்குறி காட்டுதல் ; காண்க : முகங்காணு 
ணெய் ; மூன்று கட்டிகளைக் கூட்டியமைத்த தல் . 
அடுப்பு ; மூன்று வழிகள் சேருமிடம் ; பரணி | முகங்கோடு ( ணு ) தல் - முகத்தில் வெறுப்புக்குறி 
நாள் . 

காட்டல் . | 
முக்கூடல் - மூன்று ஆறுகள் கூடும் புண்ணியத் முகச்சரக்கு - கடையின் முன் பார்வைக்காக 
துறை ; ஓர் ஊர் . 

வைக்கப்படும் பண்டம் . 


முக்குற்றம், } - 


முகச்சவரம் 


883 


முகமண்டலம் 


வகை . 


முகச்சவரம் - முகத்தளவில் செய்துகொள்ளும் முகதாட்சிணியம் - ஒருவன் முன்னிலையில் 
சவரம் . 

காட்டும் கண்ணோட்டம் . 
முகச்சாடை - முகக்குறி ; காண்க : முகச்சாயல் ; முகந்திரிதல் - காண்க : முகமாறுதல் . 
கண்டுங்காணாமை . 

முகந்திருத்துதல் - முகவாட்டந் தவிர்த்தல் . 
முகச்சாயல் - முகத்தின் தோற்றம் . 

முகந்துடைத்தல் - முகச்சவரஞ் செய்தல் . 
முகச்சார்த்து - சார்த்துவரி என்னும் இசைப் முகநட்பு - வெளிநட்பு . 
பாட்டுவகை . 

முகநிலை - இசைப்பாட்டுவகை . 
முகச்செழிப்பு - காண்க : முகக்களை . 

முகநிலைப்பாசம் - பெருவிரலும் சுட்டுவிரலும் 
முகசந்தி - நாடகச்சந்தி ஐந்தனுள் முதலிலுள்ள முகங்கூடி உகிர்விட்டிருக்கும் பசாசக்கைவகை . 
சந்தி . 

முகநோக்குதல் - நோக்கெதிர் நோக்குதல் . 
முகசோதி - எலுமிச்சை .. 

முகப்படுதல் - முன்தோன்றுதல் . 
முகஞ்சுண்டுதல் - வெட்கப்படுதல் ; சினமுதலிய முகப்பணி - காண்க : முகச்சவரம் . 
வற்றால் முகம் கன்றுதல் ; காண்க : முகங் முகப்பரு - முகத்தில் தோன்றும் சினைப்பு . 
கடுத்தல் . 

முகப்பழக்கம் - அறிமுகம் . 
முகஞ்சுளித்தல் - காண்க : முகங்கடுத்தல் . முகப்பு - தலைப்பு , முற்பகுதி ; முன்னிலை ; வீட்டு 
முகஞ்செய்தல் - நோக்குதல் ; தோன்றுதல் ; முன் கூரைக் கட்டடம் ; அணிகலப் பொருத்து 
முன்னாதல் . 

வாய் ; மகளிரின் சீலை முன்றானை . 
முகட்டாணி - கூரையின் உச்சியிலுள்ள மர ஆணி | முகப்புமடை - தலைமடை . 

முகப்பூச்சு - முகத்தில் தடவும் பொடி ; வெளிப் 
முகட்டுத் துவாரம் - கூரையில் காற்றுச் செல்ல பகட்டு . 
விடும் வழி . 

முகப்பொருத்தம் - காண்க : முகராசி ; வெளிநட்பு . 
முகட்டுப்பந்தல் - முகடு வைத்த சாய்வுப் பந்தல் . முகப்பொலிவு - முகத்தின் அழகு . 
முகட்டுப்பூச்சி - மூட்டுப்பூச்சி . 

முகப்போதரவு - இச்சகம் . 
முகட்டுவளை - கூரைமுகட்டின் நீட்டுவளை . 

முகபடாம் - யானையின் முகத்திலிடும் அலங் 
முகடி - மூதேவி . 

காரத் துணி . 
முகடு உச்சி ; மலை , 

முதலியவற்றின் முகம் - தலையில் நெற்றிமுதல் மோவாய் வரை 
உச்சி ; முகட்டுவளை ; அண்டமுகடு ; உயர்வு ; யுள்ள முன்புறம் ; வாய் ; வாயில் ; கழி ; இடம் ; 
வாயில் ; திண்ணை ; சபைக்குறடு ; தலை ; மேலிடம் ; நுனி ; தொடக்கம் ; வடிவு ; நோக்கு ; 
முதுகு ; பாழ் ; வீடுபேறு ; முலைமுகம் . 

தியானம் ; முகத்துதி ; காரணம் ; ஏழாம் 
முகத்தல் - மொள்ளுதல் ; அளத்தல் ; 

வேற்றுமையுருபு ; முன்பு ; நாடகச்சந்தி 
யெடுத்தல் ; விரும்புதல் ; நிரம்பப்பெறுதல் , 

ஐந்தனுள் முதலிலுள்ள 

முதலிலுள்ள சந்தி ; நடிகர்கள் 
மணம் பார்த்தல் ; காண்க : முகத்தலளவு ( வை ) . அரங்கிற்கு வருமுன் நிகழுங் கூத்து ! இயல்பு ; 
முகத்தலளவு ( வை ) - தானியங்களை முகந்து நிலை ; தோற்றம் ; கட்டி முதலியவற்றின் 
அளக்கும் அளவை . 

முனையிடம் ; முதன்மை ; பக்குவம் ; பக்கம் ; 
முகத்தாலடித்தல் - காண்க : முகத்திலடித்தல் . 

உவமவுருபு ; மூலம் ; யாகம் ; வகை ; இந்திர 
முகத்திரியக்குநாடி - முகத்தில் குறுக்காய் ஓடும் கோபம் . 
அரத்தக்குழாய் . 

முகம்பார்த்தல் - நேர்நோக்குதல் ; அன்பு செய் 
முகத்திலடித்தல் - நேரே நிந்தித்தல் ; கடுமுகங் தல் ; நன்குமதித்தல் ; குழந்தை பிறர் 
காட்டிக் கண்டித்தல் ; அருவருப்பாதல் . 

முகத்தைக் கவனித்து இனந்தெரிதல் . 
முகத்திலீயாடாமை - கவலைகொண்ட 

முகங் முகம்புகுதல் - முகப்பொலிவு கொள்ளுதல் 
கொள்ளுகை . 

அருள் காட்டும்படி எதிர்சென்று நிற்றல் . 
முகத்துதி - ஒருவன் முன் புகழ்தல் . 

முகம்புடைத்தல் - துக்கக் குறியாக முகத்தில் 
முகத்துநாடி -- முகத்திலோடும் அரத்தக்குழாய் . 

அடித்துக்கொள்ளுதல் காண்க ; முகங்காணு 
முகத்துரை - தானே நேரில் நின்று பேசுகை . 

தல் . 
முகத்துவாரம் - கழிமுகம் . 

முகம்புதைத்தல் - முகத்தை மூடுதல் . 
முகத்தெளிவு - காண்க : முகக்களை . 

முகம்பெறுதல் - தோன்றுதல் . 
முகதலை - சீலையின் முன்றானை ; கைம்மாற்றுக் | முகமண்டபம் - கோயிலின் முன்மண்டபம் . 
கடன் ; எதிர்முகமாக்குகை . 

முகமண்டலம் - தலையில் நெற்றி முதல் 
முகதலைத்தல் - எதிர்முகமாக்குதல் . 

மோவாய் வரையுள்ள முன்புறம் . 


தாங்கி 


முகமயக்கு 


884 


முகித்தல் 


மா 


முகவாசல் 


முகமயக்கு - பார்வையால் 

மயக்கும் 

முகவணைக்கல் - வாசலின் மேலுள்ள உத்திரப் 
வித்தை ; காண்க : முகமாயம் . 

படிக்கல் , 
முகமலர்ச்சி - முகத்தில் தோன்றும் மகிழ்ச்சி . முகவபிநயம் - பதினான்கு வகையாய் முகத்தாற் 
முகமறிதல் - அறிமுகமாதல் . 

குறிக்கும் அபிநயங்கள் . 
முகமறுத்தல் - இரக்கமின்றிப் பேசுதல் ; முகவரி - மேல்விலாசம் . 
கணக்காய்ப் பேசுதல் . 

முகவல்லபம் - மாதுளை . 
முகமன் - உபசாரச் சொற்கள் ; முகத்துதி ; துதி . முகவழி - மூலம் . 
முகமாதல் - உடன்படுதல் , 

முகவாசம் - வாயிலிடும் நறுமணப் பண்டம் ; 
முகமாயம் - முகவழகில் உண்டாகும் கவர்ச்சி . வெற்றிலை ; முகப்பழக்கம் ; பிணத்தின் 
முகமாறுதல் - காண்க : முகங்கோணுதல் . 

முகத்தை மூடும் ஆடை . 
முகமில்வரி - இசைப்பாட்டுவகை . 

தலைவாசல் . 
, 

முகம் முகவாட்டம் - முகத்தில் தோன்றும் சோர்வு . 
பார்த்தல் . 

முகவாய்க்கட்டை - மோவாய் . 
முகமுகமாய் - நேருக்கு நேராய் . 

முகவாள் -- கலப்பைக்கூர் . 
முகமுடைவரி - மூன்றடிமுதல் ஏழடிவரை வரும் | முகவிச்சகம் -- எதிர் நின்று கூறும் புகழ்ச்சிமொழி . 
இசைப்பாட்டுவகை . 

முகவிச்சை - காண்க : முகத்துதி ; முகவழகில் 
முகமுறித்தல் - இரக்கமின்றித் துன்புறுத்துதல் ; ஈடுபட்டு உண்டாகிய காதல் . 
சினமூட்டுதல் . 

முகவியர் - இன் முகமுள்ளோர் . 
முகமுறிதல் - இரக்கமறுதல் ; மனநோதல் . முகவிலாசம் - முகப்பொலிவு . 
முகமுறிவு - வெறுப்பு ; அருளின்றி நடந்து முகவீணை - ஓர் இசைக்கருவிவகை . 
கொள்ளுதல் . 

முகவுரை - முன்னுரை ; திருமுகம் முதலியவற்றின் 
முகமுன்னிலை - நேர்முகம் . 

தொடக்கத்தில் எ ழு தும் மங்கலச்சொல் ; 
முகமூடி - பிறக்கும் பொழுது குழந்தையின் 

கணக்குப் புத்தகம் முதலியவற்றின் தலைப்பில் 
முகத்தை மூடியுள்ள பை ; முக்காடு ; பிணத்தின் 

எழுதும் ஆண்டு , மாதம் , நாள் முதலிய 
முகத்தை மூடும் ஆடை ; முகத்தை மறைக்கும் 

குறிப்பு . 
துணி . 

முகவெட்டு - காண்க : முகவசிகரம் . 
முகர்தல் - காண்க : முகருதல் .. 

முகவெழுத்து - முகத்தில் எழுதிப் 
முகர்வைத்தல் - முத்திரையிடுதல் . 

புனையும் 

அலங்காரம் . 
முகரதம் - முகத்திற் புணர்கை . 

முகவேலை - காண்க : முகச்சவரம் ; முகப்பில் 
முகரம் - கடிய ஒலி ; சங்கு ; காகம் . 

செய்யப்படும் அலங்காரம் . 
முகரன் - பயனில்சொல் சொல்லுவோன் . 
முகராசி - முகக்கவர்ச்சி ; நற்பேறு . 

முகவை - முகந்துகொள்ளுகை ; மிகுதியாகக் 

கொடுக்கும் பொருள் ; நீர் முகக்குங் கருவி ; 
முகரி - மல்லிகைப்பூ : தாழைமரம் ; ஆரவாரஞ் 
செய்வோன் ; முன்புறம் ; 

அகப்பை ; நெற்பொலி ; இராமநாதபுரம் . 
தொடக்கம் ! 

முகவைப்பாட்டு - களத்தில் 
தலைமை ; மூக்கின் அடி ; ஓர் ஆறு ; காண்க : 

சூட்டிக்கும் போது 

பாடும் பொலிப்பாட்டு . 
மூரி . 

முகவோலை - அரசர் முதலியோர் எழுதுந் திரு 
முகரிமை - பேரறிவு ; தலைமை . 

முகம் . 
முகரியோலை - முடங்கின பனையோலை . 

முகனை - முன்புறம் ; தலைமை ; தொடக்கம் ; 
முகருதல் - மூக்கால் மோத்தல் . 

முன்கோபம் ; பொழுது . 
முகரை - மூக்கின் அடி ; காண்க : முகரைக்கட்டை . 

முகனைக்கல் - கோயில் முதலியவற்றின் வாசற் 
முகரைக்கட்டை - முகம் ; முகவாய்க்கட்டை . 

காலின்மேல் உள்ள உத்திரக்கல் . 
முகரோமம் - மீசைமயிர் . 

முகனைக்காரன் - முதலாளி . 
முகவங்கு - முகத்திற் படரும் தேமல் . 

முகாந்த ( தி ) ரம் - காரணம் ; மூலம் ; வேறுசெய்தி . 
முகவசிகரம் , ) முகத்தின் அழகு ; பார்வையால் 
மயக்கும் மாயவித்தை ; 

முகாம் - சுற்றுப்பயணத்தில் தங்குமிடம் . 

முக 
இரக்கமான பார்வை . 

முகாமை - முதன்மை . 
முகவட்டு - விலங்கின் தலையணிவகை . 

முகாமைக்காரன் - முன்னின்று நடத்துவோன் . 
முகவணை முகவுரை ; முகப்பு ; வண்டியின் 

முகாரி - ஒரு 

பண்வகை ; காண்க : முகாமைக் 
முகப்பில் வண்டிக்காரன் இருந்தோட்டும் காரன் . 
இடம் ; காண்க : முகவணைக்கல் ; முகவீணை . 

முகித்தல் - முடித்தல் . 


முகிதல் 


885 


முச்செயல் 


} 


தயிர் 


முகைத்தல், } - அரும்புதல் 


} 


முகிதல் - முடிதல் . 

முகுளித்தல் - காண்க : முகிழ்தல் . 
முகிரம் - அன்பு ; காமம் . 

முகூர்த்தக்கால் - கலியாணப் பந்தலுக்கு 
முகிரன் - காமன் ; மூடன் . 

நல்வேளையில் முதலாக நாட்டும் பந்தற்கால் . 
முகில் - மேகம் ; திரள் . 

முகூர்த்தம் - நேரம் ; நல்வேளை ; ஒன்றரை மணி 
முகில்வண்ணன் - மேகநிறம் வாய்ந்த திருமால் .. நேரங்கொண்ட காலவளவை ; இரண்டு 
முகில்வாகனன் , 

மேகத்தை ஊர்தியாக நாழிகைகொண்ட நேரம் , திருமணம் . 
முகிலூர்தி வுடைய இந்திரன் . 

முகூர்த்தம்பார்த்தல் - திருமணம் முதலிய 
முகிவு - முடிவு . 

நற்செயல்களுக்கு நல்வேளை ஆராய்தல் ; 
முகிழ் - அரும்பு : காண்க : முகிழ்ப்புறம் ; தேங்காய் 

காண்க : முகூர்த்தம் வைத்தல் . 
முதலியவற்றின் மடல் ; ஐந்து விரலும் தம்மில் 

முகூர்த்தம்வைத்தல் - திருமணம் உறுதி செய்தல் ; 
தலைகுனிந்து உயர்ந்து நிற்கும் இணையா 

நல்வேளை குறித்தல் . 
வினைக்கைவகை ; 

முதலியவற்றின் 

முகூர்த்தவிதானி - முகூர்த்தம் விதிப்பவன் . 
கட்டி . 

முகேரெனல் - ஓர் ஒலிக்குறிப்பு . 
முகிழ்காங்கூலம் காங்கூலக் கைவகை . 

முகை - அரும்பு ; மொட்டு ; குகை ; கூட்டம் ; 
முகிழ்த்தம் - காண்க : முகூர்த்தம் . 

மிடா . 
முகிழ்த்தல் - அரும்புதல் ; தோன்றுதல் ; குவிதல் ; 
தோற்றுவித்தல் ; ஈனுதல் . 

முகைதல் 
முகிழ்தல் - குவிதல் . 

முகைதிறத்தல் - அரும்பு மலர்தல் . 
முகிழ்நகை - புன்சிரிப்பு . 

முங்குதல் - நீரில் மூழ்குதல் ; அமிழ்தல் ; நிறை 
முகிழ்ப்புறம் - காய் , பூ முதலியவற்றின் காம்படி . தல் . 
முகிழம் - மலரும் பருவத்து அரும்பு . 

முச்சக்கரம் , மூவுலகங்களான 

துறக்க 
முகிழித்தல் - காண்க : முகிழ்தல் . 

மத்திய பாதாள உலகங்கள் , 
முகிழிதம் - அரும்பு , காய் , பூ முதலியவற்றின் / முச்சங்கம் - பாண்டிய மன்னர் 

ஆதரவில் 
காம்படி ; தேங்காய் முதலியவற்றின் மடல் ; புலவர்கள் கூடி ஆராய்ந்த தலை , இடை , 
தயிர் முதலியவற்றின் கட்டி ; 

இணையா 

கடைச் சங்கம் என்னும் மூவகைத் தமிழ்ச் 
வினைக்கைவகை . 

சங்கங்கள் . 
முச்சட்டை - அழகு ; ஒழுங்கு . 

முச்சத்தி - பிரபுசத்தி , மந்திரசத்தி , உற்சாக 
முகிளிதம் -- அரும்பு ; சிறிது குவிகை . 

சத்தி என்னும் அரசர்க்குரிய மூவகை ஆற்றல் . 
முகிற்குன்றம் - மேகமூடிய மலை ; வக்கிராந்த முச்சதுரம் - முக்கோணம் ; காண்க : சதுரக்கள்ளி . 
பாடாணம் . 

முச்சந்தி - காலை , உச்சி , மாலை என்னும் 
முகின் மேனி - காண்க : முகில்வண்ணன் . 

முக்கால சந்தி ; மூன்று தெருக்கள் கூடுமிடம் . 
முகினாயகன் - வருணன் . 

முச்சலிக்கா ( கை ) - உடன்படிக்கைப் பத்திரம் ; 
முகினி - புளிய மரம் . 

பிணையப் பத்திரம் . 
முகு -- விருப்பம் ; மன நிறைவு . 

முச்சலிகை - வாய்நீர் , சிறு நீர் , நாதநீர் என்னும் 
முகுடம் - முடி ; முடியுறுப்பு ஐந்தனுள் ஒன்று . மூவகைநீர் . 
முகுத்தம் - காண்க : முகூர்த்தம் . 

முச்சாரிகை -- குதிரை , தேர் , யானை என்னும் 
முகுந்தம் - குபேரன் நவநிதிகளுள் ஒன்று . 

இவை மூன்றும் சேர்ந்துபோதல் . 
முகுந்தன் - திருமால் . 

முச்சி - தலையுச்சி ; கொண்டைமுடி ; சிறுசுளகு ; 
முகுர்த்தம் - காண்க : முகூர்த்தம் . 

சூட்டு ; வேலையாள் ; தோல்வினைஞன் ; 
முகுரம் - கண்ணாடி ; பெருமல்லிகை ; தளிர் . 

உறைகாரன் ; வன்னக்காரன் , தச்சன் . 
முகுலி - தாழைமரம் . 

முச்சியர் - வன்னக்காரர் ; மரவினையாளர் . 
முகுளம் - அரும்பு ; தாமரைத்தண்டு ; ஐந்து முச்சிரம் - சூலம் ; பெருஞ்சீரகம் . 
விரலும் தம்மில் தலை குவிந்து உயர்ந்து நிற்கும் முச்சில் - சிறுமுறம் . 
இணையாவினைக்கைவகை ; யோகாசனவகை ; முச்சுடர் - சூரியன் , சந்திரன் , அக்கினி ஆகிய 
ஆசனவகை ; மூளையின் பின்பகுதி . 

மூன்று சோதிகள் . 
முகுளாதனம் - இரண்டு கையும் முதுகிலே கூட்டிக் முச்சூடும் - முழுதும் . 
கும்பிட்டிருக்கும் ஆசனவகை . 

முச்செயல் - காண்க : முத்தொழில் . 


முகிளம் } - அரும்பு . 


முச்சொல்லலங்காரம் 


886 


முட்டிக்கால் 


முஞல் 


முச்சொல்லலங்காரம் - ஒரு தொடர் மூன்றுவகை முசுறு - செந்நிற எறும்பு ; கடுகடுப்புள்ளவர் . 
யாகப் பிரிக்கப்பட்டு மூன்று பொருள் கொண்டு முஞ்சகேசன் , 

முஞ்சகேசன் , } - திருமால் . 
நிற்கும் சொல்லணிவகை . 
முசகம் - எலி . 

முஞ்சம் - குழந்தைகளின் தலையணிவகை . 
முசர் ( ரு ) - தயிர் , மோர் . 

முஞ்சரம் - தாமரைக்கிழங்கு . 
முசல் - முயல் ; கொம்மட்டி ; ஒரு பூண்டுவகை . 

முஞ்சி - நாணற்புல் ; பார்ப்பனப் பிரமசாரிகள் 
முசல்வலி - ஒரு வலிப்பு நோய்வகை . 

அரையிற் கட்டும் நாணற்கயிறு . 
முசலகன் - நடராசப் பெருமான் ஏறி நடித்து முஞ்சுதல் - சாதல் ; முடிதல் . 
மிதிக்கும் பூதம் ; ஒரு நோய்வகை . 

முஞ்ஞை மரவகை . 

கொசு . 
முசலம் - உலக்கை ; ஓர் ஆயுதம் . 
முசலி - உடும்பு ; பல்லி ; முதலை ; கடல்மீன் ; 

முட்கரம் - ஓர் ஆயுதவகை . 
நிலப்பனை ; வெருகங்கிழங்கு ; தாழைமரம் ; முட்கீரை - ஒரு கீரைவகை . 
முசலத்தையுடைய பலராமன் ; பச்சோந்தி . முட்கோல் - குதிரையைத் தூண்டும் தாற்றுக் 
முசலிகை - உடும்பு ; இரண்டு கையும் காலும் கோல் . 
சம்மணம் கூட்டுவதுபோல மடக்கி மார்பு முட்சங்கு - முள்ளுள்ள சங்குவகை ; சங்கஞ்செடி . 
நிலத்திலே தோயக் கிடக்கை . 

முட்செவ்வந்தி - ரோசா , நிலத்தாமரை . 
முசலை - கோரைக்கிழங்கு . 

முட்ட - முழுதும் ; மிகவும் . 
முசற்காது - மருந்துப்பூண்டு ; அடப்பங்கொடி . 

முட்டடி - அண்மை ; நெருக்கம் . 
முசாதகம் - வெண்டாமரை . 

முட்டத்தட்டுதல் - முழுதும் பறித்தல் ; முழுதும் 
முசிகுந்தம் - குபேரன் வில் ; சூரியன் கைச்சங்கு . 

இல்லையாதல் . 
முசித்தல் - களைத்தல் ; இடர்ப்படுதல் ; மெலி 

முட்டத்தனம் - மூடத்தன்மை . 
தல் ; அழிதல் ; கசக்குதல் ; திருகுதல் . 

முட்டம் - ஊர் ; பக்கம் ; காக்கை ; காண்க : 
முசிதல் - அறுதல் ; கசங்குதல் ; களைத்தல் ; 

முட்டான் ; ஒரு திருமால் தலம் . 
மெலிதல் ; அழிதல் ; குன்றுதல் . 
முசிப்பாற்றி - இளைப்பாற்றுகை . 

முட்டமுடிய - காண்க : முட்ட . 
முசிப்பாறுதல் - இளைப்பாறுதல் . 

முட்டாக்கிடுதல் - முகத்தைப் போர்த்தல் ; உள் 

ளடக்குதல் . 
முசிப்பு - இடை ; மெலிவு ; களைப்பு : அழிவு . 
முசிரம் - வள்ளல் தன்மை . 

முட்டாக்கு - தலைமூடுசீலை ; போர்வை . 
முசிரன் - கொடையாளி . 

முட்டாட்டம் - முட்டுகை ; முட்டாள் தன்மை ; 
முசிறு - காண்க : முசுறு ; கருங்குரங்குவகை . 

செருக்கு . 
முசு - கருங்குரங்கு ; திமில் . 

முட்டாள் - மூடன் ; கொத்துவேலைச் சிற்றாள் ; 
முசுக்கட்டை - பட்டுப் பூச்சி வாழும் மரம் ; ஊர்தியின் அடியில் அதைத் தாங்குவது போல் 
கம்பளிப்பூச்சி ; மரவகை . 

வைக்கும் பதுமை . 
முசுக்கட்டைப்பூச்சி - கம்பளிப்பூச்சிவகை. முட்டாள்வேலை - மூடச்செயல் . 
முசுட்டை - ஒரு கொடிவகை . 

முட்டாறு - காண்க : முட்கோல் . 
முசுடர் - காண்க : முசுண்டர் . 

முட்டான் - அணையாது வைக்கும் நெருப்பு 
முசுடி - நொடி ; கோபக்காரி . 

மூட்டம் ; திருநீறு நீற்றுவதற்குரிய சாண 
முசுடு - காண்க : முசிறு . 

வுருண்டை . 
முசுண்டர் - கீழ்மக்கள் . 

முட்டி - விரல் முடக்கிய கை ; கைக்குத்து ; அபிநய 

வகை ; கைப்பிடியளவு ; பிச்சை ; ஆயுதம் 
ஆயுதவகை . 
முசுண்டை - ஒரு கொடிவகை. 

பிடிக்கும்வகை ; அறுபத்து நான்கு கலைகளுள் 

கையுள் மறைத்ததை இன்னதென்று அறிந்து 
முசுப்பதி - போர்வீரர் உறையுமிடம் . 

கூறும் வித்தை ; ஒரு பலம் அளவு ; சிறுபானை ; 
முசுப்பு - திமில் . 

பலிச்சோறு ; வெல்லம் ; செங்கலின் துண்டு ; 
முசுமுசுக்கை - ஒரு மருந்துக்கொடிவகை . 

சிற்றாமுட்டி பேராமுட்டிகள் ; காண்க : பேய்க் 
முசுமுசுத்தல் - குறட்டைவிடல் ; நீர் முதலியன கொம்மட்டி ; சிப்பிவகை ; வரிவகை ; நஞ்சு 

கொதித்தல் ; தினவெடுத்தல் ; உறிஞ்சுதல் . தீர்க்கும் மந்திர சிகிச்சைவகை . 
முசுமுசெனல் - தினவுக்குறிப்பு ; நீர் முதலியன முட்டிக்கால் - முழங்காற்சிப்பி ; முட்டிக்காற் 
கொதித்தற்குறிப்பு . 

பின்னல் . 


முசுண்டி 


முட்டிக்காலன் 


887 


முடவன் முழுக்கு 


முட்டிக்காலன் - முட்டுக்கால் தட்டும் படி | முட்பன்றி - காண்க : முள்ளம்பன்றி .. 
நடப்பவன் . 

முட்புறக்கனி - பலாப்பழம் . 
முட்டிக்கொள்ளுதல் - சினம் , துயரம் முதலிய முடக்கடி 

முதலிய முடக்கடி - தடை ; தொல்லை . 
வற்றால் தலையை மோதிக்கொள்ளுதல் ; முடக்கம் - தடை ; அடக்கம் ; கைகால் முடங்கு 
பெருமுயற்சி எடுத்தல் . 

தல் ; வளைவு : பணமுடை . 
முட்டிகன் - தட்டான் . 

முடக்கற்றான் - காண்க : முடக்கொற்றான் . 
முட்டிகை - தட்டார் சிறுசுத்தி .. 

முடக்கறை - காண்க : ஏவறை . 
முட்டிடை - நெருக்கடி ; நெருக்கம் . 

முடக்கன் - தாழைமரம் . 
முட்டிமுரண்டுதல் - பெருமுயற்சி எடுத்தல் . முடக்கு - வளைவு ; நாக்கு ; தெருவின் கோணம் ; 
முட்டியடித்தல் - திண்டாடுதல் . 

விரலணியுள் ஒன்று ; காண்க : ஏவறை ; தடை ; 
முட்டியுத்தம் - கைக்குத்துச்சண்டை . 

தாமதம் ; சினம் ; வேலையின்மை ; நோய்வகை. 
முட்டு - விலங்கு முதலியன கொம்பு முதலிய | முடக்குச்சரக்கு - விலைபடாது 

முடங்கிக் 
வற்றால் தாக்குகை ; தடை ; தட்டுப்பாடு ; 

தடை ; தட்டுப்பாடு ; கிடக்குஞ் சரக்கு . 
சங்கடம் ; குறைவு ; உட்சென்று கடத்தலருமை ; | முடக்கு மோதிரம் - நெளிமோதிரம் . 
கண்டுமுட்டுக் கேட்டுமுட்டு முதலிய தீட்டுகள் ; முடக்குவாதம் - கைகால் உறுப்புகளை முடங்கச் 
மாதவிடாய் ; கருவி ; சில்லறைப் பொருள்கள் ; 

செய்யும் நோய்வகை . 
பற்றுக்கோடு ; முழங்கால் , முழங்கை , விரல்கள் 

முடக்கொற்றான் - ஒரு கொடிவகை . 
இவற்றின் பொருத்து : மேடு ; குவியல் . 

முடங்கர் - ஈன்றணிமையில் உண்டாகும் மெலிவு . 
முட்டுக்கட்டியாடுதல் - பொய்க்கால்களில் நின்று முடங்கல் - மடங்குகை ; தடைப்படுகை ; பணம் 
நடத்தல் . 

முதலியன தேங்கிக்கிடக்கை ; காண்க : முடக்கு 
முட்டுக்கட்டுதல் - கட்டை முதலியன 

வாதம் ; முள்ளி ; மூங்கில் ; சுருளோலைக் கடிதம் ; 

ஆதர 
வாகக் கொடுத்தல் ; வழியை அடைத்தல் ; 

சிறுமை ; தாழைமரம் . 
வயல் முதலியவற்றுக்கு எல்லை கட்டுதல் ; 

முடங்கி - நோயால் படுக்கையாய்க் கிடப்பவன் ; 
முழந்தாளைக் கைகளால் கட்டுதல் . 

நிலத்தின் மூலை நீட்டம் . 
முட்டுக்கட்டை - தாங் கு கம்பம் ; 

முடங்கிறை - கூடல்வாய் . 

தடை 
செய்பவர் ; தடைசெய்வது . 

முடங்கு - முடக்குவாதம் ; தெருச்சந்து ; தெரு 

வளைவு ; நிலத்தின் மூலை நீட்டம் . 
முட்டுக்கால் - தாங்குகால் ; காண்க : முட்டிக்கால் . 

முடங்குதல் - சுருங்குதல் ; கைகால் வழங்காமற் 
முட்டுக்கொடுத்தல் - ஆதாரக்கால் நிறுத்துதல் ; 

போதல் ; தடைப்படுதல் ; வளைதல் ; படுத்துக் 
இடையூறு செய்தல் . 

கொள்ளுதல் ; கெடுதல் ; தங்குதல் . 
முட்டுக்கோல் - கிட்டி . 

முடங்குளை - பிடரி மயிர் ; பிடரிமயிருடைய 
முட்டுச்சட்டம் - உதைமானச் சட்டம் . 

சிங்கம் . 
முட்டுச்சுவர் - உதைமானச் சுவர் . 
முட்டுதல் 

முடத்தி - முடப்பெண் ; வளைவுள்ளது . 
- மோதுதல் ; தடுத்தல் ; எதிர்த்தல் ; 

முடத்தெங்கு - கோணலாக வளர்ந்த தென்னை . 
எதிர்ப்படுதல் ; பிடித்தல் ; தேடுதல் ; குன்றுதல் ; 

முடந்தை - முடம் ; வளைந்தது ; சூதகக்கட்டு 
நிறைதல் ; முடிதல் ; தடைப்படுதல் ; பொரு 

நோய்வகை . 
தல் ; வழுவுதல் . 
முட்டுப்படுதல் - துன்புறுதல் ; தடைப்படுதல் . 

முடம் - கைகால் செயலற்றுப்போகும் நிலை ; 

வளைவு ; வளைந்தது ; ஆடல் , பாடல் முதலிய 
முட்டுப்பாடு - இடை யூ று ; நெருக்கிடை ; 

வற்றின் குற்றம் . 
சங்கடம் ; தட்டுப்பாடு ; ஆயு தவகை; தீமை . 

முடமயிர் - ஒரு புருவமயிர் 

நோய்வகை ; 
முட்டுவீக்கம் - முட்டுக்காலில் வீங்குகை . 

தொண்டையில் மயிர் முளைப்பதால் 

உண் 
முட்டுற்றவன் - அறிவில்லாதவன் ; குறைவுள்ள 

டாவதாகக் கருதப்படும் நோய்வகை . 
வன் . 

முடமுடெனல் - ஒலிக்குறிப்புவகை . 
முட்டை - அண்டம் ; அண்டகோளம் ; உடம்பு ; 

பெருமை ; வலி ; புலால் நாற்றம் ; 
சாணங்கொண்டு தட்டிய வறட்டி ; தவிடு ; சிறு 

உருண்டை ; முறுக்கு ; முருடு ; கழலை , மன 
கரண்டி . 

வன்மை ; திரட்சி ; பெருங்குறடு . 
முட்டைக்கண் - உருண்டை விழி . 

முடவன் - நொண்டி ; அருணன் ; சனி . 
முட்டைக்கோசு - ஒரு செடிவகை . 

முடவன் முழுக்கு - காவிரியில் ஐப்பசிக் 
முட்டைவடிவு - நீண்ட உருண்டை வடிவம் . 

முகத்து நீராடற் பலனை அளிக்கும் கார்த்திகை 
முட்டொறடு - இறைச்சி தொங்கவிடும் முள் . 

முதல் நாள் முழுக்கு . 


முடலை 


கடை 


முடவுதல் 


888 


முடிவுபோதல் 


. 


- 


முடவுதல் - நொண்டுதல் . 

முடிப்பிசைக்குறி - சொற்றொடரின் முடிவைக் 
முடி - முடிச்சு ; உச்சியில் முடித்தல் ; குடுமி ; மயிர் ; காட்டும் முற்றுப்புள்ளி 
தலை ; உச்சி ; தலையணி ; முடிவு ; நாற்று முடி ; | முடிப்பு - முடிபோடுகை ; முடிச்சு ; கட்டு ; தலையி 
பறவை படுக்குங் கண்ணி ; தேங்காய்க் குடுமி ; லணியும் பொருள் ; பணமுடிச்சு ; சொத்து ; 
தேங்காயிற் பாதி ; காண்க : துளசி . 

மொத்தத்தொகை ; தீர்மானம் ; முடிவு . 
முடிக்கண்ணி - காண்க : முடிமாலை . 

முடிப்புக்கட்டுதல் - முடிவு செய்தல் ; பணமுடிப்புச் 
முடிக்கலம் - கிரீடம் . 

சேர்த்துவைத்தல் . 
முடிக்காணிக்கை தெய்வவேண்டுதலின் 

முடிபு - காண்க : முடிவு . 
பொருட்டு வளர்த்த மயிர் முடியைக் கழித்துக் முடிபெழுத்து - எழுத்துவகைகளுள் ஒன்று . 
காணிக்கையாகத் தருதல் . 

முடி பொருட்டொடர்நிலை - காப்பியம் . 
முடிகவித்தல் - காண்க : முடி சூட்டுதல் . 

முடி போடுதல் - ஒன்றோடொன்று மாட்டிப் 
முடிச்சவிழ்க்கி - காண்க : முடிச்சுமாறி ,. 

பிணைத்தல் ; கணவன் மனைவியர் ஆவதற்கு 
முடிச்சவிழ்த்தல் - திருடுதல் ; முடிச்சை அவிழ்த் 

விதியமைதல் . 
தல் . 

முடிமணி - கலைமணி ; சூடாமணி . 
முடிச்சாத்து - தலைப்பாகை . 

முடிமயிர் - சேர்த்து முடித்த தலைமயிர் ; மகளிர் 
முடிச்சு - முடியப்பட்டது ; கண்டறிந்து தீர்த்தற் தலைமயிரோடு சேர்த்து முடியும் கட்டுமயிர் , 
குரிய தந்திரம் ; முட்டு ; கட்டு ; மயிர்முடி ; சிறு இடுமயிர் ; தெய்வத்துக்குக் காணிக்கையாக 
மூட்டை ; கணு ; மகளிர் காதணிவகை . 

மழித்து இடும் தலைமயிர் . 
முடிச்சுப்போடுதல் - சண்டைமூட்டுதல் ; சம்பந்தப் முடிமார் - முடிப்பவர் . 
படுத்துதல் ; இணைத்தல் . 

முடிமாலை - தலையில் அணியும் மாலை .. 
முடிச்சுமாறி - திருடன் ; முடிச்சை அவிழ்ப்பவன் . முடிமேலழகி - கோடகசாலைப்பூண்டு . 
முடி சாய்த்தல் - படுத்துக்கொள்ளுதல் ; வணங்கு முடிய - முழுதும் . 

தல் ; ஒரு பக்கமாய்த் தலையைச் சாய்த்தல் . முடியரசன் - முடிசூடிய மன்னன் . 
முடிசாய்தல் - இறத்தல் . 

முடியல் - எல்லாம் . 
முடி சூட்டுதல் - அரசுக்குரிய முடியணிதல் . முடியிறக்குதல் - வேண்டுதலுக்காக மயிர்கழித் 
முடித்தகேள்வி - கரைகண்ட கேள்வி . 

தல் ; அவமானஞ் செய்தல் , 
முடித்தல் -- முற்று வித்தல் ; நிறைவேற்றுதல் ; முடியுயர்தல் - அரசு செழித்தல் . 

அழித்தல் ; கட்டுதல் ; சூட்டுதல் . 
முடித்துக்காட்டல் -- மேலோர் 
மேலோர் முடித்தவாறு 

முடியுலகு 
முடித்துக்காட்டுவது . 

முடியுறுப்பு - தாமம் , முகுடம் , பதுமம் , 
முடித்துக்கொடுத்தல் - நிறைவேற்றித் தருதல் . 

கோடகம் , கிம்புரி என்னும் ஐவகையான 
முடிதரித்தல் -- காண்க : முடி சூட்டுதல் . 

மகுட வகுப்புகள் . 
முடிதல் - முற்றுப் பெறுதல் ; நிறைவேறுதல் ; முடியெடுத்தல் - தலைமயிர் நீக்குதல் ; தலை 
அழிதல் ; சாதல் ; தோன்றுதல் ; இயலுதல் ; 

யெடுத்தோங்குதல் ; அவமானஞ் செய்தல் . 
சண்டை மூட்டுதல் ; சம்பந்தப்படுத்துதல் ; முடிவறிதல் - நன்றாக உணர்தல் . 
முடிச்சிடுதல் ; சூடுதல் . 

முடிவாங்குதல் - காண்க : முடியிறக்குதல் . 
முடிதீட்டுதல் - வணங்குதல் . 

முடிவிடங்கூறல் - தான் சொல்லும் இலக்கணத் 
முடி துளக்குதல் - தலையசைத்தல் ; வணங்குதல் . திற்கு விதிகூறும் இடத்தைக் குறிப்பது . 
முடிந்தகணம் - நிகழ்காலம் . 

முடிவிலாற்றல் , 

சிவன் எண்குணத்துள் 
முடிந்தகொள்கை - முடிவான தீர்மானம் . 

முடிவிலாற்றலுடைமை ஒன்றாகிய அளவிலா 
முடிந்ததுமுடித்தல் - சிறப்பு வாய்பாட்டால் 

வாய்பாட்டால் ஆற்றல் . 
முடிந்ததைப் பொதுவாய்பாட்டால் முடித்துக் | முடிவினை - ஊழ்வினை . 
காட்டும் நூல் உத்தி முப்பத்திரண்டனுள் முடிவு - இறுதி ; எல்லை ; தீர்மானம் ; முடிவான 
ஒன்று . 

உட்கோள் ; நிறைவு ; பயன் ; இசைப் பாகுபாடு ; 
முடிந்தபொழுது - முதிர்ந்த பருவம் ; 

இயன்ற 

சாவு . 

முடிவுகட்டுதல் - தீர்மானித்தல் . 
முடிநடை - தலையால் நடக்கை .. 

முடிவுகாலம் - இறுதிக்காலம் . 
முடிநர் - கட்டுபவர் . 

முடிவு சொல்லுதல் - தீர்ப்புச்சொல்லுதல் . 
முடிநாதம் - காண்க : இந்திரகோபம் . 

முடிவுபோக்குதல் - நிறைவேற்றுதல் . 
முடிநாறு - நாற்று முடி , 

முடிவு போதல் - நிறைவேறுதல் . 


முடியுலக } - மேலுலகம் . 


} 


- 


போது . 


முடிவுரை 


889 


முத்தங்கொடுத்தல் 


வகை . 


முடிவுரை - நூலிறுதியில் அமையும் கட்டுரை . 

முண்டம் - தலை ; நெற்றி ; மழித்த தலை ; 
முடி வெட்டுதல் - மயிர் கத்தரித்தல் . 

வழுக்கைத்தலை ; கபாலம் ; உடற்குறை ; 
முடிவேந்தர் - முடிசூடிய மன்னர் . 

உறுப்புக்குறை ; நிரம்பாக் கருப்பிண்டம் : 
முடுக்கம் - விலையேற்றம் ; இறுகல் . 

நிருவாணமான உடல் ; அறிவில்லாதவன் ; 
முடுக்கர் - குறுந்தெரு ; அருவழி ; தெருச்சந்து ; திரட்சி ; குற்றி : காண்க : மண்டூரம் ; 
கோணத்தெரு ; மலைக்குகை ; நீர்க்குத்தான நூற்றெட்டு உபநிடதங்களுள் ஒன்று ; சிவனை 
இடம் ; இடைவெளி. 

வழிபடல் ; புண்டரம் ; பிட்டு ; கணுக்காற் 
முடுக்கன் - வலியோன் . 

பொருத்து ; மரத்துண்டு ; கட்டி . 
முடுக்கு - விரைவுபடுதல் ; மூலை ; கோணல்தெரு ; முண்டன் - மொட்டைத்தலையன் ; 

கையில் 
மிகுதி ; வலிமை ; ஆணவம் . 

மண்டையோட்டையுடைய சிவபிரான் ; 
முடுக்குதல் - விரைவுபடுத்துதல் ; 

திருகாணி சைவன் ; அமணன் ; நாவிதன் ; இராகு ; வலிய 
முதலியவற்றை உட்செலுத்துதல் ; விரைவாகச் 

வன் ; விடாப்பிடியன் ; கிழங்கின் கடினமான 
செலுத்துதல் ; விரைந்து கடித்தல் ; உழுதல் ; 

பகுதி . 
தூண்டிவிடுதல் ; உணர்ச்சிமிகுதல் ; மிகுதல் ; முண்டனம் - தலைசிரைத்தல் . 
விரை தல் . 

முண்டா - தோள் . 
முடுக்குவழி - ஒடுக்குவழி ; சிறுசந்து . 

முண்டாசு - தலைப்பாகைவகை . 
முடுகடி - அண்மை ; விரைவுக்குறிப்பு . 

முண்டி - மழித்த தலையன் ; நாவிதன் ; நெற்றி 

யில் திரிபுண்டரம் அணிந்தவன் ; காண்க : 
முடுகல் - விரைவு ; வலிமை . 

கல்லுளிமங்கன் . 
முடுகியல் - அராகம் என்னும் கலிப்பாவுறுப்பு . 

முண்டித்தல் - மொட்டையாய்ச் சிரைத்தல் . 
முடுகு - முடுகிச் செல்லும் சந்தவகை ; நாற்றம் : 

முண்டிதம் - மொட்டையடித்தல் ; 

வரிக்கூத்து 
அரக்காற் செய்யப்பட்ட கங்கணம் ; கடமை ; 
தோணிவகை ; மோதிரவகை ; விலங்கின் 

முண்டிதன் - மொட்டைத் தலையன் . 
பெண் ; விரைவு . 

முண்டு - முருட்டுத்தனம் ; முனைந்து செய்யும் 
முடுகுதல் - விரைந்து செல்லுதல் ; நெருங்குதல் ; 

எதிர்ப்பு ; மடமை ; மரம் முதலியவற்றின் 
வலிமையாதல் ; எதிர்தல் . 

கணு ; திரட்சி ; சிறுகட்டை ; உடற்சந்து ; திமில் ; 
முடுகுவண்ணம் - அராகந் தொடுத்த அடியோடு துண்டுவேட்டி . 
பிற அடி சேர்ந்து தொடர்ந்தோடுஞ் சந்தம் . 

முண்டுதல் - முரண்டுபண்ணுதல் ; முனைந்து 
முடுத்தார் - மூடுகை 

நிற்றல் . 
முடுவல் - பெண்ணாய் ; செந்நாய் ; நாய் . 

முண்டை - கைம்பெண் ;; கண்ணின் கருவிழி ; 
முடுவற்படையோன் - நாய்ப்படை 

முட்டை . 
னான வயிரவன் . 

முண்டைக்கண் - வெளியில் பிதுங்கியுள்ள பருத்த 
முடை - காண்க : முடைநாற்றம் ; தவிடு ; குடை 

கண் . 
யோலை ; ஓலைக்குடை ; நெருக்கடி . 

முண்மா - முள்ளம்பன்றி . 
முடைச்சேரி - முல்லை நிலத்தூர் . 

முணக்குதல் - உள்வுளைத்தல் . 
முடைசல் - முடைகை ; முடையப்பட்டது ; முணங்கு - அடக்கம் ; சோம்பல் முரிப்பு ; 

வெள்ளத்தடுப்பு . 
முடைஞ்சல் - இடையூறு . 

முணங்குதல் - உள்ளடங்குதல் ; அடங்குதல் ; 
முடைதல் - பின்னுதல் ; மெலிதல் . 

குரலையடக்கிப் பேசுதல் . 
முடைநாற்றம் - புலால் ; தீநாற்றம் ; புளித்த 

முணங்கு நிமிர்தல் - சோம்பல் முரித்தல் . 
மோர் முதலியவற்றின் மணம் . 

முணமுணத்தல் - காண்க : முணுமுணுத்தல் .. 

முணவல் - சினம் . 
முடைப்படுதல் - நெருக்கடி உண்டாதல் . 
முண்டகம் - முள் ; முள்ளுடைத் தூறு : தாழை 

முணவுதல் - வெறுத்தல் ; சினத்தல் . 

. 
மரம் ; தாமரை ; காண்க : நீர்முள்ளி ; கழிமுள்ளி , முணுமுணுத்தல் - வாய்க்குட் பேசுதல் . 
கருக்குவாய்ச்சிமரம் ; பதநீர் ; கள் , கருப்புக் 

முணை - மிகுதி ; வெறுப்பு . 
கட்டி; நெற்றி ; தலை ; நூற்றெட்டு உபநிடதங் முத்தக்காசு - கோரைக்கிழங்கு ; கோரைவகை . 

முணைதல் - வெறுத்தல் . 
களுள் ஒன்று ; வாழை ; கடல் . 

முத்தகம் - தனி நின்று பொருள் முடியுஞ் 
முண்டகன் - பிரமன் . 

செய்யுள் ; இசைப்பாவகையுள் ஒன்று ; எறி 
முண்டகாசனி ( னை ) - தாமரையில் ருப்பவ யாயுதம் ; குருக்கத்திச்செடி ; கருக்குவாளி மரம் . 
ளான திருமகள் . 

முத்தங்கொடுத்தல் - காண்க : முத்தமிடுதல் . 
112 


உடையவ 


சோம்பு . 


முத்தங்கொள்ளுதல் 


890 


முத்து 


முத்தங்கொள்ளுதல் காண்க : முத்தமிடுதல் ; | முத்திநெறி 

முத்திநெறி - வீட்டுநெறி . 
பொருந்துதல் ; புல்லுதல் . 

தித்திப்பேறு - வீட்டு வாழ்வு . 
முத்தண்டு - முக்கோல் . 

முத்திபதம் - மோட்சபதவி ; ஞான நிலை . 
முத்தந்தருதல் - அன்பிற்கறிகுறியாக கன்னம் முத்திமார்க்கம் - வீட்டு நெறி ; கரும விதி 
முதலியவற்றில் முத்தமிடுதல் . 

மார்க்கம் . 
முத்தம் - உதடு ; அன்பிற்கறிகுறியாக ஒருவகை முத்திமுத்திரை - தாமிரபரணி ஆறு . 
ஒலி உண்டாக உதடுகளால் தொடுகை : முத்திமுதல் - முத்தியைப் பெறுதற்கு முதலாகிய 
பிள்ளைத்தமிழ்ப் பருவங்களுள் குழந்தையை ஆன்மா . 
முத்தந் தரும்படியாகப் பாடும் பகுதி ; மருத 

முத்தியெறிதல் - கழித்தல் . 
நிலம் ; முத்து ; முத்துக்கொட்டை ; செடிவகை ; 

முத்திராசாலை - அச்சுக்கூடம் . 
மரகதக் குணங்களுள் ஒன்று ; ஆண்குறி ; அன்பு ; 

முத்திராதாரணம் - சங்கு , சக்கரம் முதலிய முத் 
மகிழ்ச்சி ; யோகாசனவகை ; 

முற்றம் ; 

திரைகளை உடலில் ஏற்றுக்கொள்கை . 
கோரைக்கிழங்கு ; விடுதலை ; கோரை . 

முத்திரிகை - எழுத்துப் பதிக்கப்பெற்ற மோதிரம் . 
முத்தமாலை - காண்க : முத்துமாலை . 

முத்திரித்தல் - முத்திரையிடுதல் . 
முத்தமிடுதல் - அன்பிற்கறிகுறியாக உதடுகளால் 

முத்திரை - அடையாளம் ; இலாஞ்சனை ; 
கன்னம் முதலியவிடங்களில் தொடுகை . 

அஞ்சல் முத்திரை முதலியன ; அடையாள 
முத்தமிழ் - இயல் , இசை , நாடகம் என்னும் 

வில்லை ; நூல் இறுதியில் வரும் ஆக்கியோன் 
மூவகைத் தமிழ் . 

பெயர்ப்பதிவு ; காதிலணியும் குண்டலவகை ; 
முத்தமிழுரியோன் - அகத்தியன் ; வயிரவன் . 
முத்தமுண்ணுதல் - காண்க : முத்தமிடுதல் . 

அபிநயக்குறி ; பூசை செய்யும்போது காட்டும் 

கையடையாளம் ; வங்கியம் நாகசுரம் வாசிக் 
முத்தர் - திடர் . 

கும்போது தொழிற்படாத துளை . 
முத்தரை - அரையிலணியும் முத்துவடம் . 
முத்தலை , 

முத்திரைக்கூடம் - காவலறை ; 

பண்டங்களின் 
முத்தலைக்கழு , சூலம் . 

மேல் முத்திரையிடும் இடம் . 
முத்தலைவேல் 

முத்திரைச்சூடு - கால் நடைகளுக்கு இடும் சூடு . 
முத்தலைவேலோன் - பைரவன் . 

முத்திரைச்சேவகன் - வில்லைச்சேவகன் .. 
முத்தவள்ளி - முத்துக்கோத்த கொடிபோன்ற முத்திரைத்தாள் - முத்திரையிடப்பட்ட பத்திரம் . 
கழுத்தணி . 

முத்திரைப்படி - அரசாங்க அடையாளமிடப்பட்ட 
முத்தவி - ஆமணக்கெண்ணெய் . 

படி . 
முத்தழல் - காண்க : முத்தீ . 

முத்திரைமண் - தானியக் குவியலில் இடும் மண் 
முத்தளகி - முருங்கை மரம் . 

குறி ; முத்திரையிடு தற்குரிய மண் முதலிய 
முத்தன் - வீடுபேறடைந்தோன் ; இயல்பாகவே 
தளைகளிலிருந்து நீங்கியவனான சிவபிரான் ; | முத்திரைமோதிரம் - முத்திரையிட்ட மோதிரம் . 
திருமால் ; அருகன் ; வயிரவன் ; பிரியன் ; 

முத்திரையுட்சிக்கு - நாணய முத்திரையில் உள்ள 
மூடன் ; புத்தன் . 

குறைவகை . 
முத்தாடுதல் - முத்தமிடுதல் . 

முத்திறங்குதல் - அம்மையில் முத்துகள் பால் 
முத்தாத்துக்கோல் - தூக்குக்கோல் . 

வடிந்து மறைகை . 
முத்தாத்துமா - வீடுபெற்ற உயிர் . 

முத்திறமணி - காண்க : திரிமணி . 
முத்தாந்தம் - வீடுபேறாகிய உயர் நிலை . 

முத்தீ - ஆகவனீயம் , தட்சிணாக்கினி, 
முத்தாபலம் - முத்து ; காண்க : சங்கஞ்செடி . 

பத்தியம் என்னும் மூவகை வேதாக்கினி; 
முத்தாமணக்கு - ஓர் ஆமணக்கஞ்செடிவகை . வயிற்றுத்தீ , காமத்தீ , சினத்தீ என்னும் 
முத்தாரம் - முத்துமாலை . 

மூவகை நெருப்பு ; காண்க : ஆயுர்வேதாக்கினி . 
முத்தாவளி - முத்துமாலை ; ஒரு பண்வகை . முத்தீமரபினர் - வே தாக்கினி மூன்றையும் பேணும் 
முத்தானம் - அடுப்பு . 

குலத்தவராகிய பார்ப்பனர் . 
முத்தி - வீடுபேறு ; விடுபடுகை ; இருவகை முத்தி 

முத்து - ஒன்பான் 

யு 

ள் ஒன்று ; 
நிலை ; திசை ; முத்தம் ; திருமகள் ; தேமல் . கண்ணீர் ; ஆமணக்கு விதை ; அம்மைக் 
முத்திக்கை - அரண்வளைப்பு . 

கொப்புளம் ; நெய்யுள்ள விதை ; மாதுளையின் 
முத்திதசை - பற்றுகளினின்று விடுபட்ட நிலை . 

விதை ; அரிசி ; 7/8 பணவெடைகொண்ட ஒரு 
முத்திநகரங்கள் ஏழு - மதுரை , அயோத்தி , பொன்னிறை ; ஆட்டக்காய்கள் ; மேலானது ; 
மாயை , காசி , காஞ்சி , அவந்தி , துவாரகை அழகு ; மகிழ்ச்சி ; அன்பு ; முத்தம் ; வெண் 
ஆகிய நகரங்கள் . 

குருகு . 


பொருள் , 


காருக 


மணி 


முத்துக்கற்கம் 


891 


முதலீடு 


முத்துக்கற்கம் - முத்துக் கொட்டைப் முத்தொழில் - படைத்தல் , காத்தல் , அழித்தல் 
பிண்ணாக்கு ; முத்தைப் புடமிட்டுச் செய்யும் என்னும் கடவுளின் மூவகைச் செயல்கள் . 
மருந்துவகை . 

முத்தொழிலர் - உழவு , 

வாணிகம் , 

ஆனிரை 
முத்துக்குடை - அருகனது மூன்று 

குடையுள் காத்தலாகிய மூன்று தொழில்களையுடைய 
ஒன்று . 

வணிகர் . 
முத்துக்குமாரன் - முருகக்கடவுள் . 

முத்தொழிற்பகவன் - கடவுள் . 
முத்துக்குளித்தல் - முத்தெடுக்கக் கடலில் மூழ்கு முதம் - உவகை . 
தல் . 

முதல் - ஆதி ; இடம் முதலியவற்றில் முதலா 
முத்துக்குறி - கையிலுள்ள முத்துகளைக் கணக் 

யிருப்பது ; 

காரணம் ; மூலகாரணனான 
கிட்டுப் பலன் சொல்லும் குறி . 

கடவுள் ; முதலானவன் ; ஏற்றம் ; மூலதனம் 
முத்துக்கொட்டை - ஆமணக்குவிதை . 

வேர் ; கிழங்கு ; அடிப்பாகம் ; மரம் முதலிய 
முத்துக்கோவை - காண்க : முத்துமாலை .. 

வற்றின் அடி ; இடம் ; அகப்பொருட்குரிய 
முத்துச்சம்பா - ஒரு நெல்வகை . 

நிலம் ; பொழுதுகளின் இயல்பு ; பிண்டப் 
முத்துச்சலாபம் - முத்துக் குளிக்கை ; முத்துக் 

பொருள் ; செலவுக்காகச் சேமிக்கும் பொருள் ; 
குளிப்பில் அடையும் பேறு . 

இசைப்பாட்டுள் ஒன்று ; சொத்தின் கொள் 
முத்துச்சிப்பி - முத்துள்ள ஓட்டினையுடைய நீர் 

முதல் விலை ; பன்னிரு உயிரெழுத்தும் 
வாழ் உயிரி ; முத்துத் தங்கிய சிப்பியோடு . 

பதினெட்டு மெய்யெழுத்தும் ; தொடக்கமாக 
முத்துச்சிவிகை - முத்துகளால் அலங்கரிக்கப் 

வுடைய ; ஏழாம் வேற்றுமையுருபு ; ஐந்தாம் 
பட்ட பல்லக்கு . 

வேற்றுமையுருபு ; பத்திரம் . 
முத்துச்சொரிதல் - அன்னம் படைத்தல்; முதல்மரியாதை - கோயில் 

முதலியவற்றில் 
வேண்டுதலுக்காக நென் மணியைச் சொரிதல் . 

முதலாவதாகப் பெறும் போற்றுகை . 
முத்துத்தரியம் - முத்தினால் அலங்கரித்த 

முதல் முதல் - தொடக்கம் . 
மேலாடை . 

முதல்ரகம் - உயர்தரம் . 
முத்துத்தாமம் - காண்க : முத்துமாலை ; முத்துக் 

முதல்வஞ்சி - காண்க : முதுமொழிவஞ்சி . 
கோத்த தொங்கல் . 
முத்துதல் - சேர்தல் ; முத்தமிடுதல் . 

முதல்வர் - வானோர் ; முதலாயினார் . 

முதல்வன் - தலைவன் ; 
முத்து நீர் - பனிநீர்த் திவலை . 

அரசன் ; எல்லாப் 
முத்துப்பந்தர் - முத்துமாலைகளால் அலங்கரித்த 

பொருட்கும் காரணனான கடவுள் , தந்தை . 
மேற்கட்டி அமைந்த பந்தல் . 

முதல்வன்வாக்கு - ஆகமம் . 
முத்துப்புரி - முத்துக் கோத்த தொங்கல் . 

முதல்வி - தலைவி . 
முத்துப்போடுதல் - அம்மை நோயில் முத்துப் முதல் வெண்குருத்து - முதலாவது தோன்றும் 
போடுதல் . 

குருத்து . 
முத்துமணல் - மணல்போன்ற சிறிய முத்து .. 

முதலக்கரம் - காண்க : முதலெழுத்து . 
முத்துமழை - பருவமழை . 

முதலடி - தொடக்கம் ; ஆண்டின் முதல் விளைச் 
முத்து மழை பெய்தல் - செல்வம் பொங்குதல் . 
முத்துமாலை - முத்துக் கோத்த கழுத்தணி . முதலவன் - காண்க : முதல்வன் . 
முத்துலையிடுதல் - ஒன்றுக்கு மூன்று கற்பித்தல் . முதலற்றுப்போதல் - அடியோடழிதல் . 
முத்துவடம் காண்க : முத்துமாலை ; 

ஒ ரு முதலாளி - மூலதனமுள்ளவன் ; தலைவன் ; 
புடைவைவகை . 

சொந்தக்காரன் ; நிலமுடையவன் . 
முத்துவண்ணச்சேலை - முற்காலத்து வழங்கிய 

முதலான -- தொடக்கமாகவுடைய . 
புடைவைவகை . 

முதலி - தலைவன் ; பெரியோன் ; ஒரு பட்டப் 
முத்துவர்ணம் - வெள்ளை நிறம் . 

பெயர் ; தாழைமரம் ; 

சீமை 

இலுப்பை 
முத்துளம் - மூங்கில் . 

அரசாங்கத் தலைமை அதிகாரி ; தொடக்கமாக 
முத்தெயில் - பழமையான மதில் . 

வுடைய . 
முத்தேவர் - பிரமன் , சிவன் திருமால் முதலிய - காண்க : முதலான . 
என்னும் மூவர் . 

முதலீடு - முதலில் இடுகை ! 

முதலில் 

பட்ட 
முத்தை - முன்னிடம் ; சோற்றுருண்டை ; திரட்சி ; பொருள் ; 

ஆண்டின் முதல் அறுவடை : 
பேதைப்பருவத்தாள் ; கோரைக்கிழங்கு . 

வாணிக முதல் ; முதலிற் செலுத்துந் தொகை ; 
முத்தையன் - முருகக்கடவுள் . 

அசல் கடன் தொகைக்குப் பணம் செலுத்துகை . 


சல் . 


முதலீற்று 


892 


முது 


முதலீற்று - முதன் முதலாக ஈனுகை ; 

தலை 

ஏனையிடத்துஞ் சென்று பொருள் விளக்கும் 
யீற்றுக் கன்று . 

விளக்கணிவகை . 
முதலுதல் - முதலாதல் ; தலைமையாதல் ; முதனிலைத்தொழிற்பெயர் - தன்னியல் பின் 
தொடக்கமுடைய தாதல் . 

மாறாத வினைப்பகுதியே தொழிற்பெயராக 
முதலூழி - கிருதயுகம் . 

நிற்பது . 
முதலெழுஞ்சனி - மகநாள் .. 

முதனிலைவிளக்கு - காண்க : முதனிலைத்தீவகம் .. 
முதலெழுத்து - உயிரும் மெய்யுமாகிய முப்ப 

முதனினைப்பு - நூல் அல்லது உதாரணப் பாடல் 
தெழுத்து . 

களை நினைப்பூட்டும் அப் பாடல்களின் முதற் 
முதலை - நீர்வாழ் உயிரி ; காண்க : செங்கிடை ; 

குறிப்புச் செய்யுள் . 
இறகின் அடிக்குருத்து . 

முதனீர் - கடல் . 
முதலோன் - கடவுள் . 

முதனூல் - முதல்வன் வாக்கு ; மறை ; பிற நூலைப் 
முதள் - மொக்கு . 

பின்பற்றாது முதலில் செய்யப்படும் நூல் ; 

; 
முதற்கடவுள் - பரதெய்வம் . 

வழிநூலுக்கு மூலமாகவுள்ள நூல் . 
முதற்கடன் தலைமையான கடமை ; உழவுத் 

முதாரி - முதுமையுறுகை ; 

காண்க : 
தொழிலுக்காக முன்கொடுக்கும் பணம் . 

முதாரு ; 

முற்றியது ; முன்கை வளையல் . 
முதற்கருவி - மத்தளம் ; காண்க : முதற்காரணம் . 

கன்று ; பால்மறுக்கும் 
முதற்காரணம் - காரிய நிகழ்ச்சிக்கு இன்றியமை முதாரு - பால்மறக்குங் 

நிலையிலுள்ள பசு . 
யாத காரணம் . 
முதற்காலம் - இசையின் தொடக்ககாலம் ; 

முதிதபாவனை - செற்றத்தை நீக்கும் பொருட்டுப் 
கோயிலிற் காலையிற் செய்யும் முதற்பூசை . 

பௌத்தர்களால் செய்யப்படும் தியானம் . 
முதற்குறை - சொல்முதலில் எழுத்துக் குறைந்து முதிதை - மகிழ்ச்சி ; மனத் தூய்மை தியானம் . 
வரும் செய்யுள் விகாரவகை ; செயல் தொடக் | முதியகுழல் - குதிரைவாலிப் புல் . 
கத்தில் குறை ; முதலாவதாயுள்ள தேவை . முதியம் - நாய்வேளைப்பூண்டு . 
கையால் 

மூத்தவன் ; வயது முதிர்ந்தவன் ; 
காட்டுதல் . 

பிரமன் . 
முதற்கொடி - இளந்தளிர் . 

முதியாள் - மூத்தவள் ; காண்க : தேவராட்டி . 
முதற்கொண்டு - தொடங்கி . 

முதியான் - ஒரு பறவைவகை ; முதியவன் ; முது 
முதற்சங்கம் - முச்சங்கங்களுள் முதலாவது . 
முதற்சீர் - ஈரசைச்சீர் . 

முதியோர் - அறிஞர் . 
முதற்பா - வெண்பா . 

முதிர்காடு - பழங்காடு . 
முதற்பெயர் - உறுப்புகளையுடைய முழுப் முதிர்காற்று - கடுங்காற்று . 
பொருளைக் குறிக்கும் பெயர் . 

முதிர்ச்சி - பக்குவம் ; வயதின் முதுமை ; முதுக் 
முதற்பேறு - தலைப்பிள்ளை ; முதற் பலன் . 

குறைவு ; செருக்கு . 
முதற்பொருள் - கடவுள் ; மூல தனம் ; அகப் | முதிர்தல் - இளமைத்தன்மை நீங்கி முற்றுதல் ; 
பொருட்குரிய நிலம் பொழுதுகளின் இயல்பு ; பக்குவமாதல் ; நிறைதல் ; முற்படுதல் ; ஒழிதல் ; 
காண்க : முதற்பெயர் . 

உலர்தல் ; சூழ்தல் . 
முதன்மடை - முதலில் நீர்பாயும் நிலம் ; தலை முதிர்ந்தகுறிஞ்சி - ஒரு பண்வகை . 
வாய்க்கால் . 

முதிர்ந்தவிந்தளம் - குறிஞ்சி யாழ்த்திறவகை . 
முதன் முதல் - தொடக்ககாலம் . 

முதிர்ப்பு - மனக்கலக்கம் ; பக்குவம் ; 
முதன் முன்னம் - தொடக்கம் . 

வயதின் 

முதுமை . 
முதன்மை 

தலைமை . 
முதனடை - இயக்கம் நான்கனுள் மிகத் தாழ்ந்த முதிர்வேனில் - பருவம் ஆறனுள் 

முதிர்பு ( வு ) - பக்குவம் ; வயதின் முதுமை ; மிகுதி . 
செலவினையுடைய பாடல் . 

ஆனி ஆடி 
முதனா - நாக்கின் அடிப்பாகம் . 

மாதங்களாகிய கோடைக்காலம் . 

. 
முதனாள் - ; 

அசுவினிநாள் ; முதல் நாள் ; முந்தின முதிரம் - மேகம் ; குமணனுக்குரிய மலை . 
நாள் . 

முதிரன் - காமுகன் . 
முதனிலை - முதலில் நிற்பது ; காரணம் ; பகுதி ; முதிராப்பிண்டம் - முற்றாத கரு . 
தலைவாயில் . 

முதிரை - அவரை , துவரை முதலியன துவரம் 
முதனிலைத்தீவகம்- ஒரு சொல் பாடலின் முதலில் பருப்பு ; மரவகை . 
நின்று குணம் முதலிய பொருள் குறித்து 

குறித்து முது - பேரறிவு . 


கன்று . 


முதுக்குடி 


893 


முந்துறுதல் 


முதுக்குடி காண்க : முதுகுடி . 

முதுமக்கள் - வயது சென்றோர் . 
முதுக்குறை - காண்க : முதுக்குறைமை ( வு ) .. முதுமகள் - கிழவி ; சூதகம் நீங்கிய 

பெண் ; 
முதுக்குறைதல் - அறிவுமிகுதல் . 

வயதானவள் . 
முதுக்குறைமை ( வு ) - பேதைமை ; 

பேரறிவு ; 

முதுமகன் - வயதுசென்றவன் ; முப்பதுக்கு மேற் 
பெண் தெருளுகை . 

பட்ட அகவையுள்ளவன் ; சனி . 
முதுகண் - முதன்மையான ஆதாரம் . 

முதுமரம் - ஆலமரம் . 
முதுகயம் - கடல் . 

முதுமுறை - மூத்த முறைமை . 
முதுகன்று - பால்குடி மறந்த கன்று . 

முது மூப்பு - மிக முதிர்ந்த வயது . 
முதுகாஞ்சி - அறிவின் மிக்க மூத்தோர் அறிவில் முதுமை 

முதுமை - பழைமை ; மூப்பு ; பழமொழி ; முற்றின 
லாத இளையோர்க்கு இளமை நிலையாமை 

தன்மை ; காண்க : முதுகாஞ்சி . 
முதலியவற்றை எடுத்துமொழியும் புறத்துறை ; முதுமொழி - பழமொழி ; அறிவுரை ; சான்றோர் 
முதுகாஞ்சித்துறை பற்றிய நூல்வகை . 

செய்யுள் ; வேதம் ; பிரணவம் ; திருக்குறள் . 
முதுகாடு - பழங்காடு ; சுடுகாடு . 

முதுமொழிவஞ்சி - மகன் தகப்பனுடைய வீரச் 
முதுகால் - ஓராண்டுக்கு மேற்பட்ட கொடிகளை செயலைக் கூறும் புறத்துறை . 
யுடைய வெற்றிலைத்தோட்டம் . 

முதுவர் - மூத்தோர் ; அறிவால் உயர்ந்தோர் ; 
முதுகிடுதல் - புறங்காட்டுதல் . 

புலவர் ; மலைச்சாதியார் ; மந்திரிகள் . 
முதுகு - உடம்பின் பின்புறம் ; முருடு ; நாற்காலி 

முதுவல் - பழமையாற் பழுதானது . 
முதலியவற்றின் பின்புறம் ; நடுவிடம் ; வரப்பு 

முதுவேனில் - பருவம் ஆறனுள் ஆனி ஆடி 
மேடு . 

மாதங்களாகிய கோடைக்காலம் . 
முதுகுகாட்டுதல் - காண்க : முதுகிடுதல் . 

முதுவோர் - பெரியோர் ; மூத்தோர் ; அறிவின் 
முதுகுகாணுதல் - தோல்வியுறச்செய்தல் . 

மிக்கோர் ; மந்திரிகள் , அரசன் , ஆசிரியன் , 
முதுகு கொடுத்தல் - புறங்காட்டுதல் ; துணைசெய் 

தாய் தந்தை , அண்ணன் முதலியோர் ; புலவர் . 
தல் ; குதிரை முதலியன தன்மே லேற இடங் 

முதை - காண்க : முதைப்புனம் ; சங்கஞ்செடி . 
கொடுத்தல் ; விளையாட்டாகவும் தண்டனை 

முதைப்புனம் - பழங்கொல்லை ; காடுவெட்டிப் 
யாகவும் முதுகிற் பிறனைத் தூக்கிச் சுமத்தல் . 

பயிரிடத்தக்கதாக அமைத்த நிலம் . 
முதுகுடி - தொன்றுதொட்டுவரும் குடி . 

முதையல் - பழங்காடு ; காடு . 
முதுகுதாங்கி - சார்மணை . 

முந்தல் - முற்படல் ; முனை ; முச்சந்தி . 
முதுகுநீர்ச்சடங்கு - முதுகில் நீரூற்றிச் செய்யும் 
சீமந்தச்சடங்கு . 

முந்தன் - கடவுள் . 

முந்தாநாள் - நேற்றை என்பதற்கு முன் தினம் . 
முதுகு நெளித்தல் - வேலைக்குச் சோம்புதல் . 

முந்தானை - காண்க : முன்றானை . 
முதுகுரவர் - தாய் தந்தையர் , பெற்றோர் . 

முந்தி - முன்னிடம் ; 

கர்ண்க : 
முதுசொல் - பழமொழி . 

முன்றானை ; 
முதுதலை - மரத்தின் முற்றிய அடிப்பாகம் . 
முது நிலம் - களர்நிலம் ; பெரும்பாழ்நிலம் ; பாலை 

முந்திசினோர் - முன்னோர் . 
நிலம் . 

முந்திரி - 1/320 ஐக் குறிக்கும் ஒரு பின்னவெண் ; 
முது நீர் - நிலத்துக்கு முன் தோன்றியதான கடல் . 

முந்திரிகைமரம் ; மரவகை ; திராட்சை . 
முதுபயிர் - முற்றிய பயிர் ; கனி தரக்கூடிய மரம் ; 

முந்திரிக்கொட்டை - முந்திரியின் விதை : தேவை 
காண்க : முதுகால் . 

யில்லாமல் எதிலும் தலையிடுபவன் . 
முதுபாலை - கணவனை இழந்த தலைவி காட்டில் முந்திரிகை - காண்க : முந்திரி . 

தனிநின்று புலம்புவதைக் கூறும் புறத்துறை . முந்து - முற்காலம் ; ஆதி ; முன்பு ; வெண்ணாரை . 
முதுபாழ் - காண்க : முதுநிலம் . 

முந்துதல் - மேலெழுதல் ; விரைதல் ; எதிர்ப்படு 
முதுபுண் - நெடுநாட்புண் . 

தல் ; முதன்மையாதல் ; சிறத்தல் ; பழமை 
முதுபெண்டு - காண்க : பேரிளம்பெண் ; சூதகம் 

யாதல் ; காலம் , இடம் முதலியவற்றால் முற் 
நின்று போன பெண் ; வயதானவள் . 

படுதல் . 
முதுபொருள் - மரபுவழிச் சொத்து . 

முந்து நூல் - முதனூல் ; வேதம் . 
முதுமக்கட்டாழி - இறந்தவரை இட்டுப் புதைக் முந்துறுத்தல் - தோற்றுவித்தல் , காட்டிக்கொள் 
கும் மட்பாண்டம் ; பெருந்தாழிவகை ; மிகவும் ளுதல் ; ஒருவன் முன்னிலையில் அறிவித்தல் ; 
முதிர்ந்தவர்களை வைத்துப் பாதுகாக்கும் முதலாதல் . 
சாடிவகை . 

முந்துறுதல் - முன்னிலையாதல் ; முற்படுதல் . 


| முற்காலம் . 


முந்தூழ் 


894 


மும்மண்டலம் 


} 


. 


முந்தூழ் - பழவினை; மூங்கில் . 

பால் , ஆவின்பால் , ஆட்டுப்பால் என்னும் 
முந்தை - பழைமை ; முற்காலம் ; முன்னோன் ; மூவகைப் பால் . 
முன் ; சிறு பாண்டவகை . 

முப்பாலகர் - பால் குடிப்பவர் , பாலும் அன்னமும் 
முந்தை நாள் - முற்காலம் ; காண்க : முந்தாநாள் . உண்பவர் , அன்னம் மாத்திரம் உண்பவர் என 
முந்தையோர் - முன்னோர் . 

மூவகைப்பட்ட குழந்தைகள் . 
முந்நாடு - சேர சோழ பாண்டிய நாடுகள் . முப்பாழ் - நிலத்திற்குண்டாகும் 

வெயிற்பாழ் , 
முந்நீர் - பூமியைப் படைத்தல் , காத்தல் , அழித் வெள்ளப்பாழ் , குடிப்பாழ் என்னும் மூவகைக் 
தல் என்னும் மூன்று தன்மையையுடையதும் கேடுகள் ; உடம்புக்குள் சூனியமான 
ஆற்றுநீர் , ஊற்று நீர் , மழைநீர் என்னும் மூன்றிடம் . 
மூன்று நீர்களை உடையதுமான கடல் . முப்பாற்புள்ளி - ஆய்தவெழுத்து ; குற்றியலிகரம் , 
முந்நூல் - பூணூல் ; மகளிர் கழுத்தணிவகை . குற்றியலுகரம் , ஆய்தம் என்னும் புள்ளியுள்ள 
முப்பகை - காமம் , வெகுளி , மயக்கம் என்னும் மூன்றெழுத்துகள் . 
முக்குற்றங்கள் ; பிசாசு , உலகு , உடல் ஆசி 

முப்பான் - மூன்று பத்து . 
மனிதனின் மூன்று எதிரிகள் . 

முப்பிறைச்சுமை - கக்குவான் , கக்கலிருமல் . 
முப்பத்திரண்டறம் - ஆதுலர்க்குச் சாலை , ஓது முப்பு - அகத்தியர் வாகடநூல் ; காண்க : முப்பூ , 
வார்க்கு உணவு , அறுசமயத்தார்க்கு உண்டி , 

முப்புடி - இராசதம் , சாத்துவிகம் , தாமதம் 
பசுவுக்குத் தீனி , சிறைச்சோறு , ஐயம் , 

ஆகிய மூன்று குணங்கள் ; காண்க : திரிபுடி . 

1 
தின்பண்டம் ஈதல் , அறவைச்சோறு , பிள்ளை முப்புடைக்கனி, மூன்று 

பிரிவுகளையுடைய 

முப்புடைக்காய் 
பெறுவித்தல் , பிள்ளை வளர்த்தல் , பிள்ளைக் 

தேங்காய் . 
முப்புரம் - திரிபுரங்களான 

பொன் , 
குப் பால் வார்த்தல் , அறவைப் பிணஞ்சுடல் , 

வெள்ளி , 
அழிந்தோரை நிறுத்துதல் , 

இரும்பு இவற்றாலான கோட்டைகள் . 
சுண்ணம் 

காண்க : 
நோய்க்கு மருந்து , 

முப்புரமெரித்தோன் - சிவபெருமான் ; 
வண்ணார் , நாவிதர் , 

சிவனார்வேம்பு ; ஆடு தின்னாப்பாளை . 
கண்ணாடி , காதோலை , கண்மருந்து , தலைக்கு 
எண்ணெய் , பெண்போகம் , பிறர் துயர் காத் முப்புரி - மூன்று நூல் சேர்த்துத் திரித்த கயிறு ! 

காண்க : முப்புரம் 
தல் , தண்ணீர்ப்பந்தல் , மடம் , தடம் , 

விலங்கிற்குணவு , 

முப்புரி நூல் 
ஆவுரிஞ்சுதறி , 

- பூணூல் . 

முப்புரிநூலோர் - பார்ப்பனர் . 
ஏறுவிடுத்தல் , விலை கொடுத்து உயிர்காத்தல் , 
கன்னிகாதானம் என்னும் 

- துறக்கம் , பூமி , பா தலம் ஆகிய 

முப்புவனம் - துறக்கம் , 
முப்பத்திரண்டு 

மூன்று உலகங்கள் . 
வகையான அறம் . 

முப்புள்ளி - ஆய்தவெழுத்து . 
முப்பத்து மூன்று தேவர் - ஆதித்தர் பன்னிருவர் , 
அசுவினிகள் இருவர் , உருத்திரர் பதினொரு 

முப்பூ - இரும்பு முதலியவற்றைப் பொன்னாக்க 
வும் நூறாயிரம் 

ஆண்டு 

உயிர்வாழச் 
வர் , வசுக்கள் எண்மர் ஆகியோரின் திரள் . 

செய்யவும் வல்ல மருந்து . 
முப்பதம் - ‘ தத்துவமசி என்னும் மூன்று சொற் முப்பொருள் - இறை , உயிர் , தளை ( பதி , பசு , 
களாலான தொடர் . 

பாசம் ) என்னும் மூன்று முதற்பொருள்கள் ; 
முப்பலை - கடுக்காய் , நெல்லிக்காய் , தான்றிக் 

பிரமன் , திருமால் , உருத்திரன் என்னும் மும் 
காய் என்பன . 

மூர்த்திகள் . 
முப்பழம் - முக்கனிகளாகிய மாம்பழம் , பலாப் 

முப்பொழுது - காண்க : முப்போது . 
பழம் , வாழைப்பழம் . 

முப்பொழுதுந்திருமேனிதீண்டுவார் - ஆதிசைவ 
முப்பா - ஆசிரியப்பா , கலிப்பா , வஞ்சிப்பா 

குருக்கள் . 
என்பன . 

முப்பொறி - எண்ணம் , சொல் , உடல் ( மனம் , 
முப்பாட்டன் - பாட்டனுக்குத் தந்தை ; பாட்ட வாக்கு , காயம் ) என்னும் மூன்று கரணங்கள் . 
னுக்குப் பாட்டன் . 

முப்போது - காலை , உச்சி , 

என்னும் 
முப்பாட்டி - முப்பாட்டனின் மனைவி ; பாட்ட மூன்று வேளைகள் . 
னுக்குப் பாட்டி ; பாட்டியின் தாய் . 

மும்மடங்கு - மூன்று பங்கு . 
முப்பால் - அறம் , பொருள் , இன்பம் என்னும் மும்மடி - மூன்று மடங்கு அழகின் அறிகுறியாக 
மூன்று பகுதிகள் ; முப்பாலை விரித்துக் கூறும் மகளிர் வயிற்றிற் காணப்படும் மூன்று மடிப்பு . 
திருக்குறள் ; ஆண்பால் , பெண்பால் , அலிப் மும்மண்டலம் - பூமி , அந்தரம் , துறக்கம் என்னும் 
பால் என்பன ; காய்ச்சுப்பால் , திரட்டுப்பால் , மூன்று பகுதிகள் ; சூரிய சந்திர அக்கினி ஆகிய 
குழம்புப்பால் என்னும் மூவகைப் பால் ; தாய்ப் மூன்று மண்டலங்கள் . 


சோலை , 


மாலை 


மும்மணி 


895 


முரண்டன் 


2 


மும்மணி - புருடராகம் , 

வைடூரியம் , 

கோமே முயலகன் - காண்க : முசலகன் . 
தகம் என்னும் 

மூவகை இரத்தினங்கள் ; | முயலின்கூடு - காண்க : முயற்கூடு . 
அணிகலவகை ; காண்க : திரிமணி . 

முயலுதல் காரியம் முற்றுப்பெறும் பொருட்டு 
மும்மணிக்காசு - அணிகலவகை . 

ஊக்கத்தோடு செய்தல் ; வருந்துதல் : 
மும்மதத்தன் - விநாயகர் . 

தொடங்குதல் . 
மும்மதம் - மதயானையின் கன்னமதம் , கைம் முயற்களங்கம் , } - நிலவினிடத்துள்ள களங்கம் . 

மதம் , கோசமதம் என மூவகைப்பட்ட மதநீர் , முயற்கறை 
மும்மதில் - காண்க : முப்புரம் ; சமவசரணத்துள்ள 

முயற்கூடு - சந்திரன் . 

கல்யாணதரம் 
உதயதரம் , பிரீதிதரம் 

முயற்கொம்பு, ) 

- முயலின் கொம்பு ; 

உலகில் 
முயற்கோடு 

இல்லாத பொருள் . 
என்னும் மூன்று மதில்கள் . 

முயற்சி - ஊக்கம் ; இடைவிடாத உழைப்பு ; 
மும்மரித்தல் - காண்க : மும்முரித்தல் , 

வேலை . 
மும்மலம் - ஆணவம் , கன்மம் , மாயை என்னும் 

முயற்புல் - அறுகம்புல் . 
மூவகை மலங்கள் ; காமம் , வெகுளி, மயக்கம் 

முயற்றிசை - வடகீழ்த்திசை .. 
என்னும் மூவகை உயிர்க்குற்றங்கள் . 

முயற்று - ஊக்கம் . 
மும்மாரி - ஒரு மாதத்தில் பெய்யும் மூன்று மழை . 

முயிற்றுப்புல் - ஒரு புல்வகை . 
மும்மீன் - மிருகசீரிடநாள் . 

முயிறு - ஓர் எறும்புவகை . 
மும்முட்டி - சிற்றாமுட்டி , பேராமுட்டி , 

பேராமுட்டி , முரகரி - திருமால் . 
நாகமுட்டி என்னும் செடிகள் . 

முரங்கினம் - மிளகு . 
மும்முடிச்சோழன் - தமிழ் நாட்டு வேந்தர் 

முரச்சுதல் - முற்றுவித்தல் . 
மூவருக்குரிய முடிகளைத் தரித்த சோழனான 

முரசக்கொடியோன் - முரசத்தைக் கொடி 
முதலாம் இராசராசன் . 

யிலுடைய தருமன் . 
மும்முரசு - மணமுரசு , வெற்றிமுரசு , கொடை 

மருதநிலப் பறைவகை ! 
முரசு என்னும் மூன்று முரசுகள் ; நியாயமுரசு , முரசம் - பறைவகை ; 

போர்ப்பறை . 
வீரமுரசு , தியாகமுரசு என்னும் மூவகை முரசு 
கள் ; சேர சோழ பாண்டியர்க்குரிய மூன்று 

முரசறைதல் - யாவரும் அறியப் பறையடித்துச் 

சொல்லுதல் ; வெளியிடுதல் . 
முரசுகள் . 
மும்முரம் - கடுமை ; விரைவு ; பகட்டு ; கவனம் . 

முரசு - பல்லின் 

அடித்தசை ; காண்க : முரசம் ; 

உத்தரட்டாதிநாள் . 
மும்முரித்தல் - வேகங்கொள்ளல் . 

முரசுகட்டில் - அரசற்குரிய முரசினை வைக்கும் 
மும்முறை - மூன்று தரம் . 

இருக்கை . 
மும்மூடர் - முழுமூடர் . 

முரஞ்சு - முதிர்கை ; பாறை . 
மும்மூர்த்தி - பிரமன் , திருமால் , உருத்திரன் 

முரஞ்சுதல் - முதிர்தல் ; வலிபெறுதல் ; நிரம்பு 
ஆகிய மூன்று மூர்த்திகள் ; சுக்கு , திப்பிலி , 
மிளகு என்னும் திரிகடுகங்கள் . 

முரட்கை - கலிப்பா . 
மும்மை - மூன்றாயிருக்குந் தன்மை ; 

மூன்று ; 
உம்மை , இம்மை , மறுமை என்னும் முப் முரட்டாட்டம் } - இணக்கமற்ற குணம் 

. 
பிறப்பு ; இறப்பு , நிகழ்வு , எதிர்வு என்னும் | முரட்டுக்கழுத்து - வணங்காத குணம் ; நுகம் 
மூன்று காலங்கள் . 

பூணாத எருதின் கழுத்து . 
மும்மொழி - பழிகூறல் , புகழ்கூறல் , மெய்கூறல் முரட்பயம்பு - ஏற்றிழிவையுடைய நிலத்திலுள்ள 
என்னும் மூவகைப்பட்ட மொழி . 

குழி . 
முமுட்சு - வீடுபேற்றில் நாட்டமுடையவன் . 

காண்க : முருடன் . 
முமுடம் - முழுத் துறவு . 

முரடு - கரடு ; மரியாதையின்மை ; மரக்கணு ; 
உடலின் மூட்டு ; பிடிவாதம் ; பருமன் . 
பகை ; 

போர் ; வலிமை ; பெருமை ; 
முயங்கிக்கொள்ளுதல் - கணவன் மனைவியராய் 

மாறுபாடு ; காண்க : முரண்டொ ( தொ ) டை ; 
வாழ்தல் . 

முருட்டுக்குணம் ; கொடுமை ; மாணிக்கக் 
முயங்குதல் - தழுவுதல் ; புணர்தல் ; பொருந்து குற்றங்களுள் ஒன்று . 
தல் ; செய்தல் . 

முரண்டல் - பகைத்தல் . 
முயல் - போர் ; சிறுவிலங்குவகை . 

முரண்டன் - மாறுபாடுள்ளவன் ; பிடிவாதக் 
முயல்வலி - வலிப்பு நோய்வகை . 

காரன் ; பொறுமையில்லாதவன் ; அவசரக் 
முயல்வு - முயலுகை . 

காரன் . 


தல் . 


முரடன் 


முயக்கம் } - தழுவுதல் ; புணர்ச்சி ; சம்பந்தம் . 


முரண் 


முரண்டு 


896 


முருந்தன் 


கன்ன 


முரண்டு - பிடிவாதம் ; மாறுபாடு ; வளையாமை ; முரிதல் - ஓடிதல் ; கெடுதல் ; சிதறுதல் ; தவறு 
அமையாமை . 

தல் ; தோல்வியுறுதல் ; நீங்குதல் ; நிலைகெடு 
முரண்டொ ( தொ ) டை - தொடை ஐந்தனுள் தல் ; குணங்கெடுதல் ; வளைதல் ; தளர்தல் . 
சொல்லாலும் பொருளாலும் மறு தலைப்படப் முரிநிலை - இயற்பாவில் இறுதியிற் பாடுந் தரவு . 
பாட்டுத் தொடுப்பது . 

முரிப்பு - முரித்தல் ; எருத்துத் திமில் . 
முரண்படுதல் - மாறுபடுதல் . 

முரிமுரிதல் - வளை தலைச் செய்தல் . 
முரண்மொழி - எதிர்மொழி ; பொருள் மாறுபடும் முரியல் - துண்டு ; எளிதில் முரிவது . 
சொல் ; செய்யுள் குற்றங்களுள் ஒன்று . 

முரிவரி - வரிப்பாட்டுவகை . 
முரண்விளைந்தழி வணி - மேனோக்கில் மாறுபாடு முரிவாய் - இடித்துண்டாக்கின வாசல் ; 
தோன்றக் கூறும் அணி . 

வாயில் ; முரிந்த குறடு . 
முரணணி - சொல்லேனும் பொருளேனும் முரண் | முரிவு - ஒடிகை ; சுருக்குகை ; நீங்குகை ; 
பட அமையும் ஓரணிவகை . 

வருத்தம் ; ஊழ் ; பெருமை ; மடிப்பு ; சோம்பு . 
முரணர் - பகைவர் . 

முருக்கு - எலுமிச்சைமரம் ; முள் முருக்கமரம் ; 
முரணுதல் - மாறுபடு தல் ; பெருக்கு தல் ; வலிமை குருகு ; கொலை ; பலாசமரம் . 
பெறுதல் . 

முருக்குதல் - அழித்தல் ; கொல்லுதல் ; முரித்தல் ; 
முரப்பா - பாகில் ஊறவைத்த தின்பண்டம் . 

உருக்குதல் ; கரைத்தல் . 
முரப்பு - கைக்கு மென்மையில்லாமல் காணப் முருகக்கடவுள் - குமரக்கடவுள் . 
படும் தன்மை . 

முருகயர்தல் - முருகக்கடவுளுக்குப் பூசை செய் 
முரம்பு - பருக்கைக்கல்லுள்ள மேட்டு நிலம் ; தல் ; வெறியாடுதல் ; விருந்திடலாகிய வேள்வி 
மேடு ; பாறை ; வன்னிலம் ; கழி ; உப்பளம் . 

செய்தல் . 
முரமுரெனல் - நுரைத்தற்குறிப்பு ;; வாய்க்குள் முருக வேள் - காண்க : முருகக்கடவுள்.. 
கரகரப்பாயிருத்தற்குறிப்பு ; தூய்மையா 

முருகன் - கட்டிளமையோன் ; குமரன் ; முருகக் 
யிருத்தற்குறிப்பு . 

கடவுள் ; வெறியாட்டாளன் ; பாலை நிலத் 
முரல் - ஒரு மீன்வகை . 

தலைவன் . 
முரல்வு - யாழின் மெல்லோசை . 

முருகனாடல் - துடி , குடை என்னும் இருவகைக் 

கூத்து . 
முரலல் - ஒலித்தல் ; எடுத்தலோசை ; கலப் 

முருகியம் - குறிஞ்சி நிலத்தில் முருகனுக்குரிய 
போசை . 

வெறியாட்டுப் பறை . 
முரலி - காண்க : முரளி . 

முருகு - இளமை ; முருகன் ; மணம் ; அழகு ; 
முரலுதல் - ஒலித்தல் ; கதறுதல் ; பாடுதல் . 

தெய்வத்தன்மை ; வெறியாட்டு ; வேள்வி ; 
முரவம் - பறைவகை ; முழக்கம் . 

திருவிழா ; பூத்தட்டு ; தேன் ; கள் ; எலுமிச்சை ; 
முரவு - முரிவு ; பறைவகை . 

எழுச்சி ; காண்க : அகில் ; திருமுருகாற்றுப் 
முரவை - அரிசியிலுள்ள வரி . 

படை ; விறகு ; காதணியுள் ஒன்று . 
முரள் - சிப்பிவகை . 

முருகேசன் - குமரக்கடவுள் . 
முரளி - வேய்ங்குழல் ; மூக்கால் ஊதுங் குழல் . 

முருகை ஒரு கல்வகை . 
முரற்கை - ஒலி ; கயிறு ; கலிப்பா ; தாளவகை . முருங்குதல் - அழிதல் ; முரிதல் ; அடங்கியெரி 
முரற்சி - ஒலி ; பாட்டு ; கயிறு . 

தல் . 
முரற்றுதல் - ஒலித்தல் ; கதறுதல் . 

முருங்கை - ஒரு மரவகை , 
முரற்றுமம் - குடம் . 

முருட்டுகையர் - அடங்கா ஒழுக்கமுள்ளவர் . 
முரன் றுபாடுதல் - ஆலாபனஞ் செய்தல் . 

முருட்டுத்தன்மை - ஆராயாது செய்யுங் குணம் . 
முராந்தகன் , முரன் என்எற அசுரனைக் முருடன் - மூடன் ; முன்பின் யோசனையில்லாத 
முராரி கொன்ற திருமால் . 

வன் ; பிடிவாதமுள்ளவன் ; வேடன் ; நாகரிக 
முரி - துண்டு ; நொய்யரிசி ; முழுதிற் குறை மற்றவன் . 
வானது ; சிதைவு ; வளைவு ; இசைப்பாவில் | முருடு - கரடுமுரடு ; பிடிவாதம் ; கொடுமை ; 
இறுதிப்பகுதி ; நாடகத்தமிழின் இறுதியில் 

மரக்கணு ; வெட்டிய மரத்தினடி , விறகு ; மரக் 
வருஞ் சுரிதகம் ; பத்திரம் . 

கட்டை பறைப்பொது மத்தள வகை ; 
முரிகம் - மயிர்ப்படாம் . 

பத்தல் ; பருமை ; பெருங்குறடு . 
முரித்தல் - ஒடித்தல் ; அழித்தல் ; தோல்வியுறச் முருந்தம் - இளந்தளிர் . 
செய்தல் ; நடத்துதல் . 

முருந்தன் - திறமையுள்ளவன் ; விளக்கமானவன் . 


- 


} 


முருந்து - இறகின் அடிக்குருத்து ; மயிலிறகின் முழங்கால் சிப்பி 
- சேர்க்கும் எலும்புப்பூட்டின் 
முருந்து 


897 


முழுகிக்கிடத்தல் 


இனங் 


காலையும் தொடையையும் 
அடிக்குருத்து ; தென்னை முதலியவற்றின் முழங்கால்சில் 
அடி வெண்குருத்து ; கொழுந்து ; இளந்தளிர் ; // மேற்பாகம் . 
வேரின் மேல் தண்டு ; குருத்தெலும்பு ; எலும்பு ; | முழங்கால்வாதம் - கீல்பிடிப்பு . 
வெண்மை ; முத்து ; பூவின் தாள் . 

முழங்குதல் - பெரிதொலித்தல் ; பலருமறியக் 
முரைசு காண்க : முரசு . 

கூறப்படுதல் . 
முல்லை - ஒரு பூக்கொடிவகை ; காட்டு மல்லிகைச் 

முழங்கை - கையில் மணிக்கட்டுக்கும் தோளுக்கும் 
செடி ; காண்க : ஊசிமல்லிகை ; காடும் காடு 

இடையிலுள்ள பாகம் ; கையின் மேற்பாகமும் 
சார்ந்த இடமும் ; முல்லை நிலப் பண்வகை ; 

அதன் கீழ்ப்பாகமும் கூடுமிடம் . 
சாதாரிப்பண் ; உரிப்பொருளில் 

- காண்க : முழங்கால் . 

முழந்து 
இருத்தல் ; கற்பு ; சிறப்பியல்பு ; வெற்றி ; 

முழம் - இருசாண் கொண்டதான முழங்கை நீள 
முல்லைப்பாட்டு ; முல்லைக்குழல் . 

அளவு . 
முல்லைக்காரன் - குத்தகைக்காரன் ; பண்ணை 

முழம் போடுதல் - கையால் 
வேலை பார்ப்பவன் . 

முழவளவாக அளத் 

தல் ; ஆழம்பார்த்தல் ; பொருந்தாப் பொய் 
முல்லைக்குழல் - முல்லைக்கொடியால் அமைத்த 

பேசுதல் . 
வளையத்தை வாயினிடத்தே செறித்த இசைக் 

முழல் - கழற்சிக்கொடி . 
குழல் . 

முழவம் - முரசு ; குடமுழா . 
முல்லைச்சூட்டு - கற்பிற்கறிகுறியாகத் தலையில் 

முழவு - மத்தளம் ; காண்க : முழவம் ; பால் கறத் 
அணியும் முல்லைப்பூவாலாகிய மாலை . 

தற்குரிய பாண்டம் ; பாண்டம் முதலியன 
முல்லையர் - முல்லை நில மக்கள் . 

வார்ப்பதற்குரிய கரு . 
முல்லையாழ்த்திறம் - செவ்வழிப்பண்ணினம் . முழவுக்கனி - பலாப்பழம் . 
முல்லையாளர் - காண்க : முல்லையர் .. 

முழவுமண் - கருக்கட்டுங் 

களிமண் ; இனிது 
முலாம் - பொன்வெள்ளிப் பூச்சு . 

ஒலிக்க முழவில் வாய்ப்பூச்சிடும் கரிய சாந்து . 
முலை - கொங்கை , தனம் ; பாலூட்டு 

முழவுமேளம் - பறைவகை , முழவு முதலிய கருவி 
களின் உடலில் பாலுண்டாகும் இடம் . 

களின் கூட்டம் . 
முலைக்கச்சு - இரவிக்கை . 

முழா - முரசு ; குடமுழா ; தம்பட்டம் . 
முலைக்கடுப்பு - பால் அதிகம் தங்குவதால் 
தனத்தில் உண்டாகும் வலி . 

முழால் - தழுவுகை . 
, 

முழாள் - வயதுவந்த வேலையாள் . 

முழி - விழி ; எலும்புப்பூட்டு . 
முலைக்கால் - முலை ; ஆட்டுக்கல் .. 

முழித்தல் - விழித்தல் . 
முலைக்கோள் - முலைப்பால் உண்ணுகை . முழிதல் - உமிழ்தல் . 
முலைத்தாய் - ஐவகைத் தாயருள் குழந்தைக்குப் முழு - எல்லாம் ; பருத்த . 
பால் கொடுப்பவள் . 

முழுக்க - முழுதும் . 
முலைப்பால் - தாய்ப்பால் . 

முழுக்காட்டுதல் - நீராட்டுவித்தல் . 
முலைமுகம் - காண்க : முலைக்காம்பு ; முலை . முழுக்காடுதல் - நீராடுதல் . 
முலைவிலை மணமகன் மணமகளுக்காகக் முழுக்காப்பு - ஆலயங்களில் தெய்வத்திருமேனி 
கொடுக்கும் பரிசப்பணம் . 

மீது சந்தனம் அப்பி அலங்கரிக்குஞ் சடங்கு . 
முலைவெடிப்பு - முலைக்காம்பு புண்படுகை . முழுக்காளி - முத்துக்குளிப்பவன் ; ஒருவன் இறந் 
முழக்கம் - பேரொலி , ஆரவாரம் . 

தால் 

அவன்பொருட்டு நீராடவேண்டிய 
முழக்கு - ஒலி . 

நெருங்கிய உறவினன் . 
முழக்குதல் - ஒலிப்பித்தல் ; விளம்பரம் பெறச் | முழுக்கு - நீராடல் ; மாதவிடாய் . 
செய்தல் . 

முழுக்குதல் - அமிழ்த்துதல் . 
முழக்கோல் - அளவுகோல் ; எட்டு முழங்கொண்ட | முழுக்குழவி - முதுகன்று . 
அளவுகோல் . 

முழுக - முழுவதும் . 
முழங்கால் - முழங்கால் மூட்டுக்கும் கணுக்காலுக் முழுகாமலிருத்தல் - கருவுறல் . 
கும் இடையிலுள்ள உறுப்பு ; தொடையும் முழுகிக்கிடத்தல் - முழுவதும் முடங்கிக்கிடத் 
காலும் சேருமிடம் . 

தல் ; ஈடுபட்டிருத்தல் ; நீரிலாழ்தல் . 


முழாசு - சுடர் . 


முலைக் காட்ட } - முலையின் நுனிப்பகுதி . 


113 


முழுகிப்போதல் 


898 


முள்ளுமுருங்கை 


விடாது 


முழுகிப்போதல் - அமிழ்தல் ; அடியோடு கெடு முழுமூச்சு 

முழுமூச்சு - விடாத் தீர்மானம் ; மூச்சுத் 
தல் ; சொத்து மீட்கமுடியாதபடி கடனுள் திணறுகை ; முழு வலுவுடன் செய்யும் முயற்சி . 
அமிழ்ந்துபோதல் . 

முழுமை 

எல்லாம் ; பருமை . 
முழுகுதல் - நீராடுதல் ; அழுந்தியிருத்தல் ; முழுவதும் - முழுமையும் . 
அமிழ்ந்துபோதல் ; மாதவிடாய் அடைதல் ; | முழுவல் - நீர்ப்பறவை வகை ; 
சொத்து மீட்கமுடியாமல் கடனுள் அமிழ்ந்து தொடர்ந்த அன்பு . 
போதல் . 

முழுவலயம் - முழுவட்டம் ; வெற்றி . 
முழுங்குதல் - விழுங்குதல் . 

முழுவலி - நிறைந்த வலிமை ; முழுவலுவுடைய 
முழுச்சோம்பேறி - அதிகச் சோம்பலுள்ளவன் ( ள் ) . வர் . 
முழுசு - காண்க : முழுது . 

முழுவாசி - முழுமை ; முற்றின நென்மணி ; 
முழுசுதல் - உட்பு குதல் ; நெருங்கிப்போதல் ; பெரும்பகுதியும் . 
முட்டுதல் . 

முழுவுதல் - முத்தமிடுதல் . 
முழுத்த - முதிர்ச்சிபெற்ற ; முழுதும் . 

முழுவென்பு - எலும்புக்கூடு . 
முழுத்தம் - காண்க : முகூர்த்தம் . 

முழை - மலைக்குகை ; துடுப்பு . 
முழுத்துதல் - காண்க : முழுத்துவித்தல் . 

முழைஞ்சு - மலைக்குகை ; துளை , 
முழுத்தும் - காண்க : முழுதும் . 

முழைத்தல் - துளைத்தல் ; எழுத்தில்லா வோசை ; 
முழுத்துவித்தல் - அமிழ்த்தல் . 

எழுத்தில்லா மொழி . 
முழுத்தொகை - மொத்தம் ; வட்டியுடன்கூடிய முழைதல் - நுழைதல் . 
தொகை . 

முள் - மரஞ்செடிகளில் கூர்மையுடையதாய்ச் 
முழுது - எல்லாம் ; முற்றும் . 

சிறுகுச்சிபோற் காணப்படும் பகுதி ; குத்தக் 
முழுதும் - மிச்சமின்றி . 

கூடிய கூர்மையுடைய பொருள் ; தாற்றுக் 
முழுதும்பாவம் - அபாவம் நான்கனுள் முழுது 

கோல் ; கடிவாளம் ; இறகினடி ; முள்வடிவாகச் 
மின்மை . 

செய்யப்பட்ட கருவி ; துலாக்கோலின் நடுவில் 
முழுதொருங்குணர்ந்தோன் - அருகன் ; 

சமனிலையைக் காட்டும் ஊசி ; கடிகாரத்தில் 

கடவுள் ; 
சிவபிரான் . 

காலத்தைக் காட்டும் ஊசி ; கூர்மை ; நுண்மை ; 

புறாவின் ஆண்குறி . 
முழுதோன் - கடவுள் . 

முள்காத்தல் - குந்தியிருத்தல் . 
முழுந்து - எல்லாம் . 

முள்குதல் - முயங்கு தல் ; உட்செல்லுதல் . 
முழுநாள் - ஓர் இராசிக்குள்ளேயே 

முழுதும் 

முள்மகிழ் - ஒரு மரவகை . 
அமையும் நட்சத்திரம் . 
முழுநெறி - இதழொடிக்கப்படாத 

முள் முருங்கை - ஒரு மரவகை . 
முழுப் பூ ; 

முள்வறையன் - மரத்தை அரிக்கும் கறையான் , 
புறவிதழொடிக்கப்பட்ட முழுப் பூ . 
முழுநோக்கு - ஒரு 

முள்வாங்கி - முள்ளெடுக்குங் கருவி . 
கோள் முழுப் பலத்தோடு 
நோக்குகை . 

முள்வாயன் - ஒரு மரவகை . 

முள்வேலி - முள்ளாலான அடைப்பு ; முட்களை 
முழுப்பங்கு - நிலத்துரிமையில் உட்பிரிவில்லாத 
தனிப் பங்கு . 

யுடைய இரும்புக்கம்பியாலான வேலி . 

முள்ளங்கி - செடிவகை . 
முழுப்புளுகன் - பெரும் பொய்யன் . 

முள்ளடிக்கூலி - துப்பறிவதற்குரிய கூலி . 
முழுப்பொய் - பெரும்பொய் . 

முள்ளந்தண்டு - முதுகிலுள்ள நடு எலும்பு . 
முழுப்பொருள் - கடவுள் . 

முள்ளந்தண்டுக்கொடி - முள்ளந்தண்டிற்குள் 
முழுமக்கள் - அறிவிலார் . 

அமைந்த நரம்புச்சவ்வு . 
முழுமகன் - அறிவிலான் . 

முள்ளம்பன்றி - முள் அடர்ந்துள்ள பன்றிவகை . 
முழுமணி - துளையிடாத மணி ; குற்றமற்ற 

முள்ளி - முட்செடிவகை ; கத்தரிவகை ; 
இரத்தினம் . 

மரு 

தோன்றி ; காண்க : 
முழுமதி - நிறைநிலா . 

தாழை ; கள் ; வற்றிய 

பொருள் . 
முழுமன் - அறிவிலான் ; அரைக்கும்போது சிதை 

முள்ளிப்பூ - வரிக்கூத்துவகை . 
யாது விழும் முழுத் தானியம் . 
முழுமனை 2400 சதுர அடிகொண்ட 

நிலப் முள்ளிலவு 
பகுதி . 

முள்ளுப்போடுதல் - இடையூறு செய்தல் ; முள் 
முழுமுதல் - கடவுள் ; அடிமரம் .. 

வேலி போடுதல் . 
முழுமுற்றும் - காண்க : முழுதும் . 

முள்ளுமுருங்கை - காண்க : முள் முருங்கை . 


முள்ளிலவம், } - இலவுவகை 


முள்ளெலும்பு 


899 


முற்பாடு 


வகை 


பெரிய தடி ! 


. 


முள்ளெலும்பு - முள்ளந்தண்டின் எலும்பு ; முளைத்திங்கள் - பிறைச்சந்திரன் . 
முதுகெலும்பு . 

முளைதெளித்தல் - மங்கல நிகழ்ச்சிகளின் போது 
முளரி - தாமரை ; 

பதுமம் என்னும் ஒரு 

பாலிகைகளில் ஒன்பது வகைக் கூலம் விதைத் 
பேரெண் ; பிரமலோகம் ; முட்செடி ; காடு ; தல் ; முளைத்த விதையை வயலில் இடுதல் . 
முள்ளுள்ள கள்ளி ; விறகு ; சமிதை ; நெருப்பு ; முளைப்பாலிகை - மங்கல நிகழ்ச்சிகளில் ஒன்பது 
கடைக்கொள்ளி ; காய்ச்சல் ; நுண்மை . 

வகைத் தானியத்தை முளைக்கவைத்த 
முளரிப்பகை - தாமரைக்குப் பகையாகிய மட்பாண்டம் . 
சந்திரன் . 

முளையடித்தல் - முளையையடித்து உட்செலுத்து 
முளரிப்பாவை - காண்க : மலர்மகள் . 

தல் ; ஆப்பறைதல் ; நாணயத்தில் முத்திரை 
முளரியான் - காண்க : மலர்மிசை யோன் . 

பதித்தல் . 
முளவு - முள்ளம்பன்றி ; முட்கோல் . 

முளையரில் - மூங்கில் தூறு . 
முளா - முள்ளம்பன்றி ; செடிவகை . 

முளையாணி - கதவு நிற்கும் இரும்பு ; தாழ்ப்பாள் 
முளி - உலர்ச்சி ; வாட்டம் ; வற்றிய பொருள் ; விழும் இரும்புக்கூடு . 
உடல்மூட்டு ; மரக்கணு ; கணுக்கால் ; மர முளையான் - சிறுகுழந்தை . 

முற்கட்டு - பாட்டின் தொடக்கத்திலுள்ள 
முளித்தல் - உலர் தல் ; வறளுதல் ; காய்தல் . 

எடுப்பு . 
முளிதல் - வேதல் ; உலர்தல் ; கெடுதல் ; முற்று முற்கந்தெரித்தல் - பல்லி சொல்லுதல் ; நாவாற் 
தல் ; தோய்தல் . 

கொட்டுதல் ; சம்மதமின்மைக் குறிப்பாகச் 
முளை - வித்தினின்று வெளிவருவது ; இளமை ; சத்தங்காட்டுதல் . 
மரக்கன்று ; காண்க : முளையான் ; மூங்கில் ; | முற்கம் - பல்லி செய்யும் ஒலி ; நாவாற் கொட்டும் 
மகன் ; புண்முளை ; தண்டாயுதம் ; மூலமுளை ; ஒலி ; பச்சைப்பயறு ; அவரை , துவரை 
குறுந்தறி ; திரிகையின் கைப்பிடி ; பிளப்பில் 

முதலியன . 
அடிக்க உதவும் கூருடைய சிறு மரத்துண்டு ; முற்கரம் - ஒரு படைக்கலவகை ; 
கதவு முதலியவற்றின் குடுமி ; முனை . 

சம்மட்டி . 
முளைக்கட்டுதல் - செம்மண்கொண்டு 

துவரை 

முற்கரவன் - குபேரன் . 
யைப் பதப்படுத்துதல் . 

முற்கான்னம் - பருப்புச்சோறு . 
முளைக்காற்கோதை - நெல் முளைகளால் 

முற்கு - எழுத்தாகா ஒலி , நாவாற் கொட்டும் 
தொடுக்கப்பட்ட மாலை . 

ஒலி . 
முளைக்கீரை - ஒரு கீரைவகை . 

முற்குளம் - பூராடநாள் . 
முளைக்குச்சி - நுகத்திற் செருகுங் கோல் . 

முற்கூறு - முற்பகுதி ; தொடக்கம் . 
முளைக்குடம் - பாலிகைக்குடம் . 
முளைக்கொட்டு - கரகமெடுத்தல் முதலிய விழா முற்சனி - மகநாள் . 

முற்கொழுங்கால் - பூரட்டாதிநாள் . 
இறுதியில் மகளிர் பாலிகையை எடுத்துக் 

முற்சீர் - காண்க : முதற்சீர் . 
கொண்டுபோய் நீரில்விடுஞ் சடங்கு ; மகளிர் 

முற்பக்கம் - முன்பகுதி ; சாந்திரமான மாதத்தின் 
ஆடுங் கும்மிக்கூத்துவகை . 

முற்பகுதியான வளர்பிறை . 
முளைக்கோல் - குத்தி நாட்டிய கோல் . 

முற்பகல் - பகற்பொழுதின் முற்பகுதி ; முன் 
முளைகட்டல் - திருமணம் முதலியவற்றில் 

னாள் ; முற்காலம் . 
ஒன்பதுவகைக் கூலங்களைப் பாலிகைகளில் 

முற்படர்தல் - முன்னே செல்லுதல் ; மேம்படுதல் .. 
விதைக்கும் ஒரு நற்சடங்கு . 

முற்படுதல் - முந்துதல் ; முன் அமைதல் ; எதிர்ப் 
முளைகட்டுதல் - காண்க : முளைக்கட்டுதல் . 

படுதல் . 
முளைத்தண்ணீர் - நெல்முளைக்குப் பாய்ச்சிய 
நீர் ; முளை கிளம்பியதும் வயலினின்று வடிக் முற்பவம் - முற்பிறப்பு : பழைய பாவம் ; முற் 

முற்பணம் 

காண்க : முன்பணம் . 
கும் நீர் . 
முளைத்தல் - முளை முதலியன தோன்றுதல் ; 

பிறப்பின் பாவம் ; இப் பிறவியில் முன்செய்த 
உதித்தல் . 

பாவம் . 
முளைத்தாலி - கழுத்தணியிற் கோக்கும் முளை 

முற்பனி - காண்க ! முன்பனி . 
போன்ற பொன்னணிகலன் . 

முற்பா - நால்வகைப் பாவினுள் முதலாவதாகிய 
முளைத்தானியம் - ஒன்பது வகைக் கூலம் ; 

வெண்பா . 
நனைத்து முளையுண்டானபின் உலர்த்தி முற்பாடன் - முற்பட்டவன் . 
வறுத்த தானியம் . 

முற்பாடு - முன்னிடுகை ; முன்னிடம் . 


முற்பால் 


900 


முறிசெய்தல் 


முற்பால் - காண்க : முன்பு . 

முற்றுணர்வு - காண்க : முற்றுமுணர்தல் . 
முற்பாற்கிழமை - பழமையான நட்புரிமை . முற்றுத்தொடை - அளவடி நான்கு சீர்க்கண்ணும் 
முற்பிறப்பு - முற்பிறவி . 

மோனை முதலாயின வரத் தொடுப்பது . 
முற்பூண் - தாலி . 

முற்றுதல் - முதிர்தல் ; முழுவளர்ச்சி பெறுதல் ; 
முற்பெரியான் - பிரமன் . 

முதுமையாதல் ; பெருகுதல் ; வைரங்கொள்ளு 
முற்போக்கு - முன்னேற்றம் . 

தல் ; தங்குதல் ; நிறைவேறுதல் ; முடிதல் ; 
முற்ற - முழுதும் ; மிகவும் . 

இறத்தல் ; போலுதல் ; செய்து முடித்தல் ; 
முற்றகப்படுதல் - முற்றுகையில் அகப்படுதல் . அழித்தல் ; சூழ்தல் ; வளைத்தல் ; அடைதல் ; 
முற்றத்துறத்தல் - முழுதும் துறத்தல் . 

மேற்கொள்ளுதல் ; தேர்தல் . 
முற்றம் - வீட்டின் முன்பக்கம் ; தொட்டிமுற்றம் ; | முற்றுப்பெறுதல் - முடிவடைதல் . 
பரப்பு ; ஊரின் வெளியிடம் . 

முற்றும் - எல்லாம் ; முழுதும் ; முடிவு . 
முற்றல் - முதிர்ச்சி ; முற்றியது ; வைரங் முற்றுமடக்கு - ஒரு செய்யுளின் முதலடி முழுதும் 
கொள்ளல் ; முற்றிய காய் ; முடிதல் ; திண்மை ; பின் மூன்றடிகளாக மடங்கிவரும் சொல்லணி 
மூப்பு ; முற்று தல் ; வளைவு ; வெறுத்தல் . 

வகை . 
முற்றவிடுதல் - முதிரவிடுதல் ; காண்க : 

காண்க : முற்றத் முற்றுமுணர்தல் - எல்லாம் அறியுந் தன்மை . 
துறத்தல் . 

முற்றுருவகம் - உறுப்பும் உறுப்பியும் முற்றும் 
முற்றவும் - காண்க ! முற்றிலும் . 

உருவகஞ் செய்யப்படும் அணி . 
முற்றவை - அறிவுமுதிர்ந்தோர் கூடிய அவை ; 

முற்றுவிடுத்தல் - முற்றுகை நீக்குவித்தல் . 
பாட்டி . 

முற்றுவினை - வினைமுற்று . 
முற்றவெளி - வெளியிடம் . 

முற்றூட்டு - முழு உரிமையாக்கப்பட்ட இறையிலி 
முற்றளபெடை - அடியின் எல்லாச் சீர்க்கண்ணும் 

நிலம் . 
அளபெடை வரத் தொடுப்பது . 

முற்றெ துகை - எல்லாச் சீர்க்கண்ணும் எதுகை 
முற்றறிவன் - எல்லாமறிந்தவனான கடவுள் . 

வரத் தொடுப்பது . 
முற்றறிவு - எல்லாவற்றையும் அறியும் அறிவு .. 

முற்றை - முன்பு . 
முற்றன் - முழுமையன் . 

முற்றொப்பு - முழுதுமொத்திருக்கை . 
முற்றாமை - முடிவுபெறாமை ; இயலாமை . 

முறக்கன்னன் - முறம் போன்ற காதுடையவ 
முற்றாய்தம் - தனது 

மாத்திரையில் குறையாத னாகிய கணபதி . 
ஆய்தவெழுத்து . 

முறண்டு - காண்க : முரண்டு . 
முற்றாவுரு - குறை உரு . 

முறம் - தானியம் முதலியவற்றைப் புடைக்க 
முற்றிக்கை - கோட்டை முதலியவற்றை 

உதவுங் கருவி ; விசாகநாள் . 
முற்றுகையிடுதல் ; நெருக்கடி . 
முற்றித்தல் - முடித்தல் . 

முறமுறத்தல் - தூய்மையாயிருத்தல் ; முறுமுறுப் 

பாதல் . 
முற்றிமை - முதிர்ந்த அறிவு . 
முற்றியலிகரம் - தனது மாத்திரையில் குன்றாத முறி - துண்டு; பாதி ; பத்திரம் ; ஓலையில் எழுதிய 

முறமுறப்பு - தூய்மை ; முறுமுறுப்பு . 
இகரம் . 
முற்றியலுகரம் - தனது மாத்திரையிற் குறையாத 

பற்றுச்சீட்டு ; துணி ; முருட்டுத்துணி ; தளிர் ; 
உகரம் . 

கொழுந்திலை ; இலை ; சேரி ; அறை ; மூலை 
முற்றியார் - முற்றுகைசெய்தவர் . 

யிடம் ; சூலைநோய்வகை ; உயர்ந்த வெண் 

கலம் . 
முற்றியைபு - அடியின் எல்லாச் சீர்க்கண்ணும் 
இயைபு வரத் தொடுப்பது . 

முறிக்கட்டி - உயர்ந்த வெண்கலம் . 
முற்றில் - சிறுமுறம் ; விசாகநாள் ; வீட்டுள் 

முறிக்கலைச்சுருக்கு - துறவியின் முக்கோலிற் 
முன்னிடம் ; சிப்பிவகை . 

சுருக்கிக் கட்டிய சிறுதுணி . 
முற்றிலும் - முழுதும் . 

முறிகரை - இடிந்த கரை . 
முற்று - முழுமை ; முழுமையானது ; முதிர்ச்சி ; 

முதிர்ச்சி ; | முறிகுளம் - கரை உடைந்த குளம் ; வடிகால் நீர் 
முடிவு ; வினைமுற்று ; காண்க : முற்றுகை . 

தேங்குங் குளம் ; பூராடநாள் . 
முற்றுகரம் - காண்க : முற்றியலுகரம் . 

முறிச்சல் - முறிகை ; குறைவு . 
முற்றுகை - கோட்டை முதலியவற்றை முறிச்சி - அடிமைப்பெண் . 
வளைக்கை ; சூழுகை ; நிறைவேற்றுகை ; | முறிச்சீட்டு - உடன்படிக்கைச் சீட்டு ; அடிமை 
நெருக்கடி . 

யோலை . 
முற்றுச்சொல் - வினைமுற்றாகிய சொல் . முறிசெய்தல் - அடிமையாக்குதல் . 


முறித்தல் 


901 


முறைமை 


முறித்தல் - ஒடித்தல் ; கீறுதல் ; நிறுத்திவிடுதல் ; முறுமுறுத்தல் - காண்க : முணுமுணுத்தல் . 
தன்மை மாற்றுதல் ; நெசவுத்தறியில் உண்டை முறுவஞ்சி - முத்து . 
மறித்தல் . 

முறுவல் - பல் ; புன்னகை ; மகிழ்ச்சி ; செடிவகை ; 
முறிதல் - ஒடிதல் ; தோல்வியுறல் ; குலை தல் ; இறந்தொழிந்த நாடகத்தமிழ் நூல்களுள் 
நிலை கெடுதல் ; அழிதல் ; 

அழிதல் ; தன்மைமாறுதல் ; ஒன்று . 
தப்புதல் ; துளிர்த்தல் ; பயனில தாதல் ; அருள் முறுவலித்தல் - புன்னகை செய்தல் . 
மாறுதல் . 

முறை - நீதி ; அடைவு ; நியமம் ; ஆள் மாறிமாறி 
முறிப்பத்திரம் - காண்க : முறிச்சீட்டு . 

வேலைசெய்யும் நியமம் ; தடவை ; பிறப்பு ; 
முறிப்பு - கடுமை ; மாற்றுமருந்து : செருக்கு ; 

ஒழுக்கம் ; உறவு ; உறவுமுறைப் பெயர் ; அரச 
காண்க : முரிப்பு ; நட்புமாறுகை . 

நீதி ; பழைமை ; ஊழ் ; கூட்டு ; நூல் ; தன்மை ; 
முறியடித்தல் - தோல்வியுறச்செய்தல் . 

காண்க : முறையீடு ; கற்பு . 
முறியல் - காண்க : முறிவு . 

முறைக்காய்ச்சல் - ஒன்றுவிட் டொருநாள் வருஞ் 

சுரம் . 
முறியன் ஆணடிமை ; பயிரில் 

காணும் ஒரு 

முறைக்காரன் , 
நோய்வகை . 

வேலை 
முறைப்படி 

பார்ப் 

போன் ; காண்க : 
முறியெழுதுதல் - பத்திரமெழுதுதல் . 

பிள்ளை ; கோயில் முதலியவற்றில் வேலை 
முறிவு - முறிகை ; பிளப்பு ; பிணக்கம் ; மாற்று 

செய்யும் உரிமையுடையவன் . 
மருந்து ! எலும்பு ஒடிகை ; வைரக் குற்றவகை . 

முறைகேடு - நீதித்தவறு ; தகுதியற்ற செயல் ; 
முறிவுமருந்து - மாற்றுமருந்து . 

ஒழுங்கின்மை ; தீ நடத்தை . 
முறுக்கடித்தல் - மறுத்தல் . 

முறைசிறத்தல் - ஒன்று ஒன்றனிற் சிறந்து வருதல் . 
முறுக்கவிழ்தல் அரும்பு மலர்தல் ; காண்க : 

முறை செய்தல் - அரசநீதி அளித்தல் ; ஒறுத்தல் . 
முறுக்காறுதல் . 

முறைசெய்வோர் - கட்டளை நிறைவேற்றும் 
முறுக்காணி - வீணை முதலியவற்றின் நரம் 

ஏவலாளர் . 
பினை இறுக்கும் கருவி . 

முறைத்தல் - ஏற விழித்துப் பார்த்தல் ; செருக் 
முறுக்காறுதல் - கயிற்றின் புரி ஒருநிலைப்பட்டு 

குறுதல் ; நெறித்து நிமிர்தல் . 
நேராதல் . 

முறைத்துப்பார்த்தல் - ஏற விழித்து நோக்குதல் ; 
முறுக்கிக்கொள்ளுதல் - கயிறு முதலியன திரித் 

செருக்குறுதல் ; குதிரை முதலியன வெருண்டு 
தல் ; திருக்குதல் ; ஒடித்தல் ; வெற்றிலை 

நோக்குதல் . 
உண்ணுதல் . 

முறைநிலைப்பெயர் - காண்க : முறைப்பெயர் . 
முறுக்கிவிடுதல் - சுற்றிவிடுதல் ; திருகிவிடுதல் ; 

முறை நீர் - நீர்ப்பற்றாக்குறைக் காலத்தில் 
தூண்டிவிடுதல் ; பகையுண்டாக்குதல் . 

வயலுக்கு முறைப்படி விடப்படும் பாசனநீர் . 
முறுக்கு - திரிக்கை ; திருகாணியின் சுற்று ; மாறு 

முறைப்படுதல் - அடைவுபடுதல் ; முறையிடுதல் . 
பாடு ; செருக்கு ; மிடுக்கு ; அரும்புத்தன்மை ; 
மாவினாற் செய்த பலகாரவகை ; 

முறைப்பாடு - நீதி வேண்டிக் குறை கூறுதல் : 
வலிப்பு ; 

அரசிறை . 
கடுமை ; நெறிப்பு ; நூலுருண்டை . 

முறைப்பு - விறைப்பு ; செருக்கு ; விலையேற்றம் . 
முறுக்குடைத்தல் - காண்க : முறுக்குவாங்குதல் . 

முறைப்பெண் - ஒருவனை மணம்புரியும் உறவு 
முறுக்குதல் - காண்க : முறுக்கிக்கொள்ளுதல் ; 
சுழற்றுதல் ; மாறுபடுதல் ; செருக்குதல் ; சினத் முறைப்பெயர் - உறவுமுறை காட்டும் 

முறையுள்ள அத்தை அல்லது அம்மான் மகள் . 

பெயர்ச் 
தல் ; கைகால்களைப் பிசைந்து தேய்த்தல் . 

சொல் . 
முறுக்குப்பண்ணுதல் - செருக்குக் காட்டு தல் . 

முறைமயக்கி - காண்க : குப்பைமேனி . 
முறுக்கு மீசை - முறுக்கிவிட்ட மீசை . 

முறைமயக்கு - ஒழுங்கின்மை . 
முறுக்கு வாங்குதல் - புரிநெகிழ்த்துதல் ; உடற் 

முறைமாப்பிள்ளை - ஒருத்தியை மணம்புரியும் 
கட்டுவிடுதல் . 

உறவுமுறையுள்ள அத்தை அல்லது அம்மான் 
முறுகல் - காய்ந்து கரிந்தது . 

மகன் . 
முறுகு - திண்மை . 

முறைமாறுதல் - ஒழுங்குதப்பி வருதல் ; முறைப் 
முறு குகொளுந்துதல் - வலிமைபெறுதல் . 

படி தண்ணீர் பாய்ச்சுதல் ; சாதி வழக்கத்திற்கு 
முறுகுதல் - திருகுதல் ; விரைதல் ; முதிர்தல் ; மாறாக மணம் புரிதல் . 
மிகுதல் ; கடுமையாதல் ; காந்திப்போதல் ; முறை முதற்கட்டில் - அரியணை 
மீறுதல் ; செருக்குதல் . 

முறைமை - உரிமை ; ஒழுக்கம் ; அடைவு ; உறவு ; 
முறுகுநெய் - பதங்கெடக் காய்ந்த நெய் . 

அரசநீதி ; ஊழ் ; தன்மை . 


- 


முறையிடுதல் 


902 


முன்னவிலக்கு 


முறையிடுதல் - குறை சொல்லிக்கொள்ளுதல் . இரண்டாம் மொழிக்கண்ணே பொருள் சிறந்து 
முறையிலார் - கீழ்மக்கள் . 

நிற்கை . 
முறையின்வைப்பு - நூலழகு பத்தனுள் எடுத்துக் முன்வளம் - தோணியின் முன்பக்கம் ; முன்னிடம் . 
கொண்ட பொருள்களை வரிசைப்படி முன்வாய் - வாயின் முன்பக்கம் ; உதடு ; பொலி 
வைப்பது . 

தூற்றுவதில் காற்றுக்கு எதிர்ப்பக்கம் . 
முறையீடு - நீதிவேண்டிக் குறையிரக்கை . 

முன்றாதை - பாட்டன் . 
முறையுளி - நியமப்படி . 

முன்றாய் - பாட்டி . 
முறையோர் - காண்க : முறைசெய்வோர் . 

முன்றானை - சீலைத்தலைப்பு ; மேற்போர்வை . 
முறைவன் - சிவபிரான் ; பாகன் . 

முன்றானைவிரித்தல் - ஒருவனுக்குப் 

பெண்டா 
முன் - இடத்தால் முன் ; காலத்தால் முன் ; யிருத்தல் . 
உயர்ச்சி ; முதல் ; பழைமை ; ஏழனுருபு ; மனக் முன்றிணைமுதல்வன் - குல முன் னோருள் 
குறிப்பு ; காண்க : முன்றோன்றல் . 

முதல்வன் , 
முன்கட்டு - முன்னாலே கைமடித்துக் கட்டுதல் ; முன்றில் - வீட்டின் முன்னிடம் ; வெளியிடம் . 
வீட்டின் முன்பக்கம் . 

முன்றுறை - துறைமுகம் . 
முன்கடை - வீட்டுவாயில் . 

முன்றூதன் - சென்று அறிவிப்போன் . 
முன்குடுமி - தலையில் முன்பக்கமாக வைத்துக் முன்றோன்றல் - முன் பிறந்தவன் ; தமையன் . 
கொள்ளும் குடுமி . 

முன்னங்கால் - முன்பக்கத்துக் கால் ; முழங் 
முன்கை -- முன்னங்கை ; கைத்தலம் . 

காலின் முன்பக்கம் ; பாதத்தின் மேற்புறம் . 
முன்கோபம் - உடன் தோன்றுஞ் சினம் . 

முன்னங்கை - கையின் முன்பகுதி . 
முன்சொல் - பழமொழி . 

முன்னடி - வீட்டின் முகப்பிடம் ; அண்மை ; 
முன்பணம் - அச்சாரத்தொகை . 

விளிம்பு ; பாட்டின் முதலடி ; முன்பு ; கோயி 
முன்பன் - வலியுடையவன் ; தலைவன் ; நிதிச் லின் வாயிலிலுள்ள சிறுதேவதை . 
சீட்டை நடத்துபவன் . 

முன்னடிவிளக்கு - முன்னால் கொண்டுசெல்லும் 
இரவின் முற்பகுதியில் பனி கைவிளக்கு . 
முன்பனிப்பருவம் ) மிகுதியையுடைய மார்கழி முன்னடைப்பன் - அசைபோடாமற் செய்யும் 
தை மாதங்கள் . 

மாட்டுநோய்வகை . 
முன்பால் - முன்னாக . 

முன்னடையாளம் - முன்னறிகுறி . 
முன்பில் - இடத்தால் முன் ; காலத்தால் முன் ; | முன்னணி - தூசிப்படை . 
உயர்ச்சி ; முதல் ; பழைமை ; காண்க ! முன்னணிசு - தலைமுண்டாசுவகை . 
முன்றோன்றல் . 

முன்னணை - மாட்டுத் தொட்டி ; கொண்டி 
முன்பிற்படி - முன்போல . 

மாட்டுக்கு முன்னங்காலிற் கட்டுந் தளை ; 
முன்பிறந்தாள் - காண்க : முன்னவள் . 

அணைக்குமுன் தாற்காலிகமாகப் போடும் 
முன்பிறந்தான் - தமையன் . 

அணை ; முன்பிறந்த குழந்தை அல்லது கன்று . 
முன்பின் - முந்தியும் பிந்தியும் ; ஏறக்குறைய . முன்னதாக - முன்பு . 

பழைமை ; மெய் முன்னந்தம் - முன்பார்வை . 
முன்னால் 

முன்னந்தலை - நெற்றியிலிருந்து உச்சி வரை 
முன்புள்ளார் - பழைமைக் குடியினர் . 

யுள்ள தலைப்பாகம் . 
முன்புற்றை - காண்க : முன்பு . 

முன்னம் - முற்காலம் ; கருத்து ; மனம் ; குறிப்பு : 
முன்மடி - ஆடையின் மடியிற் செய்து கொள்ளும் இம் மொழி சொல்லுதற்கு உரியாரும் 

கேட்டற்கு உரியாரும் இன்னோரெனப் படிப் 
முன்மறம் - காண்க : முன்கோபம் . 

பார் அறியுமாறு செய்யப்படுவதாகிய செய்யு 
முன்மாதிரி - எடுத்துக்காட்டு . 

ளுறுப்பு ; அரிமா ; சீக்கிரிமரம் . 
முன்முறை - முற்பிறப்பு . 

முன்னர் - முன்பு ; முற்காலத்தில் . 
முன்மொழி - பழமொழி ; தொகைமொழியில் முன்னல் - நினைவு ; நெஞ்சு . 
இரண்டாவதாக வரும் மொழி . 

முன்னவள் - தமக்கை ; மூதேவி . 
முன்மொழிந்து கோடல் - உத்தி முப்பத்திரண் முன்னவன் - கடவுள் ; சிவபிரான் ; தமையன் .. 
டனுள் பின்னர் அடிக்கடி கூறவேண்டியவற்றை முன்னவிலக்கு - குறிப்பினால் ஒன்றனை மறுத்து 
முன்னர் எடுத்துக்கூறும் உத்திவகை . 

மேன்மை தோன்றச் சொல்லும் விலக்கணி 
முன்மொழிநிலையல் - தொகைமொழி யுள் 


} 


முன்பத்தை } - வின்பெருமை; மூனமைல் . 


பை . 


வகை . 


முன்னறிகுறி 


903 


முனீந்திரன் 


நூல் ; 


. 


- 


-- 


முன்னறிகுறி - பின்னிகழ்ச்சிக்கு அறிகுறியாக முன்னுறுபுணர்ச்சி - காண்க : இயற்கைப்புணர்ச்சி . 
முன்னிகழ்வது . 

முன்னூல் - முதனூல் ; பழைய 

மறை , 
முன்னன் - தமையன் . 

வேதம் . 
முன்னாடி - முன்னமே , முன்னதாக 

முன்னூற்கேள்வன் - கடவுள் . 
முன்னிட்டி - விலங்கிற்கு உணவிடுந் தொட்டி . முன்னெண்ணம் - முன்னிகழ்ச்சிபற்றிய நினைவு ; 
முன்னிடுதல் - நேரிடுதல் ; முந்துதல் ; சித்தமா முன்னாலோசனை . 
யிருத்தல் ; உதவியாதல் ; முன்வைத்தல் ; | முன்னெற்றி - நெற்றியின் மேற்பாகம் . 
எதிர்ப்படுதல் ; முன்போகவிடுதல் ; துணைக் முன்னே - முன்பு ; எதிரில் . 
கொள்ளுதல் ; நோக்கமாகக் கொள்ளுதல் . முன்னேர் - உழவில் முதலில் செல்லும் ஏர் . 
முன்னிருட்டு - முன்னிரவின் இருள் . 

முன்னேர்க்குண்டை - உழவில் முந்திச்செல்லும் 
முன்னிருப்பு - முன்னிலைமை ; மரபுவழி வந்த 

மரபுவழி வந்த ஏர் மாடு . 
உடைமை ; கையிருப்புத்தொகை ; 

கணக்கில் 

முன்னேரம் - இளம்பகல் ; விடியற்பொழுது ; 
முன்னேட்டிலிருந்து எடுத்தெழுதும் இருப்புத் அந்திவேளை . 
தாகை . 

முன்னேற்றம் , | 
முன்னிரை - பெருந்தொகை . 

வளர்ச்சியடைதல் ; முந்து தல் . 

முன்னேறுதல் 
முன்னிலவு - முன்னிரவின் நிலவு . 

முன்னை 

பழைமை ; அக்காள் ; அண்ணன் ; 
முன்னிலை முன்னிற்பவர் ; 

ன்னிற்பது ; 

முன்னை மரம் ; காண்க : பீநாறி . 
தன்மை முதலிய மூவிடங்களுள் ஒன்று ! | முன்னைக்கணம் - சென்றகாலம் . 
காரணம் ; சமூகம் ; முதன்மையானது ; வெளிப் முன்னையோர் - முன்னோர் ; பெரியோர் . 
படும் இடம் . 

முன்னைவினை - பழவினை . 
முன்னிலைக்காட்சி - இறைவனை அணித்துறக் முன்னோடி - முதல் வழிகாட்டி ; முன்மாதிரி ; 
காணுங் காட்சி . 

உளவுகாரன் . 
முன்னிலைப்படர்க்கை - முன்னிலைப் பொருளில் 

முன்னோர் - குலத்தலைவர் ; முற்பட்டோர் ; 
வழங்கும் படர்க்கைச்சொல் . 

பழங்குடியினர் ; அமைச்சர் . 
முன்னிலைப்பரவல் கடவுளை முன்னிலைப் 

முன்னோன் - விநாயகன் ; அருகன் ; கடவுள் ; 
படுத்திப் புகழ்தல் . 

குலத்தலைவன் ; தகப்பன் ; தமையன் . 
முன்னிலைப்பாடு - பிணைப்பொருள் . 

முனக்கம் - முணுமுணுக்கை ; புலப்பம் . 
முன்னிலைப்புறமொழி - முன்னிலையாரைப் 

னகர் - கயவர் . 
படர்க்கையில் வைத்துப் பேசுதல் . 
முன்னிலைப்பெயர் - முன்னிலையிடத்து 

முனகு - குற்றம் . 

வரும் 
பெயர்ச்சொல் . 

முனகுதல் , - 
முனங்குதல் 

- முணுமுணுத்தல் ; புலம்புதல் . 
முன்னிலையசை - முன்னிலையில் வழங்கும் 

முனாது - முன்னிடத்துள்ளது . முன்புள்ளது . 
அசைச்சொல் . 
முன்னிளவல் - முன் பிறந்தவன் ; தமையன் . 

வில் ; யானைக்கன்று ; பேய் ; முனிவன் ! 
முன்னீடு - முன்செல்லுகை ; 

புத்தன் ; அகத்தி மரம் . 

முன்னிடுகை ; 
தலைமை ; பொறுப்பாளி; பெண்டிர் காதணி ; முனித்துறை - சடங்கு .. 
முதல் அடைமானம் . 

முனிதல் - வெறுத்தல் ; சினங்கொள்ளுதல் . 
முன்னீர் - நிலத்துக்குமுன் தோன்றியதான கடல் . 

முனிந்துரை - காண்க : வெந்தயம் . 
முன்னுக்குவருதல் - வளர்ச்சியடைதல் . 

முனிமரபு - இறைமை ; தெய்வத்தன்மை . 
முன்னுதல் - கருதுதல் ; எதிர்ப்படுதல் ; அடைதல் ; | முனிமூத்திரம் - கல்லுப்பு . . 
அணுகுதல் ; பொருந்து தல் ; பின்பற்று தல் ; முனிமை - முனிவனுக்குரிய தன்மை . 
கிளர்தல் ; படர்ந்து செல்லுதல் ; முற்படுதல் ; | முனிவர் - இருடிகள் ; பதினெண்கணத்துள் ஒரு 
நிகழ்தல் . 

தொகுதியினர் . 
முன்னுரை - முகவுரை ; பழமொழி ; முன் முனிவரன் - முனிவருள் சிறந்தோன் . 
வரலாறு . 

முனிவன் - ஞானி ; கடவுள் .. 
முன்னுற - முன்பாக . 

முனிவு - சினம் ; வெறுப்பு ; களைப்பு ; வருத்தம் ; 
முன்னுறவுணர்தல் - தலைவிக்கு 
தலைவிக்கு முன்னுற்ற 

முயற்சி . 
களவு நிலையைத் தோழி அறிதலைக் கூறும் முனீந்திரன் - முனிவருள் சிறந்தவன் ; புத்தன் ; 
அகத்துறை . 

அருகன் . 


முன் 


முனி 


904 


மூகம் 


முனை 


முனை - நுனி ; 

பகை ; போர் ; போர்க்களம் ; | முனைமழுங்குதல் - கூர்மை கெடுதல் ; ஊக்கங் 
பகைப்புலம் ; வெறுப்பு ; தவம் ; துணிவு ; திரள் ; 

குன்றுதல் . 
முன் ; முகம் ; தலைமை ; கடலுள் செல்லும் 

முன்னிடம் ; 

முனைமுகம் - போர்க்களத்தின் 
நீண்டு கூரிய தரைப்பாகம் . 
முனைகுலைதல் - ஊக்கங்குறைதல் . 

போர்க்களம் ; போரின் தொடக்கம் . 
முனைஞர் - படைத்தலைவர் . 

முனைமேற்செல்லுதல் - பகைமேற் படையெடுத் 
முனைத்தல் - எதிர்த்தல் ; செயலில் முற்படுதல் ; 
மூண்டு நிற்றல் ; நிறை அதிகமாதல் . 

முனையிடம் - போர்க்களம் ; பாலை நிலத்தூர் . 
முனைதல் - பொருதல் ; ஊக்கங்கொள்ளுதல் ; 

முனையோர் - பகைவர் . 
மூண்டு நிற்றல் ; சினத்தல் ; வெறுத்தல் . 

முனைவன் - கடவுள் ;; முனிவன் ; தலைவன் ; 
முனைந்தோர் - காண்க : முனையோர் . 
மு 

புத்தன் ; அருகன் ; பகைவன் . 
பாசறை . 

முனைவு - வெறுப்பு ; அவாவின்மை ; சினம் . 


தல் . 


முனைப்புலம் } 


} - 


el 


வகை . 


கயிறு . 


துளை 


இடம் . 


வகை . 


மூ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ம் + ° ) ; மூப்பு ; | மூக்கிலழகி - காண்க : நிலக்குமிழ் . 
மூன்று . 

மூக்கிலி - காண்க : மூக்கறை ; பசலைவகை . 
மூக்கடைப்பான் - காண்க : மூக்கடைப்பு ; மாட்டு | மூக்கு - நாசி ; பறவையலகு ; யானைத்துதிக்கை ; 
நோய்வகை . 

பாண்டத்தின் வாயிலுள்ள மூக்குப்போன்ற 
மூக்கடைப்பு - நீர்க்கோள் அடைப்பு ; மூக்குநோய் உறுப்பு ; வண்டிப்பாரின் தலைப்பகுதி ; முளை 

தோன்றும் வித்தின் முனை ; இலைக்காம்பு ; 
மூக்கணாங்கயிறு - மாட்டிற்கு 

மூக்கிலிடுங் குறுநொய் ; முரட்டுப்பேச்சு . 

மூக்குக்கண்ணாடி - பார்வை நன்கு தெரியுமாறு 
மூக்கணை - காண்க : மூக்கணாங்கயிறு ; வண்டி மூக்கின்மேல் அணியும் கண்ணாடி . 
யின் முகப்பில் வண்டிக்காரன் இருந்தோட்டும் | மூக்குக்குத்துதல் - சிறுமிகளின் மூக்கில் 

யிடுதல் . 
மூக்கணைமரம் - வண்டியின் ஏர்க்கால்மரம் . மூக்குச்சளி - மூக்கினின்று வெளிப்படுஞ் சளி . 
மூக்கம் - சீற்றம் . 

மூக்குச்சிந்துதல் - மூக்குச்சளியை வெளிப் 
மூக்கர் - கீழ்மக்கள் . 

படுத்துதல் . 
மூக்கரிகத்தி - வெற்றிலையின் காம்பரிகருவி . மூக்குத்தி - மகளிர் மூக்கணி ; மூக்குவாளி; கொடி 
மூக்கறுத்தல் - மூக்கையறுத்தல் ; இழிவுபடுத்தல் ; 
அவமானஞ்செய்தல் . 

மூக்குத் தூள் - மூக்கால் உறிஞ்சப்படும் புகை 
மூக்கறுப்பு - இழிவு ; அவமானம் . 

யிலைப் பொடி . 
மூக்கறை - குறை மூக்குள்ளவர் ; குறை 

மூக்குப்பிடிக்கவுண்ணுதல் - நிரம்பவுண்ணுதல் . 
மூக்குள்ளது . 

மூக்குப்பீனசம் - மூக்கிற் சதைவளரும் நோய் ; 
மூக்கறைச்சி - குறைமூக்குள்ளவள் ; செடிவகை; பீனசநோய் . 
அரிதாரம் . 

மூக்குயர்த்தல் - பிறந்த குழந்தையின் மூக்கைச் 
மூக்கன் எடுப்பான மூக்குள்ளவன் ; மீன் சப்பையாகாம் லிருப்பதற்காக இழுத்து 
கொத்தி ; கீழ்மகன் ; கடுஞ்சினம் . 

விடுதல் . 
மூக்காங்கொழுந்து - மூக்குமுனை . 

மூக்குறிஞ்சுதல் - ஓசையுண்டாக மூக்கினால் 
மூக்காந்தண்டு - மூக்கின் எலும்புள்ள மேற் மூச்சை உள் வாங்குதல் . 
பாகம் . 

மூக்கூளை - காண்க : மூக்குச்சளி. 
மூக்காலழுதல் - சிணுங்குதல் . 

மூக்கை - மொட்டு . 
மூக்கிரட்டை - ஒரு கொடிவகை . 

மூக்கைச்சொறிதல் - எளிமைகாட்டுதல் . 
மூக்கில் - வசம்பு . 

மூக்கொலி - மூக்கின் வழிப் பிறக்கும் ஓசை 
மூக்கில் வேர்த்தல் - இரையின் மோப்பத்தால் மூக்கொலியன் - சங்கு . 
கழுகுக்கு மூக்கில் 

வேர்வை உண்டாதல் ; மூகம் - மோனம் ; 

ஊமை , வறுமை ; 
முன்னடையாளம் தெரிதல் . 

வகை ; ஒரு மீன்வகை . 


-- 


. 


பைசாச 


மூகன் 


905 


மூட்டை 


- 


மூகன் - ஓர் அசுரன் ; ஊமையன் ; வறிஞன் . மூச்சுவிடாமல் 

வாய்திறவாமல் ; இடை 
மூகாத்தல் - வாய்பேசாதிருத்தல் . 

விடாமல் . 
மூகி - கேழ்வரகு . 

மூச்சுவிடுதல் - உட்கொண்ட காற்றை வெளியிற் 
மூகை 

ஊமை ; ஈரற்குலை ; படைக்கூட்டம் ; போக்குதல் ; வெடிப்புக் காணுதல் . 
சங்கஞ்செடி . 

மூச்செறிதல் - காண்க : மூச்சுவிடுதல் . 
மூகைமை - ஊமையாயிருக்குந் தன்மை . 

மூச்சை - காண்க : மூர்ச்சை . 
மூங்கர் - ஊமையர் . 

மூச்சொடுங்குதல் - மூச்சடங்கல் ; சாதல் . 
மூங்கா - கீரிப்பிள்ளை ; ஆந்தை . 

மூசல் - மொய்த்தல் ; சாதல் ; கெடுதல் . 
மூங்கி - பாசிப்பயறு . 

மூசாந்தம் - வெண்டாமரை . 
மூங்கில் - புறக்காழுள்ள பெரும்புல்வகை ; புனர் மூசாப்பு - மந்தாரம் ; மூச்சுமுட்டல் . 
பூசநாள் . 

மூசு - மொய்த்தல் ; இளங்காய் . 
மூங்கிலரிசி - மூங்கிலினின்று உண்டாகும் விதை . மூசுண்டை - தின்பண்டம் ; கேடுற்ற பணிகாரம் . 
மூங்கிலாடை - மூங்கிலின் உட்புறத்தில் மெல்லி மூசுதல் - காண்க : மூசல் ; மோப்பம்பிடித்தல் . 
தாகவுள்ள தாள் . 

மூசை மண்ணாலான குகை , 

உலோகங்களை 
மூங்கிலுப்பு - நோய் கொண்ட மூங்கிற் கணுக்களி உருக்கி வார்ப்பதற்கான மட்கரு . 
னின்று வடியும் பிசின் . 

மூஞ்சி -- முகம் . 
மூங்கிற்குழல் , புல்லாங்குழல் ; பருகும் மது மூஞ்சிசுண்டுதல் - முகங்கருகல் ; முகத்தைச் 
மூங்கிற்குழாய் 

லியவற்றை 

வைக்க 

சுளித்தல் . 
உதவும் மூங்கிற் பாண்டம் . 

மூஞ்சு ( சூ ) று - எலிவகை ; மாட்டுநோய்வகை . 
மூங்கிற்கோல் - காண்க : மூங்கிற்றண்டு .. 

மூஞ்சை - கோணிய முகம் ; நீண்ட முகம் ; நீண்ட 
மூங்கிற்பண்ணை - அடர்த்தியான மூங்கிற்காடு . மூக்கு . 
மூங்கிற்பத்தை - நீளவாக்கிற் பிளந்த மூங்கில் மூஞ்சையன் - முகங்கோணியவன் . 
துண்டு , பிளாச்சு . 

மூட்குதல் - அகப்பையால் எடுத்தல் ; சிக்கலை 
மூங்கிற்புதர் - நெருங்கி வளர்ந்த மூங்கில் விடுவித்தல் . 
தொகுதி . 

மூட்சி - சினமிகுதி . 
மூங்கிற்றண்டு - மூங்கிற்கழி . 

மூட்டங்கட்டுதல் - உலோகமுருக்கக் குழியுண் 
மூங்கு - காண்க : மூங்கி . 

டாக்குதல் ; மேகம் ஒருங்குசேர்தல் ; மண் 
மூங்கை 

முதலியவற்றால் மூடுதல் ; ஆயத்தப்படுத்து 
மூங்கையான் - ஊமையன் .. 

தல் ; தொடங்குதல் , 
மூச்சடக்குதல் - மூச்சை உள்ளடக்குதல் . 

மூட்டங்கலைத்தல் - மூடியுள்ள மூட்டத்தை 
மூச்சடைத்தல் - மூச்சுத் திணறச்செய்தல் . 

நீக்குதல் . 
மூச்சடைப்பு - மூச்சுவாங்குகை ; முட்டு மூச்சு மூட்டம் - மூடியிருப்பது : மேகமூட்டம் ; உலை 
வாங்குகை . 

முகம் ; மூடு தழல் ; மூடிய தானியக்குவியல் ; 
மூச்சு - உயிர்ப்பு : ஆண்மை ; பலம் ; முயற்சி . 

விறகு ; சொக்கப்பனை ; ஆயத்தம் ; கம்மக் 
மூச்சுக்காட்டுதல் - ஆண்மை காட்டுதல் ; ஆள் 

கருவிவகை ; மகளிர்க்கு மகப்பேற்றின் பின்னும் 
அரவஞ்செய்தல் . 

அடுத்துவரும் மாதவிடாய்க்கு முன்னுமுள்ள 

காலம் . 
மூச்சுப்பறிதல் - சுவாசம் வெளியே செல்லல் , 

மூட்டு - உடல் முதலியவற்றின் பொருத்து : 
பலவீனப்படுகை . 

சந்திப்பு ; குதிரைக் கடிவாளம் ; கோள் ; கட்டு 
மூச்சுப்பிடித்தல் - மூச்சை உள்ளடக்குதல் ; 

கட்டப்பட்டது ; தையல் ; மனவெழுச்சி ; மூடு 
மூச்சுத் திணறுதல் ; இடுப்பில் சுளுக்கிக்கொள் 

கின்ற பொருள் ; மூடியிருப்பது . 
ளுதல் ; கடுமையாக முயலுதல் . 

மூட்டுதல் - மூளச்செய்தல் ; செலுத்துதல் ; 
மூச்சுப்பிடிப்பு - ஒரு மூச்சுநோய்வகை ; மூச்சை இசைத்தல் ; தைத்தல் ; தூண்டி விடுதல் 
உள்ளே அடக்குகை ! இடுப்பிலுண்டாகுஞ் அதிகப்படுத்துதல் . 
சுளுக்கு . 

மூட்டு நழுவல் - உடற் பொருத்துப் பிசகல் . 
மூச்சுப்பேச்சு - பேசுகை ; உயிரிருக்கும் குறி . மூட்டுப்பூச்சி - பூச்சிவகை ; கம்பளிப்பூச்சி . 
மூச்சுவாங்குதல் - காண்க : மூச்சடக்குதல் ; பெரு மூட்டுவாய் - பொருத்து . 
மூச்சு விடுதல் ; வெடிப்புக் காணுதல் ; இளைப் | மூட்டை - உள்ளே பண்டம் வைத்துக் கட்டப் 
பினால் பெருமூச்சு வருகை ; இறுதிக்காலத் பட்ட கட்டு ; பொதி ; பெரும்பொய் ; கம்பளிப் 
தில் நெடுமூச்சு விடுகை . 

பூச்சி ; ஓர் அளவு . 


- 


ஊமை . 


114 


மூட்டை தூக்கி 


906 


மூதுணர்ந்தோர் 


மூடத்தனம், } 


- 


மூட்டை தூக்கி - பொருள்களைத் தூக்கிச் மூத்திரக்கிருச்சிரம் - வருத்தத்துடன் சிறிது சிறி 
செல்லும் கூலியாள் , 

தாக மூத்திரம் போகச்செய்யும் நோய்வகை . 
மூட கருப்பம் - கருப்பத்திலிறந்த பிள்ளை ; பேறு மூத்திரக்குண்டிக்காய் - இரத்தத்திலுள்ள 
காலத்திற் குழந்தை எளிதில் வெளியேறாமற் கெட்ட நீரைப் பிரித்து மூத்திரமாக்கும் உட 
செய்யும் நோய்வகை . 

லுறுப்பு . 

மூத்திரக்குழல் - மூத்திரக்குண்டிக்காயுள் சிறுநீர் 
அறிவின்மை . 
மூடதை 

சுரக்குங் குழல் ; மூத்திரக் குண்டிக்காயி 
மூடபத்தி - காரணமறியாமற் செய்யும் பத்தி .. னின்றும் மூத்திரப்பைக்குச் செல்லும் சிறு நீர்க் 
மூடம் - மந்தாரம் ; குளிர் ; எட்டு மரக்கால் 

குழல் . 
கொண்ட முகத்தலளவை ; மறைந்த இடம் : மூத்திரசங்கம் - நீரிழிவு நோய் . 
அறிவின்மை ; மயக்கம் ; ஐயம் . 

மூத்திரசுக்கிலம் - சிறுநீருடன் விந்து இறங்கும் 
மூடமதி - அறிவிலி . 

வெட்டைநோய் . 
மூடர் - அறிவில்லார் . 

மூத்திரப்பை - உடலில் சிறுநீர் தங்கும் உறுப்பு . 
மூடல் - மூடுதல் ; மூடி . 

மூத்திரபுடம் - அடிவயிறு . 
மூடன் - அறிவில்லான் ; கீழ்மகன் . 

மூத்திரபுரீடங்கள் - சலமலங்கள் . 
மூடனம் - மிளகு ; அறிவின்மை . 

மூத்திரம் - சிறுநீர் . 
மூடாத்துமா - மதிகேடன் . 

மூத்திரம் பெய்தல் - சிறுநீரை வெளிவிடுதல் ; புறக் 
மூடி - மூடுகருவி ; தேங்காய்மூடி ; கொத்துமல்லிப் 

கணித்தல் . 
பூண்டு ; மூடப்பெண் . 

மூத்திராசயம் - காண்க : மூத்திரப்பை . 
மூடிகம் - எலிவகை . 

மூத்தோர் - முதியவர் ; பண்டிதர் ; அமைச்சர் . 
மூடிவைத்தல் - பாதுகாப்பாக வைத்தல் ; மூத்தோன் 

மூத்தோன் - முதியவன் ; தமையன் ; விநாயகன் ; 
இரகசியமாக மறைத்துவைத்தல் . 

நாற்பத்தெட்டு வயதுக்குமேல் அறுபத்து 
மூடு - வேர் ; காரணம் ; சிறு தூறு ; பெண்ணாடு ; நான்கு வயதுக்குட்பட்ட மனிதன் . 
பூச்சிவகை ; அறிவிலான் ; நிலை . 

மூதண்டம் - பிரமாண்டம் ; பிரம அண்டத்தின் 
மூடுகுப்பாயம் - மேற்போர்வை ; நீண்ட அங்கி . முகடு ; அறுகம்புல் . 
மூடுசீலை - போர்த்தும் ஆடை . 

மூதணங்கு - கொற்றவை . 
மூடுதல் - போர்த்தல் ; மறைத்தல் ; சுற்றிக் மூதம் - இந்திரியம் . 

கொள்ளுதல் ; நோய் முதலியன மிகுதல் . மூதரி ( லி ) த்தல் - மெய்ப்பித்தல் . 
மூடுதிரை - காண்க : மூடுசீலை. 

மூதறிதல் - அறிவுமுதிர்தல் ; பழைமையான 
மூடுபனி - அடர்ந்து பெய்யும் பனி , 

செய்திகளை அறிதல் . 
மூடுபாறை - தூம்பின் மேல் மூடுங் கல் . 

மூதறிவாளன் - அறிவுமுதிர்ந்தோன் . 
மூடுமந்திரம் - மிகக் கமுக்கம் , பரம இரகசியம் . மூதறிவு - பேரறிவு . 
மூடுவழி - கோட்டை முதலியவற்றில் கட்டடத் மூதா - கிழட்டுப்பசு ; காண்க : இந்திரகோபம் . 
தால் மூடிக் காக்கப்பட்ட வழி , சுருங்கை . 

மூதாக்கள் - முன்னோர் . 
மூடை - பண்டமூட்டை ! தானியக்கோட்டை ; மூதாட்டி - முதியவள் . 
தானியக்குதிர் . 

மூதாதை - பாட்டன் . 
மூண்டன் - மிளகு . 

மூதாய் - பாட்டி ; காண்க : இந்திரகோபம் . 
மூத்ததிகாரம் - தலைமையதிகாரம் . 

மூதாளர் - முதியவர் . 
மூத்த நாயனார் - சிவபிரானின் மூத்த புதல்வரான மூதானந்தம் - பேரின்பம் ; தன் கணவன் இறந்த 
விநாயகர் . 

போதே மனைவி உயிர் நீங்கிய பேரன்பைக் 
மூத்தப்பன் - பாட்டன் . 

கண்டோர் கூறும் புறத்துறை . 
மூத்தபிள்ளையார் - காண்க : மூத்தநாயனார் . மூதிக்கம் - காண்க : சிவனார் வேம்பு . 
மூத்தம் - காண்க : முகூர்த்தம் . 

மூதிரி - எருமை . 
மூத்தல் - முதுமையுறுதல் ; கேடுறுதல் ; முடிதல் . மூதிரை - திருவாதிரை நாள் ; சிவபிரான் . 
மூத்தவன் - ஆண்டில் முதிர்ந்தவன் ; தமையன் ; மூதில் - பழங்குடி ; பழைய மறக்குடி . 
மேலோன் . 

மூதிற்பெண்டிர் - மறக்குடி மகளிர் . 
மூத்தார் - கணவனுடைய தமையன் ; முதியவர் . மூது - முதுமை ; ஈகை . 
மூத்தாள் - முதியவள் ; முன்பிறந்தாள் ; மூதேவி ; | மூதுணர்தல் - நன்றாகவுணர்தல் .. 
முதல் மனைவி . 

மூதுணர்ந்தோர் - அறிவுமுதிர்ந்தோர் . 


மூதுணர்வு 


907 


மூலப்படை 


வேதம் . 


தத்துவம் . 


மூதுணர்வு - முதிர்ந்த அறிவு . 

மூர்த்தி - உடல் ; உருவம் ; கடவுள் ; அருகன் ; 
மூதுரை - பழமொழி ; ஒரு நீதி நூல் ; 

மறை , 

புத்தன் ; சிவன் ; சத்தி ; தவவேடமுடையவன் ; 

பெரியோர் ; தலைவன் ; பொருள் ; மாதிரி . 
மூதுவர் - முன்னோர் . 

மூர்த்திகரம் - தெய்வத்தன்மை ; தெய்வச்செயல் . 
மூதூர் - பழைய ஊர் . 

மூர்த்திகன் - குமரன் ; வயிரவன் . 
மூதேவி - திருமகளுக்கு முன்பிறந்தாள் ; அழகில் மூர்த்திமான் - திருமேனி. 
லாள் ; தீப்பேற்றின் அதிதேவதை . 

மூர்த்தீகரித்தல் - தெய்வம் முதலியன வடிவு 
மூதேவிகொடி - மூதேவியின் கொடியாகிய 

கொள்ளுதல் . 
காகம் . 

மூரல் - பல் ; புன்சிரிப்பு ; சோறு ; பால் . 
மூதேவிபடை - மூதேவியின் ஆயு தமான மூரலித்தல் - புன்முறுவல் செய்தல் . 
துடைப்பம் . 

மூரன் முறுவல் - புன்சிரிப்பு . 
மூதேவியூர்தி - மூதேவி ஏறும் கழுதை . 

மூரி - வலிமை ; பெருமை ; பழைமை ; கிழம் ; 
மூதை - வெட்டித்திருத்திய காடு ; காண்க : எருமை ! எருது ; இடபராசி ; திமில் ; துண்டம் ; 
மூதணங்கு ; முந்தை ; சங்கஞ்செடி . 

காண்க : முகரியோலை ; 

முரண் ; 

சோம்பல் 
மூப்பர் - பெரியோர் ; கிறித்தவமதத் தலைவருள் 

முரிப்பு ; சோம்பல் ; நெரிவு . 
ஒருவகையார் . 

- 
மூப்பன் - ஒருசார் சாதியாரின் தலைமைக்காரன் ; 
சில சாதியாரின் பட்டப்பெயர் ; முதியோன் . 

மூருவம் - சிறு செடிவகை . 

மூலக்கடுப்பு - நோய்வகை . 
மூப்பி - முதுமகள் ; தலைவி . 

மூலக்கிரந்தி - நல்ல இரத்தம் கெடுதலால் வரும் 
மூப்பு - முதுமை ; தலைமை ; பிடிவாதம் . 

நோய்வகை ; மூலநோய்வகை . 
மூய் - மூடி ; பூப்பெட்டி . 

அடிப்படையான 
மூய்தல் - மூடுதல் ; 

மூலக்கூறு - பொருள்களின் 
நிரப்புதல் ; நெருங்கிச் 
சூழ்தல் ; முடிதல் ; துப்புதல் . 
மூர்க்ககுணம் , மூடத்தன்மை ; 

மூலகந்தம் - காண்க : இருவேரி ( லி ) . 

கடுஞ்சினம் ; 
மூர்க்கத்தனம் ) பிடிவாதம் . 

மூலகபல்லவம் - முருங்கைமரம் . 
மூர்க்கம் - காண்க : மூர்க்ககுணம் ; நாக்குப்பூச்சி ; மூலகம் - கிழங்கு ; முள்ளங்கிக்கிழங்கு ; காண்க : 
கொண்ட கருத்துவிடாமை ; முரட்டுப்பலம் ; 

ஆடுதின்னாப்பாளை. 
நாகப்பாம்பு . 

மூலகவொளி 

மூலாதாரத்திலுள்ள சூடு ; 
மூர்க்கவெறி - அடங்காத கடுஞ்சினம் . 

வயிற்றுத் தீ . 
மூர்க்கன் - மூடன் ; கடுஞ்சினமுள்ளவன் ; பிடிவாத 

மூலகாரணம் - முதற்காரணம் . 
குணமுள்ளவன் ; அகங்காரன் ; நாகப்பாம்பு : மூலச்சூடு - நோய்வகை; காண்க : கணைச்சூடு ; 

மூலநோயால் உண்டாகும் எரிச்சல் . 
மரவகை . 

மூலச்சோதி - கடவுள் . 
மூர்க்கு - பிடிவாதம் ; செருக்கு . 
மூர்க்கை - பிடிவாத குணமுள்ளவள் ; அகங்காரி ; 
மூடத்தன்மை ; கடுஞ்சினம் ; பிடிவாதம் . 

மூலட்டானன் - திருவாரூரில் கோயில் கொண் 
மூர்ச்சனம் - நினைவு மயங்குதல் ; நெட்டுயிர்ப்பு . 

டுள்ள சிவபிரான் ; காண்க : மூலவர் . 
மூர்ச்சனை காண்க : மூர்ச்சனம் ; கமகம் 

மூலத்தானம் - ஆலயங்களின் கருவறை ; அடிப் 
பத்தனுள் ஒன்று . 

படை ; காண்க : மூலவர் ; அரசிருக்கை . 
மூர்ச்சித்தல் - நினைவு மயங்கிக் கிடத்தல் ; பெரு 

மூலதனம் - முதற்பொருள் ; முன்னோர் சொத்து ; 
மூச்சு விடுதல் . 

ரொக்கப்பணம் . 
மூர்ச்சிதம் - அறிவின்மை ; உயரம் ; 

நினைவு மூலநாசம் - அடியோடு அழிகை. 
மயக்கம் ; வாட்டம் . 

மூலநாடி காண்க : 
மூர்ச்சை - நினைவு மயங்கிக் 

சுழுமுனை . 
கிடத்தல் ; 

மூலநாள் - பத்தொன்பதாம் நட்சத்திரம் . 
வாட்டம் ; கமகம் பத்தனுள் ஒன்று ! கூர்மை . மூலநோய் - மலவாயிற் காணும் நோய்வகை , 
மூர்த்தம் - வடிவுடைய பொருள் ; உடம்பு ; 

காண்க : ஆணவமலம் . 
உறுப்பு ; தலை ; காண்க : முகூர்த்தம் . 

மூலப்பகுதி - முக்குணமுந் தோன்றுதற்கிடமாகிய 
மூர்த்தன்னியம் - தலைமை ; ஊக்கமிகுதி . 

பிரகிருதி தத்துவம் ; பிரகிருதி . 
மூர்த்தன்னியன் - தலைமையானவன் ; கிளர்ச்சி 

கிளர்ச்சி மூலப்படை - அறுவகைப் படையுள் நெடுங்கால 
யுடையவன் ; ஊக்க மிகுதியுடையோன் . 

மாகத் தொடர்ந்துவரும் படை . 


மூலட்டானம் } - திருவாரூரிலுள்ள சிவ ஆலயம் . 


-- 


மூலப்பிரகிருதி 


908 


மூழ்த்தம் 


- 


மூலப்பிரகிருதி - காண்க : மூலப்பகுதி . 

மூலைமுடக்கு காண்க : மூலை முடுக்கு ; 
மூலபண்டாரம் - சேமவைப்பு . 

வளைந்து செல்லும் வழி . 
மூலபதம் - சொல்லின் பகுதி . 

மூலைமுடுக்கு - சந்து பொந்து .. 
மூலபலம் - காண்க : மூலப்படை . 

மூலையடிவழி - குறுக்குவழி . 
மூலபவுந்திரம் - மூலத்தில் உண்டாகும் புண்கட்டி . மூலையோட்டம் - நேர்கோணமின்றி மூலையாய் 
மூலபாடம் - உரையில்லாத மூலம் . 

அமைகை . 
மூலம் - வேர் ; அடி ; கிழங்கு ; ஆதி ; வாயில் ; மூலைவாட்டம் - மூலை கோணிய நிலை . 
காரணம் ; முதன்மை ; காண்க : மூலவர் ; மூலோங்காரம் - பிரணவம் . 
மூலப்பகுதி ; மூலதனம் ; மரம் ; மூலநாள் ; மூல 

மூவசைச்சீர் - மூன்று அசைகள் கொண்டு வரும் 
பாடம் ; மூலநோய் ; அண்மை ; சொந்தம் ; 

உரிச்சீர் . 
பாதரசம் ; சித்திரமூலம் ; பாடாணவகை ; 

மூவட்சி - மூன்று கண்களுடைய தேங்காய் . 
ஆதாரபத்திரம் . 
மூலமந்திரம் - தலைமை மந்திரம் ; பிரணவம் . 

மூவடிவு - ஆண் , பெண் , அலி என்னும் மூவகை 
மூலமலம் - காண்க : ஆணவமலம் . 

உருவம் . 
மூலர்முறை - திருமூலர் அருளிய திருமந்திரம் . 

மூவர் - பிரமன் , திருமால் , சிவன் ஆகிய மும் 
மூலவர் - கோயிலின் கருவறையிலுள்ள மூலத் 

மூர்த்திகள் ; அப்பர் , சுந்தரர் , திருஞான 
தான மூர்த்தி . 

சம்பந்தர் ஆகிய மூன்று நாயன்மார்கள் ; 
மூலவல்லி - வெற்றிலை . 

காண்க: மூவேந்தர் . 
மூலவாசல் - கோயிலின் கருவறை வாயில் ; மூவரசர் 

காண்க : மூவேந்தர் . 
காண்க ! பிரமரந்திரம் . 

மூவாசை - மண் , பெண் , பொன் என்னும் 
மூலவாயு - குடலில் வாதத்தினால் உண்டாகும் மூன்றன்பாலுள்ள பற்று ; சவத்தின்மேல் 
நோய் . 

மூடுஞ் சீலை . 
மூலவிக்கிரகம் - காண்க : மூலவர் . 

மூவாமருந்து - அமிழ்தம் . 
மூலவியாதி - காண்க : மூலநோய் . 

மூவாமலை - மேருமலை . 
மூலவிருள் - ஆன்மாவை அநாதியே பற்றியிருக் மூவாமுதல் - கடவுள் . 
கும் மலம் ; காண்க : ஆணவமலம் . 

மூவார் - மூப்பில்லாதவரான தேவர் . 
மூலவெழுத்து - பிற எழுத்துகளுக்குக் காரண மூவிடம் - தன்மை , முன்னிலை , படர்க்கை 
மான அகரம் ; ஓம் என்னும் பிரணவம் . 

என்னும் மூன்றிடங்கள் . 
மூலவேர் - அடிவேர் . 

மூவிலை - திரிசூலம் ; வில்வம் ; வயற் பயறுவகை . 
மூலவோலை - மூலசாசனம் . 
மூலாக்கினி - உயிர்த்தீயுள் ஒன்றான வயிற்றுத்தீ ; மூவிலைவேல் 
மூலாதாரத்திலுள்ள சூடு . 

மூவிலைவேலோன் - திரிசூலத்தைத் தாங்கியவ 
மூலாதாரம் - அடிப்படை ; பிறப்புறுப்புக்கும் மல னாகிய வயிரவன் . 
வாய்க்கும் இடையில் உள்ள நான்கிலைத் மூவினம் - பசு , எருமை , ஆடு ஆகிய மூவகைப் 
தாமரை போலிருக்கும் சக்கரம் . 

பட்ட கால் நடை ; வல்லினம் , மெல்லினம் , 
மூலி - செடி கொடி , மூலிகை ; காரணபூதன் . இடையினம் என்னும் மூவகை மெய்யெழுத்து . 
மூலிகை - பச்சிலை ; மருந்தாகப் பயன்படுத்தும் 

மூவுதல் - விலகுதல் . 
செடிகொடிகளின் வேர் . 

மூவுலகம் - விண்ணுலகம் , மண்ணுலகம் , 
மூலியம் - விலைக்குக் கொண்ட பொருள் ; விலை ; 
சம்பளம் ; நிமித்தம் . 

பாதாளவுலகம் ஆகிய மூன்று உலகங்கள் . 
மூலை - கோணம் ; வீடு ; மூலைத்திசை . 

மூவுலகளந்தோன் - திருமால் . 
மூலைக்கச்சம் - பின் கச்சத்திலிருந்து ஆடை நுனி 

மூவுலகாளி - இந்திரன் ; கடவுள் . 
தொங்கும்படி கட்டும் உடைவகை . 

மூவுலகு - காண்க : மூவுலகம் . 
மூலைக்கால் - காண்க : முகூர்த்தக்கால் . 

மூவெயில் - காண்க : திரிபுரம் . 

. 
மூலைக்கு மூலைவரிசை - ஒன்றுவிட்டு 

மூவேந்தர் - சேரர் , சோழர் , பாண்டியர் ஆகிய 

ஒருகல் 
எதிர்முகமாகச் சாயும்படி அமைக்கும் கட்டட மூன்று தமிழரசர் . 
முறை . 

மூழ்கடித்தல் - மூழ்கச் செய்தல் . 
மூலைக்கை - வீட்டின் மூலைமுகட்டுச் சட்டம் . மூழ்குதல் - அமிழ்தல் ; மறைதல் ; புகுதல் ; 
மூலைமட்டம் - நேர்கோணம் ; மூலை மட்டம் அழுந்து தல் ) தங்குதல் . 
பார்க்குங் கருவி . 

மூழ்த்தம் - காண்க : முகூர்த்தம் . 


மூவிலைச்சூலம், } - திரிசூலம் . 


மூழ்த்தல் 


909 


மெய்க்கொள்ளுதல் 


மூழ்த்தல் - மூழ்கச்செய்தல் ; முதிர்தல் ; மொய்த் | மூளுதல் - நெருப்பு முதலியன பற்றுதல் ; சினங் 
தல் ; மூடு தல் ; வளைத்தல் , 

கிளம்புதல் ; ஊக்கத்துடன் முயலுதல் . 
மூழ்தல் - பற்றிக்கொள்ளுதல் . 

மூளை - மண்டையின் உள்ளீடு ; மச்சை ; அறிவு . 
மூழக்கு - காண்க : மூழாக்கு . 

மூளைகெடுதல் - அறிவு குறைதல் . 
மூழல் - மூடி ; கழற்சிக்காய் . 

மூளையதிர்ச்சி - தலையில் அடிபடுவதால் உண் 
மூழாக்கு - மூன்று உழக்கு . 

டாகும் மூளைக்கலக்கம் . 
மூழி - அகப்பை ; மத்து : கமண்டலம் ; நீர்நிலை ; 

மூளையில்லாதவன் - மூடன் . 
சோறு ; வேள்விப்பாண்டம் . 

மூற்றை - மும்மடங்கு . 
மூழிவாய் - பூக்கூடை . 

மூறுவா - ஒரு செடிவகை . 
மூழை - அகப்பை ; சோறு ; மத்து ; குழிந்த இடம் . மூன்றாங்கால் - திருமணத்துக்கு மூன்று நாள் 
மூள்தல் - காண்க : மூளுதல் . 

முன்பு நடும் பந்தற்கால் ; மூன்றாந் தலைமுறை 
மூளி - உறுப்புக்குறை ; உறுப்பறை ; தலைப் உறவு ; மூன்றாம் ஆண்குழந்தை . 
பகுதி பழுதுபட்டிருப்பது ; குறைவுற்றது ; 

மூன்றாம்பாட்டன் - காண்க : முப்பாட்டன் , 
வழக்கமாயுள்ள அணிகலன் இல்லாதவர் ; | மூன்று - இரண்டுக்குமேல் அடுத்துள்ள எண் . 
வழக்கமாயுள்ள அணிகலன் இல்லாதது ; | மூன்றுதண்டர் - முக்கோல் பகவர் .. 
அழகற்றவள் . 

மூன்று நூல் - பூணூல் . 
மூளியுதடு - பிளந்த உதடு . 

மூனாயம் - குற்றம் . 


மெ 


சோறு . 


மெது , 


மெ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ம் + எ ) . 

மெத்தை வீடு - மாடி வீடு ; மேனிலைமாடம் ; 
மெச்சு - உவப்பு . 

மொட்டைமாடிவீடு . 
மெச்சுதல் - புகழ்தல் , மதித்தல் ; வியத்தல் . மெது - மிருது ; அமைதி ; தாமதம் ; மந்தம் ; 
மெட்டி - காண்க : மிஞ்சி . 

கூர்மழுக்கம் . 
மெட்டு - மேடு ; வெட்டும் பள்ளத்தின் நடுவில் மெதுக்கு - கிச்சிலிவகையான பம்பளிமாசு : 
வெட்டளவின் உயரத்தைக் காட்ட விடும் மண் 
திட்டு ; பிடிலில் வைக்கும் மிதப்புக்கட்டை ; 

- 

மெதுமெதுப்பு 
ஊர்சூழ் காடு ; காண்க : மெட்டி ; ஆயத்துறை ; 

மெந்திரி - பரண்கட்டு . 
தடை ; சிறப்பு ; நாகரிகப்பாங்கு ; பாட்டின் 

மெய் - உண்மை ; உடல் ; உயிர் ; உணர்ச்சி ; 
இராகப்போக்கு . 

மார்பு ; ஒற்றெழுத்து . 
மெட்டுக்காரன் - சுங்கம் வசூலிப்பவன் . 

மெய்க்கலவை - உடம்பில் 

பூசுங் கலவைச் 
மெட்டுதல் - காலால் தாக்குதல் . 

சாந்து . 
மெத்த - மிகவும் . 

மெய்க்கவசம் - காண்க : மெய்யுறை . 
மெத்தனவு கவலையின்மை; காண்க : 

மெய்க்காட்டு - படையைப் பார்வையிடுகை ; 
மெத்தெனவு. 

நேரில்வந்து தோற்றுகை ; காண்க : மெய்க் 
மெத்து - மென்மை . 

காட்டுவேலை . 
மெத்துதல் - மிகுதல் ; நிரம்புதல் ; நிரப்புதல் ; | மெய்க்காட்டுதல் - நேரில்வந்து தோற்று தல் .. 
அப்புதல் . 

மெய்க்காட்டுவேலை - குத்தகைக்கு 

விடாமல் 
மெத்தெனல் - மென்மைக்குறிப்பு ; அபை திக் 

நேரில் நடத்தும் வேலை . 
குறிப்பு ; காலத்தாழ்ச்சிக்குறிப்பு ; மந்தக் 

மெய்க்காவல் காண்க : மெய்காவலன் . 
குறிப்பு . 

மெய்க்கீர்த்தி - புகழ் ; பாடல் வகை . 
மெத்தெனவு - சாந்த குணம் ; வளைந்து மெய்க்குற்றம் - கொட்டாவி , நெட்டை , குறு 
கொடுக்குந் தன்மை . 

குறுப்பு , கூன்கிடை , நட்டுவிழல் என்பன 
மெத்தை - படுக்கை ; பஞ்சணை ; துயிலிடம் ; 

வாகிய உடலில் உண்டாகும் ஐந்துவகைக் 
சட்டை ; வேட்டையாடும்போது தோளிலிடும் குற்றங்கள் ; நிலை நின்ற குறை . 
கருவி ; மாடி வீடு ; ஒரு பூண்டுவகை . 

மெய்க்கூத்து - தேசி , வடுகு , சிங்களம் என்னும் 
மெத்தைப்பாய் - ஒரு பாய்வகை ; மெத்தைமேல் முப்பாற்பகுதியையுடைய அபிநயக்கூத்து . 
விரிக்கும் பாய் . 

மெய்க்கொள்ளுதல் - உண்மையாகக்கொள்ளுதல் . 


மெய்க்கோள் 


910 


மெய்விவாகம் 


} - காப்புச்சட்டை . 


மெய்க்கோள் உண்மையாகக் கொள்ளுகை ; மெய்ப்பொருள் - உண்மையான செல்வம் ; 
அச்சாரம் . 

உண்மை ; கடவுள் ; 

நாயனார் 

அறுபத்து 
மெய்கண்ட சந்தானம் - மெய்கண்ட தேவ மூவருள் ஒருவர் . 

ருடைய சித்தாந்தத்தைப் பின்பற்றுவோர் . மெய்ப்பொறி - உடல் உறுப்பிலக்கணம் ; உடல் . 
மெய்காணுதல் - உண்மையை ஆராய்ந்தறிதல் . மெய்படுபருவம் - பாளை , பாலன் , காளை , 
மெய்காவல் - ஒருவனைப் பாதுகாக்கை ; சிறை . 

இளையோன் , முதியோன் என்னும் ஐவகை 
மெய்காவலன் - பிறனுக்குக் 

நேராமற் 

ஆண்மக்கட் பருவம் . 
காப்பவன் . 

மெய்புகுகருவி , 
மெய்கூறல் 

மெய்புதையரணம் 
உண்மை பேசல் . 
மெய்ச்சுதல் - காண்க : மெச்சுதல் .. 

மெய்பெறுதல் - எழுத்துகள் திருந்திய ஒலிவடிவு 

பெறுதல் . 
மெய்சிலிர்த்தல் - மயிர்க்குச்செறிதல் . 

மெய்ம்மயக்கம் , 
மெய்ஞ்ஞானம் - உண்மையறிவு . 

காண்க : மெய்ந்நிலைமயக்கம் . 

மெய்ம்மயக்கு 
மெய்ஞ்ஞானி - தத்துவஞானி . 

மெய்ம்மறத்தல் அறிவு நீங்குதல் ; தன்னை மறத் 
மெய்த்தகை -புனையாத இயற்கையழகு ; 

தல் . 
உண்மைக் கற்பு . 

மெய்ம்மறதி - அறிவு நீங்குகை ; தன்னை மறத்தல் ; 
மெய்த்தல் - உண்மையாதல் . 

கோபவெறி ; வெறி . 
மெய்த்திறம் - சமய உண்மையை உணர்த்தும் மெய்ம்மறை - காண்க : மெய்புகுகருவி . 
நூல் , 

மெய்ம்மை உண்மை ; இயற்கையான தன்மை ; 
மெய்தீண்டுதல் - அன்போடு ஒருவன் உடலைத் 

சத்து ; பொருண்மை . 
தொடுதல் ; ஒருத்தியின் கற்பைக் கெடுத்தல் . 

மெய்ம்மையாதல் - உண்மையாதல் ; இயல்பாதல் . 
மெய்தீய்தல் - சத்தியந் தவறுதல் . 

மெய்ம்மொழி - உண்மையான வாக்கு ! வேதம் ; 
மெய்தொட்டுப்பயிறல் - தலை வி யின் மனக் 

முனிவரின் வெகுளி அருட்சொற்கள் . 
குறிப்பை அறிதற் பொருட்டு அவளைத் 

மெய்மாசு - உடலழுக்கு ; பவ்வீ . 
தொட்டுப் பழகுவதைக் கூறும் அகத்துறை . 

மெய்யவற்குக்காட்டல்வினா - பிறனை அறிவுறுத் 
மெய்ந்நலம் - வலிமை ; உடம்பின் அழகு . 

தற்குக் கேட்கும் வினாவகை . 
மெய்ந்நவை - காண்க : மெய்க்குற்றம் . 

மெய்யன் - உண்மையுணர்ந்தோன் ; உண்மை 
மெய்ந்நிலை - உண்மைத்தன்மை ; அபிநயவகை . 

யாளன் ; முனிவன் ; வேதியன் ; உண்மை புகலு 
மெய்ந்நிலைமயக்கம் - சொற்களில் ஒற்றெழுத்து 

வோன் ; கடவுள் ; மகன் . 
இயைந்து வருகை . 

மெய்யீறு - மெய்யெழுத்தை இறுதியிலுடைய 
மெய்ந்நீர்மை - உண்மை ; வீடுபேறு . 

சொல் . 
மெய்ந்நூல் - உண்மை உணர்த்தும் நூல் .. 

, 
மெய்ப்படாம் உடலை மூடும் போர்வை . 
மெய்ப்படுதல் - உண்மையாதல் ; ஆவேசிக்கப் 

மெய்யுரை - நூற்குப் பொருத்தமான உரை ! 
பெறுதல் . 

உண்மைமொழி . 
மெய்ப்பரிசம் - தொட்டுணரும் உணர்வு : மெய்யுவமம் - உண்மையையே 

எடுத்து 
ஊன்றல் , கட்டல் , குத்தல் , தடவல் , தட்டல் , 

மித்துக் கூறுவது ! வடிவுபற்றி வரும் உவமை . 
தீண்டல் , பற்றல் , வெட்டல் என்னும் எண் 

மெய்யுறுபுணர்ச்சி - உடலால் கூடுங் கூட்டம் . 
வகைப்பட்ட உடலுணர்ச்சிக் காரணங்கள் . 

மெய்யுறை - உடலிலிடும் காப்புச்சட்டை . 
மெய்ப்பாட்டிசைக்குறி - வியப்பைக் குறிக்கச் 

மெய்யெழுத்து - உயிரெழுத்திற்கு உடம்பாக 
சொல்லின் பின் இடும் அடையாளம் . 

இருப்பதான ஒற்றெழுத்து . 
மெய்ப்பாட்டியற்கை - சமணப் பரமாகமம் . 

மெய்வலி - உடலின் பலம் . 
மெய்ப்பாடு - உள்ளத்தின் நிகழ்ச்சி புறத்தார்க்கு மெய்வார்த்தை - உண்மையான மொழி . 

வெளிப்படுதல் ; புகழ் ; இயற்கைக்குணம் . மெய்வாழ்த்து - ஒருவனை வாழ்த்திக் கூறும் 
மெய்ப்பித்தல் - உண்மையை நிறுவுதல் , நிரூபித் 

பாட்டுவகை . 
தல் . 

மெய்விடுதல் - இறத்தல் . 
மெய்ப்பிரம் - மேகம் . 

மெய்விரதன் - உதிட்டிரன் ; வீடுமன் . 
மெய்ப்பு - நிரூபணம் ; பகட்டு ; புகழ்ச்சி . 

மெய்விவாகம் - பெற்றோரின் இசைவுடன் செய்து 
மெய்ப்பூச்சு - உடலின்மேற் பூசும் கலவைச்சாந்து . கொள்ளும் திருமணம் ; சட்டப்படியான 
மெய்ப்பை - சட்டை . 

மணம் . 


- 


உவ 


மெய்வேறு 


911 


மென்பிணி 


மெய்வேறு - தனித்தனியாய் . 

மெலிதல் - வலிமை குறைதல் ; உடல் இளைத் 
மெய்வைத்தல் காண்க : மெய்விடுதல் . 

தல் ; வருந்துதல் ; அழிதல் ; எளியதாதல் ; 
மெருகிடுதல் - பளபளப்பு உண்டாகச்செய்தல் . வல்லினம் தனக்கினமான மெல்லினமாக மாறு 
மெருகு - பளபளப்பு ; வெருகஞ்செடி . 

தல் ; ஓசையில் தாழ்தல் . 
மெருகுமண் - தட்டார் மெருகிடுவதற்கு உதவும் மெலிந்தோன் - நோய் முதலியவற்றால் உடல் 
மண்வகை . 

மெலிந்தவன் ; வலியற்றவன் ; ஏழை . 
மெருகெண்ணெய் - மரப் பொருள் முதலிய மெலிப்பு - காண்க : மெலித்தல் ; மெல்லெழுத்து . 
வற்றிற்கிடும் மேற்பூச்சுத் தைலம் ; மினுக் மெலியார் - வலியிலார் . 
கெண்ணெய் . 

மெலிவடைதல் - வாடல் ; கலங்கல் ; வலுக்குறை 
மெருள் - அச்சம் . 

தல் 
மெல் - மிருதுவான . 

மெலிவித்தல் - கனங்குறைத்தல் ; வாட்டல் ; 
மெல்குதல் - மென்மையாதல் ; இலேசாதல் ; மிருதுவாக்கல் . 
காண்க : மெல்லுதல் , 

மெலிவு - வருத்தம் ; தளர்ச்சி ; களைப்பு ; துன்பம் ; 
மெல்கோல் - பற்குச்சி . 

தோல்வி ; கொடுமை ; படுத்தலோசை . 
மெல்ல - மெதுவாக . 

மெலுக்கு - வெளியலங்காரம் ; மென்மை ; 
மெல்லடை - அப்பவருக்கம் . 

விழிப்பு . 
மெல்லணை - காண்க : மெத்தை . 

மெலுக்குவை - மென்மை ; விழிப்பு . 
மெல்லம்புலம்பன் - நெய்தல் நிலத் தலைவன் . மெழுக்கம் - சாணத்தால் மெழுகிவைத்த இடம் . 
மெல்லம்புலம்பு - நெய்தல் நிலம் . 

மெழுக்கு - சாணம் ; மெழுகுதல் ; மெழுகும் 
மெல்லரி - உயர்ந்த அரிசிவகை . 

பொருள் ; மருந்துவகை ; தேனடையின் சக்கை . 
மெல்லி - காண்க : மெல்லியலாள் . 

மெழுக்கூட்டுதல் - மேற்பூச்சிடுதல் . 
மெல்லிக்கை - பருமனற்றது . 

மெழுகிடுதல் - காண்க : மெழுகுதல் ; மெழுகுகட்டு 
மெல்லிசு காண்க : மெல்லிது . 

தல் ; நூலின்மேல் மெழுகு பூசுதல் . 
மெல்லிசை - மென்மையான ஓசை . 

மெழுகு - அரக்கு ; சாணம் ; மென்மை ; தேனடை 
மெல்லிசைவண்ணம் - மெல்லெழுத்து 

மிகுந்து 

யின் சக்கை ; பிசின் ; பிசுபிசுத்த தன்மையுடைய 
வரும் சந்தம் . 

மருந்து . 
மெல்லிது - மென்மைவாய்ந்த பொருள் ; ஒல்லி . மெழுகுகட்டுதல் , விக்கிரகம் வார்க்க மெழு 
மெல்லியர் - வலிமையில்லாதவர் ; உடல் மெலிந் மெழுகுசாத்துதல் கினாற் கருக்கட்டுதல் . 
தவர் ; எளியவர் ; 

இழிகுணமுடையவர் ; மெழுகுசீலை - நீர் ஊறாதிருப்பதற்காக மெழுகு 
பெண்டிர் . 

பூசின துணி ; நனையாதிருப்பதற்காக மேற்பூச் 
மெல்லியல் மென்மையான இயல்பு ; பெண் ; 

சிட்ட துணி ; தார்த் தைலமிட்ட கூரைப்பாய் . 
மரத்தின் இளங்கொம்பு . 

மெழுகுதண்டு காண்க : மெழுகுவத்தி . 
மெல்லியலாள் பெண் . 

மெழுகுதல் - தரையைச் சாணமிட்டுத் தூய்மை 
மெல்லிலை - வெற்றிலை ; வெற்றிலைக்கொடி . 

செய்தல் ; பூசுதல் ; குற்றத்தை மறைத்துட் 
மெல்லினம் - மூவினத்துள் மெல்லோசையுடைய 

பூசிவிடுதல் . 
எழுத்துகளின் வர்க்கம் . 

மெழுகுதிரி - காண்க : மெழுகுவத்தி . 
மெல்லுதல் - வாயாற் குதப்புதல் ; கடித்தல் . 

மெழுகுபதம் - காய்ச்சப்பட்ட மருந்தெல்லாம் 
மெல்லெழுத்து - மெல்லோசையுடைய ங் ஞ் ண் 

மெழுகுபோலத் திரளும் பக்குவம் . 
ந்ம்ன் என்னும் எழுத்துகள் . 

மெழுகுமண் - கருக்கட்டும் பசைமண் . 
மெல்லென காண்க : மெல்ல . 

மெழுகுவத்தி - எரிய உதவும்படி நடுவே 
மெல்லெனல் - மெத்தெனற்குறிப்பு ; குரல் 

திரியிட்டுச் செய்யப்பட்ட மெழுகுகோல் . 
தாழ்ந்துபேசுதற்குறிப்பு ; மந்தக்குறிப்பு . 

மெள்ள காண்க : மெல்ல . 
மெல்லொற்று - காண்க : மெல்லெழுத்து .. 

மெள்ளென காண்க : மெல்லென . 
மெல்வினை - சரியை கிரியைகள் . 

மென்கண் - இரக்கம் . 
மெலி - காண்க : மெல்லெழுத்து ; இளைப்பு . 

மென்கணம் காண்க : மெல்லினம் . 
மெலிகோல் - கொடுங்கோல் . 

மென்கால் - தென்றல் . 
மெலித்தல் - வலிகுறைத்தல் ; உடலை மெலியச் மென் சொல் - இனிய சொல் ; அன்பான மொழி . 
செய்தல் ; வருத்துதல் ; அழித்தல் ; சுரத்தைத் மென்பறை - பறவைக்குஞ்சு . 
தாழ்த்தல் ; வல்லினத்தை இனமொத்த மென்பால் -- மருதநிலம் . 
மெல்லினவெழுத்தாக மாற்றுதல் . 

மென்பிணி - சிறுதுயில் . 


- 


மென்பு 


912 


மேகனம் 


} -- 


மென்பு - மென்மை . 

மென்றொடர் , 

மென்றொடர்க்குற்றியலுகரம் , மெல்லொற் 
மென்புலம் - மருதநிலம் ; நெய்தல் நிலம் . 

மென்றொடர்மொழி 
மென்மெல - மெல்ல . 

றைத் தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் . 
மென்மேல் - மேலும் மேலும் . 

மென்னகை - புன்சிரிப்பு . 

மென்னடை - மெதுவான நடை அன்னம் . 
மென்மை நுண்மை ; மென்மைத்தன்மை ; 

மென்னி ( னை ) - மிடறு , கழுத்து . 
தாழ்வு ; வலியின்மை ; அமைதி ; காண்க : 

மெனக்கெடுத்தல் - வினைகெடுத்தலின் 
மெல்லெழுத்து . 

பயனின்றிப் போகச்செய்தல் . 


- 


திரிபு ; 


மே 


மேககர்ச்சனை } - மேகம் தவி 


னூடே 


வகை . 


மே - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ம் + ஏ ) ; மேம் மேகமூர்ந்தோன் - இந்திரன் . 
பாடு ; அன்பு . 

மேகயோனி 

புகை . 
மேக்கடித்தல் - வஞ்சித்தல் ; ஆப்பறைதல் . மேகரணம் - பறங்கிப்புண் ; குட்டம் . 
மேக்கு - மேலிடம் ; மேலான தன்மை ; மேற்கு ; மேகராகக்குறிஞ்சி -- குறிஞ்சித்திறத்தின் ஒன்று . 
ஆப்பு ; மர ஆணி . 

மேகராகம் - பாலையாழ்த்திறவகை . 
மேகக்கல் - ஆட்டுரோசனை . 

மேகராடி - மயிலடிக் குருந்து மரம் . 
மேககர்ச்சனை , மேகங்களி 

உண் மேகலாபதம் - இடை . 
டாகும் ஒலி . 

மேகலை - அரைஞாண் ; பிரமசாரி தன் இடையி 
மேககாலம் - கார்காலம் . 

லணிவதற்கு உரிய நாணலாலியன்ற முப்புரிக் 
மேகச்சிரங்கு - கெட்டநீரால் தோன்றும் சிரங்கு 

கயிறு ; மகளிர் 

இடையிலணியும் ஏழு 

கோவையுள்ள அணிவகை ; ஆடை ; புடைவை ; 
மேகச்சிலை - மாக்கல் ; சுக்கான்கல் . 

கோயில்விமானத்தின் வெளிப்புறத்திற் செய் 
மேகசஞ்சாரம் - மேகநோய் படருகை ; மழை யப்பட்ட எழுதகவேலை ; தூணைச் சுற்றி 
முகிற் கூட்டத்தின் சஞ்சரிப்பு . 

யுள்ள வளையம் ; ஓமகுண்டத்தைச் சுற்றி 
மேகசம் - முத்து . 

இடுங் கோலம் ; மலைச்சரிவு ; மேருமலையின் 
மேகசாரம் - கருப்பூரம் . 

சிகரத்தொடர் ; குதிரையின் கொப்பூழுக்கு 
மேக சாலம் - முகிற்கூட்டம் ; ஒரு மணிவகை . மேலே காணப்படும் நற்சுழி . 
மேகதனு - இந்திரவில் . 

மேகவண்ணக்குறிஞ்சி - மேகவண்ணப் பூவுள்ள 
மேகதாரி - மயிலிறகு . 

செடிவகை . 
மேகதீபம் - மின்னல் . 

மேகவண்ணன் - மேகம் போன்ற கருநிறமுள்ள 
மேகநாதம் - மேகமுழக்கம் ; சிறுகீரை ; 

திருமால் . 
மரம் ; பச்சிலை . 

மேகவர்ணம் - கருநீலம் ; பலபடியாக மாறித் 
மேகநாதன் - இராவணனின் 

தோன்றும் நிறம் . 
இந்திரசித்து ; வருணன் ; நவச்சாரம் . 

மேகவருணை - அவுரி . 
மேகநீர் - வெட்டைநோய் ; கெட்டநீர் . 

மேகவாகனன் - இந்திரன் ; சிவன் ; கருங்கல் . 
மேகப்படை - தோலின்மேல் உண்டாகும் சொறி மேகவாய் - தயிர் . 

மேகவாயு - மேகநோய் வெப்பத்தாலுண்டாகும் 
மேகப்புள் - வானம்பாடி . 

வாயு ; வாதநோய்வகை . 
மேகபடலம் - ஒரு 

கண்ணோய்வகை ; மேகத் மேகவிடு தூது - காதலரிடம் மேகத்தைத் தூது 
தொகுதி ; மேகநோயாற் படரும் புண்வகை . விடுவதாகக் கூறும் நூல்வகை . 
மேகபந்தி - மேகக்கூட்டம் . 

மேகவிநாசம் - மழைமேகம் கலைகை . 
மேகம் - முகில் ; எழுவகை மேகம் ; நீர் ; குயில் ; 

குயில் ; | மேகவியாதி - கெட்டநீரால் உண்டாகும் நோய் 
காண்க : முத்தக்காசு ; தீநீர் , 

தீநீர் , தீநடத்தை , 
மூத்திரக்கோளாறு என்பவற்றால் உண்டாகும் மேகவூறல் - கெட்டநீர் பரவுகை ; காண்க : மேகப் 
நோய் ; வெள்ளைநோய் . 
மேகமண்டலம் - மேகம் திரியும் வானவெளி . மேகவெட்டை - வெட்டை நோய்வகை . 
மேகமூட்டம் - மேகம் பரந்து நிற்கை . 

மேகனம் - ஆண்குறி . 


பலாச 


மகனான 


வகை . 


வகை . 


படை . 


மேகாந்தகாரம் 


913 


மேய்மணி 


மேகாநந்தி , } - மயில் . 


} - வெந்தயம் . 


மேடமாதிம் } - சித்திரைமாதம் . 


மேகாந்தகாரம் - மழைக்காலிருட்டு . 

புத்தியுள்ளவன் . 
மேகாரம் 

மேதாவினி - காண்க : நாகணவாய்ப்புள் . 
மேகாரி காண்க : அறுகு ; அவரை . 

மேதி - எருமை ; ஓர் அசுரன் ; வெந்தயம் ; பொலி 
மேகை - இறைச்சி , 

காளைகளைக் கட்டும் கட்டை ; நெற்களம் . 
மேங்காவற்காரன் - நாட்டில் களவு முதலியன மேதித்தலைமிசைநின்றாள் - கொற்றவை , 
நேராமல் காப்பவன் , 

துர்க்கை . 
மேசகம் - இருள் ; கருமை ; புகை ; முகில் ; விரிந்த மேதியான் - எருமையை யூர்பவனாகிய யமன் . 
மயில்தோகை ; குதிரையின் பிடரிமயிர் . 

மேதினி - உலகம் . 
மேசை காலுள்ள பலகை ; சீட்டாட்டத்தில் மேதினிபடைத்தோன் - பூமியைப் படைத்தவ 
வைக்கும் பந்தயப்பணம் . 

னாகிய பிரமன் ; பூமிநாயகனாகிய திருமால் . 
மேட்டி - அகந்தை ; மேன்மை ; தலைவன் ; உதவி மேதை - பேரறிஞர் ; பேரறிவு ; மேன்மை ; புதன் ; 
வேலைக்காரன் ; ஊர்த்தலைவனுக்கு விடப் 

கள் ; கொழுப்பு ; இறைச்சி ; தோல் ; நரம்பு ; 
பட்ட மானியம் . 

உடலிலுள்ள யோகத்தானங்களாகிய 
மேட்டிமை - அகந்தை ; மேன்மை ; தலைமை . 

பதினாறு கலையுள் ஒன்று ; பொற்றலைக் 
மேட்டுநிலம் - உயர்வான பூமி . 

கையாந்தகரை . 
மேட்டுப்பாய்ச்சல் - நீர்ஏறிப் பாயவேண்டிய தான 
மேட்டு நிலம் ; மேட்டில் நீரிறைத்துப் பாய்ச் 

மேதைமை - பேரறிவு . 

மேதையர் - புலவர் . 
சுகை ; அரும்பணி . 
மேடகம் - ஆடு ; 

கப்பலின் 
இராசி மண்டலத்தின் 

காற்றுத் 
மேந்தலை - மேன்மை ; 

முதற் 
பகுதி . 

தாக்கும் பக்கம் ; தலைவன் . 
மேடம் 

மேந்தி , 
காண்க : மேடகம் ; சித்திரைமாதம் ; 
காப்புச்சட்டை . 

மேந்திகை 
மேந்தோல் - காண்க : மீத்தோல் . 

மேந்தோன்றுதல் - மேம்பட்டு விளங்குதல் . 
மேடவீதி - இடபம் , மிதுனம் , கடகம் , சிம்மம் மேம்படுதல் - சிறத்தல் . 

ஆகிய இராரசிகள் சேர்ந்த சூரிய வீதியின் பகுதி . மேம்படுநன் - மேம்பாடுற்றவன் . 
மேடன் - மேடராசிக்கு 

மேம்பாடு - சிறப்பு . 
செவ்வாய் . 

மேம்பார்வை - வேலைகளைக் கண்காணிக்கை ; 
மேடாயனம் - மேடராசியில் சூரியன் புகுங்காலம் ; அழுத்தமில்லாத நோக்கு . 
காண்க : மேடவீதி . 

மேம்பாலம் - இருப்புப்பாதை , ஆறு முதலிய 
மேடு - உயரம் ; சிறுதிடர் ; பெருமை ; வயிறு ; வற்றின் மேலே கட்டப்பட்ட பாலம் ; கீழுள்ள 
மேலிடம் . 

ஆறு அல்லது வாய்க்காலுக்கு மேலே குறுக்காக 
மேடூகம் - சுவர் . 

நீரோடும்படி கட்டிய பாலம் . 
மேடை - செய்குன்று ; மாடி ; தளமுயர்ந்த இடப் மேய்க்கி - ஆடுமாடு முதலியன மேய்ப்பவன் . 
பகுதி . 

மேய்கானிலம் - காண்க : மேய்ச்சற்றரை . 
மேண்டம் - ஆடு . 

மேய்ச்சல் - மேய்கை மேய்ச்சற்றரை ; தீனி , 
மேத்தியம் - தூய்மை ; சீரகம் . 

சுேடுற்றது ; காமுகனாய்த் திரிகை . 
மேத்தியாசம் - வசம்பு . 

மேய்ச்சற்றரை - ஆடுமாடுகள் மேயுமிடம் . 
மேத்திரம் - ஆட்டுக்கடா . 

மேய்த்தல் - புல் முதலியவற்றை விலங்குகள் 
மேதகம் - கோமேதகம் ; மதிப்பு ; 

மேன்மை ; 

தின்னச்செய்தல் ; மருந்து முதலியன செலுத் 
பாடாணவகை . 

தல் ; அடக்கியாளுதல் . 
மேதகவு - மேன்மை , மதிப்பு . 

மேய்தல் - விலங்கு முதலியன உணவு கொள்ளு 
மேதகு - மேன்மை பொருந்திய , மேன்மையான . 

தல் ; பருகுதல் ; கெடுத்தல் ; மேற்போதல் ; 
மேதகுதல் - மேன்மையாதல் . 

திரிதல் ; காமுகனாய்த் திரிதல் , கவர்ந்து 
மேதகை - மேன்மை . 

நுகர்தல் ) கூரை முதலியன போடுதல் . 
மேதசு - கொழுப்பு . 

மேய்ப்பன் - ஆடுமாடுகளை மேய்ப்பவன் , 
மேதம் - கொலை ; கொழுப்பு ; வேள்வி . 
மேதரம் - மலை . 

இடையன் அடக்கியாளுபவன் . 
மேதரவர் , மூங்கில்வேலை செய்து வாழும் 

மேய்ப்பு - மேய்க்கை ; மேய்க்கைக்குரிய நிலம் . 
மேதவர் சாதியார் . 

மேய்மணி - நாகமணி . 


உடையவனான 


} 


115 


மேயம் 


914 


மேலிடுதல் 


} 


} 


மேயம் - அளவிடற்குரியது ! அறியத்தகுந்தது ; மேல்வருதல் - எழுதல் ; ஒருவர்மீது எதிர்த்து 
உவமேயம் . 

வருதல் ; நெருங்கிவருதல் . 
மேயல் - மேய்கை ; மேயும் புல் முதலியன; | மேல்வரும்படி - சம்பளத்திற்குமேல் அதிகப்படி 
கவர்ந்து நுகர்கை . 

யாகக் கிடைக்கும் வருமானம் . 
மேயவன் , ) 

மேல்வாசி - அறம் முதலியவற்றிற்குச் செலவிடும் 
மேயான் - உறைபவன் . 

தானியம் ; 

மதிப்பிற்குமேல் விளைச்சல் 
மேரு - கோள்கள் சுற்றிவரும் பொன்மலை ; காணும்போது மேல்வாரதாருக்கு அதிகப் 
மலை ; பன்னீர்ச்சாடிவகை; உயரமான படியாகக் கிடைக்குந் தானியம் ; அயல் நிலங் 
கோயில் ; பெண்குறி ; இருக்கைப்பலகை ; களினும் அதிக வருவாயுள்ள நிலம் . 
காண்க : மேருமணி . 

மேல்வாய் - ஒன்று முதலாய் மேற்பட்ட கணக்கு ; 
மேருத்தீபம் - கடவுளர் முன் எடுக்கும் அடுக்கு வாயின் மேற்பகுதி . 
விளக்கு . 

மேல்வாரதார் - நிலத்தின் சொந்தக்காரர் . 
மேருமணி - செபமாலை முதலியவற்றின் நாயக மேல்வாரம் - விளைவிலிருந்து நிலச் சொந்தக் 
மணி . 

காரருக்குக் கொடுத்தற்குரிய தானியப்பகுதி . 
மேருவில்லாளன் , ) மேருமலையை வில்லாகக் மேல்விசாரணை - கண்காணிப்பு ; மேற்கொண்டு 
கொண்ட சிவபிரான் . 

செய்யும் நியாயவிசாரணை . 
மேருவின்வாரி - பொன்மணல் . 

மேல்விரி - படுக்கையின் மேல்விரிப்புச் சீலை . 
மேரை வகை ; 

மரியாதை ; குடிமக்களுக்குக் ! மேல்விலாசம் - கடிதத்தின் புறத்தே கடிதத்தைப் 
களத்தில் கொடுக்கும் 
கொடுக்கும் தானியம் ; எல்லை ; 

பெறுவோரின் ஊர் , பெயர் முதலியன 
அடக்கம் . 

குறிக்கும் வாசகம் , முகவரி . 
மேல் - மேலிடம் ; அதிகப்படி ; வானம் ; மேற்கு ; மேல்விழுதல் - முன்சென்று பாய்தல் ; வலியப் 
தலை ; தலைமை ; மேன்மை ; உயர்ந்தோர் ; 

புகுதல் ; ஊக்கத்துடன் வினையில் முந்துதல் . 
உடம்பு ; இடம் ; மேலெழுந்தவாரியானது ; மேல்விளைவு - பிற்பயன் ; மேற் செய்யவேண்டுஞ் 
முன்புள்ளது ; பின்புள்ளது ; அதிகமாக ; முன் ; செயல் ; ஓராண்டில் அதிகப்படி பயிரிட்டுப் 
பற்றி ; அப்பால் ; இனி ; ஒரு முன்னொட்டு ; பெறும் விளைச்சல் . 
ஏழனுருபு . 

மேல்வினை - பிற்பயன் ; காண்க : ஆகாமியம் . 
மேல்கடல் - மேல்திசையிலுள்ள சமுத்திரம் . மேல்வீடு - மெத்தைவீடு ; மாடி ; வீடுபேறு . 
மேல்கால் , 

மேல் வெள்ளம் - முதல் 
- கோடைக்காற்று . 

வெள்ளத்திற்குப்பின் 

வரும் வெள்ளம் . 
மேல்கை - மேடு ; மேற்கு ; அப்பாலானது ; உயர் 

மேலகம் - மாடி . 
தரம் . 

மேலங்கம் - வெளிப்பகட்டு . 
மேல்சாந்தி - கோயிலின் தலைமைப் பூசாரி . மேலங்கி - மேற்சட்டை . 
மேல்பாதி - மேல்வாரம் ; மேற்குப்பகுதி . 

மேலவரிறைவன் - இந்திரன் , முருகன் . 
மேல்பால் - மேற்குப்பக்கம் . 

மேலவன் - பெரியோன் ; அறிஞன் ; தேவன் 
மேல்மட்டம் - மேல்புறத்தின் மட்டம் ; 

மட்டம் ; மட்டப் மேலிடத்துள்ளவன் . 

மேலனம் - கலக்கை ; கூட்டம் ; பழக்கம் . 
மேல்மடை - நீர்மடையை அடுத்துள்ள விளை 

மேலாக்கு - மகளிர் மார்பின் குறுக்கே அணியும் 
நிலம் ; மேட்டிலுள்ள வாய்க்கால் . 

சீலை . 
மேல்மாடி - வீட்டின் மேனிலைக்கட்டு . 

மேலாடை - தோள்மேல் அணியும் ஆடை . 
மேல்முகம் - மேற்குப்பகுதி . 

மேலாத்தம் - மேற்புறமாக்குதல் . 
மேல்மூச்சு - முயற்சி முதலியவற்றால் மேலெழும் மேலாதல் - சிறத்தல் . 
பெருமூச்சு ; காண்க : மேற்சு வாசம் . 

மேலாப்பு - மேற்கட்டி . 
மேல்வக்கணை - காண்க : முகவரி ; வீண்பேச்சு . 

மேலாயினார் - உயர்ந்தோர் . 
மேல் வட்டம் - நகரம் முதலியவற்றின் வெளிச் . மேலார் - காண்க : மேலாயினார் ; வீரர் . 
சுற்று ; முதன்மை ; மதிப்பு . 

மேலாலம் - மழை . 
மேல்வரிச்சட்டம் - முன்மாதிரியாய் அமைந்தது . 

மேலாழியார் - வித்தியாதர மன்னர் . 
மேல்வரிசை - மேலிடமாக அமைந்துள்ள வரிசை ; மேலிடுதல் - அதிகரித்தல் ; முன் சென்று பாய்தல் ; 
செங்கற் கட்டடத்தில் எ ழு தகத்துக்கு மேலே எழுதல் ; வாந்தியாதல் ; மேற்கொள்ளு 
மேலுள்ள படைச்சுவர் . 

தல் . 


மேல்காற்று } 


பலகை . 


மேலீடு 


915 


மேற்கோண்மலைவு 


யன ; 


மேலீடு - மேலிடுவது ; குதிரைச்சேணம் முதலி | மேழி - கலப்பை ; கலப்பையின் கைப்பிடி . 

மேற்பார்வை ; மிகுதியாக இருத்தல் ; | மேழிச்செல்வம் - உழவுச்செல்வம் . 
கூட்டுக்கறி ; மகளிர் காதணிவகை ; அடுத்த மேழிப்படை - கலப்பை . 
தடவை ; 

வெளிப்பகட்டு ; வரிசை அல்லது மேழிப்படையோன் - பலதேவன் . 
அடுக்கில் மேலிருப்பது . 

மேழியர் - உழவர் ; மருதநில மக்கள் : வேளாளர் . 
மேலுக்கு - அந்தரங்கமாக அல்லாமல் ; மேற் மேழிவாரம் - வேளாண்மைச் செலவு . 
புறமாக . 

மேழை - கஞ்சி ; கரடி ; கொம்பில்லாத விலங்கு . 
மேலுக்கெடுத்தல் - வாயாலெடுத்தல் . 

மேளக்கச்சேரி கச்சேரியாக மேளவாத்தியம் 
மேலும் - பின்னும் . 

வாசிக்கை . 
மேலுலகம் - தேவருலகம் ; பூலோகம் முதல் ஏழு மேளகர்த்தா - பண்களுக்கு மூலமாகிய பண்கள் . 
உலகங்கள் . 

மேளகாரன் - மேளம் அடிப்போன் ; வாத்தியத் 
மேலுறுதி - துணைச்சாட்சி . 

தொழில் செய்யும் சாதியான் . 
மேலெழுச்சி - மேற்கிளம்புகை; செருக்கு ; | மேளதாளம் - நாகசுரம் , ஒத்து , தவில் , தாளம் 
ஊன்றிநோக்காத் தன்மை . 

என்பவற்றின் தொகுதி ; பகட்டு . 
மேலெழுத்திடுதல் - ஒப்புக்கொண்டதற்கு அறி மேளம் - வாத்தியப்பொது ; பண் உறுப்பு ; நாக 
குறியாகக் கையெழுத்திடுதல் . 

சுரம் , ஒத்து , தவில் , தாளம் என்பவற்றின் 
மேலெழுத்து - சாட்சிக் கையெழுத்து ; காண்க : தொகுதி ; காண்க : மேளகர்த்தா ; 

தவில் 
முகவரி ; அரசியற் கணக்கதிகாரி ; மேலதிகாரி வாத்தியம் ; நல்ல சாப்பாடு ; கவலையற்ற 
அனுப்புங் கடிதம் ; தலைமை எழுத்தாளன் . இன்பவாழ்வு ; கலவை மருந்து . 
மேலெழுந்தவாரி - உழைப்பின்மை ; ஊன்றிக் மேளமடித்தல் - தவிலடித்தல் ; வெளிப்படுத்தல் ; 
கவனியாமை . 

பக்கவாத்தியங்களோடு நாகசுரம் வாசித்தல் ; 
மேலேழுலகம் - பூலோகம் , புவலோகம் , சுவர்க்க 

ஒத்துப்போதல் ; வருந்தி முயலுதல் . 
லோகம் , சனலோகம் , தவலோகம் , சத்திய மேளனம் - கூட்டம் ; கலக்கை ; இசைக்கருவிகளின் 
லோகம் , மகலோகம் என்று ஒன்றன்மேல் 

சுருதியியைபு . 
ஒன்றாய் அமைந்த எழுவகைப்பட்ட மேல் மேளித்தல் - கூட்டுதல் . 
உலகங்கள் . 

மேற்கட்டி - மேல்விதானம் . 
மேலை - மேலிடமான ; வருங்காலம் ; மேற்கு ; 

மேற்கட்டு - மேல்வீடு ; துணையாதாரம் ; மாடி 
முந்தின ; அடுத்த முன்பு ; அஞ்சனக்கல் ; மை . 

மேலாடை , அலங்காரம் . 
மேலைக்கரை - மேற்குக்கரை ; காண்க : மேல்பால் , மேற்கத்தியான் 

மேற்கத்தியான் - மேற்குநாட்டவன் . 
மேற்கதி - வீடுபேறு ; மேனோக்கிச் 

செல்லும் 
மேலையுலகு - துறக்கம் . 
மேலைவீடு - காண்க : மேல்வீடு . 

தன்மை . 
மேலைவெளி - பரமன் உறையும் ஞானாகாசம் . 

மேற்கதுவாய் , 

அளவடியுள் முதல் 

மேற்கதுவாய்த்தொடை 
மேலொப்பம் - கையெழுத்து ; எழுத்து அல்லது 

அயற் 

சீர்க்கணின்றி 
பேச்சால் ஒப்புக்கொள்ளுகை . 

ஒழிந்த மூன்று சீர்க்கண்ணும் மோனை முதலா 
மேலோர் -- மேலிடத்தோர் ; 

யின வரத் தொடுப்பது . 
உயர்ந்தோர் ; 

மேற்காது - காதின் மேற்புறம் . 
புலவர் ; முன்னோர் ; வானோர் . 

மேற்காவல் மேல்விசாரணை ; மேல்விசாரணை 
மேவருதல் - பொருத்தமாதல் . 

செய்பவன் . 
மேவல் - சார்தல் : ஆசை ; கலக்கை . 

மேற்கு - மேலைத்திசை . 
மேவலர் , பகைவர் . 

மேற்குடி - காணியாளர் . 
மேவார் 

மேற்கூரை - வீட்டின் மேல் வேய்ந்த கூரை 
மேவித்தல் - தங்கச்செய்தல் . 

வீட்டின் கூரைப்பகுதி ; அடிநிலம் நீங்கலான 
மேவினர் - உறவோர் ; நண்பர் . 

கட்டடம் . 
மேவு - விருப்பம் ; மேம்பாடு . 

மேற்கொண்டு - மேலும் ; இனிமேல் . 
மேவுதல் - அடைதல் ; விரும்புதல் ; நேசித்தல் ; மேற்கொள்ளுதல் - மேலேறுதல் ; மேம்படுதல் 
உண்ணுதல் ; ஓதுதல் ! நிரவிச் சமனாக்குதல் : பொறுப்பேற்றல் ; உறுதிமொழி கூறல் ; ஏற்றுக் 
மேலிட்டுக்கொள்ளுதல் ; வேய்தல் ; அமர்தல் ; கொள்ளுதல் ; முயலுதல் ; வஞ்சினம் உரைத் 
பொருந்துதல் . 

தல் . 
மேற்கோண்மலைவு - வாதத்தில் முற்கூறியதற்கு 
மாறுபடக் கூறுகையாகிய குற்றம் . 


} 


மேவலர் } 


மேழகம் ) - கவசம் ; ஆடு . 


மேற்கோப்பு 


916 


மேனைமகள் 


மேற்கோப்பு - வீட்டின் கூரைப்பகுதி . 

தட்டு ; உடுத்திருக்கும் சேலையின் வெளிச் 
மேற்கோள் - ஏற்றுக்கொள்ளுகை ; எடுத்துக் சுற்று ; உயர்சாதி மட்டக்குதிரை . 
காட்டு ; போர்வை ; பொறுப்பேற்கை ; மேற்றலை - தலையின் 

மேற்றலை - தலையின் மேற்பகுதி ; மேற்புறம் ; 
ஊக்கம் ; உறுதிப்பாடான நோக்கம் ; ஆறு முதலியன தொடங்குமிடம் ; கப்பலில் 
வஞ்சினம் ; உறுதிமொழி ; மேன்மை ; சனி . காற்றுத்தாக்கும் பக்கம் ; மேலண்டைப்பக்கம் . 
மேற்சுவாசம் - இறக்குந்தறுவாயில் மேனோக்கி மேற்றளம் 

மேற்றளம் - மேல்மாடி ; கப்பலின் மேற்பக்கம் ; 
எழும் மூச்சு . 

புறவிதழ் ; மெய்காவற்படை . 
மேற்செம்பாலை - பாலை யாழ்த்திறவகை . மேற்றிசை - மேற்கு . 
மேற்செல்லுதல் - அப்பாற்போதல் ; மேற்படுதல் ; மேற்றிசைப்பாலன் - வருணன் . 
போருக்குச் செல்லல் ; விரைதல் . 

மேற்றிணை - உயர்குலம் . 
மேற்செலவு - படையெடுப்பு ; வீட்டின் மேற்றிராணி - அதிகாரம் ; கிறித்தவக் கண்காணி 
அன்றாடச் செலவு . 

யார் . 
மேற்பட்டை - மரத்தின் மேலுள்ள தோல் . மேற்றொழில் - சிறந்த செயல் . 
மேற்படி - கதவு நிலையின் மேற்பாகத்திலிருக்கும் மேற்றோன்றி - செங்காந்தள் மலர் . 
மரம் ; முன்குறித்தது . 

மேன் - மேலிடம் . 
மேற்பரப்பு - தரை முதலியவற்றின் 

வெளிப் | மேன்மக்கள் - உயர்ந்தோர் . 
பரப்பு . 

மேன்மலை - சூரியன் மறையுமிடமான மேற்குப் 
மேற்பலகை - நகம் ; கதவு நிலையின் மேற்பாகத்தி புறத்தேயுள்ள மலை ; மேற்குமலை . 
லிருக்கும் மரம் . 

மேன்மாடம் - உப்பரிகை . 
மேற்பாதி - விளைவிலிருந்து திலக்கிழாருக்குக் மேன்முறையாளர் - காண்க : மேன்மக்கள் . 
கொடுத்தற்குரிய தானியம் . 

மேன்மேல் , 

- . 
மேற்பாதி நிலம் - மேடாயிருக்கும் பக்க நிலம் . 
மேற்பார்த்தல் - கண்காணித்தல் . 

மேன்மை - சிறப்பு ; பெருமை ; கண்ணியம் . 
மேற்பார்வை - மேல்விசாரணை ; மேலெழுந்த 

மேன்றலை - மரக்கலத்தின் முன்புறம் . 
பார்வை ; செருக்கான நோக்கம் ; தொலை 

மேன - ஏழாம் வேற்றுமை உருபு . 
நோக்கு ; சாகுந்தறுவாயில் மேல்நோக்கி 

மேனாடு - துறக்கம் ; பீடபூமி ; கருநாடக 
நிற்கும் பார்வை . 

மாநிலம் ; மேலுள்ள நாடு ; காண்க : 
மேற்பாரம் - அமுங்கும்படி ஒன்றன்மேலே 

பொன்னாங்காணி . 
வைக்கும் சுமை ; அதிகமாகச் சேர்க்கும் சுமை . மேனாணித்தல் - பெருமிதங்கொள்ளுதல் . 
மேற்பால் - உயர்குலம் . 

மேனாணிப்பு - பெருமிதம் . 
மேற்பாலம் - காண்க : மேம்பாலம் . 

மேனாள் - முன்னாள் ; பின்னாள் . 
மேற்புத்தி மேலானவரிடத்திற் பெறும் மேனி - நிறம் ; வடிவம் ; உடல் ; அழகு ; நன் 
புத்திமதி . 

னிலைமை ; நிலத்தின் சராசரி விளைச்சல் ; 
மேற்புரம் - துறக்கம் . 

காண்க : குப்பைமேனி . 
மேற்புலவர் - தேவர் . 

மேனிகரப்போர் - தம் உருவத்தை மறைக்க வல்ல 
மேற்புறணி - காண்க : மேற்பட்டை . 

வரான அசுரர் . 
மேற்புறம் - வெளிப்புறம் ; கப்பலிற் காற்றுத் மேனிகுலைதல் - அழகு குன்றல் ; சீர்குலை தல் ; 
தாக்கும் பக்கம் ; மேலண்டைப்பக்கம் . 

உருவங்கெடுதல் ; கலக்கமுறுதல் . 
மேற்பூச்சு - வெளிப் பூச்சு ; குற்றத்தை மேனிமினுக்கி - எப்போதும் அலங்காரம் செய்து 
மறைக்கை ; மனம் ஈடுபடாத நடத்தை 

கொண்டு திரிபவர் . 
முதலியன . 

மேனிலர் - தேவர் . 
மேற்பேச்சு - வெளி உபசாரச்சொல் ; 

மேனிலை - மேல்மாடி ; முன்னர் உள்ளது . 
கொண்டு விவரித்தல் . 

மேனிலைக்கட்டு - கோபுர முதலியவற்றின் மேல் 
மேற்போட்டுக்கொள்ளுதல் - வலிய ஏற்றுக் மாடி . 

கொள்ளுதல் ; பிறனுக்காகப் பிணையேற்றல் . மேனீர் - மழைநீர் ; மேலிருந்து வரும் நீர் ; பூமி 
மேற்றட்டு - நிலைப்பேழை முதலியவற்றின் 

மேலே தங்கி ஓடும் நீர் ; நிலமட்டத்தை 
மேலறை ; உயர்தரம் ; கப்பலின் மேற்புறத் அடுத்துக் காணும் ஊற்று நீர் . 
துள்ள தட்டு ; மேல் தளம் ; பரண்போன்ற 

மேனை 

மலையரசன் மனைவி . 
மேலிடம் ; அடுக்குப்பாண்டத்திலுள்ள மேல் 

மேனைமகள் - பார்வதி . 


மேற் 


மேனோக்கம் 


917 


மையான் 


மேனோக்கம் - மேல்நோக்கிக் கிளம்புகை ; மேனோக்குதல் - மேலெழுதல் ; வாயாலெடுத் 
தாராள சிந்தை ; மேலெழுந்த பார்வை ; 

தல் ; பேரவாக்கொள்ளுதல் ; செருக்கடைதல் . 
பேரவா ; செருக்கு , 


மை 


காம 


மை ; 


மைக்கூண்டு } 


மை - ஓர் உயிர் மெய்யெழுத்து ( ம் + ஐ ) ; 

வலிமையுடையோன் ; இளைஞன் ; விலங்கு 
கண்ணுக்கிடும் அஞ்சனம் ; மசி ; வண்டிமசகு ; ஊர்வனவற்றின் குட்டி . 
கருநிறம் ; இருள் ; பசுமை ; களங்கம் ; கரு மைந்து - அழகு ; 

வலிமை ; விருப்பம் ; 
மேகம் ; வானம் ; குற்றம் ; பாவம் ; அழுக்கு ; மயக்கம் ; பித்து ; 

யானையின் 

மதம் ; 
பிறவி ; மலடு ; மலடி ; மலட்டு எருமை ; மேட அறியாமை . 
ராசி ; ஆடு ; இளமை ; நீர் ; மந்திரவாதத்தில் மைந் நூறு - அஞ்சனப்பொடி . 
பயன்படுத்தும் 

பண்புப்பெயர்விகுதி ; | மைப்பரணி - அஞ்சனம் வைக்குஞ் சிமிழ் . 
தொழிற்பெயர்விகுதி ; வினையெச்சவிகுதி மைப்பு - கறுப்பு . 
களுள் ஒன்று ; அறியாமை . 

மைப்புயல் - இருண்ட மேகம் . 
மைக்காநாள் - மறுநாள் .. 

மைப்போது - காண்க : மைம்மலர் . 
மைக்காப்பு - எழுத்து நன்கு தெரியுமாறு ஏட்டுச் மைபோடுதல் - வண்டியச்சுக்கு மசகு இடுதல் ; 
சுவடிக்கு மை தடவுகை . 

மயக்கித் தன்வயப்படுத்தல் ; ஓலைக்கு 
மைக்காலிருட்டு - காண்க : மையிருட்டு . 

மைதடவு தல் . 
மைக்கூடு , எழுதும் மைவைக்குங் கூடு ; 

மைம்மலர் - கருங்குவளைப் பூ . 
மைக்கூண் காண்க : மைப்பரணி . 

மைம்மா - கரும்பன்றி . 
மைகூட்டுதல் - மை தயாரித்தல் . 

மைம்மீன் - சனி . 

. 
மைச்சாலி - கருங்குறுவை நெல் . 

மைம்முகன் - கருங்குரங்கு .. 
மைஞ்சன் - மைந்தன் . 

மைம்மை - மலட்டு எருமை ; மலடி . 
மைஞ்சு - அழகு ; அணிகலன் ; மேகம் ; பனி . 

மைம்மைப்பு - பார்வைக்குறைவு . 
மைத்தல் - கறுத்தல் ; ஒளிமழுங்குதல் . 

மைமல் - மாலைநேரம் . 
மைத்திரம் - நட்பு ; பகல் பதினைந்து முகூர்த்தங் மைமை - பூசை . 
களுள் மூன்றாவது . 

மையக்கட்டை - வண்டியில் அச்சின்மேற் போடுங் 
மைத்திராவருணி - அகத்திய முனிவர் . 

கட்டை . 
மைத்திரி - நட்பு ; காண்க : மைத்திரீபாவனை. மையம் - நடு ; நடுத்தரமானது ; ஐயமானது ; மேல் 
மைத்திரீபாவனை - எல்லா உயிர்களிடத்தும் வளைவைத் தாங்கும் தூணின் மேலுறுப்பு . 
அன்புபாராட்டி அவற்றின் நல்வாழ்வைக் மையம்பாய்தல் - இருபக்கமுஞ் சாய்தலால் 
கருதி பௌத்தபிட்சு புரியும் தியானவகை . 

ஒவ்வாமல் நிற்றல் . 
மைத்துனத்தோழன் - நகையாடி விளையாடும் 

மையமண்டபம் - தெப்பக்குளத்தின் நடுவில் 
முறைமையுடைய தோழன் . 

அமைந்த மண்டபம் . 
மைத்துனமை - மைத்துனமுறைமை . 

மையல் - காண்க : மையன்மை ; செல்வம் முதலிய 
மைத்துனர் ( ன் ) - மனைவி அல்லது கணவனுடன் 

வற்றால் வரும் செருக்கு ; யானையின் மதம் ; 

காண்க : கருவூமத்தை . 
பிறந்தான் ; 

மாமன் அல்லது அத்தையின் 

மையலவர் - பித்தர் . 
மகன் ; உடன் பிறந்தாளின் கணவன் . 

மையலார் - மாயவித்தைக்காரர் . 
மைத்துனி - மனைவியின் உடன் பிறந்தாள் ; 
மாமன் அல்லது அத்தையின் மகள் ; உடன் 

மையவாடி - இடுகாடு ; முள்வேலியுள்ள இடம் . 
மையன்மா 

யானை . 
பிறந்தான் மனைவி . 

மையன்மை - காமமயக்கம் ; பித்து . 
மைதா - கள் மயக்கம் ; மாவுவகை . 

மையனோக்கம் - துயரப்பார்வை . 
மைதானம் - திறந்தவெளியிடம் . 

மலட்டுப்பசு . 
மைதிலி - மிதிலையரசனின் மகளான சீதை . 

மையாடுதல் காண்க : மையோலைபிடித்தல் ; 
மைதீட்டுதல் - கண்ணுக்கு மைபூசுதல் . 

கருமையாதல் . 
மைதுனம் - புணர்ச்சி ; திருமணம் . 

மையாத்தல் - மயங்குதல் ; ஒளிமழுங்குதல் ; 
மைந்தன் - மகன் ; வலியவன் ; திண்ணியன் ; பொலிவழிதல் . 
ஆண்மகன் ; மாணாக்கன் ; வீரன் ; கணவன் ; மையான் எருமை . 


- 


மையா 


- 


மையிடுதல் 


918 


மொட்டைமாடி 


மையிடுதல் - கண்ணுக்கு மைதீட்டுதல் ; மந்திர மைரேயம் - ஒரு மதுவகை ; ஒரு மருந்துத் தைல 
மை தடவுதல் . 

வகை . 
மையிருட்டு - காரிருள் .. 

மைவாகனன் ஆட்டு வாகனமுடையோனான 
மையிழுது - கண்ணுக்கிடும் மை ; ஆட்டு நிணநெய் . அக்கினிதேவன் . 
மையுடை - காண்க : கருவேல் . 

மைவிடை - ஆட்டுக்கடா . 
மையூட்டுதல் - கண்ணுக்கு மையிடுதல் ; ஓலைக்கு மைவிளக்கு - எரிவிளக்கு . 
மைதடவுதல் . 

மைவைத்தல் - அஞ்சனமிட்டு மயக்குதல் ; 
மையெழுதுதல் - கண்ணுக்கு மையிடுதல் . 

கண்ணுக்கு அஞ்சனந் தயாரித்தல் ; வெறி 
மையொற்றி - எழுதுமையை ஒற்றும் தாள் . 

உண்டாகும்படி கட்குடித்தல் . 
மையோலைபிடித்தல் - கற்கத் தொடங்கும்போது மைனம் - மீன் . 
மைதடவிய எழுத்துள்ள ஓலையைக் கைக் மைனா காண்க : நாகணவாய்ப்புள் . 
கொள்ளுதல் . 

மைனிகன் - கறையான் . 


மொ 


மொ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ம் + ஓ ) . 

மொச்சியன் - ஓவியன் . 
மொக்கட்டை - முகம் ; மழுக்கமானது . 

மொச்சு - தீநாற்றம் . 
மொக்கணி - குதிரைக்குக் கொள்ளுக்கட்டும் பை ; மொச்சை - ஒரு பயறுவகை ; காண்க : மொச்சு . 
கருவிவகை. 

மொச்சையடித்தல் - நாட்பட்ட தயிர் முதலியன 
மொக்களித்தல் - பயணத்தில் தடை செய்தல் ; தீநாற்றம் வீசுதல் . 
பயணத்தில் தங்குதல் . 

மொசித்தல் - தின்னுதல் . 
மொக்கன் - தடித்தவர் ; தடித்தது .. 

மொசிதல் - மொய்த்தல் . 
மொக்கு - பூமொட்டு ; சீலைகளில் செய்யும் மொசுப்பு - செருக்கு . 
மொட்டு வேலைப்பாடு ; தரையிலிடும் பூக் மொசுமொசுக்கை காண்க : முசுமுசுக்கை . 
கோலம் ; குத்துவிளக்கின் தகழி ; மரக்கணு ; 

மொசுமொசுத்தல் - தினவுக்குறிப்பு ; அடிக்கடி 
காண்க : மொக்கை . 

தொல்லை தருதல் . 
மொக்குதல் - ஒரு சேர விழுங்கியுண்ணுதல் ; 

மொஞ்சகம் - பீலி . 
அடித்தல் . 

மொஞ்சி - முலை ; முலைப்பால் . 
மொக்குமா - ஒரு கோலப்பொடிவகை. 

மொஞ்சிநாற்றம் - முலைப்பால் மணம் . 
மொக்குள் - மலரும்பருவத்தரும்பு ; நீர்க்குமிழி . 

மொட்டம்பு - கூரற்ற அம்பு . 
மொக்குளித்தல் - குமிழி உண்டாதல் ; திரளுதல் . 
மொக்கை கூரின் 

மொட்டித்தல் - குவிதல் ; அரும்புதல் . 
மை ; பருமை ; மரத்துண்டு ; 
அவமானம் ; தாழ்வு ; மதிப்பு ; முகம் . 

மொட்டு - பூவரும்பு ; தேரின் கூம்பு ; ஆண்குறி 
மொக்கைகுலைதல் - இழிவடைதல் . 

யின் நுனி ; வெறுமை . 
மொக்கைச்சோளம் - ஒரு சோளவகை , மக்காச் 

மொட்டை - மயிர் நீங்கிய தலை ; கூரின்மை ; 
சோளம் . 

அறிவின்மை ; வெறுமை ; முழுமையின்மை ; 
மொக்கை போதல் - அவமானப்படுதல் ; முனை 

மணமாகாத இளைஞன் ; கையெழுத்திடப் 
மழுங்குதல் . 

பெறாத மனு . 
மொகமொகெனல் - நீரூற்றில் உண்டாகும் ஈரடுக் 

மொட்டைச்சி - மயிரற்ற 

மயிரற்ற தலையுடையவள் ; 
கொலிக்குறிப்பு ; நீர்க்கொதிப்பின் ஒலிக் 

கைம்பெண் ; ஒரு மருந்துப்பொடிவகை . 
குறிப்பு . 

மொட்டைத்தலை - மயிர் நீங்கிய தலை . 
மொகுமொகுத்தல் - ஒலித்தல் . 

மொட்டைதட்டுதல் - முழுதும் கொள்ளை 
மொகுமொகெனல் - ஒலிக்குறிப்பு ; நீர்பெருகுதற் 

கொள்ளுதல் . 
குறிப்பு . 

மொட்டைப்புத்தி - மழுங்கின அறிவு . 
மொங்கன் - காண்க : மொக்கன் . 

மொட்டைமரம் - பட்டுப்போன மரம் ; காயா 
மொங்கான் - இடிகட்டை ; பெருத்துக் கனத்த மரம் ; இலை , பழம் முதலியன முற்றும் 
பொருள் . 

உதிர்ந்த மரம் . 
மொச்சட்டங்கொட்டுதல் - நாவாற்கொட்டி மொட்டைமாடி - கட்டடம் அமையப்பெறாத 
ஒலித்தல் . 

மேற்றளம் . 


மொட்டைமாடு 


919 


மொழிபிறழ்தல் 


மொட்டைமாடு - கொம்பில்லாத மாடு . 

பகை ; யானை ; வண்டு ; தாய் ; காண்க : 
மொட்டையடித்தல் - தலைமுழுதும் மழித்தல் ; 

மொய்ப்பணம் ; மகமை ; அழகு ; அத்தி . 
முழுதும் கொள்ளையடித்தல் . 

மொய்க்கணக்கு - திருமணம் முதலியவற்றில் 
மொட்டையன் மொட்டைத் தலையன் ; 

வழங்கும் அன்பளிப்புகளின் குறிப்பு . 
முழுதும் இழந்தவன் . 

மொய்கதிர் - முலை ; முலைக்காம்பு ; அடர்ந்த 
மொட்டைவசனம் - முடிவில்லா வாக்கியம் ; கதிர் . 
மெய்ப்பிக்கப்படாத செய்தி . 

மொய்த்தல் - நெருங்கல் ; மேல் பரவுதல் ; மூடுதல் ; 
மொட்டைவண்டி - மேற்கூடில்லாத வண்டி . 

இருத்தல் ; நெருங்கிச் சுற்றுதல் ; துன்புறுத் 
மொடமொடெனல் - காண்க : மொடுமொடெனல் . 

தல் ; கொடுத்தல் . 


வயிறு 


மொய்தாய் 
நயம் . 

மொய்ப்பணம் - திருமணம் முதலியவற்றில் 
மொடுக்கு மொடுக்கெனல் - ஒலிக்குறிப்புவகை . 

வழங்கும் நன்கொடைப் பணம் . 
மொடுமொடெனல் - உலர்ந்த தோல் முதலிய 

மொய்ப்பு - கூட்டம் . 
வற்றின் ஒலிக்குறிப்பு ; 

இரை தற் 

மொய்ம்பன் - வீரன் . 
குறிப்பு ; விரை தற்குறிப்பு . 

மொய்ம்பு - வலிமை ; தோள் . 
மொண்டணி - மரக்கணு . 

மொய்யெழுத்து - தருமசாசனம் . 
மொண்டல் - மொள்ளுகை . 

மொய்யெழுதுதல் - மணம் முதலிய விழாக்களில் 
மொண்டி - நொண்டி ; சாமைவகை ; 

முரண்டு 

நன்கொடையளித்தல் ; அறத்திற்குச் சிறு 
செய்வோன் ; தொந்தரவு செய்பவன் . 

தொகை உதவு தல் ; கொடுத்துத் திரும்பக் 
மொண்டு - முரண்டு ; தொந்தரவு . 

கிடையாதனவற்றைச் செலவாக எழுதுதல் . 
மொண்ணன் - வழுக்கைத்தலையன் . 

மொரமொரப்பு - முறுக்காயொலிக்கை ; தூய்மை ; 
மொண்ணை வழுக்கை ; கூர்மையின்மை . 

முறுமுறுப்பு . 
மொத்தம் - கூட்டுத்தொகை ; முழுமை ; பொது ; 

மொரமொரெனல்- தூய்மையாயிருத்தல் ; முறுக்கா 
பருமை . 

யிருத்தற்குறிப்பு . 
மொத்தளம் - கூட்டம் ; கூட்டுத்தொகை . 

மொருமொருத்தல் - முணுமுணுத்தல் ; காண்க : 
மொத்தி - புடைப்பு ; புத்தியில்லாதவன் . 

மொரமொரப்பு . 
மொத்தினி - நுரை . 

மொருமொரெனல் - முணு முணுத்தற்குறிப்பு ; 
மொத்து - அடி ; 

காண்க : மொரமொரெனல் . 
மூடமானவர் ; 

மூடமானது ; 
சுறுசுறுப்பில்லாதவர் ; சுறுசுறுப்பில்லாதது . 

மொலுமொலெனல் - விடாது பேசற்குறிப்பு ; 
மொத்துதல் - அடித்தல் ; வீங்குதல் . 

முணுமுணுத்தற்குறிப்பு ; தினவெடுத்தற் 
மொத்தை - உருண்டை ; பருமன் ; மூடப்பெண் . 

குறிப்பு ; சொறிதற்குறிப்பு ; இரைச்சற்குறிப்பு . 

மொழி - சொல் ; கட்டுரை ; 
மொது மொதெனல் - விழுங்கல் அல்லது உறிஞ்சல் 

சொற்றொகுதி ; 

பேச்சுமுறை ; வாக்குமூலம் ; பொருள் ; மணிக் 
ஒலிக்குறிப்பு ; திரளுதற்குறிப்பு ; கொழுத்து 
வளர் தற்குறிப்பு . 

கட்டு , முழங்கால் , கணுக்கால் முதலியவற்றின் 

பொருத்து ; மரக்கணு . 
மொந்தணி - மரக்கணு ; பருமை ; உருண்டை . 

மொழிச்சாரியை - இரண்டு அல்லது இரண்டுக்கு 
மொந்தணியன் - பருத்தது ; உருண்டையானது . 

மேற்பட்ட எழுத்துகளால் ஆகிய சாரியை . 
மொந்தன் - ஒரு வாழைவகை . 

மொழிதடுமாறுதல் - திக்கிப் பேசுதல் ; வாய் குழறு 
மொந்தை - சிறு மட்பாண்டவகை ; சிறு மரப் 

தல் . 
பாண்டவகை ; சிறு பாண்டவகை ; ஒருகட் 

மொழிதல் - சொல்லுதல் . 
பறைவகை ; பருத்தது . 

மொழிநூல் - மொழியின் வரலாற்றைக் கூறும் 
மொந்தையுரு - நெட்டுரு . 
மொப்படித்தல் - வெடிநாற்றம் வீசுதல் . 

மொழிப்பிசகு - காண்க : மொழிபிசகுதல் . 
மொப்பு - வெடி நாற்றம் ; குட்டி பாலைக் மொழிப்பொருள் - சொல்லுக்கு ஏற்பட்ட 
குடியாதபடி ஆட்டின் மடியில் சுற்றிவைக்குந் 

பொருள் ; நிமித்தச்சொல் ; மந்திரம் . 
துணி . 

வாக்குத்தவறுதல் ; 
மொய் - நெருக்கம் ; கூட்டம் ; இறு குகை ; 

பொருத்து இடம் விட்டு 
பெருமை ; வலிமை ; போர் ; போர்க்களம் ; விலகு தல் . 


நூல் . 


மொழிபிசகுதல் } 


உடற் 


- 


மொழிபெயர்த்தல் 


920 


மோட்சவிளக்கு 


மொழிபெயர்த்தல் , ) ஒரு மொழியில் உள்ளதை மொழுக்கெனல் - சடக்கென ஒடிதற்குறிப்பு : 
மொழிபெயர்ப்பு மற்றொரு மொழிக்கு எண்ணெய்ப்பசையா யிருத்தற்குறிப்பு . 
மாற்றி எழுதுதல் . 

மொழுங்கன் - காண்க : மொழுக்கன் . 
மொழிமாற்று - ஏற்ற பொருளுக்கு இயையுமாறு மொழுப்பு - கட்டு ; சோலைசெறிந்த பகுதி . 

மொழிகளை மாற்றிப் பொருள் கொள்ளுதல் . மொழுப்புதல் - செயலை மழுப்புதல் . 
மொழிமை - பழமொழி . 

மொழுமொழுத்தல் - கொழுகொழுப்பாயிருத்தல் . 
மொழியொலிக்குறிப்பு - சொல்லின் அழுத்தமான மொள்ளுதல் - தண்ணீர் முதலியன முகத்தல் . 
உச்சரிப்பு . 

மொறமொறப்பு - தூய்மை ; சருக்கரை ; உலர்ச்சி . 
மொழியோசை - பலுக்குதல் , உச்சரிப்பு . 

மொறுமொறுத்தல் - வெறுப்புக்குறிப்புக் காட்டு 
மொழுக்கன் - தடித்தவன் ; மட்டமான வேலை ; தல் . 
வேலைப்பாடில்லாத அணிகலன் . 

மொறுமொறெனல் காண்க : மொரமொரெனல் . 


மோ 


வகை . 


உவமான 


மோ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ம் + ஓ ) / ஒரு மோகி - கஞ்சா ; அபின் . 
முன்னிலை யசைச்சொல் . 

மோகித்தல் - காமத்தால் மயங்குதல் ; 
மோக்கம் - வீடுபேறு ; விடுபடுகை . 

மனந்திகைத்தல் . 
மோகப்படைக்கலம் - எதிரியை மயக்கும் படைக் மோகிதம் - காமமயக்கம் . 
கலன் . 

மோகிதன் - மோகமுள்ளவன் . 
மோகம் - ஆசை ; காமமயக்கம் ; விருப்பம் ; 

மோகினி - கண்டாரை மயங்கச் செய்யும் 
வேட்கை ; மூர்ச்சை ; மாயையால் நிகழும் 

திருமாலின் பெண்வடிவான பிறப்பு ; தன்னைக் 
மயக்கவுணர்ச்சி ; திகைப்பு ; பாதிரிமரம் ; 

காண்பவரை மயக்கும் உருவத்தையுடைய 
மோர் ; முருங்கைமரம் ; வாழைமரம் . 

பெண் ; அசுத்தமாயாதத்துவம் ; பெண்பேய் 
மோகர் - ஓவியர் ; மோகமுடையவர் . 
மோகரம் - பேராரவாரம் ; கடுமை ; மனமயக்கம் . 

மோங்கில் - திமிங்கிலவகை . 
மோகரித்தல் - ஆரவாரித்தல் ; மயங்குதல் . 

மோசக்காரன் - வஞ்சகன் . 
மோகலீலை - காமத்தைத் தூண்டும் நடத்தை . 

மோசகன் - விடுவிப்பவன் ; துறவி ; வெளிவிடு 
மோகவிலை - விருப்பத்தின்மேற் கொடுக்கும் 

வோன் ; திருடன் ; தட்டான் . 
அதிக விலை . 

மோசகி - கிலுகிலுப்பைச்செடி . 
மோகவுவமை - பொருள் மேலுள்ள வேட்கையால் 

மோசடி - ஏமாற்றம் .. 
உவமேயங்களை மயங்கக்கூறும் 

மோசம் - வஞ்சனை ; கேடு ; 

தவறு : முருங்கை 
உவமையணிவகை . 

மரம் ; வாழைமரம் . 
மோகன் - மன்மதன் . 

மோசம்போதல் - வஞ்சிக்கப்படு தல் ; கேட்டுக் 
மோகனக்கல் - பூசைக்கு பொருள்களை 

குள்ளாதல் ; பிசகுதல் . 
வைக்கும் கல்மேடை ; கோயில் முதலியவற்றின் 

மோசனம் - விடுபடு தல் ; ஒரு நெல்வகை . 
வாசற்காலின் மேலுள்ள உத்திரக்கல் . 

மோசாடம் - சந்தனம் ; வாழைப்பழம் . 
மோகனச்சுண்ணம் - மயக்கப்பொடி .. 
மோகனநாட்டியம் - மகளிர் கூத்து . 

மோசித்தல் - பிசகிப்போதல் ; விட்டொழிதல் . 

மோசிமல்லிகை - காண்க : காட்டுமல்லி . 
மோகனம் - மயக்கமுண்டாக்குகை ; மனமயக்கம் ; 

மோசை - அவுரி ; இலவமரம் ; வாழை ; வசம்பு , 
காண்க : மோகனை ; காமனது மோகம் உண் 

விரலணிவகை . 
டாக்கும் அம்பு ; ஆசைமிகுகை ; ஒரு பண்வகை ; 

மோட்சம் - வீடுபேறு ; விடுபடுகை ; பதமுத்தி ; 
ஏமாற்றுகை . 
மோகனமாலை - பொன்னும் பவளமுங் கோத்த 

வினைத்தொடர்பினின்று முற்றும் நீங்கும் 

நிலை . 
மோகனாங்கனை . 

முதலியவற்றாற் 
அழகு 

மோட்சமார்க்கம் - வீட்டு நெறி , வீடுபேற்றிற் 
மோகனாங்கினி காண்போரை மயக்கும் குரிய வழி . 
பெண் . 

மோட்சவான் - வீடுபேறடைந்தவன் . 
மோகனை - பிறரை மயங்கச்செய்யும் வித்தை . மோட்சவிளக்கு - வீரசைவர் தமது பிணத்தைப் 
மோகாதி - காமம் , வெகுளி, மயக்கம் என்னும் புதைக்கும் மண்மேடுமீது வைக்கும் விளக்கு ; 
முக்குற்றங்கள் . 

இறந்தவர்பொருட்டு ஏற்றப்படும் விளக்கு . 


மாலைவகை . 


மோட்டன் 


921 


மௌசு 


மோரடகம், } - கரும்புவேர் ; வீழிப்பூடு , 


வயிறு ; 


மோட்டன் - மூர்க்கன் .. 

மோதை - வசம்பு . 
மோட்டுமீன் - விண்மீன் . 

மோந்தை - தோற்கருவிவகை . 
மோட்டுவலயம் மாலைவகை . 

மோப்பம் - மணம் , மூக்கு . 
மோட்டோடு - வீட்டு முகட்டிலிடும் வளைவோடு . | மோப்பம்பிடித்தல் -- காம விச்சையுடன் ஒருத் 
மோட்டோலை - கூரைமோடு வேயும் ஓலை . 

தியைத் தொடர்தல் ; நாற்றத்தால் ஒன்றை 
மோடம் - மப்புமந்தாரம் ; மூடத்தனம் . 

அறிதல் . 
மோடன் - வளர்ந்தவன் ; மூடன் . 

மோப்பி - கைம்பெண் ; காண்க : மோப்பம் . 
மோடனம் - காற்று ; அரைக்கை ; அவமானம் ; மோப்பு - காதல் . 
மாயவித்தை ; மூடத்தனம் . 

மோம்பழம் - மணமுள்ள கனி . 
மோடி - துர்க்கை , செருக்கு ; விதம் ; பகட்டு ; மோய் - அம்மோய் என்பதன் முதற்குறை ! 
பெருமிதம் ; வேடிக்கைக் காட்சி ; பிணக்கு ; தாய் . 
வஞ்சகம் ; மொத்தம் ; கண்டதிப்பிலி ; திப்பிலி மோர் - நீர்விட்டுக் கடைந்த தயிர் ; முத்திரை . 
மூலம் ; மகுடி ; ஓர் ஊதுகுழல் வகை . 
மோடிக்காரன் - பிணக்கங்காட்டுவோன் ; அலங் 

மோரடம் 
காரப்பிரியன் ; வஞ்சகன் . 

மோரை - முகம் ; முகவாய்க்கட்டை . 
மோடிடுதல் - ஆறு முதலியவற்றில் மணலால் 

மோரைக்கயிறு - மாட்டின் வாயைச்சுற்றிக் 
மேடு உண்டாதல் ; சோரத்தில் கருப்பமாதல் . 

கட்டுங் கயிறு . 
மோடு - மேடு ; உயர்ச்சி ; முகடு ; கூரையின் உச்சி ; 

மோலி - மயிர்முடி ; சடைமுடி ; மணிமுடி . 
பருமை ; பெருமை ; உயர் நிலை ; 

மோவம் - ஆன்மாவிற்கு மயக்கத்தைச் செய்யும் 
கருப்பை ; பிளப்பு ; உடம்பு ; மடமை . 

குற்றம் . 
மோடு பருத்தல் - பிடரியிற் சதை திரண்டிருத்தல் . 

மோவாய் - காண்க : மோவாய்க்கட்டை ; தாடி . 
மோணம் - பழத்தின் வற்றல் ; பாம்புப்பெட்டி . 

மோவாய்க்கட்டை - வாய்க்குக் கீழுள்ள இடம் . 
மோத்தல் - மூக்கால் நுகர்தல் ; மொள்ளுதல் ; மோழல் - காண்க : மோழைமுகம். 
மேற்கொள்ளுதல் . 

மோழலம்பன்றி - ஆண்பன்றி . 
மோத்தை - ஆட்டுக்கடா ; வெள்ளாட்டுக்கடா ; மோழி - குழம்புவகை ; மேழி . 
முற்றாத தேங்காய் ; மடல்விரியாத பூ ! மோழை - கொம்பில்லாத விலங்கு ; மொட்டை , 
மேடராசி . 

மரத்தின் அடிமுண்டம் ; மடமை ; வெடிப்பு ! 
மோதகப்பிரியன் - விநாயகன் . 

கீழாறு ; குமிழி ; மடு ; கஞ்சி . 
மோதகம் - அப்பவருக்கம் ; கொழுக்கட்டை ; | மோழைமுகம் - பன்றி . 
பிட்டு ; தோசை ; மகிழ்ச்சி ; இணக்கம் . 

மோழைமை - மடமை ; இகழ்மொழி . 
மோதகமரம் - பீநாறிமரம் . 

மோழைவழி - நுழைவழி . 
மோதம் - மகிழ்ச்சி ; களிப்பு ; மணம் ; ஓமம் . மோறாத்தல் - சோம்பியிருத்தல் ; அங்காத்தல் . 
மோதயந்தி - மல்லிகைவகை . 

மோறை - மோவாய் ! முகம் ; முருட்டுத்தனம் . 
மோதரம் - காண்க : மோதிரம் . 

மோறைக்கட்டை - முகம் . 
மோதலை - கைமாற்றுக்கடன் ; முன்றானை ; 

மோனம் - அமைதி ; பேசாதிருத்தல் . 
போர்முனை . 

மோனமுத்திரை - மௌன நிலையைக் காட்டும் 
மோதவம் - மணம் .. 

முத்திரைவகை . 
மோதிரம் - கணையாழி , விரலணி . 

மோனர் - பேசாநோன்பு மேற்கொண்ட 
மோதிரமாற்றுதல் - திருமணத்தில் மணமக்கள் 

துறவியர் . 
கணையாழியை மாற்றிக்கொள்ளுதல் . 

மோனி - பேசாநோன்பு பூண்டவன் . 
மோதிரவிரல் - சுண்டுவிரலுக்கு அடுத்த விரல் . மோனீகம் - பெருச்சாளி. 
மோது - தாக்கு ; வைக்கோற்கட்டு ; எண்ணெய் மோனை 

முதன்மை ; மகன் ; 

சீர்களின் 
வடிக்கும் பொருட்டுச் சேர்த்துக் காய்ச்சும் நீர் . முதலெழுத்து ஒன்றிவரத் தொடுக்குந் 
மோதுதல் - புடைத்தல் , தாக்குதல் ; அப்புதல் . தொடை . 


மௌ 


மௌ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ம் + ஔ ) . 
மௌக ( கு ) லி - காகம் . 


மௌசலம் - தண்டாயுதத்தால் செய்யும் போர் . 
மௌசு - மிகுவிருப்பம் ; கவர்ச்சி ; பகட்டு . 


116 


மௌஞ்சி 


922 


யவனத்தச்சர் 


மௌஞ்சி - ஒரு நாணல்வகை ; நாணற்புல்லாற் மௌவல் - முல்லை ; காட்டுமல்லிகை ; தாமரை . 
செய்த அரைஞாண் . 

மௌவை - தாய் . 
மௌட்டியம் - அறியாமை . 

மௌனசாமியார் - பேசாநோன்பு பூண்ட 

பெரியோர் . 
மௌண்டிதன் - தலைமழிக்கப் பெற்றவன் . 

மௌனம் - பேசாமை . 
மௌத்திகம் - முத்து . 

மௌனமந்திரம் - மனத்துள் செபிக்கும் மந்திர 
மௌர் ( ர ) வி - வில்லின் நாண் . 

வகை . 
மௌலி - காண்க : மோலி ; தலை ; தார் ; கோபுர | மௌனவிரதம் - பேசாநோன்பு . 
உச்சி ; கள் . 

மௌனி 

காண்க : மோனி ; ஆமை . 


பொழுது . 


ய - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ய் + அ ) . 

யமகண்டம்பாடுதல் - உயிருக்குக் கேடுபயக்கும் 
யக்கதரு - ஆலமரம் . 

விதிமுறைக்குட்பட்டுப் பாப்புனை தல் . 
யக்கராசன் - இயக்கர்களுக்கு அரசனான யமகண்டன் - வலியோன் ; ஒரு காணாக் கோள் ; 
குபேரன் . 

யமனுக்குரிய மூன்றே முக்கால் நாழிகைப் 
யக்கிய புருடன் - திருமால் . 
யக்கியம் - வேள்வி ; துவாபரயுகம் . 

யமகண்டி -- பொல்லாதவள் . 
யக்கியாரி - தக்கன் யாகத்தை அழித்த யமகம் - ஓர் அடியின் முதலில் வந்த சொற்களே 
சிவபிரான் . 

மற்ற அடிகளின் முதலிலும் வரும் செய்யுள் 
யசசு புகழ் . 

அணி . 
யசனம் - வேள்விசெய்கை . 

யமகிங்கரன் யமனது ஏவலன் . 
யசுர் - இரண்டாம் வேதம் . 

யமப்பிரியம் - ஆல மரம் ; அத்திமரம் . 
யசோதை - கண்ணனை வளர்த்த தாய் . 

யமபடன் யமனது வேலையாள் . 
யஞ்ஞம் - வேள்வி . 

யமம் - காண்க : இயமம் ; தவம் ; காக்கை ; சனி ; 
யஞ்ஞமூர்த்தி - திருமால் ; அக்கினிதேவன் . 

அற நூல் பதினெட்டனுள் ஒன்று ; திருவிழா . 
யஞ்ஞவராகம் - திருமாலின் பன்றிப்பிறப்பு . 

யமரதம் - காண்க : யமவாகனம் . 
யஞ்ஞன் - தீக்கடவுள் . 

யமலோகம் - யமனுடைய உலகம் ; நரகம் . 
யட்சம் - நாய் ; மந்திரம் . 

யமவாகனம் - யமனது ஊர்தியாகிய எருமைக் 
யட்சிணி - இயக்கி ; குபேரன் மனைவி ; 

கடா . 
துர்க்கைக்குப் பணிசெய்யும் பெண்தேவதை . 

யமவிரதம் - இயமத்தைக் கடைப்பிடித்தல் ; ஒரு 
யட்டி - அதிமதுரம் ; தண்டாயுதம் ; ஊன்று 

சார்பின்றி அரசுமுறை நடத்தல் . 
கோல் ; முத்துமாலை . 

யமளம் - இரட்டை . 
யதார்த்தவாதி - உண்மை பேசுவோன் . 

யமன் - தென் திசைக்குரிய கடவுள் ; பாம்பின் 
யதி - துறவி ; சீரோசை முடியுமிடம் ; தாளப் 

நச்சுப்பல் . 
பிரமாணம் பத்தனுள் அங்கம் பலவற்றை 

யமாந்தகன் , யமனுக்குப் 
ஒழுங்குசெய்வது ; அடக்கம் ; இளைப்பாற்றி ; | யமாரி 

சிவபிரான் . 
ஒன்றிப்பு ; மோனை ; கைம்பெண் . 

யமி - முனிவன் ; யமுனையாறு . 
யதிவழு - ஓசையறும்வழி நெறிப்பட வாராமல் 

யமுனாசனகன் ய முனையின் 

தந்தையான 
நிற்பது . 
யதேச்சாதிகாரம் - விருப்பப்படி ஆணை செலுத் யமுனை - ஓர் ஆறு . 

சூரியன் . 
துகை . 

யமுனைத்துறைவன் - கண்ணபிரான் ; இராமானு 

சருக்கு ஆசிரியராகிய ஆளவந்தார் . 
யதேந்திரியம் - கற்புடைமை . 

யயு - அசுவமேதக் குதிரை . 
யந்திரு - ஆளுவோன் ; குதிரைப்பாகன் ; தேர்ப் 

யவசி - கழுதைப்பாலை . 
பாகன் . 

யவபலம் - மூங்கில் . 
யமகண்டம் - ஒருவன் வாழ்நாளில் உயிருக்கு யவம் - நெல் , வாற்கோதுமை . 
அபாயமான காலம் ; யமனுக்குரிய மூன்றே யவன் - எவன் . 
முக்கால் நாழிகைப் பொழுது . 

யவனத்தச்சர் - யவனநாட்டுத் தச்சர் . 


பகை வனான 


" . } 


யதேச்சையாய் } - மிகுதியாய் ; விருப்பின்படி . 


யவனப்பிரியம் 


923 


யாப்பியம் 


. 


யவனப்பிரியம் - மிளகு . 

யவனாள் - யுவதி , 
யவனப்பேழை - யவன நாட்டு வேலைப்பா யவனிகை - இடுதிரை . 
டமைந்த பெட்டி . 

யவாகு 

கஞ்சி , 
யவனம் - ஒரு நாடு ; விரைவு ; வரிப்பணம் . 

யவை 
யவனர் - யவனநாட்டார் ; கண்ணாளர் ; சித்திர 

வாற்கோதுமை ; நீட்டலளவை ) 
காரர் ; தோற்கருவி வாசிப்பவர் . 

துவரை ; நெல்வகை . 


- 


யாக்கைக் குறு குற்றம் } - கொட்டாவி , நெட்டை , 


- 


- 


யா - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ய் + ஆ ) ; யாவை ; யாடு - ஆடு . 

ஓர் அசைச்சொல் ; ஒரு மரவகை ; அகலம் . யாண்டு - எங்கு ; எப்பொழுது ; ஆண்டு . 
யாக்கை கட்டுகை ; உடம்பு . 

யாண்டும் - எப்போதும் ; எவ்விடத்தும் . 
யாக்கைக்குற்றம் , கொட்டாவி , நெட்டை , யாண்டை - எவ்விடம் . 
குறு குறுப்பு , கூன் 

யாணர் - புதிதுபடல் ; புதிய வருவாய் ; வளமை ; 
கிடை , நட்டுவிழல் என்பனவாகிய மெய்க் செல்வம் ; நன்மை ; முறைமை ; அழகு ; தச்சர் . 
குற்றம் ; யாக்கைக்குரிய பசி , நீர் வேட்கை 

யாணன் - அழகுள்ளவன் . 
முதலிய பதினெட்டு வகைக் குற்றங்கள் . 

யாணு 

அழகு . 
யாக குண்டம் - வேள்விக்குழி . 

யாத்தல் - செய்யுளமைத்தல் ; கட்டு தல் ; பிணித் 
யாகசாலை வேள்விச்சாலை ; 

கோயிலுள் 

தல் ; நீர் முதலியன அணைத்தல் ; விட்டு நீங்கா 
வேள்விசெய்யும் மண்டபம் . 

திருத்தல் ; சொல்லுதல் . 
யாகத்திரவியம் - வேள்விப்பொருள் . 

யாத்தார் - உற்ற நண்பர் . 
யாகநிலை - வேள்விச்சாலை . 

யாத்திரிகர்விடுதி - பயணஞ்செய்வோர் தங்கு 
யாகப்பிறையான் - தக்கனது வேள்வித்தீயில் மிடம் . 
தோன்றிய சந்திரன் . 

யாத்திரிகன் - புண்ணிய இடங்கட்குப் பயணம் 
யாகபத்தினி - வேள்வி செய்பவன் மனைவி ; செய்வோன் . 
திரௌபதி . 

யாத்திரை - பயணம் ; படையெழுச்சி ; காலட் 
யாகபதி - வேள்வி செய்யும் தலைவன் ; சேபம் ; வழக்கம் ; திருவிழா ; கூத்து . 
இந்திரன் 

யாத்து - தைப்பு . 
பாகபன்னி யாகபதியின் மனைவி . 

யாதபதி - கடல் ; வருணன் . 
யாகபேரம் - கோயிலுள் வேள்விச்சாலைக்குரிய யாதம் - யானைத்தோட்டி ; காண்க : யாதவம் . 
மூர்த்தி . 

யாதவம் - மாட்டுமந்தை . 
யாகபோசனர் வானோர் . 

யாதவர் -- யதுகுலத்தவர் ; இடையர் .. 
யாகம் - வேள்வி ; பதினெண்வகை வேள்வி . யாதவன் - கண்ணபிரான் ; இடையன் . 
யாகமண்டபம் - காண்க : யாக சாலை . 

யாதவி - குந்தி ; உமை ; யதுகுலத்தவள் . 
யாகவிபாகம் - வேள்வியிற் கிடைக்கும் அவிர்ப் யாதனம் - தெப்பம் ; மரக்கலம் ; வேதனை 
பாகம் . 

துயரம் . 
யாங்கண் காண்க : யாண்டை . 

யாதனாசரீரம் - நரகம் நுகர்தற்குரிய உடம்பு . 
யாங்கணும் - எங்கும் . 

யாதனை - வேதனை ; நரகவேதனை ; துன்பம் . 
யாங்கர் - அரக்கர் . 

யாதிகன் - வழிச்செல்வோன் . 
யாங்கனம் , எங்கு ; எப்படி , எவ்வாறு ; எவ் 

யாது - எது ; இராக்கதன் ; பிசாசு ; கள் ; நினைவு . 
விடம் . 

யாதுதானன் - இராக்கதன் . 
யாங்ஙனம் 

யாதும் - எதுவும் . 
யாசகம் - இரப்பு ; மதயானை ; பட்டத்தியானை . | யாப்பண்டம் - கருவுற்றவள் விரும்பும் 
யாசகன் - இரவலன் ; வேள்வி இயற்றுபவன் . 

தின்பண்டம் . 
யாசித்தல் - இரத்தல் . 

யாப்பதிகாரம் - செய்யுளிலக்கணங் கூறும் நூற் 
யாசிதம் - இரப்புத்தொழில் , வட்டி அல்லது பகுதி . 
வாடகையின்றித் திருப்பிக்கொடுப்பதாகப் யாப்பறை - கற்பில்லாதவள் . 
பெற்ற பொருள் . 

யாப்பியம் - பொழுதுபோக்கு ; காலவரையறை 
யாடம் - காண்க : சிறுகாஞ்சொறி . 

யுள்ளது ; புல்லியது ; நோய்வகை . 


யாங்கு , 


யாப்பு 


924 


யானைக்கச்சை 


- 


- 


யாவை 


- 


எவை . 


யாப்பு - கட்டுகை ; கட்டு ; செய்யுள் ; யாழ்ப் யாவகம் - செம்பஞ்சு ; காண்க : பெரும்பயறு . 
பத்தரிற் குறுக்கே வலிவுறச் செய்யுங் கட்டு ; யாவண் - எவ்விடம் . 
சிறப்புப்பாயிர இலக்கணம் பதினொன்றனுள் யாவது - எது ; எவ்விதம் . 
இன்ன நூல் கேட்டபின் இன்னது கேட்கத் யாவதும் - சிறிதும் ; காண்க : யாவும் . 
தக்கதென்னும் தொடர்பு ; அன்பு ; உறுதி ; யாவர் எவர் . 
சூழ்ச்சி ; பொருத்தம் ; பாம்பு . 

யாவரும் - எல்லோரும் . 
யாப்புறவு - தள்ளத் தகாத நியதி ; தகுதி . 

யாவள் எவள் . 
யாப்புறுத்தல் - வலியுறுத்தல் . 

யாவன் எவன் . 
யாப்புறுதல் - பொருள் நிரம்பியிருத்தல் ; ஏற் யாவும் - எல்லாம் . 

புடையதாதல் ; ஈட்டுதல் . 
யாபனம் - பொழுதுபோக்குதல் ; இகழுதல் ; யாழ் - பேரியாழ் , சகோடயாழ் , மகரயாழ் , 
தாமதிக்கை . 

செங்கோட்டியாழ் என்னும் நால்வகை நரம்புக் 
யாபித்தல் - பொழுதுபோக்குதல் ; நுகர்தல் ; கருவி ; மிதுனராசி ; அசுவினிநாள் ; திருவாதிரை 
கவர்தல் . 

நாள் ; பண் ; ஆந்தை . 
யாம் - தன்மைப் பன்மைப் பெயர் . 

யாழ்க்கரணம் - யாழ்மீட்டற்குரிய செய்கை . 
யாமக்கோட்டம் - அந்தப்புரம் . 

யாழ்செய்தல் - பாடு தல் . 
யாமகோடம் - சேவல் ; நாழிகைவட்டில் . 

யாழ்த்திறம் - பண் ; ஐந்து சுரமுள்ள இசை . 
யாமங்கொள்பவர் - ஊர்காவலர் ; நாழிகைக் யாழ்தரித்தாள் - பார்வதிதேவி . 
கணக்கர் . 

யாழ்ப்பாணர் - யாழ்மீட்டும் பாணர் வகையினர் ; 
யாமசரிதன் - இரவில் திரிபவனான அரக்கன் . யாழ்ப்பாண நாட்டார் . 
யாமபதி - சந்திரன் . 

யாழ்பதங்காளி 

செவ்வழி யாழ்த்திறத்துள் 
யாமபேரி - இரவில் ஒவ்வொரு சாமத்தின் 

ஒன்று . 
தொடக்கத்திலும் கொட்டும் பேரிகை . யாழ்முனிவன் - நாரதர் . 
யாமம் - நள்ளிரவு ; சாமம் ; இரவு : இடக்கை யாழ்வல்லோர் - காண்க : யாழோர் . 
மேளம் ; மாலைப்பொழுதின் பின் 

பத்து யாழ - ஒரு முன்னிலை யசைச்சொல் . 
நாழிகை; அகலம் ; தெற்கு . 

யாழல் - கறையான் . 
யாமயாழ் - நள்ளிரவில் மீட்டும் யாழ் . 

யாழோர் - கந்தருவர் . 
யாமவதி - இரவு . 

யாழோர் கூட்டம் , எண்வகை மணத்துள் 
யாமளபுராதனர் - காளியின் படைவீரர் . 

யாழோர்மணவினை ன் 

றான கந்தருவ 
யாமளம் - காளியைத் தெய்வமாகக்கொண்ட ஒரு 

மணம் . 
வேதம் ; இரட்டை ; பச்சை ; இளமை . 

யாளி - யானையின் துதிக்கையும் சிங்கத்தின் 
யாமளை - பார்வதி ; காளி . 

முகமுமுடைய விலங்கு ; அரிமா ; சிம்மராசி ; 
யாமி - இராத்திரி; யமன்தேவி ; கற்புடையாள் ; 

யானை ; இறைகூடைவகை . 
உடன்பிறந்தாள் தெற்கு மகள் ; மருமகள் . 

யாளியூர்தி - யாளியை ஊர்தியாக உடைய காளி . 
யாமிகன் - இரவில் நகரைக் காக்கும் காவற் யாற்று நீர் - அடிதொறும் ஆற்று நீர் ஒழுக்குப் 
காரன் . 

போல நெறிப்பட்டு அற்று அற்று ஒழுகுவதான 
யாமியம் - தெற்கு ; சந்தனம் ; தவம் . 

எண்வகைப் பொருள்கோளுள் ஒன்று . 
யாமினி - மூன்று யாமங்களையுடைய இரவு . 

யாறு - ஆறு . 
யாமுனம் - அஞ்சனக்கல் ,. 

யான் - தன்மை யொருமைப் பெயர் . 
யாமை - ஆமை ; இரவு ; காண்க : யாழ்பதங்காளி ; 

யான்மை - அகங்காரம் . 
தெற்கு . 

யானஞ்செய்தல் - செல்லுதல் . 
யாமைமணை ஆமையின் 

வடிவமைந்த யானம் -ஊர்தி ; சிவிகை ; மரக்கலம் ; போர்ச் 
இருக்கை . 

செலவு ; அறைவீடு ; கள் . 
யாய் - தாய் . 

யானெனதெனல் - தன்முனைப்பும் பற்றுடைமை 
யார் - யாவர் ; காண்க : நத்தைச் சூரி . 

யும் வெளிப்படப் பேசுதல் . 
யாரள் காண்க : யாவள் . 

யானை - துதிக்கையுடைய விலங்குவகை; ஆனை 
யாரி கதவு ; கள்ளக்கணவன் ; எதிரி . 

மரம் . 
யாரும் - எவரும் . 

யானைக்கச்சை யானையின் கழுத்திலிடும் 
யாலம் - ஆச்சாமரம் ; இரவு . 


} 


ஓர் 


- 


கயிறு . 


யானைக்கண் 


925 


யுத்த முகம் 


- 


மந்தரம் , செய்யும் போர் . 


யானையை 


- 


- 


யானை 


யானைக்கண் - சிறுகண் ; இலை , காய் முதலிய யானைப்பாகன் 

யானையை நடத்துவோன் . 
வற்றில் விழும் புள்ளி . 

யானைப்போர் 

யானைகள் ஒன்றோடொன்று 
யானைக்கதி - நடனம் , துரிதம் , 
ஓட்டம் என்னும் நான்கு வகைப்பட்ட யானை யானைபாய்ச்சுதல் 

மதம்படுமாறு 
நடை . 

செய்தல் . 
யானைக்கவடு - யானை போல் மனத்துள் யானைமதம் - யானையினின்று பாய்வதாகக் 
மறைத்துவைத்திருக்கும் பகைமை , 

கருதப்படும் மதநீர் . 
யானைக்கன்று யானைக்குட்டி . 

யானைமறம் - அரசனது யானையின் போர் 
யானைக்கால் ஒரு நோய்வகை . 

வீரத்தைச் சிறப்பித்துக் கூறும் புறத்துறை . 
யானைக்குப்பு - சதுரங்கம் . 

யானைமால் - காண்க : யானைத்தொழு . 
யானைக்குருகு - சக்கரவாகப்புள் . 

யானை முகவற்கிளையோன் 

முருகன் ; 

வீர 
யானைக்கை தும்பிக்கை ; கைவீக்கங் காணும் பத்திரக் கடவுள் . 
நோய்வகை . 

யானை முகவன் - விநாயகன் . 
யானைகைக்கோள் பகைவரை எறிந்து அவர் யானையடி - சதுரங்க ஆட்டத்தில் 
யானையையும் காவலையும் கைக்கொண் செல்லும் நெறி ; நேர்வழி ; பெரிய வட்டமா 
டதைக் கூறும் புறத்துறை . 

யுள்ளது ; செடிவகை . 
யானைச்சாலை காண்க : யானைத்தொழு . யானையுண்குருகு ஆனையிறாஞ்சிப்புள் ; 
யானைத்தண்டம் யானை செல்லும் வழி . 

காண்க : யானைக்குருகு . 
யானைத்தந்தம் - யானைக்கொம்பு ; யானையின் 

யானையுரித்தோன் யானையின் தோலை 
எலும்பு . 

உரித்தவனாகிய சிவபிரான் . 
யானைத்தலைவன் யானைக் கூட்டத்துள் 

யானையேற்றம் - யானை மீதேறி அதனையடக்கி 
தலைமைதாங்கும் யானை . 

நடத்தும் வித்தை . 
யானைத்தறி - காண்க : யானைத் தூண் . 

யானைவணங்கி காண்க : தேட்கொடுக்கி ; 
யானைத்திசை வடக்கு . 

யானைநெருஞ்சி . 
யானைத்திப்பிலி - ஒரு திப்பிலிவகை . 

யானைவாரி காண்க : யானைத்தொழு ; யானை 
யானைத்தீ - தணியாப் பசியைத் தரும் நோய் . 

பிடிக்குமிடம் . 
யானைத்தூண் - யானைகட்டும் கம்பம் . 

யானைவீரர் - எண்பெருந் துணைவருள் யானை 
யானைத்தொழு - யானைகள் கட்டுமிடம் . 

மேலிருந்து போர்புரியும் வீரர் . 
யானைநெருஞ்சி - பெருநெருஞ்சி . 

யானைவென்றி - ஒரு யானை பிறிதொன்றோடு 
யானைப்பட்டம் - யானையின் முகவோடை . 

பொருது வெற்றிபெறுதலைக் கூறும் புறத் 
யானைப்படுகுழி - யானையை அகப்படுத்துங் துறை . 
குழி . 

யானை வேட்டுவன் யானை வேட்டையாடு 
யானைப்பல் - யானையின் கொம்பு . 

வோன் . 


- 


- 


பு 
யு - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ய் + உ ) . 
யுக்தி - கூரிய அறிவு; பொருத்தம் , அனுமானம்: மகள் } - இரட்டை . 
நியாயம் ; சூழ்ச்சி ; ஆராய்வு ; வழிவகை ; யுகாதி - அருகன் ; கடவுள் ; தெலுங்கர் , கன்னடர் 
அறிவுக்கூர்மை ; புத்திமதி . 

முதலியோரின் ஆண்டுப்பிறப்பு ; யுகத்தின் 
யுகதருமம் - யுகபேதத்தினா லுண்டாகும் நடை தொடக்கம் . 
முறை . 

யுகாந்தம் - யுகமுடிவு ! உலக முடிவுகாலம் . 
யுகந்தரம் - ஏர்க்கால் ; ஒரு நாடு . 

யுஞ்சானன் - உடற்பயிற்சி செய்வோன் . 
யுகப்பிரளயம் - நான்கு யுகத்தின் முடிவில் நிகழும் யுத்தகளம் - போர்க்களம் . 

அழிவு. 
யுகம் - கிருதயுகம் , திரேதாயுகம் , துவாபரயுகம் , யுத்தசன்னத்தன் - போருக்கு ஆயத்தமானவன் . 
கலியுகம் என்று நால்வகைப்பட்ட யுகங்கள் ; | யுத்தம் - போர் ; பொருத்தமானது ; நான் குமுழங் 
இரட்டை ; நுகத்தடி ; நாலுமுழங்கொண்ட 

கொண்டது . 
அளவு ; பூமி . 

யுத்தமுகம் - போர்முனை . 


யுத்தாயுத்தம் 


926 


யோகவான் 


யுத்தாயுத்தம் - தக்கதும் தகாததும் . 

யுவதி - பதினாறு வயதுடைய பெண் ; இளம் 
யுத்தி - காண்க ! யுக்தி . 

பெண் . 
யுவ - அறுபதாண்டுக் கணக்கில் 

ஒன்பதாம் யுவராசன் - இளவரசன் . 
ஆண்டு . 

யுவன் - இளைஞன் . 


யூ 


படை ; 


யானை . 


யூ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ய் + ஊ ) . 

யூதநாதன் 

- காண்க : யூதபம் . 
யூகசாலி - புத்திக்கூர்மையுள்ளவன் . 

யூதநாயகன் - படைத்தலைவன் . 
யூகம் - எதிர்பார்ப்பு ; அறிவுக்கூர்மை ; கருத்து ; 
காந்தி ; வாதம் ; படையின் முன்னணிவகுப்பு ; யூதபதி - காண்க : யூதபம் . 
உடற்குறை ; 

கோட்டான் ; கருங் | யூதபம் - யானைக்கூட்டத்துக்குத் தலைமை 
குரங்கு : பெண்குரங்கு ; பேன் . 
யூகவான் , 

, 

- காண்க : யூகசாலி . 
யூகி 

யூதம் - யானைக்கூட்டம் ; பெரும்படை . 
யூகித்தல் - எதிர்பார்த்தல் ; அனுமானித்தல் ; | யூதிகை - முல்லை . 

ஆராய்தல் . 
யூகை - கல்வி ; அறிவாளி; மூலத்திலிருந்து உரை 

யூபத்தம்பம் - வேள்வித்தூண் . 
காரர் அனுமானிக்குங் 

கருத்து ; அறிவுக் யூபம் 

அறிவுக் யூபம் - காண்க: யூபத்தம்பம் ; வேள்வி ; படையின் 
கூர்மை ; பேன் . 

அணிவகுப்பு ; உடற்குறை . 


} 


யோ 


யோ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ய் + ஓ ) . யோகதீட்சை - யோகநெறியால் குரு 

சீடனது 
யோக்கியத்துக்குக்கொடுத்தல் - ஒருவனது தகுதி உடலுட்புகுந்து அவனது ஆன்மாவை ஈர்த்துச் 

யில் மேல் ஆதாரமின்றிக் கடன் கொடுத்தல் . சிவன் திருவடியிற் சேர்ப்பிக்கும் தீட்சைவகை ; 
யோக்கியதாபட்சம் - தகுதிபற்றிய மதிப்பு . 

தீட்சை ஏழனுள் 

நிராதாரயோகத்தைப் 
யோக்கியதாபத்திரம் - கல்வித் தேர்ச்சியைக் பயிற்றுவிக்கை. 
குறிக்கும் நற்சான்றிதழ் ; நல்லொழுக்கத்தைக் யோகநித்திரை - உறங்குவது போன்றிருந்தும் 
குறிக்கும் பத்திரம் , 

அறிவுற்றிருக்கும் யோகநிலை . 
யோக்கியதை - தகுதி ; நேர்மை ; தொடரில் யோகநிலை - யோகமுறையில் தியானத்தில் 
சொற்கள் பொருள் பொருத்த முற்றிருக்கை ; 

அமர்ந்திருக்கை . 
ஆற்றல் ; கல்வி , ஒழுக்கம் முதலியவற்றால் | யோகபரன் - யோகசிந்தையுடையவன் . 
வருஞ் சிறப்பு ; பயன்படுத்தற்கேற்ற தன்மை . 

யோகபாதம் - கடவுளை அகத்தான் வழிபடும் 
யோக்கியம் - தகுதி ; நேர்மை ; நன்மையானது ; 

நெறி ; யோகத்தைப்பற்றிக் கூறும் சிவாகமத் 
ஒழுங்கானது ; தூய்மை . 

தின் இரண்டாம் பகுதி . 
யோக்கியன் - தகுந்தவன் ; குணவான் ; பயன்படு 

யோகம் - சேர்க்கை ; புணர்ச்சி ; கூட்டல் ; நற் 
பவன் . 

பேறு ; உயர்ச்சி ; ஊக்கம் ; தகுதி ; காரணப் 
யோகக்காட்சி - யோகத்தாற் காணுமறிவு . 

பெயர் ; சூத்திரம் ; வழி ; மருந்து ; ஏமாற்று ; 
யோகக்காரன் - நல்வினையாளன் . 

அரைப்பட்டிகை ; நற்சுழி ; காண்க : யோகு ; 
யோகசத்தி - நவச்சாரம் . 

உணர்ச்சி ; கடவுளை அகத்தான் வழிபடுகை 
யோகசம்பந்தம் - கூட்டம் , புணர்ச்சி . 

யாகிய நெறி ; எண்வகைப்பட்ட யோகாப் 
யோகசமாதி - ஆன்மா உடலையும் மனத்தையும் 

பியாச அங்கங்கள் ; ஆறுவகை யோகங்கள் ; 
விட்டு நீங்கி நிற்கும் யோகநிலை . 

ஒவ்வொரு சிவாகமத்திலும் யோகத்தைப் 
யோக சரன் - அனுமான் . 

பற்றிக் கூறுவதாயுள்ள இரண்டாம் பகுதி . 

யோகமார்க்கம் - யோகமுறை . 
யோகசித்தி - யோகஞ் செய்ததனால் பெற்ற யோகர் - யோகியர் ; முனிவர் ; சமணமுனிவர் . 
பேறு 

யோகரூடி - காரண இடுகுறி . 
யோகதண்டம் - யோகியின் கையிலுள்ள கோல் . யோகவான் - நற்பேறுபெற்றவன் . 


யோகசாதனை } - யோகப்பயிற்சி . 


யோகவிபாகம் 


927 


ரீங்காரம் 


உடைய 


யோகவிபாகம் - ஒரு சூத்திரத்தில் ஒரு பகுதியைத் யோசனன் கடவுள் . 
தனியே பகுத்து வேறு சூத்திரமாக்கிப் பொருள் யோசனை - சிந்தனை ; கருத்து ; புத்திமதி ; வழி 
கோடலாகிய நூற்புணர்ப்பு . 

வகை ; 

அறிவுக்கூர்மை ; நான்கு குரோசங் 
யோகாசனம் - யோகத்திற்குரிய இருக்கை ; கொண்ட நீட்டலளவை ; ஓசை 
முழங்காலிட்டுக் குந்தியிருக்கும் இருப்பு . யோசனைக்காரன் - முன்னாலோசனை 

வன் . 
யோகாதிசயம் - இன்பநிலை . 
யோகி - யோகப்பயிற்சியுடையவன் ; சன்னியாசி ; 

யோசனைசாலி - கூரிய அறிவினன் . 
சிவன் ; அருகன் ; முனிவன் ; உடலை வளைக்க 

யோசித்தல் - ஆராய்தல் ; சேர்த்தல் ; சிந்தித்தல் ; 
உதவும் தசை ; ஐயனார் . 

ஆலோசனை கேட்டல் . 

யோதனம் - போர் . 
யோகித்தல் - தியானித்தல் . 

யோனி - பெண்குறி ; பிறப்பிடம் ; கருப்பப் பை ; 
யோகிப்பு - தியானம் . 

பிறவி ; காரணம் ; காண்க : ஆவுடையார் ( ள் ) ; 
யோகினி - மந்திரவாதந் தெரிந்தவள் ; காளியின் 

ஒரு நாடகவுறுப்பு ; பூரநாள் ; நீர் . 
ஏவல்செய் மகளிர் ; தெய்வப்பெண் ; காளி ; 

யோனிப்படுதல் - பிறத்தல் . 
தேவதை . 

யோனிப்பொருத்தம் - மணப்பொருத்தம் பத்த 
யோகினிச்சி - வரிக்கூத்துவகை . 

னுள் ஒன்று . 
யோகீசுவரன் - யோகத்தில் வல்லவன் . 

யோனிபேதம் - எண்பத்து நான்கு நூறாயிரமாகக் 
யோகு - ஆழ்ந்த தியானம் . 

கூறப்படும் பிறப்புவகை . 
யோசனம் - காண்க : யோசனை . 

யோனிலிங்கம் - பெண்குறியின் ஓர் உள்ளுறுப்பு .. 
யோசனவல்லி - மஞ்சிட்டிவேர் ; வல்லாரை . யோனிவாய்ப்படுதல் - காண்க : யோனிப்படுதல் . 


யௌ 


யௌ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ய் + ஔ ) . 
யௌகிகம் - பகுபதம் . 
யௌதகம் -- மகளுக்குத் தருஞ் சீர்ப்பொருள் . 
யௌதம் - பெண்கள் கூட்டம் ; ஒரு நீட்டலளவு . 
யௌவனகண்டகம் - முகப்பரு . 


யௌவனதசை - இளம்பருவம் . 
யௌவனம் - இளமை ; அழகு ; களிப்பு ; மகளிர் 

கூட்டம் . 
யௌவனலட்சணம் - 

அழகு ; 

கொங்கை . 
யௌவனிகை - பதினாறு வயது 

தொடங்கி 
ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண் . 


-- 


ர 


ர - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ர் + அ ) . 

ரசதமலை - கயிலைமலை ; வெள்ளிமலை . 
ரகளை - குழப்பம் ; கலவரம் ; கன்னடப்பாட்டு ரசீது - பெற்றுக்கொண்டதைக் குறிப்பிட்டுக் 

கொடுக்குஞ் சீட்டு . 


வகை . 


ரீ 


g - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( ர் + ஈ ) . 


ரீங்காரம் - வண்டு முதலியவற்றின் ஒலி 


வ 


வகை 


. 


வ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( வ் + அ ) ; கால் வக்கு - வேகுகை ; தோல் , ஊமைக்காயம் ; நீர்த் 
என்னும் பின்னவெண்ணின் குறி ; பலவின்பால் தொட்டி ; மூத்திரக்குண்டிக்காய் ; வழி ; அண்ட 
விகுதியுள் ஒன்று . 

விதை . 
வக்கணித்தல் - விவரித்துரைத்தல் ; 

மனம் 

வக்குத்திரிகரணம் - படுக்கை . 
கோணியிருத்தல் . 

வக்குதல் - வதக்குதல் . 
வக்கணை - கடிதம் முதலியவற்றின் முகப்புரை ; 

வக்குரித்தல் - வேதல் . 
போற்றுரை ; வருணனை ; 

பட்டப்பெயர் ; 

வகச்சல் 

- மாலைவகை . 
நாகரிகம் ; ஒழுங்கு ; நிந்தை ! திறமையான வகதி - எருது ; காற்று ; நண்பன் . 
பேச்சு . 

வகந்தம் - காற்று ; குழந்தை . 
வக்கரன் காண்க : வக்கிரன் . 

வகம் - காற்று ; வழி ; ஊர்தி ; குதிரை . 
வக்கரனை - எல்லாப் பண்களும் குழலின் ஆறு வகிடு - வகிர்ந்த முன்தலைமயிரின் இடைவெளி 
துளைகளாலேயே உண்டாகும்படி விரல்களால் 

யொழுங்கு . 
சமன் செய்து ஆராய்கை . 

வகித்தல் - தாங்குதல் . 
வக்கரித்தல் - காண்க : வக்கிரித்தல் . 

வகிர் - பிளவு ; கீறு ; வழி ; காண்க : வகிடு ; 
வக்கரை - வரிந்து கட்டும் முகட்டுக்கட்டை ; 

வார்க்கச்சு ; தோல்வார் ; நரம்பு ; பிளந்த 
அங்கவடி ; பற்கறை . 

துண்டு . 
வக்கா - கொக்குவகை ; சிப்பிவகை . 

வகிர்தல் - துண்டாக அறுத்தல் ; பிளத்தல் ! 
வக்காணம் - ஆலாபனம் . 

கீறுதல் ; கோதுதல் ; பங்குசெய்தல் ; காண்க : 
வக்காணிக்குமண்டபம் - சாத்திர 

வகிரெடுத்தல் . 

சம்பந்தமாக 
வாதம் நிகழுமிடம் . 

வகிரங்கம் - வெளிப்படை ; வெளியுறுப்பு . 
வக்காணித்தல் - விரித்துரைத்தல் ; வாதஞ் 

வகிரியாகம் - வெளியரங்கப் பூசை . 
செய்தல் . 

வகிரெடுத்தல் - உச்சியினின்று நெற்றியின் மத்தி 
வக்காலத்து - வழக்கு முதலியன நடத்துவதற்கு 

வரை மயிரை ஒழுங்குப்படப் பிரித்தல் . 
வழக்கறிஞருக்குக் கொடுக்கும் அதிகாரப் வகிரேந்திரியம் - அறிகருவியாகிய புலன் . 
பத்திரம் . 

வகுஞ்சம் - இரவு . 
வக்கிரக்கண் - மாறுகண் . 

வகுணி - காண்க : வகுளி . 
வக்கிரக்கிரீவம் 

வளைந்த கழுத்துடைய வகுத்தல் - கூறுபடுத்தல் ; பகிர்ந்துகொடுத்தல் ; 
ஒட்டகம் . 

இனம்பற்றிப் பிரித்தல் ; பகுத்துக் கணக்கிடல் ; 
வக்கிரகம் - மழையால் உண்டாகும் தடை . 

அமர்த்துதல் ; வகைப்படுத்தல் ; நியமத்தோடு 
வக்கிரசந்திரன் - இளம்பிறை . 

செலவிடுதல் ; பூசுதல் ; படைத்தல் . 
வக்கிரதந்தம் - வளைந்த பல் . 

வகுத்தான் - ஊழ் . 
வக்கிரதுண்டன் - விநாயகன் .. 

வகுத்திரம் - தெப்பம் . 
வக்கிரநாசிகம் - வளைந்த அலகுடைய 

கிளி ; 

வகுத்துக்காட்டல் - முப்பத்திரண்டு நூல் உத்தி 
ஆந்தை . 

களுள் ஒன்றான தொகுத்துக் காட்டியவற்றை 
வக்கிரம் - வளைவு ; வட்டம் ; சென்றவழியே 

வேறு பிரித்துக் காட்டுதல் . 
மீளுகை ; நேர்மையற்ற செலவு ; கொடுமை ; 

வகுதல் - பிளத்தல் . 
பொய் ; பொறாமை ; கோளின் பிற்போக்கான வகுதி - வகுப்பு , 
நடை ; வஞ்சனை ; கலக்கம் ; கோணல்வழி . வகுந்து - வழி . 
வக்கிரவுத்தி - சொன்ன சொற்களுக்கு வெவ் வகுப்பு - கூறுபடுத்துகை ; இனம்பற்றிப் பிரிக்கை ; 
வேறு பொருள் கொண்டு மறுமொழி யுரைப்ப பிரிவு ; சாதி ; தரம் ; காண்க : வகிடு ; தடுக்கப் 
தாகிய அணி . 

பட்ட அறை ; பொலிவு ; சந்தம் ; அழகு . 
வக்கிரன் - மாறுபாடுள்ளவன் ; குரூரன் ; சனி ; வகுப்புவாரி - சாதிவீதம் . 
செவ்வாய் , உருத்திரன் ; தந்தவக்கிரன் ; | வகுமை - மகிழ்ச்சி . 
ஓர் அசுரன் . 

வகுலி - மீன் . 
வக்கிராங்கம் - வளைந்த வடிவுடைய அன்னப் வகுளம் - மகிழமரம் . 
பறவை . 

வகுளாபரணர் மகிழம் பூவை அணிந்த 
வக்கிராங்கி - காண்க ! கடுகுரோகிணி . 

நம்மாழ்வார் . 
வக்கிரித்தல் - கோள் மடங்கித் திரும்புதல் ; | வகுளி - ஒலி . 
கோணி யிருத்தல்; மனங்கோணியிருத்தல் ; வகை - கூறுபாடு ; சாதியினம் ; இனம் ; முறை ; 
ஆலாபனஞ்செய்தல் . 

வழி ; காரணம் ; தந்திரம் ; வலிமை ; தன்மை ; 


- 


வகைச்சூத்திரம் 


929 


வச்சிரபீசம் 


மாலை . 


வாழ்க்கைக்குரிய பொருள் முதலியன ; வணிக 

அலை ; ஆற்றுவளைவு ; கருத்து வறுமை 
முதல் ; இடம் ; உறுப்பு : குறுந்தெரு ; மனையின் கத்தரிச்செடி . 
பகுப்பு : விவரம் ; கூட்டப்படும் எண்கள் . வங்கர் - நெய்தல் நில மக்கள் ; வங்கநாட்டார் . 
வகைச்சூத்திரம் - தொகுத்துச் சொல்லப் வங்கன் - சண்டாளன் ; வறிஞன் . 
பட்டதனை வேறுவேறாக வகுத்துரைக்குஞ் வங்கா - பறவைவகை ; ஊதுகொம்புவகை . 
சூத்திரம் . 

வங்காரம் - பொன் ; உலோகக்கட்டி ; செப்பம் . 
வகை செய்தல் - ஏற்பாடுசெய்தல் ; வழிசெய்தல் ; வங்காளி வங்கநாட்டான் ; வங்கமொழி ) 
கணக்கிற் பதிவு செய்தல் ; நிலங்களுக்குத் 

வாழை . 
தீர்வை ஒழுங்கு செய்தல் . 

வங்கி தோளணிவகை ; வளைந்த ஆயுதவகை ; 
வகை சொல்லுதல் - விவரஞ் சொல்லுதல் ; 

பாங்கி ; சம்பாநெல்வகை ; கொடிவேலி . 
கணக்குக்காட்டுதல் . 

வங்கிசம் - வமிசம் ; காண்க : வங்கியம் . 
வகைத்தார் காண்க : வகைமாலை . 

வங்கியம் - இசைக்குழல் ; மூங்கில் 
வகை தெரிவு - பகுத்தறிவு . 

வங்கு - கல் முதலியவற்றின் அளை ; எலிவளை ; 
வகை நிலைக் கொச்சகம் - கொச்சகவகை . 

மலைக்குகை ; மரப்பொந்து ; கப்பலின் விலாச் 

சட்டம் ; பாய்மரக்கு N ; நாய்ச்சொறி 
வகைப்படுத்துதல் - பங்கிடுதல் ; வகையாகப் 

கழுதைப்புலி ; தாழம்பூவின் மகரந்தம் . 
பிரித்தல் . 

வங்குக்கால் - கப்பலின் விலாப்பலகைகளைத் 
வகைபண்ணுதல் - ஏற்பாடு செய்தல் , கணக்கிற் 

தைக்குஞ் சட்டம் . 
பதிவு செய்தல் ; வழிசெய்தல் . 

வங்கூழ் - காற்று ; வாதம் . 
வகைமாலை - தளிரும் பூவும் விரவத் தொடுத்த 

வங்கை - பகை ; குறும்பு . 

வச்சகம் - மலை மல்லிகைச்செடி ; வெட்பாலை . 
வகைமுதலடுக்கலங்காரம் - பலவகையான முதற் 

வச்சணத்தி - அன்பு . 
பொருள்களை அடை சினை 

புணராது 

வச்சநாபி ( வி ) - பச்சநாவி , நச்சுச்செடிவகை . 
செய்யுள் முழுதும் அடுக்கிக் கூறுவதாகிய 

வச்சம் - கன்று ; ஒரு நாடு . 
அணி . 
வகை மோசம் - இரண்டகம் , நம்பிக்கைமோசம் ; 

வச்சயம் - கலைமான் ; கருநிறமுள்ள மான்வகை . 
திக்கற்ற நிலை . 

வச்சரி - வேம்பு . 

வச்சலமணி - கோரோசனை . 
வகையறா - சார்ந்தது . 
வகையறிதல் - செய்யும் முறை தெரிதல் ; கூறுபா 

வச்சனி - மஞ்சள் . 
டறிதல் . 

வச்சி - காயாமரம் . 
வகையறுத்தல் - வழக்குத் தீர்த்தல் ; பகுத்தறிதல் . 

வச்சிரக்கட்டு - பலமான அமைப்பு . 
வகையறுதல் - கதியற்றுப்போதல் .. 

வச்சிரக்கபாய் - உறுதியான காப்புச்சட்டை . 
வகையார் - இனத்தார் . 

வச்சிரக்கல் - வைரமணி . 
வகையுளி - அசைமுதல் உறுப்புகளைச் சொல் 

வச்சிரகங்கடம் மிக்க உறுதியுள்ள 
நோக்காது இசைநோக்கி வண்ணமறுக்கை . 
வகைவைத்தல் - காரி யமாகக் கொள்ளுதல் ; 

வச்சிரகங்கடன் - அனுமான் . 
கணக்கில் வரவுவைத்தல் . 

வச்சிரகாயம் , 

காண்க : வச்சிரயாக்கை . 

வச்சிரசரீரம் 
வங்கக்கல் சுக்கான்கல் . 
வங்கசிந்தூரம் - ஈயத்தின் சிந்தூரம் . 

வச்சிரதரன் - வச்சிரப்படையுடைய இந்திரன் . 

வச்சிரதுண்டம் - கருடன் ; கொக்கு ; வலியான் . 
வங்கணத்தி - உற்ற தோழி ; கொடியவள் . 

வச்சிரநிம்பம் - கருவேம்புமரம் 
வங்கணம் - நட்பு , காதல் ; தகுதி ; செடிவகை . 

வச்சிரப்படை - இருதலைச் சூலமாய் நடுவுபிடி 
வங்கணன் - உற்ற தோழன் ; கொடியவன் . 

யாயுள்ள ஓராயுதம் ; கோபுரத்தின் அடிநிலைக் 
வங்க நீர் 

கட்டடம் . 
ஈயமணல் . 

வச்சிரப்படையோன் , ) 
வங்கப்பாண்டி - ஊர்திவகை . 

வச்சிரபாணி 

காண்க : வச்சிரதரன் . 
வங்கப்பாவை - மருந்துச்சரக்குவகை .. 

வச்சிரபாதம் - இடியேறு . 
வங்கம் - கப்பல் ; ஓர் ஊர்திவகை ; ஈயம் ; தகரம் ; வச்சிரபீசம் - கெட்டியான விதையுடைய கழற்சிக் 
துத்தநாகம் ; வெள்ளி ; ஒரு நாடு ; ஒரு மொழி ; காய் . 
117 


சட்டை 


வகை . 


} 


கடல் . 


வங்க நீறு 


} 


வச்சிரம் 


930 


வசனித்தல் 


வச்சிரம் - இருதலைச் சூலமாய் நடுவு பிடியா வசந்தகாலம் - காண்க : இளவேனில் . 
யுள்ள ஓராயுதம் ; மிகவும் உறுதியானது ; வைர வசந்தத்திருவிழா - இளவேனிலில் நடைபெறும் 
மணி ; மரத்தின் காழ் ; சதுரக்கள்ளி ; மல்லர் திருவிழா ; காமன் பண்டிகை . 
கருவிவகை; ஒரு பசைவகை ; சிற்ப நூல் வசந்ததரு - மாமரம் . 
முப்பத்திரண்டனுள் ஒன்று ; யோகம் இருபத் வசந்த தூதம் - குயில் ; மாமரம் ; சித்திரை மாதம் ; 
தேழனுள் ஒன்று ; வச்சிரநாடு . 

பாதிரிமரம் ; ஒரு பண்வகை . 
வச்சிரமணி - வைரக்கல் . 

வசந்தபஞ்சமி - காமனுக்குரிய தாய் 

மாசி 
வச்சிரமாலை - இந்திரர் 

முதலிய தேவர் மாதத்து வளர்பிறையில் வரும் பஞ்சமிதிதி . 
தோளிலணியும் மாலை . 

வசந்தம் - இளவேனிற் பருவம் ; சித்திரைமாதம் ; 
வச்சிரயாக்கை - உறுதியான உடல் . 

வசந்தத் திருவிழா ; நறுமணம் ; தென்றற் 
வச்சிரயாப்பு - மரங்களை வச்சிரப்பசையினாற் காற்று ; ஒரு பண்வகை ; மணப்பொடி ; காதற் 
சேர்க்கை ; வச்சிரப்படையால் எழுதியது பேச்சு ; சிறிய முத்து ; இந்திரன் மாளிகை . 
போன்று என்றும் அழியாவெழுத்து . 

வசந்தமண்டபம் - பூஞ்சோலை நடுவணுள்ள 
வச்சிரரேகை - பெண் மகப்பேறடைவதைக் மண்டபம் . 

குறிப்பதாகக் கருதப்படும் இரேகைவகை . வசந்தமலர் - இலவங்கம் . 
வச்சிரலேபம் - ஒன்றாக இணைக்கும் பசைவகை . வசந்தமாலை - தென்றலைச் சிறப்பித்துக் கூறும் 
வச்சிரவண்ணன் , 
வச்சிரவணன் 

நூல் வகை . 
- குபேரன் . 

வசந்தருது - காண்க : இளவேனில் . 
வச்சிரவல்லி - பிரண்டைக்கொடி ; சூரியகாந்தி . வசந்தவிழா - காண்க : வசந்தத்திருவிழா.. 
வச்சிரன் - இந்திரன் . 

வசந்தன் - மன்மதன் ; காமனின் நண்பன் ; இள 
வச்சிராங்கம் - சதுரக்கள்ளிமரம் . 

வேனிற் காலத்துக்குரிய தேவன் ; தென்றல் ; 
வச்சிராங்கி - உறுதியான கவசம் ; வைரம்பதித்த 

ஒரு கூத்துவகை . 
கவசம் . 

வசந்தனடித்தல் - கும்மியடித்தல் ; வசந்தன் 
வச்சிராசனி - இந்திரனது வச்சிரப்படை ; கூத்து ஆடுதல் . 
இந்திரனின் கொடி . 

வசந்தா - ஒரு பண்வகை . 
வச்சிராட்சி - பிரண்டைக்கொடி . 

வசந்தி - காண்க : இருவாட்சி . 
வச்சிராயுதம் - இருதலைச் சூலமாய் நடுவு 

வசந்திகை - தேமல் 
பிடியாயுள்ள ஓராயுதம் ; இந்திரனின் ஆயுதம் . | வசந்தோற்சவம் - காண்க : வசந்தத்திருவிழா. 
வச்சிராவர்த்தம் - இராமன் வில் . 

வசநாவி - காண்க : வச்சநாபி ( வி ). 
வச்சிரி - காண்க : வச்சிரதரன் . 

வசப்படுத்துதல் - தன்னுடையதாக்குதல் . 
வச்சை - வாஞ்சை ; இவறல் ; பழிப்பு . 

வசப்படுதல் - வயமாதல் ; அகப்படுதல் . 
வச்சைமாக்கள் - உலுத்தர் , இவறலர் . 

வசம் - தன்வயம் ; ஆட்சி ; கீழ்ப்படிதல் ; ஒழுங்கு ; 
வச்சையம் கலைமான் . 

நிலைமை ; இயலுகை; நேர் ; பக்கம் ; மூலமாய் ; 
வச்சையன் - உலுத்தன் . 

படியெடுக்குந் தாள் ; வசம்பு . 
வசக்கட்டு - வாணிகக் கூட்டாளியிடம் கொடுத்த | வசம்பு - ஒரு மருந்துச்செடிவகை . 
தொகை ; ஒப்படைத்த பொருள் ; செலவுக் வசரம் - கோழி . 
கென்று முன்னதாகக் கொடுத்த பணம் ; ஆட்சி . வசலை பசளைக்கொடி . 
வசக்குதல் - வளையப்பண்ணு தல் ; நிலத்தைத் | வசவன் - பசுவின் ஆண்கன்று ; வசுவதேவர் . 
திருத்துதல் , வயப்படுத்துதல் . 

வசவி - தேவதாசி ; கெட்டநடத்தை யுள்ளவள் . 
வசங்கண்டவன் - உண்மையறிந்தவன் ; பட்டறி வசவிர்த்திக்கொள்ளுதல் - தன் விருப்பப்படி 
வுள்ளவன் ; ஒரு பழக்கத்தில் விழுந்தவன் . 

வேலைவாங்குதல் . 
வசங்கெட்டவன் - விருப்பமில்லாதவன் ; வசவு - இழிவுரை . 
நலமில்லாதவன் ; நிலைமைகெட்டவன் ; மன வசன் - எல்லை ; நேர் . 
மின்றி வேலைசெய்பவன் ; கட்டினின்று விடு வசனநடை உரைநடை . 
பட்டவன் ; ஒழுங்கீனன் ; நட்பற்றவன் . 

வசனம் - சொல் ; பேசுகை ; உரைநடை ; பழ 
வசஞ்செய்தல் - வயப்படுத்துதல் ; அடக்குதல் ; மொழி ; ஆகமவளவை ; உடை ; அரைப் 
கைப்பற்றுதல் . 

பட்டிகை ; நோன்பு . 
வசதி - வீடு ; மருதநிலத்தூர் ; நல்லிடம் ; ஏந்து ; வசனாவி - காண்க : வச்சநாபி ( வி ) . 
இரவு ; சினாலயம் , 

வசனித்தல் - சொல்லுதல் ; விவரித்தல் . 


- 


வசி 


931 


வஞ்சனை 


மாய 


வசி - பிளவு ; கூர்மை ; நுனி கூர்மையான கோல் ; வசுமதி - பூமி . 
கழுக்கோல் ; தழும்பு ; வாள் ; 

சூலம் ; வசுவ ( வா ) சி - சாதிபத்திரி . 
இருப்பிடம் ; வசியம் ; தன்வயப்படுத்துவது ; 

வசூரை - விலைமகள் . 
தாழ்ச்சி ; தேற்றுகை ; வசியவித்தைக்குரிய | வசூல் - சேகரிப்பு ; சேகரிக்கும் வரி முதலியன . 
சொல் ; காண்க : வசித்துவம் ; உரைநடை ; 

வசூல்பாக்கி - நிலுவைத்தொகை . 
வாசிக்கை ; ஐந்தெழுத்து மந்திரவகை ; மழை ; 

வசூலித்தல் - வரி முதலியவற்றைத் தண்டு தல் . 
நீர் ; குற்றம் ; வெள்வெங்காயம் . 

வசை - நிந்தை ; பழிப்பு ; இகழ்ச்சி ; வசைகூறும் 
வசிகம் - மிளகு . 

பாடல் ; குற்றம் ; அகப்பை ; மலட்டுப்பசு ; பசு ; 
வசிகரணம் கலைஞானம் ; புணர்ச்சிக்கு 

பெண்யானை ; கணவனுடன் பிறந்தாள் , 
இணக்கம் ; காண்க : வசீகரணம் . 

பெண் ; மகள் ; நிணம் ; மனைவி . 
வசிகரம் - காண்க : வசீகரணம் ; அழகு ; ஆனைத் வசைக்கூத்து - நகைச்சுவைபற்றி வரும் கூத்து . 
திப்பிலி ; சீந்திற்கொடி . 

வசைகவி - வசைகூறும் பாடல் ; வசைபாடு 
வசிகரித்தல் - தன்வயப்படுத்துதல் ; வேண்டுதல் . 

வோன் . 
வசிகரிப்பு - விண்ணப்பம் . 

வசைச்சொல் - நிந்தைச்சொல் . 
வசிகன் - தன்வயத்தன் . 

வசைத்தல் - வளைத்தல் ; சூழ்தல் . 
வசித்தல் - வாழ்தல் ; தங்குதல் ; பேசுதல் ; வசைதல் - வசை கூறுதல் ; வளைதல் ; சூழப் 
காண்க : வசிதல் ; வசியஞ்செய்தல் . 

படல் . 
வசித்துவம் - எண்வகைச் சித்திகளுள் ஒன்று : வசைப்படுதல் - வடுப்படுதல் , குற்றமுறல் . 

யாவரையும் தன்வயப்படுத்தி நிற்குந் தன்மை . வசைப்பாட்டு வசைகூறும் பாடல் . 
வசிதடி - கண்டமாக்கிய துண்டம் . 

வசையுநர் - வசைகூறுவோர் ; பகைவர் . 
வசிதல் - பிளத்தல் ; வடுப்படுதல் ; வளைதல் . 

வசைவு - பழிப்பு; குற்றம் . 
வசிதை - தடுத்தற்கரிய ஆற்றலுடைமை . 

வஞ்சகச்சொல் - ஏமாற்றும் பேச்சு . 
வசியகுளிகை - தன்னை வைத்திருப்பவனுக்குப் வஞ்சகம் - விரகு ; ஏமாற்றம் ; மறைவு ; நரி . 
பிறரை வ ச மாகச் செய்விக்கும் 

வஞ்சகமூடி - ஆமை . 
மாத்திரை . 
வசியப்பொருத்தம் - கலியாணப் பொருத்தம் வஞ்சகன் - சூழ்ச்சிக்காரன் ; ஏமாற்றுபவன் ; 

கயவன் ; நரி . 
பத்தனுள் ஒன்று . 
வசியம் - வசப்படுகை ; காதல் ; கைவசம் ; ஒரு 

வஞ்சகி - சூழ்ச்சிக்காரி ; ஏமாற்றுபவள் . 
வித்தைவகை ; கிராம்பு . 

வஞ்சந்தீர்தல் - பழிவாங்குதல் . 
வசியை - கற்புடையவள் . 

வஞ்சப்புகழ்ச்சியணி - பழிப்பினால் புகழ்ச்சியும் 
வசிரம் - ஆனைத்திப்பிலி ; கடலுப்பு . 

புகழ்ச்சியால் பழிப்பும் தோன்றக் கூறும் ஓர் 
வசிவு - பிளத்தலால் உண்டாகும் வடு ; வளைவு ; 

அணி . 
காமன் . 

வஞ்சப்பெண் - காளியேவல் செய்பவள் ; காண்க : 
வசீகரணம் - வசியப்படுத்தல் ; 

காமன் 

வஞ்சகி . 
களுள் வசீகரத்தைச் செய்யும் அம்பு ! பிறரை 

வஞ்சபாவம் - வஞ்சகத்தன்மை .. 
வசஞ்செய்யும் வித்தை . 

வஞ்சம் - கபடம் ; பொய் ; கொடுமை ; வாள் 
வசீகரம் - வசமாக்கல் . 

வஞ்சினம் ; பழிக்குப்பழி ; மாயம் ; சிறுமை ! 
வசீகரன் - வசியப்படுத்துவோன் . 

அழிவு ; மரபு ; பிரபஞ்சம் . 
வசீகரித்தல் - தன்வயமாக்குதல் . 

வஞ்சம்வைத்தல் - பழிவாங்கப்பார்த்தல் . 
வசீரன் - வீரன் ; குதிரைவீரன் ; திப்பிலி . 

வஞ்சவம் - பாம்பு . 
எண்வகை வசுக்கள் ; சுடர் ; அக்கினி | வஞ்சவிறுதி - பொய்ச்சாக்காடு . 
தேவன் ; பொன் ; செல்வம் ; கதிர் ; இரத்தினம் ; வஞ்சன் - வஞ்சகமுள்ளவன் . 
நீர் ; மரப்பொது ; பசுவின் கன்று ; வெள் வஞ்சனம் - வஞ்சகம் ; ஒரு மீன்வகை .. 
வெங்காயம் . 

வஞ்சனி - காண்க : வஞ்சப்பெண் ; வஞ்சகி ;; 
வசுகம் - எருக்கஞ்செடி . 

பார்வதி , மாயையென்னுந் தேவதை ; பெண் ; 
வசுகிரி - பொன்மலை ; மேருமலை . 

ஆணை . 
- காண்க : வசுமதி . 

வஞ்சனை - தந்திரம் ; பொய் ; மாயம் ! காண்க : 

வஞ்சனைப்புணர்ப்பு : ஆணை ; தெய்வப்பெண் ; 
வசுநாள் - அவிட்ட நாள் . 

பெண் . 


கணை 


வசு 


-- 


வசுதேரை ) 


வஞ்சனைப்புணர்ப்பு 


932 


வட்டம் 


- 


மண் 


வஞ்சனைப்புணர்ப்பு - இசைகொள்ளாவெழுத்து வட்கார் பகைவர் . 
களின் மேலே வல்லொற்று வந்தபோது மெல் வட்காரம் - வெடிகாரம் . 
லொற்றுப்போல நெகிழ்த்துப் புணர்க்கை . வட்கிலான் பகைவன் . 
வஞ்சனையாளன் - வஞ்சிப்போன் . 

வட்கு - வெட்கம் , நாணம் ; கேடு . 
வஞ்சி - பெண் ; 
பெண் ; வஞ்சிப்பா ; மருத 

யாழ்த் வட்குதல் - வெட்குதல் , கூசுதல் ; கெடுதல் ; தாழ் 
திறத்துள் ஒன்று ; வஞ்சிக்கொடி ; சீந்திற் தல் ; ஒளிமழுங்குதல் ; வளம் பெறுதல் . 
கொடி ; 

புறத்திணையுள் மண்கொள்ளப் வட்டக்கட்டில் - வட்டமான அலங்காரத்துடன் 
பகைவர்மேற் செல்வதைக் கூறுவது ; அரசன் செய்த கட்டில்வகை . 
வஞ்சிப்பூவைத் தலையிற் சூடிப் பகைவர் 

வட்டக்குடில் - பெருங்குடிசை . 
நாட்டைக் கொள்ளுமாறு அவர்மேற் செல்லக் 

வட்டக்குடை - அரசருக்குரிய குடை . 
கருதியதைக் கூறும் புறத்துறை ; சேரர் தலை வட்டக்கோள் காண்க : வட்டம் . 
நகரான கருவூர் ; கொடுங்கோளூர் ; சேரநாடு ; 

வட்டகை - நாட்டுப்பகுதி ; சுற்றுப்பகுதி ; சிறு 
குடை ; காண்க : கூகைநீறு ; படகு ! கோயிலிற் 

கிண்ணம் ; வட்டில் ; காண்க : வட்டகைநிலம் ; 
காணிக்கை செலுத்தும் உண்டியல் பெட்டி . 

சில ஊர்களைக்கொண்ட பகுதி ; வண்டிச்சக்கர 
வஞ்சிக்களம் - காண்க : வஞ்சைக்களம் . 

வட்டை . 
வஞ்சிக்கொடி - ஒரு கொடிவகை . 

வட்டகைநிலம் - அடைப்புக் கட்டிய நிலம் . 
வஞ்சிச்சீர் - காண்க : வஞ்சியுரிச்சீர் . 

வட்டணம் - பரிசை ; நெடும்பரிசைவகை . 
வஞ்சித்தல் - ஏமாற்றுதல் . 

வட்டணித்தல் - வட்டமாக்கு தல் ; வட்டமாதல் . 
வஞ்சித்திணை - புறத்திணையுள் 

வட்டணை - மண்டலம் ; உருண்டை ; வட்டமான 
கொள்ளப் பகைவர்மேற் செல்வதைக் 

செலவு ; இடசாரி வலசாரியாகச் சுற்றுகை ; 
கூறுவது . 

காண்க : கமலவருத்தனை ; வட்டத்தோல் ; 
வஞ்சித்துறை - இருசீரடி நான்காய் ஒரு பொருண் 

தாளக்கருவி ; தாளம்போடுகை ; அடிக்கை ; 
மேல் ஒரு செய்யுள் வருவதாகிய வஞ்சிப் 

மொத்துகை ; வட்டமான அணை . 
பாவினம் ; அரசன் வஞ்சிப்பூவைத் தலையிற் 
சூடிப் பகைவர் 

வட்டணையுறுத்தல் - தாளம்போடல் . 
கொள்ளுமாறு 

நாட்டைக் 
அவர்மேற் செல்லக் கருதியதைக் கூறும் 

வட்டத்திரி - துப்பாக்கிக்கு நெருப்புவைக்குந் 

திரி ; காதிடு திரி . 
புறத்துறை . 
வஞ்சித் தூக்கு - பரிபாடலில் வஞ்சியடிகளால் 

வட்டத்திருப்பி - காண்க : ஆடுதின்னாப்பாளை ; 

கொடிவகை ; பூண்டுவகை . 
வரும் பகுதி . 

வட்டத்துத்தி - ஒரு சிறுசெடிவகை . 
வஞ்சிநாடு - சேர நாடு . 

வட்டத்தோல் - கேடகம் . 
வஞ்சிப்பா -- நால்வகைப் பாவினுள் ஒன்று , 

வட்டப்பாலை 
வஞ்சிய ( யா ) ன் - சேரமன்னன் சேரநாட்டான் . 

மிழிசையின் 

நால்வகைப் 
வஞ்சியுரிச்சீர் - தேமாங்கனி , புளிமாங்கனி 

பாலையுள் ஒன்று . 
கூவிளங்கனி , கருவிளங்கனி என்று நான்கு 

வட்டப்பாறை - வட்டமான பாறை ; விளைவற்ற 
வகைப்பட்ட நிரையசையீற்றவான மூவசைச் 

கற்பாங்கான பகுதி ; சந்தனக்கல் . 
சீர்கள் . 

வட்டப்பூ - கால்விரலணிவகை . 
வஞ்சிவிருத்தம் - முச்சீரடி நான்காய் வரும் 

வட்டம் - மண்டலம் ; பரிவேடம் ; 

குயவன் 
வஞ்சிப்பாவினம் . 

திரிகை ; வண்டிச்சக்கரம் ; தடவை ; சுற்று ; ஒரு 
வஞ்சிவேந்தன் - மண்வேட்கையால் மேற்சென் 

கோள் வானமண்டலத்தை ஒருமுறை சுற்றி 
றேனும் எதிர்த்தேனும் போர்செய்யும் அரசன் ; 

வருங் காலம் ; சுற்றுப்பகுதி ; சில ஊர்களைக் 
வஞ்சி நகர்த் தலைவனான சேரன் . 

கொண்ட பகுதி ; வட்டமான செலவு ; அப்ப 

வகை ; 
வஞ்சினம் - சூளுரை ; கடுஞ்சினம் . 

சந்தனக்கல் ; ஆலவட்டம் ; 

வலயம் ; தராசுத்தட்டு ; கைம்மணி ; கேடகம் ; 
வஞ்சுளம் - வேங்கைமரம் ; அசோகமரம் ; வஞ்சிக் 

முத்துவகை ; பீடம் ; குளம் ; கொள்கலம் ; 

நீர்ச்சால் ; நீர்வீசுகருவி ; 
வஞ்சுளன் - கரிக்குருவி . 

வளைவு , பாரா 

வளை ; ஆடை ; எல்லை ; திருத்தம் ; யானை 
சேரர் தலைநகரான கருவூர் ; யின் 

நடுச்செவி ; 
கொடுங்கோளூர் . 

ஐந்நூறு சால்கொண்ட 

நீரளவு ; தாழ்வு ; காட்டுமரவகை ; தோறும் ; 
வட்கர் - குற்றம் ; காண்க : வட்கார் ; இடைமுரிவு . 

நாணயமாற்றின் வட்டம் ; ரொக்க 
வட்கல் - வெட்கம் , நாணம் , கூச்சம் ; கேடு ; ஒளி வாணிகத்திற் கொடுக்குந் தள்ளுபடி ; 
மழுக்கம் . 

ஊதியம் . 


- 


கொடி . 


வஞ்சைக்களம் } - கொடுங்கைந் கார் ". 


வட்டம் போடுதல் 


933 


வடந்தைத்தீ 


மாறு 


வட்டுவப்பை, } 


வட்டம்போடுதல் - காண்க : வட்டமிடுதல் ; 

உருட்டிவைக்கும் மாவுருண்டை ; 
சூடடிக்க நெற்கதிர்களை நிலத்திற் பரப்புதல் . முள்ளிச்செடி ; சிறுதுணி ; கண்டசருக்கரை ; 
வட்டமிடுதல் - பறவை முதலியன சுற்றிவருதல் ; குடையில் கம்பிகள் கூடுமிடம் . 
உருண்டையாதல் ; சூழ்ந்துவருதல் ; நோக்கங் வட்டுடை - முழந்தாளளவாக உடுக்கும் 
கொண்டு சுற்றுதல் . 

சிறப்புடை , ஆடை . 
வட்டரவு - வட்டவடிவு . 

வட்டுப்போர் - சூதாட்டம் . 
வட்டன் - வட்டுப்போன்ற உடலுடையவன் ; 

வட்டுவப்பை , வெற்றிலை முதலியன 

வைக்கும் பை ; மருந்துப்பை ; 
ஒவ்வொரு முறையும் . 
வட்டா - வாயகன்ற பாண்டம் . 

பையின் உட்பை . 

வட்டெலி - மரவெலி . 
வட்டாட்டு - வட்டுக்கொண்டாடுஞ் சூதாட்டம் . 
வட்டாடுதல் - வட்டை உருட்டிச் சூதாடுதல் . 

வட்டெழுத்து - பழைய தமிழெழுத்து . 

வட்டை 
வட்டாணி - திறமை . 

வழி ; சக்கரத்தின் மேல் வளைமரம் ; 
வட்டாரம் - காற்றுப்பகுதி ; வீட்டின் சுற்றுப் 

தேர் ; வயல் ; பெருங்காடு ; திக்கு ; மலை 
வட்டைமரம் ; மரவட்டைவகை ; 

நாட்டுப் 
புறம் ; வீடு ; தானியக்களஞ்சியம் . 
வட்டி - கடகப்பெட்டி ; கூடை ; ஒரு படி அளவு 

பகுதி ; புலியின் - உடல்வரி ; அகன்று வட்ட 
கொண்ட முகத்தலளவை ; பலகறை ; வழி ; 

வடிவமாயமைந்த பக்காப்படிவகை . 

வட்புலி - அரிமா . 
கிண்ணம் ; கருவுற்றாளுக்கு உண்டாகும் 

வடக்கயிறு - ஏர்நாழிக்கயிறு ; தேர் 

முதலிய 
மயக்கம் ; ஒரு விருதுவகை ; பணத்தைப் பிறன் 
பயன்படுத்தியதற்காக உடையவன் பெறும் 

வற்றை யிழுக்குங் கயிறு . 
ஊதியம் ; இலாபம் . 

வடக்கிருத்தல் - உயிர் துறக்குந் 

உயிர் துறக்குந் துணிவுடன் 
வட்டிக்குவட்டி - வட்டித்தொகைக்குக் கொடுக் 

வடக்கு நோக்கியிருந்து உயிர்விடுதலை மேற் 

கொள்ளுதல் . 
கும் மேல்வட்டி ; வட்டியை முதலோடு 
சேர்த்துக் கணக்கிட்டுக் கொடுக்கும் வட்டி . 

வடக்கு - நான்கு திசையுள் ஒன்று . 

வடக்கு நோக்கி - காந்தவூசி . 
வட்டிகை - சித்திரம் எழுதுங் கோல் ; சித்திரம் ; 
சுற்றளவு ; வட்டம் ; கைம்மணி ; கூடை ; ஒரு 

வடக்குமலையான் - காண்க : வடமலையான் . 
விருதுவகை ; 

ஓர் ஓடவகை ; நால்வகைச் 

வடகம் - கறிப்பொருள் களை அரைத்த மாவுடன் 
சாந்தினுள் ஒன்று . 

சேர்த்து வெயிலில் உலர்த்திய சிறிய 
வட்டிகைப்பலகை - ஓ வியனுக்குப் பயன்படும் 

உருண்டை ; வற்றல் ; மேலாடை ; துகில்வகை ; 

காண்க : வடகு . 
வண்ணக்குழம்பு வைக்கும் பலகை . 
வட்டிகைப்பாவை - சித்திரப்பதுமை . 

வடகயிலை - வெள்ளியங்கிரி . 
வட்டித்தல் - வட்டமாதல் ; சுழலுதல் ; 

வடகலை 
உறுதி 

வடமொழி ; வடமொழி நூல் ! 
மொழி யெடுத்தல் ; தாளம்போடல் ; தோள் 

வைணவப் பிரிவினர் ; வடகலை வைணவர் 
புடைத்தல் ; சுழற்றுதல் ; உருட்டுதல் ; பரிமாறு 

தரிக்குந் திருமண்காப்பு . 
தல் ; ; 

வாடை . 
கட்டுதல் ; எழுதுதல் ; வளைத்தல் ; வடகாற்று 
கடிதல் . 

வடகிரி - மேருமலை . 
வட்டிப்பு - வட்டம் ; சூள் . 

வடகிழக்கு , வடக்குங் கிழக்குஞ் 

கிழக்குஞ் சேருங் 
வட்டியில்லாக்கடன் - வட்டியின்றிக் கொடுக்குங் 

வடகீழ்த்திசை கோணத்திசை . 
கடன் தொகை; திருப்பிச்செய்தலை எதிர் 

வடகீழ்த்திசைப்பாலன் - ஈசானன் . 
நோக்கிக் கொடுக்கும் நன்கொடை ; மொய் . வடகு - தோல் . 
வட்டில் கிண்ணம் ; உண்கலம் ; ஒரு படி அளவு 

வடகோடு - பிறைச்சந்திரனின் வடக்குமுனை . 
கொண்ட முகத்தலளவை ; நாழிகைவட்டில் ; 

வடசொல் 

காண்க : வடமொழி . 
அம்புக்கூடு ; கூடை ; வழி ; ஒரு விருதுவகை; | வடதளம் - ஆலிலை . 
அப்பளஞ் செய்யுமாறு உருட்டிவைக்கும் வடதிசைப்பாலன் - குபேரன் . 
மாவுருண்டை . 

வட துருவம் - வடக்கிலுள்ள முனை . 
வட்டிற்பூ - தாமரைப்பூ . 

வடந்தை - வடதிசையில் உள்ளது ; வடகாற்று . 
வட்டினி - பந்தயப்பொருள் . 

வடந்தைத்தீ - பெண் குதிரை முகத்தின் 
வட்டு - சூதாடுங் கருவி ; திரட்சி ; திரண்ட வடிவோடு கடலுக்குள் தங்கியிருந்து ஊழி 
பொருள் , நீர்வீசு கருவிகளுள் ஒன்று ; ஒரு முடிவில் மேலே கிளம்பி உலகத்தை எரித்து 
விளையாட்டுக் கருவிவகை ; அப்பளஞ் செய்யு விடுவதாகக் கருதப்படுந் தீ . 


சை } - 


- 


வடநூல் 


934 


வடுக்கொள்ளுதல் 


வடம் 


- 


வட நூல் - வடமொழியிலுள்ள நூல் . 

வடிகால் - நீரை வடியவிடுங் கால்வாய் . 
வடபல்லி - தலைக்கோலத்திற் புல்லகமென்னும் வடிசம் - தூண்டில் . 
அணிகலன் . 

வடிசல் - நீர் முதலியன வடிதல் ; வடிக்கை ; 
வடபுலம் - வடநாடு ; உத்தரகுரு . 

வடித்த சோறு ; நீளுகை . 
வடபூமி - வடநாடு . 

வடிசாந்து - நற்சாந்து . 
வடபொழில் - வடக்கிலுள்ள நாட்டுப்பகுதி . வடித்தல் - வடியச்செய்தல் ; வடிகட்டுதல் ; பிழி 

கனமான கயிறு ; தாம்பு ; வில் நாண் ; தல் ; தைலமிறக்கு தல் ; திருத்தமாகச் செய்தல் ; 
மணிவடம் ; சரம் ; ஒழுங்கு ; ஆலமரம் ; சாரமான சொல்லால் அமைதல் ; வசமாக்கு 
மண்டலம் ; பலகை . 

தல் ; பழக்குதல் ; பயிலுதல் ; சோறு சமைத் 
வடமகீதரம் - காண்க : வடகிரி . 

தல் ; கூராக்குதல் ; வாரிமுடித்தல் ; தகடாக்கு 
வடமரம் - ஆலமரம் ; கப்பலின் நடுவிலிருக்கும் தல் ; நீளமாக்குதல் ; யாழ்நரம்பை உருவுதல் ; 
பாய்மரம் . 

அலங்கரித்தல் ; ஆராய்தல் ; ஆராய்ந்தெடுத் 
வடமலை - மேருமலை ; இமயமலை ; திருப்பதி தல் ; கிள்ளியெடுத்தல் . 
மலை ; மந்தரமலை . 

வடிதமிழ் - தெளிந்த தமிழ் . 
வடமலையான் - திருப்பதித் திருமால் . 

வடிதயிர் - கட்டித் தயிர் . 
வடமீன் - அருந்ததி ; துருவ மீன் . 

வடிதல் - நீர்முதலியன வற்றுதல் ; ஒழுகுதல் ; 
வடமூலகன் - சிவன் . 

திருந்து தல் ; தெளிதல் ; அழகுபெறுதல் ; நீளு 
வடமேரு - மேருமலை . 

தல் . 
வடமேற்றிசைக்குறி - கழுதை . 

வடிப்பம் - வடிவழகு ; செப்பம் ; அழகு ; திறம் . 
வடமேற்றிசைப்பாலன் வாயு . 

வடிப்போர் - யானை முதலியன பயிற்றுவோர் . 
வடமொழி - சமஸ்கிருதம் . 

வடிம்பிடுதல் - கட்டாயப்படுத்தல் ; தேரை 
வடரம் - தலைச்சீலை ; பாய் . 

நிறுத்திக் கிளப்புதல் ; தூண்டுதல் ; பழிகூறு 
வடலி - இளம்பனைமரம் . 

தல் . 
வடவர் - வடநாட்டார் . 

வடிம்பு - விளிம்பு ! கூரைச்சாய்வு ; தேர் முதலிய 
வடவரை - மேருமலை ; மந்தரமலை . 

வற்றைக் கிளப்புந் தணிமரம் ; தாங்குமரம் ; 
வடவளம் வடநாட்டில் விளைந்த பண்டம் . 

தழும்பு ; பழி . 
வடவனல் , 

வடிம்புக்கழி - குறுக்குவிட்டம் . 
வடவனலம் , 

வடிமணி - தெளிந்த ஓசையுள்ள மணி . 
வடவாக்கினி, 

காண்க : வடந்தைத்தீ . 
வடவாமுகம் , 

வடியல் - வடிதல் ; ஒன்றிலிருந்து நீக்கிய வடித்த 
வடவாமுகாக்கினி, 

நீர் முதலியன ; சமைக்கப்பட்டது . 
வடவானலம் 

வடியிடுதல் - வடித்தெடுத்தல் . 
வடவு - மெலிவு . 

வடிவணங்கு - அழகிய பெண் . 
வடவேங்கடம் - திருப்பதி மலை , வடமலை . வடிவம் - உருவம் ; உடம்பு ; அழகு ; நிறம் ; ஒளி ; 
வடவை - பெண்குதிரை ; காண்க : வடந்தைத்தீ ; மெய்ச்சொல் . 
அடிமைப்பெண் ; குதிரைச்சாதிப் பெண் ; வடிவவுவமம் - உருவத்தை ஒப்பித்துக் கூறும் 
எருமை ; பெண்யானை . 
வடவைக்கனல் , - காண்க : வடந்தைத்தீ . 

வடிவாளன் அழகுள்ளவன் . 

வடிவிலாக்கூற்று - அசரீரிவாக்கு , வானொலி . 
வடாது வடக்கிலுள்ளது ; வடக்கு . 

வடிவு - காண்க : வடிவம் ; அல்குல் ; வடிந்தது ; 
வடாரகம் - கயிறு . 

வடிந்த நீர் . 
வடி - தேன் ; கள் ; நீளுகை ; வடித்தெடுக்கை ; | வடிவெழுத்து - திருந்திய கையெழுத்து ; ஒலியின் 
கூர்மை ; வாரிமுடிக்கை ; ஆராய்ச்சி ; காண்க : குறியாக எழுதப்படும் எழுத்து . 
வடிகயிறு ; மாவடு ; கயிறு ; நாய் ; மாம்பிஞ்சின் 

வடிவேல் - கூரிய வேல் ; முருகக்கடவுள் . 
பிளவு ; காற்று ; உருவம் ; சிறுதடி . 

வடு - தழும்பு ; மாம்பிஞ்சு; இளங்காய் ; உடல் 
வடிக்கண் - வடுவகிர்போலும் கண் . 

மச்சம் ; உளியாற் செதுக்கின உரு ; புண்வாய் ; 
வடிக்கதிர் - நூல் முறுக்குங் கருவி . 

குற்றம் ; பழி ; கேடு ; கருமணல் ; செம்பு ; வாள் ; 
வடிகட்டுதல் - வடித்தெடுத்தல் ; சாரத்தைத் வண்டு ; பிரமசாரி ; இளைஞன் ; வைரவன் ; 
திரட்டுதல் . 

புத்திசாலிப் பையன் . 
வடிகயிறு - குதிரைவாய்க் கயிறு . 

வடுக்கொள்ளுதல் - தழும்புபடுதல் : புண் 
வடிகாது - தொங்குந் துளைச்செவி . 

முதலியன ஆறத்தொடங்குதல் . 


- 


உவமை . 


வடுகக்கடவுள் 


935 


வண்ணத்துப்பூச்சி 


} 


வடுகி 


வகை . 


வடுகக்கடவுள் - வைரவமூர்த்தி . 

வண்டன் - குள்ளன் ; திண்ணியன் ; தீயோன் 
வடுகச்சி - வடுகப்பெண் . 

விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன் . 
வடுகர் - தெலுங்கர் ; தமிழகத்தில் வாழும் வண்டனான் - முனிவன் . 
தெலுங்கு இனத்தவர் . 

வண்டாலம் - குந்தாலி; ஆயுதவகை ; சூரயுத்தம் . 
வடுகன் - வைரவன் ; பிரமசாரி ; இளைஞன் ; 

வண்டானம் - நாரைவகை . 
மூடன் ; தெலுங்கநாட்டான் . 

வண்டி - சகடம் ; வண்டிப்பாரம் ; வயிறு ; 
வடுகன்றாய் , 

அடிமண்டி . 
காளி . 

வண்டிக்காரன் - வண்டியோட்டுபவன் ; வண்டிக்கு 
வடுகு - தமிழ்நாட்டின் வடவெல்லையிலுள்ள உரியவன் . 
நாடு , ஆந்திரமாநிலம் ; தெலுங்குமொழி ; வண்டிகட்டுதல் - மாட்டை வண்டியில் பூட்டுதல் ; 
தெலுங்கர் சாதி ; மருத யாழ்த்திறத்துள் யாத்திரை முதலியன தொடங்குதல் . 
ஒன்று ; இந்தளராகம் ; மெய்க்கூத்துவகை ; | வண்டிச்சத்தம் - வண்டிவாடகை . 
பூணூல் அணிவிக்குஞ் சடங்கு ; இரத்தினக் 

சடங்கு ; இரத்தினக் வண்டித்தடம் - வண்டிபோகும் வழி .. 
குற்றவகை . 

வண்டிப்பாரம் - வண்டியிலேற்றுஞ் சுமை ; தானிய 
வடுச்சொல் - பழிமொழி . 

அளவுவகை . 
வடுத்தல் - பிஞ்சுவிடுதல் ; வெளிப்படுத்துதல் . 

வண்டில் - சக்கரம் ; சகடம் . 
வடுமாங்காய் - மாம்பிஞ்சு. 

வண்டு - அறுகாற் சிறுபறவைவகை ; மறவருள் 
வடுவகிர் - மாவடுவின் பிளவு . 

ஓர் உட்பிரிவினர் ; அம்பு ; குற்றம் ; கைவளை ; 
வடுவரி - வண்டு . 

சங்கு ; நூல் ; பூசநாள் ; அபிநயவகை ; சிற் 
வடை - உழுந்தாற் செய்யப்படும் ஒரு பலகார றொழுக்கம் ; மரவகை ; வைக்கோற்கூடு . 

வண்டுகடி - வண்டுகொட்டுகை ; மேகப்படை ; 
வடையம் - பொட்டலமாகக் கட்டிய வெற்றிலை 

செடிவகை . 
பாக்கு ; நெல்லிக்கனி முதலியவற்றை வண்டுச்சிலந்தி - ஒரு புண்வகை . 
அரைத்துத் தட்டிய வடை . 

வண்டுணாமலர் - சண்பகப்பூ , வேங்கைப்பூ . 
வடையற்றது - வீணானது . 

வண்டுநாணான் - வண்டுகளை வில்லின் நாணாக 
வண்களமர் வேளாளர் . 

உடைய காமன் . 
வண்சிறை - மதில் . 

வண்டுருவன் - திருமால் . 
வண்டத்தனம் -- குறும்புத்தனம் ; 

அவையில் 

வண்டுறை - எழுத்திலாவோசை . 

வண்டெச்சில் - தேன் . 
கூறத்தகாத சொல் . 
வண்டம் - குந்தப்படை , 

வண்டை - வெண்டைச்செடி ; கொச்சையானது . 
வண்டயம் - கழல் ; காண்க : வண்டவாளம் , 

வண்ணக்கட்சி - காண்க : வண்ணக்களஞ்சியம் .. 
வண்டர் - 

வண்ணவேலை செய்வோர் . 
அரசனுக்கு நாழிகை யறிவிக்குங் வண்ணக்கம்மர் 

வண்ணக்களஞ்சியம் வண்ணக்கவி 
கடிகையார் ; மங்கலப்பாடகர் ; வீரர் . 

பாடுவதில் 
வண்டல் - மகளிர் விளையாட்டுவகை ; மகளிர் 

வல்லவன் . 
கூட்டம் ; விளையாட்டாக இழைத்த சிற்றில் ; 

வண்ணக்கன் - நாணயசோதகன் . 
நீர் முதலியவற்றி னடியில் தங்கிய பொடிமண் 

வண்ணக்கிரமம் அகரமுதலிவரிசை ! சாதி 

யொழுங்கு . 
முதலியன ; நீரொதுக்கிவிட்ட மண் ; பருக்கைக் 

வண்ணக்குழிப்பு வண்ணச்செய்யுளின் 
கல் ; பொருக்கு ; நீர்ச்சுழி . 

வாய்பாடு . 
வண்டலடித்தல் - வயலுக்கு உரமாக வண்டல் 

வண்ணகம் - வருணித்துப் புகழுகை ; சந்தனம் ; 
பரப்புதல் ; வயல் மண்மேடி.டுதல் . 
வண்டலம் - சேறு . 

மணம் ; அராகம் என்னும் கலிப்பாவுறுப்பு . 

வண்ணகவொத்தாழிசைக்கலிப்பா - ஒரு தரவு 
வண்டலவர் - விளையாட்டு மகளிர் . 
வண்டலாயம் - விளையாடுந் தோழியர் கூட்டம் . 

மூன்று தாழிசை, அராகம் , அம்போதரங்கம் , 

தனிச்சொல் , சுரிதகம் என்னும் இவ்வாறு 
வண்டலிழைத்தல் - மணலால் சிற்றில் இழைத்து 

உறுப்பினையும் கொண்டுவரும் கலிப்பாவகை . 
விளையாடுதல் . 

வண்ணச்சுவையமுதம் - காண்க : வண்ணமுதம் . 
வண்டவாளம் - நிலைமை ; முதல் . 

வண்ணடை துகில் வகை . 
வண்டற்படுகை - வண்டலிட்ட ஆற்றோரம் . வண்ணத்தரு - ஒரு பாடல் வகை . 
வண்டற்பாவை - வண்டலாற் செய்த விளை வண்ணத்தான் வண்ணான் . 
யாட்டுப் பாவை . 

வண்ணத்துப்பூச்சி - தட்டாரப்பூச்சி . 


- 


. 


- 


வண்ணத் தூதன் 


936 


வதரி 


கூலி . 


வண்ணத்தூதன் - திருமுகங் கொண்டு வணிகு - வைசியன் . 
போவோன் . 

வணிதம் - நாட்டுப்பகுதி ; செப்பம் . 
வண்ணநீர் - அரக்குநீர் . 

வணைத்தல் - வளைத்தல் ; தண்ணீர் ஊற்றுதல் . 
வண்ணம் - நிறம் ; சித்திரமெழுதற்குரிய கலவை ; வணைதல் 

வளைதல் . 
சாந்துப்பொது ; அழகு ; இயற்கையழகு ; | வத்தகம் - வணிகம் ; வெட்பாலை ; வளர்ச்சி . 
ஒப்பனை ; குணம் ; நன்மை ; சிறப்பு ; கனம் ; 

வத்தகன் 

வணிகன் . 
வடிவு ; சாதி ; இனம் ; வகை ; பாவின்கண் 

வத்தகாலம் - நிகழ்காலம் ; நடக்கின்ற காலம் . 
நிகழும் ஓசைவிகற்பம் ; சந்தப்பாட்டு ; காண்க : 

காண்க : வர்த்தமான காலம் . 
முடுகியல் ; பண் ; இசைப்பாட்டு ; மாலை ; 

வத்தம் - சோறு . 
செயல் ; எண்வகை . 

வத்தமம் - ஆமணக்கஞ்செடி . 
வண்ணமகள் - கோலஞ்செய்வாள் . 

வத்தமானம் - நிகழ்காலம் . 
வண்ணமாலை - நெடுங்கணக்கு . 

வத்தனை - ஆக்கம் ; மரபுவழி ; உயிர்வாழ்க்கை ! 
வண்ணமுதம் - பருப்புச்சோறு . 
வண்ணவுவமம் - நிறம்பற்றிக் கூறும் உவமை . 

வத்தா - சொல்பவன் ; நூலாசிரியன் ; நாவிதன் . 
வண்ணாத்தான் - காண்க : வண்ணத்தான் . 

வத்தாக்கு - கொம்மட்டிக்கொடி . 
வண்ணாத்தி - ஒரு பறவைவகை ; வண்ணாரப் 

வத்தாலை - கொடிவகை . 
பெண் ; மருந்துப்பொடி ; பூநீறு ; தட்டாரப் வத்தி - திரி ; ஊதுவத்தி ; தீக்குச்சி ; விளக்குத் 
பூச்சி ; ஒரு மீன் வகை : நாகணவாய்ப்புள் . 

தகழி ; மெழுகுவத்தி ; ஆடையின் அருகு ; மணி 
வண்ணாத்திப்பூச்சி - காண்க : வண்ணத்துப்பூச்சி . 

யின்கீழ்ப் பதிக்கும் வண்ணத்தகடு . 
வண்ணாரத்துறை - காண்க : வண்ணான்றுறை . 

வத்தித்தல் - பெருகுதல் ; உளதாதல் . 
வண்ணான் - ஆடைவெளுப்பவன் . 

வத்திப்பெட்டி - தீப்பெட்டி . 
வண்ணான்றுறை - வண்ணான் ஆடைவெளுக்கும் 

வத்தியம் - காண்க : வதகம் . 
நீர்த்துறை . 

வத்திரம் - ஆடை ; முகம் ; போர்க்கருவி . 
வண்ணிகன் - எழுத்தாளன் . 

வத்திவைத்தல் - வெடிகொளுத்துதல் ; சண்டை 
வண்ணிகை - மருந்துச்சரக்குவகை . 

மூட்டுதல் ; கோட்சொல்லுதல் ; புண்ணிற்குக் 
வண்ணித்தல் - புனைந்துரைத்தல் ; புகழ்தல் ; காரம்வைத்தல் . 
மிகைப்படக் கூறுதல் ; விரித்தல் . 

வத்தினை - உரிமைப்பேறு . 
வண்புகழ் - கொடையால் வரும் கீர்த்தி . 

வத்து - பொருள் ; மது ; உவமை . 
வண்மை வளப்பம் ; ஈகை ; குணம் ; வாய்மை ; 

வத்து நிச்சயம் , 

கடவுளது 

உண்மைத் 
வலிமை ; அழகு ! புகழ் ; வாகைமரம் . 

வத்து நிண்ணயம் ) 

தன்மை , 

உருவம் என்ப 
வணக்கம் - காண்க : வணக்கு ; சிறப்பித்தல் ; வற்றைப்பற்றிச் செய்யும் முடிவு . 
கீழ்ப்படிதல் . 

வத்து பரிச்சேதம் - ஒன்று இன்ன பொருளாகத் 
வணக்கு வளைகை ; வழிபாடு ; 

வணக்கங் தான் இருக்கும் இன்ன பொருளாக இராது 
கூறுகை . 

என்று பொருளினால் அளவிடுகை . 
வணக்குதல் - பணியச்செய்தல் ; வளையச்செய் வத்துளம் - வட்டமானது ; சக்கரம் . 
தல் . 

வத்தூரம் - கீரைவகை . 
வணங்காமுடியோன் - பிறர்க்குக் கீழ்ப்படாத | வத்தை - மரத்தோணி ; உள் வயிரமற்றது ; உயிர் 
அரசன் ; 

மற்றொருவரை வணங்காதவன் ; வாழ்க்கை ; கூலி . 
துரியோதனன் . 

வதக்கம் - வாடுதல் , இளைப்பு . 
வணங்குதல் - நுடங்குதல் ; அடங்குதல் ; ஏவற் வதக்குதல் - வாட்டுதல் ; வருத்துதல் . 
றொழில் செய்தல் ; வழிபடுதல் ; சூழ்ந்து | வதகம் - இறப்பு . 
கொள்ளுதல் . 

வதகன் - கொலைகாரன் . 
வணர் - கட்டடவேலை ; வளைவு . 

வதங்கல் - வாடியது ; ஈரப்பசை நீங்காத 
வணர்தல் - வளைதல் , மயிர் சுருண்டிருத்தல் . உணவுப்பண்டம் ; உடல் வலியற்றவர் ; உடல் 
வணிகம் - பொருள்களை வாங்கிவிற்றல் . 

வலியற்றது . 
வணிகர்தொழில் - வணிகரின் ஆறு தொழில் வதங்குதல் - வாடுதல் ; சோர்தல் .. 
களான ஓதல் , வேட்டல் , ஈதல் , உழவு , வதந்தி - புரளி, உறுதிபடுத்தப்படாத பேச்சு ; 
நிரையோம்பல் , வாணிகம் ஆகியன . 

பிரஸ்தாபம் . 
வணிகன் - பொருள்களை வாங்கிவிற்பவன் ; | வதம் - கொலை ; நோன்பு . 
வைசியன் ; துலாராசி . 

வதரி - இலந்தைமரம் ; காண்க : பதரிகாசிரமம் . 


} 


வதவல் 


937 


வம்புப்பேச்சு 


- 


வது 


உடைய 


- 


வதவல் வாடியது ; அரைக்காய்ச்சலானது ! வந்தியை - மலடி . 

உடல் வலியற்றவர் ; உடல் வலியற்றது . வந்து - காற்று ; ஓர் அசைச்சொல் . 
வதறுதல் - வாயாடு தல் ; திட்டுதல் ; மழலை | வந்தேறி - புதியதாகக் குடியேறியவன் ; இடையில் 
மொழிதல் . 

வந்தது . 
வதன் - காண்க : வதகன் . 

வந்தேறுங்குடி - ஓரூரில் புதிதாகக் குடியேறுங் 
வதனம் - முகம் ; முக்கோணத்தின் மேற்கோணம் . குடி . 
வதாங்கம் - நஞ்சு . 

வந்தேறுதல் - புதிதாக வந்து குடியேறுதல் . 
வதானியன் - வரையாது கொடுப்போன் ; வந்தை - மலடி ; பெருமை ; புல்லுருவி . 
குபேரன் . 

வபனம் - மயிர்களை தல் ; விதைத்தல் ; விதைத் 
வதி - விலங்கு முதலியன தங்குமிடம் ; சேறு ; தானியம் ; சுக்கிலம் . 
வழி ; கால்வாய் . 

வபு உடல் . 
வதிட்டன் - வசிட்டன் ; பருத்தவன் ; பருத்தது . வபை - வயிற்றுக் கொப்பூழினருகில் இருக்கும் 
வதிதல் - தங்குதல் ; துயிலுதல் . 

நிணம் ; முதன்மையானது . 
வதிர் - செவிடு . 

வம்சம் - காண்க : வமிசம் , 
வதிரன் - செவிடன் . 

வம்பக்கோட்டி - பயனில் சொற்களைச் சொல்லு 
வதில்( ள் ) - பிரதி ; விடை . 

வோரின் கூட்டம் . 
மணமகள் ; மகனின் மனைவி ; மனைவி . 

வம்படித்தல் - காண்க : வம்பளத்தல் . 
வதுக்கு - நன்னிலை . 

வம்பப்பரத்தர் - புதிய நுகர்ச்சியை விரும்புங் 
வதுகி வைக்கோல் 

காமுகர் . 
வதுகை மனைவி . 

வம்பப்பரத்தை - மிகுந்த காமத்தை 
வதுவர் - குதிரைப்பாகர் ; யானைப்பாகர் . 

கணிகை . 
வதுவை 

மணமகள் ; திருமணம் ; மணமாலை , வம்பமாக்கள் - அயல் நாட்டு மாந்தர் . 
புணர்ச்சி ; வலாற்காரம் ; மணம் . 

வம்பமாந்தர் - புதியோர் ; 

ஒரு 

கூட்டத்திலுஞ் 
வதுவைச்சூட்டணி மணமாலை . 

சேராத மாந்தர் . 
வதுவைநாற்றம் - புதுமணம் . 

வம்பமாரி - காலமல்லாத காலத்தில் 

காலத்தில் பெய்யும் 
வதுவைமுளை - திருமணத்தில் ஒன்பதுவகைக் மழை . 
கூலம் விதைக்கும் பாலிகை . 

வம்பல் - திசை . 
காண்க : வது . 

வம்பலன் - புதியோன் அயலான் ; வழிப் 
வதூவரர் - மணமக்கள் . 

போக்கன் . 
வதை - கொலை ; தொல்லை ; தேன் கூடு . வம்பலாட்டம் - குழப்பம் . 
வதைத்தல் - கொல்லுதல் ; வருத்துதல் ; மிக வம்பளத்தல் - பயனில்லாத சொற் பேசுதல் ;; 
வருந்து தல் . 

அவதூறு பேசுதல் ; சரசம் பேசுதல் ; தீது 
வந்தனம் - வணக்கம் ; பணிவு ; நன்றி கூறும் பேசுதல் ; நிந்தைபேசுதல் . 
மரியாதைச்சொல் ; முகம் . 

வம்பன் - பயனற்றவன் ; வம்பளப்போன் ; 
வந்தனி - கோரோசனை ; காண்க : வந்தனை . தீயோன் ; சோரபுத்திரன் . 
வந்தனித்தல் - பணிதல் . 

வம்பி - வம்பளப்பவள் ; பயனற்றவள் ; தீயமாது ; 
வந்தனை - வணக்கம் . 

கருவண்டு . 
வந்தி - வணக்கம் ; மங்கலப்பாடகன் ; புகழ் | வம்பு - வஞ்சனை ; புதுமை ; நிலையின்மை ; 
வோன் ; அரசர் புகழ் கூறுஞ் சூதன் ; பாணன் ! பயனிலாமை ; வீண்பேச்சு ; பழிமொழி ; 
காண்க : வந்தியை; கைவந்தி ; வலாற்காரம் ; தீம்புச் சொல் ; படிறு : சிற்றொழுக்கம் 
கட்டாயம் : முரண்டு ; சண்டை ; ஏணி . 

அவையல்கிளவி ; சரசச்செயல் ; சண்டை , 
வந்திகட்டுதல் - வலாற்காரம் பண்ணுதல் . 

காண்க : 

வம்பமாரி ; சோரத்தில் பெற்ற 
வந்திகை - கையில் தோளின் கீழ் அணியப்படும் 

பிள்ளை ! உவமை ; 

மணம் ; அரைக்கச்சு ; 
அணிகலன் ; நுதலணிவகை ; அணிகலன் ; அழகு முலைக்கச்சு ; யானைக்கச்சு ; கையுறை ; மேற் 
தேமல் ; மலடி ; காண்க : கைவந்தி . 

போர்வை ; 

பெரிய பானை , மரவகை , 
வந்தித்தல் - வணங்குதல் ; புகழ்தல் ; கட்டுதல் . சிவிகையின் வளைகொம்பு . 
வந்தித்து நிற்போர் - பாணர் . 

வம்புத்தனம் - வீண்பேச்சு ; குறும்பு ; வஞ்சகம் . 
வந்தி பற்றுதல் - வலிந்து கவர்தல் . 

வம்புதும்பு - வீண்பழிச்சொல் ; குறும்புத்தனம் . 
வந்திபாடம் - புகழ்ந்து பாடிய பாட்டு . 

வம்புப்பேச்சு - வீண்பேச்சு . 
118 


வதூ 


- 


ட்டு . 


வம்புவளர்த்தல் 


938 


வயிரப்படை 


- 


வம்புவளர்த்தல் - காண்க : வம்பளத்தல் , 

வயமம் - அத்தி , 
வம்மை - பெற்றோர் மணமகட்குக் கொடுக்குஞ் வயமா - அரிமா ; ஆவணிமாதம் ; புலி ; யானை ; 
சீர் . 

குதிரை . 
வமனம் வாயாலெடுத்தல் ; வாந்திசெய் வயமான் - அரிமா ; புலி . 
மருந்து . 

வயமீன் - உரோகிணிநாள் . 
வமிசபரம்பரை - குல முறை ; குலமுறையாய் வயல் - கழனி ; மருதநிலம் ; வெளி . 
வருவது . 

வயலை - பசலைக்கொடி ; வெளி . 
வமிசம் - குலம் ; மூங்கில் ; வேய்ங்குழல் . 

வயவரி - புலி . 
வமிசவிருத்தி - மரபிற்குரிய இயல்பு ; குலத்தைப் வயவன் - வீரன் ; திண்ணியன் ; படைத்தலைவன் 
பெருக்குகை . 

காதலன் ; கணவன் ; காரிப்பிள்ளை . 
வமிசாவளி - மரபு வழி ; வமிசபரம்பரையைத் வயவு - வலிமை ; காண்க : வயவுநோய் ; விருப்பம் . 
தெரிவிக்கும் அட்டவணை . 

வயவுநோய் - கருப்பகாலத்து மகளிர்க்கு 
வய - வலி ; மிகுதி . 

உண்டாகும் மயக்கம் . 
வயக்கம் - ஒளி ; விளக்கம் . 

வயவெற்றி - காண்க : வயதெற்றி . 
வயக்கு - ஒளி . 

வயவை வழி . 
வயக்குதல் - விளங்கச்செய்தல் ; திருத்துதல் ; வயளை பசலைக்கொடி . 
பழக்குதல் . 

வயற்கடை தூரம் - வயலளவுள்ள தொலைவு . 
வயகுண்டம் - கவிழ்தும்பை . 

வயற்கரை - வயலுள்ள பகுதி ; வயல் ; வரப்பு . 
வயங்கல் - கண்ணாடி . 

வயற்சார்பு - மருத நிலம் . 
வயங்குதல் - ஒளிசெய்தல் ; விளங்குதல் ; தெளி வயறு - கொக்கி ; கயிறு . 
தல் ; தோன்றுதல் ; மிகுதல் ; நடத்தல் . 

வயன் - விதம் ; நிலைமை ; இனிய உணவு ; 
வயசானவன் - முதியவன் . 

நல்லமைப்பு ; விவரம் ; நேர்த்தி ; ஏற்றது ; 
வயசு காண்க : வயது . 

காரணம் . 
வயசுகாலம் 

இளமைப்பருவம் ; முதுமைப் | வயனம் உரை ; வகை ; வேதம் ; பழிமொழி ; 
பருவம் . 

காண்க ; வயன் . 
வயசுப்பிள்ளை - இளைஞன் ; பகுத்தறியும் பருவ வயனர் - பறவை வடிவினர் . 
மடைந்தவன் .. 

வயா - வேட்கைப்பெருக்கம் ; காண்க : 

வயவு 
வயஞானம் - உண்மையுணர்வு . 

நோய் ; கருப்பம் ; கருப்பை ; மகப்பேற்றுநோய் ; 
வயணம் - விதம் ; நிலைமை ; விவரம் ; உணவு வருத்தம் ; நோய் . 
முதலியவற்றின் வளம் ; நல்லமைப்பு ; நேர்த்தி ; வயா 

நோய் காண்க : வயவுநோய் . 
காரணம் ; ஏற்றது . 

வயாப்பண்டம் - கருக்கொண்ட மகளிர் விரும்பும் 
வயத்தம்பம் - இளமை நிலை மாறாமல் நிறுத்தும் தின்பண்டம் . 
வித்தை . 

வயாமது - சீந்திற்கொடி . 
வயத்தன் - வசப்பட்டவன் . 

வயாவு 

காண்க : வயா . 
வயதரம் - கடுக்காய் . 

வயாவுதல் - விரும்புதல் . 
வயது அகவை ; ஆண்டு ; இளமை . 

வயாவுயிர்த்தல் - கருவீனுதல் ; வருத்தந் தீர்தல் . 
வயது சென்றவன் - முதியவன் ; பகுத்தறியும் வயானம் - பறவை ; சுடுகாடு . 
பருவமடைந்தவன் . 

வயிடூயம் , 
வயதுவருதல் - பகுத்தறியும் பருவமடைதல் . வயிடூரியம் 

- காண்க : வயிரக்கல் . 
வயதெற்றி - திப்பிலி . 

வயித்தியம் - மருத்துவம் , சிகிச்சை ; மருத்துவ 
வயந்தக்கிழவன் - காண்க : வயந்தமன்னவன் . 

நூல் ; மருத்துவனது தொழில் . 
வயந்தகம் - மகளிர் தலைக்கோலத் தொங்கல் வயிந்தவம் - மாயை ; குதிரை . 
உறுப்பு . 

வயிர் - கூர்மை ; ஊது கொம்பு ; மூங்கில் . 
வயந்தமன்னவன் - மன்மதன் . 
வயப்படுதல் 

வயிர்த்தல் - வயிரங் கொள்ளு தல் ; கோபங் 
- வசமாதல் ; தலைப்படுதல் . 

கொள்ளுதல் . 

வயிரக்கல் - ஒன்பதுவகை மணியுள் ஒன்று . 
வயம் - வலிமை ; வெற்றி ; பூமி ; வேட்கை ; 

வயிரகரணி - செடிவகை . 
பறவை ; வசம் ; மூலம் ; சம்பந்தம் ; ஏற்றது ; 

வயிரச்சங்கிலி - சரப்பணி எண்ணும் அணி . 
நீர் ; இரும்பு ; குதிரை ; ஆடு ; முயல் ; கிராம்பு . | வயிரப்படை - வச்சிரப்படை . 


வயப்போத்து } - அரிமா . 


வயிரப்படையோன் 


939 


வர்ணகம் 


- 


வயிற்றையொடுத்ததல், } 


-- 


- 


} 


வயிரப்படையோன் - இந்திரன் . 

வயிற்றெரிச்சல் - வயிற்றிற் காணும் எரிவு ; 
வயிரம் - காண்க : வயிரக்கல் ; வயிரவாள் ; மர பொறாமை ; மனவருத்தம் ; இரக்கம் . 
வயிரம் ; திண்மை ; வலிமை ; கூர்மை ; வயிற்றைக் கட்டுதல் - குறைவாய் உண்ணுதல் ; 
கிம்புரி ; தண்டாயுதம் ; திருவோண நாள் ; வயிற்றுப்போக்கை நிறுத்துதல் . 
கோபம் ; மயிர்ப்படாம் . 

வயிற்றைப்பெருக்குதல் - உண்ணும் அளவை 
வயிரமணி காண்க : வயிரக்கல் ; பொன்னா அதிகப்படுத்துதல் ; நிரம்ப உண்ணுதல் . 
லாகிய மணிவகை . 

உணவைக் குறைத் 
வயிரவம் - ஓர் அகப்புறச் சமயம் ; அச்சம் . 

ற 

தல் . 
வயிரவல்லி - ஒரு கொடிவகை . 

வயிற்றை வளர்த்தல் - காண்க : வயிறு வளர்த்தல் . 
வயிரவன் - சிறுகீரை ; சிவமூர்த்தங்களுள் ஒன்று . 

வயிறடித்தல் - துயரக்குறியாக வயிற்றிலடித்துக் 
வயிரவன்வாகனம் - நாய் .. 

கொள்ளுதல் . 
வயிரவாள் - வச்சிரப்படை . 

வயிறடைத்தல் - உண்ணும் விருப்பம் இல்லா 
வயிரவி - துர்க்கை ; ஒரு பண்வகை . 

திருக்கை ; பூப்பு நின்று போகை ; கருத்தரிக்குந் 
வயிரவூசி - கண்ணாடியறுக்கும் கூரிய வயிரம் ; தன்மை யற்றுப்போதல் ; மலடாயிருக்கை . 
முத்துத் துளைக்கும் ஊசி . 

வயிறலைத்தல் - காண்க : வயிறடித்தல் . 
வயிராக்கியன் - பற்றற்றவன் ; பிடிவாதமுள்ள வயிறழிதல் - கருச்சிதைதல் ; வெளிவிடுதல் . 
வன் ; ஊக்கமுள்ளவன் . 

வயிறு - உதரம் ; கருப்பப்பை ; நடு விடம் : 
வயிராகம் - பற்றின்மை ! ஊக்கம் ; பிடிவாதம் . உள்ளிடம் ; மனம் . 
வயிரி பகைவன் ; வன்னெஞ்சுடையோன் ; வயிறுகழிதல் - பேதியாதல் . 
காண்க : வல்லூறு. 

வயிறுகழுவுதல் காண்க : வயிறு வளர்த்தல் . 
வயிரித்தல் - மனம் முதலியன கடினமாதல் ; 

வயிறுகாந்துதல் , ) பசித்தல் ; பட்டினியா 

களுது 
பிடிவாதமாயிருத்தல் . 

யிருத்தல் . 
வயிரிப்பு - கடினமாகை , பிடிவாதம் . 

வயிறுகுத்துதல் - வயிற்றில் வலியுண்டாகை .. 
வயிரியம் - மயிர்ச்சீலை . 

வயிறு குளிர்தல் - உணவால் வயிறு நிறைதல் . 

வயிறுதாரி - பெருவயிறன் ; பெருந்தீனிக்காரன் ; 
- கூத்தர் ; பாடகர் . 
வயிரியர் 

தன்னலம் ஒன்றையே கருதுபவன் . 
வயிற்றிசிவு - காண்க : வயிற்றுவலி ; மகப்பேற்று 

வயிறுப்பசம் - உணவு 

செரியாமையால் வயிறு 
நோவு . 

பெருக்கை . 
வயிற்றிலடித்தல் - பிழைப்பைக் கெடுத்தல் . 

வயிறுபேதித்தல் - காண்க : வயிறுகழிதல் , 
வயிற்றிற்கொள்ளுதல் - உண்ணுதல் ; 

காத்தல் ; 

வயிறுவளர்த்தல் - பாடுபட்டு உணவுதேடி வாழ் 
மனத்திற்கொள்ளுதல் . 
வயிற்றுக்கடுப்பு - சீதபேதி ; வயிற்றில் உண்டா வயிறுவாய்த்தல் - மகப்பெறுதல் ; கருக்கொள்ளு 
தம் வலி . 

தல் . 
வயிற்றுக்கழிச்சல் - காண்க : வயிற்றுப்போக்கு . வயிறெரிதல் - பொறாமை கொள்ளுதல் ; 

மிக்க 
வயிற்றுக்கிருமி - வயிற்றில் உண்டாகும் புழு . வருத்தமுறுதல் . 
வயிற்றுக்கொதி - பசி ; காண்க : வயிற்றுப்போக்கு . வயின் - இடம் ; பக்கம் ; வீடு ; வயிறு ; பக்குவம் ! 
வயிற்றுத்தீ - பெரும்பசி எடுக்கும் நோய்வகை . முறை ; எல்லை ; ஏழனுருபு ; ஓர் அசைச்சொல் . 
வயிற்றுநோய் - காண்க : வயிற்றுவலி . 

வயினதேயன் - கருடன் . 
வயிற்றுப்பிழைப்பு - உயிர்வாழ்வு . 

வயினம் 

பறவை . 
வயிற்றுப்பொருமல் ; 

- காண்க : வயிற்றெரிச்சல் ; வயேகடம் - காண்க : மரமஞ்சள் .. 
வயிறுப்பசம் . 

வயோதிகம் - முதுமை . 
வயிற்றுப்போக்கு - பேதியாதல் ; செரியாமல் வயோதிகன் - கிழவன் , முதியவன் .. 
மலங்கழிகை. 

வர்க்கம் - ஒத்த பொருள்களின் கூட்டம் 
வயிற்றுமாரி - பெருந்தீனிக்காரன் , சாப்பாட்டு வகுப்பு : அத்தியாயம் ; இனம் ; வமிசம் ; 
ராமன் . 

எருக்கம்பால் ; தீ ; பிசாசு ; காண்க : வருக்கம் . 
வயிற்றுவலி - வயிற்றில் உண்டாகும் 

வர்க்கை - இனம் ; உயிர் , மெய் முதலிய எழுத்து 
வகை ; செரியாமையால் உண்டாகும் நோய் .. களின் இனம் . 
வயிற்றுளைவு - காண்க! வயிற்றுப்போக்கு ; வர்ச்சியம் - விலக்கத் தக்கது . 
வயிற்றில் உண்டாகும் வலி . 

வர்ணகம் - சந்தனம் ; மரவகை . 


வயிரியராக்கள் , } 


தல் . 


நோவு 


வர்ணம் 


940 


வரவு 


வர்ணம் - நிறம் ; சாதி ; குலம் ; அழகு ; ஒளி ; வரதம் 

ஒளி ; வரதம் - வரமளிப்பது ; நல்லுடை ; அருள் ; 
பொன்னுரை ; பொன் ; புகழ் ; மணம் ; துதி ; குபேரன் நிதி ; வரந்தருவதற்கு அறிகுறியாக 
குங்குமம் ; பூச்சுப்பொருள் ; எழுத்து ; ஓசை ; அமையும் கை . 
சுரத்தின் எழுத்து ; மஞ்சள் ; வேடம் ; குணம் ; வரதன் - வரமளிப்பவன் ; கடவுள் ; உதவுவோன் ; 
மாற்று . 

காளமேகப் புலவரின் இயற்பெயர் ; சட்டநூல் 
வர்ணவேலை - சித்திரமெழுதுந் தொழில் . 

இயற்றிய ஆசிரியர் . 
வர்ணனை – புகழ்ந்துரைத்தல் ; தோத்திரம் . வரதை - பார்வதி ; கன்னி ; வரந்தருபவள் . 
வர்ணித்தல் - புனைந்துரைத்தல் ; தோத்திரித் வரநதி - கங்கையாறு . 
தல் ; மிகைப்படக் கூறுதல் ; உவமித்தல் . 

வரப்படுத்துதல் - மனப்பாடஞ்செய்தல் ; 
வர்ணியம் உவமேயம் . 

வந்ததைப் பெற்றுக்கொள்ளுதல் . 
வர்த்தகம் - வணிகம் ; பெருக்குவது . 

வரப்பண்ணுதல் - வரவழைத்தல் ; காண்க : வரப் 
வர்த்தகன் - வணிகன் ; பெருக்குபவன் . 

படுத்துதல் . 
வர்த்தமானகாலம் - நடக்கின்ற காலம் , நிகழ் வரப்பிரசாதம் - கடவுளரின் அருட்கொடை . 
காலம் . 

வரப்பிரதானம் - வரமளிக்கை ; நன்கொடை . 
வர்த்தமானம் - செய்தி ; தற்கால நிகழ்ச்சி ; வரப்பு - வயலின் கரை ; எல்லை . 
காண்க : ஆமணக்கு ; வர்த்தமானகாலம் . 

வரப்புக்கடா - நண்டுவகை . 
வர்த்தனம் - தொடங்குதல் ; வளர்த்தல் ; பெருகு வரப்புள் - வயல் . 
தல் . 

வரபலம் - வரத்தினாலாகிய தன்மை ; தென்னை 
வர்த்தனை - பெருகுகை ; வளர்ச்சி ; செல்வம் ; 

மரம் . 
மானிய 

சுதந்தரம் ; ஏற்ற இறக்கமுறையில் வரம் - தெய்வம் முதலியவற்றாற் பெரும் பேறு ; 
சுரம்பாடுதல் ; ஒருவன் தசையான ஆண்டை அருள் ; வாழ்த்து ; வேண்டுகோள் ; விருப்பம் ; 
மூன்றால் பெருக்கின எண் . 

மேன்மை ; ஒரு நிதி ; சூழல் ; அடைக்கலாங் 
வர்த்தித்தல் - உளதாதல் ; நிகழ்தல் ; தங்குதல் ;; குருவி ; எறும்பு ; மஞ்சள் . 
பெருகுதல் . 

வரம்பழிதல் , 
வர்த்துலம் - வட்டவடிவு ; உருண்டை . 

வரம்பிகத்தல் - அளவில தாதல் ; அளவுகடத்தல் . 
வர்மம் - உட்பகை ; காண்க : மருமம் . 

வரம்பில் காட்சி - பேரறிவு . 
வர்மித்தல் - பகைத்தல் . 

வரம்பிலறிவன் - கடவுள் . 
வர - அசைச்சொல் ; வரை . 

வரம்பிலாற்றல் - முடிவிலா ஆற்றல் . 
வரகதி - மேலான நிலை . 

வரம்பிலின்பம் - அளவிலா ஆனந்தம் . 
வரகவி - அருட்கவி ; சிறந்த செய்யுள் . 

வரம்பிலின்பமுடைமை - சிவன் எண்குணத்துள் 
வரகாத்திரம் - தலை ; யானைத்தலை . 

ஒன்றான அளவிலா ஆனந்தம் உடைமை . 
வரகு தானியவகை ; சாமைவகை . 

வரம்பு - எல்லை ; வரப்பு ; அணை ; வழி ; விளிம்பு ; 
வரகுணம் - உயர்ந்தகுணம் . 

ஒழுங்கு ; வட்டி ; மனை . 
வரகு திரிகை - வரகு அரைக்கும் எந்திரம் . வரம்புகட்டுதல் - அணைகட்டுதல் ; எல்லைகட்டு 
வரங்கிடத்தல் - வரம்வேண்டுதல் . 

தல் ; முடித்தல் ; கடிப்புண் வட்டமாகத் தடித் 
வரடம் - அன்னம் ; கொடிவகை . 
வரண்டகம் - உண்டை ; சுவர் ; யானைமேற் வரயோகம் - யோகவகை . 
றவிசு ; காண்க : வரண்டகை ; முகப்பரு . 

வரர் - சிறந்தவர் ; வானோர் . 
வரண்டகை - நாகணவாய்ப்புள் . 

வரலாற்று முறைமை - வழிவழியாகக் கையாளப் 
வரண்டியம் - செடிவகை . 

படும் அடிப்பட்ட வழக்கு . 
வரணம் - தெரிந்தெடுத்தல் ; அமர்த்தல் ; சூழ்தல் ; 

வரலாறு - சரித்திரம் ; முன்வரலாறு : நிகழ்ச்சி 
மதில் ; மறைத்தல் ; சட்டை ; ஒட்டகம் ; பால் ; முறை ; செய்தி ; விவரம் ; ஒழுங்கு ; வழிவகை ;; 
மரவகை . 

எடுத்துக்காட்டு . 
வரத்து - வருகை நீர்வரும் வழி ; வரும்படி , வரவர - மேலும் மேலும் ; படிப்படியாய் . 
வருவாய் ; பெருக்கு ; எல்லை ; வரவு தொகை வரவழைத்தல் - வருவித்தல் . 
காட்டுங் கணக்கு ; ஆணை ; மரபுவழி . 

வரவிடுதல் - அனுப்புதல் . 
வரதட்சிணை - மணமகனுக்குப் பெண்வீட்டார் வரவிருத்தன் - சிவபிரான் . 
கொடுக்கும் பொருள் . 

வரவு - வருவாய் ; வருகை ; வரலாறு ; விளைவு , 
வரத நூல் - சகுனசாத்திரம் . 

வழி ; வணங்குகை . 


தல் . 


வரவுதாழ்த்தல் 


941 


வரிதல் 


- 


வரிச்சல் , 


வகை . 


வரவுதாழ்த்தல் - தாமதித்து வருதல் . 

வண்டு ; கடல் ; கட்டு ; பல தெருக்கள் கூடு 
வரவு முறை - வருவாய் . 

மிடம் ; வழி ; இசை ; இசைப்பாட்டு ; கூத்து 
வரவுவைத்தல் - செலுத்திய 

- செலுத்திய தொகையைக் வகை ; கடைச்சங்கத்து நூல்களுள் ஒன்று ;: 
குறித்து எழுதிவைத்தல் . 

உயர்ச்சி ; நீளம் ; குடியிறை ; தீ ; நிறம் ; அழகு ! 
வரவேற்றல் - எதிர்கொண்டு அழைத்தல் . 

வடிவு ; நெல் . 
வரவை - வயல் தாக்கு ; வரி . 

வரிக்கடை - வண்டு . 
வரன் - சிறந்தவன் ; கடவுள் ; பிரமன் ; தமையன் ; வரிக்கயிறு - வடக்கயிறு . 
மணமகன் ; கணவன் ; சீவன்முத்தருள் பிரம வரிக்கல் - நீளமாக அடித்துத் திருத்திய கல் . 
வரர் எனப்படும் வகையினன் . 

வரிக்காரன் - வரி வாங்குபவன் ; வரி கொடுப் 
வரன்முறை - வரலாற்று முறை ; அடிப்படவந்த பவன் ; வடக்கயிறு திரிப்போன் . 
முறை ; வரலாறு ; ஊழ் ; பெரியோர்க்குச் வரிக்குதிரை - பலநிறக் 

கோடுள்ள குதிரை ; 
செய்யும் போற்றுகை . 

சேணம் வேண்டாக் குதிரை ; விலங்குவகை . 
வரன்றுதல் - வாருதல் . 

வரிக்கூத்து - கூத்துவகை . 
வராக்கடன் காண்க : வாராக்கடன் . 

வரிக்கூறு செய்வார் - அரசிறை அதிகாரிகள் . 
வராககற்பம் - திருமால் பன்றிப்பிறப்பெடுத்த வரிக்கோலம் - தொய்யிலின் பத்திக்கீற்று . 
காலம் . 

வரிகயிறு - வண்டியில் மூட்டையைப் பிணைத் 
வராகபுடம் - இருபது அல்லது ஐம்பது வறட்டி 

துக் கட்டுங் கயிறு . 
வைத்துப் போடப்படும் புடம் . 

வரிகோலம் - காண்க : வரிக்கோலம் . 
வராகம் - பன்றி ; திருமால் பிறப்புகளுள் ஒன்று ; 
பதினெண் புராணத்துள் ஒன்று ; நூற்றெட்டு வரிச்சந்தி - பல தெருக்கள் கூடுமிடம் . 
உபநிடதங்களுள் ஒன்று ; கணித நூல் ; காண்க : 

கட்டுவரிச்சல் , கூரையி லிடுங் 

வரிச்சு 
நிலப்பனை ; ஒரு நாட்டுப் பகுதி ; போர் ; ஆசன 

குறுக்குச் சட்டம் . 

வரிச்சுருள் - செவ்வட்டை . 
வராகன் - பன்றி உருக்கொண்ட திருமால் ; 

வரிசி - தூண்டில் , 
மூன்றரை 

வேலை 
பொன் 
ரூபா மதிப்புள்ள 

வரிசை -- ஒழுங்கு ; நிரையொழுங்கு ; 
நாணயம் ; காண்க : வராகன் பூண்டு; அருகன் . முறை ; அரசர் முதலியோரால் பெறுஞ் சிறப்பு : 
வராகன் பூண்டு - மூக்குத்திப்பூண்டு . 

அரசசின்னம் ; மரியாதை ; மேம்பாடு ; தகுதி ; 
வராகனெடை - பொன் நிறுக்கும் நிறைவகை . 

பாராட்டு ; நல்லொழுக்கம் ; நன்னிலை ; 
வராகி - சிறுகுறட்டை ; காண்க : சிற்றரத்தை ; 

சீராகச் செய்யும் நன்கொடை ; வீதம் ; ஊர்வரி 
நிலப்பனை ; வராக புடம் ; சிறுகுறிஞ்சாக்கொடி ; வகை ; பயிர்விளைவில் உழவனுக்குரிய பங்கு . 
வாராகி . 

வரிசைக்கிரமம் - ஒழுங்குமுறை . 
வராகிவேய் - முள்ளம்பன்றிமுள் . 

வரிசை செய்தல் - மரியாதை செய்தல் ; காண்க : 
வராங்ககம் - இலவங்கப்பட்டை . 

வரிசையெடுத்தல் . 
வராங்கம் - தலை ; அழகிய உருவம் ; உடல் : 

வரிசைபார்த்தல் - ஒழுங்குமுறையை அளவுக்கு 
யானை ; இலவங்கம் ; வானவரின் உடம்பு . 

மிஞ்சிக் கவனித்தல் . 
வராங்கனை - உருவிற்சிறந்தவள் ; கூந்தற்பனை . 

வரிசைமகளிர் , 
வராசனன் - வாயிற்காப்போன் ; கள்ளக்கணவன் . 
வராசான் - கருப்பூரவகை . 

வரிசையாளர் - நிலத்தைப் பயிரிடுங் குடிகள் . 
தாமரையின் காய் ; பலகறை ; கயிறு . 

வரிசையெடுத்தல் - பலரும் அறியச் சீர் எடுத்தல் . 
வராடி -பலகறை ; 

யாழ்த்திறத்துள் 

வரிட்டம் - மிகச் சிறந்தது . 
ஒன்று ; முரட்டு நூற் சீலை . 

வரிட்டன் - மேலானவன் ; சீவன்முத்தருள் பிரம 
ஒரு மீன்வகை . 
வராலி - செடிவகை . 

வரிட்டர் வகையினன் . 
வராளம் - பாம்பு . 

வரித்தல் - எழுதுதல் ; சித்திரமெழுதுதல் ; பூசு 
வராளி - சந்திரன் , ஒரு 

பண்வகை ; யாழ் 

தல் ; கட்டுதல் ; மொய்த்தல் ; கோலஞ்செய் 
வகை ; மண்ணீரல் . 

தல் ; ஓடுதல் ; தேர்ந்து கொள்ளுதல் ; அமர்த் 
வராற்பகடு - ஆண்வரால் . 

தல் ; அழைத்தல் . 
வராற்போத்து - இளவரால் . 

வரிதகம் - முப்பத்திரண்டு 

அடியான் வரும் 
வரானி - செடிவகை ; பாலை . 

இசைப்பாட்டு . 
வரி - கோடு ; தொய்யில் முதலிய வரி ; கைரேகை : | வரிதல் - எழுதுதல் ; ஓவியந் தீட்டுதல் ; பூசுதல் ; 
ஒழுங்குநிரை ; எழுத்து : 

புள்ளி ; 

தேமல் ; மூடுதல் ; கட்டுதல் . 


வராடகம் 


பாலை 


வரால் 


- 


வரிந்துகட்டுதல் 


942 


வருணதிசை 


31 . 
32 . 
33 . 


3 . 


35 . 


9 . 


விசு 


வரிந்துதுகட்டுதல் - இறுக்கிக்கட்டுதல் ; வேலைக்கு வருடம் - ஆண்டு ; மழை ; பூகண்டம் ; ஆவணி 
ஆயத்தமாதல் . 

புரட்டாசி மாதங்களைக்கொண்ட மழைக் 
வரிநிழல் - செறியாத நிழல் . 

காலம் . 
வரிப்பணம் - குடியிறை . 

வருடம் அறுபது - 
வரிப்பிளந்தெழுதுதல் - கையெழுத்து வரியில் 

1. பிரபவ 

ஏவிளம்பி 
இடைச்செருகி எழுதுதல் . 

விபவ 

விளம்பி 
வரிப்பிளப்பு - இடைச்செருகி எழுதுவது . 

சுக்கில 

விகாரி 
வரிப்புலி - வேங்கைப்புலி . 

பிரமோதூத 

34 . சார்வரி 
வரிப்புறம் - அணில்வகை . 

பிரசோற்பத்தி 

பிலவ 
வரிப்பூனை - காட்டுப்பூனைவகை . 

6. ஆங்கீரச 

36 . சுபகிருது 
வரிமணல் - அறலினையுடைய மணல் . 

7. சீமுக 

37 . சோபகிருது 
வரியரிசி - சீரகம் . 

8 . பவ 

38 . குரோதி 
வரியாடல் எழுதுகை . 

யுவ 

39 . 
வரியிலார் - காண்க : வரிக்கூறு செய்வார் . 

விசுவாவசு 
வரியோலை - உடன்படிக்கைப் பத்திரம் . 

10 . தாது 

40 . பராபவ 
அறிகுறியான 
வரிவடிவு - ஒலியெழுத்திற்கு 

11 . ஈசுவர 

41 . பிலவங்க 
கீற்றுவடிவு . 

12. வெகுதானிய 42 . கீலக 
வரிவயம் - புலி . 

13 . பிரமாதி 

43 . சௌமிய 
வரிவரி - தண்ணீர்விட்டான் கிழங்கு . 

14. விக்கிரம 

44 . சாதாரண 
வரிவரிமணலி - கற்றாழை . 

15 . 

45 . விரோதிகிருது 
வரிவனம் - தில்லைமரம் . 

16. சித்திரபானு 46. பரிதாபி 
வரிவைத்தல் - குடியிறைவிதித்தல் ; வரிசையாகக் 

17 . சுபானு 

47 . பிரமாதீச 
கட்டுதல் ; பொது நிதி முதலியவற்றிற்காக 

18 . தாரண 

48. ஆனந்த 
வீதாசாரத்தொகை குறிப்பிடுதல் . 

19. பார்த்திப 

49 . இராட்சச 
வருக்கம் - இனம் ; குலம் ; தொகுதி ; சதுரம் ; 

20 . விய 

50 . 
எண்ணை 
குறிப்பிட்ட 

அதே எண்ணால் 

நள 
21 , சர்வசித்து 

51 . 

பிங்கள 
பெருக்கிவருந் தொகை ; அத்தியாயம் ; ஒழுங்கு . 
வருக்கமூலம் - வருக்கத் தொகைக்கு மூலமா 

22 . சர்வ தாரி 

52 . காளயுக்தி 
யுள்ள எண் . 

23. விரோதி 

53. சித்தார்த்தி 
வருக்கமோனை - பாடல் அடிகளில் முதலெழுத்து 24 . விகிர் 

54. இரௌத்திரி 
கள் வருக்கவெழுத்துகளால் அமையும் 

25 . கர 

55 . 

துன்மதி 
மோனைவகை . 

26. நந்தன 

56. துந்துபி 
வருக்கவெதுகை - இனவெழுத்துகளால் ஆகும் 

உருத்திரோற்காரி 
எதுகைத்தொடை . 

58. இரத்தாட்சி 
வருக்கவெழுத்து - உயிர் அல்லது ஒரு மெய்யின் 

29. மன்மத 

59 . குரோதன 
இனத்தைச் சேர்ந்த எழுத்து . 

30. துன்முகி 

60. அட்சய 
வருக்கித்தல் - ஓர் எண்ணை அதே எண்ணாற் 
பெருக்குதல் . 

இவற்றுள் முதல் இருபதாண்டு உயர்ந்தவை ; 

இடை இருபதாண்டு இடைப்பட்டவை ; கடை 
வருக்கு - கஞ்சி ; பேரேடு . 

இருபது ஆண்டு இழிந்தவை என்பர் . 
வருக்கை - இனவரிசை ; வேர்ப்பலா ; உயிர்மெய் 

வருடாகாலம் - மழைக்காலம் . 
முதலிய எழுத்துகளின் இனம் ; மீன்வகை . 

வருடாந்தரம் - ஆண்டு முடிவு ; ஆண்டுதோறும் ; 
வருகம் - மயிற்றோகை ; இலை ; பரிவாரம் . 

ஆண்டுக்கொருமுறையான . 


விசய 


57 . 


27 . 
28 . 


வருகாலல் . } - இவர் காப்போகுங் காலப்பகுதி , வருடித்தல் - மழைபொழிதல் , சொரிதல் . 


வருச்சித்தல் - கைவிடுதல் ; விலக்குதல் . 
வருட்டம் - வேப்பமரம் ; முட்டை . 
வருட்டுதல் - தேற்றுதல் ; வயப்படுத்தல் . 
வருடகம் - முடக்கொற்றான் . 
வருடப்பாதி - அரையாண்டு , அயனம் . 


வருடுதல் - தடவுதல் . 
வருடை - வரையாடு ; ஆடு ; மேடராசி ; எண்காற் 

பறவை ; மாற்சரியம் . 
வருடைமான் - மலையாடு . 
வருணசரம் - செம்மணிகளாற் செய்த கழுத்தணி . 
வருணதிசை - மேற்கு . 


வருணம் 


943 


வரையாழி 


- 


படை . 


வருணம் - நிறம் ; சாதி ; குலம் ; எழுத்து ; அழகு ; வருமாறு - வரும் விதம் ; நிகழ்ச்சிமுறை . 
ஒளி ; மஞ்சள் ; பொன்னுரை ; பொன் ; புகழ் ; | வருமானம் வருவாய் . 
துதி ; மணம் ; பூச்சுப்பொருள் ; குணம் ; மாதிரி; 

வருமானவரி 

வருவாயின் மேல் விதிக்கும் 
நீர் ; யானை ; வேடம் ; விதம் ; சதயநாள் . 

அரசிறை . 
வருணமண்டலம் - வருணனது உலகம் . 

வருமை மறுபிறப்பு . 
வருணவிந்து - முத்துச்சிப்பி . 

வருமொழி - நிலைமொழிக்குப் பின் மொழி . 
வருணன் - மேற்றிசைப்பாலனும் கடலுக்கும் வருவாய் - தோன்றுமிடம் ; வருமானம் . 
நெய்தல் நிலத்துக்கும் உரியவனும் மழைக்குத் வருவித்தல் - வரச் செய்தல் ; 

வேண்டியது 
தலைவனுமாகிய கடவுள் ; பன்னிரு ஆதித் 

ஒன்றைப் பொருந்த விரித்துக்கொள்ளுதல் . 
தருள் ஒருவன் . 

வருவியம் - முழங்கால் . 
வருணனாள் - சதயநாள் . 

வரூதம் - வாழுமிடம் ; பலகைத்தடுக்கு ; கவசம் ; 
வருணனை - புனைவுரை ; தோத்திரம் ; புகழ்ந் 

பரிசை . 
துரைத்தல் , 

வரூதினி 
வருணாலயம் - கடல் . 

வரேந்திரன் - அரசன் ; இந்திரன் . 
வருணி - பிரமசாரி ; பொன் . 

வரை - மலை ; மலையுச்சி ; பக்கமலை ; உயர்ந்த 
வருணித்தல் - புனைந்துரைத்தல் ; தோத்திரித் 

மலை ; கல் ; சிறுவரம்பு ; நீர்க்கரை ; எல்லை ; 
தல் ; மிகைப்படக் கூறுதல் ; உவமித்தல் . 

அளவு ; விரலிறை அளவு ; கோடு ; எழுத்து ; 
வருத்தம் - துன்பம் ; முயற்சி ; களைப்பு ; நோயாளி 

ஏற்றத்தாழ்வு நோக்குகை ; முத்துக்குற்றத்துள் 
யின் அபாய நிலை ; அரிதில் நிகழ்வது . 

ஒன்று ; மூங்கில் ; காலம் ; இடம் . 
வருத்தமானம் - இறந்துபட்ட ஒரு கணித நூல் ; 

வரைகம்பு - கம்மாளர் கருவியுள் ஒன்று . 
காண்க : வர்த்தமானம் . 

வரைச்சிலம்பு - மலைச்சாரல் . 
வருத்தனம் - உண்டை ; காண்க : வருத்தனை . 

வரைத்தாள் - தாழ்வரை . 
வருத்தனை - பிழைப்பு ; தொழில் ; கூத்தின் வரைதல் - எழுது தல் ; ஓவியம் எழுதுதல் ; கணித் 
செயல் ; பெருகுதல் ; செல்வம் ; சம்பளம் ; வழி ; 

தல் ; அளவுபடுத்தல் ; அடக்குதல் ; விலக்கு தல் ; 
மானிய உரிமை ; காண்க : வர்த்தனை . 

கைவிடுதல் ; ஒப்புக்காணல் ; அறவழியில் 
வருத்தித்தல் - பெருகுதல் ; உண்டாக்குதல் ; 

பொரு ளீ ட்டு தல் ; தனக்குரியதாக்குதல் ; 
ஓவியம் எழுதுதல் . 

திருமணஞ்செய்தல் . 
வருத்து - துன்பம் ; காண்க : வரத்து . 

வரைநீர் - மலையருவி . 
வருத்துதல் - வருவித்தல் ; பெருகுதல் ; உண்டாக்கு 

வரைநேமி 

சக்கரவாளமலை . 
தல் ; மனப்பாடஞ்செய்தல் ; பயில்வித்தல் ; 

வரைப்பகை - மலைக்குப் பகைவனான இந்திரன் . 
வருந்தச் செய்தல் . 

வரைப்பு - எழுதுகை ; 

எல்லை ; 

மதில் ; சுவர் 
வருத்துலம் - வட்டவடிவு ; உருண்டை வடிவமான சூழ்ந்த இடம் ; மாளிகை ; உலகம் ; குளம் . 
மாணிக்கம் . 

வரைபாய்தல் - மலையுச்சியினின்று விழுதல் . 
வருதி - ஆணை . 

வரைபொருட்பிரிதல் 

களவில் 

வரை விடை 
வருந்திக்கழித்தல் வருத்தத்துடன் காலம் 

வைத்துப் பொருள்வயிற் பிரிதலைக் கூறும் 
போக்குதல் . 

அகத்துறை . 
வருந்திக்கேட்டல் - கெஞ்சுதல் . 

வரையமிர்து - காண்க : மலைபடுபொருள் . 
வருந்துதல் - துன்புறுதல் ; உடல்மெலிதல் ; மிக 

வரையரமகளிர் மலையில் வாழும் தெய்வ 
முயலுதல் ; வருந்தி வேண்டிக்கொள்ளுதல் . 

மங்கையர் . 
வருந்துரு - மரவகை . 

வரையரையன் -- இமவான் . 
வருநர் - புதிதாய் வருபவர் ; விருந்தினர் . 

வரையறவு காண்க : வரையறை . 
வருநாள் - எதிர்காலம் . 

வரையறுத்தல் - கணித்தல் , மதிப்பிடுதல் ; 
வருபிறப்பு - மறுபிறப்பு , மறுமை . 

எல்லைப்படுத்துதல் ; வளைத்தல் . 
வருபுனல் - பெருகிவரும் நீர் ; ஆறு ; ஆற்று நீரும் 
ஊற்றுநீரும் அல்லாத வேற்றுநீர் . 

வரையறை - எல்லை ; அளவு ; திட்டம் ; அடக்க 

வொடுக்கம் ; கண்டிப்பு ; முடிவு . 
வருபொருள் - எதிர்கால நிகழ்ச்சி ; வருவதன் 
கருத்து . 

வரையாடு மலையாடு ; மான்வகை . 
வருபோகம் - மறுபோக விளைவு . 

வரையா நுகர்ச்சி - களவுப்புணர்ச்சி . 
வரும்படி , 

வரையாவீகை - பெருங்கொடை . 
காண்க : வருமானம் . 
வருமதி 

வரையாழி - சக்கரவாளமலை ; மலை . 


- 


} 


வரைவாழை 


944 


வல்லிசைவண்ணம் 


} 


வரைவாழை - மலைவாழை . 

வல்லயம் - ஓர் ஈட்டிவகை . 
வரைவில்லி , 

வல்லரி - தளிர் ; பூங்கொத்து ; பசுங்காய் ; காய்க் 
வரைவின்மகளிர், - பொதுமகளிர் . 

குலை ; கொடி . 
வரைவின்மாதர் 

வல்லவன் - வலியவன் ; கணவன் ; இடையன் ; 
வரைவு - அளவு ; எல்லை ; எழுதுகை ; சித்திர 

திறமையுடையவன் ; சமைப்போன் ; 

வீமன் ; 
மெழுதுகை ; ஏற்றத்தாழ்வு நோக்குகை ; 

மேலைச் சாளுக்கிய அரசன் . 
திருமணம் ; நீக்கம் ; பிரிவு . 

வல்லவாட்டு - இடத்தோள் மேல் அணியும் 
வரைவுகடாதல் - தலைவியை மணம்புரிந்து 

ஆடை ; கழுத்தைச்சுற்றித் தொங்கவிடும் 
கொள்ளுமாறு தோழி தலைமகனை வற்புறுத் 

ஆடை . 
தும் அகத்துறை . 

வல்லவாறு - காண்க : வல்லாங்கு . 
வரைவுடன்படுதல் - தலைவியின் சுற்றத்தார் 

வல்லவி - மனைவி ; திறமையுள்ளவர் ; வலிமை 
தலைமகனுக்கு அவளை மணம்புரிவிக்க இசை 
யும் அகத்துறை . 

யுள்ளவர் . 

வல்லவைமன் - விநாயகன் . 
மணம் நிகழ்வதுபற்றி மகிழ்வுறு 
வரைவுமலிதல் 

வல்லா 
தல் . 

முடியாதவை . 
வரோதயன் - தெய்வவரத்தால் தோன்றியவன் . 

வல்லாங்கு - இயன்றவளவில் . 
வல் - வலிமை ; திறமை ; மேடு ; சூதாடுகருவி ; 

வல்லாட்டு - குறும்பு . 
முலைக்கச்சு ; விரைவு . 

வல்லாண்முல்லை - ஒருவனது 

குடியையும் 
வல்கம் - மரப்பட்டை . 

பதியையும் இயல்புகளையும் புகழ்ந்து அவனது 
வல்சி - உணவு ; அரிசி ; சோறு ; நெல் . 

ஆண்மை பெருகச் சிறப்பித்துக் கூறும் புறத் 
வல்மீகம் - கறையான்புற்று ; யானைக்கால் 

துறை . 
நோய் . 

வல்லாண்மை - பேராற்றல் . 
வல்ல - வலிமையுள்ள ; திறமையுள்ள . 

வல்லாமை - இயலாமை ; தள்ளாமை . 
வல்லடி - வலிமை ; திறமை ; வலாற்காரம் | வல்லார் - வலிமையுடையவர் ; திறமையுள்ளவர் ; 
கொடுமை ; கொடுஞ்செயல் ; அருஞ்செயல் ; வலுக்குறைந்தோர் ; திறமையில்லாதவர் . 
காலமல்லாக் காலத்து ஏற்படும் சாவு . 

வல்லார்கொள்ளை - பாதுகாப்பில்லாது பலராற் 
வல்லடிக்காரன் - வலாற்காரம் செய்வோன் ; 

கவரப்படும் சொத்து . 
கொள்ளைக்காரன் . 

வல்லாரை - கொடிவகை ; கேட்டைநாள் . 
வல்லடிவம்பன் - வலுக்கட்டாயத்தால் செயலை 

வல்லாளகண்டன் - மிக்க துணிவுள்ளவன் ; 
முடித்துக்கொள்வோன் . 

பேராற்றலுள்ளவன் . 
வல்லடி வழக்கு - அநியாய வழக்கு ; நியாயமின்றிப் 

வல்லாளன் - வலிமையுள்ளவன் ; திறமையுடைய 
பலத்தைப் பயன்படுத்துகை . 

வன் ; ஓர் அரசன் . 
வல்லணங்கு - காளி 

வல்லான் - வலிமையுள்ளவன் ; திறமையானவன் ; 
வல்லநாய் - சூதாடுகருவியாகிய நாய் . 

கடவுள் ; சூதாடுபவன் . 
வல்லப்பலகை - சூதாடுதற்குரிய பலகை . 

வல்லி - படர்கொடி ; மருந்துச்செடி ; 

இளம் 
வல்லபசத்தி - காண்க : குண்டலிசத்தி ; மிகுவலி . பெண் ; முருகக்கடவுளின் தேவியாகிய வள்ளி 
வல்லபடி - காண்க : வல்லாங்கு . 

யம்மை ; உபநிடதம் ; பதாகை ; முருக்கமரம் ; 
வல்லபம் - வலிமை ; திறமை ; கொடுஞ்செயல் ; திருமணம் ; இடைச்சேரி ; விரைவு ; பிரிகை ; 
அருஞ்செயல் ; விருப்பம் ; உயர்சாதிக் குதிரை அளவுவகை ; சூதாடுபவன் ; கால்விலங்கு . 
வகை . 

வல்லிக்கயிறு - உடைமேல் தரிக்கும் அரைஞாண் . 
வல்லபன் - கணவன் ; அன்பிற்குரியவன் ; இடை | வல்லிகம் - மிளகு ; கொடி ; மஞ்சள் . 
யருள் தலைவன் ; குதிரைகளை மேற்பார்ப் வல்லிகை - குதிரையின் கழுத்தில் கட்டும் ஒரு 
போன் ; வலிமையுள்ளவன் . 

வடம் ; காதணிவகை ; யாழ் . 
வல்லபி - பார்வதி ; காண்க : வல்லவி . 

வல்லிசம் - மிளகு . 
வல்லபை 

; 


வல்லம் - ஆற்றல் ; மனைவி ; ஓர் ஊர் ; ஒரு சிவ வல்லிசாதி - தெய்வத்தன்மையுள்ள கொடி . 
தலம் ; வாழை ; ஓலையால் முடைந்த கூடை ; வல்லிசை - உச்ச இசை ; வல்லோசை ; பாம்பு . 
இரண்டு மஞ்சாடி நிறை ; பளிங்குக் கல்வகை . வல்லிசைவண்ணம் - வல்லெழுத்து மிக்குப் 
வல்லமை வலிமை . 

பயின்றுவருஞ் சந்தம் . 


வல்லிதின் 


945 


வலம்புரிச்சங்கு 


வலக்கை கொடுத்தல் , } - உதவியளித்தல் , உறுதி 


பூசிய 


வல்லிதின் - காண்க : வல்லாங்கு ; வல்லே . 

வலக்காரம் - பொய் ; விரகு ; கட்டாயப்படுத்தல் ! 
வல்லிமண்டபம் - கொடிப்பந்தல் , 

வெற்றி . 
வல்லிமரம் - கப்பலின் தலைப் பாய்மரம் . 

வலக்கை வலப்பக்கக் கை , வலப்பக்கம் . 
வல்லிமொடி - ஒரு கொடிவகை . 

; 
வல்லியம் - புலி ; கொல்லிமலை ; கொடி ; காண்க : 

வலக்கைதருதல் 

கூறுதல் . 
செவ்வள்ளி; மஞ்சள் ; இடைச்சேரி . 

வலக்கையடித்தல் - உறுதிகூறுதல் . 
வல்லியம் பொருப்பு - கொல்லிமலை . 

வலங்கம் - பெருங்குடும்பம் . 
வல்லினம் - க் , ச் , ட் , த் , ப் , ற் என்னும் 

வலங்காரம் - மத்தளத்தின் மார்ச்சனை 
வல்லோசையுள்ள மெய்யெழுத்துகள் . 

பக்கம் . 
வல்லீகம் - பெருங்காயம் . 

வலங்கை வலப்பக்கத்துக் கை ; தமிழ்நாட்டுச் 
வல்லீட்டுக்குற்றி - பனை முதலிய பெரிய மரங் சாதியாருள் ஒரு சார் கூட்டத்தினர் . 
களைப் பிளக்கும் முளை ; கொட்டாப்புளி ; வலங்கொள்ளுதல் - காண்க : வலம் வருதல் ; 
தாங்கற்கட்டை . 

வெற்றிகொள்ளுதல் ; வெல்லுதல் . 
வல்லுதல் - செய்யவியலுதல் ; ஒழுங்கு . 

வலசை இடம்விட்டு இடம் குடிபெயர்கை ; 
வல்லுநர் - வல்லோர் . 

கூட்டம் ; வடுகச்சாதியார் ; வரிச்சல் . 
வல்லுப்பலகை - காண்க : வல்லப்பலகை . 

வலசைபோதல் - பறவைகள் இடம்விட்டு இடம் 
வல்லுயிர் - அரிதாய்ப் பிழைத்திருக்கும் உயிர் . 

பெயர்தல் . 
வல்லுரம் - காடு ; புற்றரை ; வயல் ; மணல் ; பூங் வலசைவாங்குதல் - வேற்றூருக்குக் கூட்டத் 

கொத்து ; காட்டுப்பன்றியிறைச்சி ; தனிமை . தோடு குடிபோதல் . 
வல்லுவம் - வெற்றிலைப் பை . 

வலஞ்சுழி - வலமாகச் சுழலுகை ; வலப்புறமாகச் 
வல்லுளி - பன்றி . 

சுழியுஞ் சுழி ; குதிரையின் நற்சுழி வகை : 
வல்லூகம் - கரடி ; ஆண்குரங்கு ; முசு . 

திருவலஞ்சுழி யென்னுஞ் சிவதலம் . 
வல்லூரம் - வனம் ; பாழ்நிலம் ; இறைச்சி . வலஞ்சுழித்தல் - வலமாகச் சுற்றச்செய்தல் ; 
வல்லூற்று - பாறையிடையினின்று வரும் நீரூற்று . வலப்புறமாகச் சுழியும்படி கீறுதல் . 
வல்லூறு - இராசாளி என்னும் பறவை . வலஞ்சுழிதல் - வலமாகச் சுழலுதல் ; வலப்புற 
வல்லெழுத்து - காண்க : வல்லினம் .. 

மாகச் சுழிந்திருத்தல் . 
வல்லெனல் - வலி தாதற்குறிப்பு ; விரைதற் வலஞ்செய்தல் - காண்க : வலம்வருதல் . 
குறிப்பு . 

வலட்டி - வல்லமையுள்ளது . 
வல்லே - விரைவாக . 

வலத்தல் - சுற்றுதல் ; பின்னுதல் ; பிணித்தல் ; 
வல்லேறு - இடி . 

தொடுத்தல் ; கொழுத்தல் ; சொல்லுதல் , 
வல்லை - வலிமை ;; பெருங்காடு ; மேடு ; வளைத்தல் . 
கோட்டை ; வயிற்றுக்கட்டிவகை ; வருத்தம் ; 

வலது - வெற்றி ; வலப்பக்கம் ; திறமை ; செயல் ; 
மரவகை ; புனமுருங்கை ; வட்டம் ; விரைவு . 

ஒருவன் சத்திக்குள் அடங்கியது ; யாதொரு 
வல்லைக்கட்டி - வயிற்றுக்கட்டிவகை . 

குறையுமின்றி வாழும் வாழ்க்கை . 
வல்லையம் - ஈட்டிவகை. 

வலந்தம் - உரை ; வளைவு . 
வல்லொற்று - காண்க : வல்லினம் . 

வலம் - வெற்றி ; வலிமை ; படை , ஆணை ; வலப் 
வல்லோன் - வலிமையுடையோன் . 

பக்கம் ; வலமாகச் சுற்றிவருதல் ; கனம் ; 
வல் வருத்தம் - கடுவருத்தம் . 
வல்வாயன் - பேச்சில் திறமையுடையோன் . 

மேலிடம் ; ஏழனுருபு ; பவ்வீ ; உயர்வு . 
வல்விடம் - கடு நஞ்சு . 

வலம்பம் - நேர்கோடு . 
வல்விரைதல் - மிக வேகமாதல் . 

வலம்பாய்தல் - வெற்றியுண்டாதல் ; இடப்பக்கத் 
வல்வில் - ஒரே காலத்தில் பல பொருள்களை 

திலிருந்து வலப்பக்கஞ் செல்லுதல் . 
ஊடுருவிச் செல்லும்படி 

ஓரம்பை 

எய்யுந் வலம்புரி - வலப்பக்கம் முறுக்குண்ட சங்கு ; 
திறமை , 

காண்க : வலம்புரிச்சங்கு ; நந்தியாவட்டம் ; 
வல்வில்லி - ஒரே காலத்தில் பல பொருள்களை 

வலமாகச் சுழிந்திருப்பது : வலம்புரிச்சங்கு 
ஊடுருவிச் செல்லும்படி ஓர் அம்பை எய்யுந் வடிவிலுள்ள கைவரி ; வலம்புரிச்சங்கு 
திறனுடையவன் . 

வடிவாகச் செய்த தலையணி ; செடிவகை 
வல்விலங்கு 

அபிநயவகை ; வலமாகச் சுற்றிவருதல் . 
வல்வினை - வலியதாகிய ஊழ் ; தீவினை ; வலம்புரிச்சங்கு - வலமாகச் சுழிந்துள்ள சங்கு 
கொடுஞ்செயல் ; வலியதாகிய தொழில் . 


யானை . 


வகை . 


119 


1 


லெம்வருதல் 


946 


வலுச்சண்டை 


-- 


வலம்வருதல் - திருக்கோயில் முதலியவற்றை காட்டுதல் ; துடுப்பால் படகு தள்ளுதல் ; 

இடமிருந்து வலப்பக்கமாகச் சுற்றிவருதல் . கப்பற்பாய் தூக்குதல் ; புகை குடித்தல் ; இசிவு 
வலமன் - வலப்பக்கம் . 

காணுதல் ; ஏங்குதல் ; 

மெல்லொற்றை 
வலயம் - வட்டம் ; சக்கரப்படை ; கடல் ; குளம் ; வல்லொற்றாக மாற்றுதல் , 
கைவளையம் ; தாமரையின் சுருள் ; சுற்றிடம் ; வலிதம் - சுற்றுவட்டம் ; அசைவு . 
நீர்நிலை ; பாத்தி ; தோட்டம் ; எல்லை . வலிதல் - திண்ணியதாதல் ; உச்சரிப்பில் அழுத்த 
வலவன் - திறமையுடையவன் ; வெற்றியாளன் ; மாதல் ; மெல்லெழுத்து வல்லெழுத்தாதல் ; 
தேர்ப்பாகன் ; திருமால் ; வலப்பக்கத்து நேர்வழியில் பொருள் கொள்ளாது இடர்ப்படு 
உள்ளவன் ; ஓர் அசுரன் . 

தல் ; முயலுதல் ; உய்தல் ; தங்குதல் ; கட்டாயப் 
வலவாய் வலப்பக்கம் ; 

படுத்தல் ; துணிதல் ; மீறுதல் ; இழுத்தல் , 
வலவை - வி நாயகன் தேவி ; திறமை ; வலிதின் - வலாற்காரமாக . 
வல்லவன் ( ள் ) ; காளி ; இடாகினி; வஞ்சகப் வலிது - வலிமையுள்ளது ; வலாற்காரம் .. 
பெண் . 

வலிதை - நிருத்தக்கைவகை . 
வலற்காரம் - பொய் . 

வலிந்து கொள்ளுதல் - இடர்ப்பட்டுப் பொருள் 
வலன் - வெற்றி ; வலப்பக்கம் ; மேலிடம் ; கொள்ளுதல் ; வலாற்காரமாய்க் கைப்பற்றல் . 
ஆணை ; வலி ; சேனை ; வலம் வருதல் ; வலப் வலிநோய் - காக்கைவலிப்பு நோய் . 
பக்கத்தில் இருப்பவன் ; திறமையானவன் ; ஓர் வலிப்பற்று - பற்றுக்குறடு . 
அசுரன் ; ஏழனுருபு . 

வலிப்பு - இசிவு ; நோவு ; இழுக்கை , தண்டு 
வலாகம் - கொக்கு ; நீர் . 

வலிக்கை ; அழகுகாட்டுகை ; நிலைபேறு ; 
வலாகு ( கை ) - கொக்கு . 

வருத்தம் ; மெல்லொற்று வல்லொற்றாகை . 
வலாட்டிகன் - திண்ணியன் . 

வலிப்புறுத்தல் - வற்புறுத்துதல் ; நிலைபெறுத்து 
வலார் காண்க : வளார் . 

தல் . 
வலாரி வலன் என்னும் அசுரனின் பகைவனான வலிபடுதல் - பற்றியிழுக்கப்படுதல் ; மாறுபடுதல் ; 
இந்திரன் . 

வலிமையறுதல் . 
வலாற்காரம் - கட்டாயப்படுத்தல் . 

வலிமுகம் - குரங்கு . 
வலி - வன்மை ; காண்க ; வலாற்காரம் ; நறுவிலி ; வலிமுன்பு - மிக்க வலி . 
அகங்காரம் ; வல்லெழுத்து ; தொகைநிலைத் வலிமை - வன்மை ; திறமை ; திண்மை ; வலாற் 
தொடர் மிக்கு வருஞ் செய்யுட்குணம் ; பற்றுக் காரம் . 
கோடு ; பற்றிரும்பு ; தொல்லை ; தோவு ; ஒலி ; வலிமை செய்தல் - கட்டாயப்படுத்தல் . 
சூள் ; வஞ்சம் ; இழுக்கை ; இசிவு நோய்வகை ; வலிய - தானாக ; பெரிய ; வலிமையுள்ள 
வலிமைமிக்கவன் ; கோடு ; குரங்கு . 

கட்டாயமாக . 
வலி ( வி ) - உடன்படுத்து ; இழு . 

வலியவன் - வலிமையுள்ளவன் ; வல்லவன் . 
வலிக்கட்டு - யாழ் நரம்பின் வலிந்த கட்டு . 

வலியறிதல் பகைவனுடைய வலிமையைத் 
வலிகுன்மம் - வலிப்பு முதலியவற்றோடு கூடிய 

தெரிந்துகொள்ளுதல் . 
சுரநோய் . 

வலியன் - வலிமையுடையான் ; திறமையானவன் ; 
வலிங்கம் - வலாற்காரம் . 

உடல் நலமுடையவன் ; கரிக்குருவி ; இறுகிய 
வலிச்சல் தசை முதலியவற்றின் 

நிலையுடையது . 

கடினத் 
தன்மை ; பனையின் கடுங்காய் ; காய்ந்தது ; 

வலியாடுதல் - துன்பப்படுத்துதல் . 
கட்டுவரிச்சல் . 

வலியான் - காண்க : வலியன் , 
வலிசெய்தல் - மிடுக்குச்செய்தல் ; வல் வழக் வலியுறுத்துதல் - பலப்படுத்துதல் ; வற்புறுத்து 
குரைத்தல் . 

தல் ; உறுதிப்படுத்துதல் ; இவறு தல் . 
வலித்தல் - கட்டாயப்படுத்துதல் ; பற்றிக் வலிவு - வலிமை ; உச்சவிசை . 
கொள்ளுதல் ; இடர்ப்பட்டுப் பொருள் கொள் வலீநகம் - தாழை . 
ளுதல் ; அழுத்தி உச்சரித்தல் ; மெல்லெழுத்தை வலீமுகம் - திரைந்த முகமுடைய குரங்கு . 
வல்லெழுத்தாக்குதல் ; துணிதல் ; வற்றச்செய் வலு - வலிமை ; திறமை ; கனம் ; கொசு ; ஒரு 
தல் ; திண்ணியதாதல் ; வற்றுதல் ; நோவுண் பசைமருந்து ; பற்று ; எட்டு ; பலமான 
டாதல் ; முயலுதல் ; கொழுத்தல் ; சொல்லு மிகுதியான . 
தல் ; ஆலோசித்தல் ; கருத்தோடு செய்தல் ; | வலுக்காரன் - திறமையுள்ளவன் . 
உடன்படுதல் ; இழுத்தல் ; வளைத்தல் ; அழகு வலுச்சண்டை - வலியத்தொடங்குஞ் சண்டை .. 


- 


வலுத்தல் 


947 


வழாறு 


வலுத்தல் - வன்மையாதல் ; திடப்படுதல் . வழக்கறுத்தல் - போக்கைத் தடுத்தல் ; வழக்கைத் 
வலுமை - பலம் ; வலாற்காரம் . 

தீர்த்துவிடுதல் . 
வலுவந்தம் - வலாற்காரம் ; வன்மை . 

வழக்கறுதல் - வழக்கத்தினின்று நீங்குதல் . 
வலுவன் - திறமைமிக்கவன் . 

வழக்கன் - காண்க : வழக்காளி; செலவிடுதற் 
வலூகம் - தாமரைக்கிழங்கு . 

குரியது . 
வலை - உயிர்களை அகப்படுத்து தற்குரிய கருவி ; | வழக்காட்டு - வாதாடுகை ; ஊடல் . 
சூழ்ச்சி ; யாகபத்தினி நெற்றியில் அணிந்து வழக்காடுதல் - வாதாடுதல் ; வழக்குத் தொடுத் 
கொள்ளும் அணிவகை . 

தல் ; ஊடுதல் . 
வலைக்கண் -- வலையின் சிறு துளை . 

வழக்காளி - வழக்குத்தொடுத்தவன் ! வாதாடு 
வலைக்குணுக்கு - வலையை நீருள் தாழச் 

வோன் ; வழக்கவிவகாரங்கள் அறிந்தவன் . 
செய்யும் உலோக உருண்டை . 

வழக்காறு - பழக்கவொழுக்கம் . 
வலைகாரன் - மீன் பிடிப்போன் . 

வழக்கிடுதல் - விவகாரம் பண்ணுதல் ; வாதாடு 
வலைகொள்ளுதல் - சூழ்தல் . 

தல் ; தர்க்கித்தல் . 
வலைச்சி - நெய்தல் நிலப் பெண் ; செம்படவப் 

வழக்கியல் - உலக வழக்கான நடை ; வழக்காறு . 
பெண் . 

வழக்கு - இயங்குகை; உலகவழக்கு , செய்யுள் 

வழக்கு என்னும் இருவகை 
வலைப்படுதல் - வலையில் அகப்படுதல் ; சூழ்ச்சிக் 

வழக்குகள் ; 
குட்படுதல் . 

இயல்புவழக்கு தகுதி வழக்குகள் ; 

பழக்க 

வொழுக்கம் ; நீதி ; நெறி ; நீதிமன்றத்தில் 
வலைப்பை - வலைபோற் கண்களுள்ள பை . 

முறையிடுதல் ; விவகாரம் ; வாதம் ; வண்மை . 
வலையச்சேரி நெய்தல் நிலம் ; வலைஞர் 

வழக்குதல் - போக்குதல் . 
வாழிடம் . 

வழக்குப்பேசுதல் - வாதாடுதல் ; நியாயம் 
வலையம் காண்க : வலயம் . 

எடுத்துரைத்தல் . 
வலையன் - நெய்தல் நிலத்தான் ; சாமைவகை , 

வழக்கோரம் - ஒருசார் நிற்றல் ; ஒரு பக்கஞ் 
ஒரு சாதியான் . 

சார்ந்து பேசும் நியாயம் . 
வலைவன் , 

நெய்தல் நிலத்தவன் ; ஒரு 
வலைவாணன் , 

வழகம் - பவளம் . 
சாதியான் . 
வலைவாழ்நன் 

வழகு - மென்மை . 
வலைவீசுதல் - மீன் முதலியன பிடிக்க வலையை 

வழங்காத்தேர் - பேய்த்தேர் , கானல் நீர் . 
எறிதல் ; வயப்படுத்த முயலுதல் . 

வழங்காவழி - புதுவழி . 
வலோற்காரம் - காண்க : வலாற்காரம் . 

வழங்குதல் - இயங்குதல் ; உலாவுதல் ; நடைபெறு 
வவ்வலிடுதல் - குளிர்மிகுதியால் பற்கள் 

தல் ; அசைந்தாடுதல் ; கூத்தாடுதல் ; நிலை 

பெறுதல் ; பயிற்சிபெறுதல் ; கொண்டாடப் 
யுண்டாக விரைந்து மோதிக்கொள்ளுதல் . 

படுதல் ; தகுதியுடையதாதல் ; பயன்படுத்தல் ; 
வவ்வலொட்டி - காண்க : வவ்வாலொ ( லோ ) ட்டி .. 

கொடுத்தல் ; செய்துபார்த்தல் ; சொல்லுதல் ; 
வவ்வால் ஒரு மீன்வகை ; ஒரு பறவைவகை . 

நடமாடுதல் . 
வவ்வாலொ ( லோ ) ட்டி - ஒரு செடிவகை . 

வழப்பம் - காண்க : வழக்கம் . 
வவ்வு - கவருதல் ; சுவருக்கும் கூரைக்கும் இடை 
யிலுள்ள வெளி . 

வழலிக்கை - இளைப்பு . 
வவ்வுதல் - கவர்தல் ; பற்றுதல் ; வாருதல் . 

வழலுதல் - தோலுரிதல் . 
வழக்கச்சொல் - உலகில் வழங்குஞ் சொல் . 

வழலை - புண்ணினின்று வடியும் நீர் ; பாம்பு 
வழக்கடிப்பாடு - தொன்று தொட்டு 

வகை ; ஓர் 

உப்புவகை ; சலவைக்கட்டி ; 

வரும் 
பயிற்சி . 
வழக்கம் - பழக்கம் ; தொன்றுதொட்டு 

வழவழத்தல் - வழுக்குந்தன்மையாதல் ; உறுதியற் 

நடை 
பெறுதல் ; ஈகை ! பொதுவானது ; 

பயன் 

றிருத்தல் ; மழ மழத்தல் ; தெளிவின்றிப் 
படுத்துகை . 

பேசுதல் . 
வழக்கமாய் - முன்வழக்கப்படி ; பெரும்பாலும் . வழவழவெனல் - வழுக்குதற்குறிப்பு ; 

தெளி 
வழக்கர் - நீள்வழி ; வழக்கம் . 

வின்றிப் பேசுதற்குறிப்பு . 
வழக்கழிவு - முறைகேடு . 

வழா அல் - தவறுகை ; வழுக்குகை . 
வழக்கறிஞன் - வழக்குரைஞன் . 

வழாநிலை - சொற்கள் அல்லது தொடர்கள் 
வழக்கறிதல் - வழக்கங்களை அறிதல் ; சட்ட இலக்கணவிதியினின்றும் விலகாது அமைகை . 
மறிதல் . 

வழாறு - நிறைபுனல் உள்ள ஆறு அல்லது குளம் . 


ஒலி 


கோழை . 


வழி 


948 


வழிமொழிதல் 


வழி - நெறி ; காரணம் ; கழுவாய் ; வழிபாடு ; | வழிநூல் - நூல் மூன்றனுள் ஒன்றான முதனூல் 
ஒழுக்கம் ; முறைமை ; பின் சந்ததி ; மரபு ; மகன் ; வழியை விகற்பிக்கும் நூல் . 
சுற்றம் ; உடன் பிறந்தான் ; பரம்பரை ; நூல் வழிப்படுத்தல் - பயணப்படுத்துதல் , நல்வழிச் 
வந்த நெறி ; சுவடு ; பின்னானது ; வழக்கு ;; செலுத்துதல் ; சீர்திருத்துதல் ; வசப்படுத்து 
பழைமை ; மலைப்பக்கம் ; இடம் ; திரட்சி ; தல் ; வணக்கஞ் செய்வித்தல் . 
வரம் ; பின்பு ; வினையெச்சவிகுதி ; ஏழனுருபு . வழிப்படுதல் காண்க : வழிபடுதல் ; நேர்படுதல் ; 
வழிக்கரை - வழிப்பக்கம் . 

சந்தித்தல் , வணங்குதல் . 
வழிக்குவருதல் - இணங்குதல் ; நல்வழிப்படுதல் . வழிப்பயணம் - ஆத்திரை , பிரயாணம் . 
வழிக்கொள்ளுதல் - பின்பற்றிச் செல் லுதல் ; வழிப்பறி - வழிக்கொள்ளை . 
பயணப்படுதல் , 

வழிப்பறித்தல் - ஆறலைத்தல் . 
வழிகாட்டுதல் - வழிமறித்தல் ; எத்தனஞ்செய்தல் ; வழிப்பிரிவு - பலவழி கூடுமிடம் . 
வழிகாட்டுதல் . 

வழிப்புரை - வழிப்போக்கர் இளைப்பாறத் தங்கு 
வழிகாட்டி - செல்லுதற்குரிய வழியைக் காட்டு 

மிடம் . 
பவர் ; பிறர் பின்பற்றுதற்குரிய முன்மாதிரி வழிப்பெருந்தேவி - பட்டத்தரசிக்கு அடுத்த 
யாக இருப்பவர் ; வழிகாட்டிமரம் . 

தேவி . 
வழிகாட்டுதல் - செல்லும் நெறியை அறிவித்தல் ; 

வழிப்போக்கு - வழியிற்போகை ; வழி ; வயல் 
நன்னெறி உணர்த்துதல் ; வழிவகை கூறுதல் . 

களில் உள்ள வழிப்பாதை ; பாழ்நிலம் . 
வழிகெடுதல் - சுவடுதெரியாமல் அழிதல் . 

வழிப்போதல் - பயணமாதல் ; பின்பற்றுதல் .. 
வழிச்செல்வோன் - பயணி . 

வழிபடு கடவுள் - ஒருவன் தன் குலத்துக்கும் 
வழிச்செலவு - பயணச்செலவு ; பயணம் .. 

தனக்குமுரித்தாக வணங்கும் கடவுள் . 
வழிசீத்தல் - செல்லும் வழியைச் செப்பனிடுதல் . வழிபடுத்தல் - காண்க : வழிப்படுத்தல். 
வழிசெய்தல் - வகை செய்தல் . 

வழிபடுதல் - பின்பற்றுதல் ; பயணமாதல் . 
வழித்தடை - பயணத்திற்கு நேரும் இடையூறு . 

வழிபடு தெய்வம் - காண்க : வழிபடுகடவுள் . 
வழித்தல் - வடித்தல் ; 

வழிபண்ணுதல் - வகைசெய்தல் . 
அரைத்த சந்தனம் 
முதலியவற்றைத் திரட்டியெடுத்தல் ; பூசுதல் ; வழிபயத்தல் - பிற்பயத்தல் ; மறுக்காது கொடுத் 

தல் , 
துடைத்தெடுத்தல் ; வழிக்குதல் ; சவரம் 
பண்ணுதல் ; ஆடையைத் திரைத்தல் . 

வழிபறி - காண்க : வழிப்பறி . 
வழித்திண்ணை - வீடு , கோபுரம் முதலியவற்றின் வழிபறித்தல் - காண்க : வழிப்பறித்தல் . 
வெளித்திண்ணை . 

வழிபாடு - வழியிற் செல்லுகை ; பின்பற்றுகை ; 

வணக்கம் ; 
வழித்துணை - பயணத்தில் உடன் வருவோன் ; 

பூசனை ; வழக்கம் ; சமயக் 

கோட்பாடு . 
வழிக்குத் துணையாவோன் ; வழிவழியாக 
உதவிவரும் குடும்பத்துணை . 

வழிபார்த்தல் - எதிர்பார்த்தல் ; வகைபார்த்தல் ; 

சமயம் பார்த்தல் ; சூழ்ச்சி தேடுதல் . 
வழித்தெய்வம் - குலதெய்வம் . 
வழித்தொண்டு - வழிவழியடிமை . 

வழிபோவார் - பயணிகள் . 
வழித்தோன்றல் - மரபிற் பிறந்த பிள்ளை , மகன் . 

, 
வழிதல் - நிரம்பிவடிதல் ; தோல் வழலுதல் . 

வழிமார்க்கம் - நல்லொழுக்கம் . 
வழி திகைத்தல் - செல்வழி தெரியாது மயங்குதல் ; 
செய்வகை தெரியாது கலங்குதல் . 

வழிமுட்டு - செல்லமுடியாத வழி . 

வழிமுதல் - குலமுதல்வன் ; காண்க : வழிபடு 
வழிதுறை - வழியும் துறையும் ; பக்கத்துணை ; 

கடவுள் . 
வழிவகை . 

வழிமுரண் - ஒரு செய்யுளில் முரண்டொடை 
வழிநடத்தல் - ஏவல் செய்தல் . 

மிகுதியாகப் பயில்வது . 
வழிநடை - வழிச்செல்லுகை ; நடைபாதை . வழிமுறை - தலைமுறை ; பின்பு . 
வழிநாள் - பின்வருநாள் . 

வழிமுறைத்தாய் - தகப்பனுக்கு இரண்டாந் தார 
வழிநிலை - பின்னின்று 

பின்னின்று ஏவல் செய்தல் ; பின் மாகிய சிறிய தாய் . 
நிகழ்வது ; அலங்காரவகை . 

வழிமுறைத்தாரம் - முதல் மணத்துக்குப்பின் 
வழிநிலைக்காட்சி - இயற்கைப் புணர்ச்சியை மணந்துகொண்ட தாரம் . 
அடுத்த இடந்தலைப்பாட்டில் தலைவன் வழிமொழி - ஒரு சந்தப்பாட்டுவகை ; அணிவகை . 
தலைவியைக் காணுங் காட்சி . 

வழிமொழிதல் - வழிபாடு கூறுதல் ; பின் மொழி 
வழிநிற்றல் - ஏவல் செய்தல் . 

தல் ; அனுசரித்துக் கூறுதல் . 


வழிமோனை 


949 


வழுவு 


- 


மோதுதல் . 


வது . 


வழிமோனை மோனைகளுள் ஒன்று . 

வழுக்கல் - சறுக்குகை ; காண்க : வழுக்கு நிலம் ; 
வழியட்டுதல் - வழியவிடுதல் . 

வழுக்கை ; வழுக்காய் . 
வழியடியார் - பரம்பரைத் தொண்டர் . 

வழுக்காய் - வழுக்கலுள்ள இளந்தேங்காய் . 
வழியடை - இடையூறு ; தாயத்தின் பின் உரிமை வழுக்கு - தோல்வி ; சறுக்குகை ; தவறு ; மறதி ; 
யுடையோன் , 

பயன்படாது கழிவது ; கொழுப்பு ; வழுவழுப் 
வழியடைத்தல் - செல்லவிடாது வழித்தடை 

பான நீர்ப்பண்டம் . 
செய்தல் ; தடுத்தல் . 

வழுக்குதல் - சறுக்குதல் ; தவறுசெய்தல் ; தப்பு 
வழியம்பலம் - சாலையில் தங்குவதற்குரிய 

தல் ; மறத்தல் ; அசைதல் ; ஒழிதல் ; அடித்தல் ; 
சத்திரம் . 
வழியல் - வழித்தெடுக்கப்பட்டது ; வழிந்தோடு வழுக்கு நிலம் - சறுக்கலான தரை . 

வழுக்குமரம் - விளையாடுதற்குரிய சறுக்குமரம் . 
வழியலைத்தல் - வழியில் கொள்ளையடித்தல் . 

வழுக்கை - இளந்தேங்காயின் உள்ளீடு ; தலை 
வழியளவை - கருதலளவை . 

மயிர் உதிர்ந்து வளராத நிலை . 
வழியனுப்புதல் - பயணப்படுத்திவிடுதல் . 

வழுக்கைத்தலை - பொட்டலாயிருக்குந் தலை . 
வழியாயம் - சுங்கம் . 

வழுத்தரல் - இறந்துபோதல் . 
வழியிரங்குதல் - பின் வருந்துதல் . 

வழுத்துதல் - வாழ்த்துதல் ; துதித்தல் ; மந்திரித் 
வழியிலார் - வழித்தோன்றல் ; திக்கற்றவர் . 

தல் . 
வழியுணவு - கட்டுச்சோறு . 

வழுதலை - கத்தரிச்செடி ; கண்டங்கத்தரிவகை ; 
வழியுரைத்தல் - தூது சொல்லுதல் . 

புல்லுருவிச்செடி ; திருடர்களை அச்சுறுத்து 
வழியுரைப்போர் - தூதர் . 

வதற்காகப் புனத்திடும் பொய்க்கழு . 
வழியெஞ்சுதல் - மரபற்றுப்போதல் . 

வழுதி - பாண்டியன் . 
வழியெதுகை ஒரு செய்யுளில் அடிதோறும் வழுதிவளநாடு - ஆழ்வார்திருநகரியைச் சூழ்ந்த 
முதன் மூன்று சீர்க்கண்ணும் வரும் எதுகை 

நாடு . 

வழுது - பொய் ; வைக்கோல் ; அரிதாள் . 
வழியொழுகுதல் - பின்செல்லுதல் ; நேர்வழியிற் வழுதுணங்காய் - கத்தரிக்காய் ; கண்டங்கத்தரி 
செல்லுதல் ; ஏவலின்படி நடத்தல் . 

வகை . 
வழியோன் - காண்க : வழித்தோன்றல் . 

வழுதுணை - கத்தரிச்செடி . 
வழிவகை - இடம் பொருள் ஏவல்கள் . 

வழுந்துதல் - தோலுரிதல் . 
வழிவந்தான் - மரபிற் பிறந்தவன் ; பின்பற்றி வழுநிலை - சொல் முதலியன இலக்கணத் 
யொழுகுவோன் ; நற்குடியிற் பிறந்தோன் . 

தவறாக வருகை . 
வழிவருத்தம் - பயணத்தாலுண்டான இளைப்பு . வழுநீர் - கண்பீளை. 
வழிவருதல் - மரபுவழியாய் வருதல் , தொன்று வழும்பு - குற்றம் ; தீங்கு ; நிணம் ; வழுவழுப்பான 
தொட்டு வருதல் ; நற்குடிப் பிறத்தல் ; பின் நீர்ப்பண்டம் ; அழுக்கு . 


வகை . 


பற்றி யொழுகுதல் ; சாத்திரங்களில் கூறிய வழுவமைத்தல், } - இடைவ் தாகக் கொள்ளுதல். 


முறை தப்பாமல் நடத்தல் . 

. 
வழிவழி - மரபுவழி . 

வழுவல் - நழுவுதல் ; தவறு ; கேடு ; இளந்தேங்கா 
வழிவழியாய்ப்போதல் - வெவ்வேறு வழியாகப் 

யின் வழுக்கல் . 
பிரிந்துபோதல் . 

வழுவழுத்தல் - வழுக்குதல் ; வழுவழுப்பாதல் ; 
வழிவிடுதல் - பயணமனுப்புதல் ; வழி விட்டு 

உறுதியறிதல் . 
ஒதுங்குதல் ; செல்வழியைத் திறத்தல் ; நெறி வழுவழுப்பு - கொழகொழப்பு ; வழுக்குந்தன்மை ; 
தவறுதல் ; இடையூறுகளைப் போக்குதல் ; 

மென்மை ; 

பளபளப்பு ; எண்ணெய்ப்பசை 
இறக்குந்தறுவாயில் கழுவாய்ச் சடங்கு யுடைமை . 
செய்தல் . 

வழுவழெனல் - மென்மைக்குறிப்பு ; 

விரை தற் 
வழு - தவறு ; கேடு ; பாவம் ; பழிப்புரை ; குற்றம் ; குறிப்பு ; வழுக்குதற்குறிப்பு . 
கன்று முதலியன பிறக்கும் போது காணப்படும் வழுவாடி செயலை நழுவவிடுபவன் . 
சவ்வு முதலியன . 

வழுவாமை - நேர்மை ; தவறுறாமை . 
வழுக்கட்டை - உருண்டு திரண்டிருக்கை ; மூடத் | வழுவாய் - தப்புகை ; பாவம் . 
தன்மை ; சிறுவன் . 

வழுவு - தவறு ; குற்றம் ; கேடு ; பாவம் ; பழிப் 
வழுக்கம் - தவறு ; ஒழுக்கத்தவறு . 

புரை . 


வழுவுடைக்காமம் 


950 


வளாகம் 


வழுவை 


. 


* 


வழுவுடைக்காமம் - பிறர் பொருள் விரும்பல் ! வளகம் பவளம் . 
பெருந்திணை . 

வளகு - நீண்ட மரவகை ; செழிப்பு . 
வழுவுதல் - தவறுதல் ; நழுவுதல் ; சறுக்குதல் ; | வளங்கோலுதல் - செயல்முடிவுக்கு வழிதேடுதல் . 
குறைவுடையதாதல் . 

வளந்து - பெரிய மிடா . 
யானை . 

வளநாடு - செழிப்புள்ள நாடு . 
வழூஉ காண்க : வழுவு . 

வளப்பம் - செழுமை ; நன்மை ; மாட்சிமை ; 
வழூஉச்சொற்புணர்த்தல் - குற்றமுடைய சொற் 

வழக்கம் . 
களைச் செய்யுளிலும் உரைநடையிலும் வளப்பாடு - செழுமை ; பெருக்கம் . 
சேர்த்தல் . 

வளம் - செல்வம் ; செழுமை ; மிகுதி ; 

பயன் ; 
வழை - புன்னைமரம் ; காண்க : வழைச்சு . 

வருவாய் ; நன்மை ; மாட்சிமை ; 
வழைச்சு - புதுமை . 

அழகு ; பதவி ; புனல் ; 

உணவு ; 

வாணிகப் 
வள் - வளம் ; பெருமை ; நெருக்கம் ; கூர்மை ; 

பண்டம் ; வெற்றி ; வழி ; பக்கம் . 
வாள் ; வார் ; வாளுறை ; கடிவாளம் ; காது ; 

வளமை - செழிப்பு ; நன்மை ; செல்வம் ; உதவி ; 
படுக்கை ; வலிமை ; வலிப்பற்றிரும்பு . 

பொருள் ; மாட்சிமை . 
வள்பு ( வு ) - வார் . 

வளமையர் - வேளாளர் ; மாட்சிமையுள்ளோர் ; 
வள்ளடி - காதினடி . 

பணச்செழிப்புள்ளவர் . 
வள்ளம் - உண்ணும் வட்டில் ; நாழிகை; அளவு 

வளயம் 

காண்க : வளையம் . 
வகை ; சிறுதோணி . 

வளர் - இளங்கொம்பு ; ஓர் உவமச்சொல் . 
வள்ளல் - வரையாது கொடுப்போன் ; வண்மை ; 

வளர்கிடாய் - வீட்டில் வளர்த்த ஆட்டுக்கடா . 
திறமை ! கமுக்கச்செயல் ; கொடிவகை . 

, கொடைக்குணம் , 

வளர்ச்சி - வளர்தல் ; உயரம் ; நீட்சி ; உறக்கம் . 

கொடைப் 
வள்ளன்மை பண்பு . 

வளர்த்தல் - பாதுகாத்தல் ; பெருக்குதல் ; 
வள்ளி - கொடிவகை ; நிலப்பூசணி ; தண்டு ; 

காண்க : வளர்த்துதல் ; ஓம்புதல் . 
கொடிபோன்று தொடர்ந்திருப்பது ; 

வளர்த்தாள் - செவிலித்தாய் ; கைத்தாய் . 

. 
கைவளை ; தொய்யிற்கொடி ; காண்க : வள்ளித் வளர்த்தி - காண்க : வளர்ச்சி , 
தண்டை ; முருகக்கடவுளின் தேவி ; குறிஞ்சி வளர்த்துதல் - உறங்கச்செய்தல் ; வளரச்செய்தல் ; 
நிலப் பெண் ; 

முருகக்கடவுட்கு மகளிர் நீட்டுதல் ; பொன் முதலியவற்றைத் தகடாக 
மனநெகிழ்ந்து வெறியாடு தலைக் கூறும் புறத் அடித்தல் ; கிடத்துதல் . 
துறை ; குறிஞ்சி மகளிர் கூத்துவகை ; சந்திரன் . | வளர்தல் - பெரிதாதல் ; மிகுதல் ; நீளுதல் ; களித் 
வள்ளிக்கண்டம் - சீந்திற்கொடி . 

தல் ; உறங்குதல் ; தங்குதல் . 
வள்ளிக்கூத்து - குறிஞ்சிநில மக்களின் கூத்து வளர்ப்பு - வளர்க்கை ; காண்க : வளர்ப்புப்பிள்ளை ; 

பிறனைச் சார்ந்து வாழ்பவன் ; தாசியின் 
வள்ளிகேள்வன் - முருகக்கடவுள் . 

தத்துப்பெண் . 
வள்ளிசாய் - முழுவதும் ; நேர்த்தியாய் ; சரியாய் . 

வளர்ப்புப்பிள்ளை - தத்துப்பிள்ளை . 
வள்ளிசு - நேர்த்தி ; முழுமை ; துல்லியம் . 

வளர்பிறை - முன்பக்கம் ; முன்பக்கத்து நிலா . 
வள்ளித்தண்டை - பிரம்பினால் ஆன கேடகம் . வளர்மயிர் - மயிர்க்குழற்சி . 
வள்ளிநாய்ச்சியார் - முருகக்கடவுளின் தேவி . 

வளர்வு - வளர்தல் . 
வள்ளிமணாளன் - காண்க : வள்ளிகேள்வன் . 

வளரறம் - மிகுகின்ற அறம் . 
வள்ளியம் - ஊதுகுழல் ; மரக்கலம் ; மெழுகு 

வளவளத்தல் - வீணே பிதற்றுதல் ; சுருக்கமின்றிச் 

சொற்களைப் பெருக்குதல் . 
வள்ளிய ( யோ ) ன் - வண்மையுடையோன் . 

வளவளப்பு - வீண் பிதற்றல் ; பயனற்ற சொல் . 
வள்ளுரம் - பசுந்தசை ; பசுவின் இறைச்சி . 

வளவன் - சோழன் ; வேளாளன் . 
வள்ளுவப்பயன் - திருக்குறள் . 

வளவி - வீட்டிறப்பு . 
வள்ளுவன் - ஒரு சாதியான் ; நிமித்திகன் , திருக் 
குறளை இயற்றிய திருவள்ளுவர் . 

வளவு - வீடு ; வீட்டுப்புறம் . 
வள்ளூரம் - சூட்டிறைச்சி ; பசுந்தசை . 

வளவுதல் - வளர்த்தல் . 
வள்ளெனல் - குரைக்கும் ஒலிக்குறிப்பு .. 

வளன் 

காண்க : வளம் . 
வள்ளை - காண்க : வள்ளைப்பாட்டு ; ஒரு கொடி 

வளா - பரப்பு ; வியப்புக்குறிப்பு . 

வளாகம் - இடம் ; வளைத்தல் ; உலகம் ; நில 
வள்ளைப்பாட்டு - மகளிர் நெல் குற்றும்போது வுலகம் ; நாடு ; தினைப்புனம் ; பரப்பு ! 
ஒரு தலைவனைப் புகழ்ந்து பாடும் பாட்டு . தோட்டம் . 


வகை . 


மிளகு . 


வகை . 


வளார் 


951 


வற்சலை 


முடியில் 


சூடும் 


- 


- 


வளை 


வளார் - இளங்கொம்பு . 

வளையம் - தாமரைச்சுருள் ; சுற்று ; 
வளால் தரைக்கூறுவகை . 

வளைத்துச்சூடும் மாலை ; குளம் ; கைவளை ; 
வளாவுதல் - சூழ்தல் ; மூடுதல் ; கலத்தல் ; அள சங்கு ; எல்லை ; மண்டலம் ; ஒரு கோள் வான 
வளாவு தல் . 

மண்டலத்தை ஒருமுறை சுற்றிவரும் காலம் . 
வளி - காற்று ; சுழல்காற்று ; உடல்வாதம் ; வளையம்போடுதல் வட்டம் 

இடுதல் ; 
அண்டவாத நோய் , சிறிய காலவளவுவகை . சூதாட்டத்தில் வளையமெறிதல் ; ஒருவனைச் 
வளிச்செல்வன் - வாயுதேவன் . 

சுற்றித்திரிதல் . 
வளிசம் - தூண்டில் . 

வளையமாலை - முடியில் வளைத்துச் 
வளிநிலை - கோபுரம் , 

மாலை . 
வளிமகன் - காற்றின் மக்களான 

அனுமான் வளையமுடித்தல் - திரளக் கூட்டிமுடித்தல் . 
அல்லது வீமன் . 

வளையல் - மகளிர் கையணிவகை ; கண்ணாடி ; 
வளிமறை - கதவு ; வீடு . 

வளைவுள்ளது . 
வளு -- இளமை ; இளைது . 

வளையலுப்பு - ஒரு மருந்துப்புவகை . 
வளும்பு - நிணம் ; நிணம் முதலியவற்றின் | வளையற்காரன் - வளையல் விற்பவன் . 
மேலுள்ள வழுவழுப்பான நீர்ப்பண்டம் ; வளையில் காண்க ! வளையல் . 
அழுக்கு . 

வளைவாணன் பலராமன் ; நாகநாட்டரசன் . 
வளுவளுத்தல் - வழுக்குந் தன்மையாதல் ; 

வளைவாணி கொக்கி . 
பேச்சில் தெளிவில்லாதிருத்தல் . 

வளைவாயுதம் உள் வளைந்த இடங்களை 
சுற்றிடம் ) சங்கு ; கைவளை ; சக்கரப் 

இழைக்கும் இழைப்புளிவகை . 
படை ; துளை ; எலி முதலியவற்றின் பொந்து ; 

வளைவி - வீட்டிறப்பு ; மகளிரது கையணிவகை . 
நீண்ட மரத்துண்டு ; 

என்னும் | வளைவிற்பொறி - வளைந்து 
தூதுவளை 

தானே எய்யும் 
கொடிவகை ; சிறிய உத்திரம் . 

இயந்திரவில் . 
வளை ( வி ) - தடைசெய் ; கட்டு ; வாரு ; முற்றுகை 

வளைவு - சுற்று ; கோணல் ; கட்டடத்தில் 
யிடு . 

அமைக்கும் வில்வளைவு ; 

வீட்டுப்புறம் ; 
வளைக்கரன் - சங்கை ஏந்திய திருமால் . 

வட்டம் ; பணிவு . 
வளைகாப்பு - முதலாவதாகக் கருவுற்ற பெண் 

வளைவெடுத்தல் - வளைவை நிமிர்த்துதல் : 
ணுக்கு ஐந்து அல்லது ஏழாம் மாதத்தில் 

வளைவுகட்டுதல் , 
வளையலணியுஞ் சிறப்பு நிகழ்ச்சி . 

வற்கடம் - வறட்சி ; பஞ்சம் . 
வளைச்சல் வளைவு , வளைவுள்ளது ; 

வற்கம் - குதிரையின் கடிவாளம் ; குதிரைக்குரிய 

வீடு 
முதலியவற்றின் சுற்றுப்புறம் . 

கலணை முதலியன ; இனம் ; ஒத்த பொருள் 

களின் கூட்டம் ; பிசாசு ; அத்தியாயம் ; 
வளைத்தல் - வளையச்செய்தல் ; சூழ்தல் ; தடுத் 
தல் ; பற்றுதல் ; கவர்தல் ; பேச்சு முதலிய 

ஒழுங்கு ; மரப்பட்டை ; குறிப்பிட்ட எண்ணை 

அதே எண்ணால் பெருக்கிவரும் தொகை , 
வற்றைத் திருப்புதல் ; எழுதுதல் ; அணிதல் . 

மரபு . 
வளைத்துவைத்தல் - அப்பாற் போகவொட்டாது 

வற்கமார்க்கம் - நாயுருவிச்செடி . 
மடக்குதல் ; சிறையகப்படுத்துதல் . 

வற்கரி - கரகம் ; குதிரையின் கடிவாளம் . 
வளைதடி - ஓர் எறிபடைவகை . 
வளைதல் - சூழ்தல் ; சுற்றுதல் ; சுற்றிவருதல் ; 
தாழ்தல் ; கோணுதல் ; திடமறுதல் ; நேர்மை 

வற்காலம் - வறட்சிக்காலம் . 
யினின்று விலகுதல் ; வருந்துதல் . 

வற்காலி - வெள்ளாடு ; ஆடு . 
வளைநீர் உலகை வளைத்துக்கிடக்கும் கடல் . 

வற்கித்தல் - ஒரு தொகையை அத் தொகையாற் 
வளைப்பு - வளைத்தல் ; வளைவு ) சூழ்தல் ; 

பெருக்குதல் . 
முற்றுகையிடுதல் ; குடியிருப்பிடம் ; 

சிறை ; 

வற்குணம் - கொடுமை .. 
காவல் ; உழவுசால் . 

வற்கெனல் - வலிதாதற்குறிப்பு . 
வளைபோழ் ( ழு ) நர் - காண்க : சங்கறுப்போர் .. 

வற்சதரம் - இளங்கன்று . 
வளைமணி - அக்குமணி , சங்குமணி . 

வற்சவம் - எருமை , 

இவற்றின் 
வளையக்கொடி - காண்க : அண்ண ( ணா ) ந்தாள் . 

குழந்தைப் பருவம் ; ஒரு நாடு ; மார்பு . 
வளையக்கோலுகை - சுற்றுகை ; தனக்குமட்டும் வற்சரம் - ஆண்டு . 
உரிமையாக்கிக்கொள்ளுகை . 

வற்சலம் - காண்க : வற்சலை ; பேரன்பு . 
வளையகம் - சங்கு . 

வற்சலை - ஈன்ற பசு . 


வற்கலை } - மரவுரி , மரப்பட்டை , 


- 


பசு 


கன்று ; 


வற்சன் 


952 


வறைநாற்றம் 


உடலை 


வற்சன் - குழந்தை . 

வறத்தல் - காய்தல் ; வறுமையாதல் ; மழை 
வற்சை - மலட்டுப்பசு ; குழந்தை . 

பெய்யாது போதல் ; குறைந்து மெலிதல் . 
வற்பம் - வன்மை ; வறட்சி . 

வறம் - காண்க : வறன் . 
வற்பு - உறுதிப்பாடு ; வலிமை . 

வறல் - உலர்தல் ; வறண்ட நிலம் ; சுள்ளி ; நீரில் 
வற்புலம் - மேட்டுநிலம் . 

லாமை ; வறுத்தல் ; உலரவைத்த காய் , 
வற்புறுத்துதல் - உறுதிப்படுத்திச் சொல்லுதல் ; இறைச்சி முதலிய உணவு . 
வலிமைப்படுத்துதல் . 

வறவறெனல் - உலர்ந்து கடினமாதற்குறிப்பு . 
வற்புறுதல் - உறுதிப்படுதல் ; திடப்படுதல் ; 

வறவு - கஞ்சி . 
ஆறுதலடைதல் . 

வறள் - உலர்கை ; வறட்சியான நிலம் ; மணற் 
வற்றம் - கடல் நீர் வடிகை ; வறட்சி . 

பாங்கு . 
வற்றல் - வடிகை ; வறளுகை ; உலர்ந்தது ; உலர வறளி - காண்க : வறட்டி ; உலர்ந்தது . 
வைத்த காய் , இறைச்சி முதலிய உணவு . 

வறளுதல் - வற்று தல் ; உடம்பு மெலிதல் . 
வற்றனோய் - இரத்தங் குன்றி 

மெலி 

வறற்காலை - நீரில்லாத காலம் . 
விக்கும் நோய் . 

வறன் - வற்றுகை ; நீரில்லாமை ; கோடைக் 
வற்று -- கடல் நீர் வடிகை ; கூடியது ; ஒரு சாரியை . 

காலம் ; பஞ்சம் ; வறுமை ; வறண்ட பூமி . 
வற்றுதல் - சுவறுதல் ; கடல் நீர் முதலியன வடி வறனுழத்தல் - நீரின்றி வருந்துதல் ; வறுமையுறு 
தல் ; புண் முதலியன உலர்தல் ; வாடுதல் ; 

தல் . 
மெலிதல் , பயனற்றுப்போதல் . 

வறிஞன் - பொருளில்லாதவன் . 
வறக்கடை - தீ முதலியவற்றா லுண்டாகிய 

வறிது - சிறிது ; பயனின்மை ; அறியாமை ; 
வறட்சி . 

குறைவு ; வறுமை ; உள்ளீடற்றது : இயலாமை . 
வறக்காலன் - தன் குடும்பத்திற்கு இழப்புண்டாக 

வறிய ( யா , யோ ) ன் - காண்க : வறி ஞன் ; 
வந்தவன் . 

அறிவிலான் . 
வறக்காலி - தன் குடும்பத்திற்கு இழப்புண்டாக 

வறுகடலை வறுத்த கடலை . 
வந்தவள் . 

வறுகறி - வறுத்த கறி . 
வறங்கூர்தல் - மழைபெய்யாதுபோதல் ; பஞ்சம் வறுகுதல் - பிறாண்டுதல் ; இறுகப்பிடித்தல் . 
மிகுதல் . 

வறுங்காலம் - வறுமைக்காலம் ; நீரில்லாக்காலம் ; 
வறட்காலம் - பஞ்சகாலம் ; மழையில்லாக் காலம் . 

பஞ்சகாலம் . 
வறட்கேடு - மழையின்மையா லுண்டாகுந் 

வறுங்கோட்டி - அறிவிலார் கூட்டம் . 
துன்பம் . 

வறுங்கோடை - மழையில்லாத கோடை .. 
வறட்சாவி - மழையில்லாமையாலான பயிர்ச் 

வறுத்தல் - பொரியச்செய்தல் ; தொந்தரவு 
சாவி . 

படுத்துதல் . 
வறட்சி - நீரற்றுப்போதல் ; உடற்காங்கை 

வறுதல் - வறுபடுதல் . 
சொறி ; உடலை மெலியச்செய்யும் நோய் . 

வறுநகை - புன்னகை . 
வறட்சுண்டி - காண்க : ஆடுதின்னாப்பாளை ; 

வறுநிலம் - பாழ்நிலம் . 
சுண்டிவகை . 

வறு நுகர்வு - உண்மையில்லா அனுபவம் . 
வறட்டாடு - மலட்டு ஆடு . 

வறுபடுதல் - தீயாற் பொரிதல் . 
வறட்டி - அடைபோல் தட்டிக் காய்ந்த சாணம் . 

வறும்புனம் - அறுவடையானபின் தரிசாய்க் 
வறட்டிருமல் - தொண்டையை வறளச்செய்யும் 

கிடக்கும் புன்செய்நிலம் ) பாலை நிலம் . 
இருமல் வகை . 

வறுமை - துன்பம் ; வெறுமை ; திக்கற்ற தனிமை . 
வறட்டுதல் - வற்றச்செய்தல் ; காயச்செய்தல் ; 

வறுமொழி - பயனில்சொல் . 
வறுத்தல் . 

வறுவல் - எண்ணெய் அல்லது 
வறட்டுப்பசு - மலட்டுப் பசு . 

நெய்யில் 

பொரித்த கறிவகை . 
வறட்பால் - காய்ந்து கட்டியான பால் . 
வறடன் - மெலிந்தவன் ; ஆண்மையற்றவன் . 

வறுவிது - குறையாக இருப்பது . 
வறடி - மெலிந்தவள் ; மலடி . 

வறுவிதை - வறுத்த வித்து . 
வறடு - வறட்சி ; ஈனாத பசு முதலியன . 

வறுவியோர் - வறிஞர் . 
வறண்டி - குப்பை முதலியன வாருங் கருவி ; வறுவிலி - திக்கற்றவன்; வறியவன் . 
வழிக்குங் கருவி . 

வறுவோடு - காண்க : வறையோடு . 
வறண்டுதல் - தெள்ளு தல் ; பிறாண்டு தல் ; வறை - பொரிக்கறி . 
திருடுதல் . 

வறை நாற்றம் - தீநாற்றம் . 


வறை முறுகல் 


953 


வனசை 


வன்மீனம் } - முதலை . 


- 


- 


வறை முறுகல் - கருகிப்போனது ; பயனற்றது ; 

வன்மான் - அரிமா . 
கரடுமுரடானது . 

வன்மி பகைவன் . 
வறையல் - காண்க : வறை ; பிண்ணாக்கு . வன்மித்தல் - கன்னெஞ்சு படைத்தல் ; தீராப் 
வறையோடு - பொரிக்குஞ் சட்டியோடு ; பயனற் பகை காட்டு தல் ; சூளுரைத்தல் ; மரம் காழ் 
றவர் ; பயனற்றது . 

கொள்ளுதல் . 
வன்கண் - மனக்கொடுமை ; வீரத்தன்மை ; வன்மீகம் - கறையான் புற்று ; 

கறையான் புற்று ; ஒருவகை 

உடல் 
பகைமை ; பொறாமை ; கொடும்பார்வை . வீக்கநோய் . 
வன்கண்ணன் கொடுமையுள்ளவன் ; வீர | வன்மீன் , 

முள்ளவன் . 
வன்கண்மை - கொடுமை ; வீரம் . 

வன்மை வலிமை ; 

கடினம் ; 

வன்சொல் ; 
வன்கணம் காண்க : வல்லினம் . 

ஆற்றல் ; வலாற்காரம் ; சொல் அழுத்தம் ; 
வன்கணாளன் - கொடியோன் ; வீரன் . 

கோபம் ; கருத்து ; வல்லெழுத்து . 
வன்கனி செங்காய் . 

வன்மொழி - கடுஞ்சொல் . 
வன்காய் - கடுக்காய் ; முற்றிய காய் . 

வன்றி - பன்றி . 
வன்காரம் - வெண்காரம் ; வலாற்காரம் . 

வன்னசரம் - பலவகை மணிகளினாலியன்ற கழுத் 
வன்கிழம் - தொண்டுகிழம் ; மிக்க இளமையிலே தணிவகை . 
உண்டாகும் அறிவுமுதிர்ச்சி . 

வன்னம் - நிறம் ; எழுத்து ; தங்கம் . 
வன்கை - வலிய கரம் ; தோற்கருவிவகை 

வன்னரூபி - உமை ; கலைமகள் . 
வன் கொலை - கடுங்கொலை . 

வன்னனை காண்க : வருணனை . 
வன்சிறை - கடுங்காவல் ; மதில் ; கொடுமைக்கு 

வன்னி - நெருப்பு ; 

நெருப்பு ; குதிரை ; வன்னிமரம் ; 
உள்ளாக்கும் அடிமைத்தனம் . 

காண்க : கொடிவேலி ; தணக்கு ; வன்னியன் ; 
வன்செலல் - விரைந்து செல்லுகை . 

பிரமசாரி ; கிளி . 
வன்செவி - உணர்ச்சியற்ற காது . 

வன்னிகை - எழுதுகோல் . 
வன்சொல் - கடுஞ்சொல் ; மிலேச்சமொழி . 

வன்னிசகாயன் - நெருப்புக்குத் துணையாகிய 
வன்பகை - கடும்பகை . 

காற்று . 
வன்பாடு - வலிய தன்மை ; முருட்டுத்தன்மை . 

வன்னித்தல் - வண்ணம்வைத்தல் ; வருணித்தல் . 
வன்பார் - இறுகிய பாறை நிலம் . 

வன்னிமன்றம் - வன்னிமரமுள்ள பொதுவிடம் . 

வன்னியம் - வருணிக்கப்பட்டது ; சிற்றரசரின் 
வன்பால் 

வன்பார் ; 
காண்க : 

பாலை நிலம் ; 
குறிஞ்சி நிலம் ; மேடு . 

தன்மை ; சுதந்தரம் ; பகைமை . 

வன்னியமறுத்தல் - சிற்றரசரை அழித்தல் . 
வன்பு - வலிமை ; கடினத்தன்மை ; கருத்து ; 

வன்னியன் - சாமந்தன் ; ஒரு சாதியாரின் பட்டப் 
தோல் முதலியவற்றின் வார் . 

பெயர் . 
வன்புல் - புறக்காழுள்ள மரஞ்செடி முதலியன . 

வன்னிலம் - பாறைப்பாங்கான பூமி . 
வன்புலம் - வலிய நிலம் ; குறிஞ்சிநிலம் ; முல்லை 

வன்னிவகன் - தீயைத் தாங்குபவனாகிய 
நிலம் . 

காற்று . 
வன்புறுத்தல் - தலைவியைத் தலைவன் ஆற்று வன்னிவண்ணம் - செந்தாமரை ; செவ்வாம்பல் . 
வித்தல் . 

வன்னெஞ்சு - கடுமையான மனம் . 
வன்புறை - தலைவியைத் தலைவன் ஆற்றி 

வனகவம் - காட்டுப்பசு . 
வற்புறுத்துகை ; தலைவன் 

பிரிவின்கண் 

வனச்சார்பு - காட்டுப்பாங்கான முல்லை நிலம் . 
வாயில்கள் தலைவியை ஆற்றுவித்தலைக் வனச்சுவை - நரி ; புலி ; புனுகுபூனை . 
கூறும் அகத்துறை ; வற்புறுத்திச் சொல்பவன் . 

வனசஞ்சாரம் - காட்டிலே திரிந்து வாழ்கை . 
வன்புறையெதிரழிதல் - தலைவன் ஆற்றுவித்துப் வனசந்தளம் - வண்டுகொல்லி ; மரவகை . 
பிரிந்தபின் தனிமையில் தலைவி வருந்து தலைக் வனசம் - தாமரை . 
கூறும் அகத்துறை . 

வனசமூகம் - பூஞ்சோலை . 
வன்பொறை - பெரும்பாரம் . 

வனசரம் - காட்டுவிலங்கு ; காட்டானை ; காடு . 
வன்மம் - தீராப்பகை ; வலிமை ; சூளுரை ; வனசரர் - பாலை நில மக்கள் ; வேடர் . 

உடலின் முக்கிய பாகம் ; இரகசியச் சொல் . வனசரிதன் காண்க : வனவாசி . 
வன்மரம் - அகக்காழுள்ள மரம் . 

வனசன் காமன் . 
வன்மனம் - கன்னெஞ்சு . 

வனசுரம் - பாலை நிலம் . 
வன்மா - குதிரை ; அரிமா . 

வனசை - திருமகள் ; சந்தனமரம் .. 


- 


120 


வன சோபனம் 


954 


வாக்குச் சித்தி 


. 


துளசி 


- 


வனசோபனம் காண்க : வனசம் . 

வனமாலி - திருமால் ; துளசி . 
வன தீபம் - காண்க : சண்பகம் . 

வனமாலை- பலவகை நிறமுள்ள மலருந்தழையுங் 
வனதுர்க்கம் - காட்டரண் . 

கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை ; 
வனதேவதை - காடுறை தெய்வம் . 

மாலை . 
வனநரம் காண்க : வானரம் . 

வனரஞ்சனி 

முலைப்பால் . 
வனப்பிரியம் - குயில் . 

வனராசன் அரிமா . 
வனப்பு - அழகு ; இளமைநிறம் ; பலவுறுப்புத் | வனருகம் - காண்க : வனசம். 
திரண்டவழிப் பெறுவதொரு செய்யுள் அழகு 

வனலட்சுமி 

வாழை . 
பெருந்தோற்றம் . 

வனவசம் - சந்தனமரம் . 
வனப்புவண்ணம் - இசைவகை . 

வனவன் - வேடன் . 
வனபதி - பூவாது காய்க்கும் மரம் . 

வனவாசம் - காட்டில் வாழ்கை . 
வனபந்தம் - தடாகம் . 
வனபலம் - காண்க : ஆனைத்திப்பிலி . 

வனவாசி - காட்டில் வாழ்பவன் . 
வனபோசனம் - சோலை முதலியவற்றில் 

வனாந்தரம் - காட்டின் உட்பகுதி ; பாலைவனம் . 
நடத்தும் விருந்து ; திருவிழா . 

வனாந்தரமாய்க்கிடத்தல் - மிகுதியாய் இருத்தல் . 
வனம் - காடு ; ஊர் சூழ்ந்த சோலை ; சுடுகாடு ; 

வனி - சுரம் . 
நீர் ; மலையருவி ; உறைவிடம் ; வழி ; துளசி ; 

வனிகை - தோப்பு . 
புற்று ; அழகு ; மிகுதி ; நிறம் . 

வனிதம் - சிறப்பு ; மேன்மை . 
வனமரை - காண்க : ஓரிதழ்த்தாமரை.. 

வனிதை - பெண் ; மனைவி . 
வனமல்லிகை - காட்டுமல்லிகை ; ஊசிமல்லிகை . வனைதல் - உருவம் அமையச்செய்தல் ; அலங் 
காண்க : கொடிவேலி ; மரவகை . 

கரித்தல் ; ஓவியம் எழுதுதல் . 


. 


; 


வனமா 


வா 


வா - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( வ் + ஆ ) ; நிரம்பிய பழமொழி ; மேற்கோள் ; சோதிட 
தாவுதல் . 

கணித வாய்பாடுவகை . 
வாக்கல் - வடிக்கப்பட்ட சோறு . 

வாக்கியார்த்தம் - சொற்றொடர்ப் பொருள் ; 
வாக்களித்தல் - உறுதிகூறுதல் ; வாக்குச் சீட்டுப் பொழிப்புரை . 
போடுதல் . 

வாக்கியை - பார்வதி . 
வாக்கன் - மாறுகண்ணன் . 

வாக்கின் செல்வி 

கலைமகள் . 
வாக்காட்டுதல் - ஏய்த்தல் , 

வாக்கு - சொல் ; திருத்தம் ; திருந்திய வடிவு ; 
வாக்காடுதல் - பேசுதல் ; வாதாடுதல் . 

வளைவு ; ஒழுங்கின்மை ; ஒரு வினையெச்ச 
வாக்காள் - நாமகள் . 

விகுதி ; வார்த்தல் ; பேசற்கருவியான வாய் ; 
வாக்காளன் - ஓர் இடத்திற்கு உரியவனாக 

அசரீரி ; 

வாக்குத்தத்தம் ; புகழ்ச்சிச்சொல் ; 
ஒருவனைத் தேர்ந்தெடுப்பது முதலியவற்றில் 

எளிதிற் கவிபாடுந்திறம் ; நூலின் நடை ; ஒலி ; 
தன் கருத்தைத் 

உரியவனாக 
தெரிவிக்கும் உரிமை 

பக்கம் ; ஓர் இடத்திற்கு 
யுள்ளவன் . 

ஒருவனைத் தேர்ந்தெடுக்கும் உரிமை . 
வாக்கி - அறம் , பொருள் , இன்பம் , வீடு என்னும் வாக்குக்கடன் - கைம்மாற்றுக்கடன் ; வாய்மொழி 
நாற்பொருட் பயன்களைக் கேட்க வேட்கை நிபந்தனை . 
யோடு விரித்துக் 

கூறுவோன் ; 

எளிதிற் 

வாக்குக்கண் - மாறுகண் . 
பாப்புனையும் ஆற்றலுள்ளவன் ; மாறு வாக்குக்குற்றம் - சொற்பிழை . 
கண்ணுள்ளவன் . 

வாக்குக்கொடுத்தல் - வாக்குறுதி கூறுதல் ; விருப் 
வாக்கிடுதல் - வாக்குத்தத்தஞ் செய்தல் ; தீப் பத்தைச் சீட்டு மூலமாய்த் தெரிவித்தல் ; 
பலனைக் கொடுக்கும் சொற் கூறுதல் , 

பேச்சுக்கொடுத்தல் . 
வாக்கியக்கட்டளை - நன்கு யாத்த சொற் வாக்குச்சகாயம் - சொல்லால் பிறர்க்குச் செய் 
றொடர் . 

யும் உதவி . 
வாக்கியசேடம் - காண்க ! புறனடைச்சூத்திரம். வாக்குச்சித்தி - பிறர் ஏற்கும்படி சொல்லுந் 
வாக்கியம் - சொல் ; எழுவாய் பயனிலை முதலிய திறம் ; சொற்கள் பலிக்கும்படி சொல்லும் 
பொருளோடுகூடிய தொடர் ; பொருள் ஆற்றல் . 


வாக்குச்சுத்தம் 


955 


வாச்சியீடன் 


பகை 


வாக்குச்சுத்தம் - காண்க : வாக்குநாணயம் . வாகீசன் ஆக்கியோன் ; பிரமன் ; காண்க : 
வாக்குத்தண்டம் - கடிந்துபேசுதல் . 

வாகீசர் . 
வாக்குத்தத்தம் - உறுதிமொழி கூறல் . 

வாகீசுவரி காண்க : வாக்கின் 

சல்வி ; 
வாக்குத்தம்பம் - அறுபத்து நான்கு கலையுள் பார்வதி . 

பிறர் வாக்கைத் தடைசெய்தலான வித்தை . வாகீசை காண்க : வாக்கின்செல்வி . 
வாக்குத்தானம் - சாதக சக்கரத்தில் வாக்கு , 

வாகு - அழகு ; ஒளி ; ஒழுங்கு ; திறமை ; செடி 
கல்வி முதலியவற்றைக் குறிக்கும் இரண்டா 

வகை ; தோள் ; பக்கம் ; முக்கோணத்தின் 
மிடம் . 

அடிப்பக்கம் . 
வாக்குதல் - வார்த்தல் . 

வாகுரம் - வௌவால் ; வலை . 
வாக்கு தேவி - காண்க : வாக்கின் செல்வி . 

வாகுலேயன் - முருகன் . 
வாக்குநயம் - சொல்வன்மை ; காண்க : வாக்கு 

வாகுவலயம் - தோளணி . 
வசீகரம் ; நிந்தனை ; பேச்சுவன்மை . 

வாகை - மரவகை ; கருவாகை ; அகத்தி ; வெற்றி 
வாக்குநாணயம் - சொன்ன சொல்லை 

நிறை 

யாளர் அணியுமாலை ; வெற்றி ; 
வேற்றுங் குணம் . 

யரசரைக் கொன்று வாகைப்பூச் சூடி வெற்றி 
வாக்குப்பிசகுதல் - சொல் தவறுதல் ; உச்சரிப்புத் 

யில் ஆரவாரிப்பதைக் கூறும் புறத்துறை ; 
தடுமாறுதல் . 

நான்கு வருணத்தாரும் முனிவரும் பிறரும் 
வாக்குபதி - வியாழன் . 

தத்தங் கூறுபாடுகளை மிகுதிப்படுத்தலைக் 
வாக்குமாறுதல் - சொல் தவறுதல் ; புத்தி மழுங்கு 
தல் ; கிழத்தனம்வருதல் . 

கூறும் திணை ; நல்லொழுக்கம் ; ஈகை ; மிகுதி ; 

பண்பு ; தவம் . 
வாக்குமி - பேச்சாற்றலுள்ளவன் . 
வாக்குமூலம் - வாய்ச்சாட்சி ; 

வாகைமாலை 
எதிர் வழக்காடு 

வெற்றிமாலை ; நூல்வகை . 
வோன் எழுதிக்கொடுக்கும் உறுதிமொழி . 

வாகையரவம் - வெற்றிக்குறியான வெள்ளை 
வாக்குரிமை - பிரதிநிதியாக ஒருவனைத் தேர்ந் 

மாலை , வீரக்கழல் , செங்கச்சு முதலியவற்றை 
தெடுக்க உள்ள உரிமை . 

வீரர் அணிதலைக் கூறும் புறத்துறை . 
வாக்குவசீகரம் - பேச்சால் பிறரை ஈர்க்கும் 

வாகைவில்லான் - மன்மதன் . 
செய்கை . 

வாங்கல் - பிறர் கொடுக்க ஏற்கை ; கடன்வாங் 
வாக்குவடிவு - வடிவழகு . 

குகை ; விலைக்குக் கொள்கை ; வளைவு : 
வாக்குவந்தனம் - அவையடக்கம் . 

குறைவு ; தொலைவு ; பிணக்கு ; ஒரு நாடு ; 
வாக்குவாதம் - தருக்கம் ; வாய்ச்சண்டை . 

ஆழம் ; வழுக்கல் ; பொன் , வெள்ளி முதலியன 
வாக்குவிற்றல் - வாக்குறுதி கொடுத்தல் . 

மாற்றுக் குறைவாயிருக்கை . 
வாக்குறுதி - காண்க : வாக்குத்தத்தம் ; சொன்ன வாங்கு - வளைவு ; அடி ; வசவு ; பிச்சுவா ; கால் 
சொல்லைக் காப்பாற்றுகை . 

களுள்ள பலகையாசனம் . 
வாக்கெடுத்தல் - வாக்காளர்களின் கருத்தை வாங்குதல் வளைத்தல் ; நாண் பூட்டுதல் ; இழுத் 
அறிதல் ; தலைமயிர் வகிர்தல் . 

தல் ; மூச்சு முதலியன உட்கொள்ளுதல் ; ஏற்றல் ; 
வாகடம் - மருத்துவ நூல் . 

விலைக்குக் கொள்ளுதல் ; பெறுதல் , வரைதல் ; 
வாகம் காண்க : வாகனம் ; குதிரை ; எருது ; 

ஒதுக்குதல் ; மீட்டும் பெறுதல் ; செலுத்துதல் ; 
எருமைக்கடா ; காற்று ; சக்கரவாகப்புள் ; கீரை தப்பும்படி பாதுகாத்தல் ; தழுவுதல் ; ஒத்தல் ! 
வகை ; பாடாணவகை . 

அழைத்தல் ; 

நீக்குதல் ; பிரித்தெடுத்தல் ; 
வாகன் - அழகுள்ளவன் ; பல்லக்கு முதலியன 

பெயர்த்தல் ; முறித்தல் ; வெட்டுதல் ; அடித் 
தூக்குபவன் ; பாடை தூக்கிச் செல்லுபவன் . தல் ; அழித்தல் ; வைதல் ; வளைதல் ; அலைதல் ; 
வாகனம் - ஊர்தி ; சீலை ; விடாமுயற்சி ; ஆடை குலைதல் ; மெலிதல் ; குறைதல் ; பின்வாங்கு 

தல் ; தாழ்தல் ; களைத்துப்போதல் ; நீங்குதல் ; 
வாகி - அழகுள்ளவன் . 

திறந்திருத்தல் ; ஒரு பக்கமாக ஒதுங்குதல் . 
வாகிடி - நீர்ப்பன்றி . 

வாச்சி - மரஞ்செதுக்கும் ஆயுதம் ; காண்க : ஆடா 
வாகியம் - புறம் ; வெளி ; ஊர்தி . 

தோடை . 
வாகினி 

படை ; படையினோர் தொகை ; ஒரு வாச்சியம் - வாத்தியம் , இசைக்கருவி ; பறைப் 
பேரெண் ; பாதிரிமரம் ; படைத் தலைவன் . பொது வாசகத்தின் பொருள் , வெளிப்படை 
வாகினியுள்ளவன் - செல்வாக்குள்ளவன் . 

யானது ; சொல்லப்படத்தக்கது ; நிந்தை . 
வாகீசர் 

குரவர் நால்வருள் | வாச்சியீடன் - வாச்சியிட்டு வெட்டினாற்போலக் 
ஒருவரான திருநாவுக்கரசர் . 

கண்டிப்பாகப் பேசுபவன் . 


- 


வகை . 


ைச வ ச மய 


வாசகஞ்செய்தல் 


956 


வாசுரை 


தல் . 


வாசாலன் , } - பேச்சில் வல்லவன் . 


வாசகஞ்செய்தல் - தோத்திரஞ்செய்தல் ; புகழ் வாசனைகட்டுதல் - பண்டங்களுக்கு நறுமணங் 

கூட்டுதல் . 
வாசகதாட்டி - பேச்சுவன்மை . 

வாசனைத்திரவியம் - நறுமணப்பண்டம் . 
வாசகம் - சொல் ; செய்தி ; சொற்றொடர் ; வாசனைதட்டுதல் - மணம்வீசுதல் ; புலனுக்குத் 
செய்யுள் ; பிறர் கேட்கச் செபிக்கை ; உரை தெரிதல் . 
நடை ; வாய்பாடு ; கடிதம் ; தோத்திரம் ; வாசனைப்பண்டம் காண்க : வாசனைத்திரவியம் . 
குரு சீடனுக்கு உபதேசிக்கும் தீட்சை ; காண்க : வாசனைப்பொடி மணப்பொடி ; மணமுள்ள 
திருவாசகம் . 

மூக்குத்தூள் . 
வாசகன் - பேசுவோன் ; அரசர் திருமுன் கடிதம் 

வாசாகயிங்கர்யம் - வெறும்பேச்சு ; வாயினாற் 
படிப்போன் ; தூதன் . 

செய்யும் பணி . 
வாசஞ்செய்தல் - வாழ்தல் . 

வாசாகாரம் - அந்தப்புரம் . 
வாசத்தானம் - வாழுமிடம் . 

வாசாஞானஎம் அனுபவமில்லாமல் ஞானம் 
வாசந்தம் - தென்றல் ; ஒட்டகம் ; குயில் ; 

பேசுதல் ; போலி ஞானப்பேச்சு . 
விலங்கின் இளங்கன்று . 

வாசாதி - காண்க : ஆடாதோடை . 

வாசாமகோசரம் - வாக்கிற்கெட்டாதது . 
வாசந்தி - காண்க : குருக்கத்தி ; ஆடாதோடை ; 
திப்பிலி ; சண்பகம் . 

வாசாலகம் 

சொல் வன்மை . 
வாசநெய் - புழுகு ; மணவெண்ணெய் . 

வாசாலன் 
வாசபதி - காண்க : வாக்குபதி . 

வாசாலை வாக்கில் வல்லவள் . 
வாசம் - வாழ்கை ; இருப்பிடம் ; ஊர் ; மணம் ; 

வாசி - வேறுபாடு ; இயல்பு ; குணம் , தன்மை ; 
மணப்பண்டம் ; காண்க : இலாமிச்சு ( சை ); 

தகுதி ; நல்ல நிலைமை ; நிமித்தம் ; வீதம் ; 
ஆடை ; இறகு ; வாக்கியம் ; அம்பு ; நெய் ; அரிசி ; 
நீர் ; மந்திரவகை ; பேச்சு ; வேகம் ; கைமரம் ; 

நாணயவட்டம் ; இசைக்குழல் ; இசைப்பாட்டு ; 

குதிரை ; அசுவினி ; பறவை ; அம்பு ; மூச்சு ; 
கலைமகள் . 

நியாயம் ; வசிப்பவன் ; குறியீட்டுச்சொல் ; 
வாசரம் - நாள் . 
வாசரி - வாக்கால் கண்டிக்கை . 

வாகனப்பிரபை ; இருப்பிடம் . 

வாசிக்கோவை - குதிரைக் கிண்கிணிமாலை . 
வாசல் - கட்டடத்தின் முகப்புவழி ; வீட்டின் உள் 

வாசிகம் - வாக்காற் செய்யப்படுவது ; வாய்ச் 
முற்றம் ; அரசன் மண்டபம் , 

செய்தி ; செய்தி . 
வாசல்வித்துவான் - அரசவைப் புலவன் . 

வாசிகன் 

தூதன் . 
வாசவன் - இந்திரன் ; மணப்பொருள் விற்பவன் . 

வாசிகை - செறியுமாறு கோத்த மாலை ; சிகை 
வாசவன்மருகோன் - இந்திரன் மருகனான 

மாலை ; மாலை ; வாகனப்பிரபை , வணிகர் 
முருகக்கடவுள் . 

வாழும் சேரி . 
வாசவுண்டை மணப்பண்டங்களைத் திரட்டி வாசித்தல் - படித்தல் ; கற்றல் ; வீணை 
யமைத்த உருண்டை . 

முதலியன இசைக்க ஒலிப்பித்தல் ; மணத்தல் . 
வாசவெண்ணெய் காண்க : வாசநெய் . 

வாசிதம் - அறிவு ; குடியேற்றுதல் ; பறவை 
வாசற்கதவு - வீட்டின் முகப்புநிலைக் கதவு . 

முதலியவற்றின் குரல் . 
வாசற்காவல் - வாயில் காப்பு ; காண்க : வாசற் வாசிப்பு - கல்வியறிவு ; படிப்பு ; தேசிக்கூத்துக் 
காவலாளன் . 

குரிய கால் அமைப்புவகை . 
வாசற்காவலாளன் - வீட்டுவாயிலிற் காவல் வாசிமேதம் - காண்க : அசுவமேதம் . 
புரிபவன் . 

வாசிரம் - நாற்சந்தி ; வீடு ; பகல் . 
வாசற்படி வாசல் , வாயில் நிலையின் அடிப் வாசிவாரியன் 

குதிரையைப் பழக்குவதில் 
பாகம் ; வாயில் நிலையின் மேற்பாகம் . 

வல்லவன் . 
வாசன் வசிப்பவன் ; பன்னிரு 

சூரியருள் வாசினி - பெண்குதிரை ; குடியிருப்பவள் . 
ஒருவன் . 

வாசினை படித்தல் ; யாழ் 

முதலியன 
வாசனம் - ; 
மணம் ; அறிவு ; புடைவை ; வாசிப்பு ; இசைத்தல் . 

வாசு - கடவுள் ; திருமால் ; இருவேலிப்புல் . 
வாசனி - மேற்கட்டி . 

வாசுகி திருவள்ளுவரின் மனைவி ; எண்வகை 
வாசனை - நன்மணம் ; பிறர் பழக்கத்தால் நாகத்துள் பூமியைக் கிழக்குப்புறத்துத் 
உண்டாகும் செயற்கைக் குணம் ; பற்று ; குரல் ; தாங்கும் நாகம் ; விந்து . 
வாசிப்பு . 

வாசுரை இரவு ; பூமி ; பெண் ; பெண்யானை . 


- 


குரல் . 


வாசை 


957 


வாணி 


- 


} 


- 


தம் 


வாசை காண்க : ஆடாதோடை . 

வாடிக்கைக்காரன் - வழக்கமாக ஓரிடத்துப் 
வாஞ்சனம் , 

பற்று வரவு 

செய்வோன் ; பண்டங்களை 
காண்க : வாஞ்சை . 
வாஞ்சனை 

வழக்கமாக ஓரிடத்து விலைக்கு வாங்குவோன் . 
வாஞ்சித்தல் - விரும்புதல் . 

வாடு - வாடற்பூ . 
வாஞ்சிதம் - விரும்பியது . 

வாடுதல் - உலர்தல் ; மெலிதல் ; பொலிவழிதல் ; 
வாஞ்சை - விருப்பம் . 

மனமழிதல் ; தோல்வியடைதல் ; கெடுதல் ; 
வாட்குடி - மறக்குடி . 

நீங்குதல் ; குறைதல் ; நிறைகுறைதல் . 
வாட் கூத்து - வாளைப் பிடித்து ஆடுங் கூத்து . வாடூன் - உப்புக்கண்டம் . 
வாட்கை காண்க : வாழ்க்கை . 

வாடை வடகாற்று ; குளிர்காற்று ; காற்று ; 
வாட்கோரை கோரைவகை . 

மணம் ; காண்க : வடவைத்தீ ; தெருச்சிறகு ; 
வாட்செலவு - எதிர்த்து வந்த அரசனது பொரு 

தெரு ; இடையர் அல்லது வேடர் வாழும் வீதி ; 
படையிடத்து எதிரூன்றும் வேந்தன் தன் 

சிற்றூர் ; மருந்து ; கூலி . 
அரசவாளை முன்னதாக விடுத்தலைக் கூறும் வாடைக்கச்சான் - வடமேல்காற்று .. 
புறத்துறை . 

வாடைக்காற்று - வடகாற்று . 
வாட்ட சாட்டம் - தோற்றப்பொலிவு . 

வாடைக்கொண்டல் வடகீழ்காற்று . 
வாட்டம் - வாடுதல் ; உலர்ச்சி ; மெலிவு ; 

வாடைப்பாசறை பாசறைக்கண் வீரர் 
வருத்தம் ; ஒழுங்கான சாய்வு ; 

காதன்மகளிரை நினைந்து துயருறும்படி செய் 

வடிவழகு ; 
அதிகமாய் ; காண்க : வாட்டசாட்டம் ; நீட்டம் ; 

கின்ற வாடைக்காற்றின் மிகுதியைக் கூறும் 
நிறைவு ; அனுகூலம் ; தோட்டம் ; தெரு ; வழி . 

புறத்துறை . 

வாடைப்பொடி - மணத்தூள் ; வசியப்படுத்தும் 
வாட்டரவு - சோர்வு ; உலர்கை . 

பொடி . 
வாட்டல் - வாட்டப்பட்ட பொருள் . 

வாடையா ( யி ) லோடுதல் - வடகாற்றின் 

உதவி 
வாட்டானை அறுவகைத் தானைகளுள் 

யால் மரக்கலம் பாய்விரித்துச் செல்லுதல் . 
ஒன்றான வாட்படை . 

வாண்மங்கலம் - பகையரசை வென்ற வேந்தன் 
வாட்டி - தடவை ; வயிரமண் ; களம் அடிக்கும் 

தன் வாளினைக் 

கொற்றவைமேல் நிறுத்தி 
கடைசிப் பிணையல் மாடு . 

நீராட்டுதலைக் கூறும் புறத்துறை ; வீரனது 
வாட்டியபுட்பம் - சந்தனம் ; மஞ்சள் . 

வாள்வெற்றியால் பசிப்பிணி தீர்ந்த பேய்ச் 
வாட்டியம் - தோட்டம் ; வீடு . 

சுற்றம் அவன் வாளினை வாழ்த்து தலைக் 
வாட்டு - பொரியல் ; தொல்லை ; ஒழுங்கான 

கூறும் புறத்துறை . 
சாய்வு ; அழகானது ; தகுதியானது ; சார்பு ; 

வாண்மண்ணுநிலை - நன்னீரில் ஆட்டிய அரச 
மலிவு . 

வாளின் வீரம் குறிக்கும் புறத்துறை . 
வாட்டுதல் - வருத்துதல் ; வதக்குதல் ; உலர்த்து 

வாண்முகம் - வாளின் வாய் . 
தல் ; கெடுத்தல் ; ஆடைவெளுத்தல் . 

வாண்முட்டி - வாளின் பிடி . 
வாட்படை - வாள் தரித்த வீரர் கூட்டம் . 

வாணக்கந்தகம் - பொறிவாணம் முதலியன 
வாட்படையாள் - துர்க்கை . 

செய்தற்குரிய கந்தகவகை . 
வாட்போர் - வாளால் செய்யும் சண்டை . 

வாணக்கல் - வீடு முதலியவற்றின் அடிப்படைக் 

கல் . 
வாடகை - கூலி ; 

குடிக்கூலி ; சுற்றுவட்டம் ; 

வாணகம் - அம்பு ; தீ ; தனிமை ; பசுவின் மடி ; 
தெரு ; வாகனசாலை ; மண்சுவர் . 

வேய்ங்குழல் . 
வாடல் - வாடுகை ; வாடினபொருள் ; உலர்ந்த பூ . 

வாணகன் - திருமால் . 
வாடாமல்லிகை - ஒரு பூச்செடிவகை . 

வாணம் - அம்பு ; தீ ; மத்தாப்பு முதலியன ; அடிப் 
வாடாமாலை பூமாலைபோன்று வாடாததான படைக் குழி . 
பொன்னரிமாலை ; கிழி , 

முதலிய 

வாணம்பறித்தல் - அடிப்படை தோண்டுதல் . 
வற்றால் செய்யப்படும் மாலை . 

வாணன் 

வாழ்பவன் ; ஏதேனும் 
வாடாவஞ்சி - சேரர் தலை நகரமான கருவூர் . தொழிலால் வாழ்பவன் ; நல்வாழ்வுள்ளவன் ; 
வாடாவள்ளி -- ஒரு கூத்துவகை ; ஓவியம் . 

ஓரசுரன் ; கார்த்திகைநாள் ; நெல்வகை . 
வாடி - செடிவகை ; தோட்டம் ; மதில் ; முற்றம் ; வாணாத்தடி - சிலம்பக்கோல் . 
வீடு ; மீன் உலர்த்தும் இடம் ; பட்டி ; சாவடி ; வாணாள் வாழ்நாள் ; உயிர் . 
அடைப்புள்ள இடம் ; மரம் விற்குமிடம் . வாணாள்ளப்போன் - சூரியன் . 
வாடிக்கை - வழக்கம் ; வழக்கமாகப் பற்றுவரவு வாணி - கலைமகள் ; நாதந்தோன்றுமிடம் ; ஒரு 
செய்கை ; முறை ; காண்க : வாடிக்கைக்காரன் . கூத்து ; சொல் ; கல்வி ; சரசுவதிந்தி ; அம்பு ; 


கிடை 


வாணிகச்சாத்து 


958 


வாமன் 


- 


ஓமம் ; நீர் ; இந்துப்பு ; காண்க : மனோசிலை ; வாதமடக்கி - வாதநோய் போக்கும் மருந்துமர 
ஆடுமாடுகளின் தலைக்கறி . 

வகை ; செடிவகை . 
வாணிகச்சாத்து - வாணிகர் கூட்டம் . 

வாதலம் - செடிவகை . 
வாணிகம் - வியாபாரம் ; ஊதியம் . 

வாதவூரர் - மதுரைமாநகரடுத்த திருவாதவூரில் 
வாணிகன் - வியாபாரி ; வைசியன் ; துலாக் பிறந்தவரான மாணிக்கவாசகர் . 
கோல் ; துலாராசி . 

வாதனம் - சீலை . 
வாணிகேள்வன் - பிரமன் . 

வாதனை - நறு மணம் ; செயற்கைக்குணம் ; 
வாணிச்சி 

காண்க : வாணியச்சி , வணிகச்சாதிப் இம்மையில் உண்டாகும் பற்று ; துன்பம் . 
பெண் . 

வாதாசனம் - காற்றை உண்ணுவதான பாம்பு . 
வாணிச்சியம் காண்க : வாணியம் . 

வாதாட்டம் - சொற்போர் . 
வாணிதம் - கள் . 

வாதாட்டுதல் - சொற்போருக்கழைத்தல் ! 
வாணிதி காண்க : வாணினி . 

வருத்துதல் . 
வாணிபம் காண்க : வாணிகம் . 

வாதாடுதல் - தர்க்கம் செய்தல் ; வழக்காடுதல் . 
வாணிமலர் வெண்டாமரை . 

வாதாயனம் - பலகணி , சாளரம் ; மண்டபம் . 
வாணிமன் காண்க : வாணிகேள்வன் . 

வாதாரி - காண்க : ஆமணக்கு ; வேம்பு . 
வாணியச்சி - செக்கார்சாதிப் பெண் . 

வாதானுவாதம் - தருக்கத்தில் 

நிகழும் 

வினா 
வாணியம் காண்க : வாணிகம் . 

விடைகள் . 
வாணியன் காண்க : செக்கான் . 
வாணினி - நாடகக்கணிகை ; நாணமற்றவள் . 

வாதி - வழக்காடுபவன் ; எடுத்துப் பேசுபவன் ; 
வாணீசன் - பிரமன் . 

தருக்கம் செய்பவன் ; வழக்குத் தொடுப்போன் ; 
தன் 

கொள்கையை 
வாணுதல் - ஒளிபொருந்திய நெற்றி ; ஒள்ளிய 

நிலை நிறுத்துவோன் ; 
நெற்றியுள்ள பெண் . 

இரசவாதி ; வருத்துபவன் ; பண்ணின் முக்கிய 

சுரம் . 
வாத்தி - ஆசிரியன் . 
வாத்தியப்பெட்டி - ஆர்மோனியப்பெட்டி ; இசை 

வாதிகன் 

நறுமணப்பொருள்கள் கூட்டு 

வோன் . 
யெழுப்பும் இயந்திரப்பெட்டி . 
வாத்தியம் - இசைக்கருவி . 

வாதித்தல் - வாதாடுதல் ; வருத்துதல் ; தடுத்தல் . 
வாத்தியாயர் - ஆசிரியர் . 

வாதிப்பு - துன்பம் . 
வாத்தியார் - ஆசிரியர் ; புரோகிதன் ; நாடகம் , 

வாது - தருக்கம் ; சண்டை ; நியாயத்தல வழக்கு ; 
கூத்து முதலியன பயிற்றுவிப்போன் . 

சூளுரை ; மரக்கிளை . 
வாத்து - தாரா ; பெருந்தாரா ; மரக்கொம்பு ; வாதுகை 

மனைவி . 
மனை ; இல்லுறைதெய்வம் . 

வாதுதல் - அறுத்தல் . 
வாதக்குடைச்சல் - சந்துவாதத்தால் உண்டாகும் வாதுமை மரவகை . 
வலி ; நரம்புநோய்வகை . 

வாதுவன் - யானைப்பாகன் ; குதிரைப்பாகன் . 
வாதகம் - இடையூறு . 

வாதூகம் - செம்பு . 
வாதகேது - புழுதி . 

வாதை - துன்பம் ; வேதனைசெய்யும் நோய் . 
வாதசுரம் - வாதத்தைப்பற்றியெழுந்த காய்ச்சல் , 
வாதசெபம் - வாயுவேகம் . 
வாதநாசனம் - காண்க ! ஆமணக்கு .. 

வாபம் - மயிர்கழிக்கை ; நெய்கை ; வித்து . 
வாதநாடி - நாடி மூன்றனுள் வாதநிலையை அறி 

வாம்பல் - மூங்கில் , கழை . 
விக்கும் நாடி . 

வாமதேவன் - சிவபிரான் ; ஒரு முனிவன் . 
வாதநீர் - உடலில் திமிர் உண்டாக்கும் கெட்டநீர் . 

வாமம் - அழகு ; ஒளி ; இடப்பக்கம் ; நேர்மை 
வாதநோய் - உடலுறுப்புகளில் வலியை உண்டு யின்மை ; எதிரிடை ; தீமை ; சத்தியே தெய்வம் 
பண்ணும் நோய்வகை . 

எனக் கூறும் மதம் ; பாம்புவகை ; முலை ; 
வாதப்பிடிப்பு - வாயுப்பிடிப்பு . 

செல்வம் ; சிவன் ஐம்முகத்துள் ஒன்று : குறள் 
வாதபாடணர் - கோட்சொல்பவர் . 

வடிவம் ; துடை . 
வாதம் - உடலில் வாயு மிகுதலாகிய பிணிக்கூறு 

வாமல் - கற்றாழை . 
காண்க : வாதநோய் ; வாதநாடி ; பத்துவகை 

வாமலோசனன் - திருமால் . 
வாயு : 

காற்று ; சொல் ; வாதம் முதலிய வாமலோசனை - அழகிய கண்ணுடையாள் ; திரு 
வற்றால் ஒரு பக்கத்தை எடுத்துக்கூறுகை ! 

மகள் . 
தருக்கம் ; உரையாடல் இரசவாதவித்தை ; 

வாமலோசிகம் காண்க : வாமல் . 
வில்வமரம் . 

வாமன் - அருகன் ; புத்தன் ; சிவன் ; திருமால் . 


வாந்தியெடுத்தல் } - வாயாலெடுத்தல் . 


வாமனக்கல் 


959 


வாய்த் தீர்த்தம் 


வகை . 


வாமை 


- 


வாமனக்கல் வாமனாவதார உருவமைந்த 

வாய்க்கிலைகெட்டவன் பெரும்வறிஞன் ; 
எல்லைக்கல் . 

பயனற்றவன் . 
வாமனம் - குறள் வடிவம் ; காண்க : வாமனாவ வாய்க்குட் பேசுதல் - முணுமுணுத்தல் . 
தாரம் ; பதினெண்புராணத்துள் ஒன்று ; தென் | வாய்க்குற்றம் - தன்னை அறியாமற் பேச்சில் 
திசையைக் காக்கும் யானை ; 

எண்பத்து 

நேரும் பிழை ; பேச்சுக்குற்றம் . 
நான்கு அங்குல உயரமுள்ள உருவம் . 

வாய்க்கூடு - விலங்கின் வாயின்மே லிடுங் கூடு . 
வாமனன் - குறள்வடிவைக்கொண்ட திருமால் . வாய்க்கூலி - இலஞ்சம் . 

. 
வாமனாவதாரம் - குறள் வடிவான திருமால் வாய்க்கேள்வி - அரசனின் கட்டளை ; பிறர் 
பிறப்பு , 

சொல்லக் கேட்ட செய்தி . 
வாமா - ஒரு சிவசத்தி ; திருமகள் ; கலைமகள் ; 

வாய்க்கேள்வியர் அரசனின் கட்டளைகளை 
பெண் . 

நிறைவேற்றுவோர் . 
வாமாசாரம் - வாமதந்திர மார்க்கப்படி செய்யுஞ் வாய்க்கொழுப்பு - மதியாப்பேச்சு . 
சத்திவழிபாடு . 

வாய்க்கோணல் - நோய்வகை. 
வாமாட்சி காண்க : வாமலோசனை . 

வாய்க் கோமாரி - மாட்டுக்கு வாயில் வரும் நோய் 
வாமான் குதிரை . 
வாமி - துர்க்கை ; பார்வதி ; சத்தி வழிபாட்டின் 

வாய்கட்டுதல் - மந்திரத்தால் வாய்திறவாமற் 
படி நடப்போன் . 

பண்ணல் ; பேசாதிருக்கச் செய்தல் ; பிணத்தின் 
பெண் ; ஒரு சிவசத்தி ; திருமகள் ; கலை 

வாயை ஆடையாற் கட்டுதல் ; உணவில் பத்திய 
மகள் . 

மாக இருத்தல் ; சிக்கனமாக உணவு கொள்ளு 
வாய் - உதடு அல்லது அலகு 
அலகு இவற்றினிடையி 

தல் . 
லுள்ள உறுப்பு ; பாண்டம் முதலியவற்றின் 

வாய்கரை - இறங்குதுறை . 
திறந்த மேற்பாகம் ; வாய்கொண்ட அளவு : 

வாய்கரையர் - ஆழ்ந்தறியாது மேலெழுந்த 
உதடு ; விளிம்பு ; ஆயுதத்தின் முனை ; மொழி ; 
வாக்கு ; குரல் ; மெய்ம்மை ; சிறப்பு : 

அறிவுள்ளவர்கள் . 
சிறப்புடைய பொருள் ; வாசல் ; வழி ; மூலம் ; வாய்கனத்தல் - தெளிவின்றிப் பேசுதல் . 
இடம் ; துலாக்கோலின் வரை ; தழும்பு ; துளை ; 

வாய்காட்டுதல் - அதிகப்பேச்சுப் பேசுதல் ; 
வாத்தியக்குழல் ; ஏழனுருபு ; ஓர் உவமவுருபு . 

கெஞ்சுதல் . 
வாய்க்கட்டு - கண்டதைத் தின்னாமலிருக்கை ; 

வாய்குமட்டல் - வாயாலெடுக்கவருகை . 
மந்திரத்தால் பேசமுடியாமலும் வாயைத் வாய்குளிரப்பேசுதல் - மேலுக்கு இனிமையாகப் 
திறக்க முடியாமலுஞ் செய்கை . 

பேசுதல் . 
வாய்க்கட்டை - சிறுவர்க்குரிய தின்பண்டம் ; வாய்கூப்புதல் - புகழ்தல் . 
இலஞ்சம் . 

வாய்கூம்புதல் - குவிதல் . 
வாய்க்கணக்கு - வாயால் சொல்லுங் கணக்கு ; 

வாய்கொடுத்தல் - வாக்குத்தத்தஞ் செய்தல் , 
மனக்கணிதம் . 

பேச்சுக்கொடுத்தல் ; வாய்ச்சண்டை வளர்த் 
வாய்க்கயிறு - கடிவாளக்கயிறு . 

தல் . 
வாய்க்கரிசி - பிணத்தைக் கொளுத்து முன் 

வாய்ச்சி - மரஞ்செதுக்குங் கருவி ; செங்கல் 
அல்லது புதைக்குமுன் அதன் வாயில் இடும் செதுக்குங் கருவி . 
அரிசி ; இலஞ்சம் ; மனமில்லாமற் கொடுப்பது . வாய்ச்சொல் - வாயினின்று வருஞ் சால் : 
வாய்க்கருவி - கடிவாளம் ; விளையாட்டு ஊது வெறுஞ்சொல் ; துணைச்சொல் . 
கோல் . 

வாய்சலித்தல் - பேசி வாய் அயர்தல் . 
வாய்க்கரை - கிணறு முதலியவற்றின் விளிம்பு ; வாய்சோர்தல் - வாய் பிதற்றுதல் ; பேசி வாய் 
உதடு . 

அயர்தல் ; வாய் தடுமாறுதல் ; பேசுவதில் 
வாய்க்கரைப்பற்று - நீர்நிலைக்கருகிலுள்ள வயல் ; பிழைபடுதல் . 
உதடு . 

வாய்த்தல் - சித்தித்தல் ; உறுதியாய் நிகழ்தல் ; 
வாய்க்காரன் - பேச்சில் வல்லவன் ; செருக்கால் ஏற்றதாதல் ; சிறத்தல் ; நன்கமைதல் ; 
மிதமிஞ்சிப் பேசுவோன் ; பிறரைத் திட்டும் செழித்தல் ; மதர்த்தல் ; சேர்தல் ; திரட்டுதல் . 
இயல்புள்ளவன் ; பள்ளருள் ஒருவகையார் . வாய்த்தலை - வாய்க்காலின் தலைப்பு ; 
வாய்க்கால் - கால்வாய் ; மகநாள் . 

தொடங்குமிடம் . 
வாய்க்கிரந்தி - வாய்ப்புண் . 

வாய்த்தீர்த்தம் - காண்க : வாய் நீர் . 


வாய்த்துடுக்கு 


960 


வாய்வடம் 


வாய்த்துடுக்கு - பேச்சிற்காட்டும் ஆத்திரம் ; வாய்ப்பூட்டுச் சட்டம் - பொதுக்கூட்டங்களில் 
செருக்கு . 

பேசுவதைத் தடுக்கும் சட்டம் . 
வாய்தடுமாறுதல் - வாய் பதறுதல் ; பேசுவதிற் வாய்ப்பெய்தல் - வாயிலிட்டுத் தின்னுதல் . 
பிழைபடுதல் . 

வாய்ப்பேச்சு - வாயினாற் பேசுகை ; வெறும் 
வாய்தல் - காண்க : வாய்த்தல் .. 

பேச்சு . 
வாய்தற்படி - கதவின் நிலைப்படி . 

வாய்ப்பை - கடன் . 
வாய்தா - தவணை ; கெடு ; கெடுவைத் தள்ளிப் வாய்ப்பொய் - மெய்ம்மையின்பாற்படும் பொய் .. 
போடுகை ; வரி . 

வாய்ப்பொன் - கடிவாளத்தின் ஓர் உறுப்பு . 
வாய்திறத்தல் - வாயை அகல விரித்தல் ; மலர்தல் ; வாய்பாடு - குறியீடு ; மரபுச்சொல் ; பெருக்கல் 
புண்கட்டி உடைதல் ; வெள்ளம் கரையை 

முதலியன காட்டும் அட்டவணை ; வழக்கம் ; 

சொல்வன்மை ; 
உடைத்தல் ; மலர்த்து தல் ; பேசுதல் . 

வாயில் ஆட்சிப்பட்டுவரும் 
வாய்தீட்டுதல் - ஆயு தம் முதலியவற்றின் முனை 

பேச்சு . 
தீட்டுதல் . 

வாய்பாறுதல் - அலப்புதல் ; பிதற்றுதல் . 
வாய்ந்துகொள்ளுதல் - வென்று கைப்பற்றுதல் . வாய்பிதற்றுதல் - நாக்குழறிப்பேசுதல் . 
வாய்நாற்றம் - வாயின் மணம் ; வாயிலிருந்து வாய்பிளத்தல் - அங்காத்தல் ; திகைத்தல் ; 
தோன்றுந் தீநாற்றம் . 

முடியாதென்று கைவிடுதல் ; இறத்தல் . 
வாய்நீர் - உமிழ்நீர் . 

வாய்பினற்றுதல் - காண்க : வாய்பிதற்றுதல் . 
வாய்நீளம் - குறைகூறுந் தன்மை . 

வாய்புதைத்தல் - வாய்மூடுதல் . 
வாய்நெகிழ்தல் - பூ மலர்தல் . 

வாய்புலற்றுதல் - பலகாற் சொல்லுதல் ; காண்க : 
வாய்நேர்தல் - பேச்சால் உடன்படுதல் ; நேர்த்திக் வாய்பிதற்றுதல் . 
கடனைக் குறிப்பிட்டுச் சொல்லுதல் ; வாய்பூசுதல் 

வாய்பூசுதல் - வாய் கழுவுதல்; இரகசியத்தை 
தருவதாக வாக்களித்தல் . 

வெளியிடாதிருக்குமாறு இலஞ்சம் கொடுத் 
வாய்ப்பக்காட்டுதல் - விளங்கவுணர்த்துதல் . 

தல் ; புகழ்ந்துபேசுதல் . 
வாய்ப்பட்சி - காக்கை . 

வாய்பேசுதல் - தற்பெருமைப்படப் பேசுதல் . 
வாய்ப்பட்டி - வாய்க்கு வந்தபடி பேசுவோர் ; வாய்பொத்துதல் - காண்க : வாய்புதைத்தல் .. 
கண்டதைத் தின்பவர் . 

வாய்போக்குதல் - எளிதில் வாக்குக்கொடுத்தல் . 
வாய்ப்படுதல் - வழிப்படுதல் ; சுவைபடுதல் . வாய்மடிதல் - கூர்மழுங்குதல் . 
வாய்ப்பந்தல் - பயனற்ற பேச்சு . 

வாய்மடுத்தல் - வாயினுட் கொள்ளுதல் . 
வாய்ப்பலி காண்க : வாய்க்கரிசி . 

வாய்மடை - செய்வரம்பில் நீர்பாயும் வழி . 
வாய்ப்பறையறைதல் - பலரும் அறிய வெளியிடு வாய்மண்போடுதல் - பிழைப்பைக் கெடுத்தல் ; 

கொடுமை செய்தல் . 
வாய்ப்பாட்டு - வாயினால் பாடும் பாட்டு . 

வாய்மணியம் - வாங்கத் திறமையின்றி வாயாற் 
வாய்ப்பாடம் - ஏடு பாராமற் சொல்லும் பாடம் ; செய்யும் அதிகாரம் ; செல்வாக்கு . 

புத்தகமின்றிக் கேள்வியாற் படித்த பாடம் . வாய்மதம் -- மதியாது பேசுகை . 
வாய்ப்பிணி - வாயிலுண்டாகும் நோய் . 

வாய்மலர்தல் - பேசுதல் . 
வாய்ப்பிறப்பு - வாயிலிருந்துவரும் மொழி . 

; 
நன்கமைந்தது ; பொருத்தம் ; அழகு ; சிறப்பு ; வாய்மூடுதல் - வாய்பொத்தல் ! பேச்சு , அழுகை 
செழிப்பு ; பேறு . 

முதலியன நிறுத்துதல் ; குவிதல் . 
வாய்ப்புண்- உள் வாயில் தோன்றும் புண் ; நாக்குப் வாய்மூப்பன் - பேச்சிற் சிறந்தவன் ; பிறர்வழக்கை 
புண் ; வைதலால் உண்டாகும் மனநோவு . 

யெடுத்து வாதாடுவோன் . 
வாய்ப்புள் - நற்சொல்லாகிய நிமித்தம் . 

வாய்மூழ்த்தல் - வாய்மூடுதல் . 
வாய்ப்புற்று - வாயிலுண்டாகும் நோய்வகை . 

வாய்மை உண்மை ; சொல் ; 

தவறாச்சொல் ; 
வாய்ப்புறம் - உதடு . 

பௌத்தசமய உண்மைகள் ; வலி . 
வாய்ப்பூச்சு நீரால் 

உண்மையான 
வாய்மொழி - சொல் ; 
துடைக்கை ; 

மொழி ; 
காண்க : ஆசமனம் ; வார்த்தையால் மழுப்புகை . 

வாயினாற் சொல்வது ; 

வேதம் ; காண்க : 
வாய்ப்பூட்டு - தாடையெலும்பின் பொருத்து ; 

திருவாய்மொழி . 
விலங்கின் வாயின்மேல் இடும் கூடு ; பேசாமல் வாய்மொழிதல் - கூறுதல் ; மந்திரத்தால் ஆற்ற 
தடுக்கை ; வாயில் சுழியுள்ள மாட்டுக்குற்ற லுண்டாக்கல் . 
வகை ; இலஞ்சம் . 

வாய்வடம் - குதிரையின் வாய்க்கயிறு . 


தல் . 


- 


- 


வாயை 


வாய்வது 


961 


வாயுகோணம் 


கனவு 


வாய்வது - உண்மை ; கிட்டுவது . 

வாயாகுதல் - உண்மையாதல் . 
வாய்வலம் - சொல்வன்மை . 

வாயாடி- வாய்வல்லவர் ; அதிகமாகப் பேசுவோர் . 
வாய்வலி - காண்க : வாய்வலம் ; அம்பு முதலிய | வாயாடுதல் வீண்பேச்சுப் பேசுதல் ; அதிகமாகப் 
ஆயுதங்களின் முனை உறுதி . 

பேசுதல் ; ஓயாது மென்றுகொண்டிருத்தல் . 
வாய்வழங்குதல் - உண்ணுதல் ; பேசுதல் . 

வாயார - முழுக் குரலோடு ; வாய் நிரம்ப . 
வாய்வாயெனல் - அச்சுறுத்தற்குறிப்பு ; அளவுக்கு 

வாயாலெடுத்தல் - கக்கு தல் , வாந்தியெடுத்தல் . 
மிஞ்சிப் பேசுதல் . 

வாயாவி - கொட்டாவி ; மூச்சு .. 
வாய்வார்த்தை - வாய்ப்பேச்சு ; நயம்பொருந்திய வாயிதா - வரி . 
சொல் . 

வாயில் - வழி ; கட்டடத்துள் நுழையும் வாசல் ; 
வாய்வாள் - குறிதப்பாத வாள் . 

ஐம்பொறி ; ஐம்புலன் ; துளை ; 

இடம் , 
வாய்வாளாமை - பேசாதிருக்கை . 

காரணம் ; கழுவாய் ; அரசவை ) வாயில் 
வாய்வாளார் - வாய்பேசாதார் . 

காப்போன் ; தூதன் ; தலைவனையும் 
வாய்விட்டுப்பேசுதல் - வெளிவிட்டுத் தெளிவாகப் 

தலைவியையும் இடைநின்று கூட்டுந் தூது ; 
பேசுதல் . 

திறம் ; கதவு ; வரலாறு . 
வாய்விடு - வஞ்சினம் ; ஆரவாரம் . 

வாயில்மண்போடுதல் - கேடுவிளைத்தல் . 
வாய்விடுதல் - பேசுதல் ; வெளிவிட்டுத் தெளி ! வாயில்விழைச்சு - உமிழ்நீர் . 
வாகச் சொல்லுதல் ; வெளிப்படுத்துதல் ; மலர் 

வாயில் வேண்டல் - தலைவனுக்கு முகங்கொடுக்கு 
தல் ; உரக்கச் சத்தமிடுதல் ; வஞ்சினங்கொள்ளு 

மாறு தலைவியைப் பாணன் முதலிய தூதுவர் 
தல் ; கொட்டாவிவிடுதல் ; ஒலித்தல் . 

வேண்டிக்கொள்வதைக் கூறும் அகப்பொருள் 
வாய்விரிதல் - அங்காத்தல் ; அலப்புதல் ; 

துறை . 
கொட்டாவிவிடுதல் . 

வாயிலடித்தல் - முற்றுங்கெடுத்தல் . 
வாய்விள்ளுதல் - மலர்தல் ; வாயைத் திறத்தல் . 

வாயிலாச்சீவன் - விலங்கு . 
வாய்விளங்கம் ஒரு கொடிவகை . 

வாயிலாளன் - வாயில்காப்போன் . 
வாய்வு - காண்க : வாயு . 

வாயிலேபோடுதல் - பேச வொட்டாது குறுக் 
வாய்வெருவுதல் - தூக்கத்தில் 

முதலிய 

கிட்டுப் பேசித் தடைசெய்தல் ; கவர்தல் . 
வற்றால் வாய்குழறுதல் ; வாய்பிதற்றுதல் . 

வாயிலோர் - வாயில்காப்போர் ; தமிழ்க்கூத்தர் ; 
வாய்வைத்தல் - உண்ணுதல் ; ஊதுதல் ; 

தூதுவர் . 
பார்த்தல் ; தலையிடுதல் ; சிறிது பயிலுதல் ; 

வாயிற்காட்சி - ஐம்பொறிகளாற் காணுதல் . 
கடித்தல் ; கேட்டல் . 

வாயிற்கூட்டம் - பாணன் முதலியோரால் 
வாயகம் - கூட்டம் . 

கூடும் தலைவன் தலைவியரின் சேர்க்கை 
வாயசம் - காக்கை ; காக்கைக்கிடும் சோற்றுத் 

வாயிலின்கண் தொழிலாளர் கூடும் கூட்டம் . 
திரளை . 

வாயிற்கூத்து - கூத்துவகை . 
வாயசி - பெண்காகம் ; செம்மணித்தக்காளி , 

வாயிற்படி - வீட்டுவாசலின் படி . 
வாயடித்தல் - வாய்ப்பேச்சால் மருட்டி வெல்லு 

வாயின்மறுத்தல் - தூது வந்த பாணன் 

முதலிய 
தல் ; மருட்டிப்பேசுதல் ; வாயிலே அடித்துக் 

வர்க்குத் தலைவி முகங்கொடுக்க மறுத்தலைக் 
கொள்ளுதல் ; அலப்புதல் . 

கூறும் அகத்துறை . 
வாயடை -- உணவு ; பற்கிட்டிநோய் . 

வாயின்மாடம் - கோபுரம் . 
வாயடைத்தல் - பேசவிடாமற்செய்தல் . 

வாயினிலை - அரசனிடத்தில் தன் 

தன் வரவு 
வாயதம் - காண்க : வாயசம் . 

கூறுமாறு வாயில்காப்போனுக்குப் புலவன் 
வாயம் - நீர் ; பெய்குதல் . 

சொல்வதாகக் கூறும் புறத்துறை . 
வாயல் - வாயில் ; பக்கம் . 

வாயினேர்வித்தல் - தலைவியிடம் தூது செல்லு 
வாயலம்புதல் - உண்டபின் வாயைத் 

தூய்மை 

மாறு தலைவன் தூதுவரை உடன்படுத்து 
பண்ணல் . 

வதைக் கூறும் அகத்துறை . 
வாயவி - வடமேற்குத்திசை . 

வாயு - காற்று ; ஐவகை பூதத்துள் ஒன்று ! 
வாயவியம் சம்பந்தமானது ; 

வாதம் ; வட மேற்கு மூலைக்குத் தலைவனான 
புராணம் ; வடமேற்றிசை ; முகூர்த்தத்துள் தேவன் ; அபானவாயு ; வயிற்றுப்பொருமல் 
பதினைந்தாவது ; வாயுதேவனை அதிதேவதை காற்றுவகை . 
யாகக் கொண்ட அம்பு . 

வாயுகுமாரன் - காண்க : வளிமகன் . 
வாயன் - தூதன் ; ஆயன் . 

வாயுகோணம் - வடமேற்கு மூலை . 
121 


சுவை 


வாயு 


வாயுச்சகன் 


962 


வாரக்காரன் 


} - தீ . 


நூல் . 


வாயுச்சகன் , ) 

வார்க்கட்டு - வாராற் கட்டப்பட்டது ; யாழ்த் 
வாயுசகன் 

தந்தியுள்ள நரம்புக்கட்டு . 
வாயுசன் காண்க : வளிமகன் . 

வார்க்குத்தி ( து ) - நீர்ப்பெருக்குச் சுழித்தோடும் 

இயங்காமல் 
வாயுத்தம்பனம் ) - நிறுத்தும் வித்தை . 

இடம் . 

வார்காது - தொங்கும் துளைச்செவி . 
வாயுதவி - காண்க : வாயுபகாரம் . 

வார்த்தல் - ஊற்றுதல் ; உலோகத்தையுருக்கி 
வாயுதாரணை - காண்க : வாயுத்தம்பம் . 

அச்சில் ஊற்றி உருவஞ்செய்தல் ; அம்மை 
வாயுதாரு - முகில் ; மூங்கில் . 
வாயுப்பறிதல் - அபானவாயு வெளியேறுகை . 

நோயில் முத்து வெளிப்படுதல் ; தோசை 

முதலியன சுடுதல் . 
வாயுப்பிடிப்பு - வாதத்தால் ஏற்படும் உடற் 
பிடிப்பு . 

வார்த்தாகம் - கத்தரிச்செடி . 
வாயுபகாரம் - வாயாற் செய்யும் உதவி . 

வார்த்திகம் - வாணிகம் ; வாழ்க்கை ; சூத்திரக் 
வாயுபசாரம் - வாயளவிற் காட்டும் மரியாதை ;; 

கருத்தை விளக்கும் ஓர் உரைவகை ; நான்கு 

மாத்திரைகூடிய களை ; கிழத்தன்மை . 
வாயுபகாரம் . 
வாயுபலம் - மழை ; வானவில் . 

வார்த்திகன் - தூதன் ; வணிகன் . 
வாயுமண்டலம் - காற்று மண்டலம் . 

வார்த்தை - சொல் ; மறுமொழி ; வாக்குத்தத்தம் ; 
வாயுமலடு - உடற்சதை 

செய்தி ; அணிவகை ; 

பசுக்காவல் , 
மிகுதியால் பெண் 

உழவு , 
களுக்கு அமையும் மலட்டுத்தன்மை . 

வாணிகம் என்னும் வணிகர் தொழில் ; ஒரு 
வாயுமானி - காற்றின் அழுத்தத்தை அளந்தறி 
யுங் கருவிவகை . 

வார்த்தை கொடுத்தல் - பேசுதல் ; உறுதிமொழி 

தருதல் ; பேச இடங்கொடுத்தல் . 
வாயுமூலை - வடமேற்கு . 
வாயுமைந்தன் - அனுமன் ; வீமன் . 

வார்த்தைத்தொழிலோர் - உழவர் . 
வாயுவிளக்கம் - கொடிவகை ; வாயுவிளங்கத்தின் 

வார்த்தைதடித்தல் - பேச்சுக் கடுமையாய் வளர் 
அரிசிபோன்ற மணி . 

தல் . 
வாயுவிளங்கம் - ஒரு கொடிவகை . 

வார்த்தைநாணயம் - சொல் தவறாமை . 
வாயுவேகம் - காற்றின் வேகம்போன்ற விரைவு . 

வார்த்தைப்பாடு - உறுதிமொழி ; திருமணத்தில் 
வாயுள்ளவன் - கேட்டு அறிந்து கொள்ளக் 

மணமக்கள் சொல்லும் உறுதிமொழி ; பொருள் 

முக்கியம் இன்றி வாக்கியத்தில் விழுஞ் சொல் ; 
கூடியவன் . 
வாயுறுத்தல் - வாக்கினால் 
வாக்கினால் மெய்ம்மையை 

பேச்சுறுதி ; நயமொழி . 
அறிவுறுத்துதல் ; வாயிலூட்டுதல் . 

வார்த்தையாடுதல் - உரையாடுதல் . 
வாயுறை உண்கை ; 

வார்த்தையெடுத்தல் - பேச்சுத் தொடங்கல் ; 
உணவு ; அறுகம்புல் ; 
அன்னப்பிராசனம் ; கவளம் ; மருந்து ; உறுதி 

உரையாடல் . 
மொழி ; மகளிர் காதணி . 

வார்தல் - ஒழுகுதல் ; வெளிவிடுதல் ; நெடுமை 
வாயுறைவாழ்த்து - தலைவன் வேண்டானாயி 

யாதல் ; நேராதல் ; உயர்தல் ; ஒழுங்குபடுதல் ; 
னும் அவற்கு உறுதிமொழிகளைச் சான்றோர் 

நென்மணி முதலியன பால்கட்டுதல் ; உரிதல் ; 
கூறும் புறத்துறை ; ஒரு நூல்வகை . 

மயிர்கோதுதல் ; தெரிதல் ; யாழில் சுட்டு 
வாயூறுதல் - வாயில் நீர் ஊறுதல் ; விரும்பல் . 

விரலால் செய்யும் தொழில் . 
வாயெடுத்தல் - பேசத்தொடங்கல் ; 

வார்ப்படம் - உருக்கிவார்க்கும் தொழில் . 

குரலெடுத் 
தல் . 

வார்ப்பு - ஒழுக்குகை ; உலோகங்களை உருக்கி 
வாயைக்கட்டுதல் - உணவிற் பத்தியமாக இருத் 

வார்த்தல் ; உருக்கி வார்க்கப்பட்டது ; அகன்ற 
தல் ; காண்க : வாய்க்கட்டு ; வாயை மூடுதல் . 

பாண்டவகை ; கைவளை ; மாணிக்கத்தில் 
வாயொடுங்குதல் - பேச்சடங்குதல் . 

ஏற்றிய மேற்பூச்சு . 
வாயொலி பாடல் . 

வார்ப்புவேலை - உருக்கி வார்த்தல் வேலை ; 
வாயோடு - உடைந்த பானையின் வாய்ச்சில்லு ; 

உருக்கி வார்க்கப்பட்டது . 
குற்றும் அரிசி முதலியன சிதறாதபடி உரலின் 

வார்பு - நீளவாக்கில் சீவப்படுகை . 
மேல் வைக்கும் பானைக்கழுத்துப்போன்ற 

வார்மை - ஒழுக்கம் ; நேர்மை ; மரியாதை . 
கருவி . 

வாரக்கம் - உழவர்கட்கு உதவியாகக் கொடுக்கும் 
வார் - நெடுமை ; 

கடைகயிறு ; தோல்வார் ; முன்பணம் ; படைவீரனாகப் பதிந்துகொள் 
நுண்மை ; நேர்மை ; வரிசை ; உயர்ச்சி ; நீர் ; வோர்க்குக் கொடுக்கும் முன்பணம் . 
தோல் ; முலைக்கச்சு ; துண்டு . 

வாரக்காரன் - உழுங் குடியானவன் . 


வாரக்குடி 


963 


வாரியன் 


சங்கு ; 


வாரணையம் } 


கயிறு ; 


வாரக்குடி - நிலத்தைப் பயிரிட்டுப் பங்குபெறுங் வாராகம் - திருமாலின் பன்றிப்பிறவி ; ஒரு 
குடியானவன் . 

சோதிடக் கணிதநூல் . 
வாரகம் - உழவர்கட்கு உதவியாகக் கொடுக்கும் வாராகரம் 

கடல் . 
முன்பணம் ; நெல்வட்டிக்குக் கொடுக்கும் வாராகன் - பன்றிப்பிறவி எடுத்த திருமால் . 
பணம் ; குதிரை ; குதிரை நடை ; கடல் ; காண்க : 

வாராகி - எழுவகை மாதருள் ஒருத்தி ; பெண் 
நிலப்பனை . 

பன்றி ; ஒரு கிழங்குவகை ; பூமி . 
வாரசுந்தரி - விலைமகள் . 

வாராவதி - பாலம் . 
வாரசூலை - சிவபிரானது 

சூலம் நிற்பதால் 

வாராவரவு - அருகிய வருகை . 
இன்ன இன்ன திக்கு இன்ன இன்ன கிழமையில் வாராவாரம் - வாரந்தோறும் . 
பயணத்துக்கு ஆகாதென்று விலக்கப்பட்ட 

வாராவுலகம் - வீடுபேறு : வீரர் முதலியோர் 
கிழமைக்குற்றம் . 

அடைதற்குரிய துறக்கம் . 
வாரநடை - பனை முதலியவற்றின் ஓலையீர்க்கு ; 

வாரானை - பிள்ளைத்தமிழில் குழந்தையைத் 
தராசின் ஏற்றத்தாழ்வான நிலை ; தோல்வார் . 

தம்மிடம் வருக என்று தாய் முதலியோர் 
வாரணம் 

யானை ; பன்றி ; தடை ; 

அழைப்பதைக் கூறும் பருவம் . 
மறைப்பு ; கவசம் ; சட்டை ; காப்பு ; கேடகம் ; 

வாரி -- வருவாய் ; விளைவு ; தானியம் ; செல்வம் ; 
உன்மத்தம் ; கோழி ; உறையூர் ; கடல் ; காசி 

மூட்டைகளைக் கட்டவு தவும் கழி ; கூரையி 
நகரம் ; மரவகை ; நீங்குகை . 

னின்று வடியும் நீரைக் கொண்டு செல்லுங் 
வாரணரேகை - மக்களின் நல்வாழ்வைக் காட்டும் 

கால் ; தோணிப்பலகை ; மடை ; சீப்பு ; குப்பை 
உள்ளங்கைக் கோடு . 

வாருங் கருவி ; தடை ; மதிற்சுற்று ; செண்டு 
வாரணன் கணபதி . 

வெளி ; பகுதி ; நீர் ; 

வெள்ளம் ; 

கடல் ; 
வாரணாசி காசிநகரம் . 

நீர் நிலை ; நூல் ; திருமகள் ; வீணைவகை ! 
வாரணை , 
தடை . 

இசைக்குழல் ; யானையகப்படுத்தும் இடம் ; 
யானைகட்டுங் 

யானைக்கோட்டம் ; 
வாரத்துக்குவளர்த்தல் - விற்பதால் கிடைக்கும் 
இலாபத்தைச் சொந்தக்காரனோடு பகுத்துக் 

வாயில் ; கதவு ; வழி ; முறையில் என்னும் 
கொள்வதாக ஒப்புக்கொண்டு கோழி பன்றி 

பொருளில் வரும் சொல் . 
முதலியன வளர்த்தல் . 

வாரிகம் - செடிவகை . 
வாரப்பாடு - அன்பு ; உருக்கம் ; ஒருசார்பு . 

வாரிச்சி 

நடனவகை . 
வாரம் - ஏழு கிழமைகள் கொண்ட காலப்பகுதி ; 

வாரிசம் - நீரில் தோன்றும் தாமரை ; உப்பு ; 
உரிமை ; குடியிறை ; வாடகை ; 
கட்டுக்குத்தகை ; மேல்வாரக் குடிவாரங் 

வாரிசன் - திருமால் . 
களாகிய விளைச்சற் பங்கு ; பங்கு ; பாதி ; 

வாரிசாதம் - தாமரை . 
அன்பு ; ஒருசார்பு பற்றி நிற்றல் ; தடை ; 

வாரிசாதை - திருமகள் . 
திரை ; வாயில் ; திரள் ; கடல் ; பாண்டம் ; 

வாரிசு 

ஆயுளுக்குப்பின் அவனது 
தடவை ; வேதச்சந்தை ; வரம்பு ; நீர்க்கரை ; சொத்தையடைதற்கு உரியவன் . 
மலைச்சாரல் ; தாழ்வாரம் ; பக்கம் ; சொல் வாரித்தல் - தடுத்தல் ; ஆணையிட்டுக் கூறுதல் ; 
லொழுக்கும் இசையொழுக்குமுடைய இசைப் நடத்துதல் . 
பாட்டு ; கலிப்பாவுறுப்புகளுள் ஒன்றான 

வாரித்திரம் - ஓலைக்குடை ; காண்க : சாதகப்புள் . 
சுரி தகம் ; பின்பாட்டு ; தெய்வப்பாடல் ; | வாரிதம் - மேகம் ; தடை . 
கூத்துவகை ; தூண் . 

வாரிதி - கடல் . 
வாரம்படுதல் - நடுநிலை தவறுதல் , 

பக்க வாரிதித்தண்டு - பவளம் . 
மாய்ப் பேசுதல் . 

வாரிதிநாதம் - சங்கு . 
வாரம்பாடுதல் - பின்பாட்டுப் பாடுதல் . 

வாரிதிவிந்து - கடல்நுரை . 
வாரம்பிரித்தல் - சாகுபடி நெல் முதலியவற்றைக் வாரிநாதன் - வருணன் . 
குடிவார மேல்வார முதலிய விகிதப்படி | வாரிநிதி - கடல் . 
பிரித்தல் . 

வாரியப்பெருமக்கள் - ஊராளும் சபையோர் . 
வாரம்வைத்தல் - விருப்பப்படுதல் . 

வாரியம் - மேல்விசாரணை செய்யும் உத்தி 
வாரமாதர் - பொதுமகளிர் . 

யோகம் ; கழகம் ; துறை . 
வாராக்கடன் - செலவெழுதவேண்டிய கடன் . வாரியன் - மேல்விசாரணை செய்வோன் ; மேலதி 
வாராக்கதி - வீடுபேறு . 

காரி ; குதிரைப்பாகன் . 


சங்கு . 


தானியக் 


ஒருவன் 


வாரியிறைத்தல் 


964 


வாலுவன் 


வகை . 


வாரியிறைத்தல் - வீணாக்கு தல் ; மிகுதியாகக் வாலசரிதைநாடகம் - கண்ணபிரான் இளமைப் 
கொடுத்தல் ; சிதறச்செய்தல் . 

பருவத்து நடித்த கூத்து . 
வாரியோட்டு - நீரோடை . 

வாலதி - வால் ; யானையின் வால் . 
வாரிவளைத்தல் - ஒருசேரத் திரட்டுதல் , 

வாலம் வால் ; தலைமயிர் ; நீண்டு 

அகலம் 
வாரிவாகம் - மேகம் . 

குறுகிய துண்டு ; கந்தைத்துணி ; இளமை ; 
வாரிவிடுதல் - மிகுதியாகக் கொடுத்தல் . 

எறிபடைவகை ; தனியாகக் கட்டடம் செய்த 
வாருகம் - வெள்ளரி ; காண்க : பேய்க்கொம்மட்டி . 

புத்தகம் . 
வாருகோல் - துடைப்பம் . 

வாலமதி - இளஞ்சந்திரன் . 
வாருண்டகம் - எண்காற்பறவை . 

வாலமனை - அகப்புறத்தமைந்த சிறுவீடு . 
வாருண்டம் - எண்காற்பறவை ; பீளை ; குறும்பி . 

வாலமாலம் - அரிதாரம் . 
வாருணதீர்த்தம் - ஆறு முதலியவற்றின் நன்னீரில் 
நீராடல் . 

வாலரசம் - சாதிலிங்கத்தில் வடித்த ரசம் . 
வாருணப்படை - வருணனைத் 

தேவதையாகக் வாலரவி - உதயகாலச் சூரியன் .. 
கொண்ட பாணம் . 

வாலரிக்கொடுங்காய் - காண்க : வால்வரிக் 
வாருணம் - வருணனுக்குரியது ; மேற்கு ; பகல் 

கொடுங்காய் . 
பதினைந்து முகூர்த்தத்துள் பதின்மூன்றாவது ; வாலவயது - இளமை . 
ஒரு புராணம் ; கடல் ; குதிரை வகை ; வாலவாயசம் , ) 
மாவிலிங்கமரம் ; கள் . 

வாலவாயம் 
வாருணி - அகத்தியன் ; வருணன்மகள் ; வருணன் வாலவிளையாட்டு - இளமை விளையாட்டு . 
மனைவி ; கள் ; மேற்கு ; சதயநாள் ; கொடி வாலறிவன் - கடவுள் . 

வாலறிவு - பேரறிவு ; உண்மை . 
வாருதல் - அள்ளுதல் ; கொள்ளுதல் ; தொகுத் வாலன் - இளைஞன் ; குறும்புசெய்பவன் ; ஒரு 
தல் ; மிகுதியாகக் கொண்டு செல்லுதல் ; நெல்வகை ; பாலன் . 
கவர்தல் ; திருடுதல் ; தோண்டியெடுத்தல் ; வாலாசம் - மாடு குதிரைகளின் வாலின் அடியி 
கொழித்தல் ; மயிர்சீவுதல் ; அரித்தல் ; யாழ் லிருக்கும் வார் . 
நரம்பைத் தடவுதல் ; ஓலையை எழுதுதற் வாலாட்டு - குறும்பு ; செருக்கான செயல் . 
குரிய இதழாகச் செம்மை செய்தல் ; பூசுதல் . வாலாட்டுதல் - குறும்பு செய்தல் ; வீண்பெருமை 
வாரை - மூங்கில் ; கர்வு தடி ; மூட்டைகளை காட்டுதல் . 
இறுக்கிக்கட்ட உதவும் கழி ; கைமரம் ; நீண்டு வாலாதபம் - காலைவெயில் . 
ஒடுக்கமானது ; காண்க : ஆவிரை ; மீன்வகை . 

வாலாதி - பந்தயக்குதிரை . 
வால் - இளமை ; தூய்மை ; வெண்மை ; நன்மை ; 

வாலாமை - தூய்மையின்மை ; அழுக்கு ; மகளிர் 
பெருமை ; மிகுதி ; விலங்குகளின் பின்புறத்தில் 

தீட்டு . 
நீண்டு தொங்கும் உறுப்பு ; நீளமானது ; 

வாலாயம் வழக்கம் ; பொதுவானது ; மிக்க 
குறும்பு செய்பவர் ; குறும்பு ; 

குறும்பு ; காண்க : 

பழக்கம் ; வைடூரியம் . 
வாலுளுவை . 

வாலி -- வெண்ணிறமுள் ளபலராமன் ; கிட்கிந்தை 
வால் நட்சத்திரம் - நீண்ட உடலுடன் 

வானில் 

மன்னன் ; வாலுடையது ; கரிக்குருவி ; மழைத் 
சுழன்று வரும் ஒளிப்பிழம்பு ; தூமகேது ; 
வால்மீன் . 

தூறல் ; குதிரைவாலி ; திருவாலியமுதனார் ; 

சீனிவாலி .. 
வால்மிளகு - ஒரு கொடிவகை . 

வாலிகை - மணல் . 
வால் முளைத்தல் - குறும்பு செய்தல் . 
வால்வரிக்கொடுங்காய் - வெள்ளரிக்காய் . 

வாலிது - தூயது ; 

வெண்மையானது ; நன்மை 
வால்வெடித்தல் - சினத்தினால் வாலைத் தூக்கி 

யானது ; வலிமை . 

வாலிபம் - இளமை . 
அடித்தல் . 
வால்வெள்ளி - காண்க : வால்நட்சத்திரம் . 

வாலிபன் - இளைஞன் . 
வாலகம் - விலங்கின் வால் . 

வாலிமை - பெருமை ; வலிமை . 
வாலகிரகம் - இளம்பிள்ளைகட்கு வருகின்ற 

வாலியம் - காண்க : வாலிபம் ; கந்தைத்துணி . 
கோள்பற்றிய நோய் . 

வாலியன் - தூய்மையுடையவன் ; இளைஞன் . 
வாலகன் காண்க : வாலிபன் . 

வாலூகம் - மணல் ; வெண்மணல் . 
வாலகில்லியர் , 

வாலுருவிவிடுதல் - துன்பஞ்செய்யத் 

தூண்டி 
வாலகிலர் , 

கட்டை விரலளவு வடிவுடைய விடுதல் . 
வாலகிலியர் ஒருசார் முனிகணத்தார் . 

வாலுவன் - சமையற்காரன் . 


வாலுளுவை 


965 


வாளாங்கு 


மீன் ; 


வயா . 


வாலுளுவை - ஒரு கொடிவகை . 

வாழ்வு - நல்வாழ்க்கை ; பிழைப்பு ! வாழ்க்கைக் 
வாலுறை - அடுப்பு . 

காக விடப்பெற்ற இறையிலி நிலம் ; வசிக்கை ; 
வாலூகம் - நஞ்சு . 

உறைவிடம் ; ஊர் ; உயர்ந்த பதவி ; செல்வம் ; 
வாலேப ( ய ) ம் - கழுதை . 

முறைமை . 
வாலை - இளம்பருவத்திலுள்ள பூப்படையாத வாழ்வுதாழ்வு - ஒருவனது வாழ்க்கையில் ஏற்படும் 
பெண் ; சத்திபேதங்களுள் ஒன்று ; செய்நீர் செல்வநிலையும் வறுமை நிலையும் . 
வடிக்கும் பாண்டம் ; தூய்மை ; பாதரசம் ; வாழகம் - வெள்ளைக்குங்கிலியம் . 
சித்திராநதி . 

வாழாக்கேடி - காண்க : வாழாவெட்டி . 
வாலைரசம் - காண்க : இரசகருப்பூரம் . 

வாழாதவள் - காண்க : வாழாவெட்டி ; கைம்பெண் . 
வாவயம் காண்க : துளசி . 

வாழாவெட்டி - கணவனோடு சேர்ந்துவாழப் 
வாவரசி - காண்க : வாழ்வரசி , இல்லாள் . 

பெறாதவள் . 
வாவல் - தாண்டுகை ; கூத்து ; வௌவால் ; கடல் வாழி - வாழ்க என்னும் பொருளில் வரும் வியங் 

கோள் சொல் ; ஓர் அசைச்சொல் . 
வாவி - நீர் நிலை ; நடைக்கிணறு ; ஆற்றோடை . வாழிப்பு - மதர்ப்பு . 
வாவிப்புள் - அன்னம் . 

வாழிய - காண்க : வாழி ; முன்னிலையசைச்சொல் . 
வாவு - காண்க : உவா ; விடுமுறைநாள் . 

வாழுமோர் - வாழ்பவர் . 
வாவுதல் - தாண்டுதல் . 

வாழை - ஒரு மரவகை . 
வாழ் - முறைமை . 

வாழைக்கன்று இளவாழை . 
வாழ்க்கை - வாழ்தல் ; வாழ்நாள் ; இல்வாழ்க்கை ! வாழைத்தண்டு - குலையீன்ற வாழையின் உட் 
மனை வி ; நல்வாழ்வு நிலை ; செல்வ நிலை ! புறத் தண்டு . 
ஊர் ; மருத நிலத்தூர் . 

வாழைப்பூ - வாழையின் பூ ; மீன் . 
வாழ்க்கைத்துணை - மனைவி . 

வாழைமலடி - ஒரே பிள்ளையைப் பெற்றவள் . 
வாழ்க்கைப்படுத்துதல் - திருமணஞ்செய்து வாழைமுகை - வாழையின் பூ . 
கொடுத்தல் . 

வாழையடிவாழை - இடையறாது தொடர்ந்து 
வாழ்க்கைப்படுதல் - திருமணமாதல் . 

வருஞ் சந்தானம் . 
வாழ்கிறவள் - காண்க : வாழ்வரசி . 

வாள் - ஒளி ; 

கூர்மை ; 

கத்தரிகை ; 
செல்வநிலை ; 
வாழ்ச்சி - வாழ்க்கை ; 

வெற்றி 

ஈர்வாள் ; விளக்கம் ; புகழ் ; கொல்லுகை ! 
யாகிய செல்வ நிலை . 

கலப்பை ; உழுபடையின் கொழு ; கயிறு ; நீர் : 

கச்சு . 
வாழ்ச்சிப்படுத்துதல் - வாழவைத்தல் . 

வாள்கைக்கொண்டாள் 

கொற்றவை . 
வாழ்த்தணி - இன்னார்க்கு இன்ன நன்மை இயைக 

வாள்வட்டணை - வாட்போரில் டசாரி வலசாரி 
என்று முன்னியது விரிக்கும் அணிவகை . 

யாகச் சுற்றுகை . 
வாழ்த்து - துதி ; ஆசி ; கடவுளை வாழ்த்துகை ; 

வாள்வரி - புலி . 
மங்களம் பாடுகை ; அணிவகை . 

வாள்வரிக்கொடுங்காய் - வெள்ளரிக்காய் . 
வாழ்த்துதல் - நல்லுரை கூறுதல் ; துதித்தல் ; 

வாள்வலம் - வாள் வீரம் . 
மங்களம்பாடுதல் . 

வாள்வாளெனல் - அழுது கதறு தற்குறிப்பு . 
வாழ்த்தெடுத்தல் - துதித்தல் . 

வாள்வீச்சு வாளைச் சுழற்றுகை . 
வாழ்தல் - இருத்தல் ; செழித்திருத்தல் ; மகிழ்தல் ; 

வாள்வீரம் - வாட்போர்த்திறமை ; வில்வ மரம் . 
சுமங்கலியாக இருத்தல் ; விதிப்படி ஒழுகுதல் . 

வாளகம் - வெட்டிவேர் . 
வாழ்நர் - வாழ்வோர் . 

வாளகிரி - சக்கரவாளமலை . 
வாழ்நாள் - ஆயுட்காலம் . 

வாள் ; காண்க : யாளி ; வட்டம் ; 
வாழ்முதல் - வாழ்வுக்கு முதற்காரணனான 

சக்கரவாளமலை ; சக்கரவாகப்புள் ; 
கட-வுள் . 

காண்க : நேர்வாளம் . 
வாழ்வரசி - கணவனோடு வாழ்பவள் , சுமங்கலி . 

வாளமலை காண்க : வாள்வீச்சு . 
வாழ்வித்தல் - வாழவைத்தல் ; நீதிமன்றமூலம் வாளரம் - ஈர்வாளைக் கூர்மையாக்க உதவும் 
சொத்தை உரியவனுக்கு ஒப்படைத்தல் . 

அரம் ; மரமறுக்கும் வாள் . 
வாழ்விழத்தல் - கைம்பெண்ணாதல் ; தாரமிழத் வாளரி - அரிமா . 

வாளவரை - கொடிவகை . 
வாழ்விழந்தவள் - கைம்பெண் . 

வாளா , 

மோனமாய் ; அலட்சியமாய் ; 
வாழ்வினை - கணவன் தன்மை . 

பயனின்றி . 


வாளம் 


தல் . 


வாளாங்கு } 


வாளாண்மை 


966 


வானவன் 


- 


வாளாண்மை - வாட்போர்த்திறமை . 

வான்றேர்ப்பாகன் - விண்ணில் உலவுந் தென்ற 
வாளாது காண்க : வாளா . 

லாகிய தேரைச் செலுத்துகின்ற மன்மதன் . 
வாளாமை மௌனம் ; பொருட்படுத்தாமை ) 

வானக்கல் - காகச்சிலை . 
பயனின்மை ) உள்ளீடின்மை . 

வானகம் - விண் ; விண்ணுலகம் ; மரவகை . 
வாளி - வாள்வீரன் ; வட்டமாயோடல் ; மாதர் வான சாத்திரம் - விண் மீன் முதலியவற்றின் 
காதணியுள் ஒன்று ; நீர்ச்சால்வகை . 

செயல்களை அறிவிக்கும் நூல் . 
வாளிகை ஒரு காதணிவகை . 

வானதி - கங்கை . 
வாளிபோதல் - குதிரை முதலியன வட்டமா 

வானநாடன் - மேலுலகத்திற்குத் தலைவன் ; 
யோடு தல் . 

துறக்கவுலகத்தான் . 
வாளியம்பு - அலகம்பு . 

வானநாடி - துறக்கவுலகத்தாள் ; கீரைவகை . 
வாளுழத்தி - கொற்றவை . 

வானநாடு - வீட்டுலகம் ; காண்க : வான் நாடி . 
வாளுழவன் - வாள் வீரன் ; படைவீரன் ; தானைத் 

வானப்பத்தியம் - பூத்தோன்றாது காய்க்கும் 

மரம் . 
தலைவன் . 
வாளெடுப்பான் - அரசனது 

வானப்பிரத்தம் - மனைவியோடு காட்டில் தவம் 
வாளைத் தாங்கிச் 

செய்தல் . 
செல்வோன் . 

வானப்பிரத்தன் - இல்லாளுடன் கானகம் புகுந்து 
வாளேந்தி - வாள் தரித்த வீரன் ; துர்க்கை . 

தவஞ்செய்வோன் . 
வாளேறு - வாள் வெட்டு ; ஒளியெறிகை . 

வானப்பிரியை - மரம் ; இலுப்பைமரம் . 
வாளை ஒரு மீன்வகை . 

வானம் - விண் ; தேவருலகு ; அக்கினி ; மேகம் ; 
வாற்கலம் - காண்க : வற்கலை . 

மழை ; உலர்ந்தமரம் ; மரக்கனி ; உலர்ந்த காய் ; 
வாற்கிண்ணம் - எண்ணெய் முதலியன வைத்தற் 

உலர்ச்சி ; உயிரோடு இருக்கை ; போகை ; 
குரியதும் கைப்பிடி யுள்ளதுமான 

கிண்ண 

மணம் ; நீர்த்திரை ; புற்பாய் ; கோபுரத்தின் 
வகை . 

ஓருறுப்பு . 
வாற்கோதுமை - நீண்ட கோதுமைவகை . 

வானம்பாடி - ஒரு பாடும் பறவைவகை ; சாதகப் 
வாற்சகம் - கன்றுக்கூட்டம் ; பசுவின் கூட்டம் . 

புள் ; ஆசனவகை . 
வாற்சல்லியம் - உருக்கமான அன்பு . 

வானம்பார்த்தபயிர் - மழையால் விளையும் பயிர் . 
வாறான் - கப்பற்பாய் கட்டுங் கயிறு . 

வானம்பார்த்தபூமி பாசனவழி யில்லாது மழை 
வாறு - விதம் ; பேறு ; வலிமை ; வரலாறு . 

யால் விளையும் பூமி . 
வாறோசு சூடன் - கருப்பூரவகை . 

வானமண்டலம் விண்வெளி . 
வான் - வானம் ; மூலப்பகுதி ; மேகம் ; மழை ; 

வானமாமலை திருமால் ; ஓர் ஊர் . 
அமிர்தம் ; துறக்கம் ; நன்மை ; பெருமை ; 

வானர் - காண்க : வானவர் . 
அழகு ; வலிமை ; நேர்மை ; 

மரவகை ; ஒரு வானரக்கொடியோன் - காண்க : அனுமக்கொடி 
வினையெச்ச விகுதி . 

யோன் . 
வான்கண் - வானத்தின் கண்ணாகிய சூரியன் .. 

வானரகதி - குதிரைநடை ஐந்தனுள் குரங்கைப் 
வான்கழி - பரலோகம் . 

போல நடக்கும் நடை . 
வான் கொடி - மின்னற்கொடி . 

வானரப்பகை - நண்டு . 
வான்கோழி - கோழிவகை . 

வானரம் - குரங்கு . 
வான் பதம் - வீடுபேறு . 

வானரமகள் காண்க : வானரமங்கை ; பெண் 
வான்புலம் - உண்மையறிவு . 

குரங்கு . 
வான்மகள் - இந்திராணி . 

வானரமங்கை - வானுலகத்துப் பெண் . 
வான்மணி காண்க : வான்கண் . 

வானவர் - தேவர் . 
வான்மிகம் - இந்திரவில் ; புற்று . 

வானவர்கோன் - இந்திரன் . 
வான்மீன் - விண்மீன் ; காண்க : வால் நட்சத்திரம் . 
வான்மை வெண்மை ; தூய்மை . 

வானவர்முதல்வன் - பிரமன் . 
வான்மைந்தன் - வாயுதேவன் . 

வானவர்முதுவன் - காண்க : வானோர்முதுவன் . 
வான் மொழி - வானொலி . 

வானவரம்பன் - சேரன் . 
வான்வளம் - மழை . 

வானவருறையுள் - கோயில் . 
வான்விளக்கம் - சூரியன் . 

வானவல்லி - மின்னற்கொடி . 
வான் வெளிச்செலவு - வான்வழிப் பயணம் . வானவன் – தேவன் ; காண்க : வானோர்முதல்வன் ; 
வான்றரு - கற்பகமரம் . 

சூரியன் , சேர அரசன் . 


- 


வானவில் 


967 


விகலம் 


வானுலகம் } - துறக்கம் ; வீட்டுலகம் . 


வானவில் இந்திரவில் . 

வானிறை - நீர்நிறைந்த மேகம் . 
வானவூர்தி - ஆகாயவிமானம் . 

வானீரம் - வஞ்சிக்கொடி . 
வானவெளி - திறந்தவெளியாயிருக்கும் வீட்டின் வானுலகம் , 
உள் முற்றம் ; விண்வெளி . 

வானுலகு 
வானாடு காண்க : 

வானேறு 
வான நாடு . 

இடியேறு . 
வானி - மேற்கட்டி ; துகிற்கொடி ; கூடாரம் ; 

வானோங்கி - ஆலமரம் . 
ஆன்பொருநை : பவானியாறு ; மரவகை ; வானோர் காண்க : வானவர் . 
காற்றாடிப்பட்டம் ; இடிக்கொடி ; படை ; வானோர்க்கிறை , 
செடிவகை . 

வானோர்கிழவன் , - இந்திரன் , 
வானிதம் - மணல்போன்று நுண்ணியதா யிருக் 

வானோர்கோமான் 
குஞ் சருக்கரை . 

வானோர்மாற்றலர் - அசுரர் ; இராக்கதர் . 
வானிழல் - விண்ணி லிருந்து எழும் 

வானோர்முதல்வன் - பிரமன் ; இந்திரன் . 
வானொலி . 

வானோர்முதுவன் - பிரமன் ; சேரன் . 


- 


ஒலி , 


வி 


வி - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( வ் + இ ) ; தொழிற் | விக்குள் - காண்க : விக்கல் .. 
பெயர் விகுதி ; பிறவினை விகுதி ; விசும்பு ; விகங்கம் - பறவை ; அன்னம் ; காற்றாடி ; அம்பு ; 
பறவை ; காற்று ; 

கண் ; திசை ; அழகு ; சந்திரன் ; சூரியன் ; முகில் . 
இன்மை , எதிரிடை , மாறுபாடு , மிகுதி முதலிய விகங்கராசன் - கருடன் . 
பொருளுணர்த்தும் ஒரு முன்னொட்டு . 

விகசம் - மலர்ந்தது ; மொட்டை ; மரவகை . 
விக்கல் - தொண்டை விக்குகை , 

விகசித்தல் - மலர்தல் . 
விக்கனம் - இடையூறு ; தீது . 

விகசிதம் - மலர்ச்சி ; புரசுமரம் . 
விக்கிதம் - ஐவகைத் தாரைகளுள் 

ஒன்றான விகடக்காரன் - சிரிப்பு விளைவிப்போன் . 
குதிரைநடை . 

விகடகவி பரிகாசப்பாடல் ; நகைச்சுவை 
விக்கிரகம் - உருவம் ; தெய்வத்திருமேனி; தோன்றப் பாடுவோன் . 
கடவுளின் அருச்சனாபிம்பம் ; சிலை ; உடல் ; விகடசக்கரன் - காஞ்சியில் உள்ள விநாயகன் . 
சாயல் ; பகை ; போர் . 

விகடப்பிரசங்கி - நகைச்சுவை மிகும்படி சொற் 
விக்கிரரகவணக்கம் , 

தெய்வ 

உருவங்களை பொழிவாற்றுபவன் . 
விக்கிரகாராதனை 

. விகடம் - வேறுபாடு ; வரிக்கூத்துவகை ; பயங்கர 
விக்கிரம - அறுபதாண்டுக்கணக்கில் பதினான் மானது ; கரடுமுரடு ; நகைச்சுவை ; பரப்பு ; 
காம் ஆண்டு . 

மிகுதி ; 

பிராந்தி ; உன்மத்தம் ; 
விக்கிரமம் - பேராற்றல் ; மிகுபலம் ; திறமை ; 

தொந்தரை . 

விகடன் - செருக்குள்ளவன் ; காண்க : விகடக் 
அடியெடுத்துவைக்கை . 
விக்கிரமன் - வீரன் ; ஓர் அரசன் . 
விக்கிரமி - அரிமா ; வீரன் . 

விகடி - நகைச்சுவை விளைவிப்பவர் ; 
விக்கிரயச்சீட்டு - விற்பனைப்பத்திரம் , 

முடையவர் ; நீர் . 

விகண்டித்தல் - மறுத்தல் . 
ஆவணம் . 
விக்கிரயம் - விற்பனை . 

விகண்டிதம் - பிரிவு ; வேறுபாடு ; 

கண்டிப் 
விக்கிரயிகன் - விற்போன் . 
விக்கிரேயம் - விற்கப்படும் பொருள் . 

விகண்டை - மறுப்பு ; காண்க : 
விக்கிள் - காண்க : விக்கல் , 

பகைமை ; தீய எண்ணம் ; உறுதி . 
விக்கினம் - இடையூறு ; தடை ; தீது . 

விகணிதம் - தீர்ப்பு ; கணிப்பில் அடங்காமை . 
விக்கினராசன் , 

விகத்தனம் - இகழா இகழ்ச்சி ; தற்புகழ்ச்சி ; 
விக்கினவிநாயகன் , 

புகழ்ச்சி . 
விநாயகன் . 
விக்கினேசன் , 

விகம்பிதம் - நடுக்கம் . 
விக்கினேசுவரன் 

விகமனம் - தீநடத்தை . 
விக்கு - விக்கல் . 

விகர்த்தனன் - சூரியன் . 
விக்குதல் - விக்கலெடுத்தல் , விம்மி நிறைதல் , விகலம் - குறைவு ; சிதைவு : கலக்கம் ; காண்க 
விக்கி வெளித்தள்ளுதல் . 

விகலை . 


காரன் . 


கபட 


விலை 


பின்மை . 


வி 


ண்டை ; 


விகலன் 


968 


விசசனம் 


ஒருகால் 


விகலன் குறைவுடையோன் . 

விகிருதம் - வேறுபாடு ; பொய் ; வெறுப்பு ; 
விகலிதம் - சிந்துகை ; வடிகை ; சரிவின்மை . 

அச்சம் ; ஒருபடித்தல்லாது வேறுபட்ட செயல் ; 
விகலை - நாழிகை; கலையின் அறுபதில் ஒரு 

தலைவி தலைவனுக்குத் தன் காதலைச் 
பாகம் . 

சொல்ல நாணுகை . 
விகற்பக்காட்சி - பொருளின் வேறுபாடுகளைக் விகிருதன் - மாறுபட்ட செயலினன் ; கடவுள் . 
கண்டறியுங் காட்சி , 

விகிருதி - வேறுபாடு ; முன்புள்ளதிலிருந்து 
விகற்பத்தின் முடித்தல் - பொருள் விளங்குதற் உண்டானது ; பகுபதவுறுப்பினுள் இறுதி நிலை 
பொருட்டுப் பலதிறப்பட்ட வாய்பாட்டாற் யான உறுப்பு ; அறுபதாண்டுக் கணக்கில் இரு 
முடித்துக்காட்டும் உத்திவகை. 

பத்து நான்காம் ஆண்டு . 
விகற்பம் - வேறுபாடு ; மனமாறுபாடு ; காண்க : விகுணம் - குணமின்மை . 
விகற்பக்காட்சி ; மனக்கோணல் ; ஐயம் ; தவறு ; விகுணி - குணமில்லாதவர் ; குணங்கெட்டது ; 
ஓர் இலக்கணவிதி ஒருகால் வந்து ஒருகால் கள் . 
வாராமை ; இனம் . 

விகுதி - மாறுபாடு ; முன்புள்ளதிலிருந்து உண் 
விகற்பமில்லாக்காட்சி - பொருளின் உண்மை டானது ; பகுபதவுறுப்புகளுள் இறுதியானது . 
மாத்திரம் உணரும் உணர்வு . 

விங்களம் - குறைவு ; திரிவு ; நட்பின்மை ; உதவி 
விகற்பவுணர்வு - பொருளின் வேறுபாடுகளைக் புரியப் பின்வாங்குதல் ; கபடம் ; களிம்பு . 
கண்டறியும் உணர்வு . 

விங்களித்தல் - சூது செய்தல் ; வேறுபடுத்தல் ; 
விகற்பித்தல் - வேறுபடுத்துதல் ; பகுத்தறிதல் ; நட்பில் மனம் வேறுபடுதல் ; நிலையற்றிருத் 
மாறுபடுதல் ; ஓர் இலக்கணவிதி 

தல் ; பிரித்தல் . 
வந்து ஒருகால் வாராதிருத்தல் . 

விங்குதல் - மிகுதல் ; துளைத்தல் . 
விகற்பு - வேறுபாடு ; ஓர் இலக்கண விதி ஓர் 

விச்சம் - தாமரைவகை . 
இடம் வந்து மற்றோரிடம் வாராதிருத்தல் . 

விச்சவம் - அம்பு . 
விகாசம் - மலர்ச்சி ; முகமலர்ச்சி ; விரித்தல் . 

விச்சாதரர் - பதினெண்கணத்துள் ஒரு சாரார் . 
விகாதம் -- இடையூறு ; கேடு . 

விச்சாவாதி வித்தையால் திறமையாக வாதிப் 

பவன் . 
விகாதித்தல் - தடை செய்தல் . 

விச்சிரமித்தல் - இளைப்பாறுதல் ; இளைப்பாறச் 
விகாய் ஒரு மரவகை . 

சயனித்தல் . 
விகாரம் - வேறுபாடு ; காண்க : செய்யுள்விகாரம் ; 
புணர்ச்சியில் வரும் தோன்றல் , திரிதல் , கெடு விச்சிராந்தி - இளைப்பாறுகை . 

விச்சிரானம் - பேதிமருந்து . 
தல் ஆகிய விகாரங்கள் : மனக்கலக்கம் ; 

விச்சின்னம் - இடையில் விட்டுப்போகை ; இடை 
அழகின்மை ; காமம் , குரோதம் , உலோபம் , 
மோகம் , மதம் , மாற்சரியம் , இடும்பு , அசூயை 

யில் சிதைவுறுகை . 

விச்சு - விதை ; மிகுதி . 
என எண்வகைப்பட்ட தீக்குணம் ; புத்தாலயம் . 
விகாரவுவமை - உவமானத்தின் வேறுபாடே 

விச்சுதல் - விதைத்தல் ; பரப்புதல் ; பிறர் மனத் 
உவமேயமென்று சொல்லும் 

தில் பதியவைத்தல் . 
உவமையணி 

விச்சுவம் - எல்லாம் நெடுமால் ; சுக்கு ; முழுமை 
வகை . 

யும் . 
விகாரி - விகாரமுடையவன் ; காமுகன் ; அறுப விச்சுளி - மீன்கொத்திப்பறவை ; சுறு சுறுப் 
தாண்டுக் கணக்கில் 

முப்பத்து மூன்றாம் 

புள்ளவர் ; ஒல்லி . 
ஆண்டு . 

விச்சுளிப்பாய்தல் - விரைவாகப் பாய்தல் . 
விகாரித்தல் - வேறுபடுத்தல் ; மோகித்தல் .. 

விச்சுளியன் - சுறுசுறுப்புள்ளவன் ; அறிவாளன் . 
விகாரியம் - வேறுபடுத்தப்படுவதாகிய செயப்படு விச்சை - வித்தை ; கல்வி ; அறிவு ; மாயவித்தை ! 
பொருள் . 

மந்திரம் ; காண்க : வித்தியாதத் துவம் ; தெரு ! 
விகிதம் - வீதம் ; நட்பு ; விதிமுறை ; தகுதி ) 

வெள்ளெருக்கு . 
அனுகூலம் ; செயல் . 

விச்சையன் - கல்வியாளன் ; 

மாய வி 

தைக் 
விகிர்தம் - காண்க : விகிருதம் ; நகரம் . 

காரன் . 
விகிர்தன் - கடவுள் ; மாறுபட்ட செயலினன் . 

விச்சொரூபம் - வேறுபட்ட வடிவம் . 
விகிர்தி - அறுபதாண்டுக் கணக்கில் இருபத்து | விசகலி - மல்லிகை . 
நான்காம் ஆண்டு ; வேறுபாடு . 

விசகலிதம் - சிதைவு . 
விகிரம் - சிதறுகை ; இறைக்கப்பட்ட சோறு ! விசசனம் - கொடுவாள் ; கொலை ; 

தண்டம் ; 
துண்டு ; பறவை ; வெள்ளெருக்கு . 

ஒரு நரகம் . 


விசதம் 


969 


விசிறி 


- 


வகை . 


விசதம் - வெளிப்படையானது ; அழுக்கற்றது ; விசாரணைக்காரன் - மேற்பார்ப்போன் . 
வெண்மை ; தூய்மை ; எச்சில் . 

விசாரம் - சூழ்வினை ; ஆராய்ச்சி ; கவலை . 
விசம் - தாமரை நூல் ; நஞ்சு ; விகிதம் ; செலவு ; விசாரி - ஆராய்வோன் . 
படித்தரம் . 

விசாரித்தல் - ஆராய்தல் ; வினாவுதல் ; நினைத் 
விசமம் - சமமின்மை . 

தல் ; பாதுகாத்தல் ; போற்றுதல் . 
விசய அறுபதாண்டுக்கணக்கில் இருபத்தேழாம் விசாரிப்பு - ஆராய்ச்சி ; நியாய விசாரிப்பு 
ஆண்டு . 

போற்றுகை , உபசாரம் ; மேற்பார்வை ; கண் 
விசயசரிதன் - வெற்றியாளன் . 

காணிப்பாளன் ; ஊர்ப்பணியாளருள் ஒருவன் . 
விசயஞ்செய்தல் - குரு , அரசர் போன்ற 
பெரியோர் எழுந்தருளுதல் . 

விசாலபுத்தி - பரந்த அறிவு . 
விசயம் - காண்க : விசையம் ; நூற்று முப்பத்தைந்து 

விசாலம் - இடப்பரப்பு ; பெரியது ; பொலிவு ! 
சிகரங்களையும் பதினேழு மேனிை க் 

மான்வகை ; ஒரு பறவைவகை ; ஒரு நாடு ; 
கட்டுகளையுமுடைய 

கோயில் ; ஐயம் ; சிற்பநூல் முப்பத்திரண்டனுள் ஒன்று ; வெண் 
ஆராய்வு ; தருமபுத்திரனுடைய சங்கு ; அடைக் கடம்பு ; வாழை ; மரவகை ; வாயுவிளங்கம் . 
கலம் . 

விசாலாட்சன் - சிவபிரான் ; கருடன் . 
விசயமுரசம் - வெற்றிமுரசு , 

விசாலாட்சி - காசியில் உள்ள பார்வதி ; தடங் 
விசயலக்குமி - வெற்றித் திருமகள் . 

கண்ணி . 
விசயன் - அருச்சுனன் ; திருமாலின் வாயில்காப் 

விசாலித்தல் - விரிவு பெறுதல் . 
போன் ; வெற்றியாளன் ; பதினோர் உருத் 

விசாலை - அவந்திநகர் ; மிதிலைப்பட்டணம் . 
திரருள் ஒருவர் ; சாலிவாகனன் ; கடுக்காய் 

விசானம் - சுடுகாடு .. 

விசி - கட்டு ; பறையிறுக்கும் வார் ; விசிப்பலகை ! 
விசயார்த்தம் - வெள்ளிமலை , கைலைமலை . 

கட்டில் ; தண்டு ; அலை . 
விசயை - வெற்றித்திருமகள் , துர்க்கை ; பார்வதி . 

விசிக்கோல் - அம்பு . 
விசர் - பைத்தியம் . 

விசிகம் - அம்பு ; இருப்புலக்கை ; அலை 
விசர்க்கம் - ஒரு வடமொழி எழுத்து ; ஒழிகை ; 

விசிகரம் - அலை . 
விட்டுவிடுதல் ; மலங்கழித்தல் ; அபானவாயு ; 
தட்சிணாயனமார்க்கம் . 

விசிகை - முலைக்கச்சு ; கருத்து ; தெரு ; கடப் 
விசரம் - கூட்டம் ; கொலை ; மரவகை . 

பாரை ; மருத்துவமனை . 
விசலம் - கஞ்சி ; தளிர் . 

விசிட்டஞானம் - இறையறிவு . 
விசலி - சீந்திற்கொடி . 

விசிட்டம் - குணத்தோடு கூடியது ; 

மேன்மை 
விசலிகை - காண்க : கொடிமல்லிகை .. 

யுள்ளது . 
விசவல்லி - காண்க : கீழாநெல்லி , 

விசிட்டன் - பெரியோன் . 
விசளை - சட்டி ; சட்டியளவு . 

விசித்தல் - இறுகக்கட்டுதல் ; விம்முதல் . 
விசனப்படுதல் - துன்புறுதல் . 

விசித்தி - கடுகு . 
விசனம் - துன்பம் ; விடாமுயற்சி ; வேட்டை ! 

விசித்திரம் - வியப்பு ! சிறப்பு வேலைப்பாடு 
முதலியவற்றில் மிக்க விருப்பு ; பேராசை ; அல்லது நிறமுடையது ; பலதிறப்பட்டது ; 
மனிதரில்லாவிடம் ; விசிறி ; தனிமை . 

விநோதமானது ; பேரழகு ; வேடிக்கை ; கம்மத் 
விசனம்பண்ணுதல் - நெருக்கித் துன்புறுத்துதல் . தொழில் ; இறுமாப்பு ; மேன்மை . 
விசாகம் - பதினாறாம் நட்சத்திரம் ; வைகாசி . விசித்திராங்கம் - மயில் . 
விசாகன் - விசாகநாளில் பிறந்த முருகக்கடவுள் . விசிதம் - திருநீறு ; வெண்மை . 
விசாணம் - விலங்கின் கொம்பு . 

விசிப்பலகை , 

- ஊஞ்சற்பலகை . 
விசாதி - நோய் ; வேறான சாதி ; காண்க : விசாதி | விசிப்பு 
பேதம் . 

விசிமந்தம் - வேம்பு . 
விசாதிபேதம் - வேறுபாடு மூன்றனுள் ஒன்றான விசிரமித்தல் - இளைப்பாறுதல் . 
சாதியால் உண்டாகும் வேறுபாடு . 

விசிராமம் - மனவமைதி ; இளைப்பாறுகை . 
விசாய்தல் - மேலிடுதல் . 

விசிலம் - கஞ்சி . 
விசாரகன் - நியாயவிசாரணை செய்பவன் . விசிறி - உடம்பு முதலியவற்றில் படும்படி 
விசாரணம் - ஆராய்ச்சி . 

காற்றை அசைவிக்கப் பயன்படுத்தும் கருவி ; 
விசாரணை - ஆராய்ச்சி ; நியாயவிசாரிப்பு ; மேற் 

செடிவகை ; வண்ணக்கோடுள்ள சீலை 
பார்வை ; போற்றுகை ; மரவகை . 

வகை . 


} 


122 


விசிறுதல் 


970 


விஞ்சம் 


விசிறுதல் - விசிறியால் காற்றெழுப்புதல் ; வாள் விசுவாவசு - ஒரு கந்தருவன் ; அறுபதாண்டுக் 
முதலியவற்றை வீசுதல் ; வலை முதலியவற்றை கணக்கில் முப்பத்தொன்பதாம் ஆண்டு . 
விரித்தெறிதல் ; சுழற்றுதல் ; சொரிதல் ; விசுவான்மா - நான்முகன் , கடவுள் . 
வெளித்தள்ளுதல் ; போக்குதல் ; கை முதலியன விசுவேசன் ,, உலக நாயகன் ; காசியில் 

விசுவேசுரன் கோயில் கொண்டுள்ள 
வீசுதல் ; விசிறியால் காற்றடிக்கச் செய்தல் . 

சிவபிரான் . 
விசு - மேட துலா இராசிகளில் சூரியன் புகும் 

பதினைந் 
காலம் ; அறுபதாண்டுக்கணக்கில் 

விசுவேசுவரி - பார்வதி . 

விசுளி - கள் . 
தாம் ஆண்டு . 
விசுக்கிடுதல் - வெறுப்புக்கொள்ளுதல் ; மன வி சூகை - தலைச்சுழற்சி மிகுவிக்கும் நோய் 
வருத்தங் கொள்ளுதல் . 

வகை . 
விசுக்கு - வெறுப்பு . 

விசேடணம் - அடைமொழி . 
விசுத்தம் - மிகு தூய்மை . 

விசேட தீட்சை - தீட்சை மூன்றனுள் மாணாக் 
விசுத்தி - ஆறாதாரத்துள் ஒன்றான அடிநா 

கனைச் சிவபூசை செய்தற்குத் தகுதியாக்கும் 
விடம் ; பந்தநீக்கம் ; ஐயம் ; திருத்தம் இரண்டாம் தீட்சை . 
தூய்மை ; ஒப்பு . 

விசேடம் - மேன்மை , சிறப்பு ; அடைமொழி ; ஒரு 
விசுப்பலகை - காண்க : விசிப்பலகை . 

பொருளை மேம்படக் கூறும் அணிவகை ; 

சொற்பொருள் தருதல் ; சிறப்பாக நடை 
விசும்பு - வானம் ; தேவலோகம் ; மேகம் ; திசை ; 
வீம்பு ; செருக்கு . 

பெறும் விருந்துச் சடங்கு முதலியன ; மிகுதி ; 
விசும்புதல் - வெறுப்புடன் விலக்குதல் ; கயிறு 

வகை ; சிறப்பியல் ; முக்கியமான செய்தி . 

விசேடித்தல் - சிறப்பித்தல் ; 
முதலியவற்றைச் சுண்டியிழுத்தல் . 

அடைகொடுத்துக் 
விசும்புவில் - சோதிச்சக்கரம் , வானவட்டம் . 

கூறுதல் ; சிறப்பாதல் ; மிகுதியாதல் , 
விசும்பேறு - இடியேறு . 

விசேடியம் - அடையடுத்த பொருள் . 

விசை - வேகம் ; விரைவு ; 
விசுவகுத்தன் - உலகத்தைக் காப்பவன் . 

நீண்டு சுருங்குந் 
விசுவசித்தல் - நம்புதல் ; அன்பு செய்தல் . 

தன்மை ; எந்திரம் ; பலம் ; பொறி ; பக்கம் ; 
விசுவதேவர் - தேவ சாதிவகையினர் ; 

பற்றுக்கோடு ; மரவகை ; வெற்றி ; தடவை . 

சிவ 
பெருமான் . 

விசைக்கம்பு - நெய்வார் கருவியுள் ஒன்று . 

விரைந்து செல்லும் 
விசுவநாதன் - எப்பொருட்கு மிறைவன் ; விசைக்காற்று - ஒருவன் 

விசையினால் உண்டாகும் காற்று . 
காசியிலெழுந்தருளியுள்ள சிவபெருமான் . 

விசைக்கொம்பு - தாழ 
விசுவநாள் - உத்தராடநாள் . 

வளைத்து விட்டதும் 
விசுவம் - எல்லாம் ; உலகம் ; நெடுமால் ; சுக்கு ; 

மீண்டு மேற்கிளம்பும் மரக்கிளை . 
சமராத்திரம் ; காண்க : அதிவிடையம் . 

விசைகொள்ளுதல் - விரை தல் ; நீண்டு சுருக்குந் 
விசுவம்பரன் - எல்லாவற்றையும் தாங்கு 

தன்மையாதல் . 
பவனான கடவுள் ; திருமால் ; இந்திரன் . 

விசைத்தடி - காண்க : விசைக்கம்பு ; உயிரினங் 
விசுவம்பரை - பூமி . 

களைப் பிடிக்கும் பொறியின் ஒரு பகுதி . 

வீசுதல் ; 
விசுவரூபம் - பேருருவம் ; கோயிலிலே கடவுளின் விசைத்தல் - விரைவுபண்ணு தல் ; 

துள்ளுதல் ; சிதறுதல் ; கோபப்படுதல் ; கடுமை 
நிலை ; பள்ளியெழுச்சிக்காலத்துச் செய்யும் 

யாதல் . 
வணக்கம் . 

விசைதிறத்தல் - வேகமாக வெளிப்படுதல் . 
விசுவரூபன் - உலகம் அனைத்து மாயுள்ள 

விசையசாரதி - கண்ணபிரான் . 
கடவுள் ; திருமால் . 

விசையம் - கருப்பஞ்சாறு ; கருப்புக்கட்டி ; பாகு ; 
விசுவன் - கடவுள் ; சீவான்மா . 

வெற்றி ; வருகை ; வீற்றிருப்பு ; குதிரையின் 
விசுவாசகன் - நம்பிக்கையுள்ளவன் . 

மார்பில் 

காணப்படும் இரட்டைச்சுழி ; 
விசுவாசகாதகன் - நம்பிக்கைக்கேடு செய்பவன் . 

சிவாகமம் இருபத்தெட்டனுள் ஒன்று ; தேவ 
விசுவாசம் - நம் பிக்கை ; தெய்வ நம்பிக்கை ; விமானம் ; பொருள் ; பரிவேடம் ; சூரியமண்ட 
அன்பு ; அக்கறை ; பாசம் ; உண்மை . 

லம் ; வையம் . 
விசுவாசி - நம்பிக்கையுள்ளவன் ; தெய்வ விசையன் - காண்க : விசயன் ; வெற்றியாளன் . 
நம்பிக்கையுள்ளவன் ; செய்ந்நன்றி மறவாத விசையேற்றுதல் - மூட்டிவிடுதல் ; எந்திரம் 
வன் ; அன்புள்ளவன் , நாய் ; வேங்கை என்னும் 

முதலியவற்றைத் தொழிற்படுத்தத் தயார்ப் 
மரம் . 

படுத்தி வைத்தல் . 
விசுவாசித்தல் - நம்புதல் ; அன்பு செய்தல் . விஞ்சதி - இருபது . 
விசுவாத்துமன் - கடவுள் . 

விஞ்சம் - விந்தியமலை . 


விஞ்சனம் 


971 


விடகாரி 


விஞ்சனம் - அடையாளம் ; கறி . 

விட்டிசைத்தல் - அசைமுதலியன பிரிந்திசைத்தல் . 
விஞ்சுதல் - மிகுதல் ; மேலாதல் ; மிஞ்சுதல் . விட்டித்தல் - மலங்கழித்தல் . 
விஞ்சை - கல்வி ; மாயவித்தை ; கலை ; இறை விட்டிருத்தல் - பகைமேற் சென்றோர் பாசறை 

யறிவு ; அறிவு ; மந்திரம் ; வித்தியாதரர் உலகு . யில் தங்குதல் . 
விஞ்சைமகள் - வித்தியாதரப்பெண் . 

விட்டில் - வெட்டுக்கிளி; சிறு பூச்சிவகை ; 
விஞ்சையர் - பதினெண்கணத்துள் ஒரு சாரார் . கொலை ; பிராய்மரம் ; நீண்ட மரவகை . 
விஞ்சையன் - புலவன் ; வித்தையையுடையவன் ; | விட்டு - திருமால் ; வானம் . 
வித்தியா தரன் . 

விட்டுக்கொடுத்தல் - காட்டிக்கொடுத்தல் ; 
விஞ்ஞாதம் - அறியப்பட்டது ; மேலாய அறிவு . கூட்டிக்கொடுத்தல் ; இணக்கங் காட்டுதல் ; 
விஞ்ஞானகலர் - ஆணவமலம் மட்டும் 

உள்ள 

பிறனைக் கருவியாகக்கொண்டு ஒரு செயலை 
ஆன்மாக்கள் . 

அறிதல் ; அடிப்பதற்குப் பந்தயத் தேங்காய் 
விஞ்ஞானம் - அறிவியல் ; உண்மை அறிவு ; 

உருட்டிவிடுதல் . 
பேரறிவு , சிவபிரானது அறிவாற்றல் . 

விட்டுச்சொல்லுதல் - மனத்திலுள்ளதை வெளி 
விஞ்ஞானமயகோசம் - அறிவு மயமாய் உள்ள 

யிட்டுக் கூறுதல் . 
உறை . 

விட்டுசித்தர் - பெரியாழ்வார் . 
விஞ்ஞானவாதி அறிவு மாத்திரமேயுள்ளது விட்டுணு - திருமால் ; எங்கும் 

நிறைந்தவன் ; 
என்று கூறும் யோகாசாரன் . 

பன்னிரு ஆதித்தருள் ஒருவர் . 
விஞ்ஞானாகலர் - காண்க : விஞ்ஞானகலர் .. 

விட்டுணுக்கரந்தை - ஒரு செடிவகை . 
விஞ்ஞை - காண்க : விஞ்சை. 

விட்டுணுப்பிரியம் - காண்க : துளசி . 
விட்கம்பம் - வித்தாரம் ; யோகம் இருபத்தேழ விட்டுணுபதம் - வானம் ; வைகுண்டம் ; காண்க ! 
னுள் ஒன்று ; நாடகவுறுப்புகளுள் 

ஒன்று : 
வட்டத்தின் குறுக்களவு . 

திருப்பாற்கடல் . 
விட்சேபம் - கலக்கம் ; அச்சம் ; எறிகை ; ஒடுங்கி விட்டுணுவல்லபை - திருமகள் . 
விரியும் சத்தி ; கூத்துவகை ; வானமண்டலத்து 

விட்டுப்பாடுதல் - குரலை அடக்காது முழுக் 
அட்சரேகை . 

குரலுடன் பாடுதல் . 
விட்டகுறை - முன் பிறப்பில் பயின்று விட்டதன் விட்டுப்பிடித்தல் - ஒரு செயலைச் சிறிதுகாலம் 

விட்டிருந்து மீண்டுந் தொடங்குதல் ; கண்டிக் 
குறை . 
விட்டபட்டினி - தொடர்ந்து பலநாள் கிடக்கும் காமற் சிறிது இடங்கொடுத்தல் ; சற்றுப் 
பட்டினி. 

பொறுத்து மறுபடியும் தொடர்தல் ; துளைக் 
விட்டபிறப்பு - சென்ற பிறப்பு . 

கருவியை விரலால் தடவி வாசித்தல் . 
விட்டம் - வட்டக் குறுக்களவு ; குறுக்காக இடப் விட்டுப்போதல் - நீங்கிவிடுதல் ; மிக்க நோவா 

பட்டது ; உத்திரம் ; உடல் ; அவிட்டநாள் . யிருத்தல் . 
விட்டரம் - தவத்தோர் 

பீடம் இருப்பிடம் ; | விட்டும் விடாத இலக்கணை - இலக்கணை 
மரம் ; கொள்கலம் ; ஒருபிடித் தருப்பைப்புல் . மூன்றனுள் ஒன்று . 
விட்டரி - அகத்திமரம் . 

விட்டுரைத்தல் - காண்க : விட்டுச்சொல்லுதல் . 
விட்டல் - விடுதல் . 

விட்டுவிடுதல் - பிடிப்புவிடுதல் ; விலகிவிடுதல் . 
விட்டலக்கணை காண்க : விட்டவாகுபெயர் . 

விட்டுவிளங்குதல் - நன்றாக ஒளிவிடல் . 
விட்டவர் - பகைவர் ; துறந்தோர் . 

விட்டெறிதல் - தூரவிழும்படி எறிதல் ; நீக்குதல் . 
விட்டவாகுபெயர் - இலக்கணை மூன் ற னுள் 

விட்டேற்றி - சுற்றத்தினின்றும் 
சொல்லப்பட்ட சொல்லின் பொருளை இயை 

நட்பினின்றும் 

நீங்கிப் பிறரையும் அவ்வண்ணம் செய் 
பின்மையால் கைவிட்டு அச் சொல்லிற்கு வேறு 

விப்போன் ; தொடர்பற்றவன் ( ர் ) . 
பொருள் கொள்ளுமாறு நிற்பது . 
விட்டவாசல் - சிறப்புக்காலங்களில் அரசர் முதலி 

விட்டேறு - எறிகோல் ; வேல் ; இகழ்ச்சிச்சொல் . 
யோர் சென்றுவரும் கோயிலின் தனிவாயில் . 

விட்டை - விலங்குகளின் மலம் . 
விட்டார்த்தம் - பாதிவிட்டம் . 

விட்புலம் - மேலுலகம் . 
விட்டாற்றி - இளைப்பாறுகை . 

விட - மிகவும் ; காட்டிலும் . 
விட்டி- கோழி ; முன் தள்ளிய வயிறு ; சிறுமரவகை. விடக்கு - இறைச்சி , பிணம் . 
விட்டிகை - விட்டில் . 

விடக்கோள் - குளிகன் . 
விட்டிசை - அசையுள் எழுத்து முதலியன பிரிந் | விடகண்டன் - சிவன் . 
திசைக்கை ! பாட்டில் வருந் தனிச்சொல் . விடகாரி - நச்சகற்றும் மருத்துவன் . 


விடங்கம் 


972 


விடாய்த்தல் 


விடபம் - எருது ; 


விடங்கம் - புறாக்கூடு ; கொடுங்கை ; 

சுவர்ப் விடயி - ஐம்பொறி ; அரசன் . 
புறத்து வெளிவந்துள்ள உத்திரக்கட்டை ; விடயித்தல் - பொறிகள் புலனைப் பற்றுதல் . 
வீட்டின் முகடு ; வீதிக்கொடி ; உளியினாற் 
உளியினாற் விடர் - நிலப்பிளப்பு ; 

மலைப்பிளப்பு ; மலைக் 
செய்யப்படாது இயற்கையாயமைந்த குகை ; முனிவர் இருப்பிடம் ; காடு ; 
இலிங்கம் ; அழகு ; ஆண்மை ; இளமை . 

பெருச்சாளி, 
விடங்கர் - சிறுவழி ; முதலை . 

விடர்வு - காண்க : விடப்பு . 
விடங்கன் - தானே உண்டான இலிங்கம் ; விடரகம் - மலைக்குகை ; மலை . 
நல்லுருவமுடையவன் ; காமுகன் ; வம்பளப் 

காமுகன் ; வம்பளப் விடரவன் - பூனை . 
பவன் . 

விடரளை - மலைப் பிளப்பிடம் . 
விடங்கு - அழகு ! 

அணிகலன்களின் உறுப்பு ; விடரி - மலை . 
இன்பக்குறிப்பு . 

விடருதம் - பூனை ; பாம்பு . 
விடங்கொல்லி - சிறியாநங்கைப்பூண்டு . 

விடல் - முற்றும் நீங்குகை ; ஊற்றுகை ; குற்றம் . 
விடத்தர் - முள்ளுடைய மரவகை . 

விடலம் - உள்ளி ; குதிரை ; நஞ்சு . 
விடத்தேதொடரி , ) 
ஒரு மருந்து மூலிகை ; விடலி - கெட்டபெண் ; பூப்புடையாள் ; பன்னீ 
விடத்தேர் ( ரை ) முள்ளுடைய மரவகை . 

ரகவையுள்ள பெண் ; மலடி ; புல்வகை ; 
விடதம் - முகில் ; துரிசு . 

மணத்துக்குமுன் பூப்படைந்தாள் . 
விடதரம் - பாம்பு ; மேகம் ; துரிசு . 

விடலை - பதினாறு முதல் முப்பது ஆண்டுவரை 
விடதரன் - சிவபிரான் . 

யுள்ளவன் ; திண்ணியோன் ; பெருமையிற் 
விடதாரி - காண்க : விடகாரி . 

சிறந்தோன் ; வீரன் ; பாலை நிலத் தலைவன் ; 
விடதாலி - பூரான் . 

மருதநிலத் தலைவன் ; மணவாளன் ; ஆண் 
விடப்பு - : நிலப்பிளவு . 

மகன் ; இளங் காளைமாடு ; சூறைத்தேங்காய் ; 
விடபகதி - குதிரை நடை ஐந்தனுள் ஒன்று . 

இளநீர் . 
இடபராசி ; மரக்கொம்பு ; | விடவல்லி - ஒரு செடிவகை . 
பெருந்தூறு ; தூண் ; தளிர் ; அண்டத்திலுள்ள விடவி - மரம் . 
விதை ; விரிவடைதல் . 

விடவிடெனல் - குளிர் முதலியவற்றால் உண் 
விடபி - மரப்பொது ; அத்திமரம் . 

டாகும் நடுக்கக்குறிப்பு ; சுறுசுறுப்பாயிருத்தற் 
விடம் - நஞ்சு ; 

பாடாணம் ; கேடுவிளைப்பது ; குறிப்பு ; மெலிவுக்குறிப்பு . 
தேள் ; சுக்கின் தோல் ; நீர் ; தாமரை நூல் ; விடவு - நிலப்பிளப்பு ; கயமைத்தன்மை . 
காண்க : அதிவிடையம் ; கயமைத்தனம் ; மரக் விடன் 

விடன் - காமுகன் ; கள்ளக்கணவன் ; வீரன் . 
கொம்பு ; மலை ; இடம் ; ஐந்துப்புள் ஒன்று ; விடாக்கண்டன் - பிடிவாதமாக நின்று ஒன்றை 
நச்சுப்பூடுவகை . 

நிறைவேற்றுபவன் . 
விடம்பம் - உள்ளொன்று புறம்பொன்றான விடாணம் 

விடாணம் - விலங்கின் கொம்பு , 
தன்மை ; உண்மைபோன்று நடிக்கும் நடிப்பு ; விடாணி - கொம்புள்ளது ; யானை . 
வேடம்பூணுகை . 

விடாதம் - மயக்கம் . 
விடம்பனம் - நடிப்பு ; நிந்தை ; தொல்லை . விடாதவாகுபெயர் - இலக்கணை மூன்றனுள் 
விடம்பு - காண்க ! விடப்பு . 

வாசகத்தின் பொருட்கும் இயைபுற நிற்கும் 
விடம்பை - பிளப்பு . 

இலக்கணை . 
விடமம் - சமமின்மை ; கரடுமுரடு ; இசைவற்றது ; விடாந்தகன் - பாற்கடலிலுண்டாகிய நஞ்சைக் 
தாளவங்கங்கள் விரவிவரும் நிலை ; குறும்பு ; கெடுத்தவனாகிய சிவபிரான் . 
சங்கடம் ; அழுத்தமின்மை ; அச்சம் . 

விடாப்படை - கையினின்றும் விடுபடாத வாள் ; 
விடமரம் - எட்டிமரம் . 

குந்தம் போன்ற ஆயுதம் . 
விடமன் - குறும்பு செய்பவன் . 

விடாப்பிடி - பிடித்த பிடி , உறுதியாகப் 
விடமி - குறும்பு செய்பவர் . 

பற்றுகை ; உறுதியாக நிற்கை ; பிடிவாதம் ; 
விடமுள் - தேள் . 

மாறாமல் ஒரே நிலையி லிருக்கை . 
விடமூங்கில் - ஒரு செடிவகை. 

விடாமழை - இடையீடின்றிப் பெய்யும் மழை . 
விடயம் - செயல் ; புலன் ; புலனால் அறியும் விடாய் - வேட்கை ; ஆசை ; களைப்பு ; விடுமுறை 
பொருள் ; நூல் நுதலிய பொருள் ; காரணம் ; நாள் ; வெப்பம் . 
நாடு ; பயன் ; காமவின்பம் ; சுக்கிலம் ; பாக்குடன் | விடாய்த்தல் - வேட்கையுறுதல் ; களைப்படை 
கூடிய வெற்றிலை மடிப்பு ; அடைக்கலம் . 

தல் ; விரும்புதல் ; செருக்குக்கொள்ளுதல் . 


- 


விடாய்ப்பு 


973 


விடூசி 


விடாய்ப்பு - வேட்கை ; களைப்பு : ஆசை . 

விடுதருதல் - கொடுத்தனுப்புதல் ; தடையின்றி 
விடாயன் - வேட்கையுள்ளவன் ; களைப்புற்ற முன் செல்லுதல் . 
வன் ; காமுகன் . 

விடுதல் - நீங்குதல் ; நீக்குதல் ; விலக்குதல் ; 
விடாயுதம் - பாம்பு . 

பிரித்தல் ; கைவிடுதல் ; போகவிடுதல் ; அனுப்பு 
விடாயெடுத்தல் - தாகமெடுத்தல் . 

தல் ; பந்தம் விடுத்தல் ; நிறுத்துதல் ; ஒழித்து 
விடாலகம் - பூனை ; பொன்னரிதாரம் . 

விடுதல் ; முடித்தல் ; வெளிவிடுதல் ; செலுத்து 
விடி - காண்க : விடிகாலை ; தனிப்பட்டது ; தல் ; எறிதல் ; சொரிதல் ; கொடுத்தல் ; 
திரைச்சீலை ; சிறுமரவகை . 

சொல்லுதல் ; வெளிப்படக் கூறுதல் ; விவர 
விடிகாலை - பொழுது விடிகின்ற நேரம் . 

மாகக் கூறுதல் ; இசைவளித்தல் ; காட்டித் 
விடிதல் - உதயமாதல் ; முடிவுபெறுதல் ; துன்பம் தருதல் ; வெளிப்படுத்துதல் ; பிரிதல் ; புதிர் 
நீங்கி இன்புறுதல் . 

விள்ளுதல் ; கட்டு அவிழ்தல் ; மலர்தல் ; 
விடிமீன் - காண்க : விடிவெள்ளி , 

உண்டாக்குதல் ; மிகுதல் ; தங்குதல் ; தவிர்தல் ; 
விடியல் - காண்க : விடிகாலை ; மலங்கழித்தல் ; பிளந்திருத்தல் ; பலம் குறைதல் ; அறுபடுதல் ; 
வயிற்றுப்போக்கு ; வெளியிடம் . 

விலகுதல் ; துணைவினை ; விடுதலை . 
விடியல்வைகறை - பொழுது விடிதற்கு முன்னர்த் விடுதலம் - நிலாமுற்றம் ; பொது மக்களின் பயன் 
தாகிய வைகறை . 

பாட்டுக்காக விடப்பட்ட காலி நிலம் . 
விடியற்காலம் - வைகறை . 

விடுதலை - சுதந்தரம் ; ஓய்வு ; பந்தநீக்கம் . 
விடியாவழக்கு - ஒருபொழுதும் முடிவுபெறாத விடுதலைப்பத்திரம் - சொத்தில் உரிமையில்லை 
வழக்கு . 

என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணம் . 
விடியாவிளக்கு - காண்க : நந்தாவிளக்கு .. 

விடுதி - தங்குமிடம் ; காலிநிலம் ; தனித்தது ; 
விடிவிளக்கு - விடியும்வரை எரியும் விளக்கு . 

ஆணை . 
விடிவு காண்க : விடிகாலை ; துன்பம் நீங்கி 

விடுதிப்பூ - காண்க ! விடுபூ . 
இன்பம் வருகை ; ஒழிவுவேளை ; வெளியிடம் ; 

விடுதியாள் - வேலையில்லாதவன் ; குடும்பபார 
அச்சம் ; நறும்புகை . 

மில்லாத தனித்த ஆள் . 
விடிவெள்ளி - விடியற்காலையில் கிழக்கில் விடுது - ஆலம் விழுது ; தூக்குருண்டை ; ஆழம் 
தோன்றும் சுக்கிரன் . 

பார்ப்பதற்காக ஒரு முனையில் ஈயவுருண்டை 
வைகறை . 

கட்டிய கயிறு . 

விடு துறை - படிக்கும்போது நிறுத்துமிடம் .. 
விடிவோரை - அதிகாலை .. 

விடுதோல் - மேற்றோல் . 
விடு - பகலிரவுகள் நாழிகையளவில் ஒத்த நாள் . 

விடுந்தலைப்பு - சீலையின் முன்றானை . 
விடுகதை - விடுவிக்கவேண்டிய புதிர் . 

விடுநகம் - கிட்டிக்கோல் . 
விடுகவி - தனிப்பாட்டு . 

விடுநாண் - அரைஞாண் . 
விடுகாது வளர்த்துத் தொங்க விடும் 

விடு நிலம் - தரிசு நிலம் . 
தொள்ளைக் காது . 

விடுப்பு - நீ க்கம் ; விடுமுறை ; துருவியறியுந் 
விடுகாலி - பட்டிமாடு ; கட்டுக்கடங்காதவர் . தன்மை ; விநோதமானது ; விருப்பம் . 
விடுகுதிரை - பகைவர்மேல் விடுங் குதிரைப் விடுபடுதல் - நீக்கப்படு தல் ; விடுதலையடைதல் . 
பொறி . 

விடுபடை - எறியப்படும் படை . 
விடுத்தம் - தடவை ; எட்டி மரம் . 

விடுபதி - மருமகன் . 
விடுத்தல் - அனுப்புதல் ; போகவிடுதல் ; பந்தம் விடுபாட்டு - தனிப்பாடல் .. 
விடு வித்தல் ; நெகிழ்த்துதல் ; பிரித்தல் ; | விடுபூ - தொடுக்காத பூ . 
நீங்குதல் ; நீக்குதல் ; விலக்கு தல் ; கைவிடு தல் ; விடுமலர் - மலர்ந்த பூ . 
நிறுத்துதல் ; ஒழித்துவிடுதல் ; முடித்தல் ; விடுமுறை - ஓய்வு நாள் . 
எறிதல் ; சொரிதல் ; கொடுத்தல் ; இசைவு | விடுவாய் - காண்க : விடப்பு . 
தருதல் ; காட்டித் தருதல் ; வெளிப்படுத் 

விடுவாய் செய்தல் - அரிதல் . 
உண்டாக்குதல் ; செலுத்துதல் ; சொல்லுதல் ; விடுவிடெனல் - சுறுசுறுப்பாயிருத்தற் குறிப்பு ; 
வெளிவிடுதல் ; வெளிப்படக்கூறுதல் ; விவர அச்சக்குறிப்பு ; சினத்தற்குறிப்பு . 
மாகக் கூறுதல் ; விடைகூறல் ; விடைபெறுதல் ; விடுவித்தல் - விடுதலை செய்தல் ; உட் 
தங்குதல் . 

பொருளைக் கூறுதல் . 
விடுத்து விடுத்து - அடிக்கடி . 

விடூசி - அம்பு . 


விடிவேளை , } - 


விடேல்விடேலெனல் 


974 


விண்விண்ணெனல் 


என 


விடேல்விடேலெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . விண் - வானம் ; மேலுலகம் ; மேகம் ; காற்றாடிப் 
விடேலெனல் - ஓசைக்குறிப்பு . 

பட்டத்தின் ஒரு கருவி . 
விடை - பதில் , எதிர்மொழி ; இசைவு ; காண்க : 

விண்கொள்ளி - விண்ணினின்று விழும் நட்சத் 
விடைக்கோழி ; அசைவு ; மிகுதி ; வருத்தம் ; 

திரம்போன்ற சுடர் . 
எருது ; இடபராசி ; எருமைக்கடா ; மரையின் விண்கோ - இந்திரன் . 
ஆண் ; ஆட்டுக்கடா ; வெருகு ; தோட்டா ; 

விண்டல் - மூங்கில் . 
குதிரை ; இளம்பாம்பு . 

விண்டலம் - வானம் ; மேலுலகம் . 

விண்டவர் பகைவர் . 
விடைக்கந்தம் - செம்மணித்தக்காளி. 

விண்டாண்டு - ஊஞ்சல் . 
விடைக்குறி - எருது முத்திரை . 

விண்டார் - காண்க : விண்டவர் . 
விடைக்கொடி - ஏற்றுக்கொடி . 

விண்டு - திருமால் ; அறநூல் பதினெட்டனுள் 
விடைக்கொடியன் - ஏற்றுக்கொடியையுடைய 

ஒன்று ; வானம் ; மேலுலகம் ; மேகம் ; மலை ; 
சிவபிரான் . 

மூங்கில் , காற்று ; தாமரை ; செடிவகை . 
விடைக்கோழி - தாயைவிட்டுப் பிரிந்து திரியக் விண்டுசித்தன் - காண்க : விட்டு சித்தர் .. 
கூடிய பருவத்துள்ள கோழிக்குஞ்சு, 

விண்டுநதி - ஆகாயகங்கை , சுரநதி . 
விடைகொடுத்தல் - அனு மதியளித்தல் ; மறு 

விண்டுபதம் - வானம் . 
மொழி பகர்தல் . 

விண்டேர் கானல் . 
விடை கொள்ளுதல் - வெளியேற ஆணைபெறு 

விண்ணகர் - வைகுந்தம் ; காண்க : விண்ணகரம் . 
தல் ; வந்துசேர்தல் . 

விண்ணகரம் - திருமால்கோயில் ; தஞ்சாவூரில் 
விடைகோள் - காண்க : விடைதழால் . 

ஒப்பிலியப்பன் கோயில் வழங்கப்படும் 
விடைத்தல் - வேறுபடுத்துதல் , அடித்தல் ; விட்டுணுத்தலம் . 
கண்டித்தல் ; வெளிப்படுத்துதல் ; மிகுதல் ; விண்ணதிர்ப்பு - இடிமுழக்கம் . 
கடுகுதல் ; தடுத்தல் ; வருந்துதல் ; சோர்தல் ; விண்ணப்பம் – வேண்டுகோள் ; பணிவுடன் 
விம் முதல் : பெருஞ்சினங்கொள்ளுதல் ; கேட்குதல் ; மன்றாட்டம் ; பெரியோர்முன் 
வலிப்புக்கொள்ளுதல் ; விறைத்து நிற்றல் ; பணிந்து கூறும் அறிவிப்பு ; கடவுளின் திருமுன்பு 
செருக்குக்கொள்ளுதல் . 

பாசுரம் முதலியன ஓதுகை ; மனு . 
விடைதல் - சினங்கொள்ளுதல் ; பிரிதல் ; குற்றஞ் விண்ணப்பித்தல் - பெரியோர்முன் பணிந்தறி 
சொல்லுதல் . 

வித்தல் ; பாசுரங்களைக் கடவுள் முன்பு ஓது 
விடைதழால் - கோபம் மூட்டி விடப்பட்ட 

தல் ; மனுச்செய்தல் . 

விண்ணல் - காண்க : காவட்டம்புல் . 
ஏற்றினைத் தழுவிப்பிடிக்கை . 
விடைப்பாகன் - சிவபிரான் . 

விண்ணவன் - அருகன் ; தேவன் . 
விடைப்பு - வேறுபடுத்துகை ; கோபங்காட்டுகை ; 

விண்ணவிணைத்தல் - மிக்க 

ஒளியால் 

தெறித்தல் . 
கருவம் ; குற்றம் ; நீக்குகை . 

விண்ணாங்கு - ஒரு மரவகை . 
விடைமுகன் - நந்தி . 

விண்ணாணம் - விஞ்ஞானம் ; அறிவு ; நாகரிகம் ; 
விடைமுரிப்பு - எருத்தின் திமில் . 

விரகு ; பகட்டு . 
விடையம் - காட்சிப்பொருள் ; காரியம் ; நூல் 

விண்ணு - திருமால் . 
நுதலிய பொருள் ; ஒரு நாடு ; காண்க : 

விண்ணுலகம் , 
அதிவிடையம் . 

விண்ணுலகு 
விடையவன் - சிவபிரான் ; வருணன் . 

விண்ணெனல் - ஓசைக்குறிப்பு ; கண் முதலியன 
விடையன் - சிவபிரான் ; காமுகன் . 

தெறித்தற்குறிப்பு ; விரைவுக்குறிப்பு : வெளி 
விடையாற்றி - விடாயாற்றியின் மரூஉ ; யாதற்குறிப்பு ; இறுகியிருத்தற்குறிப்பு . 
திருவிழாவையடுத்து இளைப்பாற்றலாகக் விண்ணேறு - இடி . 
கோயிலுக்குள் நடைபெறும் விழா . 

விண்ணோர் - தேவர் . 
விடையாயம் - பசுக்கூட்டத்திடையே காளைகள் விண்பகல் காண்க : விண்டல் . 
இருத்தல் ; ஏற்றையுடைய ஆனிரை . 

விண்மணி காண்க : வான்மணி . 
விடையில் அதிகாரி - அரசாணை விடுக்கும் விண்மீன் - உடு . 
அதிகாரி . 

விண்முழுதாளி - இந்திரன் . 
விடையுச்சன் - சந்திரன் . 

விண்விண்ணெனல் - யாழ்நரம்பு 

யாழ்நரம்பு முதலியன 
விடையூர்தி , 

ஊர்தியாகவுடைய ஒலித்தற்குறிப்பு ; புண் முதலியன தெறித்து 
விடையோன் சிவபிரான் . 

நோவெடுத்தற்குறிப்பு . 


கண் 


} - துறக்கம் , மேலுலகம் . 


காளையை 


, 


} 


விண்விணைத்தல் 


975 


விதலை 


வித்துவேடணம் , } - ஒன்றான பகைத்தல் . 


பகைமை . 


விதண்டாவாதம், } 

" ; } - பிறர் கூறுவதை மறுத்துத் 


நாட் 


நூல் 


விண்விணைத்தல் - காண்க ! விண்ணவிணைத்தல் , வித்துவஞ்சம் - இகழ்ச்சி ; வெறுப்பு ; பகை . 
விண்வீழ்கொள்ளி - விண்ணினின்று விழும் உடுப் வித்துவமுத்திரை - அறிஞர் பட்டம் .. 
போன்ற சுடர் . 

வித்துவாமிசன் - புலவன் ; பேரறிஞன் . 
வித்தகம் - அறிவு ; கல்வி ; பொன் ; 

காண்க : வித்துவான் - புலவன் ; அறிஞன் . 
சின்முத்திரை; திறமை ; திருத்தம் ; வியப்பு ; 

எண்வகைச் செயலுள் 
பெருமை ; நன்மை ; வடிவின் செம்மை ; சிற்பம் வித்துவேடணை 
முதலிய சிறந்த கைத்தொழில் . 

வித்து வேடம் 
வித்தகன் - வியத்தகு 

வித்தெறிதல் - விதைவிதைத்தல் . 
தன்மையுடையவன் ; 
வல்லவன் ; வைரவன் ; கம்மாளன் ; தூதன் ; 

வித்தை - கல்வி ; அறிவு ; மாயவித்தை ; ஆன்மா 

வுக்குப் பேரறிவைக் கொடுக்கும் தத்துவம் ; 
இடையன் ; பேரறிவாளன் . 

காண்க : இச்சாசத்தி ; நடைமுறைப்படுத்தத் 
வித்தம் - அறிவு ; பொருள் ; பொன் ; பேறு ; 

தக்கது ; நால்வேதம் , ஆறங்கம் , மீமாஞ்சை , 
பழிப்பு; கூட்டம் ; காண்க : வித்தாயம் . 

தருக்கம் , தருமநூல் , புராணம் என்னும் 
வித்தரித்தல் - பெருக்குதல் ; விரித்துச் சொல்லு 

பதினான்கு நூல்கள் . 
தல் . 

வித்தைக்கவி - செய்யுளிலக்கண முதலியன 
வித்தன் 

அறிஞன் ; 
பண்டிதன் ; 

பிறருக் 

கற்றுக் கவிபாடுவோன் . 
குதவுவோன் ; ஈடுபாடுடையவன் ; தவசி . 

வித்தைக்காரன் - சாலவித்தை செய்வோன் ; 
வித்தாண்மை - புலமை . 

விரகன் . 
வித்தாயம் - சூதிற் சிறுதாயம் . 

வித்தைக்கோள் - புதன் . 
வித்தாரகவி - விரித்துப் பாடப்பெறும் பாட்டு ; 

விதண்டம் - காண்க : விதண்டை . 
விரிவாகப் பாடும் நூல் ! வித்தாரகவி 

விதண்டவாதி - விதண்டைசெய்பவன் . 
பாடுவோன் . 
வித்தாரம் - விரிவு ; விரிவாகப் பாடும் நூல் ; சிற்ப விதண்டை 

முப்பத்திரண்டனுள் ஒன்று , டாது வீணே கூறும் வாதம் ; பகை . 
விற்பன்னம் . 

விதத்தல் - மிகுதல் ; சிறப்பித்துரைத்தல் . 
வித்தாரி - நயம்படப் பேசுபவன் ; அறிஞன் . விததி - கூட்டம் ; வரிசை ; பரப்பு ; விரிவு . 
வித்தியர் - கம்மாளர் . 

விதந்து - கைம்பெண் . 
வித்தியாகலை - ஆன்மாக்களுக்கு அனுபவ விதந்தோதுதல் - சிறப்பாக எடுத்துச் சொல்லு 
ஞானத்தைத் தரும் சிவசத்தி . 

தல் . 
வித்தியாசம் - வேறுபாடு . 

விதப்பு - காண்க : விதந்தோதுதல் ; விதப்புவிதி ; 
வித்தியாசாலை - கல்விகற்குஞ்சாலை . 

விவரம் ; வியப்பு ; மதிலுறுப்பு ; மிகுதி ; விரைவு ; 
வித்தியாதத்துவம் - சுத்தாசுத்த தத்துவம் நடுக்கம் ; ஆசை , 
ஏழனுள் ஆன்மாக்களுக்குப் பகுத்தறிவைத் விதப்புக்கிளவி - மிகைமொழி , சிறப்பித்துச் 
தரும் தத்துவம் . 

சொல்லும் மொழி . 
வித்தியாதரர் - ஒருவகைத் தேவசாதியார் . விதப்புவிதி - சிறப்புவிதி . 
வித்தியாபாரகன் - கல்வியைக் கரைகண்டவன் .. விதம் - மாதிரி ; வகை ; வழிவகை ; சூத்திரம் . 
வித்தியார்த்தி - கல்விகற்போன் . 

விதர்க்கணம் - சூழ்தல் ; உரையாடல் . 
வித்தியாலயம் -- காண்க : வித்தியாசாலை . விதர்க்கம் - எண்ணம் ; காண்க : மனோமயம் ; 
வித்தியாவினோதன் - கல்வியால் பொழுது ஐயம் ; ஆராய்வு ; நியாயம் . 
போக்குவோன் . 

விதர்ப்பு - அச்சம் ; நெருக்கம் ; போர் ; வெற்றி . 
வித்தீரணம் - பரப்பு . 

விதரணம் - கொடை ; இரக்ககுணம் ; திறமை 
வித்து - மரஞ்செடிகொடிகள் முளைக்கக் காரண அறிவுக்கூர்மை . 
மாயிருக்கும் விதை ; விந்து ; மரபுவழி ; வழித் | விதரணன் - கொடையாளன் ; சொல்வன்மை 
தோன்றல் ; சாதனம் ; காரணம் . 

யுள்ளவன் ; கூரிய அறிவுடையவன் . 
வித்துத்தெளித்தல் - விதையைத் தூவுதல் . விதரணிகன் - கொடையாளன் . 
வித்துதல் - விதைத்தல் ; பரப்புதல் ; பிறர் விதரணை - கொடை ; இரக்ககுணம் ; விவேகம் ; 
மனத்துப் பதியவைத்தல் . 

திறமை . 
வித்துரு - பவளம் ; மின்னல் . 

விதரம் - பிளப்பு .. 
வித்துருமம் - பவளம் ; இளந்தளிர் . 

விதலம் - கீழேழ் உலகங்களுள் ஒன்று . 
வித்துவசனம் - புலவர் குழு . 

விதலை - நடுக்கம் ; நிலம் . 


விதலையாப்பு 


976 


விதையடித்தல் 


ஊழ் . 


விதலையாப்பு - செய்யுளின் முதலும் இடையும் விதிர்தல் - நடுங்குதல் . 
கடையும் பொருள் கொள்ளும் முறை . 

விதிர்ப்பு - அச்சம் ; நடுக்கம் ; மிகுதி . 
விதவிடுதல் - சிறப்பித்துரைத்தல் . 

விதிர்விதிர்த்தல் - நடுங்குதல் ; விருப்பங்கொள்ளு 
விதவை - கைம்பெண் ; சோறு ; கூழ் ; குழம்பு : 

தல் . 
குழைகை ; கைம்மணி , 

விதிரேகம் - வேறுபாடு ; எதிர்மறை ; வேற்றுமை 
விதறு - நடுக்கம் . 

யணி . 
விதறுதல் - நடுங்குதல் ; பதறுதல் . 

விதிவசம் - ஊழ்வலி , 
விதனம் - துன்பம் ; மனத்துயர் ; ஏழுவகைக் விதிவத்து - முறைப்படி ; முறையுடையது . 
குற்றம் ; களைப்பு ; உடல்நோவு . 

விதிவிலக்கு - விதித்தலும் விலக்கலும் ; விதிக்கு 
விதனித்தல் - துயருறுதல் . 

விலக்கைக் கூறுஞ் சூத்திரம் . 
விதாகம் - உறைப்பு ; வெப்பம் . 

விதிவினை - உடன்பாட்டால் முடியும் வினை ; 
விதாதா - பிரமன் ; அருகன் . 
விதாதிரு - பிரமன் , விதி ; காமன் . 

விது - சந்திரன் ; திருமால் ; பிரமன் ; குபேரன் ; 
விதாயகம் - விதிப்பது ; முடிவு . 

வாயு ; கருப்பூரம் ; பாவம்நீக்கச் செய்யும் பலி . 
விதாரகம் - கிணறு . 

விதுடன் - கற்றறிந்தவன் . 
விதாரணம் - பிளத்தல் ; கிழித்தல் ; கொல்லல் ; 

விதுடி - கற்றவன் ; அறிவாளி . 
போர் . 

விதுதமுகம் - முக அபிநயம் பதினான்கனுள் 
விதாரம் - காண்க : முள்ளி லவு; சூழ்தல் ; வேண்டாமைக் குறிப்பாகத் தலையசைக்கும் 
ஆராய்ச்சி ; கவலை . 

அபிநயம் . 
விதாவிதம் - பலவிதம் . 

விதுப்பு - நடுக்கம் ; விரைவு ; பரபரப்பு ; 
விதானம் - மேற்கட்டி ; தொகுதி ; 

வேள்வி ; 

வேட்கை . 
மந்தம் ; பயனின்மை ; ஓய்வு ; விரிவு ; சட்டம் ; விதும்பு - நடுக்கம் . 
விதிக்கை ; ஏற்பாடு ; கற்பித்துக்கொள்ளுகை ; 

விதும்புதல் - நடுங்குதல் ; விரைதல் ; விரும்புதல் . 
செய்கை ; ஒழுங்கு ; மாதிரி ; ஊழ் ; பேறு ; 
செல்வம் ; விரகு ; வணக்கம் ; வன்மம் ; ஒரு 

விதுரம் - கலக்கம் ; காதலர் பிரிவு . 
பண் ; யானை ; உணவு . 

விதுரன் - அறிஞன் ; திண்ணியன் ; மனைவியை 
விதி - சட்டம் ; தீர்ப்பு ; விதித்தன செய்க என்னும் 

இழந்தவன் ; திருதராட்டிரன் பாண்டு இவர் 
ஆணை ; கட்டளை ; கடமை ; ஒழுக்கமுறை ; 

கட்குத் தம்பி . 
அமைக்கு முறை; நீதி ; ஊழ் ; பிரமன் ; விதுலம் - ஒப்பின்மை . 
காசிபன் ; திருமால் ; காலம் ; நல்வினைப்பயன் ; விதுலன் - ஒப்பில்லாதவன் . 
பயன் ; பேறு ! செல்வம் ; இயல்பு ; உண்மை ; விதுவிதுத்தல் - மகிழ்ச்சியுறுதல் . 
அறிவு ; செய்தொழில் ; குதிரை முதலியவற்றின் விதுவிதுப்பு - குத்துநோய் ; நடுக்கம் ; விருப்பம் . 
உணவு . 

விதூடகக்கூத்து - நகைவிளைக்கும் ஒரு கூத்து 
விதிக்கு - கோணத்திசை . 

வகை . 
விதிச்சூத்திரம் - இன்னதற்கு இது 

விதூடகன் - நகைச்சுவை விளைப்போன் . 
முன்னில்லாததை மொழியும் சூத்திரம் . 

விதூடணம் - பெருநிந்தை . 
விதித்தல் - செய்யுமாறு ஏவுதல் ; தண்டம் 

விதூரசம் - வைடூரியம் . 
முதலியன அமைத்தல் ; உண்டாக்குதல் ; செய் 

விதை - மரஞ்செடிகொடிகள் முளைப்பதற்குக் 
தல் ; உறுதிப்படுத்தல் . 

காரணமாயிருக்கும் வித்து ; பீசம் ; தன் 
விதித்தோன் - நான்முகன் ; கடவுள் . 

மாத்திரை ; அறிவு ; பெருமை . 
விதிதம் - வெளிப்படை . 

விதைத்தல் - விதை தெளித்தல் ; பரப்புதல் ; 
விதிப்பு - விதிக்கை ; நூலில் விதித்துள்ள முறை . 

செலுத்துதல் . 
விதிபாதம் - யோகம் இருபத்தேழனுள் ஒன்று . 

விதைநெல் - விதைப்பதற்காக வைக்கப்பட்ட 
விதிமுறை - நெறிப்படி , நியமம் . 
விதியர் - அமைச்சர் ; தந்திரிகள் ; கணக்கர் . 

நெல்மணி . 
விதியுளி - வேள்வி ; திருமணம் ; தூதர் ; முறைப் விதைப்புக்காலம் - விதை தெளிக்கும் பருவம் . 
படி . 

விதைப்புனம் - சமன் செய்த புதிய நிலம் . 
விதிர்த்தல் - நடுங்குதல் ; அஞ்சுதல் ; சிதறுதல் ; விதைமணி - விதைப்பதற்குரிய தானியம் . 
தெறித்தல் ; அசைத்தல் ; உதறுதல் ; பலவாகப் விதையடித்தல் - மாடு முதலியவற்றின் விதையை 
போகவிடுதல் ; சொரிதல் . 

நசுக்குதல் . 


என்று 


விந்தம் 


977 


விபுணன் 


- 


விந்தியவாசினி } - துர்க்கை . 


- 


விந்தம் - விந்தியமலை ; குருவிந்தம் ; தாமரை ; விபக்கம் எதிர்க்கட்சி ; எதிரிடையான 
ஒரு 

பேரெண் ; காடு ; பச்சைக்கருப்பூரம் ; கொள்கை ; அனுமான உறுப்புள் துணிபொருள் 
மேலோர் ; மரவகை ; பாடாணவகை ; இல்லா இடம் . 
செம்புளிப்பச்சை . 

விபக்கன் - பகைவன் . 
விந்தமட்டோன் - அகத்தியன் . 

விபகரித்தல் - வழக்குச்சொல்லல் . 
விந்தன் - இடையன் . 

விபகலிதம் - கழித்தல் . 
விந்தியம் - விந்தியமலை . 

விபகாரம் - காண்க : விவகாரம் . 
விபசாரம் - தீய நடத்தை ; சோரம்போகை . 

விபசாரி - விலைமகள் ; சோரம்போனவள் . 
விந்து - புள்ளி ; துளி ; நீர்த்துளி அளவு ; சுக்கிலம் ; விபஞ்சி - வீணைவகை ; குறிஞ்சியாழ்த்திறத்துள் 
பாதரசம் ; வயிரக்குற்றம் ; குறி ; நெற்றித் ஒன்று . 
திலகம் ; நெல்மூக்கு ; புருவநடு ; வட்டம் ; விபஞ்சிகம் , 

- வீணைவகை . 
சிவதத்துவம் ; சுத்தமாயை ; பதினாறு 

விபஞ்சிகை 
கலையுள் ஒன்று . 

விபத்தம் - எட்டிமரம் . 
விந்துத்தீ - காண்க : காமத்தீ . 

விபத்தன் - குடும்பத்தினின்றும் பிரிந்தவன் . 
விந்துவழி - பிறவிமுறை . 

விபத்தி - வேறுபாடு ; வேற்றுமை ; வேற்றுமை 
விந்தை - சாலவித்தை ; கல்வி ; துர்க்கை ; யுருபு ; காண்க : விபத்து . 
வெற்றித்திருமகள் ; பார்வதி ; திருமகள் ; விபத்து - நற்பேறின்மை ; வேதனை ; சாவு ; 
அழகு ; வியப்பு ; ஓரகத்தி ; விந்திய மலை . 

ஆபத்து ; வறுமை ; அழிவு . 
விந்தைக்காரன் - சிற்பி . 

விபரம் - காண்க : விவரம் . 
விந்தைமகள் - திருமகள் . 

விபரியாசம் - எதிரிடை ; வேறுபாடு . 
விநயம் - வணக்கம் ; மரியாதை ; ஒழுக்கம் ; நய விபரீதகாலம் - கேடு விளைக்குங் காலம் . 
மொழி ; பணிவு ; அவையடக்கம் ; காண்க : விபரீத ஞானம் - திரிபுணர்ச்சி 
தேவபாணி ; கட்டளை ; விரகு ; நன்னடை ; 

விபரீதம் - மாறுபாடு ; கை கூடாமை ; திரி 
தருமம் . 

புணர்ச்சி ; வியப்பு ; மிகுதி . 
விநாடி , 

விபரீதலட்சணை காண்க : எதிர்மறையிலக் 
விநாடிகை ஒரு கால நுட்பம் . 

கணை . 
விநாயகசதுர்த்தி - பிள்ளையாருக்குத் திருவிழாச் விபரீதவுவமை - தொன்றுதொட்டு வழங்கும் 
செய்யும் ஆவணி மாதத்து வளர்பிறை நாலாம் உவமையைப் பொருளாக்கியும் பொருளை 
நாள் விழா . 

உவமையாக்கியும் உரைக்கும் அணிவகை . 
விநாயகன் - கணபதி ; அருகன் , புத்தன் ; கருடன் ; விபவ - அறுபதாண்டுக் கணக்கில் இரண்டாம் 

ஆண்டு . 
விநாழிகை - காண்க : விநாடிகை. 

விபவம் பெருமை ; 

செல்வம் ; வாழ்வு ; 
விப்பிரகாரம் - எதிரிடை ; தீங்கு ; நிந்தை . 

வீடுபேறு ; திருமாலின் அவதார நிலை . 
விப்பிரநாராயணர் - தொண்டரடிப்பொடியாழ் விபன்னம் - குற்றம் ; மெலிவு . 
வார் . 

விபன்னன் - துன்பப்பட்டவன் . 
விப்பிரம்- அழகு ; ஐயம் ; சுழலுதல் ; தவறு . விபாகம் - பிரிவு ; குடும்பச் சொத்தைப் பிரிக்கை ; 
விப்பிரமம் - சுழற்சி , மயக்கம் ; மனக்குழப்பம் ; வரையறை செய்த பகுதி . 

குற்றம் ; அழகு ; மோகலீலை ; காமப்பிணக்கு . விபாகரன் - சூரியன் . 
விப்பிரயோகம் - காதலரின் பிரிவு ; வெய்துயிர்த்து விபாடம் - பிளத்தல் . 
இரங்கல் . 

விபாதம் - உதயகாலம் . 
விப்பிரலம்பம் - வஞ்சகம் ; சண்டை ; 

தாமசம் விபாவரி - இரவு ; பார்வதி . 
காதலர் பிரிவு . 

விபாவனம் - ஆராய்ச்சி ; தூய்மையின்மை . 
விப்பிரன் - பார்ப்பனன் . 

விபாவனை -- காரணமின்றிக் காரியம் பிறந்த 
விப்பிரியம் - விருப்பமின்மை . 

தாகச் சொல்லும் அணிவகை ; பார்வதி . 
விப்பிலவம் - அநியாயப் போர் ; தொல்லை ; 

விபினம் - காடு . 
கலகம் ; பொல்லாங்கு . 

விபீதகம் - தான்றிமரம் . 
விப்புருதி - புண் . 

விபு - எங்கும் பரவியுள்ளது ; கடவுள் ; தலைவன் . 
விப்புருதிக்கட்டி - குழந்தைகட்கு அக்குளில் விபுணன் - வல்லுநன் ; சிறந்தோன் ; வெற்றியை 
வரும் ஒரு புண்கட்டிவகை . 

யுடையோன் . 


} 


- 


123 


விபுத்துவம் 


978 


வியம் 


கணக்கில் 


} - 


பாடாணவகை . 


விபுத்துவம் - எங்கும் பரவுந்தன்மை . 

விமானம் - வானூர்தி ; சந்திரன் ஊர்தி ; ஊர்தி ; 
விபுதன் - அறிஞன் ; தேவன் ; சந்திரன் . 

தூண் ; ஏழடுக்கு மெத்தையுள்ள மாளிகை ! 
விபுலம் - விரிவு ; அகலம் ; பெருமை ; 

மேரு ; 

அரண்மனை ; தேவர்கோயில் ; தேவலோகம் ; 

உரோகிணிநாள் . 
இமயமலை ; பூமி . 

விமானவாயில் - கோயில் வாயில் . 
விபுலை - பூமி . 

விமோசனம் - நீங்குகை . 
விபூடணம் - அணிகலன் . 

விய - அறுபதாண்டுக் 

இருபதாம் 
விபூதி - திருநீறு ; எண்வகைச் சித்தி ; சாம்பல் ; 
செல்வம் ; பெருமை ; கேடுற்ற தசை ; ஒரு 

ஆண்டு . 

வியக்கம் - பெருமை . 
நரகம் ; கொடுமை ; குற்றம் ; வரிவகை . 

வியக்களை - குடிக்கூலி . 
விபூதி போடுதல் , திருநீறு பூசுதல் ; மந்திரித்துத் 
விபூதியிடுதல் 

வியங்கம் - இயற்கையான குற்றம் ; பிறவிக் 
விபோதம் - அறிவு .. 

குறை ; தவளை . 
விம்பம் - வடிவம் ; நிழல் ; எதிரொளி ; வட்டம் ; 

வியங்கியம் - குறிப்புப்பொருள் ; குத்தலான 

பேச்சு . 
விக்கிரகம் ; உடல் ; ஒளி ; கொவ்வைக்கொடி ; 

வியங்கொள்ளுதல் - ஏவலைக் 

ஏவலைக் கொள்ளுதல் ; 
விம்பிகை - கொவ்வைக்கொடி . 

செலுத்துதல் . 

வியங்கோள் - ஏவல் ; வினைமுற்றுவகை . 
விம்பித்தல் - எதிரொளித்தல் . 
விம்மம் - தேம்பியழுகை; துன்பம் . 

வியஞ்சகம் - விளங்கும்படி செய்கை ; விளக்குங் 
விம்மல் - காண்க : விம்மம் ; ஏக்கம் ; வீங்குகை ; 

கருவி ; குறிப்புப்பொருள் ; அபிநயம் . 
உள்ளப்பூரிப்பு ; கலக்கம் ; ஒலிக்கை ; யாழ்நரம் 

வியஞ்சனம் - மெய்யெழுத்து ; உணவுக்குரிய 
போசை . 

கறிகள் ; அடையாளம் ; கறிக்குதவும் பொருள் 
விம்மாத்தல் - தேம்பியழுதல் ; வருந்துதல் ; மகிழ் 

கள் ; குறிப்பில் பொருளுணர்த்தும் சொல் 

லினது ஆற்றல் . 
வுறுதல் . 
விம்மிதம் - உடல் ; அச்சம் ; வியப்பு ; உவகை . 

வியட்டி - தனிப்பட்டது . 
விம்மு - கனம் . 

வியட்டிரூபம் - பருவுடல் . 

புலன்களுக்குத் 
விம்முதல் - காண்க ! விம்மாத்தல் ; நிறை தல் ; வியத்தம் - வெளிப்படை ; 
பருத்தல் ; மிகுதல் ; 

மலர்தல் ; ஒலித்தல் ; 

தெரிவது . 
ஈனுதல் . 

வியத்தல் - செருக்குறுதல் ; அதிசயப்படல் ; நன்கு 
விம்முயிர்த்தல் - பெருமூச்சுவிடுதல் . 

மதித்தல் ; பாராட்டுதல் ; கொடுத்தல் ; கடத் 
விம்முறவு - வருத்தம் . 

தல் . 
விம்முறுதல் - வருந்துதல் . 

வியத்திகை - பெருமை . 
விம்மெனல் - இறுகியதாதற்குறிப்பு . 

வியதிபாதம் - யோகம் இருபத்தேழனுள் ஒன்று . 
விமர்த்தனம் அரைத்துப் ; ; 

பொடிசெய்கை ; வியதிரேகம் - வேறுபாடு ; எதிர்மறை ; உடனில் 
இடிக்கை ; அழிக்கை ; பிசைகை ; கிரகணம் . 

லாத நிலை ; வேற்றுமையணி . 
விமரிசம், ) 

வியந்தம் - பண்வகை , 
விமரிசனம் ) - பத்தித் தெளிவு . 
திறனாய்வு , ஆராய்ச்சி ; மனனம் ; 

வியந்தரம் - பிசாசு . 
விமரிசை - காண்க : விமரிசம் ; பகட்டு ; சிறப்பு : வியநெறி - பெரும்பாதை . 
பார்வதி . 

வியப்ப - ஓர் உவம வாய்பாடு . 
விமலம் - அழுக்கின்மை ; வெண்மை ; தூய்மை ; 

வியப்பணி 

ஒரு பயனைக் கருதி அதற்கு 
தெளிவு ; சிவாகமம் இருபத்தெட்டனுள் 

மாறாகிய முயற்சி செய்வதாகக் கூறும் அணி . 

வியப்பம் - வியப்பு . 
விமலன் - கடவுள் ; குற்றமற்றவன் , தூயன் ; சிவ 

வியப்பு - அதிசயம் ; வியப்பணி ; பாராட்டு ; மேம் 
பிரான் ; அருகன் ; தீர்த்தங்கரர் 

பாடு ; அளவு ; சினம் ; சினக்குறிப்பு . 
இருபத்து 

வியபிசாரம் - கற்புநெறி 
நால்வருள் ஒருவர் . 

தவறுதல் ; சாத்திய 

மில்லாதவிடத்து ஏது விருப்பதாகிய ஏதுப் 
விமலி - பார்வதி ; காண்க : குப்பைமேனி . 

போலி . 
விமலை - தூய்மையுடையவள் ; திருமகள் ; கலை வியபிசாரி - கற்பு நெறி தவறியவள் . 
மகள் ; பார்வதி ; துர்க்கை ; குற்றமற்றவள் ; | வியம் - ஏவல் ; உடல் ; போக்கு ; வழி ; ஒற்றைப் 
கங்கை ; கோதாவரி . 

படை எண் ; சமமற்றது ; முருட்டுத்தன்மை ; 
விமார்க்கம் - தீயொழுக்கம் ; விளக்குமாறு . 

வேறுபாடு ; விரிவு ; உயரம் ; பறவை . 


ஒன்று . 


வியமம் 


979 


விரட்டுதல் 


- 


வியமம் - பாராட்டத்தக்கது .. 

வியாபகம் - எங்கும் நிறைந்த தன்மை ; பரவி 
வியயம் - பயணச்செலவு .. 

யிருக்குந் தன்மை . 
வியர் - உடலின் மேற்புறத்துத் தோன்றும் நீர்த் வியாபகன் - எங்கும் இருப்பவனாகிய கடவுள் ) 
துளி ; இளைப்பு . 

எங்கும் அறியப்பட்டவன் . 
வியர்த்தம் - பயனின்மை ; பொருளின்மை . 

வியாபகி - எங்கும் வியாபிக்குஞ் சிவசத்தி . 
வியர்த்தல் - பொறாமை முதலியவற்றால் மனம் 

வியாபரித்தல் - தொழிற்படுதல் ) சொல்லுதல் , 
புழுங்குதல் ; கோபித்தல் ; உடலின் மேற் 

நன்கொடை திரட்டுதல் . 

வியாபாதம் - நன்கொடை திரட்டுதல் ; வஞ்சகம் . 
புறத்துத் தோன்றும் நீர்த்துளி. 

வியாபாரம் - வாணிகம் தொழில் . 
வியர்ப்பு - வியர்வை ; சினம் , சினக்குறிப்பு . 

வியாபாரி வாணிகன் . 
வியர்வு ( வை ) - உடலின்மீது நீர்த்துளி உண்டா 

வியாபி - எங்கும் நிறைந்தது . 
தல் ; சினக்குறிப்பு . 
வியல் - பெருமை ; அகலம் ; மிகுதி ; பொன் ; காடு ; 

வியாபித்தல் - எங்கும் பரந்து நிறைந்திருத்தல் . 

வியாமம் - நான்குமுழ அளவு . 
மரத்தட்டு ; பலதிறப்படுகை . 

வியாமோகம் - பெருமோகம் . 
வியல்பூதி - வில்வம் . 

வியாயாமம் - உடற்பயிற்சி . 
வியலகம் - பூமி . 
வியலிகை - பெருமை . 

வியாழக்குறிஞ்சி - குறிஞ்சி யாழ்த்திறத்துள் 
வியலிடம் - பூமி ; அகலம் . 

ஒன்று . 

வியாழம் - காண்க : வியாழன் . 
வியலுள் - அகன்ற இடம் . 

. 

வியாழவட்டம் - வானமண்டலத்தில் குரு வின் 
வியவகரித்தல் - பேசுதல் ; வாதம் செய்தல் . 

பன்னிரு ஆண்டுச் சுற்று ; வியாழக்கிழமை 
வியவன் - ஏவல் செய்வோன் ; ஏவுவோன் ; 

தோறும் . 
தலைவன் ; திண்ணியன் ; வழிச்செல்வோன் . 

வியாழன் - தேவகுரு ; ஒரு 

கோள் ; வியாழக் 
வியவு - வேறுபாடு . 

கிழமை . 
வியன் - வானம் ; பெருமை ; சிறப்பு ; வியப்பு ! 

வியாளம் - புலி ; பாம்பு : கெட்ட குணமுள்ள 
அகலம் ; எண்ணின் ஒற்றை . 

யானை ; ஒரு விலங்கு . 
வியனிலைவஞ்சி - மூச்சீரடி வஞ்சிப்பா . 

வியானன் - உடல் வாயுக்களில் ஒன்றான இரத்த 
வியனுலகம் - பரந்த உலகம் ; தேவலோகம் . 

ஓட்டத்தை உண்டாக்கும் வாயு . 
வியாக்கியானம் - உரை . 

வியூகபேதம் - படை அணி முறிதல் . 
வியாக்கியானி - உரையாசிரியன் . 

வியூகம் - படைவகுப்பு ; திரள் ; விலங்கின் 
வியாக்கிரம் - புலி . 

கூட்டம் . 
வியாக்கிராசனம் புலித்தோலால் 

வியோகம் - சாவு ; பிறவி நீக்கம் ; பிரிவு . 
இருக்கை . 

வியோமம் 

வானம் .. 
வியாக்கினம் - விளக்கவுரை . 

விரக்தி - காண்க : விரத்தி ; துறவு ; வெறுப்பு . 
வியாகரணம் கலை ஞானம் அறுபத்து 

விரகநோய் - காதலர்க்குப் பிரிவாலுண்டாகும் 
நான்கனுள் ஒன்றான இலக்கணம் ; வேதாங்கம் 

துன்பம் . 
ஆறனுள் ஒன்றான வடமொழியிலக்கணம் . 

விரகம் - பிரிவு ; உலர்த்துகை ; 

காதலர்க்குப் 
வியாகுலம் வருத்தம் ; துக்கம் ; கவலை , 

பிரிவாலுண்டாகும் துன்பம் ; காமம் . 
மயக்கம் . 

விரகவேதனை - காண்க ! விரகநோய் , 
வியாகுலித்தல் - துயரப்படுதல் . 

விரகன் - திறமைமிக்கவன் ; வல்லவன் அறிஞன் ; 
வியாத்தி - எங்கும் நிறைந்திருத்தல் ; பரந்திருத் 

சுற்றத்தான் . 
தல் ; முறையான உடனிகழ்ச்சி . 

விரகு - வழிவகை ; திறமை ; தந்திரம் ; சூழ்ச்சி ; 
வியாத்திரன் - தொழில் நடத்துவோன் . 

விவேகம் ; ஊக்கம் ; தின்பண்டம் . 
வியாத்துவம் - எங்கும் இருக்குந்தன்மை . 

விரசம் - வெறுப்பு ; நிந்தை . 
வியாதம் - வேறுபாடு . 

விரசுதல் - செறிதல் ; பொருந்துதல் ; மிகவும் 
வியாதன் - வேடன் ; கீழ்மகன் ; வியாசன் . 

விரைவுபடுத்துதல் ; சொல்லால் கடிந்து 
வியாதி - நோய் ; பெருநோய் . 

வெருட்டுதல் . 
வியாப்தம் - பரந்திருக்கப்பட்டது . 

விரசை - வைகுண்டலோகத்திலுள்ள ஆறு 
வியாப்தி - எங் குமி ருக்கை ; பரந்திருக்கை , தருப்பை ; மாட்டுத்தொழுவம் . 
முறையான உடனிகழ்ச்சி . 

விரட்டுதல் - அச்சுறுத்துதல் ; துரத்துதல் ; விரைவு 
வியாபகத்துவம் - நிறைந்திருத்தல் . 

படுத்துதல் . 


- 


ஆன 


விரணம் 


980 


விரியுவமம் 


விரதன், } 


- 


விரிச்சியோர்த்தல் } - நற்சொற் கேட்க விரும்பி 


விரிஞ்சனன் } - பிரமன் . 


விரணம் - புண் ; காயம் ; புண்கட்டி ; சிலந்திப் | விராட்புருடன் - பிரபஞ்ச ரூபமான பரப்பிரமம் . 
புண் ; பகைமை ; முரிவு ; புல்வகை . 

விராதம் - கைவேலை ; தடை ; நாட்கூலிவேலை . 
விரத்தம் - துறவு ; வெறுப்பு . 

விராதனன் - கொலைஞன் . 
விரத்தன் - உலகப்பற்றில்லாதவன் ; வெறுப்புள்ள | விராமம் - முடிவு ; தூக்கு ; ஒற்றெழுத்து ; இளைப் 
வன் : தவசி ; மணமின்றி யிருப்பதாக உறுதி பாறுகை ; ஓய்வு நாள் . 
செய்துகொண்டவன் . 

விராய் - விறகு ; பூச்செடிவகை ; தளவாடம் . 
விரத்தி - உலகப்பற்றில்லா தவள் ; தவத்தி ; | விரால் - காண்க : வரால் .. 
வெறுப்பு ; பற்றின்மை ; மணமின்றியிருப்பதாக விராலம் - பூனை . 
உறுதி செய்து கொண்டவள் . 

விராவுதல் - காண்க : விரவுதல் . 
விரதங்காத்தல் - நோன்பு மேற்கொண்டொழுகு விரி - விரிந்த அளவு ; விரித்தல் ; பொதியெருதின் 
தல் . 

மேலிடுஞ் சேணம் ; திரை ; விரியன்பாம்பு ; 
விரதம் - நோன்பு ; உறுதி ; தவம் ; அருவருப்பு ; காட்டுப்புன்னை ; விரிக்கும் 

விரிக்கும் கம்பளம் 
ஒழிகை. 

முதலியன . 
விரதம்பிடித்தல் - பட்டினிகிடத்தல் . 

விரிகாங்கூலம் - நிருத்தக்கைவகை . 
நோன்பு மேற்கொண்டோன் ; விரிகுளம்பு - பிளவுபட்ட காற்குளம்பு . 
பிரமசாரி ; துறவி . 

விரிகொம்பு - விலங்கின் பரந்த கொம்பு . 
விரயம் - செலவு ; மிகுசெலவு ; பேதியாதல் . 

விரிச்சி - வாய்ச்சொல்லாகிய நன்னிமித்தம் . 
விரல் - கைகால்களின் இறுதியில் ஐந்தாகப் 

விரிச்சிகன் - கதிரவன் ; நிமித்தங் கூறுவோன் . 
பிரியும் உறுப்பு ; விரல் அகலமுள்ள அளவு 

விரிச்சிநிற்றல் , 
விரல் நொடி - விரலைச் சொடுக்குகை . 
விரலணி - மோதிரம் . 

விரிசல் - பிளவு ; அலை ; காண்க : விரியல் . 

விரிசிகை - முப்பத்திரண்டு கோவையுள்ள மாதர் 
விரலம் - காண்க : விரளம் . 

இடையணி . 
விரலாழி - மோதிரம் . 
விரலி - மஞ்சள் ; வெள்ளரி . 
விரலேறு - ஒரு தோற்கருவி . 

விரிஞ்சி - பிரமன் ; சித்திரான்னவகை . 
விரவல் - கலத்தல் . 

விரித்தல் - விரியச்செய்தல் ; விளக்கியுரைத்தல் ; 
விரவலர், 
பகைவர் . 

பரப்புதல் ; கூந்தல் முதலியவற்றை அவிழ்த்து 

நெகிழவிடு தல் ; செய்யுள்விகாரம் ஒன்பதனுள் 
விரவு - கலப்பு . 

சொல்லிடையே எழுத்துத் தோன்றுவது ; நூல் 
விரவுத்திணை - உயர் திணைக்கும் அஃறிணைக் 

யாப்பு நான்கனுள் முன்னூலில் தொகுத்துக் 
கும் பொதுவாகவருஞ் சொல்லின் திணை . 

கூறப்பட்டதனை விளங்குமாறு விரித்துக் 
விரவுதல் - கலத்தல் ; அடைதல் ; ஒத்தல் ; 

கூறுவது . 
பொருந்துதல் ; நட்புக்கொள்ளுதல் . 

விரித்துரை - அகலவுரை . 
விரவுப்பெயர் - பொதுப்பெயர் . 

விரிதல் - மலர்தல் ; முற்றுதல் ; அவிழ்தல் ; பிளவு 
விரளம் - செறிவின்மை ; டைவெளி ; கொள்ளுதல் ; பரத்தல் ; தொக்க வேற்றுமை 
அவகாசம் ; அருமை . 

உருபு முதலியன வெளிப்பட விரிதல் . 
விரளல் - நெருக்கம் . 

விரிதூறு - புதர் . 
விரற்க ( கி ) டை ஒரு விரல் அகலமுள்ள அளவு . விரி நூல் - தொகுத்துக் கூறாது விரித்துக் கூறும் 
விரற்சாடு - விரலுறை . 

நூல் ; ஆகமங்கள் . 
விரற்செறி - நெளிமோதிரம் . 

விரிப்பு - விரித்தல் ; விரிக்கும் 

கம்பளம் 
விரற்புட்டில் - விரலுறை . 

முதலியன ; மலர்த்துகை ; மாட்டுக் காய்ச்சல் 
விரற்பூண் - காண்க : விரலாழி . 

வகை ; பிளப்பு . 
விரனெரித்தல் - பெருந்துயரத்தால் விரல்களை 

விரிபம் - சிறுதுகில் . 
நெரித்தல் . 

விரிமுரண் - இசைப்பாவகையுள் ஒன்று . 
விராகம் - பற்றின்மை . 

விரியல் - பரப்பு ; ஒளி ; மலர்ச்சி ; 

பூமாலை ; 
விராகன் - பற்றில்லாதவன் ; அருகன் ; கடவுள் . 

தென்னோலையால் முடைந்த தட்டிவகை . 
விராகு - காண்க : விராகம் . 

விரியன் - ஒரு பாம்புவகை ; சிறுமரவகை . 
விராட்டு - பரப்பிரமம் ; ஓரடியுள் 

விரியாப்பு - களைப்பால் வரும் மயக்கம் . 
டெழுத்துக் குறைந்து சீரொத்துவரும் விரியுவமம் - பொதுத்தன்மை 

விரிந்து நிற்ற 
செய்யுள் ; புள்ளரசு ; ஓர் அரசன் . 

லுடைய உவமம் . 


} 


இரண் 


விரியோலை 


981 


விருப்பன் 


விரியோலை - குருத்து விரிந்து முதிரும் பனை பட்ட நிலம் ; 

அடிமை ; விரிவுரை ; உரிய 
யோலை ; தென்னோலையால் முடைந்த தட்டி பொருள் ; உரிய சொல் ; சாத்துவதி , ஆரபடி , 
வகை ; ஓலைப்பாய் . 

கைசிகி , பாரதி என நான்குவகைப்பட்ட நாடக 
விரிவாக - தெளிவாக ; நிறைய . 

நூலின் நடை ; இருக்கை ; தூய்மை ; வட்டம் ; 
விரிவு - அகற்சி ; நூலின் விரிவானவுரை ; பிளவு . தாயவகை ; 

வளர்ச்சி ; இலாபம் ; வட்டி ; 
விரிவுரை - சொற்பொழிவு ; நூலின் விரிவான செல்வம் ; பெருக்கம் ; யோகம் இருபத் 
உரை . 

தேழனுள் ஒன்று ; விவரம் ; அபராதம் ; வட 
விரீஇ - நெல் . 

மொழிச் சந்தி ; கருமருதமரம் . 
விரீகி - நெல் ; அரிசி ; காரேலம் . 

விருத்திக்கடன் - வட்டிக்கு வாங்குங் கடன் . 
விரீடம் - வெட்கம் . 

விருத்திசந்திரன் - வளர்பிறை . 
விருக்கநாதன் - அரசமரம் . 

விருத்தியன் - வேலையாள் . 
விருக்கம் - மரம் . 

விருத்தியுரை - விரிவுரை . 
விருகம் - செந்நாய் ; விலங்கு . 

விருத்திராரி - விருத்திராசுரனைக் கொன்ற 
விருகற்பதி - வியாழன் . 

இந்திரன் . 
விருச்சி - சிற்றாமணக்கு . 

விருத் தூண் - புதிய உணவு . 
விருச்சிகம் - தேள் ; இராசி மண்டலத்தின் 
எட்டாம் பகுதி ; கார்த்திகை மாதம் ; நண்டு ; 

விருத்தை - ஐம்பத்தைந்து அகவை கடந்தவள் ; 
காண்க : சாரணை . 

கிழவி . 
விருச்சிகன் - சூரியன் . 

விருதம் - வெள்ளெருக்கு . 
விருசம் - இஞ்சி ; எலி ; நறுவிலிமரம் . 

விருதர் - படைவீரர் . 
விருசு - ஆகாயவாணம் ; நறுவிலிமரம் . 

விருதா - பயனின்மை ; வீணாய் . 
விருட்சநாதம் - காண்க : விருக்கநாதன் . 

விருதாவன் - பயனற்றவன் . 
விருட்சம் - காண்க : விருக்கம் . 

விருது - பட்டம் ; கொடி ; 

கொடி ; வெற்றிச்சின்னம் ; 
விருட்டி - மழை . 

மரபுவழி ; நோன்பு . 
. 
விருட்டிணி - கண்ணபிரான் . 

விருதுகட்டுதல் - முடிவெடுத்துக்கொள்ளுதல் . 
விருடபம் - எருது . 

விருந்தம் - பூ , பழம் முதலியவற்றின் காம்பு ; 

வேம்பு ; பானை முதலியவற்றை வைக்கும் 
விருடம் - எருது ; எலி ; தருமம் ; மேன்மை . 
விருடலம் - உள்ளி ; குதிரை . 

பாதம் ; பந்துவர்க்கம் ; விலங்கின் கூட்டம் ; 
விருடாங்கம் - தாமிரபரணிப் பகுதி . 

குவியல் ; மனைவி . 
விருடியம் - பருத்திருக்கை . 

விருந்தனை - மனைவி .. 
விருத்தகங்கை - பழமையாய 

விருந்தாட்டு - விருந்தளிக்கை ; ஆண்டுவிழா . 

ஆறான 
கோதாவரி . 

விருந்தாடி காண்க : விருந்தாளி . 
விருத்தகிரி - திருமுதுகுன்றம் ; ஒரு சிவதலம் . 

விருந்தாரம் - அழகு ; மேன்மை . 
விருத்தசேதனம் - காண்க : சுன்னத்துச் செய்தல் . 

விருந்தாளி - விருந்தினர் ; அதிதி . 
விருத்தம் - வட்டம் ; சொக்கட்டான் ஆட்டத்தில் 

உணவளித்துப் 

விருந்திடுதல் 
விழும் தாயவகை ; 

பாவினம் மூன்றனுள் 

விருந்தினன் - புதியவன் ; அதிதி . 
ஒன்று ; ஒழுக்கம் ; செய்தி ; தொழில் ; ஒரு சிற்ப 

விருந்து - புதியராய் வருபவரை உணவளித்துப் 
நூல் ; நிலக்கடம்புச்செடி ; ஆமை ; 

வெள் 

போற்றுதல் ; காண்க : விருந்தினன் ; புதுமை ; 
ளெருக்கு ; மூப்புப்பருவம் ; பழைமை ; அறிவு ; 

நூலுக்குரிய எண்வகை வனப்புகளுள் ஒன்று . 
முரண் ; பகைமை ; குற்றம் ; பொல்லா 

விருந்துக்கூடம் - விருந்தினரைப் போற்றும் 
வொழுக்கம் ; இடையூறு ; ஏதுப்போலிகளுள் 

மாளிகைப் பகுதி . 
ஒன்று ; கூட்டம் . 
விருத்தன் - முதுமையோன் ; மேலோன் ; 

விருந்து சொல்லுதல் - விருந்துக்கழைத்தல் . 
அதிகாரி . 

விருந்துவைத்தல் - விருந்தூண் அளித்தல் . 
விருத்தாந்தம் - வரலாறு ; கதை ; நிகழ்ச்சி ; | விருந்தை - துளசிச்செடி . 

வருபவரை 

உண்டி 
செய்தி ; இயல்பு ; விதம் ; முழுமை ; இளைப் விருந்தோம்பல் - புதிதாய் 
பாறுகை . 

முதலியவற்றால் போற்றுதல் . 
விருத்தாப்பியம் - முதுமை . 

விருந்தோர் - புதியவர் . 
விருத்தி - ஒழுக்கம் ; இயல்பு ; தொழில் ; | விருப்பம் - ஆசை ; அன்பு ; பற்று . 
தொண்டு ; பிழைப்பு ; பிழைப்புக்காக விடப் விருப்பன் - ஆசையுள்ளவன் ; அன்புள்ளவன் . 


விருந்தாற்றுதல் , } - போற்றுதல். 


விருப்பு 


982 


வில்லங்கம் 


விரூபாக்கன் } - சிவன் . 


விருப்பு - காண்க : விருப்பம் . 

விரைதல் - வேகமாதல் ! அவசரப்படுதல் ; 
விருப்பு வெறுப்பு - வேண்டுதல் வேண்டாமை . ஆத்திரங்காட்டுதல் ; மனங்கலங்குதல் . 
விருபன் - வெள்ளெலி . 

விரைதெளித்தல் - நாற்றுக்காக விதையிடுதல் ; 
விரும்பன் - காண்க : விருப்பன் . 

அச்சுதந்தெளித்தல் . 
விரும்புதல் - ஆசைப்படுதல் ; அழுத்தமாய்க் விரைப்பு - விதைப்பு ; காண்க : விறைப்பு . 
கருதுதல் . 

விரைபோடுதல் - விதையிடுதல் ; செயல் 
விருவிருத்தல் - கடுத்தல் ; உறைப்பாயிருத்தல் ; 

தொடங்குதல் . 
சினத்தாற் பரபரத்தல் ; காமம் முதலிய 

விரையாக்கலி - சிவபிரானது திருவாணை ! 

சிவபிரானை முன்னிட்டுச் செய்யும் ஆணை . 
வற்றால் உடலூருதல் ; விரைதல் . 

விரைவழித்தல் - நறு மணப்பண்டம் பூசுதல் . 
விருவிருப்பு - நஞ்சு முதலியன ஏறுங்குறிப்பு ; 

விரைவாதம் - விதைவீக்கம் ; 
கடுப்பு ; 

நீர்ச்சூலை ; 
காமம் முதலியவற்றால் உடல் 

நோய்வகை . 
ஊருகை ; உறைப்பு ; சினத்தால் உண்டாகும் 

விரைவித்து - விதை . 
பரபரப்பு ; விரைவு . 

விரைவினர் - வேகமுடையவர் . 
விருவிரெனல் - கடுப்புக்குறிப்பு ; காமம் முதலிய 

விரைவு - வேகம் ; 

வெம்மை ; போற்றுகை; 
வற்றால் உடலூருதற்குறிப்பு ; உறைப்பாய் 

வேண்டுதல் . 
இருத்தற்குறிப்பு ; சினத்தால் உண்டாகும் 

விரைவைத்தல் - விதைப்பதற்கு நெல்லைத் 
பரப்பரப்புக்குறிப்பு ; விரைவுக்குறிப்பு . 

தயார்செய்து வைத்தல் . 
விரூளை - கடிவாளப்பூண் . 

விரோசனம் - காண்க : விரேசனம் . 
விரூபக்கண்ணன் - சிவபிரான் . 

விரோசனன் - சூரியன் , சந்திரன் ; அக்கினி ; 
விரூபகவுருவகம் - ஒரு பொருட்குக் கூடாத பிரகலாதனின் மகன் . 
தன்மைகள் பலவுங் கூட்டிச் செய்யும் விரோசினி - கடுக்காய்வகை . 
உருவகம் . 

விரோதக்காரன் - பகைவன் . 
விரூபம் - விகாரவுருவம் ; வேற்றுமை . 

விரோதம் - பகை ; மாறுபாடு ; காண்க : விரோத 

வணி ; இருள் ; மயிர் . 

விரோதவணி - சொல்லாலாவது பொருளாலா 
விரேசனம் - பேதிமருந்து ; மலங்கழிகை. 

வது மாறுபாட்டுத்தன்மை தோன்ற உரைக் 
விரேசித்தல் - பேதியாதல் . 

கும் அணிவகை . 
விரை - நறுமணம் ; கோட்டம் , துருக்கம் , தகரம் , விரோதவுவமை - உவமான உவமேயங்கள் 
அகில் , சந்தனம் என்னும் 

ஐவகை மணப் தம் முள் 

குணமுடையனவாகச் 
பண்டம் ; நறும்புகை ; கலவைச்சாந்து ; பூந் சொல்லும் உவமைவகை . 
தேன் ; மலர் ; விதை ! அண்டபீசம் . 

விரோதார்த்தம் - எதிர்மாறான பொருள் ; பிடி 
விரைக்கரும்பு - நடுதற்குரிய கரும்பு . 

வாதமாக எதிர்க்கை . 
விரைக்கால் - விதைக்குப் பயன்படும் முற்றற் விரோதி - பகைவன் ; அறுபதாண்டுக் கணக்கில் 
காய் ; அண்டபீசம் . 

இருபத்து மூன்றாம் ஆண்டு . 
விரைக்குவிடுதல் - விதைக்கு உதவுமாறு கொடி | விரோதிகிருது - அறுபதாண்டுக் கணக்கில் நாற் 
மரங்களிற் காய்களை முற்றவிடுதல் . 

பத்தைந்தாம் ஆண்டு . 
விரைக்கொட்டை - நிலக்கடலைமணி ; அண்ட 

விரோதித்தல் - பகைத்தல் ; முரண்படுதல் ; 
பீசம் . 

எதிர்த்து நிற்றல் . 

வில் - அம்பெய்தற்குரிய கருவி ; வில்லின் நாண் ; 
விரைக்கோட்டை - ஒரு கோட்டை விதை விதைத் 

காண்க : விற்கிடை ; வானவில் ; மூலநாள் ; ஒளி . 
தற்குரிய நிலவளவு ; விதைப்பதற்குரிய 

வில்மாடம் - வில்போல் வளைந்த கட்டடப்பகுதி . 
தானியத்தை உள்ளடக்கிச் சுற்றிக்கட்டிய 

வில்யாழ் - வில்வடிவான யாழ் . 
வைக்கோற்கட்டு ; பீசப்பை . 

வில்லகவிரல் - விற்பிடிப்பில் இணைந்து செறிந்த 
விரைகால் - விதைத்தற்குரிய நிலம் . 

விரல் . 
விரைசொல் - விரைவைக் குறிக்கும் அடுக்குச் | வில்லங்கப்படுதல் - தொந்தரவுக்குட்படுதல் ; 
சொல் . 

அடைமானம் முதலிய பந்தகத்துக்குட்படுதல் . 
விரைத்தல் - விதைத்தல் , மணங்கமழ்தல் ; பரவச் வில்லங்கம் - தடை ; துன்பம் ; வழக்கு ! அடை 
செய்தல் ; 

திகைத்தல் ; மரத்துப்போதல் ; மானம் முதலிய பந்தகம் ; வியவகாரம் ; சொத் 
குளிர் முதலியவற்றால் நடுங்குதல் ; செருக்குக் துரிமையில் உள்ள 

உள்ள குற்றம் , முட்டுப்பாடு ; 
காட்டு தல் . 

வலாற்காரம் . 


முரண் 


வில்லடை 


983 


விலா 


வில்லாள்ள , ) 


- 


வில்லடை இடையூறு ; தடை ; பகைமை . விலக்குருவகம் - உருவகிக்கப்பட்ட பொருளி 
வில்லண்டம் - வலாற்காரம் ; முட்டுப்பாடு . 

னிடத்து அத் தன்மை இல்லை 

என்ற 
வில்லரணம் - விற்படையாலாகிய காவல் . 

விலக்கோடு கூடிவரும் உருவகவணி . 
வில்லவன் - கரும்புவில்லையுடைய மன்மதன் ; 

விலக்குவமை - உவமேயத்திற்கு உயர்வு 
விற்கொடியை உடைய சேரன் . 

தோன்ற 

உவமானத்திலே ஒப்புடைமைக்கு 
வில்லாண்மை - வில்லாற்றல் . 

விலக்காயுள்ள சில தன்மைகள் புலப்படக் 
வில்லார் - வில்லுடையவர் ; வேடர் . 

கூறும் அணிவகை . 
வில்லாள் , 

விலகுதல் - நீங்குதல் ; பின்னிடுதல் ; ஒதுங்குதல் ; 
வில்லாளன் , விற்றொழிலில் வல்லவன் . 

இடம் விட்டுப் பெயர்தல் ; ஒழுங்கு தவறுதல் ; 
வில்லாளி 

ஒளிவிடுதல் ; எறிதல் ; விட்டு நீங்குதல் 
வில்லி காண்க : வில்லாளன் ; மன்மதன் ; 

பிரிதல் ; அசைதல் ; செல்லுதல் ; தூரத்தில் 
வீரபத்திரன் , அருச்சுனன் வேடன் ; 

இருத்தல் ; மா தவிடாயாதல் . 
வில்லிபுத்தூராழ்வார் . 

விலங்கரசு - அரிமா . 
வில்லிடுதல் - காண்க : வில்வீசுதல் . 

விலங்கரம் - ஒரு வாளரவகை . 
வில்லிமை - வில் திறமை . 

விலங்கல் - குறுக்காக வளர்ந்திருத்தல் ; மலை ; 
வில்லியர் வேடர் ; வில்வல்லோர் ; ஒரு 

கலங்கனீர் ; சுவரிதத்தை அடுத்த அனுதாத் 
சாதியார் . 

தங்களைச் சேர்த்துக் கூறும்போது உள்ள 
வில்லுவம் - வில்வமரம் . 

சுரம் ; பண்மாறி நரம்பிசைக்கை . 
வில்லேப்பாடு - அம்புவிழும் எல்லை . 

விலங்கி - வேலி . 
வில்லேருழவர் - வீரர் ; வேடர் ; பாலைநில 

விலங்கினர் - பகைவர் . 
மக்கள் . 
வில்லை - வட்டமாயிருப்பது ; 

விலங்கு - குறுக்கானது ; மாவும் புள்ளும் ; மான் ; 
மணப்பில்லை ; 

கைகால்களில் மாட்டப்படுந் தளை ; வேறு 
ஒட்டுத்துணி ; காதணிவகை ; சேவகர் தரிக்கும் 

பாடு ; தடை ; உயிர்மெய்யெழுத்துகளில் இ , ஈ , 
வட்டமான உலோகத்தகடு ; கோயில்களில் 

உ , ஊ முதலிய உயிர்களைக் குறிக்கும் அடை 
கிடைக்கும் பட்டைச்சோறு . 

யாளமாக மேலும்கீழும் உள்ள 

வளைவும் 
வில்வட்டம் - விற்றொழில் . 

குன்று ; உடல் . 
வில்வம் மரவகை ; பெரியமாவிலிங்கம் . 

விலங்குதல் - குறுக்கிடுதல் ; மாறுபடுதல் ; நீங்கு 
வில்வாள் - ஓர் இரம்பவகை . 

தல் ; பின்னிடுதல் ; ஒதுங்குதல் ; இடம்விட்டுப் 
வில்வித்தை - வில்லிலிருந்து அம்பெய்யும் கல்வி . 

பெயர்தல் ; பிரிதல் ; ஒழுங்கு தவறுதல் ; 
வில்விழா - விற்போர் ; வேடர் தம் சிறுவர்க்கு 

ஒளிவிடுதல் ; தடுத்தல் ; களைதல் ; கொல்லு 
விற்றொழில் பயிற்றத் தொடங்கும் சடங்கு . 

தல் ; அழித்தல் ; எறிதல் ; செலவிடுதல் . 
வில்வீசுதல் - ஒளிவீசுதல் . 

விலங்குநர் - விலகியிருப்பவர் ; விலக்குபவர் . 
விலஃகுதல் - காண்க : விலக்குதல் . 

விலங்குபாய்தல் - குறுக்குப்பாய்தல் . 
விலக்கடி - விலக்கத்தக்கது ; மாறானது ; விலக் 

விலங்கு போடுதல் - கைகால்களில் தளையிடுதல் . 
காக வுள்ளது ; தடை ; புறம்பாக்குகை . 

விலங்கூண் - விலங்குகட்கு உணவிடும் அறச் 
விலக்கணம் காண்க : விலட்சணம் . 

செயல் . 
விலக்கணன் - சிறப்பியல்புடையவன் . 

விலட்சணம் - சிறப்பியல்பு ; மேன்மை ; 
விலக்கம் - விலகியிருக்கை ; மாதவிடாய் ; ஊரை 

சணத்தோடு கூடாமை . 
விட்டு நீங்குகை ; வழங்காமல் விலக்குகை ; 

விலட்சணன் - பேரழகன் . 
புறம்பாக்குகை . 

விலம் அகில் ; 
விலக்கற்பாடு - ஒழிபு . 

குகை ; பள்ளம் ; 

துளை ; 

பொந்து . 
விலக்கியற்கூத்து - ஒரு கூத்துவகை . 
விலக்கு - வேண்டாததென்று ஒதுக்குகை ; தனி ; 

விலம்பம் , 
விலம்பனம் 

தாமதம் ; இலயவகை . 
சிறப்புவிதி ; தடை ; வீரன் தன்மேல் வரும் 
அம்புகளைத் தடுக்கை ; மாதவிடாய் ; வழு ; 

விலயம் - அழிவு ! உலகின் முடிவு . 
அணிவகை . 

விலர் 

மரவகை . 
விலக்குதல் - விலகச்செய்தல் ; கூடா ன் விலவிலத்தல் - அச்சத்தால் நடுங்குதல் ; மிகவும் 
தடுத்தல் ; தடை செய்தல் ; அழுத்துதல் ; வலியிழத்தல் ; நெருக்கமின்றியிருத்தல் . 
; ; 

மார்பின் பக்கம் ; காண்க : விலா 
விடுதல் ; கண்டனம் செய்தல் ; பிரித்தல் . 

வில வெலும்பு. 


- 


இலட் 


- 


} 


- 


விலாக்கொடி 


984 


விவசாயம் 


- 


விலைமாது } 


- 


விலாக்கொடி - விலாவெலும்பு . 

விலைகோள் - கிரயமதிப்புப் பெறுகை ; சிப்பி 
விலாங்கு - ஒரு மீன்வகை . 

முத்தின் குணங்களுள் ஒன்று . 
விலாசம் - முகவரி , கடிதம் பெற்றுக்கொள் | விலைச்சரக்கு - விலைப்படுத்த வைத்திருக்கும் 
பவரின் பெயர் , இருப்பிடம் முதலிய குறிப்பு ; பண்டம் . 
அழகு ; காமக்குறிப்போடு கூடிய செய்கை ; விலைச்சேரி - பலபண்டம் விற்குமிடம் . 
கூச்சம் ; நாடகநூல் ; வணிகர்களால் பண்டங் விலைசவுத்தல் - விலைகுறைதல் . 
களிற் குறிக்கப்படும் விலைக்குறியீடு ; அகலம் ; விலைத்தீட்டு - விலையாவணம் . 
வாழை ; ஒரு நூல் வகை ; மரவகை . 

விலை தீர்த்தல் - விலையை உறுதிப்படுத்தல் . 
விலாசனை மகளிர் விளையாட்டு . 

விலை தீர்தல் -- விலை உறுதியாதல் . 
விலாசி - காமன் ; சந்திரன் ; சிவன் ; திருமால் ; விலைநலப்பெண்டிர் - பரத்தையர் . 
பாம்பு ; தீ . 

விலைப்பட்டி - விற்ற பண்டங்களின் விலைக் 
விலாசினி - பெண் ; கெட்ட நடத்தை யுடைய 

குறிப்பு ; விற்பனைக் கணக்கு . 
வள் ; விலைமகள் . 

விலைப்படுதல் - விற்கப்படுதல் . 

விலைப்பண்டம் - காண்க : விலைச்சரக்கு . 
விலாசுதல் - அழ குற அணிதல் ; முற்றுந் 

விலைப்பலி -- பயன்கருதித் தெய்வங்கட்கிடும் பலி . 
தோல்வியுறச் செய்தல் ; வலுவாக அடித்தல் . 

விலைபெறுதல் - காண்க : விலைபோதல் ; மதிப்பு 
விலாடித்தல் - எண்ணைப் பிரித்தல் ; இரட்டை 

மேம்படுதல் . 
வரி கொடுத்தல் ; பல மடங்கு கொடுத்தல் . 

விலைபோதல் - விலைப்படல் . 
விலாத்தோரணம் - காண்க : விலாவெலும்பு . 

விலைமகள் , ) 
விலாப்புடை - காண்க : விலாப்புறம் . 

தாசி , பொதுமகள் . 
விலாப்புடைத்தல் - உண்ட உணவின் நிறைவால் 

விலையாட்டி - பண்டம் விற்பவள் . 
இருபக்க விலாப்புறமும் வீங்குகை . 

விலையாள் 

அடிமை . 
விலாப்புறம் - மார்பின் பக்கம் . 

விலையாளன் - பண்டம் விற்போன் . 
விலாபம் - தூக்கத்தில் அழுதல் ; அழுதல் . 

விலையிடுதல் - விற்பனைத்தொகை குறித்தல் . 
விலாமிச்சை - ஒரு நறுமணப் புல்வகை . 

விலைவன் - கூலியின் பொருட்டாக ஒன்றைச் 
விலாய் - சிரமம் ; சண்டை . 

செய்பவன் . 
விலாவணை , 
விலாவம் அழுகை . 

விலைவாசி - கிரயவளவு . 

விலைவிழுதல் - கிரயத்தொகை குறைதல் . 
விலாவலக்கு - காண்க : விலாவெலும்பு . 

விலைவைத்தல் - காண்க : விலைகுறித்தல் . 
விலாவித்தல் - அழுதல் . 

விலோசனம் - கண் ; பார்வை ; உட்கருத்து . 
விலாவெலும்பு - மார்பின் பக்கவெலும்பு . 

விலோதம் - பெண்மயிர் ) மயிர்க்குழற்சி ; துகிற் 
விலாவொடி - விலாப்பக்கம் ஓடியும்படி சிரிக்குஞ் 

பெருங்கொடி . 
சிரிப்பு . 

விலோதனம் - பெருங்கொடி ; துகிற்கொடி ; கண் . 
விலாழி - குதிரை வாய் நுரை ; யானைத் துதிக்கை 

விலோபனம் - அழிவு ; இழுத்தல் ; கலக்குதல் ; 
உமிழ்நீர் . 

புகழ்ச்சி ; மயக்கம் . 
விலாளம் - பூனை ; ஆண்பூனை . 

விலோமன் - வருணன் . 
விலை - விற்பனைத்தொகை ; விற்கை ; மதிப்பு . 

விவகரித்தல் - நியாயஞ் சொல்லுதல் ; விரித்துக் 
விலைக்கணிகை, 
விலைக்காமர் காண்க : விலைமகள் . 

கூறுதல் ; வாதஞ்செய்தல் . 
விலைகட்டுதல் - பெறுமானத் தொகையை 

விவகாரம் - நியாயத் தல வழக்கு ; வாதஞ் 
உறுதிப்படுத்துதல் . 

செய்தல் ; நடத்தை ; நியாயத்தல வழக்குச் 
விலை குறித்தல் - விலைமதித்தல் . 

சம்பந்தமான அற நூற் பகுதி . 
விலை கூறுதல் - பண்டத்தின் விலையைச் 

விவகாரி - நியாயத்தலத்தில் வழக்காடுவோன் ; 
சொல்லுதல் ; விலையைப் பலமுறையுஞ் 

செய்திகளை நன்றாய் அறிந்து பேசுபவன் . 
சொல்லுதல் . 

விவகாரிகம் - விவகார சம்பந்த முடையது : 
விலை கொடுத்துயிர்காத்தல் - கொல்லப்படும் வழக்கம் . 
உயிர்களைப் பணங்கொடுத்து உயிர் மீட்கும் விவசம் - தன்வயமிழத்தல் ; ஆன்மாவின் 
அறச்செயல் . 

விடுதலைநிலை . 
விலை கொள்ளுதல் - விலைக்கு வாங்குதல் ; அதிக விவசாயம் - வேளாண்மை ; வாணிகம் ; தொழில் 
விலையுடையதாதல் . 

முயற்சி . 


} 


விவட்சை 


985 


விழுத்துதல் 


விழாக்கொள்ளுதல், } - திருவிழா நடத்துதல். 


வகை . 


விவட்சை - பேசவேண்டுமென்ற விருப்பம் ; 

கருத்து . 
விவத்து - காண்க : விபத்து . 

விழாக்கோளாளர் - அரசர் முதலியோர் ஆணைப் 
விவத்தை - ஆபத்து ; முடிவு ; ஒழுங்குமுறை . 

படி திருவிழா நடத்துவோர் . 
விவதானம் - மறைப்பு ; தடை . 

விழாவணி - திருவிழாச் சிறப்பு ; வீரர் போர்க் 
விவர்த்தம் - சுற்றிவருதல் ; ஆடுதல் ; ஒரு பொருள் 

கோலம் ; காண்க : விழவணி . 
தன் வடிவத்தை விடாமல் வேறு வடிவத்தைக் விழி - கண் ; அறிவு ; மிண்டை .. 
காண்பிக்கை . 

விழிகண்குருடு - வெளித்தோற்றத்தில் விழியில் 
விவர்த்தனம் - சுழலல் . 

மாறுபாடின்றியே கண்தெரியாமை . 
விவரணம் - விவரமான குறிப்பு . 

விழிச்சி - காதுக்குள் வெடிக்கும் கட்டி . 
விவரம் - பகுத்தறிவு ; மலைக்குகை ; துளை ; விழித்தல் - கண்திறத்தல் ; தூக்கம் தெளிதல் ; 
இடைவெளி; வரலாற்றுக் குறிப்பு . 

எச்சரிக்கையாயிருத்தல் ; கவனித்து நோக்கு 
விவரித்தல் - விரித்துக்கூறுதல் . 

தல் ; மருண்டு நோக்குதல் ; ஒளிர்தல் ; தெளி 
விவா - பெருமை ; இரவு .. 

வாதல் ; உயிர்வாழ்தல் . 
விவாகம் -- திருமணம் . 

விழி துறை - நீர்த்துறை ; இறங்குதுறை . 
விவாதம் - தருக்கம் ; நியாயத்தல வழக்கு . விழிப்பு - விழிக்கை ; எச்சரிக்கை ; செய்வது தெரி 
விவிதம் - பலவிதம் . 

யாமல் திகைத்தல் ; சிறந்து விளங்குகை . 
விவிலியமதம் - கிறித்தவ சமயம் . 

விழிபிதுங்குதல் - வேலை மிகுதியால் வருந்துதல் . 
விவேகபருவம் - பகுத்தறியும் பருவம் . 

விழியன் - பெருங்கண்ணுடையவன் ; பிதுங்கிய 
விவேகம் - பகுத்தறிவு ; புத்திக்கூர்மை ; பாயிரம் . விழியுடையவன் . 
விவேகி - பகுத்தறிவுள்ளவன் . 

விழிவாதம் - இமைகளையாட்டும் கண்ணோய் 
விவேகித்தல் - பகுத்தறிதல் . 
விவேசனம் - பகுத்தறிவு . 

விழு - சிறந்த ; துன்பமான ; பகல் இரவுகள் 
விழ - காண்க : விழா . 

நாழிகை அளவில் ஒத்த நாள் . 
விழத்தட்டுதல் - கீழே விழும்படி தள்ளுதல் ; விழுக்காடிடுதல் - கூறிடுதல் . 

பிறன் கையிலுள்ளதைத் தட்டி வீழ்த்துதல் . விழுக்காடு - வீதம் ; வீழ்கை ; கீழ்நோக்கான 
விழம்பு - சோறு . 

பாய்ச்சல் ; பங்கு ; தற்செயல் ; மேல்வருவது : 
விழல் - விழுதல் ; பயனின்மை ; ஒரு புல்வகை ; பொருளின்றிக் கூட்டியுரைக்கப்படுஞ் சொல் ; 
காண்க : இலாமிச்சு ( சை ) . 

அருத்தாபத்தி . 
விழலன் - பயனற்றவன் . 

விழுக்கு - மெல்லாது உட்கொள்ளுதல் ; ஊன் 
விழலாண்டி - சோம்பித்திரியும் வீணன் . 

விசேடம் ; எண்ணெய்ப் பிசுக்கு . 
விழலி - ஒன்றுக்கும் உதவாதவள் . 

விழுங்குதல் - மெல்லாது உட்கொள்ளுதல் ; 
விழலுக்கிறைத்தல் - வீண்பாடுபடுதல் . 

கவளீகரித்தல் ; தெளிவின்றிப் பேசுதல் ; 
விழவணி - நற்காலங்களில் அணியும் அலங்காரம் . 

வெல்லுதல் ; சொற்களை மழுப்புதல் ; கவர் 
விழவர் - விழாக் கொண்டாடுவோர் . 

தல் ; பரவு தல் ; கொல்லுதல் . 
விழவாற்றுப்படுத்தல் - விழாவை முடிவு செய்தல் . 

விழுங்கும்பாம்பு - மதிற்பொறிவகை . 

விழுச்சிறை - சீரிய சிறைவாழ்க்கை . 
விழவு - காண்க : விழா ; விளையாட்டு ; அவா , 

விழுச்செல்வம் - பெருஞ்செல்வம் . 
மிதுனராசி . 

விழுசுமை - பெரும்பாரம் . 
விழவேடெடுத்தல் - புத்தகத்தைத் திருடிக் 
கொள்ளுதல் . 

விழுத்தகை - பிறருக்கில்லாத சிறப்பு . 

விழுத்தண்டு - பெரிய ஊன்றுகோல் . 
விழற்கட்டு - புல்வீடு . 

விழுத்தம் - காண்க : கருஞ்சீரகம் . 
விழற்கிறைத்தல் - காண்க : விழலுக்கிறைத்தல் . 

விழுத்தல் -- விழச் செய்தல் ; சாகச்செய்தல் ; 
விழா - திருவிழா ; திருமணக் கொண்டாட்டம் ; 

களைதல் . 
மங்கலச் சடங்கு . 

விழுத்திணை - உயர்குடி . 
விழாக்கடி - திருநாட்காட்சி . 

விழுத்து - இலக்கு . 
விழாக்கால்கோள் - திருவிழாத் தொடக்கம் . விழுத்துதல் - காண்க : விழுத்தல் . 

124 


விழுதல் 


986 


விளக்குமாற்றுக்கட்டை 


வகை . 


விழுதல் - கீழ்நோக்கி யிழிதல் ; நிலம்படியச் சாய் விள்ளல் - பிரிவு ; மலர்கை ; கட்டித்தழுவல் ; 
தல் ; நோய்வாய்ப்பட்டுக் கிடத்தல் ; தோற்றுப் மரவகை . 
போதல் ; தாழ்தல் ; கெடுதல் ; சாதல் ; தங்கு விள்ளுதல் - மலர்தல் ; உடைதல் ; வெடித்தல் ; 
தல் ; மறைதல் ; திரண்டு கூடுதல் ; கிடைத்தல் ; பிளத்தல் ; பகைத்தல் ; மாறுபடுதல் ; தெளி 
பதிதல் ; வெளித்தோன்றுதல் ; நேர்தல் ; 

வாதல் ; நீங்குதல் , சொல்லுதல் ; வெளிப் 
கழிதல் ; விருப்பங்கொள்ளுதல் ; சொல் முதலி 

படுத்துதல் ; வாய் முதலியன திறத்தல் ; புதிர் 
யன வெளிப்படுதல் ; பிரிவுப்படுதல் ; கீழ்நோக்கிப் 

முதலியன விடுத்தல் . 
பாய்தல் ; ஆறு முதலியன கடலிற் கலத்தல் ; 

விள - நிலம் முதலியவற்றின் பிளப்பு ; இளமை ; 
தொங்குதல் ; சினங்கொள்ளுதல் ; முகம் வாடு 

மரவகை . 
தல் ; பணம் முடங்கிக்கிடத்தல் . 

விளக்கங்காணுதல் - ஆராய்ந்தறிதல் . 
விழுதி - மருந்துச் செடிவகை . 

விளக்கணம் - பொடிவைத்துப் பொருத்துகை ; 
விழுது - ஆலமரம் முதலியவற்றின் கிளைகளி 

பற்றுப்பொடி . 
னின்று இறங்கும் வேர்த்தொகுதி ; தலை 

விளக்கணி - ஒரு சொல் ஓரிடத்தில் நின்று பல 
மயிர்ச் சடையின் ஒரு கால் ; இறுகிக் கட்டின 

விடத்தும் சென்று பொருள் தரும் அணிவகை . 
நெய் ; வெண்ணெய் ; கொழுப்பு ; நீர்விட்டு 

விளக்கம் - தெளிவான பொருள் ; தெளிவு ; ஒளி ; 
அரைத்துத் திரட்டியது . 

சந்திரகலை ; மோதிரம் ; புகழ் ; விசாரணை ; 
விழுந்து போதல் - கீழே விழுதல் ; இறத்தல் ; 

நீதிமன்றம் ; அதிகம் ; விளக்கு . 
குறுக்குவழியில் செல்லுதல் . 

விளக்கிடுகல்யாணம் - கார்காத்த வேளாளரில் 
விழுப்பகை - சீரிய பகை . 

மணம்புரியாத பெண்களுக்கு ஏழு அல்லது 
விழுப்பம் - சிறப்பு ; நன்மை ; குலம் ; இடும்பை . பதினொரு வயதில் செய்யப்படுஞ் சடங்கு 
விழுப்பாதராயன் - தமிழரசருக்குக் கீழ்ப்பட்ட 
தலைவருள் ஒரு சாராரின் பட்டப்பெயர் ; விளக்கிடுதல் - விளங்கச்செய்தல் ; விளக்கேற்று 
கோயிலில் சாமி திருமுன்பு கணக்குப் படிக்கும் 

தல் ; கோயிலில் திருவிளக்கு ஏற்றிவைத்தல் . 
உரிமை மரபினன் . 

விளக்கீடு - மார்கழித் திருக்கார்த்திகையன்று 
விழுப்பிணி - தீராத முற்றிய நோய் . 

விளக்கேற்றுகை . 
விழுப்பு - கழிக்கப்படுவது நீராடும் முன் உள்ள விளக்கு - ஒளிதருங் கருவி ; ஒளிப்பிழம்பு : ஒளி 
தூய்மை கெட்ட நிலை ; சிறப்பு ; குலம் ; 

பெறச் செய்கை ; சோதிநாள் . 
இடும்பை . 

விளக்குக் கூண்டு - காண்க : கலங்கரைவிளக்கம் ; 
விழுப்புண் - போரில் 

முகத்திலும் மார்பிலும் 

விளக்கை உள்வைத்து வானத்துச் செல்லவிடுக் 
பட்ட புண் ; இடும்பை தரும் புண் . 

கும் கூண்டு . 
விழுப்பொருள் - மேலான பொருள் . 

விளக்குத்தண்டு - விளக்குத் தகழியைத் தாங்கும் 
விழுமம் - சிறப்பு ; சீர்மை ; தூய்மை ; இடும்பை , 

தண்டு . 
துன்பம் . 

விளக்குதல் - தெளிவாக்குதல் ; பரிமாறுதல் ; 
விழுமிய - சிறந்த . 

பிரசித்தப்படுத்துதல் ; தூய்மையாக்குதல் ; 
விழுமியது பயத்தல் - நூலழகு 

துலக்குதல் ; துடைப்பத்தாற் பெருக்குதல் ; 

பத்தனுள் சீரிய 
பொருளை உணர்த்தலாகிய அழகு . 

பொடியிட்டுப் பற்றவைத்தல் . 
விழுமிய ( யோ ) ர் - சிறந்தோர் . 

விளக்குநிலை - அரசனது கோலோடு விளக்கும் 

ஒன்றுபட்டோங்குவதைக் கூறும் புறத்துறை ; 
விழுமுறுதல் - துன்புறுதல் . 

வலமாகத் திரியா நிற்கும் விளக்கு அரசனது 
விழுவிழெனல் - வழுவழுப்பாயிருத்தற்குறிப்பு; 

வெற்றியைக் காட்டுவதாகக் கூறும் புறத் 
பசைபிடித்தற்குறிப்பு . 

துறை ; ஒரு நூல் ; காண்க : விளக்குத்தண்டு . 
விழைச்சி - இன்ப நுகர்வு ; புணர்ச்சி . 

விளக்குப்பாதம் - விளக்குத்தண்டு ; விளக்குத் 
விழைச்சு - இளமை ; புணர்ச்சி . 

தண்டின் அடிப்பாகம் . 
விழைதல் - மிக விரும்புதல் ; மதித்தல் ; நெருங்கிப் | விளக்குப்புறம் - கோயிலில் விளக்கிடுவதற்கு 
பழகுதல் . 

விடப்பட்ட இறையிலி நிலம் . 
விழைந்தோன் - நண்பன் ; கணவன் . 

விளக்குப் போடுதல் - விளக்கேற்றுதல் ; கட் குடித் 
விழைய - ஓர் உவமவாய்பாடு . 

தல் . 
விழையார் - பகைவர் . 

விளக்குமாடம் - விளக்கு வைப்பதற்கான சுவர்ப் 
விழைவு - விருப்பம் ; யாழின் உள்ளோசை ; புரை ; திருவிளக்கிடும் கோயிலிடம் . 
புணர்ச்சி . 

விளக்குமாற்றுக்கட்டை - தேய்ந்த துடைப்பம் ; 
விள்கை 

ஒரு பழிச்சொல் . 


விட்டகலுகை . 


விளக்குமாறு 


987 


விளைபுலம் 


விளி - ஓசை ; 


விளக்குமாறு - துடைப்பம் . 

விளவுதல் கலத்தல் ; தழுவிக்கொள்ளுதல் ; 
விளக்கு றுத்தல் - ஒளிபெறச் செய்தல் . 

அடித்தல் ; மனத்தில் உறுத்தப் பேசுதல் , 
விளக்கெண்ணெய் - விளக்கிடுவதற்கு உதவும் விளா - விளாமரம் ; உழவில்வருஞ் சுற்று . 

உட் 
ஆமணக்கெண்ணெய் ; மருந்தாக உதவும் விளாக்குலைகொள்ளுதல் - பரவுதல் ; 
ஆமணக்கெண்ணெய் ; வேப்பெண்ணெய் . 

கொள்ளுதல் . 
விளக்கேற்றி வைத்தல் - விளக்கேற்றுதல் ; விளாக்கைத்தல் - உழுதல் . 
கலியாணஞ் செய்துவைத்தல் ; நிலைநிறுத்து விளாக்கொள்ளுதல் - பரவுதல் . 
தல் . 

விளாகம் - போர்க்களம் ; சூழ்ந்தவிடம் . 
விளக்கைக்குளிரவைத்தல் - விளக்கணைத்தல் . விளாசுதல் - அடித்தல் ; மனத்தில் உறுத்தப் 
விளங்கவைத்தல் - தெளிவாக்குதல் ; விளக்கேற்றி 

பேசுதல் . 
வைத்தல் ; புகழ்பெறச் செய்தல் . 

விளாப்பு - பிறர்க்குப் பங்கில்லாதது . 
விளங்கு - அரத்தைவகை . 

விளாப்பூசை - சிவன் கோயிலில் விடியற்காலத்தில் 
விளங்குதல் - ஒளிர்தல் ; தெளிவாதல் ; விளக்க நடக்கும் பூசை . 
மாதல் ; பளபளப்பாதல் ; பெருகுதல் ; மிகுதல் ; | விளாம்பூச்சு - சித்திரப்பூச்சுவகை . 
அறிதல் . 

விளாவுதல் - கலத்தல் ; தழுவிக்கொள்ளுதல் ! 
விளங்குதிங்கள் - சுக்கிரன் . 

சுற்றுதல் , சுற்றிச்சுற்றி வருதல் ; காண்க : 
விளங்குபொன் - உலோகத்தாற் 

செய்த விளாசுதல் . 
கண்ணாடி . 

இசைப்பாட்டு ; கொக்கரிப்பு ; 
விளங்கொளி - அருகன் . 

சொல் ; அழைப்பு ; எட்டாம் வேற்றுமை . 
விளத்தம் - விவரம் . 

விளிக்கூத்து - சீழ்க்கைக்கூத்து . 
விளத்தாரு - வெண்கடம்பு . 

விளித்தல் - அழைத்தல் ; சொல்லுதல் ; பாடுதல் ; 
விளத்துதல் - விவரித்தல் ; விலக்குதல் . 

அழித்தல் ; கொல்லுதல் ; பேராரவாரஞ் செய் 
விளப்பு - சொல்லுகை ; புகழாதல் . 

தல் . 
விளம் - அடம் ; அகங்காரம் ; விளாமரம் ; இயற் விளிதல் - இறத்தல் ; அழிதல் ; 

இறத்தல் ; அழிதல் ; குறைதல் ; கழி 
சீரின் இறுதி நிரை வாய்பாடு . 

தல் ; ஓய்தல் ; சினத்தல் ; நாணமடைதல் ; 
விளம்பம் - தாமதம் ; இலயவகை. 

அவமானமடைதல் ; வருத்தப்படல் மறிதல் ; 
விளம்பரம் - அறிக்கை . 

சொல்லுதல் . 
விளம்பனம் - பழங்கால மக்களின் பழக்கத்தைப் விளிந்தார் - இறந்தார் . 
பாடியும் ஆடியும் காட்டுதல் . 

விளிப்பு - ஓசை ; சத்தமிடுகை . 
விளம்பி - கள் ; அறுபதாண்டுக் கணக்கில் 

விளிம்பு - ஓரம் ; கரை ; கண்ணிமை ; எயிறு . 
முப்பத்திரண்டாம் ஆண்டு . 

விளிவித்தல் - அழைப்பித்தல் ; கொல்லல் . 
விளம்பிதம் - காண்க : விளம்பம் . 

விளிவு - சாவு ; கேடு ; உறக்கம் ; இடையறவு ; 
விளம்பு - சொல் . 

நாணம் ; கடுஞ்சினம் ; வீரர் ஆர்ப்பு . 
விளம்புதல் - சொல்லுதல் ; வெளிப்படக் கூறுதல் ; 

விளை - விளைகை ; விளைபொருள் ; புன்செய்க் 
பரப்புதல் ; பரிமாறுதல் ; விசாரித்தல் ; பழகு 

காடு ; நுகர்வு ; நீர் ஏறாத மேட்டு நிலம் ; நகர் 
தற்காகப் பிள்ளைகள் எழுத்தின்மேல் எழுது 

சூழ் காவற்காடு ; காக்கட்டான் ; நரம்பு ; மீன் 
தல் . 
விளர் - வெண்மை ; நிணம் ; முற்றாதது ; விளைகரி - நிலக்கரி . 
நேர்மை ; பெருஞ்சினம் ; வெறுப்பு ; கொழுமை ; 

விளைச்சல் - விளைபொருள் ; முற்றிவரும் பயிர் ; 
இளமை . 

விளைகை ; இளமையில் முதிர்ந்த அறிவு . 
விளர்த்தல் - வெளுத்தல் ; 
வெளுத்தல் ; வெட்குதல் ; நிறம் 

விளைஞர் - மருதநில மக்கள் . 
வேறுபடுதல் . 
விளர்தல் - வெளுத்தல் ; முதிராதிருத்தல் ; 

விளைத்தல் - பயிர் முதலியன வளரச்செய்தல் , 
கூப்பிடு தல் . 

உண்டாக்குதல் ; புரிதல் . 
விளர்ப்பு - வெளுப்பு . 

விளைதல் - தானியம் முதலியன உற்பத்தி 
விளரி - இளமை ; வேட்கைப்பெருக்கம் ; மிகுதி ; 

யாதல் ; பயன் தருதல் ; உண்டாதல் ; முதிர்தல் ; 
நெய்தல் நிலத்து யாழ் ; விளாமரம் ; ஏழிசை 

நிகழ்தல் . 
யுள் ஒன்று . 

விளைநிலம் - பயிரிடக்கூடிய நிலம் . 
விளவு - காண்க : அகில் ; விளாமரம் ; நிலப்பிளவு ; 

விளைநீர் - பாசனத்துக்குரிய நீர் . 
இளமை . 

விளைபுலம் - காண்க : விளைநிலம் . 


வகை . 


விளைபொருள் 


988 


விறாய் 


பாட 


படை . 


விளைபொருள் - நிலத்திலுண்டாகும் பொருள் . விற்பனம் -- கல்வி ; அறிவு ! அறிவுக்கூர்மை ; 
விளையவைத்தல் - முதிரச்செய்தல் ; பயன்படச் புதுமை ; நுட்பம் ; விந்தை ; சொற்பொழிவு. 
செய்தல் ; விளைவுண்டாகச் செய்தல் , இறுகக் விற்பவை . } - விற்றல் . 
கட்டியாகும்படி செய்தல் ; அவுரிச்சரக்கை | விற்பனை 

கிரயப் 
அழுகவைத்தல் ; பிணஞ்சுட நெருப்பு மூட்டு விற்பனைப்பத்திரம் - விலையாவணம் , 
தல் . 

பத்திரம் . 
விளையாட்டம் - காண்க : விளையாட்டு ; 

விற்பாட்டு - வில்லுப்பாட்டு . 
விளைநிலம் . 

விற்பிடி - வில்லைப் பிடிக்குங் கையினுள்ளளவு ; 
விளையாட்டம்மை மணல்வாரியம்மை ; 

அபிநயவகை. 
சின்னம்மை . 

விற்பிடித்தல் - வில்வித்தை பயிலத் தொடங்கு 
விளையாட்டு- பொழுதுபோக்குக்குரிய மகிழ்ச்சிச் தல் . 
செயல் ; எளிதாகச் செய்யுந் தொழில் ; 

விற்பிடிமாணிக்கம் - சிறந்த மாணிக்கம் . 
வேடிக்கை ; காதல்விளையாட்டு ; 

விற்புட்டில் - விரலுறை . 
நினைத்த வண்ணத்திற் சந்தத்தை விடுகை . 

விற்பூட்டு - காண்க : பூட்டுவிற்பொருள்கோள் ; 

கத்தரிவகை . 
விளையாட்டுக்காட்டுதல் - குழந்தைகட்குப் 
போக்குக்காட்டுதல் ; வேடிக்கைகாட்டுதல் ; 

விற்பொறி - சேரவரசரது வில்லிலாஞ்சனை . 
சாலவித்தை முதலியன காட்டுதல் . 

விற்றல் - பண்டங்களை விலைக்குக் கொடுத்தல் . 
விளையாட்டுப்பிள்ளை - சிறுபிள்ளை ; 

அறிவீன 

விற்றானை படைகளுள் வில் வீரர்களாலான 
மாய் நடப்பவர் ; கவலையின்றி இருப்பவர் . 
விளையாடுதல் - பொழுதுபோக்குதல் ; துள்ளிக் 

விற்றூண் - விற்று உண்ணற்குரிய சில்லறைப் 

பண்டங்கள் . 
குதித்தல் ; உடற்பயிற்சி செய்தல் ; வேடிக்கை 
யாகச் செய்தல் ; ஏளனம் செய்தல் . 

விறகாள் - விறகுசுமந்து விற்போன் . 
விளையாநிலம் - களர் நிலம் , பயிர்விளையாத 

விறகு - எரிக்கும் கட்டை ; காண்க : சமிதை . 
நிலம் . 

விறகுகட்டு - கட்டிய விறகின் தொகுதி . 
விளையுங்காலம் - அறுவடைக்காலம் . 

விறகுகட்டை - எரிக்க உதவும் மரத்துண்டு . 
விளையுள் - விளைச்சல் ; முதிர்கை ; வயல் ; 

விறகுகாடு - விறகின் தொகுதி ; விறகுக்காக 
உள்ளம் . 

ஒதுக்கப்பட்ட காடு . 
விளைவித்தல் - விளையச்செய்தல் ; சயற்கை விறகுதலையன் - வி ற கு சுமந்து விற்போன் ; 
வழியாகப் பயிர் முதலியன வளர்த்தல் ; பயன் 

காண்க : விறகு வெட்டி ; மூடன் . 
தருதல் . 

விறகுவெட்டி - விறகு தறிப்பவன் . 
விளைவு - நிகழ்ச்சி ; விளைகை ; முதுமை ; விளை விறத்தல் - செறிதல் ; மிகுதல் ; வெற்றிபெறுதல் ; 
பொருள் ; பழம் ; பயன் ; கைகூடுகை ; ஆக்கம் ; 

போர் செய்தல் ; வெருவுதல் . 
விளையுமிடம் ; வயல் ; மேகம் ; நாடகச்சந்தி விறப்ப - ஓர் உவமவாய்பாடு . 
ஐந்தனுள் ஒன்று . 

விறப்பு - செறிவு ; பெருக்கம் ; வலிமை ; வெற்றி ; 

போர் ; அச்சம் . 
விளைவுகாலம் தானியம் வளர்ந்திருக்கும் 

விறல் - வெற்றி ; பெருமை ; வலிமை ; வீரம் ; 
காலம் ; காண்க : விளையுங்காலம் . 

சிறப்பு ; உடல்வேறுபாடு . 
விற்காரன் - விற்றொழிலில் வல்லவன் . 

விறல்கோளணி - பகை அல்லது 
விற்கிடை - நான்குமுழ அளவு . 

துணையின்மேற் செலுத்தும் பேராற்றலைக் 
விற்குன்று - சிவபிரானது வில்லான மேருமலை . 

கூறும் அணிவகை . 
விற்கோடி - தனுஷ்கோடி ; ஒரு பேரெண்வகை . 

விறல் வென்றி - போர் வீரத்தா லுண்டாகிய 
விற்படை - வில்லாயுதம் ; காண்க : விற்றானை ; 

வெற்றி . 
அம்பு . 

விறலி - உள்ளக்குறிப்புப் புறத்து வெளிப்பட 
விற்பத்தி - கல்வி வன்மை; மொழிப்பொருட் 

ஆடுபவள் ; பாணர்குலப் பெண் ; பதினாறு 
காரணம் . 

அகவைப் பெண் . 
விற்பத்திமான் - கல்வியிற் சிறந்தோன் . 

விறலுதல் சினத்தோடு எதிர்த்துச் செல்லுதல் . 
விற்பன்னம் - காண்க : விற்பனம் . 

விறலோன் - திண்ணியன் ; வீரன் ; அருகன் . 
விற்பன்னன் - கல்வியிற் சிறந்தோன் ; புலவன் ; / விறாட்டி - காண்க : வறட்டி . 

புதுமைச் செயல்புரியும் ஆற்றலுள்ளவன் . விறாண்டுதல் - காண்க : பிறாண்டுதல் . 
விற்பன்னித்தல் - சிறப்பித்தல் ; விளக்கு தல் . விறாய் - செருக்கு . 


அதன் 


விறிசு 


989 


வினைத்தொகை 


- 


விறிசு ஒரு வாணவகை . 

வினாவழுவமைதி - வினாவழுவை ஆமென்று 
விறிசுவிடுதல் - விறிசுவாணத்தை மேலெழ அமைத்துக்கொள்வது . 
விடுதல் ; பொய்யுரைகட்டிப் பேசுதல் . 

வினாவறிதல் - அறியுந்திறமை உண்டாதல் . 
விறுவிறுத்தல் - மேற்பூச்சு உலர்ந்ததனால் விறு 

வினாவிடை - வினாவடிவான 

விடை வகை ; 
விறென் றிழுத்தல் ; காரம் உறைத்தல் ; சினம் 

கேள்வியும் பதிலும் ; வினாவும் விடையுமாக 
பொங்குதல் ; விரைதல் ; புண் குத்தெடுத்தல் . 

அமைந்த நூல் . 
விறுவிறுப்பு - மேற்பூச்சு உலர்ந்ததனால் விறு 

வினாவுதல் - காண்க : வினவுதல் . 
விறுவென்று இழுக்கை ; மிகுசினம் ; சுறுசுறுப்பு ; 

வினாவுள்ளவன் - நிதானபுத்தியுள்ளவன் . 
உறைப்பு ; புண் முதலியன குத்தெடுக்கை . 

வினாவெழுத்து - சொல்லின் முதலில் அல்லது 
இறுதியில் 

வந்து 
விறுவிறெனல் - விறுவிறென் றிழுத்தற்குறிப்பு ; 

வினாப்பொருள் தரும் 
உறைத்தற்குறிப்பு : குத்தற்குறிப்பு : சினத்தற் 

எழுத்துகளான எ , யா , ஆ , ஓ , ஏ என்பன . 

வினிதை - அயோத்தி 
குறிப்பு ; விரைவுக்குறிப்பு . 

வினியோகக்காரன் கொடையாளன் . 
விறைத்தல் - மரத்துப்போதல் ; குளிர் முதலிய 

வினியோகம் - செலவிடுகை ; பகிர்ந்து கொடுத் 
வற்றால் நடுங்குதல் ; திகைத்தல் ; திமிர்கொள் 

தல் ; பயன்பாடு ; ஆலயத்தில் 

பிரசாதம் 
ளல் . 

வழங்குகை . 
விறைப்பு - விறைத்துப்போகை ; நடுக்கம் ; 

வினை - தொழில் ; நல்வினை தீவினை என இரு 
திகைப்பு ; செருக்குக்காட்டுகை . 

வகைப்பட்ட முன்னைவினை ; வினைச்சொல் ; 
வின்மை - விற்றொழில் ; வில்வன்மை . 

செய்தற்குரியது ; பரிகாரச்செயல் ; முயற்சி ; 
வின்னப்படுதல் -சிதைதல் ; காயப்படுதல் ; போர் ; வஞ்சகம் ; தந்திரம் ; கருத்து ; தொந் 
பின்னப்படுதல் . 

தரவு ; சீழ் ; இரண்டைக் குறிக்கும் குழூஉக் 
வின்னம் - மாறுபாடு ;; வேறுபாடு ; சிதைவு ; 

குறி . 
பிளவு ; உறுப்புக்கோணல் ; தடை ; கேடு . வினைக்கட்டு - கன்மபந்தம் . 
வின்னாண் - வில்லை வளைத்துப் பூட்டுங் கயிறு . வினைக்களம் - போர்க்களம் . 
வின்னியாசம் வைக்கை : பேச்சுத்திறமை ; / வினைக்கீடு - செய்த வினையின் பயன் . 
அம்பு தொடுக்கை . 

வினைக்குறிப்பு - குறிப்புவினை . 
வினகம் - சேங்கொட்டைமரம் . 

வினைக்குறிப்புமுற்று - குறிப்புவினை முற்றாய் 
வினயம் - செய்தொழில் ; 

வஞ்சகம் ; 

வஞ்சக வருவது . 
வேலைப்பாடு ; சூழ்ச்சி ; கொடுஞ்செயல் ; | வினைக்கேடன் - முன்னை வினையை 

ஒழிப் 
வணக்கவொடுக்கம் ; அடக்கம் ; காண்க : தேவ பவன் ; வேலையைத் தடைசெய்து கெடுப் 

போன் . 

வினைக்கேடு - வீணானது ; செயலறுகை ; 
வினவுதல் - உசாவு தல் ; விசாரணை செய்தல் ; 

கேள்விப்படுதல் ; 

தாமதம் 
பிறர்சொல்லக் கேட்டல் ; 

வினைச்செவ்வெண் - தொடர்ந்துவரும் 
நினை தல் . 

யெச்சங்களில் எண்ணிடைச்சொல் தொக்கு 
வினவுநர் - உசாவுவோர் ; செவியேற்பவர் . 

வருவது . 
வினா - கேள்வி ; சொல் ; விவேகம் ; நினைவு ; 

வினைச்சொல் - பொருளின் புடைபெயர்ச்சி 
கவனிப்பு ; அன்றி ; இலக்கண நூல்களில் கூறப் 

யைத் தெரிவிக்கும் சொல் . 
படும் கேள்விகள் . 

வினைசெயல்வகை - வினையைச் செய்யுந் திறம் . 
வினாசம் - கேடு . 

வினைஞர் - தொழில் செய்வோர் ; மருதநில 
வினாதல் - காண்க : வினவுதல் . 

மக்கள் ; கம்மாளர் ; கூத்தர் ; வணிகர் ; 
வினாதலிறை - வினாவடிவமான பதில் . 

வேளாளர் . 
வினாப்பெயர் - வினாவெழுத்தினடியாகப் பிறந்த வினைத்தலை -- போர்க்களம் . 
பெயர்ச்சொல் . 

வினைத்திட்பம் - தொழில் செய்வதில் 
வினாபூதகற்பனை - தெளிவில்லாத 

வலிமை . 
வாக்கியம் . 

வினைத்திரிசொல் - திரிந்த வினைச்சொல் ; 
வினாயகத்தாளம் - நாட்டியத் தொடக்கத்தில் வழக்கிலின்றி அரிதிற் பொருளுணர்தற்குரிய 
விநாயகர்துதி பாடற்குக் கொட்டும் தாள வினைச்சொல் . 
விசேடம் . 

வினைத்தூய்மை - செயலின் தூய்மை . 
வினாவழு - வினாவைப் பொருளியைபில்லாத | வினைத்தொகை - காலங்கரந்த பெயரெச்சத் 
படி வழங்குகை . 

தொடர் . 


பாணி . 


வினை 


மன 


வினைத்தொடர்ச்சி 


990 


வீக்கமிறங்குதல் 


-- 


ஓரணி . 


வினைத்தொடர்ச்சி - தீவினையின் பயன் . 

வினையின்மை வினைப்பயன் இன்மையாகிய 
வினை தீயோர் - தீவினையோர் . 

குணம் . 
வினை தீர்த்தல் - முன்னை வினையைப் போக்கு வினையுருபு - வினைச்சொல்லின் உறுப்பான 
தல் ; இடையூறு நீக்குதல் . 

இடைநிலை , விகுதி முதலியன . 
வினை தீர்த்தான் - விநாயகன் . 

வினையுரைப்போர் - தூதர் . 
வினைநர் - தொழில்வல்லோர் . 

வினையுவமம் , தொழில் பற்றி 

வரும் 
வினைப்பகாப்பதம் - செய் யென்னும் வாய்பாட் வினையுவமை ஒப்புமை . 
டால் வரும் முதனிலை . 

வினையெச்சக்குறிப்பு - காண்க : குறிப்புவினை 
வினைப்பகுதி - ப கு பதத்தில் வினைச்சொல் யெச்சம் . 
லாகிய பகுதி ; செயற்கூறு . 

வினையெச்சம் - வினையைக்கொண்டு முடியும் 
வினைப்பகுபதம் - பகுதி முதலிய உறுப்புகளாகப் குறைவினை . 
பிரிக்கத்தக்க வினைச்சொல் . 

வினையெஞ்சணி 

வினை 

எஞ்சி நிற்பதாகிய 
வினைப்பயன் - முன்வினைப்படி வந்த பலன் . 
வினைப்பெயர் - தொழிற்பெயர் ; காண்க : வினை வினையெஞ்சுகிளவி காண்க : வினையெச்சம் . 
யாலணையும் பெயர்; செய்தொழிலினால் வினைவயிற்பிரிதல் - தலைவன் தலைவியை 
ஒருவனுக்கு வரும் பெயர் . 

நீங்கி வேந்தன் ஆணையாற் பகைமேற் பிரியும் 
வினைமாற்று - முன்சொன்ன தொழில் ஒழிய பிரிவைக் கூறும் அகத்துறை . 
இனி வேறொன்று என்பதைக் காட்டுவதாகிய 

வினைவர் - தொழிலினர் ; சந்து செய்விப்பவர் ; 
பொருண்மை . 

அமைச்சர் . 
வினை முதல் - கருத்தா . 

வினைவலம்படுத்தல் -- எடுத்துக்கொண்ட 
வினைமுதற்றொழில் - செயப்படுபொருள் . 

செயலை வெற்றிபெறச் செய்தல் . 
வினைமூளுதல் - ஊழ்வினை முதிர்ந்து பயன் 

வினைவலர் - பிறர் சொன்ன செயல்களைச் 
தரும் நிலையில் அமைதல் . 

செய்வோர் ; 

வல்லமை 

தொழில் செய்வதில் 
வினையம் - செய்தொழில் ; முன்னை வினை ; 

யுள்ளோர் . 
சூழ்ச்சி ; வஞ்சகம் ; வஞ்சக வேலைப்பாடு ; 

வினைவலி - செய்யக் 
நிகழ்ச்சி ; கொடுஞ்செயல் . 

கருதும் தொழிலின் 
வினையன் - தொழில் செய்பவன் ; வஞ்சகன் . 

வலிமை ; காண்க : வினைத்திட்பம் ; ஊழ்வினை 
வினையாட்டி - ஏவ வேலை சய்பவள் ; 

யின் வலிமை. 
தீவினையுடையவள் . 

வினைவளர்த்தல் - பகைவிளைத்தல் . 
வினையாண்மை - தொழிலைச் செய்து முடிக்குந் 

வினை வாங்குதல் - செயலைப் புலப்படுத்தல் . 
திறமை . 

வினைவிநாசன் - தீவினையை ஒழிப்பவனாகிய 
வினையாலணையும் பெயர் - வினைமுற்றுப் கடவுள் . 
பெயர்த்தன்மை பெற்றுவருவது . 

வினை விளைத்தல் - பொல்லாங்கு செய்தல் . 
வினையாள் , ) ஏவல் செய்வோன் ; தொழில் வினோதக்கூத்து - அரசர் முன்பு நடிக்கும் 
வினையாளன் யற்றுவோன் ; 

தீவினை வெற்றிக் கொண்டாட்டக் கூத்து . 
யுடையவன் . 

வினோதம் - அவா ; இயற்கைக்கு மாறானது ! 
வினையிடைச்சொல் - வினைத்தன்மை பெற்று விநோதம் . 
வரும் இடைச்சொல் வகை . 

ஒன்றில் ஈடுபட்டு அதிலேயே 
வினையியற்சொல் - உலகவழக்கிலுள்ள வினைச் 

கழிப்போன் : 
சொல் . 

உற்சாகி . 
வினையிலி - கடவுள் . 

வினோதித்தல் - விளையாடுதல் . 


} 


வினோதன் , 
வினோதி 


} 


பொழுது 


வீ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( வ் + ஈ ) ; அழிவு ; 
சாவு ; நீக்கம் ; 

மடிவு ; 

மலர் ; பூந்தாது ; 
பறவை . 
வீக்கம் - உடலுறுப்பு வீங்குதல் ; புண் முதலிய 
வற்றின் புடைப்பு ; நீர்ச்சுரப்பால் உடல் 
வீங்கும் நோய் ; தோல் முதலியன பூரிக்கை ; 


மிகுதி ; பெருமை ; கூட்டம் ; செருக்கு ; ஆசை ; 
கட்டு ; இடையூறு ; மூடுகை ; இறுக்கம் ; வேகம் . 
வீக்கமிறங்குதல் - உடலின் மேற்பகுதியிலிருந்த 
வீக்கங் குறைந்து மெல்லமெல்லக் கீழ்நோக்கி 
இறங்குகை . 


வீக்கு 


991 


வீடிகை 


- 


) 


2 


வீக்கு - கட்டுகை ; இறுகுகை ; அடிக்கை ; வீசுதல் - எறிதல் ; சிறகடித்தல் ; ஆட்டுதல் ; 
பெருமை ; மிகுதி ; ஒரு கணிதமுறை . 

இரட்டுதல் ; சுழற்றுதல் ; அடித்தல் ; விரித்து 
வீக்குதல் - கட்டுதல் ; அடக்குதல் ; தடுத்தல் ;; நீட்டுதல் ; மிகுத்திடுதல் ; வரையாது கொடுத் 
அடித்தல் ; நிறைத்தல் ; வேகமுறச் செலுத்து தல் ; சிந்து தல் ; சிதறுதல் ; களைதல் ; செய்யா 
தல் ; உயிரைப் போக்கு தல் ; அழித்தல் . 

தொழிதல் ; காற்று முதலியன அடித்தல் ; 
வீகம் - மோதிரம் ; பூட்டு ; விரைவு ; காற்று ; பரவுதல் ; தீநாற்றம் அடித்தல் . 
பறவை . 

வீசுவில் - துறப்பணம் இழுக்க உதவும் வில் . 
வீங்கல் மிகுதி ; பொருளைப் பெறும் பொருட்டு வீசுவிற்குடம் - துறப்பணக் கூடு . 
ஏக்கங் கொள்ளுதல் ; இளைத்திருப்பவர் ; வீசேறுதல் - மேலேறுதல் . 
காண்க : வீங்கி ; தூங்குதல் . 

வீசை - நாற்பது பலங்கொண்ட எடுத்தலளவை ; 
வீங்கி - ஒன்றன் மீது ஏக்கங்கொண்டிருப்பவர் ; உதட்டின் மேற்புறத்து மயிர் . 
மரவகை . 

வீஞ்சுதல் - சொல்வதற்கு ஒவ்வாமல் போதல் ; 
வீங்குதல் - பருத்தல் ; பூரித்தல் ; வீக்கமுறுதல் ; மிகுந்தவிலை கேட்டல் . 
வளர்தல் ; மிகுதல் ; நெருங்குதல் ; இறுகுதல் ; வீட்சணம் , 

பார்வை . 
விறைப்பாய் நிற்றல் ; மேனோக்கிச் செல்லு 

வீட்சணை 
தல் ; மெலிதல் ; ஏக்கங் கொள்ளுதல் ; வீட்டாள் - மனைவி . 
தூங்குதல் . 

வீட்டிறப்பு - மேற்கூரையின் தாழ்ந்த பக்கம் . 
வீங்கை - ஆடல்வகை ; குதிரை நடை ; ஒருவகை வீட்டுக்காரர் - கணவர் . 
அசைவு . 

வீட்டுக்காரன் - வீட்டுக்குரியவன் ; கணவன் . 
வீச்சம் - தீநாற்றம் . 

வீட்டுக்காரி - வீட்டுக்குடையவள் ; மனைவி . 
வீச்சாட்டம் - இடப்பரப்பு ; 

டப்பரப்பு ; நன்னிலைமை ; வீட்டுக்காரியம் - குடும்பவேலை . 
நீளம் . 

வீட்டுக்குடையவன் - வீட்டுக்குரியவன் ; குடும்பத் 
வீச்சு - எறிதல் ; சிறகடிக்கை ; அடி ; ஆட்டுகை ; தலைவன் ; இராசிக்குரிய அதிபதி . 
நீளம் ; வேகம் ; ஓட்டம் ; 

; 

, 

- மகளிர் மாதவிடாய் . 
வலிமை ; வீண்பேச்சு ; ஆந்தை முதலியவற்றின் வீட்டுக்குவிலக்கு 
சத்தம் ; விளைவு . 

வீட்டுத்தெய்வம் - குடும்பதேவதை ; காண்க : 
வீச்சுக்காரன் செலவுகாரன் ; பெருமை மங்கலியப்பெண்டுகள் . 
பேசுவோன் . 

வீட்டுதல் - கொல்லுதல் ; அழித்தல் ; நீக்குதல் ; 
வீச்சுக்காரி - செலவுகாரி ; பெருமை பேசுவோள் ; தள்ளுதல் , 
விலைமகள் . 

வீட்டுநெறி - வீடுபேற்றுக்குரிய வழி . 
வீசகணிதம் - காண்க : பீசகணிதம் . 

வீட்டுப்பெண் - குடும்பத்திலே பிறந்த 

பெண் ; 
வீசகரி - வேங்கைமரம் . 

மகன் மனைவி , மருமகள் . 
வீசம் - 1/16 

பங்காகிய மாகாணி ; விதை ; வீட்டுமம் - மனவுறுதி ; அச்சம் . 
மூலம் ; முளை ; சுக்கிலம் ; மூளை ; காண்க : வீட்டுலகம் - மேலுலகம் . 
பீசகணிதம் ; பீசாட்சரம் ; நெல்லெடைப் பொன் . வீட்டுவாசல் - வீட்டின் முன்புற வாயில் . 
வீசல் - எறிதல் ; வரையாது கொடுத்தல் . வீட்டுவீரன் - வீட்டிலிருந்து வீரம்பேசி வெளியில் 
வீசனம் - சிற்றாலவட்டம் ; விசிறி ; நூல் சுற்றுங் அஞ்சுவோன் . 
கருவி . 

வீட்டுவேலை - குடும்பவேலை ; வீடுகட்டுந் 
வீசாட்சரம் - காண்க : பீசாட்சரம் . 

தொழில் ; வீட்டில் செய்து கொணருமாறு 
வீசி - அலை ; இன்பம் ; புல்லிது . 

இடப்படும் வேலை . 
வீசிக்கட்டுதல் - விரிவாகக் கட்டுதல் . 

வீடடைத்தல் - சாவு முதலியவற்றால் மரபற்று 
வீசிநடத்தல் - காலை யெட்டிவைத்து வேகமாக வீடு மூடிக்கிடக்கை . 

நடத்தல் ; வெகுதொலைவு செல்லுதல் . வீடல் - காண்க : வீடுதல் . 
வீசிமாலி - கடல் . 

வீடறுத்தல் - வழக்கு முதலியன தீர்த்தல் . 
வீசிவில்லிடுதல் - தேர் முதலியவற்றை நெம்பத் வீடாரம் - பாசறை ; வீடு . 
தடிபோடுதல் . 

வீடாவழி - வீடுவீடாக . 
வீசுகாலேணி - தாங்குகால்கள் இரண்டுள்ள | வீடி - தாம்பூலம் ; காண்க : கொற்றான் . 
ஏணிவகை. 

வீடிகை - வெற்றிலை ; வெற்றிலைச்சுருள் . 


} 


வீடு 


992 


வீரங்காட்டுதல் 


வீதா 


வீடு - மனை ; விடுகை ; விடுதலை ; 

வினை வீதசோகம் - அசோகமரம் . 
நீக்கம் ; முடிவு ; அழித்தல் ; படைப்பு ; வீதம் - அளவுமுறை ; பங்கு ; விடுகை ; விடப்பட் 
வீடுபேறு ; துறக்கம் ; இராசி ; சதுரங்கத்தில் டது ; விழுக்காடு ; அமைதி . 
காய்கள் இருத்தற்குரிய இடம் ; தேற்றாமரம் ; | வீதராகம் - பற்றின்மை .. 
ஒன்றைக் குறிக்கும் குழூஉக்குறி . 

வீதராகன் - பற்றற்றவன் . 
வீடு கொள்ளுதல் - மீண்டும் பெறுதல் . 

வீதல் - வறுமை ; சாதல் . 
வீடுசெய்தல் - துறத்தல் ; விடுதலை செய்தல் ; வரி | வீதன் - சாந்தன் . 
முதலியன விட்டுக்கொடுத்தல் ; படைத்தல் . 

பயனின்மை . 
வீடுசேர்தல் - அழிதல் . 

வீதாசாரம் - பங்கு . 
வீடுதல் - கெடுதல் ; ஒழிதல் ; சாதல் ; விடுதல் . 

வீதி - தெரு ; கடைவீதி ; சூரியன் முதலிய கோள் 

கள் செல்லும் வழி ; வழி ; முறை ; ஒழுங்கு ; 
வீடு தூங்கி - பிறனை அடுத்து மதிப்பிழந்து வாழ் 
வோன் . 

நாடகவகை ; அகலம் ; நேரோட்டம் ; காண்க : 

வையாளிவீதி ; ஒளி ; மேடை ; அச்சம் ; குதிரை . 
வீடுநர் - இறப்பவர் . 

வீதிகுத்துதல் - தீமை பயக்கு மாறு தெருவுக்கு 
வீடு பெயர்தல் - இருப்பிடம் விட்டு வேறிடஞ் 

நேராக வீடு அமைந்திருக்கும் நிலை . 
செல்லுதல் . 

வீதிகோத்திரம் - அக்கினி . 
வீடுபேறு - முத்திநிலை .. 

வீதித்தல் - பங்கிடுதல் ; பகுத்து ஆராய்தல் . 
வீடுவாசல் - வீடும் அதைச் சார்ந்த பொருளும் . 

வீதிப்போக்கு - இசையின் நேர்செலவு . 
வீடுவித்தல் - அழிவு செய்தல் . 

வீதியிலேவிடுதல் - குழந்தை முதலியவற்றைத் 
வீடெடுத்தல் - வீடுகட்டுதல் .. 

திக்கற்ற நிலையில் விட்டுவிடுதல் . 
வீண் பயனின்மை ; பயனற்றது ; தேவை 

வீதிவண்ணச்சேலை ஒரு புடைவைவகை . 
யற்றது . 

வீப்பகழி - காமனின் மலரம்பு . 
வீண்காரியம் பயனற்ற செயல் . 

வீபணி - கடைவீதி , அங்காடி . 
வீண்காலம் பயனின்றிப் போக்குங் காலம் . 

வீபத்து - சந்திரன் . 
வீண்செயல் காண்க : வீண்காரியம் . 

வீம்பன் - வீண் பெருமைக்காரன் ; செருக் 
வீண்செலவு - பயனற்ற பணச்செலவு . 

குடையோன் ; பிடிவாதக்காரன் . 
வீண்சொல் - பயனில்சொல் . 

வீம்பு - வீண்பெருமை ; தற்புகழ்ச்சி ; பிடிவாதம் . 
வீண்டம்பம் - பயனற்ற பகட்டு . 

வீம்புப்பேச்சு - தற்புகழ்ச்சி . 
வீண்நியாயம் - சாக்கு ; பயனற்ற விவாதம் . 

வீமம் - அச்சம் ; அச்சந்தருவது ; நரகவகை ; 
வீண்பாடு பயனற்ற வேலை ; பயனற்ற முயற்சி . 

பருமன் . 
வீண்பொழுதுபோக்குதல் - காலத்தை வீணே 

வீயம் - வித்து ; அரிசி . 
கழித்தல் . 

வீர்வீரெனல் - கத்து தற்குறிப்பு . 
வீண்வம்பு - தகாத பேச்சு அல்லது 

செயல் ; வீரக்கல் - காண்க : நடுகல் . 
பயனற்ற வம்பளப்பு . 

வீரக்கழல் - வீரர்கள் காலில் அணியும் அணி , 
வீணன் - சோம்பேறி ; பயனற்றவன் ; தீநெறி கொடையாலும் வீரத்தாலும் கட்டும் கழல் . 
நடப்போன் . 

வீரக்குட்டி - வீரரிற் சிறந்தோன் . 
வீணாகரணம் வீணைவாசித்தல் . 

வீரக்குழல் - முன்கையில் அணியும் இருப்புக் 
வீணாத்தண்டு - வீணைக்காம்பு . 

கவசம் . 
வீணாதண்டம் காண்க : வீணாத்தண்டு ; வீரக்கொடி - வெற்றிக்கொடி . 
முதுகெலும்பு . 

வீரக்கொம்பு - படை யெழுச்சியில் ஊதுங் 
வீணாவாதன் வீணைவாசிப்போன் . 

கொம்பு . 
வீணை - இருபத்திரண்டு வகையுள்ள யாழ் வீரகடகம் - வீரர் அணியும் கைவளை . 
போன்ற நரம்புக் கருவிவகை . 

வீரகண்டாமணி - வீரக்குறியாக அணியும் மணி 
வீணைமீட்டுதல் - நரம்பை நயமுணர்ந்து சுருதி கட்டிய கழல் . 
சேர்த்தல் . 

வீரகத்தி - வீரரைக் கொன்ற பழி . 
வீணையியக்கல் - வீணையிலே பாடுதல் . 

வீரகவசம் - வீரர் அணியும் காப்புச்சட்டை . 
வீணைவல்லவர் . ) வீணைவாசிப்பதில் வல்ல வீரகே யூரம் - வீரர் அணிவதற்குரிய இருப்புத் 
வீணைவல்லோர் 



தோளணி . 
வீணைவலிக்கட்டு - யாழின் வார்க்கட்டு . 

வீரங்காட்டுதல் - சூரங்காண்பித்தல் , 
வீத்து - அடிக்கை ; நீளம் . 

வலிமை காட்டுதல் . 


- 


தன் 


வீரச்சங்கிலி 


993 


வீராதனம் 


வகை . 


கை } - 


ஐயனாரின் 


வீரட்டானம் } - திலம், கூத்து வகை 


வீரச்சங்கிலி - வீரத்திற்கு அறிகுறியாகக் சிவாகமம் இருபத்தெட்டனுள் ன் 
கையிலணியும் பொன்னணி ; மகளிர் கழுத்தணி காண்க : வீராசனம் ; மிளகு ; கஞ்சி ; அத்திவகை ! 

முதுகு ; மலை ; சவ்வீரம் ; மருந்துவகை ; இஞ்சி . 
வீரச்சலங்கை - வீரர் காலிலணியும் பொற் | வீரம்பேசுதல் - தன் வல்லமையைத் 

தானே 
சலங்கை . 

புகழ்தல் ; ஆண்மைத்திறங் கூறுதல் . 
வீரச்சுவை வீரத்தை விளக்கும் சுவை . 

வீரமகரம் - கடல் கடந்து பகைவர் ஊரைக் கைப் 
வீரச்செல்வி - கொற்றவை . 

பற்றிய தேர்வேந்தர் முன்பாகப் பிடிக்கும் 
வீரசயந்திகை - போர் ; போர்வீரரது கூத்துவகை . 

விருது ; கோயில்மூர்த்தியின் முன் எடுக்கும் 
வீரசயனம் - திருமாலின் படுக்கைநிலைவகை . 

விருதுவகை . 
வீரசாசனம் - வீரர்க்குக் கொடுக்கும் நிலம் 

வீரமகள் , 
முதலியன . 

வீரமங்கை 

காண்க : வீரலட்சுமி . 
வீரசிங்காசனம் - வீரர்கள் இருத்தற்குரிய 

வீரமந்திரம் - வேண்டும்போது நிற்கவும் பறந்து 
அரியணை . 

செல்லவும் குதிரையின் காதில் ஓதும் மந்திரம் . 
வீரசின்னம் - வீரர் விருதுகளுள் ஒன்றான ஊது வீரமாகாளன் 

படைத்தலைவரான 
கொம்பு . 

ஊர்த்தேவதை . 
வீரசுவர்க்கம் - இறந்த வீரர் அடையும் துறக்கப் வீரமாகாளி - துர்க்காதேவி . 
பதவி . 

வீரமார்த்தாண்டன் - பெரு வீரன் ! ஒன்பான் 
வீரசூரம் - பேராண்மை . 

வீரருள் ஒருவன் . 
வீரசூரன் - அதிவீரன் ; பேராண்மையுடையோன் . 

வீரமாலை - வீரனைப் பாடும் பாடல்வகை 
வீரசைவன் - இலிங்கதாரிகளாகிய வீரசைவ 

வெற்றி மாலை . 
மதத்தினன் . 
வீரட்டம் , சிவபிரானது 

விளங்கிய 

வீரமுடி - வீரர் அணியும் அணிவகை . 
வீரட்டானம் தலம் ; கூத்து வகை . 

வீரமுந்திரிகை - காலின் நடுவிரலணி . 
வீரணம் - காண்க : இலாமிச்சு ( சை ) . 

வீரமுரசு - மும்முரசுகளுள் வீரத்தின் அறிகுறி 
வீரணன் - வீரமுள்ளவன் . 

யாக முழக்கும் முரசு . 
வீரணி - மிளகு ; காண்க : இலாமிச்சு ( சை ). 

வீரமுழவு - முரசு , நிசானம் , துடுமை , திமிலை 
வீரத்துவம் - வீரத்தன்மை . 

என நால்வகையான போர்ப்பறை . 
வீரதச்சுவன் - மன்மதன் . 

வீரமொழி - வீரர் உரத்துக் கூறும் ஆண்மைப் 

பேச்சு . 
வீரதத்துவம் - காண்க : வீரத்துவம் . 

வீரரசம் - வீரத்தை விளக்கும் சுவை . 
வீரதரன் - வீரருள் மிக்கான் . 
வீரதீரன் - துணிவுமிக்க வீரன் ; ஒன்பதுவகை 

வீரலட்சுமி - வெற்றிக்குரிய தெய்வம் ; வீரத்திற் 
வீரருள் ஒருவன் . 

குரிய தெய்வம் ; வீரமாகிய செல்வம் . 
வீரதுரந்தரன் - வீரருள் தலைவன் : பேராற்ற 

வீரவளை - வீரர் அணியும் கடகம் . 
லுள்ள வீரன் . 

வீரவாதம் - காண்க : வீரமொழி . 

வீரவாரம் - வீரர் 
வீரதை - வீரம் ; வலிமை . 

அணியும் வெட்சிமாலை ! 
வீரப்பட்டயம் - வெற்றிபெற்ற வீரர் நெற்றியில் 

பேராரவாரம் . 
அணியும் பொற்றகடு . 

வீரவிரதம் - வீரன் பயிலுங் கொடிய நோன்பு . 
வீரப்பாடு - வெற்றி ; பேராண்மை . 

வீரவிருட்சம் - ஒரு மரவகை . 
வீரப்பேர் - வீரம்பற்றிப் புனையும் பெயர் . 

வீரவெண்டயம் காண்க : வீரக்கழல் 
வீரப்போர் - வீரர்களின் நெறிதவறாத சண்டை . திருவாரூர்த் தியாகராசரது பட்டாக்கத்தி . 
வீரபட்டம் - காண்க : வீரப்பட்டயம் ; தெய்வ வீரவெறி - வீரத்தாலான மதர்ப்பு . 

காண்க : 
மூர்த்தங்கட்கு அணியும் நெற்றியணிவகை . வீரன் - வீரமுள்ளவன் ; திண்ணியன் ; 
வீரபட்டிகை - காண்க : வீரப்பட்டயம் . 

வீரபத்திரன் ; அருகன் ; படைத்தலைவன் 
வீரபத்திரம் - அசுவமேதக் குதிரை . 

வீடுமன் ; தீ ; ஓர் ஊர்த்தேவதை ; ஓமாக்கினி; 
வீரபத்திரன் - உருத்திரமூர்த்திகளுள் ஒருவன் . கூத்தாடி . 
வீரபத்தினி - மறக் கற்புடையாள் ; வீரனின் | வீராகரன் - வீரமிக்கோன் . 
மனைவி . 

வீராங்கனை - மறத்தி , வீரப்பெண் . 
வீரபானம் - வீரர் அருந்தும் மது . 

வீராசனம் யோகாசனவகை ; போர்க்களம் . 
வீரம் - பேராண்மை ; பெருஞ்செயல் ; பெருமிதச் வீராணம் - ஒரு பெரும்பறைவகை . 

. 
சுவை ; வலிமை ; மேன்மை ; வரிக்கூத்துவகை ; | வீராதனம் - காண்க : வீராசனம் . 


- 


125 


வீராதிவீரன் 


994 


வெகு 


} 


விளைவு . 


வீராதிவீரன் - வீரருள் சிறந்த வீரன் . 

வீழ்பிடி - குறைவு ; வெறுப்பு . 
வீராப்பு - காண்க : வீறாப்பு . 

வீழ்பு - சுள்ளி . 
வீராவளி, 
வீராவேசம் காண்க : வீரவெறி . 

வீழ்மீன் - விண்வீழ்கொள்ளி. 

வீழ்வு - விழுதல் ; பாய்ச்சல் ; விருப்பம் . 
வீரி - வீரமுடையவள் ; காளி ; துர்க்கை ; 

ஓர் வீழ - ஓர் உவமவுருபு . 
ஊர்த்தேவதை ; காண்க : அரிவாள் முனைப் | வீழி - மருந்துச்செடிவகை; திரு M N மிழலை 
பூண்டு . 

என்னும் ஊர் . 
வீரிடுதல் - திடீரெனக் கத்துதல் . 

வீளை - சீழ்க்கை ; சிள்ளென்ற ஓசை ; சத்தம் . 
வீரியம் - வலிமை ; வீரம் ; பெருமை ; சுக்கிலம் ; 

வீற்றம் - வேறுபடுகை . 
மருந்தின் சத்தி ; ஒளி ; தற்பெருமை ; பறை . 

வீற்றாதல் - பிரிவுப்படுதல் . 
வீரியவான் - வீரியமுடையோன் . 

வீற்றிருக்கை - அரசிருக்கை . 
வீரியவொழிவு - சுக்கிலம் வீணாதல் ; சுக்கிலம் 

வீற்றிருத்தல் - சிறப்போடிருத்தல் ; வேறுபாடு 
வீணாகும் நோய்வகை . 

தோன்ற இருத்தல் ; இறுமாந்திருத்தல் ; 
வீரியாந்தராயம் - உடல் வலி மனவலிகளைப் 

தனிமையாயிருத்தல் ; கவலையற்றிருத்தல் . 
பயன்படாமல் தடைசெய்யும் ஊழ்வினை . 

வீற்று - வேறுபடுகை ; துண்டு ; கூறு ; தனிமை ; 
வீருதம் - மிடைதூறு . 
வீரெனல் - திடீரெனக் கத்தும் ஒலிக்குறிப்பு . 

வீற்றுத்தெய்வம் - உ ட லி லமர்ந்து 

காட்சி 
வீரை - கடல் ; துன்பம் ; ஒரு மரவகை ; நெல்லி 

யின்பத்தை உண்டாக்கும் தெய்வம் . 
மரம் ; திராட்சை ; வாழை ; காண்க : வட்டத் வீற்றும் - மற்றும் . 
திருப்பி ; மயிர்மாணிக்கம் ; மனைவி ; தாய் . 

வீற்றுவளம் - பிற நாட்டுக்கில்லாத செல்வம் . 
வீரோத்துங்கன் - வீரத்தாற் சிறந்தவன் . 

வீற்றுவீற்று - வெவ்வேறு . 
வீவு - அழிவு ; சாவு ; கெடுதி ; முடிவு ; குற்றம் ; 

வீறல் - வெடிப்பு . 
இடையீடு . 
வீழ் - மரவிழுது ; தாலிநாண் ; காண்க : வீழ . 

வீறாப்பு - இறுமாப்பு . 
வீழ்க்காடு - வீழ்ச்சி ; வீதம் . 

வீறிடுதல் - காண்க : வீரிடுதல் . 
வீழ்க்கை - சுவாதிநாள் . 

வீறு - தனிப்பட்ட சிறப்பு ; வெற்றி ; வேறொன் 
வீழ்கதி - நரகம் . 

றற்கில்லா அழகு ; பொலிவு ; பெருமை ; மிகுதி ; 
வீழ்ச்சி - காண்க : வீழ்வு . 

நல்வினை ; மருந்து முதலியவற்றின் ஆற்றல் ; 
வீழ்த்தல் - வீழச்செய்தல் ; வீணாகக் கழித்தல் ; 

செருக்கு ; வெறுப்பு ; ஒளி ; வேறு ; தனிமை ; 
தாழவிருத்தல் . 

அடி . 
வீழ்தல் - ஆசை ; ஆசைப்பெருக்கம் ; மேவல் ; | வீறுதல் - மேம்படுதல் ; மிகுதல் ; கீறுதல் ; 
வீழுதல் ; காண்க : விழுதல் ; நீங்குதல் . 

வெட்டுதல் ; அடித்தல் . 
வீழ்ந்தாடல் - துடி , கடையம் , பேடு , மரக்கால் , வீறுவாதம் - உண்மையில் நோக்கமின்றி 
பாவை என ஐவகைப்பட்ட கூத்துவகை . 

வெற்றியே வேண்டுவோன் செய்யும் வாத 
வீழ்நாள் - பயனற்ற நாள் . 


வகை . 


வெ 


வெ - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( வ் + எ ) . வெக்காளித்தல் - வானந் தெளிதல் ; மனத்துயர்ப் 
வெஃகல் - மிகு விருப்பம் ; பேராசை . 

படுதல் . 
வெஃகா - காஞ்சிபுரத்தருகில் ஓடும் வேகவதி வெக்கை - மிகுந்த வெப்பம் ; புழுக்கம் ; வெப்ப 
ஆறு ; திருமால் திருப்பதிகளுள் ஒன்று . 

நோய் ; மாட்டுநோய்வகை ; கடாவிடு களம் ; 
வெஃகாமை - அவாவின்மை ; பிறர் பொருளைக் வெப்பப் பகுதியினின்றும் வீசும் அனல் . 

கவர்ந்து கொள்ள விரும்பாமை ; வெறுப்பு . வெக்கைதட்டுதல் - சூடு உண்டாதல் ; வெட்டை 
வெஃகுதல் - மிக விரும்புதல் ; பிறர் பொருளை நோயால் வருந்து தல் . 
இச்சித்தல் . 

வெக்கைநோய் - அம்மைநோய்வகை ; மாட்டு 
வெக்கடுப்பு - கடுகடுப்பு ; கண்ணோய்வகை . நோய்வகை ; நோய்வகை . 
வெக்காளம் - மழையில்லாக் காலம் ; புழுக்கம் ; | வெகிர்முகம் - வெளிமுகம் . 
துயரம் . 

வெகு - மிகுதியான ; அநேகமான . 


வெகுச்சுரு 


995 


வெட்டனவு 


வெகுத்துவம் } - அநேகம் ; மிகுதி ; பெருமை . 


வெகுச்சுரு - மிகுந்த கேள்வி ; பரந்த கல்வி . வெங்காரம் - மருந்துச்சரக்குவகை புண்ணுக் 
வெகுசனம் - மக்கட்கூட்டம் . 

கிடுங் காரம் . 
வெகுசு - மிகுதி . 

வெங்கான்வெளி - நீரற்ற பகுதி . 
வெகுசுருதம் - காண்க : வெகுச்சுரு ; சிற்பநூல் 

வெங்கிணாத்தி - பெரிய மலைப்பாம்புவகை . 
முப்பத்திரண்டனுள் ஒன்று . 

வெங்குரு - சீகாழி ; யமன் . 

வெங்கோல் காண்க : வெங்கோன்மை . 
வெகுட்சி - சினம் . 

வெங்கோலன் கொடுங்கோலையுடைய 
வெகுண்டம் - கரும்பு . 

மன்னன் . 
வெங்கோன்மை - கொடுங்கோல் . 

வெச்சம் - மாணிக்கக் குற்றவகை . 
வெகுதான் ( னி ) ய - அறுபதாண்டுக் கணக்கில் 

வெச்சமுது - சமைத்த உணவு . 
பன்னிரண்டாம் ஆண்டு . 

வெச்செனல் - வெப்பமாதல் ; கடுமையாதல் . 
வெகுநாயகம் - பலருடைய ஆட்சி .. 

வெச்செனவு - சூடு . 
வெகுபத்திரி - செடிவகை ; மரவகை . 

வெஞ்சம் - வஞ்சம் ; பழி ; சினம் . 
வெகுபுத்திரி - செடிவகை ; காண்க : கீழாநெல்லி ; வெஞ்சமம் - பாலைநிலப் பண் ; கடும்போர் . 
துளசி . 

வெஞ்சமன் - யமன் . 
வெகுமஞ்சரி - துளசி . 

வெஞ்சனம் - கறிக்குதவும் பண்டம் ; மெய் 
வெகுமதி - நன்கொடை . 

யெழுத்து ; குழம்பு ; சமைத்த கறியுணவு . 
வெகுமாரி - மிகுமழை ; மிகுதி . 

வெஞ்சிலைச்செல்வன் - வீரபத்திரன் . 
வெகுமானம் - நன்கொடை ; பெரும 

பெருமதிப்பு ; வெஞ்சுடர் - சூரியன் . 
போற்றுகை ; பாசாங்கு . 

வெஞ்சொல் - கடுஞ்சொல் . 
வெகுமூலம் - முருங்கைமரம் . 

வெஞ்சோறு - சுடுசோறு ; கறி சேர்க்கப்படாத 
வெகுர் - வேர்க்குரு . 

சோறு . 
வெகுரசம் - கரும்பு . 

வெட்கக்கேடு - நாணமில்லாமை ; அவமானம் . 
வெகுரூபன் - பச்சோந்தி ; சிவபிரான் ; திருமால் ; வெட்கங்கெட்டவன் - மானமற்றவன் . 
பிரமன் ; மன்மதன் . 

வெட்கப்படுத்துதல் - மானமிழக்கச் செய்தல் . 
வெகுவாய் - மிகுதி ; பெரும்பாலும் . 

வெட்கப்படுதல் - நாணமடைதல் ; கூச்சப்படுதல் . 
வெகுவாய்ச்சொல்லுதல் - அதிகமாகச் சொல்லு வெட்கம் - நாணம் ; அவமானம் ; கூச்சம் . 
தல் ; வற்புறுத்திக் கூறுதல் . 

வெட்குதல் - கூச்சப்படுதல் ; அஞ்சுதல் , 
வெகுள்வு - காண்க : வெகுட்சி . 

வெட்சி - வெட்சிச்செடி ; பகைவர் ஆனிரையைக் 
வெகுளாமை - சினவாமை .. 

கவர்தலைக் கூறும் புறத்துறை . 
வெகுளி - சினம் ; வெறுப்பு ; கபடமற்றவர் . வெட்சிக்கரந்தை - பகைவர் கவர்ந்துகொண்ட 
வெகுளிப்பு - சினம் . 

ஆனிரையை மீட்பதைக் கூறும் புறத்துறை . 
வெகுளுதல் - சினத்தல் ; பகைத்தல் . 

வெட்சிமறவர் - பகைவரின் ஆனிரையைக் கவரச் 
வெங்கண் - அழலெழ விழிக்கும் கண் கொடுமை ; 

செல்லும் மறவர் . 
பொறாமை ; பகைமை , கண்ணூறு . 

வெட் சியரவம் - பகைமுனையிடத்து நிரை கவரப் 
வெங்கணன் - கொடியவன் . 

போக்குங்கால் உண்டாகும் ஆரவாரத்தைக் 
வெங்கதிர் , 

கூறும் புறத்துறை . 
வெங்கதிர்ச்செல்வன் , - சூரியன் . 

வெட்ட - அதிகமான ; தெளிவான . 
வெங்கதிரோன் 

வெட்டல் - காண்க : வெட்டுதல் . 
வெங்கம் மிக்க வறுமை . 

வெட்டவழி - பலர் செல்லும் நெறி . 
வெங்கள் - கடுக மயக்குங் கள் . 

வெட்டவிடி - அதிகாலை . 
வெங்களம் - போர்க்களம் . 

வெட்டவெடித்தல் - அதிகச் சினங்கொள்ளுதல் . 
வெங்கன் - வறிஞன் . 

வெட்ட வெளி - திறந்த வெளியிடம் , சூனியமான 
வெங்காயம் - பூடுவகை ; உள்ளி . 

இடம் . 
வெங்கார் - வெப்பம் ; நெல்வகை . 

வெட்டவெளிச்சம் - பேரொளி ; வெளிப்படை 
வெங்கார்நாற்றம் - தலைப்பெயல் 

மழையால் 

யானது . 
காய்ந்த மண்ணினின்று எழும் ஆவி நாற்றம் . வெட்டறாமூளி - காண்க ! நத்தைச்சூரி . 
வெங்கார்மண் - சூரிய வெப்பத்தாற் சூடேறிய வெட்டனவு - கடுமை ; கெட்டியாயிருக்கை ; 
மண் . 

வலாற்காரம் ; வெடுக்குத்தனம் . 


பன் . ) 


. 


வெட்டாட்டம் 


996 


வெடியுப்பு 


பழைய வரி 


யானது . 


காம 


வெட்டாட்டம் - தாய ஆட்டவகை . 

வெட்டுப்படை - வாட்படை . 
வெட்டாந்தரை - காய்ந்திறுகிய நிலம் . 

வெட்டுப்பழி - தீராப்பகை . 
வெட்டி - மண்வெட்டி ; புல்வகை ; வழி ; 

வெட்டுமருந்து - வெட்டுக்காயங்களுக்குப் பயன் 
பயனின்மை ; ஊர்ப்பணியாளன் ; 

பிணஞ் 

படுத்தும் மருந்து . 
சுடுவான் . 

வெட்டுரைப்பணம் - கள்ள நாணயம் .. 
வெட்டிச் சாய்த்தல் - மரம் முதலியன 
வீழ்த்துதல் ; கொல்லுதல் ; பெருங்காரியங் வெட்டுவாய் - அறுபட்ட புண்லாய்; பொருத்து . 

வெட்டுவாள் - வெட்டுக்கத்திவகை . 
களைச் செய்தல் ; தாராளமாகக் கொடுத்தல் ; 

வெட்டெனல் - கடுமைக்குறிப்பு : மௌனமாய் 
உதவுதல் . 

இசைதற்குறிப்பு . 
வெட்டிச்சோறு - தண்டச்சோறு ; 

வெட்டெனவு - கடுமை ; 

வன்மை ; 

வன்மை 
வகை . 
வெட்டிது - கடுமையானது . 

வெட்டை - வெப்பம் ; சூடு ; நிலக்கொதி ; 
வெட்டி நிலம் - தரிசு நிலம் . 

இச்சை ; நோய்வகை ; வெறுமை ; பயனின்மை ; 
வெட்டிப்பயல் - பயனற்றவன் . 

கேடு ; கடினத்தன்மை ; வெளி 

காய்ந்து 
வெட்டிப்பேச்சு - வீண்பேச்சு . 

இறுகிய நிலம் . 
வெட்டிப்பேசுதல் - கண்டித்துப் பேசுதல் ; எதிர்த் வெட்பாடம் - வாய்ப்பாடம் . 
துப் பேசுதல் ; கடுமையாகப் பேசுதல் . 

வெட்பாலை 

- ஒரு மரவகை . 
வெட்டிமை - கடுமை ; சினம் ; வெட்டியான் 

வெட்புகார் - மழைநீரற்ற மேகம் . 
தொழில் ; கடுஞ்சொல் . 

வெட்புலம் - வெற்றிடம் . 
வெட்டியான் - பிணஞ்சுடுவோன் ; ஊர் ஊழியக் 

வெடி - வேட்டு , ஓசை ; இடி ; துப்பாக்கி ; வெடி 
காரன் ; பூச்சிவகை . 

யுப்பு ; வாணம் ; சிற்றேலம் ; பிளவு ; பகை ; 
வெட்டிரும்பு - இரும்பை வெட்டும் உளி . 

கேடு ; அச்சம் ; நிமிர்ந்தெழுகை ; தாவுகை ; 
வெட்டிவேர் - இலாமிச்ச வேர் ; புல்வகை . 

நறும்புகை ; நறுமணம் ; தீநாற்றம் ; கள் ; 
வெட்டிவேலை - பயனற்ற வேலை .. 

கவறாட்டத்து வழங்கும் ஒரு குழூஉக்குறி ; 
வெட்டு - வெட்டுதலால் உண்டாகும் புண் 

பொய் ; விடிவெள்ளி ; வெளி . 
முதலியன ; எழுத்து முதலியன பொறிக்கை ; வெடிகுரல் - இயல்பு மாறிய குரல் ; இசைக்கு 
மயிர்வெட்டுகை ; தையல் துணி வெட்டுகை ; 

மாறுபட்ட ஓசை . 
துண்டிப்பு ; பகட்டு ; வஞ்சனை . 

வெடி கொள்ளுதல் - மேலேழுதல் ; வெடித்தல் ; 
வெட்டுக்காயம் - வெட்டினால் உண்டாம் புண் . 

துப்பாக்கியாற் சுடப்படுதல் . 
வெட்டுக்கிளி - பூச்சிவகை . 

வெடிச்சிரிப்பு - பெருஞ்சிரிப்பு . 
வெட்டுக்குத்து - கத்தி முதலிய கூரான ஆயுதங் வெடித்தகுரல் - இயல்பு மாறிய குரல் ; உரத்த 
களைக்கொண்டு செய்யுஞ் சண்டை . 

குரல் . 
வெட்டுக்குளம்பு - கால் நடையின் பிளந்துள்ள 

வெடித்தசொல் - வெடுவெடுப்பான பேச்சு . 
பாதம் . 

வெடித்தல் - பிளவுபடுதல் ; ஓசையெழப் பிளத் 
வெட்டுச்சட்டை - பெண்கள் அணியும் ஓர் அங்கி 

தல் ; வெளிக்கிளம்புதல் ; வெடியோசை உண் 
வகை . 

டாதல் ; மலர்தல் ; விறைத்து மேலே கிளம்பு 
வெட்டுண்ணுதல் - முறிபடு தல் . 

தல் ; பொறாமையால் துடித்தல் ; எறிதல் . 
வெட்டுணி - கீழ்ப்படியாத பிள்ளை ; முரடன் . 

வெடி நாற்றம் - தீநாற்றம் ; வெடிமருந்து சுட்ட 
வெட்டுத்தட்டு - பறையின் வாய்வார் . 

மணம் . 
வெட்டுத்தாக்கு - மண்ணெடுத்த குழி . 

வெடிப்பு - ஓசையோடு வெடித்து எழுகை ; 
வெட்டுதல் - வாள் முதலியவற்றால் பிளவுபட பிளப்பு ; அழிவு ; தீநாற்றம் ; வெறுப்பு ; குற்ற 
எறிதல் ; எழுத்து 

முதலியன பொறித்தல் ; மான சொல் ; கண்டிப்பு ; சிறப்பு . 
தானிய அளவில் தலை வழித்தல் ; தோண்டு வெடிபடுதல் - அஞ்சுதல் ; பேரோசையுண்டா 
தல் ; தலைமயிரைக் கழித்தல் ; துணி முதலியன தல் ; சிதறுதல் . 
துண்டித்தல் ; ஆட்டக்காயைப் பயனற்றதாக | வெடிபோடுதல் - குண்டுபோடுதல் . 
நீக்குதல் ; அழித்தல் ; கடிந்து பேசுதல் ; கடுமை வெடிமருந்து - வெடிப்பதாற் குண்டு 

முதலிய 
யாதல் ; பளிச்சென மின்னுதல் ; உண்டியல் வற்றை வெளிக்கிளப்பும் வாணமருந்து . 
கிழித்தல் . 

வெடியல் - விடியற்காலம் ; ஓசை . 
வெட்டுப்படுதல் - முறிபடுதல் . 

வெடியுப்பு - வெடிமருந்துக்கு தவும் உப்புவகை . 


வெடில் 


997 


வெண்டுத்தம் 


வகை . 


வெடில் தீநாற்றம் ; ஓசை . 

வெண்கிளுவை - முள்ளில்லாத கிளுவை மர 
வெடிவு - விடிகை ; நற்காலம் வருகை ; விடியற் 
காலம் . 

வெண்குட்டம் - உடலில் வெள்ளையாகப் படரும் 
வெடிவைத்தல் - துப்பாக்கியாற் சுடுதல் ; குட்டநோய் . 
கெடுக்கப் பார்த்தல் ; திகைக்கும்படி பொய்ச் வெண்குடை - அரசனது 

வெற்றி குறிக்கும் 
சொல் சொல்லுதல் ; சண்டைமூட்டுதல் . 

வெண்ணிறக்குடை . 
வெடுக்கன் - கோபி ; கடுகடுப்புள்ளவன் . 

வெண்கு முதம் - ஆம்பல்வகை . 
வெடுக்கு -- கடுமைக்குறிப்பு ; காண்க : 

வெண்குன்று 

சுவாமிமலை . 
வெட்டெனவு . 

வெண்கூதாளம் - தாளிவகை . 
வெடுக்கெனல் - கடுமைக்குறிப்பு ; திடீரெனற் 

வெண்கை - தொழில் செய்து பழகாத கை , 
குறிப்பு ; ஒடிதலின் ஓசைக்குறிப்பு ; பேச்சில் 

சங்குவளை அணிந்த கை ; அபிநயஞ் செய்யாது 
கடுகடுப்பாயிருத்தற் குறிப்பு ; விரைவுக் 

தாளத்திற்கு இசைவிடும் கை ; வெள்ளிய கைப் 
குறிப்பு ; குத்துநோவுக் குறிப்பு . 

பிடி . 
வெடுவெடுத்தல் - கடுமையாகப் பேசுதல் ; 

வெண்கொடி - வெற்றிக்கொடி ; கலைமகள் . 

வெண்கொல் - வெள்ளி . 
சினத்தாற் படபடத்தல் . 

வெண்கொற்றக்குடை - வெற்றிக்கு அடையாள 
வெடுவெடுப்பு - கடுகடுப்பு . 

மான வெண்ணிறக்குடை . 
வெடுவெடெனல் - சினக்குறிப்பு ; நடுக்கக்குறிப்பு : 

வெண்கோட்டம் - ஓமாலிகை முப்பத்திரண்ட 
விரைவுக்குறிப்பு ; ஒல்லியாயிருத்தற் குறிப்பு ; 

னுள் ஒன்றான நறும்பண்டம் ; செடிவகை . 
பெருஞ்சிரிப்பின் ஒலிக்குறிப்பு . 

வெண்கோடல் - காண்க : வெண்காந்தள் . 
வெண்கடல் - காண்க : பாற்கடல் . 

வெண்சாரணை - ஒரு மருந்துப் பூடுவகை . 
வெண்கடுகு - கடுகுவகை . 

வெண்சலசமுற்றாள் - கலைமகள் . 
வெண்கதிர் காண்க : வெண்கதிரோன் ; வெண்சாமரம் , ) கவரிமானின் 

மயிர்க்கற்றை 
கருக்கல் . 

வெண்சாமரை 

யாகிய அரச சின்னம் . 
வெண்கதிரோன் - திங்கள் . 

வெண்சீர்வெண்டளை வெண்பாவுரிச்சீர்முன் 
வெண்கமலம் - வெண்டாமரைவகை; நரகவகை . நேர்வந்து ஒன்றுந் தளைவகை . 
வெண்கமலை கலைமகள் . 

வெண்சுடர் -- காண்க : வெண்கதிரோன் . 
வெண்கரு - முட்டையின் வெள்ளைச்சத்து . 

வெண்சுதைக்குன்று - செய்குன்றுவகை . 
வெண்கலம் - செம்பும் வெள்ளீயமும் கலந்து வெண்செந்துறை இரண்டடிகள் தம்முள் 
உருக்கியுண்டாக்கும் கலப்பு உலோகம் ; நாள் . 

அளவொத்துவருஞ் செய்யுள் வகை . 
வெண்கலி , வெண்டளை பெற்றுவரும் வெண்சோறு - வெள்ளரிசியாற் சமைத்த வெறும் 
வெண்கலிப்பா கலிப்பாவகை . 

அன்னம் . 
வெண்கவி - பொருளாழம் இல்லாத பாட்டு ; 

வெண்டயம் காண்க : வெண்டையம் . 
காண்க : வெண்பா . 

வெண்டலை - தசை நீங்கி எலும்பு மட்டுமான 
வெண்களமர் - மருத நில மக்கள் ; வேளாளர் . 

தலை ; தலையோடு ; காண்க : வெண்ணிலை . 
வெண்களிற்றரசு ஐராவத யானை . 

வெண்டளை - வெண்பாவிற்குரிய தளையான 
வெண்கன்னான் வெண்கலவேலை செய்யும் 

இயற்சீர்வெண்டளை வெண்சீர் வெண்டளை . 
கன்னான் . 

வெண்டாது - வெள்ளி ; திருநீறு . 
வெண்காசம் - கண்ணோயுள் ஒன்று . 

வெண்டாமரை வெள்ளை நிறமு 
வெண்காந்தள் - கோடல் , ஒரு செடிவகை . 

தாமரைப்பூ . 
வெண்காயம் உள்ளி; பூண்டுவகை . 

வெண்டாமரைமகள் , 
வெண்காரம் - மருந்துச்சரக்கு . 

வெண்டாமரையாள் 
வெண்காரை - அரைத்த சுண்ணாம்பு . 

வெண்டாவி - பட்டினிகிடந்து பின் உண்கை 
வெண்கால் யானைத் தந்தத்தாற் செய்த யால் உண்டாகும் அன்னக்களை . 
கட்டில் முதலியவற்றின் கால் . 

வெண்டிரை - கடல் . 
வெண்காவல் - காண்க : வெறுங்காவல் . 

வெண்டு - உட்டுளை ; மரங்களின் உள்ளீட்டைப் 
வெண்காழ் - மரத்தின் உள்ளீடு ; முயலெறியுந் போக்கும் நோய்வகை ; கரும்பு ; கடுக்கன்புரி , 

கிடேச்சு . 
தடிவகை . 
வெண்கிடை - நெட்டிவகை . 

வெண்டுகில் - வெள்ளைத்துணி . 
வெண்கிழமை - வெள்ளிக்கிழமை . 

வெண்டுத்தம் - காண்க : மயிற்றுத்தம் . 


- 


- 


} - நாமகள் . 


வெண்டுறை 


998 


வெந்துப்பு 


} 


வெண்டுறை - மூன்றடி முதல் ஏழடி ஈறாக வெண்பூம்பட்டு - வெண்பட்டாடைவகை . 
அடிகளைப் பெற்றுச் சீர் குறைந்தும் மிக்கும் | வெண்பூமான் - கலைமகள் . 
வருதலையுடைய வெண்பாவின் வகை ; ஆடற் வெண்பொங்கல் - பருப்பு , நெய் முதலியன 
குரிய பாட்டு . 

சேர்த்துச் செய்த சோற்றுக்கலவை . 
வெண்டேர் - கானல் நீர் . 

வெண்பொடி - திருநீறு . 
வெண்டை - செடிவகை .. 

வெண்பொத்தி - துகில்வகை . 
வெண்டையம் - வீரர் காலணி ; குதிரை முதலிய 

வெண்பொன் - வெள்ளி ; சுக்கிரன் . 
வற்றின் காற்சலங்கை ; கட்டைவிரல் வெண்மண்டை - பிச்சைக்காரர் கைக்கொள்ளும் 
மோதிரம் . 

உண்கலவகை . 
வெண்டொழுநோய் - காண்க : வெண்குட்டம் . 

வெண்மணி - முத்து ; கருவிழியைச் சூழ்ந்துள்ள 

வெள்ளைவட்டம் . 
வெண்டோடு - பனந்தோடு . 
வெண்டோன்றி - ஒரு செடிவகை . 

வெண்மதி - சந்திரன் ; காண்க : வெள்ளைச்சேம்பு . 
வெண்ணகை வெள்ளிய பல் ; புன்னகை . 

வெண்மயிர் - நரைமயிர் ; காண்க : வெண்சாமரை . 

வெண்மலை கைலைமலை . 
வெண்ணஞ்சு - நிணம் ; ஊன் விசேடம் . 

வெண்மழை - மழைபெய்யும் நிலையை 

அடை 
வெண்ணரி நரிவகை . 

யாத வெற்றுமேகம் 
வெண்ணாங்கு - மரவகை . 

வெண்மீன் - சுக்கிரன் . 
வெண்ணாயுருவி - ஒரு செடிவகை .. 

வெண்முகில் - காண்க : வெண்மழை . 
வெண்ணாரை - ஒரு கொக்குவகை. 

வெண்மை - வெண்ணிறம் ; 

வெண்ணிறம் ; தூய்மை ; ஒளி ; 
வெண்ணாவல் - ஒரு நாவல் மரவகை . 

இளமை , மனக்கவடின்மை ; அறிவின்மை ; 
வெண்ணிலம் - வெறுந்தரை ; மணல் தரை . 

புல்லறிவுடைமை . 
வெண்ணிலவு -- நிலாக்கதிர் . 

வெதரி - இலந்தைமரம் . 
வெண்ணிலை, 

ஈடுகாட்டாது வாங்கும் வெதிர் - நடுக்கம் ; மூங்கில் ; விரிமலர் ; செவிடு . 
வெண்ணிலைக்கடன் கடன் . 

வெதிர்ங்கோல் - மூங்கிற்கோல் . 
வெண்ணீர் சுக்கிலம் . 

வெதிர்த்தல் - நடுங்குதல் . 
வெண்ணீறு - திருநீறு . 

வெதிர்ப்பு - அச்சம் ; கலக்கம் ; நடுக்கம் ; சினக் 
வெண்ணெய் - தயிரிலிருந்து எடுக்கப்படுவது ; குறிப்பு . 
தைலமருந்து காய்ச்சும் பக்குவவகை . 

வெதிரம் - மூங்கில் . 
வெண்ணெய்த்தாழி - வெண்ணெய் வைக்குஞ் வெதிரன் - செவிடன் . 
சட்டி ; கண்ணபிரான் வெண்ணெய் திருடியது வெதிரேகம் - வேறுபாடு ; 

பரிணாமம் ; எதிர் 
குறித்து நடத்தப்பெறும் கோயில் திருவிழா . மறை . 
வெண்ணெய் வெட்டி - கூர்மழுங்கியது ; பயனற்ற 

வெதுக்கலன் - துயரம் முதலியவற்றால் 
வன் ; துணிவில்லாதவன் . 

உடலிளைத்தவன் . 
வெண்ணொச்சி மரவகை . 

வெதுப்படக்கி - ஒரு மருந்துச் செடிவகை . 
வெண்பட்டு - வெள்ளை நிறமுள்ள பட்டு . 

வெதுப்பம் - இளஞ்சூடு ; சூட்டினால் உண்டாகும் 
வெண்படலிகை - வெள்ளித்தட்டு . 

வயிற்றுப்போக்கு . 
வெண்படை - நெய்தற்குரிய நூற்பா . 

வெதுப்பு - சுரநோய்வகை ; மாட்டுநோய்வகை; 

காண்க : வெதுப்பம் . 
வெண்பதம் - இளம்பதம் . 

வெதும்புதல் - இளஞ்சூடாதல் ; சிறிது வாடுதல் ; 
வெண்பலி - சாம்பல் , 

வெம்மையாதல் ; கொதித்தல் ; சினங்கொள்ளு 
வெண்பா - நால்வகைப் பாக்களுள் ஒன்று , 

தல் ; மனங்கலங்குதல் . 
வெண்பாசி - பாசிமணிவகை . 

வெதுவெதுப்பு - இளஞ்சூடு . 
வெண்பாட்டம் - கோடைமழை ; முன்பணமின்றி 

வெந் - முதுகு . 
விடுங் குத்தகை . 

வெந்தயம் - செடிவகை ; வெந்தய அரிசி . 
வெண்பாட்டு - காண்க : வெண்பா . 

வெந்தழல் - சிவந்தெரியும் தீ . 
வெண்பாவை - நாமகள் .. 

வெந்தித்தல் - சினத்தல் ; சூடாதல் ; ஒற்றுமை 
வெண்பிறப்பு - மக்கட்பிறப்பு . 

யாதல் ; கட்டுதல் . 
வெண்பிறை - வெள்ளிய பிறைச்சந்திரன் . வெந்திப்பு - கொதிப்பு ; சினம் ; கட்டு . 


- 


- 


வெண்புழுக்(ங்)கல் - இளம் புழுக்கல் ; இளம் வெந்திறல், } - மிகுவலிமை . 


புழுக்கலரிசி ; காண்க : வெண்சோறு . 


நரகம் . 


- 


வெய்யவன் 
, -முள்ளவன் ; தீக் கடவுள் . 
வெந்துளி 

999 

வெருளிப்பிணை 
வெந்துளி - துயரக்கண்ணீர் . 

வெய்யில் காண்க : வெயில் . 
வெந்தை - நீராவியிலேயே புழுங்கியது ; பிட்டு . வெய்யோன் - காண்க : வெய்யவன் ; மூக்கின் வலப் 
வெந்தையம் - காண்க : வெந்தயம் . 

பக்கத் துளை ; மிருகசீரிடநாள் . 
வெந்நிடுதல் - புறங்காட்டுதல் . 

வெயர் - வேர்வை நீர் . 
வெந்நீர் - சுடுநீர் . 

வெயர்த்தல் - வேர்வை நீருண்டாதல் ; சினத்தல் . 
வெப்பசாரம் - மனத்துயர் ; சினம் ; பொறாமை . வெயர்ப்பு - வேர்வை நீர் ; வேர்வையுண்டாகை ; 
வெப்பம் - வெம்மை ; கடுமை ; சுரநோய் ; 

சினம் . 
பொதுறாமை , ஆசை ; சினம் ; துயர் ; ஒரு 

வெயர்வை 

காண்க : வெயர் . 
வெயில் சூரிய 

வெளிச்சம் ; சூரிய வெப்பம் ; 
வெப்பர் காண்க : வெப்பம் ; சூடான உணவு . 

கதிரவன் ; ஒளி , 
வெப்பித்தல் - சூடாக்குதல் ; மனக்கொதிப்பு 

வெயில் நீக்கி - குடை . 
உண்டாக்குதல் . 

வெயிலடித்தல் - சூரியன் ஒளிவீசல் , சூரியக்கதிர் 
வெப்பிராளம் - மனக்குழப்பம் . 

வெப்பமாயிருக்கை . 
வெப்பு - வெம்மை ; சுரநோய் ; சுரதேவதை ; சுர 

வெயிலுறைத்தல் - சூரியஒளி வெப்பமாயிருக்கை . 
நட்சத்திரம் ; தாபம் ; சினம் ; பொறாமை ; வெயிலெறித்தல் - காண்க : வெயிலடித்தல் . 
துயர் ; ஆசை ; கொடுமை ; தொழுநோய் . 

வெயிலோன் - சூரியன் . 
வெப்புக்கட்டி - நாட்பட்ட சுரத்தினால் 

குளிர் 
வயிற் / வெயிற்குளித்தல் - வெயிலிற் காய்தல் ; 
றில் உண்டாகும் கட்டிவகை . 

காயச் சூரிய வெப்பத்தி லிருத்தல் . 
வெப்புநோய் - சுரத்தால் உண்டாகும் 

வெயின்மறை - வெயிலை மறைக்கும் கருவி . 

வெரிந் - முதுகு . 
தொழுநோய் . 

வெரு - அச்சம் . 
வெப்புள் - வெம்மை . 
வெம்பகல் - நடுப்பகல் . 

வெருக்குவிடை - காட்டுப்பூனையின் ஆண் . 
வெம்பல் மிகு வெப்பம் ; சினம் ; வாடலானது ; 

வெருக்கொள்ளுதல் - அஞ்சுதல் . 
பிஞ்சிற் பழுத்துக்கெட்ட காய் . 

வெருக்கோள் - அச்சங்கொள்ளுகை . 

வெருகடிப்பிரமாணம் - மூன்றுவிரலாற் கிள்ளும் 
வெம்பளிக்கை - இறுமாப்பு . 

அளவு . 
வெம்பறவை - எண்காற்புள் . 

வெருகம் - வாலின் கீழிடம் . 
வெம்பா - மூடுபனி . 

வெருகு - ஆண்பூனை ; காட்டுப்பூனை ; மரநாய் ; 
வெம்பிளிக்கை - இறுமாப்பு ; பொருட்படுத் 

செடிவகை ; வெண்கிடை ; மெருகு . 
தாமை . 

வெருட்சி - அச்சம் ; மருட்சி ; மருளுகை . 
வெம்புதல் - மிகச் சூடாதல் ; வாடுதல் , முதிராது வெருட்டி - வெருட்டுவது . 
கனிதல் : சினத்தல் ; மனம்புழுங்குதல் ; 

வெருட்டுதல் - அச்சுறுத்துதல் ; திகைக்கச் 
விரும்புதல் ; ஒலித்தல் . 

செய்தல் ; விலங்கு முதலியவற்றை ஓட்டுதல் ; 
வெம்மை - வெப்பம் ; கடுமை ; சினம் ; விருப்பம் ; 

விரைவாகச் செல்லத் தூண்டுதல் . 
வீரம் . 

வெருப்பறை - போர்முரசு . 
வெய்து - வெப்பமுடையது ; வெப்பம் ; துயரம் ; வெருவந்தம் - அச்சம் . 
வெப்பமுள்ள பொருளாலிடும் ஒற்றடம் . 

- அச்சந்தருதல் ; அஞ்சுதல் . 
வெய்துயிர்த்தல் - வெப்பமாக 
துன்பத்தால் மூச்சுவிடுதல் . 

வெருவருநிலை - பகைவர் அம்பு தன் மார்பைப் 
வெய்துயிர்ப்பு - வெப்பமூச்சு ; பெருமூச்சு . 

பிளப்பவும் பூமியில் விழாமல் நின்ற வீரனது 
வெய்துரை - கடுஞ்சொல் . 

நிலையைக் கூறும் புறத்துறை . 
வெய்துறுதல் - துன்புறுதல் ; மனங்கலங்குதல் ; வெருவலர் - பகைவர் . 
சினத்தல் . 

வெருவாமை - அஞ்சாமை . 
வெய்தெனல் - விரைவுக்குறிப்பு ; வெம்மைக் வெருவு - அச்சம் . 

குறிப்பு ; கொடுமைக்குறிப்பு . 
வெய்ய - வெப்பமான ; கொடிய ; 

விரும்புதற் வெருவெருத்தல் 
குரிய . 

வெருள் - அச்சம் ; மனக்கலக்கம் ; அஞ்சத்தக்கது . 
வெய்யது சூடானது ; கொடியது ; 

தாங்க வெருளார்த்தல் - திகைத்தல் ; மயங்குதல் . 

வெருளி - செல்வச்செருக்கு ; வெருட்சி ; வெருளச் 
முடியாதது . 
கொடியவன் ; சூரியன் ; விருப்ப 

செய்யும் புல்லுரு முதலியன . 
வெருளிப்பிணை - பெண்மான்வகை . 


. 


மூச்சுவிடுதல்; வெருவருதல் } 


வெருவருத்தல் } - அஞ்சுதல் . 


- 


வெருளுதல் 


1000 


வெள்ளானையுள்ளோன் 


- 


} 


வெள்ளடி 


வெருளுதல் - மருளுதல் ; அஞ்சுதல் ; 

அஞ்சுதல் ; குதிரை வெள் வெங்காயம் காண்க : வெங்காயம் ; 
முதலியன மருளுதல் . 

வெள்ளைப்பூண்டு . 
வெரூஉ - அச்சம் . 

வெள்வெடி - வெற்றுத்தோட்டா ; காண்க : 
வெரூஉதல் - மருண்டஞ்சுகை . 

வெள்வீச்சு ; வெருட்டு . 
வெல்புகழ் - போர்க்கண் வெற்றியால் உண்டாம் வெள்வேல் வேலமரவகை . 
கீர்த்தி . 

வெள்ளக்காடு - பெருவெள்ளம் ; நீரால் நிலப் 
வெல்லப்பாகு - கருப்பஞ்சாற்றைக் காய்ச்சி பரப்பு நிறைகை . 
உண்டாக்குங் குழம்பு . 

வெள்ளக்கால் - வெள்ளநீர் . 
வெல்லம் - கருப்பஞ்சாற்றுக்கட்டி . 

வெள்ளக்கேடு , ) 

வெள்ளமிகுதியால் நேரும் 

வெள்ளச்சாவி பயிர்க்கேடு . 
வெல்லல் - வெற்றியடைதல் ; வாயுவிளங்கம் . 

வெளிப்படை ; உள் ளீடின்மை ; 
வெல்லவட்டு - வெல்லத்தைக் காய்ச்சிச் சக்கர 
மாக ஊற்றிய துண்டு . 

பொது ; பொதுவானது ! வெறுங்கால் , வெண் 
வெல்லி - சிறறேலம் ; வல்லவர் . 

பாவுக்குரிய அடி ; வெருட்டு . 
வெல்லுதல் - வெற்றிபெறுதல் ; ஒத்தல் ; ஒழித் வெள்ளடிச்சேவல் - காலின் முள் செதுக்கப்படாத 

சண்டைச்சேவல் . 
தல் ; மேம்படுதல் . 

வெள்ளடை - வெற்றிலை ; பரமாகாசம் ; 

ஒரு 
வெல்லுமா - புலி . 

சிவதலம் . 
வெல்லை வெள்ளை நிறம் . 

வெள்ளணி - பிறந்தநாள் ஒப்பனை ; வெள்ளிய 
வெல்வி -- வெற்றி . 

ஆடை ; அரசன் பிறந்தநாள் விழா . 
வெலவெலத்தல் - களைத்தல் ; 

கைகால் உதறு 

வெள்ளப்பாடு - வெள்ளமிகுதியால் வருமழிவு : 
தல் ; வியத்தல் . 

பள்ளமான வயல் நிலம் . 
வெலிகம் - கற்றாழை . 

வெள்ளப்பாழ் - காண்க : வெள்ளக்கேடு . 
வெலிகாரம் - மருந்துச்சரக்கு . 

வெள்ளம் - நீர்ப்பெருக்கு ; பெருக்கம் ; கடல் ; 
வெலீஇயோன் -- வெல்வித்தோன் . 

கடலலை ; நீர் ; ஈரம் ; மிகுதி ; ஒரு பேரெண் ; 
வெவ்வர் - வெம்மை . 

உண்மை . 
வெவ்விடாய் - கடுந்தாகம் . 

வெள்ளர் வெண்ணிற முடையார் ; 
வெவ்விது - சூடானது ; கொடியது . 

மற்றவர் . 
வெவ்வினை - போர் ; கொடிய வினை . 

வெள்ளரணை 

காண்க : சீலைப்பேன் . 
வெவ்வுயிர்த்தல் - வெப்பமாக மூச்சுவிடுதல் . வெள்ளரி - ஒரு கொடிவகை . 
வெவ்வுரை - கடுஞ்சொல் . 

வெள்ளலரி - ஒரு பூச்செடிவகை . 
வெவ்வுழவு - மேலுழவு . 

வெள்ளவிளர்த்தல் - மிக வெண்மையாதல் . 
வெவ்வெஞ்செல்வன் - வெம்மையுடையதும் 

வெள்ளவெளி - பரமன் உறையும் ஞானாகாசம் . 
விரும்பப்படுவதுமாகிய இளஞாயிறு . 

வெள்ளறிவு - அறிவுக்குறைவு . 
வெவ்வேகம் - கொடிய நஞ்சு . 

வெள்ளறுகு - அறுகம்புல்வகை ; புல்வகை . 
வெவ்வேறு - வேறுவேறு ; தனித்தனி . 

வெள்ளறுவை - வெள்ளை ஆடை . 
வெள் - வெண்மையான ; உள்ளீடற்ற ; கலப்பில் 

வெள்ளாட்டி - பணிப்பெண் ; வைப்பாட்டி . 
லாத ; ஒளிபொருந்திய ; கூர்மை . 

வெள்ளாடு - ஓர் ஆட்டுவகை . 
வெள்குதல் - வெட்குதல் ; அஞ்சுதல் ; கூச்சப்படு 

வெள்ளாண்மை - பயிர்த்தொழில் , வேளாண்மை . 
தல் ; மனங்குலைதல் . 

வெள்ளாம்பல் - ஆம்பல்வகை . 
வெள்யாடு காண்க : வெள்ளாடு . 

வெள்ளாமை கடலாமை வகை ; 

காண்க : 
வெள்வரகு வரகுவகை . 

வேளாண்மை ; பறையாமை . 
வெள்வரி - பலகறை ; கண்ணோய்வகை ; காண்க : வெள்ளாவி - ஆடை வெளுக்க உதவும் நீராவி . 
வெள்ளரி . 

வெள்ளாவிகட்டுதல் , வெளுத்தற்குரிய ஆடை 

களை நீராவியிலிடுதல் ; 
. 

நன்றாக அடித்தல் . 
வெள்வளையார் - மகளிர் . 

வெள்ளாழ ( ள ) ன் - வேளாள மரபினன் . 
வெள்வாடை - இளந்தென்றல் . 

வெள்ளாறு - சோழ பாண்டிய நாட்டு எல்லை 
வெள்வாள் - ஒளியுள்ள வாள் . 

யாக உள்ள ஓர் ஆறு . 
வெள்விழி - வெள்ளை விழி . 

வெள்ளானை 

இந்திரனது ஐராவதம் , வெள்ளை 
வெள்விளர்த்தல் - மிக வெண்மையாதல் . 

யானை ; வாலைரசம் . 
வெள்வீச்சு - வெற்றுப்பேச்சு . 

வெள்ளானையுள்ளோன் - ஐயனார் . 


கபட 


வெள்வரைத்தல், } - கிழக்கு வெளுத்தல் . 


} 


வெள்ளானை யூர்ந்தோன் 


1001 


வெள்ளை நோக்கு 


- 


வெள்ளானையூர்ந்தோன் - இந்திரன் . 

வெள்ளுவரி - நல்ல நீர் . 
வெள்ளி வெண்மை ; வண்ணிற முள்ள வெள்ளுவா - வெள்ளையானை . 
உலோகவகை ; நாணயவகை; சுக்கிரன் ; வெள்ளுள்ளி - வெள்ளைப்பூண்டு . 
வெள்ளிக்கிழமை ; விண்மீன் ; அறிவுக்குறைவு ; வெள்ளெருக்கு - எருக்குவகை . 
விந்து : ஒரு புலவர் ; அசுர குருவாகிய சுக்கிரன் . வெள்ளெலி - ஒரு வெள்ளை எலிவகை . 
வெள்ளிக்கிழமை - வாரத்தில் ஆறாம் நாள் . 

வெள்ளெலும்பு - தசை கழிந்த எலும்பு . 
வெள்ளிக்கோல் - துலாக்கோல்வகை . 

வெள்ளெழுத்து - எழுத்துப் பார்வைக்குறை . 

வெள்ளென - அதிகாலையில் ; 
வெள்ளிச்சரிகை வெள்ளியால் 

குறித்த காலத் 
இழைத்த 

திற்கு முன்னமே . 
சரிகை . 

வெள்ளெனல் - வெண்டைமயாதல் ; தெளிவாதல் ; 
வெள்ளிடம் - இடைவெளி. 

பொழுதுவிடிதல் . 
வெள்ளிடி - கோடையில் மழை பெய்யாது 

வெள்ளேடு - வெற்றேடு . 
இடிக்கும் இடி ; எதிர்பாராது திடீரென 

வெள்ளை - வெண்மை ; பலராமன் ; சுண்ணாம்பு ; 
வரும் இடுக்கண் . 

வெள்ளிநாணயவகை ; 

வயிரம் ; 
வெள்ளிடை - வெளியிடம் ; 

மரகதக் 
வானம் ; இடை 
வெளி ; தெளிவு . 

குற்றம் எட்டனுள் ஒன்று ; சங்கு ; கள் ; 

வேங்கைமரம் ; வெள்ளைத்துணி ; வெளுப்பு ; 
வெள்ளிடைமலை - யாவரும் அறியும்படி 

வெள்ளைமாடு ; வெள்ளாடு ; கபடமற்றவர் , 
தெளிவாயிருப்பது . 

கபடமற்றது ; கருத்தாழமில்லாதது ; பொருள் 
வெள்ளிது - வெளிப்படையானது . 

வெளிப்படையானது ; வெண்பா ; இசையில் 
வெள்ளிநிலை - துயர்தீரச் சுக்கிரன் மழைபெய் 

உண்டாம் வெளிற்றோசை ; புல்லிது . 
வித்தலைக் கூறும் புறத்துறை . 

வெள்ளைக்கரு - முட்டையின் வெள்ளைச்சத்து . 
வெள்ளிமலை - கயிலைமலை ; ஒரு மலை . 

வெள்ளைக்கவி - வெண்பா ; பொருளாழமற்ற 
வெள்ளிமன்றம் - காண்க : வெள்ளியம்பலம் . 

கவி ; 

புன்மொழிகளால் கவிபாடுவோன் ; 
வெள்ளிமாடம் - அரண்மனைவகை . 

பிறரைத் தொடங்கச்செய்து கவிபாடுவோன் . 
வெள்ளிமீன் - சுக்கிரன் . 

வெள்ளைக்காக்கணம் - கொடிவகை . 
வெள்ளிமுலாம் - வெள்ளிப்பூச்சு . 

வெள்ளைக்காகிதம் - வெண்மையான கடுதாசி ; 
வெள்ளியம்பலம் - மதுரைக் கோயிலில் கூத்தப் 

எழுதாத தாள் . 
பிரான் கால்மாறியாடிய மன்றம் . 

வெள்ளைக்காரன் - ஐரோப்பிய இனத்தவன் . 
வெள்ளியார் - வெண்ணிறமுடையவர் ; நற்குண வெள்ளைக்குதிரை - வெண்ணிறக் குதிரை ; கள் ; 
முள்ளவர் ; சுக்கிரன் ; சிவபிரான் . 

சீலைப்பேன் . 
வெள்ளியுயிர் - மக்கட்பிறப்பு . 

வெள்ளைக்குந்துருக்கம் - நீண்ட மரவகை . 
வெள்ளியெழுதல் - வெள்ளிமுளைத்தல் . 

வெள்ளைக்குப்போடுதல் - அழுக்காடைகளை 
வெள்ளில் - விளாமரம் ; விளாம்பழம் ; பாடை . 

வெளுக்கப்போடுதல் , 
வெள்ளிலங்காடு - சுடுகாடு . 

வெள்ளைக்குன்றி - அதிமதுரக்கொடி . 
வெள்ளிலை - வெற்றிலை ; ஆயுதங்களின் அலகு ; 

வெள்ளைக்கொம்பு - நரைமயிர் . 
வெள்ளிமடந்தைச்செடி . 

வெள்ளைக்கோட்டி - பயனிலபேசும் அறிவிலார் 
வெள்ளிலைப்பற்று - வெற்றிலைக் கவளி . 

கூட்டம் . 
வெள்ளிலோத்திரம் - வெண்பூவுள்ள மரவகை ; 

வெள்ளைச்சுரிதகம் - வெண்டளையில் வரும் 
விளாமரம் ; விளாம்பட்டை . 

கலிப்பாவின் இறுதியுறுப்புவகை . 
வெள்ளிவரைகாப்போன் - நந்தி . 

வெள்ளைச்சேம்பு - சேம்புவகை . 
வெள்ளிவள்ளி - மகளிரணியும் வெள்ளித்தோள் ! வெள்ளை சாத்துதல் - காண்க : வெள்ளைபூணுதல் . 
வளை . 

வெள்ளைத்தமிழ் - எளிய 

நடையில் 

அமைந்த 
வெள்ளிவிழா - இருபத்தைந்தாம் 

ஆண்டு 

தமிழ் . 
நிறைவுக் கூட்டம் . 

வெள்ளைத்தனம் - கபடமின்மை . 
வெள்ளிவேர் - சல்லிவேர் . 

வெள்ளைத்தாள் - சோளப்பயிர் நோயுள் ஒன்று ; 
வெள்ளிழுது - வெண்ணெய் . 

வெள்ளைக் கடுதாசி . 
வெள்ளீயம் - ஓர் ஈயவகை . 

வெள்ளைநாகர் - பலதேவர் . 
வெள்ளீரல் - மணிக்குடர் . 

வெள்ளைநாவல் - ஒரு நாவல்மரவகை . 
வெள்ளுப்பு - வெண்மை நிறமான உப்பு . 

வெள்ளைநிறத்தாள் - கலைமகள் . 
வெள்ளுயிர் - சுத்தான்மா . 

வெள்ளைநோக்கு - கள்ளமற்ற பார்வை . 
126 


வெள்ளைப்புத்தி 


1002 


வெளிப்படுத்துதல் 


வெள்ளைமேனியாள் } 


- 


வெள்ளைப்புத்தி - அறியாமை ; அறிவுக்குறைவு . வெள்ளோட்டம் - ஆய்வுக்காக முதன் முதலாகத் 
வெள்ளைப்பூச்சு - வெள்ளையடிக்கை ; தவறு தேர் , மரக்கலம் முதலியவற்றை ஓடச்செய் 
முதலியவற்றை மழுப்பி மறைக்கை . 

தல் ; ஒன்றனைப் பயன்படுத்துதற்குமுன் 
வெள்ளைப்பூண்டு - ஒரு பூண்டுவகை . 

செய்துபார்க்கும் ஆய்வு ; ஒருவன் நோக்கத்தை 
வெள்ளைப்பேச்சு - வெளிப்படையான சொல் ; 

அறிய முன்னால் செய்யும் செயல் . 
கபடமில்லாத பேச்சு . 

வெள்ளோலை - எழுதப்படாத ஓலை ; முத்திரை 
வெள்ளைபூசுதல் - சுண்ணாம்படித்தல் , தவறு யிடப்படாத ஓலை . 
முதலியவற்றை மழுப்புதல் ; வீட்டுக்கு மெருகு வெளி - புறம் ; வெளிப்பக்கம் ; வானம் ; இடை 
சுண்ணாம்பு பூசுதல் . 

வெளி ; வெளிப்படை ; வெட்டவெளி ; 
வெள்ளைபூணுதல் - வெள்ளையுடை தரித்தல் . மைதானம் ; தூய்மை ; வெண்பா ; மேற் 
வெள்ளைமகன் - மூடன் . 

பார்வைக்குக் காணும் காட்சி . 
வெள்ளைமயிர் - நரைமயிர் . 

வெளிக்கட்டு - வீட்டின் முன்பாகம் . 
வெள்ளைமழை - குறைந்த மழை . 

வெளிக்காட்சி - காண்க : வெளித்தோற்றம் . 
வெள்ளைமனம் - கபடமற்ற தூயமனம் . 

வெளிக்குப்போதல் - மலங்கழித்தல் . 
வெள்ளைமனிதன் - காண்க : வெள்ளைக்காரன் ; வெளிக்குவருதல் - வெளிப்படையாதல் ; மலங் 
கபடமற்றவன் . 

கழிக்க உணர்வு உண்டாதல் . 
வெள்ளைமிளகு - மிளகுவகை ; மரவகை . 

வெளிகொடுவெளியே - வெளிப்படையாய் . 
வெள்ளைமூர்த்தி - தூயவடிவன் ; பலதேவன் . 

வெளிச்சங்காட்டுதல் - வழி தெரிய விளக்கின் 
வெள் ளைமெய்யாள் , ) 

மூலம் ஒளி காட்டுதல் ; வெளிக்குப் பகட்டாய்த் 
கலைமகள் . 

தோன்றுதல் ; ஒளி செய்தல் ; பகட்டுச் சொல் 
வெள்ளைமை - அறிவின்மை . 

லால் மழுப்புதல் ; ஒளியால் கப்பல் முதலிய 
வெள்ளையடித்தல் - சுண்ணாம்படித்தல் ; தவறு வற்றுக்கு அடையாளம் தெரிவித்தல் . 
முதலியவற்றை மழுப்புதல் . 

வெளிச்சம் - ஒளி ; விளக்கு ; தெளிவு ; பகட்டு . 
வெள்ளையப்பன் - வெள்ளிநாணயம் ; செல்வம் . வெளிச்சம் போடுதல் - வாணிகப் பொருள்களை 
வெள்ளையன் - வெண்ணிறத்தினன் ; காண்க : ஒளி பெறச் செய்தல் ; விளக்கேற்றுதல் ; 
வெள்ளைக்காரன் ; வெள்ளையப்பன் . 

உள்ளதை 

மறைத்துப் பொய்த்தோற்றம் 
வெள்ளையாடை - கைம்பெண்டிர் உடுக்கும் காட்டுதல் . 

வெள்ளைப்புடைவை ; வெண்மையான ஆடை . வெளிச்சமாதல் - விடிதல் ; விளங்குதல் . 
வெள்ளையானை - வெண்ணிறமுள்ள யானை ; வெளிச்சாடை - வெளிப்பகட்டு ; மேற்பார் 
கீழ்த்திசையானை ; காண்க : ஐராவதம் ; அதிகச் வைக்குக் காணும் காட்சி . 
செலவு பிடிக்கக்கூடியது . 

வெளிச்செண்ணெய் - தேங்காயெண்ணெய் . 
வெள்ளையானையூர்தி - இந்திரன் ; ஐயனார் . 

வெளிசம் - தூண்டில் . 
வெள்ளையும் சள்ளையும் - வெண்மையான ஆடை . வெளித்தல் - வெளிப்படையாதல் ; சூழ்ச்சி வெளி 
வெள்ளையுருவாள் - காண்க : வெள்ளைமேனியாள் . யாதல் ; விடிதல் ; தெளிவாதல் ; வெண்ணிறங் 
வெள்ளைவாயன் - இரகசியத்தை மறைக்க 

கொள்ளுதல் ; பயனில தாதல் ; வெறிதாதல் . 
முடியாது வெளியிடுபவன் . 

வெளித்தோற்றம் - மேற்பார்வைக்குக் காணுங் 
வெள்ளைவாரணன் இந்திரன் . 

காட்சி ; உற்பத்தி ; நேர்காட்சி ; உருவெளித் 
வெள்ளைவிழி - கண்ணில் வெண்மையாயுள்ள 

தோற்றம் . 
பாகம் . 

வெளிதிறத்தல் - வெளியிடுதல் ; வெளிப்படையா 
வெள்ளைவெளுத்தல் - ஆடையழுக் ககற்றல் . 

தல் ; காண்க: வெளிர்த்துக்காட்டுதல் . 
வெள்ளை வெளேரெனல் - மிகுவெள்ளைக்குறிப்பு . 

வெளிது - வெண்மையானது ; வெள்ளிய ஆடை . 

வெளிநாட்டம் - தீநெறி ஒழுகுகை . 
வெள்ளொக்கலர் - குற்றமரபினர் ; செல்வந்தர் 

வெளிநாடு - அயல் நாடு ; வெளியுலகம் . 
களை உறவினர்களாக உடையவர் ; மாசற்ற வெளிநாடுதல் - வெளியிற் காணப்படுதல்; 
சுற்றத்தினை உடையவர் . 

தீநெறியில் ஒழுகுதல் . 
வெள்ளொத்தாழிசை - வெண்பாவின் இனம் . 

வெளிப்பகட்டு - காண்க : வெளிமயக்கு . 

பலர் 


குற்றம் ; பாடுகையில் தோன்றும் வெடித்த 
குரல் . 


வரச் செய்தல்; புத்தகம் பதிப்பித்தல் ; 
வெளியே போகச்செய்தல் . 


வெளிப்படுதல் 


1003 


வெற்றிமாலை 


சிறு 


குளம் 


- 


வெளிப்படுதல் - வெளியே வருதல் ; வெளிப்படத் வெளிவாசல் - கட்டடத்தின் வெளியிலிருக்கும் 
தோற்றுதல் ; பெருள் விளக்கமாதல் ; பதிப் வாசல் ; வீட்டின் முகப்பிலுள்ள முற்றம் . 
பிக்கப்படுதல் . 

வெளிவாய்ப்படுகை - ஆறு குளங்களை அடுத்துப் 
வெளிப்படை - தெளிவானது ; மேற்பார்வையில் புறம்பாக உள்ள நிலம் . 
தோன்றுவது ; அணிவகை . 

வெளிவிடுதல் - வெளிப்படுத்துதல் ; பலரறியச் 
வெளிப்படைச்சொல் - இயல்பாகப் பொருள் 

செய்தல் . 
விளங்கி நிற்கும் மொழி . 

வெளிவேடம் - தன்னுருவைப் பிறர் அறியாதபடி 
வெளிப்படையுவமம் - குறிப்பால் அன்றித் 

மறைக்கை ; வெளித்தோற்றம் ; கபடம் . 
தெளிவாக அறியப்படும் உவமம் . 

வெளிற்றுப்பனை - வயிரமற்ற பனை . 
வெளிப்பயன் - வெளிப்படத் தெரியக்கூடிய வெளிற்றுமரம் - காண்க : அலிமரம் ; மரவகை . 
இலாபம் ; தெளிவாய் அறியப்படும் பொருள் . 

வெளிற்றுரை - பயனில் சொல் . 
வெளிப்பாடு - வெளிப்படை ; காணிக்கை . 

வெளிறன் - அறிவில்லாதவன் ; கீழ்மகன் . 
வெளிப்பு - வெளியிடம் ; வெளிப்புறம் ; தெளிவு . 
வெளிப்பேச்சு - நாட்டுச்செய்தி ; உண்மையற்ற 

வெளிறு - வெண்மை ; நிறக்கேடு ; வெளிச்சம் ; 
வெளிப்படுகை ; 

பயனின்மை ; 
பேச்சு . 

அறியாமை ; 
வெளிமடை - கோயில் புறம் பேயுள்ள 

இளமை ; திண்மையற்றது ; குற்றம் ; வயிர 
தெய்வங்களுக்குப் படைக்கும் பலி ; 

மின்மை ; மரவகை ; காண்க : அலிமரம் . 
முதலியவற்றிலிருந்து வெளியே நீர் செல்லும் 

வெளிறுதல் - வெண்மையாதல் ; நிறங்கெடுதல் . 

வெளுத்தல் - காண்க : வெளிறுதல் ; உண்மை நிலை 
மதகு . 
வெளிமயக்கு - வெளித்தோற்றத்தால் உண்டாம் 

வெளிப்படுதல் ; ஆடை வெளுத்தல் ; புடைத் 

தல் . 
மதிமயக்கம் . 
வெளிமான் மான்வகை ; 

பெண்மான் ; சங்க 

வெளுத்துவாங்குதல் - மிக நன்றாகச் செய்தல் ;; 
காலத்துத் தலைவருள் ஒருவன் . 

நிறம் கெடுதல் . 

வெளுப்பு வெண்மை ; 
வெளிமுகடு - வானத்தின் புறவெல்லை . 

ஆடைவெளுத்தல் ; 
வெளிமுற்றம் - வீட்டின் வெளிப்புறத்துள்ள 

நோயால் உடல் வெளிறுகை ; புடைக்கை . 
திறந்தவெளி. 

வெளேரெனல் - வெண்மையாதற்குறிப்பு ; நிறம் 
வெளியடை - திரைச்சீலை . 

வெளிறு தற்குறிப்பு . 
வெளியரங்கம் - தெளிவானது . 

வெற்பன் - குறிஞ்சி நிலத் தலைவன் . 
வெளியாக்குதல் - காண்க : வெளிப்படுத்துதல் . வெற்பு - மலை ; பக்கமலை . 
வெளியாடை - தோரணம் ; புறவுடை . 

வெற்றம் - வெற்றி ; வீரம் . 
வெளியாதல் - காண்க : வெளிப்படுதல் .. 

வெற்றர் - ஏழைகள் ; பயனற்றார் . 
வெளியார் - அறிவிலார் ; புறம்பானவர் . 

வெற்றரையவர் - சமணர் . 
வெளியிடுதல் - காண்க : வெளிப்படுத்துதல் ; வெற்றல் - வெற்றி . 
வெளிவாங்குதல் . 

வெற்றவெறிது - பயன் சிறிதுமின்மை . 
வெளியீடு - நூல் முதலியவற்றின் பதிப்பு ; நூற் வெற்றாள் - தனியாயிருப்பவர் ; வேலை இல்லாத 
பதிப்பு . 

ஆள் ; பயனற்றவர் . 
வெளியேற்றுதல் - வெளியே போகச் செய்தல் ; 

போகச் செய்தல் ; வெற்றி - வென்றி ; வாகைசூடுதல் . 
நாடு 

கடத்துதல் ; காண்க : வெளிப்படுத்துதல் . வெற்றிக்கொடி - வெற்றியைக் குறிக்க எடுக்கும் 
வெளியேறுதல் - வெளியே போதல் ; 

வீட்டை கொடி . 
விட்டு ஓடிப்போதல் ; வெளியூருக்குப் போதல் ; வெற்றிடம் - வெறுமையான இடம் . 
கேட்டினின்றும் தப்பித்துவருதல் . 

வெற்றித்தண்டை - வீரத்துக்கு அறிகுறியாகக் 
வெளிர்த்துக்காட்டுதல் - மழை நின்ற பின் 

காலில் அணியும் தண்டை . 
வானம் வெளுத்தல் ; வெளிறின நிறமாகத் வெற்றிப்பாடு - வெற்றியாற் பெற்ற பெருமை . 
தோன்றுதல் . 

வெற்றிப்புகழ் - வெற்றியால் உண்டாம் கீர்த்தி ; 
வெளில் - யானைகட்டுந் தூண் ; தயிர்கடையும் போரிலடைந்த வெற்றியைப் புகழ்தல் . 
மத்து ; கம்பம் ; அணில் . 

வெற்றிப்பூ - வெற்றிக்கறிகுறியாக அணியும் பூ . 
வெளிவருதல் - பலராலும் 
பலருக்குங் கிடைக்குமாறு பதிப்பிக்கப்படுதல் . வெற்றி மடந்தை } - வீரத்திருமகள் . 
வெளிவாங்குதல் - மழை பெய்தபின் மேகங் வெற்றிமாலை 

வெற்றிமாலை - போர் வென்றோர் சூடும் 
கலைந்து வெளிச்சமாதல் . 

மாலை . 


வெற்றிமுரசு 


1004 


வெறுந்தரை 


கூடை . 


வெற்றிமுரசு - வெற்றிக்கறிகுறியாக முழங்கப் வெறிச்சு - ஆள்களின்றி வெறுமையாகை . 
படும் பேரிகை . 

வெறிச்செனல் - ஆள்களின்றி வெறுமையாதற் 
வெற்றிமை - வெற்றியாகிய தன்மை ; மேம்பாடு ; குறிப்பு . 
வெறுமை . 

வெறித்தல் - குடியால் மயங்குதல் ; பயித்தியம் 
வெற்றிலை - கொடி வகை ; வெற்றிலைக் பிடித்தல் ; மதங்கொள்ளுதல் ; திகைத்தல் ; 
கொடியின் இலை . 

கடுமையாதல் ; வெருவு தல் ; விலங்கு முதலியன 
வெற்றிலைக்கால் காண்க ; வெற்றிலைத் வெருளுதல் ; ஆவலோடு பார்த்தல் ; விறைத்து 
தோட்டம் . 

நிற்றல் ; ஆள்களின்றி வெறுமையாதல் ; 
வெற்றிலைச்சுருள் - வெற்றிலையில் பாக்கு வானம்தெளிதல் . 
வைத்துக் கட்டிய சுருள் . 

வெறிதல் - செறிதல் . 
வெற்றிலைச்செல்லம் காண்க : வெற்றிலைப் வெறிது - அறிவின்மை; ன் 

மின்மை : 
பெட்டி . 

பயனின்மை . 
வெற்றிலைத்தோட்டம் - வெற்றிலைக்கொடி வெறிநாய் - பைத்தியம் பிடித்த நாய் . 
பயிர்செய்யும் தோட்டம் . 

வெறிநாற்றம் - புணர்ச்சிக்குப்பின் பிறக்கும் 
வெற்றிலைப்பட்டி - காண்க : வெற்றிலைச்சுருள் . நாற்றம் . 
வெற்றிலைப்படலிகை - வெற்றிலை வைக்குங் வெறிப்பாட்டு - வெறியாட்டில் நிகழும் பாடல் . 

வெறிப்பு - மதுமயக்கம் ; ஏக்கறவு ; அச்சம் ; கண் 
வெற்றிலைப்பெட்டி - வெற்றிலை பாக்கு 

கூச்சம் ; பஞ்சம் . 
சுண்ணாம்பு முதலியன வைக்குஞ் சிறுபெட்டி . வெறிபிடித்தல் - காண்க : வெறிகொள்ளுதல் . 
வெற்றிலைப்பை - வெற்றிலை பாக்கு 

சுண் வெறிமலர் - மணமுள்ள பூ ; தெய்வத்துக்குரிய பூ . 
ணாம்பு முதலியன வைக்கும் பை . 

வெறியயர்தல் - வெறியாட்டுதல் . 
வெற்றிலைபாக்கு - தாம்பூலம் . 

வெறியன் - பைத்தியக்காரன் ; குடிவெறியுள்ள 
வெற்றிலைவைத்தல் - தாம்பூலம் வைத்துத் 

வன் ; கடுமையானவன் ; யாதுமற்றவன் . 
திருமணம் முதலியவற்றுக்கு உறவினர் நண்பர் வெறியாட்டாளன் - வெறியாடல் புரியும் வேலன் . 
முதலியோரை அழைத்தல் . 

வேலன் 

களி 
ஆடுதல் ; 

} 
வெற்றிவாகை - போர் வென்றோர் 

யாட்டம் . 
மாலை . 

வெறியாள் - காண்க : வெறியாட்டாளன் . 
வெற்றுடல் - பிணம் ; வெறிதாய உடம்பு . 

வெறியெடுத்தல் - வெறியாட்டு நிகழ்த்துதல் . 
வெற்றுரை - பொருளற்றசொல் . 

வெறியோடுதல் - ஒளிமிகுதியாற் கண்வெறித்துப் 
வெற்றெனத்தொடுத்தல் - நூற்குற்றம் பத்தனுள் 

போதல் ; ஆற்றாமையுறுதல் . 
ஒன்றான 

பயனில் சொற்றொடர்படக் வெறுக்கை - அருவருப்பு ; வெறுப்பு ; மிகுதி ; 
கூறுவது . 

செல்வம் ; பொன் ; வாழ்வின் 

வாழ்வின் ஆதாரமா 
வெற்றெனல் - வெறுமையாதற்குறிப்பு . 

யுள்ளது ; கையுறை ; கனவு . 
வெற்றொழிப்பு - அணிவகை . 

வெறுக்கைக்கிழவன் - செல்வத்துக்குரிய 
வெற்றோலை - எழுதப்படாத ஓலை ; மகளிரணி குபேரன் . 
யும் பனையோலைச் சுருளால் ஆன காதணி . 

வெறுங்காவல் - வேலை வாங்காமல் அடைத்து 
வெறி பயித்தியம் ; மதம் ; சினம் ; கலக்கம் ; வைத்திருக்கும் சிறை . 
ஒழுங்கு ; வட்டம் ; கள் ; குடிமயக்கம் ; விரைவு ; வெறுங்கை 

வெறுங்கை - வறுமை . 
மணம் ; காண்க : வெறியாட்டு ; வெறிப்பாட்டு ; வெறுங்கோது - பயனற்றது; ஒன்றுக்கும் 
மூர்க்கத்தனம் ; பேய் ; தெய்வம் ; ஆடு ; 

உதவாதவர் . 
பேதமை ; அச்சம் ; நோய் ; ஆள்களின்றி வெறுஞ்சோறு - கறிவகையில்லாத அன்னம் . 
வெறுமையாகை . 

வெறுத்தகுதல் - செறிதல் . 
வெறிக்கப்பார்த்தல் - இமையாது வெகுண்டு வெறுத்தல் - அருவருத்தல் ; பகைத்தல் ; சினத் 
நோக்குதல் . 

தல் ; விரும்பாதிருத்தல் ; பற்றுவிடுதல் ; 
வெறிக்களம் - வெறியாட்டு ஆடும் களம் . 

மிகுதல் ; துன்புறுதல் . 
வெறிக்கூத்து - வேலனாடல் ; களியாட்டம் . 

வெறுத்தார் - வெறுப்புற்றவர் ; பற்றற்றோர் . 
வெறிகொள்ளுதல் - மயக்கங் கொள்ளுதல் ; 
பயித்தியங் கொள்ளுதல் ; கடுமையாதல் . 

யாப்பின் ஓசைக்குற்றவகை . 
வெறிகோள் - காண்க : வெறியாட்டு , வெறிக் வெறுந்தரை - விரிப்பு முதலியன இல்லாத தரை ; 
கூத்து . 

கட்டாந்தரை ; பயனில்லாப் பொருள் . 


சூடும் 


வெறுத்திசைப்பு ) 


- 


வெறுநரையோர் 


1005 


வேசியாடுதல் 


வெறுநரையோர் - முழுநரையுள்ள முதியவர் . வெறுவாய்க்கிலை கெட்டவன் - ஒன்றுமில்லாத 
வெறு நுகம் - சோதிநாள் . 

வறியவன் . 
வெறுப்பு - அருவருப்பு ; சினம் ; பகைமை ; விருப்ப வெறுவாயலட்டுதல் - வீண்பேச்சுப் பேசுதல் ; 
மின்மை ; துன்பம் ; கலக்கம் ; அச்சம் ; செறிவு . 

தற்பெருமை பேசுதல் ; பிதற்றுதல் . 
வெறும்பிலுக்கு - வீண்பகட்டு . 

வெறுவியர் - பயனற்றவர் . 
வெறும் புறங்கூற்று - அலர்மொழி 

வெறுவிலி - ஒன்றுமில்லாத வறியவன் . 
வெறும்புறங்கூறல் - கோள் சொல்லுதல் ; 

வென் - வெற்றி ; முதுகு . 
அலர் 

வென்றவன் - வெற்றிபெற்றவன் ; பற்றற்றுச் 
தூற்றுதல் . 
வெறும்புறம் - ஒன்றுமில்லாதிருக்கை ; 

சித்தி பெற்றவன் ; அருகக்கடவுள் . 
காரண 

வென்றி - வெற்றி 

வென்றிக்கூத்து - மாற்றான் ஒடுக்கமும் மன்னன் 
வெறுமன் - வீண் . 

உயர்ச்சியும் காட்டும் கூத்து . 
வெறுமனே ( னை ) - வீணாக ; வேலையின்றி . 

வென்றிமாலை - போர் வென்றோர் 

சூடும் 
வெறுமை - பயனின்மை ; அறியாமை ; வறுமை ; மாலை ; வெற்றியொழுங்கு . 
கலப்பின்மை . 

வென்றியன் - காண்க : வென்றவன் . 
வெறுமொருவன் - தனித்த ஒருவன் . 

வென்றோன் - வெற்றியடைந்தோன் ; புல 
வெறுமொன்று - தனித்த ஒன்று . 

னடங்கப்பெற்றோன் ; அருகக்கடவுள் . 


மின்மை . 


வே 


வடமலை . 


- 


உடை 


வே ஓர் உயிர்மெய்யெழுத்து ( வ் + ஏ ) ; ஒற்று . 

வேங்கடம் - திருப்பதி ; திருப்பதி மலை , 
வேக்காடு - கொதிக்கும் நீர் முதலியவற்றில் 
வேகுதல் ; எறிதல் ; அழற்சி ; வெப்பம் ; வேங்கியம் - குறிப்பு : வெட்கம் . 
பொறாமை . 

வேங்கை 

புலிவகை ; மரவகை ; ஒரு மலை ; ஒரு 
வேக்காளம் காண்க : வேக்காடு ; சினம் ; நாடு ; பொன் . 

வேசகம் - யானை வால் நுனி; வால் ; குதிரையின் 
மனத்துயர் ; வெட்கம் . 
வேகடம் - மணியின் 

பிடரிமயிர் ; வீடு . 
அழுக்குப் போக்கல் ; 

வேசதாரி - மாறுவேடம் 
விசித்திர வேலை ; இளந்தன்மை ; மீன்வகை . 

பூண்டவர் ; வஞ்சக 
வேகடன் - காண்க : வேகடி ; இளைஞன் . 

முடையவர் . 
வேசம் முதலியவற்றால் 

கொள்ளும் 
வேகடி ( டை ) - மணியின் அழுக்குப் போக்கு 

வேற்று வடிவம் ; வாயில் ; வீடு ; சம்பளம் ; 
வோன் ; காண்க : வேகடம் . 

வேசையர் தெரு ; கடுமை ; காதணிவகை . 
வேகடைத்தாள் - காண்க : குருநாத்தகடு . 

வேசரம் - ஒட்டகம் ; ஒரு தெலுங்குமொழி ; மனச் 
வேகப்புள் - கருடன் . 

சோர்வு ; சிற்பவகை . 
வேகம் - விரைவு; விரைந்த நடை ; 

விசை ; 

வேசரி - கழுதை ; கோவேறு கழுதை . 
வலிமை ; சினம் ; 

மனக்கலக்கம் ; கடுமை ; 
மலம் , சிறுநீர் முதலியவற்றின் உணர்வு ; 

மனச்சோர்வு ; துயரம் . 

வேசறிக்கை 
சுக்கிலம் ; நஞ்சு ; காண்க : நாற்றம் ; அடம்பு ; வேசனம் - மருதநிலத்தூர் ; வீடு ; வாயில் . 
வெள்ளப்பெருக்கு ; கீழ் ; பரவுகை ; உடம்பு . வேசா - விலைமகள் . 
வேகர் - தூதுவர் . 

வேசாடல் - மனக்கலக்கம் . 
வேகரம் - கடுமை ; உறைப்பு . 

வேசாறல் - சோர்தல் ; துயரம் ; ஆறுகை ; களைப் 
வேகவதி - மதுரையிலுள்ள வையையாறு : பாறுகை . 
காஞ்சியிலுள்ள ஆறு . 

வேசாறுதல் - களைப்பாறுதல் ; மனஞ்சோர்தல் ; 
வேகவைத்தல் - சூட்டாற் பக்குவப்படுத்துதல் . ஆறுதல் ; துன்பம் அடைதல் . 
வேகாளம் - காங்கை ; வேக்காடு ; சினம் . 

வேசி - பரத்தை . 
வேகி - வேகமுடையவர் ; சினமுடையவர் ; வேசிக்கள்ளன் - வேசியுறவுள்ளவன் . 
வஞ்சகமுடையவர் . 

வேசித்தனம் - பரத்தமை ; பிலுக்கு . 
வேகித்தல் - விரைதல் ; சினத்தல் . 

வேசியாடுதல் - கற்பொழுக்கந்தவறி நடத்தல் . 


வேட்கை 


1006 


வேண்டுதல் 


வேட்கோப் (வ) ன் } - குயவன் . 


வேட்கை - பற்றுள்ளம் ; காமவிருப்பம் . 

வேடன் - வேட்டுவன் ; பாலைநிலத்துக்குரிய 
வேட்கைநீர் - தாகந்தணிக்கும் நீர் . 

வன் ; காண்க : வேடதாரி . 
வேட்கைநோய் காண்க : வேட்கை ; கருப்ப வேடிக்கை - விநோதம் ; அலங்காரம் ; விநோதக் 
காலத்து ஏற்படும் மசக்கைநோய் . 

காட்சி ; விளையாட்டு . 
வேட்கைப்பெருக்கம் - பேராசை . 

வேடிக்கைக்காரன் - விநோதஞ் செய்பவன் . 
வேட்கைமுந்துறுத்தல் - தலைவி தன் விருப் வேடிக்கைகாட்டுதல் - விநோதச்செயல் செய்தல் . 
பத்தைத் தலைவன்முன் கூறும் துறை . 

வேடிக்கைப்பேச்சு - சிரிப்பாகப் பேசுதல் . 
வேட்கைமை காண்க : வேட்கை . 

வேடிச்சி - காண்க : வேடச்சி . 
வேட்கோ , 

வேடிதம் - மருந்து நாற்றம் . 

வேடு - வேடர்தொழில் ; வேடச்சாதி ; வேடன் ; 
வேட்சி - காண்க : வேட்கை . 

வரிக்கூத்துவகை; பாண்டத்தின் வாயை மூடிக் 
வேட்டக்குடி - வேட்டுவர் வீடு . 
வேட்டகம் - மனைவி பிறந்த வீடு ; தலைப்பாகை . 

கட்டும் துணி ; மூடுகை ;; வடிகட்டுஞ்சீலை ; 

பொட்டணம் . 
வேட்டம் - வேட்டை; கொலை ; விருப்பம் ; 
விரும்பிய பொருள் ; பிசின் ; சாரம் . 

வேடுபறி - வழிப்பறி ; திருமங்கை மன்னன் 
வேட்டல் - வேள்வி செய்தல் ; திருமணம் ; விரும்பு 

திருமாலை வழிப்பறிக்கவும் சுந்தரரிடம் 

வேடர்கள் வழிப்பறிக்கவும் 
தல் ; ஏற்குதல் . 

முயன்றதைக் 
வேட்டாள் - மனைவி ; மணம்புரிந்தவள் . 

கொண்டாடும் திருவிழா . 
வேட்டான் நண்பன் ; திருமணமானோன் ; வேடுவன் - வேடன் ; குளவி . 
கணவன் ; விரும்புபவன் . 

வேடை - வேட்கை ; காமநோய் ; மரக்கலம் ; 
வேட்டி - ஆடவர் அரையில் உடுத்தும் ஆடை . 

வெப்பம் ; மழையில்லாக்காலம் ; கோடைக் 
வேட்டிதம் - சூழ்கை ; சூழப்பெற்றது ; தடை ; 

காலம் . 
கூத்தின் விகற்பம் ; மடிப்பு . 

வேண்டல் - விரும்புதல் ; விண்ணப்பம் . 
வேட்டு - வேட்கைத்தொழில் ; வெடி . 

வேண்டலன் - பகைவன் . 
வேட்டுவன் - பாலை நிலத்திற் குரியவன் ; வேண்டற்பாடு - விருப்பம் ; தேவை ; பெருமை ; 
வேட்டைக்குச் செல்வோன் ; குறிஞ்சிநிலத் செருக்கு . 
தலைவன் ; குளவி ; மகநாள் . 

வேண்டாத்தலையன் - அஞ்சாதவன் ; முரடன் . 
வேட்டுவாளி - குளவி . 

வேண்டாத்தனம் - தவறு ; வேண்டாப் பொறுப் 
வேட்டுவிச்சி - குறிஞ்சி நிலப் பெண் . 

பின்மை . 
வேட்டை - வேட்டையில் கிடைக்கும் பொருள் ; ! வேண்டாதகாரியம் - தேவையில்லாத செயல் . 
கொலை ; இளைப்பு ; துன்பம் . 

வேண்டாதவன் - விருப்பப்படாதவன் ; பகைவன் . 
வேட்டைகட்டுதல் - வேட்டைமேற் செல்லுதல் . 

வேண்டாதார் - காண்க : வேண்டார் . 
வேட்டைநாய் - வேட்டையாடப் பழகிய நாய் ; 

வேண்டாமை - வெறுப்பு ; அவாவின்மை . 
கடிக்கும் நாய் . 

வேண்டார் - விரும்பாதவர் ; பகைவர் . 
வேட்டையாடுதல் - கொல்லுதற்கேனும் பிடித் 

வேண்டாவெறுப்பு - விருப்பில்லாமை . 
தற்கேனும் காட்டிலுள்ள விலங்கு முதலிய 

வேண்டிக்கொள்ளுதல் - குறைநீக்க வேண்டுதல் . 
வற்றைத் துரத்திச் செல்லுதல் . 
வேட்டைவாளி - காண்க : வேட்டுவாளி . 

வேண்டியது - இன்றியமையாதது ; தேவை 
வேட்டோன் - காண்க : வேட்டான் . 

யானது ; 

போதுமானது ; மிகுதியானது ; 
வேட்பாளர் - தேர்தலுக்கு நிற்க விரும்புவோர் . 

மனத்துத் தோன்றியது . 
வேட்பித்தல் - வேள்வி செய்தல் . 

வேண்டியமட்டும் - தேவையான அளவு ; போது 
வேட்பு - விருப்பம் . 

மான அளவு . 
வேடகம் - காதணிவகை.. 

வேண்டியவன் - நட்புக்குரியவன் ; பிரியமுள்ள 
வேடங்காட்டுதல் - போலியாக நடித்தல் . 

வன் ; ஒருவன் நன்மையை நாடுபவன் . 
வேடச்சி - வேடர்குலப் பெண் . 

வேண்டியிருத்தல் - இன்றியமையாததா 
வேடச்சேரி - வேடரூர் . 

யிருத்தல் . 
வேடதாரி - மாறுவேடம் பூண்டவர் ; வஞ்சக வேண்டுகோள் - நேர்தல் . 
முடையோர் . 

வேண்டுதல் - விரும்புதல் ; விரும்பிக்கேட்டல் ; 
வேடம் - உடை முதலியவற்றால் கொள்ளும் விலைக்கு வாங்குதல் ; 

வாங்குதல் ; இன்றியமையாத 
வேற்றுவடிவம் ; உடை ; விருப்பம் . 

தாதல் . 


வேண்டுமென்று 


1007 


வேதன் 


வேணது 


t 


யானை . 


} 


வேண்டுமென்று - முழுமனத்தோடு ; பிடிவாத வேதகம் - வேறு படுத்து கை ; வேறுபாடு ; 
மாய் . 

பகைமை ! இரண்டகம் ; புடமிடுகை ; புடமிட்ட 
வேண்மாள் - வேளிர்குலப் பெண் .. 

பொன் ; இரும்பு முதலிய உலோகங்களைப் 
வேண்மான் - வேளிர்குல மகன் . 

பொன்னாக்கும் பண்டம் ; சிறுதுகில் ; கருப் 
வேண - வேண்டிய ; மிகுதியான ; போதுமான ; பூரம் ; தானியம் ; வெளிப்படுத்துகை . 
இன்றியமையாத . 

வேதகன் - ஒன்றின் தன்மையை வேறுபடுத்து 
வேணகை - சுற்றுமதில் .. 

வோன் ; அறிவிப்பவன் . 
இன்றியமையாதது ; தேவையானது ; வேதகீதன் - வேதத்தினாற் புகழ்ந்து பாடப்படு 
போதுமானது ; மிகுதியானது ; மனத்துத் வோனாகிய கடவுள் . 
தோன்றியது . 

வேதங்கம் - ஓர் ஆடைவகை . 
வேணளா - வேட்கைப்பெருக்கம் . 

வேதசம் - பிரம்பு வகை ; நாணற்புல் ; பெரு 
வேணாடு - செந்தமிழ்நாடு பன்னிரண்டனுள் 

விரலடி . 
ஒன்று . 

வேதசாரம் - வேதத்தின் 

சத்து ; 

நாணற்புல் ; 
வேணி - சடை ; பின்னிய மயிர் ; மரவேர் ; வசம்பு ; 

உபநிடதம் . 
ஆறு ; நீர்ப்பெருக்கு ; தெரு ; சேரி ; வானம் ; 

வேதஞ்ஞன் - மறையை அறிந்தவன் . 
வெளி . 

வேதண்டம் - மலை ; கைலாயம் ; பொதியமலை ; 
வேணிகை - பின்னிய மயிர் .. 
வேணினர் - விரும்புபவர் . 
வேணீர் - நீர்வேட்கை நீங்க உண்ணும் நீர் . 

வேததத்துவம் - வேதத்தின் மெய்ப்பொருள் . 

வேதநாதன் , வேதங்களுக்குத் தலைவனான 
வேணு - மூங்கில் ; இசைக்குழல் ; புல்லாங்குழல் ; 

வேதநாயகன் கடவுள் . 
வில் ; தனுசு ராசி ; வாள் . 

வேதநாயகி - பார்வதி ; திருமகள் . 
வேணுகம் - யானைத்தோட்டி . 

வேதநீயம் - இன்பதுன்பங்களை நுகர்விக்கும் 
வேணுகானம் - வேய்ங்குழல் இசை . 

வினைப்பயன் . 
வேணுகோபாலன் - புபுல்லாங்குழல் ஊதும் 
கண்ணபிரான் . 

வேதநெறி - காண்க : வேதமார்க்கம் . 
வேணுசம் - மூங்கிலரிசி . 

வேதப்பிரான் - காண்க : வேதநாயகன் . 
வேணுநாதன் - குழல் இசைப்போன் . 

வேதபாரகன் - வேதத்தை நன்கு கற்றவனான 
வேணுபலம் காண்க : வேணுசம் , 

பார்ப்பனன் ; யூதவேதத்தை விளக்குபவன் . 
வேணுபுரம் - சீகாழி . 

வேதபாராயணம் - வேதங்களை ஓதல் . 
வேத்தவை - அரசவை . 

வேதம் - இந்து சமயிகளுக்குரிய சுருதி ; சமய 
வேத்தன் - அறிந்தவன் ; அறியத்தக்கவன் . 

முதனூல் ; சமணாகமம் ; 

விவிலிய நூல் ; 
வேத்தியம் - அறியத்தக்கது ; அடையாளம் . 

சாத்திரம் ; மறை அறிவு ; ஆழம் ; விவரிக்கை ; 
வேத்தியல் - அரசர்க்காடுங் கூத்து ; வேந்தனது 

செடிவகை . 
தன்மை ; காண்க : வேத்தியன்மலிபு . 

சொல்லப்பட்ட 

வேதமார்க்கம் - வேதத்தில் 
வேத்தியன் - அறியத்தக்கவன் . 

மதம் . 
வேத்தியன் மண்டபம் - அரசனது அர சவை வேதமுதல்வன் - கடவுள் ; பிரமன் . 
மண்டபம் . 

வேதமுதல்வி - கலை மகள் ; மலை மகள் ; 
வேத்தியன்மலிபு - வீரமிக்க 

மன்னனது 

மேம் 

அலைமகள் . 
பாட்டினை வீரர் சொல்லுதலைக் கூறும் வேதரஞ்சகன் - நான்முகன் . 
புறத்துறை . 

வேதவனம் - காண்க : வேதாரணியம் .. 
வேத்திரகரன் - பிரம்பைக்கையில் கொண்ட வேதவாணன் - பார்ப்பனன் . 
நந்திதேவன் . 

வேதவித்தகன் , வேதங்களை நன்கு அறிந்த 
வேதவித்து 

வன் ; கடவுள் . 
வேத்திரத்தாள் - பிரப்பங்கிழங்கு . 

வேதவிருத்தி - வேதமோது தற்காக விடப்படும் 
வேத்திரதரன் - வாயில்காப்போன் ; கட்டியக் 

இறையிலிநிலம் . 
காரன் ; நந்திதேவன் . 

வேதவேத்தன் , வேதத்தினாலே அறியக் 
வேத்திரப்படை - பிரம்பாகிய ஆயுதம் .. 

வேதவேத்தியன் கூடிய கடவுள் . 
வேத்திரம் - பிரம்பு ; அம்பு ; இலந்தை மரம் . வேதவேதாந்தன் - கடவுள் . 
வேத்திராசனம் - பிரப்பம்பாய் . 

வேதன் - கடவுள் ; பிரமன் வியாழன் ; 
வேதகப்பொன் - புடமிட்ட பொன் . 

. 

கடுக்காய் . 


- 


} 


} 


- 


வேதனம் 


1008 


வேயாமாடம் 


மாலையை உடைய 


தாதல் , 


வேதனம் - அறிவு ; வேதம் ; உணர்ச்சி ; வேதனை ; வேதை - துன்பம் ; இரேகை ; இரசவாதம் ; 
பொன் ; துளைத்தல் ; கூலி ; கூலியாகக் 

துளைத்தல் ; கலியாணப் பொருத்தம் 
கொடுக்கக்கூடிய சம்பளம் . 

பத்தனுள் ஒன்று . 
வேதனை - வருத்தம் ; நோய் ; உணர்ச்சி ; 

வேதைசிந்தூரம் - உலோகங்களைப் பொன்னாக் 
நுகர்ச்சி ; காண்க : வேதநீயம் . 

கும் மருந்து . 
வேதா - கடவுள் ; பிரமன் ; சூரியன் . 

வேந்தவை - காண்க : வேத்தவை . 
வேதாகமம் - வேதமும் ஆகமமும் ; விவிலிய நூல் . வேந்தன் - எல்லா ஆற்றலும் பெற்ற அரசன் ; 
வேதாங்கம் - சிட்சை , கற்பம் , வியாகரணம் , இந்திரன் ; சந்திரன் ; சூரியன் ; வியாழன் . 
நிருத்தம் , சந்தசு , சோதிடம் என அறுவகைப் 

வேந்து - அரச பதவி ; ஆட்சி ; மன்னன் ; இந்திரன் . 
பட்ட வேதப்பொருளை உணர்தற்குரிய 

வேந்துரு - ஏழாந் தலைமுறையில் தந்தைவழி 
கருவி . 

முன்னோன் . 
வேதாத்தியயனம் - வேதம் ஓதுதல் . 

வேப்பநெய் - காண்க : வேப்பெண்ணெய் ,. 
வேதாதி - வேதத் தாடக்கத்திலுள்ள 

வேப்பலகு - வேப்பிலையின் ஈர்க்கு . 
பிரணவம் . 

வேப்பெண்ணெய் - வேப்பங் கொட்டையினின்று 
வேதாதிவண்ணன் - ஓங்கார வடிவினனாகிய 

எடுக்கும் நெய் . 
கடவுள் . 

வேபம் - அசைவு , புடைபெயர்ச்சி . 
வேதாந்தம் - உபநிடதம் ; வேதாந்த மீமாஞ்சை 

வேபனம் - நடுக்கம் ; அச்சம் . 
மதம் ; வேதமுடிவு ; காண்க : அத்துவைதம் . 
வேதாந்தன் - கடவுள் ; அருகன் . 

வேபாக்கு - வேகுதல் . 
வேதாந்தி - வேதாந்தக் கொள்கையினன் ; உலகப் வேபித்தல் - நடுங்குதல் . 
பற்றற்றவர் ; அத்துவைதி ; நஞ்சீயர் . 

வேம்பன் - வேப்பம்பூ 
வேதார்த்தன் - வேதத்திற்குப் பொருளாகவுள்ள 

பாண்டியன் . 

வேம்பனம் கள் . 
கடவுள் . 
வேதாரணியம் - திருமறைக்காடு . 

வேம்பாதல் - கசப்பாதல் ; வெறுப்புக்குரிய 
வேதாளம் - பேய்வகை ; பிசாசு . 
வேதாளி -- காளி . 

வேம்பின்தாரோன் - காண்க : வேம்பன் .. 
வேதாளிக ( ய ) ர் - அரசரைப் புகழ்ந்து பாடுவோர் . வேம்பு - வேப்பமரம் ; கசப்பு ; வெறுப்பு . 
வேதி - அறிந்தவன் ; பிரமன் ; பண்டிதன் ; மணம் 

வேமா 
முதலிய சடங்கு நிகழ்த்தும் மேடை ; 
மதில் ; 

வேமானியர் விமானத்திற் 
திண்ணை ; 

செல்வோரான 
காலுள்ள பீடம் ; 
ஓமகுண்டம் ; கேட்டைநாள் : தாழ்ந்தவற்றை 

தேவர் . 
உயர்பொருளாக மாற்றுகை ; ஆயுதம் . 

வேய் - மூங்கில் ; மூங்கிற்கோல் ; உட்டுளைப் 
வேதிகை - திண்ணை ; மணமேடை ; காலுள்ள 

பொருள் ; புனர்பூச நாள் ; வேய்கை ; மாடம் ; 
பீடம் ; பலிபீடம் , பூசைமேடை ; 

குறளைச்சொல் ; யாழ் ; கவனஞ் 
பலகை ; 

செய்கை ; 
தெரு ; வேறுபடுத்துகை ; கேடகம் ; அம்பு . 

ஒற்றன் ; ஒற்றினைத் தெரிந்து 

கொண்ட கூறுபாட்டினைக் கூறும் புறத்துறை . 
வேதித்தல் - வேறுபடுத்துதல் ; தாழ்ந்த 
உலோகங்களை உயர்ந்த 

உலோகங்களாக 

வேய்க்கண் - மூங்கிற்கணு . 
மாற்றுதல் ; பகையுண்டாக்குதல் ; நலிதல் ; 

வேய்ங்குழல் - புல்லாங்குழல் . 
தீற்றுதல் . 

வேய்த்தல் - ஏய்த்தல் ; ஒற்றரால் 

செய்தி 
வேதித்தார் - பகைவர் . 

அறிதல் . 
வேதிதம் - துளைத்தல் ; துளையுடைப்பொருள் . வேய்தல் - சூடுதல் ; மூடுதல் ; மலர்தல் ; சூழ்தல் 
வேதியன் - பார்ப்பான் ; பிரமன் ; வேதத்தினால் 

பதித்தல் ; பொருந்துதல் ; கூரையால் மூடப் 
அறியக்கூடிய கடவுள் ; சீனக்காரம் . 

பட்ட வீடு ; ஒற்று ; துளைபோடுதல் ; துளை . 
வேதினம் - ஈர்வாள் , கருக்கரிவாள் . 

வேய்ந்துணி - ஊதுகுழல் . 
வேது - வெம்மை ; சூடான ஒற்றடம் ; 

வேய்வனம் - திருநெல்வேலி. 

கார 
மருந்து ; வேறுபாடு ; வேதனை . 

வேய்வு - மூடுதல் ; ஏய்ப்பு . 
வேதுகொள்ளுதல் , 

புகை முதலிய 

வேய்வை - யாழ்நரம்புக் குற்றவகை . 
வேது செய்தல் , வற்றால் 

வேயர் - ஒற்றர் ; சிறுமூங்கில் ; பார்ப்பனக் 
வேதுபிடித்தல் வெம்மைசெய்தல் ; 

ஒற் 

குடிவகை . 
றடங் கொடுத்தல் ; நீராவியால் 

வேயல் - சிறுமூங்கில் . 
வேர்க்கச்செய்தல் . 

வேயாமாடம் - நிலாமுற்றம் . 


வேமம், } - நெசவுத்தறி . 


வினை ; 


ஆவி 


. 


- 


உடலை 


உடலை 


வேயுள் 


1009 


வேலைவைத்தல் 


வேயுள் - மூடுகை ; மலர்கை ; வேய்ந்த மாடம் ; வேலாழி - கடல் . 
மேல் மாடி ; மாடம் . 

வேலி - விலங்குகள் பயிரை அழிக்காதபடி முள் 
வேர் - மரஞ்செடி கொடிகளை மண்ணின் மேல் முதலியவற்றால் அமைக்கும் பாதுகாப்பு ! 
நிலைநிற்கச் செய்வதும் அவை உணவேற்க மதில் ; காவல் ; நிலம் ; வயல் ; ஒரு நில அளவை ; 
உதவுவதுமான அடிப்பகுதி ; மரவேர் ; மூங்கில் ; பசுக்கொட்டில் ; ஊர் ; காண்க : முள்ளிலவு ; 
திப்பிலிவேர் ; வேர்போன்றது ; அடிப்படை , 

ஓசை ; காற்று ; கொடிவகை . 
காரணம் ; வியர்வை ; சினம் . 

வேலிப்பருத்தி - உத்தாமணிக்கொடி . 
வேர்க்கடலை - நிலக்கடலை . 

வேலிபோடுதல் - கழி , கல் முதலியவற்றால் 
வேர்க்குரு - வேர்வையால் உண்டாகும் சிறு பரு .. 

இடத்தைச் சூழத்தடுத்து வரம்பிடுதல் . 
வேர்க்கொம்பு - இஞ்சி ; சுக்கு . 

வேலியழித்தல் - காவலடைப்பை அழித்தல் 

வரம்புகடத்தல் . 
வேர்கல்லுதல் - அடியோடு அழித்தல் . 

வேலிறை - முருகக்கடவுள் . 
வேர்த்தல் - வியர்த்தல் ; சினத்தல் ; அஞ்சுதல் . 

வேலேறு - வேல்தைத்த புண் . 
வேர்த்துக்கொட்டுதல் - அதிகமாக வேர்வை நீர் 

வேலை - தொழில் ; செயல் ; வேலைப்பாடு ; 
வடிதல் . 
வேர்ப்படலம் - கண்ணோயுள் ஒன்று . 

காண்க : வேலைத்திறன் ; உத்தியோகம் , காலம் ; 

கடற்கரை ; கடல் ; அலை ; கானல் ; கரும்பு ; 
வேர்ப்பலா - வேரில் காய்க்கும் பலாமரம் . 

வெண்காரம் . 
வேர்ப்பு - வியர்த்தல் ; சினம் . 

வேலைக்காரன் - ஊழியன் ; தொழிலாளி; 
வேர்ப்பூச்சி - வேரிலிருந்தபடி அதனைத் தின்று தொழில் வல்லவன் ; தந்திரம்பண்ணுபவன் ; 
செடியைக் கெடுக்கும் பூச்சிவகை . 

வைக்கோல் தள்ளும் தடி . 
வேர் பொடித்தல் - வேர்வை நீர் அரும்புதல் . 

வேலைக்காரி - பணிப்பெண் . 
வேர்வாசம் - இலாமிச்சை . 

வேலை செய்தல் - தொழிலில் ஈடுபடுதல் ; குறும்பு 
வேர்வு - காண்க : வேர்ப்பு . 

பண்ணு தல் ; சவரஞ்செய்தல் ; தந்திரஞ் 
வேர்வை - வியர்வை . 

செய்தல் . 
வேரகம் - கருப்பூரம் . 

வேலைத்தனம் - காண்க : வேலைத்திறன் . 
வேரம் - வெகுளி; மஞ்சள் ; காண்க : அடப்பங் வேலைத்தனம்பண்ணுதல் - வேலையில் திறமை 
கொடி ; சேம்பு ; செய்குன்று ; கோபுரம் ; மேகக் 

காட்டுதல் ; குறும்புபண்ணுதல் ; 

விரகு 

செய்தல் . 
கூட்டம் . 
வேரல் - சிறுமூங்கில் ; மர வகை; மூங்கிலரிசி ; வேலைத்திறன் - தொழில் செய்வதில் வல்லமை ; 
வேர்க்கை . 

குறும்புச்செயல் . 

வேலைநாணயம் - வேலையில் நேர்மை ; செய்யப் 
வேரறுத்தல் - அறக்கெடுத்தல் . 
வேரி - தேன் ; கள் ; 

படும் வேலையின் மேம்பாடு . 
மணம் : காண்க ! 

வேலைநாள் - வேலையுள்ள நாள் . 
இலாமிச்சு ( சை ) ; ஓமாலிகை முப்பத்திரண் 
டனுள் ஒன்று . 

வேலைநிறுத்தம் - வேலயிைன்றி இருத்தல் ; 

தொழிலாளர் கூடிப்பேசி வேலையை ஒரே 
வேரித்தண்டு - தேன்வைக்குங் குழாய் . 

காலத்தில் நிறுத்துகை . 
வேரூன்றுதல் - வேர் பதிதல் ; உறுதியாய்த் 

வேலைநேரம் - வேலை செய்வதற்குரிய காலம் ; 
தொடங்கப்பெறுதல் 

வேலை செய்கின்ற வேளை . 
வேரோடுதல் - காண்க : வேரூன்றுதல் . 

வேலைப்பாடு - காண்க : வேலைத்திறன் . 
வேல் - நுனிக்கூர்மையுடைய ஆயு தவகை ; 

வேலைமறியல் - ஒருவனை 

வேலை செய்ய 
திரி சூலம் ; ஆயுதப்பொது ; ஆயுதவகை ; 

வொட்டாமல் தடுத்தல் ; தொழிலாளர் கூடிப் 
முருகன்வேல் ; வெல்லுகை ; பகை ; மரவகை ; பேசி வேலையை ஒரே காலத்தில் நிறுத்தல் . 
வெள்வேல் ; உடை ; மூங்கில் . 

வேலையாள் - கூலிக்கு வேலைசெய்பவன் . 
வேலசம் - மிளகு . 

வேலையிற்றுயின்றோன் - பாற்கடலில் பள்ளி 
வேலம் - தோட்டம் . 

கொண்ட திருமால் . 
வேலம்பாசி - பாசிவகை . 

வேலைவளர்த்தல் - வேலையை நீட்டித்தல் .. 
வேலன் - முருகன் ; முருகபூசை செய்பவன் ; 

வேலைவாங்குதல் - பிறனை 

வேலை 
வேல்காரன் . 

செய்யும்படி செய்தல் . 
வேலனாடல் - வேலன் ஆடும் கூத்து . 

வேலைவைத்தல் - வீண் வேலையிடுதல் ; 
வேலாயுதன் - முருகன் . 

ஒருவன் 

னைக் காணுதல் முதலியவற்றிற்கு நேரம் 
வேலாவலயம் - கடல் ; பூமி . 

குறிப்பிடுதல் . 


ஏ வி 


127 


வேவம் 


1010 


வேற்றுமைப்புணர்ச்சி 


வேவுகாரன் : - ஒற்றன் . 


} . 


- 


வகை 


வேவம் - தனிமை ; துன்பம் . 

வேளாண்வாகை வேளாளன் செய்தற்குரிய 
வேவாள் , 

கடமைகளை நிறைவேற்றலைக் கூறும் புறத் 

துறை . 
வேவை - வெந்தது . 

வேளாண் வேதம் - நாலடியார் . 
வேழக்கரும்பு - காண்க : பேய்க்கரும்பு . 

வேளாவளி - ஒரு பண் ; செவ்வழிக்குப் புறமான 
வேழக்கோது - சாறு நீங்கிய கரும்புச்சக்கை . பண்திறவகை . 
வேழக்கோல் - பேய்க்கருப்பந்தட்டை . 

வேளாவேளை உரிய காலத்தில் ; சிற்சில 
வேழம் - கரும்பு ; 

- கரும்பு ; வேழக்கரும்பு ; கொறுக்கைப் சமயத்தில் . 
புல் ; மூங்கில் ; பீர்க்கு ; நாணல் ; இசை ; வேளாளன் - பிறர்க்கு உதவி செய்பவன் ; 

ஒரு 
யானை ; மேடராசி ; பணிநாள் ; விளாம் 

குலத்தான் ; வணிகன் . 
பழத்துக்கு வருவதொரு நோய் ; ஒரு பூச்சி வேளான் வேளாளரில் 

ஒரு பகுதியான் ; 

குயவர்குலப் பட்டப்பெயர் . 
வேழம்பம் - வஞ்சகம் ; ஏளனம் . 

வேளிர் - ஒருசார் அரசகுலத்தார் ; தமிழ்நாட்டுப் 
வேழம்பர் - கழைக்கூத்தர் ; நகைவிளைப்பவர் ; 

பழங்குடி மக்களாகிய குறுநில 

மன்னர் ; 
கேலிசெய்வோர் . 

சளுக்கவேந்தர் . 
வேழ வெந்தீ - யானைத் தீ நோய் . 

வேளை காலம் ; கருமவினை ; நாய்வேளைப் 
வேள் கலியாணம் ; விருப்பம் ; மன்மதன் ; 

பூடு ; தைவேளைப்பூடு . 
முருகன் ; வேளிர்குலத்தான் ; சளுக்க வேந்தன் ; 

வேளைபார்த்தல் - நன்னாள் பார்த்தல் ; சமயம் 
சிற்றரசன் ; சிறந்த ஆண்மகன் ; மண் . 

பார்த்தல் . 
வேள்புலம் - சாளுக்கியரது நாடு . 

வேற்கோட்டம் - வேல் நிலைபெற்ற முருகன் 
வேள்வி - யாகம் ; 
யாகம் ; ஓமகுண்டம் ; பூசனை ; 

கோயில் . 
கலியாணம் ; ஈகை ; புண்ணியம் ; காண்க : 

வேற்றலம் - காற்று . 
களவேள்வி ; மகநாள் . 

வேற்றவன் - பகைவன் ; அயலான் . 
வேள்விக்கபிலை - யாகத்துக்குரிய பால் முதலிய வேற்றாள் - அயலார் ; பறை . 
வற்றை உதவும் பசு . 

வேற்றான் - காண்க : வேற்றவன் . 
வேள்விக்குண்டம் - ஓமகுண்டம் . 

வேற்றுக்குரல் - மாற்றுக்குரல் ; அயலார் குரல் . 
வேள்விக்கு வேந்தன் - இந்திரன் . 

வேற்றுத்தாய் - நற்றாயல்லாத மாற்றாந்தாய் . 
வேள்விச்சாலை 

வேற்றுநர் - மாறுவடிவங்கொண்டவர் . 
வேள்விநாயகன் - காண்க : வேள்விக்கு வேந்தன் . வேற்று நிலைமயக்கு , 

க ச தப 

ஒழிந்த 
வேள்விநிலை - அரசன் 

வேள்வி செய்த வேற்று நிலைமெய்ம்மயக்கு மெய்கள் ஒன்றோ 
பெருமையைப் புகழ்ந்துகூறும் புறத்துறை ; டொன்று மயங்கி வருவது . 
தலைவன் சேதாவினை நாட்காலையிற் வேற்றுப்புலம் - பகையிடம் ; தனக்கு அயலான 
கொடுக்குங் கொடைச் சிறப்பினைக் கூறும் விடம் . 
புறத்துறை . 

வேற்றுமனிதன் - அயலான் . 
வேள்விமுதல்வன் - யாகத்தலைவன் ; காண்க : வேற்று முகம் - அயல்முகம் ; வெறுப்பைக் காட்டும் 
வேள்விக்கு வேந்தன் . 

மாறுமுகம் . 
வேள்வியாசன் - யாகஞ்செய்விக்கும் புரோகிதன் . வேற்றுமுனை - பகைப்படை . 
வேள்வியாளன் பார்ப்பான் ; கொடையாளன் . 

வேற்றுமை - வேறுபாடு ; பகைமை ; ஒப்புமை 
வேள்வியின்பதி - திருமால் . 

செயப்படுபொருள் 

முதலாயின 
வேள்வு - யாகம் ; மணவரிசைப்பண்டம் ; அரும் 

வாகப் பெயர்ப்பொருளை வேறுபடுத்துவது ; 
பண்டம் . 

காண்க : வேற்றுமையுருபு : வேற்றுமைப்புணர்ச்சி ; 
வேளம் - சோழரால் சிறைபிடிக்கப்பட்ட உயர் 

வேற்றுமையணி . 
மகளிர் வாழுதற்கமைத்த அரணிடம் ! 

வேற்றுமைகாட்டுதல் - மாறுபாடு காட்டுதல் . 

வேற்றுமைத்தொகை - எழுவாயும் 
வாழிடம் . 

விளியும் 
வேளன் - காண்க : வேளான் . 

ஒழிந்த ஆறு வேற்றுமையுருபுகள் தொக்கு 
வேளாட்டி - ஏவற்பெண் . 

நிற்பது . 

வேற்றுமை நயம் - வேறுபடுத்திப் பார்க்கும் முறை . 
வேளாண்மாந்தர் - வேளாளர் . 

வேற்றுமைப்புணர்ச்சி - எ ழுவாயும் விளியும் 
வேளாண்மை - பயிர்த்தொழில் ; உதவி புரிதல் ; 

அல்லாத ஆறு வேற்றுமை உருபு விரிந்தேனும் 
கொடை ; உண்மை . 

தொக்கேனும் புணர்வது . 


யாகசாலை . 


} 


யின்மை ; 


குல 


வேற்றுமைமயக்கம் 


1011 


வைசத்தியம் 


உதவி 


வேற்றுமைமயக்கம் - ஒரு வேற்றுமை உருபு வேறுசெய்தல் - பகை விளைத்தல் ; சிறப்புடைய 

பிறிதொரு வேற்றுமைப் பொருளில் வருகை . தாக மதித்தல் . 
வேற்றுமையணி 

உவமேயங்களுள் 

வேறு நினைத்தல் - மாறுபாடாக 
உவமான 

நினைத்தல் ; 
ஒன்றைச் சிறப்பித்துச் சொல்லுதல் . 

செய்தவனுக்குத் தீயவை செய்ய 
வேற்றுமையுருபு - பெயர்ச்சொல்லின் பொருளை 

நினைத்தல் . 

வேறுபடுத்தல் - பிரித்தல் ; மாற்றுதல் ; நட்புக் 
வேறுபடுத்தும் உருபு . 

கெடுத்தல் . 
வேற்றுரு - மாற்றுருவம் . 

வேறுபடுதல் - காண்க : வேறாதல் . 
வேற்றுவன் - அயலான் ; பிறன் . 

வேறுபாடு - மனவேறுபாடு ; பகைமை . 
வேற்றோன் - காண்க : வேற்றுவன் . 

வேன் - மிகுதி . 
வேறல் - வெல்லுதல் ; வெற்றிகொள்ளல் . 

வேன்மகன் - முருகபூசை செய்பவன் . 
வேறாதல் - பிரிதல் ; மாறுபடுதல் ; மனம் மாறு வேனல் - வெப்பம் ; வேனிற்காலம் ; சினம் . 
படுதல் ; முன்னைய தன்மை குலைதல் ; சிறப் | வேனில் - கோடைக்காலம் ; இளவேனில் ; 
புடைய தாதல் ; ஒதுக்காதல் ; தனியாதல் . 

வெப்பம் ; கானல் ; ஒப்பனை ; பொலிவு ; அழகு . 
வேறிடம் - தனியிடம் . 

வேனிலாளி ( ன் ) - மன்மதன் . 
வேறு - பிறிது ; பிரிந்தது ; கூறுபாடு ; பகைமை ; வேனிற்காலம் - கோடைக்காலம் . 
எதிரிடையானது ; புதிது ; தீங்கு ; சிறப் வேனிற்பள்ளி - நிலாமுற்றம் . 
புடையது ; தனி ; செய்யுள் வேறுபாட்டினைக் | வேனிற்பாசறை - போர்மேற் 

சென்ற 

அரசன் 
குறிப்பதற்கு இடும் தலைப்புச் சொல் . 

வேனிற்காலத்துத் தங்கும் படைவீடு . 
வேறுகொள்ளுதல் - தனியிடம் செல்லல் ; சிறப் வேனின்மாலை - வேனிற்காலத்தைச் சிறப் 
புடையதாக மதித்தல் ; மாறாகக் கொள்ளுதல் . பித்துப் பாடும் நூல்வகை . 


வை 


வை - ஓர் உயிர்மெய்யெழுத்து ( வ் + ஐ ) ; கூர்மை ; வைகிருள் - விடியற்காலத்திருள் . 
வைக்கோல் ; புல் ; தொழிற்பெயர் விகுதியுள் வைகுசுடர் - விடியும்வரை எரியும் விளக்கு . 
ஒன்று . 

வைகுண்டநாதன் - திருமால் . 
வைக்க ( கோ ) ல் - நெற்பயிரின் உலர்ந்த தாள் . வைகுண்டம் - காண்க : வைகுந்தம் ; தும்பை . 
வைக்கோற்போர் - வைக்கோற்குவியல் . 

வைகுண்டன் - காண்க : வைகுந்தநாதன் . 
வைகடிகன் - மணிகளைச் சாணைபிடிப்பவன் . வைகுண்ணியம் - குணமின்மை ; குறை . 
வைகல் - தங்குதல் ; கழிகை ; விடியற்காலம் ; | வைகுதல் - தங்குதல் ; போதுகழிதல் ; வற்றுதல் ; 
நாள் ; கழிவுநாள் ; வேளை . 

விடிதல் ; புணர்தல் . 
வைகல்லியம் - குறைவு ; தகுதியின்மை ; சூனியம் . வைகுந்தநாதன் - திருமால் . 
வைகலும் - நாள்தோறும் . 

வைகுந்தம் - திருமாலுக்குரிய உலகம் . 
வைகறை - விடியற்காலம் ; காண்க : வைகறை வைகுபுலர்விடியல் - அருணோதய காலம் . 
யாமம் . 

வைகுல்லியம் - எதிரிடை . 
வைகறைப்பாணி - விடியற்காலை வாத்திய வைகுறு - காண்க : வைகறை ; வைகறையாமம் . 
வொலி . 

வைகுறுமீன் - விடிவெள்ளி . 
வைகறையாமம் - விடியுமுன்னுள்ள யாமம் . வைகுறுவிடியல் - அருணோதயத்துக்கு முந்தைய 
வைகாசம் - வைகாசி மாதம் ; விடியற்காலம் ; 

காலம் . 
வைணவாகமம் இரண்டனுள் ஒன்று ; இல்லறத் 

வைகை காண்க : வையை . 
தார் கடமை கூறும் நூல் . 

வைங்கியாரம் 
வைகாசி - தமிழ் மாதங்களுள் 

இரண்டாம் வைச்சமாநிதி - சேமித்துவைக்கப்பட்ட பொருட் 
மாதம் ; விசாகநாள் . 

குவை . 
வைகாப்பு - இடையறாத ஆரவாரம் . 

வைச்சிரவணன் - குபேரன் ; இராவணன் . 
வைகாலம் - சாயுங்காலம் . 

வைச்சுதன் - சனி ; கதிர்மகன் ; முடவன் . 
வைகானசன் வைகானச ஆகமப்படி ஒழுகு 

வைசகி காண்க : வைகாசி . 
பவன் ; வனவாசி . 

வைசத்தியம் - தூய்மை ; உண்மை . 


- 


- 


பகை . 


வைசயந்தம் 


1012 


வைமானிகர் 


இந்திரன் வைதருப்பநெறி, } 


- 


. 


வைசயந்தம் - இந்திரன் மாளிகை ; 

1 , 1 செறிவு , தெளிவு முதலிய 
கொடி . 

பத்துக் குணங்களும் 
வைசயந்தி - திருமால் அணியும் மாலை ; மாளிகை அமையப் பாடுமுறை . 
முன் கட்டடம் ; தழுதாழை ; முன்னை ; ஒரு 

வைதல் - திட்டல் , சபித்தல் ; வஞ்சித்தல் ; பழித் 
நகரம் . 

துரைத்தல் . 
வைசயந்திகை - கொடி . 

வைதவியம் - கைம்மை . 
வைசாகம் 

சாந்திரமான மாதத்துள் இரண்டா வைதனிகம் - அற்றைக்கூலி. 
வதான வைகாசி ; கூத்து நிலையுள் ஒன்று . வைதாளி - புகழ்ந்து பாடும் பாட்டு . 
வைசித்திரி - புதுமை . 

, 

அரசரைப் புகழ்ந்து பாடு 

வோர் . 
வைசியன் 

வணிகன் ; தனவைசியர் அல்லது 
வணிகர் பூவைசியர் அல்லது உழவர் , 

வைதிகச்சொல் - வேத வழக்கான சொல் . 
கோவைசியர் அல்லது 

இடையர் என்னும் வைதிகசைவம் - வேதநெறிப்பட்ட சைவமதம் . 
மூன்று வகுப்பினர் . 

வைதிகம் - வே தநெறிப்பட்டது ; காலத்தோடு 
வைசூரி - அம்மைநோய் . 

ஒத்த நாகரிகமற்றது ; சமயவொழுக்கங்களை 
வைசேடிகம் - கணாதரால் நிறுவப்பட்ட மதம் . 

அக்கறையோடு கடைப்பிடித்தொழுகுதல் . 
வைடம்மியம் 

வைதிகமார்க்கம் - வேதநெறிப்பட்ட சமயம் . 
பகை ; மாறுபாடு . 
வைடாலம் - பூனை ; மாய்மாலம் . 

வைதிகன் - வேதமுணர்ந்த பார்ப்பான் ; வேத 
வைடூரியம் - ஒன்பதுவகை மணியுள் ஒன்று . 

நெறியில் நடப்பவன் ; காலத்தோடு ஒத்த 
வைணவம் - ஒரு சமயம் ; 

மாலியம் , திருமாலை நாகரிகமற்றவன் . 
வழிபடும் சமயம் ; பதினெண் புராணத்துள் 

வைதேகி - காண்க : வைதேவி ; திப்பிலி . 
ஒன்று ; மூங்கிலரிசி ; புல்லாங்குழல் . 

வைதேயம் - அறிவின்மை . 
வைணவர் - திருமாலை வழிபடுஞ் சமயத்தினர் . 

வைதேயன் - அறிவற்றவன் . 
வைணவி அன்னையர் எழுவருள் ஒருத்தி ; 

வைதேவி - சீதாதேவி . 
மூங்கிற்குழல் . 

வைந்தவம் - குதிரை ; சுத்தமாயை . 
வைணவிகன் - வீணை வாசிப்போன் ; வேய்ங்குழ 

வைந்நுதி - கூரிய நுனி. 

வைப்பகம் - வங்கி ; 
லூதுவோன் . 

நகை முதலானவற்றைக் 
வைணிகன் வீணை வாசிப்போன் . 

காப்பாக வைக்குமிடம் . 
வைணுகம் - யானைத்தோட்டி ,. 

வைப்பாட்டி - கூத்தியாள் . 
வைத்தல் - இடுதல் ; அளித்தல் ; இருக்கச் செய் 

வைப்பிடம் - பண்டம் முதலியன வைக்குமிடம் . 
தல் ; பள்ளிக்கு அனுப்புதல் ; வேலை முதலிய 

வைப்பிருக்கை - பண்டசாலை . 
வற்றில் அமர்த்துதல் ; சேமித்தல் ; 

வைப்பு - வைக்கை ; பாதுகாப்பு நிதி ; புதையல் 

பாது 
காத்தல் ; தனியாக ஒதுக்குதல் ; சிறையி 

இடம் ; நிலப்பகுதி ; ஊர் ; உலகம் ; செயற்கை 
லிடுதல் ; உடைத்தாயிருத்தல் ; அமைதல் , 

யானது ! செயற்கைச் சரக்கு ; வைப்பாட்டி ; 
வைப்பாட்டியாகக் கொள்ளுதல் ; தயாரித்தல் ; 

கலிப்பாவகையின் இறுதியுறுப்பு . 
நடத்துதல் ; மதித்துப் போற்றுதல் ; வரையறுத் 

வைப்புக்கட்டு - பொய்க்கதை . 
தல் ; எடுத்துச் சொல்லுதல் ; மனத்திற் வைப்புச்சரக்கு - செயற்கை மருந்து . 
கொள்ளுதல் ; தியானித்தல் ; உண்மை என்று வைப்புச்செப்பு - பண்டங்கள் வைக்குமிடம் ; 
கொள்ளுதல் ; நிலை மாறாதபடி செய்தல் . நகை , பாண்டம் முதலிய உடைமைகள் . 
வைத்தியசாலை - மருத்துவமனை . 

வைப்புமுத்து - செயற்கை முத்து . 
வைத்தியநாதன் - சிவபிரான் ; ஒரு நூலாசிரியர் . வைப்புவைத்தல் - சூனியம் வைத்தல் ; வைப் 
வைத்தியம் - மருத்துவம் . 

பாட்டியாக ஒருத்தியைக் கொள்ளுதல் . 
வைத்தியன் - மருத்துவன் ; வேதப்பயிற்சி செய் வைப்புழி - பொருள் 

முதலியன 

சேமித்து 
பவன் . 

வைக்கும் இடம் . 
வைத்து - ஓர் அசைச்சொல் . 

வைபவம் - பெருமை ; பெரியோர் வரலாறு . 
வைத்துக்கொள்ளுதல் - உரிமையாகக் கொள்ளு 

வைபோகம் - மகிழ்ச்சி ; அறிவுக்கூர்மை ; சிற் 
தல் ; வைப்பாட்டியாகக் கொள்ளுதல் ; மண றின்பக் களிப்பு ; சீர்மை ; வயணம் . 
விலக்குக்காக உண்மைபோல ஒப்புக்கொள்ளு வைபோகி விவேகி . 

வைமாத்திரேயன் - சக்களத்தி மகன் . 
வைத்தூறு - வைக்கோற்போர் . 

வைமானிகர் - விமானத்திற் செல்லும் தேவர் .. 


- 


தல் . 


வையகம் 


1013 


வௌவுதல் 


- 


-- 


வையகம் மண்ணுலகம் ; விலங்கு 

இழுக்கும் மானது ; மரக்காழ் ; செற்றம் ; பகை ; வீரத்தின் 
வண்டி ! கூடாரவண்டி ; சிவிகை ! ஊர்தி ; தன்மை ; வாச்சியப்பொது . 
உரோகிணிநாள் . 

வைரவனூர்தி - நாய் . 
வையம் -- பூமி ; குதிரை இழுக்கும் வண்டி ; தேர் ; வைராக்கியஞ்சொல்லுதல் - தான் துறவு பூணத் 
ஊர்தி ; கூடாரவண்டி ; சிவிகை ; எருது ; துணிந்துள்ளதை ஆசிரியன் முன் தெரிவித்துக் 
உரோகிணிநாள் ; விளக்கு ; யாழ் . 

கொள்ளுதல் . 
வையமகள் நிலமகள் . 

வைராக்கியம் - விடாப்பிடி ; வெறுப்பு ; உலகப் 
வையாகரணன் இலக்கணம்வல்லவன் . 

பற்றின்மை ; மதவெறி ; பகை . 
வையாபுரி - பழனிமலை . 

வைராகம் - பற்றின்மை . 
வையாளி - குதிரை செல்லும் வழி ; குதிரை 

வைராகி ( வி ) - மனவுறுதியுள்ளவன் ; துறவி . 
யேற்றம் . 

வைரி - பகைவன் ; மனவுறுதியுள்ளவன் . 

வைரியம் - வீரியம் ; வெறுப்பு ; பகை . 
வையாளிவீதி - குதிரை செலுத்தும் வீதி . 

வைரியர் - கூத்தர் ; பாணர் . 
மதுைரையில் உள்ள ஆறு . 

வைரோசனன் - விரோசனன் மகனாகிய மாவலி; 
வையைத்துறைவன் - பாண்டியன் . 

கதிரவன் ; வாலி . 
வைரக்கடுக்கன் - வயிரமணி யிட்டமைந்த 

வைலட்சணம் - அழகற்றது . 
காதணி . 

வைவு - ஏச்சு ; இகழ்வு ; சாபம் . 
வைரக்கல் - வயிரமணி . 

, 
வைரம் - ஒன்பது வகை மணியுள் ஒன்று ; கடின 

- கருடன் . 
வைனன் 


வையை 


வைனதேயன், } 


வௌ 


- 


வௌவால் 

ஒரு பறவைவகை . 
வௌவானத்தி - மண்டபத்தின் மேல் முகடு . 
வௌவியம் - அரைத்த மஞ்சள் . 


வௌவுதல் - கைப்பற்றுதல் ; ஆறலைத்தல் ; 
திருடு தல் ; கவர்தல் ; பாவம் , பேய் முதலியன 
பற்றிக்கொள்ளுதல் ; மேற்கொள்ளுதல் . 


கால அடைவில் அகரமுதலிகள் 


சதுரகராதி 


வீரமாமுனிவர் 


அச்சு 


பெப்ரிசியசு அகராதி 


பெப்ரிசியசு 


1732 
1919 
1924 
1779 
18341 
2837 
1839 
1841 
1842 


ராட்லர் தமிழ் அகராதி ( 4 பாகங்கள் ) 


ராட்லர் 


மானிப்பாய் அகராதி 


யாழ்ப்பாணம் , சந்திரசேகர 
பண்டிதர் & சரவணமுத்துப்பிள்ளை 


1843 


1850 
1862 
1869 
1883 
1893 
1897 
1899 


களத்தூர் வேதகிரி முதலியார் 
அண்ணாசாமிப் பிள்ளை 
வின்சுலோ 
ஜி . யு . போப்பு 
விஜயரங்க முதலியார் 
காஞ்சிபுரம் இராமசாமி நாயுடு 
பெப்ரிசியசு அகராதியின் விரிவு 


நா . கதிரைவேற் பிள்ளை , யாழ்ப்பாணம் 


1901 


1904 


கு . கதிரைவேற் பிள்ளை , யாழ்ப்பாணம் 


நிகண்டு - வேதகிரியார் 

சூடாமணி 
சொற்பொருள் விளக்கம் 
வின்சுலோ - தமிழ் அகராதி 
போப்புத் தமிழ் அகராதி 
அகராதிச்சுருக்கம் 
பேரகராதி 
தரங்கம்பாடி அகராதி 
தமிழ்ப் பேரகராதி ( வித்தியா 

ரத்நாகர அச்சியந்திரசாலை ) 
தமிழ்ப் பேரகராதி ( நிரஞ்சன 

விலாச அச்சியந்திர சாலை ) 
தமிழ்ச் சொல்லகராதி 

( அகரம் மட்டும் ) 
சிறப்புப் பெயர் அகராதி 
இருபதாம் நூற்றாண்டுத் தமிழகராதி 
அபிதான சிந்தாமணி 
தமிழ்ச் சொல்லகராதி 
மூன்று தொகுதிகள் 
( மதுரைத் தமிழ்ச்சங்க வெளியீடு ) 
தமிழ்மொழி அகராதி 
இலக்கியச் சொல்லகராதி 
மாணவர் தமிழ் அகராதி 
சொற்பொருள் விளக்கம் 

என்னும் தமிழகராதி 
தற்காலத் தமிழ்ச்சொல் அகராதி 
இளைஞர் தமிழ்க் கையகராதி 
ஜூபிலி தமிழ் அகராதி 
ஆனந்தவிகடன் அகராதி 
நவீன தமிழ் அகராதி 


1908 
1909 
1910 
1910 
1912 
1923 
1911 
1914 
1921 
1924 


ஈக்காடு இரத்தினவேலு முதலியார் 
பி . ஆர் . இராமநாதன் 
ஆ . சிங்காரவேலு முதலியார் 


கு . கதிரைவேற்பிள்ளை 
காஞ்சி நாகலிங்க முனிவர் 
அ . குமாரசுவாமிப் பிள்ளை , சுன்னாகம் 
எஸ் . அனவரதவிநாயகம் பிள்ளை 


1925 


1928 
1935 
1935 
1935 


ச . சுப்பிரமணிய சாஸ்திரி 
ச . பவானந்தம் பிள்ளை 
மே . வீ . வேணுகோபாலப் பிள்ளை 
எஸ் . சங்கரலிங்க முதலியார் 
ஆனந்தவிகடன் ஆசிரியர் குழு 
சி . கிருஷ்ணசாமிப் பிள்ளை 


1015 


1937 


மதுரைத் தமிழ்ப் பேரகராதி 


பண்டிதர் பலர் - இ . மா . 
கோபாலகிருஷ்ணக் கோனார் 
வெளியீடு 
ரெ . எஸ் . சுவாமி ஞானப்பிரகாசம் 
சி . கிருஷ்ணசாமிப் பிள்ளை 


1938 
1939 
1939 
1939 
1926 
1939 
1940 


சொற்பிறப்பு ஒப்பியல் தமிழ் அகராதி 
தமிழறிஞர் அகராதி 
தமிழமிழ்த அகராதி 
விக்டோரியா தமிழ் அகராதி 
தமிழ் லெக்சிகன் 
கழகத் தமிழ்க் கையகராதி 


எஸ் . குப்புஸ்வாமி 
சென்னைப் பல்கலைக்கழகம் 


1950 
1951 
1955 
1955 
1957 
1964 


செந்தமிழ் அகராதி 
கம்பர் தமிழ் அகராதி 
சுருக்கத் தமிழ் அகராதி 
கோனார் தமிழ்க் கையகராதி 
தமிழ் இலக்கிய அகராதி 
கழகத் தமிழ் அகராதி 


சேலை சகதேவ முதலியார் & 

காழி சிவகண்ணுசாமிப்பிள்ளை 
ந . சி . கந்தையாப் பிள்ளை 
வே . இராமச்சந்திர சர்மா 
கலைமகள் ஆபீஸ் 
ஐயன்பெருமாள் கோனார் 
பாலூர் து . கண்ணப்ப முதலியார் 
கழகப் புலவர் குழு - சைவ சித்தாந்த 

நூற்பதிப்புக் கழகம் 
லிப்கோ நிறுவனம் 
மணிமேகலைப் பிரசுரம் 
அனந்தநாராயணன் 
மு . சண்முகம்பிள்ளை 
( தொகுப்பாசிரியர் ) 


1969 
1979 
1980 
1984 


லிப்கோ தமிழ் - தமிழ் அகராதி 
மணிமேகலைத் தமிழகராதி 
தமிழ்ச் சுருக்கெழுத்து அகராதி 
தமிழ் - தமிழ் அகரமுதலி 


1984 


செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் 
பேரகர முதலி 


ஞா . தேவநேயப் பாவாணர் 


பார் 


கால அடைவில் நிகண்டு நூல்கள் 


காலம் 


நூல் 


ஆசிரியர் 


கி.பி. 8 ஆம் நூற்றாண்டு 


திவாகரம் 


திவாகரர் 


9 


பிங்கலம் ( பிங்கலந்தை ) 


பிங்கலர் 


11 


உரிச்சொல் நிகண்டு 


காங்கேயர் 


15 


.. 


கயாதரம் 


கயாதரர் 


15 


பாரதி தீபம் 


திருவேங்கடபாரதி 
மண்டல புருடர் 


16 


சூடாமணி நிகண்டு 


1594 


இரேவணசித்தர் 


16 ஆம் நூற்றாண்டு 


கைலாசம் 


17 


அகராதி நிகண்டு ( சூத்திரவகராதி ) 
கைலாச நிகண்டு சூளாமணி 
ஆசிரிய நிகண்டு 
பல்பொருட் சூடாமணி 
( வடமலை நிகண்டு ) 


ஆண்டிப்புலவர் 


1700 


ஈசுர பாரதியார் 


1732 


சதுரகராதி 


வீரமாமுனிவர் 


1769 

அரும்பொருள் விளக்க நிகண்டு 
18 ஆம் நூற்றாண்டு உசிதசூடாமணி 


அருமருந்தைய தேசிகர் 
சிதம்பரக் கவிராயர் 


18 


பொதிகை நிகண்டு 


சாமிநாத கவிராயர் 
சிவசுப்பிரமணியக் கவிராயர் 


சுப்பிரமணிய பாரதி 


முத்துசாமிப் பிள்ளை 


19 ஆம் நூற்றாண்டு நாமதீப நிகண்டு 
19 

பொருட்டொகை நிகண்டு 
1850 

நாநார்த்த தீபிகை 
1844 

கந்தசுவாமியம் 
தொகைப் பெயர் விளக்கம் 
இலக்கத் திறவுகோல் 
அகராதி மோனைக் 
ககராதி யெதுகை 


சுப்பிரமணிய தீட்சிதர் 
வேதகிரி முதலியார் 


1874 


வைத்தியலிங்கம் பிள்ளை 


1878 


கோபாலசாமி நாயக்கர் 


19 ஆம் நூற்றாண்டு 


சிந்தாமணி நிகண்டு 
அபிதானத் தனிச்செய்யுள் நிகண்டு 
விரிவு நிகண்டு 
நவமணிக்காரிகை நிகண்டு 
தமிழுரிச்சொற் பனுவல் 


அருணாசல நாவலர் 
அரசஞ் சண்முகனார் 


20 


20 


கவிராச பண்டிதர் 
இராம சுப்பிரமணிய நாவலர் 


